	 	 கடவுள் வாழ்த்து

சி வ ம்

[அறுசீரடியாசிரிய விருத்தம்]

வென்றுளே புலன்க ளைந்தார் மெய்யுண ருள்ளந் தோறுஞ்

சென்றுளே யமுத மூற்றுந் திருவருள் போற்றி யேற்றுக்

குன்றுளே யிருந்து காட்சி கொடுத்தருள் கோலம் போற்றி

மன்றுளே மாறி யாடு மறைச்சிலம் படிகள் போற்றி.

(இ - ள்.) உள்ளே புலன் வென்று களைந்தார் -

அகத்தின்கண் புலன்களை வென்று போக்கினவரின், மெய் உணர் -

மெய்ம்மையை உணர்ந்த, உள்ளம் தோறும் - இதயங்கள் தோறும்,

சென்று - போய், உள்ளே - அவர்கள் அறிவினுள்ளே, அமுதம்

ஊற்றும் - அமிழதத்தைச் சொரிகின்ற, திருவருள் போற்றி -

திருவருள் காக்க, குன்று ஏறு உள்ளே இருந்து - வெள்ளி

மலைபோலும் இடபத்தின்கண் அமர்ந்து; காட்சி கொடுத்தருள் -

தரிசனம் தந்தருளுகின்ற, சோலம் போற்றி - திருவுருவம் காக்க;

மன்று உள்ளே - வெள்ளி மன்றத்தின் கண், மாறி ஆடும் - கால்

மாறி நடித்தருளுகின்ற, மறைச் சிலம்பு - வேதமாகிய சிலம்பினை

யணிந்த, அடிகள் போற்றி - திருவடிகள் காக்க எ - று.

புலன் - சுவை முதலியன : ஈண்டு அவற்றின்மேற் செல்கின்ற

அவாவினை உணர்த்துகின்றது. பொறிகள் புறத்தின்கண்ணவேனும்

ஆசை அகத்தே நிகழ்தலின் ‘உள்ளே புலன்’ எனப்பட்டது; ‘ஐவரை

யகத்தே வைத்ர்’ என்பது ஆளுடைய அரசுகள் திருவாக்கு.

அமுதம் என்றது சிவானந்தத்தை; அது தேனென்றும் பிறவாறும்

கூறப்படுவதுண்டு; ‘அனைத்தெலும் புண்ணெக வானந்தத் தேன்

சொரியும் - குனிப்புடையான்’ என்பது மாணிவாசகம். குன்றுளே

என்பதில் உள் ஏழனுருபு. போற்றி - காக்க என வேண்டிக்கோடற்

பொருடரும் வியங்கோள் வினைமுற்று; நம என்பது போல்

வணக்கம் என்னும் பொருளதுமாம்; பரவப்படுக என்னும் பொருள்

பயக்கதுமாம். இப்பாட்டு விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர்

என்னும் மூவகை உயிர்கட்கும் முறையே அருளுமுறைமை

குறிக்கின்றது எனவும் கூறுவர். (3)





	 	 ச த் தி

[வேறு]



சுரும்புமுரல் கடிமலர்ப்பூங் குழல்போற்றி

யுத்தரியத் தொடித்தோள் போற்றி

கரும்புருவச் சிலைபோற்றி கவுணியர்க்குப்

பால்சுரந்த கலசம் போற்றி

இரும்புமனங் குழைத்தென்னை யெடுத்தாண்ட

வங்கயற்க ணெம்பி ராட்டி

அரும்புமின நகைபோற்றி யாரணநூ

புரஞ்சிலம்பு மடிகள் போற்றி.

(இ - ள்.) சுரும்பு முரல் - வண்டுகள் ஒலிக்கின்ற, கடிமல்

- வாசனை பொருந்திய மலலை யணிந்த, பூங்குழல் போற்றி -

அழகிய கூந்தல் காக்க; உத்தரியம் தொடி - உத்தரியத்தையும்

வளையலையும் அணிந்த, தோள் போற்றி - திருத்தோள்கள் காக்க;

கரும்புருவம் சிலை போற்றி - கரிய புருவங்களாகிய விற்கள் காக்க;

கவுணியர்க்கு - ஆளுடைய பிள்ளையாருக்கு, பால் சுரந்த -

ஞானப்பால் சுரந்தருளிய, கலசம் போற்றி - கலசம் போலும்

கொங்கைகள் காக்க; இரும்பு மனம் - இரும்பு போலும் வலிய

மனத்தை, குழைத்து - இளகச் செய்து, என்னை - (பிறவிக்கடலுள்

அழுந்தும்) அடியேனை, எடுத்து - (அழுந்தாவகை) தூக்கி, ஆண்ட

- ஆண்டருளி, அம் கயல்கண் - அழகிய கயல்போலும்

கண்களையுடைய, எம்பிராட்டி - எம் இறைவியின், அரும்பும் -

அரும்புகின்ற, இளந்கை போற்றி - புன்முறுவல் காக்க; ஆரண

நூபுரம் - வேதங்களாகிய சிலம்புகள், சிலம்பும் - ஒலிக்கின்ற,

அடிகள் போற்றி - திருவடிகள் காக்க எ - று.

இருப்பு மனம் எனற்பாலது மெலிந்து நின்றது; ‘இரும்பு தரு

மனத்தேனை யீர்த்தீத்தெ னென்புருக்கி’ எனவும். ‘இருப்பு நெஞ்ச

வஞ்ச னேனை யாண்டு கொண்ட நின்னதாள்’ எனவும்

ஆளுடையவடிகள் கூறுவன இங்கே சிந்திக்கற்பாலன. முதற்கட்

குழலையும் ஈற்றின்கண் அடிகளையும் கூறியது எல்லா

அங்கங்களையும் அகப்படுத்துப் பரவுங் குறிப்பினாலென்க.





	 	 பரசிவம்

[கலிநிலைத்துறை]



பூவண்ணம் பூவின் மணம்போல மெய்போத மின்பம்*

ஆவண்ண மெய்கொண்ட டவன்றன் வலியாணை தாங்கி

மூவண்ண றன்சந் நிதிமுத் தொழில்செய்ய வாளா

மேவண்ண லன்னான் விளையாட்டின் வினையை வெல்வாம்.

(இ - ள்.) பூவண்ணம் பூவின்மணம் போல - பூவும் அதன்

நிறமும் அதன் மணமும் பிரிப்பின்றி நிற்றல் போல, மெய் போதம்

இன்பம் - உண்மை அறிவு ஆனந்தம் இம்மூன்றும் பிரியாது, மெய்

ஆம் வண்ணம் கொண்டவன் - திருமேனி ஆகும் வண்ணம்

கொண்டவனும், தன்வலி ஆணை தாங்கி - தனது சத்தியின்

ஏவலையேற்று, மூவண்ணல் - அயர் அரி அரன் என்னும்

மும்மூர்த்திகளும், தன் சந்நிதி - தனது திருமுன்னே, முத்தொழில்

செய்ய - ஆக்கல் அளித்தல் அழித்தலாகிய மூன்று தொழில்

களையும் செய்யா நிற்க, வாளா மேவு அண்ணல் - அசைவின்றி

நிற்கும் பெருமையுடையவனுமாகிய, அன்னான் - அவ்விறைவனின்,

விளையாட்டின் - திருவிளையாடல்களைக் கூறுதலினாலே,

வினையை வெல்வாம் - வினையாகிய பகையை வெல்வாம் எ - று.

வலி - சத்தி. தாங்கி என்றது முடிமேற் கொண்டென்றபடி.

இறைவனுடைய சத்தியால் முத்தொழிலும் நடைபெறுமென்பதனை.

"உரைத்தவித் தொழில்கண் மூன்று முவருக் குலக மோத

வரைத்தொரு வனுக்கே யாக்கி வைத்ததிங் கென்னை யென்னின்

விரைக்கம லத்தோன் மாலு மேவலான் மேவி னோர்கள்

புரைத்ததி கார சத்தி புண்ணிய நண்ண லாலே"

என்னும் சிவஞான சித்தியாலறிக. (5)



* * *



(பா - ம்.) * மெய்ப்போத வின்பம்.





	 	 சிற்சித்தி



அண்டங்க ளெல்லா மணுவாக வணுக்க ளெல்லாம்

அண்டங்க ளாகப் பெரிதாய்ச்சிறி தாயி னானும்

அண்டங்க ளுள்ளும் புறம்புங்கரி யாயி னானும்

அண்டங்க ளீன்றா டுணையென்ப ரறிந்த நல்லோர்

(இ - ள்.) அண்டங்கள் எல்லாம் - எல்லா அண்டங்களும்,

அணுவாக - அணுவாகத் தோன்ற, பெரிதாய் - பெரிய பொருளாகி,

அணுக்கள் எல்லாம் - எல்லா அணுக்களும், அண்டங்களாக -

அண்டங்களாகத் தோன்ற, சிறிதாயினானும் - நுண்பொருளாயி

னானும், அண்டங்கள் உள்ளும் புறம்பும் - அண்டங்களின்

அகத்தும் புறத்தும், கரி ஆயினானும் - சான்றாயினானுமாகிய

இறைவனை, அண்டங்கள் ஈன்றாள் - அவ்வண்டங்களைப் பெற்ற

உமையம்மையாருக்கு, துணை என்பர் - துணையாக நிற்பவன்

என்று சொல்லுவர், அறிந்த நல்லோர் - மெய் உணர்ந்த பெரியோர்

எ - று.

நிரனிறை கொண்டு கூட்டி உரைக்கப்பட்டது. இறைவன்

அண்டங்கள் எல்லாம் அணுவாகப் பெரிதாயிருக்குந் தன்மை,

"அண்டப் பகுதியி னுண்டைப் பிறக்கம்

அளப்பருந் தன்மை வளப்பெருங் காட்சி

ஒன்றனுக் கொன்று நின்றெழில் பகரின்

நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன

இன்னுழை கதிரின் றுன்னணுப் புரையச்

சிறிய வாகப் பெரியோன்"

எனத் திருவாசகத்துள் ஓதப்பட்டது.

திருவிசைப்பாவிலும்,

"அண்டமோ ரணுவாம் பெருமைகொண் டணுவோர்

அண்டமாஞ் சிறுமைகொண் டடியேன்,

உண்டவூ ணுனக்காம் வகையென துள்ளம்

உள்கலந் தெழுபரஞ் சோதி"

எனப் பெரிதும் சிறிதுமாந்தன்மை கூறப்பெற்றமை காண்க.

ஆயினானு மென்புழி, ஆயினானுக்கும் எனக் குவ்வுருபு விரித்துப்

பொருளுரைத்தலுமாம். (6)





	 	 சொக்கநாதர்

[கலி விருத்தம்]



பூவி னாயகன் பூமக ணாயகன்

காவி னாயக னாதிக் கடவுளர்க்

காவி நாயக னங்கயற் கண்ணிமா

தேவி நாயகன் சேவடி யேத்துவாம்.

(இ - ள்.) பூ இல் நாயகன் - தாமரை மலரை இருக்கையாக

வுடைய அயனும், பூமகள் நாயகன் - செந்தாமரை மலரில் இருக்கும்

திருமகளின் தலைவனாகிய அரியும், காவின் நாயகன் - கற்பகத்

தருவிற்குத் தலைவனாகிய இந்திரனும், ஆதி - முதலான,

கடவுளர்க்கு - தேவர்கட்கு, ஆவிநாயகன் - பிராணநாதனும்,

அம்கயல் கண்ணி - அழகிய கயல் போன்ற கண்களையுடைய

வராகிய, மாதேவி நாயகன் - பெருமை பொருந்திய

உமாதேவியாரின் தலைவனுமாகிய சொக்கநாதனின், சேவடி - சிவந்த

திருவடிகளை, ஏத்துவாம் - துதிப்பாம் எ - று.

இல் - இல்லமாகவுடைய. காவினையுடைய விண்ணுலகிற்கு

நாயகனென்பார், ‘காவினாயகன்’ என்றார். எல்லாத்

தேவர்களிடத்துமிருந்து அவர்களை யியக்குவிப்பான்

இறைவனாகலின் ‘ஆவி நாயகன்’ என்றார். கண்ணியாகிய

தேவியென்க. (7)





	 	 அங்கயற்கண்ணம்மை



[அறுசீரடியாசிரிய விருத்தம்]



பங்கயற்கண் ணரியபரம் பரனுருவே

தனக்குரிய படிவ மாகி*

இங்கயற்க ணகனுலக மெண்ணிறந்த+

சராசரங்க ளீன்றுந் தாழாக்

கொங்கயற்கண் மலர்க்ககூந்தற் குமரிபாண்

டியன்மகள்போற் கோலங் கொண்ட

அங்கயற்க ணம்மையிரு பாதப்போ

தெப்போது மகத்துள் வைப்போம்.

(இ - ள்.) பங்கயற்கு அண் அரிய - பிரமனுக்கும்

அணுகுதற்கரிய, பரம்பரன் உருவே - சிவபெருமான் திருவுருவே,

தனக்கு உரிய படிவம் ஆகி - தனக்கு உரிய திருவுருவமாகப்

பெற்று, இங்கு - இவ்விடத்தும், அயற்கண் - அயலிடத்தும் உள்ள,

அகன் உலகம் - இட மகன்ற உலகங்களையும், எண் இறந்த -

அளவற்ற, சர அசரங்கள் - இயங்குவன நிற்பனவாகிய

பொருள்களையும், ஈன்றும் - பெற்றும், தாழாக் கொங்கை -

தளராத கொங்கைகளையும், அல் கண் மலர் கூந்தல் -

இருள்போலும் தேனிறைந்த மலர்களை யணிந்த கூந்தலையு

முடைய, குமரி - கன்னியாகிய, பாண்டியன் மகள்போல் - மலையத்

துவச பாண்டியனின் திருமகளாரைப் போல், கோலம்கொண்ட -

திருவுருத் தாங்கிய, அங்கயள்கணம்மை - அங்கயற்கணம்மையாரின்,

இருபாதப் போது - திருவடி மலர் இரண்டனையும், எப்போதும் -

எஞ்ஞான்றும், அகத்துள் வைப்பாம - மனத்தின்கண் வைத்துச்

சிந்திப்பாம் எ - று.

பரம்பரன் - எவற்றினக்கும் மேலோன். இறைவன் திருவுருக்

கொள்ளுமாறே சத்தயும் உருவு கொள்ளுதலையும், இறைவி உலகுயி

ரெல்லாம் பெற்றும் கன்னியாயிருத்தலையும்,

"சத்தியாய் விந்து சத்தி யாய்மனோன் மனிதா னாகி

யொத்துறு மகேசை யாகி யுமைதிரு வாணி யாகி

வைத்துறுஞ் சிவாதிக் கிங்ஙன் வருஞ்சத்தி யொருத்தி யாகும்

எத்திற நின்றா னீச னத்திற மவளு நிற்பள்"



"சிவஞ்சத்தி தன்னை யீன்றுஞ் சத்திதான் சிவத்தை யீன்றும்

உவந்திரு வரும்பு ணர்ந்திங் குலகுயி ரெல்லா மீன்றும்

பவன்பிரம சாரி யாகும் பான்மொழி கன்னி யாகும் தவந்தரு

ஞானத் தோர்க்கித் தன்மைதான் றெரியு மன்றே"

என்னும் சிவஞான சித்தித் திருவிருத்தங்களான் முறையே

யுணர்க.கொங்கயற்கண்’ என்புழி ஐகாரம் திரிந்தது. மலையத்துவச

பாண்டியனது வேள்வியின்கண்ணே இறைவி மூவாட்டைக்

குழவியாகத் தோன்றியருளினமையால் ‘பாண்டியன் மகள்போற்

கோலங் கொண்ட’ என்றார். அங்கயற்கணம்மை - பெயர்;

மீனாட்சியம்மை. போதுமென்னும் உம்மை தொக்கது. பொழுது

என்பது போது என மருவிற்று. அகத்துள் வைத்தல் -

சிந்தித்தல். (8)





* * *



(பாடம்.) * படிவமாக்கி. + உலகத் தெண்ணிறந்த.





	 	 [சபாபதி]



உண்மையறி வானந்த வுருவாகி

யெவ்வுயிர்க்கு முயிராய் நீரின்

தண்மையனல் வெம்மையெனத் தனையகலா

திருந்துசரா சரங்க ளீன்ற

பெண்மையுரு வாகியதன் னானந்தக்

கொடிமகிழச்சி பெருக யார்க்கும்

அண்மையதா யம்பலத்து ளாடியருள்

பேரொளியை யகத்துள் வைப்பாம்.

(இ - ள்.) உண்மை அறிவு ஆனந்த உருவாகி - சத்துசித்து

ஆனந்தமே திருவுருவாகக்கொண்டு, எவ்வுயிர்க்கும் உயிராய் -

எல்லா உயிர்களுக்கும் உயிராய், நிரின் தண்மை - நீரில் தட்பமும்,

அனல் வெம்மை என - தீயில் வெப்பமும் பேல, தனை அகலாது

இருந்து - தன்னை நீங்காதிருந்து, சர அசரங்கள் ஈன்ற -

திரிவனவும் நிற்பனவுமாகிய பொருள்களைப் பெற்ற, பெண்மை

உருவாகிய - பெண்மை வடிவாகிய தன் ஆனந்தக்கொடி - சிவகாம

வல்லியார், மகிழ்ச்சி பெருக - கண்டு களிகூர, யார்க்கும் -

அனைவருக்கும், அண்மையதாய் - அணித்தாய், அம்பலத்துள் -

பொற் சபையின்கண், ஆடியருள் - திருநடனம் செய்தருளும்,

பேரொளியை - பெரிய ஒளிப்பிழம்பாகிய சபாபதியை, அகத்துள்

வைப்பாம் - மனத்துள் வைத்துச் சிந்திப்பாம் எ - று.

‘நீரின் றண்மை அனல் வெம்மை’ என்பன இறைவி

இறைவனோடு தாதான்மியமாய் நிற்குந் தன்மையை உணர்த்த வந்த

உவமைகள். தன் ஆனந்தக் கொடி - சிவகாமவல்லி என்னும்

பொருட்டு; தன் - சிவம்; அன்றி, ஆனந்தக்கொடி என்பதனைப்

பெயராக்கித் தனது ஆனந்தக்கொடி எனலும் ஆம். இறைவி கண்டு

மகிழ இறைவன் திருக்கூத்தியற்றுதலை,



"செய்ஞ்ஞின்ற நீல மலர்கின்ற தில்லைச்சிற் றம்பலவன்

மைஞ்ஞின்ற வொண்கண் மலைமகள் கண்டு மகிழந்துநிற்க

நெஞ்ஞின் றெரியும் விளக்கொத்த நீல மணிமிடற்றான்

கைஞ்ஞின்ற வாடல்கண் டாற்பின்னைக் கண்கொண்டு

காண்பதென்னே"

என்னுந் தேவாரத் திருவிருத்தத்தாலும் அறிக. (9)





	 	 	 சோமசுந்தரர்

சடைமறைத்துக் கதிர்மகுடந் தரித்துநறுங்

கொன்றையந்தார் தணந்து வேப்பந்

தொடைமுடித்து விடநாகக் கலனகற்றி

மாணிக்கச் சுடர்ப்பூ ணேந்தி

விடைநிறுத்திக் கயலெடுத்து வழுதிமரு

மகனாகி மீன நோக்கின்

மடவரலை மணந்துலக முழுதாண்ட

சுந்தரனை வணக்கஞ் செய்வாம்.

	 (இ - ள்.) சடை மறைத்து - சடையை மறையச் செய்து,

கதிர் மகுடம் - ஒளிபொருந்திய திருமுடியை, தரித்து - சூடி,

நறுகொன்றை அம்தார் - மணமிகுந்த கொன்றை மலர்களாலாகிய

அழகிய மாலையை தணந்து - நீக்கி, வேப்பம் தொடை முடித்து -

வேப்பம் பூக்களாலாகிய மாலையை அணிந்து, விடநாகக் கலன்

அகற்றி - நஞ்சையுடைய நாகங்களாகிய அணிகளை அகற்றி,

மாணிக்கம் சுடர் பூண் ஏந்தி - நவமணிகளாலாகிய ஒளியையுடைய

அணிகளை அணிந்து, விடை நிறுத்தி - இடபக்கொடியை

உயர்த்தாது நிறுத்தி, கயல் எடுத்து - மீனக்கொடியை உயர்த்தி,

மீனம் நோக்கின் - மீன்போலும் கண்களை யுடைய, மடவரலை -

தடாதகைபிராட்டியாரை, மணந்து - திருமணம் செய்ததனால், வழுதி

மருமகனாகி - மலையத்துவச பாண்டியனின் மருமகனாகி, உலகம்

முழுது - எல்லா உலகங்களையும், ஆண்ட - ஆண்டருளிய,

சுந்தரனை வணக்கம் செய்வாம் - சோமசுந்தரக் கவுளை

வணங்குவாம் எ - று.

இறைவன் ‘பிறவாயாக்கைப் பெரியோன்’ ஆகலின் அருள்

காரணத்தாற் பாண்டி வேந்தாதற்கேற்பக் தனதுண்மைத்

திருக்கோலத்தையே மாற்றி வந்தனனென்பார் ‘சடைமறைத்துக்

கதிர்மகுடங் தரித்து’ என்றிங்ஙனங் கூறினர்.

"கடுக்கை மலர்மாற்றி வேப்பமலர் சூடி

ஐவாய்க் காப்புவிட் டணிபூ ணணிந்து

விரிசடை மறைத்து மணிமுடி கவித்து

விடைக்கொடி நிறுத்திக் கயற்கொடி யெடுத்து

வழுதியாகி"

என்னும் கல்லாடத்துடன் இப்பாட்டு ஒற்றுமையுற்று விளங்குதல்

காண்க.

முழுதென்பது எஞ்சாமைப் பொருட்டு. வணக்கஞ் செய்வாம்

என்னும் இருசொல்லும் ஒரு சொன்னீரவாய்ச் சுந்தரனை என்னும்

இரண்டாவதற்கு முடிபாயின. (10)





	 	 	 தடாதகைப்பிராட்டியார்

செழியர்பிரான் றிருமகளாய்க் கலைபயின்று

முடிபுனைந்து செங்கோ லோச்சி

முழுதுலகுஞ் சயங்கொண்டு திறைகொண்டு

நந்திகண முனைப்போர் சாய்த்துத்

தொழுகணவற் கணிமணமா லிகைசூட்டித்

தன்மகுடஞ் சூட்டிச் செல்வந்

தழைவுறுதன் னரசளித்த பெண்ணரசி

யடிக்கமலந் தலைமேல் வைப்பாம்.

	 (இ - ள்.) செழியர் பிரான் - பாண்டியர் தலைவனாகிய

மலையத் துவசனின், திருமகளாய் - திருமகளாய்த் தோன்றி,

கலைபயின்று எல்லாக் கலைகளையும் கற்று, முடிபுனைந்து -

திருமுடி சூடி, செங்கோல் ஒச்சி - அரசு நடாத்தி, முழுது உலகும் -

எல்லா உலகங்களையும், சயங்கொண்டு - வெற்றி கொண்டு,

திறைகொண்டு - திறைப் பெருளை ஏற்று, நந்தி கணம் -

நந்திதேவர் முதலிய சிவகணங்களை, முனைப்போர் -

போர்முனையில். சாய்த்து - வலிகெடச் செய்து, தொழு கணவற்கு -

(தன்னாலும் அனைவராலும்) தொழப்பெறுகின்ற நாயகனுக்கு,

அணிமண மாலிகை சூட்டி - அழகிய மணமாலையைச் சூட்டி,

தன்மகுடம் சூட்டி - தனது திருமுடியையும் புனைவித்து, செல்வம்

தழைவுறு - செல்வம் நிரம்பப்பெற்ற, தன் அரசு அளித்த - தனது

அரசியலையும் கொடுத்தருளிய, பெண்ணரசி - மங்கையர்க்

கரசியாகிய தடாதகைப்பிராட்டியாரின், அடிக்கமலம் - திருவடித்

தாமரைகளை தலைமேல் வைப்பாம் - முடியின்மீது சூடுவாம்

எ - று.

இறைவி பாண்டியற்கு மகளாய்த் தோன்றிப் புரிந்தருளிய செய

லெல்லாம முறையானே இப்பாட்டில் தொகுத்துரைக்கப்பட்டவாறறிக.

நந்திகணம் - நந்தியை முதலாகவுடைய கணம். முனைப்போர்

என்பதைப் போர்முனை என மாற்றுக. சாய்தல் - மெலிதல்;

சாய்த்தல் அதன் பிறவினை. தொழு கணவன் - தொழப்படுங்

கணவன். மேற் பாட்டினும் இப்பாட்டினும் கூறிய வரலாற்றைத்

தடாதகைப் பிராட்டியார் திருவவதாரப்படலத்தானும்,

திருமணப்படலத்தானும் அறிக. (11)





	 	 வெள்ளியம்பலவாணர்

பொருமாறிற் கிளர்தடந்தோ ளொருமாறன்

மனங்கிடந்த புழுக்க மாற

வருமாறிற் கண்ணருவி மாறாது

களிப்படைய மண்ணும் விண்ணும்

உருமாறிப் பவக்கடல்வீழ்ந் தூசலெனத்

தடுமாறி யுழலு மாக்கள்

கருமாறிக் கதியடையக் கான்மாறி

நடித்தவரைக் கருத்துள் வைப்பாம்.

(இ - ள்) பொரும் ஆறில் - போர்த்துறையில், கிளர் -

விளங்கா நின்ற, தடம் தோள் - பெரிய தோள்களையுடைய, ஒரு

மாறன் - ஒரு பாண்டியன், மனம் கிடந்த - மனத்தின்கண் தங்கிய,

புழுக்கம் மாற - துன்பம் நீங்கவும், வரும் ஆறில் - பெருகிவரும்

ஆற்றுநீர்போல், கண் அருவி - கண்களினின்றும் ஒழுகும் நீரருவி,

மாறாது - நீங்கப்பெறாது, களிப்பு அடைய - (அம்மன்னன்)

மகிழச்சியடையவும், பவக்கடல் வீழ்ந்து - பிறவிக் கடலுள் வீழ்ந்து,

உருமாறி - நால்வகைக்கதியினும் மாறி மாறி, ஊசலென - (மேலும்

கீழும் போவதும் வருவதுமாகிய) ஊசல் போல, மண்ணும் விண்ணும்

தடுமாறி - மண்ணுலகத்தும் விண்ணுலகத்தும் வருவதும்

போவதுமாகி, உழலும் மாக்கள் - வருந்துகின்ற மக்கள், கருமாறி -

கருவிற்சென்றடைதலினின்றும் நீங்கி, கதி அடைய - வீடுபெறவும்,

கால்மாறி நடித்தவரை - கால் மாறி யாடிய வெள்ளியம்பல வாணரை,

கருத்துள் வைப்பாம் - மனத்துள் வைத்து வணங்குவாம் எ - று.



வெட்சி, வஞ்சி முதலிய புறத்திணைகளும், அவற்றின்

பகுதியாய துறைகளும் ‘பொருமாறு’ எனப்பட்டன; விற்போர்,

வாட்போர், மற்போர் முதலிய போர் விகற்பங்கள் எனினும்

பொருந்தும். மாறன் - இராசசேகர பாண்டியன்; இம்மன்னன்

பரதநூற்றுறை பயின்று அதனாற் கால் தளர்ந்து வருந்தி, எம்

பெருமானுக்கும் இங்ஙனம் திருவடி வருந்துமே என நினைந்து

உளம்புழுங்கி வேண்டிக் கொள்ள, அவன் மகிழும்படி இறைவன்

ஊன்றிய திருவடியை மேலெடுத்தாடி யருளினன்; இதன் விரிவைக்

கான்மாறியாடின படலத்திற் கண்டு கொள்க. பொருமாற்றில்,

வருமாற்றின் எனற் பாலன விகாரப்பட்டன, ஊசலென மனந்தடுமாறி

எனினும் ஆம்; ‘உறுகயி றூசல் போல வொன்றுவிட் டொன்று பற்றி,

மறுகயி றூசல் போல வந்துவந் துலவு நெஞ்சம்’ என்னும்

திருநேரிசையும் காண்க. (12)





	 	 தட்சிணாமூர்த்தி

கல்லாலின் புடையமர்ந்து நான்மறையா

றங்கமுதற் கற்ற கேள்வி

வல்லார்க ணால்வருக்கும் வாக்கிறந்த

பூரணமாய் மறைக்கப் பாலாய்

எல்லாமா யல்லதுமா யிருந்ததனை

யிருந்தபடி யிருந்து காட்டிச்

சொல்லாமங்ற சொன்னவரை நினையாம

னினைந்துபவத் தொடக்கை வெல்வாம்.

(இ - ள்.) கல் ஆலின் புடை அமர்ந்து - கல்லால மரத்தின்

கீழ் இருந்து, நான்மறை ஆறு அங்கம் முதல் - நான்குமறை ஆறு

அங்க முதலானவற்றை, கற்ற - கற்றுணர்ந்த, கேள்வி வல்லார்கள்

நால்வருக்கும் - கேட்டலில் வல்லுநர்கள் ஆகிய சநகர் முதலிய

நான்கு முனிவர்கட்கும், வாக்கு இறந்த பூரணமாய் - வாக்கியலைக்

கடந்த நிறைவாயும், மறகை்கு அப்பாலாய் - வேதங்கட்கு

அப்பாற்பட்ட தாயும், எல்லாமாய் - எல்லாமாயும், அல்லதுமாய் -

(அவற்றுள் ஒன்றும்) அல்லதுமாயும், இருந்ததனை - உள்ளதன்

உண்மையை, இருந்த படி இருந்த - உள்ளபடி இருந்த, காட்டி

காண்பித்து, சொல்லாமல் சொன்னவரை - குறிப்பாலுணர்த்திய

தட்சிணாமூர்த்தியை, நினையாமல் நினைந்து - இடையறாமல்

நினைந்து, பவத்தொடக்கை வெல்வாம் - பிறவிக்கட்டாகிய பகையை

வெல்வாம் எ - று.

நான்மறை - இருக்கு, எசுர், சாமம், அதர்வணம் என்ப;

தைத்திரியம், பௌடிகம், தலவகாரம், சாமம் எனலுமாம், ஆறங்கம்

- சிட்சை, வியாகரணம், நிருத்தம், கற்பம், சந்தம், சோதிடம்

என்பன; இவை வேதத்திற்கு உறுப்புக்கள் போறலின் வேதாங்கம்

எனப்படும்; இதனை,

"கற்பங்கை சந்தங்கா லெண்கண்

தெற்றெ னிருத்தஞ் செவி சிக்கை மூக்

குற்ற வியாகரண முகம் பெற்றுச்

சார்பிற் றோன்றா வாரண வேதக்

காதியந்த மில்லை"

என மணிமேகலை கூறுவதாலும் அறிக. முதல் என்றதனால் அற

நூல் புராணம் முதலாயின கொள்ளப்படும். கேள்வி என்பது

கேட்டல் எனப் பொருள்படுதலன்றிக் கல்வி யெனவும், வேதம்

எனவும் பொருள்படும். நால்வர் - சனகர், சனாதனர், சனந்தரன்,

சனற்குமாரர் எனுமிவர். இறைவன் வாக்கிறந்து நிற்றலை ‘மாற்ற

மனங்கழிய நின்ற மறையோன்’ சொற்பதங் கடந்த தொல்லோன்’

என ஆளுடைய அடிகள் அருளுமாற்றானறிக. வேதம் முதலிய

கலைகளெல்லாம் பாசஞான மாகலானும், இறைவன்

‘பாசஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரன்’

ஆகலானும் ‘மறைக்கப் பாலாய்’ என்றார். இறைவன் எல்லாமா

யிருத்தலை,

"இருநிலனாய்த் தீயாகி நீருமாகி

யியமான னாயெறியுங் காற்றுமாகி

அருநிலைய திங்களாய் நாயி றாகி

யாகாச மாயட்ட மூர்த்தி யாகிப்

பெருநலமுங் குற்றமு பெண்ணு மாணும்

பிறருருவுந் தம்முருவுந் தாமேயாகி

நெருநலையா யின்றாகி நாளை யாகி

நிமிர்புன் சடையடிக ணின்ற வாறே"

எனவும், அல்லதுமா யிருத்தலை,

"விரிகதிர் நாயிறல்லர் மதியல்லர் வேத விதியல்லர்

விண்ணுநிலனுந்

திரிதரு வாயுவல்லர் செறுதீயு மல்லர் தெளிநீரு மல்லர் தெரியில்

அரிதரு கண்ணியாளை யொருபாக மாக வருள்காரணத்தில்

வருவார்

எரியர வாரமார்பரிமையாரு மல்ல ரிமைப்பாரு மல்ல ரிவரே"

எனவும் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிச்செய்தமை காண்க :

"ஒன்றுநீ யல்லை யன்றியொன் றில்லை யாருனை யறிகியற் பாரே"

என்னும் திருவாசகமும் சிந்திக்கற் பாலது; இறைவன் ‘உலகெலாமாகி

வேறாயுடனுமாய்’ நிற்பன் என மெய்கண்ட நூல்கள் கூறா நிற்கும்.

இருந்ததனை : வினையாலணையும் பெயர்; தன்னை யெனப்

பிரித்தலும் ஆம். இருந்து காட்டிச் சொல்லாமற் சொல்லுதல் -

மோன முத்திரைக்கையுட னமர்ந்து அருளாலுணர்த்துதல்; "ஒருகை

மார்பொடு விளங்க ஒருகை தாரொடு பொலிய’ என்னும்

திருமுருகாற்றுப்படைத் தொடருக்கு ‘முளிவர்க்குத் தத்துவங்களைக்

கூறி உரையிறந்த பொருளை யுணர்த்துங் காலத்து ஒருகை

மார்போடே விளங்கா நிற்க, ஒருகை மார்பின் மாலை

தாழ்ந்ததனோடே சேர்ந்து அழகுபெற, இறைவன் மோன முத்திரை

யத்தனாய்த் தானாயே யிருந்து காட்ட ஊமைத்தசும்புள் நீர்

நிறைந்தாய் போல ஆனந்த மயமான வொளி மாணாக்கர்க்கு

நிறைதலின் அதற்குரிய மோன முத்திரை கூறிற்று" என

நச்சினார்க்கினியர் உரை விரித்திருப்பது இங்கு நோக்கற்பாலது.

"ஓரானீழ லொண்கழ லிரண்டும்

முப்பொழு தேத்திய நால்வர்க்கு ஒளிநெறி காட்டினை"

என்பது திருவெழுகூற்றிருக்கை.

நினையாமல் நினைந்து - பிறிதொன்றையும் நினையாமல்

நினைந்து; இடையறாது பாவித்து என்றபடி; சிந்திக்கு முறையிற்

சிந்தித்து என்றலுமாம்; அது தற்போதத்தாற் சிந்தியாது திருவருள்

வழியாற் சிந்தித்தல் என்பதாம். இதனை,

"அறியாமை யறிவகற்றி யறிவி னுள்ளே

யறிவுதனை யருளினா லறியாதே யறிந்து

குறியாதே குறித்தந்தக் கரணங்க ளோடுங்

கூடாதே வாடாதே குழைந்திருப்பை யாகில்"

என்னும் சிவஞானசித்தியா லறிக. மாணிக்கவாசகப் பெருமானும்

‘நினைப்பற நினைந்தேன்’ என்றார். ஆலின் கீழிருந்து

சிவபெருமானிடத்தில் மறைப்பொருளைக் கேட்டுணர்ந்த சனகர்

முதலிய முனிவர்கள் பின்னரும் தெளிவு பிறவாராகித் திருக்

கைலையை அடைந்து இறைவனை வணங்கி ‘ஆகமத்தி னரும்பத

மூன்றும் கூற’ப் பெற்றுக் புந்தியொடுங்கும் ஞானத்தைப் போதிக்க

வேண்ட, இறைவன் ‘உரத்திற் சீர்கொள், கரதல மொன்று சேர்த்தி

மோனமுத் திரையைக் காட்டி, ஒருகணஞ் செயலொன் றின்றி

யோசெய் வாரி னுற்றான்’ என்பது வரலாறு. இதனைக் கந்த புராண

உற்பத்தி காண்டத்து மேருப்படலத்தாலறிக. (13)





	 	 சித்திவிநாயகக்கடவுள்

உள்ளமெனுங் கூடத்தி லூக்கமெனுந்

தறிநிறுவி யுறுதி யாகத்

தள்ளரிய வன்பென்னுந் தொடர்பூட்டி

யிடைப்படுத்தித் தறுகட் பாசக்

	 கள்ளவினைப் பசுபோதக் கவளமிடக்

களித்துண்டு கருணை யென்னும்

வெள்ளமதம் பொழிசித்தி வேழத்தை

நினைந்துவரு வினைகள் தீர்ப்பாம்.

	 	 (இ - ள்.) உள்ளம் எனும் கூடத்தில் - உள்ளமாகிய

கூடத்தில், ஊக்கம் எனும் - மனவுறுதியாகிய, தறி நிறுவி - கட்டுத்

தறியை நிறுத்தி, தள்ளரிய - பேதித்தலில்லாத, அன்பு என்னும்

தொடர் - அன்பாகிய சங்கிலியை, உறுதியாகப் பூட்டி - வலிமை

பெறப்பூட்டி, இடைப்படுத்தி - அதில் அகப்டுத்தி, தறுகண் -

வன்கண்மையை யுடைய, பாசம் - ஆணவ சம்பந்தமுள்ள,

கள்ளவினை - வஞ்சவினையை யுடைய. பசுபோதம் - சீவபோதம்

ஆகிய, கவளம் இட - கவளத்தைக் கொடுக்க, களித்து - மகிழ்ந்து,

உண்டு - அருந்தி, கருணை என்னும் - அருளாகிய, மதவெள்ளம்

பொழ - மதப்பெருக்கைச் சொரிகின்ற, சித்தி வேழத்தை -

சித்திவிநாயகக்கடவுளாகிய யானையை, நினைந்து - தியானித்து,

வருவினைகள் தீர்ப்பாம் - பிறவி தோறும் தொடர்ந்துவருகின்ற

வினைகளை நீக்குவாம் எ - று.

விநாயகக்கடவுளை வேழமென்றதற்கேற்ப உள்ளம் முதலிய

வற்றைக் கூடம் முதலியவாக உருவகப் படுத்தினார். கூடம் -

யானை கட்டுமிடம். கவளம் - யானை யுணவு. தொடராற் பூட்டி

என விரிப்பினும் அமையும். ஆணவத்தாற் பசுபோதமும், அதனால்

வினையும் நிகழுமென்க. பசுபோதக் கவள மிடுதலாவது யான் எனது

என்னுஞ் செருக்கற்று வணங்குதல். சித்தி விநாயகர் : பெயர்.

இப்பாட்டு இயைபுருவக வணி. (14)





	 	 முருகக் கடவுள்

கறங்குதிரைக் கருங்கடலுங் காரவுணப்

பெருங்கடலுங் கலங்கக் கார்வந்

துறங்குசிகைப் பொருப்புஞ்சூ ருரப்பொருப்பும்

பிளப்பமறை யுணர்ந்தோ ராற்றும்

அறங்குரவு மகத்தழலு மவுணமட

வார்வயிற்றி னழலு மூள

மறங்குலவு வேலெடுத்த குமரவேள்

சேவடிகள் வணக்கஞ செய்வாம்.

(இ - ள்.) கறங்கு - ஒலிக்கின்ற, திரை - அலைகளை

யுடைய, கருங்கடலும் - கரிய கடலும், கார் அவுணப் பெருங்கடலும்

- கரிய அசுர சேனையாகிய பெரிய கடலும், கலங்க - கலங்கவும்,

கார் வந்து உறங்கு - முகில் வந்து படியப் பெற்ற, சிகை -

உச்சியையுடைய, பொருப்பும் - கிரவுஞ்ச மென்னும் மலையும், சூர்

- சூரபன்மாவின், உரம் பொருப்பும் - மார்பாகிய மலையும், பிளப்ப

- பிளவை யடையவும், மறை உணர்ந்தோர் ஆற்றும் -

வேதவிதிகளை நன்குணர்ந்தவர்கள் செய்கின்ற, அறம் குலவும் -

அறத்தோடு கூடிய, மகத்து அழலும் - வேள்வியின்கண் தீயும்,

அவுண மடவார் வயிற்றின் அழலும் - அசுரப் பெண்டிர்

வயிற்றின்கண் தீயும்,மூள - மூண்டு எரியவும், மறம் குலவு - வீரம்

பொருந்திய, வேல் - வேற்படையை, எடுத்த - திருக்கரத்தி

லேந்திய, குமரவேள் -முருகவேளின், சேவடிகள் - சிவந்த

திருவடிகளை, வணக்கம் செய்வாம் - வணங்குவாம் எ - று.

சூரபன்மன் கடல் நடுவே மாமரமாய்த் தோன்றி நின்ற

பொழுது முருகக் கடவுள் ஆங்கெய்தி அதனைத் தமது வேலாற்

றுணித்தனராகலின் ‘கருங்கடலும் - கலங்க’ என்றார்.

திருமுருகாற்றுப்படையுள் ‘பார்முதிர் பனிக்கடல் கலங்கவுள்

புக்குச், சூர்முதல் தடிந்த சுடரிலை நெடுவேல்’ என்று

கூறப்படுதலுங் காண்க. கிரவுஞ்சன் என்னும் அசுரன்

மலைவடிவாயிருந்து, முருகக் கடவுள் சேனையுடன் வரும் பொழுது

மாயை பல புரிந்து, அவரது வேலாற் பிளக்கப்பட்டமையால், ‘சிகைப்

பொருப்பும் . . . . பிளப்ப’ என்றார். அவுணப் பெருங்கடல், குருரப்

பொருப்பு என்பன உருவகம். வயிற்றினழல் - சோகத்தீ.

இவ்வரலாறுகளனைத்தும் கந்தபுராணத்துட் காண்க. வேலெடுத்த

எனக் காரணத்தாற் காரியத்தைக் கூறினார். (15)





	 	 நாமகள்

பழுதகன்ற நால்வகைச்சொல் மலரெடுத்துப்

பத்திபடப் பரப்பித் திக்கு

முழுதகன்று மணந்துசுவை யொழுகியணி

பெறமுக்கண் மூர்த்தி தாளில்

தொழுதகன்ற வன்பெனுநார் தொடுத்தலங்கல்

சூட்டவரிச் சுரும்புந் தேனுங்

கொழுதகன்ற வெண்டோட்டு முண்டகத்தா

ளடிமுடிமேற் கொண்டு வாழ்வாம்.

(இ - ள்.) பழுது அகன்ற - குற்றநீங்கிய, நால்வகைச் சொல்

மலர் எடுத்து - பெயர் வினை இடை உரி என்னும் நான்கு

வகையை யுடைய சொற்களாகிய மலர்களை எடுத்து, பத்திபட

பரப்பி - நிலல் பெற வைத்து, திக்குமுழுது அகன்று - எல்லாத்

திக்குகளினுஞ் சென்று, மணந்து - கமழ்ந்து, சுவை ஒழுகி - கூசை

ஒழுகப்பெற்று, அணிபெற - அழகுபெற, அகன்ற அன்பு எனும் நார்

- பெரிய அன்பாகிய நாரினால், அலங்கல் தொடுத்து -

பாமாலையாகச் செய்து, முக்கண் மூர்த்தி - மூன்று கண்களையுடைய

இறைவனுடைய, தாளில் - திருவடிகளில், தொழுது - வணங்கி,

சூட்ட - அணிவதற்கு, வரி - கீற்றுக்களையுடைய, சுரும்பும் தேனும்

- ஆண்வண்டும் பெண்வண்டும், கொழுது - குடைதலினால்,

அகன்ற - விரிந்த, வெண் தோட்டு முண்டகத்தாள் -

வெண்மையான இதழ்களையுடைய தாமரைப்பூவை

இருக்கையாகவுடைய நாமகளின், அடி - திருவடிகளை, முடிமேற்

கொண்டு வாழ்வாம் - சென்னியிற் சூடிவாழ்வாம் எ - று.

பழுது - மலருக்குப் புழுக்கடி முதலியனவும், சொல்லுக்குத்

திணைவழு முதலியனவும் ஆம். மலரும் கோட்டுப்பூ கொடிப்பூ,

நிலப்பூ, நீர்ப்பூ என நால்வகைப்படும். நால்வகைச் சொல்லென்பன

இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல் எனலுமாம்;

"இயற்சொல் திரிசொல் திசைச்சொல் வடசொலென்

றனைத்தே செய்யு ளீட்டச் சொல்லே"



என்றார் ஆசிரியர் தொல்காப்பியனாரும். சொன்மலர், அன்பெனு

நார் என்பன உருவகம். ‘பத்திபடப் பரப்பித் திக்கு முழுதகன்று

மணந்து சுவையொழுகி யணிபெற’ என்பன செம்மொழச்சிலேடை.

(கற்போர்க்கு) அன்புண்டாகப் பரப்பித், திசை முழுதும் புகழ்

பொருந்துமாறு எண்வகைச் சுவையுங் கனிந்து சொல்லணி

பொருளணியுடையதாகத் தொடுத்து எனப் பாமாலைக்கேற்ப

உரைத்துக் கொள்க. எண்வகைச் சுவையாவன : வீரம், அச்சம்,

இழிப்பு, வியப்பு, காமம், அவலம், வெகுளி, நகை என்பன. சமனிலை

கூட்டின் சுவை ஒன்பதாகும். (16)





	 	 திருநந்திதேவர்

[வேறு]



வந்திறை யடியிற் றாழும் வானவர் மகுட கோடி

பந்தியின் மணிகள் சிந்த வேத்திரப் படையாற் றாக்கி

அந்தியும் பகலுந் தொண்ட ரலகிடுங் குப்பை யாக்கும்

நந்தியெம் பெருமான் பாத நகைமலர் முடிமேல் வைப்பாம்.

(இ - ள்.) இறை அடியில் - இறைவன் திருவடிகளில், வந்து

தாழும் - வந்து வணங்குகின்ற, வானவர் - தேவர்களின், மகுடகோடி

பந்தியின் - முடியுறுப்பு வரிசைகளினின்று, மணிகள் சிந்த -

மாணிக்கங்கள் சிதறும்படியாக, வேத்திரப்படையால் - பிரம்பாகிய

படையால், தாக்கி - அடித்து, அந்தியும் பகலும் - இரவும் பகலும்,

தொண்டர் - திருத்தொண்டர்கள், அலகு இடும் - திருவலகிடுதற்குக்

காரணமாயுள்ள, குப்பை ஆக்கும் - குப்பையாகச் செய்கின்ற, நந்தி

எம் பெருமான் - எம் திருநந்தி தேவரின், பாதம் - திருவடிகளாகிய,

நகை மலர் - ஒளிபொருந்திய மலர்களை, முடிமேல் வைப்பாம் -

முடியின் கண்ணே சூடுவாம் எ - று.

மகுட கோடிபந்தி என்பன வடசொற்களாதலின் வல்லொற்று

மிகாதியல்பாயின. கோடி - முடியுறுப்பு; எண் ஆயின் மகுடகோடி

சிந்த என எழுவாயாக்கி உரைத்தல்வேண்டும்; வேற்றுமையாயின்

கோடிப்பந்தி என ஒற்றுமிகுதல் வேண்டுமென்க. அந்தியும் பகலும்

என்பதற்குக் காலையந்தி, மாலையந்திகளிலும், நண்பகலிலும் என்று

கூறலுமாம். தொண்டர்களுக்கெல்லாம் திருத்தொண்டுநெறி

கற்பிக்கும் குரவரென்னும் குறிப்புத்தோன்ற ‘அலகிடுங்

குப்பையாக்கும்’ என்றார். (17)





	 	 ஆளுடைய பிள்ளையார்



கடியவிழ் கடுக்கை வேணித் தாதைபோற் கனற்கண் மீனக்

கொடியனை வேவ நோக்கிக் குறையிரந் தனையான் கற்பிற்

பிடியன நடையாள் வேண்டப் பின்னுயி ரளித்துக் காத்த

முடியணி மாடக் காழி முனிவனை வணக்கஞ் செய்வாம்.

(இ - ள்.) கடி அவிழ் - மணத்துடன் மலர்ந்த, கடுக்கை

வேணி - கொன்றைமலர் மாலையையணிந்த சடையையுடைய,

தாதைபோல் - தந்தையாராகி சிவபிரான் புரிந்தருளியதுபோல,

கனற்கண் - வெப்பு நோயாகிய தீயின்கண், மீனக்கொடியினை -

மீனக்கொடியை உடையவனாகிய கூன்பாண்டியனை, வேவநோக்கி -

வெதும்பி வருந்தும் படியாக அருள்செய்து, அனையான் -

அப்பாண்டியனின் (மனைவியாராகிய), கற்பின் - கற்பினையுடைய,

பிடிஅன நடையாள் - பெண்யானை போலும் நடையினையுடைய

மங்கையர்க்கரசியார், குறையிரந்து வேண்ட - தமது குறைகூறி

வேண்டிக்கொள்ள, பின் - அவ்வாறு வேண்டிய பின்பு, உயிர்

அளித்து - அப்பாண்டியனுக்கு உயிரை நல்கி, காத்த -

ஆண்டருளிய, முடிஅணி - சிகரங்களையுடைய அழகிய, மாடம் -

மாடங்களையுடைய, காழ முனிவனை - சீகாழிப்பதியில் அவதாத்த

திருஞான சம்பந்தப்பெருமானை, வணக்கஞ்செய்வாம் -

வணங்குவாம் எ - று.

‘கனற்கண் . . . . . காத்த’ என்பது சிலேடை. கனற்கண் -

அனல் விழியால், மீனக்கொடியனை - மீனக்கொடியுடைய

மன்மதனை, வேவ நோக்கி - எரியும்படி பார்த்தருளி, அனையான்

கற்பின்பிடிஅன நடையாள் வேண்ட - அவன் மனைவியாகிய

இரதிதேவி வேண்டிக்கொள்ள, பின் உயிர் அளித்துக் காத்த -

பின்பு அம்மன்மதனது உயிரை நல்கிக் காத்தருளிய, - என்று

சிவபிரானுக்கேற்பப் பொருளுரைத்துக் கொள்க.

காமனை யெரித்த கதை : - சிவபெருமானை யிகழ்ந்து தக்கன்

புரிந்த வேள்வியிற்சென்று அவியுண்ட தீவினையால் அயன், மால்

இந்திரன் முதலிய அமரர்களெல்லாம் அப்பொழுது ஒறுக்கப்பட்ட

தன்றிப் பின்னரும் சூரபன்மன் முதலிய அவுணர்களால் துன்ப

முழந்து, அத்துன்பத்தை யொழிப்பதற்கு இறைவன் மலையரையன்

புதல்வியாரை மணந்து குமாரக்கடவுளைத் தோற்றுவிக்க

வேண்டுமெனத் தெளிந்து, அதன்பொருட்டு, முனிவர்க்கு

மெய்ப்பொருளுணர்த்தி யோகிலிருக்கும் பெருமானை மலரம்பெய்து

மோனத்தினின்றும் அகற்றும்படி மன்மதனை வேண்டிக்கொண்டனர்.

அவன் அது செய்தற்கு அஞ்சினனாயினும் வேதர்கள் பலவாறு

வேண்டிக் கொண்டதற்கிரங்கிச் சென்று சிவபெருமான்மேல்

அம்பினையெய்து, அப்பெருமான் சிறிது வழித்தவளவில்

நெற்றிக்கண்ணின் நெருப்பால் எரிந்து சாம்பராயினன். பின் அவன்

மனைவியாகிய இரதி வேண்ட, இறைவன், திருக்கலியாண காலததில்

அவனுக்குயிர் நல்கி, இரதிக்கு உருவுடனும் ஏனையர்க்கு

அநங்கனாகவும் இருக்குமாறு அருள்செய்தனர் என்பது. இதனைக்

கந்தபுராணத்துக் காமதகனப் படலம் முதலியவற்றானறிக.



திருஞானசம்பந்தர் பாண்டியனை வெப்புநோயால் வருந்தச்

செய்து, பின் அது தீர்த்தருளிய வரலாறு : -

சோழநாட்டிலே சீகாழிப்பதியிலே சிவபாதவிருதயர் என்னும்

அந்தணர்க்குப் பகவதியார் திருவயிற்றிலே திருவவதாரஞ் செய்து

மூன்றாம் ஆண்டிலே பிரமதீர்த்தக்கரையில் சிவபெருமான்

உமாதேவி யாரோடும் வந்து பரஞானம் கலந்த பால்

கொடுக்கப்பெற்றுத் ‘தோடுடைய செவியன்’ என்னும் பதிகம்பாடித்

தந்தைக்கு இறைவனைச் சுட்டிக்காட்டித் திருஞானசம்பந்தரென்றும்,

ஆளுடைய பிள்ளையாரென்றும் பெயரெய்தியவர் திருப்பதிகளுக்கும்

சென்று பதிகம்பாடி இறைவன்பால் பொற்றாளம், முத்துச்சிவிகை

முதலிய பெற்றுப் பல அற்புதம் புரிந்து மதுரையையடைந்து அடியார்

கூட்டத்துடன் தங்கியிருக்கும்பொழுது சமணர்கள் பொறாமையினால்

திருமடத்திற் றீவைக்க, அக்கொடுஞ்செயல் அரசன் முறை

செய்யாமையால் நிகழ்ந்ததென உட்கொண்ட பிள்ளையார்

அத்தீயானது சென்று பாண்டியனை வெப்பு நோயாகப் பற்றுமாறு

அருளி, மங்கை யர்க்கரசியாரின் வேண்டுகோளுக்கிணங்கிப் பின்

அம்மன்னனது வெப்புநோயைத திருநீற்றால் மாற்றிச்

சமணனாயிருந்த அவ்வரசனைச் சைவனாக்கிச் சமணரை

வாதில்வென்று தமிழ்நாடு முழுதும் சைவம் தழைத்தோங்கச்

செய்தனர் என்பது.

இதன் விரிவைப் பெரியபுராணத்திலுள்ள அவரது

புராணத்திலும், இந்தப் புராணத்திலுள்ள பாண்டியன் சுரந்தீர்த்த

படலத்திலும் கண்டுகொள்க.

தாதைபோல் என்றது தந்தையினியல்பு பிள்ளையிடத்தும்

விளங்குமென்பது குறிப்பித்தவாறாம். (18)





	 	 கடவுள் வாழ்த்து

சி வ ம்

[அறுசீரடியாசிரிய விருத்தம்]

வென்றுளே புலன்க ளைந்தார் மெய்யுண ருள்ளந் தோறுஞ்

சென்றுளே யமுத மூற்றுந் திருவருள் போற்றி யேற்றுக்

குன்றுளே யிருந்து காட்சி கொடுத்தருள் கோலம் போற்றி

மன்றுளே மாறி யாடு மறைச்சிலம் படிகள் போற்றி.

(இ - ள்.) உள்ளே புலன் வென்று களைந்தார் -

அகத்தின்கண் புலன்களை வென்று போக்கினவரின், மெய் உணர் -

மெய்ம்மையை உணர்ந்த, உள்ளம் தோறும் - இதயங்கள் தோறும்,

சென்று - போய், உள்ளே - அவர்கள் அறிவினுள்ளே, அமுதம்

ஊற்றும் - அமிழதத்தைச் சொரிகின்ற, திருவருள் போற்றி -

திருவருள் காக்க, குன்று ஏறு உள்ளே இருந்து - வெள்ளி

மலைபோலும் இடபத்தின்கண் அமர்ந்து; காட்சி கொடுத்தருள் -

தரிசனம் தந்தருளுகின்ற, சோலம் போற்றி - திருவுருவம் காக்க;

மன்று உள்ளே - வெள்ளி மன்றத்தின் கண், மாறி ஆடும் - கால்

மாறி நடித்தருளுகின்ற, மறைச் சிலம்பு - வேதமாகிய சிலம்பினை

யணிந்த, அடிகள் போற்றி - திருவடிகள் காக்க எ - று.

புலன் - சுவை முதலியன : ஈண்டு அவற்றின்மேற் செல்கின்ற

அவாவினை உணர்த்துகின்றது. பொறிகள் புறத்தின்கண்ணவேனும்

ஆசை அகத்தே நிகழ்தலின் ‘உள்ளே புலன்’ எனப்பட்டது; ‘ஐவரை

யகத்தே வைத்ர்’ என்பது ஆளுடைய அரசுகள் திருவாக்கு.

அமுதம் என்றது சிவானந்தத்தை; அது தேனென்றும் பிறவாறும்

கூறப்படுவதுண்டு; ‘அனைத்தெலும் புண்ணெக வானந்தத் தேன்

சொரியும் - குனிப்புடையான்’ என்பது மாணிவாசகம். குன்றுளே

என்பதில் உள் ஏழனுருபு. போற்றி - காக்க என வேண்டிக்கோடற்

பொருடரும் வியங்கோள் வினைமுற்று; நம என்பது போல்

வணக்கம் என்னும் பொருளதுமாம்; பரவப்படுக என்னும் பொருள்

பயக்கதுமாம். இப்பாட்டு விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர்

என்னும் மூவகை உயிர்கட்கும் முறையே அருளுமுறைமை

குறிக்கின்றது எனவும் கூறுவர். (3)





	 	 ச த் தி

[வேறு]



சுரும்புமுரல் கடிமலர்ப்பூங் குழல்போற்றி

யுத்தரியத் தொடித்தோள் போற்றி

கரும்புருவச் சிலைபோற்றி கவுணியர்க்குப்

பால்சுரந்த கலசம் போற்றி

இரும்புமனங் குழைத்தென்னை யெடுத்தாண்ட

வங்கயற்க ணெம்பி ராட்டி

அரும்புமின நகைபோற்றி யாரணநூ

புரஞ்சிலம்பு மடிகள் போற்றி.

(இ - ள்.) சுரும்பு முரல் - வண்டுகள் ஒலிக்கின்ற, கடிமல்

- வாசனை பொருந்திய மலலை யணிந்த, பூங்குழல் போற்றி -

அழகிய கூந்தல் காக்க; உத்தரியம் தொடி - உத்தரியத்தையும்

வளையலையும் அணிந்த, தோள் போற்றி - திருத்தோள்கள் காக்க;

கரும்புருவம் சிலை போற்றி - கரிய புருவங்களாகிய விற்கள் காக்க;

கவுணியர்க்கு - ஆளுடைய பிள்ளையாருக்கு, பால் சுரந்த -

ஞானப்பால் சுரந்தருளிய, கலசம் போற்றி - கலசம் போலும்

கொங்கைகள் காக்க; இரும்பு மனம் - இரும்பு போலும் வலிய

மனத்தை, குழைத்து - இளகச் செய்து, என்னை - (பிறவிக்கடலுள்

அழுந்தும்) அடியேனை, எடுத்து - (அழுந்தாவகை) தூக்கி, ஆண்ட

- ஆண்டருளி, அம் கயல்கண் - அழகிய கயல்போலும்

கண்களையுடைய, எம்பிராட்டி - எம் இறைவியின், அரும்பும் -

அரும்புகின்ற, இளந்கை போற்றி - புன்முறுவல் காக்க; ஆரண

நூபுரம் - வேதங்களாகிய சிலம்புகள், சிலம்பும் - ஒலிக்கின்ற,

அடிகள் போற்றி - திருவடிகள் காக்க எ - று.

இருப்பு மனம் எனற்பாலது மெலிந்து நின்றது; ‘இரும்பு தரு

மனத்தேனை யீர்த்தீத்தெ னென்புருக்கி’ எனவும். ‘இருப்பு நெஞ்ச

வஞ்ச னேனை யாண்டு கொண்ட நின்னதாள்’ எனவும்

ஆளுடையவடிகள் கூறுவன இங்கே சிந்திக்கற்பாலன. முதற்கட்

குழலையும் ஈற்றின்கண் அடிகளையும் கூறியது எல்லா

அங்கங்களையும் அகப்படுத்துப் பரவுங் குறிப்பினாலென்க.





	 	 பரசிவம்

[கலிநிலைத்துறை]



பூவண்ணம் பூவின் மணம்போல மெய்போத மின்பம்*

ஆவண்ண மெய்கொண்ட டவன்றன் வலியாணை தாங்கி

மூவண்ண றன்சந் நிதிமுத் தொழில்செய்ய வாளா

மேவண்ண லன்னான் விளையாட்டின் வினையை வெல்வாம்.

(இ - ள்.) பூவண்ணம் பூவின்மணம் போல - பூவும் அதன்

நிறமும் அதன் மணமும் பிரிப்பின்றி நிற்றல் போல, மெய் போதம்

இன்பம் - உண்மை அறிவு ஆனந்தம் இம்மூன்றும் பிரியாது, மெய்

ஆம் வண்ணம் கொண்டவன் - திருமேனி ஆகும் வண்ணம்

கொண்டவனும், தன்வலி ஆணை தாங்கி - தனது சத்தியின்

ஏவலையேற்று, மூவண்ணல் - அயர் அரி அரன் என்னும்

மும்மூர்த்திகளும், தன் சந்நிதி - தனது திருமுன்னே, முத்தொழில்

செய்ய - ஆக்கல் அளித்தல் அழித்தலாகிய மூன்று தொழில்

களையும் செய்யா நிற்க, வாளா மேவு அண்ணல் - அசைவின்றி

நிற்கும் பெருமையுடையவனுமாகிய, அன்னான் - அவ்விறைவனின்,

விளையாட்டின் - திருவிளையாடல்களைக் கூறுதலினாலே,

வினையை வெல்வாம் - வினையாகிய பகையை வெல்வாம் எ - று.

வலி - சத்தி. தாங்கி என்றது முடிமேற் கொண்டென்றபடி.

இறைவனுடைய சத்தியால் முத்தொழிலும் நடைபெறுமென்பதனை.

"உரைத்தவித் தொழில்கண் மூன்று முவருக் குலக மோத

வரைத்தொரு வனுக்கே யாக்கி வைத்ததிங் கென்னை யென்னின்

விரைக்கம லத்தோன் மாலு மேவலான் மேவி னோர்கள்

புரைத்ததி கார சத்தி புண்ணிய நண்ண லாலே"

என்னும் சிவஞான சித்தியாலறிக. (5)



* * *



(பா - ம்.) * மெய்ப்போத வின்பம்.





	 	 சிற்சித்தி



அண்டங்க ளெல்லா மணுவாக வணுக்க ளெல்லாம்

அண்டங்க ளாகப் பெரிதாய்ச்சிறி தாயி னானும்

அண்டங்க ளுள்ளும் புறம்புங்கரி யாயி னானும்

அண்டங்க ளீன்றா டுணையென்ப ரறிந்த நல்லோர்

(இ - ள்.) அண்டங்கள் எல்லாம் - எல்லா அண்டங்களும்,

அணுவாக - அணுவாகத் தோன்ற, பெரிதாய் - பெரிய பொருளாகி,

அணுக்கள் எல்லாம் - எல்லா அணுக்களும், அண்டங்களாக -

அண்டங்களாகத் தோன்ற, சிறிதாயினானும் - நுண்பொருளாயி

னானும், அண்டங்கள் உள்ளும் புறம்பும் - அண்டங்களின்

அகத்தும் புறத்தும், கரி ஆயினானும் - சான்றாயினானுமாகிய

இறைவனை, அண்டங்கள் ஈன்றாள் - அவ்வண்டங்களைப் பெற்ற

உமையம்மையாருக்கு, துணை என்பர் - துணையாக நிற்பவன்

என்று சொல்லுவர், அறிந்த நல்லோர் - மெய் உணர்ந்த பெரியோர்

எ - று.

நிரனிறை கொண்டு கூட்டி உரைக்கப்பட்டது. இறைவன்

அண்டங்கள் எல்லாம் அணுவாகப் பெரிதாயிருக்குந் தன்மை,

"அண்டப் பகுதியி னுண்டைப் பிறக்கம்

அளப்பருந் தன்மை வளப்பெருங் காட்சி

ஒன்றனுக் கொன்று நின்றெழில் பகரின்

நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன

இன்னுழை கதிரின் றுன்னணுப் புரையச்

சிறிய வாகப் பெரியோன்"

எனத் திருவாசகத்துள் ஓதப்பட்டது.

திருவிசைப்பாவிலும்,

"அண்டமோ ரணுவாம் பெருமைகொண் டணுவோர்

அண்டமாஞ் சிறுமைகொண் டடியேன்,

உண்டவூ ணுனக்காம் வகையென துள்ளம்

உள்கலந் தெழுபரஞ் சோதி"

எனப் பெரிதும் சிறிதுமாந்தன்மை கூறப்பெற்றமை காண்க.

ஆயினானு மென்புழி, ஆயினானுக்கும் எனக் குவ்வுருபு விரித்துப்

பொருளுரைத்தலுமாம். (6)





	 	 சொக்கநாதர்

[கலி விருத்தம்]



பூவி னாயகன் பூமக ணாயகன்

காவி னாயக னாதிக் கடவுளர்க்

காவி நாயக னங்கயற் கண்ணிமா

தேவி நாயகன் சேவடி யேத்துவாம்.

(இ - ள்.) பூ இல் நாயகன் - தாமரை மலரை இருக்கையாக

வுடைய அயனும், பூமகள் நாயகன் - செந்தாமரை மலரில் இருக்கும்

திருமகளின் தலைவனாகிய அரியும், காவின் நாயகன் - கற்பகத்

தருவிற்குத் தலைவனாகிய இந்திரனும், ஆதி - முதலான,

கடவுளர்க்கு - தேவர்கட்கு, ஆவிநாயகன் - பிராணநாதனும்,

அம்கயல் கண்ணி - அழகிய கயல் போன்ற கண்களையுடைய

வராகிய, மாதேவி நாயகன் - பெருமை பொருந்திய

உமாதேவியாரின் தலைவனுமாகிய சொக்கநாதனின், சேவடி - சிவந்த

திருவடிகளை, ஏத்துவாம் - துதிப்பாம் எ - று.

இல் - இல்லமாகவுடைய. காவினையுடைய விண்ணுலகிற்கு

நாயகனென்பார், ‘காவினாயகன்’ என்றார். எல்லாத்

தேவர்களிடத்துமிருந்து அவர்களை யியக்குவிப்பான்

இறைவனாகலின் ‘ஆவி நாயகன்’ என்றார். கண்ணியாகிய

தேவியென்க. (7)





	 	 அங்கயற்கண்ணம்மை



[அறுசீரடியாசிரிய விருத்தம்]



பங்கயற்கண் ணரியபரம் பரனுருவே

தனக்குரிய படிவ மாகி*

இங்கயற்க ணகனுலக மெண்ணிறந்த+

சராசரங்க ளீன்றுந் தாழாக்

கொங்கயற்கண் மலர்க்ககூந்தற் குமரிபாண்

டியன்மகள்போற் கோலங் கொண்ட

அங்கயற்க ணம்மையிரு பாதப்போ

தெப்போது மகத்துள் வைப்போம்.

(இ - ள்.) பங்கயற்கு அண் அரிய - பிரமனுக்கும்

அணுகுதற்கரிய, பரம்பரன் உருவே - சிவபெருமான் திருவுருவே,

தனக்கு உரிய படிவம் ஆகி - தனக்கு உரிய திருவுருவமாகப்

பெற்று, இங்கு - இவ்விடத்தும், அயற்கண் - அயலிடத்தும் உள்ள,

அகன் உலகம் - இட மகன்ற உலகங்களையும், எண் இறந்த -

அளவற்ற, சர அசரங்கள் - இயங்குவன நிற்பனவாகிய

பொருள்களையும், ஈன்றும் - பெற்றும், தாழாக் கொங்கை -

தளராத கொங்கைகளையும், அல் கண் மலர் கூந்தல் -

இருள்போலும் தேனிறைந்த மலர்களை யணிந்த கூந்தலையு

முடைய, குமரி - கன்னியாகிய, பாண்டியன் மகள்போல் - மலையத்

துவச பாண்டியனின் திருமகளாரைப் போல், கோலம்கொண்ட -

திருவுருத் தாங்கிய, அங்கயள்கணம்மை - அங்கயற்கணம்மையாரின்,

இருபாதப் போது - திருவடி மலர் இரண்டனையும், எப்போதும் -

எஞ்ஞான்றும், அகத்துள் வைப்பாம - மனத்தின்கண் வைத்துச்

சிந்திப்பாம் எ - று.

பரம்பரன் - எவற்றினக்கும் மேலோன். இறைவன் திருவுருக்

கொள்ளுமாறே சத்தயும் உருவு கொள்ளுதலையும், இறைவி உலகுயி

ரெல்லாம் பெற்றும் கன்னியாயிருத்தலையும்,

"சத்தியாய் விந்து சத்தி யாய்மனோன் மனிதா னாகி

யொத்துறு மகேசை யாகி யுமைதிரு வாணி யாகி

வைத்துறுஞ் சிவாதிக் கிங்ஙன் வருஞ்சத்தி யொருத்தி யாகும்

எத்திற நின்றா னீச னத்திற மவளு நிற்பள்"



"சிவஞ்சத்தி தன்னை யீன்றுஞ் சத்திதான் சிவத்தை யீன்றும்

உவந்திரு வரும்பு ணர்ந்திங் குலகுயி ரெல்லா மீன்றும்

பவன்பிரம சாரி யாகும் பான்மொழி கன்னி யாகும் தவந்தரு

ஞானத் தோர்க்கித் தன்மைதான் றெரியு மன்றே"

என்னும் சிவஞான சித்தித் திருவிருத்தங்களான் முறையே

யுணர்க.கொங்கயற்கண்’ என்புழி ஐகாரம் திரிந்தது. மலையத்துவச

பாண்டியனது வேள்வியின்கண்ணே இறைவி மூவாட்டைக்

குழவியாகத் தோன்றியருளினமையால் ‘பாண்டியன் மகள்போற்

கோலங் கொண்ட’ என்றார். அங்கயற்கணம்மை - பெயர்;

மீனாட்சியம்மை. போதுமென்னும் உம்மை தொக்கது. பொழுது

என்பது போது என மருவிற்று. அகத்துள் வைத்தல் -

சிந்தித்தல். (8)





* * *



(பாடம்.) * படிவமாக்கி. + உலகத் தெண்ணிறந்த.





	 	 [சபாபதி]



உண்மையறி வானந்த வுருவாகி

யெவ்வுயிர்க்கு முயிராய் நீரின்

தண்மையனல் வெம்மையெனத் தனையகலா

திருந்துசரா சரங்க ளீன்ற

பெண்மையுரு வாகியதன் னானந்தக்

கொடிமகிழச்சி பெருக யார்க்கும்

அண்மையதா யம்பலத்து ளாடியருள்

பேரொளியை யகத்துள் வைப்பாம்.

(இ - ள்.) உண்மை அறிவு ஆனந்த உருவாகி - சத்துசித்து

ஆனந்தமே திருவுருவாகக்கொண்டு, எவ்வுயிர்க்கும் உயிராய் -

எல்லா உயிர்களுக்கும் உயிராய், நிரின் தண்மை - நீரில் தட்பமும்,

அனல் வெம்மை என - தீயில் வெப்பமும் பேல, தனை அகலாது

இருந்து - தன்னை நீங்காதிருந்து, சர அசரங்கள் ஈன்ற -

திரிவனவும் நிற்பனவுமாகிய பொருள்களைப் பெற்ற, பெண்மை

உருவாகிய - பெண்மை வடிவாகிய தன் ஆனந்தக்கொடி - சிவகாம

வல்லியார், மகிழ்ச்சி பெருக - கண்டு களிகூர, யார்க்கும் -

அனைவருக்கும், அண்மையதாய் - அணித்தாய், அம்பலத்துள் -

பொற் சபையின்கண், ஆடியருள் - திருநடனம் செய்தருளும்,

பேரொளியை - பெரிய ஒளிப்பிழம்பாகிய சபாபதியை, அகத்துள்

வைப்பாம் - மனத்துள் வைத்துச் சிந்திப்பாம் எ - று.

‘நீரின் றண்மை அனல் வெம்மை’ என்பன இறைவி

இறைவனோடு தாதான்மியமாய் நிற்குந் தன்மையை உணர்த்த வந்த

உவமைகள். தன் ஆனந்தக் கொடி - சிவகாமவல்லி என்னும்

பொருட்டு; தன் - சிவம்; அன்றி, ஆனந்தக்கொடி என்பதனைப்

பெயராக்கித் தனது ஆனந்தக்கொடி எனலும் ஆம். இறைவி கண்டு

மகிழ இறைவன் திருக்கூத்தியற்றுதலை,



"செய்ஞ்ஞின்ற நீல மலர்கின்ற தில்லைச்சிற் றம்பலவன்

மைஞ்ஞின்ற வொண்கண் மலைமகள் கண்டு மகிழந்துநிற்க

நெஞ்ஞின் றெரியும் விளக்கொத்த நீல மணிமிடற்றான்

கைஞ்ஞின்ற வாடல்கண் டாற்பின்னைக் கண்கொண்டு

காண்பதென்னே"

என்னுந் தேவாரத் திருவிருத்தத்தாலும் அறிக. (9)





	 	 	 சோமசுந்தரர்

சடைமறைத்துக் கதிர்மகுடந் தரித்துநறுங்

கொன்றையந்தார் தணந்து வேப்பந்

தொடைமுடித்து விடநாகக் கலனகற்றி

மாணிக்கச் சுடர்ப்பூ ணேந்தி

விடைநிறுத்திக் கயலெடுத்து வழுதிமரு

மகனாகி மீன நோக்கின்

மடவரலை மணந்துலக முழுதாண்ட

சுந்தரனை வணக்கஞ் செய்வாம்.

	 (இ - ள்.) சடை மறைத்து - சடையை மறையச் செய்து,

கதிர் மகுடம் - ஒளிபொருந்திய திருமுடியை, தரித்து - சூடி,

நறுகொன்றை அம்தார் - மணமிகுந்த கொன்றை மலர்களாலாகிய

அழகிய மாலையை தணந்து - நீக்கி, வேப்பம் தொடை முடித்து -

வேப்பம் பூக்களாலாகிய மாலையை அணிந்து, விடநாகக் கலன்

அகற்றி - நஞ்சையுடைய நாகங்களாகிய அணிகளை அகற்றி,

மாணிக்கம் சுடர் பூண் ஏந்தி - நவமணிகளாலாகிய ஒளியையுடைய

அணிகளை அணிந்து, விடை நிறுத்தி - இடபக்கொடியை

உயர்த்தாது நிறுத்தி, கயல் எடுத்து - மீனக்கொடியை உயர்த்தி,

மீனம் நோக்கின் - மீன்போலும் கண்களை யுடைய, மடவரலை -

தடாதகைபிராட்டியாரை, மணந்து - திருமணம் செய்ததனால், வழுதி

மருமகனாகி - மலையத்துவச பாண்டியனின் மருமகனாகி, உலகம்

முழுது - எல்லா உலகங்களையும், ஆண்ட - ஆண்டருளிய,

சுந்தரனை வணக்கம் செய்வாம் - சோமசுந்தரக் கவுளை

வணங்குவாம் எ - று.

இறைவன் ‘பிறவாயாக்கைப் பெரியோன்’ ஆகலின் அருள்

காரணத்தாற் பாண்டி வேந்தாதற்கேற்பக் தனதுண்மைத்

திருக்கோலத்தையே மாற்றி வந்தனனென்பார் ‘சடைமறைத்துக்

கதிர்மகுடங் தரித்து’ என்றிங்ஙனங் கூறினர்.

"கடுக்கை மலர்மாற்றி வேப்பமலர் சூடி

ஐவாய்க் காப்புவிட் டணிபூ ணணிந்து

விரிசடை மறைத்து மணிமுடி கவித்து

விடைக்கொடி நிறுத்திக் கயற்கொடி யெடுத்து

வழுதியாகி"

என்னும் கல்லாடத்துடன் இப்பாட்டு ஒற்றுமையுற்று விளங்குதல்

காண்க.

முழுதென்பது எஞ்சாமைப் பொருட்டு. வணக்கஞ் செய்வாம்

என்னும் இருசொல்லும் ஒரு சொன்னீரவாய்ச் சுந்தரனை என்னும்

இரண்டாவதற்கு முடிபாயின. (10)





	 	 	 தடாதகைப்பிராட்டியார்

செழியர்பிரான் றிருமகளாய்க் கலைபயின்று

முடிபுனைந்து செங்கோ லோச்சி

முழுதுலகுஞ் சயங்கொண்டு திறைகொண்டு

நந்திகண முனைப்போர் சாய்த்துத்

தொழுகணவற் கணிமணமா லிகைசூட்டித்

தன்மகுடஞ் சூட்டிச் செல்வந்

தழைவுறுதன் னரசளித்த பெண்ணரசி

யடிக்கமலந் தலைமேல் வைப்பாம்.

	 (இ - ள்.) செழியர் பிரான் - பாண்டியர் தலைவனாகிய

மலையத் துவசனின், திருமகளாய் - திருமகளாய்த் தோன்றி,

கலைபயின்று எல்லாக் கலைகளையும் கற்று, முடிபுனைந்து -

திருமுடி சூடி, செங்கோல் ஒச்சி - அரசு நடாத்தி, முழுது உலகும் -

எல்லா உலகங்களையும், சயங்கொண்டு - வெற்றி கொண்டு,

திறைகொண்டு - திறைப் பெருளை ஏற்று, நந்தி கணம் -

நந்திதேவர் முதலிய சிவகணங்களை, முனைப்போர் -

போர்முனையில். சாய்த்து - வலிகெடச் செய்து, தொழு கணவற்கு -

(தன்னாலும் அனைவராலும்) தொழப்பெறுகின்ற நாயகனுக்கு,

அணிமண மாலிகை சூட்டி - அழகிய மணமாலையைச் சூட்டி,

தன்மகுடம் சூட்டி - தனது திருமுடியையும் புனைவித்து, செல்வம்

தழைவுறு - செல்வம் நிரம்பப்பெற்ற, தன் அரசு அளித்த - தனது

அரசியலையும் கொடுத்தருளிய, பெண்ணரசி - மங்கையர்க்

கரசியாகிய தடாதகைப்பிராட்டியாரின், அடிக்கமலம் - திருவடித்

தாமரைகளை தலைமேல் வைப்பாம் - முடியின்மீது சூடுவாம்

எ - று.

இறைவி பாண்டியற்கு மகளாய்த் தோன்றிப் புரிந்தருளிய செய

லெல்லாம முறையானே இப்பாட்டில் தொகுத்துரைக்கப்பட்டவாறறிக.

நந்திகணம் - நந்தியை முதலாகவுடைய கணம். முனைப்போர்

என்பதைப் போர்முனை என மாற்றுக. சாய்தல் - மெலிதல்;

சாய்த்தல் அதன் பிறவினை. தொழு கணவன் - தொழப்படுங்

கணவன். மேற் பாட்டினும் இப்பாட்டினும் கூறிய வரலாற்றைத்

தடாதகைப் பிராட்டியார் திருவவதாரப்படலத்தானும்,

திருமணப்படலத்தானும் அறிக. (11)





	 	 வெள்ளியம்பலவாணர்

பொருமாறிற் கிளர்தடந்தோ ளொருமாறன்

மனங்கிடந்த புழுக்க மாற

வருமாறிற் கண்ணருவி மாறாது

களிப்படைய மண்ணும் விண்ணும்

உருமாறிப் பவக்கடல்வீழ்ந் தூசலெனத்

தடுமாறி யுழலு மாக்கள்

கருமாறிக் கதியடையக் கான்மாறி

நடித்தவரைக் கருத்துள் வைப்பாம்.

(இ - ள்) பொரும் ஆறில் - போர்த்துறையில், கிளர் -

விளங்கா நின்ற, தடம் தோள் - பெரிய தோள்களையுடைய, ஒரு

மாறன் - ஒரு பாண்டியன், மனம் கிடந்த - மனத்தின்கண் தங்கிய,

புழுக்கம் மாற - துன்பம் நீங்கவும், வரும் ஆறில் - பெருகிவரும்

ஆற்றுநீர்போல், கண் அருவி - கண்களினின்றும் ஒழுகும் நீரருவி,

மாறாது - நீங்கப்பெறாது, களிப்பு அடைய - (அம்மன்னன்)

மகிழச்சியடையவும், பவக்கடல் வீழ்ந்து - பிறவிக் கடலுள் வீழ்ந்து,

உருமாறி - நால்வகைக்கதியினும் மாறி மாறி, ஊசலென - (மேலும்

கீழும் போவதும் வருவதுமாகிய) ஊசல் போல, மண்ணும் விண்ணும்

தடுமாறி - மண்ணுலகத்தும் விண்ணுலகத்தும் வருவதும்

போவதுமாகி, உழலும் மாக்கள் - வருந்துகின்ற மக்கள், கருமாறி -

கருவிற்சென்றடைதலினின்றும் நீங்கி, கதி அடைய - வீடுபெறவும்,

கால்மாறி நடித்தவரை - கால் மாறி யாடிய வெள்ளியம்பல வாணரை,

கருத்துள் வைப்பாம் - மனத்துள் வைத்து வணங்குவாம் எ - று.



வெட்சி, வஞ்சி முதலிய புறத்திணைகளும், அவற்றின்

பகுதியாய துறைகளும் ‘பொருமாறு’ எனப்பட்டன; விற்போர்,

வாட்போர், மற்போர் முதலிய போர் விகற்பங்கள் எனினும்

பொருந்தும். மாறன் - இராசசேகர பாண்டியன்; இம்மன்னன்

பரதநூற்றுறை பயின்று அதனாற் கால் தளர்ந்து வருந்தி, எம்

பெருமானுக்கும் இங்ஙனம் திருவடி வருந்துமே என நினைந்து

உளம்புழுங்கி வேண்டிக் கொள்ள, அவன் மகிழும்படி இறைவன்

ஊன்றிய திருவடியை மேலெடுத்தாடி யருளினன்; இதன் விரிவைக்

கான்மாறியாடின படலத்திற் கண்டு கொள்க. பொருமாற்றில்,

வருமாற்றின் எனற் பாலன விகாரப்பட்டன, ஊசலென மனந்தடுமாறி

எனினும் ஆம்; ‘உறுகயி றூசல் போல வொன்றுவிட் டொன்று பற்றி,

மறுகயி றூசல் போல வந்துவந் துலவு நெஞ்சம்’ என்னும்

திருநேரிசையும் காண்க. (12)





	 	 தட்சிணாமூர்த்தி

கல்லாலின் புடையமர்ந்து நான்மறையா

றங்கமுதற் கற்ற கேள்வி

வல்லார்க ணால்வருக்கும் வாக்கிறந்த

பூரணமாய் மறைக்கப் பாலாய்

எல்லாமா யல்லதுமா யிருந்ததனை

யிருந்தபடி யிருந்து காட்டிச்

சொல்லாமங்ற சொன்னவரை நினையாம

னினைந்துபவத் தொடக்கை வெல்வாம்.

(இ - ள்.) கல் ஆலின் புடை அமர்ந்து - கல்லால மரத்தின்

கீழ் இருந்து, நான்மறை ஆறு அங்கம் முதல் - நான்குமறை ஆறு

அங்க முதலானவற்றை, கற்ற - கற்றுணர்ந்த, கேள்வி வல்லார்கள்

நால்வருக்கும் - கேட்டலில் வல்லுநர்கள் ஆகிய சநகர் முதலிய

நான்கு முனிவர்கட்கும், வாக்கு இறந்த பூரணமாய் - வாக்கியலைக்

கடந்த நிறைவாயும், மறகை்கு அப்பாலாய் - வேதங்கட்கு

அப்பாற்பட்ட தாயும், எல்லாமாய் - எல்லாமாயும், அல்லதுமாய் -

(அவற்றுள் ஒன்றும்) அல்லதுமாயும், இருந்ததனை - உள்ளதன்

உண்மையை, இருந்த படி இருந்த - உள்ளபடி இருந்த, காட்டி

காண்பித்து, சொல்லாமல் சொன்னவரை - குறிப்பாலுணர்த்திய

தட்சிணாமூர்த்தியை, நினையாமல் நினைந்து - இடையறாமல்

நினைந்து, பவத்தொடக்கை வெல்வாம் - பிறவிக்கட்டாகிய பகையை

வெல்வாம் எ - று.

நான்மறை - இருக்கு, எசுர், சாமம், அதர்வணம் என்ப;

தைத்திரியம், பௌடிகம், தலவகாரம், சாமம் எனலுமாம், ஆறங்கம்

- சிட்சை, வியாகரணம், நிருத்தம், கற்பம், சந்தம், சோதிடம்

என்பன; இவை வேதத்திற்கு உறுப்புக்கள் போறலின் வேதாங்கம்

எனப்படும்; இதனை,

"கற்பங்கை சந்தங்கா லெண்கண்

தெற்றெ னிருத்தஞ் செவி சிக்கை மூக்

குற்ற வியாகரண முகம் பெற்றுச்

சார்பிற் றோன்றா வாரண வேதக்

காதியந்த மில்லை"

என மணிமேகலை கூறுவதாலும் அறிக. முதல் என்றதனால் அற

நூல் புராணம் முதலாயின கொள்ளப்படும். கேள்வி என்பது

கேட்டல் எனப் பொருள்படுதலன்றிக் கல்வி யெனவும், வேதம்

எனவும் பொருள்படும். நால்வர் - சனகர், சனாதனர், சனந்தரன்,

சனற்குமாரர் எனுமிவர். இறைவன் வாக்கிறந்து நிற்றலை ‘மாற்ற

மனங்கழிய நின்ற மறையோன்’ சொற்பதங் கடந்த தொல்லோன்’

என ஆளுடைய அடிகள் அருளுமாற்றானறிக. வேதம் முதலிய

கலைகளெல்லாம் பாசஞான மாகலானும், இறைவன்

‘பாசஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரன்’

ஆகலானும் ‘மறைக்கப் பாலாய்’ என்றார். இறைவன் எல்லாமா

யிருத்தலை,

"இருநிலனாய்த் தீயாகி நீருமாகி

யியமான னாயெறியுங் காற்றுமாகி

அருநிலைய திங்களாய் நாயி றாகி

யாகாச மாயட்ட மூர்த்தி யாகிப்

பெருநலமுங் குற்றமு பெண்ணு மாணும்

பிறருருவுந் தம்முருவுந் தாமேயாகி

நெருநலையா யின்றாகி நாளை யாகி

நிமிர்புன் சடையடிக ணின்ற வாறே"

எனவும், அல்லதுமா யிருத்தலை,

"விரிகதிர் நாயிறல்லர் மதியல்லர் வேத விதியல்லர்

விண்ணுநிலனுந்

திரிதரு வாயுவல்லர் செறுதீயு மல்லர் தெளிநீரு மல்லர் தெரியில்

அரிதரு கண்ணியாளை யொருபாக மாக வருள்காரணத்தில்

வருவார்

எரியர வாரமார்பரிமையாரு மல்ல ரிமைப்பாரு மல்ல ரிவரே"

எனவும் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிச்செய்தமை காண்க :

"ஒன்றுநீ யல்லை யன்றியொன் றில்லை யாருனை யறிகியற் பாரே"

என்னும் திருவாசகமும் சிந்திக்கற் பாலது; இறைவன் ‘உலகெலாமாகி

வேறாயுடனுமாய்’ நிற்பன் என மெய்கண்ட நூல்கள் கூறா நிற்கும்.

இருந்ததனை : வினையாலணையும் பெயர்; தன்னை யெனப்

பிரித்தலும் ஆம். இருந்து காட்டிச் சொல்லாமற் சொல்லுதல் -

மோன முத்திரைக்கையுட னமர்ந்து அருளாலுணர்த்துதல்; "ஒருகை

மார்பொடு விளங்க ஒருகை தாரொடு பொலிய’ என்னும்

திருமுருகாற்றுப்படைத் தொடருக்கு ‘முளிவர்க்குத் தத்துவங்களைக்

கூறி உரையிறந்த பொருளை யுணர்த்துங் காலத்து ஒருகை

மார்போடே விளங்கா நிற்க, ஒருகை மார்பின் மாலை

தாழ்ந்ததனோடே சேர்ந்து அழகுபெற, இறைவன் மோன முத்திரை

யத்தனாய்த் தானாயே யிருந்து காட்ட ஊமைத்தசும்புள் நீர்

நிறைந்தாய் போல ஆனந்த மயமான வொளி மாணாக்கர்க்கு

நிறைதலின் அதற்குரிய மோன முத்திரை கூறிற்று" என

நச்சினார்க்கினியர் உரை விரித்திருப்பது இங்கு நோக்கற்பாலது.

"ஓரானீழ லொண்கழ லிரண்டும்

முப்பொழு தேத்திய நால்வர்க்கு ஒளிநெறி காட்டினை"

என்பது திருவெழுகூற்றிருக்கை.

நினையாமல் நினைந்து - பிறிதொன்றையும் நினையாமல்

நினைந்து; இடையறாது பாவித்து என்றபடி; சிந்திக்கு முறையிற்

சிந்தித்து என்றலுமாம்; அது தற்போதத்தாற் சிந்தியாது திருவருள்

வழியாற் சிந்தித்தல் என்பதாம். இதனை,

"அறியாமை யறிவகற்றி யறிவி னுள்ளே

யறிவுதனை யருளினா லறியாதே யறிந்து

குறியாதே குறித்தந்தக் கரணங்க ளோடுங்

கூடாதே வாடாதே குழைந்திருப்பை யாகில்"

என்னும் சிவஞானசித்தியா லறிக. மாணிக்கவாசகப் பெருமானும்

‘நினைப்பற நினைந்தேன்’ என்றார். ஆலின் கீழிருந்து

சிவபெருமானிடத்தில் மறைப்பொருளைக் கேட்டுணர்ந்த சனகர்

முதலிய முனிவர்கள் பின்னரும் தெளிவு பிறவாராகித் திருக்

கைலையை அடைந்து இறைவனை வணங்கி ‘ஆகமத்தி னரும்பத

மூன்றும் கூற’ப் பெற்றுக் புந்தியொடுங்கும் ஞானத்தைப் போதிக்க

வேண்ட, இறைவன் ‘உரத்திற் சீர்கொள், கரதல மொன்று சேர்த்தி

மோனமுத் திரையைக் காட்டி, ஒருகணஞ் செயலொன் றின்றி

யோசெய் வாரி னுற்றான்’ என்பது வரலாறு. இதனைக் கந்த புராண

உற்பத்தி காண்டத்து மேருப்படலத்தாலறிக. (13)





	 	 சித்திவிநாயகக்கடவுள்

உள்ளமெனுங் கூடத்தி லூக்கமெனுந்

தறிநிறுவி யுறுதி யாகத்

தள்ளரிய வன்பென்னுந் தொடர்பூட்டி

யிடைப்படுத்தித் தறுகட் பாசக்

	 கள்ளவினைப் பசுபோதக் கவளமிடக்

களித்துண்டு கருணை யென்னும்

வெள்ளமதம் பொழிசித்தி வேழத்தை

நினைந்துவரு வினைகள் தீர்ப்பாம்.

	 	 (இ - ள்.) உள்ளம் எனும் கூடத்தில் - உள்ளமாகிய

கூடத்தில், ஊக்கம் எனும் - மனவுறுதியாகிய, தறி நிறுவி - கட்டுத்

தறியை நிறுத்தி, தள்ளரிய - பேதித்தலில்லாத, அன்பு என்னும்

தொடர் - அன்பாகிய சங்கிலியை, உறுதியாகப் பூட்டி - வலிமை

பெறப்பூட்டி, இடைப்படுத்தி - அதில் அகப்டுத்தி, தறுகண் -

வன்கண்மையை யுடைய, பாசம் - ஆணவ சம்பந்தமுள்ள,

கள்ளவினை - வஞ்சவினையை யுடைய. பசுபோதம் - சீவபோதம்

ஆகிய, கவளம் இட - கவளத்தைக் கொடுக்க, களித்து - மகிழ்ந்து,

உண்டு - அருந்தி, கருணை என்னும் - அருளாகிய, மதவெள்ளம்

பொழ - மதப்பெருக்கைச் சொரிகின்ற, சித்தி வேழத்தை -

சித்திவிநாயகக்கடவுளாகிய யானையை, நினைந்து - தியானித்து,

வருவினைகள் தீர்ப்பாம் - பிறவி தோறும் தொடர்ந்துவருகின்ற

வினைகளை நீக்குவாம் எ - று.

விநாயகக்கடவுளை வேழமென்றதற்கேற்ப உள்ளம் முதலிய

வற்றைக் கூடம் முதலியவாக உருவகப் படுத்தினார். கூடம் -

யானை கட்டுமிடம். கவளம் - யானை யுணவு. தொடராற் பூட்டி

என விரிப்பினும் அமையும். ஆணவத்தாற் பசுபோதமும், அதனால்

வினையும் நிகழுமென்க. பசுபோதக் கவள மிடுதலாவது யான் எனது

என்னுஞ் செருக்கற்று வணங்குதல். சித்தி விநாயகர் : பெயர்.

இப்பாட்டு இயைபுருவக வணி. (14)





	 	 முருகக் கடவுள்

கறங்குதிரைக் கருங்கடலுங் காரவுணப்

பெருங்கடலுங் கலங்கக் கார்வந்

துறங்குசிகைப் பொருப்புஞ்சூ ருரப்பொருப்பும்

பிளப்பமறை யுணர்ந்தோ ராற்றும்

அறங்குரவு மகத்தழலு மவுணமட

வார்வயிற்றி னழலு மூள

மறங்குலவு வேலெடுத்த குமரவேள்

சேவடிகள் வணக்கஞ செய்வாம்.

(இ - ள்.) கறங்கு - ஒலிக்கின்ற, திரை - அலைகளை

யுடைய, கருங்கடலும் - கரிய கடலும், கார் அவுணப் பெருங்கடலும்

- கரிய அசுர சேனையாகிய பெரிய கடலும், கலங்க - கலங்கவும்,

கார் வந்து உறங்கு - முகில் வந்து படியப் பெற்ற, சிகை -

உச்சியையுடைய, பொருப்பும் - கிரவுஞ்ச மென்னும் மலையும், சூர்

- சூரபன்மாவின், உரம் பொருப்பும் - மார்பாகிய மலையும், பிளப்ப

- பிளவை யடையவும், மறை உணர்ந்தோர் ஆற்றும் -

வேதவிதிகளை நன்குணர்ந்தவர்கள் செய்கின்ற, அறம் குலவும் -

அறத்தோடு கூடிய, மகத்து அழலும் - வேள்வியின்கண் தீயும்,

அவுண மடவார் வயிற்றின் அழலும் - அசுரப் பெண்டிர்

வயிற்றின்கண் தீயும்,மூள - மூண்டு எரியவும், மறம் குலவு - வீரம்

பொருந்திய, வேல் - வேற்படையை, எடுத்த - திருக்கரத்தி

லேந்திய, குமரவேள் -முருகவேளின், சேவடிகள் - சிவந்த

திருவடிகளை, வணக்கம் செய்வாம் - வணங்குவாம் எ - று.

சூரபன்மன் கடல் நடுவே மாமரமாய்த் தோன்றி நின்ற

பொழுது முருகக் கடவுள் ஆங்கெய்தி அதனைத் தமது வேலாற்

றுணித்தனராகலின் ‘கருங்கடலும் - கலங்க’ என்றார்.

திருமுருகாற்றுப்படையுள் ‘பார்முதிர் பனிக்கடல் கலங்கவுள்

புக்குச், சூர்முதல் தடிந்த சுடரிலை நெடுவேல்’ என்று

கூறப்படுதலுங் காண்க. கிரவுஞ்சன் என்னும் அசுரன்

மலைவடிவாயிருந்து, முருகக் கடவுள் சேனையுடன் வரும் பொழுது

மாயை பல புரிந்து, அவரது வேலாற் பிளக்கப்பட்டமையால், ‘சிகைப்

பொருப்பும் . . . . பிளப்ப’ என்றார். அவுணப் பெருங்கடல், குருரப்

பொருப்பு என்பன உருவகம். வயிற்றினழல் - சோகத்தீ.

இவ்வரலாறுகளனைத்தும் கந்தபுராணத்துட் காண்க. வேலெடுத்த

எனக் காரணத்தாற் காரியத்தைக் கூறினார். (15)





	 	 நாமகள்

பழுதகன்ற நால்வகைச்சொல் மலரெடுத்துப்

பத்திபடப் பரப்பித் திக்கு

முழுதகன்று மணந்துசுவை யொழுகியணி

பெறமுக்கண் மூர்த்தி தாளில்

தொழுதகன்ற வன்பெனுநார் தொடுத்தலங்கல்

சூட்டவரிச் சுரும்புந் தேனுங்

கொழுதகன்ற வெண்டோட்டு முண்டகத்தா

ளடிமுடிமேற் கொண்டு வாழ்வாம்.

(இ - ள்.) பழுது அகன்ற - குற்றநீங்கிய, நால்வகைச் சொல்

மலர் எடுத்து - பெயர் வினை இடை உரி என்னும் நான்கு

வகையை யுடைய சொற்களாகிய மலர்களை எடுத்து, பத்திபட

பரப்பி - நிலல் பெற வைத்து, திக்குமுழுது அகன்று - எல்லாத்

திக்குகளினுஞ் சென்று, மணந்து - கமழ்ந்து, சுவை ஒழுகி - கூசை

ஒழுகப்பெற்று, அணிபெற - அழகுபெற, அகன்ற அன்பு எனும் நார்

- பெரிய அன்பாகிய நாரினால், அலங்கல் தொடுத்து -

பாமாலையாகச் செய்து, முக்கண் மூர்த்தி - மூன்று கண்களையுடைய

இறைவனுடைய, தாளில் - திருவடிகளில், தொழுது - வணங்கி,

சூட்ட - அணிவதற்கு, வரி - கீற்றுக்களையுடைய, சுரும்பும் தேனும்

- ஆண்வண்டும் பெண்வண்டும், கொழுது - குடைதலினால்,

அகன்ற - விரிந்த, வெண் தோட்டு முண்டகத்தாள் -

வெண்மையான இதழ்களையுடைய தாமரைப்பூவை

இருக்கையாகவுடைய நாமகளின், அடி - திருவடிகளை, முடிமேற்

கொண்டு வாழ்வாம் - சென்னியிற் சூடிவாழ்வாம் எ - று.

பழுது - மலருக்குப் புழுக்கடி முதலியனவும், சொல்லுக்குத்

திணைவழு முதலியனவும் ஆம். மலரும் கோட்டுப்பூ கொடிப்பூ,

நிலப்பூ, நீர்ப்பூ என நால்வகைப்படும். நால்வகைச் சொல்லென்பன

இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல் எனலுமாம்;

"இயற்சொல் திரிசொல் திசைச்சொல் வடசொலென்

றனைத்தே செய்யு ளீட்டச் சொல்லே"



என்றார் ஆசிரியர் தொல்காப்பியனாரும். சொன்மலர், அன்பெனு

நார் என்பன உருவகம். ‘பத்திபடப் பரப்பித் திக்கு முழுதகன்று

மணந்து சுவையொழுகி யணிபெற’ என்பன செம்மொழச்சிலேடை.

(கற்போர்க்கு) அன்புண்டாகப் பரப்பித், திசை முழுதும் புகழ்

பொருந்துமாறு எண்வகைச் சுவையுங் கனிந்து சொல்லணி

பொருளணியுடையதாகத் தொடுத்து எனப் பாமாலைக்கேற்ப

உரைத்துக் கொள்க. எண்வகைச் சுவையாவன : வீரம், அச்சம்,

இழிப்பு, வியப்பு, காமம், அவலம், வெகுளி, நகை என்பன. சமனிலை

கூட்டின் சுவை ஒன்பதாகும். (16)





	 	 திருநந்திதேவர்

[வேறு]



வந்திறை யடியிற் றாழும் வானவர் மகுட கோடி

பந்தியின் மணிகள் சிந்த வேத்திரப் படையாற் றாக்கி

அந்தியும் பகலுந் தொண்ட ரலகிடுங் குப்பை யாக்கும்

நந்தியெம் பெருமான் பாத நகைமலர் முடிமேல் வைப்பாம்.

(இ - ள்.) இறை அடியில் - இறைவன் திருவடிகளில், வந்து

தாழும் - வந்து வணங்குகின்ற, வானவர் - தேவர்களின், மகுடகோடி

பந்தியின் - முடியுறுப்பு வரிசைகளினின்று, மணிகள் சிந்த -

மாணிக்கங்கள் சிதறும்படியாக, வேத்திரப்படையால் - பிரம்பாகிய

படையால், தாக்கி - அடித்து, அந்தியும் பகலும் - இரவும் பகலும்,

தொண்டர் - திருத்தொண்டர்கள், அலகு இடும் - திருவலகிடுதற்குக்

காரணமாயுள்ள, குப்பை ஆக்கும் - குப்பையாகச் செய்கின்ற, நந்தி

எம் பெருமான் - எம் திருநந்தி தேவரின், பாதம் - திருவடிகளாகிய,

நகை மலர் - ஒளிபொருந்திய மலர்களை, முடிமேல் வைப்பாம் -

முடியின் கண்ணே சூடுவாம் எ - று.

மகுட கோடிபந்தி என்பன வடசொற்களாதலின் வல்லொற்று

மிகாதியல்பாயின. கோடி - முடியுறுப்பு; எண் ஆயின் மகுடகோடி

சிந்த என எழுவாயாக்கி உரைத்தல்வேண்டும்; வேற்றுமையாயின்

கோடிப்பந்தி என ஒற்றுமிகுதல் வேண்டுமென்க. அந்தியும் பகலும்

என்பதற்குக் காலையந்தி, மாலையந்திகளிலும், நண்பகலிலும் என்று

கூறலுமாம். தொண்டர்களுக்கெல்லாம் திருத்தொண்டுநெறி

கற்பிக்கும் குரவரென்னும் குறிப்புத்தோன்ற ‘அலகிடுங்

குப்பையாக்கும்’ என்றார். (17)





	 	 ஆளுடைய பிள்ளையார்



கடியவிழ் கடுக்கை வேணித் தாதைபோற் கனற்கண் மீனக்

கொடியனை வேவ நோக்கிக் குறையிரந் தனையான் கற்பிற்

பிடியன நடையாள் வேண்டப் பின்னுயி ரளித்துக் காத்த

முடியணி மாடக் காழி முனிவனை வணக்கஞ் செய்வாம்.

(இ - ள்.) கடி அவிழ் - மணத்துடன் மலர்ந்த, கடுக்கை

வேணி - கொன்றைமலர் மாலையையணிந்த சடையையுடைய,

தாதைபோல் - தந்தையாராகி சிவபிரான் புரிந்தருளியதுபோல,

கனற்கண் - வெப்பு நோயாகிய தீயின்கண், மீனக்கொடியினை -

மீனக்கொடியை உடையவனாகிய கூன்பாண்டியனை, வேவநோக்கி -

வெதும்பி வருந்தும் படியாக அருள்செய்து, அனையான் -

அப்பாண்டியனின் (மனைவியாராகிய), கற்பின் - கற்பினையுடைய,

பிடிஅன நடையாள் - பெண்யானை போலும் நடையினையுடைய

மங்கையர்க்கரசியார், குறையிரந்து வேண்ட - தமது குறைகூறி

வேண்டிக்கொள்ள, பின் - அவ்வாறு வேண்டிய பின்பு, உயிர்

அளித்து - அப்பாண்டியனுக்கு உயிரை நல்கி, காத்த -

ஆண்டருளிய, முடிஅணி - சிகரங்களையுடைய அழகிய, மாடம் -

மாடங்களையுடைய, காழ முனிவனை - சீகாழிப்பதியில் அவதாத்த

திருஞான சம்பந்தப்பெருமானை, வணக்கஞ்செய்வாம் -

வணங்குவாம் எ - று.

‘கனற்கண் . . . . . காத்த’ என்பது சிலேடை. கனற்கண் -

அனல் விழியால், மீனக்கொடியனை - மீனக்கொடியுடைய

மன்மதனை, வேவ நோக்கி - எரியும்படி பார்த்தருளி, அனையான்

கற்பின்பிடிஅன நடையாள் வேண்ட - அவன் மனைவியாகிய

இரதிதேவி வேண்டிக்கொள்ள, பின் உயிர் அளித்துக் காத்த -

பின்பு அம்மன்மதனது உயிரை நல்கிக் காத்தருளிய, - என்று

சிவபிரானுக்கேற்பப் பொருளுரைத்துக் கொள்க.

காமனை யெரித்த கதை : - சிவபெருமானை யிகழ்ந்து தக்கன்

புரிந்த வேள்வியிற்சென்று அவியுண்ட தீவினையால் அயன், மால்

இந்திரன் முதலிய அமரர்களெல்லாம் அப்பொழுது ஒறுக்கப்பட்ட

தன்றிப் பின்னரும் சூரபன்மன் முதலிய அவுணர்களால் துன்ப

முழந்து, அத்துன்பத்தை யொழிப்பதற்கு இறைவன் மலையரையன்

புதல்வியாரை மணந்து குமாரக்கடவுளைத் தோற்றுவிக்க

வேண்டுமெனத் தெளிந்து, அதன்பொருட்டு, முனிவர்க்கு

மெய்ப்பொருளுணர்த்தி யோகிலிருக்கும் பெருமானை மலரம்பெய்து

மோனத்தினின்றும் அகற்றும்படி மன்மதனை வேண்டிக்கொண்டனர்.

அவன் அது செய்தற்கு அஞ்சினனாயினும் வேதர்கள் பலவாறு

வேண்டிக் கொண்டதற்கிரங்கிச் சென்று சிவபெருமான்மேல்

அம்பினையெய்து, அப்பெருமான் சிறிது வழித்தவளவில்

நெற்றிக்கண்ணின் நெருப்பால் எரிந்து சாம்பராயினன். பின் அவன்

மனைவியாகிய இரதி வேண்ட, இறைவன், திருக்கலியாண காலததில்

அவனுக்குயிர் நல்கி, இரதிக்கு உருவுடனும் ஏனையர்க்கு

அநங்கனாகவும் இருக்குமாறு அருள்செய்தனர் என்பது. இதனைக்

கந்தபுராணத்துக் காமதகனப் படலம் முதலியவற்றானறிக.



திருஞானசம்பந்தர் பாண்டியனை வெப்புநோயால் வருந்தச்

செய்து, பின் அது தீர்த்தருளிய வரலாறு : -

சோழநாட்டிலே சீகாழிப்பதியிலே சிவபாதவிருதயர் என்னும்

அந்தணர்க்குப் பகவதியார் திருவயிற்றிலே திருவவதாரஞ் செய்து

மூன்றாம் ஆண்டிலே பிரமதீர்த்தக்கரையில் சிவபெருமான்

உமாதேவி யாரோடும் வந்து பரஞானம் கலந்த பால்

கொடுக்கப்பெற்றுத் ‘தோடுடைய செவியன்’ என்னும் பதிகம்பாடித்

தந்தைக்கு இறைவனைச் சுட்டிக்காட்டித் திருஞானசம்பந்தரென்றும்,

ஆளுடைய பிள்ளையாரென்றும் பெயரெய்தியவர் திருப்பதிகளுக்கும்

சென்று பதிகம்பாடி இறைவன்பால் பொற்றாளம், முத்துச்சிவிகை

முதலிய பெற்றுப் பல அற்புதம் புரிந்து மதுரையையடைந்து அடியார்

கூட்டத்துடன் தங்கியிருக்கும்பொழுது சமணர்கள் பொறாமையினால்

திருமடத்திற் றீவைக்க, அக்கொடுஞ்செயல் அரசன் முறை

செய்யாமையால் நிகழ்ந்ததென உட்கொண்ட பிள்ளையார்

அத்தீயானது சென்று பாண்டியனை வெப்பு நோயாகப் பற்றுமாறு

அருளி, மங்கை யர்க்கரசியாரின் வேண்டுகோளுக்கிணங்கிப் பின்

அம்மன்னனது வெப்புநோயைத திருநீற்றால் மாற்றிச்

சமணனாயிருந்த அவ்வரசனைச் சைவனாக்கிச் சமணரை

வாதில்வென்று தமிழ்நாடு முழுதும் சைவம் தழைத்தோங்கச்

செய்தனர் என்பது.

இதன் விரிவைப் பெரியபுராணத்திலுள்ள அவரது

புராணத்திலும், இந்தப் புராணத்திலுள்ள பாண்டியன் சுரந்தீர்த்த

படலத்திலும் கண்டுகொள்க.

தாதைபோல் என்றது தந்தையினியல்பு பிள்ளையிடத்தும்

விளங்குமென்பது குறிப்பித்தவாறாம். (18)





	 	 ஆளுடைய அரசுகள்



அறப்பெருஞ் செல்வி பாகத் தண்ணலஞ் செழுத்தா லஞ்சா*

மறப்பெருஞ் செய்கை மாறா வஞ்சக ரிட்ட நீல

நிறப்பெருங் கடலும் யார்க்கு நீந்துதற் கரிய வேழு

பிறப்பெனுங் கடலு நீத்த பிரானடி வணக்கஞ் செய்வாம்.

(இ - ள்.) அறப்பெரும் செல்வி - முப்பத்திரண்டு

அறங்களையும் வளர்த்த பெரிய செல்வியாராகிய உமையம்மையாரை,

பாகத்து - ஒரு கூற்றிலுடைய, அண்ணல் - பெருமை பொருந்திய

இறைவனின், அஞ்சு எழுத்தால் - திருவைந்தெழுத்தாகிய

புணையினாலே, அஞ்சா பழிக்கு அஞ்சாத, மறப்பெரும் செய்கை -

பெரிய பாவச்செய்கையினின்றும், மாறா - நீங்காத, வஞ்சகர் -

வஞ்சகராகிய சமணர்கள், இட்ட நீலநிறப் பெருங்கடலும் -

கற்றூணோடு பிணித்துப் போகட்ட நீல நிறத்தையுடைய பெரிய

கடலையும், யார்க்கும் - எவ்வகையோராலும், நீந்துதற்கு அரிய -

கடப்பதற்கு முடியாத, ஏழு பிறப்பெனும் கடலும் -

ஏழுவகையினையுடைய பிறவி என்னுங் கடலையும், நீத்த - ஒரு

சேரக் கடந்தருளிய, பிரான் - திருநாவுக்கரசரின், அடி -

திருவடிகளை, வணக்கம் செய்வாம் - வணங்குவாம் எ - று.

அஞ்சா, மாறா என்னும் பெயரெச்சமறைகள் வஞ்சகர் என்னும்

பெயருடன் தனித்தனி முடிந்தன. அஞ்ச என்பது பாடமாயின்

அதனை இட்ட என்பதனோடு முடிக்க. ஈரிடத்தும் கடலும்

என்பதிலுள்ள உம்மைகள் எண்ணுடன் சிறப்புங் குறித்தன. ஏழு

பிறப்பாவன : தேவர், மக்கள், விலங்கு, பறவை, ஊர்வன, நீர்

வாழ்வன, தாவரம் என்பன.

திருநாவுக்கரசர் கடல்கடந்த வரலாறு : - திருமுனைப்பாடி

நாட்டிலே திருவாமூரிலே வேளாளர் குலத்திலே புகழனார்

என்பவர்க்கு மாதினியார் வயிற்றிலே திருவவதாரஞ்செய்த

மருணீக்கியாரென்பவர் இளமையிலே பலகலையுங்கற்று, அறம் பல

புரிந்து, உலகநிலையாமை யுணர்ந்து, உண்மைப்பொருளை

ஆராயத்தொடங்கி, ‘நம்பர் அருளாமையினால், சமமணசமயமே

மெய்ச்சமயமெனத் துணிந்து, அதிற் பிரவேசித்து, அம்மதநூல்

முழுதுங்கற்றுப், புத்தர் முதலானோரை வாதில் வென்று, தருமசேனர்

என்னும் பெயருடன் சமண குரவராய் விளங்கிய காலத்தில், அவர்

தமக்கையாராகிய திலகவதியம்மையார் திருவதிகைத் திருப்பதியிலே

திருவீரட்டானமுடைய பரமசிவனுக்கு வைகலும் தொண்டுசெய்து

வருகின்றவர் தமது தம்பி யாரைச் சமணசமயத்திலிருந்து

மீட்டருளவேண்டுமெனப் பிரார்த்தித்தபடியே பரங்கருணைத்

தடங்கடலாகிய இறைவன், சைவசமயம் தழைத்தோங்கவும்

உலகமெல்லாம் ஈடேறவும், அவரைச் சைவசமயத்திற்கு மீட்கத்

திருவுளம்பற்றி அவருக்குச் சூலைநோய் தந்தருள, அந் நோயானது

சமணக்குருக்கண்மார் செய்த மந்திரமருந்துகளினா லெல்லாம்

தணியாது மேன்மேல் முறுகி வருத்தாநிற்க, அவர் அது

பொறுக்கலாற்றாது திருவதிகைப் பதியை அடைந்து திலகவதி யாரை

வணங்கித் திருநீறுபெற்றுத் தரிததுத் திருவைந்தெழுத்துப

தேசம்பெற்று, அவருடன் திருக்கோயிலையடைந்து ‘கூற்றாயினவாறு’

என்னும் பதிகம்பாடிச் சிவபெருமானால் நோய்நீக்கமும்,

திருநாவுக்கரசு என்னும் திருப்பெயரும் பெற்றுத் திகழ்வாராயினர்.

அதையுணர்ந்த சமணக்குருக்கண்மார் தங்கள் சமயத்திற்கு ஊனம்

வந்துவிடுமென்றஞ்சிச் சமணசமயத்தவனாயிருந்த (மசேந்திரவர்ம

பல்லவ)அரசன்பாற் சென்று, போதித்துத் திருநாவுக்கரசரை

யாழைப்பித்து அவரைக் கொல்லுமாறு தூண்டினர். அரசனும்

அவர்கள் கருத்திடறகிணங்கித் திருநாவுக்கரசரை நீற்றறையிலிட்டு,

நஞ்சமருந்தச்செய்தும், அவர்மீது கொலையானையை ஏவியும், சிவ

பெருமான் றிருவருளால் அவற்றானெல்லாம் அவர் துன்புறாதிருந்த

காலைக், கற்றூணிற் பிணித்துக் கடல்நடுவே யிடச்செய்தான்.

அப்பொழுது அரசுகள்,

"சொற்றுணை வேதியன் சோதி வானவன்

பொற்றுணைத் திருந்தடி பொருந்தக் கைதொழக்

கற்றுணைப் பூட்டியோர் கடலிற் பாய்ச்சினும்

நற்றுணை யாவது நமச்சி வாயவே"

என்னும் பஞ்சாக்கரப் பதிகம் பாடிக், கல்லே தெப்பமாக மிதக்க

அதில் ஆரோகணித்துத் திருப்பாதிரிப்புலியூரில் வந்து கரையேறினர்

என்பது. இதன் விரிவைப் பெரிய புராணத்திலுள்ள திருநாவுக்கரசு

நாயனார் புராணத்திற் காண்க. திருநாவுக்கரசர் இங்ஙனம் கரை

யேறிய வரலாற்றை அவர் தமது திருவாக்கினாலேயே,

"கல்லி னோடெனைப் பூட்டி யமண்கையர்

ஒல்லை நீர்புக நூக்கவென் வாக்கினால்

நெல்லு நீள்வயல் நீலக் குடியரன்

நல்ல நாம நவிற்றியுய்ந் தேனன்றே"

எனக் கூறலுங் காண்க. (19)



* * *



(பா - ம்.) * அஞ்ச.





	 	 	 ஆளுடைய நம்பிகள்

அரவக லல்கு லார்பா லாசைநீத் தவர்க்கே வீடு

தருவமென் றளவில் வேதஞ் சாற்றிய தலைவன் தன்னைப்

பரவைதன் புலவி தீர்ப்பான் கழுதுகண் படுக்கும் பானாள்

இரவினிற் றூது கொண்டோ னிணையடி முடிமேல்

வைப்பாம்.

	 (இ - ள்.) அரவு அகல் அல்குலார்பால் - பாம்பின்

படம்போலும் அகன்ற நிதம்பத்தையுடைய மகளிரிடத்து, ஆசை -

அவாவை, நீத்த வர்க்கே - ஒழித்தவர்களுக்கே, வீடுதருவம் என்று

- பேரின்ப வீட்டைக் கொடுப்பேமென்று, அளவு இல் வேதம் -

எண்ணிறந்த வேதங்களால், சாற்றிய - கூறியருளிய, தலைவன்

தன்னை - முதல்வனாகியசிவபிரானையே, பரவைதன் - பரவை

நாய்ச்சியாரின், புலவி தீர்ப்பான் - ஊடலை நீக்கும் பொருட்டு,

கழுது கண்படுக்கும் - பேயும் உறங்கப் பெறுகின்ற, பானாள்

இரவினில் - நள்ளிரவில், தூதுகொண்டோன் - தூதாகக் கொண்ட

சுந்தரமூர்த்திநாயனாரின், இணையடி - இரண்டு திருவடிகளையும்,

முடிமேல் வைப்பாம் - சென்னியின் மேல் வைப்பாம் எ - று.

மடவாராசையை யொழித்தவர்க்கே பேரின்பங் கைகூடு

மென்பதனை,

"அருப்புப் போன்முலை யாரல்லல் வாழ்க்கைமேல்

விருப்புச் சேர்நிலை விட்டுந்ல லிட்டமாய்த்

திருப்புத் தூரனைச் சிந்தை செயச்செயக்

கருப்புச் சாற்றினு மண்ணிக்குங் காண்மினோ"

என்னும் திருக்குறுந்தொகையானுமறிக. நீத்தவர்க்கே என்பதில்

ஏகாரம் பிரிநிலையும் தேற்றமும் ஆம். தருவம் என்னும் பன்மை

உயர்வு குறித்தது. வேதத்தால் என்னும் மூன்றனுருபும், கழுதும்

என்னும் சிறப்பும்மையும் விகாரத்தாற்றொக்கன. தன் இரண்டும்

சாரியை. விதிவரம்பு செய்த தலைவனே அவ்விதிக்கு மாறாகத் தாம்

புரியுஞ் செய்கைக்கு உதவிசெய்யப் புரிந்த வல்லாளன் என்று சமற்

காரம்படக் கூறினார். நம்பியாரூரர் தம்மை ஆட்கொண்டருளிய

சிவபெருமானாலேயே கூட்டுவிக்கப்பெற்று அப்போகம் புசிக்கு

மிடத்து,

"தென்னாவ லூர்மன்னன் றேவர்பிரான் றிருவருளால்

மின்னாருங் கொடிமருங்குற் பரவையெனு மெல்லியறன்

பொன்னாரு முலையொங்கற் புணர்குவடே சார்வாகப்

பன்னாளும் பயில்யோகம் பரம்பரையின் விரும்பினார்"

என்று சேக்கிழார்பெருமான் கூறுமாறு அதனையே சிவயோகமாகக்

கொண்டொழுகிய பெரியாராகலின், அவர் சிவப்பேறாகிய

நலத்தினின் வழாராயினாரென்க.

சிவபிரானைத் தூதுகொண்ட வரலாறு : - திருமுனைப்பாடி

நாட்டிலே திருநாவலூரிலே ஆதிசைவ மரபிலே சடையனார்

என்பவர்க்கு இசைஞானியார் வயிற்றிலே திருவவதாரஞ் செய்த

நம்பியாரூரர் அந்நாடாளும் அரசராகிய நரசிங்கமுனையரையரால்

வளர்க்கப் பெற்று, புத்தூர்ச் சடங்கவி சிவாசாரியின் மகளைத்

திருமணஞ்செய்து கொள்ள மாப்பிள்ளைக்கோலத்துடன்

வந்திருந்தபொழுது பரமசிவனால் ஆவணங் காட்டித்

தடுத்தாட்கொள்ளப்பெற்று, இறைவன் கட்டளை யிட்டபடியே பல

திருப்பதிகட்குஞ் சென்று திருப்பதிகம் பாடித் திருவாரூரையடைந்து

சிவபெருமான் திருவருளால் அங்கே உருத்திர கணிகையர் குலத்தில்

திருவவதாரஞ் செய்திருந்த பரவைநாச்சியாரை மணந்து

இன்பந்துய்த்து வருகின்றவர், திருவொற்றியூரை யடைந்து

சங்கிலிநாச்சியாரை மணந்து மீண்டு திருவாரூரையெய்திப்,

பரவையார் மிக்க சினத்துடனிருப்பதைப் பரிசனங்களால் அறிந்து,

பரவையின் ஊடலைத் தணித்துத் தம்மை அவருடன்

சேர்ப்பிக்கவேண்டு மெனச் சிவபெருமானைப் பிரார்த்தித்தனர்.

ஈரூராளும் அடிகளாகிய இறைவனும் நள்ளிரவில் பரவையார்

வீட்டுக்கு அருச்சகர் வடிவிற் சென்று, அவரால் மறுக்கப்பட்டு,

மீட்டும் தேவர்களும், முனிர்களும், சிவகணங்களும் புடைசூழச்

சென்று பரவையாரின் ஊடலைத் தீர்த்துத் தன் தோழநம்பியை

ஏற்றுக்கொள்ளுமாறு செய்தனன் என்பது. இதனைத் திருத்தொண்டர்

புராணத்தாலறிக. (20)





	 	 ஆளுடைய அடிகள்

எழுதரு மறைகள் தேறா இறைவனை யெல்லிற் கங்குற்

பொழுதறு காலத் தென்றும் பூசனை விடாது செய்து

தொழுதகை தலைமீ தேறத் துளும்புகண் ணீருள் மூழ்கி

அழுதடி யடைந்த வன்ப னடியவர்க் கடிமை செய்வாம்.

(இ - ள்.) எழுதரும் - எழுதப்படாத, மறைகள் தேறா -

மறைகளாலும் தெளியப் பெறாத, இறைவனை - முதல்வனாகிய

சிவபிரானை, எல்லில் கங்குல்பொழுது - பகற்பொழுதிலும்

இராப்பொழுதிலும் உள்ள, அறுகாலத்து - ஆறுவகையாகிய

காலங்களினும், என்றும் - எந்நாளும், பூசனை விடாதுசெய்து -

இடையறாது பூசனைபுரிந்து, தொழுதகை - கூப்பிய கைகள்,

தலைமீது ஏற - தலையின்மீதேற, அழுது - நெக்கு நெக்குருகி

அழுது, துளும்பி - ததும்பி வழிகின்ற, கண்நீருள் மூழ்கி -

கண்ணீருட் படிந்து, அடி அடைந்த - திருவடி நீழலை யடைந்த,

அன்பன் - அன்பராகிய மணிவாசகப் பெருமானின், அடியவர்க்கு -

அடியார்களுக்கு, அடிமை செய்வாம் - தொண்டு செய்வாம் எ - று.

மறைகள் எழுதப்படாது கேட்கப்பெற்று வந்து எழுதாக்கிளவி

யெனவும் சுருதியெனவும் பெயர் கூறப்படுதலின் ‘எமுதருமறைகள்

என்றார். கங்குற் பொழுதில் என உருபு விரிக்க. அறுகாலம் :

விடியல், நண்பகல், எற்பாடு, மாலை யாமம், வைகறை என்பன.

எல்லிற் கங்குற் பொழுதறு காலத்து என்பதற்கு இராப்பகலற்ற

விடத்தில் என்றும் பொருள் கூறுப; இதற்கு எல்லில் என்பதன் இல்

சாரியையாகும். மாணிக்கவாசகர் பூசனைபுரிந்து அடியடைந்ததனை,

"பாசவே ரறுக்கும் பழம்பொரு டன்னைப் பற்றுமா

றடியனேற்கருளிப்

பூசனை யுகந்தென் சிந்தையுட் புகுந்து பூங்கழல்

காட்டியபொருளே"

எனவும், அவர் அன்பினால் உருகி அழுததனை,



"முழுமுத லேயைம் புலனுக்கு மூவர்க்கு மென்றனக்கும்

வழிமுத லேநின் பழவடி யார்திரள் வான்குழுமிக்

கெழுமுத லேயரு டந்திருக்க இரங்குங் கொல்லோவென்

றழுமது வேயன்றி மற்றென் செய்கேன் பொன்னம் பலத்தரைசே"



எனவும் அவர் பாடியருளிய திருவாசகத்தானறிக.

மாணிக்கவாசகர் வரலாறு : - பாண்டிநாட்டிலே

திருவாதவூரிலே அமாத்தியர் குலத்திற்பிறந்த வாதவூரர்

பதினாறாண்டினுள் எண்ணெண்கலையும் பயின்று பாண்டி

வேந்தனுக்கு முதலமைச்சராய்த் திகழ்ந்து, குதிரை வாங்குதற்குப்

பெரும் பொருளுடன் புறப்பட்டுச் சென்று, திருப்பெருந்துறையிலே

குருந்தமரத்தினடியில் தம்மை ஆட்கொள்ளுதற்காக எழுந்தருளி

யிருந்த பரமசிவனாகிய குருமூர்த்தியைத் தரிசித்து அருள்பெற்று,

நெஞ்சம் அனலிடைப்பட்ட மெழுகென உருக அன்பினாலழுது

பாமாலைபாடிச் சாத்தி, மாணிக்கவாசகர் என்னும் திருப்பெயர்

ஆசாரிய மூர்த்தியாகிய பரமசிவனால் அளிக்கப் பெற்றுத்,

தம்பொருட்டாகப் பெருமான் பல திருவிளையாடல் புரியத் தாம்

தலந்தோறுஞ் சென்று திருவாசகமும், திருக்கோவையும் பாடிச்

சிதம்பரத்திலே சபாநாதர் திருவடியிற் கலந்தருளினர் என்பது. இவ்

வரலாற்றின் விரிவை இப் புராணத்திலுள்ள வாதவூரடிகளுக்

குபதேசித்த படலம் முதலிய நான்கு படலங்களானும், திருவாதவீரர்

புராணம், திருப்பெருந்துறைப் புராணம் முதலியவற்றானும்

அறிக. (21)





	 	 சண்டேசுரரும், மற்றை அடியார்களும்

[வேறு]



தந்தைதா ளொடும்பிறவித் தாளெறிந்து

நிருத்தரிரு தாளைச் சேர்ந்த

மைந்தர்தாள் வேதநெறி சைவநெறி

பத்திநெறி வழாது* வாய்மெய்

சிந்தைதா னரனடிக்கே செலுத்தினராய்ச்

சிவாநுபவச் செல்வ ராகிப்

பந்தமாந் தொடக்கறுத்த திருத்தொண்டர்

தாள்பரவிப் பணிதல் செய்வாம்.

(இ - ள்.) தந்தை தாளொடும் - தந்தையாரின் அடியோடு,

பிற வித்தாள் எறிந்து - பிறவிவேரையும் களைந்து, நிருத்தர்

இருதாளைச் சேர்ந்த - திரு நிருத்தஞ் செய்யும் இறைவனின்

திருவடிகளை அடைந்த, மைந்தர் தாள் - சண்டேசுர நாயனாரின்

திருவடிகளையும், வேதநெறி - வேதநெறியிலும், சைவநெறி -

சைவநெறியிலும், பத்தி நெறி - பத்தி நெறியிலும், வழாது -

வழுவாது, வாய் மெய் சிந்தை - வாக்கு மெய் மனம் ஆகிய ன்று

கரணங்களையும், அரன் அடிக்கே - சிவபிரான் திருடிகளிலேயே,

செலுத்தினராய் - செருத்தினவர்களாய், சிவாநுபவச் செல்வராகி -

சிவாநுபூதிமான்களாகி, பந்தம் ஆ தொடக்கு அறுத்த -

பாசபந்தமாகிய கட்டினை அறுத்த, திருத்தொண்டர் தாள் - பிற

அடியார்களின் திருவடிகளையும், பரவி - துதித்து, பணிதல்

செய்வாம் - வணங்குவாம் எ - று.

தந்தையின் தாளைத் துணித்தது பாதகச் செயலாயினும் அது

பத்திநெறிக்கண் வல்வினையாகிய சிவபுண்ணியம் ஆயினமையின்

அதுவே பிறவி வேரறுத்து இறைவனடி சார்தற்கு ஏதுவாயிற்று.

இதனை,

மெல்வினையே யென்ன வியனுலகி லாற்றரிய

வல்வினையே யென்ன வருமிரண்டும் - சொல்லிற்

சிவதன்ம மாமவற்றிற் சென்றதிலே செல்வாய்

பவகன்ம நீங்கும் படி"



""பாதக மென்றும் பழியென்றும் பாராதே

தாதையை வேதியனைத் தாளிரண்டுஞ் - சேதிப்பக்

கண்டீசர் தாமாம் பரிசளித்தார் கண்டாயே

சண்டீசர் தஞ்செயலாற் றான்"



என்னும் திருக்களிற்றுப்படியாரா லறிக.

"வந்து மிகைசெய் தாதைதாள் மழுவாற் றுணித்த மறைச்சிறுவர்

அந்த வுடம்பு தன்னுடனே யரனார் மகனா ராயினார்"

என்று அருண்மொழித்தேவர் கூறுகின்றபடி சிவகுமாரராயினமை

யின் ‘மைந்தர்தாள்’ என்றார். வேத நெறி - வைதிகம். சைவநெறி -

வேதத் தெளிவாகிய ஆகம நெறி. பத்திநெறி - வைதிக,

சைவநெறிகட்கு அப்பாற்பட்டுப், ‘பண்டைநற் றவத்தாற் றோன்றிப்

பரமனைப் பத்திபண்ணும் தொண்டு’ நெறி’ தான் : அசை. மைந்தர்

தாளையும் திருத்தொண்டர் தாளையும் பரவி எனக் கூட்டுக.

சண்டேசர் வரலாறு : - சோழநாட்டிலே

திருச்சேய்ஞலூரிலே மறையோர் குலத்திலே எச்சதத்தன்

என்பவருக்குப் பவித்திரை வயிற்றிலே திருவவதாரஞ் செய்த

விசாரசருமர் இளமையிலேயே வேதம் முதலிய கலைகளையெல்லாம்

உணர்ந்து, அவற்றின் பொருட் கெல்லாம் எல்லையாவது

சிவபெருமானது திருவடியே யெனத் தெளிந்து, சிவபெருமானிடத்துத்

தலையன்புடையராய் ஒழுகிவரு நாளில், ஒருநாள் அவ்வூர்

ஆனினங்களை மேய்ப்பானொருவன் ஒரு பசுவினை அடிக்கக்

கண்டு மனம் பொறாராய் ஆவின் மேன்மைகளை யெல்லாம் அவ்

வாயனுக்கு அறிவுறுத்தி அவனை ஆனிரை மேய்ப் பதினின்றும்

விலக்கித் தாமே ஊராருடைய உடன்பாடும் பெற்று நிரைமேய்த்து

வருவாராயினர். அவர் அவைகளை நல்ல புல்லுள்ள இடங்களில்

மேயச்செய்து, நறுந் தண்ணீரூட்டி, நிழலிலமரச்செய்து இங்ஙனம்

புரந்து வரும்பொழுது ஆன்களெல்லாம் அழகு சிறந்து இரவும்

பகரும் மடிசுரந்து தாமே பால் பொழிவன வாயின. ஊராராகிய

மறையோர்களும் தம் பசுக்கள் முன்னியிற் பன்மடங்கு பால்

கறத்தல் கண்டு மகிழச்சிமிக்கார்கள். விசாரசருமரும் பசுக்கள்

தம்மை யணுகி அன்பால் பால் சொரிதல் கண்டு, சிவபெருமானுக்குத்

திருமஞ்சனஞ் செய்யும் குறிப்பு உள்ளத்தே நிகழ, மண்ணிநதியின்

ஆற்றிடைக் குறையாகிய மணற்பரப்பில் திரு ஆத்திமரநிழலில்

மணலாலே சிவலிங்கம் தாபித்து ஆவின்பாலால் திருமஞ்சனமாடி

விதிப்படி அருச்சித்துப் பூசிப்பாராயினர். அவர் அங்ஙனம்

பூசித்துவருங்கால் அதன் இயல்பு அறியாதானொருவன்

அதனைக்கண்டு அவ்வூர் மறையோரிடஞ்சென்று, ‘விசாரசருமர்பாலைக் கறந்து மணலிலே

சொரிகின்றார்’ என்றுகூற, அவர்கள் எச்சதத்தனுக்கு அதனை

அறிவிக்க, அவனுஞ்சென்று கரவில் மறைந்திருந்து பார்த்து

வெகுண்டு, திருமஞ்சனப் பாற்குடத்தைக் காலால் இடறித்

தள்ளினான். விசாரசருமர் அதனைக்கண்டு அது செய்தவன்

தந்தையென வுணர்ந்தும் அவன்றாளைத் துணிப்து தகுதியெனத்

துணிந்து அருகிலிருந்த கோலையெடுக்க, அதுவே மழுவாக,

அதனால் அவன் றாளை யெறிந்து வீழ்த்தினார். அப்பொழுது

சிவபெருமான் உமாதேவியாரோடு இடபவாகனத்தில் எழுந்தருளிவந்து

‘அடுத்ததாதை யினியுனக்கு நாமென்றருள் செய்து,’ தொண்டர்கட்கு

அதிபராக்கிச் சண்டேசராம் பதமும் அளித்துத் தாம்

சடையிலணிந்திருந்த கொன்றைமாலையையும் எடுத்துச்

சூட்டியருளினார் என்பது. இதனைத் திருத்தொண்டர் புராணத்தா

லறிக. இவ் வரலாறு சைவத்திரு முறைகள் பலவற்றிலும் எடுத்துப்

போற்றப் பெற்றுள்ளது.

"பரடைந்த பாலதாட்டப் பேணாதவன் றாதை

வேரடைந்து பாய்ந்ததாளை வேர்த்தடிந்தான் றனக்குத்

தாரடைந்த மாலைசூட்டித் தலைமைவகுத்த தென்னே

சீரடைந்த கோயின்மல்கு சேய்ஞலுர் மேயவனே"

என்று திருஞானசம்பந்தரும்,

"ஆமலி பாலுநெய்யு மாட்டியர்ச் சனைகள்செய்து

பூமலி கொன்றைசூட்டப் பொறாததன் றாதைதாளைக்

கூர்மழு வொன்றாலோச்சக் குளிர்சடைக் கொன்றைமாலை

தாமெனச் சண்டிக்கீந்தார் சாய்க்காடு மேவினாரே"

என்று திருநாவுக்கரசரும்,

"ஏத நன்னில மீரறு வேலி

யேயர்கோ னுற்ற இரும்பிணி தவிர்த்துக்

கோத னங்களின் பால்கறந் தாட்டக்

கோல வெண்மணற் சிவன்றன்மேற் சென்ற

தாதை தாளற் வெறிந்த சண்டிக்குள்

சடைமி சைமல ரருள்செயக் கண்டு

பூத வாளிநின் பொன்னடி யடைந்தேன்

பூம்பொ ழிற்றிருப் புன்கூரு ளானே"

என்று சுந்தரமூர்த்திகளும்,

"தீதில்லை மாணி சிவகருமஞ் சிதைத்தானைச்

சாதியும் வேதியன் தாதைதனைத் தாளிரண்டுஞ்

சேதிப்ப வீசன் திருவருளாற் றேவர்தொழப்

பாதகமே சோறு பற்றினவா தோணோக்கம்"



என்று மாணிக்கவாசகரும்,

"தாதையைத் தாளற வீசிய சண்டிக்கு மண்டத்தொடு முடனே

பூதலத் தோரும் வணங்கப்பொற் கோயிலும் போனகமும் அருளிச்

சோதி மணிமுடித் தாமமு நாமமுந் தொண்டர்க்கு நாயகமும்

பாதகத் துக்குப் பரிசுவைத் தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே"

என்று சேந்தனாரும் அருளிச்செய்திருத்தல் காண்க. (22)



* * *



(பா - ம்.) * பத்திநெறி வளர்ந்து.





	 	 நூல்செய்தற்குக் காரணம்

[வேறு]



அண்ணல்பாற் றெளிந்த நந்தி யடிகள்பாற் சநற்கு மாரன்

உண்ணிறை யன்பி னாய்ந்து வியாதனுக் குணர்த்த வந்தப்

புண்ணிய முனிவன் சூதற் கோதிய புராண மூவா

றெண்ணிய விவற்றுட் காந்தத் தீசசங் கிதையின் மாதோ.

(இ - ள்.) அண்ணல்பால் - பெருமை பொருந்திய

சிவபிரானிடத்து, தெளிந்த - கேட்டுத் தெளிந்த, நந்தி அடிகள்பால் -

நந்தி தேவரிடம், சநற்குமாரன் - சநற்குமார முனிவன், உள் நிறை

அன்பின் - உள்ளத்தில் நிறைந்த அன்பினோடு. ஆய்ந்து - கேட்டு

ஆராய்ந்து, வியாதனுக்கு உணர்த்த - வியாசமுனிவனுக்கு அறிவிக்க,

அந்தப்புண்ணிய முனிவன் - அந்தப் புண்ணியங்களையுடைய

வியாசமுனிவன், சூதற்கு - சூதமுனிவனுக்கு, ஓதிய - சொன்ன,

புராணம் மூவாறு - புராணங்கள் பதினெட்டாகும்; எண்ணிய

இவற்றுள் - மதிக்கப் பெற்ற இப்பதினெண் புராணங்களுள், காந்தத்து

- காந்தமகாபுராணத்தில், ஈசசங்கிதையின் - சங்கரசங்கிதையில்

எ - று.

நந்தியடிகள், சிலாதரமுனிவன் புதல்ர்; கோடியாண்டு

அருந்தவம் புரிந்து சிவபெருமானுக்கு ஊர்தியும், வாயில் காப்போரு

மாயினவர்; சைவசந்தான முதற் குரவர்; சனற்குமாரன், வியாதன்,

சூதன் என்போர் வரலாறுகளும், பதினெண்புராணங்களின் பெயர்

முதலியவும் பின் புராணவரலாறு கூறுமிடத்தே விளக்கப்படும். மாது,

ஓ : அசைகள். (23)





அறைந்திடப் பட்ட தாகு மாலவாய்ப் புகழ்மை யந்தச்

சிறந்திடும் வடநூ றன்னைத் தென்சொலாற் செய்தி

யென்றிங்

குறைந்திடும் பெரியோர் கூறக் கடைப்பிடித் துறுதி யிந்தப்

பிறந்திடும் பிறப்பி லெய்தப் பெறுதுமென் றுள்ளந் தேறா.

(இ - ள்.) ஆலவாய்ப்புகழ்மை - திருவாலவாயென்னும்

மதுரையின் பெருமை, அறைந்திடப்பட்டது ஆகும் - கூறப்பெற்றது

ஆகும்; அந்தச் சிறந்திடும் வடநூல் தன்னை - அந்தச் சிறந்த

வடநூலுட் கூறப்பட்ட பெருமைகளை, தென்சொலால் செய்தி என்று

- தமிழ்மொழியால் கூறுவாயென்று, இங்கு உறைந்திடும் -

இவ்விடத்து (மதுரையில்) வசிக்கும், பெரியோர் கூற - பெரியோர்கள்

பணிக்க, பிறந்திடும் இந்தப் பிறப்பில் - பிறந்த இப்பிறவியிலேயே,

உறுதி எய்தப் பெறுதும் என்று - பிறப்பின்பயனை அடையக்

கடவேம் என்று, கடைப்பிடித்து - உறுதியாகக்கொண்டு, உள்ளம்

தேறா - சிந்தை தெளிந்து எ - று.

அறைந்திட என்பதில் இடு, துணைவிளை. புகழமை என்பதில்,

மை : பகுதிப்பொருள் விகுதி. அந்த வடநூல் எனவும், இந்தப்

பிறப்பில் எனவும் கூட்டுக. செய்தி : முன்னிலையேவலொருமை

யெதிர்கால வினைமுற்று; இதில் த் எழுத்துப் பேறு. தேறா :

செங்யயா என்னும் வாய்பாட்டு வினையெச்சம். (24)





	 	 திருநகர் தீர்த்த மூர்த்திச் சிறப்புமூன் றந்த மூர்த்தி

அருள்விளை யாட லெட்டெட் டருச்சனை வினையொன்

றாக

வரன்முறை யறுபத் தெட்டா மற்றவை படல மாக

விரிமுறை விருத்தச் செய்யுள் வகைமையால் விளம்ப

லுற்றேன்.

(இ - ள்.) திருநகர் தீர்த்தம் மூர்த்திச் சிறப்பு மூன்று -

தலவிசேடம் தீர்த்தவிசேடம் மூர்த்திவிசேடம் என மூன்றும், அந்த

மூர்த்தி - அப்பெருமை பொருந்திய சோமசுந்தரக் கடவுள் அருள்

விளையாடல் எட்டெட்டு - அருளினாற் புரிந்த திருவிளையாடல்கள்

அறுபத்துநான்கும், அருச்சனை வினை ஒன்று -அருச்சித்த செயல்

ஒன்றும், ஆக அறுபத்தெட்டு ஆம் அவை - ஆக

அறுபத்டெ்டாகிய அவைகளை, வரன்முறை - முறைப்படியே, படலம்

ஆக - படலங்களாக அமைத்து, விரிமுறை - விரிந்தமுறையில்,

விருத்தச் செய்யுள்வகைமையால் - விருத்தமாகிய செய்யுள்

வகையினால், விளம்பல் உற்றேன் - கூறத் தொடங்கினேன் எ - று.

சிறப்பு என்பதனைத் திருநகர், தீர்த்தம் என்பவற்றோடும்

ஒட்டுக. அறுபத்தெட்டு என்று கூறினும், தலவிசேடத்தின் முற்படக்

கூறிய பகுதிகளையும் சேர்த்தெண்ணிக் கொள்க, மற்று : அசை.

விருத்தம் என்பது கலித்துறை முதலியவற்றையும் குறிக்கும்;

திருவிருத்தம் என்னும் வழக்கும் ஓர்க. வகைமை, மை :

பகுதிப்பொருள் விகுதி. மேற்பாட்டில் ‘பெறுதும்’ என்று பன்மையாற்

கூறியது சார்புடை யாரையும் உளப்படுத்தி. இவை மூன்று பாட்டும்

குளகம். (25)





	 	 அவையடக்கம்

நாயகன் கலிக்குங் குற்ற நாட்டிய கழக மாந்தர்

மேயவத் தலத்தி னோர்க்கென் வெள்ளறி வுரையிற் குற்றம்*

ஆயுமா றரிதன் றேனு நீர்பிரித் தன்ன முண்ணுந்

தூயதீம் பால்போற் கொள்க சுந்தரன் சரிதந் தன்னை.

(இ - ள்.) நாயகன் - முற்றறிவுடையனாகிய சிவபிரானின்,

கவிக்கும் - திருப்பாசுரத்திற்கும், குற்றம் நாட்டிய - குற்றங்கூறி

நிறுத்திய, கழகமாந்தர் - சங்கப்புலவர்கள், மேய -

பொருந்தியிருக்கப்பெற்ற, அத்தலத்தினோர்க்கு - அந்த

மதுரைமாநகரில் வசிப்போர்க்கு, என்வெள் அறிவு உரையில் - என்

வெண்மையான அறிவு பற்றிவந்த சொற்களில், குற்றம் ஆயுமாறு -

குற்றங்காணும் வழி. அரிது அன்றேனும் - அருமையுடைத்

தன்றாயினும்,அன்னம் - அன்னப்பறவை யானது, நீர் பிரித்து - நீரை

ஒதுக்கி, உண்ணும் தூய தீம்பால் போல் - தூய்மையோடு கூடிய

இனிய பாலை உண்ணுவது போல, சுந்தரன் சரிதம் தன்னை -

சோமசுந்தரக்கடவுளின் திருவிளையாடலை, கொள்க - கொள்ளக்

கடவர் எ - று.

உம்மை, உயர்வு சிறப்பு. கவி - ‘கொங்குதேர் வாழ்க்கை’

என்னும் முதலையுடைய செய்யுள். குற்றங் கூறியவர் - நக்கீரர்;

இவ்வரலாற்றை இப்புராணத்திலுள்ள தருமிக்குப் பொற்கிழி யளித்த

படலத்தால் அறிக. அன்னம் பால் உண்ணுவதுபோல எனப் பிரித்துக்

கூட்டப்பட்டது. நீர் பிரித்து என்றதற்கேற்ப என் சொற் குற்றத்தை

நீக்கி என உரைத்துக்கொள்க. (26)



* * *



(பா - ம்.) * வெள்ளறிவுரை சொற்குற்றம்.





	 	 [கலிநிலைத்துறை]

கவைக்கொ ழுந்தழ *னாச்சுவை கண்டவூ னிமையோர்

சுவைக்க வின்னமிழ தாயின துளக்கமல் சான்றோர்

அவைக்க ளம்புகுந் தினியவா யாலவா யுடையார்

செவிக்க ளம்புகுந் தேறுவ சிறியனேன் பனுவல்.

(இ - ள்.) கொழும் தழல் - கொழுவிய அக்கினியின், கவை

நா - பிளவுபட்ட நாவினால், சுவைகண்ட - சுவைகாணப்பெற்ற,

ஊன் - ஊன்கள், இமையோர் - தேவர்கள், சுவைக்க -

சுவைத்துண்ண, இன் அமிழ்து ஆயின - இனி அமழ்தமாயின;

(அதுபோல), சிறியனேன் பனுவல் - சிறியேனுடைய செய்யுட்கள்,

துளக்கம் இல் சான்றோர் - ஐயந்திரிபில்லாத புலவர்களின்,

அவைக்களம் புகுந்து - அவைக் களஞ்சென்று, இனியவாய் -

மதுரமுடையனவாய், ஆலவாய் உடையார் - திருவாலவாயுடைய

இறைவரின், செவிக்களம் புகுந்து ஏறுவ - திருச்செவியினிடத்தில்

சென்று பொருந்துவனவாம் எ - று.

தழல் - வேள்வித்தீ. கொழுந்து அழல் எனப் பிரித்தலும்

ஆம். துளக்கம் - நடுக்கம். அவைக்களம் : இருபெயரொட்டுப்

பண்புத் தொகை. அவைக்களம் புகுந்து என்றது சான்றோரால்

கேட்டுத் துகளறுக்கப்பட்டு என்றபடி. (27)



* * *



(பா - ம்.) * கவைக்கொழுந் தெழுநா.





	 	 பாய வாரியுண் டுவர்கெடுத் துலகெலாம் பருகத்

தூய வாக்கிய காரெனச் சொற்பொருள் தெளிந்தோர்

ஆய கேள்வியர் துகளறுத் தாலவா யுடைய

நாய னார்க்கினி தாக்குப நலமிலேன் புன்சொல்.

(இ - ள்.) கார் பாயவாரி உண்டு - மேகமானது பரந்த கடல்

நீரைப் பருகி, உவர் கெடுத்து - (அதிலுள்ள) உப்பைப்போக்கி, உலகு

எலாம் பருக - உலகிலுள்ளாரனைவரும் உண்ணும்படி, தூய ஆக்கிய

என - தூயவாகும்படி செய்தாற்போல, சொல்பொருள் தெளிந்தோர்

ஆய - சொல்லையும் பொருளையும் குற்றமற உணர்ந்தோராகிய,

கேள்வியர் - கேள்வி வல்லுநர், நலம் இலேன் புன்சொல் -

(அக்கல்வி கேள்வி) நலம் இல்லாத என்னுடைய புன்மையான

சொற்களிலுள்ள, துகள் அறுத்து - குற்றங்களைப் போக்கி,

ஆலவாய் உடைய நாயனார்க்கு - திருவாலவாயையுடைய

சிவபிரானுக்கு, இனிய ஆக்குப - இனியதாகச் செய்வர் எ - று.

வாரி, நீருக்கு ஆகுபெயர். கார் ஆக்கியவென என்று

பிரித்துக் கூட்டப்பட்டது. கேள்வியர் - புலமையர் என்றுமாம்.

நாயனார் - தலைவர். (28)





	 	 அல்லை யீதல்லை யீதென மறைகளு மன்மைச்

சொல்லி னாற்றுதித் திளைக்குமிச் சுந்தர னாடற்

கெல்லை யாகுமோ வென்னுரை யென்செய்கோ விதனைச்*

கொல்லு வேனெனு மாசையென் சொல்வாழி கேளா.

(இ - ள்.) அல்லையீது அல்லையீது என - இஃது

அல்லையாயிருக்கின்றாய் இஃது அல்லையாயிருக்கின்றாய் என்று,

மறைகளும் - வேதங்களும், அன்மைச் சொல்லினால் - எதிர்மறைச்

சொல்லினால், துதித்து இளைக்கும் - துதித்து மெலிவதற்குக்

காரணமாயுள்ள, இச்சுந்தரன் ஆடற்கு - இந்தச் சோமசுந்தரக்

கடவுளின் திருவிளையாடலைக் கூறுதற்று, என் உரை

எல்லையாகுமோ - என்மொழி வரம்பு ஆகுமோ, (ஆகாது எனினும்)

இதனை சொல்லுவேன் எனும் ஆசை - இத்திரு விளையாடலைக்

கூறுவேன் என மனத்திலெழுந்த விருப்பம், என் சொல்வதி கேளா

- நான் கூறும் வழியைக் கேட்கின்றிலது, என் செய்கு -

என்செய்வேன் எ - று.

ஈது எனச் சுட்டுப்பெயர் நீண்டது. அல்லை :

முன்னிலையொருமை எதிர்மறைக் குறிப்பு வினைமுற்று. உம்மை :

உயர்வு சிறப்பு. இளைக்கு மென்றார் காணலாகாமையால். இளைக்கும்

என்னும் பெயரெச்சம் சுந்தரன் என்னும் கருவிப்பெயர் கொண்டது.

இகரச் சுட்டு உயர்வின் மேலது. ஆடற்கு - ஆடலைக் கூறுதற்கு.

ஆடற்கு உரை எல்லையாகுமோ என்றது, ஆடல் என் உரை

வரம்பில் அடங்காது என்றபடி. ஓ இரண்டனுள் முன்னது வினா;

பின்னது அசை நிலை. செய்கு : தன்மை யொருமை யெதிர்கால

வினைமுற்று. கேளாறு என்னும் துவ்வீறு தொக்கது. ஆசை

மிகுதியாற் சொல்லலுற்றேன் என்றார்.

மறைகள் அன்மைச் சொல்லினாற் கூறி இளைத்தலை

இவ்வாசிரியரே.

"பூதங்க ளல்ல பொறியல்ல வேறு புலனல்ல உள்ள மதியின்

பேதங் களல்ல விவையன்றி நின்ற பிறிதல்ல வென்று பெருநூல்

வேதங் கிடந்து தடுமாறும் வஞ்ச வெளியென்ப கூடன் மறுகிற்

பாதங்க ணோவ வளையிந்த னாதி பகர்வாரை யாயு மவரே"



என, இப்புராணத்துள் பின்னரும் கூறுதல் காண்க. இவை நான்கு

பாட்டும் அவையடக்கம். அவையடக்கமாவது இன்னதென்பதனை,

"அவையடக் கியலே யரிறபத் தெரியின்

வல்லா கூறினும் வகுத்தனர் கொண்மினென்

றெல்லா மாந்தர்க்கும் வழிமொழிந் தன்றே"

என்னும் தொல்காப்பியச் செய்யுளிற் சூத்திரத்தானறிக. ‘அவை

யடக்கியலைக் குற்றமற ஆராயின் அறியாதன சொல்லினும் பாகு

படுத்துக் கோடல்வேண்டுமென்று எல்லா மாந்தர்க்கும் தாழ்ந்து

கூறல் என்றவாறு’ என்பது இதற்கு இளம்பூரணர் கூறிய உரை.

"வாயுறை வாழ்த்தே யவையடக் கியலே" என்னும் செய்யுளியற்

சூத்திரவுரையில், பேராசிரியர், ‘அடக்கியலென்பது வினைத்தொகை;

தானடங்குதலாயின் அடங்கியலென வேண்டும்; அஃதாவது அவை

யத்தாரடங்குமாற்றால் இனியவாகச் சொல்லி அவரைப் புகழ்தல்’

என்று கூறியிருப்பதும் இங்கே கருதற்பாலது. (29)





* * *



(பா - ம்.) * என்செய்கே னிதனைச் சொல்லுகேனெனு மாசை.





	 இந்த பாடலுக்கு உரை கொடுக்கபடவில்லை.





	 	 	 திருநாட்டுச் சிறப்பு

[கலிநிலைத்துறை]



கறைநி றுத்திய கந்தர சுந்தரக் கடவுள்

உறைநி றுத்திய வாளினாற் பகையிரு ளொதுக்கி

மறைநி றுத்திய வழியினால் வழுதியாய்ச் செங்கோன்

முறைநி றுத்திய பாண்டிநாட் டணியது மொழிவாம்.

	 (இ - ள்.) கறைநிறுத்திய - விடக்கறையினை நிலவச்செய்த,

கந்தரம் - திருமிடற்றினையுடைய, சுந்தரக்கடவுள் - சோமசுந்தரக்

கடவுள். வழுதியாய் - பாண்டி வேந்தாகி, உறை நிறுத்திய

வாளினால் - உறையில் நிறுத்தியுள்ள வாட்படையாகிய ஒளியால்,

பகை இருள் ஒதுக்கி - பகையாகிய இருளை யொழியச்செய்து, மறை

நிறுத்திய வழியினால் - வேதங்களிற் கூறி நிறுத்தப்பட்ட

வழியினால், செங்கோல் முறை நிறுத்திய - நீதிமுறையை

நிலைபெறுத்தி ஆண்டருளிய, பாண்டி நாட்டு அணிமொழிவாம் -

பாண்டித்திருநாட்டின் சிறப்பினைக் கூறுவாம் எ - று.

பாற்கடல் கடைந்தபொழுது உண்டாகிய ஆலகாலம் என்னும்

கொடுவிடத்திற் காற்றாது அமரரெல்லாரும் அஞ்சிச் சரண்புக, சிவ

பெருமான் அதனையுண்டு, முடிவிலாற்றலும், பேரருளுமுடைய

முதற்கடவுள் தானே என்பதனை எக்காலத்தும் யாவர்க்கும்

அறிவுறுத்தி உய்விக்கும் பொருட்டாக அதனைத் திருமிடற்றிலே

நிலைபெறுத்தி நீலகண்டன் என்னும் திருப்பெயருடன்

விளங்குகின்றான் ஆகலின், ‘கறைநிறுத்திய கந்தர சுந்தரக் கடவுள்’

என்றார். கந்தரம் - தலையைத் தாங்குவது என்னும் பொருளது.

வாள் - இரட்டுற மொழிதலால் ஒளியும் ஆம். தான் வகுத்தருளிய

மறைநெறியினின்று யாவரும் மாறுபடா தொழுகுதற்பொருட்டுத்

தானே அந்நெறி நின்று செங்கோலோச்சிக் காட்டினன் என்பார்

‘மறை நிறுத்திய வழியினால் முறை நிறுத்திய’ என்றார். முறை

நிறுத்திய என்னும் பெயரெச்சம் பாண்டி நாடென்னும் நிலப்பெயர்

கொண்டது. அணியது - அது பகுதிப்பொருள் விகுதி. (1)





	 	 தெய்நாயக னீறணி மேனிபோற் சென்று

பௌவ மேய்ந்துமை மேனிபோற் பசந்துபல் லுயிர்க்கும்

எவ்வ மாற்றுவான்* சுரந்திடு மின்னரு ளென்னக்

கௌவை நீர்சுரந் தெழுந்தன கனைகுரன் மேகம்.

(இ - ள்.) கனைகுரல் மேகம் - ஒலிக்கின்ற குரலையுடைய

மேகங்கள், தெய்வநாயகன் - தேவர்களுக்குத் தலைவனாகிய சிவ

பெருமானின், நீறு அணி மேனி போல் சென்று - திருநீறு அணிந்த

திருமேனி போலும் (வெண்ணிறத்தோடு) சென்று, பௌவம் மேய்ந்து

- கடல் நீரைப்பருகி, உமை மேனிபோல் பசந்து - உமாதேவியாரின்

திரு மேனிபோலும் பசிய நிறங்கொண்டு, பல் உயிர்க்கும் -

பலவகைப் பட்ட உயிர்களுக்கும், எவ்வம் மாற்றுவான் - பிறவித்

துன்பத்தை நீக்குதற் பொருட்டு, சுரந்திடும் இன்அருள் என்ன -

இனிய திருவருளைச் சுரந்திடுதல் போல, கௌவை நீர் சுரந்து

எழுந்தன - ஒலிக்கின்ற நீரைச் சுரந்து மேலெழுந்தன எ - று.



‘நீறணிந்த கடவுணிறத்தவான்’ என்றார் கம்பரும். மேய்ந்து

- பருகி; ‘கலங்குதெண்டிரை மேய்ந்து’ என்று திருத்தக்கதேவரும்,

‘ஆர்கலிமேய்ந்து’ என்று கம்பரும் கூறுதல் காண்க. ஆற்றுவான்

எனவும் பிரித்தலமையும். பல்லுயிர்க்கும் எவ்வமாற்றுவான் நீர் சுரந்து

எனவும் கூட்டிக்கொள்க. ஈண்டு எவ்வமாவது ஞாயிற்றின்

வெம்மையும் உணவுன்மையும் ஆம். உமையுடன் கூடிய இறைவன்

சுரந்திடும் இன்னருளென்க;

". . . . . . . . . . நந்தம்மை யாளுடையாள்

தன்னிற் பிரிவிலா வெங்கோமா னன்பர்க்கு

முன்னி யவணமக்கு முன்சுரக்கு மின்னருளே

யென்னப் பொழியாய் மழையேலோ ரெம்பாவாய்"

என்னும் திருவாசகமும் காண்க. (2)



* * *



(பா - ம்.) * எவ்வமாற்றுவான்.





	 	 இடித்து வாய்திறந் தொல்லென வெல்வொளி மழுங்கத்

தடித்து வாள்புடை விதிர்த்துநின் றிந்திர சாபம்

பிடித்து நீளம்பு கோடைமேற் பெய்துவெம் பெரும்போர்

முடித்து நாமென வருதல்போல் மொய்த்தன கொண்மூ.

(இ - ள்.) ஒல்லென வாய் திறந்து இடித்து - ஒல்லென்று

வாயைத் திறந்து முழங்கி, எல் ஒளி மழுங்க - சூரியன் ஒளியும்

மழுங்கும் வண்ணம், தடித்து வாள்புடை விதிர்த்து நின்று -

மின்னலாகிய வாட்படையைப் பக்கங்களில் அசைத்து நின்று, இந்திர

சாபம் பிடித்து - இந்திர வில்லை ஏந்தி, நீள் அம்பு - நீண்ட

நீராகிய அம்பினை, கோடைமேல் பெய்து - கோடையாகிய

பகையின்மீது சொரிந்து, வெம்பெரும் போர் - வெவ்விய பெரிய

போரினை, முடித்தும் நாம் என - நாம் முற்றுவிப்போமென்று,

வருதல் போல் - வருவதைப்போல், கொண்மூ மொய்த்தன -

மேகங்கள் நெருங்கின எ - று.

ஒளியும் என்னுஞ் சிறப்பும்மை விகாரத்தாற் றொக்கது.

தடித்து - மின்னல். அம்பு - நீர், கணை. இந்திரசாபமாகிய வில்

என்றும் நீராகிய கணை என்றும் உரைக்க. கோடையைப்

பகையென்னாமையால் இஃது ஏகதேசவுருவகம். (3)





	 	 முனித னீள்வரை யுச்சிமேன் முழங்டிகவா னிவந்து

தனித நீர்மழை பொழிவன தடஞ்சிலை யிராமன்

கனித னீர்மையா லாலவாய்க் கண்ணுதன் முடிமேற்

புனித நீர்த்திரு மஞ்சன மாட்டுவான் போலும்.



(இ - ள்.) தனிதம் - மேகங்கள், முனிதன் - அகத்திய

முனிவருடைய, நீள்வரை உச்சிமேல் - உயர்ந்த பொதியின்

மலையினுச்சியில் முழங்கி - குமுறி வான்நிவந்து - வானின்கண்

உயர்ந்து, நீர்மழை பொழிவன - நீராகி மழையைப் பொழிதல்,

தடசிலை இராமன் பெரிய கோதண்டம் என்னும் வில்லையுடைய

இராமபிரான், கனிதல் நீர்மையால் - கனிதற் றன்மையோடு,

ஆலவாய் - திருவாலவாயின்கண் வீற்றிருக்கும், கண்ணுதல் -

நெற்றிக்கண்ணையுடைய இறைவனது, முடிமேல் - திருமுடிமேல்,

புனிதம் நீர் - தூய்மையான நீரால், திருமஞ்சனம் ஆட்டுவான்

போலும் - திருமஞ்சனம் செய்தலை ஒக்கும் எ - று. பொதியில் அகத்தியர்க்கு என்றும் உறைவிடமாதலின் முனி

வரை எனப்பட்டது; தென்றமிழ்நாட் டகன்பொதியிற் றிருமுனிவன்

றமிழச்சங்கஞ் சேரு வீரேல், என்றுமவ னுறைவிடமாம்’ என்று

கம்பரும் கூறினர். தனிதம் - முழக்கம்; மேகத்திற்கு ஆகுபெயர்.

இராமன் சிவபெருமானுக்கு கோயிலெடுத்துப் பூசனை புரிந்ததனைத்

திருவிராமேச்சுரத் திருநேரிசையா னறிக. மற்றும் பல

திருப்பதிகளினும் அவன் வழிபட்டமை கேட்கப்படுகின்றது.

பொழிவன ஆட்டுவான் ஈண்டுத் தொழிற்பெயர்கள். நீர்மையால்,

ஆல் - ஓடுவின் பொருட்டு. (4)





	 	 சுந்த ரன்றிரு முடிமிசைத் தூயநீ ராட்டும்

இந்தி ரன்றனை யொத்ததா ரெழிலிதென் மலைமேல்

வந்து பெய்வவத் தனிமுதன் மௌலிமேல் வலாரி

சிந்து கின்றகைப் போதெனப் பன்மணி தெறிப்ப.

(இ - ள்.) தென்மலைமேல் - பொதியின்மலைமேல், வந்து

பெய்வ . வந்து மழையைப் பெய்வனவாகிய, கார் எழிலி - கரிய

மேகங்கள், சுந்தரன் திருமுடிமிசை - சோமசுந்தரக் கடவுளின்

திருமுடியின் கண்ணே, தூயநீர் ஆட்டும் - தூய்மையான நீரால்

அபிடேகஞ் செய்கின்ற, இந்திரன்தனை ஒத்த - இந்திரனை ஒத்தன;

அத் தனிமுதல் மௌலிமேல் - அந்த ஒப்பற்ற முதற் கடவுளின்

திருமுடிமேல், வலாரி - அவ்விந்தினானவன், கைசிந்துகின்ற -

கையினால் சொரிகின்ற, போது என - மலர்களைப்போல, பல்மணி

- பலவாகிய மணிகள், தெறிப்ப - (அம் மேகங்களினின்றும்)

சிதறுவன எ - று.

வலாரி - வலன் என்னும் அசுரனுக்குப் பகைவன்; இநதிரன்.

மணிகள், முகில்கள் கடலி னீருண்ணும்பொழுது அதனுடன் கலந்து

வந்தன. இந்திரன் பூசித்ததை இப்புராணத்து இந்திரன் பழிதீர்த்த

படலத்தாறிக. (5)





	 	 உடுத்த தெண்கடன் மேகலை யுடையபார் மகடன்

இடத்து தித்தபல் லுயிர்க்கெலா மிரங்கித்தன் கொங்கைத்

தடத்து நின்றிழி பாலெனத் தடவரை முகடு

தொடுத்து வீழவன விழுமெனத் தூங்குவெள் ளருவி.

(இ - ள்.) இழுமென - இழுமென்னு மொலியோடு,

தூங்குவெள் அருவி - ஒழுகுகின்ற வெள்ளிய அருளிகளானவை,

உடுத்த - உடுக்கப்பட்ட, தெண்கடல் - தெளிந்த கடலாகிய,

மேகலை உடைய - ஆடையினை யுடைய, பார்மகள் -

புவிமடந்தையானவள், தன் இடத்து உதித்த - தன்னிடத்துத்

தோன்றிய, பல் உயிர்க்கு எலாம் - பலவகையான

உயிர்களெல்லாவற்றுக்கும், இரங்கி - இரக்கமுற்று, தன் கொங்கைத்

தடத்து நின்று - தனது கொங்கையிடத்தினின்றும் (சொரிய), இழிபால்

என - பால் ஒழுகுமாறுபோல, தடவரை முகடு தொடுத்து வீழவன -

பெரிய மலையின் உச்சியினின்றும் வீழ்வன எ - று.

மேகலை, ஈண்டு ஆடை. பார்மகள் கொங்கை யென்பதனை,

‘மணிமலைப் பணைத்தோள் மாநில மடந்தை, அணிமுலைத்

துயல்வரூஉ மாரம்போலச், செல்புன லுழந்த சேய்வரற் கான்யாற்று’

என்னும் சிறுபாண் அடிகளிற் காண்க. சொரிய என ஒருசொல்

வருவிக்கப் பட்டது. (6)





	 	 [அறுசீரடியாசிரியவிருத்தம்]

கருநிற மேக மென்னுங்

கச்சணி சிகரக் கொங்கை

அருவியாந் தீம்பால் சோர

வகன்சுனை யென்னுங கொப்பூழ்ப்

பொருவில்வே யென்னு மென்றோட்

பொதியமாஞ் சைலப் பாவை

பெருகுதண் பொருநை யென்னும்

பண்மகப் பெற்றா ளன்றே.

(இ - ள்.) அகன்சுனை என்னும் கொப்பூழ் - அகன்ற

சுனையாகிய கொப்பூழினையும், பொருஇல் - ஒப்பில்லாத, வேய்

என்னும் மென் தோள் - மூங்கிலாகிய மெல்லிய தோளினையு

முடைய, பொதியம் ஆம் சைலப்பாவை - பொதியமாகிய

மலைமடந்தையானவள், கருநிறமேகம் என்னும் கச்சு அணி - கரிய

நிறத்தினையுடைய மேகமாகிய கச்சினை யணிந்த, சிகரக்கொங்கை -

சிகரமாகிய கொங்கையினின்றும், அருவி யாம் தீம்பால் சோர -

அருவியாகிய மதுரம்பொருந்திய பால் ஒழுக, பெருகுதண் பொருநை

என்னும் பெண்மகப் பெற்றாள் - பெருநகர நின்ற குளிர்ந்த

தாமிரபன்னியாகிய பெண்மகவை ஈன்றாள் எ - று.

அகன்சுனை, புறனடையான் முடிக்க. பொதியில் என்பது

பொதியம் எனவும் பொதிகை யெனவும் வடமொழியிற்சென்று

திரிந்துவழங்கும். அன்று ஏ, அசை. இயைபுருவகம். (7)





	 	 கல்லெனக் கரைந்து வீழுங்

கடும்புனற் குழவி கானத்

தொல்லெனத் தவழ்ந்து தீம்பா

லுண்டொரீஇத் திண்டோள் மள்ளர்

செல்லெனத் தெழிக்கும் பம்பைத்

தீங்குரல் செவியாய்த் தேக்கி

மெல்லெனக் காலிற் போகிப்

பணைதொறும் விளையாட் டெய்தி.

(இ - ள்.) கல்லெனக் கரைந்து வீழும் - கல் என்று ஒலித்து

வீழும், கடும்புனல் குழவி - கடிய வேகத்தினையுடைய

பொருநைநீராகிய குழந்தை, கானத்து - முல்லைநிலத்தின்கண்,

ஒல்லெனத்தவழ்ந்து - விரையத் தவழ்ந்து, தீம்பால் உண்டு - இனிய

பாலைப் பருகி, ஒரீஇ - அதனினின்றும் நீங்கி, திண்தோள் மள்ளர்

- வலிய தோளையுடைய உழவர்களின், செல்என தெழிக்கும் -

மேகம்போல் உரப்புகின்ற, பம்பை தீம்குரல் - பம்பையினுடைய

இனிய குரலை, செவி வாய் தேக்கி - செவியினிடமாக நிரப்பி,

மெல்லென - மெதுவாக, காலில் போகி - காலாற் சென்று,

பணைதொறும் விளையாட்டு எய்தி - பண்ணைகள்தோறும்

விளையாடுதலைப் பொருந்தி எ - று.

கல்லென - ஒலிக்குறிப்பு. ஒல்லென - விரைய;

ஒலிக்குறிப்புமாம். செவிவாய்த் தேக்கி யென்றது உபசாரம். பண்ணை

- மகளிர் விளையாட்டிடம்; விகாரம். முல்லைநிலத்து ஆய்ச்சியரின்

பாற்குடங்களை யுருட்டி யென்றும், கால்வாய் வழியே சென்றென்றும்,

கழனிகடோறும் பாய்ந்தென்றும் புனலுக்கேற்ப உரைத்துக்கொள்க.

இது குழவித்தன்மை கூறியவாறு. (8)





	 	 அரம்பைமென் குறங்கா மாவி

னவிர்தளிர் நிறமாத் தெங்கின்

குரும்பைவெம் முலையா* வஞ்சிக்

கொடியிறு நுசுப்பாக் கூந்தல்

சுரும்பவிழ் குழலாக் கஞ்சஞ்

சுடர்மதி முகமாக் கொண்டு

நிரம்பிநீள் கைதை வேலி

நெய்தல்சூழ் காவில் வைகி.

(இ - ள்.) அரம்பைமென் குறங்கா - வாழைமரங்களை

மெல்லிய தொடைகளாகவும், மாவின் அவிர்தளிர் நிறமா -

விளங்குகின்ற மாந் தளிர்களை நிறமாகவும், தெங்கின குரும்பை -

தென்னங் குரும்பைகளை, வெம்முலையா - விருப்பத்தைத்தரும்

முலைகளாகவும், வஞ்சிக்கொடி - வஞ்சிக்கொடியை, இறுநுசுப்பா -

ஒடிகின்ற இடையாகவும், கூந்தல் - கூந்தற்பனையின் மடலை,

சுரும்பு அவிழ்குழலா - வண்டுகள் பரந்த கூந்தலாகவும், கஞ்சம்

சுடர் மதிமுகமாக்கொண்டு - தாமரைமலரை ஒளியையுடைய

மதிபோலும் முகமாகவுங்கொண்டு, நிரம்பி - (மங்கைப்பருவம்)

நிரம்பி, நீள்கைதைவேலி - நீண்ட தாழையாகிய வேலியையுடைய.

நெய்தல்சூழ் - நெய்தனிலத்தைச் சூழ்ந்த, காவில் வைகி -

சோலையில் தங்கி எ - று.

அரம்பை முதலியன மகளிரின் குறங்கு முதலியவற்றிற்கு

உவம மாவன ஆகலானும், அவை அம்மருங்குளவாகலானும்

அவற்றையே உறுப்புக்களாகக் கூறினார். ஆக என்பது

விகாரமாயிற்று. (9)



* * *



(பா - ம்.) * மென்முலையா.





	 	 பன்மலர் மாலை வேய்ந்து பானுரைப் போர்வை போர்த்துத்

தென்மலைத் தேய்ந்த சாந்த மான்மதச் சேறு பூசிப்

பொன்மணி யாரந் தாங்கிப் பொருநையாங் கன்னி முந்நீர்த்

தன்மகிழ் கிழவ னாகந் தழீஇக்கொடு கலந்த தன்றே.



(இ - ள்.) பொருநை ஆம் கன்னி - அந்தப் பொருநையாகிய

கன்னி, பன்மலர் மாலைவேய்ந்து - பலமலர் மாலைகளை அணிந்து,

பால் நுரைப் போர்வை போர்த்து - வெள்ளிய நுரையாகிய

போர்வையைப் போர்த்து, தென்மலை தேய்ந்த - பொதியின்மலையி

லரைபட்ட, சாந்தம் மான்மதச் சேறுபூசி - சந்தனத்தோடு கலந்த

கத்தூரிக் குழம்பை அணிந்து, பொன்மணி ஆரம் தாங்கி -

பொன்னாலும் மணியாரு மியன்ற ஆரங்களைத் தாங்கி, மகிழ -

மகிழ்ச்சியைச் செய்கின்ற முந்நீர் - கடலாகிய, தன் கிழவன் ஆகம்

- தன் தலைவன் மார்பை, தழீஇக்கொடு காலத்தும் - தழுவிக்க

கொண்டு கலந்தது எ - று. மலர்மாலை - மலராற் றொடுத்தமாலை, மலர் வரிசை. மாலை

வேய்தல் முதலியன கலவியின் பொருட்டு. கலவிக் காலத்து மெல்லிய

வெண்டுகி லுடுத்தலை ‘பட்டுநீக்கித் துகிலுடுத்து’ என்னும் பட்டினப்

பாலை யடியானறிக. மணியாரம் - மணியானியன்ற ஆரம், மணியும்

முத்தும். முந்நீர், ‘நிலத்தைப் படைத்தலும் காத்தலும் அழித்தலுமாகிய

மூன்று தொழிலுமுடைமையின்’ கடலுக்கு ஆகுபெயரென்பர்

நச்சினார்க்கினியர். "யாற்றுநீரும் ஊற்றுநீரு மழைநீரு

உடைமையால் கடற்கு முந்நீ ரென்று பெயராயிற்று." என்பர்

புறநானூற்றுரைகாரர். இவை மூன்றுபாட்டுங் குளகம். குழவி

மங்கையாய் நிரம்பினமை கூறிப் பின் கன்னி யென்பதனை

எழுவாயாக நிறுத்திக் கலந்ததென்னும் பயனிலையால் முடித்தார்.

பொருநைக்கியைக் கலந்ததென அஃறிணை வினை கொடுத்தார்.

"திரைபொரு கனைகடற் செல்வன் சென்னிமேல்

நுரையெனு மாலையை நுகரச் சூட்டுவான்

சரவெனும் பெயருடைத் தடங்கொள் வெம்முலைக்

குரைபுனற் கன்னிகொண் டிழிந்த தன்பவே

" என்னுஞ் சிந்தாமணிச் செய்யுள் ஈண்டு நோக்கற்பாலது. (10)





	 	 வல்லைதா யிருபால் வைகுஞ் சிவாலய மருங்கு மீண்டி

முல்லையா னைந்துந் தேனுந் திரைக்கையான் முகந்து வீசி

நல்லமான் மதஞ்சாந் தப்பு நறுவிரை மலர்தூய் நீத்தஞ்

செல்லலாற் பூசைத் தொண்டின் செயல்வினை மாக்கள்

போலும்.

(இ - ள்.) நீத்தம் - பொருநை வெள்ளமானது, வல்லைதாய்

- விரைந்து தாவிச் சென்று, இருபால்வைகும் - இருபுறங்களினு

முள்ள, சிவாலய மருங்கு ஈண்டி - சிவாலயங்களிடத்தில் நெருங்கி,

முல்லை - முல்லை நிலத்திலுள்ள, ஆன் ஐந்தும் - ஆவின்பால்

முதலிய ஐந்து கவ்வியங்களையும், தேனும் - தேனையும்,

திரைக்கையால் - அலைகளாகிய கைகளால், முகந்துவீசி - மொண்டு

வீசியும், நல்ல மான்மதம் - நல்ல கத்தூரியையும், சாந்து -

சந்தனத்தையும், அப்பி - பூசியும்; நறுவிரை மலர்தூய் - நறிய

மணமுள்ள மலர்களைத் தூவியும், செல்லலால் - செல்லுதலால்,

பூசைத்தொண்டின் - சிவபூசைத் தொண்டின் செயல் வினை மாக்கள்

போலும் - செயலாகிய வினையையுடைய அடியார்களை ஒக்கும்

எ - று.

ஆன் ஐந்து - பால், தயில், நெய், கோமயம், கோசலம்

என்பன தேன் முதலியன மலையிலும் காட்டிலுமுள்ளன. தாவி, தூவி

என்பன தாய், தூய் என விகாரப்பட்டன. மருங்கும் என்பதில்

உம்மை அசை நிலை. நீத்தம், நீந்தப்படுவதென வெள்ளத்திற்குக்

காரணக்குறி. நீந்து பகுதி, அம் செயப்படுபொருள் விகுதி. (11)





	 	 அரும்பவி ழனங்க வாளி யலைதர வாகம் பொன்போர்த்

திரங்கிவா லன்ன மேந்தி யிருகையுஞ் சங்கஞ் சிந்தி

மருங்குசூழ் காஞ்சி தள்ளி வரம்பிற வொழுகும் வாரி

பரம்பாற் கையம் பெய்யும் பார்ப்பன மகளிர் போலும்.

(இ - ள்.) அரும்பு அவிழ் - முகை விரிந்த, அனங்க வாளி

- மன் மத பாணமாகிய மலர்களை, அலை தர - அலைகள் ஒதுக்க,

ஆகம் பொன் போர்த்து - தன்னிடமுற்றும் பொன்மணலையுடைய

தாய், இரங்கி - ஒலித்து, வால் அன்னம் ஏந்தி - வெள்ளிய

அன்னப்பறவைகளைத் தாங்கி, இருகையும் சங்கம் சிந்தி - இரண்டு

கரைகளிலும் சங்குகளைச் சிதறி, மருங்குசூழ் காஞ்சி தள்ளி -

பக்கங்களிற் சூழ்ந்த காஞ்சி மரங்களைத் தள்ளிக்கொண்டு, வரம்பு

இற ஒழுகும் வாரி - கரையுடையும் படி செல்லா நின்ற பொருநை

நதியானது, பரம்பரற்கு - சிவபெருமானுக்கு, ஐயம் பெய்யும் -

பிச்சையிடும், பார்ப்பன மகளிர் போலும் - தாருகாவனத்து

முனிபன்னியரை ஒக்கும் எ - று.

அனங்கவாளி - காமபாணங்கள், அலைதர - வருத்த, ஆகம்

பொன் போர்த்து - உடல்முழுதும் பொன்போலும் தேமல்

பூக்கப்பட்டு, இரங்கி - மனங்கவன்று, வால் அன்னம் ஏந்தி -

வெள்ளிய சோற்றை யேந்தி, இருகையும் சங்கம் சிந்தி - இரண்டு

கைகளிலுமுள்ள வளையல்களை உதிர்த்து, மருங்கு சூழ் காஞ்சி

தள்ளி - இடையில் அணிந்த காஞ்சி யென்னும் அணியை விழுத்தி,

வரம்பு இற ஒழுகும் - கற்புநிலை கெட ஒழுகும் என, மகளிர்க்கேற்ப

உரைத்துக்கொள்க. விரக நோயுற்று உடல் மெலிதலால் வளையும்

காஞ்சியும் தாமே கழன்று விழுதலைச் சிந்தி, தள்ளி எனப்

பிறவினையாற் கூறினார். காஞ்சி - இருகோவையுள்ள இடையணி;

எழுகோவை என்பாரும் உளர். மகளிர் ஐயமிட்டதனை வளையல்

விற்றபடலத்திற் காண்க. (12)





	 	 வரைபடு மணியும் பொன்னும் வைரமும் குழையும் பூட்டி

அரைபடு மகிலுஞ் சாந்து மப்பியின் னமுத மூட்டிக்

கரைபடு மருத மென்னுங் கன்னியைப் பருவ நோக்கித்

திரைபடு பொருநை நீத்தஞ் செவிலிபோல் வளர்க்கு மாதோ.

(இ - ள்.) திரைபடு பொருநை நீத்தம் - அலைகளையுடைய

பொருநையின் வெள்ளமானது, வரைபடு - மலைகளிலுள்ள, மணியும்

பொன்னும் வைரமும் குழையும் பூட்டி - மணி பொன் வைரம் குழை

என்பவற்றைப் பூட்டி, அரைபடும் அகிலும் சாந்தும் அப்பி -

அரைபட்ட அகிலையும் சந்தனத்தையும் பூசி, இன் அமுதம் ஊட்டி -

இனிய அமுதத்தை உண்பித்து, கரைபடு மருதம் என்னும் கன்னியை

- வரம்பு பொருந்திய மருத நிலமாகிய மங்கையை, பருவம் நோக்கி

- அவள் பருவத்திற்குத் தகுந்தனவற்றை ஆராய்ந்து, செய்து

செவிலிபோல் வளர்க்கும் - கைத்தாயைப்போல வளர்க்கும் எ - று.

குழை - குண்டலம், தளிர். அமுதம் - பால், நீர்.

மலையிலுள்ளவற்றை வாரிச்சென்று மருதத்திற் சேர்ப்பதனைக்

கன்னியென்றதற் கேற்பப் பூட்டி என்றும் அப்பி என்றுங் கூறினார்.

கள்ளியை வளர்க்கு மென்க. செவிலிபோல் - செவிலி

வளர்ப்பதுபோல். (13)





	 	 மறைமுதற் கலைக ளெல்லா மணிமிடற் றவனே யெங்கும்

நிறைபர மென்றும் பூதி சாதன நெறிவீ டென்றும்

அறைகுவ தறிந்துந் தேறா ரறிவெனக் கலங்கி யந்த

முறையின்வீ டுணர்ந்தோர் போலத் தெளிந்தது மூரிவெள்ளம்.

(இ - ள்.) மறைமுதல் கலைகள் எல்லாம் - வேதமுதலிய

கலைகள் எல்லாமும், மணிமிடற்றவனே - நீலமணிபோலும்

கண்டத்தையுடைய சிவபெருமானே, எங்கும் நிறைபரம் என்றும் -

எங்கும் நிறைந்த பரம் பொருள் என்றும், பூதிசாதனம் - திருநீறு

முதலிய சாதனங்களே, வீடு நெறி என்றும் - வீடு பேற்றுக்கு வழி

என்றும், அறைகுவது அறிந்தும் - கூறுவதை அறிந்து வைத்தும்,

தேறார் அறிவென - தெளியாதவரின் அறிவின் கலக்கத்தைப்போல,

மூரிவெள்ளம் கலங்கி - பெரிய வெள்ளமானது கலங்குதலுற்று, அந்த

முறையின் வீடு உணர்ந்தோர் போல - அவை கூறுமுறையான்

வீட்டினை உணர்ந்த பெரியாரின் திரு வுள்ளத்தின் தெளிவுபோல,

தெளிந்தது - தெளிவையடைந்தது எ - று.

பூதிசாதன்ம என்னுந்தொடர்க்குத் திருநீறாகிய சாதனம் என்றும்

பொருள் கூறுதல் அமையும். ‘எவரேனுந் தாமாக விலாடத் திட்ட

திருநீறுஞ் சாதனமுங் கண்டா லுள்கி’ என்று தமிழ்மறை கூறுதலின்

திருநீறும் சாதனமும் என்று பொருள் கூறுதல் சிறப்பு. சாதனம்,

உருத்திராக்கம் என்றும், திருவைந்தெழுத்தென்றும் கூறுவர். வீட்டு

நெறி என மாற்றியுரைக்கப்பட்டது. பூதிசாதன நெறி என நிறுத்திச்

சைவசமயம் என்று பொருள் கொள்ளலும் ஆம். இதற்கு வீட்டிற்

கேதுவை வீடென உபசரித்தாரெனல் வேண்டும். (14)





	 	 மறைவழி கிளைத்த வெண்ணெண்

கலைகள்போல் வருநீர் வெள்ளந்

துறைவழி யொழுகும் பல்கால்

சோலைதண் பழனஞ் செய்தேன்

உறைவழி யோடை யெங்கு

மோடிமன் றுடையார்க் கன்பர்

நிறைவழி யாத வுள்ளத்

தன்புபோ னிரம்பிற் றன்றே.

(இ - ள்.) வருநீர் வெள்ளம் - வருகின்ற பொருறையின்

வெள்ள மானது, மறைவழி கிளைத்த - வேதத்தினின்றுங் கிளைத்த,

எண் எண் கலைகள்போல் - அறுபத்துநான்கு கலைகளைப்போல்,

துறைவழி ஒழுகும - நீர்த்துறைகளினின்று கிளைத்துச் செல்லாநின்ற,

பல்கால் - பல மருத நிலத்திலும், செய் - கழனிகளிலும், தேன்

உறை வழி ஓடை - தேன் துளிகள் வழிகின்ற ஓடைகளிலும், எங்கும்

- எல்லாவிடத்தும், ஓடி - விடைந்து சென்று, மன்று உடையார்க்கு

அன்பர் - தில்லைமன்றுடைய சிவபிரான் அடியார்களின், உள்ளத்து

- திருவுள்ளத்தின்கண், நிறைவு அழியாத - நிறைதல் நீங்காத, அன்பு

போல் நிரம்பிற்று - அன்பைப்போல நிரம்பியது எ - று.

கலைகள், எழுத்திலக்கணம் முதலாகவுள்ள அறுபத்து

நான்கும். ‘நிறைவழியாத’ என்பதனை உள்ளத்திற்கு அடையாக்கி,

இன்ப நிறைவுடைய என்று கூறலும் ஆம்; அன்பராயினார் ‘இறைவன்

கழலேத்து மின்ப மின்பமே’ என்று கொள்வராகலின் அவருள்ளம்

இன்பத்தால் நிறைந்திருக்குமென்க. ‘நிறைக்காண்ட சிந்தையா

னெல்வேலி வென்ற நின்றசீர்நெடுமாறன்’ என்னுந் திருத்தொண்டத்

தொகையும் காண்க. சோலை முதலியன பெயர்ச் செவ்வெண்.

அன்று, ஏ : அசை. (15)





	 	 [கலிநிலைத்துறை]

இழிந்த மாந்தர்கைப் பொருள்களு மிகபரத் தாசை

கழிந்த யோகியர் கைப்படிற் றூயவாய்க் களங்கம்

ஒழிந்த வாறுபோ லுவரியுண் டுவர்கெடுத் தெழிலி

பொழிந்த நீரமு தாயின புவிக்கும்வா னவர்க்கும்.*

	 		 (இ - ள்.) இழிந்த மாந்தர் கைப்பொருள்களும் -

கீழ்மக்களிடத்துள்ள பொருள்களும், இகபரத்து ஆசை கழிந்த

யோகியர் - இம்மைப் பயன் மறுமைப் பயன்களில் அவா நீங்கிய

சிவயோகியரின், கைப்படில் - திருக்கரத்தில் பட்டால், தூயவாய்

களங்கம் ஒழிந்தவாறு போல் - குற்றத்தின் நீங்கித் தூய்மையாயினமைபோல, எழிலி - மேக மானது, உவரி உண்டு -

கடல் நீரைப் பருகி, உவர்கெடுத்து - (அதிலுள்ள) உப்பைப்

போக்கி, பொழிந்தநீர் - சொரிந்த நீர்த்துளிகள். புவிக்கும்

வானவர்க்கும் - நிலவுலகத் துயிர்கட்கும் வானின்கண் உள்ள

தேவர்கட்கும், அமுது ஆயின - அமிழ்தமாயின எ - று.

துறக்கவின்பமும் அமிதன்மாலையாதலின் அவ்வாசை

கூடாதாயிற்று. ஆசைகழிதல் விராகமெனப்படும். யோகியர்கைப்படில்

என உடம்பொடு புணர்த்தலால் அவரே தானமளித்தற்குச் சிறந்தார்

என்பது பெறப்படும்.



"தண்டறு சிந்தைத் தபோதனர் தாமகிழ்ந்

துண்டது மூன்று புவனமு முண்டது

கொண்டது மூன்று புவனமுங் கொண்டதென்

றெண்டிசை நந்தி யெடுத்துரைத் தானே"

என்று திருமந்திரங் கூறுதல் காண்க.

"சிறப்பொடு பூசனை செல்லாது வானம்

வறக்குமேல் வானோர்க்கு மீண்டு"



என்பவாகலின், வானவர்க்கும் அமுதாயின என்றார். உவரி உவர்ப்

பினையுடையதெனக் காரணப் பெயர்; இ வினைமுதற்பொருள் விகுதி. (16)



* * *



(பா - ம்.) * வானகர்க்கும்.





	 	 ஈறி லாதவ ளொருத்தியே யைந்தொழி லியற்ற

வேறு வேறுபேர் பெற்றென வேலைந ரொன்றே

ஆறு கால்குளங் கூவல்குண் டகழ்கிடங் கெனப்பேர்

மாறி யீறில்வான் பயிரெலாம் வளர்ப்பது மாதோ.

(இ - ள்.) ஈறு இலாதவள் ஒருத்தியே - அழிவில்லாதவளாகிய

சிவசத்தி ஒருத்தியே, ஐந்தொழில் இயற்ற - படைப்பு முதலிய ஐந்து

தொழில்களையும் நடத்துதற்பொருட்டு, வேறு வேறு பேர் பெற்றென

- வெவ்வேறு பெயர்களைத் தாங்கி நின்றாற்போல, வேலை நீர்

ஒன்றே - கடல் நீர் ஒன்றே, ஆறு கால் குளம் கூவல் குண்டு அகழ்

கிடங்கு என - நதி கால்வவய் குளம் கிணறு சூழமாகத் தோண்டப்

பெற்ற கிடங்கு என, பேர்மாறி - பெயர்கள் வேறுபட்டு, ஈறு

இலவான் பயில் எலாம் - எண்ணிறந்த உயர்ந்த பயிர்களை,

வளர்ப்பது - வளர்க்கா நிற்கும் எ - று.

ஐந்தொழில் - படைத்தல், காத்தல், துடைத்தல், மறைத்தல்,

அருளல் என்பன. வேறு வேறுபேர் - பராசத்தி, ஆதிசத்தி,

இச்சாசத்தி, ஞானசத்தி, கிரியாசத்தி என்பன; வாணி, திரு, உமை,

மகேசை, மனோன்மனி என்னலுமாம். குண்டு - ஆழம்; குட்டமுமாம்.

ஏகாரங்கள் தேற்றப்பொருளன. பெற்றென, தொகுத்தல் விகாரம்.

பெயர் பேரென மருவியது. மாது ஓ : அசை. (17)





	 	 [அறுசீரடியாசிரிய விருத்தம்]

களமர்கள் பொன்னேர் பூட்டித் தாயர்வாய்க் கனிந்த பாடற்

குளமகிழ் சிறாரி னேறு மொருத்தலு முவகை தூங்க

வளமலி மருதம் பாடி மனவலி கடந்தோர் வென்ற

அளமரு பொறிபோ லேவ லாற்றவாள் வினையின் மூண்டார்.

(இ - ள்.) களமர்கள் - உழவர்கள், பொன்னேர் பூட்டி -

பொன் னேரைப் பூட்டி, தாயர்வாய் - அன்னையரின் வாயினின்றும்

வருகின்ற, கனிந்த பாடற்கு - கனிவோடு கூடிய பாடலுக்கு, உளம்

மகிழசிறாரின் - மனமகிழுகின்ற சிறுவர்களைப்போல, ஏறும்

ஒருத்தலும் உவகை தூங்க - எருதுகளும் எருமைக்கடாக்களும்

மகிழ்ச்சிகூர, வளம் மலி மருதம் பாடி - வளமிக்க

மருதப்பண்களைப் பாடி, மனவலிகடந்தோர் - மனத்தின்

வலிமையைக் கடந்தோரால், வென்ற - வெல்லப்பட்ட, அளமரு

பொறிபோல் - சுழலுகின்ற ஐம்பொறிகளும் (அவர்கடள பணத்தவழி

நிற்றல்) போல, ஏவல் ஆற்ற - (அவைகள்) தாம் பணித்தவாறு

செய்ய, ஆள்வினையில் மூண்டார் - உழுதொழிலின் கண்ணே

தலைப்பட்டார்கள் எ - று.



களமர், நெற்களமுடையார் என்னும் காரணப்பெயர்.

புத்தேரினைப் பொன்னேர் என்பர்; நல்லேர் என்றலுமுண்டு.



"கொழுங்கொடி யறுகையுங் குவளையுங் கலந்து

விளங்குகதிர்த் தொடுத்த விரியல் சூட்டிப்

பாருடைப் பனர்போற் பழிச்சினர் கைதொழ

ஏரொடு நின்றோ ரேர்மங் கலமும்"





என்னும் நாடுகாண்காதையால் பொன்னேர் பூட்டு மியல்பும் அதற்கு

ஏர் மங்கலம் பாடுவதுண்டென்பதும் விளங்கும்.

ஒருத்தல் எருமைக்கடாவாதலை ‘ஏற்புடைத்தென்ப எருமைக்

கண்ணும்’ என்னும் மரபியல் சூத்திரத்தானறிக. மனத்தை அடக்கி

னோர்க்கு ஐம்பொறிகளும் ஏவல் செய்யுமென்றார். ல ளு

வொற்றுமைபற்றி அலமரு அளமருவென நின்றது. (18)





	 	 	 	 	 பலநிற மணிகோத் தென்னப் பன்னிற வேறு பூட்டி

	அலமுக விரும்பு தேய வாள்வினைக் கருங்கான் மள்ளர்

	நிலமக ளுடலங் கீண்ட சால்வழி நிமிர்ந்த சோரிச்

	சலமென நிவந்த செங்கேழ்த் தழன்மணி யிமைக்கு மன்னோ

	 (இ - ள்.) பலநிறமணி கோத்தென்ன - பல நிறங்களையுடைய

மணிகளைக் கோவை செய்ததுபோல, பல் ஏறு பூட்டி - பல

நிறங்களையுடைண எருதுகளைப் பூட்டி, அலம் முக இரும்புதேய -

கலப்பையின் முனையிலுள்ள கொழுத் தேயும்படி, ஆள்வினை -

உழுதொழில் செய்யும், கரும் கால் மள்ளர் - வலியகாலினையுடைய

உழவர்கள், நில மகள் - புவிமடந்தையில், உடலம் கீண்ட -

உடலைக் கிழித்த, சால் வழி - படைச்சாலின் வழியே, நிமிர்ந்த

சோரிச் சலமென - பொங்கிய உதிரவெள்ளத்தைப்போல, நிவந்த

செம்கேழ் - உயர்ந்த செந்நிறத்தையுடைய, தழல்மணி இமைக்கும் -

நெருப்புப் போன்ற மணிகள் ஒளிவீசா நிற்கும் எ - று.

கருங்கால் என்பதிற் கருமை வலிமை; ‘கருந்தொழில்

வினைஞர்’ என்னும் சிறுபாண் உரையிற்காண்க; நிறமுமாம். நிலமகள்

என்ற தற்கியைய உடலென்றும், சோரியென்றும் கூறினார். தழல்மணி

- மாணிக்கம். கோத்தென்ன தொகுத்தல். உடலம், அம் சாரியை.

மன் ஓ : அசை. (19)





	 	 	 	 	 ஊறுசெய் படைவாய் தேய வுழுநரு நீர்கால் யாத்துச்

	சேறுசெய் குநருந் தெய்வந் தொழுதுதீஞ் செந்நெல் வீசி

	நாறுசெய் குநரும் பேர்த்து நடவுசெய் குநருந் தெவ்வின்

	மாறுசெய் களைகட் டோம்பி வளம்படுக் குநரு மானார்.

	 	 		 (இ - ள்.) (அவ்வுழவர்கள்) ஊறுசெய் - (புவியைக்)

கிழக்கின்ற, படைவாய் தேய - கலப்பையின் முகம்தேயும்படி,

உழுநரும் - உழுகின்றவர்களும், நீர்கால் யாத்து - நீரினைக்கட்டி,

சேறு செய்குநரும் - சேறாக்குகின்றவர்களும், தெய்வம் தொழுது -

(அந்நிலக்கடவுளாகிய) இந்திரனை வணங்கி, தீம்செந்நெல் வீசி -

இனிய செந்நிலமுடைய நெல்முளைகளை விதைத்து, நாறு

செய்குநரும் - நாறுசெய்கின்றவர்களும் -பேர்த்து நடவுசெய்குநரும் -

(அவற்றைப்) பெயர்த்து நடுகின்றவர்களும், தெவ்வின் மாறுசெய் -

பகைவரைப்போலப் பகை செய்கின்ற, களைகட்டு - களைகளைக்

களைந்து, ஓம்பி - (பிற ஊறுகள் நேராவண்ணம்) பாதுகாத்து,

வளம்படுக்குநரும் ஆனார் - வளப்படுத்துகின்றவரு மாயினார்கள்

எ - று.

கால்யாத்தல், ஒருசொல். தெய்வம் - இந்திரன்; ‘இந்திர

தெய்வதந் தொழுது நாறுநடுவார்’ என்பது திருத்தொண்டர்

புராணம். இந்திரன் மருதத்தின்தெய்வம்; ‘வேந்தன்மேய தீம்புன

லுலகம்’ என்றார் தொல்காப்பியனார். நாறு - நாற்று. பேர்த்து,

பெயர்த்தென்பதன் மரூஉ. கட்டு - கள்பகுதி, ட் இடைநிலை, உ

வினையெச்ச விகுதி. நர், பெயர் விகுதி. (20)





	 	 பழிபடு நறவந் தன்னைக்* கடைசியர் பருகிச் செவ்வாய்

மொழிதடு மாற வேர்வை முகத்தெழ முறுவ றோன்ற

விழிசிவந் துழலக் கூந்தன் மென்றுகில் சோர வுள்ளக்

கழிபெருங் களிப்பு நல்கிக் கலந்தவ ரொத்த+ தன்றே.

(இ - ள்.) பழிபடு - நறவம் - பழிக்கப்படுகின்ற மதுவானது,

தன்னைக் கடைசியர் பருகி - தன்னை உழத்தியர்கள் பருகுதலால்,

செவ்வாய் மொழி தடுமாற - (அவர்கள்) சிவந்த வாயினின்று வருகிற

மொழிகள் தடுமாறவும், முகத்து வேர்வை எழு - முகத்தின்கண் குறு

வேர்வை எழவும், முறுவல் தோன்ற - (வாயின்கண்) நகை

தோன்றவும், விழி சிவந்து உழல - விழகள் சிவந்துசுழலவும், கூந்தல்

மென்துகில் சோர - கூந்தலும் மெல்லிய ஆடையும் சரியவும்,

உள்ளம் கழிபெரும்களிப்பு நல்கி - உள்ளத்தில் மிகப்பெரிய

களிப்பை நல்குதலால், கலந்தவர் ஒத்தது - புணர்ந்த தலைவரை

ஒத்தது எ-று.

நறவம் ஒத்தது என்க. மொழிதடுமாறல் முதலாயின கள்ளுண்

டார்கண்ணும் கலவிசெய்த மகளிர்கண்ணும் நிகழ்வன. பருகி, நலகி

என்னும் எச்சங்கள் காரணப் பொருளன. கூந்தல் மென்றுகில்,

எண்ணிடைச் சொல் தொக்கது. கழிபெரு, ஒருபொருளிருசொல்.

ஒத்தார் என்பது பாடமாயின் கடைசியர் எழுவாள். நறவம் செயப்படு

பொருள். அன்று ஏ : அசை. (21)





* * *



(பா - ம்.) * நறவந்தானே. +கலந்தவரொத்தார்.





	 	 பட்பகை யாகுந் தீஞ்சொற் கடைசியர் பவளச் செவ்வாய்க்

குட்பகை யாம்ப லென்று மொண்ணறுங் குவளை நீலங்

கட்பகை யாகு மென்றுங் கமலநன் முகத்துக+ கென்றுந்

திட்பகை யாகு மென்றுஞ் செறுதல்போற் களைதல் செய்வார்.

(இ - ள்.) பண்பகையாகும் - பண்ணுக்குப் பகையாகிய, தீம்

சொல் - இனிண மொழிகளையுடைய, கடைசியர் - உழத்தியர்கள்,

பவளச் செவ்வாய்க்கு - (தங்கள்) பவளம் போன்ற சிவந்த வாய்க்கு,

ஆம் பல் உள்பகை ஆகும் என்றும் - செவ்வல்லி மலர்கள்

உட்பகையாகு மென்றும், கண் - கண்களுக்கு, ஒள் நறும் குவளை

நீலம் - ஒள்ளிய நறிய செங்குவளை மலர்களும் கருங்குவளை

மலர்களும், பகை ஆகும் என்றும் - பகையாய் உள்ளன வென்றும்,

நல் முகத்துக்கு - நல்ல முகத்திற்கு, கமலம் என்றும் திண்பகை

ஆகும் என்றும் - தாமரை மலர்கள் எப்போதும் திண்ணிய

பகையாயுள்ளன வென்றும், செறு தல்போல் களைதல் செய்வார்

- அழித்தல் போல அவற்றைக் களைவா ராயினர் எ - று.

உட்பகை - புறந்தோன்றாத பகை, உள்ளிடத்திற்குப் பகை.

ஆம் பல் முதலியன அவற்றின் மலருக்கு ஆகுபெயர். களைதல் -

முதலொடும் போக்குதல். திண்பகை யெனற்பாலது எதுகை நோக்கி

வலித்தது. (22)





	 	 	 	 கடைசியர் முகமுங் காலுங் கைகளுங் கமல மென்னார்

	படைவிழி குவளை யென்னார் பவளவாய் குமுத மென்னார்

	அடையவுங் களைந்தார் மள்ளர் பகைஞரா யடுத்த வெல்லை

	உடையவ னாணை யாற்றா லொறுப்பவர்க் குறவுண் டாமோ.



(இ - ள்.) மள்ளர் உழவர்கள், கமலம் - தாமரை மலர்கள்,

கடைசியர் - (தங்கள்) உழத்தியரின், முகமும் காலும் கைகளும்

என்னார் - முகம் கால் கைகள் ஆகுமென்று கருதாமலும். குவளை

- நீலமலர்கள், படைவிழி என்னார் - வேல் போன்ற கண்கள்

ஆகுமென்று கருதாமலும், குமுதம் - செவ்வல்லி மலர்கள்,

பவளவாய் என்னார் - பவளம் போன்ற வாய்கள் ஆகுமென்று

கருதாமலும், அடையவும் களைந்தார் - (அவைகளை) முற்றவும்

களைந்தார்கள்; பகைஞராய் அடுத்த எல்லை - (உறவினராயினும்)

பகைவராய்வந்த காலத்தில், உடையவன் ஆணை ஆற்றால் -

ஆண்டானது ஏவல்வழி நின்று, ஒறுப்பவர்க்கு உறவு உண்டாமோ -

தண்டிப்பவர்க்கு அவ்வுறவை நினைத்தல் கூடுமோ (கூடாது) எ - று.

என்னார் என்பன முற்றெச்சங்கள். உண்டாமோ, ஓ :

எதிர்மறை. வேற்றப் பொருள்வைப்பணி.

	 	 "பண்கள்வாய் மிழற்று மின்சொற் கடைசியர் பரந்து நீண்ட

		கண்கைகான் முகம்வா யொக்குங் களையலாற் களையிலாமை

		உண்கள்வார் கடைவாய் மள்ளர் களைகலா துலாவி நிற்பார்

		பெண்கள்பால் வைத்த நேயம் பிழைப்பரோ சிறியோர் பெற்றார்"



என்னும் கம்பராமாயனச் செய்யுட் கருத்து இதில் வேறுவகையாற்

கூறப்பட்டமை காண்க. (23)





	 	 	 புரையற வுணர்ந்தோர் நூலின் பொருளினுள் ளடங்கி யந்தூல்

	வரையறை கருத்து மான வளர்கருப் புறம்பு தோன்றிக்

	கரையமை கல்வி சாலாக் கவிஞர்போ லிறுமாந் தந்நூல்

	உரையென விரிந்து கற்பின் மகளிர்போ லொசிந்த தன்றே.

	 	 		 (இ - ள்.) வளர்கரு - வளர்கின்ற கருவானது, புரையற

உணர்ந்தோர் நூலின் பொருளின் - (ஐயந்திரிபாகிய) குற்றம் நீங்கக்

கற்றுணர்ந்தோர் (இயற்றிய) நூலின்கண் (உள்ளடங்கியிருக்கும்)

பொருள்போல, உள் அடங்கி - அகத்திலடங்கி நின்று, அந்நூல்

வரை அறை - அந்நூற் பொருளினளவைத் தெரிக்கின்ற, கருத்துமான

- கருத்துரையின் தோற்றம்போல, புறம்பு தோன்றி - வெளித்தோன்றி,

கரை அமை கல்வி சாலா - இலக்கணவரம்பு அமைந்த கல்வி நிறை

யாத, கவிஞர் இறுமாந்து - புன்கவிஞர் (இறுமாத்தல்) போல் தலை

எடுத்து, அந்நூல் உரை என - மேற் கூறிய நூலின் உரை

போல, விரிந்து - தலைவிரிந்து, கற்பின் மகளிர் போல் -

கற்புடைமகளிர் (தலை வணங்குதல்) போல், ஒசிந்தது -

தலைவளைந்தது எ - று.

அந்நூல் என்றது புரைறய வுணர்ந்தோ ரியற்றிய நூலினை.

நூலின், கற்பின் என்பவற்றில் இன் சாரியை. பொருளின், இன் :

ஒப்புப் பொருட்டு. அன்று ஏ : அசை.

	 "சொல்லருஞ் சூற்பசும் பாம்பின் றோற்றம்போன்

			மெல்லவே கருவிருந் மேலலார்

			செல்வமே போற்றலை நிறுவித் தேர்ந்தநூற்

			கல்விசேர் மாந்தரி னிறைஞ்சிக் காய்த்தவே"



என்னுஞ் சிந்தாமணிச் செய்யுள் இங்கே நினைக்கற்பாலது. (24)





	 	 	 அன்புறு பத்தி வித்தி யார்வநீர் பாய்ச்சுந் தொண்டர்க்

	கின்புரு வான வீச னின்னருள் விளையு மாபோல்

	வன்புறு கருங்கான் மள்ளர் வைகலுஞ் செவ்வி நோக்கி

	நன்புல முயன்று காக்க விளைந்தன நறுந்தண் சாலி.



(இ - ள்.) அன்பு உறு - அன்பு மிக்க, பத்திவித்தி -

பத்தியாகிய வித்தை விதைத்து, ஆர்வம் நீர் பாய்ச்சும் தொண்டர்க்கு

- விருப்பமாகிய நீரைப் பாய்ச்சுகின்ற அடியார்களுக்கு, இன்பு

உருவான ஈசன் - இன்பமே வடிவாகிய இறைவனது, இன் அருள்

விளையுமாபோல் - இனிய திருவருளாகிய பயன் விளைகின்ற

தன்மைபோல, வன்புஉறு - வைகலும் மிக்க, கரும்கால் மள்ளர் -

கரியகாலினையுடைய உழவர்கள், வைகலும் - நாள்தோறும், செவ்வி

நோக்கி - பருவம் பார்த்து, நன் புலம் - நல்ல விளைபுலங்களை,

முயன்று காக்க - முயற்சியோடு பாதுகாக்க, நறும்தண்சாலி

விளைந்தன - நறிய தண்ணிய நெற்பயிர்கள் விளைந்தன எ - று.

அன்பின் முதிர்ச்சி பத்தி யெனப்படும். இக்கருத்தினை,

	 "அன்பென் பாத்தி கோலி முன்புற

			மெய்யெனு மெருசை விரித்தாங் கையமில்

			பத்தித் தனிவித் திட்டு நித்தலும்

ஆர்வத் தெண்ணீர் பாய்ச்சிநேர் நின்று"



என்னும் பட்டினத்தடிகள் திருவாக்கானறிக. ‘அருச்சனை

வயலு ளன்புவித் திட்டு’ என்பது திருவாசகம். விளையுமாறு என்பது

குறைந்து நின்றது. (25)





	 	 	 அகனில வேறு பாட்டி னியல்செவ்வி யறிந்து மள்ளர்

தகவினை முயற்சி செய்யக் காமநூல் சாற்று நான்கு

வகைநலார் பண்பு செவ்வி யறிந்துசேர் மைந்தர்க் கின்பம்

மிகவிளை போகம் போன்று விளைந்தன பைங்கூ

ழெல்லாம்.

	 (இ - ள்.) அகல்நில வேறுபாட்டின் இயல் - அகன்ற

நிலங்களின் வேறுபாட்டின் தன்மையையும், செவ்வி - (பயிரிடும்)

பருவத்தையும், அறிந்து - தெரிந்து, மள்ளர் - உழவர்கள், தகவினை

முயற்சி செய்ய - (அவற்றிற்கு) தகுதியாகத் தொழில் முயற்சி செய்ய,

காம நூல் சாற்றும் நான்குவகை நலார் - காமநூல் கூறுகின்ற

நால்வகைப் பட்ட மகளிரின், பண்பு செவ்வி அறிந்து

- தன்மையையும் பருவத்தையும் தெரிந்து, சேர் மைந்தர்க்கு -

கலவிசெய்யும் ஆடவருக்கு, இன்பம் மிகவிளை - இன்பம் மிக

விளைகின்ற, போகம் போன்று - அவ்வநுபவம் போல, பைங்கூழ்

எல்லாம் விளைந்தன - பயிர்கள் அனைத்தும் விளைந்தன எ - று.

நில வேறுபாடு - செவ்வல், கரிசல் முதலாயின. நான்குவகை

நல்லார் - பத்மினி, சித்தினி, சங்கினி, அத்தினி என்போர்.

மகளிரிடத்துப் போகம் விளைதல் போன்று நிலத்தின்கட் பயிர்

விளையு மென்னுங் கருத்தினை,

"செல்லான் கிழவ னிருப்பி னிலம்புலந்

தில்லாளி னூடி விடும்"

என்னும் பொதுமறையா னறிக. இயல் செவ்வி, பண்பு செவ்வி

என்பவற்றில் எண்ணும்மைகள் விகாரத்தாற் றொக்கன. (26)





	 	 	 கொடும்பிறை வடிவிற் செய்த கூனிரும் பங்கை வாங்கி

முடங்குகால் வரிவண் டார்ப்ப முள்ளரைக் கமல நீலம்

அடங்கவெண் சாலி செந்நெல் வேறுவெ றிரிந்தீ டாக்கி

நெடுங்களத் தம்பொற் குன்ற நிரையெனப் பெரும்போர்

செய்தார்.

	 	 		 (இ - ள்.) கொடும்பிறை வடிவில் செய்த - வளைந்த

பிறையுன் வடிவுபோற் செய்யப்பெற்ற, கூன் இரும்பி அங்கை வாங்கி

- அரிவாளைக் கையிலேந்தி, முடங்கு கால் வரிவண்டு ஆர்ப்ப -

வளைந்த கால் களையும் கீற்றுக்களையுமுடைய வண்டுகள் ஒலிக்க,

முள் அரைக் கமலம் நீலம் - முள்ளோடு கூடிய நாளத்தினையுடைய

தாமரையும் குவளையும், அடங்க - உடன்சேர, வெண்சாலி செந்நெல்

- வெண்ணெல் செந் நெல் விளைவுகளை, வேறு வேறு அரிந்து -

வெவ்வேறாக அறுத்து, ஈடு ஆக்கி - கற்றைகளாக்கி, நெடும் களத்து

- நெடிய களத்தின்கண், அம்பொன் குன்றம் நிரை என - அழகிய

பொன் மலைகளின் வரிசைகள்போல, பெரும்போர் செய்தார் -

(உழவர்கள்) பெரிய போர்கள் செய்தனா எ - று.

பிறை வடிவென முன்வந்தமையின் கூனிரும்பு என்பது பெயர்

மாத்திரையாய் நின்றது. அங்கை - அகங்கை. கமலநீலம் உம்மைத்

தொகை. வெண்சாலி செந்நெல் என்புழிச் செவ்வெண்ணின் றொகை

விகாரத்தாற் றொக்கது. ஈடு - பெருமை; ஆண்டுக் கற்றை; ‘ஈடுசால்

போராழித்து’ என்னும் சிந்தாமணிச் செய்யுளுரையை நோக்குக. (27)





	 	 கற்றவை களைந்து தூற்றிக் கூப்பியூர்க் காணித் தெய்வம்

அற்றவர்க் கற்ற வாறீந் தளவைகண்* டாறி லொன்று

கொற்றவர் கடமை கொள்ளப் பண்டியிற் கொடுபோய்த்

தென்னா

டுற்றவர் சுற்றந் தெய்வம் விருந்தினர்க் கூட்டி யுண்பார்.

(இ - ள்.) கற்றை வை களைந்து - திரளாகிய வைக்கோலை

நீக்கி தூற்றி - பதர்போகத் தூற்றி, கூப்பி - (நெல்லைப்)

பொலிகளாகக் குவித்து, ஊர்க்காணித் தெய்வம் - கிராம

தேவதைகளுக்கும், அற்றவர்க்கு - வளியோர்களுக்கும், அற்றவாறு

ஈந்து - வரையறுத்தபடி கொடுத்து, அளவை கண்டு - அளந்து,

கொற்றவர் - மன்னர், கடமை - இறைப்பொருளாக, ஆறில்

ஒன்றுகொள்ள - ஆறில் ஒருகூறு கொள்ள, பண்டியில் கொடுபோய்

- (மிகுதியைப்) பண்டிகளிற் கொண்டுபோய், தென்னாடு உற்றவர் -

தென்புலத்தாரையும், சுற்றம் - ஒக்கலையும், தெய்வம் - தேவரையும்,

விருந்தினர்க்கு - விருந்தினரையும், ஊட்டி - உண்பித்து, உண்பார் -

(அந்நாட்டினர்) தாமும் உண்பார் எ - று.

"தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்க றானென்றாங்

கைம்புலத்தா றோம்ப றலை"



என்னும் திருக்குறளும், "பிதிரராவார் படைப்புக்காலத்து அயனாற்

படைக்கப்பட்டதோர் கடவுட்சாதி; அவர்க்கிடம் தென்றிசை யாகலின்

‘தென்புலத்தார்’ என்றார். தெய்வமென்பது சாதியொருமை.

விருந்தென்பது புதுமை. அஃதீண்டாகு பெயராய்ப் புதியராய் வந்தார்

மேல்நின்றது. அவர் இருவகையர், பண்டறிவுண்மையிற் குறித்து

வந்தாரும், அஃதின்மையிற் குறியாது வந்தாருமென. ஒக்கல் -

சுற்றத்தார். எல்லா அறங்களும் தானுளனாய் நின்று செய்ய

வேண்டுதலின் தன்னையோம்பலும் அறனாயிற்று . . . . . . .

அரசனுக் கிறைப்பொருள் ஆறிலொன்றாயிற்று; இவ் வைம்புலத்திற்கு

ஐந்து கூறு வேண்டுதலான் என்பதறிக" என்று பரிமேலழகர்

விளக்கிய உரையும் இங்கே அறியற்பாலன. அற்றவர்க்கு,

விருந்தினர்க்கு என்னும் நான்கனுருபுகள் ஏனையிடத்தும்

சென்றியையும். (28)



* * *



(பா - ம்.) * அளவை கொண்டு.





	 	 சாறடு கட்டி யெள்ளுச் சாமைகொள் ளிறுங்கு தோரை

ஆறிடு மதமால் யானைப் பழுக்குலை யவரை யேனல்

வேறுபல் பயறோ டின்ன புன்னில விளைவு மற்றும்

ஏறொடு பண்டி யேற்றி யிருநிலம் கிழிய வுய்ப்பார்.

(இ - ள்.) சாறு அடுகட்டி - கருப்பஞ்சாற்றைக் காய்ச்சிய

வெல்லம், எள்ளு சாமை கொள் இறுங்கு தோரை - எள் சாமை

கொள் சோளம் மலைநெல், ஆறு இடும்மதம் - வெள்ளம்போற்

சொரிகின்ற மதத்தினையுடைய, மால் - பெரிய, யானைப்பழுக் குலை

அவரை - யானையின் விலா வெலும்புபோலும் காயினையுடைய

குலைகளையுடைய அவரை, ஏனல் - தினை, வேறுபல் பயறோடு -

வேறு வகைப்பட்ட பல பயறுகளோடு, இன்னமற்றும் - இத்தன்மைய

பிறவுமாகிய, புன்னில விளைவு - புன்செயில் விளைந்தபொருள்களை,

ஏறு ஒடுபண்டி ஏற்றி - எருதுகளிலும் பண்டியிலும் ஏற்றி, இருநிலம்

கிழய உய்ப்பார் - பெரிய பூதி கிழியும்படி கொண்டுபோவார்

எ - று.

யானையின் பழுப்போல் அவரையின்கா யிருத்தலை,

‘பொருவில் யானையின் பழுப்போற் பொங்கு காய்க்குலை யவரை’

எனப் பிறருங் கூறியிருத்தல் காண்க. யானையின் பழுவெலும்பின்

வரிசைபோன்ற வாழைக்குலை என்பாரும், யானைமுகம்போற்

பழுக்கத்தக்க வாழைக் குலை என்பாரும் உயர். இறுதியிற்

கூறியபொருளுக்குக் ‘கருங்கதலிப்பெருங்குலைகள் களிற்றுக்கைம்

முகங்காட்ட’ என்னும் பெரியபுராணச் செய்யுள் மேற்கோளாகும்.

குறிஞ்சியும் முல்லையும் புன்னில மெனப்படும். ஓடு என்னும்

எண்ணிடைச்சொல் பிறவிடத்துஞ் சென்றியையும். எள்ளு, உ :

சாரியை ஏற்றொடு எனற்பாலது விகாரப்பட்டது. (29)





	 	 துறவின ரீச னேசத் தொண்டினர் பசிக்கு நல்லூண்

திறவினைப் பிணிக்குத் தீர்க்கு மருந்துடற் பனிப்புக்

காடை

உறைவிடம் பிறிது நல்கி யவரவ ரொழுகிச் செய்யும்

அறவினை யிடுக்க ணீக்கி யருங்கதி யுய்க்க வல்லார்.

(இ - ள்.) துறவினர் - துறந்தோரும், ஈசன் நேசத்தொண்டினர்

- சிவபிரானிடத்து அன்பினையுடைய திருத்தொண்டரும்

ஆகியவர்களின், பசிக்கு நல்ஊண் - பசியைப்போக்க நல்ல

உணவும், வினைத்திறப் பிணிக்கு - வினைவகையாலாகிய நோய்க்கு,

தீர்க்கும் மருந்து - நீக்குதற்குரிய மருந்தும் உடல் பனிப்புக்கு ஆடை

- மெய்யின் குளிரைப்போக்க உடையும், உறைவிடம் - தங்குமிடமும்,

பிறிதும் - வேறு பொருளுமாகிய இவற்றை, நல்கி - கொடுத்து, அவர்

அவர் ஒழுகிச் செய்யும் - அவரவர்கள் தத்தம் நிலையில்

வழுவாதொழுகிச் செய்கின்ற, அறவினை இடுக்கண் நீக்கி - அறத்

தொழிலுக்கு நேரும் இடையூறுகளைப் போக்கி, அருங்கதி

உய்க்கவல்லார் - அரிய வீட்டு நெறியில் (அவர்களைச்)

செலுத்தவலலவராவர் எ - று.

"இல்வாழவா னென்பா னியல்புடைய மூவர்க்கும்

நல்லாற்றி னின்ற துணை"

என்னும் திருக்குறளும், "இவரிவ் வொழுக்க நெறிகளை முடியச்

செல்லுமளவும் இச் செலவிற்குப் பசிநோய் குளிர் முதலியவற்றான்

இடையூறு வாராமல் உண்டியும் மருந்தும் உறையுளும் முதலிய

உதவி அவ்வந்நெறிகளின் வழுவாமற் செலுத்துதலான்

‘நலலாற்றினின்ற துணை’ என்றார்" எனப் பரிமேலழகர் கூறிய

உரையும் இங்கே நோக்கற்பாலன. திறவினை வினைத்திறமென

மாற்றப்பட்டது. (30)





	 	 	 நிச்சலு மீச னன்பர் நெறிப்படிற் சிறார்மேல் வைத்த

	பொச்சமி லன்பு மன்னர் புதல்வரைக் கண்டா லன்ன

	அச்சமுங் கொண்டு கூசி யடிபணிந் தினிய கூறி

	இச்சையா றொழுகி யுள்ளக் குறிப்பறிந் தேவல் செய்வார்.



(இ - ள்.) நிச்சலும் - நாள் தோறும், ஈசன் அன்பர் -

சிவனடியார்கள், நெறிப்படி - வழியிலே எதிர்ப்பட்டால்,

சிறார்மேல்வைத்த பொச்சம் இல் அன்பும் - தங்களிளம்

புதல்வர்களிடம் வைத்திருக்கும் மெய்யன்பும், மன்னர் புதல்வரைக்

கண்டால் அன்ன அச்சமும் கொண்டு - அரசிளங்குமரரைக்

கண்டாலொத்த பயமும் கொண்டு, கூசி அடிபணிந்து - ஒடுங்கி

அடிவணங்கி, இனிய கூறி - இன் மொழிகள் கூறி, இச்சை ஆறு

ஒழுகி - (அவர்கள்) விருப்பின்படி நடந்து, உள்ளக் குறிப்பு அறிந்து

ஏவல் செய்வார் - உள்ளக் குறிப்பினை உணர்ந்து பணி செய்வார்

எ - று. இச்செய்யுளின் கருத்தை,

"ஆசையொடு மரனடியா ரடியாரை யடைந்திட்

டவர்கரும முன்கரும மாகச் செய்து

கூசிமொழிந் தருண்ஞானக் குறியி னின்று

கும்பிட்டுத் தட்டமிட்டுக் கூத்தாடித் திரியே"

என்னும் சிவஞானசித்தித் திருவித்தத்தா னறிக. பொச்சம் - பொய்.

நித்தல்- நிச்சல் என மரீஇயது. (31)





	 	 	 	 நறைபடு கனிதேன் பெய்த பாலொடு நறுநெற் வெள்ளம்

நிறைபடு செம்பொன் வண்ணப் புழுக்கலா னிமிர்ந்த சோறு

குறைவற வுண்டு வேண்டும் பொருள்களுங் கொண்மி

னென்ன

மறைமுத லடியார் தம்மை வழிமறித் தருத்து வார்கள்.

	 	 		 (இ - ள்.) மறை முதல் அடியார் தம்மை - வேத

முதல்வனாகிய சிவபிரானுடைய அடியார்களை, நறுநெய் வெள்ளம்

நிறைபடு - நறிய மணமுள்ள நெய்ப்பெருக்கு நிறைந்த, செம்பொன்

வண்ணப் புழுக்க லான் - சிவந்த பொன்போலும் நிறத்தினையுடைய

பருப்புச் சோற் றோடு, நிமிர்ந்த சோறு - உயர்ந்த வேறுவகை

அன்னத்தை, நறைபடு கனிதேன் பெய்த பாலொடு - தேன்

பொருந்திய கனியோடும் தேனளாவிள பாலோடும், குறைவு அற -

குறைவின்றி (நிறைய), உண்டு - அருந்தி, வேண்டும் பொருள்களும்

கொண்மின் என்ன - வேண்டிய பிறபொருள்களும் கொள்ளுங்கள்

என்று, வழிமறித்து அருந்துவார்கள் - வழியை மறித்து அழைத்து

வந்து உண்பிப்பார்கள் எ - று.

செம்பொன் வண்ணப்புழுக்கல் - பருப்புச்சோறு; இதனைத்

‘தீம் பாலடிசிலமிர்தஞ் செம்பொன் வண்ணப்புழுக்கல்’ என்னும்

சிந்தாமணிச் செய்யுளுரையாலாறிக. புழுக்கலான் - புழுக்கலோடு.

நிமிர்ந்த சோறு - பாலடிசில், அக்காரடலை, புளிச்சோறு முதலியன.

வேண்டும் பொருள்கள் - ஆடை முதலியன. வழிமறித்தல் -

வற்புறுத்தல். ஒடு, எண்ணுப் பொருளில்வந்த இடைச்சொல்.

‘கற்வைகளைந்து’ என்னுஞ் செய்யுள்முதல் இச்செய்யுள்காறும்

அந்நாட்டினர் என்னும் எழுவாய் வருவித்து முடிக்க. (32)





	 	 	 	 	 பின்னெவ னுரைப்ப தந்தப் பெருந்தமிழ நாடாங் கன்னி

	தன்னிடை யூர்க ளென்னு மவயவந் தாங்கச் செய்த

	பொன்னியற் கலனே கோயில் மடமறப் புறநீர்ச் சாலை

	இன்னமு தருத்து சாலை யெனவருத் திரிந்த தம்மா.



(இ - ள்.) அந்தப் பெருந்தமிழ்நாடு ஆம் கன்னி - அச்சிறப்பு

வாய்ந்த பெரிய தமிழ் நாடாகிய கன்னியானவள், தன் இடை ஊர்கள்

என்னும் - தன்னிடத்துள்ள ஊர்களாகிய, அவயவம் தாங்கச்செய்த -

உறுப்புக்கள் தாங்குமாறு செய்த, கலனே - அணிகலன்களே,

கோயில் மடம் அறப்புறம் நீர்ச்சாலை இன்அமுது அருத்துசாலை

என - திருக்கோயில் திருமடம் அறச்சாலை தண்ணீர்ப்பந்தர் இனிய

அமுதைஉண்பிக்கும் அன்னசாலை என்றிவைகளாக, உரு திரிந்தது -

வடிவம் வேறு பட்டனவென்று கூறுவதன்றி, பின் எவன் உரைப்பது

- வேறு யாது சொல்லக் கிடப்பது எ - று.

பின் என்பது வேறு என்னும் பொருளில் வந்தது.

தமிழ்நாடென்னும் பெயர் பாண்டிநாட்டிற்குச் சிறப்பாக வுரித்து;

இதனையாமெழு திய கபிலர் என்னும் உரை நூலுட் காண்க.

கன்னியென்பதும் அதற்கோர் பெயர். கலன் : சாரியொருமை. அம்மா

: அசைநிலை. (33)





	 	 திணைமயக்கம்

[கலிநிலைத்துறை]



இன்ற டம்புனல் வேலிசூ ழந்நில வரைப்பிற்

குன்ற முல்லைதண் பணைநெய்தல் குலத்திணை நான்கும்

மன்ற வுள்ளமற் றவைநிற்க மயங்கிய மரபின்

ஒன்றோ டொன்றுபோய் மயங்கிய திணைவகை உரைப்பாம்.

(இ - ள்.) இன் தடம் புனல் வேலிசூழ் - இனிய அகன்ற நீர்

வேலியாற் சூழப்பட்ட, இந்நிலவரைப்பில் - இந்தப் பாண்டிநாட்

டெல்லையில், குன்றம் முல்லை தண்பணை நெய்தல் - குறிஞ்சி

முல்லை குளிர்ந்த மருதம் நெய்தலாகிய, குலத்திணை நான்கம் -

உயாந்த நான்கு திணைகளும், மன்ற உள்ள - ஒரு தலையாக

வுள்ளன; அவை நிற்க - அவை அங்ஙனமாக, மயங்கிய மரபின் -

(அந்நிலங்கள்) ஒன்றோ டொன்று நெருங்கியுள்ள முறைமையால்,

ஒனறொடு ஒன்றுபோய் மயங்கிய - ஒருதிணைக் கருப்பொருளுடன்

மற்றொருதிணைக் கருப்பொருள் சென்று கலந்த, திணைவகை

உரைப்பாம் - திணைமயக்கக் கூறுபாட்டைச் சொல்வாம் எ - று.

குலத்திணை - சிறந்த நிலங்கள். பாலைத்திணைக்கு

நிலமின்றாகலின் அதனை யொழித்து நான்கென்றார்;



"அவற்றுள்,

நடுவ ணைந்திணை நடுவண தொழியப்

படுதிரை வையம் பாத்திய பண்பே"



என்பது இலக்கணமாகலின், பாலைக்கு இயற்கை நிலமின்றேனும்,

"வேனலங் கிழவனொடு வெங்கதிர் வேந்தன்

றானலந் திருகத் தன்மையிற் குன்றி

முல்லையுங் குறிஞ்சியு முறைமையிற் றிரிந்மு

நல்லியல் பிழந்து நடுங்குதுய ருறுத்துப்

பாலை யென்பதோர் படிவங் கொள்ளும்"





என்று சிலப்பதிகாரம் கூறுமாறு செயற்கை நிலமுண்டாகலின்,

ஒரோவிடத்து அதுவுங் கூறப்படும். இங்கே திணைமயக்க மென்பது

ஒரு திணைக் கருப்பொருளோடு மற்றொரு திணைக் கருப்பொருள்

சென்று மயங்குதல். இதற்கு விதி :

"எந்நில மருங்கிற் பூவும் புள்ளும்

அந்நிலம் பொழுதொடு வாரா வாயினும்

வந்த நிலத்தின் பயத்த வாகும்"



என்னும் தொல்காப்பியச் சூத்திரமாகும். இதனுரையிலே ‘ஒன்றென

முடித்தலாற் பிற கருப்பொருள் மயங்குவ உளவேனுங் கொள்க’

என்றார் நச்சினார்க்கினியர். ‘இவ்வாறு வருவன திணைமயக்கமாம்’

என்றார் இளம்பூரணர். எனினும் ‘வந்த நிலத்தின் பயத்த வாகும்’

என்பதன் கருத்தைத் தழுவியதன்று இங்கே கூறப்பட்டுள்ள திணை

மயக்கம். நான்கு நிலங்களும் நெருங்கியிருத்தலாகிய

வளமுடைமையே இதனாற் பெறப்படுவது. இங்ஙனம் பாடுவது பழைய

வழக்கேயென்பது பொருநராற்றுப்படையில் (அடி - 218 - 226)

அறியலாகும். "குறிஞ்சி பரதவர் பாட நெய்தல், நறும்பூங் கண்ணி

குறவர்சூடக், கானவர் மருதம் பாட வகவர், நீனிற முல்லைப்

பஃறிணை நுவலக், கானக்கோழி கதிர்குத்த, மனைக்கோழி

தினைக்கவர, வரைமந்தி கழிமூழ்கக், கழிநாரை கதிர்குத்த,

மனைக்கோழி தினைக்கவர, வரைமந்தி கழிமூழ்கக், கழநாரை

வரையிறுப்பத், தண்வைப்பினா னாடுகுழீஇ" என்பது காண்க. மன்ற,

தேற்றப் பொருள்தரும் இடைச்சொல். (34)





	 	 கொல்லை யானிரை மேய்ப்பவர் கோழிணர்க் குருந்தின்

ஒல்லை தாயதிற் படர்*கறிக் கருந்துண ருகுப்ப

முல்லை சோறெனத் தேன்விராய் முத்திழை சிற்றில்

எல்லை யாயமோ டாடுப வெயின்சிறு மகளிர்.



(இ - ள்.) கொல்லை ஆன் நிரை மேய்ப்பவர் - முல்லை

நிலத்திற் பசுக்கூட்டத்தை மேய்க்கும் இடையர்கள், கோழ் இணர்

குருந்தின் - கொழுவிய பூங்கொத்துக்களையுடைய குருந்த

மரத்தின்மேல், ஒல்லை தாய் - விலைவாகத் தாவி ஏறி, அதில் படர்

- அதிலே படர்ந்துள்ள, கறிக் கருந்துணர் உகுப்ப - மிளகு

கொடியிலுள்ள கரிய காய்க்கொத்துக்களை உதிர்ப்பார், எயின்

சிறுமகளிர் - வேட்டுவச் சிறுமியர், முத்து இழை சிற்றில் எல்லை -

முத்துக்களாலியற்றிய சிற்றிலினிடத்து, முல்லை சோறு என -

முல்லை அரும்புகளே சோறாக, தேன்விராய் - (அவற்றோடு)

தேனைக் கலந்து, ஆயமோடு ஆடுப - மகளிர் கூட்டத்துடன்

விளையாடுவர் எ - று.



குருந்து முல்லைக்கும், - கறி குறிஞ்சிக்கும் உரியன. முத்து -

குறிஞ்சி நில முத்துக்கள். எயின் என்னுஞ் சாதிப்பெயர் குறிஞ்சித்

திணை மக்கட்கும், பாலைத்திணை மக்கட்கும் உரியது; ஈண்டு,

குறிஞ்சிக்குரிய வேட்டுவச் சாதியைக் குறிக்கின்றது. குறிஞ்சிக்கும்

முல்லைக்கும் மயக்கங் கூறியவாறு. பின்னிரண்டடிக்கு முல்லை

நெய்தல் பாலைகளின் மயக்கமாகச் சிலர் பொருள் கூறியிருப்பது

பொருந்தாதாகும். விராவி யென்பது விராய் என விகாரப்பட்டது.

உகுப்ப, ஆடுப என்பன பலர்பால் முற்றுக்கள். (35)





* * *



(பா - ம்.) * அகிற்படர்.





	 	 கன்றொ டுங்களி வண்டுவாய் நக்கவீர்ங் கரும்பு

மென்று பொன்சொரி வேங்கைவா யுறங்குவ மேதி

குன்றி ளந்தினை மேய்ந்துபூங் கொழுநிழல் மருதஞ்

சென்று றங்குவ சேவக மெனமுறச் செவிமா.





(இ - ள்.) மேதி - எருமைகள், கன்றொடும் களிவண்டு - தன்

கன்றுகளும் களித்த வண்டுகளும், வாய் நக்க - கடைவாயை நக்கும்

படி, ஈர் கரும்பு மென்று - குளிர்ந்த கரும்புகளைக் குதட்டி, பொன்

சொரி வேங்கைவாய் உறங்குவ - பொன்போலும் பூக்களை

உதிர்க்கின்ற வேங்கை மர நிழலில் தூங்குவன; முறச்செவிமா -

முறம் போலும் செவிகளையுடைய யானைகள், குன்று இளம் தினை

மேய்ந்து - குறிஞ்சி நிலத்திலுள்ள முதிராத தினைக் கதிர்களைத்

தின்று, பூ மருதம் - பூக்கள் நிறைந்த மருதமரத்தின், கொழுநிழல் -

கொழுவிய நிழலிலே, சென்று - போய், சேவகம் என உறங்குவ -

(தாம்) துயிலுமிடமாகக் கருதி உறங்குவன எ - று. பொன் போலும் பூக்களைப் பொன்னென்றார்; ‘முறியிணர்க்

கொன்றை நன்பொன் கால’ என்புழிப் போல. சேவகம் - யானை

துயிலிடம். கரும்பு, மருதம், மேதி மருதத்திற்கும்; தினை, வேங்கை,

யானை குறிஞ்சிக்கும் உரியன. குறிஞ்சிக்கும் மருதத்திற்கும் மயக்கங்

கூறியவாறு. உறங்குவ : பலவின்பால் முற்று. (36)





	 	 	 எற்று தெண்டிரை யெறிவளை யெயிற்றிய ரிழைத்த

	சிற்றில் வாய்நுழைந் தழிப்பவச் சிறுமியர் வெகுண்டு

	பற்றி லாரெனச் சிதறிய மனவணி பரதர்

	முற்றி லாமுலைச் சிறுமியர் முத்தொடுங் கோப்ப.



(இ - ள்.) எற்று தெள்திரை - மோதும் தெள்ளிய அலைகள்,

எறிவளை, வீசிய சங்குகள், எயிற்றியர் இழைத்த சிற்றில்வாய் -

வேடச் சிறுமிகள் கோலிய சிறு வீட்டின்கண், நுழைந்து அழிப்ப -

புகுந்து அழிக்க, அச்சிறுமியர் வெகுண்டு - அப்பெண்கள் சினந்து,

பற்று இலார் என - பற்றற்றாரைப்போல, சிதறிய மனவு அணி -

கழற்றி யெறிந்த அக்குமணி அணிகளை, பரதர் - நுளையருடைய,

முற்றிலா முலைச் சிறுமியர் - முதிராத கொங்கையையுடைய

சிறுமிகள், முத்தொடும் கோப்ப - முத்துக்களோடுங் கோவை

செய்வர் எ - று.

மனவு குறிஞ்சிக்குரியது. பரதர் - நெய்தற்றினை மக்கள்.

குறிஞ்சிக்கும் நெய்தலுக்கும் மயக்கங் கூறியவாறு. அழிப்ப :

செயவெனெச்சம். கோப்ப : பலர்பால் முற்று. (37)





	 	 	 	 முல்லை வண்டுபோய் முல்லையாழ முளரிவாய் மருதம்

	வல்ல வண்டினைப் பயிற்றின்பின் பயில்வன மருதங்

	கொல்லை யான்மடி யெறிந்திளங் குழவியென் றிரங்கி

	ஒல்லை யூற்றுபால் வெள்ளத்து ளுகள்வன வாளை.



(இ - ள்.) முல்லை வண்டு போய் - முல்லை நிலத்துள்ள

வண்டுகள் சென்று, முல்லை யாழ் - (தாம்வல்ல) முல்லைப்பண்ணை,

முளரிவாய் மருதம் வல்ல வண்டினைப் பயிற்றி - தாமரைப்

பூவிலுள்ள மருதப்பண்வல்ல வண்டுகளைப் பயில்வித்து, பின் மருதம்

பயில்வன - பின் மருதப் பண்ணைத் தாம் கற்பன; வாளை - வாளை

மீன்கள், கொல்லை ஆன்மடி - முல்லை நிலத்திலுள்ள பசுவின்

மடியில், எறிந்து - முட்டி, இளம் குழவி என்று இரங்கி - (அப்பசு

தனது) இளமையாகிய கன்று முட்டியதென்றுமனமுருகி, ஒல்லை

ஊற்று - விரைந்து சொரிகின்ற, பால்வெள்ளத்துள் உகள்வன - பால்

வெள்ளத்திலே தாவுவன எ - று.

முல்லையாழ் - முல்லைப்பண். மருதம் - மருதப்பண். பயிற்றி,

பயின்று என்பதன் பிறவினை. வண்டுகளுக்குப் பயிற்றி எனப்

பொருள் கூறி, உருபுமயக்கம் என்னலுமாம்.

"குஞ்சரம் பெறுமே குழவிப் பெயர்க்கொடை"

"ஆவு மெருமையு மவைசொலப் படுமே"



என ஆசிரியர் தொல்காப்பியனார் விதித்திருத்தலின்

ஆன்கன்றைக் குழவி யென்றார், முல்லைக்கும் மருதத்திற்கும்

மயக்கங் கூறியவாறு. (38)





	 	 கரும்பொற் கோட்டிளம் புன்னைவாய்க் கள்ளுண்டு காளைச்

சுரும்பு செவ்வழிப் பாண்செயக் கொன்றை பொன்சொரிவ

அருந்த டங்கடல் வளையெடுத் தாழியான் கையில்

இருந்த சங்கென விறைகொளப் பூவைமே லெறிவ.



(இ - ள்.) கரும்பொன் கோட்டு - இரும்புபோலும்

கரியகொம்பு களையுடைய, இளம் புன்னைவாய் கள் உண்டு -

இளமையாகிய புன்னை மலரின் தேனைப்பருகி, காளை சுரும்பு -

ஆண்வண்டுகள், செவ்வழிப் பாண் செய - செவ்வழிப் பண்ணைப்

பாட, கொன்றை பொன் சொரிவ - கொன்றை மரங்கள்

(கொடையாளர்போல) பொன்போரும் பூக்களைப் பொழிவன; அரும்

தடம் கடல் அளத்தற்கரிய பெரிய கடலாளைப் பொழிவன; அரும்

தடம் கடல் - அளத்தற்கரிய பெரிய கடலானது, வளைஎடுத்து -

தன்னிடத்துள்ள சங்கினை எடுத்து, ஆழியான் கையில் இருந்த சங்கு

என இறைகொள - சக்கரப் படையையுடைய திருமாலின் கையில்

இருந்த பாஞ்சசந்நிய மென்னுஞ் சங்குபோலத் தங்கும்படி, பூவைமேல்

எறிவ - காசாஞ் செடிமீது எறிவன எ - று.

கரும்பொன் - இரும்பு. புன்னை நெய்தலுக்கும், பூவை

முல்லைக்கும் உரியன. செவ்வழி - நெய்தற்பண். பாண்செயல் -

பாடுதல். பொன்போலும் பூவைப் பொன் என்றார். மேலுரைத்தது

காண்க. சுரும்பு பாணராகவும,் கொன்றை பரிசிலளிப்போராகவும்

தோன்றுமாறு நயம்படக் கூறினார்.



"வரைச்சேரு முகின்முழவ மயில்கள்பல நடமாட வண்டுபாட

விரைச்சேர்பொன் னிதழிதர மென்காந்தள் கையேற்கு மிழலை

யாமே"

என்னும் ஆளுடைய பிள்ளையார் திருவாக்கும் காண்க. பூவைமா

யோன் போலுமாகலானும், அவனும் முல்லைக் குரியனாகலானும்,

அவன் கையிலிருந்த சங்குபோல வென்றார். இறைகொளல் -

இறுத்தல்; தங்குதல். முல்லைக்கும் நெய்தலுக்கும் மயக்கங்கூறியவாறு.

(39)





	 	 கழிந்த தெங்கினொண் பழம்பரீஇ முட்பலாக் கனிகீண்

டழிந்த தேனுவர்க் கேணிபாய்ந் தகற்றுவ வுவரை

வழிந்த தேன்மடற் கேதகை மலர்நிழல் குருகென்

றொழிந்த தாமரைப் போதுபுக் கொளிப்பன கெண்டை.

(இ - ள்.) கழிந்த தெங்கின் ஒண்பழம் பரீஇ - குலையினின்று

நீங்கிய தென்னையின் ஒள்ளிய காய்களைப் பரித்தலால்,

முள்பலாக்கனி கீண்டு அழிந்த தேன் - முட்களையுடைய

பலாப்பழங்கள் கிழிபட்டு ஒழுகிய தேன்கள், உவர்க்கேணி பாய்ந்து

- உப்புக்கேணியிற் பாய்ந்து, உவரை அகற்றுவ - அவ்வுப்பைப்

போக்குவன; தேன் வழிந்த - தேன் சிந்திய, மடல் கேதகை

மலர்நிழல் - இதழ்களையுடைய தாழம்பூவின் நிழலை, குருகு என்று

- கொக்கு என்று அஞ்சி, ஒழிந்த தாமரைப் போது - (அப்பறவை

இருந்து) நீங்கிய தாமரைமலரில், புக்கு - புகுந்து, கெண்டை

ஒளிப்பன - கெண்டை மீன்கள் மறைந்து கொள்வன எ - று.

இச்செய்யுளின் பின்னிரண்டடிகளை "கேதகை நிழலைக்

குருகென மருவிக் கெண்டைகள் வெருவு கீழ்க்கோட்டூர்" என்னும்

திருவிசைப் பாவோடு ஒத்துநோக்குக. பரீஇ - பரித்து, சுமந்து :

எச்சத்திரிபு. கீண்டு : கீழ்ந்து என்பதன் மரூஉ. பலா

குறிஞ்சிக்கேயன்றி மருதத்திற்கு முரித்து. தெங்கு, பலா, தாமரை,

கெண்டை மருதத்திற் குரியன. உவர்க்கேணி, கேதகை நெய்தற்

குரியன. குருகு இரண்டிற்கு முரித்து. மருதத்திற்கும் நெய்தலுக்கும்

மயக்கங் கூறியவாறு.

"காய்மாண்ட தெங்கின் பழம்வீழக் கமுகி னெற்றிப்

பூமாண்ட தீந்தேன் றொடைகீறி வருக்கை போழ்ந்து"



என்னும் சிந்தாமணிச் செய்யுள் இங்கு நோக்கற்பாலது. (40)





	 	 	 ஆறு சூழ்கழிப் புலால்பொறா தசைந்துகூன் கைதை

	சோறு கால்வன வாம்பல்வாய் திறப்பன துணிந்து

	கூற வாரெனக் குவளைகண் காட்டிடக் கூடித்

	தூறு வாரெனச் சிரித்தலர் தூற்றுவ முல்லை.



(இ - ள்.) கூன்கைதை - வளைந்த தாழைகள், ஆறுசூழ்

கழிபுலால் பொறாது - ஆறாகச் சூழ்ந்த உப்பங்கழியின் புலால்

நாற்றத்தைப் பொறுக்கலாற்றாது, அசைந்து - (உடல்) நடுங்கி, சோறு

கால்வன - (பூவினின்று மகரந்தாங்கிய) சோற்றைக் கக்க,

ஆம்பல்வாய் திறப்பன - ஆம்பல்கள் (அதனை உண்ணுங் குறிப்பின

போன்று மலர்களாகிய) வாயைத் திறப்பன; குவளை துணிந்து

கூறுவார் என - குவளைகள் (ஒருவன் தீயசெயலை) மணந்துணிந்து

சொல்வார்போல, கங்ணகாட்ட - (மலர்களாகிய) கண்ணாலறிவிக்க,

முல்லை - முல்லைகள், கூடிச் சிரித்துத் தூறுவார் என - (ஒருவன்

குற்றத்தைத் தம்முட்) கூடி நகைத்துத் தூற்றுகின்றவரைப் போல,

அலர் தூற்றுவ - (மலர்தலாகிய) நகைத்தலைச் செய்து

பழம்பூக்களைத் தூற்றுதல் செய்யும் எ - று.

சோறு - மகரந்தம், அடிசில். அலர்தூற்றுவ என்பதில் பழிச்

சொற்களைத் தூற்றுவன என்னும் குறிப்புமுளது. ஆம்பல் மலர்தலை

வாய்திறப்பன என்றும், குவளை நெகிழ்தலைக் கண்காட்டிட என்றுங்

கூறினார். கால்வன என்பது செயவெனெச்சப் பொருளில் வந்தது.

நெய்தலோடு மருதத்திற்கும் முல்லைக்கும் மயக்கங் கூறியவாறு. (41)





	 	 	 துள்ளு சேல்விழி நுளைச்சியர் சுறவொடு மருந்தக்

	கள்ளு மாறவுங் கூனலங் காய்தினை யவரை

	கொள்ளு மாறவுங் கிழங்குதேன் கொழுஞ்சுவைக் கன்னல்

	எள்ளு மாறவு மளப்பன விடைக்கிடை முத்தம்.

	 	 	 (இ - ள்.) துள்ளு சேல் விழி நுளைச்சியர் - துள்ளுகின்ற

கெண்டை மீன்போலுங கண்களையுடைய நெய்தனிலப் பெண்களால்,

சுற வொடும் அருந்த - சுறா மீனோடும் உண்ணுதற் பொருட்டு,

கள்ளு கொழும் சுவைக் கன்னல் - கள்ளையும் கொழுவிய இனிய

கரும்பையும், மாறவும் - வாங்குதற் பொருட்டும், கூனலங்காய் தினை

கிழங்கு தேன் - புளியங்காய் தினை கிழங்கு தேன் இவைகளை,

மாறவும் - வாங்குதற் பொருட்டும், அவரை கொள்ளு எள்ளு

மாறவும் - அவரை கொள் எள் இவைகளை வாங்குதற் பொருட்டும்,

இடைக்கு இடை முத்தம் அளப்பன - அளவுக்கு அளவு முத்துக்கள்

அளக்கப் பெறுவன எ - று.

கள், கன்னல் மருதத்திற்கும்; கூனலங்காய், தினை, கிழங்கு,

தேன் குறிஞ்சிக்கும்; அவரை, எள், கொள் முல்லைக்கு முரியன.

கள்ளு, கொள்ளு, எள்ளு என்பவற்றில் உகரமும், கூனலங்காய்

என்பதில் அம்மும் சாரியை. மாறல் - ஒரு பண்டங் கொடுத்து

மற்றொரு பண்டம் வாங்கல்; பண்ட மாற்று என்னும் வழக்குங்

காண்க; ஈண்டு வாங்க என்னுந் துணையாய் நின்றது. நெய்தலோடு

மருதத்தற்கும் முலலைக்கும், குறிஞ்சிக்கும் மயக்கங் கூறியவாறு.

சொல்லானும் மயக்கங் காட்டுவார் போன்று இச்செய்யுளில்

சொற்களை முறை பிறழ வைத்திருப்பதும் ஓர் வியப்பு. (42)





	 	 	 	 	அவமி கும்புலப் பகைகடந் துயிர்க்கெலா மன்பாம்

	நவமி குங்குடை நிழற்றிமெய்ச் செய்யகோ னடாத்திச்

	சிவமி கும்பர ஞானமெய்த் திருவொடும் பொலிந்து

	தவமி ருந்தர சாள்வது தண்டமிழ்ப் பொதியம்.



(இ - ள்.) அவம் மிகும் - கேடு மிகுந்த, புலப்பகை கடந்து -

புலனாகிய பகையை வென்று, உயிர்க்கு எலாம் - உயிர்கள்

அனைத்திற்கும், அன்பு ஆம் நவம் மிகும் குடை நிழற்றி -

அருளாகிய புதுமை மிக்க குடையால் நிழலைச் செய்து, மெய்ச்

செய்ய கோல் நடாத்தி - வாய்மையாகிய செங்கோலை நடத்தி,

சிவம் மிகும் - சிவப்பேறு மிகுதற்குக் காரணமாயுள்ள, பரஞான

மெய்த் திருவொடும் பொலிந்து - சிவஞானமாகிய அழியாச்

செல்வத்துடன் விளங்கி, தவம் இருந்து அரசு ஆள்வது - தவமானது

வீற்றிருந்து ஆட்சி புரிவதற் கிடமாயுள்ளது, தண் தமிழ்ப் பொதியம்

- குளிர்ந்த செந்தமிழை யுடைய பொதியின் மலை எ - று.

புலம் - ஊறு முதலியன; மெய் முதலிய பொறிகளுமாம்.

தவத்திற் கேற்ப அன்பு என்பதற்கு அருளெனப் பொருள்

கூறப்பட்டது. சிவம் - மங்கலமுமாம். புலனடக்கல், அருள், வாய்மை,

ஞானம் என்பன தவத்திற்குச் சிறந்தன வாதல் குறிப்பிட்டவாறு.

தவராச யோகிகளா யுள்ளார்கட்கு இருப்பிடமாதல் பற்றித், தவமே

அரசாளுதற்கிடனாயுள்ளது என்றார். தமிழை வளர்த்த ஆசிரியர்

அகத்தியனார்க்கு என்றும் உறைவிடமாகலின் தண்டமிழ்ப் பொதியம்

என்றார். (43)





	 	 	 	 	வான யாறுதோய்ந் துயரிய மலயமே முக்கண்

	ஞான நாயக னம்மலை போர்த்தகார் நால்வாய்

	யானை யீருரி யம்மழை யசும்பதன் புண்ணீர்

	கூனல் வான்சிலை குருதிதோய் கோடுபோன் றன்றே.

	 	 	 (இ - ள்.) வான யாறு தோய்ந்து உயரிய மலயம் - ஆகாய

கங்கையை அளாவி உயர்ந்த பொதியின் மலை, முக்கண் ஞான

நாயகன் - மூன்று கண்களையுடைய ஞான முதல்வனாகிய

சிவபிரானையும், அம் மலை போர்த்த கார் - அப்பொதியின்

மலையாற் போர்க்கப் பெற்ற முகில், நால் வாய் யானை ஈர் உரி -

தொங்குகின்ற வாயினையுடைய யானையினின்றும் உரித்து

(அவ்விறைவனாற் போர்க்கப் பெற்ற) தோலையும், அம்மழை அசம்பு

- அம் முகிலின் மழைத்துளிகள், அதன் புண்நீர் - அவ்வியானையுன்

குருதியையும், கூனல் வான்சிலை - (அதனிற் காணப்படும்) வளைந்த

இந்திரவில், குருதி தோய் கோடு - (அவ்வி யானையின்) உதிரந்

தோய்ந்த கொம்பினையும், போன்றன்று - ஒத்தது எ - று.

வானயாறு தோய்தல் மலயத்திற்கும் இறைவனுக்கும் பொது.

தோய்ந்து என்பதனை மலைக்கேற்றுங்கால் தோய என்பதன்

திரிபெனக் கொள்ளலுமாம். ஏகாரமிரண்டும் அசை.

யானையுரித்த வரலாறு : - யானையுருவினையுடைய கயாசுரன்

என்பவன் பிரமனைக்குறித்து அருந்தவம் புரிந்து வரங்கள் பெற்றுத்

தேவர் முதலியோர்க்கு இடுக்கண் விளைத்துத் திரியாநின்றவன், ஒரு

கால் தன்னைக் கண்டஞ்சிய முனிவர்களைத் துரந்து வந்தனன்.

அப்பொழுது, முனிவர்கள் சிவபெருமானைச் சரண்புக இறைவன்

அவனைக் கொன்று தோலையுரித்துப் போர்த்தருளினன் என்பது;

இதனைக் கந்தபுராணத்துட் காண்க. (44)





	 	 	 சுனைய கன்கரைச் சூழல்வாய்ச் சுரும்புசூழ் கிடப்ப

	நனைய விழ்ந்தசெங் காந்தண்மே னாகிள வேங்கைச்

	சினைய விழ்ந்தவீ கிடப்பபொன் றோய்கலத் தெண்ணீர்

	அனைய பொன்சுடு நெருப்பொடு கரியிருந் தனைய.



(இ - ள்.) சுனை - சுனையும், அகன்கரைச் சூழல்வாய் -

அதனகன்ற கரையின்கண், சூழ்கிடப்ப சுரும்பு - சுற்றி மொய்த்துக்

கிடக்கும் வண்டுகளும், பொன்தோற் தெண்நீர் கலம் கரி அனைய -

பொன்னைக் காய்ச்சித்தேய்க்கப் பெறுகின்ற தெளிந்த நீரையுடைய

பாத்திரத்தையும் கரியையும் ஒத்தன; நனை அவிழ்ந்த செங்காந்தள்

மேல் - முகை விரிந்த செங்காந்தள் மலர்மேல், நாகு இள

வேங்கைச்சினை அவிழ்ந்தவீ கிடப்ப - மிக்க இளமையாகிய

வேங்கை மரத்தின் கிளையில் மலர்ந்த பூக்கள் கிடப்பன,

நெருப்பொடு சுடுபொன் இருந்து அனைய - நெருப்பின் மேல்

அதனாற் சுடப்படுகின்ற பொன் இருந்தால் ஒத்தன எ - று.

பொருளுக் கியையச் சொற்கள் மாற்றி யுரைக்கப்பட்டது. இது

மொழிமாற் றெனப்படும். என்னை?

	 "மெமழிமாற் றியற்கை

			சொன்னிலை மாற்றிப் பொருளெதி ரியைய

			முன்னும் பின்னுங் கொள்வழிக் கொளாஅல்"



என ஆசிரியர் தொல்காப்பியனார் கூறினாராகலின். பின்னூலார்

இதனைக் கொண்டு கூட்டென்ப. நாகிள : ஒருபொரு ளிருசொல்.

கிடப்ப : வினைப்பெயர். இருந்தாலனைய என்பது

விகாரமாயிற்று. (45)





	 	 	 	 	 	 	 	 	 குண்டு நீர்ப்படு குவளைவாய்க் கொழுஞ்சினை மரவம்

	வண்டு கூப்பிடச் செம்மறூய்ப் புதுமது வார்ப்ப

	அண்டர் வாய்ப்பட மறைவழி பொரிசொரிந் தானெய்

	மொண்டு வாக்கிமுத் தீவினை முடிப்பவ ரனைய.



(இ - ள்.) குண்டு நீர்ப்படு குவளைவாய் - ஆழ்ந்த

சுனைநீரிலுள்ள செங்குவணை மலரில், வண்டு கூப்பிட - வண்டுகள்

ஒலிக்க, செம்மல் தூய் - பழம்பூக்களைத் தூவி, புதுமது வார்ப்ப -

புதியதேனைச் சொரி வனவாகிய, கொழும் சினை மரவம் -

கொழுவிய கிளைகளையுடைய குங்கும மரங்கள், அண்டர் வாய்ப்பட

- தேவர்களின் வாயில் சேரும்படி, மறைவழி - மந்திர வொலியுடன்,

பொரி சொரிந்து - நெற் பொரியைச் சொரிந்து. ஆன்நெய்

மொண்டுவாக்கி - பசுநெய்யை (ச்சுருவையால்) முகந்து வார்த்து,

முத்தீவினை முடிப்பவர் அனைய ன்று வகையாகிய நெருப்பையுடைய

வேள்வி வினையை முடிக்கும் முனிவர்களை ஒத்தன எ - று.

செம்மல் - பழம்பூ. வாக்கி - வார்த்து. முத்தீ - காருகபத்தியம்,

ஆகவனீயம், தென்றிசை யங்கி என்பன. செங்குவளை, மரவம்,

வண்டினொலி,பழம்பூ என்பவற்றுக்கு முத்தீ, முனிவர், மறையொலி,

பொரி, நெய் என்பன முறையே உவமங்களாம். தூவியென்பது தூய்

என விகாரமாயிற்று. முகந்தென்பது மொண்டு என மருவிற்று. (46)





	 	 	 அகிலு மாரமுந் தழன்மடுத் தகழ்ந்தெறிந் தழல்கால்

	துகிரு மாரமுந் தொட்டெறிந் தைவனந் தூவிப்

	புகரின் மால்கரி மருப்பினால் வேலிகள் போக்கி

	இகலில் வான்பயி ரோம்புவ வெயினர்தஞ் சீறூர்.



(இ - ள்.) எயினர்தஞ் சீறூர் - குறவர்களின் சீறூர்கள்,

அகிலும் ஆரமும் தழல் மடுத்து - அகில் சந்த மரங்களைத்

தீயினால் உண்பித்து, அகழ்ந்து எறிந்து - (அவற்றின் வேர்களைக்)

கல்லி எறிந்து, அழல்கால் துகிரும் ஆரமும் தொட்டு எறிந்து -

நெருப்புப்போலும் ஒளிவீசும் பவளத்தையும் முத்தையும் தோண்டி

வெளியில் வீசி, ஐவனம் தூவி - மலைநெல்லை விதைத்து, புகர்

இல் - குற்றமில்லாத, மால்கரி மருப்பினால் வேலிகள் போக்கி -

பெரிய யானைக் கொம்புகளால் வேலிகள் கோலி, இகல் இல் -

பகை இல்லையாம்படி, வான்பயிர் ஓம்புவ - உயர்ந்த பயிர்களைப்

பாதுகாப்பன எ - று.

ஆரம் - சந்தனம், முத்து. சீறூர் - குறிஞ்சி நிலத்தூர். சீறூரி

லுள்ளார் அனைவரும் என்பதற்குச் சீறூர் என்றார். அகில் முதலிய

விலையுயர்ந்த பொருள்களைக் கழித்து ஐவனந்தூவி ஓம்புவ என்றது,

குறவர்களின் குறிய வாழ்க்கையைக் குறிப்பிட்டவாறு; அகில்

முதலியன நெய்போல இன்றியமையாதனவல்ல வென்பதுமாயிற்று.

மலையின் வளங் கூறியதுமாயிற்று. வருஞ்செய்யு ளிரண்டிற்கும்

இங்ஙனமே கொள்க. (47)





	 	 	 	 	 		 	 அண்ட வாணருக் கின்னமு தருத்துவோர் வேள்விக்

	குண்ட வாரழற் கொழும்புகை கோலுமக் குன்றிற்

	புண்ட வாதவே லிறவுளர் புனத்தெரி மடுப்ப

	உண்ட காரகிற் றூமமு மொக்கவே மயங்கும்.



(இ - ள்.) அண்டவாணருக்கு - தேவர்களுக்கு, இன் அமுது

அருத்துவோர் - இனிய அவியுணவை உண்பிக்கும் முனிவரின், வேள் விக்குண்ட ஆர்அழல் கொழும்புகை - வேள்விக் குண்டத்தில்

நிறைந்த தீயினின்று மேலெழும். கொழுவிய புகையானது, கோலும்

அக்குன்றில் - சூழும் அப்பொதியின்மலையில், புண் தவாத வேல்

இறவுளர் - புலால் நீங்காத வேலினையுடைய குறவர்கள், புனத்து

எரிமடுப்ப - காட்டில் தீயைமூட்ட, உண்ட கார் அகில் தூமமும் -

அதனால் உண்ணப்படு கரிய அகிலின் புகையும், ஒக்கவே மயங்கும்

- அவ்வேள்விப் புகையின் உடனாகவே மயங்கா நிற்கும் எ - று.

வாழ்நர் என்பது வாணர் என மருவிற்று. கொலைத்தொழி

லுடையாரென்பார் ‘புண்ட வாதவே லிறவுளர்’ என்றார். தவாத

தாவாத என்பதன் விகாரம்; தபு கன்னும் பகுதி திரிந்து

முடிந்ததுமாம். சுட்டு, வருவிக்கப்பட்டது. இடையடியாகப் பிறந்த

ஓக்க வென்னும் வினையெச்சம் உடன் என்னும் பொருட்டு. (48)





	 	 	 கருவி வான்சொரி மணிகளுங் கழைசொரி மணியும்

	அருவி கான்றபன் மணிகளு மகன்றலை நாகத்

	திரவி கான்றசெம் மணிகளும் புனங்கவ ரினமான்

	குருவி வீழ்ந்திடக் கொடிச்சியர் கோத்தெறி கவண்கல்.



(இ - ள்.) கருவி வான் சொரி மணிகளும் - தொகுதியை

யுடைய மேகங்கள் சொரிந்த முத்துக்களும், கழைசொரி மணியும் -

மூங்கில்கள் சொரிந்த முத்துக்களும், அருவிகான்ற பன்மணிகளும்.

அருவிகள் ஒதுக்கிய பல்வகை மணிகளும், அகன்தலை நாகத்து -

அகன்ற படத்தினையுடைய நாகத்தினின்றும், கான்ற - உமிழப்பட்ட,

இரவி செம்மணிகளும் - சூரியன்போலும் சிவந்த மணிகளும், புனம்

கவர் இனம்மான் குருவி வீழ்ந்திட - தினைப்புனத்தின் கதிர்களைக்

கவர்கின்ற கூட்டமாகிய மான்களும் குருவிகளும் வீழும்படி,

கொடிச்சியர் கவண்கோத்து எறிகல் - குறமகளிர் கவணில்கோத்து

எறிகின்ற கற்களாவன எ - று.

கருவி - தொகுதி; ‘கருவிதொகுதி’ என்னும் தொல்காப்பியச்

சூத்திரவுரையில், ‘கருவிவான மென்புழிக் கருவி, மின்னு முழக்கு

முதலாயவற்றது தொகுதி’ எனச் சேனாவரையர் எழுதியிருப்பது

இங்கே அறியற்பாலது. நாகத்து என்பதில் இன் உருபு தொக்கது.

புனம் என்றது புனத்திலுள்ள கதிர்களை உணர்த்திற்று. மான் குருவி,

எண்ணும்மை தொக்கன. கொடிச்சியர் - குறிஞ்சிநில மகளிர். (49)





	 	 மாய வன்வடி வாயது வைய மாலுந்திச்

சேய பங்கய மாயது தென்னனா டலர்மேற்

போய மென்பொகுட் டாயது பொதியமப் பொகுட்டின்

மேய நான்முக னகத்தியன் முத்தமிழ் வேதம்.

(இ - ள்.) வையம் மாயவன் வடிவு ஆயது - புவியானது

திருமாலின் வடிவம் போன்றது; தென்னன்நாடு - (அப்புவியின்

ஒருகூறாகிய) பாண்டியன் நாடானது, மால்சேய உந்திபங்கயம்

ஆயது - அத்திருமாலின் சிவந்த உந்தித்தாமரை போன்றது;

பொதியம் - (அந்நாட்டின்) பொதியின் மலையானது. அலர்மேல்

போய மென்பொகுட்டு ஆயது - அத்தாமரை மலர்மேல் நீண்ட

மெல்லிய கொட்டை போன்றது; அகத்தியன் - (அம்மலையின்கண்)

அகத்திய முனிவன், அப்பொகுட்டின் மேய நான்முகன்

- அக்கொட்டையிலிருக்கும் நான்முகன் (போல்வான்); முத்தமிழ் -

(அம் முனிவன் போற்றி வளர்த்த) மூன்று பிரிவினதாகிய தமிழானது,

வேதம் - (அந்நான்முகன் அருளிய) வேதம் (போன்றது) எ - று.

மாயவன் - கருநிற முடையவன்; மாயைவல்லானும் ஆம்.

பங்கயம் - சேற்றில் முளைப்பது; காரண விடுகுறி. தென்னன் -

தெற்கின் கண்ணதாய நாட்டையாள்பவன், பாண்டியன். முத்தமிழ் -

இயல், இசை, நாடகம் என்பன. வழக்குஞ் செய்யுளுமாகிப்

பொருளுணர்த்து வதாய தமிழ் இயற்றமிழ். பண்ணுடல் கூடியது

இசைத்தமிழ். பண்ணொடும் அபிநயத்தொடுங் கூடியது நாடகத்தமிழ.

இயலின்றி இசையும், இயல் இசையின்றி நாடகமுமில்லை. எனவே,

இவை மூன்றும் மொழியின் மூவகை யியக்கத்தைக் குறிப்பனவென்க.

தமிழ இம்மூன்று துறையிலும் எண்ணிறந்த நூல்களை உடைத்தா

யிருந்தமையின் முத்தமிழ் என வழங்கப்பெறுவதாயிற்று. முத்தமிழை

வேதமெனக் கூறவந்தவர் அதற்கேற்பப் புவிமுதலியவற்றை மாயவன்

வடிவு முதலியவாகக் கூறினர். அகத்தியன் தென்மதுரை யகத்துத்

தலைச்சங்கத்து வீற்றிருந்து தமிழறிவுறுத்தியும், தொல்காப்பியன்

முதலிய பன்னிருவர்க்குத் தமிழறிவுறுத்தியும், அகத்தியமென்னும்

முத் தமிழிலக்கணத்தை அருளிச்செய்தும் பல்லாற்றானும் தமிழை

வளம்படுத்திச் செந்தமிழ்க் குரவனாகத் திகழந்தமையின், தமிழை

இவன் வெளியிட்டானாக உபசரித்துக் கூறுவர். அகத்தியற்கு

முன்னும் தமிழ் உயரிய நிலையிலிருந்ததென்பதே ஆராய்ச்சியாற்

பெறப்படும் உண்மை. இதனை ‘அகத்தியர்’ என்னும் உரைநூலுட்

காண்க. சேய : செம்மை யென்னும் பண்படியாக வந்த குறிப்பு

வினைப்பெயரெச்சம். மேவிய என்பது மேய என விகாரமாயிற்று. (50)





	 	 	 ஏக மாகிய மேருவும் பொதியமே யிரும்பொன்

	ஆகு மேருவைச் சூழ்ந்தசாம் பூநத யாறு

	நாக ராடுதண் பொருநையே நாவலா றுடுத்த

	போக பூமியும் பொருநைசூழ் பூமியே போலும்.



(இ - ள்.) ஏகம் ஆகிய மேருவும் - ஒப்பற்ற மேருமலையும்,

பொதியமே - பொதியின் மலையே; இரும்பொன் ஆகும் மேருவை -

பெரிய பொன்மயமாகிய மேருமலையை, சூழ்ந்த - சுற்றியுள்ள,

சாம்பூநதயாறும் - சாம்பூநதம் என்னும் நதியும், நாகர் ஆடு தண்

பொருநையே - (அப்பொதியின் மலையைச் சூழ்ந்த) தேவர்களும்

நீராடுதற்குரிய தண்ணிய பொருநை நதியே; நாவல்ஆறு உடுத்த

போகபூமியும் - நாவலாற்றால் சூழப்பெற்ற போக பூமியும்,

பொருநைசூழ பூமியே போலும் - பொருநையால் சூழப்பெற்ற பூமியே

எ - று.

இணையாயது பிறிதின்மையின் ‘ஏகமாகிய’ என்றார். மேரு

முதலியவாகக் கூறப்படுவனவெல்லாம் பொதியின் முதலியவே

போலும் எனத் தங்குறிப்பினை யேற்றுவார் ‘பூமியே போலும்’

என்றார் எனலுமாம். போலும் : ஒப்பில்போலி; உவமச் சொல்லாக்கி,

மேரு முதுலியன பொதியின் முதலியவற்றை ஒக்குமெனக்கூறின்

தடுமாறுவம மாம்; இதனை விபரீத வுவமையென்றுங் கூறுவர்.

சாம்பூநதம் என்றதனைத் தமிழால் ‘நாவலாறு’ என்றார். நாவலாறு -

நாவற்கனிச் சாறாகிய ஆறு. நாகர் - தேவர். போகபூமி -

இன்பநுகர்ச்சி மாத்திரையே யுடையபூமி.மேரு முதலியவற்றின்

பெற்றியைக் கந்தபுராண, அண்ட கோச படலத்திற் காண்க.

உம்மைகள் உயர்வு சிறப்புப் பொருளன (52).





	 	 சிறந்த தண்டமி ழாலவாய் சிவனுல கானாற்

புறந்த யங்கிய நகரெலாம் புரந்தரன் பிரமன்

மறந்த யங்கிய நேமியோ னாதிய வானோர்

அறந்த யங்கிய வுலகுரு வானதே யாகும்.



(இ - ள்.) சிறந்த தண்தமிழ் ஆலவாய் - சிறந்த தண்ணிய

தமிழை யுடைய திருவாலவாயானது, சிவன் உலகு (உரு) - சிவலோக

வடிவா யுள்ளது; ஆனால் - அங்ஙனமாயின், புறம் தயங்கிய நகர்

எலாம் - (அவ்வாலவாயின்) புறத்தில் விளங்குகின்ற நகரங்கள்

அனைத்து, புரந்தரன் பிரமன் - இந்திரன் பிரமன், மறம் தயங்கிய

நேமியோன் - வீரம் விளங்குகின்ற சக்கரப் படையையுடைய

திருமால், ஆதிய வானோர் - முதலிய தேவர்களின், அறம்

தயங்கிய உலகு உரு ஆனதே ஆகும் - தருமம் விளங்குகின்ற

உலகங்களின் வடிவமானதேயாகும் எ - று.

சங்கமிருந்து தமிழாராய்ந்த பதியாகலின் ‘தண்டமிழாலவாய்’

என்றார். ஆலவாய் சிவனுலகானால் என்றது, அத் திருப்பதியிலே

வரகுணனுக்குச் சிவலோகங் காட்டி யருளினமையை

உட்கொண்டென்க. இதனை இப்புராணத்து வரகுணனுக்குச்

சிவலோகங்காட்டிய படலத்தானறிக. அன்றி இறைவன், உமை,

முருகவேள் என்னும் மூவரும் இருந்து அரசுபுரிந்தமை கருதியுமாம்.

"அப்பாண்டி நாட்டைச் சிவலோக மாக்குவித்த" என்பது பாண்டி

நாட்டையே சிவலோகமாகச் கூறுகின்றது. ஆலவாய்

சிவனுலகென்பது யாவரானும் தெளியப்படுதலின் அதுபோலப் புறந்

தயங்கிய நகரங்கள் ஏனை வானோரின் உலகங்களாமென்பது

தெளியப்படுமென்பார் ‘சிவனுலகானால்’ என்றார். ‘நீரின் றமையா

துலகெனின்’ என்பதற்குப் பரிமேலழகரெழுதிய உரையுங்காண்க.

நகரெலாம் ஆனது என்றது, பன்மை யொருமை மயக்கம்.(52)





	 	 வளைந்த நுண்ணிடை மடந்தையர் வனமுலை மெழுகிக்

களைந்த குங்குமக் கலவையுங் காசறைச் சாந்தும்

அளைந்த தெண்டிரைப் பொருநையோ வந்நதி ஞாங்கர்

விளைந்த செந்நெலும் கன்னலும் வீசுமவ் வாசம்.



(இ - ள்.) வளைந்த நுண்இடை மடந்தையர் - நுடங்கிய

நுண்ணிய இடையையுடைய மகளிர், வனம் முலை மெழுகிக்

களைந்த - (தங்கள்) அழகிய கொங்கைகளிற் பூசிக்கழுவிய,

குங்குமக் கலவையும் காசறைச்சாந்தும் அளைந்த - குங்குமப்பூக்

கலந்த கலவையும் கத்தூரிகலந்த சந்தனமும் அளையப்பெற்ற,

தெண்திரைப் பொருநையோ - தெளிந்த அலைகளையுடைய

பொருநையாறு மட்டுமா (கமழ்வது), அந்நதி ஞாங்கர் விளைந்த -

அவ்வாற்றின் பக்கங்களில் விளைந்த. செந்நெலும் கன்னலும் -

செந்நெல்லும் கரும்புங்கூட, அவ்வாசம் வீசும் - அவற்றின்மணங்

கமழா நிற்கும் எ - று.

காசறை - கத்தூரி. அளைதல் - விரவுதல். பொருநையோ

என்பதில் ஓகாரம் பிரிநிலைப் பொருளது. (53)





	 	 பொதியி லேவிளை கின்றன சந்தனம் பொதியின்

நதியி லேவிளை கின்றன முத்தமந் நதிசூழ்

பதியி லேவிளை கின்றன தருமமப் பதியோர்

மதியி லேவிளை கின்றன மறைமுதல் பத்தி*



(இ - ள்.) சந்தனம் - சந்தன மரங்கள், பொதியிலே

விளைகின்றன - பொதியின்மலையின்கண்ணே உண்டாகின்றன;

முத்தம் - முத்துக்கள், பொதியின் நதியிலே விளைகின்றன -

பொதியின்மலையினின்றும் வருகின்ற பொருறையாற்றின் கண்ணே

உண்டாகின்றன; தருமம் - அறங்கள், அந்நதிசூழ் பதியிலே

விளைகின்றன - அப்பொருநையாற் சூழப்பெற்ற நகரங்களிலே

உண்டாகின்றன; மறைமுதல் பத்தி - வேத முதல்வனாய

சிவபிரான் திருவடிகளிற் பத்திகள், அப்பதியோர் மதியிலே

விளைகின்றன - அந்நகரத்தோர் அறிவின்கண்ணே உண்டாகின்றன

எ - று.

பொதியின் சந்தனமும்; தென்கடலில் முத்தும் உண்டாவன

வென்று தொன்னூல்கள் கூறாநிற்கும்;

"குடமலைப் பிறந்த வாரமு மகிலுந்

தென்கடன் முத்தும் குணகடற் றுகிரும்"



என்பது பட்டினப்பாலை. மறைமுதல் - சிவபெருமான்; முன்னரும்

‘மறைமுதலடியார் தம்மை’ எனக் கூறியது காண்க. பத்தி, பலதிறப்

படுமாகலின் பன்மை கூறினார். பொதியிலில் என்னும் ஏழனுருபு

தொக்கது. (54)



* * *



(பா - ம்.) * மறைமுதற் பத்தி.





	 	 கடுக்க வின்பெறு கண்டனுந் தென்றிசை நோக்கி

அடுக்க வந்துவந் தாடுவா னாடலி னிளைப்பு

விடுக்க வாரமென் காறிரு முகத்திடை வீசி

மடுக்க வுந்தமிழ் திருச்செவி மாந்தவு மன்றோ.



(இ - ள்.) கடு கவின்பெறு கண்டனும் - நஞ்சினால்

அழகுபெற்ற திருமிடற்றையுடைய இறைவனும், தென்திசை நோக்கி

- தென்திசையைக் குறித்து, அடுக்க வந்துவந்து ஆடுவான் -

நெருங்க வந்துவந்து ஆடுதல், ஆடலின் இளைப்பு விடுக்க -

திருநிருத்தத்தாலுண்டாகிய மெலிவை நீக்குதற்பொருட்டு, ஆரம்

மென் கால்வீசி - சந்தனச்சோலையிற் படிந்து வருகிற மெல்லிய

தென்றற்காற்று வீசப்பெற்று, திருமுகத்திடை மடுக்கவும் - (அதனைத்

தனது) திருமுகத்தின்கண் ஏற்கவும், தமிழ் திருச்செவி மாந்தவும்

அன்றோ - தமிழின் சுவையைத் திருச்செவியால் நுகரவும் அல்லவா

எ - று.

தென்றிசை - தெற்கின்கண்ணதாய தமிழ்நாடு; ‘மாதவஞ் செய்த

தென்றிசை வாழ்ந்திடத், தீதிலாத் திருத்தொண்டத் தொகைதரப்

போதுவார்’ எனப் பெரியபுராணங் கூறுதலுங் காண்க. இறைவன்

திருக்கைலை முதலியவற்றை விடுத்துத் தமிழ்நாட்டிலே

திருநடம்புரிவதும், தமிழ்நாட்டினுள்ளம் திருவாலங்காடு, சிதம்பரம்,

மதுரை, திருநெல்வேலி, திருக்குற்றாலம் என்பவற்றில் முறையானே

நெருங்கி வந்தாடுவதும் என்பார் ‘தென்றிசை நோக்கி அடுக்கவந்து

வந்தாடுவான்’ என்றார். தெற்கு நோக்கியாடுதலுங் கொள்க. தமிழ்

திருச் செவிமாந்தவும் என்றது, வேறெம்மொழிக்குமில்லாத அதன்

இனிதை கருதி யென்க. அடுக்கு உவமை குறித்தது; வந்து உவந்து

எனப் பிரித்தலும் ஆம். வீசி - வீசப்பட்டு. கண்டனும் : உம் உயர்வு

சிறப்பு. ஆடுவான் என்பது தொழிற்பெயராற் நின்றது : தற்குறிப்

பேற்றவணி. (55)





	 	 	 விடையு கைத்தவன் பாணினிக் கிலக்கண மேனாள்

	வடமொ ழிக்குரை தாங்கியல் மலயமா முனிக்குத்

	திடமு றுத்தியம் மொழக்கெதி ராக்கிய தென்சொல்

	மடம கட்கரங் கென்பது வழுதிநா டன்றோ.



(இ - ள்.) விடை உகைத்தவன் - இடபவாகனத்தைச்

செலுத்துகின்ற சிவபெருமான், மேல்நாள் - முன்னொருகாலத்திலே,

பாணினிக்கு - பாணினிமுனிவனுக்கு, வடமொழிக்கு இலக்கணம்

உரைத்தாங்கு - சமஸ்கிருத மொழிக்கு வியாகரண சூத்திரத்தை

அருளிச் செய்ததுபோல, மலயம் மாமுனிக்கு - பொதியின்

மலையிலுள்ள பெருமை பொருந்திய அகத்திய முனிவனுக்கு, இயல்

திட முறுத்தி - தமிழிலக்கணத்தைத் திடம்பெற அறிவுறுத்தி, அம்

மொழிக்கு - அவ் வடமொழிக்கு, எதிர் ஆக்கிய - எதிர்மொழியாகச்

செய்த, தென் சொல் மடமகட்கு - தென்மொழியாகிய தமிழ்

நங்கைக்கு, அரங்கு என்பது - நடனசாலையென உணர்ந்தோரால்

புகழ்ந்து கூறப்படுவது, வழுதிநாடு அன்றோ - பாண்டி நாடு

அல்லவா எ - று.

பாணினி என்பவர் காந்தாரநாட்டிலே சலாது நகரத்திலே

பாணினி என்பானுக்குத் தாக்ஷி என்பாள் வயிற்றுப்பிற இளமையிலே

மந்தமதி யுடையானென ஆசிரியனாலும் பிறராலும் அவமதிக்கப்

பட்டுப் பின் சிவனை நோக்கித் தவம்புரிந்து மகேசுவர சூத்திர

உபதேசம் பெற்றுப் பலகலையினும் வல்லவராகி வடமொழிக்குச்

சிறந்த தோரிலக்கணம் இயற்றின ரென்ப. இவரிற்றிய வியாகரணம்

பாணினீயம் எனப்படும். இதனைக் காசுமீர நாட்டின் அரசனாகிய

கானிட்களது அவைக்களத்தே அரங்கேற்றின ரென்பர். இந்நூலுக்கு

உரை கண்டவர்கள் வரருசியும், பதஞ்சலியுமாவர். பாணினியின்

காலம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதெனச் சிலரும்,

நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதெனச் சிலரும் கூறாநிற்பர்.

எங்ஙனமாயினும் பாரத இராமாயண காலங்களுக் கெல்லாம்

முன்னரே தென் மதுரை யகத்துத்தலைச்சங்கப் புலவராய்த் திகழ்ந்த

ஆசிரியர் அகத்தி யனார்க்குப் பாணினி மிகவும்

பிற்பட்டவரென்பதுதேற்றம். எனவே சிவபெருமான் பாணினிக்கு

முதற்கண் இலக்கணம் அறிவுறுத்திப் பின்பு அகத்தியர்க்கு

அறிவுறுத்தின ரென்பது சிறிதும் பொருந்தாது ஆகலின் ‘மேனாள்’

என்பதற்கு முன்னொருகாலத்தில் எனப் பொது வகையாகப் பொருள்

கொள்ளப்பட்டது. இப் புராணமியற்றிய ஆசிரியரும் இவரனைய

பிறரும் பாணினீயத்தையே முற்பட்டதாகக் கொண்டனரெனினும்,

இன்னோர் சரித்திர ஆராய்ச்சியைப் பொருளாகக் கொண்டவரல்ல

ராகலின் இவர்கள் கூற்று இவ்வுழித் தவறென எடுத்துக்காட்டுதலால்

இவர் பெருமைக்கு இழுக்கொன்று மின்றென்க. அகத்தியர்

சிவபெருமானிடத்தே தமிழ் கேட்டதனை,

"உழக்குமறை நாலினு முயர்ந்துலக மோதும்

வழக்கினு மதிக்கவியி னும்மரபி னாடி

நிழற்பொலி கணிச்சிமணி நெற்றியுமிழ் செங்கண்

தழற்புரை சுடர்க்கடவு டந்ததமிழ் தந்தான்"

என்று கம்பருங் கூறியுள்ளார்.

பரத கண்டத்தின் தெற்கிலே தமிழும், வடக்கிலே ஆரியமும்

சிறந்து விளங்கினமையின் இவற்றை முறையே தென்மொழி,

வடமொழி யென்பர். திடமுறுத்தி - உறுதிபெற அறிவுறத்தி. சேர,

சோழ மண்டலங்களும் தமிழ் நாடேயாயினும், பல்லாயிரம்

ஆண்டுகள் சங்கமிருந்து தமிழாராய்ந்தது பாண்டிநாடாகலின்,

அதனையே அரங்கென்றார். மடம் - மென்மை. (56)





	 	 கண்ணு தற்பெருங் கடவுளுங் கழகமோ டமர்ந்து

பண்ணு றத்தெரிந் தாய்ந்தவிப் பசுந்தமி ழேனை

மண்ணி டைச்சில விலக்கண வரம்பிலா மொழிபோல்

எண்ணி டைப்படக்* கிடந்ததா வெண்ணவம் படுமோ.

(இ - ள்.) கண்நுதல் பெரும் கடவுளும் - நெற்றியிற்

கண்ணையுடைய முதற் கடவுளாகிய சிவபெருமானும், கழகமோடு

அமர்ந்து - சங்கத்தின்கண் வீற்றிருந்து, பண்உற - செப்பமுற,

தெரிந்து ஆய்ந்த - ஆராய்ந்து தெரிந்த, இப்பசுந்தமிழ் - இப் பசிய

தமிழ்மொழியானது, ஏனை மண்இடை - மற்றை நிலங்களிலுள்ள,

இலக்கண வரம்பு இலா - இலக்கண வரையறை இல்லாத,

சிலமொழிபோல் - சில மொழிகளைப் போல, எண் - இடை -

எண்ணின்கண், படக்கிடந்ததா - அமையக்கிடந்ததாக, எண்ணவும்

படுமோ - நினைக்கவுங் கூடுமோ (கூடாது) எ - று.

சிவபெருமான் கழகமோடமர்ந்து தமிழாராய்ந்ததனை "தலைச்

சங்க மிருந்தார் அகத்தியனாரும், திரிபுரமெரித்த விரிசடைக்

கடவுளும், குன்றெறிந்த முருகவேளும், முரஞ்சியூர் முடிநாகராயரும்,

நீதியின் கிழவனும் என இத்தொடக்கத்தார் ஐஞ்ஞூற்று நாற்பத்

தொன்பதின்மர் என்ப" என்னும் இறையனாரகப்

பொருளுரையானும், இப் புராணத்தின் சங்கப்பலகை கொடுத்த

படலத்தில்,



	 "பொன்னின் பீடிகை யென்னும் பொன்னாரமேல்

			துன்னு நாவலர் சூழ்மணி யாகவே

			மன்னி னார்நடு நாயக மாமணி

என்ன வீற்றிருந் தார்மது ரேசரே"



"நதிய ணிந்தவர் தம்மொடு நாற்பத்தொன்

பதின்ம ரென்னப் படும்புல வோரெலாம்

முதிய வான்றமிழ் பின்னு முறைமுறை

மதிவி ளங்கத் தொடுத்தவண் வாழுநாள்"



என வருதலானும், நம்பி திருவிளையாடற் புராணத்தானு மறிக.

சேக்கிழார்குரிசிலும் திருத்தொண்டர் புராணத்தில்,



	 "சென்றணைந்து மதுரையினிற் றிருந்தியநூற் சங்கத்துள்

			அன்றிருந்து தமிழாராய்ந் தருளிய வங்கணர்"



எனவும்,

"திருவாலவாயில், எம்மைப் பவந்தீர்ப்பவர் சங்கமிருந்தது"

எனவும் கூறியருளினார்.

கழகமோடு - கழகத்தில் : உருவுமயக்கம், புலவர்களோடு

எனினும் ஆம். பசுந் தமிழ் என்றது, என்றும் இளமைச் செவ்வி

குன்றாத கன்னித்தமிழ் என்றவாறு. ஏனைமண் இவையென்பதனை,

	 "சிங்களஞ் சோனகஞ் சாகஞ் சீனந் துளுக்குடகம்

			கொங்கணங் கன்னடங் கொல்லந்தெ லுங்கங்க லிங்கம்வங்கம்

			கங்க மகதங் கடாரங் கவுடங் கடுங்குசலம்

			தங்கும் புகழ்த்தமிழ் சூழ்பதி னேழ்புவி தாமிவையே"



என்னுஞ் செய்யுளாலறிக. சில என்றதும் மொழிகளின் எளிமை

தோன்ற நின்றது. எண்ணிடைப் படுதலாவது அவற்றை யெண்ணுங்

கால் அவற்றுடன் ஒன்றாகச் சேர்த்து எண்ணப்படுவது. எண்ணிடப்

பட என்பது பாடமாயின் எண்ணப்பட எனப் பொருளுரைக்க.

கடவுளும் பண்ணுறத் தெரிந்தாய்ந்ததும், பசுமையும், இலக்கண

வரம்புமுடையதுமாகிய தமிழை, அவற்றுள் ஒன்றேனும் பெறாத

ஏனைமொழிகளுடன் சேர்த்தெண்ணுதல் தகுதியன்றென்பதாம். இவ்

வியல்பு வடமொழிக்கு மின்றாகலின், பொதுப்பட ‘மொழிபோல்’

என்றார். எண்ணவும் படுமோ என்றதனால் சொல்லுதல்

கூடாதென்பது கூறவேண்டாதாயிற்று. கடவுளும் என்றதில் உம்மை :

உயர்வு சிறப்பு. இகரச் சுட்டு இதன் பெருமை யாவரானும்

அறியப்பட்ட தென்பதனைக் காட்ட வந்தது. (57)



* * *





(பா - ம்.) * எண்ணிடப்படக்.





	 	 	 தொண்டர் நாதனைத் தூதிடை விடுத்தது முதலை

	உண்ட பாலனை யழைத்தது மெலும்புபெண் ணுருவாக்

	கண்ட தும்மறைக் கதவினைத் திறந்ததுங் கன்னித்

	தண்ட மிழ்ச்சொலோ மறுபுலச் சொற்களோ சாற்றீர்.

	 	 	 (இ - ள்.) தொண்டர் நாதனை - அடியார்க்குத்

தலைவனாகிய சிவபெருமானை, தூதிடை விடுத்ததும் - தூதின்கண்

செலுத்தியதும், முதலை உண்ட பாலனை அழைத்தது - முதலையால்

உண்ணப்பெற்ற சிறுவனை வரவழைத்ததும், எலும்பு பெண்

உருவாக்கண்டதும் - எலும்பைப் பெண்வடிவாக உயிர்ப்பித்தது,

மறைக்கதவினைத் திறந்ததும் - வேதத்தினாலே அடைக்கப்பட்ட

கதவைத் திறந்ததும், கன்னித் தண்தமிழ்ச் சொலோ - அழியாத

தண்ணிய தமிழ் மொழியா (அன்றி), மறுபுலச் சாற்றீர் - ஏனைய

நிலங்களின் வழங்கு மொழிகளா (புலவர்களே) சொல்லக் கடவீர்

எ - று.

திருஞானசம்பந்தர் முதலிய பெருமக்கள் புரிந்த

அருஞ்செயலெல்லாம், அவர்கள் பாடியருளிய தமிழ்ப் பதிகங்களின்

வாயிலாக வாகலின், கருவியை வினைமுதலாக்கித் தமிழ்

செய்தனவாகக் கூறினர். வேறெம் மொழியாலும் யாரும் இத்தகைய

அருஞ்செயல் செய் திற்றில ரென்பார், ‘மறுபுலச் சொற்களோ சாற்றீர்’

என்றார்.

நாதனைத் தூதுவிடுத்த வரலாறு முன்னரே கூறப்பட்டது.

முதலையுண்ட பாலனை அழைத்த வரலாறு : - தம்பிரான்

றோழ ராகிய நம்பியாரூரர் சேரமான் பெருமாளைக் காணணும்

விருப்பினால் திருவாரூரினின்றும் புறப்பட்டுச் சோணாடுகடந்து

கொங்கு நாட்டிலே திருப்புக்கொளியூர் அவிநாசியை அடைந்த

காலையில், ஓரில்லத்தில் மங்கலவொலியும், அதற்கெதி ரில்லத்தில்

அழுகையொலியும் நிகழக்கேட்டு, அதன் காரணத்தை விசாரித்தனர்.

ஐந்து வயதினரா யிருந்த இரண்டு பார்ப்பனச்சிறார்கள், ஏரிக்குச்

சென்று விளையாடும் பொழுது ஒருவனை முதலை விழுங்கிவிட்ட

தென்றும், தப்பி வந்தானுக்கு இப்பொழுது உபநயனவிழா

நடக்கிறதென்றும், மகனை யிழந்ததோர் துயரத்தால் அழுகின்றன

ரென்றும் அறிந்துகொண்டு, அப்பொழுது தம் வரவினையறிந்து,

அழுகையை விடுத்துவந்து மெய்யன்புடன் வணங்கிய

பெற்றோர்களுக்கு, அச்சிறுவனை அழைத்துத் தருவதாகத் துணிந்து,

ஏரிக்கரையை யெய்திப் பதிகம்பாட, முதலை அச்சிறுவனைக்

கரையிலுமிழ்ந்து சென்றது என்பது.

	 "உரைப்பா ருரையுகந் துள்கவல் லார்தங்க ளுச்சியாய்

		அரைக்கா டரவா வாதியு மந்தமு மாயினாய்

		புரைக்காடு சோலைப் புக்கொளி யூரவி நாசியே

		கரைக்கான் முதலையைப் பிள்ளைத ரச் சொல்லு கானையே"



என்பது அத்திருப்பதிகத் திருப்பாட்டு.

என்பு பெண்ணுருவாக் கண்ட வரலாறு : - திருமயிலாப்பூரிலே

செல்வத்திற் சிறந்த சிவநேயர் என்னும் வணிகரொருவர், கபாலீசர்

திருவருளால் ஓர் புதல்வியைப் பெற்று, அந் நங்கையை ஆளுடைய

பிள்ளையார்க்கு உரிமையாக்கத் துணிந்து வளர்த்துவருங் காலத்தில்

அவர் சேடியருடன் மலர் கொய்யச் சென்று அரவுதீண்டி இறந்தனர். சிவநேயர் மிகுந்த துயரத்துடன் அவ்வம்மையின் உடலைத் தகனஞ்

செய்து, பிள்ளையாரிடம் ஒப்புவித்தற்பொருட்டாக அச்சாம்பரையும்

என்பையும் ஒரு குடத்திலிட்டுக் கன்னிமாடத் திருத்தி, அவ்வம்மை

உயிர்த்திருக்கும் பொழுதிற்போலச் சேடியர் உபசரித்து வருமாறு

செய்வித்தனர். அப்பொழுது திருஞானசம்பந்தப்பெருமான் அடியார்

கூட்டங்களுடன் பல திருப்பதிகளும் தரிசித்துக்கொண்டு

திருவொற்றியூரை அடைந்திருந்தனர். சிவநேயர் அதனைக்

கேய்வியுற்றுத் திரு மயிலையிலிருந்து திருவொற்றியூர் காறும்

பந்தரிம் டலங்கரித்து ஞான சம்பந்தரை இறைஞ்சி அழைத்துவந்து

நிகழ்ந்த செய்தியைத் தெரிவிக்க, சம்பந்தப் பெருமான்

அக்குடத்தினைக் கபாலீசர் திருமுன் வருவித்துப், பதிகம்பாடியருள,

அவ்வென்பானது அங்கே கூடியிருந்த எண்ணிறந்தோரும் கண்டு

அதிசயிக்கும்படி பெண்ணுருவெய்திப் பன்னிரண்டாண் டளவு நிரம்பி

வெளியே வர, ஆளுடைய பிள்ளையார் தம்மால் உயிர்ப்பிக்கப்பெற்ற

அவ்வம்மையை அங்கேயே இருக்கச் செய்து கபாலீசரை

வணங்கிக்கொண்டு எழுந்தருளினர் என்பது.

"மட்டிட்ட புன்னையங் கானன் மடமயிலைக்

கட்டிட்டங் கொண்டான் கபாலீச் சரமமர்ந்தான்,

ஒட்டிட்ட பண்பி னுருத்திர பல்கணத்தார்க்

கட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய்"



என்னும் அத்திருப்பதிகத் திருப்பாட்டு.

மறைக்கதவினைத் திறந்த வரலாறு : - திருஞானசம்பந்தரும்,

திருநாவுக்கரசரும் திருமறைக் காட்டுக்கு எழுந்தருளிய காலத்தில்,

ஞான சம்பந்தர் நாவுக்கரசரைப் பார்த்து, ‘நாம் வேதங்கள் பூசித்துத்

திருக் காப்பிட்ட நேர் வாயில்வழியே சென்று இறைவரை

வழிபடவேண்டும் ஆகலின், நீர் திருக்கதவம் காப்புநீங்கப்

பாடியருளும்’ என்று கூற அரசுகளும் பதிகம்பாடிக் கதவு திறக்கச்

செய்தனர் என்பது.

"அரக்களை விரலா லடர்த் திட்டநீர்

இரக்க மொன்றிலீ ரெம்பெரு மானிரே

சுரக்கும் புன்னைகள் சூழ்மறைக் காடரோ

சரக்க விக்த வந்திறப் பிம்மினே"



என்பது அத்திருப்பதிகத் திருப்பாட்டு. இவ்வரலாறுகளின்

விரிவினைத் திருத்தொண்டர் புராணத்திற் காண்க. (58)





	 	 வெம்மை யால்விளை வஃகினும் வேந்தர்கோல் கோடிச்

செம்மை மாறினும் வறுமைநோய் சிதைப்பினுஞ் சிவன்பாற்

பொய்ம்மை மாறிய பத்தியும் *பொலிவுங்குன் றாவாத்

தம்மை மாறியும் புரிவது தருமமந் நாடு.



(இ - ள்.) வெம்மையால் - (மழைவறங் கூர்ந்து) கோடை

மிக்கமையால், விளைவு அஃகினும் - விளைவு குன்றினாலும்,

வேந்தர் கோல் கோடி - அரசர் செங்கோல் திறம்பி, செம்மை

மாறினும் - நடுவுநிலைமை மாறினாலும், வறுமைநோய் சிதைப்பினும்

- வறுமைப் பிணி வருத்தினாலும், சிவன்பால் - சிவபிரானிடத்து,

பொய்ம்மை மாறிய பத்தியும் - பொய்ம்மை நீங்கிய (மெய்) அன்பும்,

பொலிவும் குன்றாவா - (சைவ) விளக்கமுங் குன்றாவாக, தம்மை

மாறியும் - (அங்குள்ளார்) தங்களை விற்றாயினும், தருமம் புரிவது

அந்நாடு -அறஞ்செய்யப் பெறுவது அப்பாண்டி நாடு எ-று.

‘வேந்தர் கோல் கோடிச் செம்மை மாறினும்’ என்பது செய்யு

ளாகலின் இடையே நின்றது; கோல்கோடுதலாற் கோட்கள் நிலை

திரிதலும், அதனால் மழையின்மையும், அதனால் விளைவு குன்றலும்,

அதனால் வறுமைநோயும் உண்டாமென்க.

"கோனிலை திரிந்திடிற் கோணிலை திரியும்

கோணிலை திரிந்திடின் மாரிவறங் கூரும்

மாரிவறங் கூரின் மன்னுயி ரில்லை"



என்று மணிமேகலையும்,

"கோணிலை திரிந்து நாழ குறைபடப் பகல்கண் மிஞ்சி

நீணில மாரி யின்றி விளைவஃகிப் பசியு நீடிப்

பூண்முலை மகளிர் பொற்பிற் கற்பழிந் தறங்கண் மாறி

ஆணையிவ் வுலகு கேடா மரசுகோல் கோடி னென்றான்"



என்று சிந்தாமணியும் கூறுதல் காண்க. பொய்ம்மை மாறிய பத்தி -

நெக்கு நெக்கு நினைந்துள்ளுருகும் பத்தி. "மெய்ம்மையா முழவைச்

செய்து விருப்பெனும் வித்தை வித்திப், பொய்ம்மையாங் களையை

வாங்கிப் பொறையெனு நீரைப்பாய்ச்சி" என்பதும் சிந்திக்கற் பாலது.

பொலிவாவது திருநீறு, கண்டிகை, திருவைந்தெழுத்து என்பவற்றின்

விளக்கமாம். ஆக என்பது குறைந்து நின்றது. புரிவது அந்நாடு -

புரிதற்கு இடனாயது அந்நாடு; நாடு என்பது நாட்டிலுள்ளாரைக்

குறிப்பது என்னலுமாம். சிவபத்தியும், சிவபுண்ணியமும் மலிந்த

நாட்டின்கண் விளைவஃகுதல் முதலியன உளவாகா என்பது தோன்ற

எதிர்மறை யும்மை கொடுத்துக் கூறினாரென்னலுமாம். தம்மை

மாறியும் : உம்மை எச்சமும் சிறப்புமாம். (59)



* * *



(பா - ம்.) * பொலிவு குன்றாவாய்.





	 	 	 	 	 உலகம் யாவையு மீன்றவ ளும்பரு ளுயர்ந்த

	திலக நாயகி பரஞ்சுடர் சேயென மூன்று

	தலைவ ரான்முறை செய்தநா டிஃதன்றிச் சலதி

	சுலவு பாரினுண் டாகுமோ துறக்கத்து மஃதே.



(இ - ள்.) உலகம் யாவையும் ஈன்றவள் - எல்லா

வுலகங்களையும் ஈன்றருளியவளும், உம்பருள் உயர்ந்த திலகநாயகி

- சத்திகளுள் உயர்ந்த திலகம் போல்வாளுமாகிய உமாதேவியும்,

பரஞ்சுடர் - பரஞ்சோதியாகிய சிவபெருமானும், சேய் என மூன்று

தலைவரான் - முருகக்கடவுளுமாகிய மூன்று முதல்வர்களாலும்,

முறைசெய்த நாடு இஃது அன்றி - செங்கோல் ஓச்சியநாடு

இப்பாண்டி நாடேயன்றி, சலதி சுலவுபாரின் உண்டாகுமோ - கடலாற்

சூழப்பட்ட நிலவுல கின்கண் வேறுநாடும் உளதோ (இன்று);

துறக்கத்தும் அஃதே - விண்ணுலகத்து மங்ஙனமே (வேறு நாடு

இன்று) எ-று.

உம்பர் என்பது இங்கே சத்திகளை யுணர்த்திற்று. உமை தடா

தகைப் பிராட்டியாராகவும், பரஞ்சுடர் சோமசுந்தர பாண்டியராகவும்,

சேய்உக்கிரகுமார பாண்டியராகவும் இந்நாட்டிலிருந்து ஆட்சி

நடாத்திய செய்திகள் மேல் இப்புராணத்துள் விளக்கமாம். இம்

மூவருள்ளும் வேற்றுமை யின்றென்பார் ‘மூன்று தலைவரான்’

என்றார். செந்நிறமுடைமையால் முருகக்கடவுளுக்குச் சேய் என்பது

ஒருபெயர். செய்த, செயப்பாட்டு வினைப்பொருளது. உண்டாகுமோ

என்றது உளதோ என்னுமாத்திரையாய் நின்றது. தலைவ ரானும்

என்னும் முற்றும்மை தொக்கது. (60)





	 	 திருநகரச் சிறப்பு

மங்க லம்புனை பாண்டிநா டாகிய மகட்குச்

சங்க லம்புகை தோளிணை தடமுலை யாதி

அங்க மாம்புறந் தழுவிய நகரெலா மனைய

நங்கை மாமுக மாகிய நகர்வளம் பகர்வாம்.



(இ - ள்.) மங்கலம்புனை - பல நலன்களையும் பூண்ட,

பாண்டி நாடு ஆகிய மகட்கு - பாண்டிநாடு என்னும் மங்கைக்கு,

புறம் தழுவிய நகர் எலாம் - (அதன்) புறத்தே சூழ்ந்த நகரங்கள்

அனைத்தும், சங்கு அலம்பு கை - வளை ஒலிக்குங் கைகள், தோள்

இணை - இரண்டு தோள்கள், தடம்முலை - பெரிய கொங்கைகள்,

ஆதி அங்கம் ஆம் - முதலிய உறுப்புக்கள் ஆகும்; அனைய

நங்கை - அங்ஙனமாய நங்கையின், மாமுகம் ஆகிய நகர்வளம் -

பெருமை பொருந்திய முகமாகிய மதுரை நகரின் சிறப்பினை,

பகர்வாம் - கூறுவாம் எ - று.

மங்கலம் - நலம். நாட்டிற்கு நலமாவன : பிணியின்மை,

செல்வம், விளைவு, இன்பம், ஏமம் என்பனவும் பிறவுமாம்;

அவற்றைத் திருக்குறளில் ‘நாடு’ என்னும் அதிகாரத்திற் காண்க.

வருகிற பாட்டில் ‘திருமுக மதுரையாம் புரமே’ என்று கூறுதலின்,

இங்கே முகமாகிய நகர் என்று கூறிப்போந்தார். நங்கை -

பெண்டிரிற் சிறந்தாள். பாண்டிநாடு ஏனை நாடுகளினுஞ்

சிறந்ததென்பார் ‘நங்கை’ என்றும், மதுரை அந்நாட்டு ஏனைப்

பதிகளினுஞ் சிறந்ததென்பார் ‘மாமுகமாகிய நகர்’ என்றும்

கூறினார். (1)





	 	 	 கொங்கை யேபரங் குன்றமுங் கொடுங்குன்றுங் கொப்பூழ்

	அங்க மேதிருச் சுழியலவ் வயிறுகுற் றாலஞ்

	செங்கை யேடக மேனியே பூவணந் திரடோள்

	பொங்கர் வேய்வனந் திருமுக மதுரையாம் புரமே.

	 	 		 (இ - ள்.) (அந்நங்கைக்கு) கொங்கை - கொங்கைகள், பரங்

குன்றமும் கொடுங்குன்றும் - திருப்பரங்குன்றமும் திருக்கொடுங்

குன்றமுமாகும்; கொப்பூழ் அங்கம் - உந்தியாகிய உறுப்பு, திருச்சுழி

யல் - திருச்சுழியலென்னுந் தலமாகும்; அவ்வயிறு - ழேகிய வயிறு,

குற்றாலம் - திருக்குற்றாலமென்னுந் தலமாகும்; செங்கை -

சிவந்தகை, ஏடகம் - திருவேடகமென்னுந் தலமாகும்; மேனி -

உடல், பூவணம் - திருப்பூவண மென்னுந் தலமாகும்; திரள்தோள் -

திண்ட தோள்கள், பொங்கர் வேய்வனம் - சோலைகள் சூழ்ந்த

வேணுவனமென்னுந் தலமாகும்; திருமுகம் - அழகிய முகம், மதுரை

புரம்ஆம் - மதுரை யாகிய நகரம் ஆகும் எ - று.

அந்நங்கைக்கு என்பது வருவிக்க. கொடுங்குன்று -

பிரான்மலை. வேய்வனம் - திருநெல்வேலி. குன்றுகள் கொங்கைக்கு

உவமமாகலின் பரங்குன்றம் கொடுங் குன்றுகளைக் கொங்கை

யென்றும், நீர்ச்சுழி, ஆலிலை, தாமரை, மலர், மூங்கில் என்பன

கொப்பூழ் முதலியவற்றுக்கு உவமமாகலின், பெயரான்

அவற்றோடியையுடைய பதிகளை அவ்வங்கங்களென்றும்,சந்திரனது

அமிழ்தத்தாற் சாந்திசெய்யப் பட்ட மையின் மதுரை யென்பது

பெயராயிற்று என மேல் இப்புராணத்துள் ஓதப்படுதலானும், சந்திரன்

முகத்திற்கு உவமமாகலானும் மதுரையைத் திருமுகமென்றுங்

கூறினார். அவ்வயிறு - அழகியவாறு : மகரம் வகரமாய்த் திரிந்தது.

"மடவோள் பயந்த மணிமரு ளவ்வாய்க், கிண்கிணிப் புதல்வர்"

என்று புறத்தில் வருதலுங் காண்க. கொங்கையே என்பது முதலிய

ஏகாரங்கள் எண்ணுக் குறித்தன;

"எண்ணே கார மிடையிட்டுக் கொளினும்

எண்ணுக் குறித்தியலு மென்மனார் புலவர்"



என்பது தொல்காப்பியம். புரமே என்பதில் ஏ : ஈற்றசை. இயை

புருவகம். (2)





	 	 வடுவின் மாநில மடந்தைமார் பிடைக்கிடந் திமைக்கப்

படுவி லாரமே பாண்டிநா டாரமேற் பக்கத்

திடுவின் மாமணி யதன்புற நகரெலா மிவற்றுள்

நடுவி னாயக மாமணி மதுரைமா நகரம்.



(இ - ள்.) வடு இல் - குற்றமில்லாத, மாநிட மடந்தை -

பெரிய நிலமகளின், மார்பு இடை - மார்பின்கண், கிடந்து

இமைக்கப்படு - இருந்து விளங்குகின்ற, வில் ஆரமே -

ஒளியையுடைய பதக்கமே, பாண்டிறாடு - பாண்டிநாடாகும்; ஆரம்

மேற்பக்கத்து இடு - அம் மதாணியின் சுற்றுப்புறங்களிற் பதித்த,

வில் மாமணி - ஒளியையுடைய பெரியமணிகளே, அதன்புறம் நகர்

எலாம் - அப்பாண்டிநாட்டின் புறத்துச் சூழ்ந்த நகரங்

களனைத்துமாகும்; இவற்று நடுவுள் - இம் மணிகளின்

நடுவிடத்துள்ள, வில் நாயக மாமணி - ஒளியினையுடைய

தலைமையாகிய பெரியமணியே, மதுரை மாநகரம் - மதுரையாகிய

பெரிய நகரமாகும் எ - று.

இமைக்கப்படு - இமைக்கின்ற. ஆரம் - பதக்கம்; மதாணி :

உள்பிரித்துக் கூட்டப்பட்டது. இன் சாரியையாக்கி நடுநாயகம்

எனினும் ஆம். (3)





	 	 திரும கட்கொரு தாமரைக் கூடமே திருால்

மரும கட்குவெண் டாமரை மாடமே ஞானந்

தரும கட்கியோ கத்தனிப் பீடமே தரையாம்

பெரும கட்கணி திலகமே யானதிப் பேரூர்.



(இ - ள்.) தரையாம் பெருமகட்கு - நிலமாகிய

பெருமாட்டிக்கு, அணிதிலகமே ஆனது - அணிகின்ற

திலகமேயானதாகிய, இப்பேர் ஊர் - இப்பெரிய நகரமானது,

திருமகட்கு ஒரு தாமரைக்கூடம் - அலை மகளுக்கு ஒப்பற்ற

தாமரையில்லம்; திருமால் மருமகட்கு - திருமாலின் மருகியாகிய

கலைமகளுக்கு, வெண்தாமரை மாடம் - வெண்தாமரை யில்லம்;

ஞானம் தருமகட்கு - ஞானத்தைப் பாலிப்பவராகிய மலை மகளுக்கு,

யோகத்தனிப் பீடம் - ஒப்பற்ற யோகபீடம் எ - று.

திருமகள் - திருவாகிய மகள்; இலக்குமி பின் வெண்டாமரை

யெனலால் முற்கூறி யது செந்தாமரை யென்க. தாமரை யிரண்டும்

மலருக்கு ஆகுபெயர். கலைமகள் அயனக்கு மனைக்கிழத்தியாகலின்

திருமாலுக்கு மருகியாயினள். திருமான் எனப்பிரித்து இலக்குமிக்கு

மருமகளென்னலுமாம். திருமான் - திருவாகிய மான்.

"நாவின் கிழத்தி யுறைதலாற் சேராளே

பூவின் கிழத்தி புலந்து"



என்பதிலும் இவர் மாமியும் மருகியும் என்பது தோன்றக் கூறப்பட்

டிருத்தல் காண்க. ஞானந்தருமகள் - உமை;

"ஆகமங்க ளெங்கே யறுசமயந் தானெங்கே

யோகங்க ளெங்கே யுணர்வெங்கே - பாகத்

தருள்வடிவுந் தானுமா யாண்டிலனே லந்தப்

பெருவடிவை யாரறிவார் பேசு"



என்று திருக்களிற்றுப்படியார் கூறுவது இங்கே சிந்திக்கற்பாலது.

ஆனது என்பதனை முற்றாக்கிக் கூடம் முதலியவற்றொடும் கூட்டி

நான்கு முடிபாட்குவாரு முளர். இந்நகரமானது செல்வத்தானும்,

கல்வியானும், ஞானத்தானும் ஏனையவற்றினுஞ் சிறந்து விளங்குவ

தென்பது கருத்து. செல்வ முதலியவற்றுக்கு இருக்கையென்றும்,

அவற்றைத் தருவது என்றும் கருத்துக்கொள்ளலுமாம். ஏ :

அனைத்தும் அசை; தேற்றமுமாம். (4)





	 	 திக்கும் வானமும் புதையிரு டின்றுவெண் சோதி

கக்கு மாளிகை நிவப்புறு காட்சியந் நகருள்

மிக்க வாலிதழ்த் தாமரை வெண்மக ளிருக்கை

ஒக்கு மல்லது புகழ்மக ளிருக்கையு மொக்கும்.



(இ - ள்.) திக்கும் வானமும் - திசைகளையும்

ஆகாயத்தையும், புதை - மறைத்த, இருள் தின்று - இருளை

விழுங்கி, வெண்சோதி கக்கும் - வெள்ளிய ஒளியைக் காலுகின்ற,

மாளிகை நிவப்புறு காட்சி - மாளிகைகள் உயர்ந்துள்ள தோற்றம்,

அந்நகருள் - அந்நகரின்கண், மிக்க வால்இதழ் தாமரை - மிக்க

வெண்மையையுடைய இதழ்களை யுடைய தாமரையாகிய, வெண்மகள்

இருக்கை ஒக்கும் - கலைமகளின் இருப்பிடம்போலும், அல்லது -

அன்றி, புகழ்மகள் இருக்கையும் ஒக்கும் - புகழ்மாதின்

இருப்பிடமும் போலும் எ - று.

வெண்சோதி - முத்து, வயிரம், சுண்ணம் என்பவற்றாலாய

வெள்ளொளி. இருளைத் தின்று சோதியைக் கக்குமென ஒரு

நயம்படக் கூறினார். தாமரையாகிய இருக்கை யென்க. புகழையும்

வெண்ணிற முடையதாகக் கூறுதல் மரபாகலின் ‘புகழ்மக ளிருக்கையு

மொக்கும்’ என்றார். (5)





	 	 புறம்பணை

நெற்க ரும்பெனக் கரும்பெலா நெடுங்கழு கென்ன

வர்க்க வான்கமு கொலிகலித் தெங்கென வளர்ந்த

பொற்க வின்குலைத் தெங்குகார்ப் பந்தரைப் பொறுத்து

நிற்க நாட்டிய காலென நிவந்ததண் பணையே.

(இ - ள்.) தண்பணை - குளிர்ந்த மருத நிலங்களில், நெல்

கரும்பு என - நெய்பயிர்கள் கரும்புகள் எனவும், கரும்பு உலாம் -

கரும்புகள் அனைத்தும், நெடு கமுகு என - நீண்ட கமுக மரங்கள்

எனவும், வர்க்கம் வான் கமுகு - இனமாகிய உயர்ந்த கமுகமரங்கள்,

ஒலிகலித் தெங்கு என - தழைத்த நெருக்கிய தென்னை மரங்கள்

எனவும், வளர்ந்த - ஓங்கிய, பொன்கவின் குலைத்தெங்கு -

பொன்போலும் அழகிய குலைகளையுடைய தென்னைமரங்கள்,

கார்ப்பந்தரை - முகிலாகிய பந்தரை, பொறுத்து நிற்கு - சுமந்து

நிற்பதற்கு, நாட்டிய கால் என - நாட்டப் பட்ட கால்கள் எனவும்

(கருதும்படி), நிவந்த - உயர்ந்துள்ளன எ - று.

ஒலி - தழைத்தல்; இஃதிப்பொருட்டாதலை ‘ஒலி நெடும்பீலி’

என நெடுநல்வாடையினும், வணரொலியையும் பாலாய்’ எனக்

கார்நான்பதினும் வருதலானறிக. கலி - செருக்குதல்; இதனை,

மலைபடுகடாத்துள்,

	 "தீயி னன்ன வொண்செங் காந்தட்

			டுவற்கலிதத புதுமுகை"



என்பத னுரையானறிக. வளர்ந்த வென்பது தெங்கிற்கு அடை.

நிவந்த, அன்பெறாத பலவின்பால் முற்று. தண்பணை யென்பதில்

ஏழனுருபு இறுதிக்கட் டொக்கது;

	 "ஐயுங் கண்ணு மல்லாப் பொருள்வயின்

			மெய்யு ருபுதொகா விறுதி யான"



என்பது தொல்காப்பியம். ஏ, அசை. (6)





	 	 	 சிவந்த வாய்க்கருங் கயற்கணாள் வலாரியைச் சீறிக்

	கவர்ந்த வான்றருக் குலங்களே கடிமணம் வீசி

	உவந்து வேறுபல் பலங்களும் வேண்டினர்க் குதவி

	நிவந்த காட்சியே போன்றது நிழன்மலர்ச் சோலை.



(இ - ள்.) நிழல் மலர்ச்சோலை - குளிர்ந்த மலர்களையுடைய

சோலைகளின் (தோற்றம்), சிவந்தவாய் - சிவந்தவாயினையும், கரும்

கயல் கணாள் - கரிய கயல்மீன்போலும் கண்களையுமுடைய

தடாதகைப் பிராட்டியார், வலாரியைச் சீறிக் கவர்ந்த - இந்திரனைக்

கோபித்துக் கொணர்ந்த, வான்தருக் குலங்களே - உயர்ந்த

பஞ்சதருக் கூட்டங்களே, கடிமணம் வீசி - மிக்க மணத்தினை வீசி,

வேண்டினர்க்கு - குறை யிரந்தார்க்கு, வேறு பல் பலங்களும் -

வேறாகிய பல பயன்களையும், உவந்து உதவி - மகிழ்ந்து கொடுத்து,

நிவந்த - உயர்ந்துள்ள, காட்சியே போன்றது - தோற்றத்தையே

ஒத்தது எ - று.

வலாரி - வலன் என்னும் அசுரனுக்குப் பகைவன் இந்திரன்.

தருக்கள் : சந்தானம், அரிசந்தனம, மந்தாரம், பாரிசாதம், கற்பகம்

என்பன. குலம் - கூட்டம். கடிமணம் - மிக்க மணம் :

ஒருபொருளிருசொல். வேறு வானுலகத்து வழங்கிய ஆடை அணி

முதலியவற்றின் வேறாகிய; வெவ்வேறு பல என்னலுமாம். பலம் -

பழம்; பழம் என்னும் தமிழ்ச்சொல் நெடுநாளின்முன் ஆரியத்திற்

பலமெனத் திரிந்தேறியது. ஏ : இரண்டும் பிரிநிலை. தடாதகைப்

பிராட்டியார் இந்திரனைச் சீறித் தருக்களைக் கவர்ந்து வந்ததனை

இப்புராணத்தே திருமணப்படலத்திற் காண்க. (7)





	 	 	 	 அகவடி யங்கை நாட்டக் கடையித ழண்ண நாக்கு

	நகமிவை யேழுஞ் சேந்த நன்மையாற் பெறுமா வின்பம்

	இகல்வலி யோசை நாபி யென்றிவை மூன்று மாழ்ந்த

	தகைமையா லெவர்க்கு மேலா நன்மைசா றக்கோ னென்னா.



(இ - ள்.) அக அடி அங்கை நாட்டக் கடை இதழ்

அண்ணம் நாக்கு நகம் இவை ஏழும் - உள்ளங்காலும்

உள்ளங்கையும் கடைக் கண்ணும் உதடும் மேல்வாயும் நாவும் நகமும்

ஆகிய இவ்வேழுறுப்புக்க ளும், சேந்த நன்மையால் மா இன்பம்

பெறும் - சிவந்திருக்கும் நன்மையினாலே பெரிய இன்பத்தை

அடைவான்; இகல் வலிஓசை நாபி என்ற இவை மூன்றும் - மிக்க

வலியும் ஓசையும் கொப்பூழும் என்று சொல்லப்பட்ட இம்மூன்றும்,

ஆழ்ந்த் தகைமையால் - ஆழ்ந்திருக்குந் தகுதியாலே, எவர்க்கும்

மேலாம் நன்மை சால் தக்கோன் - யாவருக்கும் மேலாகியநலம்

நிறைந்த தக்கோனாவன்; என்னா - என்று கருதி எ - று.

அங்கை அகங்கை;

	 "அகமென் கிளவிக்குக் கைமுன் வரினே

முதனிலை யொழிய முன்னவை கெடுதலும்

வரைநிலை யின்றே ஆசிரியற்க

மெல்லெழுத்து மிகுத லாவயி னான"

	 	 என்றார் ஆசிரியர் தொல்காப்பியனார். சேந்த, சிவந்த என்பதன்

மரூஉ. வலிக்குத் திட்பமும், ஓசைக்குக் கம்பீரமும் ஆழமாமென்க.

(41)





	 	 	 சீத வேரியுண் டளிமுரல் கமலமேற் செருந்தி

	போத வேரியு மலர்களுஞ் சொரிவன புத்தேள்

	வேத வேதியர் செங்கரம் விரித்துவாள் மனுக்கள்

	ஓத வேமமும் உதகமும் உதவுவா ரனைய.



(இ - ள்.) சீதவேரி உண்டு - குளிர்ந்த தேனைப்பருகி,

அளிமுரல் - வண்டுகள் ஒலிக்கப்பெற்ற, கமலம் மேல் - தாமரை

மலரின்மேல், வேரியும் மலர்களும் - தேனையும் பூக்களையும்,

போத சொரிவன - மிகச் சொரிவனவாகிய, செருந்தி - செருந்தி

மரங்கள், புத்தேள் வேத வேதியர் - தெய்வத்தன்மை பொருந்திய

மறைகளை யுணர்ந்த மறையோர், செங்கரம் விரித்து - சிவந்த

கைகளை விரித்து, வாய் மனுக்கள் ஓத - வாயினால்மந்திரங்களைச்

சொல்ல, ஏமமும் உதகமும் - (அவா கையில்) பொருளையும்

(தத்தஞ் செய்யும்) நீரையும், உதவுவார் அனைய - கொடுப்பாரை

ஒத்தன எ - று.

போத - மிக; நிரம்பிய வழி அமைவுண்டாமாகலின், அமையும்

அமையா என்னுங் கருத்தில் போதும் போதா என வழங்கும் வினை

விகற்பங்களும் நோக்குக. மணிவாசகரும் ‘ஒன்றும் போதா

நாயேனை’ என்றார். போத என்பது போர எனவும் திரிந்து

வழங்கும். மனு - மந்திரம்; உதவுவாரனைய என்பதற்கேற்பச்

சொரிவன வாகிய செருந்தியென்க. ஏமமும் உதகமும் என்பதற்கேற்ப

மலர்களும் வேரியும் என மாற்றிக் கொள்க. வண்டினொலி, கமலம்,

மலர், வேரி, செருந்தி என்பவற்றுக்கு மந்திரவொலி, பார்ப்பனர்கை,

பொன், நீர் உதவுவோர் என்பன முறையே உவமங்களாம்.

வேதமென முன்வந்தமையின் வேதியரென்பது பெயர் மாத்திரையாய்

நின்றது. (9)





	 	 	 விரைசெய் பங்கயச் சேக்கைமேற் பெடையொடு மேவி*

	அரச வன்னநன் மணஞ்செய வம்புயப் பொய்கை

	திரைவ ளைக்கையா னுண்டுளி செறிந்தபா சடையாம்

மகர தக்கலத் தரளநீ ராசனம்+வளைப்ப.



(இ - ள்.) விரைசெய் - மணம் வீசும், பங்கயச் சேக்கைமேல்

- தாமரை மலராகிய சேக்கையின்மேல், அரச அன்னம் - அரச

அன்னப் பறவையானது, பெடையொடும் மேவி - பெண்

அன்னத்தோடும் பொருந்தி, நன்மணம் செய - நல்ல மணத்தைச்

செய்யா நிற்க, அம்புயப் பொய்கை - தாமரைத் தடாகங்களாகிய

(மகளிர் கூட்டம்), திரை விளைக்கையால் - அலைகளாகிய (சங்கு)

வளையுள்ள கைகளால், நுண் துளி தரளம் செறிந்த - துண்ணிய

நீர்த்துளிகளாகிய முத்துக்கள் நெருங்கிய, பாசடையாம் மரகதக்கலம்

- பசிய இலையாகிய மரகதத் தட்டின்கண், நீராசனம் வளைப்ப

- ஆலத்தி சுற்றா நின்றன எ - று.

சேக்கை - தங்குமிடம், படுக்கை. அரச வன்னம் -

அன்னங்களிற் சிறந்தது. பங்கயம் - சேற்றிலுதிப்பது, அம்புயம் -

நீரிலுதிப்பது காரண விடுகுறிப் பெயர்கள். பொய்கை என்பது

மானுடராக்காத நீர் நிலை என்று கூறுவர் நச்சினார்க்கினியர்;

வழக்கில் பொதுவாகத் தடாகத்தைக் குறிக்கின்றது. வளை திரைக்கும்

கைக்கும் பொது. முத்துப்போலுமாகலின் ‘தரளம்’ என்றார். பசுமை

அடை பாசடை யாயிற்று. அது மரகதம் போறலின் ‘மரகதக்கலம்’

என்றார். செல்வப் பெருக்கினால் மரகதக் கலத்து முத்து நீராசனம்

வளைப்ப என்பது தோன்றக் கூறினார். நிரினை யேற்ற பாசடை

திரையால் அலைவதை ஆலத்தி சுழற்றுவதாகக் கூறினார்.

ஏகதேசவுருவகம். (10)





* * *





(பா - ம்) * பெடையோடும் விரவி. +நீராஞ்சனம்.





	 	 இரும்பி னன்னதோள் வினைஞரார்த் தெறிந்துவாய்

மடுக்குங்

கரும்பு தின்றிடி யேற்றொலி காட்டியின் சாட

சுரும்பு சூழ்கிடந் தரற்றிடச் சொரிந்துஞெ் சினத்தீ

அரும்பு கட்களி றொத்தன வாலையெந் திரங்கள்.





(இ - ள்.) ஆலை எந்திரங்கள் - ஆலையாகிய எந்திரங்கள்,

இரும்பின் அன்னதோள் - இரும்பையொத்த வலியதோள்களை

யுடைய, வினைஞர் ஆர்த்து - மள்ளர்கள் ஆரவாரித்து, எறிந்து -

தறித்து, வாய்மடுக்கும் - (தமது) வாயிற் கொடுக்கின்ற, கரும்புதின்று

- கரும்புகளை நெரித்து, இடி ஏற்று ஒலிகாட்டி - இடியேற்றின்

முழக்கத்தைத் தோற்றுவித்து, சுரும்பு சூழ்கிடந்து அரற்றிட -

வண்டுகள் சூழ்ந்து கிடந்து ஒலிக்க, இன்சாறு சொரிந்து - இனிய

சாற்றைப் பொழிந்து, வெம்சினத் தீ அரும்பு - வெவ்விய வெகுளித்

தீ உண்டாகின்ற, கண் களிறு ஒத்தன - கண்களையுடைய

யானைபளை ஒத்தன எ - று. களிற்றுக் கேற்ப வினைஞரென்பதற்குப் பாகரென உரைத்துக்

கொள்க. ஆலை கரும்பு தின்றலாவது கரும்பினை நெரித்தல்.

ஏனைய களிற்றுக்கும் ஆலைக்கும் பொது. ஆலை - கரும்பினைச்

சாறு பிழியும் பொறி: ஆலையாகிய எந்திரமென இருபெயரொட்டு.

இரும்பினன்ன : சாரியை நிற்க உருபு தொக்கது. (11)





	 	 	 	 பள்ள நீர்குடைந்* தஞ்சிறைப் பாசிபோர்த் தெழுந்த

வெள்ளை யன்னத்தைக் காரன+மெனப்பெடை வீழ்ந்த

	உள்ள மீட்டல மரச்சிற குதறியுள் ளன்பு

	கொள்ள வாசையிற் றழீஇக்கொடு குடம்பைசென் றணையும்.



(இ - ள்.) பள்ளம் நீர்குடைந்து - ஆழமாகிய நீரில் மூழ்கி,

அம் சிறை - அழகிய சிறைகள், பாசிபோர்த்து - நீர்ப்பாசியினாற்

போர்க்கப் பட்டு, எழுந்த வெள்ளை அன்னத்தை - மேலெழுந்த

வெள்ளிய அன்னச்சேவலை, கார் அனம் என - காகமெனக் கருதி,

வீழ்ந்த உள்ளம் மீட்டு - விரும்பிய உள்ளத்தைத் திருப்பிக்கொண்டு,

பெடை அலமர - அன்னப்பேடு சுழலா நிற்க, சிறகு உதறி -

(அவ்வன்னச் சேவல்) சிறைகளை விதிர்த்துப் (பாசிகளை வீழ்த்தி),

உள் அன்கொள்ள உளத்தில் அன்புநிறைய, ஆசையின் -

ஆசையால், தழீஇக்கொடு - (அவ்வன்னப் பேட்டைத்) தழுவிக்

கொண்டு, குடம்பை சென்று அணையும் - கூட்டினுட் போய்ச் சேரும்

எ - று.

பாசி - பசுமையுடையதெனக் காரணப் பெயர். போர்த்து -

போர்க்கப்பட்டு, எருமையைக் காரான் என்பதுபோலக் காகத்தைக்

காரனமென்றார். கரிய அன்ன மென்பாருமுளர். வெள்ளை கருமை

என்பன முரண். எனக் கருதி மீட்டென்க. அங்குள்ள பறவைகளும்

கற்பு நெறிப்பட்டன என்றார். வீழ்ந்த என்னும் பெயரெச்சம் வினை

முதற் பெயர்கொண்டது. (12)



* * *



(பா - ம்.) * நீர்க்குடைந்து. +காரண்டம்.





	 	 	 இரவி யாழியொன் றுடையதே ரீர்த்தெழு மிமையாப்

	புரவி நாநிமிர்த் தயில்வன பொங்கர்வாய்த் தளிர்கள்

+கரவி லார்மகத் தெழுபுகை கற்பக நாட்டிற்

	பரவி வாட்டுவ பனியெனப் பங்கயப் பொய்கை.



(இ - ள்.) இரவி - சூரியனின், ஆழி ஒன்று உடைய தேர் -

ஓர் உருளையையுடைய தேரை, ஈர்த்து எழும் - இழுத்துச்

செல்லாநின்ற,இமையாப் புரவி - இமையாத நாட்டத்தையுடைய

குதிரைகள், பொங் கர்வாய்த் தளிர்கள் - சோலைகளின் தளிர்களை,

நா நிமிர்ந்து அயில் வன - நாக்களை நீட்டித் தின்னா நிற்பன;

கரவு இலார் - வஞ்சகமில்லாத மறையோரால் (வேட்கப்படுகின்ற),

மகத்து எழு புகை - வேள்வியினின்று வானுலகில், பரவி - பரம்பி,

பங்கயப்பொய்கை - (அங்குள்ள) தாமரத் தடாகத்தை, பனி என

வாட்டுவ - பனிபோலும் வாட்டா நிற்பன எ - று.

இமையாப்புரவி - இமையா நாட்டமுடைய புரவி;

வானோர்க்குக் கண்ணிமையாவாகலின் பரிதிவானவன் புரவிக்கும்

கண்ணிமையா என்றார். பொங்கர் தம்மினும் மேல் நிவந்திருத்தலின்

‘நாநிமிர்த்த யில்வன’ என்றார். வானுலகில் பொழுது வேற்றுமை

யின்மையின் ‘பனியென’ என்றார். பங்கயப் பொய்கை

என்றாரேனும், வாட்டுவ என்பதற் கியையப் பொய்கையிலுள்ள

பங்கய மென்க. தொடர் புயர்வு நவிற்சி. (13)





	 	 அகழி



பிறங்கு மாலாவா யகத்துளெம் பிரானரு ளால்வந்

தறங்கொ டீர்த்தமா யெழுகட லமர்ந்தவா நோக்கிக்

கறங்கு தெண்டிரைப் பெரும்புறக் கடலும்வந் திவ்வூர்ப்

புறங்கி டந்ததே போன்றது புரிசைசூழ் கிடங்கு.



(இ - ள்.) புரிசை சூழ் கிடங்கு - மதிலைச் சூழ்ந்துள்ள

அகழியானது, பிறங்கும் ஆலவாய் அகத்துள் - விளங்குகின்ற

மதுரைப் பதியின்கண், எம்பிரான் - எம்பிரானாகிய சோமசுந்தரக்

கடவுளின், அருளால் - திருவருளால், எழுகடல் - ஏழு கடல்களும்,

வந்து அறம் கொள் தீர்த்தமாய் - வந்து அறவடிவாகிய தீர்த்தமாகி,

அமர்ந்தவா நோக்கி - அமர்ந்த தன்மையை நோக்கி, கறங்கு

தெண் திரை - ஒலிக்கின்ற தெளிந்த அலைகளையுடைய,

பெரும்புறக் கடலும வந்து - பெரும்புறக் கடலும் இங்குப் போந்து,

இவ்வூர்ப்புறம் கிடந்தது போன்றது - இந்நகரின் புறத்திலமர்ந்ததை

ஒத்தது எ - று.

தீர்த்தம் - வினைமாசு கழுவுந் தூயநீர். எழுகடலாவன, -

உவர் நீர்க்கடல், பாற்கடல், தயிர்க்கடல், நெய்க்கடல், கருப்பஞ்

சாற்றுக்கடல், மதுக்கடல், நன்னீர்க்கடல் என்பன. ஏழுதீவுகளில்

ஒவ்வொன்றின் புறஞ்சூழ்ந்து கிடக்கும், இவற்றின் புறத்தே சக்கர

வாளகிரியும், அதன் புறத்தே பெரும்புறக்கடலும் சூழ்ந்துகிடக்கும்.

இவற்றைக் கந்தபுராணத்து அண்டகோசப் படலத்தில்,

"பரவுமிவ் வுலகிலுப்புப் பால்தயிர் நெய்யே கன்னல்

இரதமா மதுநீராகு மெழுகட லேழுதீவும் வரன்முறை

விரவிச்சூழு மற்றதற் கப்பாற் சொன்னத்

தரையது சூழ்ந்துநிற்குஞ் சக்கர வாளச் சையம்"



என வருதலானறிக. எழுகடலும் வந்து அமர்ந்தமையை

இப்புராணத்து எழுகடலழைத்த படலத்தானறிக. தானும்

தீர்த்தமாவான் வந்துகிடந்ததே போன்றதென்க. எழுகடலும்;

என்னுமும்மை தொக்கது. அமர்ந்தவா : ஈறுகெட்டது. (14)





	 	 	 	 	 	 	 	 எறியும் வாளையு மடிக்கடி யெழுந்துடல் பரப்பிப்

	பறியு மாமையும் வாளொடு கேடகம் பற்றிச்

	செறியு நாண்மல ரகழியுஞ் சேண்டொடு புரிசைப்

பொறியு மேயன்றி *யுடன்றுபோர் புரிவது+போலும்.



(இ - ள்.) அடிக்கடி எழுந்து - அடிக்கடி மேலெழுந்து,

எறியும் வாளையும் - (நீரை) வெட்டுகின்ற வாளைகளும்,

உடல்பரப்பிப்பறியும் ஆமையும் - (அங்ஙனமே மேலெழுந்து)

உறுப்புக்களை விரித்துத்தவழுகின்ற ஆமைகளும் (அகழியிலே

திரிதல்), சேண்தொடு - ஆகாயத்தை யளாவிய, புரிசைப் பொறியும்

அன்றி - மதிலின்கண் உள்ள பொறிகளே யன்றி, நாள் மலர்

செறியும் - அன்றலர்ந்த மலர்கள் நிறைந்த, அகழியும் -

அகழதானும், வாள் ஒடு கேடகம் பற்றி - வாளோடு கேடகத்தையும்

பற்றிக்கொண்டு, உடன்று போர் புரிவது போலும் - கோபித்துப்

(பகைவரோடு) போர் புரிதலை ஒக்கும் எ - று.

வாளை வாளினையும், ஆமை கேடகத்தையும் போலுமென்க.

கேடகம் - பரிசை. அகழியும் புரிசைப்பொறியும் போர்புரிவது

போலும் எனினும் ஆம். இதற்கு அன்றி என்பது மாறுபட்டு என்னும்

பொருளதாகும். அகழியும் பொறியும் எனினும், அகழ பொறியுடன்

மாறுபட்டு என்று கருத்துக் கொள்ளவேண்டும். ஒன்றியென்பது

பாடமாயின் எதிரெதிர் பொருந்தி யென்க. ஏ : அசை. புரிவது

தொழிற்பெயர். (15)



* * *





(பா - ம்.) * பொறியுமே யொன்றி. +புரிவன.





	 	 	 கண்ணி லாதவெங் கூற்றெனக் கராங்கிடந் தலைப்ப

	மண்ணி னாரெவ ரேனுமிம் மடுவிடை வீழ்ந்தோர்

	தெண்ணி லாமதி மிலைந்தவர்க் கொப்பெனச் சிலரை

	எண்ணி னாரிரு ணரகநீத் தேறினு மேறார்.



(இ - ள்.) கண் இலாத - கண்ணோட்டமில்லாத, வெம்கூற்று

என - வெவ்விய கூற்றுவனைப்போல, கராம் கிடந்து அலைப்ப -

முதலை இருந்து வருத்துதலைச் செய்ய, மண்ணினார் எவரேனும் -

நிலவுலகிலுள்ளார் யாவரேனும், இம்மடுவிடை வீழ்ந்தோர் -

இவ்வகழியின் கண் வீழ்ந்தவர்கள், தெள்நிலா மதிமிலைந்தவர்க்கு -

தெள்ளிய நிலவினையுடைய சந்திரனைச் சடையிலணிந்த

இறைவனுக்கு, ஒப்பு என - சமம் என்று, சிலரை எண்ணினார் - சில

தேவரைக் கருதினவர்கள், இருள் நரகம் நீத்து ஏறினும் - இருளாகிய

நரகத்தைக் கடந்தேறினாலும், ஏறார் - ஏறமாட்டார்கள் எ - று.

கண் - கண்ணோட்டம். கூற்றுவனுக்குக் கண்ணோட்ட

மின்மையை,

"தவத்துறை மாக்கள் மிகப்பெருஞ் செல்வர்

ஈற்றிளம் பெண்டி ராற்றாப் பாலகர்

முதியோ ரென்னா னிளையோ ரென்னான்

கொடுந்தொழி லாளன் கொன்றனன் குவிப்ப"



என மணிமேகலை கூறுவதானு மறிக. கராம் - முதலையின்

சாதிபேதம். "கொடுந்தாண் முதலையும் இடங்கருங் கராமும்" எனக்

குறிஞ்சிப் பாட்டில் வருதல் காண்க. முழுமுதற் பொருளாகிய

சிவபெருமானுடன் ஏனைத் தேவரைச் சேர்த்தெண்ணுதல்

பொருந்தாதென்பதனை,

"சாவமுன் னாட்டக்கன் வேள்ளித் தகர்தின்று நஞ்சமஞ்சி

ஆவவெந் தாயென் றவிதா விடுநம் மவரவரே

மூவரென் றேயெம் பிரானொடு மெண்ணிவிண் ணாண்டுமண்மேல்

தேவரென் றேயிறு மாந்தென்ன பாவந் திரிதவரே"



என வாதவூரடிகள் இரங்கிக் கூறுவதாலறிக. இருளாகிய நரக

மென்க. இருள் - நரக வகையுளொன்று; "அடங்காமை

ஆரிருளுய்த்துவிடும்" என்பதற்கு பரிமேலழகரெழுதிய

உரையுங்காண்க. ஏறினும் என்பது ஏறாரென்பதுபட நின்மையின்

எதிர்மறை யும்மை. (16)





	 	 குமிழ லர்ந்தசெந் தாமரைக் கொடிமுகிழ் கோங்கின்

உமிழ்த ரும்பர ஞானமுண் டுமிழ்ந்தவாய் வேதத்

தமிழ றிந்துவை திகமுடன் சைவமு நிறுத்தும்

அமிழ்த வெண்டிரை வையையு மொருபுறத் தகழாம்.



(இ - ள்.) குமிழ் அலர்ந்த - குமிழம்பூ மலர்ந்த, செந்தாமரை

- செந்தாமரை மலரையுடைய, கொடி - கொடியின்கண், முகிழ

கோங்கின் - முகிழ்த்த கோங்கரும்பினின்றும், உமிழ்தரும் -

பொழிந்த, பரஞானம உண்டு - சிவஞானத்தைப் பருகி, வாய்

உமிழ்ந்த - (திருஞான சம்பந்தப் பெருமானார்) திருவாயால்

வெளியிட்டருளிய, வேதத்தமிழ் அறிந்து - வேதமாகிய தமிழின்

பெருமையையறிந்து, வைதகமுடன் - வேதநெறியோடு, சைவமும்

நிறுத்தும் - சைவநெறியையும் நிரை பெறச் செய்த, அமிழ்த

வெண்திரை - அமிர்தம்போலும் வெள்ளிய அலைகளையுடைய,

வையையும் - வையையாறும், ஒருபுறத்து அகழாம் - (மதிலின்) ஓர்

பக்கத்துள்ள அகழியாம் எ - று.



குமிழ், தாமரை யென்பன அவற்றின் மலருக்கும், கோங்கு

என்பது அதன் அரும்புக்கும் ஆகு பெயர். குமிழ் மூக்கிற்கும்,

செந் தாமரை முகத்திற்கும், கொடி திருமேனிக்கும், கோங்கு

தனத்திற்கும் உவமமாவன; அவற்றையே மூக்கு முதலியவாகக்

கூறினார்; கேட்டோர்க்கு மகிழ்ச்சி யுண்டாமாகலின். குமிழாகிய

கோட்டுப்பூ நீர்ப் பூவாகி தாமரையுள் அலர்தலும், அதனைக் கொடி

உடைத்தாதலும், அதன்கண் கோங்கமரத்தின் அரும்பு இருத்தலும்

என்னுமிவையும் அபூதமாய் இன்பம் பயத்தல் காண்க. கோங்கின்

உமிழ்தரும் பரஞானம் என்றது உமையம்மையார் தமது

திருத்தனத்தினின்றும் கறந் தருளிய பாலுடன் கலந்த சிவஞானம்

என்க. இதனை,

"வாரிணங்கு திருமுலைப்பால் வள்ளத்துக் கறந்தருளி"

எனவும்,

"எண்ணரிய சிவஞானத் தின்னமுதங் குழைத்தருளி"



எனவும் திருத்தொண்டர் புராணங் கூறுதலானறிக. உண்டருளி

பர ஞானமே தமிழ் வேதமாக வெளிப்போந்ததென்பார்

‘உண்டுமிழ்ந்த வாய்வேதத் தமிழ்’ என்றார்; இதனானே அபரஞான

மெனப்படும் மற்றைக் கலைகளினும் தமிழ்வேதம் சிறந்ததாதலும்

பெறப்படும். வாய் என்பதனை முன்னே கூட்டுக; வாய்வேதம் -

உண்மைவேதம் என்னலுமாம். திருஞானசம்பந்தப் பெருமான்

சமணர்களோடு வாது நிகழ்த்துங் காலையில் பாசுரம் எழுதியிட்ட

திருவேடானது வையையில் எதிரேறிச் சென்றதாகலின், அதன்

பெருமையை வையை அறிந்ததெனக் கொண்டு ‘தமிழறிந்து’ என்றும்,

அதனால் பிள்ளையார் திருவவதாரத்தின் நோக்கமாகிய வேதநெறி

தழைத்தோங்கலும், மிகு சைவத் துறை விளங்கலும்

நிறைவேறினமையின், அதனை அதன்மே லிட்டு ‘வைதிகமுடன்

சைவமு நிறுத்து’ என்றுங் கூறினார். பாசுர மாவது;

"வாழ்க வந்தணர் வானவ ரானினம்

வீழ்க தண்புனல் வேந்தனு மோங்குக

ஆழக தீயதெல் லாமர னாமமே

சூழ்க வையக முந்துயர் தீர்கவே" என்பது. (17)





	 	 பிள்ளை யும்பெடை யன்னமுஞ் சேவலும் பிரியாக்

கள்ள முண்டகச் செவ்வியாற் கண்வர் கண்ணும்

உள்ள முந்திரும் பாவகை சிறைப்படுத் தோங்கும்

புள்ள லம்புதண் கிடங்கிது புரிசையைப் புகல்வாம்.



(இ - ள்.) பிள்ளையும் பெடை அன்னமும் சேவலும் -

பார்ப்பும் அன்னப்பேடும் சேவலும், பிரியா - நீங்காத, கள்ள -

தேனையுடைய, முண்டகம் - தாமரை மலர்களின், செவ்வியால் -

அழகினால், கண்டவர் - பார்த்தவர்களின், கண்ணும் உள்ளமும் -

கண்களும் மனமும், திரும்பா வகை - மீளாவண்ணம், சிறைப்படுத்து

- அகப்படுத்தி, ஓங்கும் - மேன்மையுற்ற, புள் அலம்பு - பறவைகள்

ஒலிக்கப்பெறுகின்ற, தண் கிடங்கு இது - குளிர்ந்த அகழி

இத்தன்மையது; புரிசையைப் பகர் வாம் - (இனி) மதிலின்

பெருமையைக் கூறுவாம் எ - று.

பிள்ளை - பறவையின் இளமைப்பெயர்; ‘பார்ப்பும் பிள்ளையும்

பறப்பவற்றிளமை’ என்பது மரபியல். பெடையன்னமென இடை

நிற்றலின் அன்னப்பார்ப்பும் அன்னச் சேவலுமென்க. புள் -

வண்டுமாம். கள்ள - குறிப்பு வினைப்பெயரெச்சம். (18)





	 	 மதில்



மாக முந்திய கடிமதின் மதுரைநா யகர்கைந்

நாக மென்பதே தேற்றமந் நகர்மதில் விழுங்கி

மேக நின்றசை கின்றதவ் வெஞ்சினப் பணிதன்

ஆக மொன்றுதோ லுரிபட நெளிவதே யாகும்.



(இ - ள்.) நாகம் உந்திய - வானுலகை ஊடறுத்துச் சென்ற,

கடிமதில் - காவலாயுள்ள மதிலானது, மதுரை நாயகர் -

மதுரேசராகிய சோமசுந்தரக்கடவுளின், கைந்நாகம் என்பதே தேற்றம்

- கையிலணிந்த பாம்பென்பதே துணிபு; அந்நகர் மதில் விழுங்கி -

அந்நகரின் மதிலை மறைத்து, மேகம் நின்று அசைகின்றது -

முகிலானது தங்கி அசைகின்றது, அவ்வெம் சினப்பணி - அந்த

வெவ்விய சினத்தினையுடைய பாம்பானது, தன் ஆகம் ஒன்று தோல்

- தனது உடலோடு பொருந்திய தோல், உரிபட நெளிவது ஆகும் -

உரிபடும் பொருட்டு நெளிகின்றதை ஒக்கும் எ - று.

முந்திய எனப்பிரித்து முந்துற்றுச் சென்ற என்னலுமாம். சிவ

பெருமான் கையிலணிந்திருந்த கங்கணமாகிய பாம்பினால் நகரின்

எல்லை காட்டப்பெற்றமையின் மதிலை நாகமென்றார். பாம்பு

எல்லை காட்டியதனை இப்புராணத்தே திருவாலவாயான படலத்திற்

காண்க. என வென ஒரு சொல் வருவித்து, மேகமென

நின்றசைகின்றது நெளிவதேயாகும் ஆகலின் நாகமென்பதே தேற்றம்

என முடித்தலுமாம். (19)





	 	 	 புரங்க டந்தபொற் குன்றுகோ புரமெனச் சுருதிச்

	சிரங்க டந்தவர் தென்னரா யிருந்தனர் திருந்தார்

	உரங்க டந்திட வேண்டினு முதவிசெய் தவரால்

	வரங்க டந்திடப் பெறவெதிர் நிற்பது மானும்.



(இ - ள்.) புரம்கடந்த பொன் குன்று - திரிபுரத்தை

வெல்லுதற்கு வில்லாயிருந்த மேருமலையானது, சுருதிச் சிரம்

கடந்தவர் - மறை முடியைக் கடந்தவராகிய இறைவர், தென்னராய்

இருந்தனர் - பாண்டி மன்னராய் இருந்தனர் (ஆதலின்), திருந்தார்

உரம் கடந்திட வேண்டினும் - வலிய பகைவர்களை வெல்லுதற்கு

(இன்னும்) வேண்டியிருந்தாலும், உதவி செய்து - உபகரித்து,

அவரால் - அவ்விறைவரால், வரங்கள் தந்திடப்பெற - வரங்கள்

அருளப்பெற, கோபுரம் என - கோபுரம் என்று சொல்ல, எதிர்

நிற்பது மானும் - எதிர் நிற்றலை ஒக்கும் எ - று.

பகைவரின் வலியை அடக்க என்னலுமாம். வேண்டினும்

என்னும் உம்மை முன் வேண்டியிருந்த தென்பதுபட நின்றமையின்

எச்சவும்மை. மேருவே கோபுரமென நிற்பதென்று கோபுரத்தின்

பெருமை கூறினார். கடந்த என்னும் பெய ரெச்சம் கருவிப்

பெயர்கொண்டது. மானும் என்பதற்குக் கோபுரம் என்னும் எழுவாய்

வருவித்துக் கொள்க.

திரிபுர மெரித்த வரலாறாவது : - தாருகாக்கன், கமலாக்கன்,

வித்துன்மாலி என்னும் அரக்கர் மூவர் சிவபெருமானைக் குறித்துத்

தவங் கிடந்து இரும்பு வெள்ளி பொன் என்பவற்றா லாகியனவும்,

திரியு மியல்பினவுமாகிய மூன்று அரண்களைப் பெற்று அவற்றுடன்

சென்று பல இடங்களையும் அழித்துத் தேவர் முதலாயினார்க்குந்

துன்பம் வினைவித்து வந்தனர். அப்பொழுது திருமால் முதலிய

தேவர்கள் வேண்டிக் கொண்டதற்கிரங்கிச் சிவபெருமான்

புவித்தேரூர்ந்து மேருவை வில்லாகவும் வாசுகியை நாணாகவும்

திருமாலைக் கணையாகவும் தீக்கடவுளை அம்பின் முனையாகவும்

கொண்டு சென்று திரிபுரத்தை நோக்கி நகைபுரிய அவை எரிந்து

பட்டன என்பது. திரிபுரத்தின்மீது அம்பெய்து, அமுத்ததாகவும்

திருமுறைகளிற் பலவிடத்துக் கூறப் பெற்றுள்ளது. சிவபத்தி

மிக்காராகிய அவர்களை அழித்தற்கு உபாயமாகத் திருமாலானவர்

நாரதர் முதலானோரைக் கொண்டு அவர்கட்குப் புத்தமதத்தைப்

போதிப்பித்துச் சிவபத்தி குன்றுமாறு செய்வித்தனரென்றும்

கூறப்படுகின்றது. திரிபுரம் எரியுண்டகாலையில் மூவர்

உய்ந்தனரென்றும், அவருள் இருவரை வாயில் காவலான ராகவும்

ஒருவனை முழவம் வாசிப்போனாகவும் சிவபெருமான் அமைத்துக்

கொண்டனரென்றும் மூவரையும் காவலாளராகக் கொண்டன

ரென்றும் தமிழ்மறைகள் கூறுகின்றன.

"மூவெயில்செற்றஞான் றுய்ந்தமூவரி

லிருவர்நின்றிருக் கோயிலின்வாய்தல்

காவலாளரென் றேவியபின்னை

யொருவனீகரி காடரங்காக

மானைநோக்கியோர் மாநடமகிழ

மணிமுழா முழக்க வருள்செய்த

தேவதேவநின் றிருவடியடைந்தேன்

செழும்பொழிற்றிருப் புன்கூருளானே"



எனத் தேவாரமும்,

"உய்யவல் லாரொரு மூவரைக் காவல்கொண்

டெய்யவல் லானுக்கே யுந்தீபற"



எனவும்

"எண்ணுடை மூவ ரிராக்கதர் ளெரிபிழைத்துக்

கண்ணுத லெந்தை கடைத்தலைமு னின்றதற்பின்"



எனவும் திருவாசமும் கூறுதல் காண்க. (20)





	 	 சண்ட பானுவுந் திங்களுந் தடைபடத் திசையும்

அண்ட கோளமும் பரந்துநீண் டகன்றகோ புரங்கள்

விண்ட வாயிலால் வழங்குவ விடவரா வங்காந்

துண்ட போல்பவு முமிழ்வ போல்பவு முழலா.



(இ - ள்.) சண்ட பானுவும் - வெம்மை மிக்க சூரியனும்,

திங்களும் - சந்திரனும், தடைபட - தாம் போக்கொழியும் வகை,

திசையும் அண்டகோளமும் - எட்டுத் திக்குகளிலும் அண்ட

முகட்டிலும், பரந்து நீண்டு அகன்ற - அகன்று உயர்ந்து சென்ற,

கோபுரங்கள் - கோவுரங்களின், விண்ட வாயிலால் - திறந்த வாயில்

வழியால், உழலா வழங்கவ - உழன்று சஞ்சரிப்பன, விட அரா -

நஞ்சினை யுடைய இராகு கேது என்னும் பாம்புகளால், உண்ட

போல்பவும் உமிழ்வன போல்பவும் - உண்ணப்பட்டன போல்

வனவும் உமிழப் படுவன போல்வனவும் (ஆம்.) எ - று.

சண்டபானு - விரைந்த செலவினையுடைய சூரியன் என்றுமாம்.

அகன்ற - சென்ற. பானுவுந் திங்களுமென இரண்டாதலின் பன்மை

வினை கொடுத்தார். வழங்குதலும், உண்டுமிழ்தலும் பலகால்

நிகழ்தல் பற்றியுமாம். வழங்குவ, போல்வ என்பன தொழிற்

பெயருமாம். உண்ட : அன்சாரியை யின்றி நின்றது. உண்டற்குப்

பின் நிகழ்வது பற்றி ‘உமிழ்வன’ என எதிர்காலத்தாற் கூறினார்.

ஆம் என்பது வருவிக்கப்பட்டது. (21)





	 	 	 	 	 		 	 மகர வேலையென் றியானைபோன் மழையருந் தகழிச்

	சிகர மாலை*சூ ழம்மதி றிரைக்கரந் துழாவி

	அகழ வோங்குநிர் வையையா லல்லது வேற்றுப்

	பகைவர் சேனையாற் பொரப்படும் பாலதோ வன்றே.



(இ - ள்.) மகரம் வேலை என்று - சுறாமீன்களையுடைய

கடல் என்று கருதி, யானைபோல் - யானைகளைப்போல, மழை -

முகிற் கூட்டங்கள், அருந்து - நீருண்ணப் பெறுகின்ற, அகழிச்

சிகரமாலை சூழ் - அகழியின் அலை வரிசையாற் சூழப்பட்ட,

அம்மதில் - அந்த மதிலானது, திரைக்கரம் -அலையாகிய கைகளால்,

துழாவி அகழ - துழாவிக் கல்லும்படி, ஓங்குநீர் - பெருகிய

நீரினையுடைய, வையையால் அல்லது - வையை நதியாலன்றி,

வேற்றுப் பகைவர் சேனையால் - வேற்று நாட்டுப் பகைமன்னரின்

படையால், பொரப்படும் பாலதோ அன்று - தாக்கப்படுந்

தன்மையதோ அன்று எ - று.

மகரம் - சுறா; அதனை யுடைமையால் கடல் மகராலயம்

எனவும் படும். சிகரம் - அலை. சிகரம் என்பதனைச் சீகரம்

என்பதன் குறுக்கமாகக் கொண்டு நீர்த்திவலை என்னலுமாம்.

மாலை - வரிசை. ‘அகழி சிகரமாலை’ எனப் பாடங் கொண்டு,

அகழியும் சிவரவரிசையும் என்று உரைப்பாருமுளர். வையையாற்

பொரப்படுவதல்லது என உரைக்க. மதுரையின் மதல்

வையையாலன்றிப் பகைவராற் பொரப்படுவதன் றென்னுமிக்கருத்து.

	 "கார்முற்றி யிணரூழ்த்த கமழ்தோட்ட மலர்வேய்ந்து

	சீர்முற்றிப் புலவர்வாய்ச் சிறப்பெய்தி யிருநிலம்

	தார்முற்றி யதுபோலத் தகைபூத்த வையைதன்

	நீர்முற்றி மதில்பொரூஒம் பகையல்லா னேராதார்

	போர்முற்றொன் றறியாத புரிசைசூழ் புனலூரன்"



என்னும் மருதக்கலியினின்றுந் தோன்றியதாகும். (22)



* * *



(பா - ம்.) * அகழிசிகரமாலை.





	 	 	 எல்லை தேர்வழித் தடைசெயு மிம்மமிற் புறஞ்சூழ்ந்

	தொல்லை மேவலர் வளைந்துழி யுடன்றுபோ ராற்றி

	வெல்ல மள்ளரும் வேண்டுமோ பொறிகளே வெல்ல

	வல்ல வம்மதிற் பொறிசெயு மறஞ்சிறி துரைப்பாம்.



(இ - ள்.) எல்லை - சூரியனின், தேர்வழி - தேர் செல்லும்

வழி யாகிய வானை; தடை செயும் - தடைப்படுத்தும், இம்மதில்

புறம் - இம் மதிலின் புறத்தே, மேவலர் - பகைவர், ஒல்லை சூழ்ந்து

வளைந்துழி - விரைவாக முற்றிவளைத்த காலத்து, உடன்று -

சினந்து, போர் ஆற்றி - போர் செய்து, வெல்ல - (அவர்களை)

வெல்லுதற்கு, மள்ளரும் வேண்டுமோ - வீரரும் வேண்டுமோ

(வேண்டா), பொறிகளே வெல்ல வல்ல - (அம்மதிற்) பொறிகளே

வெல்ல வல்லன; அம்மதிற் பொறி செயும் - அவை செய்கின்ற,

மறம் சிறிது உரைப்பாம் - வீரச் செய்கைகளில் சிலவற்றைக்

கூறுவாம்

எ - று.

எல்லை - சூரியன்; எல் ; பகுதி, ‘எல்லை தேர்வழித்

தடைசெயும்’ என்பதற்கு, உயர்வகலமாகிய எல்லையை ஆராயும்

வழி அறிவைத் தடைசெயும் என்று பொருளுரைப்பாருமுளர். மள்ளர்

- வீரர்; வலி யுறுத்தற்கு வேண்டுமோ எனவும், வல்ல எனவுங்

கூறினார். வல்ல : குறிப்பு வினைமுற்று அன்சாரியையின்றி நின்றது.

வளைந்துழி : வினையெச்சம். மதில் வளைத்தல் உழிஞை

யெனப்படும். (23)





	 	 மதிற் பொறிகள்

[எழுசீரடியாசிரியவிருத்தம்]



மழுக்கள் வீசுவன நஞ்சு பூசுமுனை

வாள்கள் வீசுவன முத்தலைக்

கழுக்கள் வீசுவன குந்த நேமியெரி

கால வீசுவன காலனேர்

எழுக்கள் வீசுவன கப்ப ணங்கள்விட

மென்ன வீசுவன வன்னெடுங்

கொழுக்கள் வீசுவன வார்த்தரோ.



(இ - ள்.) (பொறிகளிற் சில) மழுக்கள் வீசுவன -

மழுப்படைகளை எறிவன; நஞ்சு பூசுமுனை - நஞ்சு பூசிய

முனையையுடைய, வாள்கள் - வாட்படைகளை, வீசுவன - எறிவன;

முத்தலைக் கழுக்கள் - மூன்று முடியையுடைய சூலப்படைகளை,

வீசுவன - எறிவன; குந்தம் நேமி - கைவேல் திகிரி என்னும்

படைகளை, எரிகால வீசுவன - அனலுமிழ எறிவன; காலன் நேர்

எழுக்கள் - கூற்றுவனை ஒத்த வளைதடிகளை, வீசுவன - எறிவன;

கப்பணங்கள் - இரும்பாலாகிய நெருஞசின் முள் வடிவப்

படைகளை, விடம் என்ன - நஞ்சு என்று சொல்லும்படி, வீசுவன -

எறிவன; வல் நெடும் கொழுக்கள் - வலிய நெடிய கொழுப்படை

களை, வீசுவன - எறிவன; கவண் கயிறு - கவண் கயிற்றில், கல்

கோத்து - கல்லைக் கோத்து, ஆர்த்து - ஆர வாரித்து, வீசுவன -

எறிவன எ - று.

குந்தம் - விட்டேறு என்பர் நச்சினார்க்கினியர்; சிறுசவளம்

என்பர் சிலப்பதிகார உரையாளர்கள். கப்பணம் - இரும்பினாலே

யானை நெருஞ்சின்முள் வடிவாகச் செய்யப்பட்டது. கல்வீசுவன

இடங் கணிப் பொறி முதலியன என்பர். சில என்னும் எழுவாயை

ஒவ்வொன்றுக்கும் கூட்டிக்கொள்க. அரோ : அசை. (24)





	 	 நஞ்சு பில்குதுளை வாளெ யிற்றரவு

நாநிமிர்த் தெறியு மலையரா

வெஞ்சி னங்கொண்முழை வாய்தி றந்துபொரு

வாரை விக்கிட விழுங்குமால்

	 குஞ்ச ரங்கொடிய முசலம் வீசியெதிர்

		 குறுகு வார்தலைகள் சிதறுமால்

	அஞ்சு வெம்பொறி விசைப்பி னுங்கடுகி

		 யடுபு லிப்பொறி யமுக்குமால்.

	 	 		 (இ - ள்.) நஞ்சு பில்கு துளை - நஞ்சினைச் சிந்துகின்ற

துளையினை யுடைய, வாள் எயிற்று அரவு - கூரிய பற்களையுடைய

பாம்புப் பொறிகள், நாநிமிர்த்து எறியும் - நாவை நீட்டி (ப்

பகைவரைக்) கொல்லும்; வெம் சினம்கொள் - கொடிய

சினங்கொண்ட, மலை அரா - மலைப் பாம்புப் பொறிகள்,

முழைவாய் திறந்து - குகைபோலும் வாயைத்திறந்து, பொருவாரை

விக்கிட விழுங்கும் - போர் செய்வாரை விக்கும்படி விழுங்கும்;

குஞ்சரம் - யானைப்பொறிகள், கொடிய முசலம் வீசி - கொடிய

உலக்கைப்படையை வீசி, எதிர் குறுகுவார்கள் - எதிரே

நெருங்குவார்களின், தலைகள் சிதறும - தலைகளைச் சிந்தும்;

அடுபுலிப்பொறி - கொல்லும் புலிப்பொறிகள், அஞ்சு வெம்பொறி -

கொடிய ஐந்து பொறிகளின், விசைப்பினும் - வேகத்தினும், கடுகி

அமுக்கும் - விரைந்து (பகைவரை) அமுக்கும் எ - று.

ஐம்பொறி யுவமையை ‘நன்னெறி விலக்கும் பொறியென

வெறியுங் கராத்தது’ என அகழிச் சிறப்பில் வைத்துள்ளார் கம்ப

நாடர். ஆல் எல்லாம் அசை. (25)





	 	 	 ஆசனத் திருத்திப் பொலந்துகில் காதுக்

கணிகள்கைக் கணிகளு மணிந்து

வாசநன் மலரிட் டருச்சனை செய்து

மலைமக டலைவனை வரைந்து

பூசனை செய்த படிமையோ டம்பொன்

பூதலம் பதாதிகள் பிறவுந்

தூசலர் மாலை கோட்டணி புனைந்த

சுரவிமா தானமுஞ் செய்து.



	 	 	 	 	 (இ - ள்.) ஆசனத்து இருத்தி - தவிசில் இருக்கச் செய்து,

பொலம் துகில் - பொன்னாடை (தரிப்பித்து), காதுக்கு அணிகள்

கைக்கு அணிகளும் அணிந்து - காதுக்கு அணிகலன்களும் கைக்கு

அணிகலன்களும் அணிவித்து, வாசம் நல் மலர் இட்டு அருச்சனை

செய்து - மணமுள்ள நல்ல மலர்களால் அருச்சித்து, மலை மகள்

தலைவனை வரைந்து பூசனை செய்த படிமையோடு - மலையரையன்

புதல்வியாகிய உமை கேள்வனை நிருமித்துப் பூசிக்கப்பெற்ற

திருவுருவத்துடன், அம்பொன் பூதலம் பதாதிகள் பிறவும் - அழகிய

பொன்னும் நிலமும் ஏவலாளர்களும் பிறவுமாகிய தானங்களையும்,

தூசு அலர் மாலை - ஆடையும் மலர்மாலையும், கோட்டு அணி -

கொம்பினணியும். புனைந்த - அணிந்த, மா சுரபி தானமும் -

பெரிய பசுவாகிய தானமும், செய்து - புரிந்து எ - று. (28)





	 	 	 	 	 	 	 	 துவக்கு சங்கிலி யெறிந்தி ழுக்குமரி

		 தொடர்பி டித்தகை யறுக்கவிட்

	டுவக்கு மொன்னலர்க டலைக ளிதை்திருகி

		 யுடனே ருக்குமர நிலைகளாற்

	கவைக்கொ ழுந்தழல் கொளுத்தி வீசுமெதிர்

		 கல்லு ருட்டியடு மொல்லெனக்

	குவைக்க டுங்கன்மழை பெய்யு மட்டமணல்

		 கொட்டு மேவலர்கள் கிட்டவே.



(இ - ள்.) (சில பொறிகள்) மேவலர்கள் கிட்ட - பகைவர்கள்

அணுகுங்கால், துவக்கு சங்கிலி - கட்டுகின்ற சங்கிலியை, எறிந்து

இழுக்கும் - வீசி இழுக்கும்; பிடித்தகை அறுக்க - பற்றிய கையைத்

தறித்தற்பொருட்டு, அரிதொடர்விட்டு உவக்கும் - அரிசங்கிலியை

விட்டு மகிழும்; மரம் நிலைகளால் - மரநிலைகளினால்,

ஒன்னலர்கள் - பகைவர்களின், தலைகளைத் திருகி உடல்

நெருக்கும் - தலைகளைப் பறித்து உடல்களை நெறிக்கும்;

கவைக்கொழுந்து - பிளவாகிய சிகையையுடைய, அழல்கொளுத்தி

வீசும் - தீயைக் கொள்ளத்தி எறியும்; கல் எதிர் உருட்டி அடும் -

கல்லை எதிரே உருட்டிக் கொல்லும்; ஒல்லென - ஒல் என்னும்

ஒலியோடு, குவை - கூட்டமாக, கடும் கல்மழை பெய்யும் - கடிய

கல்மழையைப் பொழியும்; அட்ட மணல் கொட்டும் - வறுத்த

மணலைக் கொட்டும் எ - று.

மரநிலை - ஐயவித்துலாம் என்பர் நச்சினார்க்கினியர்.

ஒல்லென - விரைய எனலுமாம். (27)





	 	 	 உருக்கி யீயமழை பெய்யு மாலய

		 வுருக்கு வட்டுகுரு செம்பினீர்

	பெருக்கி வீசும்விடு படையெ லாமெதிர்

		 பிடித்து விட்டவர் தமைத்தெறச்

	செருக்கி வீசுநடை கற்ற மாடமொடு

		 சென்று சென்றுதுடி முரசொடும்

	பெருக்கி மீளுநடை வைய மேனடவி

		 யெய்யும் வாளிமழை பெய்யுமால்.



(இ - ள்.) (சில பொறிகள்) ஈயம் உருக்கி - ஈயத்தையுருக்கி,

மழைபெய்யும் - மழைபோல (ப்பகைவர்மீது) பொழியும்; ஒருளும்

அய உருக்குவட்டு செம்பின் நீர் - உருகிய இரும்பாலாகிய

உருக்குவட்டுக் களோடு செம்பின் நீரையும், பெருக்கி வீசும் -

மிகுத்து வீசும்; விடு படை எலாம் - (பகைவர்) விடுகின்ற படைகள்

அனைத்தையும், எதிர் பிடித்து - எதிர்நின்று பிடித்து, விட்டவர்

தமை - அப்பகைவரை, தெறச் செருக்கி வீசும் - கொல்லும்படி

செருக்குடன் வீசும்; நடைகற்ற மாட மொடு - சஞ்சரிக்கின்ற

மாடங்களோடு, சென்று சென்று - பல இடங்களிலும் போய், துடி

முரசொடும் - உடுக்கை யொலியைப் பேரிகை யொலியோடும்,

பெக்கிமீளும் - மிகச்செய்து திரும்பும்; நடைவையம - நடைத்

தேரை, மேல் நடவி - மேலே செலுத்தி, எய்யும் வாளி மழை

பெய்யும் - எய்கின்ற அம்பு மழையைப் பொழியும் எ - று.

வையம் - தேர். நடை வையமென்றது புரவி முதலியனவின்றிச்

செலத்துந் தேரை. நடவி - நடத்தி, நடவு : பகுதி, இ : வினையெச்ச

விகுதி. ஆல் : அசை. (28)





	 	 வெறிகொ ளைம்பொறியை வெல்லினும் பொருது

வெல்லு தற்கரிய காலனை

முறிய வெல்லினும் வெலற்கருங் கொடிய

முரணவா யமர ரரணெலாம்

அறிவி னானிறுவு கம்மி யன்செயவு

மரியவா யவனர் புரியுமிப்

பொறிகள் செய்யும்வினை யின்ன பொன்னணி

புரத்து வீதிக ளுரைத்துமால்.



(இ - ள்.) வெறிகொள் - மயக்கத்தைக்கொண்ட,

ஐம்பொறியை - ஐந்து பொறிகளையும், வெல்லினும் - வென்றாலும்,

பொருது - போர் செய்து, வெல்லுதற்கு அரிய - வெல்ல முடியாத,

காலனை - கூற்றுவனையும், முறியவெல்லினும் - புறங்கொடுக்க

வென்றாலும், வெலற்கு அரும் - வெல்லுதற்கு முடியாத, கொடிய

முரணவாய் - கொடிய வலியையுடையனவாய், அமரர் அரண் எலாம்

- தேவர்களின் அரண்முதலிய எல்லா வற்றையும், அறிவினால் நிறுவு

கம்மியன் - நினைத்தலினாலேயே படைக்கும் தேவதச்சன், செயவும்

அரியவாய் - செய்யவும் இயலாதனவாய், யவனர் புரியும் -

யவனர்களால் செய்யப்பெற்ற, இப்பொறிகள் செய்யும் வினை

இன்ன - இம்மமிற் பொறிகள் செய்கின்ற தொழில்கள் இத்

தன்மையன; பொன்புரத்து - அழகிய அதுரைமா நகரத்தின், வீதிகள்

அணி உரைத்தும் - வீதிகளின் அழகைச் சொல்வாம் எ - று.

	 ஐம்பொறியை வெல்லுதல் அருமை யென்பது.

			"ஐவரை யகத்தே வைத்தீ ரவர்களே வலியர் சால"



என்னுந் திருநேரிசை யானுமறிக. யவனர் - கிரேக்க தேசத்தார்;

இவர்கள் பண்டை நாளிலே தமிழ் நாட்டிற் போந்து தமிழரசர்க்கு

வாயிற்காத்தல் முதலிய ஊழியம் புரிவோராயும், வேறுபல தொழில்

செய்வோராயுமிருந்தனர்; இவர்கள் மிலேச்சர் எனவும் சோனகர்

எனவும் படுவர்; எகிப்து முதலிய தேசத்தினரையும் யவனரென்னும்

பெயருக்குட்படுத்தல் பொருந்தும். இவர்கள் சிற்பம்வல்லராயிருந்த

செய்தி பழைய தமிழ்நூல் பலவற்றானும் அறியப்படுகின்றது.

தமிழரசர்கள் யவனரது நாட்டினையும் அடிப்படுத்தாண்டிருக்கின்றன

ரென்பது,

	 "வன்சொல் யவனர் வளநா டாண்டு

		பொன்படு நெடுவரை புகுந்தோ னாயினும்"



என்னும் சிலப்பதிகாரத்து நடுகற் காதையா லறியப்படுகின்றது.

யவனர் புரியும் என்பதற்குத் தண்டமிழ் வினைஞர் தம்மொடுங் கூடி

யவனரியற்றிய என்பது கருத்தாகக் கொள்க. ஆல் : அசை.

பின்வருஞ் செய்யுட்கள் இங்கே நோக்கற் பாலன :

"மிளையுங் கிடங்கும் வளைவிற் பொறியுங்

கருவிர லூகமுங் கல்லுமிழ கவணும்

பரிவுறு வெந்நெயும் பாகடு குழிசியுங்

காய்பொன் னுலையுங் கல்லிடு கூடையுந்

தூண்டிலுந் தொடக்கு மாண்டலை யடுப்புங்

கவையுங் கழுவும் புதையும் புழையும்

ஐயவித் துலாமுங் கைபெய ரூசியுஞ்

சென்றெறி சிலலும் பன்றியும் பணையும்

எழுவுஞ் சீப்பு முழுவிறற் கணையமுங்

கோலுங் குந்தமும் வேலும் பிறவும்

ஞாயிலுஞ் சிறந்து நாட்கொடி நுடங்கும்"



சிலப்பதிகாரம், அடைக்கலக்காதை அடி 207 - 217.

"மாற்றவர் மறப்படை மலைந்துமதில் பற்றின

நூற்றுவரைக் கொல்லியொடு நூக்கியெறி பொறியுந்

தோற்றமுறு பேய்களிறு துற்றுபெரும் பாம்புங்

கூற்றமன கழுகுதொடர் குந்தமொடு கோண்மா"

"விற்பொறிகள் வெய்யவிடு குதிரைதொட ரயில்வாள்

கற்பொறிகள் பாவையன மாடமடு செந்தீக்

கொற்புனைசெய் கொள்ளிபெருங் கொக்கெழில்செய் கூகை

நற்றலைக டிருக்கும்வலி நெருங்குமர நிலையே"



"செம்புருகு வெங்களிக ளுமிழ்வதிரிந் தெங்கும்

வெம்புருகு வட்டுமிழ்வ வெந்நெய்முகந் துமிழ்வ

அம்புமிழ்வ வேலுமிழவ கல்லுமிழ்வ வாகித்

தம்புலங்க ளால்யவனர் தாட்படுத்த பொறியே"

"கரும்பொனியல் பன்றிகத நாகம்விடு சகடங்

குரங்குபொரு தகரினொடு கூர்ந்தரிவ நுண்ணூல்

பரந்தபசும் பொற்கொடிகள் பதாகையொடு கொழிக்கும்ந்

திருந்துமதி றெவ்வர்தலை பனிப்பத்திருந் தின்றே"



சீவகசிந்தாமணி, நாகமகளிலம்பகம் 72, 73, 74, 75.

"சினத்தயில் கொலைவாள் சிலைமழுத் தண்டு

சக்கரந் தோமர முலக்கை

கனத்தடை யுருமின் வெருவருங் கவண்கல்

லென்றிவை கணிப்பில கொதுகின்

இனத்தையு முவணத் திறையையு மியங்குங்

காலையு மிதமல நினைவார்

மனத்தையு மெறியும் பொறியுள வென்றான்

மற்றினி யுணர்த்துவ தெவனோ."



கம்பராமாயணம், நகரப்படலம். (29)





	 	 [கலிநிலைத்துறை]

கழையுந் தாமமுஞ் சுண்ணமு மணிநிழற் கலனுங்

குழையுந் தூபமுந் தீபமுங் கும்பமுந் தாங்கித்

தழையுங் காதலர் வரவுபார்த் தன்பகந் ததும்பி

விழையுங் கற்பினா ரொத்தன விழாவறா வீதி.



(இ - ள்.) விழா அறா வீதி - திருவிழாக்கள் நீங்கப்

பெறாத வீதிகள், கழையும் - கரும்புகளையும், தாமமும் - பூ

மாலைகளையும், சுண்ணமும் - வாசனைப் பொடிகளையும், மணி

நிழல் கலனும் - இரத்தினங்களாலாகிய ஒளியையுயை அணிகளையும்,

குழையும் - மாந்தளிர்களையும், தூபமும் தீபமும் கும்பமுந் தாங்கி -

தூபங்களையும் தீபங்களையும் பூரண கும்பங்களையும் தாங்குதலால்,

(கழையும் தாமமும் சுண்ணமும் மணி நிழல்கலனும் குழையும் -

கருப்புவில் எழுதிய தொய்யிலையும் பூமாலைகளையும் வாசனைப்

பொடிகளையும் ஒளியையுடைய இரத்தினாபரணங்களையும்

குண்டலங்களையும் அணிந்து, தூபமும் தீபமும் கும்பமும் - தூபதீப

கும்பங்களாகிய மங்கலங்களை, தாங்கி - ஏந்தி) தழையும் காதலர் -

தழைகின்ற காதலையுடைய தலைவரின், வரவு பார்த்து - வருகையை

நோக்கி, அகம் அன்பு ததும்பி விழையும் - உள்ளத்தின்கண் அன்பு

நிரம்பி விரும்பி நிற்கின்ற, கற்பினார் ஒத்தன - கற்பினையுடைய

மகளிரை ஒத்தன எ - று.

மகளிர்க்குச் சொல்லுங்கால், கழை - கரும்புவில் வடிவாக

எழுதப் பெற்ற தொய்யில்; கழை, தாமம் முதலியவற்றை அணிந்து

என்றும், தூபம் முதலியவற்றை ஏந்தி என்னும் கொள்க. நிழல் -

ஒளி. நிழற் கலன் - கண்ணாடி என்னலும் ஆம்; படிமக்கலன்

என்னும் பெயரும், கண்ணாடி அட்டமங்கலதது ளொன்றாதலும்

நோக்குக. ரவு பார்த்து என்றமையாற் பிரிந்து சென்ற காதலரின்

வருகையை எதிர் நோக்கி யென்க. பிரிதல் ஓதல் முதலியன

குறித்தாம்;

	 "ஓதல் காவல் பகைதணி வினையே

			வேந்தர்க் குற்றுழி பொருட்பிணி பரத்தையென்

			றாங்க வாறே யவ்வயிற் பிரிவே"



என்பது இறையனார்களவில்.	 (30)





	 	 	 ஆல நின்றமா மணிமிடற் றண்ணலா னந்தக்

	கோல நின்றசே வடிநிழல் குறுகினார் குணம்போல்

	வேலை நிண்றெழு மதியெதிர் வெண்ணிலாத் தெண்ணீர்

	கால நின்றன சந்திர காந்தமா ளிகையே.



(இ - ள்.) ஆலம் நின்ற - நஞ்சு நிலைபெற்ற, மாமணி

மிடற்று அண்ணல் - பெருமை பொருந்திய நீலமணிபோலும்

திருமிடற்றினை யுடைய இறைவனின், ஆனந்தக்கோலம் நின்ற -

இன்பவடிவம் நிலைபெற்ற, சேவடிநிழல் - சிவந்த திருவடி நீழலில்,

குறுகினார்குணம்போல் - (பிறவி வெப்புத்தணிய) அடைந்தவர்கள்

(ஆனந்தக் கண்ணீர்சொரிய நிற்கும்) தன்மைபோல், சந்திரகாந்த

மாளிகை - சந்திரகாந்தக் கற்களாலாகிய மாளிகைகள், வேலைநின்று

எழு - கடலினின்றும் எழுகின்ற, மதி எதிர் - சந்திரன்முன்னர்,

வெள் நிலாத் தெள் நீர் கால நின்றன - வெள்ளிய ஒளியினையுடைய

தெளிந்த நீர் ஒழுகும்படி நின்றன எ - று.

குறுகினார் குணம் என்றது ஆனந்தக் கண்ணீர் பொழியு

மியல்பினை; குணம் தெளிந்த நீர் என்னலுமாம். சந்திரகாந்தம் -

சந்திரனைக் கண்டு நீர் சொரியும் ஒருவகைக் கல். (31)





	 	 குன்ற நேர்பளிக் குபரிகை நிரைதொறுங் குழுமி

நின்ற பல்சரா சரமுமந் நீழல்வாய் வெள்ளி

மன்ற கம்பொலிந் தாடிய மலரடி நிழல்புக்

கொன்றி யொன்றறக் கலந்தபல் லுயிர்நிலை யனைய.



(இ - ள்.) குன்றம் நேர் - மலையை ஒத்த, பளிக்கு உபரிகை

நிரை தொறும் - பளிங்குக் கற்களாலாகிய மேல்வீடுகளின்

வரிசைதோறும், குழுமிநின்ற - கூடிநின்ற, பல் சர அசரமும் - பல

இயங்கியற் பொருள்களும் நிலையியற் பொருள்களும், அந்நீழல்

வாய் - அம்மேல் வீடுகளின் நீழலின்கண், ஒன்றி - கலத்தலால் -

(அவை), வெள்ளிமன்று அகம் - நிழல் - மலர்போலும்திருவடி

நீழலில், புக்குஒன்று அற (ஒன்றி) போய் ஒன்றுமாகாமல்

வேறுமாகாமல் சேர்ந்து, கலந்த நிலை - கலந்த தன்மையையுடைய,

பல் உயிர் அனைய - பல உயிர்களை ஒத்தன எ - று.

ஒன்றி யென்பது முன்னுங் கூட்டி, ஒன்றலால் எனத் திரிக்கப்

பட்டது. கலந்த நிலையையுடைய பல்லுயிர் என்க. நிழலில் ஒன்றி

விளங்குந் தன்மைகள் பல்லுயிர் கலந்த தன்மைகளைப் போல்வன

என்றுரைத்தலுமாம். ஒன்றற என்றது அபேதமின்றி யென்றபடி.

பேதமின்றிக் கலத்தலென்பது இரண்டறக் கலத்தல் எனப்படும்.

ஆன்மாக்கள் இறைவனுடன் கலக்கும் கலப்பானது பேதம், அபேதம்

பேதாபேதம் என்னும் மூன்றினும் வேறென்றும், அதுவே அத்துவிதம்

எனக் கூறப்படுமென்றும் சைவ சித்தாந்தம் இயம்புகின்றது. இதனை,



	 "புறச்சமயத் தவர்க்கிருளா யகச்சமயத் தொளியாய்ப்

		 புகலளவைக் களவாகிப் பொற்பணிபோ லபேதப்

	பிறப்பிலதா யிருள்வெளிபோற் பேதமுஞ்சொற் பொருள்போற்

		 பேதாபே தமுமின்றிப் பெருநூல் சொன்ன

		அறத்திறனால் வினைவதா யுடலுயிர்கண் ணருக்கன்

			 அறிவொளிபோற் பிறிவருமத் துவிதமாகுஞ்

		சிறப்பினதாய் வேதாந்தத் தெளிவாஞ் சைவ

சித்தாந்தத் திறனிங்குத் தெரிக்க லுற்றாம்"



என்னும் சிவப்பிரகாசத் திருவிருத்தத்தா லறிக. (32)





	 	 	 கறித்த ருந்துபுற் குவைகழீ இக் காற்றொடர் பரியத்

	தெறித்த கன்றயன் மரகதச் சித்திரத் தெற்றி

	எறித்த பைங்கதிர் கொழுந்தையு மெட்டிநா வளைத்துப்

	பறித்து மென்றுவா யசைப்பன பசலையான் கன்று.

	 	 (இ - ள்.) ஆன் பசலை கன்று - பசுவின் இளங்கன்றுகள்,

கறித்து அருந்து - கடித்துத் தின்னுகின்ற, புல் குவை கழீ இ -

புற்குவியல்களை நீக்கி, கால் தொடர் - காலிற் கட்டிய கயிறானது,

பரியத் தெறித்து அகன்று - அறும்படியாகத் துள்ளி (அங்கு நின்றும்)

நீங்கி, அயல் - பக்கங்களிலுள்ள, மரகதம் - மரகதத்தாலமைந்த,

சித்திரத்தெற்றி - சித்திரங்களமைந்த திண்ணைகள், எறித்த

பைங்கதிர்க் கொழுந்தை - வீசுகின்ற பசிய ஒளிக்கொழுந்தை, நா

வளைத்து - நாவை வளைத்து நீட்டி, எட்டிப்பறித்து - எட்டிப்

பிடுங்கி, மென்றுவாய் அசைப்பன - தின்று வாயால் அசை

போடுவன எ - று.

கறித்து - கடித்து. கழீஇ - கழித்து. பறித்தும் என்று எப்

பிரித்து, பறிப்பேமென்று எனப் பொருள் கூறலுமாம். கொழுந்தையும்

என்பதில் உம் : அசை நிலை. (33)





	 	 	 சிறுகு கண்ணவாய்க் காற்றெறி செவியவாய்ப் பாசம்

	இறுகு காலவாய்க் கோட்டுமா னினம்வழங் காறும்

	குறுகு நுண்மருங் கிறுத்தெழு கோட்டுமா னினம்போம்

	மறுகும் வண்டுசூழ்ந் திறைகொள மான்மத நாறும்.



(இ - ள்.) சிறுகு கண்ணவாய் - சிறிய கண்களை

யுடையனவாய், காற்று எறி செவியவாய், காற்றை வீசும்

செவிகளையுடையனவாய், பாசம் இறுகு காலவாய் - சங்கிலி இறுகப்

பிணித்த கால்களையுடையனவாய், கோட்டுமான் இனம் -

கொம்புகளையுடையனவாகிய யானைக் கூட்டங்கள், வழங்கு ஆறும்

- செல்லுகின்ற நெறிகளிலும், வண்டு சூழ்ந்து இறைகொள -

வண்டுகள் மொய்த்துத் தங்க, மால் மதம் நாறும் - மிகுந்த மதநீர்

மணக்கும்; குறுகுநுண் மருங்கு - மிக நுண்ணிய இடையானது.

இறுத்து - முறிய, எழு கோட்டு - பூரித் தெழுந்த தலைச்சிகரம்

போன்ற கொங்கைகளையுடைய, மான் இனம் - மான் போலும்

மகயிர் கூட்டம், போம் மறுகும் - போகின்ற வீதிகளிலும், வண்டு

சூழ்ந்து இறைகொள - வண்டுகள் மொய்த்துத் தங்க, மான் மதம்

நாறும் - கத்தூரி கமழும் எ - று.

கோட்டு மானினம் என்னுந் தொடர்கள் முன்னுள்ள

அடைகளால் யானைக் கூட்டத்தையும், மகளிரினத்தையும் குறிப்பன

வாயின. மகளிரைக் குறிக்குமிடத்துக் கோடு, மான் என்பன

அவைபோலும் பொருளுக்காயின. இறைகொள - தங்க : ஒரு சொல்.

மால் - பெரிய. மான்மத நாறும் என்பது முன்னுங் கூட்டித்

தனித்தனி முடிக்கப்பட்டது. கண்ணவாய் என்பது முதலிய

குறிப்புவினை யெச்சங்கள் கொம்புகளை யுடையனவாகிய என

விரிக்கப்பட்ட பெயரெச்சவினை கொண்டுமுடியும். இறுத்து :

செயவெனெச்சத் திரிபு.மான்மத நாறும்’ என்னும் வினை

சிலேடையாய் ஆறு, மறுகு என்னும் இரண்டிற்கும் பொருந்துதலின்

பல வினைச்சிலேடையாகும். மேல் இங்ஙனம் வருவனவும் இது. (34)





	 	 	 மாட மாலையு மேடையு மாளிகை நிரையும்

	ஆட ரங்கமு மன்றிவே ளன்னவர் முடியும்

	ஏட விழ்ந்ததா ரகலமு மிணைத்தடந் தோளுஞ்

	சூடு மாதரார் சீறடிப் பஞ்சுதோய் சுவடு.

	 	 	 (இ - ள்.) மாதரார் - மகளிரின், சிறு அடி தோய் - சிறிய

அடிகளில் ஊட்டிய, பஞ்சு சுவடு - செம்பஞ்சிக் குழம்பின்

சுவட்டினை, மாடம் மாலையும் - மாடவரிசைகளும், மேடையும்

மாளிகை நிரையும் - மேடைவரிசைகளும் மாளிகை வரிசைகளும்,

ஆடு அரங்கமும் - நடன சாலை வரிசைகளும், அன்றி - (சூடுவதே)

அல்லாமல், வேள் அன்னவர் - மன்மதனை ஒத்த ஆடவர்களின்,

முடியும் - முடிகளும், ஏடு அவிழ்ந்த தார் அகலமும் - இதழ்கள்

விரிந்த மாலையை யணிந்த மார்புகளும், இணைத்தடம் தோளும் -

பெரிய இரண்டு தோள்களும், சூடும் - சூடா நிற்கும் எ - று.

பஞ்சுதோய் சீறடிச் சுவடு என்றியைத்துரைத்தலும் ஆம்.

மகளிர் திரிந்து விளையாடுதலால் மாட முதலியவற்றிலும், அவர்

கலவியிடத் தூடியபொழுது ஊடல் தீர்த்தற்கு வணங்கிய தலைவரை

உதைத்தலால் அவர் அகலம் முதலியவற்றிலும் சுவடு பொருந்து

மென்க. தலைவன் பணிதலும், தலைவி பணியாமையும்

உண்டென்பதனை,

	 "மனைவி யுயர்வுங் கிழவோன் பணிவும்

	நினையுங் காலைப் புலவியு ளுரிய"



என்னும் தொல்காப்பியச் சூத்திரத்தாலறிக.

	 "சிலைமலி வாணுத லெங்கைய தாகமெனச் செழும்பூண்

		மலைமலி மார்பி னுதைப்பத்தந் தான்றலை மன்னர்தில்லை

		உலைமலி வேற்படை யூரனிற் கள்வரி லென்னவுன்னிக்

		கலைமலி காரிகை கண்முத்த மாலை கலுழ்ந்தனவே"



என்னும் திருக்கோவையார்ச் செய்யுளின் நயத்தினையும்

நோக்குக. (35)





	 	 	 மருமச் செம்புன லாறிட மாறடு கோட்டுப்

	பருமச் செங்கண்மால் யானையின் பனைக்கையு மறைநூல்

	அருமைச் செம்பொரு ளாய்ந்தவர்க் கரும்பொரு ளீவோர்

	தருமச் செங்கையு மொழுகுவ தானநீ ராறு.



(இ - ள்.) மருமம் - மார்பினின்றும், செம்புனல் ஆறு இட -

குருதி வெள்ளம் தோன்ற, மாறு அடு கோட்டு - பகைவரைக்

கொல்லுகின்ற கொம்பினையுடைய, பருமம் - கவசத்தை யணிந்த,

செம்கண் சிவந்த கண்களையும், மால் - மத மயக்கத்தையும்

உடைய, யானையின் பனைக் கையும் - யானையினது பனைபோன்ற

துதிக்கையினின்றும், தானம் நீர் ஆறு - மதநீராகிய வெள்ளம்,

ஒழுகுவ - ஒழுகுவன; மறைநூல் - வேத நூலின், அருமைச்

செம்பொருள் - அரிய உண்மைப் பொருளை, ஆய்ந்தவர்க்கு -

ஆராய்ந்தவர்க்கு, அரும்பொருள் - கொடுத்தற் கரிய பொருளை,

ஈவோர் தருமச்செங்கையும் - கொடுப்போர்களின் அறத்தை யுடைய

சிவந்த கைகளினின்றும், தானம் நீர் ஆறு - தானஞ் செய்யும்

நீர்ப்பெருக்கு, ஒழுகுவ - ஒழுகுவன எ - று.

செம்புனல் - குருதி. பருமம் - யானைமேற் போர்க்குங்

கவசம். செம்பொருள் - கடவுள்;

	 "பிறப்பென்றும் பேதைமை நீங்கச் சிறப்பென்னுஞ்

	செம்பொருள் காண்ப தறிவு"

	 	 	 என்னும் திருக்குறளும், "தோற்றக் கேடுகளின்மையின் நித்தமாய் -

நோன்மையாற் றன்னையொன்றுங் கலத்தலின்மையின் தூய்தாய்த்

தான் எல்லாவற்றையுங் கலந்து நிற்கின்ற முதற்பொருள் விகார

மின்றி எஞ்ஞான்றும் ஒரு தன்மைத்தாதல்பற்றி, அதனைச்

‘செம்பொருள்’ என்றார்" என்னும் பரிமேலழக ருரையும் நோக்குக.

செங்கை - செவ்விய கையுமாம். தானமாவது தக்கார்க்கு வேண்டும்

பொருளை நீருடனளிப்பது. கோட்டு யானை, பரும யானை எனத்

தனித்தனி முடிக்க. மாறு - பகைமை; பகைமையுடையாரை

உணர்த்திற்று. (36)





	 	 பரிய மாமணி பத்தியிற் பதித்திருட் படலம்

பொரிய வில்லிடக் குயிற்றிய பொன்னர மியமுந்

தெரிய மாமுர சொலிகெழு செம்பொனா டரங்கும்

அரிய மின்பயோ தரஞ்சுமந் தாடுவ கொடிகள்.

(இ - ள்.) பரிய மாமணி - பருத்த பெருமை பொருந்திய

மணிகளை, பத்தியில் - வரிசையாக, பதித்து - பதித்து. இருள்

படலம் பொரிய - இருட் கூட்டம் சிதறும்படி, வில் இட -

ஒளிவிடுமாறு, குயிற்றிய - செய்த, பொன் அரமியமும் -

பொன்னாலாகிய நிலா முற்றங்களிலும், கொடிகள் - கொடிகள்,

அரிய மின் பயோதரம் - மின்னலை யுடைய பசியமேகங்களை,

சுமந்து ஆடுவ - தாங்கி அசைவன; தெரிய மாமுரசு ஒலிகெழு -

விளங்கும்படி பெரிய முரசின் ஒலி பொருந்திய, செம்பொன் ஆடு

அரங்கும் - சிவந்த பொன்னாலாகிய நடனசாலைகளிலும், கொடிகள்

- கொடி போன்ற பெண்கள், அரிய - நுண்ணிய, மின் -

மின்னல்போலும் இடையினையும், பயோதரம் - கொங்கைகளையும்,

சுமந்து ஆடுவ - தாங்கி நடிப்பார்கள் எ - று.

பெரிய வில்லிடப் பதித்துக் குயிற்றிய எனக்கூட்டி

முடித்தலுமாம்; சிந்தாமணியுரையில், நச்சினார்க்கினியர், "உதைய

கிரியிற் சிந்தூர அருவி வீழ்ந்த சிந்தூராகரத்திற் பிறந்து பதினாறு

சதுர் யுகஞ் சிவப்பேறின முழுமாணிக்கம் இருளைக் கெடுத்தலின்

‘இருள் பருகுமருமணி’ என்றார்" எனக் கூறியிருப்பது

நோக்கற்பாலது.

அரமியம் - நிலாமுற்றம். தெரிய - விளங்க. அரிய : அரி

என்பதனடியாக வந்த குறிப்புப் பெயரெச்சம். அரி - பசுமை,

நுண்மை. பயோதரம் என்பது நீரைத் தரிப்பது என்னுங் காரணத்தால்

மேகத்திற்கும், பாலைத் தரிப்பது என்னுங் காரணத்தால்

கொங்கைக்கும் பெயர். மின், கொடிகள் என்பன முறையே

இடைக்கும் மகளிர்க்கும் ஆகுபெயர். இப்பொருளில் ஆடுவர் என

உயர்திணை முடிபாக்குக. (37)





	 	 வலம்ப டும்புயத் ாடவர் மார்பமேற் புலவிக்

கலம்ப டர்ந்தபூண் முலையினார் காலெடுத் தோச்சச்

சிலம்ப லம்பிசை மழுங்கமுன் னெழுமவர் தேந்தார்ப்

புலம்பு வண்டுநொந் தரற்றிய பொங்குபே ரொலியே.



(இ - ள்.) வலம் படும் புயத்து - வெற்றி பொருந்திய

தோள்களையுடைய, ஆடவர் மார்ப மேல் - தத்தங் கணவர்களின்

மார்பின்கண், புலவிக் கலம் படர்ந்த - ஊடலாகிய அணி பரந்த,

பூண்முலையினார் - அணிகலத்தையுடைய கொங்கையையுடைய

மகளிர், கால் எடுத்து ஒச்ச - காலை எடுத்து உதைக்க, சிலம்பு

அலம்பு இசை மழுங்க - (அவர்) சிலம்பு ஒலிக்கின்ற ஒலி

மழுங்கும்படி, அவர் - அவ்வாடவர்களின், தேம்தார் -

தேனையுடைய மாலையினின்றும், புலம்புவண்டு - இசை பாடும்

வண்டுகள், நொந்து அரற்றிய - வருந்தி ஒலித்த, பொங்கு பேர் ஒலி

- மிகுந்த பெரிய ஒலியானது, முன் எழும் - முற்பட்டுத் தோன்றும்

எ - று.

புலவியானது அவரைப் பொதிந்ததென்பார் ‘படர்ந்த’ என்றார்.

படர்ந்த மகளிரென்ப. (காமக் கடலிற்) புலவியாகிய மரக்கலத்திற்

சென்ற என்னலுமாம். பூண் கலம் படர்ந்த முலையினார் புலவியால்

ஒச்ச என முடித்தலுமாம். காலெடுத்தோச்சுமியல்பினை

‘மாடமாலையும்’ என்னுஞ் செய்யுளுரையிற் கூறியது கொண்டுமறிக.

நன்கு ஓச்ச வென்பார் ‘எடுத்தோச்ச’ என்றார். தேன்; தேம் எனத்

திரிந்தது. (38)





	 	 	 தைய லார்மதி முகங்களுந் தடங்களுங் குழைய

	மைய ளாவிய விழிகளு மாடமுங் கொடிய

	கையு நாண்மலர்ப் பொதும்பருங் கறங்கிசை வண்ட

	நெய்ய வோதியும் வீதியு நீளற னெறிய.



(இ - ள்.) தையலார் மதிமுகங்களும் - மகளிரின் மதிபோன்ற

முகங்களும், குழைய - குண்டலங்களையுடையன; தடங்களும் -

தடாகங்களும், குழைய - தளிர்களையுடையன; மை அளாவிய

விழகளும் - மை தீட்டப்பெற்ற (அவர்) கண்களும், கொடிய -

கொடுமையை யுடையன; (மை அளாவிய - மேக மண்டலத்தை

அளாவிய) மாடமும் - மாடங்களும். கொடிய - கொடிகளையுடையன;

கையும் - (அவர்) கைகளும், கறங்கு இசைவண்ட - ஒலிக்கின்ற

ஒலியினையுடைய வளையல்களை யுடையன; நாள் மலர்ப்

பொதும்பரும் - அன்ற லர்ந்த மலர்களையுடைய சோலைகளும்,

கறங்கு இசைவண்ட - ஒலிக்கின்ற இசையினையுடைய

வண்டுகளையுடையன; நெய்ய ஓதியும் - நெய்யினையுடைய (அவர்)

கூந்தல்களும், நீள் அறல் நெறிய - கரு மணல்போலும் நீண்ட

நெறிப்பினையுடையன; வீதியும் நீள் அறன் நெறிய - வீதிகளம் மிக்க

அற நெறிகளையுடையன எ - று.

‘மையனாவிய’ என்னும் அடை சிலேடையாய் மாடத்திற்கம்

பொருந்திற்று. நெய் - புழுகுமாம். நெய்ய : குறிப்பு

வினைப்பெயரெச்சம். குழைய என்பது முதலியன சாரியை யின்றி

வந்த பலவின் பாற் குறிப்பு வினை முற்றுக்கள். (39)





	 	 	 மலருந் திங்கடோய் மாடமுஞ் செய்வன மணங்கள்

	அலருந் தண்டுறை யுங்குடைந் தாடுவ தும்பி

	சுலவுஞ் சோலையு மாதருந் தூற்றுவ வலர்கள்

	குலவும் பொய்கையு மனைகளுங் குறைபடா வன்னம்.



(இ - ள்.) மலரும் - பூக்களும், செய்வன மணங்கள் -

மணங்களை வீசுவன; திங்கள்தோய் மாடமும் - சந்திரமண்டலத்தை

யளாவிய மாளிகைகளும், மணங்கள் செய்வன - கல்யாணங்கள்

செய்யப்படுவனஅலரும் - மலர்களிலும், தும்பி - வண்டுகள்,

குடைந்து ஆடுவ - கிண்டி ஆடுவன; தண் துறையும் - குளிர்ந்த

நீர்த்துறைகளிலும், தும்பி - யானைகள், குடைந்து ஆடுவ - மூழ்கி

விளையாடுவன; சுலவும் சோலையும் - சூழ்ந்திருக்கின்ற

சோலைகளும், அலர்கள் தூற்றவ - மலர்களைச் சொரிவன; மாதரும்

- மகளிராலும், அலர்கள் தூற்றுவ - பழிமொழிகள் தூற்றப்படுவன;

குலவும் - விளங்குகின்ற, பொய்கையும் - தடாகங்களிலும், அன்னம்

குறைபடா - அன்னப்பறவைகள் குறையா (நிறைந்துள்ளன);

மனைகளும் - இல்லங்களிலும், அன்னம் குறைபடா - அடி சில்கள்

குறையா (நிறைந்துள்ளன) எ - று.

மலரும், சோலையும் என்பன எழுவாய் வேற்றுமை. மாதரும்

என்பதில் மூன்றனுருபும், மாடமும் என்பது முதலியவற்றில்

ஏழனுருபும் விரிக்க. சோலையும் மாதரும் என்பதற்குத் திணை

விரவிச் சிறப்பால் அஃறிணை வினைகொண்டு முடிந்தன

என்னலுமாம். மாதர்அலர் தூற்றுதல் தலைவன் தலைவியரின்

களவொழுக்கம் வெளிப்பட்ட ஞான்றென்க. (40) ;





	 	 	 	 ஊடி னாரெறி கலன்களு மம்மனை யுடன்பந்

	தாடி னார்பரி யாரமு மடியினாற் சிற்றில்

	சாடி னாரொடு வெகுண்டுகண் டதும்புமுத் துறைப்ப*

	வாடி னார்பரி நித்தில மாலையுங் குப்பை.



(இ - ள்.) ஊடினார் - (தலைவரோடு) புலந்த மகளிர், எறி

கலன்களும் - வெறுத்து எறிந்த அணிகளும், அம்மனைஉடன் பந்து

ஆடினார் - அம்மனையொடு பந்து விளையாடு மகளிர், பரி

ஆரமும் - (சுமக்க லாற்றாது) நீத்த அணிகளும், அடியினால் சிற்றில்

சாடினாரொடு - காலினால் (தாமிழைத்த) சிறு வீட்டை அழித்த

இளைஞரோடு, வெகுண்டு - கோபித்து, கண் ததும்பும் -

கண்களினின்றும் ததும்புகின்ற, முத்து உறைப்ப - முத்துப்போலும்

நீர்த்துளிகள் துளிக்க, வாடினார் - வருந்திய சிறுமிகள், பரி -

(அறுத்து) எறிந்த, நித்திலமாலையும் - முத்து மாலைகளும், குப்பை

- (அவ் வீதியில்) குப்பைகளாம் எ - று.

ஊடினார் வெறுத்தும், ஆடினார் சுமக்கலாற்றாதும், வாடினார்

சினந்தும் எறிவ ரென்க. சிற்றில் சாடுதல் - சிறார்கண்

இயற்கையினிகழும் குறும்புச்செயல். இதனை ஆண்பாற்

பிள்ளைக்கவியில் ஒரு பருவமாக வைத்துப் பாடுதலுங் காண்க.

பரிதல் - அறுதல்; பரி என்பது ஈண்டுப் பிறவினைப் பொருளில்

வந்தது. முத்து என்பது முத்துப்போலும்நீர்த் துளிக்காயிற்று.

உறைத்தல் - துளித்தல். இறைப்ப என்னும் பாடத்திற்குக் கண்கள்

சொரிய வென்க. ஈற்றில் ஆக்கம் வருவிக்க. (41)





* * *



(பா - ம்.) * முத்திறைப்ப.





	 	 ஐய வென்னுரை வரம்பின வாகுமோ+வடியர்

உய்ய மாமணி வரிவளை விறகுவிற் றுழன்றோன்

பொய்யில் வேதமுஞ் சுமந்திடப் பொறாதகன் றரற்றுஞ்

செய்ய தாண்மலர் சுமந்திடத் தவஞ்செய்த தெருக்கள்.

(இ - ள்.) அடியர் உய்ய - அடியார்கள் உய்தற்பொருட்டு,

மாமணி - பெருமை பொருந்திய மாணிக்கங்களையும், வரிவளை -

வரிகளையுடைய வளையல்களையும், விறகு - விறகையும், விற்று

உழன் றோன் - விற்றுத் திரிந்த இறைவனுடைய, பொய்யில்வேதமும்

- பொய் யில்லாத வேதங்களும், சுமந்திடப் பொறாது -

தீண்டமாட்டாமல், அகன்று - சேய்மையினின்று, அரற்றும் -

முறையிடப்பெற்ற, செய்ய தாள் மலர் - சிவந்த திருவடிமலர்களை,

சுமந்திட - சுமப்பதற்கு, தவம் செய்த தெருக்கள் - தவம் புரிந்த

வீதிகளின் பெருமைகள், என் ஐய உரைவரம்பின ஆகுமோ -

எளியேனது நொய்மையான சொல்லின் அளவின ஆகுமோ? (ஆகா)

எ - று.

ஐய : ஐம்மை யென்பத னடியாக வந்த குறிப்புப்பெயரெச்சம்;

ஐம்மை - நெய்மை; ‘ஐவியப்பாகும்’ என்பதனால் ஐ யென்னும்

உரிச்சொல் திரிந்து வந்ததெனக் கொண்டு, (நான் கூறப்புகுந்தது)

வியப்பே என்னலுமாம். எண்ணும்மைகள் தொக்கன. உழன்றோன்

தாண்மலர் எனக் கூட்டுக. வேதமும் என்னும் உம்மை உயர்வு

சிறப்பு. சுமந்திடத் தவஞ்செய்த என்பதைத் தவஞ்செய்து சுமந்த

எனப் பிரித்துக் கூட்டலுமாம். தெருக்கள் - தெருக்களின்

பெருமைகள். மணி வளை விறகு விற்றமையை இப்புராணத்து

இவ்வப்படலங்களா னறிக. (42)





* * *





(பா - ம்.) +வரம்பினதாகுமோ.





	 	 [அறுசீரடியாசிரிய விருத்தம்]

தோரண நிரைமென் காஞ்சி சூழ்நிலை நெடுந்தே ரல்குற்

பூரண கும்பக் கொங்கைப் பொருவின்மங் கலமா மங்கை

தாரணிந் தாரந் தூக்கிச் சந்தகி றிமிர்ந்து பாலிச்

சீரணி முளைவெண் மூரல் செய்துவீற் றிருக்கு மன்னோ.

		 (இ - ள்.) தோரண நிரை - தோரண வரிசையாகிய,

மென்காஞ்சி சூழ் - மிருதுவான எண்கோவை சூழ்ந்த, நிலை

நெடுதேர், அல்குல் - பெரிய நிலைத்தேராகிய அல்குலையும், பூரண

கும்பம் - நிறை குடங்களாகிய, கொங்கை - கொங்கைகளையு

முடைய, பொரு இல் - ஒப்பற்ற, மங்கலமாம் மங்கை - மங்கலமாகிய

மங்கையானவள், தார் அணிந்து - மலர்மாலைகளை அணிந்து,

ஆரம் தூக்கி - முத்துமாலைகளைத் தொங்க விட்டு, சந்து அகில்

திமிர்ந்து - சந்தனக் குழம்பையும் அகிற் குழம்பையும் பூசி, பாலி -

பாலிகைகளிலுள்ள, சீர் அணி - சிறப்பு வாய்ந்த, வெண்முளை,

மூரல் செய்மு - வெள்ளிய முளைகளாகிய புன்னகை காட்டி,

வீற்றிருக்கும் - வீற்றிருப்பாள் எ - று.

மென்மை - தொழிலின் நயம். காஞ்சி - இடையிலணியும்

அணி விசேடம்; எண்கோவை யுடையது. சீர் அணி - சிறப்பும்

அழகு முடைய என்றும், அழகு மிக்க என்றும் கூறலுமாம்.

தோரணம் முதலியவற்றைக் காஞ்சி முதலியவாக உருவகித்து,

அவற்றை மங்கல மங்கைக்கு உரியவாக்கினார்; அவை

மங்கலப்பொருள்களாதலின். அந்நகரத்தில் மங்கலமெல்லாஞ் சிறந்து

திகழ்கின்றன என்றபடி. நகரவீதிகளின் சிறப்பைப் பொதுவகையால்

உரைத்துவந்து, இது முதல் மூன்று செய்யுட்களால் நகரின் சிறப்பைப்

பொதுவகையாற் கூறுகின்றார். மன், ஓ : அசை. (43)





	 	 	 	 	 		 	 	 திங்களைச் சுண்ணஞ்செய்து சேறுசெய் தூட்டி யன்ன

	பொங்குவெண் மாடப் பந்தி புண்ணியம் பூசுந் தொண்டர்

	தங்கண்மெய் வேடந் தன்னைத் தரித்தன சாலக் கண்கொண்

	டங்கணன் விழவு காண்பா னடைந்தன மிடைந்த வன்றே.



(இ - ள்.) திங்களை - மதியை, சுண்ணம் செய்து - நீறாக்கி,

சேறு செய்து - சேறாகக் குழைத்து, ஊட்டி அன்ன - பூசினாலொத்த,

பொங்கு - விளங்குகின்ற, வெள் மாடப்பந்தி - வெள்ளிய

மாடவரிசைகள், புண்ணியம் பூசும் - திரு நீற்றை யணிந்த, தொண்டர்

தங்கள் - அடியார்களின், மெய்வேடம் தன்னை - உண்மை

வேடத்தினை, தரித்தன - தாங்கினவைகளாய், காச - மிக,

கண்கொண்டு - கண்களால், அங்கணன் -அழகிய கண்ணையுடைய

இறைவனது, விழவு காண்பான் - திருவிழாவைக் காண்பதற்கு,

அடைந்தென - அடைந்தாற் போல, மிடைந்த - நெருங்கியுள்ளன

எ - று.



புண்ணியம் - திருநீறு; ‘புண்ணிய மாவது நீறு’ எனத்

தமிழ்மறை கூறுவது காண்க. மெய்வேட மென்பது அவ்வேடமே

மெய்ப்பொருளாகலின். மாடங்கட்குச் சாலக்கண் என்றதனைச்

சாளரக்கண் என்று கொள்க. சாலம் - சாளரம். கண் - துவாரம்;

கண்போறலின் கண் எனப்படும். பலகணி யென்னும் பெயரும்

அதுபற்றி வந்தது. கொண்டு : மூன்றாம் வேற்றுமைச் சொல்.

ஊட்டியன்ன, அடைந்தென என்பன வினையெச்சத் திரிபுகள்.

காண்பான் : வினையெச்சம். அன்று, ஏ : அசை. (44)





	 	 	 	 தேரொலி கலினப் பாய்மான் சிரிப்பொலி புரவி பூண்ட

தாரொலி கருவி யைந்துந் தழங்கொலி முழங்கு கைம்மான்

பேரொலி யெல்லா மொன்றிப் பொருகொலி யன்றி

யென்றுங்

காரொலி செவிம டாது கடிமணி மாடக் கூடல்.



(இ - ள்.) கடி மணி மாடம் - விளக்கமாகிய மணிகள்

பதிக்கப் பெற்ற மாடங்களையுடைய, கூடல் - கூடற்பதியில், என்றும்

- எஞ்ஞான்றும், தேர் ஒலி - தேர்கள் ஓடுவதனாலுண்டாய

வொலியும், கலினம் - கடிவாளத்தையுடைய, பாய் மான் - பாய்கின்ற

குதிரைகளின், சிரிப்பு ஒலி - கனைப்பொலியும். புரவி பூண்ட -

அவைகள் அணிந்த, தார் ஒலி - கிண்கிணி மாலையின் ஒலியும்,

கருவி ஐந்தும் - (தோற்கருவி முதலிய) ஐவகை இயங்களும், தழங்கு

ஒலி - ஒலிக்கின்ற ஒலியும்; முழங்கு கைம்மான் - பிளிறுகின்ற

யானைகளின், பேர் ஒலி - பெரிய ஒலியுமாகிய, எல்லாம் ஒன்றி -

இவை எல்லாம் கலந்து, பெருகு ஒலி அன்றி - பெருகிய ஒலி

கேட்கப்படுவதன்றி, கார் ஒலி - மேகத்தின் இடியொலியானது,

செவி மடாது - செவியிற் கேட்கப்படாது எ - று.

கடிலனப் பாய்மான் என முன் வந்தமையான் புரவி

என்பதனைச் சுட்டாகக் கொள்க. கருவி ஐந்தாவன : தோற்கருவி,

துளைக்கருவி, நரப்புக் கருவி, கஞ்சக் கருவி, மிடற்றுக் கருவி

என்பன. ஆகியவென ஒரு சொல் வருவிக்க. செவிமடுக்கப்படா

தென்க. கடி - விளக்கம். நான் மாடக்கூடல் என்பதுமுதல் குறைந்து

வந்த தென்னலுமாம். (45)





	 	 பரத்தையர் வீதி



இழிபவ ருயர்ந்தோர் மூத்தோ

ரிளையவர் கழயா நோயாற்

கழிபவர் யாவ ரேனுங்

கண்வலைப் பட்டு நெஞ்சம்

அழிபவர் பொருள்கொண் டெள்ளுக்

கெண்ணெய்போ லளந்து காட்டிப்

பழிபடு போகம் விற்பார்

ஆவணப் பண்பு சொல்வாம்.



(இ - ள்.) இழிபவர் - இழிகுலத்தோர், உயர்ந்தோர் - உயர்

குலத்தோர், மூத்தோர் - முதியோர், இளையவர் - இளைஞர், கழயா

நோயால் கழிபவர் - நீங்காத நோயினால் மெலிகின்றவர்,

யாவரேனும் - (ஆகிய) யாவராயினும், கண் வலைப்பட்டு - தம்

கண்களாகிய வலைகளி லகப்பட்டு, நெஞ்சம் அழிபவர்

பொருள்கொண்டு - மனம் வருந்து கின்றவர்களின் பொருளைக்

கைக்கொண்டு, எள்ளுக்கு எண்ணெய் போல் - எள்ளுக்கு

எண்ணெய் அளந்து கொடுப்பது போல், அளந்து காட்டி -

அப்பொருளுக்குத்தக அளந்து காட்டி, பழிபடு - பெரியோர் களால்

பழிக்கப்படுகின்ற, போகம் விற்பார் - கலவியின்பத்தை விற்கின்ற

புறப்பெண்டிரின், ஆவணப்பண்பு - வீதியின் தன்மையை,

சொல்வாம் - பகருவாம் எ - று.

எள்ளுக்கு என்றமையின் நெய்யெனவே அமையுமெனினும்

விளக்குதற் பொருட்டு எண்ணெய் என்றார்; வழக்கு நோக்கி

யெனினுமாம். மிகைகுறையின்றி யென்பார் அளந்து காட்டியென்றார்.

விற்பாரென்ற தற்கேற் ஆவணம் என்றார். (46)





	 	 	 	 மெய்படு மன்பி னார்போல் விரும்பினார்க் கருத்துந் தங்கள்

	பொய்படு மின்பம் யார்க்கும் புலப்படத் தேற்று வார்போல்

	மைபடு கண்ணார் காமன் மறைப்பொருள் விளங்கத் தீட்டிக்

	கைபடச் சுவராய்த் தோன்றச் சித்திரங் காணச் செய்வார்.



(இ - ள்.) மைபடு கண்ணார் - மையளாவிய கண்களை

யுடைய விலை மகளிர், மெய்படும் அன்பினார் போல் -

உண்மையான அன்புடையாரைப் போல, விரும்பினார்க்கு -

விரும்பிய ஆடவருக்கு, அருத்தும் - ஊட்டுகின்ற,தங்கள் பொய்படும்

இன்பம் - தம்முடைய பொய்யாகிய இன்பக் கலவிகளை, யார்க்கும் -

அனைவருக்கும், புலப்பட - விளங்க, தேற்றுவார் போல் -

தெளிவிப்பார் போல், காமன் மறைப் பொருள் - காமநூலுட் கூறும்

கலவிக்கரணங்களை, விளங்கத் தீட்டி - விளங்கும்படி எழுதி

வைத்தும், கைபட - கைபடுங்கால், சுவராய்த்தோன்றவும் - சுவராகத்

தோன்றவும், சித்திரம் காணச் செய்வார் - சித்திரங்களைப்

புலப்படுத்துவார்கள் எ - று.



மெய்படு மன்பினார் போல் என்றமையின், அவர்

பொய்யன்புடையார் என்பதாயிற்று. இன்பமென்றது, கலவிக்

கரணங்களை தாம் அவை வல்லராதலைக் காட்டவும், அவை

அறியாத ஆடவர் அறிந்துகொள்ளச் செய்யவும் என்பார் புலப்படத்

தேற்றுவார்போல் என்றார். காமன் மறைப்பொருள் - கலவிக்கரணம்;

ஓவியங்கள் மெய்யாய ஆடவர் மகளிர் போன்று தோன்ற என்பார்

‘கைபடச் சுவராய்த் தோன்ற’ என்றார்; ஓவியத் தொழிலின்

சதுரப்பாடு கூறியவாறு. (47)





	 	 திருவிற்கான் மணிப்பூ ணாகம்

பலகையாத் தெண்முத் தார

அருவிக்கால் வரைமென் கொங்கைச்

சூரொட்டி யாடி வென்றும்

மருவிக்கா முகரைத் தங்கள்

வடிக்கண்வேன் மார்பந் தைப்பக்

கருவிக்சூ தாடி வென்றுங்

கைப்பொருள் கவர்தல் செய்வார்.

(இ - ள்.) காமுகரை மருவி - (பொருட்பெண்டிர்) காமுகரைச்

சேர்ந்து, திருவில் கால் - அழகிய ஒளியை வீசுகின்ற, மணிப்பூண்

ஆகம் - மணிகளாலாகிய அணிகளை யணிந்த (அவர்) மார்பையே,

பலகையா - பலகையாகக் கொண்டு (அதிலே), தெண் முத்து ஆரம்

- தெளிந்த முத்து மாலையாகிய, அருவிகால் - அருவியை

ஒழுக்குகின்ற, வரை மென்கொங்கை - மலை போன்ற மெல்லிய

கொங்கைகளாகிய, சூது - வல்லுகளை, ஒட்டி - ஒற்றி (பணயம்

வைத்து), ஆடி வென்றும் - ஆடி வெற்றி பெற்றும், தங்கள் -

தங்களுடைய, வடிக்கண் வேல் - மாவடுப் போன்ற கண்களாகிய

வேல்கள், மார்பன் தைப்ப - (அவர்கள்) மார்பிற் றைக்கும்படி,

கருவி - கருவியாகிய, சூது ஆடி வென்றும் சூதினை வென்றும் -

(அவர்) கைப் பொருள்களைக் கவர்ந்து கொள்வார்கள் எ - று.

கொண்டு அதில் என்னுஞ் சொற்கள் வருவிக்கப்பட்டன.

ஒட்டி யென்பதற்குக் கொங்கைக் கேற்பப் பொருந்தச் செய்து

என்றும், சூதிற் கேற்பப் பந்தயடம வைத்து என்றும் பொருள்

கொள்க. வடி - மாவடு; கூர்மை யெனினும் பொருந்தும். வடிக்கண்

வேல் மார்பந் தைத்தலைக் கலவிப் போருடனும் சூதுப் போருடனும்

இயைத்துக் கொள்க. கருவிச் சூது - கருவியாலாடுஞ் சூதெனலுமாம்.

கருவி - சூதாட்டத்திற்குரிய கவறு, வல்லு முதலியன. இருவகை

வென்றி யாலும் பொருள் கவர்வாரென்றார். (48)





	 	 தண்பனி நீரிற் றோய்த்த மல்லிகைத் தாம நாற்றி

விண்படு மதியந் தீண்டும் வெண்ணிலா முற்றத் திட்ட

கண்படை யணைமேற் கொண்டு காமனுங் காமுற் றெய்தப்

பண்பல பாடி மைந்த ராவியைப் பரிசில் கொள்வார்.



(இ - ள்.) (பரத்தையர்) தண்பனி நீரில் தோய்த்த - குளிர்ந்த

பனி நீரில் நனைத்த, மல்லிகைத் தாமம் நாற்றி - மல்லிகை

மலர்மாலைகளைத் தொங்கவிட்டு, விண்படு மதியம் தீண்டும் -

ஆகாயத்திற்பொருந்திய சந்திரனையளாவிய, வெள் நிலா முற்றத்து

இட்ட வெள்ளிய நிலா முற்றத்தின்கண் அமைத்த, கண் படை

அணைமேற் கொண்டு - தூங்குமஞ்சத்தின்கண் இருந்து, காமனும்

காமுற்று எய்த - காமவேளும் விரும்பி வர,பல பண் பாடி- பல

பண்களைப் பாடி, மைந்தர் ஆவியை - ஆடவரின் உயிரை, பரிசில்

கொள்வார் - பரிசிலாகக் கொள்வார் எ - று.

நாற்றி - தொங்கவிட்டு; நால் என்பதன் பிறவினையாகிய

நாற்று: பகுதி. மதிய மென்பதில் அம் : சாரியை. நிலாமுற்றம -

நிலவின் பயன்கொள்ளுதற்கு மேனிலத்தமைத்த கூடம்; இஃது

அரமியம் எனவும் படும். கண்படை - உறக்கம்; கண்படு : பகுதி.

மேற்கொள்ளல் - அமர்தல், உம்மை : உயர்வு சிறப்பு. காமம்

என்பது ஈறு கெட்டுக் காம் என்றாகி, உறு என்பதனுடன் சேர்ந்து

வினையாயது. பண்பாடி என்றதற்கேற்பப் பரிசில் கொள்வார்

என்றார். ஆவி யெனவே உடலும் பொருளும் கூறவேண்டாவாயின.

(49)





	 	 	 குரும்பைவெம் முலையிற் சிந்து சாந்தமுங் குழலிற் சிந்தும்

அரும்பவிழ் மாலைத் தாது மளிநுகர்ந் தெச்சி லாகிப்

பொரும்பரிக் காலிற் போயர மாதர் மெய்யும்

இருங்குழற் காடுஞ் சூழ்போ யியன்மணம் விழுங்கு

மன்னோ.

	 	 		 (இ - ள்.) குரும்பை - தென்னங் குரும்பைபோன்ற, வெம் -

விருப்பந்தருகின்ற, முலையில் - கொங்கைகளினின்றும், சிந்து

சாந்தமும் - உதிர்ந்த சந்தனமும், குழலில் சிந்தும் - கூந்தலினின்றும்

உதிர்ந்த, அரும்பு அவிழ்மாலைத்தாதும் - முகைவிரிந்த மாலையின்

மகரந்தமும், அரும்பு அவிழ்மாலைத்தாதும் - முகைவிரிந்த

மாலையின் மகரந்தமும், அளிநுகர்ந்து எச்சிலாகி - வண்டுகளால்

உண்ணப்பட்டு எச்சிலாகி பொரும் பரி - போர்செய்யும்

குதிரைகளின், காலில் தூள் ஆய் - காலினால் தூளாகி, போய் -

மேலெழுந்துபோய், அரமாதர் - தேவமாதரின், மெய்யும் -

உடலையும், இரும் குழல காடும் - நீண்ட கூந்தலாகிய காட்டையும்,

சூழ்போய் - சூழ்ந்து, இயல் மணம் விழுங்கும் - (அவற்றின்)

இயற்கை மணத்தை மறைக்கும் எ-று.

வெம்மை - விருப்பம். இருமை - கருமையுமாம். இவராற்

கழிக்கப்பட்டு இழி வெய்திய சாந்தமும் தாதும் தேவமாதரின்

மணத்தையும் மறைக்கும் எனக் கூறி, இங்குள்ள பரத்தையரின்

சிறப்பினை விளக்கு வாராய், சிந்து சாந்தமும் தாதும் எச்சிலாகிக்

காலிற் றூளாய்ப் போய் விழுங்கும் என்றார். விழுங்குமென்றது,

புலப்படாமற் செய்யும் என்றபடி. தேவமகளிர்க்கு இயற்கையில்

மணமுண்டென்றார். எச்சில், எஞ்சு என்பதனடியாகப் பிறந்தது. துகள்

என்பது தூள். என மருவிற்று. மன், ஓ : அசை. (50)





	 	 	 	 ஒளவிய மதர்வேற் கண்ணா ரந்தளிர் விரன டாத்துந்

			திவ்விய நரம்புஞ் செவ்வாய்த் தித்திக்கு மெழாலுந் தம்மிற்

			கௌவிய நீர வாகிக் காளையர் செவிக்கா லோடி

			வெவ்விய காமப் பைங்கூழ் விளைதர வளர்க்கு மன்றே.



(இ - ள்.) ஒளவியம் - பொறாமையுடைய, மதர் - மதர்த்த,

வேல் கண்ணார் - வேல்போலுங் கண்களையுடைய பரத்தையர், அம்

தளிர் விரல் நடாத்தும் - அழகிய தளிர்போன்ற விரல்களால்

உண்டாக்குகின்ற, திவ்விய நரம்பும் - திப்பிய நரம்பின் ஒலியும்,

செவ்வாய் - (அவரது) சிவந்த வாயினின்றும் வருகின்ற, தித்திக்கும்

எழாலும் - மதுரமாகிய மிடற்றொலியும், தம்மில் கௌவிய - தம்முட்

கலந்த, நீர வாகி - தன்மை யுடையவாய் (நீராகி), காளையர் -

ளைஞர்களின் - செவிக்கால் ஓடி - செவியாகிய காலின் வழியே

சென்று, வெவ்விய - கொடிய, காமப் பைங்கூழ் - காமமாகிய

பயிரானது, விளைதர வளர்க்கும் - விளையும்படி (அதை) வளர்க்கும்

எ - று.

ஒளவியமுடைய கண்ணாரென்க; கண்ணெனினுமாம்.

கண்ணாரின் விரலென விரித்தலுமாம். விரலால் நடாத்தலாவது

ஆராய்ந்து வாசித்தல். திவ்வியய்ம - தெய்வத்தன்மை, இனிமை.

நரம்பு - நரம்பின் இசை. எழால் - மிற்றுப்பாடல். நரம்பும் எழாலும்

தம்மிற் கௌவியியங்குதலை,

	 "வீழ்மணி வண்டுபாய்ந்து மிதித்திடக் கிழிந்த மாலை

			சூழ்மணிக் கோட்டு வீணைச் சுகிர்புரி நரம்பு நம்பி

			ஊழ்மணி மிடறு மொன்றாய்ப் பணிசெய்த வாறு நோக்கித்

			தாழ்மணித் தாம மார்பிற் கின்னரர் சாம்பி னாரே"



என்னுஞ் சிந்தாமணிச் செய்யுளானு மறிக. நீரவாகி யென்பது

இரட்டுற மொழிதலால் தன்மையவாகி யென்றும், நீராகி யென்றும்

பொருள் படும். நீர் என்னும் பொருளில் அகரம் சாரியை. கால்வழி

- வாய்க்கால். உள்ளத்தை நிலமாகக்கொள்க. 'வெவ்வியகாமம்'

என்றார்;

	 "ஊரு ளெழுந்த வுருகெழு செந்தீக்கு

			நீருட் குளித்து முயலாகும் - நீருட்

			குளிப்பினுங் காமஞ் சுடுமேகுன் றேறி

			ஒளிப்பினுங் காமஞ் சுடும்"



என்பவாகலின். இசையால் காமம் மிகுமென்பதாயிற்று. அன்று,

ஏ : அசை. (52)





	 	 	 	 கட்புல னாதி யைந்து முவப்புறக்* கனிந்த காமம்

			விட்புலத் தவரே யன்றி வீடுபெற் றவரும் வீழ்ந்து

			பெட்பமுற் றமுதுங் கைப்பப் பெருங்குலக் கற்பி னார்போல்

			நட்பிடைப் படுத்தி விற்கு நல்லவ ரிருக்கை யீதால்.



(இ - ள்.) விண்புலத்தவரே அன்றி - தேவர்களே அல்லாமல்,

வீடு பெற்றவரும் - பாச நீக்கம்பெற்ற சீவன்முத்தர்களும், வீழ்ந்து -

விரும்பி, பெட்பம் உற்று - மயல் மிகுந்து, அமுதும் கைப்ப -

(தத்தமக் குரிய) அமுதங்களையும் வெறுக்கும்படி, கனிந்த காமம் -

முதிர்ந்த காம நுகர்ச்சியை. கண்புலன் ஆதிஐந்தும் உவப்புற -

(ஆடவர்களின்) கண் முதலிய ஐந்து புலன்களும் ஒருசேர

இன்பமெய்த, பெரும் குலக் கற்பினார்போல் - பெருமை பொருந்திய

உயர்குடியிற் பிறந்த கற்புடைப் பெண்டிர் போல, நட்பு - தமது

நட்பின்கண், இடைப் படுத்தி - (அவர்களை) அகப்படுத்தி,

விற்குநல்லவர் - விற்கின்ற பரத்தையர்களின், இருக்கை ஈது -

இருப்பிடம் இத்தன்மையாது எ - று.

"கண்டுகேட் டுண்டுயிர்த் துற்றறியு மைம்புலனும்

ஒண்டொடி கண்ணே யுள"



என்பவாகலின், 'கட்புலனாதி யைந்து முவப்புற' என்றார். உவர்ப்பற

என்பது பாடமாயின் வெறுப்பின்றாக எனப் பொருளுரைத்துக்

கொள்க. அமுது - தேவருண்டியும், மோக்கமும் ஆம்.

மோக்கவுலகமும் கைத்தலை,

"தாம்வீழ்வார் மென்றோட் டுயிலி னினிதுகொல்

தாமரைக் கண்ணா னுலகு"



என்பதனா லுணர்க. அமுதுங் கைப்ப என்றது, பொதுவகையால்

அவரளிக்கும் இன்பத்தின் சிறப்புக் கூறியவாறு. 'பெருங்குலக்

கற்பினார்போல் நட்பிடைப்படுத்தி' என்றது மேலாயினாரையும் அவர்

தம் வயமாக்கும் இயல்பு கூறியவடி. உம்மைகள் உயர்வு சிறப்பு.

பெட்பம் என்பதில் அம் : பகுதிப் பொருள் விகுதி; சாரியையுமாம்.

ஆல் : அசை. (53)





* * *





(பா - ம்.) * உவர்ப்பறக்.





	 	 வேளாளர் வீதி

வழுக்கறு வாய்மை மாண்புங் கங்கைதன் மரபின் வந்த

விழுக்குடிப் பிறப்பு மூவ ரேவிய வினைகேட் டாற்றும்

ஒழுக்கமு மமைச்சாய் வேந்தர்க் குறுதிசூழ் வினையுங்

குன்றா

இழுக்கறு மேழிச் செல்வர் வளமறு கியம்ப லுற்றாம்.

(இ - ள்.) வழுக்கு அறு வாய்மை மாண்பும் - தவறில்லாத

வாய்மையின் மாட்சியும், கங்கைதன் மரபின் வந்த - கங்கையின்

குலத்திற்றோன்றிய, விழுக்குடிப் பிறப்பும் - சீரிய குடிப்பிறப்பும்,

மூவர் ஏவிய வினைகேட்டு ஆற்றும் ஒழுக்கமும் - மூவர்கள் கூறிய

வினைகளைக் கேட்டு முடிக்கின்ற ஒழுக்கமும், வேந்தர்க்கு -

அரசருக்கு, அமைச்சாய் - மந்திரியாய், உறுதி சூழ்வினையும் -

ஆவன ஆராயும் வினையும், குன்றா - குறையாத, இழுக்கு அறும் -

கோழைபடாத, மேழிச் செல்வர் - மேழியால் வருஞ்

செல்வத்தையுடைய வேளாளரின், மறுகுவளம் - வீதியின்

வளப்பங்களை, இயம்பல் உற்றாம் - சொல்லத் தொடங்கினோம்

எ - று.

வேளாளர் வாய்மையிற் சிறந்தாராதலை,

"மாறுகொடு பழையனூர் நீலி செய்த

வஞ்சனையால் வணிகனுயி ரிழப்பத் தாங்கள்

கூறியசொற் பிழையாது துணிந்து செந்தீக்

குழியிலெழு பதுபேரு முழுகிக் கங்கை

அறணிசெஞ் சடைத்திருவா லங்காட் டப்ப

ரண்டமுற நிமிர்ந்தாடு மடியின் கீழ்மெய்ப்

பேறுபெறும் வேளாளர் பெருமை யெம்மாற்

பிரித்தளவிட் டிவளவெனப் பேச லாமோ"



எனச் சேக்கிழார் புராணத்துக் கூறப்பட்ட வரலாற்றானறிக. அவர்

கங்கை குலத்தினராதலை,

"பரப்புநீர்க் காவிரி பாவைதன் புதல்வர்"

என்னும் நாடுகாண்காதை யடிக்கு "காவிரிநீர் கங்கைநீராதலிற்

கங்கைப் புதல்வரைக் காவிரிப் புதல்வ ரென்றார்" என

அடியார்க்குநல்லார் கூறிய விளக்கத்தானு மறிக; உழவிற்கு

இன்றியமையாத நீரினை ஆளுதலுடையா ரென்பதுபற்றி அங்ஙனம்

வழங்கப்பட்டா ராதல் வேண்டும்; காரள ரென்பதுங் காண்க.

மூவராவார் : அந்தணர், அரசர், வணிகர் என்போர். ஆரிய

நால்வருணத்திற் சேர்ந்த சூத்திரர் நிலமையும், தமிழ் வேளாளர்

நிலைமையும் வெவ்வேறாமென்றும், பின்னுளோர் இருதிறத்தாரையும்

ஒப்பக் கருதி வேளாளர்க்கு வழிபாடு கூறிவிட்டன ரென்றும் சில

அறிஞர் கருதுகின்றனர்; திருக்குறள் முதலிய பழந்தமிழ் நூல்களில்

உழவுத் தொழில் உயர்ந்ததாகப் பாராட்டப்படுதலும் நோக்குக.

'மன்னர் பாங்கிற் பின்னோ ராகுப' என்னும் அகத்திணையியற்

சூத்திரமும், 'அறுவகைப்பட்ட' என்னும் புறத்தினையியற்

சூத்திரமும், 'வேளாண் மாந்தர்க்கு' 'வேந்து விடு தொழிலில்'

என்னும் மரபியற் சூத்திரங்களும், அவற்றினுரைகளும் நோக்கி

வேளாளர்க்குரிய தொழில்கள் இன்னவென அறிக. 'மன்னர்

பாங்கின்' என்னுஞ் சூத்திரவுரையில், வேளாளரை உழுவித்

துண்போர், உழுதுண்போர் எனப் பிரித்து முதல்வருடைய

பெருமைகளை விரித்துக் காட்டியுள்ளார் நச்சினார்க்கினியர். (54)





	 	 வருவிருந் தெதிர்கொண் டேற்று நயனுரை வழங்கு மோசை

அருகிருந் தடிசி லூட்டி முகமனன் கறையு மோசை

உரைபெறு தமிழ்பா ராட்டு மோசைகேட் டுவகை துள்ள

அருநிதி யளிக்கு மோசை யெழுகட லடைக்கு மோசை.*

(இ - ள்.) வருவிருந்து - வருகின்ற விருந்தினரை,

எதிர்கொண்டு ஏற்று - (இன்முகத்தோடு) எதிர்சென்று அழைத்து

வந்து, நயன்உரை வழங்கும் ஓசை - இன்னுரை கூறும் ஒலியும்,

அருகு இருந்து - பக்கத்திலிருந்து, அடிசில் ஊட்டி - அறுசுவை

உணவுகளையும் உண்பித்து, நன்கு முகமன் அறையும் ஓசை -

குறைவற உபசாரங் கூறும் ஒலியும், உரைபெறு தமிழ் - புகழ்

அமைந்த தமிழ்ப்பாக்களை (அவற்றின் சொற் சுவை பொருட்சுவை

உணர்ந்து), பாராட்டும் ஓசை - பாராட்டுவதனாலுண்டாகும் ஒலியும்,

கேட்டு - (அவ்வாறு உணர்ந்து பாராட்டும் புலவர்கள் கூறுவதைக்)

கேட்டு, உவகை துள்ள - மகிழ்ச்சி மீதூர, இரு நிதி அளிக்கும்

ஓசை - (அவருக்குப்) பெரும் பொருளைக் கொடுத்தலாலுண்டாகும்

ஒலியும் (ஆகிய இசை), எழுகடல் அடைக்கும் ஓசை -

ஏழுகடல்களின் ஒலிகளையும் கீழ்ப்படுத்தும் ஒலிகளாம் எ - று.

"இருந்தோம்பி யில்வாழ்வ தெல்லாம் விருந்தோம்பி

வேளாண்மை செய்தற் பொருட்டு"



என்பவாகலின் ஈண்டு விருந்தோம்பலை முதற்கண் எடுத்தியம்பினார்.

'சேய்மைக்கட் கண்டுழி இன்முகமும், அதுபற்றி நண்ணியவழி இன்

சொல்லும், அதுபற்றி உடன்பட்டவழி நன்றாற்றாலும என

விருந்தோம்புவார்க்கு இன்றியமையாத மூன்று' எனப் பரிமேலழகர்

கூறிய உரை இங்கே சிந்திக்கற்பாலது. தமிழ் பாராட்டும் ஓசையைக்

கேட்டு என்றுரைப்பாரு முளர். கடல் அதன் ஓசைக்காயிற்று. (55)



* * *



(பா - ம்.) * எழுகட லடக்குமோசை.





	 	 	 	 	 	 			 	 	 அருந்தின ரருந்திச் செல்ல வருந்துகின் றாரு மாங்கே

			இருந்தினி தருந்தா நிற்க வின்னமு தட்டுப் பின்னும்

			விருந்தினர் வரவு நோக்கி வித்தெல்லாம் வயலில் வீசி

			வருந்திவிண் ணோக்கு மோரே ருழவர்போல் வாடி நிற்பார்.



(இ - ள்.) அருந்தினர் - உண்டவிருந்தினர், அருந்திச்செல்ல

- உண்டு செல்ல, அருந்துகின்றாரும் - உண்கின்றவர்களும், ஆங்கே

- முன்னுண்டவர் போலவே, இருந்து இனிது அருந்தாநிற்க - இருந்து

மகிழ்ச்சியுடன் உண்ணா நிற்க, பின்னும் இன் அமுது அட்டு -

பின்பும் இனிய அமுதைச் சமைத்து, விருந்தினர் வரவுநோக்கி -

வரக்கடவராகிய விருந்தினர்களின் வருகையை நோக்கி, வித்து

எலாம் - விதை அனைத்தையும், வயலில் வீசி - விளைபுலத்தில்

வித்தி, விண் வருந்தி நோக்கும் - மழையை வருந்தி எதிர்பார்க்

கின்ற, ஓர் ஏர் உழவர் போல் - ஒரே ஏரினையுடைய

உழவரைப்போல, வாடி நிற்பார் - வருந்தி நிற்பார் (அவ் வேளாளர்)

எ - று.



இடையறாது விருந்தோம்புதல் தோன்ற மூன்று காலத்தானுங்

கூறினார்.

"செல்விருந் தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான்

நல்விருந்து வானத் தவர்க்கு"



என்னுந் திருவள்ளுவப்பயனுங் காண்க. விருந்தினர் வரவு

தாழ்ப்பின் பாடிநிற்பா ரென்க. விருந்தோம்பற்கண் அவருக்குள்ள

ஆர்வ மிகுதி கூறியவாறு. (56)





	 	 வானமும் திசையும் பொங்கும் புகழ்மையும் வானம் பேணும்

ஞானமும் பொறையுங் குன்றா நன்றியு மூக்கப் பாடுந்

தானமுங் கொடையு மன்பும் வரிசையுந் தகைசா னண்பும்

மானமுந் தவஞ்செய் தீன்ற மகவுபோல் வளர்க்க வல்லார்.



(இ - ள்.) வானமும் திசையும் - வானுலகத்தினும் எட்டுத்

திக்குக்களிலும், பொங்கும் புகழ்மையும் - பரந்து விளங்கும் புகழும்,

வானம் பேணும் ஞானமும் - வீட்டுலகை விரும்புகின்ற

மெய்யுணர்வும், பொறையும் - பொறையுடைமையுயம், குன்றா

நன்றியும் - குன்றாத நன்றியும், ஊக்கப்பாடும் - உரனுடைமையும்,

தானமும் கொடையும் அன்பும் வரிசையும் - தானமும் ஈகையும்

அன்பும் தகுதியும், தகைசால் நண்பும் மானமும் - பெருமை மிக்க

நட்பும் மானமும் (ஆகிய இவைகளை), தவம் செய்து ஈன்ற

மகவுபோல் - தவங்கிடந்து பெற்ற மகவை வளர்ப்பது போல்,

வளர்க்க வல்லார் - வளர்ப்பதில் வல்லவர்கள் (அவ்வேளாளர்)

எ - று.

வானமென்றது ஈண்டு வீட்டுலகத்தை; 'வையத்தில் வான

நணியதுடைத்து' என்புழி வானம் வீட்டுலக மென்னும்

பொருளாதாதலைப் பரிமேலழகர் உரையா னறிக.

விண்ணுலகத்தவரும் விரும்பும் மெய்யுணர்வு என்றுரைப்பாருமுளர்.

குன்றா நன்றி - நன்றிகுன்றாமை - தானம் தக்கார்க்களிப்பது.

தானம் சிறப்பும், கொடை பொதுவு மாகும். வரிசைதகுதி. பெருமை;

'வரிசையானோக்கின்' எனவும் 'வரிசையறிதலோ வரிதே' எனவும்

வருவன காண்க. நண்பு - நட்புத் தன்மை. மானம் - நிலையிற்

றாழாமையும், தாழ்வு வந்துழி உயிர் வாழ மையும் ஆம்.

குறிக்கொண்டு பேணி வளர்ப்பாரென்பார் 'தவஞ்செய் தீன்ற

மகவுபோல் வளர்க்க வல்லார்' என்றார். புகழ்மை, மை :

பகுதிப்பொருள் விகுதி; புகழ்த்தன்மையுமாம். (57) -





	 	 வணிகர் வீதி

புல்லியோர் பண்டங் கொள்வார்

வினவினப் பொரு*டம் பக்கல்+

இல்லெனி னினமா யுள்ள

பொருளுரைத் தெதிர்ம றுத்தும்

அல்லதப் பொருளுண் டென்னின்

விலைசுட்டி யறுத்து நேர்ந்துஞ்

சொல்லினு மிலாபங் கொள்வார்

தொன்மர பிருக்கை சொல்வாம்.

(இ - ள்.) கொள்வார் - வாங்குவார், புல்லி - வந்து, ஓர்

பண்டம் வினவின் - ஒரு பொருள் உண்டோ என வினவுவராயின்,

அப்பொருள் தம் பக்கல் இல் எனின் - அந்தப் பொருள் தம்மிடத்து

இல்லையாயின், இனமாய் உள்ள பொருள் உரைத்து - அதற்கு

இனமாயுள்ள பொருள் உண்டு என்று கூறுவதனால், எதிர்மறுத்தும் -

கேட்ட பொருள் இல்லை என்றும், அப்பொருள் உண்டு என்னின் -

அவ்வாறின்றி அந்தப் பொருள் தம்மிடத்திருந்ததாயின், விலைசுட்டி

அறுத்தும் - விலையை வரையறுத்துக் கூறியும், நேர்ந்தும் -

கொடுத்தும், சொல்லினும் இலாபம் கொள்வார் - பொருளாலன்றிச்

சொல்லானும் இலாபத்தைப்பெறுகின்ற வணிகர்களின், தெல்மரபு -

பழமை தொட்டு வருகின்றமரபின், இருக்கை சொல்வாம் -வீதியின்

பெருமையைக் கூறுவாம் எ - று.

"தம்பா லில்ல தில்லெனி னினனாய்

உள்ளது கூறி மாற்றியுய முள்ளது

சுட்டியு முரைப்பர் சொற்சுருங் குதற்கே"



என்னும் நன்னூற் சூத்திரப் பொருள் பற்றி ழெுந்தது இச்செய்யுள்.

பயறுளதோ என்று வினயீனார்க்கு அது தம்பக்கல் இல்லையாயின்

இனனாயுள்ள பிறிதுபொருளைச் சுட்டி உழுந்து உளது என்றும்,

பயறு உளதாயின் இத்துணைப் பயறு உளது, இன்ன விலையிற்று

என்றும் கூறுவர் என்பது கருத்து. இங்ஙனம் கூறுதல் வினாவும்

விடையுமாகிய சொற்கள் பல்காது சுருங்குதற் பொருட்டென்க. இது

பண்டைத் தமிழ் வாணிகரது முயற்சித்திறனை விளக்குதற்கு உறு

சான்றாகும். 'விலைசுட்டி யறுத்து நேர்ந்தும்' என்பதற்கு, பொருளைச்

சுட்டியும் விலையை வரையறுத்தும் என்றும் கூறலுமாகும். 'அறுத்து

நேர்ந்து' என்பதற்கு வரையறுத்துக் கூறுதலால் அப்பொருள்

உளதென்பதனை உடன்பட்டு என்றுரைத்தலுமாம்.விலை கூறுமிடத்து

இலாபத்தை வெளிப்படையாகச் சொல்லுதலுங் கொள்க. 'பல் பண்டம்

பகர்ந்து வீசும்' என்னும் பட்டினப்பாலையடிக்கு

நச்சினார்க்கினியர் இப்பொருள் கூறியிருத்தல் காண்க.

"எப்பொரு ளாயினு மல்ல தில்லெனின்

அப்பொரு ளல்லாப் பிறிதுபொருள் கூறல்"



"அப்பொருள் கூறிற் சுட்டிக் கூறல்"



என்னும் தொல்காப்பியச் சூத்திரங்களும், அவற்றின் உரைகளும்

நோக்கி அவற்றோ டிதனிடையுள்ள ஒற்றுமை வேற்றுமை காணற்

பாலன. உம்மை : எச்சப்பொருட்டு. (58)



* * *



(பா - ம்.) * வினவின பொருள். +பக்கம்.





	 	 [கலிநிலைத்துறை]



நீல வேதிமேற் பளிங்கினா னிழற்சுவர் நிறீஇமின்

கால வாலிய வைரவாட் கானிரைத் தும்பர்க்

கோல வானிலாச் *சொரிமணி குயிற்றிவெண் மாடம்

மாலை போல்வகுத் தியற்றின பீடிகை மறுகு.

(இ - ள்.) பீடிகை மறுகு- கடை வீதிகளில், நீலவேதிமேல் -

நீல மணியாலாகிய திண்ணையின்மேல், நிழல் பளிங்கினால் சுவர்

நிறீஇ - ஒளி பொருந்திய பளிங்கினாற் சுவரை நிறுத்தி, வாலியவாள்

- வெள்ளிய ஒளியினையுடைய, வைரக்கால் - வைரத்தூண்களை,

மின்கால - ஒளிவீச, நிரைத்து - வரிசையாக நட்டு, உம்பர் -

மேலிடத்தில், கோலம் - அழகிய, வால்நிலாச் சொரிமணி -

வெள்ளிய நிலாவைப் பொழிகின்ற சந்திரகாந்தக் கற்களை, குயிற்றி -

பதித்து, மாலைபோல் - மலர் மாலையைப்போல், வெண்மாடம்

வகுத்து இயற்றின - வெள்ளிய மாடங்கள் வரிசையாக அமைத்துக்

கட்டப்பட்டன எ - று.

இயற்றின : படுசொல் தொக்குநின்ற செயப்பாட்டுவினை. (59)



* * *



(பா - ம்.) * வாணிலாச்.





	 	 திரைய ளிப்பவுந் திரைபடு தீம்புனல் வேலிக்

கரைய ளிப்பவுங் கரையிலா னிரை+படு கானத்

தரைய ளிப்பவுந் தரைகிழித் தூன்றிவிண் டாங்கும்

வரைய ளிப்பவும் வாங்கிவாய் மடுப்பன மாடம்.



(இ - ள்.) மாடம் - பண்டசாலைகள், திரை அளிப்பவும் -

கடல் தரும் பொருள்களையம், திரைபடு தீம்புனல் வேலி -

அலைகளையுடைய இனிய நீரினை வேலியாகவுடைய, கரை

அளிப்பவும் - மருத நிலம் தரும் பொருள்களையும், கரை இல் -

அளவில்லாத, ஆன் நிரைபடு - பசு மந்தைகளையுடைய,

கானத்தரை அளிப்பவும் - முல்லை நிலம் தரும் பொருள்களையும்,

தரை கிழித்து - புவியைப் பிளந்து, விண் ஊன்றி தாங்கும் -

வானத்தை ஊன்றித் தாங்குகின்ற, வரை அளிப்பவும் - மலை தரும்

பொருள்களையும், வாங்கி வாய்மடுப்பன - வாங்கித் தம்மிடத்து

நிறைப்பன எ - று.

திரை : அதனையுடைய உடலுக் காயிற்று. சூழ்ந்திருத்தலின்

புனலை வேலி யென்றார் - கரை - கரைகளையுடைய மருதம்.

கானத் தரை - கானமாகிய தரை; முல்லை நிலம். விண்ணினைத்

தாங்குவது போன் றிருத்தலின், 'விண்டாங்கும்' என்றார். மாடம்

என்றது பண்ட சாலைகளை. அளிப்ப, என்பன : வினையாலணையும்

பெயர். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்னும் முறை எதிராக

உரைக்கப்பட்டது நான்கு திணையிலும் உண்டாம் பொருள்கள்

இவை என்பதனை,



"அகில்கறி கோட்ட மொடுதக் கோலம்

குங்கும மைந்தும் மலைபடு திரவியம்"



"அரக்கிறா லின்றே னணிமயியற் பீலி

நாவி கான்படு திரவிய மைந்தே"



"செந்நெல் செவ்விள நீர்சிறு பயறு

கன்னல் கதலி யெனப்பெயர் பெற்ற

ஐந்து நன்னாட் டமைந்த திரவியம்"



"பவள முத்துச் சங்கொக் கோலை

உப்புக் கடல்படு திரவிய மைந்தே"



என்னும் பிங்கலந்தைச் சூத்திரங்களா னறிக. (60)





	 	 	 ஆலவா யுடையா னென்று

				 மங்கயற் கண்ணி யென்றுஞ்

			சோலைவாழ் குயிலி னல்லார்

				 சொல்லியாங் கொருங்கு சொல்லும்

	 	 	 	 பாலவாங் கிளிகள் பூவை

பன்முறை குரவ னோதும்

நூலவாய்ச் சந்தை கூட்டி

நுவன்மறைச் சிறாரை யொத்த.

	 	 		 (இ - ள்.) சோலைவாழ் குயிலின் நல்லார் - சோலையில்

வாழும் குயில்போன்ற பரத்தையர், ஆலவாய் உடையான் என்றும் -

திருவால வாயில் வீற்றிருக்கும் உடையானே என்றும்,

அங்கயற்கண்ணி என்றும் - அங்கயற் கண்ணியே என்றும்,

சொல்லியாங்கு - சொல்லினாற் போல, ஒருங்கு சொல்லும் - ஒரு

சேரச் சொல்லுகின்ற, பால் அவாம் கிளிகள் - பாலை விரும்புகின்ற

கிளிகளும், பூவை - நாகணவாய்ப் பறவைகளும், குரவன் பன்முறை

ஓதும் - ஆசிரியன் பலமுறை ஓதுகின்ற, நூல் அவாய் - மறையைய

விரும்பி, சந்தை கூட்டி நுவல் - சந்தை கூட்டிச் சொல்லுகின்ற,

மறைச் சிறாரை ஒத்த - பார்ப்பனச் சிறுவர்களை ஒத்தன எ - று.

உலகுயிரெல்லாம் இறைவனுக்கு உடைமையாகலின் அவன்

உடையானெனப்படுவன்; ஆலவாயை உடையான் என்னலுமாம்.

விளியாக வன்றிப் பெயராகவும் கொள்ளலாகும். நல்லார் சொல்வது

இயல்பாகச் சொல்லுதலும், பயிற்றுவித்தலும் ஆம். ஆங்கென்னும்

உவமப் பொருட்டாய இடைச்சொல், சொல்லி என்பதனுடன் ஒட்டி

ஒரு சொல்லாய் நின்றது. இங்குள்ள பரத்தையரும் அம்மையப்பர்

திருநாமங்களையே கூறும் பத்திமை யுடையாரென்றார். நூலென்றது,

ஈண்டு மறையீனை. சந்தை - பண்ணுடன் ஓது முறைமை.

	 "நந்தி நாம நமச்சி வாயவெனுஞ்

			சந்தை யாற்றமிழ் ஞானசம் பந்தன்சொல்

			சிந்தை யான்மகிழ்ந் தேத்தவல் லாரெலாம்

			பந்த பாச மறுக்கவல் லார்களே"



என்னும் தமிழ்மறையுங் காண்க. அவாவும், அவாவி என்பன

அவாம், அவாய் எனத் திரிந்தன. கிளிகள் பூவை என்புழி

உம்மைகள் விரிக்க. ஒத்த : அன்பெறாத பலவின்பால் முற்று. (51)





	 	 கரிய கம்பலக் கிடுகின்மேற் கதிர் விடு பவளத்

தெரியல் பொன்னரி மாலிகை தெண்ணிலாச் சொரியும்

பரிய நித்தில மணிவட மரகதப் பசுந்தார்

விரிய விட்டன விந்திர வின்னிரை யனைய.

(இ - ள்.) கரிய கம்பலக் கிடுகின்மேல் - கரிய கம்பலம்

வேய்ந்த சட்டத்தின் மேல், விரிய விட்டன - விரியும்படி

விட்டனவாகிய, கதிர் விடு பவளத் தெரியல் - ஒளிவீசுகின்ற

பவளமாலைகளும், பொன் அரி மாலிகை - பொன்னால் அரிந்து

செய்த மாலைகளும், தெள் நிலாச் சொரியும் - தெளிந்த நிலவைப்

பொழிகின்ற, பரிய நித்திலமணிவடம் - பெரிய முத்துமாலைகளும்,

மரகதப் பசுந்தார் - பசிய மரகத மாலைகளும், இந்திர வில் நிரை

அனைய - வரிசையாகவுள்ள இந்திர வில்லுகளை ஒத்தன எ - று.

மாலைகள் விளங்கித் தோன்றுதற்குக் கரிய கம்பலத்தின்மேல்

இட்டு வைப்பர்; கம்பலம் முகிலையும், மாலைகள் இந்திரவில்லையும்

போலுமென்க. பலநிற முடைமையின் இந்திரவில் உவமம். (61)





	 	 நாள்க ளுங்குளிர் திங்களு ஞாயிறு மேனைக்

கோள்க ளுங்குளிர் விசும்பொரீஇக் குடிபுகுந் தாங்கு

வாள்கி டந்திராப் பகலொளி மழுக்கலால் வணிகர்

ஆள்க லம்பகர் பீடிகை துறக்கநா டனைய.

(இ - ள்.) நாள்களும் - நாண்மீன்களும், குளிர் திங்களும் -

குளிர்ந்த மதியும், ஞாயிறும் - இரவியும், ஏனைக்கோள்களும் -

மற்றைக் கோள்களும், குளிர்விசும்பு ஒரீஇ - குளிர்ந்த

வானத்தினின்று நீங்கி, குடிபுகுந்தாங்கு - குடி புகுந்தாற்போல,

வாள்கிடந்து - ஒளி தங்கி, இராப்பகல் ஒளி மழுங்ககலால், ஆள்

கலம் பகர் வணிகர் பீடிகை - அணியும் கலன்களை விற்கின்ற

வணிகர் கடைவீதிகள், துறக்க நாடு அனைய - வானுலகை ஒத்தன

எ - று.

நாள் - நாண்மீன், நட்சத்திரம். ஏனைக் கோள்களாவன : -

செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி என்பன. இராகு

கேதுக்கள் சாயை யாதலின் ஈண்டு அவை கொள்ளற் பாலனவல்ல.

இரவிலும் பகலிலும் தோன்றும் அனைத்தொளியும் ஒருங்கு

தொக்காற் போலுதலின் அவ்வொளி இரவிலும் பகலிலும்

தனித்தனியுள்ள ஒளிகளை மழுங்கச் செய்வதாயிற்று; அதனால் இரவு

பகல் என்னும் பொழுது வேற்றுமை புலனாகாமையால்

அவ்வேற்றுமையில்லாத துறக்க நாட்டினைப் போலும் என்றார்.

ஆளுதல் - ஈண்டு அணிதல். (62)





	 	 	 பன்னி றத்தபல் பெருவிலைப் பட்டெலா மவண

			அன்ன பட்டின்மேம் படுவிலைப் பருத்தியு மவண

			எந்நி லத்தரும் பொருள்பதி னெழுபுல வணிகர்

			மன்னி ருக்கையு மரும்பெறல் வளனெலா மவண.



(இ - ள்.) பல் நிறத்த - பல நிறத்தினையுடைய, பெரு விலை

- பெரிய விலையினையுடைய, பல் பட்டு எலாம் அவண -

பலவகையான பட்டாடைகள் அனைத்தும் அவ்விடத்துள்ளன;

அன்னபட்டின் - அத்தன்மையவான பட்டாடைகளின், மேம்படு

விலை - மேம்பட்ட விலையினையுடைய, பருத்தியும் அவண -

பருத்தி நூலாடைகளும் அங்குள்ளன; எந்நிலத்து அரும்பொருள்

(எலாம்) - எந்த நாட்டினுங் கிடைத்தற்கரிய பொருள்கள் எல்லாமும்,

பதினெழு புலவணிகர் மன் இருக்கையும் - (தமிழ் ஒழிந்த) பதினேழு

தேயவணிகர்களின் நிலைபெற்ற உறைவிடங்களும், பெறல் அரும்

வளன் எலாம் பெறுதற்கரிய (பிற) செல்வங்கள் எல்லாமும், அவண

- அக் கடைவீதிகளிலுள்ளன எ - று.

அவண : பலவின்பாற் குறிப்பு முற்று. பட்டு, பருத்தி யென்பன

அவற்றானாய ஆடைகளுக்கு ஆகுபெயர். எந்நிலத்தும் என உம்மை

விரிக்க. எந்நிலத் தரும் பொருள் என்பதற்கு எந்நாட்டினுமுள்ள

அரிய பொருள்கள் என்று கொள்ளுதலுமாம். அரும் பொருள் -

கருப்பூரம் முதலியன; பட்டினப்பாலையில் 'அரியவும்' என்பதற்குச்

'சீனம் முதலிய இடங்களினின்றும் வந்த கருப்பூரம், பனிநீர்,

குங்குமம் முதலியனவும்' என நச்சினார்க்கினியர் உரை

கூறியிருப்பதுங் காண்க. பொருளும், எலாமும் என்னும் உம்மைகள்

தொக்கன. (63)





	 	 மரக தத்தினா லம்மிகள் வைரவா ளுலக்கை

உரல்கள் வெள்ளியா லடுப்பகில் விறகுலை பனிநீர்

அரிசி முத்தழல் செம்மணி யடுகலன் பிறவும்

எரிபொ னாலிழைத் தாடுப விவர்சிறு மகளிர்.

(இ - ள்.) இவர் சிறு மகளிர் - இவ்வணிகரின் சிறுமிகள்,

மரகதத்தினால் அம்மிகள் - மரகதங்களால் அம்மிகளும்

குழவிகளும், வாள் வைரம் உலக்கை உரல்கள் - ஒளிபொருந்தி

வைரங்களால் உலக்கைகளும் உரல்களும், வெள்ளியால் அடுப்பு -

வெள்ளியினால் அடுப்பும் (அமைத்து), அகில் விறகு - அகிற்

கட்டையை விறகாகவும், உலை பனிநீர் - பனிநீரை உலைநீராகவும்,

முத்து அரிசி - முத்துக்களை அரிசியாகவும், செம்மணி அழல் -

சிவந்த மாணிக்கத்தை நெருப்பாகவும் (கொண்டு), அடுகலன பிறவும்

- பிற சமையற் கலன்களனைத்தையும், எரிபொனால் -

ஒளியினையுடைய பொன்னால், இழைத்து - இயற்றி ஆடுப -

விளையாடுவர் எ - று.

அம்மிகள் என்புழி இனம்பற்றிக் குழவியும் கொள்ளப்பட்டது.

வாளால் என விரிக்க. உலக்கையுரல்கள் உம்மைத் தொகை.

அமைத்து, கொண்டு என்னுஞ் சொற்கள் இயைபு நோக்கி

வருவிக்கப்பட்டன. (64)





	 	 	 செயிரிற் றீர்ந்தசெம் பொன்னினாற் றிண்ணிலைக் கதவம்

			வயிரத் தாழுடைத் தவர்கடை வாயிலு மென்றால்

			அயிரிற் றீர்ந்தபே ரறிஞரு மனையர்தஞ் செல்வத்

			தியலிற் றாமென வரையறுத் திசைப்பதை யெவனோ.



(இ - ள்.) அவர் கடைவாயிலும் -அவ்வணிகரின்

கடைவாயிலும், செரில் தீர்ந்த - குற்றத்தினீங்கிய,ய

செம்பொன்னினால் - சிவந்த பொன்னினால், திண்நிலைக் கதவம் -

வலிய நிலையோடு கூடிய கதவும், வயிரத்தாழ் - (அதற்கு)

வயிரத்தினால் தாழக்கோலும், உடைத்து என்றால் - உடையது

என்று சொன்னால், அயிரில் தீர்ந்த பேர் அறிஞரும -ஐயத்தினீங்கிய

பெரிய அறிஞர்களும், அனையர் தம் - அவ்வணிகருடைய,

செல்வத்து இயல் - செல்வத்தினளவு, இற்று ஆம் என -

இவ்வளவின தென்று, வரையறுத்து - முடிவுகட்டி, இசைப்பது எவன்

- கூறுவது எவ்வாறு? (முடியாது என்றபடி) எ - று.

செயிரிற்றீர்ந்த பொன் - ஓட்டற்றபொன். வாயில் உடைத்து

எனக்கூட்டுக. ஐயத்தினீங்கிய பேரறிஞராவார் ஆதித்தனது செலவு

முதலியவற்றையும் அறியும் அறிவினையுடையார்.

	 "செஞ்ஞா யிற்றுச் செலவுமஞ் ஞாயிற்றுப்

			பரிப்பும் பரிப்புச் சூழ்ந்தமண் டிலமும்

			வளிதிரிதரு திசையும்

			வறிது நிலைஇய காயமு மென்றிவை

			சென்றந் தறிந்தோர் போல வென்றும்

			இனைத்தென் போரு முளரே"



என்னும் புறப்பாட்டும் காண்க. வாயிலும், அறிஞரும் என்னும்

உம்மைகள் முறையே இழிவையும் உயர்வையும் சிறப்பிக்க வந்தன.

தம், ஆம் : சாரியை. இசைப்பதை : வினைத்திரி சொல்,

ஐ : சாரியை என்னலுமாம். ஓ : அசை.(65)





	 	 	 	 	 	 			 	 எரிக்கு றும்பொறி யனையசெம் மணிசுட ரெறிபொன்

			வரிச்சு ரும்புநேர் மரகத முத்துவாள் வைரந்

			தெரிப்ப ருந்துகிர் சிந்தின செல்லுநா ளொன்றுக்

			கரிப்பர் கையகப் படுவன வாயிரத் திரட்டி.



(இ - ள்.) எரிக் குறும்பொறி அனைய - நெருப்பின் சிறிய

பொறியை யொத்த, செம்மணி - சிவந்த மாணிக்கங்களும், சுடர் எறி

பொன் - ஒளி வீசுகின்ற பொன்னும், வரிச் சுரும்பு நேர் மரகதம் -

கீற்றுக்களையுடையவண்டினை யொத்த மரகதங்களும், முத்து -

முத்துக்களும், வாள் வைரம் - ஒளிபொருந்திய வைரங்களும்,

தெரிப்பு அரும் துகிர் - விலை தெரிந்து சொல்லுதற்கரிய

பவளங்களுமாக, சிந்தின - சிதறிக் கிடக்கின்றவை, அரிப்பர் செல்லு

நாள் ஒன்றுக்கு - அரித் தெடுப்போர் செல்லுகின்ற ஒவ்வொரு

நாளும், கை அகப்படுவன - (அவர்) கையிற் கிடைப்பன, ஆயிரத்து

இரட்டி - (வகைக்கு) இரண்டாரிங்களாம் எ - று.

தெரிப்பு - தெரிந்து சொல்லுதல். நாளொன்றுக்கு -

நாளொன்றில். சிந்தின, அகப்படுவன : வினையாலணையும்

பெயர்கள். ஆயிரத் திரட்டி யென்றது எண்ணிறந்தன

வென்றபடி. (66)





	 	 	 பாய தொன்மரப் பறவைபோற் பயன்கொள்வான் பதினென்

			தேய மாந்தருங் கிளந்தசொற் றிரட்சிதான் றூய

			மாயை காரிய வொலியன்றி வான்முதற் கருவின்

			ஆய காரிய வோசையே யாய்க்கிடந் தன்றே.



(இ - ள்.) பாய தொன்மரம் - பரந்த ஆலமரத்தில்,

பறவைபோல் - (பயன்கொள்ளுதற் பொருட்டுக் கூடிய)

பறவைகளைப்போல், பயன் கொள்வான் - பயனைக் கொள்ள வந்த,

பதினெண்தேய மாந்தரும் - பதினெண்மொழிகள் வழங்கும்

நிலத்திலுள்ள மக்களும், கிளந்தசொல் திரட்சிதான் - பேசுகின்ற

சொற்றொகுதிதான், தூய மாயை காரிய ஒலி அன்றி - சுத்த

மாயையின் காரிய ஒலியாக அல்லாமல், வான் முதல் கருவின் ஆய

- வானாயமுதற் காரணத்தினாலுண்டாகிய, காரிய ஓசையே

ஆய்க்கிடந்தன்று - காரிய ஓயையேயாகி அமைந்தது எ - று.

தொன்மரம் - ஆலமரம். பயன் கொள்வான் என்பது

பறவைக்கும் கூட்டப்பட்டது. பதினென் தேயமாவன - செந்தமிழ்

கொடுந் தமிழ் என்றிருபகுதியாகிய தமிழ் வழங்கு நிலமும், சிங்களம்

முதலிய ஏனை மொழிகள் வழங்கு நிலங்களுமாம். தமிழொழிந்த

பதினேழு நாடுகள் இவை யென்பதனை,

	 "சிங்களஞ் சோனகஞ் சாவகஞ் சீனந் துளுக்குடகம்

			கொங்கணங் கன்னடங் கொல்லந் தெலுங்கங் கலிங்கம்வங்கம்

			கங்க மகதங் கடாரங் கவுடங் கடுங்குசலம்

			தங்கும் புகழ்த்தமிழ் சூழ்பதி னேழ்புவி தாமிவையே"



என்னுஞ் செய்யுளலறிக. சுத்தமாயையின் காரியவொலிாவது பொருள்

பயக்கும் எழுத்து வடிவான வொலி. ஆகாய காரிய வோசை

யாவதுபொருள் பயவாது சதத மாத்திரையாயிருப்பது. வான்

முதற்கருவின் என்பதற்கு ஆகாய முதலிய ஐம்பூத காரணங்களால்

எனப் பொருள் கூறுவாறு முளர்; ஏனைப் பூதங்களிலும் வானின்

கலப்பினாலயே ஓசையுயண்ாமாகலின் அங்ஙனங் கூறுதல்வேண்ா

வென்க. ஒலி, ஓசை என்பன ஒரே பொருளில் வழங்குவதுண்ாயினும்,

அவை முறையே எழுத்து வடிவையும், எபத்து வடிவில்லாத

சத்தத்தையும் உணர்த்துஞ் சொற்களாக ஆன்றோரால்

ஆளப்படுகன்றன; திருநாவுக்கரசுகள் தேவாரத்தில் 'ஓசை யொல

யுண்மையைப் புலப்பத்தா நிற்கும். இச்செய்யுளில் 'மாயை காரிய

வொலி' என்றும், 'வான் முதற் கருவினாய காரிய வோசை' என்றும்

கூறியது இவ்வேற்றுமை குறித்தே யாகும். பலமொழிகளும் ஒருங்கு

பேசப்படுங்கால் அவை மயங்குதலுற்று ஒரு மொழியின் வடிவுந்

தோன்றாமையால் ஆகாயகாரிய வோசையேயாயிற்று என்றார்.

"மூசுதே னிறாலின் மூச மொய்திரை யியம்பி யாங்கும்

ஓசையென் றுணரி னல்லா லெழுத்துமெய் யுணர்த லாகா"



என்னும் சிந்தாமணிச் செய்யுளோடு இதனை ஒப்பு நோக்கு. ஓசையே

என்பதில் ஏ : தேற்றம். கிடந்தன்று - கிடந்தது. ஏ : அசை. (67)





	 	 ஒழிவில் வேறுபல் பொருளுமே முலோகமும் பிறவும்

வழுவில் வேறுபல் கலைகளு மரபுளி வகுத்துத்

தழுவி வேண்டினர் தாங்கொளத் தக்கவா பகரா

அழிவி லாமறை போன்றன வாவண வீதி.



(இ - ள்.) ஒழிவு இல் வேறுபல் பொருளும் - நீங்குத

லில்லாத பலவேறு வகையான பொருள்களையும், ஏழு உலோகமும்

- ஏழு உலோகங்களையும், வழு இல் வேறு பல் கலைகளும் -

குற்றமில்லாத பலவேறு வகைப்பட்ட கலைகளையும், பிறவும் -

பிறவற்றையும், மரபுளி - முறையால், வகுத்து - வகைப்படுத்தி,

தழுவி வேண்டினர் தாம் கொள - அணுகிநின்று விரும்பியவர்கள்

கொள்ளும்படி, தக்கவா பகரா - தக்கவாறு பகர்ந்து, ஆவண வீதி -

கடைவீதிகள், அழிவு இலா மறைபோன்றன - அழிவில்லாத

வேதங்களைப் போன்றன எ - று.

கடை வீதிக்கியைய உலோகம் என்பதற்குப் பொன் முதலியன

வென்றும், கலைகள் என்பதற்கு ஆடைகள் என்றும், கொளத்தக்கவா

பகரா என்பதற்கு வாங்குமாறு விற்று என்றும், மறைக்கியைய

அவற்றுக்கு முறையே பூலோகம் முதலியன வென்றும், அறுபத்து

நாற்கலைகள் என்றும், பக்குவத்திற்கேற்ப ஏற்றுக்கொள்ளுமாறு கூறி

யென்றும் பொருள் கொள்க. பொன் முதலிய ஏழு உலோகங்கள்

இவையென்பதனை,

"பொன்னும் வெள்ளியும் செம்பும் இரும்பும்

அன்ன ஈயமும் ஐவகை யுலோகம்"



"தராவொடு கஞ்சத் தானுங் கூட்டி

எழுவகை யுலோகம் ஐவகை யலோகம்"



என்னும் திருவாகரச் சூத்திரங்களா னறிக. மரபுளி - மரபால்;

உளி : மூன்றன் பொருள்படுவதோ ரிடைச்சொல். (68)





	 	 	 	 	 	 			 	 திக்கெ லாம்புகழ் மதுரையைச் சிவபுர மாக்கி

			முக்க ணாயக னரசுசெய் முறையினுக் கேற்பத்

			தக்க தோழனோ டளகைமா நகருறை தயக்கம்

		 			ஒக்கு மந்நகர் வாணிக ருறையுள்சூழ் நியமம். *



(இ - ள்.) அந்நகர் வாணிகர் - அந்த மதுரை மாநகரத்துள்ள

வாணிகர்களின், உறையுள் சூழ் நியமம் - இல்லங்கள் சூழ்ந்த கடை

வீதியின் விளக்கம், திக்கு எலாம் புகழ் - எல்லாத் திசையாராலும்

புகழப்படுகின்ற, மதுரையை - மதுரைமாநகரை, சிவபுரம் ஆக்கி -

சிவ புரமாகச் செய்து, முக்கண் நாயகன் - மூன்று கண்களையுடைய

இறைவன், அரசு செய் முறையினுக்கு ஏற்ப - செங்கோ லோச்சிய

முறைமைக்குப் பொருந்த, தக்க தோழனோடு - தகுதியான

நண்பனாகிய குபேரனோடு, அளகைமாநகர் உறை தயயக்கம் ஒக்கும்

- அளகை மாநகரமானது தயங்கிய விளக்கத்தை ஒக்கும் எ - று.

முக்கணாயகன் அரசு புரிதலின் மதுரை சிவபுரமாயிற்று. தக்க

- தோழனா யிருத்தற்குத் தக்க. உறையுள் - உறைவிடம்; உள் :

பெயர் விகுதி. (69)



* * *





(பா - ம்) * நிகமம்.





	 	 மன்னவர் வீதி

ஒற்றை யாழியா னுலகிரு ளொதுக்குமா போலச்

செற்ற நேமியாற் கலியிருள் தின்றுகோ லோச்சி

மற்ற டம்புய வலியினான் மாறடு சீற்றக்

கொள்ள மன்னவர் விழுக்குடிக் கோமறு குரைப்பாம்.



(இ - ள்.) ஒற்றை ஆழியான் - ஓர் உருளை பூண்ட

தேரினை யுடைய சூரியன், உலகு இருள் ஒதுக்குமாபோல -

உலகின்கண் புறவிருளை நீக்குவதுபோல, செற்றம் நேமியால் -

(தீயோரிடத்தில்) வெகுளியை யுடைய ஆணைத் திகிரியால், கலி

இருள் தின்று - (குடிகளின்) துன்ப மாகிய இருளைக் கெடுத்து,

கோல் ஓச்சி - செங்கோல் நடாத்தி, மல் தடம்புய வலியினால் -

வளவிய பெரிய தோள் வலிமையால், மாறு அடு சீற்றம் -

பகைவரைக் கொல்லுகின்ற செற்றத்தினையும், கொற்றம் -

வெற்றியையுமுடைய, மன்னவர் விழுக்குடி - அரசர்களின் சீரிய

குடிகளையுடைய, கோ மறுகு உரைப்பாம் - அரச வீதியின்

பெருமையைச் சொல்வாம் எ - று.

ஒன்று என்பது ஐகாரச்சாரியை பெற்று ஒற்றை யென்றாயது.

ஆழி அதனையுடைய தேருக்காயிற்று. ஒதுக்குமாறு என்பது ஈறு

கெட்டது. செற்ற நேமி - ஆக்கினா சக்கரம். மல் - வளன்; மற்

போருமாம். மாறு - பகை; பகைவரை யுணர்த்திற்று. (80)





	 	 தரங்க வேலைக டம்மையே தாளுறப் பிணித்துத்

துரங்க மாவெனத் தொகுத்தமந் துரைபல வருவி

இரங்கு மோரறி வுயிர்வரை யாவையும் பெயர்த்து

மரங்கொல் யானைபோற் பிணித்தகூ டம்பல மன்னோ.



(இ - ள்.) தரங்க வேலைகள் தம்மையே - அலைகளை

யுடைய கடல்களையே, தாள் உறப் பிணித்து - காலை இறுகக்

கட்டி, துரங்கமா என - குதிரைகளாக, தொகுத்த - தொகுக்கப்

பெற்றுள்ள, மந்துரை பல - பரிச்சாலைகள் பல; அருவி இரங்கும் -

அருவி ஒலிக்கின்ற, ஓர் அறிவு உயிர் - ஓரறிவுயிராகிய, வரை

யாவையும் பெயர்த்து - மலைகள் அனைத்தையும் தோண்டி, மரம்

கொல் யானைபோல் - மரங்களை முறிக்கின்ற யானைகளாக,

பிணித்த கூடம் பல - கட்டப்பட்டுள்ள யானைக் கூடங்கள் பல

உள்ளன (அவ்வீதியில்) எ - று.

தரங்கம் புரவிக்கு உவமம். புரவியின் மிகுதி கூறுவார்

வேலைகள் தம்மையே தொகுத்த என்றார். துரங்கமா - துரங்கமாகிய

மா : இரு பெயரொட்டு. மதத்திற்கு அருவியும் யானைக்கு மலையும்

உவமம். வளர்தலுண்மையின் ஓரறிவுயிர் என்றார். மரம் - கட்டுத்

தறியுமாம். யானைபோல் - யானைகளாக. தற்குறிப்பேற்றம். மன்,

ஓ : அசை. (71)





	 	 	 மழுக்கள் வச்சிரங் கார்முகம் வாளிமுக் குடுமிக்

			கழுக்கள் சக்கர முடம்பிடி கப்பண நாஞ்சில்

			எழுக்க ணாந்தகம் பலகைதண் டிவைமுதற் படையின்

			குழுக்க ளோடிகல் விந்தைவாழ் கூடமும் பலவால்.



(இ - ள்.) மழுக்கள் வச்சிரம் கார்முகம் வாளி - மழுக்கள்

வச்சிரங்கள் வில் அம்பு, முக்குடுமிக் கழுக்கள் - முத்தலைச்

சூலங்கள், சக்கரம் உடம்பிடி - திகிரி கைவேல், கப்பணம் - இருப்பு

நெருஞ்சின் முள், நாஞ்சில் - கலப்பை, எழுக்கள் - வளைதடிகள்,

நாந்தகம் - வாள், பலகை - கேடகம், தண்டு இவை முதல் -

தண்டம் இவை முதலான, படையின் குழுக்களோடு - படைக்கலக்

கூட்டத்தோடு, இகல் விந்தை வாழ் கூடமும் பல - வெற்றிக்குரிய

கொற்றவை வாழ்கின்ற கூடங்களும் பலவுள்ளன (அவ்வீதியில்)

எ - று.

கார்முகம் - வில்; போருக்குரியது என்னும் பொருளுள்ள

தத்தி தாந்தம். உடம்பிடி - கைவேல். கப்பணம் - யானை

நெருஞ்சின் முள் வடிவாக எஃகினாற் செய்யப்படுவது. விந்தை -

துர்க்கை. கொற்றவை. படைக்கலக் கொட்டிலில் விந்தைவாழு

மென்றார். ஆல் : அசை. (72)





	 	 	 தொளைய கல்லைமா லெனக்கொண்டு சுழற்றியும் செந்தூள்

			அளையும் யானைபோற் பாய்ந்துமல் லாற்றியு மாற்றல்

			விளைய வாளொடு கேடகம் வீசியும் வென்றி

			இளைய ராடமர வயில்வன வெண்ணிலாக் கூடம்.



(இ - ள்.) தொளைய கல்லைக் கொண்டு - தொளையை

யுடைய கல்லை ஏந்தி, மால் எனச் சுழற்றியும் - திருமால் திகிரியைச்

சுழற்றி னாற்போல் சுழற்றியும், செம் தூள் அளையும் யானைபோல்

- செம் புழுதியிற் படிந்த யானைகளைப்போல, பாய்ந்து மல்

ஆற்றியும் - செந் நிலத்திற் பாய்ந்து மற்போர் செய்தும், ஆற்றல்

விளைய - வலிமை முதிர வாளொடு கேடகம் வீசியும் -

வாட்படையோடு பரிசையும் பற்றி (ஒருவர்மே லொருவர்) வீசியும்,

வென்றி இளையர் - வெற்றியையுடைய அரசிளங் குமரர்கள், ஆடு

அமர் பயில்வன - வெற்றி பொருந்திய போர்த்தொழி்ல் பயிலும்

இடமாகவுள்ளன, எண் இலாக் கூடம் - அளவிறந்த கூடங்கள் எ-று.

திகிரியைச் சுழற்றினாற்போல வென்றபத 'தொளைய கல்லை'

என்னும் பொருளுக்கு ஏற்பவும், செந்நிலத்திற் பாய்ந்து என்பது

'செந்தூள் அளையும்' என்னும் உவமைக்கு ஏற்பவும்

வருவிக்கப்பட்டன. பயில்வன வாகிய கூடங்கள் உள்ளன என

முடித்தலுமாம். (73)





	 	 [அறுசீரடியாசிரிய விருத்தம்]

தேசவில் நீல மாடஞ் செம்மணிச் சென்னி மாடங்

காசறு கனக மாடஞ் சந்திர காந்த மாடம்

ஆசற விளங்கு மின்ன மாடநீண் மாலை கூடற்

பாசிழை மடந்தை பூண்ட பன்மணிக் கோவை யன்ன.

	 		 (இ - ள்.) தேசு அவிர் - ஒளி விளங்குகின்ற, நீல மாடம் -

நீல மணியாலாகிய மாளிகையும், செம்மணி - சிவந்த

மாணிக்கங்களாற் கட்டப்பெற்ற, சென்னிமாடம் - முடியையுடைய

மாளிகையும், காசு அறு கனகமாடம் - குற்றமற்ற பொன்னா

லியற்றப்பட்ட மாளிகை யும், சந்திரகாந்த மாடம் - சந்திரகாந்தக்

கல்லாலமைக்கப்பெற்ற மாளிகையும் ஆகிய, ஆசு அற விளங்கும் -

குற்ற மின்றாக விளங்குகின்ற, இன்னமாடம் நீள்மாலை - இந்த

நீண்ட மாளிகை வரிசைகள், கூடல் - மதுரையாகிய, பாசிழை

மடந்தை பூண்ட - பசிய அணிகலன் களையுடைய மங்கையானவள்

அணிந்த, பல் மணிக் கோவை அன்ன - பலவகை மணிகளைக்

கோத்த வடங்களை ஒத்திருந்தன எ - று.

மாலை - வரிசை. பசுமை இழை, பாசிழை யென்றாயது. (74)





	 	 	 விரையகல் கதுப்பி னல்லார் வீங்கிளங் கொங்கை போழ்ந்த

			வரையகன் மார்ப மன்றி வடுப்படார் தமக்கன் பில்லார்

			உரையகன் மான வாற்றா லொழுகுவார் பலகை யொள்வாட்

			கரையகல் விஞ்சை வீரர் கணம்பயில் காட்சித் தெங்கும்.

	 	 		 (இ - ள்.) வரை அகல் - மலைபோ லகன்ற, மார்பம் -

மார்பின் கண், விரை அகல் - மணமிக்க, கதுப்பின் -

கூந்தலையுடைய, நல்லார் - மகளிரின், வீங்கு இளம் கொங்கை -

பருத்த இளமையாகிய கொங்கைகள், போழ்ந்த (வடு) அன்றி -

பிளந்ததனாலாகிய வடுவே யல்லாமல், வடுப்படார் - வேறு

படையினால் வழுப்படாதவர்களும், தமக்கு அன் பில்லார் -

தம்முயிரினிடத்து அன்பில்லாதவர்களும், உரை அகல் - புகழ்

மிகுந்த, மான ஆற்றால் ஒழுகுவார் - மான நெறியால் ஒழுகுகின்ற

வர்களுமாகிய, பலகை ஒள் வாள் விஞ்சை - கேடகத்தையும் ஒளி

பொருந்திய வாளையும் பற்றி வீசுகின்ற வித்தையில் வல்ல, கரை

அகல் வீரர்கணம் - அளவிறந்த வீரர்கள் கூட்டம், பயில் காட்சித்து

எங்கும் - நெருங்கி யிருக்கிற காட்சியையுடையது எல்லாவிடங்களும்

எ - று.

வரை அகல் மார்பம் - மூன்று வரிசைகளையுடைய அகன்ற

மார்பு எனலுமாம். கொங்கை போழ்ந்த மார்பிலன்றி ஏனையிடத்து

வடுப்படார் எனக் கூறலுமாம்; இதற்கு இனம் பற்றி முகமும்

கொள்ளப் படும்; என்னை? முகத்தினும் மார்பினும் பட்ட புண்ணை

விழுப்புண் என்பவாகலின், புறங்கொடார் என்பது கருத்து. தம்

முயிர்க் கிரங்காமையின் 'தமக்கன்பில்லார்' எனப்பட்டார்.

மானவாற்றாலொழுகுதலாவது தாழ்வுவரின் உயிரை விடுதல்,

"மயில்நீப்பின் வாழாக் கவரிமா வன்னார்

உயிர்நீப்பர் மானம் வரின்"



என்றார் வள்ளுவனாரும். விஞ்சை பயில்என ஒட்டலுமாம்.

காட்சித்து : குறிப்பு முற்று. எங்கும் : எழுவாய்; பன்மை

யொருமைமயக்கம். (75)





	 	 மின்னைவா ளென்ன வீசி வீங்குகார் தம்மிற் போர்மூண்

டென்னவான் மருப்பு நீட்டி யெதிரெதிர் புதையக் குத்தி

அன்னவா னென்ன வாய்விட் டதுவெனச் செந்நீர் சோரப்

பொன்னவா மகன்ற மார்பர் பொருகளி றாட்டு வார்கள்.



(இ - ள்.) வீங்கு கார் - சூல் முதிர்ந்த முகில்கள், மின்னை

வாள் என்ன வீசி - மின்னலை வாள்போல வீசி, தம்மில் போர்

மூண்டென்ன - தம்முள் போர் மூண்டுசெய்தாற்போல, பொரு

களிறு - போர் செய்யும் யானைகள், வால் மருப்பு - வெள்ளிய

தந்தங்களை, எதிர் எதிர் நீட்டி - எதிரேதிரே நீட்டி, புதையக்

குத்தி - (உடலில்) மூழ்கும்படி குத்தி, அன்னவான் என்ன - அந்த

மேகம் சொரியும் தாரைபோல, செந்நீர் சோர - குருதித் தாரை

சொரியும்படி, பொன் அவாம் - திருமகளும் விரும்பும்படியான,

அகன்ற மார்பர் - விரிந்த மார்பினையுடைய வீரர்கள் (அவ்

யானைகளை),, ஆட்டுவார்கள் - போர் செய்விப்பார்கள் எ - று.

மூண்டென்ன : விகாரம். அன்ன : சுட்டு. மேக மென்னும்

பொருண்மைபற்றி 'அது' என்று ஒருமையாற் கூறினார். சோர -

சொரிய என்னும் பொருட்டு. அவாவும் என்பது அவாம் என விகார

மாயிற்று. அவாவும் மார்பு, அகன்ற மார்பு எனத் தனித்தனி கூட்டுக.

நீட்டி என்பது முதலியன களிற்றின் வினைகள். (76)





	 	 தூண்டுவா ருளமுந் தங்கள் பின்னிடத் துவக்குண் டீர்த்துத்

தாண்டுமா னொற்றை யாழித் தேரினுந் தள்ளித் துள்ளப்

பாண்டில்வாய்ப் பசும்பொன் றேயப் பார்மகள் முதுகு

கீண்டு

சேண்டிசை போய்ம டங்கச் செல்வத்தேர் நடாந்து

வார்கள்.



(இ - ள்.) தூண்டுவார் உளமும் - செலுத்துகின்றவர்களின்

மனோவேகமும், தங்கள் பின்னிட - தங்கள் வேகத்திற்குப்

பின்னிடும்படி, துவக்குண்டு ஈர்த்துத் தாண்டுமான் - கட்டப்பட்டு

இழுத்துத் தாவுகின்ற குதிரைகள், ஒற்றை ஆழித் தேரினும் -

ஓருருளையையுடையய சூரியன் தேரிற் பூட்டியய குதிரைகளை விட,

தள்ளித்துள்ள - விரைந்து ஓடவும், பாண்டில் வாய் - உருளையின்

கண் உள்ள; பசும்பொன் தேய - பசிய பொன் தேயும்படியாகவும்,

பார்மகள் முதுகு கீண்டு - புவி மடந்தையின் முதுகைக் கிழித்து,

சேண் திசை போய் மடங்க - வானத்தினுந் திசைகளினும் போய்

மீளும்படி, செல்வத்தேர் நடாத்துவார்கள் - சிறந்த தேர்களை

நடாத்துவார்கள் (அவ்வீரர்கள்) எ - று.

தேரினும் - தேர்க் குதிரையினும். தள்ளித் துள்ளல் - மிக்குத்

துள்ளல். பாண்டில் - உருள். பொன் - உருளின் பொற்கட்டு.

சேண்டிசை - சேணிலும் திசையிலும். கீழ்ந்து என்பது கீண்டு என

மருவிற்று. மான் துள்ளப் பொன் தேயத் தேர் நடாத்துவார்கள்

என்க. மடங்கல் தேரின் வினை. கீண்டு என்பது செயவெ

னெச்சத்திரிபும் ஆம். (77)





	 	 மைந்தர்தந் நெருங்கிற் சிந்து கலவையு மகளிர் கொங்கைச்

சந்தமுங் கூந்தல் சோர்ந்த தாமமுஞ் சிவிறி வீசு

சிந்துரப் பொடியு நாறத் தேனொடு மெழுந்து* செந்தூள்

அந்தர வயிறு தூர்ப்ப வரிபடு நடாத்து வார்கள்.

(இ - ள்.) மைந்தர் தம் - ஆடவர்களின், நெருக்கில் -

நெருக்கத்தினால், சிந்து கலவையும் - உதிர்ந்த கலவைச் சாந்தும்,

மகளிர் கொங்கைச் சாந்தமும் - பெண்களின் கொங்கைகளினின்றும்

உதிர்ந்த சந்தனமும், கூந்தல் சோர்ந்த தாமமும் - (அவர்கள்)

கூந்தலினின்றும் வீழ்ந்த மகரந்தமும், சிவிறி வீசு சிந்துரப் பொடியும்

- துருத்தியால் வீசுகின்ற சிந்துரச் சுண்ணமுமாகிய, செந்தூள்

தேனொடும் நாற எழுந்து - சிவந்த புழுதி தேனொடுங் கமழ

மேலெழுந்து, அந்தர வயிறு தூர்ப்ப - வானத்தின் நடுவிடத்தை

மறைக்கும்படி, அடு பரி நடாத்துவார்கள் -வெற்றி பொருந்திய

குதிரைகளைச் செலுத்துவார்கள் (இளைஞர்) எ - று.

சிந்தாமணியிலே கடை வீதியின் சிறப்புணர்த்து மிடத்து,

"பூசுசாந் தொருவர் பூசிற் றெழுவர்தம் மகலம் பூசி

மாசன மிடம்பெ றாது வண்கடை மலிந்த தன்றே"



எனக் கூறியிருப்பதனோடு 'மைந்தர்தந் நெருங்கிற் சிந்து கலவை'

என்பது ஒப்பு நோக்கற் பாலது. தாமம் - மகரந்தத்துக்கு ஆகுபெயர்.

சிந்துரப்பொடி - குங்குமம்; பொற் சுண்ணம் முதலியனவுமாம்.

பொடியுமாகிய செந்தூள் நாற எழுந்து தூர்ப்ப நடாத்துவார்கள் என

முடிக்க. (78)



* * *



(பா - ம்.) * எழுந்த.





	 	 தம்முயிர்க் கிரங்கா ராகித் தருக்கொடு மான மீர்ப்பத்

தெம்முனை யெதிர்ந்தா ராற்றுஞ் செருவெனக் குருதிச்

செங்கேழ்க்

கொய்ம்மலர்க் குடுமிச் சேவல் கோழிளந் தகர்போர்

மூட்டி

வெம்முனை நோக்கி நிற்பார் வேறவற் றூறு நோக்கார்.

(இ - ள்.) தம் உயிர்க்கு இரங்கார் ஆகி - தமது உயிருக்கு

இரங்காத வர்களாய், தருக்கொடு மானம் ஈர்ப்ப - செருக்கொடு

மானமும் இழுக்க, தெவ் முனை - பகைவரின் போர் முனையில்,

எதிர்ந்தார் ஆற்றும் செரு என - எதிர்த்த வீரர்கள் செய்யும்

போரைப்பேல (செய்யும்படி), குருதிச் செம் கேழ் - உதிரம் போலும்

செந்நிறத்தையுடைய, கொய் மலர் - கொய்த மலர் போன்ற, குடுமிச்

சேவல் - கொண்டையை யுடைய சேவல்களையும், கோழ்இளம் தகர்

- கொழுமையும் இளமையுமுடைய ஆட்டுக் கிடாய்களையும், போர்

மூட்டி - போரிற் செலுத்தி, வேறு அவற்று ஊறு நோக்கார் -

அவற்றின் பிற துன்பங்களை நோக்காதவர்களாய், வெம்முனை

நோக்கிநிற்பார் - கொடியபோர் ஒன்றையே கண்டு நிற்பார் எ - று.

உயிருறும் துன்பநோக்கி யொழியாமையால் 'தம்முயிர்க்

கிரங்காராகி' என்றார். ஈர்த்தல் - இழுத்தல். தெவ்முனை தெம்முனை

யென்றாயது. முனை - போரிடம். செய்யும்படி என்பது

வருவிக்கப்பட்டது. மலர் - செங்காந்தட்பூ. வேறு, அஃதன்றி என்னும்

பொருளில் வந்த இடைச்சொல்லுமாம்.

	 "கோட்டிளந் தகர்களுங் கொய்ம்மலர தோன்றிபோற்

			சூட்டுடைய சேவலுந் தோணிக்கோழி யாதியா

			வேட்டவற்ற தூறுள்ளார் வெருளிமாந்தர் போர்க்கொவீஇக்

			காட்டியார்க்குங் கௌவையுங் கடியுங்கௌவை கௌவையே"



என்னுஞ் சிந்தாமணிச் செய்யுளோடு இதனை ஒப்பு நோக்குக. (79)





	 	 பெண்முத்த மனைய பேதைச் சிறுமியர் பெருநீர் வையை

வெண்முத்த மிழைத்த சிற்றில் சிதைபட வெகுண்டு

நோக்கிக்

கண்முத்தஞ் சிதறச் சிந்துங் கதிர்முத்த மாலை தட்பத்

தெண்முத்தி னகைத்துச் செல்வச் சிறார்கடே ருருட்டு

வார்கள்.

(இ - ள்.) பெண் முத்தம் அனைய - பெண்களுள் முத்தினை

ஒத்த, பேதைச் சிறுமியர் - பேதைப் பருவத்தையுடைய சிறுமிகள்,

பெருநீர் வையை வெண்முத்தம் - மிகுந்த நீரினையுடைய

வையையாற்றின் வெள்ளியய முத்துக்களால், இழைத்த சிற்றில்

சிதைபட - கட்டிய சிறு வீடுகள் சிதைய, வெகுண்டு நோக்கி -

(அதனால் அவர்கள்) கோபித்துப் பார்த்து, கண் முத்தம் சிதற -

கண்கள் முத்துப்போலும் நீர்த்துளிகளைத் துளிக்க, சிந்தும் -

அறுத்துச் சிந்திய, கதிர் முத்தமாலை - ஒளி பொருந்திய

முத்துமாலைகள், தட்ப - (தங்கள் சிறு தேர்ச் செலவைத்)

தடைசெய்ய, செல்வச் சிறார்கள் - செல்வத்தையுடைய அரசிளங்

குமரர்கள், தெண் முத்தின் நகைத்து - (அது கண்டு) தெள்ளிய

முத்துப்போற் புன்னகை யரும்பி, தேர் உருட்டுவார்கள் - சிறு

தேரைச் செலுத்துவார்கள் எ - று.

களங்க மின்மையுயம் அழகும் பற்றிப் 'பெண் முத்த மனைய'

என்றார். வையை மருங்கே என்னலுமாம். சிதைபட உருட்டுவார்கள்

என்றும், மாலை தட்ப நகைத்து உருட்டுவார்கள் என்றும் தனித்தனி

முடிக்க. சிதைபட என்னும் எச்சம் காரியமும் காரணமும் ஆயிற்று.

சிதற என்பது சிந்தும் என்பதை விசேடித்து வந்தது. தட் - தடுக்க;

தள் : பகுதி; தளையுமாம். 'கண்முத்தம்' என்புழி, முத்தம் :

ஆகுபெயர். சிறார் - ஆகாரமாயிற்று; பராரை என்பதிற்போல.

சிற்றில் சிதைத்தல் சிறாரின் குறும்புகளிலொன்று. சிற்றில் சிதைத்தல்,

சிறுதேருருட்டல் என்பன சிறுபருவச் செயல்களாகப்

பிள்ளைக்கவியிற் பின்னுள்ளோர் பாடுதலுங் காண்க. (80)





	 	 	 	 		 	 	கொடிமுகி றுழாவு மிஞ்சிக் கோநகர் வடகீழ் ஞாங்கர்

			முடிமிசை வேம்பு நாற முருகவி ழாரும் போந்தும்

			அடிமிசை நாறத் தென்னர் வழிவழி யரசு செய்யும்

			இடிமுர சுறங்கா வாயி லெழுநிலை மாடக் கோயில்.



(இ - ள்.) முகில் துழாவும் கொடி - மேகத்தைத் தடவுகின்ற

கொடிகளையுடைய, இஞ்சிக் கோ நகர் - மதிலாற் சூழப்பட்ட

அத்தலை நகரின், வடகீழ் ஞாங்கர் - வடகிழக்குப் பக்கத்தில்,

முடிமிசை வேம்பு நாற - முடியின்கண் வேப்பம்பூமாலை கமழவும்,

அடிமிசை - அடிகளின் மேல், முருகு அவிழ் - மணம் விரிந்த,

ஆரும் போந்தும் நாற - ஆத்தி மாலையும் பனைமாலையும்

கமழவும், தென்னர் வழி வழி அரசு செய்யும் - பாண்டி மன்னர்கள்

வழிவழியாகச் செங்கோலோச்சி வருகின்ற, இடி முரசு உறங்கா -

இடிபோலும் முரசொலி நீங்காத, வாயியல் - வாயிலையும், எழுநிலை

மாடக் கோயில் - எழுநிலை மாடங்களையுமுடைய கோயில்

(உள்ளது) எ - று.

கோ - தலைமை; அரசுமாம். வேப்பம்பூ மாலை பாண்டியர்

முடியீற் சூடுங்கண்ணியாகலின் 'முடிமிசை வேம்பு நாற' என்றும்,

சோழரும் சேரரும் வணங்குங்கால் முறையே அவர்கள் முடியிற்

சூடிய கண்ணியாகிய ஆத்திமாலையும் பனைமாலையும்

அடியிற்படுமென்று 'ஆரும்போந் தும் அடிமிசை நாற' என்றும்

கூறினார். சேர பாண்டிய சோழர்க்கு முறையே உரிய அடையாளப்

பூ மாலை இவை யென்பது,

	 "போந்தை வெம்பே யாரென வரூஉம்

மாபெருந் தானையர் மலைந்த பூவும்"



எனத் தொல்காப்பியியத்தும் கூறப் பெற்றுளது. வேம்பு முதலியன

ஆகுபெயர். வழிவழி - தலைமுறையாக. முரசு : வீரம் நியாயம்

தியாகம் என்பவற்றை யுணர்த்தும் மும்முரசுகள். இடையறா

தொலிக்கு மென்பார் 'உறங்கா' என்றார். கோயில் - அரசமனை;

அரமனை. உள்ளது என ஒரு சொல் வருவித்து முடிக்கப்பட்டது.

ஞாங்கர் உள்ள தென்க. (81)





	 	 மறையவர் வீதி



ஆத்திக ருண்டென் றோது மறமுதற் பொருள்கள் நான்கும் நாத்திகம் பேசும் வஞ்சர் நாவரி கருவி யாக

ஆத்தனா லுரைத்த வேத வளவுகண் டுள்ளந் தேறித்

தீர்த்தராய்

முத்தீ வேட்குஞ் செல்வர்தம் மிருக்கை சொல்வாம்.

	 	 		 (இ - ள்.) ஆத்திகர் உண்டு என்று ஓதும் - ஆத்திகர்கள்

உண்டு என்று சொல்லுகின்ற, அறம் முதல் பொருள்கள் நான்கும் -

அற முதலிய நான்கு பொருள்களையும், நாத்திகம் பேசும் வஞ்சர் -

இல்லையென்று கூறுகின்ற வஞ்சகரின், நா அரி கருவி ஆக -

நாவினை அறுக்கின்ற வாளாக, ஆத்தனால் உரைத்த - இறைவனால்

அருளிச் செய்யப்பட்ட, வேத அளவு கண்டு - மறையீன் முடிவை

உணர்ந்து, உள்ளம் தேறி - மனந் தெளிந்து, தீர்த்தராய் -

தூய்மையுடையராய், முத்தீ வேட்கும் - மூன்று தீயினை ஓமபுதலாகிய

வேள்வியை முடிக்கும், செல்வர் தம் இருக்கை சொல்வாம் -

செல்வர்களாகிய மறையவரின் வீதியின் பெருமையைச் சொல்வாம்

எ - று.

ஆத்திகர் - உண்டென்பார்; மறுபிறப்பும் இருவினைப்பயனும்

கடவுளும் உண்டென்பார், அறம் பொருள் இன்பம் வீடு என்னும்

நாற் பொருளும் உண்டென்பார், மற்றும் இத்தன்மைய மெய்ம்மைகள்

உண்டென்பார். நாத்திகர் - இல்லையென்பார்; ஆத்திகர்க்கு

மறுதலை யாயினார்; இவர் உலகாயதர் முதல் பலதிறப்படுவர்;

'காண்ட லளவை ஒன்றே பிரமாணம்; காணப்படும் நிலம் நீர் தீ

வளியென நான்கே தத்துவங்கள்; இவை நித்தப் பொருள்கள்;

இவற்றின் கூட்டமே உடம்பு; பாகடையுஞ் சுண்ணாம்புங் கூடியவழிச்

செவ் வண்ணம் பிறக்குமாறு போல இவற்றின் கூட்டரவின்

ஓருணர்வுண் டாம்; அவ்வுணர்வு உடம்பு வளர வளரும்; தேயத்

தேயுமாகலின், உடம்பிற்கு வேறே உயிரென்பது பொய். உடம்பிற்கு

இன்பத் துன்பங்கள் இயல்பாயுள்ளன; இவற்றிற்குக் காரணம்

வினையென்பதும் பொய்; மயலைச் சித்திரித்தாரையும் குயிலைக்

கூவுவித்தாரையும் காணமையிற் கடவுளுண்டென்பதும் பொய்'

என்றிங்ஙனங் கூறுவார் உலகாயதராவர். ஆத்தன் -

உணமையுரைப்போன் நண்பன்; இங்கே பரமாத்தனாம் சிவபெருமான்.

வேட்குஞ் செல்வர் - வேட்டலாகிய செல்வத்தினையுடையார்

என்றுமாம். (82)





	 	 	 முஞ்சிநாண் மருங்கின் மின்னப்

				 பொன்செய்த முளரி வேய்ந்த

			குஞ்சிநான் றசையத் தானைச்

				 சொருக்குமுன் கொய்து தூங்கப்

			பஞ்சினாண்* கலைத்தோல் மார்பும்

				 பலாசக்கோல் கையுந் தாங்கி

எஞ்சினான் மறை +நூல் கற்போர்

				 கிடைகளே யில்ல மெல்லாம்.

	 	 		 (இ - ள்.) முஞ்சி நாண் - முஞ்சிப் புல்லாலாகிய கயிறு,

மருங்கில் மின்ன - அரையின்கண் ஒளிவிடவும், பொன் செய்த -

பொன்னாற் செய்யப்பட்ட, முளரி வேய்ந்த - தாமரை மலரை

அணிந்த, குஞ்சி நான்று அசைய - சிகையானது தொங்கி

அசையவும், தானைச்சொருக்கு - ஆடையின் சொருகல்,

முன்கொய்துதூங்க - முன்னே கொய்யப்பட்டுத் தொங்கவும், கலைத்

தோல் பஞ்சின் நாண் - மான்றோலைக் கட்டியபஞ்சி னாலாகிய

பூணூலை, மார்பும் - மார்பிலும், பலாசக்கோல் - முள்முருக்கங்

கோலை, கையும் தாங்கி - கையிலுங் கொண்டு, எஞ்சு இல் -

குறைவு இல்லாத, நான்மறைநூல் கற்போர் - நான்குமறைகளாகிய

நூல்களைக் கற்கின்ற மாணவகரின், கிடைகளே இல்லம் எல்லாம் -

சாலைகளேயாம் (அவ்வீதியிலுள்ள) வீடுகளனைத்தும் எ - று.

முஞ்சி - ஒருவகை நாணற்புல். தானைச் சொருக்கு -

கொய்சகம். மறை நூல் - மறையும் நூலும் என்றுமாம். கிடை -

வேதமோ துஞ் சாலை. முஞ்சி நாண் முதலியன பிரமசாரிக்குரியன.

பஞ்சி, எஞ்சி என்னும்பாடங்கட்கு முறையே பஞ்சு, ஏக்கற்று நின்று

என்பன பொருள்களாம். (83)



* * *



(பா - ம்.) * பஞ்சிநாண். +எஞ்சி நான்மறை.





	 	 	 தீவினை யந்த ணாளர் சிறார்பயி றெய்வ வேத

நாவுரு வேற்றக் கேட்டுக் கிளிகளோ நவிலும் வேற்றுப்

பூவையும் பயின்று புத்தே ளுலகுறை புதுமந் தாரக்

காவுறை கிளிகட் கெல்லாங் கசடறப் பயிற்று மன்னோ.

(இ - ள்.) தீவினை அந்தணாளர் சிறார் - அங்கி

காரியத்தையுடைய பார்ப்பனரின் சிறுவர்கள், பயில் தெய்வ வேதம்

- பயிலுதற்குரிய திப்பிய மறைகளை, நா உரு ஏற்றக் கேட்டு -

(தமது) நாவினால் உருப்போடுதலைக் கேட்டு, கிளிகளோ நவிலும் -

(அவ்வில்லங்களிலுள்ள) கிளிகள் மட்டுமாகூறாநிற்கும் (அன்று);

வேற்றுப் பூவையும் பயின்று - அயலிடங் களிலுள்ள நாகணவாய்ப்

புட்களும் கற்று, புத்தேள் உலகு உறை - தேவருலகத்திற்

பொருந்திய, புது மந்தாரக் கா உறை கிளி கட்கு எல்லாம் - புதிய

மலர்களையுடைய கற்பகச் சோலையின்கண் உறையும் கிளிகளுக்

கெல்லாம், கசடு அறப் பயிற்றும் - குற்றம் நீங்கக் கற்பிக்கும் எ-று.

உருவேற்றல் - பலமுறை கூறிப் பயிலுதல்; இதனை நெட்டுருச்

செய்தல் என்றுங் கூறுவர். மந்தாரம் - கற்பகம் முதலியவற்றுக்கும்

உபலக்கணம். 'என்றும் புலரா தியாணர்நாட் செல்லுகினும்,

நின்றலர்ந்து தேன் பிலிற்றும்' என்ப ஆகலின் 'புது மந்தாரம்'

என்றார். கிளிகட் கெல்லாம் - கிளிகளெல்லாவற்றுக்கும் என உருபு

பிரித்துக் கூட்டுக. கசடு - சுரவழு முதலிய குற்றம். உயர்வு நவிற்சி.

மன், ஓ : அசை. (84)





	 	 	 வேதமு மங்க மாறு மிருதியும் புராண நூலின்

பேதமுந் தெரிந்தோ ராலும் பிறர்மதங் களைய வல்ல

வாதமு மதமேற் கொண்டு மறுத்தலு நிறுத்த வல்ல

போதமு முடையோ ராலும் பொலிந்தன கழக மெல்லாம்.



(இ - ள்.) வேதமும் - நான்கு மறைகளும், அங்கம் ஆறும் -

ஆறு அங்கங்களும், மிருதியும் - பதினெண் மிருதிகளும், புராண

நூலின் பேதமும் - பேதமுள்ள பதினெண் புராண நூல்களும்

ஆகிய இவைகளை, தெரிந்தோராலும் - அறிந்தோர்களாலும், பிறர்

மதம் களையவல்ல வாதமும் - பிறர் கொள்கையை அழிக்கவல்ல

வாதத்தினையும், மதம் மேற்கொண்டு மறுத்தலும் - அவர்

கொள்கையை ஒருவாற்றான் மேற் கொண்டு மற்றொரு வாற்றால்

மறுத்தலையும், நிறுத்த வல்ல போதமும் - தமது கொள்கையை

நிறுத்திச்சாதிக்கவல்ல உணர்ச்சியுயையும், உடை யோராலும் -

உடையவர்களாலும், கழகம் எல்லாம் பொலிந்தன - கழகங்கள்

அனைத்தும் விளங்கின எ - று.

வேதங்களும் அங்கங்களும் இவையென முன்

உரைக்கப்பட்டன, மிருதி பதினெட்டனையும்,

"மனுவே அத்திரி ஒளரிதம் விண்டு

யாஞ்ஞ வற்கியம் உசனம் ஆங்கிரசம்

	 இயமம் ஆபத் தம்பம் சம்வர்த்தம்

			காத்தி யாயனம் பிரகற்பதி பராசரம்

			வியாசம் சங்கலிதம் தக்கம் கௌதமம்

			சாதன்ம மோடு வசிட்டம் இவையே

			தருமநூல் பதினெட் டாகு மென்ப"

	 			 	 	 என்னும் திவாகரச் சூத்திரத்தானறிக. இவை இருடிகளால்

வேதங்களின் அருத்தங்களை நினைந்து செய்யப்பட்டனவாம்.

புராணங்களின் பேதங்களைபு புராண வரலாற்றுட் கூறுதும்;

ஆண்டுக் கண்டு கொள்க. மதம் - கொள்கை; நன்னூலார் கூறிய

எழுவகை மதங்களுள் மறுத்தல், பிறர் மதம் மேற்கொண்டு

களைதல், தான் நாட்டித் தனாது நிறுத்தல் என்னும் மூன்றும் இங்கே

குறிக்கப்பட்டன. கழகம் - ஓதுஞ் சாலை. (85)





	 	 	 	 உறிபொதி கரகக் கைய ரொளிவிடு செங்கற் றோய்த்த

			அறுவைய ருயிர்க்கூ றஞ்சு நடையின ரவிச்சை மாள

			எறிசுடர் மழுவா ளென்னக் கோவணம் யாத்த* கோலா

			மறைமுடி வன்றித் தேறா மாதவர் மடங்க ளெங்கும்.



(இ - ள்.) உறிபொதி கரகக் கையர் - உறியாற்

பொதியப்பட்ட கமண்டலத்தைக் கையிலுடையவரும், ஒளிவிடு செம்

கல் தோய்த்த அறுவையர் - ஒளிவீசும் சிவந்த காவிக் கற்குழம்பில்

தோய்த்த ஆடையையுடையவரும், உயிர்க்கு ஊறு அஞ்சும்

நடையினர் - எறும்பு முதலிய சிற்றுயிர்களுக்கு நேரும் துன்பத்தை

யஞ்சி மெல்லென ஒதுங்கும் நடையையுடையவரும், அவிச்சை மாள

- அஞ்ஞானமரம் கெட, எறி சுடர் மழுவாள் என்ன - வீசுகின்ற

ஒளியையுடைய மழுப்படையைப் போல, கோவணம் யாத்த கோலர்

- கோவணங் கட்டிய தண்டத்தை யுடையவருமாகிய, மறைமுடிவு

அன்றித் தேறா மாதவர் - உபநிடதங் களையன்றி வேறு நூல்களைச்

சிந்தியாத முனிவர்களின், மடங்கள் எங்கும் - மடங்கள்

(அவ்வீதிகளில்) எவ்விடத்தும் (உள்ளன) எ - று.

துறவிகள் காவியுடை யுடுப்பர்; இதனை, 'கற்றோய்த் துடுத்த'

என்றார் முல்லைப்பாட்டிலும். அவிச்சை - அஞ்ஞானம். எறிதல் -

துணித்தல். எறிசுடர் மழுவாள் என்றமையால் அவிச்சையாகிய

மரமென்க. கோவணம் தலைப்பில் யாத்த கோல், வடிவால்

மழுவினைப்போலும். அவர் அவிச்சையின் வலியைக் கெடுத்தலின்

அதனைக் கோலின்மே லேற்றிக் கூறினார். மறைமுடிவு - வேத

அந்தம்; அதனை இடையறாது சிந்தித்துத் தெளிவரென்க. மாதவர் -

சந்நியாசிகள். (86)்



* * *



(பா - ம்.) * ஆர்த்த.





	 	 	 அட்டில்வாய்ப் புகையு மாடத் தகில்படு புகையும் வேள்வி

			விட்டெழு புகையு மொன்றி விரிசுடர் விழுங்கக் கங்குல்

			பட்டது பலருந் தத்தம் பயில்வினை யிழக்க நங்கை

			மட்டவிழ் கடுக்கை யான்கண் புதைத்தநாள் மானு மன்னோ.



(இ - ள்.) அட்டில்வாய்ப் புகையும் - அடுக்களையினின்று

எழுந்தபுகையும், மாடத்து அகில்படு புகையும் -

மேன்மாடத்தினின்றும் அகிற்கட்டையா லுண்டாகி எழுந்த புகையும்,

வேள்விவிட்டு எழு புகையும் - வேள்விக் குண்டத்தினின்றும்

விடப்பட்டு மேலெழுந்த புகையும், ஒன்றி - ஒன்றுபட்டு, விரிசுடர்

விழுங்க - ஒளிவிரிந்த சூரியனை மறைக்க, கங்குல் பட்டது - இருள்

நிறைந்ததாகிய அந்த நாள், பலரும் தம் தம் பயில்வினை இழக்க -

அனைவரும் தத்தமக்குரிய செய்யுந் தொழில்களை இழக்கும்படி,

நங்கை - உமையம்மை, மட்டு அவிழ் கடுக்கையான் - மணம்விரிந்த

கொன்றை மாலையையுடைய இறைவனுடைய, கண் புதைத்த நாள்

மானும் - திருக்கண்களைத் (தமது கரத்தால்) மூடிய நாளை ஒக்கும்

எ - று.

அகிற்புகை மகளிர் கூந்தலில் ஈரம் புலர்த்துதற்கு

இடப்பட்டது. விட்டு - விடப்பட்டு; நீங்கி யெனினுமாம். கங்குல்

பட்டது : வினையாலணையும் பெயர். பயிறல் - செய்தல். மன்,

ஓ : அசை.

கண்புதைத்த வரலாறு : - ஒருகாலத்தில் திருக்கையிலுள்ள

இளமரக்காவில் சிவபெருமானும் உமாதேவியாரும் எழுந்தருளி

யிருக்கும் பொழுது இறைவி ஒரு திருவிளையாடலைக் கருதிப்

பின்னே வந்து இறைவனுடைய திருக்கண்களைப் பொத்த, அக்கக்ள்

பரிதியும் மதியு மாதலால் உலகெங்கும் இருள்மூடிற்று;

எல்லாவுயிர்களும் தத்தம் தொழில்களைக் கைவிட்டு வந்தன;

அப்பொழுது பெருமான் நுதற்கண்ணைத் தோற்றுவித் தருளினர்

என்பது. இதனைக் கந்தபுராணம், ததீசியுத்தரப் படலத்திலுள்ள,

"ஈசனை யொருஞான் றம்மை யெழில்பெறு கயிலைக் காவிற்

பேசல ளாட லுன்னிப் பின்வரா விழியி ரண்டுந்

தேசுறு கரத்தாற் பொத்தச் செறிதரு புவனம் யாவும்

மாசிருள் பரந்த தெல்லா வுயிர்களும் வருத்தங் கொள்ள"



"ஓங்குதன் னுதலி னாப்ப ணொருதனி நாட்ட நல்கி

ஆங்கது கொண்டு நாத னருள்கொடு நோக்கி யாண்டு

நீங்கரு நிலைமைத் தாகி நின்றபே ரிருளை மாற்றித்

தீங்கதிர் முதலா னோர்க்குச் சிறந்தபே ரொளியை யீந்தான்"



என்னுஞ் செய்யுட்களா லுணர்க. இவ் வரலாற்றினை,



"நாயகன் கண்ண யப்பா னாயகி புதைப்ப வெங்கும்

பாயிரு ளாகி மூடப் பரிந்துல கினுக்கு நெற்றித்

தூயநேத் திரத்தி னாலே சுடரொளி கொடுத்த பண்பின்

தேயமா ரொளிக ளெல்லாஞ் சிவனுருத் தேச தென்னார்"



எனச் சிவஞானசித்தியார் கிளந்தெடுத் துரைத்தலுங் காண்க. (87)





	 	 சைவர் வீதி

[கலிநிலைத்துறை]

தெய்வ நீறுமைந் தெழுத்துமே சிதைக்கல னாக

எவ்வ மாசிரு வினையுடம் பெடுத்துழல் பிறவிப்

பௌவ மேழையுங் கடந்தரன் பதமலர்க் கரைசேர்

சைவ மாதவ ருறைமடத் தனிமறு குரைப்பாம்.

(இ - ள்.) தெய்வ நீறும் - தெய்வத் தன்மையையுடைய

திருநீறும் ஐந்து எழுத்துமே - திருவைந் தெழுத்துமே, சிதைக்கலன்

ஆக - பாய் மரத்தினை யுடைய கப்பலாகக் (கொண்டு) எவ்வம்

மாசு இருவினை - துன்பத்தைத் தருகின்ற குற்றத்தையுடைய

இருவினைகளாலும், உடம்பு எடுத்து உழல் பிறவி - உடம்பினை

எடுத்து வருந்துகின்ற எழு வகைப் பிறப்பாகிய, பௌவம் ஏழையும்

- ஏழு கடல்களையும், கடந்து - நீந்தி, அரன் பதமலர்க் கரைசேர்

- இறைவன் திருவடித் தாமரையாகிய கரையை அடைகின்ற,

சைவமாதவர் உறைமடம் - தவத்தினையுடைய சைவப் பெரியார்கள்

உறைகின்ற மடங்களையுடைய, தனிமறுகு உரைப்பாம் - ஒப்பற்ற

வீதியின் பெருமையைச் சொல்வாம் எ - று.

திருநீறு தெய்வத்தன்மை யுடையதாதலைத் திருநீற்றுப்

பதிகத்தானறிக. திருவைந்தெழுத்தும் புணையாகப் பிறவிக்கடல்

கடத்தலை,



"தனியனேன் பெரும்பிறவிப் பௌவத் தெவ்வத்

தடந்திரையா லெற்றுண்டு பற்றொன் றின்றிக்

கனியைநேர் துவர்வாயா ரென்னுங் காலாற்

கலக்குண்டு காமவான் சுறவின் வாய்ப்பட்

டினியென்னே யுய்யுமா றென்றென் றெண்ணி

யஞ்செழுத்தின் புணைபிடித்துக் கிடக்கின் றேனை

முனைவனே முதலந்த மில்லா மல்லற்

கரைகாட்டி யாட்கொண்டாய் மூர்க்க னேற்கே"



என்னும் திருவாசகத்தானு மறிக. சிதை - பாய்மரம். மாசு -

அவிச்சையுமாம்; 'இருள்சே ரிருவினையும்' என்றார்

பொய்யில்புலவரும். சைவ மாதவர் - சிவனடியார்; ஆதி

சைவருமாம். (88)





	 	 	 எங்கு மீசனைப் பூசைசெய் திகபர மடைவார்

			எங்கு மன்பரைப் பூசைசெய் தெழுபிறப் பறுப்பார்

			எங்கு மாமகஞ் செவிமடுத் தெதிர்வினை தடுப்பார்

எங்கு நாயகன் வடிவுணர்ந் திருள்மலங் களைவார்.



(இ - ள்.) (அவ்வீதியில்) எங்கும் - எவ்விடத்தும், ஈசனை -

சிவபெருமானை, பூசைசெய்து இகபரம் அடைவார் - பூசனை புரிந்து

இம்மை மறுமைப் பயன்களைப் பெறுவாரும், எங்கும் - யாண்டும்,

அன்பரைப் பூசைசெய்து - அடியார்களைப் பூசித்து, எழுபிறப்பு

அறுப்பார் - வருகின்ற பிறவியைப் போக்குவாரும், எங்கும் -

எப்புறத்தும், ஆகமம் செவிமடுத்து - ஆகம நூலைக் கேட்டு,

எதிர்வினை தடுப்பார் - ஆகாமிய வினையைத் தடுப்பாரும்,

எங்கும் - எப்பக்கமும், நாயகன் வடிவு உணர்ந்து - இறைவனது

திருவுருவைச் சிந்தித்து, இருள்மலம் களைவார் - ஆணவமலத்தைக்

கெடுப்பாரும் (உளர்) எ - று.

இகபரம் என்பன அவற்றின் பயனுக்கு ஆகுபெயர்; பரம்

என்றது ஈண்டு மறுமையை. அன்பரைப் பூசித்தலாவது அவரை

யடைந்து அவர் கருமத்தைத் தன் கருமமாகச் செய்து கூசிமொழிந்து

அருள் ஞானக் குறியினின்று வழிபடுதலாகும்; அன்பர்

திருவேடத்தை அரனெனவே தேறி வழிபடுதலுங் கொள்க,

எழுபிறப்பு - எழுவகைப் பிறப்புமாம். செவிமடுத்தல், சிந்தித்தல்

தெளிதல் கட்கும் உபலக்கணம். எதிர்வினை - ஆகாமியம்;

எதிரக்கடவதாகிய சஞ்சிதம் எனினும் ஆம்.



	 "சார்புணர்ந்து சார்பு கெடவொழுகின் மற்றழித்துச்

			சார்தரா சார்தரு நோய்"



என்னும் தமிழ்மறையுங் காண்க. இருள்மலம் - ஆணவம்;

அறியாமை, இது, புறவிருளானது கண்ணை மறைப்பதுபோன்று

உயிரின் அறிவை மறைத்தலின் இருளெனவும்படும். உளர் என

ஒருசொல் வருவித்து எங்குமுளர் எனமுடிக்க. (89)





	 	 	 	அழிவி லானுரை யாகம மிலக்கமாய்ந் தவற்றுள்

			விழுமி தாகிய விதியினும் விலக்கினு மடியைத்*

			தழுவு தொண்டர்கள் மைந்தர்கள் சாதகர் பாசங்

			கழுவி வீடருள் போதகக் காட்சியர் பலரால்.



(இ - ள்.) அழிவு இலான் உரை - நித்தனாகிய சிவபிரான்

அருளிப் பாடாகிய, ஆகமம் - ஆகமங்களின், இலக்கம் ஆய்ந்து -

நூறாயிரங் கிரந்தங்களை ஆராய்ந்து, அவற்றுள் விழுமிதாகிய

விதியினும் விலக்கினும் - அவற்றுள்ளே உயர்ந்த விதியானும்

விலக்கானும், அடியைத் தழுவு - (தமது) திருவடிகளை இறுகப்பற்றிய,

தொண்டர்கள் மைந்தர்கள் சாதகர் - தொண்டர்கள் மைந்தர்கள்

சாதகர் ஆகி யஇவர்களின், பாசம் கழுவி - பாசத்தைப் போக்கி,

வீடு அருள் - வீட்டுலகை அருளுகின்ற, போதகக்காட்சியர்பலர் -

மெய்யுணர்வினை யுடையஞானாசிரியர் பலர் (அவ்வீதியில் உள்ளார்)

எ - று.

உரை ஆகமம் - உரைத்த ஆகமம் என வினைத்

தொகையுமாம். ஆகமங்கள் சிவபெருமானால் அருளப்பட்டவை

யென்பது, 'மன்னு மாமலை மகேந்திர மதனிற், சொன்னவாகமந்

தோற்றுவித் தருளியும்' என்பது முதலிய திருவாசகப் பகுதிகளிலும்

குறிக்கப்பெற்றுளது. ஆகமத்துள் இலக்கங் கிரந்தம்

ஆராய்ந்துணர்ந்தவர் உத்தமரென்ப. தொண்டர் - சரியை

நெறிநிற்போர். மைந்தர் - கிரியைநெறி நிற்போர். சாதகர் -

யோகநெறி நிற்போர். போதகக்காட்சியர் - ஞானிகள்; காட்சி -

உணர்வு. இந்நான்கு நெறியும் முறையெ தாசமார்க்கம், புத்திர

மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் எனவுங் கூறப்படும். இவர்

சமயம், விசேடம், நிருவாணம், ஆசாரியாபிடேகம் என்னும்

தீக்கைகளை முறையே பெற்றவராவரென்றும் கூறுவர். தொண்டர்கள்

முதலிய மூவரும் அடியைத் தழுவி நிற்கும் மாணாக்கரெனவும்,

போதகக்காட்சியர் அவர்கள் பாசத்தைப்போக்கி வீடருளும்

ஆசாரியரெனவும் உணர்க. விதியினும் விலக்கினும் தழவிய என்க;

விதியினும் விலக்கினும் பாசங் கழுவி என இயைப்பாருமுளர்.

தொண்டர் மைந்தர் சாதகர் என்போரும், காட்சியரும் பலர் என

உரைத்தலுமாம். ஆல் : அசை. (90)





* * *



(பா - ம்.) * அடியில்.





	 	 மறைக ளாகமம் பொதுச்சிறப் பெனச்சிவன் வகுத்த

முறையி+னோதிய விதி+விலக் குரைகளு முடிவில்

அறையும் வீடுமொன் றிரண்டெனும் பிணக்கற வமைந்த

குறைவி லாச்சிய யோகியர் குழாங்களும் பலவால்.



(இ - ள்.) மறைகள் ஆகமம் - வேதங்களையும்

ஆகமங்களையும், பொது சிறப்பு என - (முறையே) பொதுவாகவும்

சிறப்பாகவும், சிவன் வகுத்த முறையின் - சிவபிரான் ஒருவனே

அருளிச்செய்த முறைமையினால், ஓதிய விதிவிலக்கு உரைகளும் -

அவற்றுள் கூறப்பட்ட விதிவிலக்கு மொழிகளும், முடிவில் அறையும்

வீடும் - அவற்றின் இறுதியிற் கூறுகின்ற வீடும், ஒன்று இரண்டு

எனும் பிணக்கு அற - ஒன்று என்றும் இரண்டு என்றும் கூறுகின்ற

மாறுபாடு இல்லை யாகக்கொண்டு, அமைந்த - தெளிந்திருந்த,

குறைவு இலா - குறைவில்லாத, சிவயோகியர் குழாங்களும் பல -

சிவயோகியர் கூட்டங்களும் பல (அவ்வீதியில் உள்ளன) எ - று.

வேதம் பல்வேறு நிலையினர்க்கும் அவரவர் பக்குவத்திற்

கேற்பப் பொருளுணர்த்தி நிற்றலின் பொதுவென்றும், ஆகமம்

சத்திநிபாத முடையார்க்கு வேதத்தின் உண்மைப்

பொருளுணர்த்தலின் சிறப்பென்றுங் கூறப்படுமென்ப. இங்ஙனம்

சிவபெருமான் ஒருவராலேயே இவை பொதுவும் சிறப்புமாக அருளிச்

செய்யப்பட்டமையால் இவை கூறும் பொருளனைத்தும்

அபேதமுமல்ல, பேதமுமல்லவென்பார் 'ஒன்றிரண்டெனும் பிணக்கற'

என்றார். இப்புராணத்துள்ளே பின் 'வேதவாகமச் சென்னியில்

விளைபொருளபேதம், பேதமாகிய பிணக்கறுத்து' என வருவதும்

இக்கருத்தினதே. 'விதிவிலக்குரைகளும் வீடும் ஒன்றே :

அங்ஙனமாகவும் இரண்டென்று பிணங்குவார் பிணக்கற அமைந்த'

எனப் பொருளுரைப்பாருமுளர்,

	 "வேதமொ டாகம மெய்யா மிறைவனூல்

			ஓதும் பொதுவுஞ் சிறப்புமென் றுன்னுக

			நாத னுரையவை நாடிலி ரண்டந்தம்

			பேதம தென்னிற் பெரியோர்க் கபேதமே"





என்னும், திருமந்திரமும்,

"வேதநூல் சைவநூ லென்றிரண்டே நூல்கள்

வேறுரைக்கு நூலியவற்றின் விரிந்த நூல்கள்

ஆதிநூ லநாதியம லன்றருநூ லிரண்டும்

ஆரணநூல் பொதுசைவ மருஞ்சிறப்பு நூலாம்

நீதியினா லுலகர்க்குஞ் சத்திநிபா தர்க்கும்

நிகழ்த்தியவை நீண்மறையி னொழிபொருள்வே தாந்தத்

தீதில்பொருள் கொண்டுரைக்கு நூல்சைவம் பிறநூல்



திகழ்பூர்வஞ் சிவாகமங்கள் சித்தாந்த மாகும்" என்னுஞ்

சிபஞானசித்தித் திருவிருத்தமும் இச்செய்யுளின் பொருளைத்

தெளிவுபடுத்துவனவாம். வேதாகமத்துணி பிரண்டில்லை

யொன்றென்னவே' மூலன் மரபில்வரு மௌனகுரு

தமக்குணர்த்தியதாகத் தாயுமானவடிகள் கூறுவர். இச்செய்யுட்குப்

பிறர் பிறவா றுரைக்கும் பொருள்கள் பொருந்துமேற் கொள்க. (91)

திருக்கோயில் முதலியன





* * *



(பா - ம்.) +வகுத்துமுறையின், வகுத்தமுறையம் +ஓதியவ்விதி.





	 	 	 	 	 			 	 குழலுந் தும்புரு நாரதர் பாடலுங் குனித்துச்

சுழலுங் கொம்பனா ராடலு மூவர்வாய்த் துதியும்

	 	 	 விழவின் செல்வமுஞ் சுருதியுந் திசையெலாம் விழுங்கும்

முழவுங் கண்டுயி லாதது முன்னவன் கோயில்.



(இ - ள்.) குழலும் - வேய்ங்குழலின் ஒலியும், தும்புரு

நாரதர் பாடலும் - தும்புரு நாரதர் என்னு மிருவர்களின்

இசைப்பாட்டின் ஒலியும், கொம்பு அனார் குனித்துச் சுழலும்

ஆடலும் - பூங்கொம்பை யொத்த மகளிர் வளைந்து சுழன்று

ஆடுகின்ற ஆடலின் ஒலியும், மூவர்வாய்த் துதியும்- ஆளுடைய

பிள்ளையார் ஆளுடைய அரசுகள் ஆளுடைய நம்பிகள் ஆகிய

மூவரும் திருவாய்மலர்ந்தருளிய திருநெறித் தமிழ்மறையின் ஒலியும்,

விழவின் செல்வமும் - சிறந்த திருவிழாவின் ஒலியும், சுருதியும் -

நான் மறைகளின் ஒலியும், திசை எலாம் விழுங்கும் முழவும் -

திக்குகளின் ஒலிகளையெல்லாம் கீழ்ப்படுத்தும் முழவின் ஒலியும்,

கண்துயிலாதது - நீங்கப்பெறாதது, முன்னவன் கோயில் - இறைவன்

வீற்றிருந்தருளுந் திருக்கோயில் ஆகும் எ - று.

தும்புரு - கந்தருவ குரு. நாதரர் பிரமனின் மானச மைந்தர்;

இவர் தேவ விருடியெனவும் படுவர். இவ்விருவரும் இசையில் மிக

வல்லுநராவர். நாரதர் சிவபிரான் றிருமுன் இசைபாடுதற் சிறப்பை,



	 	"நெற்றித் தனிக்க ணெருப்பைக் குளிர்விக்குங்

			கொற்றத் தனியாழ்க் குலமுனிவன்"



எனப் புகழேந்தியாரும்,

	 "மான்புரிந்த திருக்கரத்து மதிபுரிந்த நதிவேணி மங்கை பாகன்

தான்புரிந்த திருக்கூத்துக் கிசைய மகிழ்ந் திசைபாடுந்

தத்வஞானி"



என வில்லிபுத்தூரரும் பாடியிருத்தல் காண்க. குனித்தல் -

வளைதல்; குனித்த புருவமும்' என்பது காண்க. செல்வம் - ஈண்டு

ஒலியின் பெருக்கம். திசையெலாம் விழுங்கும் என்பதற்குத்

திக்குக்களையெல்லாம் அகப்படுத்தும் என்றுரைத்தலுமாம்.

துயிலாமை - இடையறாது நிற்றல் : துயிலாதது. இடப்பொருளில்

வந்த வினைப்பெயர். (92)





	 	 	 மடங்க லின்றிவிண் பிளந்துமேல் வளர்ந்துவெள் ளேற்று

			விடங்கர் வெள்ளிமன் றிமைத்தெழு வெண்சுடர் நீட்டம்

			முடங்கல் வெண்பிறைக் கண்ணியான் கயிலைமூ வுலகும்

			ஒடுங்கு கின்றநா ளொங்கிய வோக்கமே யொக்கும்.



(இ - ள்.) வெள் ஏற்று விடங்கர் - வெண்மையான ஏறாகிய

ஊர் தியையுடைய அழகராகிய இறைவன் திருநிருத்தஞ் செய்கின்ற,

வெள்ளிமன்று, வெள்ளியம்பலத்தினின்று, இமைத்து - விளங்கி,

மடங்கல் இன்றி - மடங்குதலில்லாமல், விண் பிளந்து - வானத்தைக்

கிழித்து, மேல் வளர்ந்து எழு - மேலே வளர்ந்தெழுகின்ற,

வெண்சுடர் நீட்டம் - வெள்ளிய ஒளியின் நீட்சியானது, முடங்கல் -

வளைவையுடைய, வெண்பிறைக் கண்ணியான் கயிலை -

வெண்மையுடைய பிறையாகிய கண்ணியையுடைய சிவபிரான்

வீற்றிருக்கும் கயிலைமலையானது, மூவுலகும் ஒடுங்குகின்ற நாள் -

மூன்று உலகங்களும் அழிகின்ற நாளில், ஓங்கிய ஓக்கமே ஓக்கும் -

வளர்ந்த உயர்ச்சியையே போலும் எ - று.

விடங்கம் - உளியாற் செய்யப்படாதது என்னும் பொருளது;

சுயம்புலிங்கம் என்பர்; இஃது அழகென்னும் பொருளிலேயே

பயின்று வருதலின் விடங்கர் என்பதற்கு அழகர் என்பதே சிறந்த

பொருளாம். மன்றினின்றும் வளர்ந்து எழுகின்ற எனக் கூட்டுக.

கண்ணி - தலையிற் சூடுமாலை; இது கண்ணி போறலின்

கண்ணியெனப் படும். உலகம் அழிவதாவது மாயை யென்னுங்

காரணத்துளொடுங் குவதாகலின் 'ஒடுங்குகின்ற' என்றார். நீட்டம்,

ஓக்கம் என்பன பண்புப் பெயர்கள். நீள், ஓங்கு என்பன முறையே

பகுதிகள்; அம் : விகுதி. கைலைமலையானது உலகங்களெல்லாம்

ஒடுங்கும் ஊழிக் காலந்தோறும் ஓங்கு மென்பது.



"ஊழிதோ றூழிமுற்றும் உயர்பொன் னொடித்தான் மலையே"



என்று தம்பிரான்றோழர் அருளிச் செய்திருப்பதனாலும்

அறியப்படும். (93)





	 	 சுரந்து தேன்றுளித் தலர்களுஞ் சொரிந்துவண் டரற்ற

நிரந்து சுந்தரற் கொருசிறை நின்றபூங் கடம்பு*

பரந்து கட்புன லுகப்பல மலர்கடூப் பழிச்சி

இரந்து நின்றருச் சனைசெயு மிந்திர னிகரும்.



(இ - ள்.) தேன் சுரந்து துளித்து - தேன் ஊற்றெடுத்துத்

துளித்து, அலர்களும் சொரிந்து - மலர்களையும் சொரிந்து, வண்டு

அரற்ற - வண்டுகள் ஒலிக்க; நிரந்து - தழைத்து, சுந்தரற்கு

ஒருசிறை - சோமசுந்தரக் கடவுளுக்கு ஒரு பக்கத்தின், நின்ற

பூங்கடம்பு - நிற்கின்ற பூக்களையுடைய கடம்பமரமானது, கண்

புனல் பரந்து உக - கண்களின்ன்று அருவியானது பெருகிப்

பொழிய, பலமலர்கள் தூய் - பல மலர்களைத் தூவி, பழிச்சி -

துதித்து, இரந்து நின்று - குறையிரந்து நின்று, அருச்சனை செயும் -

அருச்சிக்கின்ற, இந்திரன் நிகரும் - இந்திரனை ஒக்கும் எ - று.



தேன்றுளித்தலுக்குக் கட்புனல் சொரிதலும். அலர்

சொரிதலுக்கு மலர் தூவுதலும், வண்டு அரற்றலுக்குப் பழிச்சுதலும்,

பூங் கடம்பிற்கு இந்திரனும் உவமைகளாம். நின்ற - நிற்கின்ற.

தூவியென்பது தூய் என விகாரப்பட்டது. (94)



* * *



(பா - ம்.) * நின்றலர் கடம்பு.





	 	 உழல்செய் தீவினை யுருப்பற வுயிர்க்கெலா மடியின்

நிழல்செய் வார்க்குநீ ணிழல்செயா நின்றபூங் கடம்பின்

குழல்செய் வண்டுகற் பகமதுக் கொண்ர்ந்துவந் தூட்டித்

தழல்செய் காமமென் பேடையி னூடனோய் தணிக்கும்.



(இ - ள்.) உழல் செய் - வருந்துதலைச் செய்கின்ற, தீவினை

உருப்பு அற - தீவினையாகிய வெப்பம் நீங்க, உயிர்க்கு எலாம் -

உயிர் அனைத்திற்கும், அடியின் நிழல் செய்வார்க்கு - (தமது)

திருவடியின் நீழலை அருளுகின்ற சோம சுந்தரக்கடவுளுக்கு, நீள்

நிழல் செயா நின்ற பூங் கடம்பின் - மிகுந்த நிழலைச் செய்து

(ஒருசிறை) நிற்கின்ற பூக்கள் நிறைந்த கடப்ப மரத்தினுள்ள, குழல்

செய் வண்டு - வேய்ங்குழலின் இசைபோலும் ஒலி செய்யும் ஆண்

வண்டானது, கற்பகம் - கற்பகச் சோலையிலுள்ள, மதுக் கொணர்ந்து

- தேனைக் கொண்டுவந்து, உவந்து ஊட்டி - மகிழ்ந்து உண்பித்து,

தழல் செய் காமம் - வெம்மையைச் செய்கின்ற காமத்தையுடையய,

மென்பேடையின் - மென்மையான பெண்வண்டின், ஊடல் நோய்

தணிக்கும் - புலவித் துன்பத்தை ஆற்றும் எ - று.

உழல் - முதனிலைத் தொழிற்பெயர். உயிர்க்கெலாம் - உயிர்

எல்லாவற்றுக்கும் என உருவினை மாற்றுக. தீவினையின் உருப்பற

எனவும அடியாகிய நிழல்செய்வார்க்கு எனவும், அடியினால் நிழல்

செய்வார்க்கு எனவும் விரித்தலுமாம். உயிர்க்கெலாம் நிழல்

செய்வார்க்கு நிழல் செயா நின்றதென ஓர் வியப்புத்தோன்றக்

கூறியவாறு. செயாநின்ற - செய்கின்ற வென ஒரு சொல்லுமாம்.

கடம்பிலுள்ள வண்டினைக் கடம்பின் வண்டு என்றார். தொடர்

புயர்வு நவிற்சியணி. (95)





	 	 	 ஆரு நீர்க்கட லன்றது வெனநிறை யகழ்கார்

			ஊரு மாழியன் றதுவென வோங்கெயி லெட்டாய்ச்

			சாரு நேமியன் றதுவெனச் சமைந்தகோ புரம்பொன்

			மேரு வன்றது வெனச்சுடர் விண்ணிழி விமானம்.



(இ - ள்.) ஆரும் நீர்க்கடல் - நிறைந்த நீரினையுடைய

கடல் அது அன்று (இது) என - அதுவன்று இதுதான் என்று

சொல்லும்படி, நிறை அகழ் - நீர் நிறைந்த அகழியும், கார் ஊரும்

ஆழி - மேகந் தவழ்கின்ற சக்கரவாளகிரி, அது அன்று (இது) என

- அதுவன்று இது தான் என்று கூறும்படி, ஓங்கு எயில் - உயர்ந்த

மதிலும், எட்டாய்ச் சரரும் நேமி - எட்டாய்ப் பொருந்திய மலைகள்,

அது அன்று (இவை) என - அவையல்ல இவைதான் என மொழிய,

சமைந்த கோபுரம் - அமைந்த கோபுரங்களும், பொன் மேரு -

பொன் மயமாகிய மேருமலை, இழி சுடர் விமானம் -

வானுலகத்தினின்றும் இறங்கிய ஒளி பொருந்திய விமானமும் (அங்கு

உள்ளன) எ - று.

அன்றது என வருவனவற்றை அது அன்று என மாற்றியும்,

இது என்பதனை அருத்தாபத்தியாற்கொண்டும் உரைக்கப்பட்டது.

எட்டாய்ச் சாரு நேமியன்று என்புழிப் பன்மை யொருமை மயக்கம்.

மலை யென்னும் பொதுமை நோக்கி அதுவென்றார் எனலுமாம்.

மலை யெட்டாவன : இமயம், ஏமகூடம், கந்தமாதனம், கைலை,

நிடதம், நீலகிரி, மந்தரம், விந்தம் என்பன. குலமலை ஏழென்பார்

கந்தமாதனம் ஒழியக் கொள்வார். பயனிலை தொக்கு நின்றது. இது

தற்குறிப்பணியின் பாற்படும். (96)





	 	 	 வேத வந்தமுந் துளக்கற மெய்ப்பொருள் விளங்கும்

			நாத வந்தமுங் கடந்ததோர் நடுநிலைப் பொருளின்

			பாத வந்தனைப் பத்தியின் பாலராய்ப் பயில்வோர்

			மாத வந்தரு பயனெனத் தழைத்தபல் வளனும்.



(இ - ள்.) வேத அந்தமும் - வேத முடிவையும், துளக்கு அற

- கலக்கமின்றி, மெய்ப்பொருள் விளங்கும் - மெய்ப்பொருள்

விளங்குதற் கேதுவாகிய, நாத அந்தமும் - நாத முடிவையும்,

கடந்தது - கடந்ததாகிய, ஓர் - ஒப்பற்ற, நடுநிலைப் பொருளின் -

நடுநிலைப் பொருளாகிய இறைவனுடைய, பாதம் - திருவடிகளை,

வந்தனை - வணங்குதலையுடைய, பத்தியின் பாலராய்ப் பயில்வோர்

- அன்பின் பகுதியை யுடையவராய் ஒழுகுவார்க்கு, மாதவம்

தருபயன் என - அச்சிவ புண்ணியந் தருகின்ற பயன்

தழைப்பதுபோல், பல் வளனும் தழைத்த - பல வளங்களும் (அங்கு)

தழைத்தன எ - று.

வேத அந்தம் - உப நிடதம். நாத அந்தம் - நாத

தத்துவத்தின் முடிபு. நாதம் - தத்துவங்க ளெல்லாவற்றினும்

தலையாயது; நாத தத்துவத்தைத் தரிசித்தவர்க்கு மெய்ப்பொருள்

விளங்கு மென்பார் 'மெய்ப் பொருள் விளங்கு நாதவந்தம்' என்றார்;

விளங்கு மென்பதனை இடைநிலை விளக்காகக் கொண்டு வேத

வந்தமும் என்பதனோடும் இயைத்துரைத்தலுமாம். இறைவன் பாச

ஞானம் பசு ஞானங்களைக் கடந்தவ னென்பார் வேத வந்தமும்

நாத வந்தமும் கடந்த என்றார். நடுநிலைப் பொருள் - எள்ளினுள்

எண்ணெய்போல எங்கும்கலந்துள்ள பொருள். தழைத்த :

அன்பெறாத பலவின்பால் முற்று. (97)





	 	 	 பொறிக ளைந்தினுக் கூட்டுபல் போகமு மிதப்பச்

			செறிகொ ணீரவா லுவப்பத்* திருநகர் மாக்கள்

			நெறிகொள் செஞ்சடைப் பிறைமுடி நிருமலக் கொழுந்தின்

			வெறிகொ ணாண்மல ரடிதழீஇ வீடுபெற் றார்போல்.



(இ - ள்.) நெறிகொள் செஞ்சடை - நெறித்தலைக்

கொண்டசிவந்த சடையின்கண், பிறைமுடி - சந்திரனை அணிந்த,

நிருமலக் கொழுந்தின் - இயல்பாகவே பாசங்களி னீங்கிய

இறைவனுடைய, வெறிகொள் - மிகுந்த மணத்தைக் கொண்ட, நாள்

மலர் அடிதழீஇ - அன்றலர்ந்த மலர்போலுந் திருவடிகளைப்பற்றி,

வீடுபெற்றார் போல் - வீட்டுலகை யடைந்தவ ரடையும் இன்பம்

போல், அத்திருநகர் மாக்கள் உவப்ப - அம் மதுரை மாநகரிலுள்ள

மக்கள் இன்பம் பெற, பொறிகள் ஐந்தினுக்கு ஊட்டு -

ஐம்பொறிகளுக்கும் உண்பிக்கின்ற, பல்போகமும் - பல போகப்

பொருள்களும், மிதப்பச் செறிகொள் நீர - மிக நிறைந்த

தன்மையுடையன எ - று.

ஐந்தினுக்கு - இனைத்தென அறிபொருளில் வரும் முற்றும்மை

தொக்கது; இன் : சாரியை. மிதப்ப - மிக. செறி, நெறி ன்பன

முதனிலைத் தொழிற் பெயர். நீரவால் என்பதில் ஆல் அசை.

நீர்மையை உடையவாதலால் மாக்கள் உவப்ப என முடித்தலுமாம்;

இதற்கு உவப்ப என்பது பலர்பால் முற்று. (98)



* * *



(பா - ம்.) * உவர்ப்பத்.





	 	 	 முன்ன வன்னர சிருக்கையா லந்நகர் முளரிப்

			பொன்னை யீன்றதா லதுபல பொருணிறை செல்வந்

			தன்னை யீன்றதா லதுபல தருமமென் றுரைக்கும்

			மின்னை யீன்றதஃ தீன்றதால் விழுத்தகு புகழே.



(இ - ள்.) முன்னவன் அரசு இருக்கையால் - யாவர்க்கும்

முதல்வனாகிய சோமசுந்தரக் கடவுள் அரசு புரிந்தமையினால்,

அந்நகர்முளரிப்பொன்னை ஈன்றது. அம்மதுரையானது தாமரை

மலரில் வீற்றிருக்குந் திருமகளைப் பெற்றது; அது - அத்தெய்வம்,

பல பொருள் நிறை செல்வம் தன்னை ஈன்றது - பல பொருள்களும்

நிறைந்த செல்வத்தைப் பெற்றது; அது - அச்செல்வம், பல தருமம்

என்று ஒரைக்கும் மின்னை ஈன்றது - பல அறங்கள் என்று

சொல்லப்படுகின்ற பெண்ணைப் பெற்றது; அஃது - அந்தப் பெண்,

விழுத்தகு புகழ் ஈன்றது - சீரிய புகழைப் பெற்றது எ - று.

னகரம் விரித்தல். ஈன்றதால் மூன்றினும் ஆல் : அசை. பின்

பின்னாக வருவனவற்றிற்கு முன் முன்னாகவுள்ளன காரணமாக

விருத்தலின் இது காரண மாலையணி. (99)





	 	 எழுக்க டந்ததோ ளுருத்திர வுலகமென் றியாரும்

வழுத்த நின்றவிந் நகர்வயி னும்பரின் மாண்ட

விழுத்த கும்பல செல்வமும் வியந்துபார்த் துள்ளத்

தழுக்க றாமையா லின்னமு மமரர்கண் ணுறங்கார்.



(இ - ள்.) எழுக் கடந்த தோள் - தூணை வென்ற

தோள்களை யுடைய, உருத்திரன் உலகமென்று - சிவபிரானுலக

மென்று, யாரும் வழுத்த நின்ற எவரும் பரவுதற்கு அமைந்த,

இந்நகர்வயின் - இம் மதுரை நகரின்கண் உள்ள, உம்பரின் மாண்ட

- (தமது) தேவ உலகிலுள்ள பொருள்களினும் மாட்சிமைப்பட்ட,

விழுத்தகும் பல செல்வமும் - சீரிய பல செல்வங்களையும், பார்த்து

வியந்து - கண்டு வியப்படைந்து, உள்ளத்து அழுக்கு அறாமையால்

- மனத்தின்கண் பொறாமை நீங்காமையினால், அமரர் இன்னமும்

கண் உறங்கார் - தேவர்கள் இன்னமும் கண்டுயிலாதவரா

யள்ளார்கள் எ - று.

உருத்திர வுலகம் - சிவலோகம்; பெயர்; 'எழுக்கடந்தோள்'

என்பது உருத்திரனுக்கு அடை; உருத்திரனுலகம் எனப் பாடங்

கொள்ளுதல் சிறப்பு; 'குருதிக் கோட்டுக் குஞ்சர நகரம்'

என்பதுபோலக் கொள்ளலுமாம். அழுக்கு - பொறாமை. இனி

யென்னும் இடைச்சொல் அம்முப்பெற்று இகரங் கெட்டு இன்னம்

என்றாயது. அழுக்காறுடையார் கண்ணுறங்கார் என்றார். அமரர்க்கு

இயல்பாய கண்ணுறக்க மின்மையைப் பொறாமையால் வந்ததெனக்

கவி தன்கருத்தை யேற்றிக் கூறுதலின் இது தற்குறிப்பேற்றவணி.

(100)





	 	 விரைய விழ்ந்ததார் மீனவர் வாகைவேல் விடுத்துத்

திரையை வென்றது முடிதகர்த் திந்திரன் செருக்குக்

கரைய வென்றதுங் கார்தளை யிட்டதுங் கனக

வரையை வென்றது மிந்நகா வலியினா லன்றோ.

(இ - ள்.) விரை அவிழ்ந்த தார் மீனவர் - மணம் விரிந்த

மாலையை யணிந்த மீனக் கொடியை யுடைய பாண்டி மன்னர்,

வாகை வேல் விடுத்து - வெற்றி மாலையைச் சூடிய வேற்படையை

ஏவி, திரையை வென்றதும் - கடலைச் சுவறச் செய்து வெற்றி

பெற்றதும், இந்திரன் முடி தகர்த்து - இந்திரனுடைய முடியைப்

பொடியாககி, செருக்குக் கரைய வென்றதும் - (அவன்) செருக்கு

அழியும்படி செய்து வெற்றி பெற்றதும், கார் தளை இட்டதும் -

முகிலை விலங்கு பூட்டிச் சிறையிலிட்டதும், கனக வரையை

வென்றதும் - மகா மேருவைச் செண்டாலடித்து வெற்றி பெற்றதும்,

இந்நகர் வலியினால் அன்றோ - இந்நகரத்தின் வலிமையினால்

அல்லவா எ - று.

இங்கே மீனவர் என்றது உக்கிரகுமாரபாண்டியரை; அவர்

கடல் சுவற வேல் விட்டதும், இந்திரன் முடிமேல் வளை

யெறிந்ததும், மேகத்தைத் தளையிட்டதும், மேருவைச்

செண்டாலடித்ததும் இப்புராணத்துள்ளே வரும்

அவ்வப்படலங்களானறிக. 'ஆற்று பவர்க்கும் அரண் பொருள்'

என்றபடி வலியுடையார்க்கும் அரண் வேண்டுமாகலின், ஈண்டு

அதனையே மிகுத்துக் கூறுவாராய் 'இந்நகர் வலியினாலன்றோ'

என்றார். (101)





	 	 	 எங்கு நாவுமா யெங்கணுங் கண்ணுமா யெங்குந்

			தங்கு பேரொளி யல்லதித் தனிநகர்ச் செல்வஞ்

			செங்க ணாயிர நாவினான் செப்பவு மெதிர்கண்

			டங்க ணாயிர முடையவ னளக்கவும் படுமோ.



(இ - ள்.) எங்கும் நாவும் ஆய் - எவ்விடத்தும்

நாவையுடையதாகி, எங்கணும்கண்ணும் ஆய் - எங்குங்

கண்ணையுடையதாகி, எங்கும்தங்கு - யாண்டும் நிறைந்த, பேர் ஒளி

அல்லது - பெரிய ஒளிப் பிழம்பாகிய இறைவனால் அளக்கவும்

கூறவு முடியுமே யன்றி, இத் தனி நகர்ச் செல்வம் - இந்த ஒப்பற்ற

நகரிலுள்ள செல்வமானது, செங்கண் ஆயிரம் நாவினான் செப்பவும்

- சிவந்த கண்களையும் ஆயிரம் நாவையுமுடைய ஆதிசேடன்

சொல்லவும், அம் கண் ஆயிரம் உடையவன் - அழகிய ஆயிரம்

கண்களையுடைய இந்திரன், எதிர்கண்டு அளக்கவும் படுமோ -

எதிரே பார்த்து அளந்துவிடவும் முடியுமோ (முடியாது) எ - று.

எண்ணில்லாத நாவும் கண்ணுமுடையவராலன்றி, ஆயிர

மென்னும் வரையறைப்பட்ட நாவும் கண்ணுமுடையவரால்

சொல்லவும் அளக்கவும் முடியாதென்றார். எவ்விடத்தும்

எல்லாத்தொழிலும் ஒருங்கே செய்யும் இறைவனது முடிவிலாற்றலைக்

குறித்தற்கு 'எங்கு நாவுமா யெங்கணுங் கண்ணுமாய்' என்றார்.

	 "ஆயிரந் தாமரை போலு மாயிரஞ் சேவடி யானும்

			ஆயிரம் பொன்வரை போலு மாயிரந் தோளுடை யானும்

			ஆயிர ஞாயிறு போலு மாயிர நீண்முடி யானும்

			ஆயிரம் பேருகந் தானு மாரூ ரமர்ந்த வம்மானே"



என்பது முதலிய திருவாக்குகளில் ஆயிரம் என்பது அளவிறந்த

தென்னும் பொருட்டு. (102)





	 	 புண்ணி யம்புரி பூமிபா* ரதில்வரு போகம்

நண்ணி யின்புறு பூமிவா னாடென்ப நாளும்

புண்ணி யம்புரி பூமியு மதில்வரு போகம்

நண்ணி யின்புறு பூமியு மதுரைமா நகரம்.



(இ - ள்.) புண்ணியம் புரி பூமி பார் - அறஞ் செய்தற்கு

இடமாயுள்ளது புவியாம். அதில் வருபோகம் நண்ணி -

அவ்வறத்தால் விளையும் பயனைப் பெற்று, இன்பு உறு பூமி வானாடு

- இன்பத்தையடைதற்கு இடமாயுள்ளது வானுலகமாம், என்ப - என்று

சொல்லுவர் நூலோர்; நாளும் - எப்போதும், புண்ணியம் புரி பூமியும்

- அறஞ் செய்தற்கு இடமாயுள்ளதும், அதில் வரு போகம் நண்ணி -

அதனால் வருகின்ற போகத்தைப் பொருந்தி, இன்பு உறு பூமியும் -

இன்பத்தையடைதற்கு இடமாயுள்ளதும், மதுரைமா நகரம் - இம்

மதுரை மாநகரமே ஆகும் எ - று. பூமி என்பன இடம் என்னும் பொருளன. அதில் - அதனால்.

புண்ணியம், போகம் என்பன சாதி யொருமைகள். சொல்லும்

பொருளும் முன் வந்தனவே பின்னும் வருதலின் இது சொற்பொருட்

பின் வருநிலை யணி. (103)





* * *





(பா - ம்.) * பூமியார்.





	 	 [அறுசீரடியாசிரியவிருத்தம்]

பண்கனிந் தனைய சொல்லார் நரப்பிசைப் பாணி* தேவர்

உண்கனி யமுதுங் கைப்பச் செவிதொளைத் தூட்ட வுண்டும்

பெண்களி னமுத மன்னார் பெருமித நடன முண்ணக்

கண்களை விடுத்துங் காலங் கழிப்பவ ரளவி லாதார்.



(இ - ள்.) பண் கனிந்தனைய சொல்லார் - பண் கனிந்தா

லொத்த (இனிய) சொல்லையுடைய மகளிர், நரப்பு இசைப் பாணி -

யாழின் இசையோடு கூடிய பாட்டினை, தேவர் உண் கனி அமுதும்

கைப்ப - தேவர் உண்ணுகின்ற (சுவை) முதிர்ந்த அமுதத்தையும்

வெறுக்கும் படி, செவி தொளைத்து ஊட்ட உண்டும் - செவியைத்

தொளைத்து உண்பிக்க (அதனை) உண்டும், பெண்களின் அமுதம்

அன்னார் - பெண்களுள் அமுதம் போன்ற மகளிர் (செய்யும்),

பெருமித நடனம் உண்ண - மிக வுயர்ந்த நடனத்தை நுகரும்

பொருட்டு, கண்களை விடுத்தும் - பார் வைகளைச் செலுத்தியும்,

காலம் கழிப்பவர் அளவு இலாதார் - காலம் போக்குவோர்

அளவற்றவர்கள் (அப்பதியில் உளர்) எ - று.

பண் கனிந்தனைய - பண் முற்றுப்பெற்றா லொத்த; கனிந்தா

லனைய எனற்பாலது விகாரமாயிற்று. நரம்பு - யாழைக் குறிக்கின்றது;

மெல்லொற்று வல்லொற்றாயது. இசையாகிய பாணி என்னலுமாம்.

கனி அமுது - சுவை முற்றிய அமுது. தொளைத்தலை 'கேள்வியாற்

றோட்கப்படாத செவி என்பதனாலு மறிக; உபசாரம். 'செவியுணவு'

என்பவாகலின் 'உண்டும்' என்றார்; கண்ணுக்குங் கொள்க. (104)





* * *





(பா - ம்.) * இசை பாணி.





	 	 கலவிவித் தாக வூடிக் கட்புனல் குளிக்கு நல்லார்

புலவிதீர் செவ்வி நோக்கிப் புணர்முலைப் போகந் துய்த்தும்

நிலைநிலை யாமை நோக்கி நெறிப்படு+தரும தானங்

கலைஞர்கைப் பெய்துங் காலங் கழிப்பவ+ரெண்ணி லாதார்.



(இ - ள்.) கலவி வித்தாக ஊடி - புணர்ச்சி காரணமாகப்

புலந்து, கண்புனல் குளிக்கும் நல்லார் - கண்ணீரில் மூழ்கும்

மகளிரின், புலவி தீர் செவ்வி நோக்கி - புலவி நீங்குகின்ற

காலத்தை யறிந்து, புணர் முலைப் போகம் துய்த்தும் - நெருங்கிய

கொங்கைகளின் இன்பத்தை நுகர்ந்தும், நிலை நிலையாமை நோக்கி

- நிலையுடைப் பொருள் நிலையில் பொருளி னியல்பை அறிந்து,

நெறிப்படு - முறைமையையுடைய, தரும தானம் - தரும

தானங்களை கலைஞர் கைப்பெய்தும் -நூலறிவு மிக்க

சான்றோருக்குச் செய்தும், காலம் கழிப்பவர் எண் இலாதார் -

காலத்தை நடத்துகின்றவர்கள் பலர் (அப்பதியில் உளர்) எ - று.

"ஊடுதல் காமத்திற் கின்ப மதற்கின்பங்

கூடி முயங்கப் பெறின்"



என்பவாகலின் 'கலவி வித்தாக வூடி' என்றார். நிலையுள்ளனவும்

நிலையில்லனவும் நிலைநிலையாமை எனப்பட்டன; உம்மை

தொக்கது. நித்த அநித்தங்களை உணர்ந்த வழியே அறஞ்

செய்தற்கண் மனவெழுச்சி யுண்டாமென்பார் 'நோக்கி' என்றார்.

தருமம பொதுவும் தானம் சிறப்புமாம். நெறி யென்றது அறநூல்

கூறு முறைமையினை. (105)





* * *





(பா - ம்.) +நெறிபடு. +கடப்பவர்.





	 	 சந்தித்து மீன நோக்கி தலைவனை மூன்று போதும்

வந்தித்து மீசன் பூசை மரபுளி முடித்தும் வேதம்

அந்தித்து மறியான் செய்த திருவிளை யாடல் கேட்டுஞ்

சிந்தித்து மன்பர் பூசை செய்துநாள் கழிப்பர் பல்லோர்.



(இ - ள்.) மீன நோக்கி தலைவனை - அங்கயற்கண்ணி

தலைவனாகிய சோமசுந்தரக் கடவுளை, மூன்று போதும் சந்தித்து

வந்தித்தும் - மூன்று காலங்களிலும் சென்று கண்டு வணங்கியும்,

ஈசன் பூசை மரபுளி முடித்தும் - சிவபூசையை ஆகம முறையால்

நிறைவேற்றியும், வேதம் அந்தித்தும் அறியான் செய்த - வேதங்கள்

அணுகியும் அறியமுடியாதவனாகிய அவ்விறைவன் செய்தருளிய,

திருவிளையாடல் கேட்டும் - திருவிளையாடல்களைப் பெரியோர்

சொல்லக் கேட்டும், சிந்தித்தும் (அவற்றை) நினைத்தும், அன்பர்

பூசை செய்தும் - அடியார்களைப் பூசித்தும், நாள் கழிப்பர்

பல்லோர் - நாளை நடத்துவார்கள் பலர் (அப்பதியில்) எ - று.

சந்தித்து வந்தித்து மென்க. போதும் - மரூஉ. மூன்று

பொழுது : காலை. நண்பகல், மாலை என்பன. மரபுளி -

முறையால் : உளி : மூன்றன் பொருள்படுவ தோரிடைச் சொல்.

அந்தித்தல் - சந்தித்தல், அணுகல் : முடியச் செல்லுதல் எனினுமாம்.

அறியான் - அறியப் படாதவன்; செயப்பாட்டு வினைப் பொருளில்

வந்தது. சிந்தித்தும் என்பதற்கு இறைவனைத் தியானித்தும்

என்றுரைத்தலுமாம். (106)





	 	 கற்பவை கற்றுங் கேட்டுங் கேட்பவை* கருத்து ளூறச்

சொற்பொரு ணினைந்துங் கேட்போர்க் குணர்த்தியுட்

டுளங்கந் தீர்த்தும்

எற்பக லிரவு நீங்கு மிடத்துமெய் யறிவா னந்த

அற்புத வெள்ளத் தாழா தாழ்ந்துநாள் கழிப்பர் சில்லோர்.



(இ - ள்.) கற்பவை கற்றும் - கற்கத் தகுவனவாய

மெய்ந்நூல்களைக் கற்றும், கேட்டும் - (அந்நூற் பொருளைப்

பெரியார்வாய்க்) கேட்டும், கேட்டவை - (அங்ஙனங்) கேட்டவைகள்,

கருத்துள் ஊற - கருத்தில்பதியும்படி, சொல்பொருள்நினைந்தும் -

சொல்லையும் பொருளையும் பலகாற் சிந்தித்தும், கேட்போர்க்கு

உணர்த்தி - கேட்பவருக்கு அறிவித்து, உள் துளக்கம் தீர்த்தும் -

(அவர்கள்) உள்ளத்திலுள்ள ஐயத்திரிபாகிய கலங்களைப்

போக்கியும், எல் பகல் இரவு நீங்கு இடத்து - ஒளி பொருந்திய

பகலும் இரவும் அற்ற விடத்தில், மெய் அறிவு ஆனந்த அற்புத

வெள்ளத்து - சச்சிதானந்த சொரூபமாகிய அற்புத வெள்ளத்தின்கண்,

ஆழாது ஆழ்ந்தும் - படியாமற் படிந்தும், நாள் கழிப்பர் சில்லோர்

- நாளைப் போக்குவர் சிலர் (அப்பதியில்) எ - று. கற்பவை - கற்கத் தகுவனவாகிய ஞான நூல்கள். நினைதல் -

சிந்தித்தல். கேட்போர்க்குணர்த்தியென்றது கேட்பித்து என்றவாறு.

இவற்றுடன் கற்பித்தலையுங் கூட்டி ஞான பூசை யென்பார்;

'ஞானநூல் தனையோத லோது வித்தல் நற்பொருளைக் கேட்பித்தல்

தான்கேட்டல் நன்றா, ஈனமிலாப் பொருளதனைச் சிந்தித்த லைந்தும்

இறைவனடியடைவிக்கு மெழின்ஞான பூசை' என்பது சிவஞானசித்தி.

எல் - ஒளி. இரவு பகல் என மாற்றிக் கொள்க. இரவு பகலற்ற

விடமாவது கேவல சகலங்களின் நீங்கிய சுத்தாவத்தையில் நிற்கும்

அருளா தார நிலை; 'இரவு பகலில்லா வின்ப வெளியூடே, விரவி

விரவிநின் றுந்தீபற, விரைய விரையநின் றுந்தீபற' என மெய்ந்நூல்

கூறுதலுங் காண்க. மெய் - அழிவில்லது; சத்து. ஆழாது ஆழ்தல் -

அதுவாதலும் வேறாதலுமின்றிப் பேரின்ப நிட்டை கூடியிருத்தல்.

(107)





* * *





(பா - ம்.) * கேட்பவை.





	 	 	 தன்னிக ருயர்ச்சி யில்லான் காப்பியத் தலைவ னாக

			முன்னவர் மொழிந்த தேனோர் தமக்கெலா முக னன்றோ

			அன்னது தனதே யாகு மண்ணலே பாண்டி வேந்தாய்

			இந்நகர்க் கரச னாவா னக்கவிக் கிறைவ னாவான்.



(இ - ள்.) தன் நிகர் உயர்ச்சி இல்லான் - தனக்கு ஒப்பும்

உயர்வு மில்லாதவனே, காப்பியத் தலைவன் ஆக - காப்பியத்

தலைவனென்று, முன்னவர் மொழிந்தது - முன்னுள்ளவர்கள்

கூறியது, ஏனோர் தமக்கு எலாம் முகமன் அன்றோ -

மற்றையோர்க்கெல்லாம் உபசாரமல்லவா, அன்னது தனதே ஆகும்

அண்ணலே - அவ்வுயர் வொப்பில்லாத தன்மையைத் தனக்கே

உரிமையாகக் கொண்டிருக்கும் இறைவனே, பாண்டி வேந்தாய் -

பாண்டி மன்னனாய், இந்நகர்க்கு அரசன் ஆவான் - இம்மதுரை

நகருக்கு அரசனாவானும், இக்கவிக்கு இறைவன் ஆவான் -

இக்காப்பியத்திற்குத் தலைவனாவானும் ஆகும் எ - று.

காப்பியம் - கவியால் இயற்றப்படுவது; கவி - புலவன்;

காப்பியம் என்பது தமிழில் தொடர்நிலைச் செய்யுள் எனப்படும்.

காப்பியத் தலைவன் ஒப்புயர் வில்லானாதல் வேண்டுமென்பதை,

	 "பெருங்காப் பியநிலை பேசுங் காலை

வாழ்த்து வணக்கம் வருபொரு ளிவற்றினொன்

றேற்புடைத் தாகி முன்வர வியன்று

	 	 	 	 நாற்பொருள் பயக்கு நடைநெறித் தாகித்

தன்னிக ரில்லாத் தலைவனை யுடைத்தாய்"



என்னும் அணிநூற் சூத்திரத்தா னறிக. ஒப்பும் உயர்வுமில்லாதவன்

எல்லா முழுமுதன்மையுமுடைய இறைவ னொருவனே யாகலின்

'ஏனோர் தமக்கெலா முகமனன்றோ' என்றார். ஏகாரம் : தேற்றம்.

இக்கவி யென்புழிக் கவி யென்றது காப்பியமென்னும் பொருட்டு;

கவி - செய்யுள், காப்பியம் : ஆகு பெயருமாம். (108)





	 	 	 என்னென வுரைப்பே னந்த* விறைமகன் பண்பை யேனை

மன்னவர் வானோர் போல மதித்துரை விரிக்கற் பாற்றோ

அன்னவ னாணை யாற்றா னடப்பதிவ் வகில மென்றால்+

முன்னவன் செய்த வாடல் வரவினை முறையிற் சொல்வேன்.



(இ - ள்.) அன்னவன் ஆணையால் தான் -

அச்சோமசுந்தரக் கடவுளின் திருவாணையினாலேதான், இ அகிலம்

நடப்பது என்றால் - இந்த உலகம் நடைபெறுவதென்றால், அந்த

இறைமகன் பண்பை - அந்தப் பாண்டி மன்னனாகிய இறைவனுடைய

தன்மையை, என் என உரைப்பேன் - என்னென்று கூறுவேன் (அது),

ஏனை மன்னவர் வானோர் போல மதித்து - மற்ற அரசர்கள்

தேவர்களின் தன்மைகளைப் போலக் கருதி, உரை விரிக்கற்

பாற்றோ - உரைக்குந் தகுதியை உடையதோ (அன்று), முன்னவன்

செய்த ஆடல் வரவினை (இனி அம்) முதல்வன் செய்தருளிய

திருவிளை யாடல்களை, முறையில் சொல்வேன் - முறையாகக்

கூறுவேன் எ - று.

இறைமகன் - இறையாகிய மகன்; இறைவனென்னுஞ் சொல்

அரசனையும் கடவுளையுங் குறிக்கும்; 'இறைகாக்கும் வையக

மெல்லாம்', 'இறைவன் பொருள்சேர் புகழ்' என்புழி முறையே

காண்க. ஆணை ஆற்றால் எனப் பிரித்து, ஆணைவழியால் எனப்

பொருளுரைத்தலுமாம். இவ்வகிலம் என்பதிற் சுட்டு உலகினைப்

பொதுவிற் சுட்டுவது; எவ்வுலகும் என்பது பாடமாயின் எல்லாவுலகமு

மென்க. நடப்பது யாவரானும் தெளியப்பட்ட தென்பார் 'என்றால்'

என்றார். அம்முன்னவன் எனச் சுட்டு வருவிக்க. ஆடல் வரவு -

ஆடலின் நிகழ்ச்சி. (109)





	 	 திருக்கைலாயச் சிறப்பு

[கலிலித்துறை]



வரங்க டத்ரு ளெனமுது வானவர முனிவோர்

கரங்க டந்தலை முகிழ்த்திடக் கருணைசெய் தவிச்சை

உரங்க டந்துரை யுணர்வெலாங் கடந்தரு மறையின்

சிரங்க டந்தவ னிருப்பது திருக்கயி லாயம்.

(இ - ள்.) முதுவானவர் முனிவோர் - பெரிய தேவர்களும்

முனிவர்களும், வரங்கள் தந்தருள் என - வரங்களைக்

கொடுத்தருளவேண்டுமென்று, கரங்கள் தம் தலை முகிழ்த்திட -

கைகளைத் தங்கள் தலையிற் கூப்பி வேண்டாநிற்க, கருணை செய்து

- (அவருக்குத்) திருவருள் செய்து, அவிச்சை உரம் கடந்து -

(இயல்பாகவே) வலிய பாசங்களினின்று நீங்கி, உரை உணர்வு

எலாம் கடந்து - வாக்கு மனங்கள் எல்லாவற்றையுங் கடந்து,

அருமறையின் சிரம் கடந்தவன் - அரிய வேதங்களின் முடிவையும்

கடந்த இறைவன், இருப்பது திருக்கைலாயம் - வீற்றிருக்கப்பெறுவது

திருக்கைலாயமலை ஆகும் எ - று.

முதுவானவர் - திருமால் முதலியோர். முனிவோர் : அகரம்

ஓகாரமாதல் உடம்பொடு புணர்த்தலாற் கொள்க. அவிச்சை -

அஞ்ஞானம்; அஃது ஏனைத் தேவர் முதலாயினார் அறிவை

யெல்லாம் மறைக்கும் வலியுடையதென்பது தோன்ற, 'அவிச்சையுரம்'

என்றார். உரை உணர்வுகள் பல திறப்படுமாகலின் 'எல்லாம்'

என்றார். இறைவன் அபரஞானத்திற்கு அப்பாற்பட்டவ னென்பார்

'அருமறையின் சிரங்கடந்தவன்' என்றார். செய்து, கடந்து, கடந்து

என்னும் வினை யெச்சங்கள் கடந்தவன் என்பதன் பகுதியைக்

கொண்டு முடிந்தன. (1)





	 	 புரந்த ராதிவா னவர்பதம் போதுறை புத்தேள்

பரந்த வான்பதஞ் சக்கரப் படையுடைப் பகவன்

வரந்த வாதுவாழ் பதமெலா நிலைகெட வருநாள்

உரந்த வாதுநின் றூழிதோ றோங்குமவ் வோங்கல்.



(இ - ள்.) புரந்த ஆதி வானவர் பதம் - இந்திரன் முதலிய

இமையவர் உலகும், போது உறை புத்தேள் - தாமரை மலரில்

உறையும் அயனுடைய, பரந்த வான்பதம் - அகன்ற உயர்ந்த

சத்தியலோகமும், சக்கரப்படை உடைப்பகவன் -

திகிரிப்படையினையுடைய திருமாலின், வரம் தவாது வாழ் பதம் -

மேன்மை கெடாது வாழ்கின்ற பரம பதமும், எலாம் - ஆகிய

எல்லாமும், நிலைகெட வரும் ஊழி நாள் தோறும் - அழிய

வருகின்ற ஊழிக்காலந்தோறும், அ ஓங்கல் - அத்திருக்கைலாய

மலையானது, உரம் தவாது நின்று ஓங்கும் - வலி கெடாது

நிலைபெற்று வளரும் எ - று.

புரந்தராதி : வடமொழித் தீர்க்க சந்தி. பகவன் ஆறு

குணங்களையுடையவன்; சிவன், திருமால் முதலிய பல கடவுளர்க்கும்

இப்பெயர் உரித்து. வரும் ஊழி நாள் எனச் சொற்கள் மாற்றப்

பட்டன; வருநாள் நின்று அவ்வூழிதோறும் என வுரைத்தலுமாம்;

உம்மை தொக்கது. 'கைலை மூவுலகும் ஒடுங்கு கின்றநா ளோங்கிய

வோக்கம்' என முன்னுங் கூறினார்; ஆண்டுக் காட்டிய

'ஊழிதோ றூழி முற்று முயர்பொன் னொடித்தான் மலைய'

என்பதனை ஈண்டுங் கொள்க. ஓங்கல் என்பது மலைக்குத்

தொழிலாகுபெயர்; அல் : பெயர் விகுதி யென்னலுமாம். (2)





	 	 அரம்பை மாதரா ராடலி னரவமும் பாடல்

நரம்பி னாசையு முழவதிர் சும்மையும் நால்வாய்

வரம்பி லாதையு மருவிவீ ழொலியுமா றாது

நிரம்பி வானமுந் திசைகளு நிமிர்வன மாதோ.

(இ - ள்.) அரம்பை மாதரார் ஆடலின் அரவமும் - தேவ

மகளிரின் கூத்தின் ஒலியும், பாடல் நரம்பின் ஓசையும் - பாடலின்

ஒலியும் யாழின் ஒலியும், முழவு அதிர் சும்மையும் - மத்தளம்

அதிர்கின்ற ஒலியும், நால்வாய் வரம்பு இல் ஓதையும் -

யானைகளின் அளவிறந்த ஒலியும், அருவி வீழ் ஒலியும் -

அருவிகள் வீழ்கின்ற ஒலியும், மாறாது - நீங்காது. வானமும்

திசைகளும் நிரம்பி நிமிர்வன - வானுலகத்தும் திக்குகளிலும் சென்று

நிரம்பி மிகுவன எ - று.

ஓசை யென்பதனைப் பாடலோடுங் கூட்டுக. நரம்பு :

ஆகுபெயர். நால்வாய் : தொங்கும் வாயையுடையது என

அன்மொழித்தொகைக் காரணப்பெயர். மாது, ஓ : அசை. அரவம்

முதலியன சொல் வேறு பட்டு ஒரேபொருளில் வருதலின் இது

பொருட் பின்வருநிலை. (3)





	 	 வெந்த நீற்றொளி வெண்மையும் விமலனை யகங்கொண்

டந்த மின்றியே யசைவற விருக்கையு மருவி

வந்த கண்களும் கொண்டவ ணிருக்குமா தவர்க்குத்

தந்த தாலரன் கயிலையுந் தனதுசா ரூபம்.



(இ - ள்.) அரன் கயிலையும் - (சிவபிரானே யன்றி) அவன்

வீற்றிருக்கும் கயிலாய மலையும், வெந்த நீற்று ஒளி வெண்மையும் -

வெந்த திருநீற்றின் ஒளிபோலும் வெண்மையையும், விமலனை அகம்

கொண்டு - நின்மலனாகிய இறைவனைத் தன்னிடத்தே கொண்டு,

அத்தம் இன்றியே அசைவற இருக்கையும் - அழிவில்லாமல்

அசைவற்று இருத்தலையும், அருவிவந்த கண்களும் கொண்டு -

அருவி வருகின்ற இடங்களையுங் கொண்டு, அவண் இருக்கும்

மாதவர்க்கு - அங்கு இருக்கின்ற பெருமை பொருந்திய

முனிவர்களுக்கு, தனது சாரூபம் தந்தது - தனது சாருப பதவியைக்

கொடுத்தது எ - று.

சாரூபம் - பதமுத்தி மூன்றனு ளொன்று. சிவசாரூபமாவது

முக்கண், சடைமுடி, நாற்றோள், மணிமிடறு, மான் மழு வேந்துகை

முதலியனவுடைய சிவனது திருவுருவைப் பெறுதல். வெண்மை,

இருக்கை, கண்கள் என்பன கைலைக்கும் மாதவர்க்கும் பொதுவாக

வுள்ளன வாதலின் கைலையும் தனது சாரூபம் தந்ததென்றார்; இது

தற்குறிப்பேற்றவகை. திருநீற்றின் ஒளி, உளத்திற் கொண்டு

சலிப்பின்றி யிருத்தல். ஆனந்தவருவி வந்த விழிகள் என மாதவர்க்

கேற்பப் பொருளுரைத்துக் கொள்க. ஆல் : அசை. கயிலையும்

என்னும் உம்மை எச்சப்பொருட்டு. (4)





	 	 	 	 	 	 	 	ஆங்கு வெண்டுகில் விரித்தெனக் கல்லென வார்த்து

			வீங்கு காலரு வித்திரள் வெள்ளமே யன்றி

			ஓங்கு நான்மறைக் குடுமியி னுள்ளொளி நோக்கித்

			தூங்கு மாதவர் கண்களுஞ் சொரிவன வெள்ளம்.



(இ - ள்.) ஆங்கு - அம்மலையினிடமானது. வெண்துகில்

விரித்தென -வெள்ளிய ஆடையை விரித்தாற் போலத் (தோன்றி),

கல்லென ஆர்த்து - கல்லென்று ஆரவாரித்து, வீங்குகால் -

உயர்ந்த கால்களையுடைய, அருவித்திரள் வெள்ளம் அன்றி -

அருவியாகிய திரண்ட வெள்ளத்தைச் சொரிதல் அல்லாமல், ஓங்கும்

நான்மறைக் குடுமியின் உள் ஒளி நோக்கி - உயர்ந்த நான்கு

மறைகளின் முடியினுள் விளங்கும் ஒளிப்பிழம்பை (அகத்திற்) கண்டு,

தூங்கு மாதவர் கண்களும் - அழுந்திக் கிடக்கின்ற பெரிய

முனிவர்களின் கண்களும், வெள்ளம் சொரிவன - ஆனந்த

அருவியாகிய வெள்ளத்தைப் பொழிவனவாம் எ - று.

ஆங்கு - அவ்விடம் : எழுவாய். அருவி வெண்டுகில்

விரித்தாற் போலுமென்பதனை,

	 "அவிர்துகில் புரையு மவ்வெள் ளருவி"



எனப் பெருங்குறிஞ்சியுட் கூறியவாற்றானு மறிக. வெள்ளத்தைச்

சொரிதலன்றி என விரித்துரைக்கப்பட்டது. ஒளி - இறைவன்

றிருவுரு. தூங்குதல் - அழுந்தி நிற்றல்; இதனையே தூங்காமற்

றூங்கல் என்பர். 'ஒளி நோக்கித் தூங்கும்' என்பதிலுள்ள அணி

நலமுல் காண்க. எச்சவும்மை. (5)





	 	 	 கோட்டு மாமலர் நிலமலர் குண்டுநீ ரெடுத்துக்

காட்டு மாமலர் கொடிமலர் கொண்டுமுட் கரைந்த

பாட்டு மாமலர் கொண்டுநம் பரஞ்சுட ரடியிற்

சூட்டு மாதவர் தொகுதியுஞ் சூழ்வன வோருபால்.



(இ - ள்.) கோட்டு மாமலர் - பெருமை பொருந்திய

கோட்டுப் பூக்கள், நிலமலர் - நிலப்பூக்கள், குண்டு நீர்எடுத்துக்

காட்டும் மாமலர் - ஆழமாகிய நீர் உயர்த்திக் காட்டுகின்ற

பெருமை பொருந்திய நீர்ப் பூக்கள், கொடி மலர் கொண்டும் -

கொடிப் பூக்கள் ஆகிய இந்நால் வகைப் பூக்களைக் கொண்டும்,

உள்கரைந்த - உள்ளம் உருகிக் கூறிய, பாட்டு மாமலர் கொண்டும்

- பாட்டாகிய பெருமை பொருந்திய மலர்களைக் கொண்டும், நம்

பரஞ்சுடர் அடியில் சூட்டும் - நமது பரஞ்சோதியாகிய சிவபிரான்

திருவடிகளிற் சூட்டுகின்ற, மாதவர் தொகுதியும் - பெரிய

தவத்தினையுடையார் கூட்டங்களும், ஒருபால் சூழ்வன -

(அம்மலையின்) ஒருபக்கத்தில் சூழா நிற்கும் எ - று.

மா என்னு மடையை நிலமலர் கொடிமலர்கட்குங் கூட்டுக.

நீர் எடுத்துக் காட்டும் என்பதற்கு நீரில் விளங்கித் தோன்றிய

என்னலுமாம். கரைந்த - கரைந்து கூறியவென்க; கரைதற்குக்

காரணமான என்னலுமாம். மாதவர் - திருத்தொண்டர். (6)





	 	 	 	 		 	 	கைய நாகமுங் காய்சின வுழுவையுங் கடுவாய்ப்

			பைய நாகமுந் தங்கிளை பரவிய முக்கண்

			ஐய னாகமெய் யருந்தவர் தமையடைந் தன்பு

			செய்ய நாகமும் வையமும் புகழ்வதச் சிலம்பு.



(இ - ள்.) கைய நாகமும் - கையையுடைய யானைகளும்,

காய்சின உழுவையும் - மிகுந்த சினத்தையுடைய புலிகளும்,

கடுவாய் பைய - நஞ்சினையுடைய வாயையும் படத்தையுமுடைய,

நாகமும் - பாம்புகளும், தம் கிளை பரவிய முக்கண் ஐயன் ஆக -

தங்கள் சுற்றம் வழிபட்ட மூன்று கண்களையுடைய இறைவனாகக்

கருதி, மெய் அருந்தவர் தமை அடைந்து - மெய்யாகிய அரிய

தவமுடையார்களை அடைந்து, அன்பு செய்ய - அன்போடு பணி

செய்யா நிற்க, நாகமும் வையமும் புகாவது அச்சிலம்பு -

விண்ணுலகத்தாராலும் மண்ணுலகத்தாராலும் புகழப் பெறுவது

அத்திருக்கைலாயமலை எ - று.

நாகம் என்னும் பல பொருளொரு சொல் கைய, பைய

என்னும் சிறப்படைகளானும், வையம்என்னும் இனத்தானும் முறையே

யானை, பாம்பு, விண்ணுலகம் என்பவற்றை யுணர்த்திற்று. காய்ய

சினம் - காய்கின்ற சினம்; மிக்க சினம். கைய, பைய வென்பன

குறிப்புப் பெயரெச்சம். யானை திருவானைக்காவிலும் சீகாளத்தியிலும்

வழிபட்டமையும் பாம்பு சீகாளத்தியில் வழிபட்டதும், புலி தில்லையுள்

வழிபட்டதும் திருவானைக்காப் புராணம், சீகாளத்திப் புராணம்,

கோயிற் புராணம் என்பவற்றுட் காண்க. மெய்யாகிய தவமென்க;

தவத்தினர்க் கேற்றி, மெய்ம்மையையுடையவர் என உரைத்தலுமாம்.

ஐயனாகக் கருதி யென்க. நாகமும் வையமும் ஆகுபெயர். பரவிய,

புகழ்வது என்பன செயப்பாட்டுவினை; படு விகுதி தொக்கு

வந்தன. (7)





	 	 	 புராண வரலாறு

[கலிவிருத்தம்]



அளந்தி டற்கரி தாயவக் குன்றின்மேற்

கள்ங்க றுத்துவிண் காத்தவன் கோயின்முன்

விளம்ப ருஞ்சிவ தீர்த்தத்தின் மிக்கதாய்

வளம்பெ றுஞ்சிவ தீர்த்தத்தின் மாடது.



(இ - ள்.) அளந்திடற்கு அரிது ஆய - அளப்பதற்கு அரிய

பெருமையையுடைய, அக்குன்றின்மேல் - அத் திருக்கைலாய

மலையின் கண், களம் கறுத்து விண்காத்தவன் கோயில்முன் -

திருமிடறு கறுத்துத் தேவர்களை ஆண்ட இறைவனது

திருக்கோயிலின் முன்னர், விளம்பு அரும் - சொல்லுதற்கரிய, சிவ

தீர்த்தத்தின் மிக்கதாய் - சிவ தீர்த்தங்களின் மேம்பட்டதாய்,

வளம்பெறும் - வளம்பெற்ற, சிவதீர்த்தத்தின் மாடது - சிவ

தீர்த்தத்தின் பக்கத்திலுள்ளது எ - று.

நஞ்சுண்டதனைக் 'களங்கறுத்து' எனக் கூறினார்; அது

திருமிடற்றினின்று என்னும் அவனது இறைமையைத்

தோற்றுவித்தலின். கோயின் முன் வளம் பெறும் எனக் கூட்டுக.

விளம்பு : முதனிலைத் தொழிற் பெயர்; விளம்ப என்பது

தொக்கதுமாம் பல தலங்களிலுமுள்ள சிவசம்பந்தமுடைய

தீர்த்தங்களை முதலிலுள்ள சிவதீர்த்தமென்பது குறிக்கின்றது;

பின்னுள்ளது பெயர். மாடது மண்டபம் என வருஞ் செய்யுளோடு

கூட்டி முடிக்க. (1)





	 	 	 தண்ட ருங்கதிர்ச் சந்திர காந்தத்திற்

			பண்ட யங்க* நவமணி பத்திசெய்

			தண்டர் தச்ச னநேக தவஞ்செய்து

			கண்ட தாயிரக் கான்மண் டபமரோ.



(இ - ள்.) தண்டரும் கதிர் - நீங்குதல் இல்லாத

ஒளியினையுடைய, சந்திரகாந்தத்தில் - சந்திர காந்தக் கற்களினால்,

பண் தயங்க - ஒப்பனை விளங்க, நவமணி - ஒன்பது மணிகளையும்,

பத்திசெய்து - வரிசைப் படப் பதித்து, அண்டர் தச்சன் - தேவர்கள்

தச்சன். அநேக தவம் செய்து கண்டது - அளவிறந்த தவஞ்செய்து

கட்டியது, ஆயிரங்கால் மண்டபம் - ஆயிரங் கால்களையுடைய

மண்டபம் எ - று.

சந்திர காந்தத்திற் கண்ட தென்க. கண்டது - இயற்றியது :

கருத்தால் நிருமித்தலின் கண்டது என்றார் எனலுமாம். மாடது,

கண்டது என்பவற்றை மண்டபம் என்பதனுடன் தனித்தனி கூட்டுக;

கண்டதாகிய மண்டபம் மாடது என முடித்தலுமாம். அரோ : அசை.





* * *





(பா - ம்.) * பண்டயங்கு.





	 	 ஆன பான்மையி னாலந்த மண்டபம்

ஞான நாயக னாண்மலர்த் தாடொழ

வான மீனொடு வந்து பதங்குறித்

தூன மின்மதி வைகுவ தொத்ததே.



(இ - ள்.) ஆன பான்மையினால் . அவ்வாறாகியய

தன்மையினால், அந்த மண்டபம் - அந்த மண்டபம் (இருத்தல்),

ஞான நாயகன் - ஞானமே வடிவாகிய இறைவனுடைய, நாள்

மலர்த்தாள் தொழ - அன்றலர்ந்த மலர்போலுந் திருவடிகளை

வணங்க, ஊனம் இல் மதி . குற்ற மற்ற நிறைமதியானது, வானம்

மீனொடு வந்து - வானிலுள்ள உடுக்களோடு வந்து. பதம் குறித்து

வைகுவது ஒத்தது - செவ்வி நோக்கி இருத்தலை ஒத்தது எ-று.

ஆன பான்மையினால் என்றது மேற் செய்யுளிற் கூறிய

வியல்பைச் சுட்டிற்று. பான்மை - முறைமை; தன்மை.

சந்திரகாந்தத்திற்கு மதியும், நவமணிகட்கு வான்மீன்களும் உவமம்.

ஊனமில் மதி யென்பது நிறைமதி யென்றும், களங்கமில்லாத

மதியென்றும் பொருள்படும்; பிற்பொருளில் இல்பொருளுவமை. (3)





	 	 	 அன்ன மண்டபந் தன்னு ளருந்தவம்

			என்ன வேங்கை யதண்மே லிருந்தனன்

			பன்னு கேள்விப் பதினெண் புராணமுஞ்

			சொன்ன மாதவச் சூத முனிவனே.

	 	 		 (இ - ள்.) அன்னமண்டவம் தன்னுள் - அந்த

மண்டபத்தின்கண்; அரும் தரும் என்ன - செய்தற்கரிய தவமே

உருவெடுத்து இருந்தாற் போல, வேங்கை அதண் மேல் -

புலித்தோலின்மேல், பன்னு கேள்வி - (யாவரும்) புகழுகின்ற கல்வி

கேள்விகளையுடைய, பதினெண் புராணமும் சொன்ன மாதவம்

சூதமுனிவன் இருந்தனன் - பதினெட்டுப் புராணங்களையுங் கூறிய

பெருந்தவத்தினையுடைய சூதமுனிவன் இருந்தனன் எ - று.

கேள்வியையுடைய சூதமுனிவ னென்க. தான் வியாசமுனிவன்

பாற் கேட்டவற்றை நைமிசவனத்து முனிவர்கட்கு உரைத்தனாகலின்

'பதினெண் புராணமுஞ் சொன்ன' என்றார். பதினெண் புராணம்

இவை யென்பதனை,



	 	"மச்சம் கூர்மம் வராகம் வாமனம்

			பிரமம் வைணவம் பாகவதம் சைவம்

			இலிங்கம் பௌடிகம் நாரதீயம் காரூடம்

			பிரமகை வர்த்தம் மார்க்கண்டே யம்காந்தம்

			பிரமாண்டம் ஆக்கினேயம் பதுமம் என்றிவை

			பாற்படு பதினெண் புராண மாகும்"



என்னும் திவாகரச் சூத்திரத்தா னறிக. (4)





	 	 	 அந்த வேலையி லச்சிவ தீர்த்தத்தில்

			வந்து மூழ்கியம் மண்டபத் தேறியே

			சந்தி யாதி தவமுடித் தீறிலா

			இந்து சேகரன் றாணினைந் தேத்தியே.

	 	 		 (இ - ள்.) அந்த வேலையில் - அப்பொழுதில், அச்சிவ

தீர்த்தத்தில் வந்து மூழ்கி - வந்து அத் தீர்த்தத்தின்கண் நீராடி,

அம்மண்டபத்து ஏறியே - அந்தமண்டபத்திலேறி, சந்தி ஆதி தவம்

முடித்து - சந்தியா வந்தனம் முதலிய தவங்களை முடித்து, ஈறு

இலா இந்து சேகரன் - அழிவில்லாத சந்திர சேகரனாகிய

இறைவனுடைய, தாள் நினைந்து ஏத்தி - திருவடிகளைத்

தியானித்துத் துதித்து எ - று.

சந்தியிற் செய்யப்படுவதனைச் சந்தி யென்றார், தவம் -

செய்கடன். ஈறிலானென்க. குளகம் (5)





	 	 சம்பு பத்தன் சதானந்த னுத்தமன்

அம்பு யத்த னனைய மகோதரன்

உம்ப ரஞ்சிய வுக்கிய வீரியன்

நம்பு கேள்விப் பிரசண்ட நற்றவன்.

(இ - ள்.) சம்புபத்தன் சதானந்தன் உத்தமன் - சம்புபத்தனும்

சதானந்தனும் உத்தமனும், அம்புயத்தன் அனைய மகோதரன் -

தாமரை மலரி லிருப்பவனாகிய அயயனை யொத்த மகோதரனும்,

உம்பர் அஞ்சிய உக்கிர வீரியன் - தேவர்களும் அஞ்சப்பெற்ற

உக்கிர வீரியனும், நம்பு கேள்விப் பிரசண்ட நல் தவன் -

விரும்புகின்ற கேள்வியினையுடைய பிரசண்டன் என்னும் நல்ல

தவத்தை யுடையவனும் எ - று.

சம்புபத்தன் முதலியவை பெயர். (6)





	 	 ஆதி மாதவர் யாவரு மண்புமை

பாதி யாய்முற்று மாகும் பராபரச்

சோதி பால்வைத்த சூதனைத் தோத்திரம்

ஓதி யஞ்சலித் தொன்று வினாவினார்.

(இ - ள்.) ஆதி - முதலிய, மாதவர் யாவரும் - பெரிய

தவமுடையார் அனைவரும், உமைபாதியாய் - உமையொரு கூறாய்,

முற்றும் ஆகும் - முழுதுமாகிய, பராபரச் சோதிபால் - பராபர

ஒளிப்பிழம்பாகிய இறைவனிடத்தில், அன்பு வைத்த சூதனை -

அன்பு பூண்ட சூத முனிவனை, தோத்திரம் ஓதி - துதித்து,

அஞ்சலித்து - கைகூப்பி, ஒன்று வினாவினார் - ஒன்று

கேட்பாராயினர் எ - று.

மேற் செய்யுளிற் கூறப்பட்டாருடன் இயைத்து 'ஆதி மாதவர்'

என்றார். அன்புவைத்த எனக் கூட்டுக. உமையைத் தன்னுளடக்கித்

தானேயாய் நிற்றல் கருதி 'முற்றுமாகும்' என்றார். புறநானூற்றின்

கடவுள் வாழ்த்தில்,

"பெண்ணுரு வொருதிற னாகின் றவ்வுருத்

தன்னு ளடக்கிக் கரக்கினுங் கரக்கும்"



எனக் கூறப்பட்டிருத்தல் காண்க.

"பாதியு மாய்முற்று மாயினார்க்குப் பந்தமும் வீடு மாயினாருக்

காதியு மந்தமு மாயினாருக் காடப்பொற் சுண்ண மிடித்துநாமே"



என்னும் திருவாசகத்தையும் சிந்திக்க. (7)





	 	 [கலிநிலைத்துறை]

வேத வாகம புராணமே மிருதியே முதலா

ஓது நூல்களின் துணிபொரு ளுலகெலாம் பயந்த

பேதை பாகனே பரமெனத் தேர்ந்துணர் பெரிய

போத மாதவ வுனக்கியாயம் புகல்வதொன் றுளதால்.



(இ - ள்.) வேத ஆகம புராணமே மிருதியே முதலா -

வேதங்கள் ஆகமங்கள் புராணங்கள் மிருதிகள் முதலாக, ஓதும்

நூல்களின் - கூறப்பட்ட நூல்களின், துணிபொருள் - முடிந்த

பொருள், உலகு எலாம் பயந்த பேதை பாகனே பரம் - எல்லா

வுலகங்களையும் ஈன்ற உமையை ஒரு கூற்றிலுடைய சிவபிரானே

பரம்பொருள் என்பது, எனத் தேர்ந்து உணர் பெரிய - என

ஆராய்ந்து உணர்ந்த பெரியவனே, போத மாதவ -

ஞானத்தையுடைய பெரிய தவத்தையுடையவனே, உனக்கு யாம்

புகல்வது ஒன்று உளது - உனக்கு நாங்கள் சொல்வது ஒன்று உளது

எ - று.

வேதம், புராணம், மிருதி முன் கூறப்பட்டன. சிவாகமம்

காமிகம் முதல் வாதுளம் இறுதியாக இருபத்தெட்டு என்ப. ஒன்பது

ஆகமங்களின் பெயர்களைத் திரமூலர் குறிக்கின்றார்; இதனை,

	 "பெற்றநல் லாகமங் காரணங் காமிகம்

			உற்றநல் வீர முயர்சிந்தம் வாதுளம்

			மற்றவ் வியாமள மாகுங்கா லோத்தரம்

			துற்றநற் சுப்பிரஞ் சொல்லு மகுடமே"



என்னும் மந்திரத்திற் காண்க. பரமென்பது என விரிக்க. புராணமே,

மிருதியே எம் ஏகாரங்கள் எண்ணுப் பொருளன; பிறவற்றொடுங்

கூட்டுக.



	 "எண்ணே கார மிடையிட்டுக் கொளினும்

			எண்ணுக் குறித்தியலு மென்மனார் புலவர்"



என்பது தொல்காப்பியம். பேதை பாகனே என்னும் ஏகாரம்

பிரிநிலையும் தேற்றமுமாம். ஆல் : அசை. (8)





	 	 	 மேரு மந்தரங் கயிலபர்ப் பதமுதல் விடைமேல்

			ஊரு மந்தர நாடவ னுறைபதி யனந்தம்

			ஆரு மந்தமில் போகம்வீ டடைவதென் றவற்றின்

			கார ணங்களோ டுரைத்தனை கருத்தினுக் கிசைய.



(இ - ள்.) விடைமேல் ஊரும் - இடப வாகனத்திலேறி

நடத்தியருளுகின்ற, அந்தர நாடவன் - சிவலோகத்தை

யுடையவனாகிய இறைவன், உறைபதி - எழுந்தருளியிருக்குந்

திருப்பதிகள் ஆகிய,மேரு மந்தரம் கயிலை பர்ப்பதம் முதல்

அனந்தம் - மேரு மந்தரம் திருக்கயிலாயம் திருப்பருப்பதம்

முதலிய அளவில்லாதனவும், ஆரும் - எவரும், அந்தம் இல் -

அழிவில்லாத, போகம்வீடு அடைவது என்று - போகத்தையும்

வீட்டையும் அடைவதற் குரியனவென்று, அவற்றின்காரணங்களோடு

உரைத்தனை - அவைகளின் ஏதுக்களோடு கூறினாய், கருத்தினுக்கு

இசைய - எங்கள் கருத்துக்குப் பொருந்தும்படி எ -று.

பர்ப்பதம் - திருப்பருப்பதம். அடைவது : பன்மை யொருமை

மயக்கம். இசைய உரைத்தனை என முடிக்க. (9)





	 	 	 ஐய மாதிமுக் குற்றமு மகலாநீ யருளிச்

			செய்ய வுந்தெளிந் திலேங்கள்* யாஞ் சிற்றறி வுடையேம்

			மைய னெஞ்சினே மாகையான் மயக்கற வின்னம்

			உயு மாறருள் செய்தியென் றுரைத்தனர் மன்னோ.



(இ - ள்.) ஐயம் ஆதி முக்குற்றமும் அகல - ஐயம் முதலிய

மூன்று குற்றங்களும் நீங்கும்படியாக, நீ அருளிச்செய்யவும் - நீ

உரைத்தருளவும், யாம் - நாங்கள், சிறு அறிவு உடையேம் -

குறுகிய அறிவினையுடையேமும், மைல் நெஞ்சினேம் -

மயக்கத்தையுடைய உள்ளமுடையேமும், ஆகையால் -

ஆகையினாலே, தெளிந்திலேங்கள் - தெளிவு பிறவாதிருக்

கின்றோம், மயக்கு அற - அம்மயக்கம் நீங்க, உய்யுமாறு -

பிழைக்கும்படி, இன்னம் அருள் செய்தி என்று உரைத்தனர் -

இன்னும் கூறியருள வேண்டுமென்று விண்ணப்பித்தனர் எ - று.

முக்குற்றம் : ஐயம், திரிபு. அறியாமை என்பன. மயக்கு -

மயக்கம் : ஈறு தொக்கது. செய்தி - செய்வாய்; த், எழுத்துப்பேறு.

மன், ஓ : அசை. (10)



* * *



(பா - ம்.) *தெளிந்திலங்கள்.





	 	 	 தலங்க டம்மின்மிக் குள்ளதாய்த்+ தகுதிசால் தீர்த்தக்

குலங்க டம்மின்மிக் குள்ளதாய்க்+ குறையிரந் தோர்க்கு

நலங்க டந்தருள் மூர்த்தியாய்$ நாதவே தாந்தப்

புலங்க டந்தபே ரொளியுறை தலனொன்று புகலாய்.



(இ - ள்.) தலங்கள் தம்மில் - பலதலங்களிலும்,

மிக்குள்ளதாய் - மேம்பட்டுள்ளதாகியும், தகுதி சால் - பெருமை

மிகுந்த, தீர்த்தக் குலங்கள் தம்மில் மிக்கு உள்ளதாய் - பல

தீர்த்தங்களிலும் சிறந்த தீர்த்தத்தையுடையதாகியும் உள்ள, குறை

இரந்தோர்க்கு - தங்கள் குறைகளைக் கூறி வேண்டினாருக்கு,

நலங்கள் தந்தருள் மூர்த்தியாய் - எல்லா நன்மைகளையும்

அருளுகின்ற மூர்த்தியாகி, நாத வேதாந்தம் புலம் கடந்த - நாத

தத்துவத்தி னிறுதியாகிய இடத்தையும் வேதத்தினிறுதியாகிய

இடத்தையும் கடந்தருளிய, பேர் ஒளி உறை - பெரி ஒளிப்

பிழம்பாகிய இறைவன் எழுந்தருளப் பெற்ற, தலம் ஒன்று புகலாய்

- ஒரு தலத்தைக் கூறவாயாக எ - று.

அந்தம் என்பதை நாதத்துடனுங் கூட்டுக.

	 "வேத வந்தமுந் துளக்கற மெய்ப்பொருள் விளங்கு நாத

வந்தமுங் கடந்ததோர் நடுநிலைப் பொருளின்"





என முன்னருங் கூறினார். அந்தம் ஆறு என்ப; இதனை,

"வேதத்தி னந்தமும் மிக்கசித் தாந்தமும்

நாதத்தி னந்தமும் நற்போத வந்தமும்

ஓதத் தகுமெட்டி யோகாந்த வந்தமும்

ஆதிக்க லாந்தமு மாறந்த மாமே"



என்னும் திருமந்திரத்தா னறிக. (11)



* * *



(பா - ம்.) +உள்ளதா. +உடையதாய். $மூர்த்தியா.





	 	 	 என்ற போதெதிர் முகமலர்ந் திருள்மல வலியை

			வென்ற சூதனுந் தலங்களின் விசேடமாய்ந் தம்பொற்

			குற் வார்சிலை யானிடங் கொண்டுறை பதியுள்

			ஒன்று கேட்கவீ டளிப்பதா யுளதுமற் றதுதான்.*



(இ - ள்.) என்றபோது - என்று கேட்டபோது, எதிர் முக

மலர்ந்து - எதிரே முகமலர்ச்சி கொண்டு, இருள் மல வலியை

வென்ற சூதனும் - ஆணவ மலத்தின் வலியை வென்ற

சூதமுனிவனும், தலங்களின் விசேடம் ஆய்ந்து - எல்லாப் பதிகளின்

பெருமையையும், தலங்களின் விசேடம் ஆய்ந்து - எல்லாப்

பதிகளின் பெருமையையும் ஆராய்ந்து, அம்பொன் குன்றம் -

அழகிய பொன்மலையாகிய, வார் சிலையன் - நீண்ட வில்லை

யுடைய இறைவன், இடம் கொண்டு உறை பதியுள் - இடமாகக்

கொண்டு எழுந்தருளி யிருக்கின்ற திருப்பதிகளுள், ஒன்று (உளது)

- ஒன்று உள்ளது. அது கேட்க வீடு அளிப்பது ஆய் உளது -

அப்பதி தன்னைக் கேட்டவளவில் வீட்டை யளிக்க வல்லது

எ - று.

தலங்களிற் சிறந்ததனை ஆராய்ந்து என வுரைத்தலுமாம்.

உளது என்பத ஒன்று என்பதனோடுங் கூட்டி முடிக்கப்பட்டது.

மற்று : வினைமாற்று. தான் : அசை. (12)



* * *



(பா - ம்.) * மற்றதனை.





	 	 	 முற்ற வோதிய புராணமூ வாறனுட்+ காந்தம்

			பெற்ற தாறுசங் கிதையவை யாறுந்தம் பெயராற்

			சொற்ற பேர்சனற் குமரமா முனிவரன் சூதன்

			கற்றை வார்சடைச் சங்கரன் மாலயன் கதிரோன்.



(இ - ள்.) முற்ற ஓதிய - (யாவையும்) முடிவுபெறக் கூறிய,

புராணம் மூவாறனுள் - பதினெண் புராணங்களுள், காந்தம் - கந்த

புராணமானது, ஆறு சங்கிதை பெற்றது - ஆறு சங்கிதைகளைக்

கொண்டது; அவை ஆறும் - அச்சங்கிதைகள் ஆறனையும், தம்

பெயரால் சொற்ற பேர் - தங்கள் பெயராற் கூறியவர்கள், மா சனற்

குமர முனிவரன் - பெருமை பொருந்தி சனற்குமார மனிவனும்,

சூதன் - சூதமுனிவனும், கற்றைவார்சடைச் சங்கரன் - திரண்ட

நீண்ட சடையினையுடைய சங்கரனும், மால் அயன் கதிரோன் -

திருமாலும் அயனும் சூரியனுமாவர் எ - று.

பதினெண் புராணங்களுள் மச்சம், கூர்மம், வராகம், வாமனம்,

சைவம், இலிங்கம், பௌடிகம், காந்தம், மார்க்கண்டேயம்,

பிராமாண்டம் என்னும் பத்தும் சிவபுராணங்கள்; வைணவம்,

பாகவதம், காருடம், நாரதீயம் என்னும் நான்கும் விண்டு

புராணங்கள்; பிரமம், பதுமம் என்னும் இரண்டும் பிரம புராணங்கள்;

ஆக்கினேயம் அக்கினி புராணம்; பிரம கைவர்த்தம் சூரிய புராணம்.

சிவனது தலைமை கூறும் தேவாரப் பதிகத்திற்குத் 'தசபுராணம்'

என்று பெயரிட்டிருப்பது சிவபுராணம் பத்தென்பதனைக் காட்டும்.

சொற்றவர் என்பதனை வழக்கு நோக்கிச் 'சொற்றபேர்' என்றார்.

மா : இசை நிறையுமாம்.



* * *



(பா - ம்.) +ஆறினுள்.





	 	 இன்ன வாறனுட் சங்கர சங்கிதை யென்று

சொன்ன நூலினை யுணர்த்தினான் சங்கரன் றுணைவிக்

கன்ன போதவள் மடியினி லிருந்துகேட் டதனை

மின்னு வேல்பணி கொண்டவேள் வெளிப்பட வுணர்ந்தான்.

(இ - ள்.) இன்ன ஆறனுள் - இந்த ஆறு சங்கிதைகளுள்,

சங்கர சங்கிதை என்று சொன்ன நூலினை - சங்கர சங்கிதை என்று

சொல்லப்பட்ட நூலை, சங்கரன் துணைவிக்கு உணர்த்தினான் -

சிவபெருமான் உமையம்மைாருக்கு அறிவித் தருளினான்;

அன்னபோது - அப்போது, அவள் மடியினில் - அவ்வம்மையின்

திருமடியின்கண், மின்னு வேல் - விளங்கிய வேற்படையை, பணி

கொண்ட வேள் - ஏவல் கொண்ட குமரவேள், இருந்து கேட்டு -

வீற்றிருந்து கேட்டு, அதனை - அச்சங்கர சங்கிதையை, வெளிப்பட

உணர்ந்தான் - செவ்விதாக உணர்ந்தான் எ - று.

சங்கிதை - தொகுதியென்னும் பொருளுள்ள வடசொற்

சிதைவு. மடி - மடக்கிய கவான். இன் : சாரியை. வெளிப்பட

வுணர்தல் - தெளிய வுணர்தல். (14)





	 	 குன்றெ றிந்தவேள் வழிபடு குறுமுனிக் குரைத்தான்

அன்று தொட்டஃ தகத்திய சங்கிதை யாகி

நின்ற தன்னது கேட்பவர்க் கரனடி நீழல்

ஒன்று மின்பவீ டளிப்பதா வொருதல னுரைக்கும்.



(இ - ள்.) குன்று எறிந்த வேள் - கிரவுஞ்ச மலையைப்

பிளந்த குமரவேள், வழிபடு குறுமுனிக்கு உரைத்தான் - தன்னை

வழிபடா நின்ற அகத்திய முனிவனுக்குக் கூறியருளினான்; அன்று

தொட்டு - அந்நாள் தொடங்கி, அஃது - அச்சங்கர

சங்கிதையானது, அகத்திய சங்கிதை ஆகி நின்றது - அகத்திய

சங்கிதை எனப் பெயருடையதாகி நிலை பெற்றது; அன்னது -

அச்சங்கிதைதான், கேட்பவர்க்கு - கேட்கின்றவர்களுக்கு, அரன்

அடி நீழல் - இறைவன் திருவடிநீழலில், ஒன்றும் -

இரண்டறக்கலத்தலாகிய, இன்ப வீடு - பேரின்ப வீட்டினை,

அளிப்பதா - கொடுக்கத் தக்கதாக, ஒருதலன் உரைக்கும் - ஓர்

திருப்பதியைக் கூறாநிற்கும் எ - று.

நீழல் : நீட்டல் விகாரம். ஒன்றும் என்பது தொழிற்பெயர்த்

தன்மைப்பட்டு நின்றது. (15)





	 	 அதிக வப்பதி னாலவாய் கேட்கக்

கதிய ளிப்பதென் றோதிய சூதனைக் கதியின்

மதியை வைத்தவ ரன்னதைப் பகரென வந்த

விதியி னிற்புகல் கின்றனன் வியாதன்மா ணாக்கன்.

(இ - ள்.) அதிக அப்பதி யாது எனில் - சிறந்த

அத்திருப்பதி யாதென்று வினவில், ஆலவாய் - திருவாலவாயாம்;

கேட்கக் கதி அளிப்பது என்று ஓதிய - கேட்ட அளவில் வீட்டை

அளிக்கவல்லது என்று கூறிய, சூதனை - சூதமுனிவனை, கதியில்

மதியை வைத்தவர் - வீட்டுலகிற் கருத்தைச் செலுத்திய முனிவர்கள்,

அன்னதைப் பகர் என - அத்திருப்பதியின் பெருமையைக்

கூறியருள வேண்டுமென, வந்த விதியினில் - (தொன்று தொட்டுக்

கூறி) வந்த முறையினால், வியாதன் மாணாக்கன் புகல்கின்றனன் -

வியாதமுனியின் மாணவனாகிய சூதமுனிவன் சொல்லா நின்றான்

எ - று.

அதிகம் மேம்பாடு. தலனொன்று புகலாய் என்றபோது என்று

ஓதிய சூதனை, என மேற் பதினொன்று பன்னிரண்டாஞ்

செய்யுட்களோடு சேர்த்து முடிக்க. அன்னதைப் பகர் என - அதன்

பெருமையை விரித்துரைக்கவென. (16)





	 	 	 புதிய தாமரை மேவிய பழமறைப் புத்தேள்

			விதியி னாற்கடு நடைப்பரி மகஞ் செய்வான் வேண்டிக்

			கதியை மாய்ந்தவர்க் குதவுதண் டுறைகெழு காசிப்

			பதியின் மைந்தரோ டெய்தினான் பண்டொரு வைகல்.



(இ - ள்.) புதிய தாமரை மேவிய - வாடாத தாமரை மலரில்

உறையும், பழமறைப் புத்தேள் - பழைய வேதங்களை யுணர்ந்த

பிரமதேவன், விதியினால் - அவ் வேத விதிப்படி, கடுநடைப்

பரிமகம் செய்வான் - விரைந்த நடையினையுயடைய துரகவேள்வி

செய்தற்கு, வேண்டி - விரும்பி, மாய்ந்தவர்க்கு - (தன்னிடத்து

வந்து) இறந்தவருக்கு, கதியை உதவு - வீட்டுலகைத் தருகின்ற, தண்

துறைகெழு - குளிர்ந்த நீர்த்துறைகள் பொருந்திய, காசிப்பதியில் -

காசி என்னுந் திருப்பதியின் கண், பண்டு ஒரு வைகல் -

முன்னொரு காலத்தில், மைந்தரோடு எய்தினான் - புதல்வர்களோடு

சென்றான் எ - று.

புதிய தாமரை பழமறை என்றது முரண். பரிமகம் - அசுவ

மேதம் எனப்படும் வேள்வி. துறை - கங்கையின் நீர்த்துறை.

காசியில் மரித்தவர் வீடெய்துவ ரென்ப. செய்வான் : வானீற்று

வினையெச்சம்.





	 	 [எழுசீரடியாசிரியவிருத்தம்]

அகத்தியன் வியாத னாரதன் சனக

னாதிநான் முனிவர்கோ தமனூற்

சிகைத்தெளி வுணர்ந்த பராசரன் வாம

தேவன்வான் மீகியே வசிட்டன்

சகத்தியல் கடந்த சுகன்முதன் முனிவர்

தம்மொடும் பத்துவெம் பரிமா

மகத்தொழின் முடித்து மற்றவர்க் குள்ள

மகிழ்வுற வழஙகுந வழங்கா.



(இ - ள்.) அகத்தியன் வியாதன் நாரதன் - அகத்தியனும்

வியாதனும் நாரதனும், சனகன் ஆதி நால்முனிவர் - சனகன்

முதலிய நான்கு முனிவர்களும், கோதமன் - கௌதமனும், நூல்

சிகைத் தெளிவு உணர்ந்த பராசரன் - மறை முடிவின்

றுணிபொருளாகிய பரசிவத்தை உணர்ந்த பராசரனும், வாமதேவன்

வான்மீகி வசிட்டன் - வாமதேவனும்வான் மீகியும் வசிட்டனும்,

சகத்து இயல் கடந்தசுகன் - உலகியலைக் கடந்த சுகனும், முதல்

முனிவர் தம்மொடும் - முதலாகிய முனிவர்களோடும், பத்து

வெம்பரிமா மகத்தொழில் முடித்து - பத்தாகிய கூடிய நடையினை

யுடைய வரிவேள்வி வினைகளை முடித்து, அவர்க்கு - அம்

முனிவர்களுக்கு, உள்ளம் மகிழ்வு உற - உளளம் மகிழ்ச்சி

பொருந்த, வழங்குந வழங்கா - வழங்கத் தக்கவைகளை வழங்கி

எ - று.

நூல் என்றது ஈண்டு வேதத்தை. பிறந்தது தொட்டே உலக

மாயையாற் பற்றப்படாதவ னென்பார் 'சகத்தியல் கடந்த சுகன்'

என்றார். பரிமர : இருபெயரொட்டு; மா - பெருமை யெனலுமாம்.

மற்று : வினைமாற்று. வழங்குந - தக்கிணை : வினைப்பெயர். (18)





	 	 	 சத்திய வுலகிற் சரோருகக் கிழவன்

				 சார்ந்தபின் புலப்பகை சாய்த்த

			அத்திரு முனிவ ரனைவருங் காசி

				 யடிகளை யடைந்தனர் பணிந்து

			முத்திமண் டபத்தி னறமுத னான்கு

				 மொழிந்தருள் மூர்த்திசந் நிதியில்

			பத்தியா யிருந்து நாரத முனியைப்

				 பார்த்தொரு வினாவுரை பகர்வார்.

	 	 		 (இ - ள்.) சரோருகக் கிழவன் - தாமரை மலருக்

குரியவனாகிய அயன், சத்திய உலகில் சார்ந்தபின் - சத்திய

உலகை அடைந்தபின், புலப்பகை சாய்த்த - புலன்களாகிய

பகையைக் கெடுத்த, அத்திரு முனிவர் அனைவரும் - அச்சிறந்த

முனிவர்களனைவரும், காசி அடிகளை அடைந்தனர் பணிந்து -

காசிப்பதியில் வீற்றிருக்கும் இறைவனை யடைந்து வணங்கி, முத்தி

மண்டபத்தில் - முத்தி மண்டபத்தின்கண், அறம் முதல் நான்கும் -

அறமுதலிய நான்கனையும், மொழிந்தருள் மூர்த்தி சந்நிதியில் -

(சனகாதி நால்வருக்கும்) உபதேசித்தருளிய தட்சிணா மூர்த்தி

திருமுன்னே, பத்தியாய் இருந்து - அன்போடு அமர்ந்து, நாரத

முனியைப் பார்த்து - நாரத முனிவரை நோக்கி, ஒரு வினா உரை

பகர்வார் - ஓர் வினா நிகழ்த்துவாராயினார் எ - று.

சத்திய வுலகம் - பிரமனுலகு. அடைந்தனர் : வினை

யெச்சமுற்று. முத்தி மண்டபம் - பெயர். அறமுதல் நான்கு - அறம்

பொருள் இன்பம் வீடு. வினா வுரை - வினாவாகிய உரை. (19)





	 	 	 தலமுதன் மூன்றுஞ் சிறந்ததோர் சைவத்

				 தலமுரை யென்னநா ரதன்றான்

			கலைமுழு துணர்ந்த சனற்குமா ரன்பாற்

				 கற்றவன் வியாதனா மவன்பால்

	 	 	 	 நலமுறக் கேண்மி னெனவவன் கதிர்வே

				 னம்பிபான் மறைமுத லனைத்தும்

			அலைவற* வுணர்ந்தோன் குறுமுனி யாகு

				 மவனிடைக் கேண்மென விடுத்தான்.

	 	 		 (இ - ள்.) தலம் மூன்றும் - தலமுதலிய மூன்றினாலும்,

சிறந்தது ஓர் சைவத்தலம் உரை என்ன - சிறந்ததாகிய ஒரு

சிவதலத்தைக் கூறுவாயென்று வினவ, நாரதன் - நாரதமுனிவன்,

கலைமுழுது உணர்ந்த சனற்குமாரன் பால் - கலைகள்

அனைத்தையும் உணர்ந்த சனற் குமார முனிவரிடத்து, கற்றவன்

வியாதன் ஆம் - கற்றுணர்ந்தவன் வியாதமுனிவனாகும், அவன்

பால் நலம் உறக் கேண்மின் என - அவனிடத்து நன்மை பெருகக்

கேளுங்கள் என்று கூற, அவன் - அவ்வியாதமுனிவன், கதிர்வேல்

நம்பிபால் - ஒளியினையுடைய வேற்படையை யுடைய

முருகவேளிடத்து, மறைமுதல் அனைத்தும் - வேதமுதலிய எல்லாக்

கலைகளையும், அலைவு அற உணர்ந்தோன் - ஐயமறக்

கற்றுணர்ந்தவன், குறுமுனி ஆகும் - அகத்திய முனிவனாகும்,

அவனிடைக் கேண்ம் என விடுத்தான் - அவனிடத்துக் கேளுங்கள்

என்று ஏவினான் எ - று.

வியாயதனாமாகலின், குறுமுனியாயகுமாதலின் என விரித்துக்

கொள்க. கேண்மினென என்றதன்பின் அவர் கேட்க என்பது

தொக்கு நின்றது. அலைவு - அசைவு; ஐயம். கேண்மென -

கேளுமென : கேளும் என்பதன் ஈற்றயலுகரங் கெட்டது;

'செய்யுமெனெச்சவீற்று' என்னும் நன்னூற் சூத்திரங் காண்க.

விடுத்தல் - விடை கூறுதலுமாம். (20)





* * *



(பா - ம்.) *அலமற





	 	 	 மலயமா தவனை யடைந்துகை தொழுது

				 வாழ்த்திவா தாவிவில் வலனைக்

			கொலைபுரி தரும மூர்த்தியே விந்தக்

				 குன்றடக கியதவக் குன்றே

			அலைகடல் குடித்த வருட்பெருங் கடலே

				 யருந்தமிழ்க் கொண்டலே தென்பார்

			துலைபெற நிறுத்த களைகணே யென்று

				 சுருதியா யிரமெனத் துதித்தார்.



(இ - ள்.) மலயம் மாதவனை அடைந்து - பொதியின்

மலையை யுடைய பெரிய குறுமுனியை அடைந்து, கைதொழுது

வாழ்த்தி - கை கூப்பி வணங்கித் துதித்து, வாதாவி வில்வலனை -

வாதாவி வில்வல னென்ற அசுரர்களை, கொலை புரி தரும

மூர்த்தியே - கொன்றருளிய அறவடிவானவனே, விந்தக் குன்று

அடக்கிய - விந்த மலையை அடக்கிய, தவக்குன்றே - தவமலையே,

அலைகடல் குடித்த - அலைதலையுடைய கடலைப் பருகிய, அருள்

பெருங் கடலே - பெரிய கருணைக் கடலே, அருந் தமிழ்க்

கொண்டலே - அரிய தமிழ் சுரக்கு முகிலே, தென்பால் துலைபெற

- பூமியியன் தென்பாகமானது துலாக்கோல் போலும் சமன்

பெறும்படி, நிறுத்த களைகணே - நிறுத்திய பற்றுக்கோடே, என்று -

என்று கூறி, சுருதி ஆயிரம் எனத் துதித்தார் - அளவிறந்த

வேதங்கள் கூடித் துதித்தாற் போலத் துதித்தார்கள் எ - று.

கொலைபுரி தரும மூர்த்தியே, குன்றடக்கிய தவக்குன்றே,

கடல் குடித்த அருட்பெருங் கடலே என்பவற்றிலுள்ள நயங்களை

ஓர்ந்துணர்க: தரும மூர்த்தியாகலின் கொலை பரிந்தனர்,

தவக்குன்றாக் கொள்க. தமிழ்க் கொண்டல் - தமிழைச் சுரந்து

பொழியும் முகில். ஆயிரம் - அளவின்மை.

வாதாவி வில்வலனைக் கொன்ற வரலாறு :- அசமுகி

யென்னும் அசுரமாது நாரதமுனிவனை வலிதிற் கூடி வில்வலன்

வாதாவி யென்னும் இருமைந்தரைப் பெற்றாள். அவ்விருவரும்

கொடியதோர் வேள்வி புரிந்து பிரமன்பால் வேண்டிய வரங்களைப்

பெற்றுக்கொண்டு, காட்டிலே அவ்வழி வரும் முனிவர்களைக்

கொல்லுங் கருத்தினராய்ப் பன்னசாலை யமைத்துக்

கொண்டிருந்தனர்;' இருப்புழி வில்வலன் தவவேடந் தாங்கி,

வாதாவியை ஆடாக்கி வருகிற முனிவர்களுக்கு விருந்து செய்து,

வாதாவியை வருகவென அழைக்க, அவன் அம் முனிவர்களின்

வயிற்றைக் கிழித்துக் கொண்டு வெளியே வர, இவ் வகையாக

அவர்களைக் கொன்று தின்று வாழ்ந்து வந்தனர்; வர, இவ்

அகத்தியர் இங்ஙனம் விருந்துண்டிருந்தபொழுது, வில்வலன்

வாதாவியை அழைக்க, அகத்தியர் உண்மையை யுணர்ந்து,

வாதாவியை வயிற்றிலே மடிவித்து, எதிர்த்துப் பொருதற்கு வந்த

வில்வலனையும் ஓர் தருப்பைப் புல்லை அத்திரமாக விடுத்துக்

கொன்றனர் என்பது. இதனைக் கந்தபுராணத்து வில்வலன்

வாதாவிவதைப் படலத்திற் காண்க.

விந்த மடக்கிய வரலாறு :- ஒரு காலத்து விந்தமலையானது

நாரத முனிவரின் சூழ்ச்சியால் மேருமலையுடன் இகலி வளர்ந்து,

சூரிய சந்திரரும் இயங்கா வகை வானின் வழியை அடைத்து

நின்றது; அப் பொழுது தென்றிசை நோக்கி வந்த அகத்தியர் தமக்கு

வழிவிடுமாறு விந்தத்தை வேண்ட, அது சிறிதும் அவரை மதியாது

'வழிவிடேன்' எனச் செருக்கிக் கூற, குறியவராகிய அம்முனிவர்

தமது கையை உயர்த்தி அம்மலையின் தலையில் வைத்து

அழுத்தினர்; அரு செருக்கழிந்து பிலத்திற் புக்கது என்பது இதனைக்

கந்தபுராணத்து, விந்தம் பிலம்புகு படலத்திற் காண்க.

புவியைச் சமனுறச் செய்த வரலாறு :- சிவபெருமான்

திருமணத்திற்குத் தேவர் முதலிய யாவரும் வந்து திரண்டமையால்

வடதிசை தாழ்ந்து தென்றிசை யுயர்ந்தது; யாவரும் நடுக்க

மெய்தினர்; சிவபெருமான் அகத்தியரை யழைத்து அவரைப்

பொதியிலிற் சென்றிருக்குமாறு பணித்தனர்; அகத்தியர்

பொதியிலுக்கு வரவே பூமி சமனாயிற்று என்பது இதனைக்

கந்தபுராணத்து, திருக்கல்யாணப் படலத்திற் காண்க

. கடல்குடித்த வரலாற்றை இப்புராணத்து, இந்திரன்

பழிதீர்த்த படலத்திற் காண்க. (21)





	 	 	 	 	 	 			 	 மூவகைச் சிறப்பு முள்ளதோர் தான

				 மொழிகௌ முகமலர்ந் தருள்கூர்ந்

			தியாவையு முணர்ந்தோன் முத்திமண்

				 டபத்தி னீரிரு தொகையின்வந் திறக்குஞ்*

			சேவல்க டமையு மைங்கரன் றனையுஞ்

				 சேவலங் கொடியுடை வடிவேற்

			காவலன் றனையுயம் வடநிழ லமர்ந்த

				 கண்ணுதற் பரனையும் பணியா.



(இ - ள்.) மூவகைச் சிறப்பும் - தவம் தீர்த்தம் மூர்த்தி

என்னும் மூன்று வகைச் சிறப்பும், உள்ளது ஓர் தானம் மொழிக

என - உடைய தாகி பதி ஒன்றைக் கூறுவாயென, முகமலர்ந்து -

முகமலர்ச்சி கொண்டு, அருள் கூர்ந்து - கருணை மிகுந்து,

யாவையும் உணர்ந்தோன் - எல்லா நூல்களையும் கற்றுணர்ந்த

அகத்திய முனிவன், முத்தி மண்டபத்தின் - முத்தி மண்டபத்தின்

கண் ஈர் இரு தொகையின் வந்து இறக்கும் சேவல்கள் தமையும் -

நான்கு என்னுந் தொகைபெற்று வந்து இறந்த கோழிகளையும்,

ஐங்கரன்தனையும் - ஐந்து திருக்கரங்களையுடைய விநாயகக்

கடவுளையும், சேவல் அம் கொடி உடை - அழகிய கோழிக்

கொடியையுடைய, வடிவேல் காவலன் தனையும் - கூரிய வேற்

படை ஏந்தி முருகவேளைம், வடநிழல் அமர்ந்த - கல்லாலினிழலில்

எழுந்தருளியிருந்த; கண்நுதல் பரனையுயம் - நெற்றியிற் கண்ணை

யுடைய தட்சிணா மூர்த்தியையும், பணியா - வணங்கி எ - று.

மொழிகென : தொகுத்தல். கூர்ந்தியாவையும் : குற்றிய லிகரம்.

சேவல்கள் என்றது ஈண்டுக் கோழியென்னும் பொதுப்பெயர்

மாத்திரையாய் நின்றது, சேவலங்கொடி : அம் சாரியையுமாம்.



சேவல்களின் வரலாறு : மூன்றாம் உகத்திலே காசியிலிருந்து

மாகனந்தன் என்னும் மறையயவன் கொடுந்தொழில் பல புரிந்து, தன்

சுற்றத்தாரால் ஓட்டப்பட்டு, மனைவியோடும், மக்களிருவரோடும்

கீகட தேயம் நோக்கிச் செல்வுழி அந்நால்வரும் வேடர்களாற்

கொல்லப்பட்டு உயிர் துறந்தனர்; இறக்கும் பொழுது காசியை

நினைத்தமையால், அவன் பண்டை யுணர்வுடன் சேவலாகவும்,

மனைவி பெடையாகவும், மக்களிருவரும் பார்ப்பாகவும் பிறந்து,

காசிக்குச் சென்று முத்தி மண்டபத்தை யடைந்து முத்தி பெற்றனர்

என்பது. இதனைக் காசி காண்டத்து, முத்தி மண்டபத்தின்

கதையுரைத்த அத்தியாயயத்திற் காண்க. (22)





* * *





(பா - ம்.) *ஈரிரு திசையினுமிருக்கும்.





	 	 அங்கயற் கண்ணி தன்னையு மெந்தை

யாலவா யானையு மிதய

பங்கயத் திருத்திச் சமாதியி லிருந்து

பரவச மடைந்துபார்ப் பதிக்குச்

சங்கர னருளிச் செய்தசங் கிதையைத்

தாரக னுடலிரண் டாகச்

செங்கைவேல் விடுத்த சேவகனெனக்குத்

தெருட்டினா னனையசங் கிதையில்.





(இ - ள்.) அங்கயற் கண்ணி தன்னையும் - அங்கயற்கண்

ணம்மையையும், எந்தை ஆலவாயானையும் - எம் தந்தைாகிய

திருவாலவாயிறைவனையும், இதய - பங்கயத்து இருத்தி - இருதய

கமலத்தில் இருத்தி, சமாதியில் இருந்து - சமாதி கூடி இருந்து,

பரவசம் அடைந்து - பரவசப்பட்டு, பார்ப்பதிக்கு -

உமையம்மையாருக்கு, சங்கரன் அருளிச் செய்த சங்கர சங்கிதையை

- சிவபெருமான் அருளிச் செய்த சங்கர சங்கிதையை, தாரகன்

உடல் இரண்டு ஆக - தாருகா சுரன் உடலானது இருகூறு

ஆகும்படியாக, செம் கை வேல்விடுத்த - சிவந்த திருக்கரத்து

வேற்படையை ஏவிய, சேவகன் - வீரனாகிய குமர வேள், எனக்குத்

தெருட்டினான் - எனக்குத் தெளிவுபெற அருளிச் செய்தான்;

அனைய சங்கிதையில் - அந்தச் சங்கிதையில் எ - று.

சமாதியாவது இறைவனின் வேறாகாது தியானத்தில் - அழுந்தி

நிற்பது; 'சிறப்பென்னுஞ் செம்பொருள் காண்பது' என்பதனுரையில்

'அதனைக் காண்கையாவது உயிர்தன் னவிச்சை கெட்டு அதனோடு

ஒற்றுமையுற இடைவிடாது பாவித்தல்; இதனைச் சமாதியெனவும்....

கூறுப' எனப் பரிமேலழகர் கூறியிருப்பது காண்க. பரவசமடைதல்

- தன்வயமின்றி யிருத்தல். சமாதியிலிருந்து என்னும் எச்சம் இறுதிச்

செய்யுளில், உணர்த்துவான் என்பது கொண்டு முடியும்.

சங்கிதையில் என்பதனை வருஞ் செய்யுளில், ஒன்று

கூறப்பட்டுள்ளது என வருவித்து அதனுடன் முடிக்க. தாரகன் -

சூரபன்மன் தம்பி.



தாரகன் உடலைப் பிளந்த வரலாறு :- முருகக் கடவுளானவர்

தேவர்களின் இடுக்கண் டீர்க்கப் படையுடன் புறப்பட்டுச் சூரபன்

மனது நகர் நோக்கிச் செல்லும் வழியில் கிரவுஞ்சகிரி

யெதிர்ப்பட்டது; அப்பொழுது நாரதர் அங்கு வந்து, கிரவுஞ்சன்

என்னும் அசுரன் முனிவர்களுக்கு இடுக்கண் விளைத்து அகத்திய

முனிவராற் சபிக்கப்பட்டு மலையாக விருத்தலையும், அம் மலையின்

ஒருபாலுள்ள மாய நகரத்தில் சூரனுக்கிளைய தாரகன் வசித்து

வருதலையும், மலை வடிவாகிய கிரவுஞ்சனும், தாரகனும் புரியும்

கொடுமைகளையும் கூறினர்; கிரவுஞ்சனும், அப்பொழுது குமாரக்

கடவுள் தமது வேலினை விடுத்துத் தாரகன் மார்பையும் கிரவுஞ்ச

வெற்பையும் பிளந்தருளினர் என்பது. இதனைக் கந்தபுராணத்து,

தாரகன் வதைப் படலத்திற் காண்க. (23)





	 	 	 பெறற்கருந் தவஞ்செய் தகந்தெளிந் தரிதிற்

				 பெறுங்கதி கேட்பவர்க் கெளிதாய்

			உறப்படுந் தலநீர் வினாயமுச் சிறப்பு

				 முள்ளதெத் தலத்தினுங் கழிந்த

	 	 	 	 சிறப்பினாங் கெண்ணெண் டிருவிளை யாடல்

				 செய்தருள் வடிவெடுத் தென்றும்

			மறைப்பொருள் விளங்கு மாலவா யதனை

				 மண்ணின்மேற் சிவனுல கென்னும்.

	 	 		 (இ - ள்.) பெறற்கு அருந்தவம் செய்து - பெறுதற்கு அரிய

தவஞ்செய்து, அகம் தெளிந்து - மனந்தெளிந்து, அரிதில் பெறும் -

அரிதாகப் பெறப்படும், கதி - வீடானது, கேட்பவர்க்கு - கேட்கின்ற

வர்களுக்கு, எளிதாய் உறப்படும் தலம் - எளிதாக அடைதற்குரிய

தலமாகவும், நீர் வினாய முச்சிறப்பும் உள்ளது - நீவிர்கேட்ட

மூன்று வகைச் சிறப்புமுள்ளதாகவும் (ஒன்று கூறப்பட்டுள்ளது; அது),

எத்தலத்தினும் - மற்றெந்தத் தலங்களினும், கழிந்த - மேம்பட்ட,

சிறப்பின் - சிறப்பினையுடைய, மறைப்பொருள் - வேதப்

பொருளாகிய இறைவன், அருள் வடிவு எடுத்து - அருட்டிருமேனி

கொண்டு, எண்களைப் புரிந்து, என்றும் விளங்கும் - எப்பொழுதும்

வீற்றிருப்பதற் கிடமாயுள்ள, ஆலவாய் - திருவாலவாயாகும்;

அதனை - அத்திருப்பதியை, மண்ணின் மேல் சிவனுலகு என்னும் -

நிலவுலகிலுள்ள சிவலோகமென்று உலகங் கூறும் எ - று.

எளிதாய் : எச்சத்திரிபு. வினாவிய என்பது விகாரமாயிற்று.

ஒன்று கூறப்பட்டுள்ளது, அது என்பன வருவிக்கப்பட்டன. கழிந்த :

மிகுதிப் பொருள்தரும் கழியென்னும் உரிச்சொல்லடியாகப் பிறந்தது.

கழிந்த சிறப்பின் ஆலவாய் என வியையும். ஆங்கு : அசை.

உலகம் என்னும் எழுவாய் வருவிக்கப்பட்டது. (24)





	 	 	 அத்தலத் தனைய மூவகைச் சிறப்பு

				 மளவிலா வுயிர்க்கெலாங் கருணை

			வைத்தவன் செய்த திருவிளை யாட்டும்

				 வரையுரங் கிழியவே லெடுத்த

			வித்தக னெனக்கு விளம்பிய வாறே

				 விளம்புவ னுமக்கென வந்த

			உத்தம முனிவர் யாவருங் கேட்க

				 வுணர்த்துவான் கடலெலா முண்டான்.



(இ - ள்.) அத்தலத்து - அந்தத் தலத்தின்கண், அனைய

மூவகைச் சிறப்புக்களையும், அளவு இலா உயிர்க்கு எலாம் -

அளவிறந்த எல்லா வுயிர்களிடத்தும், கருணை வைத்தவன் - அருள்

வைத்துள்ளவனாகிய இறைவன், செய்த திருவிளையாட்டும் -

செய்தருளிய திருவிளையாடல் களையும், வரை உரம் கிழிய -

கிரவுஞ்ச மலையின் மார்பு கிழியும்படி, வேல் எடுத்த -

வேற்படையை ஏந்திய, வித்தகன் - ஞான சொரூபனாகிய குமரவேள்,

உமக்கு விளம்புவன் என - உங்களுக்குக் கூறுவேன் என்று,

கடல் எலாம் உண்டான் - கடல் நீர் முற்றும் பருகிய குறு

முனிவன்; அந்த உத்தம முனிவர் யாவரும் கேட்க உணர்த்துவான்

- அந்தச் சிறந்த முனிவர்களெல்லாரும் கேட்கும்படி சொல்வா

னாயினான் எ - று.

சிறப்பும், திருவிளையாட்டும் உணர்த்துவான் என்க. வித்தகன்

- சதுரப்பாடுடையவன்; ஞானி. கேட்க - செவியேற்க. மேலே

பதினாறாஞ் செய்யுளில் 'விதியினிற் புகல்கின்றனன் வியாதன்

மாணாக்கன்' என்று கூறிவைத்து, பின்பு அகத்தியன் முனிவர்கட்கு

உரைப்பதாக முழுதும் கூறப்படுகின்றது; ஆகலின் அறுபத்து

நான்காவது திருவிளையாடலின் முடிபில், என அகத்தியன்

முனிவர்கட்குக் கூறினான எனத் திருக்கைலையில் சிவ தீர்த்தத்தின்

மருங்குள்ள மாதவர்கட்குக் கூறிப் பின் அம்முனிவர்கள்

அகத்தியனுடன் வந்து அருச்சித்துப் பேறு பெற்றதனையும் அருளிச்

செய்தனன்' என வருவித் துரைத்துக் கொள்க. (25)





	 	 தலவிசேடப் படலம்





[அறுசீரடியாசிரியவிருத்தம்]

நாட்டமொரு மூன்றுடைய நாயகனுக்

கன்புடையீர் நயந்து நீவிர்

கேட்டதல மீண்டுரைத்த திருவால

வாயதனுட் கிளைத்துப் பொன்னந்

தோட்டலர்தா மரைமுளைத்த தொருதடமுஞ்

சுந்தரச்செஞ் சோதி ஞான

ஈட்டமென முளைத்தசிவ லிங்கமொன்று

முள*வின்னு மிசைப்பக் கேண்மின்.



(இ - ள்.) நாட்டம் ஒரு மூன்று உடையநாயகனுக்கு -

ஒருமூன்று கண்களையுடைய தலைவனாகிய சிவபெருமானிடத்து,

அன்பு உடையீர் - அன்புடைய முனிவர்களே, நயந்து நீவிர் கேட்ட

தலம் - நீங்கள் விரும்பிக் கேட்ட பதி, ஈண்டு உரைத்த

திருவாலவாய் - இப்பொழுது கூறிய திருவாலவாயாகும், அதனுள் -

அப்பதியின்கண், கிளைத்து -நிறைந்து, பொன் அம் தோடு அலர் -

பொன்போலும் அழகிய இதழ்களையுடைய விரிந்த, தாமரை

முளைத்தது - தாமரை முளைக்கப் பெற்றதாகிய, ஒரு தடமும் - ஓர்

தடாகமும், சுந்தரம் - அழகிய, செம் சோதி - சிவந்த ஒளிவடிவான,

ஞான ஈட்டம் என - ஞானத்திரட்சி என்று சொல்லும்படி, முளைத்த

- தோன்றிய, சிவலிங்கம் ஒன்றும் - ஓர் சிவலிங்கமும், உள -

உள்ளன; இன்னும் இசைப்பக் கேண்மின் - இன்னுஞ் சொல்லக்

கேளுங்கள் எ - று.

நாட்டம், அம் : கருவிப் பெயர் விகுதி. ஒரு மூன்றென்பது

வழக்கு. (1)



* * *



(பா - ம்.) * சிவலிங்கமு மொன்றுள.





	 	 திருவால வாய்க்கிணையா மொருதலமுந்

தெய்வமணஞ் செய்யப் பூத்த

மருவார்பொற் கமலநிகர் தீர்த்தமுத்

தீர்த்தத்தின் மருங்கின் ஞான

உருவாகி யுறைசோம சுந்தரன்போ

லிகபரந்தந் துலவா வீடு

தருவானு முப்புவனத் தினுமில்லை

யுண்மையிது சாற்றின் மன்னோ.



(இ - ள்.) திருவாலவாய்க்கு இணை ஆம் ஒரு தலமும் -

திருவால வாய்க்கு நிகராகிய ஒரு பதியும், தெய்வமணம் செய்ய -

தெய்வ மணம் வீசும்படி, பூத்த - மலர்ந்த, மரு ஆர் - மணம்

நிறைந்த, பொற்கமலம் நிகர் தீர்த்தமும் - பொற்றாமரையை நிகர்த்த

ஒரு தீர்த்தமும், அத்தீர்த்தத்தின் மருங்கில் - அந்தத் தீர்த்தத்தின்

பக்கத்தில், ஞான உரு ஆகி உறை - ஞான வடிவாய்

எழுந்தருளியிருக்கின்ற, சோமசுந்தரன்போல் - சோமசுந்தரக்

கடவுளைப்போல, இகபரம் தந்து - (உயிர்களுக்கு) இம்மை மறுமைப்

பயன்களை அளித்து, உலவா வீடு தருவானும் - அழியாத

வீட்டுலகைத் தருகின்றவனும், முப் புவனத்திலும் இல்லை - மூன்றுல

கத்திலும் இல்லை; சாற்றின் - சொல்லுமிடத்து, இது உண்மை - இது

சத்தியம் எ - று.

தெய்வமணம் - திப்பியய மணம். பொற்கமலம் -

தீர்த்ததின்பெயர்; பூத்த மருவார் என்னும் அடைகள் தாமரைக்கு.

சோமசுந்தரன் - உமையுடன் கூடிய அழகன்; பெயர். மன், ஓ :

அசை. (2)





	 	 	 அவ்வகைய மூன்றின்முதற் றலப்பெருமை

				 தனைச்சுருக்கி யறையக் கேண்மின்

			எவ்வகைய வுலகத்துந் தருமதல

				 மதிகமவற் றீறி லாத

			சைவதல மதிகமவற் றறுபத்தெட்

				 டதிகமவை தமிலீ ரெட்டுத்

			தெய்வதல மதிகமவற் றதிகதல

				 நான்கவற்றைச் செப்பக் கேண்மின்.

	 	 		 (இ - ள்.) அவ்வகைய மூன்றில் - அத் தன்மையை யுடைய

மூன்றனுள், முதல் - முதற்கண், தலப்பெருமைதனை - தல

விசேடத்தை, சுருக்கி அறையக்கேண்மின் - சுருக்கிச் சொல்லக்

கேளுங்கள்; எவ்வகைய உலகத்தும் - எத்தன்மையுடைய

உலகத்தினும், தரும தலம் அதிகம் - புண்ணியத் தலங்கள்

உயர்ந்தன; அவற்று - அப்புண்ணியத் தலங்களுள், ஈறு இலாத -

அழிவில்லாத, சைவதலம் அதிகம் - சிவத் தலங்கள் உயர்ந்தன;

அவற்று - அப்பதிகளுள், அறுபத்தெட்டு அதிகம் - அறுபத்தெட்டுத்

தலங்உள் உயர்ந்தன; அவைதமில் - அவ்வறுபத்தெட்டனுள், ஈர்

எட்டுத் தெய்வதலம் அதிகம் - பதினாறு சிவத்தலங்கள் உயர்ந்தன;

அவற்று - அப்பதினாறனுள், நான்கு தலம் அதிகம் - நான்கு

பதிகள் உயர்ந்தன; அவற்றைச் செப்பக் கேண்மின் -

அந்நான்கனையுஞ் சொல்லக் கேளுங்கள் எ - று.

தருமதலம் முதலியன வடசொற் றொடராகலின் ஒன்று

மிகாவாயின. அவற்றுள் என உருபு விரிக்க. நான்கு தலம் அதிகம்

என மாற்றப்பட்டது. (3)





	 	 	 அன்னமலி வயற்புலியூர் காசிநகர்

				 காளத்தி யால வாயாம்

			இன்னவளம் பதிநான்கிற் றிருவால

				 வாயதிக மெவ்வா றென்னின்

	 	 	 மின்னவிரம் பலங்காணக் காசிநகர்

				 வதிந்திறக்க வியன்கா ளத்திப்

			பொன்னகரம் பத்தியினால் வழிபாடு

				 செயவளிக்கும் போகம் வீடு.



(இ - ள்.) அன்னம் மலிவயல் புலியூர் - அன்னப் பறவைகள்

நிறைந்த வயல்களையுடைய சிதம்பரமும், காசி நகர் - காசிப்பதியும்;

காளத்தி - சீகாளத்தியும், ஆலவாய் ஆம் - திருவாலவாயும் ஆகும்;

இன்ன வளம்பதி நான்கில் - இந்த அழகிய திருப்பதி நான்கனுள்,

திருவாலவாய் அதிகம் - திருவாலவாயே உயர்ந்தது; எவ்வாறு

என்னின் - எப்படி என்றால், மின் அவிர் - ஒளி விளங்குகின்ற,

அம்பலம் காண - சிதம்பரந் தரிசித்தலானும், காசிநகர் வதிந்து

இறக்க - காசிப்பதிதங்கி இறத்தலானும், வியன் காளத்தி - பெருமை

பொருந்திய சீகாளத்தியாகிய, அன்போடு வழிபடுதலானும், போகம்

வீடு அளிக்கும் - போகத்தையும் வீட்டையுங் கொடுக்கும் எ - று.

அவையென வருவித்து ஆம் என்பதனோடு முடிக்க. இன்ன :

சுட்டு. வளம்பதி : மெலித்தல் விகாரம். அம்பலம் முதலியன

அளிக்குமென்க. செயவெனெச்சங்கள் காரணப் பொருளன.

எண்ணும்மை விரிக்க. வருஞ் செய்யுளோடு சேர்த்துப் பொருள்

கொள்க. (4)





	 	 	 அறந்தழையுந் திருவால வாய்கேட்ட

				 வுடன்போக மளிக்கு மீண்டு

			பிறந்திறவாப் பேரின்பக் கதியளிக்கு

				 மிதுவன்றிப் பிறழா தெங்கும்

			நிறைந்தபர னெத்தலமும் படைப்பானித்

				 தலத்தைமுத னிருமித் திங்ஙன்*

			உறைந்தருளி னானன்றி யின்னமுள

திதன்பெருமை+ யுரைப்பக் கேண்மின்.



(இ - ள்.) அறம் தழையும் - அறங்கள் மிகுகின்ற,

திருவாலவாய் - திருவாலவாயானது, கேட்ட உடன் போகம்

அளிக்கும் - கேட்ட பொழுதே போகத்தைக் கொடுக்கும், மீண்டு -

பின், பிறந்து இறவாப் பேர் இன்பக் கதி அளிக்கும் - தோன்றி

அழியாத பேரின்ப வீட்டையுங் கொடுக்கும்; இது அன்றி -

இதுவல்லாமல், பிறழாது - தவறாமல், எங்கும் - எவ்விடத்தும்,

நிறைந்தபரன் - நிறைந்துள்ள இறைவன், எத்தலமும் படைப்பான் -

எல்லாத் தலங்களையும் படைக்கும் பொருட்டு, இத் தலத்தை

முதல்நிருமித்து - இத்திருவாலவாயைமுதலிற் படைத்து, இங்ஙன்

உறைந்தருளினான் - இவ்விடத்தில் இருந்தருளினான்; அன்றி -

அல்லாமல், இதன் பெருமை இன்னம் உளது உரைப்பக் கேண்மின்

- இதன் பெருமை இன்று முண்டு சொல்லக் கேளுங்கள் எ - று.

தழையும் - தழைதற்குக் காரணமான எனினுமாம். கேட்டவுடன்

- பெயர் செவியுறப் பெற்றவுடனே; விரும்பியவுடனுமாம். மீண்டு -

மீள, அதன்பின்; மீண்டு பிறந்தெனலுமாம். பிறந்திறவாமையாகிய

கதி யென்க. (5)



* * *



(பா - ம்.) * அங்கண். +அதன் பெருமை.





	 	 திருவால வாயென்று கேட்டவரே

யறம்பெறுவர் செல்வ மோங்குந்

திருவால வாயென்று நினைத்தவரே

பொருளடைவர் தேவ தேவன்*

திருவால வாயதனைக் கண்டவரே

யின்பநலஞ் சேர்வ ரென்றுந்

திருவால வாயிடத்து வதிந்தவரே

பரவீடு சேர்வ+ ரன்றே.

(இ - ள்.) திருவாலவாய் என்று கேட்டவரே -

திருவாலவாயென்று ஒருவர் சொல்லக் கேட்டவர்களே, அறம்

பெறுவர் - அறத்தை யடைவர்; செல்வம் ஓங்கும் - செல்வமிகுந்த,

திருவாலவாய் என்று நினைத்தவரே - திருவாலவாயென்று

சிந்தித்தவர்களே, பொருள் அடைவர் - பொருளைப் பெறுவர்;

தேவதேவன் - தேவர்களுக்குத் தேவனாகிய சோமசுந்தரக்

கடவுளின், திருவாலவாய் அதனைக் கண்டவரே - திருவாலவாயைப்

பார்த்தவர்களே; இன்ப நலம் சேர்வர் - இன்பமாகிய நன்மையை

அடைவர்; என்றும் - எப்போதும்; திருவாலவாய்ய இடத்து

வதிந்தவரே - திருவாலவாயின்கண் உறைந்தவர்களே, பரவீடு

சேர்வர் - மேலான வீட்டுலகை அடைவார்கள் எ - று.

கேட்டல் முதலியன முறையே அறம் முதலிய நாற்பொருளும்

பயக்குமென்றார். ஏகாரம் : பிரிநிலையும் தேற்றமுமாம். பரவீடு -

பர முத்தியுமாம். அன்று, ஏ : அசை. (6)





* * *



(பா - ம்.) * தேவ தேவைத் திருவாலவாயிடத்து. +வீட்டு நெறி

சேர்வர்.





	 	 சுரநதிசூழ் காசிமுதற் பதிமறுமைக்

கதியளிக்குந் தூநீர் வையை

வரநதிழே் திருவால வாய்சீவன்

முத்திதரும் வதிவோர்க் கீது

திரனதிகம் பரகதியும் பின்கொடுக்கு

மாதலினிச் சீவன் முத்தி

புரனதிக மென்பதெவ னதற்கதுவே

யொப்பாமெப் புவனத் துள்ளும்.

(இ - ள்.) சுரநதி சூழ் - கங்கையாறு சூழ்ந்த, காசிமுதல் பதி

- காசி முதலிய பிறபதிகள், மறுமைகதி அளிக்கும் - மறுமையில்

வீட்டுலகைக் கொடுக்கும்; தூநீர் வையை வரநதிசூழ் - தூய்மையான

நீரினை யுடைய வையையாகிய சிறந்த ஆறு சூழ்ந்த, திருவாலவாய்

- திருவாலவாயானது, வதிவோர்க்கு சீவன் முத்தி தரும் -

வசிப்பவர்களுக்குச் சீவன் முத்தியைக் கொடுக்கும்; ஈது அதிகம்

திரன் - இது மிகுந்த உறுதி, பின் பரகதியும் கொடுக்கும் -

மறுமையில் வீட்டுலகையும் கொடுக்கும், ஆதலின் - ஆதலால்,

இச்சீவன் முத்திபுரம் அதிகம் என்பது எவன் - இத்திருவாலவாய்

சிறந்தது என்பது என்னை, எப்புவனத்துள்ளும் - எல்லா உலகத்தின்

கண்ணும், அதற்கு அதுவே ஒப்பு ஆம் - அதற்கு அதுவே நிகர்

ஆகும் எ - று.

கங்கை வானினின்று வந்தமையால் சுரநதி எனப்பட்டது. வரம்

- மேன்மை. மறுமை - மறுபிறப்பு. இம்மையிலே சீவன் முத்திதரு

மென்க; அதனாற் சீவன் முத்திபுரம் என்பது பெயர். திரன் -

ஒருதலை. எவன் - என்னை; கூறுதல் வேண்டா என்றபடி. 'அதற்கு

அதுவே யொப்பு' என்பது சந்திராலோக முடையாரால்

இயைபின்மையணி என்றும், தண்டியலங்கார முடையாரால்

பொதுநீங்குவமை யென்றும் கூறப்படும். (7)





	 	 	 			ஆதலினிப் பதிவிட்டுப் பிறபதியிற்

				 போய்நோற்போ ரங்கை கொண்ட

			சீதளவா னமுதேய்ப்பத் தித்திக்கத்

				 தேம்பெய்து செய்த தீம்பால்

			ஓதனத்தைக் கைவிட்டுப் புறங்கையை*

				 நக்குவா ரொப்ப ரிந்த

			மாதலத்தின் பெருமைதனை யாவரே

				 யளவிட்டு வழுத்தற் பாலார்.

	 	 		 (இ - ள்.) ஆதலின் - ஆதலால், இப்பதிவிட்டு -

இப்பதியிலிருந்து தவஞ்செய்தலை ஒழித்து, பிறபதியில் போய்

நோற்போர் - வேறு பதிகளிற் சென்றிருந்து தவஞ்செய்வார்,

அங்கை கொண்ட - உள்ளங்கையிற் பெற்ற, சீதளம் - குளிர்ந்த,

வான் அமுது ஏய்ப்ப - தேவாமுதத்தை ஒக்க, தித்திக்க - சுவைதர,

தேம் பெய்து செய்த - தேனைச் சொரிந்து செய்த, தீம்பால்

ஓதனத்தை - இனிய பாற்சோற்றை, கைவிட்டு - தவறவிட்டு,

புறம்கையை நக்குவார் ஒப்பார் - புறங்கையை நக்குவாரை

ஒப்பார்கள். இந்த மாதலத்தின் பெருமைதனை - இந்தப் பெருமை

பொருந்திய பதியின் சிறப்பை, அளவட்டு வழுத்தற் பாலார் யாவர் -

வரை யறுத்துக் கூறும் பகுதியையுடையார் யாவர் (ஒருவருமில்லை

என்றபடி) எ - று.

அங்கை - அகங்கை. ஏய்க்குமாறு தித்திக்க வென்க; ஏய்ப்பச்

செய்த வென்னலுமாம். தேன் தேம் எனத் திரிந்தது. புறங்கையை

நக்குதல் பழமொழி. வழுத்தல் - ஈண்டுக் கூறுதலென்னும் பொருட்டு;

புகழ்தலுமாம்.



* * *



(பா - ம்.) * முழங்கையை.





	 	 	 	 	 	 	 மற்றைய தலங்க டம்மிற் பரிமகம் வாச பேயம்

			அற்றமில் சோட சாக மக்கினிட் டோமம் யார்க்கும்

			முற்றரு மிராச முதன்மக முடித்த பேறுஞ்

			செற்றமி றரிச* பூர்ண முதலிட்டி செய்த பேறும்.



(இ - ள்.) மற்றைய தலங்கள் தம்மில் - பிறபதிகளில்,

பரிமகம் - அசுவமேதமும், வாசபேயம் - வாசபேயமும், அற்றம் இல்

சோட சாகம் - குற்றமில்லாத சோடசாகமும், அக்கினிட்டோமம் -

அக்கினிட்டோமமும், யார்க்கும் முற்று அரும் - எவருக்கும்

முடித்தற்கரிய, இராச சூயம் முதல் மகம் முடித்த பேறும் - இராச

சூயமும் முதலிய பல வேள்விகளை முடித்தலால் வரும் பயனும்,

செற்றம் இல் - வருத்தமில்லாத, தரிச பூர்ணம் முதல் இட்டி செய்த

பேறும் - தரிச பூர்ணம் முதலிய பல இட்டிகளைச் செய்தலால்

வரும் பயனும் எ - று.

திவாகரத்தினும் பிங்கலத்தினும் பதினெண் வகை வேள்விகள்

கூறப்பட்டுள. மாற்றரசர்களை வென்று திறைகொண்டு

செய்யப்படுவதாகலின், 'முற்றரு மிராச சூயம்' என்றார். பெருமை

சிறுமை நோக்கி மகம் இட்டி யென வேறு பிரித்தோதினார்.

தரிசமும் பூர்ணமும் என இரண்டாக்கி யுரைப்பாரு முளர். முடித்த,

செய்த என்னும் பெயரெச்சங்கள் காரணப்பொருளில் வந்தன. (9)





* * *





(பா - ம்.) * தெரிச.





	 	 	 எள்ளிழு தன்னங் கன்னி யிவுளிதே ரியானை யில்லம்

வெள்ளியான் பொன்பூ ணாடை விளைவொடு பழன

முன்னாத்

தள்ளரு மடிமை யாதி தானங்கள் செய்த பேறும்

வள்ளறன் காசி யாதிப் பதிகளில் வதிந்த பேறும்.



(இ - ள்.) எள் இழுது அன்னம் கன்னி - எள்ளும் நெய்யும்

சோறும் கன்னியும், இவுளி தேர் யானை இல்லம் - குதிரையும்

தேரும் யானையும் வீடும்,வெள்ளி ஆன் பொன் பூண் ஆடை -

வெள்ளியும் பசுவும் பொன்னும் அணிகலனும் ஆடையும்,

விளைவொடு பழனம் - விளைவோடு கூடிய வயலும், முன்னா -

முதலாகவும், தள் அரும் அடிமை ஆதி - நீக்குதற் கரிய அடிமை

முதலாகவுமுள்ள, தானங்கள் செய்தபேறும் - தானங்களைச்

செய்தலினால் வரும்பயனும், வள்ளல்தன் காசியாதி - சிவபிரான்

எழுந்தருளியிருக்கும் காசி முதலிய, பதிகளில் வதிந்த பேறும் -

தலங்களில் வசித்தலால் வரும் பயனும் எ - று.

எள்ளிழுது - எண்ணெயுமாம். முன்னா - முதலாக; முன்னித்

தள்ளரும் என உரைப்பாருமுளர். (10)





	 	 கங்கைகா ளிந்தி வாணி காவிரி கண்ண வேணி

துங்கபத் திரிதீம் பாலி தூயதண் பொருநை முன்னாச்

சங்கையி னதிகள் முற்று மாடிய தவத்தின் பேறும்

மங்கல மதுரை தன்னில் வைகலும் வதிவோர்க் கெய்தும்.



(இ - ள்.) கங்கை காளிந்தி வாணிகாவிரி கண்ணவேணி -

கங்கையும் காளிந்தியும் சரசுவதியும் காவிரியும் கிருட்டிணையும்,

துங்கபத்திரை தீம்பாலி தூயதண் பொருநை முன்னா -

துங்கபத்திரையும் இனிய பாலியும் தூய்மையான குளிர்ந்த

தாமிரபன்னியும் முதலாக உள்ள, சங்கை இல் நதிகள் முற்றும் -

அளவிறந்த நதிகள் முழுதினும், ஆடிய தவத்தின் பேறும் -

நீராடிய தவத்தினால் வரும் பயனும் (ஆகிய இவையனைத்தும்),

மங்கலம் மதுரை தன்னில் - நன்மையுடைய மதுரைப்பதியில்,

வைகலும் வதிவோர்க்கு எய்தும் - நாள்தோறும் வசிப்பவர்களுக்கு

உண்டாகும் எ - று.

காளிந்தி - யமுனை. கண்ணவேணி - கிருஷ்ணை; சிதைவு.

தீம்பாலி : பாலிக்கு அடை. நீராடுதல் தாபதப் பக்கத்து ளொன்றாக

லின் 'ஆடிய தவம்' என்றார். (11)





	 	 	 	அன்னிய தலங்க டம்மி லாற்றிய பிரம கத்தி

			பொன்னினைக் களவு செய்தல் கள்ளுண்டல் புனித வாசான்

			பன்னியைப் புணர்த லின்ன பாதக மனைத்து மென்றுந்

			தன்னிக ரால வாயில் வதிபவர் தமைவிட் டேகும்.



(இ - ள்.) அன்னிய தலங்கள் தம்மில் - வேறு பதிகளில்,

ஆற்றிய - புரிந்த, பிரமகத்தி - பிரமகத்தியும், பொன்னினைக் களவு

செய்தல் - பிறர் பொருளைத் திருடுதலும், கள்ளுண்டல் -

கள்ளுண்ணலும், புனித ஆசான் பன்னியைப் புணர்தல் -

தூய்மையான குரவன் மனைவியைக் கூடதலுமாகிய, இன்ன பாதகம்

அனைத்தும் - இந்தப் பாவங்கள் எல்லாம், தன் நிகர் ஆலவாயில் -

தனக்குத் தானே ஒத்த திருவாலவாயின்கண், என்றும் வதிபவர்

தமை விட்டு ஏகும் - எந்நாளும் வசிப்பவர்களை விட்டு நீங்கும்

எ - று.

இச் செய்யுளிற் கூறியவை பெரும் பாதகங்க ளென்பதனை,

	 "மறையவர்ச் செகுத்தோன் கடிமது நுகர்ந்தோன்

				 வயங்குசெம் பொற்கள வாண்டோன்

			நிறையருட் குரவன் பன்னியைப் புணர்ந்தோ

				 னிகரிலிக் கொடியரை யாரும்

			அறைவரான் மாபா தகரென விவரை

				 யடுத்தொரு வருடநட் டவரும்

			முறைதவிர் மாபா தகர்களே யென்ன

				 மொழிவதற் கையமொன் றின்றே"



என்னும் சூதசங்கிதையானு மறிக. இத் தலத்தின் பெருமை கூறுவார்

'வதிபவர் தமை விட்டேகும்' என்றார். (12)





	 	 	 மற்றைய தலத்திற் சாந்தி ராயண மதியந் தோறும்

			உற்றபே றிங்குக் கங்கு லுண்டியா லடைபே றாகும்

			மற்றைய தலத்தின் மாதப் பட்டினிப் பலத்தின் பேறிங்

		குற்றொரு வைக லுண்டி யொழிந்தவர் பெறும்பே றாகும்.

	 	 (இ - ள்.) மற்றைய தலத்தில் - பிற பதிகளில், மதியம்தோறும்

- மாதந்தோறும், சாந்திராயணம் உற்ற பேறு - சாந்திராயண விரதம்

நோற்றலால் வரும் பயன், இங்கு கங்குல் உண்டியால் அடை பேறு

ஆகும் - இப்பதியில் இரவில் உண்ணுதலால் அடைகின்ற பயன்

ஆகும்; மற்றைய தலத்தில் - ஏனைய தலங்களில், மாதப்பட்டினி

பலத்தின் பேறு மாதப்பட்டினி விரதத்தால் வரும் பயன், இங்கு

உற்று ஒரு வைகல் உண்டி ஒழிந்தவர் - இத்தலத்திலிருந்து ஒருநாள்

உணவு நீஙகியவர், பெறும்பேறு ஆகும் - அடைகின்ற பயன் ஆகும்

எ - று.

மற்றையவாகிய தலங்களென்க. சாந்திராயணமாவது, சந்திரன்

கலை வளருந்தோறும் ஒவ்வொரு கவளம் உயர்ந்தும், குறையுந்

தோறும் ஒவ்வொரு கவளம் குறைத்தும் உணவுண்டு நோற்கும்

விரதம். மதியம் அம் சாரியை; அசையும் என்ப. கங்குலுண்டி -

கங்குலில் மாத்திரம் உணவு கொள்ளும் நோன்பு. பட்டினி -

உபவாசம். பலம் என்றது ஈண்டு விரதமென்னும் பொருளது. ஒருநாள்

எபவாச நோன்புற்றோர் அடையும் பயன் ஆகும். (13)





	 	 	 அயனக ரடைந்து நான்கு திங்கணோன் பாற்றும் பேறிவ்

			வியனக ரடைந்து நோற்கு மட்டமி விரத நல்கும்

			அயனக ரெய்தி யாறு திங்கணோன் பாற்றும் பேறிவ்

			வியனகர்ச் சோம வார விரதமே யளிக்கு மன்றே.



(இ - ள்.) அயல் நகர் அடைந்து - வேறு பதிகளிற் சென்று,

நான்கு திங்கள் - நான்கு மாதங்கள், நோன்பு ஆற்றும் பேறு -

விரதங் கொள்ளுதலினால் வரும் பயன், இவ்வியன் நகர் அடைந்து

- இந்த உயர்ந்த பதியைச் சார்ந்திருந்து, நோற்கும் அட்டமி விரதம்

நல்கும் - புரிகின்ற அட்டமி விரதம் கொடுக்கும்; அயல் நகர் எய்தி

- பிற தலங்களிற்போய், ஆறு திங்கள் - ஆறு மாதங்கள், நோன்பு

ஆற்றும் பேறு - விரதம் இயற்றுதலினால் வரும் பயனை, இவ்வியன்

நகர் - இச் சிறந்த பதியிலிருந்து நோற்கின்ற, சோமவார விரதமே

அளிக்கும் - சோமவார விரதம் ஒன்றுமே நல்கும் எ - று.

அன்று, ஏ : அசை. (14)





	 	 	 ஏனைய தலத்தி லோராண் டுணவொழிந் தியற்று

நோன்பால்

ஆனபே றிங்கு நோற்குஞ் சிவனிரா வளிக்கு மிங்கே

ஊனவைம் பொறியும் வென்றோன் முப்பொழு துண்டு

வைகித்

தானமர்ந் தாலுங் காலுண் டியற்றுமா தவத்தோ னாகும்.

	 	 		 (இ - ள்.) ஏனைய தலத்தில் - பிற பதிகளில், ஓர் ஆண்டு -

ஒரு வருடம், உணவு ஒழிந்து - உணவின்றி, இயற்றும் நோன்பால்

ஆன பேறு - செய்கின்ற விரதத்தால் வரும்பயனை, இங்கு

நோற்கும் சிவன் இரா அளிக்கும் - இப்பதியிற் புரிகின்ற சிவராத்திரி

விரதம் ஒன்றுமே நல்கும்; இங்கு - இப்பதியில், ஊன் ஐம்பொறியும்

வென்றோன் - குற்றமுள்ள ஐம்பொறிகளையும் வென்றவன்,

முப்பொழுது உண்டு வைகி அமர்ந்தாலும் - மூன்று வேளையும்

உண்டு இருந்தானாயினும், கால் உண்டு இயற்று மாதவத்தோன்

ஆகும் - காற்றை உண்டு நோற்கின்ற பெரிய தவத்தை

யுடையோனாகும் எ - று.

முப்பொழுதும் என்னும் உம்மை தொக்கது. தான் : அசை.

காற்றினை யுண்டு தவம்புரிதலை,

"புற்று மாய்மர மாய்ப்புனல் காலே

யுண்டியா யண்ட வாணரும் பிறரும்

வற்றி யாருநின் மலரடி காணா

மன்ன வென்னையோர் வார்த்தையுட் படுத்துப்

பற்றினாய்"



என்னும் திருவாசகத்தா னறிக. (15)





	 	 இந்தநான் மாட மோங்கு மாலவா யிடத்தியா ரேனும்

அந்தணர் தமக்கோர் முட்டி யருந்தவர் தமக்கோர் பிச்சை

தந்தவர் புறம்பு செய்த சோடச தானந் தம்மால்

வந்தபே றடைவர் பல்வே றுரைப்பதென் மதியான் மிக்கீர்.



(இ - ள்.) மதியால் மிக்கீர் - அறிவால் உயர்ந்த

முனிவர்களே, இந்த நால் மாடம் ஓங்கும் ஆலவாய் இடத்து - இந்த

நான் மாடமாகிய சிறந்த திருவாலவாயின்கண், அந்தணர் தமக்கு ஓர்

முட்டி - அந்தணர்கட்கு ஒரு பிடி அரிசியாவது, அருந்தவர் தமக்கு

ஓர் பிச்சை - செய்தற் கரிய தவத்தை யுடையார்க்கு ஒரு பிடி

அன்னமாவது, தந்தவர் யாரேனும் - கொடுத்தவர்கள் யாவராயினும்,

புறம்புசெய்த - வேறு இடங்களில் செய்யப்பட்ட, சோடச தானம்

தம்மால் வந்தபேறு அடைவர் - சோடச தானத்தால் வரும் பயனைப்

பெறுவர் (ஆயின்), பல்வேறு உரைப்பது என் - பல வேறு

வகைப்படக் கூறுவது என்னை; (கூற வேண்டா) எ - று.

நான் மாடக் கூடல் என்னும் பெயர் கடைகுறைந்து நின்றது.

நான் மாடம் ஓங்கிய என்னலுமாம்; முட்டி - கைவிரல்களை

மடக்கியிருப்பது. அரிசி, அன்னமென்பன கொள்க. சோடச தானம்

- பதினாறு வகைத் தானம். தம் : சாரியை. உரைப்பது : தொழிற்

பெயர். முற் கூறியவாற்றானே பெறப்படு மென்பார் 'உரைப்பதென'

என்றார், (16)





	 	 பல்வகைத் தலங்க ளெல்லாம் வைகிய பயனு மென்றும்

பல்வகைத் தீர்த்த மெல்லா மாடிய பயனு மென்றும்

பல்வகைத் தான மெல்லா நல்கிய பயனு மென்றும்

பல்வகைத் தான பூசை பண்ணிய தவத்தின் பேறும்.



(இ - ள்.) பல் வகைத் தலங்கள் எல்லாம் வைகிய பயனும் -

பலவகையான பதிகளிலெ்லாம் வசித்தலால்வரும் பயன்களும்,

என்றும் - எப்போதும், பல்வகைத் தீர்த்தம் எல்லாம் ஆடிய பயனும்

- பலவகையான தீர்த்தங்களனைத்திலும் நிராடியதனால் வரும்

பயன்களும் - என்றும் - எந்நாளும், பல்வகைத் தானம் எல்லாம்

நல்கிய பயனும் - பலவகையான தானங்களனைத்தும் செய்தமையால்

வரும் பயன்களும், என்றும் - எக்காலத்தும், பல் வகைத்து ஆன

பூசை பண்ணிய தவத்தின் பேறும் - பல வகைகளை யுடையதாகிய

பூசையைச் செய்த தவத்தால் வரும் பயன்களும் எ - று.

வகைத்து - து : பகுதிப்பொருள் விகுதியுமாம். பூசையே

தவமென்பார் 'பூசைபண்ணிய தவம்' என்றார். (17)





	 	 பல்வகைத் தவங்க ளெல்லா மூற்றிய பயனுந் தூய

பலவகை மந்தி ரத்தி லெய்திய பயனு நூலின்

பல்வகைக் கேள்வி யெல்லா மாய்ந்துணர் பயனும் யோகம்

பல்வகை ஞான மெல்லாம் பயின்றுணர்ந் தடங்கும் பேறும்.

(இ - ள்.) பல்வகைத்தவங்கள் எல்லாம் - பலவகையான

தவங்கள் முழுதும், முற்றிய பயனும் - செய்து முடித்தலால் வரும்

பயன்களும், தூய - புனிதமான, பல்வகை மந்திரத்தில் எய்திய

பயனும் - பலவகையான மந்திரங்களைச் செபித்தலால் வரும்

பயன்களும், பல்வகை - பல்வகையான, நூலின் கேள்வி எல்லாம் -

நூற்பொருள் கேட்டவற்றை யெல்லாம், ஆய்ந்து உணர் பயனும் -

ஆராய்ந்து உணர்ந்ததனால் வரும் பயன்களும், பல்வகை யோகம்

ஞானம் எல்லாம் பயின்று - பலவகையான யோகங்கள்

ஞானங்களெல்லாம் பழகி, உணர்ந்து - மெய்ப்பொருளை யறிந்து,

அடங்கும் பேறும் - தற்போதம் அடங்கியிருத்தலால் வரும்

பயன்களும் (ஆகிய இவையனைத்தையும்) எ - று.

பல்வகை யோகமும் ஞானமுமெல்லாமென்க. யோகம் பயின்று

ஞான முணர்ந்து என நிரனிறையுமாம். (18)





	 	 அனையதொல் பதியி லென்றும் வைகுவோ ரடைவ

ரென்றால்

இனையதொல் பதிக்கு நேர்வே றில்லையிப் பதியின்

மேன்மை

தனையறி பவரா ரீசன் றானன்றி * யாத லாலே

வினையைவெல் பவரங் கெய்தி வதிவதே வேண்டு மாதோ.

(இ - ள்.) அனைய தொல்பதியில் - அந்தப் பழமையான

ஆலவாயின்கண், என்றும் வைகுவோர் அடைவர் என்றார் -

எந்நாளும் வசிப்போர் அடைவாரென்னின், இனைய தொல்பதிக்கு -

இப்படிப் பட்ட பழம் பதிக்கு, நேர் வேறு இல்லை - ஒப்பு வேறோர்

பதியுமில்லை; இப் பதியின் மேன்மைதனை - அத் தவத்தின்

பெருமையை, ஈசன் அன்றி அறிபவர் ஆர் - சிவபிரானல்லாமல்

உணர்ந்தவர் வேறு யாவர் (எவருமில்லை), ஆதலால் - ஆகையால்,

வினையை வெல்பவர் - இரு வினைகளையும் வெல்லக் கருதினோர்,

அங்கு எய்தி வதிவதே வேண்டும் - அப் பதிக்குச் சென்று

வசித்திருப்பதே வேண்டியதாகும் எ - று.

அடைவரென்றால் நேர் வேறுண்டோ? இல்லையென்க.

ஈசனன்றி அறிபவர் ஆர் என மாற்றிக் கூட்டுக. ஏ : முன்னது

அசை, பின்னது தேற்றம். மாது, ஓ : அசை. (19)





* * *



(பா - ம்.) * ஈசனன்றியே, ஈசனென்றறி.





	 	 கைத்தலநான் கிரண்டுடைய மலர்க்கடவுள்

மேலொருநாட் கயிலை யாதி

எத்தலமு மொருதுலையிட் டித்தலமு

மொருதுலையிட் டிரண்டுந் தூக்க

உத்தமமாந் திருவால வாய்மிகவுங்

கனத்ததுகண் டுலகின் மேலா

வைத்ததல மிதுவென்றா லிதன்பெருமை

யாவரே வழுத்தற் பாலார்.



(இ - ள்.) நான்கு இரண்டு கைத்தலம் உடைய மலர்க்

கடவுள் - எட்டுத் திருக்கரங்களையுடைய தாமரைமலரில் வசிக்கும்

நான்முகன், மேல் ஒருநாள் - முன் ஒருநாளில், கயிலை ஆதி

எத்தலமும் - திருக்கயிலாயம் முதலான எல்லாப் பதிகளையும், ஒரு

துலை இட்டு - ஒரு தராசின் தட்டில் வைத்து, இத்தலமும் ஒரு

துலை இட்டு - இந்தப் பதியையும் ஒரு தட்டில் வைத்து, இரண்டும்

தூக்க - இரண்டையும் தூக்க, உத்தமம் ஆம் திருவாலவாய் - சிறந்த

திருவாலவாயானது, மிகவும் கனத்தது கண்டு - மிக்க

கனத்திருத்தலைப் பார்த்து, உலகில் மேலா வைத்த தலம் இது

என்றால் - உலகங்களில் உயர்ந்ததாக அறுதியிட்டு வைத்த பதி

இது என்றால் - உலகங்களில் உயர்ந்ததாக சிறப்பை, வழுத்தற்

பாலார் யாவர் - வரையறுத்துக் கூறும் பகுதியை யுடையார் யாவர்

(எவருமில்லை) எ - று.

கைத்தலம் - கையாகிய தலம்; கை. துலை - தராசு. தராசின்

- ஒரு தட்டினை ஒரு துலை யென்றார். தூக்க - தூக்கி நிறுக்க.

கனத்தல் - கனமாதல். வழுத்தல், ஈண்டுக் கூறுதல். (20)





	 	 	 அத்திருமா நகரின்பேர் சிவநகரங்

				 கடம்பவன மமர்ந்த சீவன்*

			முத்திபுரங் கன்னிபுரந் திருவால

				 வாய்மதுரை முடிா ஞானம்

			புத்திதரும் பூவுலகிற் சிவலோகஞ்

				 சமட்டிவிச்சா புரந்தென் கூடல்

			பத்திதரு துவாதசாந் தத்தலமென்

				 றேதுவினாற் பகர்வர் நல்லோர்.



(இ - ள்.) அத் திருமாநகரின் பேர் - அந்தத் தெய்வத்

தன்மை பொருந்திய சிறந்த திருப்பதியின் பெயர்களை, சிவ நகரம்

கடம்ப வனம்- சிவ நகரமென்றும் கடம்பவனமென்றும், அமர்ந்த

சீவன் முத்திபுரம் - விரும்பிய சீவன் முத்திபுரம் என்றும், கன்னிபுரம்

திருவாலவாய் மதுரை - கன்னிபுரமென்றும் திருவாலவாய் என்றும்

மதுரை என்றும், முடியா ஞானம் புத்திதரும் பூவுலகில் சிவலோகம்

- அழியாத ஞானத்தையும் போகத்தையுங் கொடுக்கின்ற பூலோக

புரமென்றும் தென்கூடல் என்றும், பத்திதரும் துவாத சாந்தத் தலம்

என்று - அன்பை யருளுகின்ற துவாத சாந்தப்பதி என்றும், நல்லோர்

ஏதுவினால் பகர்வர் - உயர்ந்தோர் ஒவ்வொரு காரணங்களாற்

கூறுவர் எ - று.

சீவன் முத்தியளித்தலின் சீவன் முத்திபுரம் என்றும்,

தடாதகைப் பிராட்டியார் கன்னியாயிருந்து ஆண்டமையியன்

கன்னிபுரம் என்றும், எல்லா ஞானங்களையும் தருதலின் சமட்டி

விச்சாபுரம் என்றும், விராட்புருடனுக்கு உச்சிக்குமேற்

பன்னிரண்டங்குல முடிவிலுள்ள துவாத சாந்தமாகக்

கொள்ளப்படுதலின் துவாத சாந்தத்தலம் என்றும் பெயர்; பிற

பெயயிரன் வரலாறும் மேல்வருமிடங்களில் ஆண்டாண்டுக் காண்க.

சீவன் முத்தியாவது உடம்போடு கூடியிருந்தே அளத்திற்பட்ட

புற்போலப் பசுகரணமெல்லாம் சிவகரணமாகிச் சாக்கிரத்தே

அதீதத்தைப் புரிந்து எப்பற்று மின்றிச் சிவ போகந் துய்த்தல். புத்தி

யென்றது சிவபோகத்தை. (21)



* * *



(பா - ம்.) * அமர்ந்தோர் சீவன், சிவநகரோத்தமங் கடம்ப

வடவி சீவன்.





	 	 என்றுதலச் சிறப்புரைத்த குறுமுனிவ

னெதிரறவோ ரிறும்பூ தெய்தி

நன்றுதலப் பெருமையருள் செய்தனைகேட்

டுடலெடுத்த நயப்பா டெல்லாம்

இன்றடைந்தே மினிச்சுவண புண்டரிகச்

சிறப்பதனை யிசைத்தி யென்னக்

குன்றமடக் கியகருணைக் குன்றனையான்

வரன்முறையாற் கூறு கின்றான்.

(இ - ள்.) என்று தலச்சிறப்பு உரைத்த - என்று

தலவிசேடத்தைக் கூறிய, குறுமுனிவன் எதிர் - அகத்திய முனிவன்

எதிரே, அறவோர் இறும்பூது எய்தி - முனிவர்கள் வியப்புற்று,

தலப்பெருமை நன்று அருள் செய்தனை - தலச்சிறப்பை நன்கு கூறி

யருளினாய், கேட்டு - அதனைக் கேட்டு, உடல் எடுத்த நயப்பாடு

எல்லாம் - உடலை எடுத்ததனால் அடைய வேண்டிய பயன்

முழுதும், இன்று அடைந்தேம் - இப்பொழுதே அடையப் பெற்றேம்;

இனி சுவண புண்டரிகச் சிறப்பதனை - இனிப் பொற்றாமரைத்

தீர்த்தத்தின் விசேடத்தை, இசைத்தி என்ன - கூறியருளுக என்ன,

குன்றம் அடக்கிய - விந்தை மலையை அடக்கிய, கருணைக்குன்று

அனையான் - கருணை மலையை ஒத்தவனாகிய அகத்தியன், வரன்

முறையால் கூறுகின்றான் - வரலாற்று முறைமைப்படி கூறுகின்றான்

எ - று.

இறும்பூது - பெருமை பற்றிய அதிசயம். இனியென்னும்

இடைச்சொல் எதிர்காலங் குறித்தது. சுவணம் - பொன். (22)





	 	 விரதமா தவத்தீர் காணின் வெவ்வினை யெல்லாம்

வீட்டிச்

சரதமாப் போக நல்குந் தமனிய* முளரி வந்த

வரவுமக் கனகச் சஞ்சப்+ பெருமையும் வளனு நன்கா

உரைசெய்துங் கேண்மி னென்னா முனிவர னுரைக்கு

மன்னோ.

(இ - ள்.) விரதம் மாதவத்தீர் - பெரியய தவத்தினை

விரதமாகக் கொண்ட முனிவர்களே, காணின் - தரிசித்தால், சரதமா

- உண்மையாக, வெவ்வினை எல்லாம் வீட்டி - கொடிய வினைகளை

எல்லாம்அழித்து, போகம் நல்கும் - போகத்தைக் கொடுக்கின்ற,

தமனிய முளரி - பொற்றாமரையானது, வந்த வரவும் - தோன்றிய

வரலாறும், அக்கனகக் கஞ்சப்பெருமையும் - அப்பொற்றாமரையின்

சிறப்பும், வளனும் - வளப்பமும் ஆகிய இவற்றை, நன்கா உரை

செய்தும் - நன்றாகக் கூறுவேம், கேண்மின் என்னா - கேளுங்கள்

என்று, முனிவரன் உரைக்கும் - முனிபுங்கவனான அகத்தியன்

கூறுவானாயினான் எ - று.

விரதத்தையும் தவத்தையும் உடையீர் என்றும், விரதமாகிய

தவத்தை யுடையீர் என்றும் உரைத்தலுமாம். வீட்டி - வீழ்ததி

யென்பதன் மரூஉ. தமனிய முளரி, கனகக் கஞ்சம் என்ப பெயர்.

சரமாக, நன்காக என்பன விகாரமாயின. என்று கூறிப்பின்

உரைப்பானாயினான். மன், ஓ : அசை. (23)





* * *



(பா - ம்.) * தபனிய. +கனக கஞ்ச.





	 	 தீர்த்தவிசேடப் படலம்





[அறுசீரடியாசிரியவிருத்தம்]



கண்ணகன் குடுமி மாடக் கடிபொழி லால வாயின்

அண்ணலம் பெருமை யாரே யளப்பவ ரவிர்தண் முத்த*

வெண்ணகை யுமையா ளன்பு விளைமுகச் செவ்வி போலத்

தண்ணறுங் கமலம் பூத்த தடப்பெருந் தகைமை சொல்வாம்.



(இ - ள்.) கண் அகன் - இடம் பரந்த, குடுமி மாடம் -

சிகரங் களையுடைய மாடங்களையுடைய, கடிபொழில் - மண

மிகுந்த சோலைகளாற் சூழப்பெற்ற, ஆலவாயின் -

திருவாலவாயினது, அண்ணல் அம்பெருமை - மிகுந்த அழகிய

பெருமையை, அளப்பவர் யாரே - அளவிட்டுக் கூற வல்லவர்

யாவர், அவிர்தண் முத்தம் - விளங்கிய குளிர்ந்த முத்துக்கள்

போலும், வெள் நகை உமையாள் - வெள்ளிய பற்களையுடைய

உமையம்மையாரின், அன்புவிளை - அருள் பழுத்த, முகச்

செவ்விபோல - திருமுகத்தின் அழகுபோல, தண் நறும் கமலம்

பூத்த - குளிர்ந்த நறிய தாமரை மலரப்பெற்ற, தடமபெருந் தகைமை

சொல்வாம் - தீர்த்தத்தின் பெருஞ் சிறப்பினைக் கூறுவாம் எ - று.

அகன், மரூஉ. அண்ணல் என்பதற்கு இங்கே கடவுளெனப்

பொருள் கூறுதல் பொருந்தாமை யறிக. அண்ணற் பெருமை - மிக்க

பெருமை. அம் : சாரியையுமாம். ஏகாரம் : எதிர்மறை. முகச்செவ்வி

போலக் கமலம் பூத்த என்றமையால் இஃது எதிர்நிலையணி. (1)



* * *



(பா - ம்.) * அவிர்ந்த முத்த.





	 	 ஆற்றினுக் கரசாங் கங்கை காவிரி யாதி யாறும்

வேற்றுரு வாய முந்நீர் வேலையும் பிறவுங் காருந்

தோற்றுமுன் றன்னை யாட்டச் சுந்தர மூர்த்தி செங்கண்

ஏற்றினன் கண்ட தீர்த்த மாகுமீ தெவ்வா றென்னில்.



(இ - ள்.) ஈது - இப்பொற்றாமரையானது, ஆற்றினுக்கு அரசு

ஆம் - நதிகளுக்கு அரசாகிய, கங்கை காவிரி ஆதி ஆறும் -

கங்கை காவிரி முதலிய நதிகளும், வேற்று உருவு ஆய -

வெவ்வேறு வடிவமாகிய, முந்நீர் வேலையும் - மூன்று நீரையுடைய

கடலும், பிறவும் - பிற நீர்நிலைகளும், காரும் - மேகமும், தோற்று

முன் - தோன்றுவதற்கு முன்னே, தன்னை ஆட்ட - தன்னைத்

திருமஞ்சனஞ் செய்விக்க, செங்கண் ஏற்றினன் - சிவன்த

கண்களையுடைய இடப ஊர்தியை உடையனாகிய, சுந்தர மூர்த்தி -

சோம சுந்தரக் கடவுள், கண்ட தீர்த்தம் ஆகும் - தோற்றுவித்த

தீர்த்தம் ஆகும்; எவ்வாறு என்னில் - எப்படி என்னில் எ - று.

முந்நீர் - ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் என்பன;

படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் மூன்று நீர்மையும் என்ப.

முந்நீராகிய வேலை யெனினும் ஆம். கண்ட - படைத்த. ஈது :

சுட்டு நீண்டது. (2)





	 	 	 		 	 	அகளமா யுலகமெல்லா மொடுக்கியந் நெறியே யார்க்கும்

			நிகளமாம்* விருத்தி தோன்ற நினைவற நினைந்து நிற்குந்

			துகளிலா வறிவா னந்தச் சுந்தரச் சோதி மேனாட்

			சகளமா முருவங் கொண்டு தானொரு விளையாட் டாலே.



(இ - ள்.) அகளம் ஆய் - நிட்களமாய், உலகம் எல்லாம்

ஒடுக்கி - உலகமனைத்தையும் தன்னுள்ளே ஒடுக்கி, அந்நெறியே -

அவ்வொடுக்கிய முறையாகவே, யார்க்கும் நிகளம் ஆம் விருத்தி

தோன்ற - எவர்க்கும் பாசமாகிய விருத்தி தோன்றுமாறு, நினைவற

நினைந்து நிற்கும் - நினைவற நினைந்து நிற்கின்ற, துகள் இலா -

குற்றமில்லாத, அறிவு ஆனந்தச் சுந்தரச் சோதி - ஞானானந்த

ஒளிவடிவாகிய சோம சுந்தரக் கடவுள், மேல் நாள் - முன்னொரு

நாளில், சகளம் ஆம் உருவம் கொண்டு - சகளமாகிய வடிவங்

கொண்டு, ஒரு விளையாட்டால் - ஒரு திருவிளையாட்டினால்

எ - று.

அகளம் - நிட்களம்; அருவமாகிய சிவம், மாயைக்கு

ஆதாரமாய் நிற்றலின் தன்னுள்ளே யொடுக்கி யெனப்பட்டது;

மாயையில் ஒடுக்கி யென்னலுமாம். நிகளம் - தளை; பாசபந்தம்.

விருத்தி - வியாபாரம். நினைவற நினைதல் - சத்தியாற்

சங்கற்பித்தல். உயிர்களின் அறிவும் இன்பமும் துகளுடையன.

சகளம் - உருவமுடைத்தாதல்.

	 	"அகளமா யாரு மறிவரி தப்பொருள்

			சகளமாய் வந்ததென் றுந்தீபற"



என்பது காண்க. (3)



* * *



(பா - ம்.) * நிகளமாய்.





	 	 	 முக்கண னரவப் பூண நூலினன் முகிழ்வெண் டிங்கட்

			செக்கரஞ் சடையான சூல கபாலத்தன் செங்க ணேற்றன்

			மைக்கருங் கயலுண் கண்ணி வாமத்தன் முன்னும் பின்னும்

			பக்கமு நந்தி யாதி கணாதிபர் பரவிச் சூழ.



(இ - ள்.) முக்கணண் மூன்று கண்களையுடையவனும்,

அரவப் பூண நூலினன் - பாம்பாகிய பூணூலையுடையவனும், முகிழ

வெண் திங்கள் - அரும்பிய வெள்ளிய பிறைச்சந்திரனை அணிந்த,

செக்கர் அம் சடையான் - செவ்வானம் போலும் அழகிய சடையை

உடையவனும், சூல கபாலத்தன் - சூலத்தையும் கபாலத்தையு

முடையவனும், செங்கண் ஏற்றன் - சிவந்த கண்களையுடைய

இடபத்தையுடையவனும், மை உண் கயல் கருங் கண்ணி - மை

உண்ட கயல் போலும் கரிய கண்களையுடைய உமையம்மையை,

வாமத்தன் - இடப் பாகத்திலுள்ளவனுமாகிய இறைவன், நந்தி ஆதி

கண அதிபர் - நந்தி முதலிய கணத்தலைவர்கள், முன்னும் பின்னும்

பக்கமும் பரவிச் சூழ - முன்னும் பின்னும் பக்கமுமாகிய எங்கும்

சூழ்ந்து துதிக்க எ - று.

பூண நூல், அ : அசை. மையுண்ட வென்க. பக்கமும் இரு

மருங்கும். கணாதிபர் : வடமொழி நெடிற் சந்தி. (4)





	 	 	 	 		 	 சென்றுதன் மேனித் தேசாற் றிசையெலாம் விளங்கச்

செங்கண்

வென்றிகொ ளுரக வேந்த னகரமும் விபுதர் வேந்தன்

பொன்றிகழ் நகரும் வேதன் புரமுமால் புரமு மேலைத்

தன்றிரு நகருஞ் சென்று சஞ்சரித் தாடி மீள்வான்.



(இ - ள்.) தன் மேனித் தேசால் - தனது திருமேனியின்

ஒளினிால், திசை எலாம் விளங்கச் சென்று - திக்குகள் எல்லாம்

ஒளிவீசப் போய், செங்கண் - சிவந்த கண்களையுடைய, வென்றி

கொள் உரக வேந்தன் நகரமும் - வெற்றியைக் கொண்ட

பாம்புகளின் அரசனாகிய அனந்தனுடைய உலகத்திலும், விபுதர்

வேந்தன் - தேவர்கட்கு அரசனாகிய இந்திரனது, பொன் திகழ்

நகரும் - விளங்காநின்ற பொன்னுலகத்திலும், வேதன் புரமும் -

பிரமனது உலகத்திலும், மால் புரமும் - திருமாலின் உலகத்திலும்,

மேலைத் தன் திரு நகரும் - அவைகளின் மேலுள்ள தனது

சிவலோகத்திலும், சென்று சஞ்சரித்து ஆடி மீள்வான் - சென்று

உலாவித் திருவிளையாடல் செய்து மீண்டருளுவான் எ - று.

திகழ் பொன் நகரு மென்க. மேலை - மேலுள்ளதாகிய;

'எழின் முடியதாஞ் சிவலோகம்' என்பர் பின்னும். (5)





	 	 	 அன்னபோ தயனுந் தேவர்க் கரசனு மாழி வேந்தும்

			முன்னர்வந் திறைஞ்சி யேத்த முனிவரும் பேறு நல்கித்

			தன்னக ரடைந்து நீங்காத் தனிப்பெருங் கணத்தி னோரை

			இன்னருள் சுரந்து நோக்கி யிலிங்கத்திற் புகுது மெல்லை.



(இ - ள்.) அன்னபோது - அப்பொழுது, அயனும் -

பிரமனும், தேவர்க்கு அரசனும் - தேவேந்திரனும், ஆழி வேந்தும் -

திகிரிப் படையையுடைய திருமாலும், முன்னர் வந்து இறைஞ்சி ஏத்த

- திருமுன் வந்து வணங்கித் துதிக்க, முனிவு அரும் பேறு நல்கி -

(அவர்களுக்கு) வெறுப்பில்லாதவரங்களைக்கொடுத்து, தன்நகர்

அடைந்து - தனது திருவாலவாயை அடைந்து, நீங்காத் தனிப்பெருங்

கணத்தி னோரை பிரியாத ஒப்பற்ற பெரிய கணத்தலைவர்களை,

இன் அருள் சுரந்துநோக்கி - இனிய அருள் கூர்ந்து பார்த்து,

இலிங்கத்தில் புகுதும் எல்லை - இலிங்கத்திற் சென்றெய்தும்

பொழுதில் எ - று.

முன்னர், ஆர் : பகுதிப் பொருள் விகுதி. முனிவு அரும் -

வெறுத்த லில்லாத; மகிழ்தற் குரிய என்றபடி. இலிங்கம் -

ஒளியுடையது, அடை யாளம்,சிவனது அருவுருவத் திருமேனி (6)





	 	 	 வேத்திரப் படையோ னாதி கணாதிபர் வீழ்ந்து பால

நேத்திர வன்பர்க் கன்ப நிரஞ்சன நிருத்தா னந்த

சாத்திர முடிவுந் தேறாத் தனிமுத லொருவ வென்னாத்

தோத்திர வகையாலேத்தித் தொழுதொன்று வினாவல்

செய்வார்.



(இ - ள்.) வேத்திரப் படையோன் ஆதி கணாதிபர் -

பிரம்புப் படையையுடையோனாகிய நந்தி முதலிய கணத்தலைவர்கள்,

வீழ்ந்து -கீழே விழுந்து, பால நேத்திர - நெற்றிக்கண்ணனே,

அன்பர்க்கு அன்ப - அன்பராயினார்க் கன்பனே, நிரஞ்சன -

களங்கமற்றவனே, நிருத்தானந்த - ஆனந்தத் தாண்டவமுடையவனே,

சாத்திர முடிவுந் தேறா - சாத்திர முடிவினாலும தெளியப்படாத

தனி முதல் ஒருவ - ஒப்பற்ற முதற்பொருளாகிய ஒருவனே, என்னா

- என்று, தோத்திர வகையால் ஏத்தி - துதி வகையினாற் புகழ்ந்து,

தொழுது - வணஙகி, ஒன்று வினாவல் செய்வார் - ஒன்று

கேட்பாராயினர் எ - று.

பாலம் - நெற்றி. அஞ்சனம் - களங்கம். ஆனந்த நிருத்த

என மாற்றுக; நிருத்தத்தின் ஆனந்தமுமாம். வடசொற் சந்தி. வீழ்ந்து

தொழுது ஏத்தி வினாவுவரென முடிக்க. (7)





	 	 	 	 ஐயவிவ் விலிங்க மூர்த்திக் காட்டவு மடியே மூழ்கி

			உய்யவுங் கங்கை யாதி நதிகளு முலகத் துள்ளோர்*

			மையறு தடாக நீரு மற்றிலை யிருமைப் பேறுஞ்

			செய்யவோர் தீர்த்த மிங்குண் டாக்கெனச் செப்ப லோடும்.



(இ - ள்.) ஐய - தலைவனே, இ இலிங்கமூர்த்திக்கு - இச்

சிவலிங்கப் பெருமானுக்கு, ஆட்டவும் - திருமஞ்சனம் செய்யவும்,

அடியேம் மூழ்கி உய்யவும் - அடியேங்கள் நீராடி உய்தி கூடவும்,

உலகத்துள் - உலகின் கண், கங்கை ஆதி நதிகளும் - கங்கை

முதலிய ஆறுகளும், ஓர் மையறு தடாக நிரும் இலை - ஓர்

குற்றமற்ற தடாக நீரும் இல்லை (ஆதலால்), இருமைப் பேறும்

செய்ய - இம்மை மறுமையாகிய இருமைப் பயன்களையும் நல்க,

இங்கு ஓர் தீர்த்தம் உண்டாக்கு எனச் செப்பலோடும் - இவ்விடத்து

ஓர் தீர்த்தம் ஆக்கிருள வேண்டுமென்று விண்ணப்பித்துக்

கொண்டவுடனே எ-று.

உலகத்துள்ளோர் குற்றமறுதற்குக் காரணமான என்றுமாம்.

மற்று : அசை. (8)



* * *



(பா - ம்.) * உலகத்துள்ள.





	 	 	 		அத்தகை யிலிங்க மூர்த்திக் கடுத்ததென் கீழ்சா ராக

			முத்தலை வேலை வாங்கி நாட்டினான் முதுபார் கீண்டு

			பைத்தலைப் பாந்தள் வேந்தன் பாதலங் கீண்டு போயெண்

			கைத்தலப் பிரம னண்ட கடாகமுங் கீண்ட தவ்வேல்.



(இ - ள்.) அத்தகை - அத்தன்மையுடைய, இலிங்க

மூர்த்திக்கு - சிவலிங்கப் பெருமானுக்கு, அடுத்த தென் கீழ் சார்

ஆக - அடுத்த தென் கிழக்குப் பக்கத்தில், முத்தலை வேலை

வாங்கி நாட்டினான் - மூன்று தலையையுடைய சூலத்தை எடுத்துக்

கீழே ஊன்றினான்; அவ்வேல் - (ஊன்றப்பெற்ற) அச் சூலமானது,

முதுபார்கீண்டு - பழமையாகியநில வுலகத்தைக் கிழித்து,

வைத்தலைப் பாந்தள் வேந்தன் - படம் பொருந்திய

தலைகளையுடைய பாம்புகட்கு அரசனாகிய அனந்தனிருக்கும்,

பாதலம் கீண்டு போய் - பாதாலத்தைக் கிழித்துச் சென்று, எண்

கைத்தலப் பிரமன் அண்ட கடாகமும் கீண்டது - எட்டுக்

கைகளையுடைய நான் முகனது அண்ட கடாகத்தையும் ஊடுருவிச்

சென்றது எ - று.

கீண்டு, கீழ்ந்து என்பதன் மரூஉ. அண்ட கடாகம் - அண்ட

கோளத்தின் புறவோடு. (9)





	 	 அவ்வழிப் புறம்பு சூழ்ந்து கிடந்பே ராழி யூழிப்

பௌவநீ ரென்ன வோங்கப் பாணியா லமைத்து வேணித்

தெய்வநன் னீரைத் தூவிக் கலந்துமா தீர்த்த மாக்கிக்

கைவரை கபாலி நந்தி கணத்தினை நோக்கிக் கூறும்.

(இ - ள்.) அவ்வழி - அக்கீண்ட வழியால், புறம்பு சூழ்ந்து

கிடந்த பேர் ஆழி - அக் கடாகத்தின் புறத்தில் சுற்றிக்கிடந்த

பெரும்புறக் கடலானது, ஊழிப் பௌவம் நீர் என்ன -

ஊழிக்காலத்திற் பொங்கி எழுங் கடல்நீர் போல, ஓங்க -

மேலோங்க, பாணியால் அமைத்து - (தனது) திருக்கரத்தல் அமைக

வென அமைத்து, வேணி - சடையிலுள்ள, தெய்வ நல் நீரைத் தூவிக்

கலந்து - தெய்வத் தன்மை பொருந்திய நல்ல நீரைத் தெளித்துக்

கலந்து, மா தீர்த்தம் ஆக்கி - பெருமை பொருந்திய தீர்த்தமாகச்

செய்து, கை வரை கபாலி - கையில் ஏந்திய கபாலத்தையுடைய

இறைவன், நந்தி கணத்தினை நோக்கிக் கூறும் - நந்திதேவரையும்

மற்றைக் கணத்தலைவர்களையும் பார்த்துக் கூறுவான் எ - று.

வரைதல் - கொள்ளுதல். நந்தி முதலிய கணமும் ஆம். (10)





	 	 இன்னமா தீர்த்தந் தன்னை யெனைப்பல தீர்த்தங் கட்கு

முன்னம்யா மிங்குக் கண்ட முதன்மையயா லாதி தீர்த்தம்

என்னலா மினியுண் டாக்குந் தீர்த்தங்க ளெவைக்கு

மேலாய்

மன்னலாற் பரம தீர்த்த மெனப்பெயர் வழங்க லாகும்.



(இ - ள்.) இன்னமா தீர்த்தம் தன்னை - இந்தப்

பெருமைபொருந்திய தீர்த்தத்தை, எனைப் பல தீர்த்தங்கட்கும் -

பலவகையான தீர்த்தங்க ளெல்லாவற்றையும் தோற்றுவித்தற்கு,

முன்னம் - முன்பே, யாம் இங்கு கண்ட முதன்மையால் - நாம்

இவ்விடத்து உண்டாக்கிய முதன்மையினால், ஆதி தீர்த்தம்

என்னலாம் - ஆதி தீர்த்தம் என்று, கூறலாம்; இனி உண்டாக்கும் -

மேல் தோற்றுவிக்கும், தீர்த்தங்கள் எவைக்கும் மேலாய் மன்னலால்

- தீர்த்தங்கள் அனைத்திற்கும் உயர்வாக நிலைபெறுதலால், பரம

தீர்த்தம் என - பரம தீர்த்தம் என்று பெயர் வழங்கலாகும் - பெயர்

கூறலாகும் எ - று.

எனைப் பல - எத்துணையும் பலவாகிய; எனை -

எல்லாமென்னும் பொருட்டு; 'எனைவகையாற் றேறியக்கண்ணும்'

என்பது காண்க. தீர்த்தங்கட்கும் - தீர்த்தங்களைத்

தோற்றுவித்தற்கும் : ஐய்தாவதன் எல்லைப்பொருளில் வந்தது.

முன்னம், அம் : அசை; பகுதிப் பொருள் விகுதியுமாம். கண்ட :

காரணப் பொருட்டு. ஆய், ஆக. (11)





	 	 மருட்கெட மூழ்கி னோர்நன் மங்கலம் பெறலா னாமம்

அருட்சிவ தீர்த்த மாகும் புன்னெறி யகற்றி யுள்ளத்

திருட்கெட ஞானந் தன்னை யீதலான் ஞான தீர்த்தந்*

தெருட்கதி தரலான் முத்தி தீர்த்தமென் றிதற்கு நாமம்.



(இ - ள்) மருள் கெட - மயக்கம் நீங்க, மூழ்கினோர் -

(இதில்) நீராடியவர்கள், நல்மங்கலம் பெறலால் - நல்ல நன்மைகளை

அடைவதால், நாமம் அருள் சிவ தீர்த்தம் ஆகும் - பெயர்

அருளையுடைய சிவ தீர்த்தமாகும்; புல்நெறி அகற்றி - தீயவழிகளிற்

செல்லுதலை நீக்கி, உள்ளத்து இருள்கெட - மனத்தின்கண்

அஞ்ஞான இருள் கெடுமாறு, ஞானம் தன்னை - ஞானவொளியை,

ஈதலான் ஞான தீர்த்தம் - கொடுதலினால் ஞான தீர்த்தம் என்றும்,

தெருள் கதி தரலால் - தெளிந்த முத்தியை நல்குவதால், முத்தி

தீர்த்தம் என்று - முத்தி தீர்த்தம் என்றும், இதற்கு நாமம் -

இதற்குப் பெயர்களுள்ளன எ - று. சிவம் என்பது மங்கலம் என்னும் பொருளதாகலின் மங்கலந்

தருவதற்குச் சிவ தீர்த்த மென்று பெயர். சிவம், மங்கலம், நலம்

என்பன ஒரு பொருளன. சீவகசிந்தாமணியுரையில் 'சிவம்புரி

நெறியைச் சேர' என்பதற்கு 'நன்மை புரிந்த வீட்டைச் சேரும்படி'

என நச்சினார்க்கினியர் பொருள் கூறியிருப்பதுங் காண். தெருள்

- ஞானம்; 'தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால்' என்பதற்குப்

பரிமேலழகர் கூறிய உரையை நோக்குக. ஞானத்தையும்,

ஞானத்தானெய்தும் கதியையும் தரும் என்றார். (12)





* * *





(பா - ம்.) * இருட்கெடப் பரமமுத்திக் கேதுவா ஞானந்

தன்னைத் தெருட்படத் தரலான் ஞான தீர்த்தம்.





	 	 குடைந்துதர்ப் பணமுஞ் செய்து

தானமுங் கொடுத்தும் மாடே*

அடைந்தெழுத் தைந்து மெண்ணி

யுச்சரித் தன்பா லெம்மைத்

தொடர்ந்துவந் திறைஞ்சிச் சூழ்ந்து

துதித்தெமை யுவப்பச் செய்தோர்

உடம்பெடுத் ததனா லெந்த

வுறுதியுண் டதனைச் சேர்வார்.

(இ - ள்.) குடைந்து - நீராடி, தர்ப்பணமும் செய்து தானமும்

கொடுத்து - தர்ப்பணம் செய்து தானங் கொடுத்து, அம்மாடே

அடைந்து - அதனருகே தங்கி, ஐந்து எழுத்தும் எண்ணி உச்சரித்து

- திருவைந் தெழுத்துக்களையும் கருதி உச்சரித்து, அன்பால் -

அன்பினாலே, எம்மைத் தொடர்ந்து வந்து இறைஞ்சி - எம்மைப்

பற்றி வந்து வணங்கி, சூழ்ந்து - வலங்கொண்டு, துதித்து எமை

உவப்பச் செய்தோர் - துதித்து எம்மை மகிழ்வித்தவர்கள், உடம்பு

எடுத்ததனால் - மக்கட்பிறப்பை யடைந்ததனால், எந்த உறுதி உண்டு

- எந்தப் பயன் அடைதற்கு உரியதோ, அதனைச் சேர்வார் - அதை

அடைவார்கள் எ - று.

தர்ப்பணஞ் செய்தல் - மந்திரநீ ரிறைத்தல். எண்ணி -

கணித்து என்றுமாம்; 'அக்குமாலைகொ டங்கையி னெண்ணுவார்'

என்னும் தமிழ் மறையுங் காண்க. விளக்கத்தினைக் காட்ட 'எந்த'

என்றார். உறுதி - வீடுபேறு. (13)



* * *





(பா - ம்.) * கொடுத்துமாடே.





	 	 இந்தநீ ரெம்மை யாட்டி னேழிரண் டுலகின் மிக்க

அந்தமி றீர்த்த மெல்லா மாட்டிய பயன்வந் தெய்தும்

வந்ததின் மூழ்கி யிங்கு வைகுநங் குறியை யுங்கள்

சிந்தையி லார்வம் பொங்கப் பூசனை செய்மி னென்னா.



(இ - ள்.) இந்த நீர் - இந்தத் தீர்த்தத்தால், எம்மை

ஆட்டின் - எம்மைத் திருமஞ்சனஞ் செய்வித்தால், ஏழ் இரண்டு

உலகின் - பதினான்கு உலகங்களிலுமுள்ள, மிக்க அந்தம் இல் -

உயர்ந்த அழிவில்லாத, தீர்த்தம் எல்லாம் - தீர்த்தங்கள்

எல்லாவற்றானும், ஆட்டிய பயன் வந்து எய்தும் - அபிடேகித்தலால்

வரும் பயன் வந்து பொருந்தும்; (ஆகையால்), இதில் வந்து மூழ்கி -

இதில் வந்து நீராடி, இங்கு வைகும் - இங்கு எழுந்தருளியிருக்கும்,

நம் குறியை - நமது அருட் குறியாகிய சிவலிங்கத்தை, சிந்தையில்

ஆர்வம் பொங்க - உள்ளத்தில் அன்பு மீக்கூர, பூசனை செய்மின்

என்னா - பூசனை புரியுங்கள் என்று கூறி எ - று.



மிக்க தீர்த்தம் என இயையும். எல்லாம் - எல்லாவற்றானும்.

ஆட்டிய : காரணப்பொருட்டு. (14)





	 	 	 விண்ணவர் தம்மின் மேலாம் வேதிய னாகி நின்ற

பண்ணவன் றானந் நீரிற் படிந்துதன் னனுஞை யாலே*

அண்ணலங் கணத்தி னோரை மூழ்குவித் தனாதி யாய

புண்ணிய விலிங்கந் தன்னுட் புகுந்தினி திருந்தான்

மன்னோ.



(இ - ள்.) விண்ணவர் தம்மில் - தேவர்களுள், மேலாம்

வேதியன் ஆகி நின்ற பண்ணவன் - உயர்ந்த அந்தணனாகிய

இறைவன், தான் அந்நீரில் படிந்து - தான் அத் தீர்த்தத்தில் மூழ்கி,

தன் அனுஞையால் -தன் எவலால், அண்ணல் அம் கணத்தினோரை

- பெருமை பொருந்திய அழகிய கணத்தலைவர்களை, மூழ்குவித்து -

மூழ்கச்செய்து, அனாதியாய புண்ணிய இலிங்கம் தன்னுள் -

அனாதியாயுள்ள அறவடிவான இலிங்கத்துள்ளே, புகுந்து இனிது

இருந்தான் - போய் இனிமையாக வீற்றிருந்தான் எ - று.

இறைவன் 'அறவாழி யந்தணன்' ஆகலின் மேலாம்

வேதியனாகி யென்றார். அம் : சாரியையுமாம். மன், ஓ : அசை. (15)



* * *



(பா - ம்.) * தன்னனுச்சையாலே.





	 	 	 அந்தமா நீரா னந்தி யாதியோர் விதியாற் சோம

சுந்தரன் முடிமே லாட்டித் துகளறப் பூசை யாற்றிச்

சிந்தையில் விழைந்த வெல்லா மடைந்தனர் செம்பொற்

கஞ்சம்

வந்தவா றிதுவத் தீர்த்த மகிமையு முரைப்பக் கேண்மின்.

	 		 (இ - ள்.) நந்தி ஆதியோர் - திருநந்தி தேவர் முதலான

கணத்தலைவர்கள், அந்தமா நீரால் - அந்தச் சிறந்த தீர்த்தத்தால்,

விதியால் - ஆகம முறைப்படி, சோமசுந்தரன் முடிமேல் ஆட்டி -

சோமசுந்தரக் கடவுளின் திருமுடிமேல் அபிடேகித்து, துகள் அறப்

பூசை ஆற்றி - குற்றமறப் பூசித்து, சிந்தையில் விழைந்த எல்லாம்

அடைந்தனர் - மனத்தில் விரும்பியன எல்லாவற்றையும் பெற்றனர்;

செம்பொன் கஞ்சம் - சிவந்த பொற்றாமரைத் தீர்த்தமானது, வந்து

ஆறு இது - தோன்றிய முறை இதுவாகும்; அத் தீர்த்தம் மகிமையும்

உரைப்பக் கேண்மின் - அத்தீர்த்தத்தின் பெருமையையும் சொல்லக்

கேளுங்கள் எ - று.

விழைந்த : வினைப்பெயர்; பெயரெச்சமுமாம். (16)





	 	 	 	 	 			 	 வளையெறி தரங்க ஞான வாவியை நோக்கிற் பாவத்

			தளையறு மூழ்கின் வேண்டுங் காமிய மெல்லாஞ் சாரும்

			உளமுற மூழ்கு மெல்லை முழுக்கொன்றற் குலகத் துள்ள

			அளவறு தீர்த்த மெல்லா மாடிய பயன்வந் தெய்தும்.



(இ - ள்.) வளை எறி தரங்கம் - சங்குகளை வீசுகின்ற

அலைகளை யுடைய, ஞான வாவியை - ஞான தீர்த்தத்தை,

நோக்கில் - தரிசித்தால், பாவத் தளை அறும் - பாவத்தொடங்கு

நீங்கும்; மூழ்கின் - மூழ்கினால், வேண்டும் காமியம் எல்லாம் சாரும்

- விரும்புகின்ற பொருள்களனைத்தும் வந்து கூடும்; உளம் உற

மூழ்கும் எல்லை - மனம் பொருந்த மூழ்குங்கால், முழுக்கு ஒன்றற்கு

- ஒவ்வொரு முழுக்கிற்கும், உலகத்து உள்ள - உலகங்களிலுள்ள,

அளவு அறு தீர்த்தம் எல்லாம் - அளவிறந்த தீர்த்தங்கள்

எல்லாவற்றினும், ஆடிய பயன் வந்து எய்தும் - ஆடியதனால் வரும்

பயன் வந்து பொருந்தும் எ - று.

காமியம் - விரும்பிய பொருள். மூழ்கு மெல்லை -

மூழ்குமிடத்து. தீர்த்தமெல்லாவற்றிலும் என்க. (17)





	 	 	 மெய்யைமண் ணாதி கொண்டு விதிவழி சுத்தி செய்து

மையறு வருண சூத்த* மந்திர நவின்று மூழ்கில்

துய்யமா தீர்த்த மெல்லாந் தோய்ந்துநான் மறையு

மாய்ந்தோர்

கையிலெப் பொருளு மீந்த காசறு பேறு நல்கும்.



(இ - ள்.) மெய்யை மண் ஆதி கொண்டு - உடலைமண்

முதலியவைகளைக் கொண்டு, விதிவழி - விதிப்படி, சுத்தி செய்து -

தூயதாக்கி, மை அறு - குற்றமற்ற, வருண சூத்த மந்திரம் நவின்று

மூழ்கில் - வருண சூக்க மந்திரத்தை உச்சரித்து நீராடில் (அது),

துய்ய மா தீர்த்தம் எல்லாம் தோய்ந்து - புனிதமான

பெருமைபொருந்தியய தீர்த்தங்கள் எல்லாவற்றினும் மூழ்கி,

நான்மறையும் ஆய்ந்தோர் கையில் - நான்கு வேதங்களையும்

ஆராய்ந்துணர்ந்த மறையவர் கையில், எப்பொருளும் ஈந்த -

(அவர்கள் விரும்பிய) பொருள் அனைத்தையும் தானஞ்செய்தலால்

வரும், காசு அறு பேறு நல்கும் - குற்றமற்ற பயை நல்கும் எ - று.

மண்ணாதியாவன :- ஒன்பது வகை மண்ணும், எழுவகைத்

தளிரும், பஞ்ச கவ்வியமும் ஆம்; இதனை,

"அரசு கூவிளந் துழாய்புளி யால்சம்பு மூலம்

புரசை மால்கரிக் கூடமும் புரவிமந் திரமும்

கரிசி லானிரைத் தொழுவழுங் கல்விநூல் விதியின்

வரிசை யாலெடுத் திடப்படு மண்களொன் பதுமே"



"தளிர் துழாய்புளி சம்புகூ விளம்வட மரசு

விளரி லாவறு கென்பன விளம்புகவ் வியங்கள்

அளவில் சீர்தரு மந்நல மறிகபால் தயிர்நெய்

வளநி லாவிய கோசல மயமிவை யாகும்"



எனவரும் திருவானைக்காப் புராணச் செய்யுட்களா லுணர்க.

சூக்தம் - நன்றாகச் சொல்லப்பட்டது என்னும் பொருளது; இது

தமிழில் சூத்தமெனவும், சூக்க மெனவும் திரியும். எப்பொருளும் -

எல்லாப் பொருள்களும் ஈந்ததனால் வரும் பேறு. (18)





* * *





(பா - ம்.) * சூக்கம்.





	 	 தெய்வவித் தீர்த்தந் தன்னை நினைவின்றித் தீண்டி னாலும்

அவ்விய வினையி னீந்தி யரும்பெறல் வீடு சேர்வர்

இவ்வுரை மெய்யே யாகு மென்னெனின் மனத்தா னன்றி

வெவ்வழ றீண்டி னாலுஞ் சுடுமன்றி விடுமோ வம்மா.

(இ - ள்.) தெய்வ இத்தீர்த்தம் தன்னை - தெய்வத்தன்மை

பொருந்திய இத் தீர்த்தத்தை, நினைவு இன்றி தீண்டினாலும் -

நினைப்பில்லாது தொட்டாலும், அவ்விய வினையின் நீந்தி -

தீவினையினின்றுங் கடந்து, அரும் பெறல் வீடு சேர்வர் -

பெறுதற்கரிய வீடு பேற்றை யடைவர்; இ உரை மெய்யே ஆகும் -

இந்த வார்த்தை உண்மையே யாகும்; என் எனில் - எப்படி

என்றால், மனத்து ஆறு அன்றி - மனத்தின் வழியன்றி

(நினைப்பில்லாமல்), தீண்டினாலும் - தொட்டாலும், வெவ் அழல் -

கொடிய தீயானது, சுடும் அன்றி விடுமோ - சுடுமேயல்லாது விட்டு

விடுமோ (விடாது) எ - று.

அவ்வியம் - அழுக்காறு, மனக்கோட்டம்; தீவினை அதனாற்

செய்யப்படுதலின் 'அவ்விய வினை' என்றார். ஒளவியமென்பது

போலியாயிற்று. பெறலரும் என்பது முன் பின்னாகத் தொக்கது.

எவன் என்பது என்னென்றாயது. ஏ : தோற்றம். ஓ : எதிர்மறை.

அம்மா : வியப்பிடைச்சொல். இஃது எடுத்துக் காட்டுவமை. (19)





	 	 ஆருமந் நீரி லென்று மாடினார் சீவன் முத்தி

சேருவ ரந்நீ ராடுஞ் சிறப்புறு பயனுக் கொவ்வா

வாருண மாக்கி னேய மந்திர மிவைமுன் னான

பேருணர் வளிக்கு நானஞ் செய்தவர் பெறும்பே றெல்லாம்.



(இ - ள்.) ஆரும் அந்நீரில் என்றும் ஆடினார் - நிறைந்த

அத்தீர்த்தத்தில் எப்பொழுதும் மூழ்கியவர், சீவன் முத்தி சேருவர் -

சீவன் முத்தியையடைவர்; அந்நீர் ஆடும் - அத்தீர்த்தத்தில்

மூழ்குவதால் வருகின்ற, சிறப்புறு பயனுக்கு - சிறப்பையடைய

பயனுக்கு, வாருணம் - வருண நானமும், ஆக்கினேயம் -அங்கி

நானமும், மந்திரம் - மந்திர நானமும், இவை முன் ஆன - இவை

முதலான, பேர் உணர்வு அளிக்கும் - பெரிய ஞானத்தைக்

கொடுக்கின்ற, நானம் செய்தவர் - நானம் செய்தவர், பெறும் பேறு

எல்லாம் ஒவ்வா - அடையும் பயன் அனைத்தும் ஒப்பாகா எ - று.

ஆடினார் ஆருமென்றுமாம். வாருணம் - நீரினியைபுடையது.

ஆக்கினேயம் - அக்கினியி னியைபுடையது; நீறு. நானம் -

ஸ்நானம்; திருமுழுக்கு. வாருண மந்திரம், ஆக்கினேய மந்திரம்

எனக்கொள்ளுதல் பொருந்தாது. (20)





	 	 	 	 		 	 		அன்னநீர் தனிலு மாடி யாலவா யுடைய நாதன்

			தன்னையும் பணிவோன் மேலைப் பரகதி தன்னைச் சாரும்

			என்னநன் னூலிற்* சொன்ன பவித்திர மெவைக்கு மேலாய்ப்

பன்னரும் புனித+ மான பவித்திர மாகி நிற்கும்.



(இ - ள்.) அன்ன நீர் தனிலும் - அந்தத் தீர்த்தத்திலும்

நீராடி, ஆலவாய் உடைய நாதன் தன்னையுயம் பணிவோன் -

திருவால வாயையுடைய சோம சுந்தரக் கடவுளையும் வணங்குவோன்,

மேலை - மறுமையில், பரகதிதன்னைச் சாரும் - மேலான

வீடுபேற்றை யடைவன்; என்ன நல் நூலில் சொன்ன - எப்படிப்பட்ட

நல்ல நூல்களில் எடுத்துக் கூறிய, பவித்திரம் எவைக்கும் மேலாய் -

புனிதங்களனைத்திற்கும் சிறந்ததாய், பன் அரும் புனிதம் ஆன -

சொல்லுதற்கரிய தூய்மையான, பவித்திரம் ஆகி நிற்கும் -

புனிதவடிவாடிக நிற்கும் (அத்தீர்த்தம்) எ - று.

மேலை - பரகதிக்கு அடையுமாம். பரகதி - பரமமுத்தி. தன் :

சாரியை. எல்லா நூலினுமென்க. பவித்திரம் - தூய்மை. புனித

தீர்த்தம் என்னும் பாடத்திற்கு, அத்தீர்த்தம் மேலாய் ஆகி நிற்கும்

எனக் கூட்டிப் பொருளுரைக்க. (21)



* * *



(பா - ம்.) * இன்ன நன்னூலில். +புனித தீர்த்தம்.





	 	 	 ஆதர விலனா யந்நீ ராடினோன் சுவர்க்கஞ் சேரும்

			ஆதர வுளனாய் மூழ்கி வானவ ராதி யானோர்க்

			காதர வரிசி யெள்ளுத் தருப்பண மமையச் செய்தோன்

			ஆதர வேள்வி முற்று மாற்றிய பயனைச் சேரும்.



(இ - ள்.) ஆதரவு இலனாய் - அன்பு இல்லாதவனாய்,

அந்நீர் ஆடினோன் - அந்தத் தீர்த்தத்தில் நீராடியவன், சுவர்க்கம்

சேரும் - சுவர்க்கத்தை யடைவன்; ஆதரவு உளனாய் - அன்பு

உள்ளவனாய், மூழ்கி - நீராடி, வானவர் ஆதி ஆனோர்க்கு -

தேவர் முதலானவர்க்கு, ஆதரவு - விருப்பத்துடன், அரிசி எள்ளு -

அரிசியையும் எள்ளையுங் கொண்டு, தருப்பணம் அமையச்

செய்தோன் - தருப்பணம் விதியோடு பொருந்தச் செய்தவன்,

ஆதரம் வேள்வி முற்றும் - விரும்பத் தக்க வேள்விகளனைத்தையும்,

ஆற்றிய பயனைச் சேரும் - செய்தலால் வரும் பயனை அடைவான்

எ - று.

ஆதியானோர் என்றதனால் பிதிரர் முதலாயினார்

கொள்க. (22)





	 	 	 ஏனைமா தலங்க டம்மி லிருந்துசெய் விரதம் பூசை

			தானமா தரும மோமந் தவஞ்செபந் தியானந் தம்மால்

			ஆனமா பயனிற் கோடி யதிகமா மடைந்து மூழ்கி

			ஞானமா தீர்த்த ஞாங்க ரிருந்தவை நயந்து செய்யின்.



(இ - ள்.) ஏனைமா தலங்கள் தம்மில் இருந்து - பெருமை

பொருந்திய மற்றைப் பதிகளிலிருந்து, செய் - செய்யும், விரதம் பூசை

தானம் மா தருமம் ஓமம் தவம் செபம் தியானம் தம்மால் ஆன -

நோன்பு பூசை தானம் பெரிய தருமம் ஓமம் தவம் செபம் தியான

மாகிய இவைகளினாலாகின்ற, மா பயனில் - பெரிய பயனிலும்,

ஞான மா தீர்த்தம் அடைந்து மூழ்கி - பெருமை பொருந்திய ஞான

தீர்த்தத்திற் சென்று நீராடி, ஞாங்கர் இருந்து - (அதன்)

கரையிலிருந்து, அவை நயந்து செய்யின் - அவற்றை விரும்பிச்

செய்தால், கோடி அதிகம் ஆம் - (வரும் பயன்) கோடி மடங்கு

அதிகமாகும் எ - று.

பயனிலும் செய்யின் அதிகமாம் என்க. கோடி யென்றது

அளவின்மைக்கு ஓர் எடுத்துக் காட்டு. (23)





	 	 	 பிறந்தநா ளந்நீர் மூழ்கின் மேலைவெம் பிறவிப் பௌவம்

மறிந்திடு மறிதேள் கும்ப மதிகளின் மூழ்கித் தென்பால்

உறைந்தவர் பொருட்டுப் பிண்ட முதலினா லவர்தா

மாழ்ந்து

நிறைந்திடு பிறவிப் பௌவ நின்றுமே லெழுவ ரன்றே.



(இ - ள்.) பிறந்தநாற் அந்நீர் மூழ்கின் - பிறந்த நாளில்

அந்தத் தீர்த்தத்தில் மூழ்கினால், மேலை வெம் பிறவிப் பௌவம்

மறிந்திடும் - தொன்று தொட்டு வருகின்ற கொடிய பிறவிக்கடல்

வற்றும்; மறிதேள் கும்பம் மதிகளின் மூழ்கி - சித்திரை கார்த்திகை

மாசி மாதங்களில் மூழ்கி, தென்பால் உறைந்தவர் பொருட்டு - தென்

திசையிலிருக்கும் பிதிரர்களின் பொருட்டு, பிண்டம் உதவினால் -

பிண்டங் கொடுத்தால், அவர் தாம் ஆழ்ந்து நிறைந்திடு -

அப்பிதிரர்கள் தாம் ஆழ்ந்து அழுந்திய, பிறவிப் பௌவம் நின்று

மேல் எழுவர் - பிறவிக் கடலினின்றும் மேலே எழுவார்கள் எ - று.

பிறந்தநாள் - ஜன்ம நட்சத்திரம். மறி - ஆடு; மேடம். தேள்

- விருச்சிகம். மேடம், விருச்சிகம், கும்பம் இவ்விராசிகளில்

ஆதித்தனிருக்குங் காலம் முறையே சித்திரை, கார்த்திகை, மாசி

மாதங்களாம். மதி - மாதம். படைப்புக் காலத்து அயனாற்

படைக்கப்பட்டதோர் தேவ சாதியாரும், தனது குடியில் முன்பு

இறந்தோரும் பிதிரரெனப் படுவர்; இறந்தவர்களைக் குறித்து

அத்தேவர்க்குக் கடன் செலுத்துவர். பிதிரருலகம் தெற்கிலுள்ளது.

ஆழ்ந்து நிறைந்திடல் - மிக்க ஆழமுடைத்தாதல்; அளவிட

முடியாமை. அன்று, ஏ : அசை. (24)





	 	 	 அத்தட மருங்கின் யாவர் தென்புல மடைந்தோர் தங்கள்

			சித்தமா சகற்ற வேண்டிச் செய்கடன் முடிக்கி னன்னோர்*

			எத்தனை யெண்ணேர்ந்தாலு மெள்ளுக்கா யிரமாண் டாக

			அத்தனை யாண்டு மட்டு மவரைவிண் ணாள வைப்பார்.



(இ - ள்.) தென் புலம் அடைந்தோர் யாவர் - தென்

திசைக்கேகினவர் யாவரோ, (அவர்) தங்கள் - அவர்களுடையய,

சித்தம் மாசு - மன முதலிய வற்றாற் செய்த பாவத்தை, அகற்ற

வேண்டி - நீக்க விரும்பி, செய்கடன் - செய்ய வேண்டிய

கடமைகளை, அத்தடம் மருங்கின் முடிக்கின் - அத்தீர்த்தத்தின்

கரையிலிருந்து முடித்தால், அன்னோர் - அம் முடிப்போர், எத்தனை எள் நேர்ந்தாலும் (பிதிரர் பொருட்டு) எவ்வளவு எள்ளை ஈந்தாலும்,

எள்ளுக்கு ஆயிரம் ஆண்டாக - எள் ஒன்றுக்கு ஆயிரம்

வருடமாக,அத்தனை ஆண்டு மட்டும் - அவ்வளவு வருடங்கள்

வரையிலும், அவரை விண் ஆள வைப்பார் - அப்பிதிரர்களை

தேவ உலகத்தை ஆளும்படி செய்வார்கள் எ - று.

அடைந்தோர் யாவரோ அவர் தங்கள் என்க. முடிக்க

என்பது முடிக்கின் எனத் திரிந்ததென்னலு மொன்று. எண் எனப்

பிரித்தலுமாம்; எண் - எள். எள்ளுக்கு - எள் ஒன்றுக்கு. மட்டு

என்பது அளவென்னும் பொருளது. (21)



* * *



(பா - ம்.) * முடிக்க வன்னோர்க்கு;





	 	 	 மூவகை யுலகி லுள்ள தீர்த்தமு முறையா லென்றுஞ்

			சேவகஞ் செய்யு மிந்தத் தீர்த்தமென் நாளு மூழ்கி

			ஏவரந் நீரா லென்று மீசனைப் பூசை செய்வோர்

			ஆவரிப் பிறவி தன்னி லவர்கதிக் கரையைச் சார்வார்*



(இ - ள்.) மூவகை உலகில் உள்ள தீர்த்தமும் - மேல் கீழ்

நடு என்னும் மூன்று உலகங்களிலுமுள்ள தீர்த்தங்களைனைத்தும்,

முறையால் - முறைப்படி, என்றும் - எப்போதும், சேவகம் செய்யும்

இந்தத் தீர்த்தம் - வணங்கிப் பணி செய்யப் பெற்ற இந்தத்

தீர்த்தத்தின்கண், எந்நாறும் மூழ்கி - எந்த நாளிலும் நீராடி, ஏவர்

என்னும் அந்நீரால் - எவர் எப்போதும் அந்த நீராலே, ஈசனைப்

பூசை செய்வோர் ஆவர் - சோம சுந்தரக் கடவுளைப்

பூசிக்கின்றவரோ, அவர் இப்பிறவிதன்னில் - அவர்கள் இந்தப்

பிறவிலேயே, கதிக்கரையைச் சார்வார் - வீடாகிய கரையைச்

சேருவார்கள் எ - று.

சேவகஞ் செய்யதல் - பணிதல், தொண்டு செய்தல்.

செய்வோராவர் ஏவர் அவர் எனக் கூட்டுக. ஆவர் : முதல்

வேற்றுமைக்கண் வருஞ் சொல். பிறவிக் கடலை நீந்தி வீடாகிய

கரையைச் சேர்வரென்க. கதிக் கரசராவார் என்னும் பாடத்திற்கு

வீட்டுலகத்திற்கு அரசாவார் என்று பொருள் கூறிக் கொள்க. (26)



* * *



(பா - ம்.) * கதிக்கரசராவார்.





	 	 	 விடுத்திட லரிய நித்த வேள்விமா விரதம் வேதந்

			தடுத்திட லரிய தானந் தவமிவை தரும்பே றெல்லாம்

			அடுத்ததன் கரையில் வைகி யீசனை யருச்சிப் போர்க்குக்

			கொடுத்திடு புண்ணியத்திற் கோடியி லொன்றுக் கொவ்வா.



(இ - ள்.) விடுத்திடல் அரிய - நீக்குதல் கூடாத, நித்த

வேள்வி - நித்திய வேள்வியும், மாவிரதம் - பெரிய விரதமும்,

வேதம் - வேதம் ஓதுதலும், தடுத்திடல் அரிய தானம் -

தடையில்லாத தானமும், தவம் - தவமுமாகிய, இவை தரும் பேறு

எல்லாம் - இவைகள் கொடுக்கின்ற பயன்களனைத்தும், அதன்

கரையில் அடுத்து வைகி - அதன் கரையிற் சென்று இருந்து,

ஈசனை அருச்சிப்போர்க்கு - இறைவனை வழிபடுவோருக்கு,

கொடுத்திடு புண்ணியத்தில் - தானங் கொடுக்கிற புண்ணியத்தில்,

கோடியில் ஒன்றுக்கு ஒவ்வா - கோடியில் ஒன்றுக்கேனும் ஒப்பாகா

எ - று.

விடுத்திடல் அரிய - கைவிடுதல் கூடாத. நித்த வேள்வி -

பஞ்சயக்கியம்; அக்கினி காரியமும் என்ப. தடுத்திடல் - செய்யாது

தவிர்த்தல். ஒன்றுக்கு - ஒரு கூறாகிய புண்ணியத்திற்கும்; உம்மை

தொக்கது. (27)





	 	 	 உம்மையிற் பிறவி தோறு நியமநல் லொழுக்கம் பூண்டு

பொய்ம்மையில் விரதந் தானந் தவஞ்செய்து புனித ராகிச்

செம்மைநன் னெறியி னின்ற சித்தருக் கலதித் தீர்த்தம்

இம்மையி லடைந்துநித்த மாடுதற் கெய்தா தன்றே.

(இ - ள்.) உம்மையில் பிறவிதோறும் - முன்னெடுத்த

பிறப்புக்கள் ஒவ்வொன்றிலும், நியமம்நல் ஒழுக்கம் பூண்டு -

நியமமாக நல்லொழுக்கத்தை மேற்கொண்டு, பொய்ம்மை இல் -

பொய் இல்லாத, விரதம் தானம் தவம் செய்து - விரதம் தானம்

தவங்களைச் செய்து, புனிதர் ஆகி - தூயரநாகி, செம்மைநல்

நெறியில் நின்ற - நடு நிலைமையாகிய நல் வழியில் நிலைபெற்ற,

சித்தருக்கு அலது - சித்த முடையாருக்கன்றி (ஏனையோர்க்கு),

இத்தீர்த்தம் - இந்தத் தீர்த்தமானது, இம்மையில் அடைந்து -

இப்பிறவியில்சென்று, நித்தம் ஆடுதற்கு எய்தாது - தினமும்

ஆடுதற்குக் கிட்டாது எ - று.

உம்மையில் - முற்பிறவிகளில். செம்மை - சிறப்புமாம். சித்தர்

- மனமுடையார்; செய்யப்படுவன செய்து முடித்தருவாம். சித்தருக்கு

எய்துவதன்றி ஏனையருக்கு எய்தா தென்க. நித்தம் - நாடோறும்.

அன்று, ஏ : அசை. (28)





	 	 	 மதிகதிரோ னிடத்தொடுங்கு தினந்திங்கட்

பிறப்பரவம் வாயங் காந்து

கதிர்கடமை விழுங்குதினம் விதிபாத

மிந்நாளிற் கருதி மூழ்கித்

துதிகடருப் பணந்தானம் புரிதன்மனு

வோதுதலத் தொகையொன் றற்கொன்

றதிகபல னம்முறைநூ றாயிரநூ

றாயிரமோ ரனந்த மாகும்.

(இ - ள்.) மதி கதிரோன் இடத்து ஒடுங்கு தினம் - சந்திரன்

சூரியனிடத்தில் ஒடுங்குகின்ற அமாவாசையும், திங்கள் பிறப்பு -

மாதப் பிறப்பும், அரவம் வாய் அங்காந்து - இராகு கேதுக்கள்

வாயைத் திறந்து, கதிர்கள் தமை விழுங்கு - சந்திர சூரியர்களை

விழுங்குகின்ற நாளும், விதிபாதம் - விதி பாதமுமாகிய, இந்நாளில் -

இந்த நாட்களில், கருதிமூழ்கி - பயனைஎண்ணிநீராடி, துதிகள்

தருப்பணம் தானம் புரிதல் - துதிகளும் தருப்பணமும் தானமும்

செய்தலும், மனு ஓதுதல் - சமந்திரம் செபித்தலுமாகிய, அத்தொகை

- அவை நான்கும், அம்முறை - அந்நாட்களின் முறையே, நூறு

ஆயிரம் நூறாயிரம் ஓர் அனந்தம் - நூறும் ஆயிரமும் நூறாயிரமும்

அளவில்லாதனவும் ஆக, ஒன்றற்கு ஒன்று - ஒன்றைக் காட்டிலும்

ஒன்று, அதிக பலன் ஆகும் - மிக்க பலன் உடையனவாகும்

எ - று.

விழுங்கு தினம் - கிரகண நாள். விதிபாதம் - மாதந்தோறும்

வரும் யோகங்களிலொன்று. அத்தொகை - அவை. அம்முறை

அதிக பலன் ஆகும் என்றது நாடொறுஞ் செய்தலினும்

அமாவாசையிற் செய்தல் நூறு மடங்கும், மாதப்பிறப்பிற் செய்தல்

ஆயிரமடங்கும், கிரகண நாளிற் செய்தல் நூறாயிரமடங்கும்.

விதிபாதநாளிற் செய்தல் அளவின்றியும் மிக்க பலனுடையவாகும்

என்றவாறு. ஒன்றற் கொன்று - ஒன்றின்னொன்று.





	 	 பொருவரிய தகர்த்திங்க டுலாத்திங்க

ளிவையுதிக்கும் போது மூழ்கின்

ஒருபதினா யிரமடங்காஞ் சுறவுகவைத்

தாளலவ னுதிப்பின் மூழ்கின்

இருபதினா யிரமடங்கா மிந்திரவி

யிடத்தொடுங்கு மிந்து வாரம்

வருவதறிந் தாடிமனு வோதன்முதல்

செயினனந்த மடங்குண் டாகும்.

(இ - ள்.) பொருவு அரிய - ஒப்பில்லாத, தகர்த் திங்கள் -

சித்திரை மாதமும், துலாத் திங்கள் இவை - ஐப்பசி மாதமுமாகிய

இவைகள், உதிக்கும் போது மூழ்கின் - பிறக்கு நாழிகையில்

மூழ்கினால், ஒரு பதினாயிரம் மடங்கு ஆம் - பதினாயிரமடங்கு

பலன் ஆகும்; சுறவு - தை மாதமும், கவைத்தாள் அலவன் -

பிறவுபட்ட காலையுடைய கற்கடகமாகிய ஆடி மாதமுமாகிய

இவைகள், உதிப்பின் மூழ்கின் - பிறக்கு நேரத்தில் மூழ்கினால்,

இருபதினாயிரம் மடங்கு ஆம் - இருபதினாயிர மடங்கு பலன்

ஆகும்; இந்து இரவி இடத்து ஒடுங்கு - சந்திரன் சூரியனிடத்

தொடுங்குகின்ற, இந்த வாரம் வருவது அறிந்து - திங்கட்கிழமை

வருவதை உணர்ந்து, ஆடி மனு ஓதல் முதல் செயின் - நீராடி

மந்திரஞ் செபித்தல் முதலியவற்றைச் செய்தால், அனந்த மடங்கு

உண்டாகும் - அளவற்ற பலன் உண்டாகும் எ - று.

தகர் - மேடம். சுறவு - மகரம். அலவன் - கடகம். சித்திரை

ஐப்பசி; தை, ஆடி : என்னும் மாதங்கள் பிறக்கும் பொழுதும்,

அமாவாசையுடன் கூடியதிங்கட்கிழமையும் கூறப்பட்டன. சுறவு,

அலவன் என்பன அத்திங்களைக் குறிப்பன. உதிப்பின் -

உதித்தற்கண். அலவன் என்னும் பெயர் நோக்கிக் கவைத்தாள் என

அடை கொடுத்தார். (30)





	 	 பிரயாகை தனின்மகா மதிநாண்முப்

பதுங்குடைந்து பெறும்பே றிந்தத்

திரையார்பைந் தடத்தொருநாண் மூழ்குவோன்

பெறும்விரத சீலம் பூண்டு

வரையாம லொருவருடம் படிந்துமையை

யமரர்சிகா மணியாம் வேத

உரையானை வழிபடுமேன் மலடிக்கும்

நன்மகப்பே றுண்டா மன்னோ.

(இ - ள்.) பிரயாகைதனில் - பிரயாகையில், மகரமதி -

தைமாதத்தில்,முப்பது நாளும் குடைந்து - முப்பது நாளும் மூழ்கி,

பெறும் பேறு - அடையும் பயனை, இந்தத் திரை ஆர் பைந்

தடத்து - இந்த அலைகளையுடைய பசிய தீர்த்தத்தில், ஒரு நாள்

மூழ்குவோன் பெறும் - ஒரு நாள் மூழ்குவோன் அடைவான்; விரத

சீலம் பூண்டு - விரத ஒழுக்கத்தை மேற்கொண்டு, வரையாமல் -

தவறாமல், ஒருவருடம் படிந்து - ஓராண்டு மூழ்கி, உமையை -

அங்கயற் கண்ணியையும், அமரர் சிகாமணி ஆம் - தேவர்கள்

சூளாமணியாகிய, வேத உரையானை - வேதமாகிய திருவாக்கை

யுடைய சோமசுந்தரக் கடவுளையும், வழிபடுமேல் -

வழிபடுவாளானால், மலடிக்கும் நன் மகப்பேறு உண்டாம் -

மலடிக்கும் அறிவறிந்த மக்கட் பேறு உண்டாம் எ - று.

பிரயாகை - திரிவேணிசங்கமம். முப்பது என்றது வழக்குப்

பற்றி; சாந்திரமானத்தால் எனினுமாம். விரதமும் சீலமு மென்னலு

மாம். வரைதல் - நீக்கல்; தவிர்தல். உமையையும் உரையானையும்

என உம்மை விரிக்க. மலடிக்கும் என்னும் உம்மை இழிவு சிறப்பு.

மன், ஓ : அசை. (31)





	 	 	 எண்டிசைய நதிவாவி வடிவான

				 மாதீர்த்த மெல்லா மிப்பொற்

			புண்டரிகத் தடத்திலொரு கோடியிலோர்

				 கூறுநிகர் போதா வீது

			கண்டதனா லறந்தீண்டப் பெற்றதனா

				 னற்பொருளங் கையா லள்ளிக்

			கொண்டதனா லின்பநலம் குடைந்ததனாற்

				 பேரின்பங் கொடுக்கு மன்றே.

	 	 		 (இ - ள்.) எண்திசைய - எட்டுத் திங்குகளிலுமுள்ள,

நதிவாவி வடிவு ஆன - நதிவடிவும் தடாக வடிவுமான, மா தீர்த்தம்

எல்லாம் - பெரிய தீர்த்தங்களி லாடிய பயன் அனைத்தும்,

இப்பொன் புண்டரிகத் தடத்தில் ஒரு கோடியில் - இந்தப்

பொற்றாமரையில் ஆடிய பயன் ஒரு கோடியியல், ஓர் கூறு நிகர்

போதா - ஒரு கூற்றுக்கும் ஒப்பாகக் கூறப் போதாதன, ஈது -

இந்தத் தீர்த்தமானது, கண்டதனால் அறம் - தரிசித்தலால்

அறத்தையும், தீண்டப் பெற்றதனால் நல்பொருள் - தொடப்

பெற்றதனால் நல்ல பொருளையும், அம் கையால் அள்ளிக்

கொண்டதனால் இன்ப நலம் - அகங்கையால் அள்ளிக்

கொண்டதனால் இன்பமாகிய நலத்தையும், குடைந்ததனால் பேர்

இன்பம் கொடுக்கும் - மூழ்கியதனால் பேரின்பமாகிய வீட்டையுங்

கொடுக்கும் எ - று.

தீர்த்தம், தடம் என்பன பயனுக்காயின. நிகர் போதா : ஒரு

சொல்லுமாம்; ஒப்பாகா என்றபடி. உறுதிப் பொருள் நான்கனையுந்

தரும் என்றார். சுட்டு நீண்டது. கண்டது முதலியன தொழிற்

பெயர்கள். அன்று, ஏ : அசை. (32)





	 	 	 	 		 	 முன்னவ னருளிச் செய்த காரண முறையா லன்றி

			இன்னமிப் புனித வாவிக் கேதுவா லெய்து நாமம்

			மின்னவிர் சடையான் சென்னி மேவிய கங்கை நீரிற்

			பின்னது கலந்த நீராற் பெருஞ்சிவ கங்கை யென்றும்.



(இ - ள்.) முன்னவன் அருளிச் செய்த காரண முறையால்

அன்றி - இறைவனருளிச் செய்த காரண முறையால் வந்த

பெயர்களே அல்லாமல், இன்னம் - இன்னமும், இப்புனித வாவிக்கு

- இந்தத் தூய பொய்கைக்கு, ஏதுவால் எய்தும் நாமம் -

காரணத்தால் வரும் பெயர். மின் அவிர் சடையான் - மின் போலும்

விளங்குகின்ற சடையையுடைய இறைவனது, சென்னி மேவிய கங்கை

நீரில் - திருமுடியிற் பொருந்திய கங்கையின புனலில், பின் அது

கலந்த நீரால் - பின்பு அது கலந்த தன்மையால், சிவகங்கை

என்றும் பெறும் - சிவ கங்கை எனவும் பெறும் எ - று.

நாமம் சிவகங்கை யென்றுஞ் சொல்லப்பெறும் என்க. கலந்த

நீர் - கலந்த தன்மை. (33)





	 	 	 	அலகிலாத் தீர்த்தந் தம்மு ளதிகவுத் தமமாய்த் தோன்றி

			இலகலா லிதனைத் தீர்த்த வுத்தம மென்ப ராய்ந்தோர்

			பலவிதழ் விரித்துச் செம்பொற் பங்கய மலர்ந்த நீரால்

			உலகவர் யாரும் பொற்றா மரையென வுரைப்ப ரன்றே.



(இ - ள்.) அலகு இலா - அளவில்லாத, தீர்த்தம் தம்முள் -

தீர்த்தங்களுக்குள், அதிக உத்தமம் ஆய்த் தோன்றி இலகலால் -

மேலான உத்தமமாய்க் காணப்பட்டு விளங்குதலால், இதனை -

இத்தீர்த்தத்தை, ஆய்ந்தோர் - நூலாராய்ந்தோர், பல இதழ் விரித்து

- பல இதழ்களையும் விரித்து, செம்பொன் பங்கயம் மலர்ந்த நீரால்

- சிவந்த பொற்றாமரை மலர்ந்த தன்மையினால், உலகவர் யாரும் -

உலகத்தார் எவரும், பொற்றாமரை என உரைப்பர் - பொற்றாமரை

யெனக் கூறுவர் எ - று.

மேற் பாட்டிலுள்ள எய்து நாமம் என்பதனைக் கூட்டி, எய்து

நாமம் உத்தம தீர்த்தமென்பர் என முடிக்க; பின்னுள்ள

பெயர்களோடும் இங்ஙனமே கூட்டி முடிக்க. அன்று, ஏ :

அசை. (34)





	 	 	 	தருமமுன் னாகு நான்குந் தருதலாற் றரும தீர்த்தம்

			அருமைசா லருத்த தீர்த்த மரும்பெறற் காம தீர்த்தம்

			இருமைசேர் முத்தி தீர்த்த மென்பதா மினைய தீர்த்தம்

			வெருவரு பாவ மென்னும் விறகினுக் கெரியா மன்றே.



(இ - ள்.) தருமம் முன் ஆகும் நான்கும் தருதலால் - தரும

முதலாகிய நான்கையும் நல்குவதனாலே, தரும தீர்த்தம் - தரும

தீர்த்தம், அருமைசால் அருத்த தீர்த்தம் - அருமை மிகுந்த அருந்த

தீர்த்தம், அரும்பெறல் காம தீர்த்தம் - பெறுதற்கரிய காம தீர்த்தம்,

இருமை சேர் முத்தி தீர்த்தம் என்பதாம் - பெருமை பொருந்திய

முத்தி தீர்த்தம் என்று கூறப்படுவதாம்; இனைய தீர்த்தம் - இந்தத்

தீர்த்தமானது, வெருவரு - அச்சம் பொருந்துகின்ற, பாவம் என்னும்

விறகினுக்கு எரியாம் - பாவ மென்கின்ற விறகுக்குத் தீயாகும்

எ - று.

நான்கில் ஒவ்வொன்றால் இப்பெயர்கள் கூறப்படு மென்க.

முத்தி தீர்த்த மென்னும் பெயர் முன்னர்ப் போந்த தெனினும்

உறுதிப் பொருள் நான்கும் பயத்தல் கூறுமுறைபற்றி ஈண்டுங்

கூறினார். இருமை - பெருமை. வெரு : முதனிலைத் தொழிற்பெயர்;

வெருவுதல் வருகின்ற. தீர்த்தம் எரியாம் என்பதின் நயங் காண்க.

அன்று, ஏ : அசை. (35)





	 	 	 இவ்வருந் தலத்தி னான்ற பெருமையு மெரிகால் செம்பொற்

			றெய்வத பதும தீர்த்தப் பெருமையுஞ் செப்பக் கேட்டோர்

			எவ்வமில் போகம் வீடு பெறுவரென் றிசைத்தான் முந்நீர்ப்

			வௌவமுண் டமரர் வேந்தன் பரிபவ விழுமந் தீர்த்தோன்.



(இ - ள்.) முந்நீர்ப் பௌவம் உண்டு - மூன்று நீரையுடைய

கடலைக்குடித்து, அமரர் வேந்தன் - தேவேந்திரனுடைய, பரிபவ

விழுமம் தீர்த்தோன் - தோல்வியால் வருந் துன்பத்தை

நீக்கியவனாகிய அகத்திய முனிவன், இ அருந்தலத்தின் ஆன்ற

பெருமையும் - இந்த அரிய தலத்தின் நிறைந்த பெருமையும், எரி

கால் - ஒளி வீசுகின்ற, செம்பொன் பதும தெய்வத் தீர்த்தப்

பெருமையும் - சிவன்த பொற்றாமரை யாகிய தெய்வத்தன்மை

பொருந்திய தீர்த்தத்தின் பெருமையும் ஆகிய இவைகளை, செப்பக்

கேட்டோர் - ஒருவர் சொல்லக் கேட்டவர்கள், எவ்வம் இல் போகம்

வீடு பெறுவர் என்று இசைத்தான் - துன்பமில்லாத போகத்தையும்

வீட்டையும் அடைவார்கள் என்று கூறினான் எ - று.

எரி - நெருப்பு; ஒளிக்காயிற்று. தெய்வதம் : விரித்தல்.

போகமும் வீடம் என்னும் உம்மை தொக்கன. பரிபவம் - இழிவு.

விழுமம் - துன்பம். (36)





	 	 மூர்த்திவிசேடப் படலம்





ஆலவா யலர்ந்த* செம்பொ னம்புயப் பெருந்தீர்த் தத்தின்

மேலவாம் பெருமை தன்னை விளம்புவா ரெவரே யங்கண்

நீலமா மிடற்று முக்க ணிராமய னறிவா னந்த

மூலமா விலிங்க மேன்மை முறையினா லறைய லுற்றாம்.



(இ - ள்.) ஆலவாய் - திருவாலவாயின்கண், அலர்ந்த -

மலர்ந்த. செம்பொன் அம்புயம் - சிவந்த பொற்றாமரையாகிய,

பெருந் தீர்த்தத்தின் - பெருமை பொருந்திய தீர்த்தத்தின், மேல்

அவாம் - விண்ணுலகத்ாரும் விரும்புகின்ற, பெருமை தன்னை -

பெருமையை, விளம்புவார் எவரே - கூறுவார் யாரே; அங்கண் -

அவ்விடத்து, நீலம் மாமிடற்று - மிக்க கருமையுடைய

கண்டத்தினையும், முக்கண் - மூன்று கண்களையுமுடைய, நிராமயன்

- சோமசுந்தரக் கடவுளாகிய, அறிவு ஆனந்தம் - ஞானானநத

வடிவான, மூலம் மா இலிங்கம் - பெருமை பொருந்திய மூல

விலிங்கத்தின், மேன்மை - பெருமையை, முறையினால் அறையல்

உற்றாம் - முறைப்படி சொல்லுதலுற்றோம் எ - று.

விளம்புவா ரெவரே யென்றது யாமும் இவ்வளவில் அமைதும்

என்றபடி. நீலம் மா : ஒருபொருளிருசொல்; மா பெருமையுமாம்.

நிராமயன் - நோயில்லாதவன். ஆமயம் - நோய். நிராமயனாகிய

இலிங்க மூர்த்தி யென்க. (1)





* * *



(பா - ம்.) * ஆலவாயமர்ந்த.





	 	 பொன்னெடு மேலு வெள்ளிப் பொருப்புமந் தரங்கே தாரம்

வன்னெடும் புரிசை சூழ்ந்த வாரண வாசி யாதிப்

பன்னருந் தலங்க டம்மிற் பராபர விலிங்கந் தோன்றும்

முன்னரிக் கடம்பின் மாடே முளைத்ததிச் சைவ லிங்கம்.



(இ - ள்.) பொன் நெடு மேரு - பொன்னாகிய நெடிய

மேலுமலையும், வெள்ளிப் பொருப்பு - கைலைமலையும், மந்தரம் -

மந்தரமலையும், கேதாரம் - திருக்கேதாரமும், வல்நெடும் புரிசை

சூழந்த - வலிய நெடிய மதில் சூழ்ந்த, வாரண வாசி - காசியு ஆதி

- முதலாகவுள்ள, பன் அரும் தலங்கள் தம்மில் - சொல்லுதற்கரிய

திருப்பதிகளின் கண், பராபர இலிங்கம் தோன்று முன்னர் -

சிவலிங்கம் தோன்றுவதற்கு முன்பே, இக்கடம்பின் மாடே -

இக்கடம்ப மரத்தினடியில், இச்சைவ லிங்கம் முளைத்தது - இந்தச்

சிவலிங்கம் தோன்றியருளியது எ - று.

பராபரன் என்பதில் னகர வொற்றுக் கெட்டது; பரமும் அபர

முமானவன்; பரைக்கு நாயகன் என்றுங் கூறுவர். சிவன் சைவனெனப்

படுதலைச் 'சைவா போற்றி' என்பதனா னறிக. (2)





	 	 அப்பதி யிலிங்க மெல்லா மருட்குறி யிதனிற் பின்பு

கப்புவிட் டெழுந்த விந்தக் காரண மிரண்டி னாலும்

ஒப்பரி தான ஞான வொளிதிரண் டன்ன +விந்தத்

திப்பிய விலிங்க மூல விலிங்கமாய்ச் சிறக்கு மன்னோ.



(இ - ள்.) அப்பதி இலிங்கம் எல்லாம் - (மகாமேரு முதலிய)

- அந்தத் திருப்பதிகளிலுள்ள இலிங்கங்கள் அனைத்தும், அருள்

குறி இதனில் - அருட்குறியாகிய இச்சிவலிங்கத்தினின்றும், பின்பு

கபு விட்டு எழுந்த - இது தோன்றியபின் கிளைத்துத் தோன்றின;

இந்தக் காரணம் இரண்டினாலும் - இந்த இரண்டு ஏதுக்களாலும்,

ஒப்பு அரிதான - ஒப்பில்லாத, ஞான ஒளி திரண்டு அன்ன -

ஞானவொளி திரண்டாற் போன்ற, இந்தத் திப்பிய இலிங்கம் -

இந்தத் திவ்விய இலிங்கமானது, மூல இலிங்கமாய்ச் சிறக்கும் - மூல

லிங்கமாகச் சிறந்து விளங்கும் எ - று.

கப்பு : கவர்ப்பு என்பதன் மரூஉ. எழுந்த : அன் பெறாத

பலவின் பால் முற்று. மேற் செய்யுளிற் கூறியதனையுஞ் சேர்த்துக்

காரணம் இரண்டென்றார். திரண்டாலன்ன வென்பது விகாரமாயிற்று.

மன்னும் ஓவும் அசை. (3)





* * *





(பா - ம்.) +திரண்டான.





	 	 	 இந்தமா விலிங்கத் தெண்ணான் கிலக்கண விச்சை மேனி

		அந்தமி லழகன் பாகத் துமையொடு மழகு செய்து

		சந்ததம் விளக்கஞ் செய்யுந் தகைமையை நோக்கிச் சோம

		சுந்தர னென்று நாமஞ் சாத்தினார்* துறக்க வாணர்.



(இ - ள்.) இந்தமா இலிங்கத்து - இந்தப் பெருமை

பொருந்திய இலிங்கத்தின்கண், எண் நான்கு இலக்கணம் -

முப்பத்திரண்டு இலக்கணங்களையுடைய, விச்சை மேனி -

ஞானவடிவாகிய, அந்தம் இல் அழகன் - முடிவில்லாத

அழகினையுடைய இறைவன், பாகத்து உமையொடும் - ஒரு

பாகத்தில் உமை யம்மையோடும், அழகு செய்து - அழகினைச்

செய்து, சந்ததம் - எப்போதும், விளக்கம் செய்யும் - அருள்

பாலிக்கின்ற, தகைமையை நோக்கி - தன்மையைக் கண்டு, துறக்க

வாணர் - தேவர்கள், சோமசுந்தரன் என்று நாமம் சாத்தினார் -

சோமசுந்தரன் என்று பெயர் கூறினார்கள் எ - று.

புருடவுடம்பிலக்கணம் முப்பத்திரண்டென்பது கருதிக்

கூறினார். விச்சை - ஞானம். விளக்கஞ் செய்தல் - அருளால்

உலகை விளங்கச் செய்தல். சோம சுந்தரன் - உமையுடன் கூடிய

அழகினையுடையான். சாத்துதல் - சார்த்துதல். (4)



* * *



(பா - ம்.) * சாற்றினார்.





	 	 	 திறப்படு முலக மெங்கும் வியாபியாய்ச் சிறந்து நிற்கும்

அறப்பெருங் கடவுள் சோம சுந்தர னதனா லன்றோ

கறைக்கதிர் வடிவேற் றென்னன் கையிற்பொற் பிறம்பு

பட்ட

பிறத்தடித் தழும்பு மூன்று புவனமும் பட்ட தன்றே.



(இ - ள்.) திறப்படும்- பலவகையாயுள்ள, உலகம் எங்கும் -

உலகங்களனைத்தும், வியாபியாய்ச் சிறந்து நிற்கும் - வியாபியாகச்

சிறந்து நிலைபெற்ற, அறப்பெருங் கடவுள் - அறவடிவாகிய பெரிய

இறைவன், சோம சுந்தரன் - சோமசுந்தரக் கடவுளாம்; அதனால்

அன்றோ - அதனாலல்லவா, கறை - குருதிக் கறையையுடைய, கதிர்

ஒளி - பொருந்திய, வடி - கூர்மையான, வேல் -

வேற்படையையுடைய, தென்னன். கையில் - பாண்டி மன்னன்

கையிலுள்ள, பொன் பிரம்பு - பொற் கட்டினையுடைய

பிரம்பினாலே, புறத்துப்பட்ட - முதுகிற்பட்ட, அடித்தழும்பு -

அடியின்சுவடானது, மூன்று புவனமும் பட்டது -

மூன்றுலகங்களிலுமுள்ள சராசரங்களிலும் பட்டது எ - று.

திறம் - வகை. வியாபித்தல் - கலத்தல். அதனாலன்றோ

பட்டது என்க; இரண்டு எதிர்மறை ஓருடன் பாடாயின. அன்று ஏ :

அசை; அன்று - அந்நாளில் எனினுமாம். இறைவன் சருவ வியாபி

என்பதற்கு ஓர் எடுத்துக் காட்டுக் கூறினார். இவ்வரலாற்றை

இப்புராணத்து மண் சுமந்த படலத்திற் காண்க. (5)





	 	 	 சொற்றவிச் சமட்டி யான சோமசுந் தரனைக் காணப்

			பெற்றவர் வியட்டி யான பிறபதி யிலிங்கங் காணல்

			உற்றவ ராவ ரென்னென் றுரைக்கின்வே ரூட்டு நீர்போய்

			மற்றைய சினைக ளெல்ாந் தழைவிக்கு மரத்தின் மாதோ.



(இ - ள்.) சொற்ற இச் சமட்டி ஆன - சொல்லிய இந்தச்

சமட்டி உருவாகிய, சோம சுந்தரனைக் காணப் பெற்றவர் - சோம

சுந்தரக் கடவுளைக் காணப் பெற்றவர், வியட்டி ஆன - வியட்டி

உருவாகிய, பிற பதி - பிற திருப்பதிகளிலுள்ள, இலிங்கம் காணல்

உற்றவர் ஆவர் - இலிங்கங்களையும் காணப் பெற்றவராவர்; என்

என்று உரைக்கின் - எப்படி என்று வினாவில், வேர் ஊட்டும் நீர் -

வேரை உண்பித்த நீரானது, போய் - சென்று, மரத்தின் -

மரத்திலுள்ள, மற்றைய சினைகள் எல்லாம் தழைவிக்கும் - பிற

உறுப்புக்களை யெல்லாம் தழையச் செய்யும் (அது போலவென

உணர்க) எ - று.

சமட்டியான - சூக்குமமாய் எல்லாமான. வியட்டியான -

தூலமாய் வெவ் வேறான. காரணம் என்னென்று வினவிலென்க. சில

சொற்கள் வருவித்து முடிக்கப்பட்டது. மாது ஓ : அசை.





	 	 	 எத்தலத் தியாவ ணெண்ணெண் டிருவிளை யாடல்

செய்தான்

அத்தலத் தவனுக் கொப்பு மதிகமாஞ் சிறப்பும் பெற்ற

உத்தம னென்று மெந்த வுலகிலு* மில்லை யந்த

வித்தக னதிகத் தன்மை யெனைத்தெனின் விளம்பக்

கேண்மின்.

	 	 		 (இ - ள்.) எத்தலத்து - எந்தப்பதியில், யாவன் - எந்தக்

கடவுள், எண் எண் திருவிளையாடல் செய்தான் - அறுபத்து நான்கு

திருவிளையாடல்களைச் செய்தருளினானோ, அத்தலத்து - அந்த

மதுரைப்பதியில் உள்ள, அவனுக்கு - அந்தச் சோமசுந்தரக்

கடவுளுக்கு, ஒப்பும் அதிகம் ஆம் சிறப்பும்பெற்ற -

ஒப்புத்தன்மையும் உயர்வாகிய சிறப்புத் தன்மையு்அடைந்த, உத்தமன்

- கடவுள், என்றும் எந்த உலகிலும் இல்லை - எந்தக் காலத்தினும்

எந்த உலகத்திலுமில்லை; அந்த வித்தகன் - அந்த ஞான

வடிவினனுடைய, அதிகத்தன்மை - சிறப்புத்தன்மை, எனைத்து

எனின் - எத்தன்மையது என்றால், விளம்பக் கேண்மின் சொல்லக்

கேளுங்கள் எ - று.

செய்தான் யாவன் அவனுக்கு என்க : குற்றிய லிகரம். (7)



* * *



(பா - ம்.) * எல்லாவுலகிலும்.





	 	 	 	 			 	 பொருப்பினுட் டலைமை யெய்தும் பொன்னெடுங் குடூமி

மேரு

தருக்களிற் றலைமை சாருந் தண்ணறுந் தெய்வ தாரு

விருப்புறு வேள்வி தம்முண் மேம்படும் புரவி மேதம்

அருட்படு தானந் தம்முள் விழமிதா மன்ன தானம்.



(இ - ள்.) நெடுங்குடுமி - நீண்ட சிகரங்களையுடைய,

பொன்மேரு - பொன்னாகிய மேருமலையானது, பொருப்பினுள்

தலைமை எய்தும் - மலைகளுக்குள் முதன்மையுறும்; தண்நறுந்

தெய்யவதாரு - குளிர்ந்த நறிய கற்பகத்தரு. தருக்களில் தலைமை

சாரும் - மரங்களுள் முதன்மை யெய்தும்; விருப்பு உறு - விருப்ப

மிகுகின்ற, வேள்வி தம்முள் - வேள்விகளுள், புரவி மேதம்

மேம்படும் - பரி வேள்வி உயர்வாகும்; அருள்படு தானம் தம்முள்

- அருளோடு கூடிய தானங்களுள், அன்னதானம் விழுமிது ஆம் -

அன்னதானம் சிறந்ததாகும் எ - று. (8)





	 	 	 மனிதரி லுயர்ந்தோ ராதி மறையவர் தேவர் தம்மிற்

பனிதரு திங்கள் வேணிப் பகவனே யுயர்ந்தோன்

வேட்டோர்க்

கினிதருள் விரதந் தம்மு ளதிகமா மிந்து வாரம்

புனிதமந் திரங்க டம்முட் போதவைந் தெழுத்து மேலாம்.



(இ - ள்.) மனிதரில் ஆதி மறையவர் உயர்ந்தோர் -

மக்களுள் முதன்மையான மறையவர் மேலோராவர்; தேவர் தம்மில்

- தேவர்களுள், பனிதரு திங்கள் வேணி - குளிர்ந்த சந்திரனை

யணிந்த சடையை யுடைய, பகவனே உயர்ந்தோன் - சிவபெருமானே

உயர்ந்தவன்; வேட்டோர்க்கு - விரும்பினவர்களுக்கு, இனிது அருள்

- நலத்தைச் செய்கின்ற, விரதம் தம்முள் - விரதங்களுள், இந்து

வாரம் அதிகம் ஆம் - சோமவார விரதம் சிறந்தது ஆகும்; புனித

மந்திரங்கள் தம்முள் - தூயய மந்திரங்களுள், போத ஐந்து எழுத்து

மேலாம் - ஞானத்திற்கு ஏதுவாகிய திருவைந்தெழுத்தாகிய மந்திரம்

மேன்மையுடைய தாகும் எ - று.

	 	திருவைந் தெழுத்தின் முதன்மையை,

			"மந்திர நான்மறை யாகி வானவர்

			சிந்தையு ணின்றவர் தம்மை யாள்வன"



என்னும் திருநெறித் தமிழ் மறையா னறிக. (9)





	 	 	 மின்மைசான் மணியிற் சிந்தா மணிவரம் விழுப்ப நல்கும்

			தன்மைசா லறங்க டம்மின் மிகுஞ்சிவ தரும மென்ப

			இன்மைசா னெறிநின் றோருக் கேற்குநற் கலங்க* டம்மின்

			நன்மைசான் றவரே முக்க ணாதனுக் கன்பு பூண்டோர்.



(இ - ள்.) மின்மைசால் - ஒளிமிகுந்த, மணியில் சிந்தாமணி

வரம் - மணிகளுள் சிந்தாமணி மேன்மையானது; விழுப்பம் நல்கும்

தன்மை சால் - உயர்வைக் கொடுக்குந் தன்மை யமைந்த, அறங்கள்

தம்மில் -தருமங்களுள், சிவ தரும் மிகும் - சிவதரும் உயர்ந்தது;

இன்மை சால் நெறி நின்றோர்க்கு - இல்லறமாகிய சிறந்த நெறியில்

நின்ற வருக்கு, ஏற்கும் - ஏற்றற் குரிய,நலன்கள் தம்மில் - நல்ல

பாத்திரங்களுள், முக்கண் நாதனுக்கு அன்பு பூண்டோரே - மூன்று

கண்களையுடைய இறைவனுக்கு அன்பு பூண்டவரே, நன்மை

சான்றவர் - நன்மை மிக்கவராவர் எ - று.

மின்மை, இன்மை என்பவற்றில் மை : பகுதிப் பொருள்

விகுதி. சிந்தாமணி - சிந்தித்தவற்றைத் தரும் மணி.என்ப : அசை.

நின்றோருக்கு : வேற்றுமை மயக்கம். பாத்திரம் என்பதனாற் கலம்

என்றார். ஏகாரம் பிரித்துக் கூட்டப்பட்டது. (10)



* * *



(பா - ம்.) * கலன்கள், நற்றவங்கள்.





	 	 	 	தீயவாங சுவைப்*பா லாவிற் றேவரா வதிகம் பல்வே

			றாயமா தீர்த்தந் தம்மு ளதிகமாஞ் சுவண கஞ்சம்

			மாயமா சறுக்க வெல்லாத் தலத்திலும் வதிந்து மன்னுந்

			தூயவா னவரிற் சோம சுந்தரன் சிறந்தோ னாகும்.



(இ - ள்.) தீயவாம் - இனிமையாகிய, சுவைப்பால் ஆவில்-

சுவையையுடைய பாலையுடைய பசுக்களுள், தேவர் ஆ அதிகம் -

காமதேனு உயர்ந்தது; பல்வேறு ஆய - பல வேறு வகையாகிய, மா

தீர்த்தம் தம்முள் - பெருமை பொருந்திய தீர்த்தங்களுள், சுவண

கஞ்சம் அதிகம் ஆம் - பொற்றாமரை சிறந்தது; (அவைபோல),

மாயம் மாசு அறுக் - பந்தமாகிய குற்றத்தை நீக்குதற் பொருட்டு,

எல்லாத் தலத்திலும் - எல்லாப் பதிகளினும், மன்னி வதியும் -

நிலைபெற்று வீற்றிருக்கும், தூய வானவரில் - தூய சிவலிங்க

மூர்த்திகளுள், சோமசுந்தரன் சிறந்தோன் ஆகும் - சோம சுந்தரக்

கடவுள் சிறந்தவனாவான் எ - று.

தீய என்பது பண்பு மாத்திரையாய் நின்றது. அவாம் தீ சுவை

எனப் புரித்துக் கூட்டி. விரும்பும் இனிய சுவை யென்றலுமொன்று.

வதிந்து மன்னும் - மன்னி வதியும் என மாற்றப்பட்டுள்ளது.

'பொருப்பினுட் டலைமை யெய்தும் பொன்னெடுங் குடுமி மேரு'

என்பது முதலாகக் கூறப்பட்டவற்றை யெல்லாம் உவமையாக நிறுத்தி

ஒப்புமைக் கூட்ட வுவமையாக்குக. (11)





* * *



(பா - ம்.) * தீயவான்சுவை.





	 	 	 அந்தமு முதலு மில்லா வகண்டபூ ரணமா யார்க்கும்

			பந்தமும் வீடு நல்கும் பராபரச் சோதி தானே

			வந்தனை புரிவோர்க் கிம்மை மறுமைவீ டளிப்பா னிந்தச்

			சுந்தர விலிங்கத் தென்றும் விளங்குவான் சுருதி யேத்த.



(இ - ள்.) அந்தமும் முதலும் இல்லா - முடிவும்

முதலுமில்லாமல், அகண்ட பூரணமாய் - அகண்ட நிறைவாகி,

யார்க்கும் பந்தமும் விடும் நல்கும் - எவருக்கும் பந்தத்தையும்

முத்தியையுங் கொடுத்தருளுகின்ற, பராபரச் சோதி - சிவபெருமான்.

வந்தனை புரிவோர்க்கு - வணங்கு வோர்களுக்கு, இம்மை மறுமை

வீடு அளிப்பான் - இகபரப் பயன்களையும் வீடுபேற்றையும் அருளும்

பொருட்டு, இந்தச் சுந்தர இலிங்கத்து - இந்தஅழகிய லிங்கத்தின்

கண்; சுருதி ஏத்த - மறைகள் துதிக்க, என்றும் விளங்குவான் -

எப்போதும் வீற்றிருப்பான் எ - று.

இல்லா : ஈறு கெட்ட எதிர்மறை வினை யெச்சம்; பெயரெச்ச

மறையுமாம். தான், ஏ : அசை. (12)





	 	 இத்தகு சயம்பு தன்னை யேனைய சயம்பு வெல்லாம்

நித்தமுந் தரிசித் தேகு நிருமல வொளியா மிந்த

உத்தம விலிங்கங் கண்டோ ருரையுணர் வொடுங்க வுள்ளே

சித்தமா சொழியயத் தோன்றுஞ் சிவபரஞ் சுடரைக்

கண்டோர்.

(இ - ள்.) இத்தகு சயம்புதன்னை - இந்தச் சயம்பு

மூர்த்தியை, ஏனைய சயம்பு எல்லாம் - மற்றைய சயம்பு மூர்த்திகள்

அனைத்தும், நித்தமும் தரிசித்து ஏகும் - நாள்தோறும் வந்து

தரிசித்துச் செல்லா நிற்கும்; நிருமல ஒளி ஆம் - நின்மல ஒளிப்

பிழம்பாகிய, இந்த உத்தம இலிங்கம் கண்டோர் - இந்த உத்தமமான

சிவலிங்கத்தைத் தரிசித்தோர், சித்தம் மாசு ஒழிய - மனக்குற்றம்

ஒழிதலால், உரை உணர்வு ஒடுங்க - வாக்கும் மன ஒடுங்க, உள்ளே

தோன்றும் - அகத்தே தோன்றியருளுகின்ற, சிவபரஞ் சுடரைக்

கண்டோர் - பரஞ்சோதியாகிய சிவத்தைத் தரிசித்தவராவர் எ - று.

சயம்பு - சுயம்பு. வடசொல்லாகலின் உயிர்வர உகரங்கெடாது

நின்றது. உள்ளே கண்ட பயனெய்துவர்; காண்பர் என்றுமாம். (13)





	 	 	 இத்தனிச் சுடரை நேர்கண் டிறைஞ்சினோர் பாவ

மெல்லாங்

கொத்தழற் பொறிவாய்ப் பட்ட பஞ்சுபோற் கோப மூள

மெய்த்தவஞ் சிதையு மாபோன் மருந்தினால் வீயு

நோய்போல்

உத்தம குணங்க ளெல்லா முலோபத்தா லழியு மாபோல்.

	 	 		 (இ - ள்.) இந்த நீர் - இந்தத் தீர்த்தத்தால், எம்மை

ஆட்டின் - எம்மைத் திருமஞ்சனஞ் செய்வித்தால், ஏழ் இரண்டு

உலகின் - பதினான்கு உலகங்களிலுமுள்ள, மிக்க அந்தம் இல் -

உயர்ந்த அழிவில்லாத, தீர்த்தம் எல்லாம் - தீர்த்தங்கள்

எல்லாவற்றானும், ஆட்டிய பயன் வந்து எய்தும் - அபிடேகித்தலால்

வரும் பயன் வந்து பொருந்தும்; (ஆகையால்), இதில் வந்து மூழ்கி -

இதில் வந்து நீராடி, இங்கு வைகும் - இங்கு எழுந்தருளியிருக்கும்,

நம் குறியை - நமது அருட் குறியாகிய சிவலிங்கத்தை, சிந்தையில்

ஆர்வம் பொங்க - உள்ளத்தில் அன்பு மீக்கூர, பூசனை செய்மின்

என்னா - பூசனை புரியுங்கள் என்று கூறி எ - று.

மிக்க தீர்த்தம் என இயையும். எல்லாம் - எல்லாவற்றானும்.

ஆட்டிய : காரணப்பொருட்டு. (14)





	 	 	 	 	 				 	 கலிகட லிரவி தோன்றக் கருகிரு ளுடையு மாபோல்

			ஒலிகெழு பெருங்கா றள்ள வுடைபடு மேகம் போல

			வலிகெழு மடங்கல் சீற மாயுமால் யானை போலக்

			குலிசவல் லேறு தாக்கப் பொடிபடுங் குன்றம் போல.



(இ - ள்.) கலிகடல் - ஒலிக்கின்ற கடலின்கண், இரவி

தோன்ற - சூரியன் உதித்தலால், கருகு இருள் உடையுமா போல் -

கருகிய இருள் அழியுந் தன்மை போலவும், ஒலி கெழு - ஒலி

மிகுந்த, பெருங்கால் தள்ள - பெரிய காற்றுத் தள்ளுதலால்,

உடைபடு மேகம்போல் - மேகம் சிதைதல் போலவும், வலி கெழு -

வலிமிக்க, மடங்கல் சீற - சிங்கம் கோபிக்க, மாயும் மால்

யானைபோல - பெரிய யானை அழிதல் போலவும், குலிசம் வல் ஏறு

தாக்க - வச்சிரப்படையாகிய வலிய இடியேறு தாக்குதலால், பொடி

படு குன்றம் போல - மலைகள் துகள் பட்டு அழிதல் போலவும்

எ - று.

தோன்ற என்பது முதலிய செயவெனெச்சங்கள் காரணப்

பொருளன. மேகம் முதலிய பெயர்களை மாற்றித் தொழிலுவம

மாக்குக. மடங்கல் - சிங்கம்; மடங்கி முன்னும் பின்னும் நோக்குவது

பற்றி வந்த பெயர். (15)





	 	 	 மருட்சிசெய் காம நோயான் மதிகெடு மாறு போல

			அருட்சிவ ஞான நோக்கால் வலிகெடு மவிச்சை போலத்

			தருக்குறு முவணஞ் சீறத் தழலரா விளியு மாபோற்

			செருக்குற வழியுங் கல்விபோற் சிதையு மன்றே.



(இ - ள்.) மருட்சி செய் - மயக்கத்தைச் செய்கின்ற, காம

நோயால் - காமநோயினால், மதிகெடுமாறு போல - அறிவுகெடுந்

தன்மை போலவும், அருள் சிவஞான நோக்கால் - அருளையுடைய

சிவ ஞானப் பார்வையினால், வலி கெடும் அவிச்சை போல -

அஞ்ஞானம் வலிகெட்டு அழிதல் போலவும், தருக்கு உறும் உவணம்

சீற - செருக்கு மிக்க கருடன் கோபித்தலால், தழல் அரா

விளியுமாபோல் - நஞ்சினையுடைய பாம்புகள் அழிதல் போலவும்,

செருக்கு உற - தருக்குப் பொருந்துதலால், அழியும் கற்ற கல்வி

போல் - கற்றகல்வி அழிதல் போலவும், சிதையும் - கெட்டு விடும்

எ - று.

செருக்கினையே அறியாமை யாக்கி,

	 "வெண்மை யெனப்படுவ தியாதெனி னெண்மை

			யுடையம்மா மென்னுஞ் செருக்கு"



எனத் தெய்வப் புலவர் கூறியிருப்பது இங்கு நோக்கற் பாலது.

மேல் 'இறைசினோர் பாவமெல்லாம்' என நிறுத்திய எழுவாய்

இச்செய்யுளிற் 'சிதையும்' என்னும் பயனிலை கொண்டு முடிந்தது.

அன்று, ஏ : அசை. (16)





	 	 	 	 		 	 	புலரியிற் சீவன் முத்தி புரேசனைக் காணப் பெற்றால்

			அலைகட னான்குட் பட்ட வவனிமா தானஞ் செய்த

			பலனுறுங் கதிகா லுச்சி வைகலிற் பணியப் பெற்றால்

			கலைஞர்பா பத்துக் கபிலைமா தானப் பேறாம்.



(இ - ள்.) புலரியில் - விடியற்காலையில், சீவன் முத்தி

புரோசனை - சீவன் முத்திபுரத்தில் வீற்றிருக்கும் சோமசுந்தரக்

கடவுளை, காணப் பெற்றால் - காணப் பெறின், அலைகடல்

நான்குள்பட்ட - அலைகின்ற கடல் நான்கின் உட்பட்ட, மா அவனி

தானம் செய்த - பெரிய பூமியைத் தானங் கொடுத்தலால் வரும்,

பலன் உறும் - பயன் எய்தும்; கதிர்கால் உச்சி வைகலில் - சூரியன்

ஒளிை வீசும் உச்சிப் போதில், பணியப் பெற்றால் - வணங்கப்

பெற்றால்; கலைஞர்பால் - அறிஞர்களிடத்து, நூற்றுப் பத்து மா

கபிலை தானப் பேறு ஆம் - ஆயிரம் பெரிய பசுக்களைத் தானஞ்

செய்தலால் வரும் பயன் கூடும் எ - று.

புலரி - இருள் நீங்குங்காலம். புரேசன் : குணசந்தி. மா

அவனி யென்க. உச்சி - ஆதித்தன் விசும்பினடுவில் இருக்குங்காலம்.

கலைஞர் வேதம் முதலிய கலைகளை யுணர்ந்தவர். (17)





	 	 	 விண்ணிடைப் பரிதிப் புத்தேள் மேலைநீர் குளிக்கு

மெல்லை

அண்ணலை வணங்கிற் கோடி யானினத் தானப் பேறாம்

பண்ணவர் பரவும் பாதி யிருள்வயிற் பணியப் பெற்றால்

வண்ணவெம் புரவி மேத மகம்புரி பெரும்பே றெய்தும்.



(இ - ள்.) விண் இடை - வானின்கண் உள்ள, பரிதிப்

புத்தேள் - சூரிய தேவன், மேலை நீர் குளிக்கும் எல்லை -

மேலைக் கடலில் மூழ்கும் அந்திப்பொழுதில், அண்ணலை

வணங்கில் - சோமசுந்தரக் கடவுளைப் பணிந்தால், கோடி ஆன்

இனம் தானப்பேறு ஆம் - கோடி பசுக்கூட்டங்களைத் தானஞ்செய்த

பயன் எய்தும், பண்ணவர் பரவும் பாதி இருள் வயின் - தேவர்கள்

வணங்கும் அரையிருளில், பணியப் பெற்றால் - வணங்கப் பெற்றால்,

வண்ணம் - நல்ல நிறத்தையுடைய வெம்புரவி மேதம் - கடிய

செலவினையுடைய பரி மேதமாகிய, மகம் புரி பெரும் பேறு எய்தும்

- வேள்வியைப் புரிதலால் வரும் பெரிய பயன் கூடும் எ - று.

வண்ணமும் வெம்மையும் புரவிக்கு அடை. புரி : காரணப்

பொருளில் வந்தது. (18)





	 	 	 இன்னன வதிக மாம்பே றறிந்துபோ யெத்தே வர்க்கும்

முன்னவன் சமட்டி விச்சா புரமுறை முதல்வன் றன்னைச்

சொன்னவிக் காலந்* தோறு மிறைஞ்சிந் தொழுதுஞ்

சூழ்ந்தும்

பொன்னடிக் கன்ப ராகி வழிபடும் புனித சீலர்.



(இ - ள்.) இன்னன - இவை போல்வனவாகிய, அதிகம் ஆம்

பேறு அறிந்து போய் - மிகுந்த பயனை உணர்ந்து சென்று,

எத்தேவர்க்கும்முன்னவன் - எல்லாத் தேவர்களுக்கும்

முன்னவனாகிய, சமட்டி விச்சாபுரம் உறை முதல்வன் தன்னை -

சமட்டி விச்சாபுரமென்னும் மதுரைப்பதியில் எழுந்தருளியுள்ள

முதல்வனாகிய சோமசுந்தரக் கடவுளை, சொன்ன இக்காலந்தோறும்

- மேற் கூறிய இக்காலங்கள் தோறும், இறைஞ்சியும் - நிலத்திற்

றாழ்ந்து வணங்கியும், தொழுதும் - கைகூப்பிக் கும்பிட்டும், சூழ்ந்தும்

- வலம் வந்தும், பொன் அடிக்கு - அழகிய திருவடிகளுக்கு,

அன்பர் ஆகி வழிபடும் புனித சீலர் - அன்பினை யுடையாராகி

வழிபாடு செய்கின்ற தூய ஒழுக்கத்தையுடையார் எ - று.

சமட்டி விச்சாபுரம் என்பதனைத் தலவிசேடத்துட் காண்க.

புனித சீலர் என்பது வரும்பாட்டில் வாழ்வார் என்பதனோடு

முடியும். (19)



* * *



(பா - ம்.) * சொன்னவக்காலம்.





	 	 	 உம்மையில் வினைக ளென்னும் பிணியவிழ்ந் தொருவித்

தூய

செம்மைய ராகி யானத் திருவொடு செல்வ மோங்க

வெம்மையில் போக மூழ்கி மலவிருள் வீக்க நீந்தி

மைம்மலி கண்டத் தெங்கோண் மலரடி நீழல் வாழ்வார்.

	 	 		 (இ - ள்.) உம்மையில் - முற்பிறப்புக்களிற் செய்த, வினைகள்

என்னும் பிணி - வினைகளாகிய கட்டானது, அவிழ்ந்து ஒருவி -

அவிழ்ந்து நீங்கப் பெற்று, தூய செம்மையர் ஆகி - தூய

வாய்மையை யுடையவராய், ஆனாத் திருவொடு - நீங்காத அருட்

செல்வத்தோடு, செல்வம் ஓங்க - ஏனைச் செல்வங்களும் மிக,

வெம்மைஇல் போகம் மூழ்கி - தட்பமாகிய போகத்தில் அழுந்தி

நுகர்ந்து, மல இருள் வீக்கம் நீந்தி - ஆணவ இருளாகிய

பெருக்கினைக் கடந்து, மை மலி கண்டத்து எங்கோன் - கருமை

மிகுந்த திருமிடற்றையுடைய எம் இறைவனுடைய மலர் அடி நீழல்

வாழ்வார் - மலர்போன்ற திருவடி நீழலை யடைந்து வாழ்வார்கள்

எ - று.

அவிழ்ந்து என்றமையால் பிணி என்பதற்குக் கட்டு என்றும்,

நீந்தி என்றமையால் வீக்கம் என்பதற்கு பெருக்கு என்றும் பொருள்

கூறப்பட்டன. செம்மை - நடுவுநிலைமை, வாய்மை. மலமாகிய இருள்

வீக்கம் என்றும், இருளினது வீக்கம் என்றும் விரித்தலுமாம். (20)





	 	 [க்ஷ வேறு]

அறவுருவ னாலவா யானாமஞ்

செவிமடுத்தா லடைந்த பத்துப்

பிறவிவினை யறுநினைந்தா னூறுபெரும்

பவப்பாவப் பிணிபோங் கூடல்

இறைவனையின் றிறைஞ்சுதுமென் றெழுந்து

மனைப்புறம்போந் தாலீரைஞ் ஞூறு

மறமுறுவெம் பவத்திழைத்த பாதகவல்

வினையனைத்து மாயு மன்னோ.

(இ - ள்.) அற உருவன் ஆலவாயான் - தரும

வடிவினனாகிய திருவாலவாய்க் கடவுளின், நாமம் செவிமடுத்தால் -

பெயரைச் செவியிற் கேட்டால், பத்துப் பிறவி அடைந்த வினை

அறும் - பத்துப் பிறப்புக் களிலெய்திய வினைகள் கெடும்;

நினைந்தால் - சிந்தித்தால், நூறு பவம் - நூறு பிறவிகளிற் செய்த,

பெரும் பாவப் பிணிபோம் - பெரிய பாவமாகிய நோய் ஒழியும்;

கூடல் இறைவனை - மதுரையில் எழுந்தருளிய அவ்விறைவனை,

இன்று இறைஞ்சுதும் என்று எழுந்து - வீட்டின் புறத்தே வந்தால்,

ஈரைஞ்ஞூறு மறம் உறு வெம்பவத்து இழைத்த - ஆயிரம் பாவ

மிகுந்த கொடிய பிறவிகளிற் செய்த, பாதக வல்வினை அனைத்தும்

மாயும் - பாதகங்களாகிய வினைகளெல்லாம் அழியும் எ - று.



பவம் - பிறப்பு. பெரும் பாவம் என்க. மன்னும் ஓவும்

அசை. (21)





	 	 	 புழைக்கைவரை தொலைத்தானைத் தரிசித்தோ

				 ராயிரவாம் புரவி வேள்வி

			தழைத்தபெரும் பயன்பெறுவ ருருத்திரசூத்*

				 தம்மதனாற் றவவா னோர்கள்

			தொழற்கரியான் றனைத்துதித்தோர் கணத்துக்கா

				 யிரராச சூய யாகம்

			இழைத்தபெரும் பயன்பெறுவர் சமட்டிவடி

				 வாகியவவ் விலிங்கந் தன்னை.



(இ - ள்.) புழை கைவரை தொலைத்தானை -

துவாரத்தையுடைய துதிக்கையினையுடைய மலையாகிய யானையைத்

தொலைத்த சோம சுந்தரக் கடவுளை, தரிசித்தோர் -

காணப்பெற்றவர்கள், வாம்புரவி வேள்வி ஆயிரம் தழைத்தபெரும்

பயன் பெறுவர் - தாவுகின்ற பரி வேள்விகள் ஆயிரஞ் செய்தலால்

வரும் மிகுந்த பெரிய பயனை அடைவர்; தவ வானோர்கள் -

தவத்தினையுடைய தேவர்களும், தொழற்கு அரியானை -

வணங்குதற்கு அரியவனை, உருத்திர சூத்தம் அதனால் துதித்தோர்-

உருத்திர சூத்த மந்திரத்தால் துதித்து வணங்கியவர்கள், கணத்துக்கு

- கணப்பொழுதுக்கு; ஆயிர ராச சூய யாகம் இழைத்த - ஆயிரம்

இராச சூயவேள்வி செய்தலால் வரும், பெரும்பயன் பெறுவர் -

பெரிய பயனை அடைவர்; சமட்டி வடிவாகிய அ இலிங்கம் தன்னை

- சமட்டி உருவமாகிய அந்தச் சிவலிங்கத்தை எ - று.

கைவரை - யானை. புழை கைக்கு அடை. வாவும் புரவி.

ஆயிரஞ் செய்தலால் வரும் என விரிக்க. இலிங்கத்தன்னைப்

பூசித்தோர் என வருஞ் செய்யுளோடியையும். (22)





* * *



(பா - ம்.) * சூக்கம்.





	 	 அங்கையள வாகியநன் னீராட்டிப்

பூசித்தோ ரளவி லேனைத்

துங்கதலத் துறையிலிங்க மூர்த்திகளைச்

சிவாகமநூல் சொன்ன வாற்றான்

	 மங்கலமா கியமுகம னீரெட்டும்

				 வழுவாது வாசந் தோய்ந்த

			செங்கனக மணிக்கலசப் புனலாட்டி

				 மாபூசை செய்தோ ராவார்.

	 	 		 (இ - ள்.) அங்கை அளவு ஆகிய நல்நீர் ஆட்டி -

உள்ளங்கையிலடங்கும் அளவினையுடையதாகிய நல்ல நீரால்

திருமஞ்சனம் செய்து, பூசித்தோர் - பூசித்தவர்கள், ஏனை அளவு

இல் துக்க தலத்து உறை - மற்றைய அளவிறந்த உயர்ந்த பதிகளில்

எழுந்தருளிய, இலிங்க மூர்த்திகளை - சிவலிங்க மூர்த்திகளை,

சிவாகமநூல் சொன்ன ஆற்றால் - சிவாகமம் கூறிய வழியால்,

மங்கலம் ஆகிய முகமன் ஈரெட்டும் வழுவாது - மங்கலமான

சோடச உபசாரங்களும் தவறாமல், செங்கனக மணிக்கலசம் - சிவந்த

பொன்னாற் செய்த இரத்தினங்கள் பதித்த கலசத்தில் நிறைந்த,

வாசம் தோய்ந்த புனல் ஆட்டி - மணம் அளாவிய நீரால்

அபிடேகித்து, மாபூசை செய்தோர் ஆவார் - பெரிய பூசை

செய்தவர்கள் ஆவார்கள் எ - று.

சோடச வுபசாரங்களாவன : ஆவாகனம், தாபனம்,

சந்நிதானம், சந்நிரோதனம், அவகுண்டனம், தேனுமுத்திரை,

பாத்தியம், ஆசமனீயம், அர்க்கியம், புட்பதானம், தூபம், தீபம்,

நைவேத்தியம், பானீயம், ஆராத்திரிகை, ஜபசமர்ப்பணை

என்பன. (23)





	 	 	 அவ்வண்ணஞ் சுந்தரனை யைந்தமுத

				 மானுதவு மைந்து தீந்தேன்

			செவ்வண்ணக் கனிசாந்தச் சேறுமுதன்

				 மட்டித்துத் தேவர் தேறா

			மெய்வண்ணங் குளிரவிரைப் புனலாட்டி

				 மாபூசை விதியாற் செய்தோர்

			மைவண்ண வினைநீந்தி யறமுதனாற்

				 பொருளடைந்து மன்னி வாழ்வார்.



(இ - ள்.) அவ்வண்ணம் சுந்தரனை - அவ்வாகமத்திற்

கூறியவண்ணம் சோமசுந்தரக் கடவுளை, ஐந்து அமுதம் -

பஞ்சாமிர்தமும், ஆன் உதவும் ஐந்து - பசுக்களால் அளிக்கப்பெற்ற

பஞ்ச கவ்வியமும், தீந்தேன் - மதுரமாகிய தேனும் செவ்

வண்ணக்கனி - சிவந்த நிறத்தை யுடைய பழங்களும், சாந்தச்சேறு

முதன் மட்டித்து - சந்தனக் குழம்பும் முதலியவற்றை அப்பி,

தேவர்தேறா மெய்வண்ணம் குளிர - தேவர்களும் அறியாத அழகிய

திருமேனி குளிருமாறு, விரைப்புனல் ஆட்டி - மணமுடைய நீரால்

அபிடேகித்து, மாபூசை விதியால் செய்தோர் - பெரிய பூசையை

விதிப்படி செய்தவர்கள், மைவண்ண வினை நீந்தி - கரிய தீவினைக்

கடலைக் கடந்து - அறமுதல் நாற்பொருள் அடைந்து - அறமுதலிய

நான்கு பயனையும்பெற்று, மன்னி வாழ்வார் - நிலைபெற்று

வாழ்வார்கள் எ - று.

அமுதம் ஐந்து : பால், நெய், தேன், சருக்கரை, பழம்;

பால்நீக்கித் தேங்காய்த் திருகல் கூட்டி ஐந்தென்று கொள்ளுதலும்;

அதனையும்நீக்கி நீர்கூட்டி ஐந் தென்றலும்; பழவர்க்கம் ஒன்று,

நெய் தயிர்பால் என்பன ஒன்று, இவற்றுடன் தேன், சருக்கரை,

நீர்கூட்டி ஐந்தென்றலும்; உண்டு. ஆன் உதவும் ஐந்து : பால், தயில்,

நெய், கோமயம், கோசலம், கோரோசனமும் கூட்டிக் கவ்வியம்

ஆளெனவும் கூறுதலுண்டென்பர். மைவண்ணம் என்றது இலக்கணை

வழக்கு. தேவரும் என்னும் உம்மை தொக்கது. (24)





	 	 நல்லவகை முகமனீ ரெட்டுள்ளும்

வடித்தவிரை நன்னீ ராட்ட

வல்லவர்நூ றாயிரயமா மேதமகப்

பயன்பெறுவர் வாச நானம்

எல்லவிர்குங் குமஞ்சாந்த மிவைபலவு

மட்டித்தோ ரெழிலார் தெய்வ

முல்லைநகை யாரோடும் விரைக்கலவை

குளித்தின்ப மூழ்கி வாழ்வார்.

(இ - ள்.) நல்லவகை முகமன் ஈர் எட்டு உள்ளும் - நல்ல

வகையாயுள்ள சோடச உபசாரங்களுள்ளும், வடித்த விரை நல்நீர்

ஆட்ட வல்லவர் - வடித்த மணமுள்ள நல்லநீரால் திருமஞ்சனம்

செய்ய வல்லவர்கள், நூறு ஆயிரயம் மாமேத மகப் பயயன் பெறுவர்

- நூறாயிரம் பரிவேள்வியாகிய யாகத்தைச் செய்தலால் வரும்பயனை

- அடைவர்; வாசம் நானம் - மணம்பொருந்திய கத்தூரியும், எல்

அவிர் - ஒளி விளங்குகின்ற, குங்குமம் - குங்குமப்பூவும், சாந்தம் -

சந்தனமுமாகிய, இவை பலவும் மட்டித்தோர் - இவை

பலவற்றையும்சாத்தினோர்கள், எழில் ஆர் - அழகு நிறைந்த,

தெய்வமுல்லை நகையாரோடும் - தெய்வப் பெண்களாகிய முல்லை

யரும்புபோலும் பற்களையுடையவர்களோடும், விரைக்கலவை

குளித்து - மணம் பொருந்திய கலவையைப் பூசி, இன்பம் மூழ்கி

வாழ்வார் - இன்பக்கடலுள் திளைத்து வாழ்வார்கள் எ - று.

விரை நன்னீர் - பனிநீருமாம். தெய்வமுல்லை நகையார்

என்பதனை விகுதி பிரித்துக் கூட்டுதலுமாம். (25)





	 	 நன்மலரொன் றாலவா யான்முடிமேற்

சாத்தினா னயந்து நூறு

பொன்மலர்கொண் டயற்பதியிற் பூசித்த

பயனெய்தும் புனித போகத்

தன்மைதரு சுந்தரற்குத் தூபமொரு

காற்கொடுப்போர் தமக்குத் தாங்கள்

சொன்மனமெய் யுறச்செய்த குற்றமா

யிரம்பொ றுப்பன் சுருதி நாதன்.

(இ - ள்.) ஆலவாயயான் முடிமேல் - திருவாலவாயான்

திருமுடிமேல், நல் மலர் ஒன்று சாத்தினால் - நல்ல மலர் ஒன்றைச்

சாத்தினால், நயந்து - விரும்பி, நூறு பொன் மலர்கொண்டு -நூறு

பொன்னாலாகிய மலர்களைக் கொண்டு, அயல்பதியில் பூசித்த பயன்

எய்தும் - பிற தலங்களிற் பூசித்தலால் வரும் பயன் அடையும்;

புனித போகத் தன்மை தரு சுந்தரற்கு - சிவபோகத் தன்மையைத்

தந்தருளும் சோமசுந்தரக் கடவுளுக்கு, தூபம் ஒருகால் கொடுப்போர்

தமக்கு - ஒருமுறை தூபம் கொடுப்பவர்களுக்கு, தாங்கள் -

அக்கொடுத்தவர்கள், சொல் மனம் மெய் உறச்செய்த - மனம்

வாக்குக் காயங்கள் பொருந்தச் செய்த, ஆயிரம் குற்றம் சுருதிநாதன்

பொறுப்பன் - ஆயிரங் குற்றங்களை வேதத் தலைவனாகிய

சோமசுந்தரக் கடவுள் பொறுத்தருள்வான் எ - று.

புனிதபோகம் -தூயபோகம்; சிவபோகம். தூபம் - நறும்புகை.

மனமொழி மெய்யென மாற்றுக. மெய்யால் என விரித்தலுமாம்.

ஆயிரம் - அளவில்லன். (26)





	 	 	 திருவமுது நிவேதிப்போ ரவிழொன்றற்

				 குகமொன்றாச் சிவலோ கத்தின்

			மருவிநிறை போகமுடன் வைகுவர்தாம்

				 பூலமுக வாச மீந்தோர்

			பொருவரிய கடவுளராண் டொருநூறு

				 கோடிசிவ புரத்து வாழ்வார்

			ஒருபளித விளக்கிடுவோர் வெண்ணிறமுங்

				 கண்ணுதலு முடைய ராவார்.

	 	 		 (இ - ள்.) திரு அமுது நிவேதிப்போர் - அவ்வாலவாய்ப்

பெருமானுக்குத் திருவமுது படைப்போர்கள், அவிழ் ஒன்றற்கு உகம்

ஒன்று ஆக - ஒரு அவிழுக்கு ஒரு யுகமாக, சிவலோகத்தில் மருவி

- சிவ லோகத்திற் பொருந்தி, நிறை போகமுடன் வைகுவர் -

நிறைந்த போகத்துடன் வாழ்வார்கள்; தாம்பூலம் முகவாசம் ஈந்தோர்

- தாம்பூலமும் முகவாச மைந்தும் கொடுத்தவர்கள், பொருவு அரிய

- ஒப்பில்லாத, கடவுளார் ஆண்டு ஒரு நூறுகோடி - நூறுகோடி

தேவ ஆண்டுகள், சிவபுரத்து வாழ்வார் - சிவலோகத்தில்

வாழ்வார்கள்; ஒரு பளித விளக்கு இடுவோர் - ஒரு கற்பூர விளக்கு

இடுபவர்கள்; வெள் நிறமும் கண் நுதலும் உடையர் ஆவர் -

வெண்மை நிறத்தையும் நெற்றிக்கண்ணையும் உடையராவார்கள்

எ - று.

அவிழ் - பருக்கை யெனப்படுவது. யுகம் உகமென்றாயது.

முக வாசமாவன : தக்கோலம், ஏலம், இலவங்கம், கர்ப்பூரம், சாதி

என்பன. கடவுளராண்டு - மக்கட்கு ஓராண்டு ஒருநாளாகக்

கணிக்கப்பட்ட ஆண்டு. பளித விளக்கு - கர்ப்பூர நீராஞ்சனம்.

கர்ப்பூர தீப வரலாறு ஆராய்ச்சிக்குரியது. விளக்கிடுவோர்

சிவசாரூபம் பெறுவர் என்றதாயிற்று. (27)





	 	 	 நறுந்திருமஞ் சனமெடுக்கக் குடமாட்ட

				 மணிக்கலச நல்ல வாசம்

			பெறுந்தகைய தூபக்கால் தீபக்கால்

				 மணியின்ன பிறவுங் கங்குற்

	 	 	 	 	 		றெறுங்கதிர்கான் மணிமாட மதுரைநா

				 யகற்கீந்தோர் செய்த பாவம்

			வெறுந்துகள்செய் தைம்பொறிக்கு விருந்தூட்டும்

				 பெருங்காம வெள்ளத் தாழ்வார்.

	 	 	 		 (இ - ள்.) கங்குல் தெறும் - இருளை ஓட்டும், கதிர்கால் -

ஒளியை,வீசுகின்ற, மணிமாடம் மதுரை நாயகற்கு - மணிகள் பதித்த

மாடங்களையுடைய மதுரை யிறைவனாகிய சோமசுந்தரக்

கடவுளுக்கு, நறும் திருமஞ்சனம் எடுக்கக் குடம் - மணங்கலந்த

திருமஞ்சன மெடுத்தற்குக் குடமும், ஆட்ட மணிக் கலசம் -

அபிடேகிக்க இரத்தினக் கலசமும், நல்ல வாசம்பெறும் தகைய

தூபக்கால் - இனிய மணத்தைத் தரும் தகுதியையுடைய

தூபக்கால்களும், தீபக்கால் மணி இன்ன பிறவும் - தீபக்காலும்

மணியும் இவைபோல்வன பிறவும், ஈந்தோர் - கொடுத்தவர்கள்,

செய்த பாவம் - தாங்கள் செய்த பாவங்களை, வெறும் துகள் செய்து

- வெறுவிய பொடியாகச் செய்து, ஐம்பொறிக்கும் விருந்து ஊட்டும்

- ஐந்து இந்திரியங்களுக்கும் விருந்துண்பிக்கும், பெருங்காம

வெள்ளத்து ஆழ்வார் - பெரிய இன்பவெள்ளத்துள் மூழ்குவார்கள்

எ - று.

தூபமும் தீபமும் இடுதற்குரிய கலன்கள் தூபக்கால், தீபக்கால்

எனப் பெறும். சிறிதும் பயனின்றாகச் செய்து என்பார் 'வெறுந்துகள்

செய்து' என்றார். காமம் என்றது இன்பத்தை. 'புணர்ந்தாற் புணருந்

தொறும்பெரும் போகம்பின்னும் புதிதாய்...... வளர்கின்றதே'

என்பவாகலின் 'விருந்தூட்டும்' என்றார். (28)





	 	 	 கயலிசையுங்* கண்ணுமைகோன் றிருமுன்னர்ப்

				 பல்லியமுங் கல்லென் றார்ப்ப

			இயலிசைய பாடலினோ டாடலிவை

				 செய்விப்போ ரிறுமாப் பெய்திப்

			புயயலிசைய வியங்கலிப்ப மூவுலகுந்

				 தொழவரசாய்ப் பொலங்கொம் பாடுஞ்

			செயலிசைய வணங்கனையா ராடரங்கு

				 கண்டின்பச் செல்வத் தாழ்வார்.



(இ - ள்.) கயல் இசையும் கண் உமைகோன் - கயலை ஒத்த

கண்களையுடைய அங்கயற்கண்ணியின் தலைவனாகிய சோமசுந்தரக்

கடவுளின், திருமுன்னர் - சன்னிதானத்தில், பல் இயமும் கல்என்று

ஆர்ப்ப - பல இயங்களும் கல்லென்று ஒலிக்க, இயல் இசைய

பாடலினோடு - இலக்கண வமைதியையுடைய பாடல்களோடு, ஆடல்

இவை செய்விப்போர் - ஆடலுமாகிய இவற்றைச் செய்விப்பவர்கள்,

இறுமாப்பு எய்தி - இறுமாந்து, புயல் இசைய - முகிலை ஒக்க. இயம்

கலிப்ப - இயம் ஒலிக்க, மூ உலகும் தொழ அரசு ஆய் -

மூன்றுலகங்களும் வணங்குமாறு அரசராகி, பொலம் கொம்பு ஆடும்

செயல் இசைய -பொற் கொம்புகள் ஆடும் செயலை ஒக்க, அணங்கு

அனையார் - தேவ மகளிரை ஒத்த பெண்கள், அரங்கு ஆடு கண்டு

- மேடையில் நடித்தலைக் கண்டு, இன்பச் செல்வத்து ஆழ்வார் -

இன்பந்தரும் செல்வக் கடலுள் அழுந்துவார்கள் எ - று.

இயல், இசைய, அ : சாரியை; பொருந்தும் இசையினையுடைய

வெனப் பெயரெச்சமுமாம். மற்றுள்ள இசைய இசையும் என்பன

உவமச் சொற்கள். இறுமாத்தல் - களித்தல். அரங்கிலாடுதல் ஆடு :

முதனிலைத் தொழிற்பெயர். இன்பமாகிய செல்வமுமாம். (29)



* * *



(பா - ம்.) * கயலிசைய.





	 	 இத்தகைய திருவால வாயுடையான்

றிருமுன்ன ரியற்று மோமம்

மெய்த்தவமந் திரந்தான மின்னவணு

வளவெனினு மேரு வாகும்

	 உத்தமமா மிவ்விலிங்கப் பெருமையெலாம்

		 யாவரளந் துரைப்பர் வேத

	வித்தகரே சிறிதறிந்த வாறுரைத்தே

		 மினிப்பலகால் விளம்பு மாறென்.

	 	 		 (இ - ள்.) இத்தகைய திருவாலவாயுடையான் -

இத்தன்மையையுடைய திருவாலவாயையுடைய சோம சுந்தரக்

கடவுளின், திரு முன்னர் - சந்நிதானத்தில், இயற்றும் - செய்கின்ற,

ஓமம் மெய்த்தவம் மந்திரம் தானம் இன்ன - ஓமங்களும் உண்மைத்

தவங்களும் மந்திரங்களும் தானங்களும் இவை போல்வன பிறவும்,

அணு அளவு எனினும் - அணுவின் அளவின ஆயினும், மேரு

ஆகும் - மகா மேருவின் அளவின ஆகும்; உத்தமம் ஆம் -

சிறந்தது ஆகிய, இ இலிங்கப் பெருமை எலாம் - இந்த இலிங்க

மூர்த்தியின் பெருமைகள் அனைத்தையும், அளந்து உரைப்பார்

யாவர் - அளவிட்டுக் கூறவல்லார் யார் (ஒருவருமில்லை எனினும்),

வேத வித்தகரே - வேதங்களில் வல்லமுனிவாகளே,சிறிது

அறிந்தவாறு உரைத்தேம் - சிறிது அறிந்தபடி கூறினேம், இனிப்

பலகால் விளம்புமாறு என் - இனிப் பலமுறை சொல்லுவது என்னை

எ - று.

அணுவும் மேருவும் சிறுமை பெருமைகட்கு எடுத்துக்

காட்டாவன. பயனாற் பெரிதாம் என்றார். அறிந்தவாறு சிறிது

உரைத்தேம். விளம்பினும் அளவு படாமையின் இஃதே யமையு

மென்பார், விளம்புமாறென்’ என்றார். (31)





	 	 	 இத்தலத்துக் கொப்பாக வொருதலமும்

		 பொற்கமல மென்னு மிந்த

	உத்தமமா தீர்த்தத்துக் கொப்பதொரு

		 தீர்த்தமுமெய் யுணர்வானந்த

	வித்தனைய விலிங்கமிதற் கொப்பாவோ

		 ரிலிங்கமும்பார் விண்மே லென்னும்

	முத்தலத்து மிலையந்த மூர்த்திதிரு

		 நாமங்கண் மொழியக் கேண்மின்.



(இ - ள்.) இத்தலத்துக்கு ஒப்பு ஆக ஒரு தலமும் - இந்தத்

திருப்பதிக்கு இணையாக ஒரு பதியும், பொன் கமலம் என்னும் -

பொற்றாமரை என்று கூறப்படும், இந்த உத்தம மா தீர்த்தத்துக்கு

ஒப்பது - இந்தச் சிறந்த பெருமை பொருந்திய தீர்த்தத்துக்கு

ஒப்பதாகிய, ஒரு தீர்த்தமும் - ஒரு பொய்கையும், மெய் உணர்வு

ஆனந்த வித்து அனைய - உண்மை அறிவு இன்பங்களின் மூலம்

போலும், இலிங்கம் இதற்கு - இந்த இலிங்கத்துக்கு, ஒப்பா ஓர்

இலிங்கமும் - இணையாக ஓடா இலிஙகமும், பார் விண்மேல்

என்னும் - பூமி அந்தரம் சுவர்க்க மென்கின்ற, முத்தலத்தும் இலை

- மூன்றுலகங்களிலுமில்லை; அந்த மூர்த்தி திருநாமங்கள் மொழியக்

கேண்மின் - அந்தச் சோமசுந்தரக் கடவுளின் திருப்பெயர்களைச்

சொல்லக் கேளுங்கள் எ - று.

மெய்யுணர் வானந்தம் - சச்சிதானந்தம். பார்விண்மேல் -

இவை பூலோகம், புவர்லோகம், சுவாலோகம் என்றும் கூறப்படும்;

புறப்பாட்டில்,



"கீழது, முப்புண ரடுக்கிய முறைமுதற் கட்டின்

நீர்நிலை நிவப்பின் கீழு மேலது

ஆனிலை யுலகத் தானும்"



என வருவது நோக்கற் பாலது. தலவிசேடத்துட் கூறிய ‘திருவால

வாய்க் கிணையாமொரு தலமு’ என்னுஞ் செய்யுளோடு இது பெரிதும்

ஒத்துள்ளமை காண்க. (32)





	 	 கருப்பூர சுந்தரன்பூங் கடம்பவன

சுந்தரனுட் கரவாத் தொண்டர்

விருப்பூருங் கலியான சுந்தரனல்

லறவடிவாய் விளங்கு மேற்றுப்

பொருப்பூரு மபிராம சுந்தரன்றேன்

புடைகவிழப் பொன்னிற் பூத்த

மருப்பூசு சண்பகசுந் தரன்மகுட

சுந்தரன்றான் வாழி மன்னோ.

(இ - ள்.) கருப்பூர சுந்தரன் - கருப்பூர சுந்தரன் என்றும்,

பூங் கடம்பவன சுந்தரன் - பூக்களையுடைய கடம்பவன சுத்தரன்

என்றும், உள் கரவாத் தொண்டர் - உள்ளத்தில் வஞ்சனை யில்லாத

அடியார்களின், விருப்பு ஊரும் கலியான சுந்தரன் - அன்பு மிக்க

கலியான சுந்தரன் என்றும், நல் அறவடிவாய் விளங்கும் - நல்ல

தரும வடிவாகி விளங்குகின்ற, ஏற்றுப் பொருப்பு ஊரும் -

இடபமாகிய மலையை நடாத்தியருளும், அபிராம சுந்தரன் -

அபிராம சுந்தரன் என்றும், தேன்புடை கவிழ - தேன் பக்கத்தில்

நிரம்பச் சொரிய, பொன்னில் பூத்த - பொன்னைப் போல மலர்ந்த,

மரு பூசும் - மணம் நிறைந்த, சண்பக சுந்தரன் - சண்பக சுந்தரன்

என்றும், மகுட சுந்தரன் - மகுட சுந்தரன் என்றும் எ - று.

அடைகளைக் கடம்பிற்கும் சண்பகத்திற்கும் கொள்க. எண்ணி

வரும் பெர்கள் பின்னே ‘இவை முதலா நாமம் அளப்பிலவாகும்’

என்பது கொண்டு முடியும். வாழி, உட்கோள். தான், மன், ஓ என்பன

அசைகள். (33)





	 	 மான்மதசுந் தரன்கொடிய பழியஞ்சு

சுந்தரனோர் மருங்கின் ஞானத்

தேன்மருவி யுறைசோம சுந்தரன்றேன்

செவ்வழியாழ் செய்யப் பூத்த

கான்மருவு தடம்பொழில்* சூ ழாலவாய்ச்

சுந்தரன்மீன் கணங்கள் சூழப்

பான்மதிசூழ் நான்மாடக் கூடனா

யகன்மதுரா பதிக்கு வேந்தன்.

(இ - ள்.) மான்மத சந்தரன் - மான்மத சுந்தரன் என்றும்,

கொடிய பழி அஞ்சு சந்தரன் - கொடுமையான பழியஞ்சிய சுந்தரன்

என்றும், ஓர் மருங்கில் - ஒரு பக்கத்தில், ஞானத்தேன் மருவி

உறை சோமசுந்தரன் - உமையம்மையார் விரும்பி உறைகின்ற

சோமசுந்தரன் என்றும், தேன் - வண்டுகள், செவ்வழி யாழ் செய்ய -

செவ்வழிப் பண்ணைப் பாட, பூத்த - மலர்ந்த, கான் மருவு - மணம்

பொருந்திய, தடம் பொழில் சூழ் - பெரிய சோலைகள் சூழ்ந்த,

ஆலவாய்ச் சுந்தரன் - ஆலவாய்ச் சுந்தரன் என்றும், மீன் கணங்கள்

சூழ - உடுத் தொகுதிகள் சூழ, பால்மதி சூழ் - வெள்ளி சந்திரன்

வலம் வருகின்ற, நான் மாடக் கூடல் நாயகன் - நான் மாடக்

கூடனாயகன் என்றும், மதுராபதிக்கு வேந்தன் - மதுராபதி வேந்தன்

என்றும் எ - று.

கொடிய : பழிக்கு அடை. ஞானவுருவாகிய தேன்; உமாதேவி

யார். தேன் செவ்வழியாழ செய்ய - வண்டு செவ்வழிப் பண் பாட;

செவ்வழி. நெய்தற் பண். தடமும் பொழிலும் சூழ்ந்த என்றுமாம். (34)





* * *





(பா - ம்.) * கடம்பொழில்.





	 	 	 சிரநாலோன் பரவரிய சமட்டிவிச்சா

		 புரநாதன் சீவன் முத்தி

	புரநாதன் பூவுலக சிவலோகா

		 திபன்கன்னி புரேசன் யார்க்கும்

	வரநாளுந் தருமூல மாடக் கூடல்

		 விவைமுதலா மாடக் கூடல்

	அரனாம மின்னமளப் பிலவாகு

		 முலகுய்ய வவ்வி லிங்கம்.

	 	 		 (இ - ள்.) சிரம் நாலோன் - நான்கு தலைகளையுடைய

பிரமன், பரவு அரிய - வணங்குதற்கரிய, சமட்டி விச்சாபுர நாதன் -

சமட்டி விச்சாபுர நாதன் என்றும், சீவன் முத்திபுரநாதன் - சீவன்

முத்திபுர நாதன் என்றும், பூ உலக சிவலோகாதிபன் - பூலோக

சிவலோகாதிபன் என்றும். கன்னி புரேசன் - கன்னி புரேசன்

என்றும், யார்க்கும் - எவருக்கும், நாளும் - எப்போதும், வரம்தரு -

வரம் தருகின்ற, மூல இலிங்கம் என - மூலலிங்கமென்றும், இவை

முதலா - இவை முதலாக, மாடக் கூடல் அரன் நாமம் - நான்மாடக்

கூடலில் எழுந்தருளி யிருக்கும் சோமசுந்தரக் கடவுளின்

திருப்பெயர்கள், இன்னம்அளப்பு இல ஆகும் - இன்னும்

அளவிறந்தனவாம்; அ இலிங்கம் உலகு உய்ய அந்த இலிங்கமானது

உலகத்தார் உய்திகூடுதற் பொருட்டு எ-று.

அவ்விலிங்கம் என்பது வரும் பாட்டில் முளைத்தெழுந்தது

என்பது கொண்டு முடியும். (35)





	 	 	 பாதாள மேழுருவ முளைத்தெழுந்த

		 தவ்விலிங்கப் படிவந் தன்னுள்

	ஆதார மாகவமர்ந் தறுபத்து

		 நாலுவிளை யாடல் செய்த

	போதானந் தன்பெருமை நங்குரவன்

		 மொழிப்படியே புகன்றோ மென்றான்

	வேதாதி கலைதெரிந்த மலயமுனி

		 கேட்டறவோர் வினாதல் செய்வார்,

	 	 	 	 (இ - ள்.) பாதாளம் ஏழ் உருவ முளைத்து எழுந்தது -

பாதாள முடியவுள்ள ஏழுலகங்களும் ஊடுருவ முளைத்து

மேலெழுந்தது; அ இலிங்கப் படிவம் தன்னுள் - அந்த இலிங்கத்

திருமேனியுள், ஆதாரமாக அமர்ந்து - எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக

இருந்து, அறுபத்து நாலு விளையாடல் செய்த - அறுபத்து நான்கு

திருவிளையாடல்களைச் செய்தருளிய, போதானந்தன் பெருமை -

ஞானானந்தனாகிய இறைவனது பெருமையை, நம் குரவன்

மொழிப்படியே - நம் குரவனாகிய முருகக் கடவுள் அருளிச்

செய்தபடியே, புகன்றோம் என்றான் - கூறினோம் என்றான், வேதாதி

கலை தெரிந்த மலயமுனி - வேத முதலிய பல கலைகளையு

முணர்ந்த அகத்திய முனிவன்; கேட்டு அறவோர் வினாதல் செய்வார்

- முனிவர்கள் அதனைக் கேட்டு மேலும் வினவுவாராயினர் எ - று.

கீழுலகு ஏழாவன : - அதலம், விதலம், சுதலம், தராதலம்,

ரசாதலம், மகாதலம், பாதாளம் என்பன. படிவம் - வடிவம்.

மலயமுனி என்றானென்க. போதானந்தன், வேதாதி யென்பன

வடசொல்நெடிற் சந்தி. கேட்ட என்னும் பெயரெச்சத்து அகரம்

தொக்கதுமாம். (36)





	 	 	 அருட்கடலே யிறைவிளையாட் டறுபத்து

		 நான்கென்றா யவையா னந்தப்

	பொருட்கடவு ளெக்காலத் தியாவர்பொருட்

		 டாடினனெம் போதந் தேறித்

	தெருட்படர வரன்முறையாற் செப்புகெனக்

		 கரங்குவித்தார் தென்பால் வெற்பில்

	இருப்பவனும் வினாயபடிக் கிறைநிரம்பத்

		 தொகுத்துவிரித் தியம்பு கின்றான்.

	 	 		 (இ - ள்.) அருட் கடலே - கருணைக்கடலே, இறை

விளையாட்டு அறுபத்து நான்கு என்றாய் - இறைவன்

திருவிளையாடல்கள் அறு பத்து நான்கு என்று கூறியருளினாய்;

அவை - அவ் விளையாடல்களை, ஆனந்தப் பொருட்கடவுள் -

ஆனந்தப் பொருளாகிய இறைவன், எக்காலத்து யாவர் பொருட்டு

ஆடினன் - எந்தக் காலத்தில் யாவர் பொருட்டு ஆடியருளினன்;

எம்போதம் தேறித் தெருள்படர - எங்கள் கலங்கிய அறிவு

தெளிந்து தூயதாக, வரன் முறையால் செப்புக என - வரன்

முறைப்படி கூறியருளுக என்று, கரம் குவித்தார் - கைககளைக் கூப்பிவணங்கினார்கள்; தென்பால் வெற்பில் இருப்பவனும் -

பொதியின் மலையிலிருப்பவனாகிய குறுமுனியும், வினாயபடிக்கு -

கேட்டபடி, இறை நிரம்ப - விடை நிரம்ப, தொகுத்து விரித்து

இயம்புகின்றான் - தொகுத்தும் விரித்தும் கூறுகின்றான் எ - று.

தேறி என்றமையால் கலஙகிய என்றுரைக்கப்பட்டது.

செப்புகென : அகரம் தொகுத்தல். படிக்கு, கு: அசை. இறை -

விடை. தொகுத் துரைத்தல் - பதிகமாக வுரைப்பது. (37)





	 	 பதிகம்

வானவர்கோன் பழிதொலைத்த விளையாட்டுங்

கரிசாப மாய்த்த வாறும்

மீனவர்கோன் காடெறிந்து புரங்கண்ட

பெருஞ்சிறப்பு மீன நோக்கி

ஆனதடா தகையழல்வா யவதரித்துப்

பாராண்ட வருளு மீசன்

தானவளை மணஞ்செய்து முடிதரித்து

மண்காத்த தகைமைப் பாடும்.



(இ - ள்.) வானவர் கோன் பழிதொலைத்த விளையாட்டும் -

தேவேந்திரனது பழியைத் தீர்த்த திருவிளையாடலும், கரிசாபம்

மாய்த்தவாறும் - வெள்ளையானையுன் சாபத்தைத் தீர்த்த

தன்மையும். மீனவர்கோன் - பாண்டியன், காடு எறிந்து - காட்டை

அழித்து, புரம் கண்ட பெருஞ் சிறப்பும் - திருநகரங்கண்ட பெரிய

சிறப்பும், மீன நோக்கி ஆன தடாதகை - மீன்போலும் கண்ணை

யுடையவளாகிய தடாதகைப் பிராட்டியார், அழல் வாய் அவதரித்து -

வேள்வித் தீயில் அவதாரம்செய்து, பார் ஆண்ட அருளும் -

பூமியை ஆட்சி செய்த கருணையும், ஈசன் - சிவபெருமான், அவளை

மணஞ் செய்து - அப் பிராட்டியாரைத் திருமணம் செய்து கொண்டு,

முடிதரித்து மண் காத்த தகைமைப் பாடும் - முடி சூடிக்கொண்டு

பூமியை ஆண்ட தகுதியும் எ - று.

விளையாட்டு என்பதனை எல்லாவற்றுக்கும் கொள்க. மீனவர்

கோன் - குலசேகர பாண்டியன். மலயத்துவச பாண்டியன் செய்த

வேள்வித் தீ. (1)





	 	 	 புலிமுனியும் பணிமுனியுந் தொழவெள்ளி

		 மன்றுணடம் புரிந்த வாறும்

	வலிகெழுதோட் குண்டகட்டுக் குறட்கன்னக்

		 குன்றளித்த வகையும் பின்னும்

	நலிபசிநோய் கெடவன்னக் குழியழைத்துக்

		 கொடுத்துநீர் நசைக்கு வையை

	அலைபுனல்கூ யருத்தியதும் பொன்மாலைக்

		 கெழுகடலு மழைத்த வாறும்.



(இ - ள்.) புலி முனியும் பணி முனியும் தொழ -

வியாக்கிரபாதரும் பதஞ்சலியும் வணங்க, வெள்ளி மன்றுள்

நடம்புரிந்த வாறும் - வெள்ளியம்பலத்தின்கண் திருக்கூத்தாடிய

தன்மையும், வலி கெழு தோள் - வலிமை பொருந்திய

தோளையுடைய, குண்டு அகட்டுக் குறட்கு - குண்டோதர பூதத்திற்கு,

அன்னக்குன்று அளத்தவகையும் - அன்னமாகிய மலையை இட்ட

தன்மையும், பின்னும் நலி பசி நோய் கெட - மீண்டும் வருத்துகின்ற

பசிநோயானது அழிய, அன்னக்குழ அழைத்துக்கொடுத்து -

அன்னக்குழியை வருவித்து அளித்து, நீர் நசைக்கு - நீர்வேட்கைக்கு,

அலைபுனல் வையை கூய் அருத்தியது - அலைகின்ற நீரையுடைய

வையை நதியை அழைத்துக் குடிப்பித்ததும், பொன்மாலைக்கு -

காஞ்சன மாலைக்கு (நீராடற்பொருட்டு), எழுகடலும் அழைத்தவாறும்

- ஏழுகடலையும் அழைத்துக்கொடுத்த தன்மையும் எ - று.

குண்டு - ஆழம். அகடு - வயிறு. குண்டோதரன் -

ஆழ்ந்தவயிற்றை யுடையவன். குறள் - குறியது. அதனை நலிகின்ற.

கூவி யென்பது கூய் என்றாயது. காஞ்சன மாலை - மலயத்துவசன்

றேவி. (2)





	 	 	 ஒருகாலட் டாங்கமுடன் பஞ்சாங்க

		 முடனாத* லொண்செங் கால்வெண்

குருகாலு+ மலர்த்தடஞ்சூழ் கூடனா

		 யகற்பணிவோர் கோலொன் றோச்சிப்

	பொருகாலின் வருபரித்தேர் மன்னவரா

		 யாவருந்தம் புடைவந் தெய்தி

	இருகாலுந் தலைவருட வெக்காலும்

		 தமைவணங்க விருப்ப ரன்றே

	 . (இ - ள்.) ஒள் செங்கால் - ஒள்ளிய சிவந்த

கால்களையுடைய, வெண் குருகு ஆலும் - வெண்மையான

அன்னங்கள் ஒலிக்கும், மலர்த் தடம் சூழ் - தாமரை

மலர்களையுடைய தடாகங்களாற் சூழப்பெற்ற, கூடல் நாயகன் -

மதுரை நாயகனை, ஒருகால் - ஒருமுறை, அட்டாங்கம் உடனாதல்

பஞ்சாங்கம் உடனாதல் - அட்டாங்கமோ டாவது பஞ்

சாங்கமுடனாவது, பணிவோர் - வணங்குவோர், கோல் ஒன்று ஓச்சி

- ஒப்பற்ற செங்கோலைச் செலுத்தி, பொரு - தாக்குகின்ற, காலின்

வரு பரித்தேர் பன்னவர் ஆய் - காற்றைப்போலும் விரைந்து

செல்லும் குதிரைகள் பூட்டிய தேரையுடைய அரசராகி, யாவரும் -

எல்லா மன்னரும், தம் புடைவந்து எய்தி - தமது பக்கம் வந்து

பொருந்தி, இரு காலும் தலைவருட - இரண்டு அடிகளும் அவர்கள்

தலையில் தடவுமாறு, எக்காலும் தமை வணங்க இருப்பர் -

எஞ்ஞான்றும் தம்மை வணங்க வீற்றிருப்பர் எ - று.

அட்டாங்கம் - தலை, கையிரண்டு, செவி யிரண்டு, மோவாய்,

தோள் இரண்டு என்னும் எட்டுறுப்பும் நிலந்தோயப் பணிதல்.

பஞ்சாங்கம் - தலை, கையிரண்டு, முழந்தாள் இரண்டு என்னும்

ஐந்துறுப்பும் நிலந்தோயப் பணிதல். ஆதல் என்னுமிடைச்சொல்

முன்னும் இயைந்தது. பொருபரி என்னலுமாம். எய்தி வணங்க எனக்

கூட்டுக. அன்று, ஏ : அசை. (30)



* * *



(பா - ம்.) * உடனாக. +குருகாரும்.





	 	 	 அந்தரர்கோ னாதனத்தி லுறைமலயத்

		 துவசனைமீண் டழைத்த வாறும்

	சுந்தரவுக் கிரகுமர னவதரித்த

		 வாறும்வளை சுடர்வேல் செண்டு

	தந்தையிடத் தவன்பெற்ற வாறுமவ

		 னவ்வடிவேல் சலதி வீறு

	சிந்தவிடுத் ததுமகவான் முடியைவளை

		 யெறிந்திறைவன் சிதைத்த வாறும்.

	 	 		 (இ - ள்.) அந்தரர்கோன் ஆதனத்தில் உறை -

தேவேந்திரனுடைய ஆசனத்தில் இருந்த, மலையத்துவசனை மீண்டு

அழைத்த வாறும் - மலையத்துவச பாண்டியனைப் பூலவகில் மீளவும்

வரும்படி அழைத்த தன்மையும், சுந்தர உக்கிர குமரன்

அவதரித்தவாறும் - அதுகிய உக்கிர குமாரபாண்டியன் அவதரித்த

தன்மையும், அவன் - அப்பாண்டியன், தந்தையிடத்து (தன்) -

தந்தையிடத்து, வளை சுடர்வேல் செண்டு பெற்றவாறும் - வளையும்

ஒளியினையுடைய வேலும் செண்டும் பெற்றுக் கொண்ட தன்மையும்,

அவன் - அவ் வுக்கிரகுமார பாண்டியன், அவ்வடிவேல் - அந்தக்

கூரிய வேற்படையை, சலதி வீறு சிந்த விடுத்தது - கடலின் தருக்குக்

கெடுமாறு விட்டதும், இறைவன் - அப் பாண்டியன், வளை எறிந்து -

திகிரிப்படையை வீசி, மகவான் முடியைச் சிதைத்தவாறும் - இந்திரன்

முடியை அழித்த தன்மையும் எ - று.

அந்தரர் - தேவர். மீண்டு - மீள : செய வெனெச்சம்

திரிந்தது. வளைவேல் செண்டு - படைக்கலங்கள்; வளை - சக்கரம்.

உக்கிரகுமரன் - முருகக் கடவுளின் அவதாரம். தந்தை - சோமசுந்தர

பாண்டியனாகிய இறைவன். இறைவன் - குமரன். (3)





	 	 	 பொன்னசலந் தனைச்செண்டாற் புடைத்துநிதி

யெடுத்ததுவும் புனிதர்க் கீசன்

பன்னரிய மறைப்பொருளைப் பகர்ந்ததுவு

மாணிக்கம் பகர்ந்த வாறுந்

தொன்னகர்மே னீர்க்கிழவன் வரவிடுத்த

கடல்சுவறத் தொலைத்த வாறும்

அன்னதனித் தொன்மதுரை நான்மாடக்

கூடனக ரான வாறும்.



	 	 	 (இ - ள்.) பொன் அசலம் தனை - பொன் மலையாகிய

மேருவை, செண்டால் புடைத்து - செண்டாலடித்து, நிதி எடுத்ததுவும்

- பொருளை எடுத்ததுவும், புனிதர்க்கு - முனிவர்களுக்கு, ஈசன் -

சிவபெருமான், பன் அரிய மறைப் பொருளைப் பகர்ந்ததுவும் -

சொல்லுதற்கரிய வேதப் பொருளைக் கூறியதும், மாணிக்கம்

பகர்ந்தவாறும் - மாணிக்கம் விற்ற தன்மையும், தொல் நகர்மேல் -

பழமையான மதுரை நகரத்தின் மேல், நீர்க் கிழவன் -

நீருக்குரியவனாகிய வருணனானவன், வரவிடுத்த - வரச்செய்த, கடல்

சுவறத் தொலைத்த வாறும் - கடல் சுவறுமாறு (அதை) அழித்த

தன்மையும், அன்ன தனி - அந்த ஒப்பற்ற, தொல் மதுரை - பழைய

மதுரையானது, நான் மாடக் கூடல் நகர் ஆனவாறும் - நான் மாடக்

கூடல் நகராகிய தன்மையும் எ - று.

அசலம் - அசைவில்லாதது; மலை. புனிதர் - தூயர். (4)





	 	 	 வட்டங்கொள் சடையுடைய சித்தர்விளை

		 யாடியதோர் வனப்புங் கையிற்

	கட்டங்கந் தரித்தவிரான் கல்லானை

		 கரும்பருந்தக் காட்டு மாறும்

	உட்டங்கு வஞ்சனையா லமணர்விடு

		 வாரணத்தை யொழித்த வாறும்

	இட்டங்கொள் கௌரிமுனம் விருத்தனிளை

		 யோன்குழவி யான வாறும்.



(இ - ள்.) வட்டம் கொள் சடையுடைய சித்தர் - வட்டமாகக்

கட்டிய சடையையுடைய எல்லாம்வல்ல, சித்தர், விளையாடியது ஓர்

பிரான் - விளையாடியதாகிய ஓர் அழகும், கையில் கட்டங்கம்

தரித்த பிரான் - கையில் மழுவை ஏந்திய இறைவனாகிய அந்தச்

சித்தர், கல் ஆனை கரும்பு அருந்தக் காட்டுமாறும் - கல்லானை

கரும்பு தின்னக் காட்டிய தன்மையும், உள் தங்கு வஞ்சனையால் -

உள்ளத்தில் நிலைபெற்ற வஞ்சனையினாலே, அமணர் விடு -

சமணர்கள் ஏவிய, வார ணத்தை ஒழித்தவாறும் - யானையை எய்த

தன்மையும், இட்டம் கொள் கௌரி முனம் - அன்பிடைய

கௌரியின்முன், விருத்தன் இளையோன் குழவி ஆனவாறும் -

விருத்தனும் குமாரனும் பாலனும் ஆகிய தன்மையும் எ - று.

‘சுத்திய பொக்கணத் தென்பணி கட்டங்கம்’ என்னும் திருக்

கோவையார்ச் செய்யுளுரையில் ‘கடங்கமென்பது மழு; இது

கட்டங்கமென நின்றது’ என்று பேராசிரியர் உரைத்திருப்பது

காண்க. கட்டங்கம் - கட்வாங்கம் என்பதன் றிரிபென்றும், யோக

தண்ட மென்றும் கூறுவாருமுளர். (5)





	 	 	 	 	 		 	 செய்யதாண் மாறிநட மாடியதும்

		 புழியஞ்சு திறனுந் தாயை

	மையலாற் புணர்ந்தமகன் பாதகத்தை

		 மாற்றியது மதியா தாசான்

	தையலாள் தனைவிரும்பி மாணவனை

		 வாளமரிற் றடிந்த வாறும்

	பையரா வெய்ததுவும் படிற்றமணர்

		 விடுத்தபசுப் படுத்த வாறும்.



(இ - ள்.) செய்யதாள் மாறி நடம் ஆடியதும் - சிவந்த

திருவடிமாறி ஆடியதும், பழி அஞ்சுதிறனும் - பழியஞ்சிய வகையும்,

தாயை - தன் தாயை, மையலால் - காம மயக்கத்தினாலே, புணர்ந்த

மகன் - சேர்ந்த மகனுடைய, பாதகத்தை மாற்றியதும் -

மாபாதகத்தைத் தீர்த்ததுவும், மதியாது ஆசான் தையலான்

தனைவிரும்பும் மாணவனை - ஆராயாது குரவன் பன்னியை

விரும்பிய மாணவனை, வாள் அமரில் தடிந்தவாறும் - வாட்போரில்

வெட்டின தன்மையும், படிற்று அமணர் விடுத்த - வஞ்சனையுடைய

அமணர்கள் ஏவிய, பை அரா எய்ததுவும் - படத்தையுடைய

நாகத்தை எய்ததுவும், பசுப் படுத்த வாறும் - மாயப்பசுவை வதைத்த

தன்தையும் எ - று.

மதியாது - பொருளாக்காது எனலுமாம். படுத்தல் - கோறல். (6)





	 	 	 அறவேற்றுப் பரியுகைத்து மெய்க்காட்டுக்

		 கொடுத்தவிளை யாட்டுங் காட்டுச்

	சுறவேற்றுக் கொடி*யரசன் றனக்குலவாக்

		 கிழிகொடுத்த தொடர்பு நாய்கர்

	நறவேற்ற மலர்க்குழலார் மனங்கவர்ந்து

		 வளைபசர்ந்த நலனு மாறு

	மறவேற்கண் மாதரார்க் கட்டமா

		 சித்திபெற வகுத்த வாறும்.



(இ - ள்.) அற ஏற்றுப் பரி உகைத்து - தரும விடையாகிய

புரவியைச் செலுத்தி, மெய்க்காட் கொடுத்த விளையாட்டும் - மெய்க்

காட்டிட்ட திருவிளையாட்லும், காட்டுச் சுறவு ஏற்றுக்கொடி அரசன்

தனக்கு - நீரில் வாழும் ஆண்சுறாவை எழுதிய கொடியை யுடைய

பாண்டி மன்னனுக்கு, உலவாக் கிழி கொடுத்த தொடர்பும் -

உலவாக்கிழி யருளிய தொடர்ச்சியும், நாய்கர் நறவு ஏற்ற மலர்க்

குழலார் - வணிகருடைய தேன்பொருந்திய மலர்களையணிந்த

கூந்தலை யுடைய மகளிரின், மனம் கவர்ந்து - மனத்தைக் கவர்ந்து,

வளை பகர்ந்த நலனும் - வளையல் விற்ற நன்மையும், மற வேல்

கண் ஆறு மாதரார்க்கு - வீரவேல் போலுங் கண்களையுடைய

ஆறு மகளிருக்கு, அட்டமா சித்தி பெற வகுத்தவாறும் -

அட்டமாசித்தி உபதேசித் தருளிய தன்மையும் எ - று.

ஏற்றையே பரியாகச் செய்து உகைத்தனர்; இதனை,

"கொற்றப்போர் விடையைத்தானே குரங்குளைப் பரியாமேற்

கொண்

டொற்றைச்சே வகராய்மாறி யாடியவொருவர் வந்தார்"



என அப்படலத்திற் கூறுமாற்றா னறிக. காடு - வனம்; வனம் - நீர்

சுறவின் ஆண் ஏறெனப் படுதலை. ‘கடல்வாழ் சுறவும் ஏறெனப் படுமே’

என்னும் தொல்காப்பியச் சூத்திரத்தா னறிக. அரசன் - குல பூடண

பாண்டியன். உலவாக்கிழி - எடுக்கக் குறையாத பொன் முடிப்பு.

காட்டுதலையுடைய கொடியென் றுரைப்பாரும், நாட்டும் எனப்

பாடங்கொண்டு, நாட்டுங்கொடியென் றுரைப்பாரும் உளர். (7)



* * *



(பா - ம்.) * நாட்டுஞ் சுறவேற்றுக்கொடி.





	 	 	 சென்னிபொருட் டெயில்வாயி றிறந்தடைத்து

விடைபொறித்த செயலுஞ் சென்னி

மன்னிகலிட் டமர்விளைப்ப மீனவர்க்கு

நீர்ப்பந்தர் வைத்த வாறும்

பொன்னனையாள் பொருட்டிரத வாதவினை

முடித்ததுவும் புகார்க்கு வேந்தன்

தன்னையகன் குழிவீட்டித் தென்னவற்கு

மறவாகை தந்த வாறும்.

(இ - ள்.) சென்னி பொருட்டு - சோழன் காரணமாக, எயில்

வாயில் திறந்து - மதில் வாயிலைத் திறந்து, அடைத்து விடை

பொறித்த செயலும் - திருக்காப்பிட்டு விடையிலச்சினை வைத்தசெய்

கையும், சென்னிமன் இகல் இட்டு அமர்விளைப்ப - சோழன் நிலை

பெற்ற பகைகொண்டு போர்விளைப்ப, மீனவற்கு நீர்ப்பந்தர் வைத்த

வாறும் - பாண்டியனுக்குத் தண்ணீர்ப் பந்தல் வைத்த தன்மையும்,

பொன்னனையாள் பொருட்டுஇரதவாத வினை முடித்ததுவும் - திருப்

பூவணத்திருந்த பொன்னனையாளுக்கு இரசவாத வினையை

முடித்ததுவும், புகார்க்கு வேந்தன் தன்னை - காவிரிப்பூம்

பட்டினத்திற்கு அரசனாகிய சோழனை, அகன் குழி வீட்டி - அகன்ற

குழியில் வீழப்பித்து, தென்னவற்கு - பாண்டியனுக்கு, மறவாகை

தந்தவாறும் - வெற்றிக் குரிய வாகை மாலையை அளித்த

தன்மையும் எ - று.

சென்னி - காடுவெட்டிய சோழன். மீனவன் - இராச புரந்தர

பாண்டியன். புகார்க்கு வேந்தன் - சேவக சோழன்; புகார் -

காவிரிப் பூம் பட்டினம்; காவிரி கட்லொடு கலக்குமிடத்துள்ளது;

சோழர்தலை நகரங்களிலொன்று. தென்னவன் - சுந்தரேசபாத

சேகரபாண்டியன். மறம் - வீரம்; ஈண்டு வெற்றி. அகன் குழி :

மரூஉ முடிபு. வீட்டி : வீழ்த்தியென்பதன் மரூஉ. (8)





	 	 	 மனக்கவலை கெடவுலவாக் கோட்டையடி

யாற்களித்த வகையு மாமன்

எனக்கருணை வடிவாகி வழக்குரைத்துப்

பொருவணிகற் கீந்த வாறுஞ்

சினக்கதிர்வேல் வரகுணற்குச் சிவலோகங்

காட்டியதுந் திவவுக் கோலான்

தனக்கடிமை யெனவிறகு திருமுடிமேற்

சுமந்துபகை தணித்த வாறும்.



(இ - ள்.) மனக்கவலை கெட - மனத்திலுள்ள துன்பம்

நீங்குமாறு, அடியாற்கு - தொண்டனுக்கு, உலவாக் கோட்டை

அளித்த வகையும் - உலவாக் கோட்டை யளித்தருளிய தன்மையும்,

மாமன் என - மாமன்போல, கருணை வடிவு ஆகி - அருள் வடிவு

கொண்டு, வழக்கு உரைத்து - வழக்குக் கூறி, வணிகர்க்குப் பொருள்

ஈந்தவாறும் - வணிகனுக்குப் பொருள் கொடுத்த தன்மையும், சினக்

கதிர் வேல் வரகுணற்கு - சினத்தையுடைய ஒளி பொருந்திய வேற்

படையை யுடைய வரகுண பாண்டியனுக்கு, சிவலோகம் காட்டியதும்

- சிவலோகங் காட்டியருளியதும், திவவுக் கோலான் தனக்கு -

நரம்புக் கட்டினையுடைய யாழ் வல்ல பாணபத்திரனுக்கு, அடிமை

என - அடிமை என்று கூறி, திருமுடிமேல் விறகு சுமந்து -

திருமுடியின்கண் விறகைச் சுமந்து, பகை தணித்தவாறும் -

பகையைவென்ற தன்மையும், எ-று.

உலவாக்கோட்டை - கொள்ளக் குறையாத அரிசிக்கோட்டை.

அடியான் - உழுதொழலாளனான ஒரு சிவபத்தன். திவவு - யாழ்

நரம்பின் கட்டு. கோல் என்றது யாழினை. கோலான் - பாண

பத்திரன். பகை - பகைவன்; ஏமநாதன். (9)





	 	 	 அப்பாணற் கிருநிதியஞ சேரனிடைத்

		 திருமுகமீந் தளித்த வாறும்

	அப்பாணன் பாடமழை யரையிரவிற்

		 பொற்பலகை யளித்த வாறும்

	அப்பாணன் மனைவியிசைப் பகைவெல்ல

		 வண்ணலவை யடைந்த வாறும்

	அப்பாண னாளென்றோன் முலையருத்திப்

		 பன்றியுயி ரளித்த வாறும்.



(இ - ள்.) அப் பாணற்கு -அந்தப் பாண பத்திரனுக்கு,

சேரன் இடைத் திருமுகம் ஈந்து - சேரமான் பெருமாளிடத்துத்

திருமுகம் கொடுத்து, இரு நிதியம் அளித்தவாறும் - பெரிய

பொருளைக் கொடுப்பித்த தன்மையும், அப் பாணன் பாட - அவன்

பாடுதற்கு, மழைஅரை இரவில் - மழை பெய்கின்ற நள்ளிரவில்.

பொன் பலகை அளித்த வாறும் - பொன் பலகை அருளிய

தன்மையும், அப் பாணன் மனைவி - அவன் மனைவி, இசைப்பகை

- இசைக்குப் பகையாய் வந்தவளை, வெல்ல - வெல்லுதற் பொருட்டு,

அண்ணல் அவை அடைந்தவாறும் - இறைவன் பாண்டியன்

சபைக்குப்போன தன்மையும், அப் பாணன் ஆள் என்றோன் -

அந்தப் பாணபத்திரன் அடிமை நான் என்று கூறிய சோமசுந்தரக்

கடவுள், முலையருத்தி - முலைகொடுத்து, பன்றி உயிர்

அளித்தவாறும் - பன்றிக் குட்டிகளின் உயிரைக் காப்பாற்றிய

தன்மையும் எ - று. சேரன் - கழறிற்றறிவாராகிய சேரமான்

பெருமான்; அறுபத்து மூன்று தனியடியாருள் ஒருவர். திருமுகம் -

‘மதிமலி புரிசை’ என்னும் பாசுரம். பகை - ஈழநாட்டுப் பாடினி.

அவை - இராசராச பாண்டியன் அவைக்களம். (10)





	 	 வயவேனக் குருளைகளை மந்திரிக

ளாக்கியதும் வலியுண் டாகக்

கயவாய்க்குக் குருமொழிவைத் தருளியது

நாரைக்குக் கருணை நாட்டந்

தயவால்வைத் தருண்முத்தி நல்கியதுங்

கூடனகர் தன்னைச் சித்தர்

புயநாகம் போய்வளைந்து திருவால

வாயாக்கிப் போந்த வாறும்.

(இ - ள்.) வய ஏனக் குருளைகளை - வெற்றியையுடைய

அந்தப் பன்றிக் குட்டிகளை, மந்திரிகள் ஆக்கியது -

அமைச்சர்களாகச் செய் தருளியதும், கயவாய்க்கு - கரிக்குருவிக்கு,

வலி உண்டாக - ஏனைய பறவைகளைவிட வலிமை உண்டாகுமாறு,

குருமொழ வைத்தருளியது - உபதேசித் தருளியதும், நாரைக்குக்

கருணை நாட்டம் தயவால் வைத்தருள் - நாரைக்கு அருட்

பார்வையைக் கருணையோடு வைத்தருளி, முத்தி நல்கியதும் -

வீடுபேற்றை அருளியதும், சித்ர் புயநாகம் போய் - எல்லாம் வல்ல

சித்தரின் கையில் அணிந்த கங்கணமாகிய நாகமானது சென்று,

கூடல் நகர் தன்னை வளைந்து - நான்மாடக்கூட லாகிய நகரை

வளைந்து, திருவாலவாய் ஆக்கிப் போந்தவாறும் - அதனைத்

திருவாலவாய் என்னும் பெயருடைய தாக்கி வந்த தன்மையும்

எ - று.

கயவாய் - கரிக்குருவி. குருமொழி வைத்தல் - உபதேசித்தல்.

வைத்தருளி யென்பது இகர விகுதி குறைந்து நின்றது; அருள்

என்பதனை முத்திக்கு அடையாக்கலுமாம். (11)





	 	 சுந்தரனென் றெழுதியகூ ரம்பெய்து

செம்பியன்போர் தொலைத்த வாறுஞ்

செந்தமிழோர்க் கியற்பலகை யருளியதுந்

தருமிக்குச் செம்பொன் பாடித்

தந்ததுவு மாறுபடு கீரற்குக்

கரையேற்றந் தந்தவாறும்

விந்தமடக் கியமுனியாற் கீரனியற்

றமிழ்தெளிய விடுத்த வாறும்.

(இ - ள்.) சுந்தரன் என்று எழுதிய - சுந்தரன் என்று பெயர்

எழுதப்பட்ட, கூர் அம்பு எய்து - கூரிய அம்பினை விடுத்து,

செம்பியன் போர் - சோழன் செய்த போரினை, தொலைத்தவாறும் -

அழித்த தன்மையும், செந்தமிழோர்க்கு இயல்பகை அருளியதும் -

தூய தமிழைஉணர்ந்த சங்கப் புலவர்கட்குச் சங்கப் பலகை அருளிச்

செய்ததும், தருமிக்குப்பாடிச் செம்பொன் தந்ததுவும் - தருமிக்குப்

பாடிக் கொடுத்து சிவந்த பொன்முடிப்பைக் கொடுப்பித்தருளியதும்,

மாறு படு கீரற்கு - (தன்னோடு) மாறுகொண்ட நக்கீரனுக்கு, கரை

ஏற்றம் தந்தவாறும் - கரையேறுதலை அளித்த தன்மையும், விந்தம்

அடக்கிய முனியால் - விந்தமலையை அடக்கிய அகத்திய

முனிவனால், கீரன் இயல் தமிழ் தெளிய விடுத்தவாறும் - அவன்

இலக்கணம் அறிந்து கொள்ளும்படி ஏவியருளிய தன்மையும் எ - று.

செம்பியன் - விக்கிரமசோழன். செந்தமிழோர் - ககிலர்

பரணர் நக்கீரர் முதலாயினார்; பொய்யடிமை யில்லாத புலவர். இயல்

- இலக்கணம். ‘கொங்குதேர் வாழக்கை’ என்னும் செந்தமிழ்ப்

பாவினைப் பாடி. பொற்றாமரையினின்றும் கரையேற்றுவித்தது.

இயற்றமிழ் - தமிழ்இயல்; தமிழிலக்கணம். கீரற்கு என்பதை உருவு

மயக்கமாகக் கொண்டு, கீரனைக்கரையேற்றிய என்னலுமாம். (12)





	 	 	 ஊமனாற் புலவரிக லகற்றியது

		 மிடைக்காட னுடன்போய்க் கொன்றைத்

	தாமனார் வடவால வாயமர்ந்த

		 பரிசும்வலை சலதி வீசிப்

	பூமனாய் குழலியைவேட் டருளியதும்

		 வாதவூர்ப் புனிதர்க் கேறத்

	தேமனாண் மலரடிகண் முடிசூட்டி

		 யுபதேசஞ் செய்த வாறும்.

	 	 		 (இ - ள்.) ஊமனால் புலவர் இகல் அகற்றியதும் - மூங்கை

யாகிய உருத்திரசன்மரால் சங்கப் புலவர்கள் மாறுபாட்டைப்போக்கி

யருளியதும், கொன்றைத் தாமனார் - கொன்றை மாலையை அணிந்த

சோமசுந்தரக் கடவுள், இடைக்காடனுடன் போய் - இடைக்காடனோடு

சென்று, வட ஆலவாய் அமர்ந்த பரிசும் - வட மதுரையின்கண்

தங்கிய தன்மையும், சலதி வலைவீசி - கடலில் வலையை வீசி, பூமன்

ஆய் குழலியை வேட்டு அருளியதும் - மலர்கள் பொருந்திய

ஆய்ந்து வகிர்ந்த கூந்தரையுடைய உமையம்மையை

மணந்தருளியதும், வாதவூர் புனிதர்க்கு - திருவாத வூரின்கண்

தோன்றியருளிய தூயவருக்கு, ஏற - (அவர்) வீடுபேற்றை அடைய,

தேம் மன் நாள் மலர் அடிகள் முடிசூட்டி உபதேசம் செய்தவாறும்

- தேன் பொருந்திய அன்றலர்ந்த மலர் போலுந் திருவடிகளை

(அவர்) முடியின்கண் சூட்டி உபதேசித் தருளிய தன்மையும் எ - று.



ஊமை - முருகக்கடவுளின் அமிசமாய் வைசியர் மரபில்

உதித்து மூங்கைப் பிள்ளையாயிருந்த உருத்திரன்மர். வடவாலவாய்

- மதுரைக்கு வடக்கிலும் வையை நதிக்குத் தெற்கிலுமுள்ள

வடமதுரை. வாதவூர்ப் புனிதர் - திருவாதவூரடிகள்; மாணிக்க

வாசகர். (13)





	 	 	 நரிகள்பரி யாக்கியதும் பரிகணரி

யாக்கியது நாகம் பூண்டோன்

அரியதிரு மேனியின்மே லடிசுமந்து

மண்சுமந்த வருளுந் தென்னன்

எரியடுவெஞ் சுரந்தணித்த வாறுமம்

ணரைக்கழுவி லிட்ட வாறுங்

கரியதென வன்னிகிண றிலிங்கங்கூய்

வணிகமகட் காத்த வாறும்.



	 	 	 (இ - ள்.) நரிகள்பரி ஆக்கியதும் - நரிகளைப் பரிகள்

ஆக்கியதும், பரிகள் நரி ஆக்கியதும் - பரிகளை நரிகள்

ஆக்கியதும், நாகம் பூண்டோன் - நாகத்தை அணிந்த சோமந்தரக்

கடவுள், அரிய திருமேனியின்மேல் - (தனது) அரிய திருமேனியிலே,

அடிசுமந்து மண்சுமந்த அருளும் - பிரம்படி சுமந்த

மண்சுமந்தருளியதும், தென்னன் - பாண்டியனது, எரி அடுவெஞ்சுரம்

தணித்தவாறும் - அழல் போலும் வருத்தாநின்ற கொடிய வெப்பு

நோயைத் தணித்தருளிய தன்மையும், அமணரைக்கழுவில்

இட்டவாறும் - சமணர்களைக் கழுவி லேற்றிய தன்மையும், கரி

வன்னி கிணறு இலிங்கம் கூய் - சான்றாக வன்னி கிண இலிங்கம்

ஆகிய இம் மூன்றையும் அழைத்து. வணிக மகள்காத்தவாறும் -

வணிகப்பெண்ணைக்காததருளியதன்மையும் எ-று.

வானோராலும் காண்டற் கரிய திருமேனி. சுமந்த

அருளின்றன்மையும். தென்னன் - கூன்பாண்டியன்; நெடுமாறர்.

கரியது, அது : பகுதிப் பொருள் விகுதி. (14)





	 	 	 எனத்தொகையா லறுபத்து நான்கிவற்றை

		 நிறுத்தமுறை யீறி லாத

	வினைத்தொகையா றகன்நீரெக் காலமெவர்

		 பொருட்டெனநீர் வினாய வாற்றான்

	மனத்தளவி லன்புமடை யுடைந்தொழுகத்

		 திருவால வாயான் றாளை

	நினைத்தளவி லானந்தம் பெருகவிரித்

		 துரைப்பலென நெறியாற் கூறும்.



(இ - ள்.) எனத் தொகையால் அறுபத்து நான்கு - என்று

தொகையினால் அறுபத்து நான்கு திருவிளையாடல்களாம்; ஈறு

இலாத வினைத்தொகை ஆறு அகன்றீர் - முடிவில்லாத வினைத்

தொகுதியின் நெறியைக் கடந்த முனிவர்களே, எக்காலம்

எவர்பொருட்டு என நீர் வினாயவாற்றால் - எந்தக் காலத்தில்

எவர்பொருட்டு என்று நீர் கேட்ட படியால், இவற்றை நிறுத்த முறை

- இவைகளை இங்கு வைத்த முறைப் படியே, விரித்து உரைப்பல்

என - விரித்துக் கூறுவேன் என்று, மனத்து அளவுஇல் அன்பு -

மனத்தின்கண் அளவிறந்த அன்பானது, நினைந்து -

திருவாலவாயுடைய பெருமான் திருவடிகளைச் சிந்தித்து. அளவு இல்

ஆனந்தம் பெருக - அளவற் இன்பம் மிக, நெறியால் கூறும் -

முறைப்படி கூறுவான் எ - று.

வினாவினமை மூர்த்தி விசேடப்படலத்திறுதிச் செய்யுளிற்

காண்க. மனத்து நினைத்தென்றுமாம். மடை யுடைந்தாற்போல.

நிரைத்த மறையென்பது பாடமாகாமையுணர்க. பல்வகைப்

பொருளையும் தொகுத் துரைத்தமையின் இப் பதினைந்து செய்யுளும்

பதிகம் எனப்படும்;

"பதிகக் கிளவி பல்வகைப் பொருளைத்

தொகுதி யாகத் தொகுத்துரைப் பதுவே"



என்னுஞ் சூத்திரமும் காண்க. (15)





	 	 1. இந்திரன் பழிதீர்த்த படலம்





[அறுசீரடியாசிரிய விருத்தம்]



மின்பயில் குலிசப் புத்தேள் விருத்திரா சுரனைக் கொன்ற

வன்பழி விடாது பற்றக் கடம்பமா வனத்தி லெய்தி

என்பர வாரம் பூண்ட விறைவனை யருச்சித் தேத்திப்

பின்பது கழிந்து பெற்ற பேற்றினை யெடுத்துச் சொல்வாம்.



(இ - ள்.) மின்பயில் - ஒளிதங்கிய, குலிசப்புத்தேள் -

வச்சிரப் படையையுடைய இந்திரன், விருத்திராசுரனைக் கொன்ற -

விருத்திரன் என்னும் அசுரனைக் கொன்றதனாலாகிய, வன்பழி -

வலிய பழியானது, விடாது பற்ற - நீங்காதுபற்ற, மா கடம்பவனத்தில்

எய்தி - (அது நீங்கப்) பெரிய கடம்பவனத்தில் வந்து, என்பு அரவு

ஆரம் பூண்ட இறைவனை - எலும்பினையும் பாம்பினையும்

மாலையாக அணிந்த சிவ பெருமானை, அருச்சித்து ஏத்தி -

அருச்சித்துத் துதித்து, பின்பு அது கழிந்து - பின் அப்பழியானது

நீங்கி, பெற்ற பேற்றினை எடுத்துச் சொல்வாம் - பெற்ற பயனை

எடுத்துக் கூறுவாம் எ - று.

விருத்திராசுரன் : தீர்க்க சந்தி. கழிந்த - கழிய : எச்சத்திரிபு;

அதினீங்கி யெனலுமாம். (1)





	 	 முன்னதா முகத்தில் வண்டு மூசுமந் தாரநீழற்

[பொற்பூண்

பொன்னவிர் சுணங்குண் கொக்ப்புலோமசை மணாளன்

மின்னவிர்ந் திமைப்பச் சிங்கஞ் சுமந்தமெல் லணைமேன்

மேவி

அன்னமென் னடையா ராடு மாடன்மே லார்வம் வைத்தான்.



(இ - ள்.) முன்னது ஆம் உகத்தில் - முற்பட்டதாகிய

கிரேதா யுகத்தில், வண்டு மூசும்மந்தார நீழல் - வண்டுகள்

மொய்க்கும் மந்தார மரத்தினது நிழலின்கண், சிங்கம்சுமந்த -

சிங்கங்காளற் றாங்கப்பெற்ற, மெல் அணை மேல் -மெத்தென்ற

ஆதனத்தின்மேல். பொன் அவிர் சுணங்கு உண் கொங்கை - பொற்

பிதிர்போல விளங்கும் தேமலைக் கொண்டிருக்கிற

கொங்கைகளையுடைய, புலோமசை மணாளன் - இந்தி ராணியின்

தலைவனாகிய இந்திரன், பொன் பூண் - பொன்னாலாகிய அணிகள்,

மின் அவிர்ந்து இமைப்ப - மின்போலும் விளங்கி ஒளிவிட, மேவி

வீற்றிருந்து, அன்னம் மெல்நடையார் ஆடும் - அன்னம் போலும்

மெதுவான நடையையுடைய மகளிர் ஆடுகின்ற, ஆடல்மேல்

ஆர்வம் வைத்தான் - கூத்தின்மேல் விருப்பம் வைப்பானாயினன்

எ - று.

யுகம் உகமெனத் திரிந்தது; இது தமிழில் ஊழி யெனப்படும்.

எக்காலம் என்னும் வினாவிற்கு விடை கூறுவாராய் ‘முன்னதா

முகத்தில்’ என்றார். மர மென்னும் பொதுமைபற்றி வண்டு

மொய்த்தல் கூறுவர். மந்தாரம் - ஐந்தருக்களின் ஒன்று; கற்பகம்

முதலியவற்றுக்கும் உபலக்கணம்.



"உண்டற் குரிய வல்லாப் பொருளை

உண்டன போலக் கூறலு மரபே"

என்பது இலக்கணமாகலின் ‘உண் கொங்கை’ என்றார். ஆடலை

நோக்குதற்கண். நீழற்கண் அணைமேல் மேவி ஆர்வம் வைத்தான்

என முடிக்க. (2)





	 	 மூவகை மலரும் பூத்து வண்டுளே முழங்கத் தெய்வப்

பூவலர் கொடிபேர்ந் தன்ன பொன்னனார் கூத்து மன்னார்

நாவல ரமுத மன்ன பாடலு நாக நாட்டுக்*

காவலன் கண்டு கேட்டுக் களிமதுக் கடலு ளாழ்ந்தான்.

(இ - ள்.) தெய்வப்பூ - தெய்வத் தன்மை பொருந்திய

தாமரை மலரானது, வண்டு உளே முழங்க - வண்டு உள்ளே

ஒலிக்கா நிற்க, மூவகை மலரும் - ஏனைய கோட்டுப்பூ நிலப்பூ

கொடிப்பூ என்ற மூவகை மலர்களையும், பூத்து - மலர்வித்து, அலர்

- மலரப் பெற்ற, கொடி பேர்ந்து அன்ன - கொடிகள் ஆடினாற்

போன்ற, பொன் அனார் கூத்தும் - திருமகளை ஒத்த தேவமகளிரின்

கூத்தையும், அன்னார் - அம்மகளிரின், நா அலர் - நாவினின்றும்

தோன்றும், அமுதம் அன்ன பாடலும் - அமுதத்தை யொத்த

பாடலையும், நாக நாட்டுக் காவலன் - விண்ணுலகிற்குத்

தலைவனாகிய இந்திரனானவன், கண்டு கேட்டு - (முறையே) கண்டும்

கேட்டும், களிமதுக்கடலுள் ஆழ்ந்தான் - களிப்பாகிய மதுக்கடலுள்

அழுந்தியிருப்பானாயினன் எ - று.

தெய்வப்பூ என்றது திருமகள் முதலாயினார்க்கு இருக்கையாய்ச்

சிறந்துள்ள தாமரைப்பூவை. நால்வகை மலருள் நீர்ப்பூவாகிய தாமரை

ஏனைய மூவகை மலரையும் பூத்துக்கொண்டிருக்கப் பெற்ற கொடி.

மகளிர்க்குக் கொடியும், அவர் முகத்திற்கு நீர்ப்பூவாகிய தாமரையும்,

கண்ணிற்கும் இதழுக்கும் கோட்டுப் பூவாகிய கருவிளை மலரும்,

முருக்கிதழும், மூக்கிற்கு நிலப்பூவாகிய எட்பூவும், பல்லுக்குக்

கொடிப்பூ வாகிய முல்லை யரும்பும், பாட்டுக்கு வண்டு உள்ளே

முழங்குதலும், ஆட்டத்திற்குக் கொடியின் பெயர்ச்சியும் உவமையாம்.

பூவலர் என்பதைக் கொடிக்கு அடையாக்கித் தெய்வத் தன்மையுள்ள

கொடி ஏனை மூவகை மலரையும் பூத்து என்றுரைப்பாருமுளர்;

வண்டு உள்ளே முழங்க என்றமையால் இப்பொருள் சிறவாமை

காண்க. பேர்ந்தாலன்ன என்பது வகிாரம். கண்டும் கேட்டும் என்னும்

உம்மைகள் தொக்கன. தன்னை மறந்தானென்பார், ‘களிமதுக்

கடலுளாழ்ந்தான்’ என்றார். கூத்தும் பாடலும் கண்டு கேட்டு என்றது

நிரனிறை. கொடி பேர்ந்தன்ன என்றது இல்பொருளுவமை. (3)





	 	 பையரா வணிந்த வேயிப் பகவனே யனைய தங்கள்

ஐயனாம் வியாழப் புத்தே ளாயிடை யடைந்தா னாகச்

செய்யதாள் வழிபா டின்றித் தேவர்கோ னிருந்தா னந்தோ

தையலார் மயலிற் பட்டோர் தமக்கொரு மதியுண் டாமோ.



(இ - ள்.) பை அரா அணிந்த வேணி - படத்தையுடைய

பாம்புகளை அணிந்த சடையையுடைய, பகவனே அனைய -

சிவபெருமானையே ஒத்த, தங்கள் ஐயனாம் - தங்கள் குரவனாகிய,

வியாழப்புத்தேள் - வியாழ தேவன்,ஆயிடை அடைந்தானாக -

அவ்விடத்து வர, செய்யதாள் வழிபாடு இன்றி - (அவனுடைய)

சிவந்த திருவடிகளுக்கு வழிபாடு செய்யாமல், தேவர்கோன்

இருந்தான் - தேவேந்திரன் வாளாவிருந்தான்; அந்தோ - ஐயோ,

தையலார் மயலில் - மகளிரின் மயக்கத்தில், பட்டோர் தமக்கு ஒரு

மதி உண்டாமோ - வீழ்ந்தவர்கட்கு நல்லறிவு உண்டாகுமோ

(இல்லை என்றபடி) எ - று.

பகவன் - ஆறு குணங்களையுடையவன்; சிவன். ஏகாரம் :

பிரிநிலை. ஐயன் - ஆசான். வியாழப்புத்தேள் - பொன், பிருகற்பதி.

ஆயிடை - சுட்டு நீண்டு யகரம் பெற்றது; ‘எகர வினா’ என்னும்

நன்னூற் சூத்திரத்து ‘தூக்கிற் சுட்டுநீளின் யகரமுந் தோன்றுத

னெறியே’ என்பது காண்க. முற்றுடன்ன ஆக என்னும் இடைச்

சொல் சேர்ந்து செயவெனெச்சமாயிற்று. அந்தோவென்பது இரங்குதற்

பொருட்டாய இடைச்சொல். ஒரு : இசை நிறைக்க வந்தது : சிறிது

என்னும் பொருட்டுமாம். ஓகாரம் : எதிர்மறை. இருந்தானென்னும்

சிறப்புப் பொருளை முடித்தற்கு மதியுண்டாமோ என்னும் பொதுப்

பொருள் கூறப்பட்டது. இது வேற்றுப் பொருள் வைப்பு என்னும்

அணி. (4)





	 	 	 ஒல்லெனக் குரவ னேக வும்பர்கோன் றிருவி னாக்கம்

	புல்லெனச் சிறிது குன்றப் புரந்தர னறிந்திக் கேடு

	நல்லதொல் குரவற் பேணா நவையினால் விளைந்த தென்னா

	அல்லலுற் றறிவன் றன்னைத் தேடுவா னாயி னானே.



(இ - ள்.) குரவன் ஒல்லென ஏக - (அதனை உணர்ந்த)

குரவனாகிய வியாழன் விரைந்து சென்றுவிட, உம்பர்கோன் திருவின்

ஆக்கம் - தேவர்க்கரசனது செல்வத்தின் மிகுதி, புல்லெனச் சிறிது

குன்ற - பொலிவின்றிச் சிறிதாகக் குறைதலால், புரந்தரன் அறிந்து -

இந்திரன் (அதனை) உணர்ந்து, இக்கேடு - இந்தக் கெடுதியானது,

நல்ல தொல் குரவன் - நல்ல தொன்றுதொட்ட குரவனாயுள்ளானை,

பேணா நவையினால் வளைந்தது என்னா - வழபாடு செய்யாத

குற்றத்தினால் வந்தது என்று, அல்லல் உற்று - துன்பமுற்று,

அறிவன் தன்னைத் தேடுவான் ஆயினான் - குரவனைத் தேடத்

தொடங்கினான் எ - று.

ஒல்லென : விரைவுக் குறிப்பு. ஆக்கம் - பெருக்கம்.

புல்லென - பொலிவின்றாக. சிறிது - சிறிதாக வென்க; ஒழுகக் கனற்

வெனலுமாம். புரந்தரன் முதலாகப் பின்வரும் பெயர்களைச் சுட்டு

மாத்திரமாகக் கொள்க.(5)





	 	 	 அங்கவ னிருக்கை புக்கான் கண்டில னவித்த பாசப்

புங்கவ ருலகு மேனோர் பதவியும் புவன மூன்றில்

எங்கணுந் துருவிக் காணா னெங்குற்றான் குரவ னென்னுஞ்

சங்கைகொண் மனத்த னாகிச் சதுர்முக னிருக்கை

சார்ந்தான்.

	 	 		 (இ - ள்.) அவன் இருக்கை புக்கான் - அக்குரவன்

இருப்பிடத்திற் சென்று, அங்கு கண்டிலன் - அங்குக்

காணாதவனாய், அவித்த பாசம் புங்கவர் உலகும் - பாசங்களைக்

கெடுத்த முனிவர்களுலகத்திலும், ஏனோர் பதவியும் - மற்றையேதர்

இருப்பிடங்களிலும், புவனம் மூன்றில் எங்கணும் - மூன்று

உலகத்துமுள்ள எல்லாவிடங்களிலும், துருவிக்காணான் - தேடியுங்

காணாதவனாய், குரவன் எங்கு உற்றான் என்னும் - ஆசிரியன்

எங்குற்றானோ என்னும், சங்கை கொள் மனத்தன் ஆகி -

ஐயங்கொண்ட மனத்தை யுடையவனாய், சதுர் முகன் இருக்கை

சார்ந்தான் - சதுர்முகன் இருப்பிடமாகிய சத்தியலோகத்தை

அடைந்தான் எ - று.

புக்கான் முதலியன முற்றெச்சங்கள். அவித்த பாசப் புங்கவர்

என்றது ‘அருங்கேடன்’ என்பதுபோல நின்றது. (6)





	 	 	 துருவின னங்குங் காணான் றிசைமுகற் றொழுது தாழ்ந்து

	பரவிமுன் பட்ட வெல்லாம் பகர்ந்தனன் பகரக் கேட்டுக்

	குரவனை யிகழ்ந்த பாவங் கொழுந்துபட் டருந்துஞ் செவ்வி

	வருவது நோக்கிச் சூழ்ந்து மலர்மக னிதனைச் சொன்னான்.



(இ - ள்.) அங்கும் துருவினன் காணான் - அங்கும் தேடிக்

காணா தவனாய், திசைமுகன் தாழ்ந்து தொழுது பரவி - நான்முகனை

வீழ்ந்து வணங்கித் துதித்து, முன்பட்ட எல்லாம் பகர்ந்தனன் - முன்

நிகழ்ந்த வற்றை எல்லாம் எஞ்சாது கூறினான்; பகர - கூற,

மலர்மகன் கேட்டு - பிரமன் கேட்டு, குரவனை இகழ்ந்த பாவம்

கொழுந்து பட்டு - குரவனை இகழ்ந்ததனாலாகிய பாவமானது

கொழுந்து விட்டோங்கி, அருந்து செவ்வி வருவது நோக்கி -

அவனை விழுங்குங் காலம் வருதலை யறிந்து, சூழ்ந்து இதனைச்

சொன்னான் - ஆராய்ந்து இதனைச் சொல்வானாயினன் எ - று.

கொழுந்து படுதல் - கிளைத்தல். ‘அண்ணாத்தல் செய்யாதளறு’

என்புழிப் போல ஈண்டுப் பாவம் அருந்தும் என்றார்; நுகரப்படும்

எனினுமாம். வருவது : தொழிற்பெயர். (7)





	 	 	 	 அனையதொல் குரவற் காணு மளவுநீ துவட்டா வீன்ற

தனையன்முச் சென்னி யுள்ளான் றானவர் குலத்தில் வந்தும்

வினையினா லறிவான் மேலான் விச்சுவ வுருவ னென்னும்

இனையனைக் குருவாக் கோடி யென்னலு மதற்கு

நேர்ந்தான்.



(இ - ள்.) அனைய தொல குரவன் காணும் அளவும் -

அந்தப் பழமையான குரவனைக் காணும் வரையும், நீ துவட்டா

ஈன்ற - நீ துவட்டா வானவன் பெற்ற, தனையன் - புதல்வனும்,

முச்சென்றி உள்ளான் - மூன்றுதலைகளையுடையவனும், தானவர்

குலத்தில் வந்தும் - அசுரர்குலத்திற் றோன்றியும், வினையினால்

அறிவால் மேலான் - தொழிலாலும் அறிவாலும் சிறந்தவனுமாகிய,

விச்சுவ உருவன் என்னும் இனையனை - விச்சுவ உருவனென்னும்

பெயரையுடைய இவனை, குருவாக் கோடி என்னுலும் - குரவனாகக்

கொள்வாயாக என்று கூறலும், அதற்கு நேர்ந்தான் - அதற்கு

உடன்பட்டவனாய் எ - று.

தானவர் - காசிபனுக்குத் தனு என்பாள் வயிற்றில் வந்தர்.

உம்மை இழிவு சிறப்பு; எண்ணும்மைவிரிக்க. குருவா - தொகுத்தல்.

கோடி - கொள் பகுதி : த் எழுத்துப் பேறு. நேர்ந்தான் : முற்று

எச்சமாய் நின்றது. (8)





	 	 	 	 	 		 	 	 அழலவிர்ந் தனைய செங்கே ழடுக்கிதழ் முளரி வாழ்க்கைத்

	தொழுதகு செம்ம றன்னைத் தொழுதுமீண் டகன்று நீங்கா

	விழைதகு* காதல்கூர விச்சுவ வுருவன் றன்னை

	வழிபடு குருவாக் கொண்டான் மலர்மகன் சூழ்ச்சி தேறான்.



(இ - ள்.) அழல் அவிர்ந்து அனைய செங்கேழ் - தீயானது

ஒளி விட்டா லொத்த செந்நிறத்தையுடைய, அடுக்கு இதழ் முளரி -

அடுக்கிய இதழகளையுடைய தாமரை மலரில், வாழ்க்கை -

வாழ்தலையுடைய தொழுதகு செம்மல் தன்னை - வணங்கத் தக்க

பெருமையுடைய பிரமனை, மீண்டு தொழுது அகன்று நீங்கா -

மீளவும் வணங்கி (அவணின்றும்) நீங்கிப்போய், மலர் மகன் சூழ்ச்சி

தேறான் - பிரமனது உபாயத்தை அறியாதவனாய், விழைதகு காதல்

கூர - விரும்பித் தக்க அன்பு மிக,விச்சுவ உருவன் தன்னை -

விச்சுவ வுருவனை, வழிபடு குருவாக் கொண்டான் - தான் வழிபடும்

குரவனாகக் கொண்டான் எ - று.

அவிர்ந்தா லனைய என்பது விகாரமாயிற்று. தொழுதல் தகு

விழைதல் தகு. கூர - மிக; கூர் : உரிச்சொல். (9)



* * *



(பா - ம்.) * விழைதரு.





	 	 	 கைதவக் குரவன் மாயங் கருதிலன் வேள்வி யொன்று

செய்திட லடிக ளென்னத் தேவர்கட் காக்கங் கூறி

வெய்தழல் வளர்ப்பா னுள்ளம் வேறுபட் டவுணர்க்

கெல்லாம்

உய்திற நினைந்து வேட்டான் றனக்குமே லுறுவ தோரான்.



(இ - ள்.) கைதவக் குரவன் மாயம் கருதிலன் -

வஞ்சனையை யுடைய குரவனது தீய கருத்தை உணராதவனாய்,

அடிகள் வேள்வி ஒன்று செய்திடல் என்ன - அடிகளே ஒரு

வேள்வி செய்க என்று வேண்ட, தேவர்கட்கு ஆக்கங் கூறி -

தேவர்களுக்கு நலன் உண்டாக எனச் சொல்லி, வெய்து அழல்

வளர்ப்பான் - வெம்மையாகிய தீயை வளர்க்கின்றவன், தனக்கு

மேல் உறுவது ஓரான் - தனக்குமேல் விளைவதை உணராதவனாய்,

உள்ளம் வேறுபட்டு - மனம் வேறுபட்டு, அவுணர்க்கு எல்லாம்

உய்திறம் நினைந்து வேட்டான் - அசுரர்களுக்கெல்லாம் ஆக்கங்

கருதி வேள்வி செய்தான் எ-று.

செய்திடல் : அல்லீற்று வியங்கோள்; ‘மக்கட் பதடியெனல்’

என்புழிப் போல. அடிகள், குரவர் முதலாயினாரை விளித்தற்குரிய

உயர்வுப் பன்மைச் சொல். ஆக்கமுண்டாகவென - உய்திற

முண்டாதலை. (10)





	 	 	 வாக்கினான் மனத்தால் வேறாய் மகஞ்செய்வான் செயலை

யாக்கை

நோக்கினா னோதி தன்னா னோக்கினான் குலிச வேலால்

தாக்கினான் றலைகண் மூன்றுந் தனித்தனி பறவை யாகப்

போக்கினா னலகை வாயிற் புகட்டினான் புலவுச் சோரி.



(இ - ள்.) வாக்கினால் மனத்தால் வேறாய் - சொல்லால்

வேறாகவும் நினைப்பால் வேறாகவும், மகம் செய்வான் செயலை -

வேள்வி செய்கின்றவன் செய்கையை, ஆக்கை நோக்கினான் -

உடலிற் கண்களையுடைய இந்திரனானவன், ஓதி தன்னால்

நோக்கினான் - ஞானப்பார்வையால் நோக்கி, குலிச வேலால்

தாக்கினான் - வச்சிரப் படையால் மோதி, தலைகள் மூன்றும் -

மூன்று தலைகளையும், தனித் தனி பறவையாகப் போக்கினான் -

தனித் தனியே வெவ்வேறு பறவைகளாகப் போக்கி, அலகை வாயில்

- பேய்களின் வாய்களில், புலவுச் சோரி புகட்டினான் - ஊனோடு

கூடிய குருதியைப் புகச் செய்தான் எ - று.

வேறாய் - வேறாக : எச்சத்திரிவு. ஓதி - ஞானம்.

நோக்கினான் முதலியவற்றை எச்சமாகக் கொள்க. சோமபானஞ்

செய்யுமுகம் காடையாகியும், சுராபானஞ் செய்யுமுகம் ஊர்க்குருவி

யாகியும், அன்னபானங் கொள்ளுமுகம் சிச்சிலியாகியும்

பறந்தனவென வட நூல் கூறுமென்ப. புகட்டினான், புகட்டு : பகுதி;

புகவிடு என்பதன் மரூஉ. (11)





	 	 	 தெற்றெனப் பிரம பாவஞ் சீறிவந் தமரர் வேந்தைப்

பற்றலு மதனைத் தீர்ப்பான் பண்ணவர் மரமேன் மண்மேற்

பொற்றொடி யார்மே னீர்மேல் வேண்டினர் புகுத்த லோடும்

மற்றவ ரிஃதியாந் தீர்க்கும் வண்ணம்யா தென்ன

விண்ணோர்.

	 	 		 (இ - ள்.) தெற்றென - விரைவாக, பிரமபாவம் -

பிரமக்கொலைப் பாவமானது, சீறி வந்து - முனிந்து வந்து, அமரர்

வேந்தைப் பற்றலும் - தேவர்க் கரசனைப் பற்றியவுடனே, அதனைத்

தீர்ப்பான் - அதனை நீக்கும் பொருட்டு, பண்ணவர் வேண்டினர் -

தேவர்கள் விரும்பினவர்களாகி, மரமேல் மண்மேல் பொன்

தொடியார் மேல் நீர்மேல்புகுத்த லோடும் - மரங்களின் மேலும்

பூமியின் மேலும் பொன்னாலாகிய வளையலையணிந்த மகளிர்மேலும்

நீர்மேலும் கூறுசெய்து புகுத்திய வுடனே, அவர் இஃது யாம் தீர்க்கும்

வண்ணம் யாது என்ன - அவர்கள் இதனை யாங்கள் நீக்கும் வகை

எவ்வாறு என்று கேட்க, விண்ணோர் - தேவர்கள் எ - று.

புகுத்தல் - புகச்செய்தல், இருதிணையும் விரவிச் சிறப்பால்

உயர்திணை முடிவு பெற்றன; வழுவமைதி; பிறவற்றைத் தெய்வமாகக்

கருதி உயர்திணையாற் கூறினாரென்னலுமாம். (12)





	 	 	 	 அப்பிடை நுரையாய் மண்ணி லருவருப் புவரா யம்பொற்

	செப்பிளங் கொங்கை யார்பாற் றீண்டுதற் கரிய பூப்பாய்க்

	கப்பிணர் மரத்திற் காலும் பயினதாய்க் கழிக வென்றார்

	இப்பழி சுமந்த வெங்கட் கென்னல மென்றார் பின்னும்.



(இ - ள்.) அப்பு இடை நுரையாய் - நீரினிடத்து

நுரையாகியும், மண்ணில் அருவருப்பு உவராய் - நிலத்தினிடத்து

அருவருக்கத் தக்க உவராகியும், அம்பொன் செப்பு இளங்

கொங்கையார் பால் - அழகிய பொன்னாலாகிய சிமிழை ஒத்த

இளமையான கொங்கைகளையுடைய மகளிரிடத்து, தீண்டுதற்கு

அரிய பூப்பாய் - தீண்டுதற்காகாத பூப் பாகியும், கப்பு இணர்

மரத்தில் - கிளைகளையும் பூங்கொத்துக்களையு முடைய

மரங்களிடத்து, காலும் பயின் ஆய் - கசிந்தொழுகும் பிசினாகியும்,

கழிக என்றார் - நீங்குக என்று கூறினார்; பின்னும் - மீளவும்,

இப்பழி சுமந்த எங்கட்கு என் நலம் என்றார் - இப்பழியைத்

தாங்கிய எங்களுக்கு என்ன பயன் என்று அந்நால்வரும வினவினார்

எ - று.

அருவருப்பு - இழந்தவற்றாலுளதாகும் மனம் பொருந்தாத்

தன்மை. கப்பு,கவர்ப்பு என்பதன் மரூஉ. பயினது, அது : பகுதிப்

பொருள் விகுதி. (13)





	 	 [- வேறு]



கருவின் மாதர் கருவுயிர்க்கு மளவு முறையாற்

கணவர்தோண்

மருவி வாழக மண்ணகழ்ந்த குழியு மதனால் வடுவொழிக

பொருவி னீரு மிறைத்தோறு மூறிப் பொலிக மரங்குறைபட்

டொருவி னாலுந் தழைகவென வொழியா நலனு முதவினார்.

(இ - ள்.) கருவின் மாதர் - சூலினையுடைய மகளிர், கரு

உயிர்க்கும் அளவும் - அக்கருப்பத்தை ஈநும் வரையிலும், முறையால்

கணவர் தோள் மருவி வாழ்க என - முறைப்படி தங்கணவரின்

தோளைச் சேர்ந்து வாழக் கடவர் என்றும், மண் அகழ்ந்த சூழியும்

- மண் தோண்டிய குழியும், அதனால்வடு ஒழிக என - அம்

மண்ணினாலேயே வடுவொழிந்து நிரம்பக் கடவது என்றும், பொருவு

இல் நீரும் - ஒப்பில்லாத நீரும், இறைத்தோறும் - இறைக்குந்

தோறும், ஊறிப் பொலிக என - ஊறி விளங்கக் கடவது என்றும்,

பொருவு இல் நீரும் - ஒப்பில்லாத நீரும், இறைத்தோறும் -

இறைக்குந் தோறும், ஊறிப் பொலிக என - ஊறி விளங்கக் கடவது

என்றும், மரம் குறைபட்டு ஒருவினாலும் - மரம் வெட்டுண்டு

வளங்குன்றினாலும், தழைக என - தழையக் கடவது என்றும், ஒழியா

நலனும் உதவினார் - என்றும் நீங்காத பலனையும் அளித்தார்கள்

எ - று.

கருவுயிர்த்தல் - மகப்பெறுதல் அதனால் - தானே

யென்னலுமாம். இறைக்குந்தோறும் என்பது விகாரமாயிற்று, ஒருவுதல்

- வெட்டுண்ட துண்டு நீங்குதலுமாம். மூன்று செய்யுளிலும் நாக்கும்

முறை பிறழக் கூறப்பட்டன; செய்யுளாகலின். இவற்றுட் கூறியன

புனைந்துரை வழக்கெனக் கொள்க. (14)





	 	 மாசிற் கழந்த மணியேபோல்

வந்த பழிதீர்ந் திந்திரனுந்

தேசிற் றிகழத் துவட்டாதன்

செல்வன் றன்னைத் தேவர்பிரான்

வீசிக் குலிசத் துயிருண்ட

விழுமங் கேட்டு வெகுண்டுயிர்த்துக்

கூசிப் பழகோள் கருதியொரு

கொடிய வேள்வி கடிதமைத்தான்.

(இ - ள்.) மாசில் கழிந்த மணியேபோல் - குற்றத்தினின்றும்

நீங்கிய மாணிக்கத்தைப்போல், வந்த பழி தீர்ந்து இந்திரனும் தேசில்

திகழ - அடைந்த பாவமானது நீங்கப்பெற்று இந்திரனும் ஒளியோடு

விளங்க, துவட்டா - துவட்டாவானவன், தன் செல்வன் தன்னை -

தன் புதல்வனாகிய விச்சுவ உருவனை, தேவர்பிரான் -

தேவேந்திரன், குலிசத்து வீசி உயிர் உண்ட விழுமம் கேட்டு -

வச்சிரப்படையால் ஓச்சி (அவன்) உயிரைப் பருகிய துன்பச்

செய்தியைக் கேட்டு, வெகுண்டு - கோபித்து, உயிர்த்து - பெருமூச்

செறிந்து, கூசி - மனங் கூசி, பழி கோள் கருதி - பழிவாங்குதலை

யெண்ணி, ஒரு வேள்வி கடிது அமைத்தான் - ஒரு வேள்வியை

விரைந்து செய்தான் எ - று.

குலிசத்தால் வீசி யென்க. விழுமம் - துன்பம்; ஈண்டு துன்பச்

செய்தி. கூசுதல் - பரிபவத்திற்கு நாணுதல். கோள் : முதனிலைதிரிந்த

தொழிற்பெயர். (15)





	 	 	 அந்தக் குண்டத் தெரிசிகைபோ

		 லழலுங்* குஞ்சி யண்டமுக

	டுந்தக் கொடிய தூமம்போ

		 லுயிர்த்துச் செங்கண் சினச்செந்தீச்

	சிந்தப் பிறைவா ளெயிறதுக்கித்

		 திசைவான் செவிடு படநகைத்து

	வந்தக் கொடிய விடம்போல

		 வெழுந்தா னொருவாண் மறவீரன்.

	 	 	 		 (இ - ள்.) அந்தக் குண்டத்து - அந்த வேள்விக்

குண்டத்தினின்றும், எரிசிகைபோல் அழலும் குஞ்சி - எரிகின்ற

தீயின் கொழுந்து போலச் செந்நிறத்தால் விளங்கும் முடியானது,

அண்டம் முகடு உந்த - அண்டத்தினுச்சியைத் தாக்க, கொடிய

தூமம்போல் உயிர்த்து - கொடிய புகைபோல மூச்செறிந்து, செங்கண்

- சிவந்த கண்கள், சினச் செந்தீ சிந்த - கொடிய கோபத்தீயைச்

சிதற, பிறைவாள் எயிறு அதுக்கி - பிறைபோல் வளைந்த ஒள்ளிய

பற்களைக் கடித்து, திசை வான் செவிடுபட நகைத்து - திக்குகளும்

வானமும் செவிடுபடும்படி சிரித்து, வந்த அக் கொடிய விடம்போல

- கடலினின்றும் தோன்றிய அந்த ஆலால விடம்போல, ஒரு வாள்

மற வீரன் - ஒரு வெற்றியை யுடைய வாட்படையை யேந்திய வீரன்,

எழுந்தான் - தோன்றினான் எ - று.

அழலல் - ஈண்டு விளங்குதல். வாள் - கொடுமையுமாம்.

எயிறதுக்கி - எயிற்றால் இதழையதுக்கி யென்னலுமாம். வந்த

என்னும் பெயரெச்சத்தகரம் தொக்கது. அகரச் சுட்டு மிகுதிமேல்

நின்றது. மறவீரம் - மறமாகிய வீரம்; மறத்தையுடைய வீரன்

எனக்கொண்டு, வீரன் பெயர்மாத்திரையாய் நின்ற தென்னலுமாம். (16)



* * *



(பா - ம்.) * சிகை நின்றழலும்.





	 	 [கலிவிருத்தம்]



ஈங்குவன் விருத்திர னென்ப வாரழற்

றூங்குவன் கணைவிடு தூர நீண்டுநீண்

டோங்குவ னோங்குதற் கொப்ப வைகலும்

+வீங்குவ னறினிலார் வினையி னெ்னபவே.

(இ - ள்.) ஈங்கு உவன் - இங்குத் தோன்றிய இவனையே,

விருத்திரன் என்ப - விருத்திராசுரன் என்று சொல்லுவர், ஆர்

அழல் தூங்கு - நிறைந்த தீத்தங்கிய, வன்கணை விடு தூரம் -

வலிய அம்பு விடுகின்ற தூரம் வரை, நீண்டு நீண்டு ஓங்குவன் -

(ஒவ்வொரு நாளும்) நீண்டு நீண்டு உயருவான்; ஓங்குதற்கு ஒப்ப -

அங்ஙனம் உயருதற்கேற்ப, வைகலும் - நாடோறும், அறன் இலார்

வினையின் - அறவினை இல்லாதார் பாவம்போல, வீங்குவன் என்ப

- பருப்பான் என்று சொல்லுவர் எ - று.

உவன் என்னுஞ் சுட்டுச் சேய்மை அண்மை யிரண்டிடத்தையுங்

குறிக்கும்; ஈண்டு அண்மைக் காயிற்று. ஆரழல் - தீண்டுதற்கரிய

அழலுமாம். கணை விடுதூரம் - வில்லினின்றும் விடப்பட்ட கணை

செல்லுந் தூரம். அடுக்கு விரைவு குறித்தது. இறுதியினின்ற என்ப;

அசையுமாம். ஏ : ஈற்றசை. (17)



* * *



(பா - ம்.) +வீங்குவன்றனிலரா; றனிலறா.





	 	 	 வீங்குடல் விருத்திரன் றன்னை விண்ணவர்

	ஏங்குற வருதுவட் டாவெ னும்பெயர்த்

	தீங்குறு மனத்தினோன் றேவர் கோனுயிர்

	வாங்குதி பொருதென வரவிட் டானரோ.

	 	 	 		 (இ - ள்.) துவட்டா எனும் பெயர் - துவட்டா என்ற

பெயரையுடைய, தீங்கு உறுமனத்தினோன் - தீமைமிக்க

மனத்தினையுடையவன், விண்ணவர் ஏங்குற வரு - தேவர்கள்

வருந்தும்படி தோன்றிய, வீங்கு உடல் விருத்திரன் தன்னை - பருத்த

உடலையுடைய விருத்திராசுரனை, தேவர் கோன் உயிர் -

தேவேந்திரன் உயிரை, பொருது வாங்குதி என - போர் செய்து

வாங்குவாயென்று, வரவிட்டான் - ஏவினான் எ - று.

அரோ : அசை. (18)





	 	 	 மதித்துணி யெயிற்றினோன் வடவை போற்சினை இக்*

	கொதித்தெதிர் குறுகினான் கொண்ட லூர்தியும்

	எதிர்த்தனன் களிற்றின்மே லிமயத் துச்சிமேல்

	உதித்ததோர் கருங்கதி ரொக்கு மென்னவே.

	 		 (இ - ள்.) துணிமதி எயிற்றினோன் -பிறைச் சந்திரனை ஒத்த

வளைந்த பற்களையுடைய விருத்திரன், வடவைபோல்சினைஇ -

வடவைத் தீயைப்போல் வெகுண்டு, கொதித்து - துள்ளி, எதிர்

குறுகினன். போர் முனையில் வந்தான்; கொண்டல் ஊர்தியும் -

மேகவாகனனாகிய இந்திரனும், இமயத்து உச்சிமேல் - பனி

மலையின் சிகரத்தில், உதித்தது ஓர் கருங் கதிர் ஒக்கும் என்ன -

தோன்றியதாகிய ஒரு கரிய ஞாயிறு போலும் என்று சொல்லுமாறு,

களிற்றின்மேல் எதிர்த்தனன் - வெள்ளை யானையின் மேலேறி

எதிர்த்தான் எ - று.

வடவை - பெண் குதிரை; கடல் நாப்பண் இருக்கும் ஊழித்தீ

பெண் குதிரையின் முகம் போலும் வடிவினதாகலின் வடவா

முகாக்கினி யெனப்படும்; இது குறைந்து வடவை யெனவும் நிற்கும்.

சினைஇ - சினந்து : சொல்லிசை நிறைக்கும் அளபெடை.

கொண்டலாகிய ஊர்தியையுடையன் எனஅன்மொழித் தொகையை

விரிக்க. வெள்ளை யானையின் மேலிருக்கும் கரிய நிறமுடைய

இந்திரனக்குப் பனி மலை மேலுதித்த கருஞாயிறு உவமம். இஃது

இல்பொருளுவமை யணி. (19)



* * *



(பா - ம்.) * வடவை போற்றின் ன.





	 	 அறத்தொடு பாவநேர்ந் தென்ன வார்த்திரு

திறத்தரு மூண்டமர் செய்யக் கற்சிறை

குறைத்தவன் றகுவன்மேற் குலிச வேலெடுத்

துறைத்திட வீசினா னுடன்று கள்வனும்.

(இ - ள்.) அறத்தொடு பாவம் நேர்ந்தது என்ன - அறமும்

பாவமும் எதிர்ந்தாற்போல, ஆர்த்து - ஆரவாரித்து, இருதிறத்தரும்

- இரண்டு பகுதியாரும், மூண்டு அமர் செய்ய - எதிர்ந்து

போரினைச் செய்ய, கல் சிறை குறைத்தவன் - மலைகளின் சிறையை

அறுத்தவனாகிய இந்திரன், தகுவன்மேல் - அசுரனாகிய விருத்திரன்

மேல், குலிசவேல் எடுத்து உறைத்திட வீசினான் - வச்சிரப் படையை

எடுத்து உறைக்கும் படி வீசினான்; கள்வனும் உடன்று -

விருத்திரனும் சினந்து எ - று.

ஒடு : எண்ணொடு; நேர்ந்தது. விகாரமாயிற்று.

நேர்ந்தென்பதற்கேற்ப மூண்டு என்பதற்கு எதிர்ந்து

எனப்பொருளுரைக்கப்பட்டது, சின மூண்டு என்றுமாம். வானவனும

தானவனும் என்பது தோன்ற இருவரென்னாது இரு திறத்தரும்

என்றார்; படைகளை உளப்படுத்தியுமாம். வானவனக்கு அறமும்,

தானவனுக்குப் பாவமும் உவமம். அறமும் பாவமும் உருவெடுத்து

எதிர்ந்தாற் போல என்றுமாம். தகுவன் - அசுரன். குலிசவேல் :

இருபெயரொட்டு (20)





	 	 	 இடித்தனன் கையி* லோ ரிருப்பு லக்கையைப்

	பிடித்தனன் வரையெனப் பெயர்ந்து தீயெனத்

	துடித்தனன் சசிமுலைச் சுவடு தோய்புயத்

	தடித்தன னிந்திர னவச மாயினான்.



(இ - ள்.) இடித்தனன் - ஆரவாரித்து, ஓர் இருப்பு

உலக்கையை கையில் பிடித்தனன் - ஒரு இருப்புலக்கையை்க்

கரத்திற்றாங்கி, வரை யெனப் பெயர்ந்து - மலைபோல

அடிபெயர்ந்து, தீ எனத் துடித்தனன் - தீப்போலத் துள்ளி,

சசிமுலைச் சுவடுதோய் புயதது அடித்தனன் - இந்திராணியின்

தனச்சுவடு பொருந்திய தோளின்கண் தாக்கினான்; இந்திரன் அவசம்

ஆயினான் - இந்திரன் மூர்ச்சையானான் எ - று.

இடித்தனன் முதலிய மூன்றும் முற்றெச்சம். வரை பெயர்தல்

போலப் பெயர்ந்து என விரிக்க : இல்பொருளுவமை. அடித்தனன்

என்பதனுடன் ஆக என்னும் இடைச்சொற் கூட்டி

எச்சப்படுத்தலுமாம். அவசம் - வசமிழத்தல். (21)



* * *



(பா - ம்.) * எடுத்தனன் கையில்.





	 	 அண்டரே றனையவ னவச மாறிப்பின்

கண்டகன் கைதவ நினைந்திக் கள்வனேர்

மண்டம ராற்றுவான் வலியி லோமெனப்

புண்டரீ கத்தவ னுலகிற் போயினான்.



(இ - ள்.) அண்டர் ஏறு அனையவன் - தேவர்களுள்

ஆண் சிங்கம் போன்றவனாகிய இந்திரன், அவசம் மாறி -

மூர்ச்சைதெளிந்து, பின் கண்டகன் கைதவம் நினைந்து - பின்பு அக்

கொடியவனது வஞ்சனையை உணர்ந்து, இக் கள்வன் நேர்மண்டு

அமர் ஆற்றுவான் - இந்தக் கள்வனுக்கு நேர் நின்று மிக்க

போரைச் செய்வதற்கு, வலியிலோம் என - வன்மை யுடைய

மல்லோம் என்று கருதி, புண்டரீகத் தவன் உலகில் போயினான் -

தாமரை மலரில் வசிக்கும் பிரம னுலகத்திற் சென்றான் எ - று.

நேர் நின்று என ஒரு சொல் வருவிக்க. ஆற்றுவான் :

வினையெச்சம். (22)





	 	 	 ஆற்றவும் பழையதுன் னங்கை வச்சிரம்

	மாற்றவ ருயிருண வலின் றாதலால்

வேற்றொரு புதியது+வேண்டு மாலினிச்

	சாற்றுது மதுபெறுந் தகைமை கேட்டியால்.

	 	 	 		 (இ - ள்.) உன் அங்கை வச்சிரம் ஆற்றவும் பழையது -

உனது கையிலுள்ள வச்சிரப்படையானது மிகவும் பழையது :

மாற்றவர் உயிர் உண வலி இன்று - (அதனால்) பகைவர்களின்

உயிரை உண்ணுதற்கு வலிமையிலதாயிற்று; ஆதலால் வேறு ஒரு

புதியது வேண்டும் - ஆகலான் வேறு ஒரு புதிய படைவேண்டும்;

இனி அது பெறும் தகைமை சாற்றுதும் கேட்டி - இப்பொழுது அதை

யடையுந் தன்மையைச் சொல்லுவேம் கேட்பாயாக எ - று.

இன்று - உடையதன்று. வேற்றொரு : றகர வொற்று விரித்தல்.

ஆல் இரண்டும் அசை. மால் எனப் பிரித்து இந்திரனெனப்பொருள்

கொண்டு விளியாக்குவாருமுளர். கேட்டி : ஏவன் முற்று; கேள் :

பகுதி. ட் : எழுத்துப்பேறு, இல் : விகுதி. (24)



* * *



(பா - ம்.) +புதியதா.





	 	 	 தொடையகன் மார்பநாந் தூய பாற்கடல்

கடையுநா* ளசுரருஞ் சுரருங் கையில்வெம்

படையொடு மடையன்மின் பழுதென் றப்படை

அடையவுந் ததீசிபா லடைவித் தாமரோ.

(இ - ள்.) தொடை அகல் மார்ப - மாலையை யணிந்த

பரந்த மார்பையுடையவனே, நாம் தூய பால்கடல் கடையும் நாள் -

நாம் புனிதமான பாற்கடலைக் கடையுங்காலத்து, அசுரரும் சுரரும் -

அசுரர்களும் தேவர்களும், கையில் வெம்படையொடும் அடையன்

மின் - கரத்தில்கொடிய படைக்கலங்களோடு வாராதீர்கள்; பழுது

என்று - (அங்ஙனம் வருதல்) குற்றமாகும் என்று, அப்படை

அடையவும் - அப் படைகள் அனைத்தையும் - ததீசிபால்

அடைவித்தாம் - ததீசிமுனி வனிடத்தே சேர்ப்பித்தோம் எ - று.

தொடைய, கல் எனப் பிரித்து, மாலையைுடைய மலைபோன்ற

என்றுரைத்தலுமாம். சுரரும் அசுரரும் என்னும் படர்க்கைப்

பெயர்கள் அடையன்மின் என முன்னிலை கொண்டன : இடவழு

வமைதி. அங்ஙனம் வருதல் என்பது அவாய் நிலையால்

வருவிக்கப்பட்டது. அடையவும் - முழுதும். அடைவித்தாம் : தனித்

தன்மைப் பன்மை; இந்திரனை உளப்படுத்திற்றுமாம். அரோ : அசை.

(25)



* * *





(பா - ம்.) * கடையுநர்.





	 	 சேட்படு நாணனி செல்லத் தேவரா

வாட்படை யவுணரா வந்து கேட்டிலர்

ஞாட்படை படையெலா ஞான நோக்கினால்

வேட்படை வென்றவன் விழுங்கி னானரோ.



(இ - ள்.) நனி சேண்படு நாள் செல்ல - மிக நீட்டிப்புடைய

நாள்கள் கழியவும், தேவரா - தேவராதல், வாள் படை அவுணரா -

வாட்படைகளையுடைய அவுணராதல், வந்து கேட்டிலர் -

வந்துகேட்க வில்லை (அதனால்), ஞான நோக்கினால் -

ஞானப்பார்வையோடு கூடிய, வேள்படை வென்றவன் -

மன்மதனுடைய அம்புகளை வென்றவனாகிய ததீசிமுனிவன், ஞாட்பு

அடைபடை எலாம் - போருக்குப் பொருந்திய அப்படைகளை

எல்லாம், விழுங்கினான் - விழுங்கினான் எ - று.

ஆதல் அல்லது ஆவது என விகற்பப் பொருளில் வரும்

இடைச் சொற்கள் ஈறு தொக்கு நின்றன. ஞான நோக்குடன் கூடிய

ததீசி யென்க. நோக்கினால் அறிந்து விழுங்கினான் எனலுமாம்.

வேள்படை யென்பது எதுகை நோக்கி வேட்படையென

விகாரமாயிற்று. அரோ : அசை. (26)





	 	 விழுங்கிய படையெலாம் வேற றத்திரண்

டொழுங்கிய தான்முது கந்தண் டொன்றியே

எழுங்கதிர்க் குலிசமா மதனை+ யெய்துமுன்

வழங்குவன் கருணையோர் வடிவ மாயினான்.



(இ - ள்.) விழுங்கிய படை எலாம் - (அங்ஙனம்)

விழுங்கப்பட்ட படைகள் அனைத்தும், வேறு அறத் திரண்டு -

வேறாக இன்றி ஒன்றாகத் திரண்டு, முதுகந் தண்டு ஒன்றியே -

முதுகெலும்பைப் பொருந்தி, ஒழுங்கியது - ஒழுங்குபட்டது; எழும்

கதிர் குலிசம் ஆம் - (அஃது) எழுகின்ற ஒளியையுடைய

வச்சிரப்படையாகும்; எய்தும் முன் - நீ சென்று கேட்பதற்கு

முன்னே, கருணை ஓர் வடிவம் ஆயினான் - கருணையே ஒரு

உருவமாகிய அம்முனிவன் அதனை வழங்குவன் - அதனைக்

கொடுப்பான் எ - று.

விழுங்கிய : விழுங்கப்பட்ட வெனச் செயப்பாட்டு வினை.

வேறு அற - ஒன்றாக. முதுகந் தண்டு - முதுகின் நடுவிலுள்ள

பெரிய என்பு; இது வீணா தண்டமெனவும் படும். எய்து முன் :

உபசாரம். வடிவ மாயினான் ஆகலின் வழங்குவன் என்ப. ஆலும்

ஏயும் அசை. (27)





* * *





(பா - ம்.) +இதனை.





	 	 [- வேறு]



என்று மாதவ னியம்ப வும்பர்கோன்

ஒன்றும் வானவர் தம்மொ டொல்லெனச்

சென்று மாயையின் செயலை நோன்பினால்

வென்ற மாதவ னிருக்கை மேவினான்.

(இ - ள்.) என்று மாதவன் இயம்ப - என்று திருமால் கூற,

உம்பர் கோன் - தேவேந்திரன், ஒன்றும் வானவர் தம்மொடு -

பொருந்திய தேவர்களோடும், ஒல்லெனச் சென்று - விரைந்து

சென்று, மாயையின் செயலை மாயையின் செய்கைத் திறங்களை,

நொன்பினால் வென்ற மாதவன் - தவவலியால் வெற்றி கொண்ட

பெரிய தவத்தினையுடைய ததீசிமுனிவனது, இருக்கை மேவினான் -

இருப்பிடத்தை அடைந்தான் எ - று.



மாதவன் இரண்டனுள் முன்னது இலக்குமிக்கு நாயகன்

என்னும் பொருளது; பன்னது பெரிய தவத்தினையுடையான் என்னும்

பொருளது. (28)





	 	 [- வேறு]



அகமலர்ந் தருந்தவ னமரர்க் கன்புசுர்*

முகமலர்ந்த தின்னுரை முகமன் கூறிநீர்

மிகமெலிந் தெய்தினீர் விளைந்த தியாதது

தகமொழிந் திடலென வலாரி சாற்றுவான்.

	 	 		 (இ - ள்.) அகம் மலர்ந்து அருந்தவன் - மன மகிழ்ந்து

அரிய தவத்தினையுடைய முனிவன், அமரர்க்கு அன்பு கூர்

முகமலர்ந்து - தேவர்களை நோக்கி அன்பு மிகுந்த இன்முகஞ்

செய்து, முகமன் இன் உரை கூறி - உபசாரமாக இனிய சொற்களைக்

கூறி, நீர் மிக மெலிந்து எய்தினீர் - நீவிர் மிகவும் வருந்தி

வந்தீர்கள்; விளைந்தது யாது - நடந்தது என்ன, அது

தகமொழிந்திடல் என - அதைப் பொருந்தச் சொல்லுக என்று

கேட்க, வலாரி சாற்றுவான் - இந்திரன் கூறுவான் எ - று.

விருந்தோம்புவார்க்கு அகமகிழ்ச்சி, முகமலர்ச்சி, இன்னுரை

யென்னும் மூன்றும் வேண்டு மென்பதனை,

"முகத்தா னமர்ந்தினிது நோக்கி யகத்தானாம்

இன்சொ லினதே யறம்"

என்னும் தமிழ்மறையானறிக. அன்பினைப் புலப்படுத்தும்

முகமலர்ச்சி யென்க. முகமன் - உபசாரம் : முகமனாக இன்னுரை

கூறி : குற்றியலிகரம். மொழிந்திடல் என்பது வியங்கோளாகலின் நீர்

என்னும் பன்மையோடு இயைந்தது. (29)



* * *



(பா - ம்.) * அன்பினால்.





	 	 	 அடிகணீர் மறாததொன் றதனை வேண்டியிம்

முடிகொள்வா னவரொடு முந்தி னே+னது

	செடிகொள்கா ரிருளுட லவுணர்த் தேய்த்தெமர்

	குடியெலாம் புரப்பதோர் கொள்கைத் தாயது.



(இ - ள்.) அடிகள் - அடிகளே, நீர் மறாாதது ஒன்று - நீர்

மறாதளிப்ப தாகிய ஒரு பொருள் உளது, அதனை வேண்டி - அப்

பொருளைப் பெற விரும்பி, இம்முடிகொள் வானவ ரொடும்

முந்தினேன் - இந்த முடியையுடைய தேவர்களோடும் முந்துற

வந்தேன்; அது - அப்பொருள், செடி கொள் - முடை

நாற்றத்தையுடைய, கார்இருள் உடல் அவுணர் - கரிய இருள்போன்ற

உடலினையுடைய அவுணர்களை, தேய்த்து அழித்து, எமர் -

எம்மவர்களின், குடி எலாம் புரப்பது - குடிகளையெல்லாம்

காப்பதாகிய, ஓர் கொள்கைத்து ஆயது - ஒரு கொள்கையினை

உடையதாகியது எ - று.

செடி - முடை நாற்றம், குற்றம். புரப்பது : தொழிற் பெயர்.

ஓர் : இசை நிறைக்க வந்தது. கொள்கை - இயல்பு. (30)



* * *



(பா - ம்.) +முன்னினேன்.





	 	 	 யாதெனி னினையதுன் யாக்கை யுள்ளதென்

		றோதலும் யாவையு முணர்ந்த மாதவன்

		ஆதவற் கண்டதா மரையி னானனப்

		போதலர்ந் தின்னன புதல்வ தாயினான்.



(இ - ள்.) இனையது யாது எனின் - இத்தன்மையுள்ள

பொருள் யாதென்றால், உன் யாக்கை உள்ளது என்று ஓதலும் -

உனது உடலிலுள்ளது என்று கூறிய வளவில், யாவையும் உணர்ந்த

மாதவன் - முக் காலங்களிலும் நிகழும்எவற்றையும் அறிந்தபெரிாய

தவத்தினையுடைய முனிவன், ஆதவன் கண்ட தாமரையின் -

சூரியனைக் கண்ட தாமரையைப் போல, ஆனனப் போது அலர்ந்து

- முகமாகிய மலர் விரிந்து இன்னன புகல்வது ஆயினான்

- இவைகளைக் கூறுவானாயினன் எ - று.

உணர்தற் குரிமையுடைய என்பதனை உணர்ந்த என்றார்;

‘அறி வறிந்தமக்கட்பேறு’ என்புழிப்போல; எல்லாக்கலைகளையும்

உணர்ந்த எனலுமாம். தாமரைப் போதின் ஆனனமலர்ந்து எனப்

பிரித்துக் கூட்டலுமாம். புகல்வது : தொழிற் பெயர். (31)





	 	 	 	 நாய்நம தெனநரி நமதெ னப்பிதா

	தாய்நம தெனநமன் றனதெ னப்பிணி

	பேய்நம தெனமன மதிக்கும் பெற்றிபோல்

	ஆய்நம தெனப்படும் யாக்கை யாரதே.

	 	 (இ - ள்.) நாய் நமது என - நாய்கள் எம்முடையது எனவும்,

நரி நமது என - நரிகள் எம்முடையது எனவும், பிதா தாய் நமது

என - தந்தையும் தாயும் எம்முடையது எனவும், நமன் தனது என -

கூற்றுவன் என்னுடையது எனவும், பிணிபேய் நமது என -

நோய்களும்பேய்களும் எம்முடையது எனவும்,

மனம்மதிக்கும்பெற்றிபோல்ஆய் - மனத்தால் கருதுந் தன்மை

போலாக, நமது எனப்படும் யாக்கை - நாமும் நம்முடையது எனக்

கருதப் படுகின்ற உடல், யாரது - யாருக்கு உரியது எ - று.

உயிர் நீங்கிய பொழுதில் தமக்குணவாதல் கருதி நாய் நரிகள்

தமதென்னும்; உயிருள்ள பொழுதில் தமக்குப் பயன் படுதல் கருதித்

தம்மால் வந்ததென்னும் உரிமைபற்றித் தந்தை தாயர் தமதென்பர்;

வருந்தும் உரிமையால் சுற்றமும், பிணி பேய்களும் தமதென்னா

நிற்கும்; யாம் எமதென்பதும் சிறிது நாள் அதில் வசிக்கும்

அத்துணை யுரிமைகொண்டே; ஆகலின் அதனை எமக்கே

யுரியதெனக் கோடல் அமையாதென்றவாறு. ஆய் - ஆக :

எச்சத்திரிபு. ஏ : அசை. (32)





	 	 	 தாழ்ந்துதான்* படுதுயர் விளம்பத் தாமரை

	வாழ்ந்தவன் வலாரியோ டணைந்து மாமகள்

	வீழ்ந்தமார் பினனடி வீழ்ந்து செப்பமால்

	சூழ்ந்துவா னாடனை நோக்கிச் சொல்லுவான்.

	 	 	 		 (இ - ள்.) தாழ்ந்து - வணங்கி, தான் படுதுயர் விளம்ப -

தான் விருத்திரனாற்பட்ட துன்பங்களைக் கூற, தாமரை வாழ்ந்தவன்

- தாமரை மலரில் வசிப்பவனாகிய அயன், வலாரியோடு அணைந்து

- இந்திரனோடுஞ் சென்று, மாமகள் வீழ்ந்த மார்பினன் அடி -

திருமகள் விரும்பி வசிக்கும் மார்பையுடைய திருமாலின் அடிகளில்,

வீழ்ந்து - வீழ்ந்து வணங்கி, செப்ப - சொல்ல, மால் - திருமால்,

சூழ்ந்து - ஆலோசித்து, வான் நாடனை நோக்கிச் சொல்லுவான் -

இந்திரனைப் பார்த்துக் கூறுவான் எ - று.

படுகின்ற துயருமாம். வாழ்ந்தவன் : காலங் கருதிற்றிலது,

வலாரி - வலனுக்குப் பகைவன் : நெடிற் சந்தி. மாவாகிய மகள்.

வீழ்ந்த - விரும்பிய. (23)



* * *



(பா - ம்.) * தாழ்ந்து தன்.





	 	 	 விடம்பயி லெயிற்றர வுரியும் வீநுழை

	குடம்பையுந் தானெனுங்* கொள்கைத் தேகொலாம்

	நடம்பயில் கூத்தரி னடிக்கு மைவர்வாழ்

	உடம்பையும் யானென வுரைக்கற் பாலதோ.



(இ - ள்.) நடம்பயில் கூத்தரின் - ஆடுகின்ற

கூத்தர்களைப்போல, நடிக்கும் ஐவர்வாழ் - நடிக்கின்ற ஐம்பொறிகள்

வாழா நின்ற; உடம்பையும் - உடலையும், யான் என - நான் என்று,

உரைக்கற் பாலதோ - (உயிர்) கூறும்பகுதியையுடையதாமோ

(அங்ஙனம்கொள்ளின் அது), விடம்பயில் - நஞ்சு தங்கிய, எயிற்று

அரவு - பற்களையுடைய பாம்பு, உரியும் - தனது தோலையும், வீ -

பறவை, நுழை குடம்பையும் - தான் நுழைகின்ற கூட்டையும், தான்

எனும் கொள்கைத்து - தான் என்று கொள்ளும் கொள்கையை

யுடையதாம் எ - று.

குடம்பை - கூடு. தானெனுங் கொள்கைத்தென்பது அரவோடும்

வீயோடும் தனித்தனி யியையும். ஐவர் என்பது உடம்பென்னுங்

குறிப்பால் பொறிகளை யுணர்த்திற்று; தொகைக் குறிப்பு :

அழித்தற்கண் வந்த திணைவழுவமைதி. உம்மை : இழிவு சிறப்பு.

ஐகாரம் சாரியை யெனக்கொண்டு உடம்பும் உரைக்கற்பாலதோ

எனினுமாம். ஏ : தேற்றம். கொல், ஆம் : அசை. ஓ : எதிர்மறை.

‘குடம்பை தனித் தொழிய’ என்னும் குறளும், ‘ஓம்பினேன் கூட்டை

வாளா’ ‘கூட்டமாயைவர் வந்து கொடுந்தொழற் குணத்த ராகி,

ஆட்டுவார்க் காற்றகில் லேன்’ என்னும் திருநேரிசைகளும் இங்கு

நோக்கற் பாலன. (33)



* * *



(பா - ம்.) * நானெனும்.





	 	 	 நடுத்தயா விலார் தமை நலியத் துன்பநோய்

	அடுத்தயா வருந்திரு வடைய யாக்கையைக்

	கொடுத்தயா வறம்புகழ் கொள்வ னேயெனின்

	எடுத்தயாக் கையின்பய னிதனின் யாவதே.



(இ - ள்.) ஐயா - இந்திரனே, நடு தயா இலார் -

நடுவுநிலைமையும் கருணையும் இல்லாதவர்கள், தமை நலிய -

தங்களை வருத்துதலால், துன்ப நோய் அடுத்த யாவரும் -

துன்பமாகிய பிணியைப் பொருந்திய அனைவரும், திரு அடைய -

(அத்துன்ப நீங்கி) இன்பத்தைப் பெறுமாறு, யாக்கையைக் கொடுத்து

- என் உடலை அளத்து, அறம் புகழ் கொள்வனே எனின் -

அறத்தையும் புகழையும் பெறுவேனாயின், எடுத்த ஆக்கையின்பயன்

- எடுத்த உடம்பினாலடையும் பயன், இதனின் யாவது - இதனினும்

வேறு யாதுளது எ - று.

தயா தயையெனத் திரிதற்பாலது திரியாது நின்றது. தயாவிலார்

அவுணரும், துன்பமுற்றவர் அமரரும் ஆம். ஐயா என்பது

போலியாயிற்று. எனின் என்பது அருமை தோன்ற நின்றது;

"நத்தம்போற் கேடு முளதாகுஞ்

சாக்காடும் வித்தகர்க் கல்லா லரிது"

என்னும் திருக்குறள் இங்கு நோக்கற்பாலது. யாவது :

விரித்தல். (34)





	 	 [அறுகீரடியாசிரியவிருத்தம்]



என்றனன் கரண மொன்றி யெழுகருத் தறிவை யீர்ப்ப

நின்றனன் பிரம நாடி நெறிகொடு* கபாலங் கீண்டு

சென்றனன் விமான மேறிச் சேர்ந்தனனுலகை நோன்பால்

வென்றவன்+றுறக்கம் புக்கு வீற்றினி திருந்தா னம்மா.



(இ - ள்.) என்றனன் - என்று கூறி, உலகை நோன்பால்

வென்றவன் - உலக மாயையைத் தவத்தால் வென்ற ததீசிமுனிவன்,

கரணம் ஒன்றி - கரணங்கள் ஒன்றுபட்டு, எழு கருத்து - ஒன்றாக

யெழுகின்ற மெய்யுணர்வானது, அறிவை ஈர்ப்ப - விகற்ப

அறிவுகளை இழுத்து அடக்கிக்கொள்ள, நின்றனன் - விசயோக

சமாதியில் நின்று, பிரம நாடி நெறி கொடு - சுழுமுனா நாடியின்

வழியால், கபாலம் கீண்டு சென்றனன் - கபாலத்தைக் கிழித்துச்

சென்று, விமானம் ஏறிச்சேர்ந்தனன் - வானவூர்தியில் ஏறிப்போய்,

துறக்கம் புக்கு - சிவலோகத்தை யடைந்து, இனிது வீற்றிருந்தான்

- இன்பமுடன் வீற்றிருந்தான் எ - று.

என்றனன் முதலிய நான்கும் முற்றெச்சங்கள் கரணம்

ஒன்றுதலாவது உடல் பொறி பிராணன் அந்தக்கரணமெல்லாம்

பதைப்பின்றி ஒடுங்கி நிற்றல். ‘எழு கருத்து அறிவை யீர்ப்ப’

என்பதற்கு. ‘நான் என்று எழும் போத விருத்தி மெய்யறிவைப்

பற்றிப் பின்செல்ல’ என்று பிறர் பொருள் கூறுவாராயினர்; ஈர்ப்ப

என்பதற்குப் பின் செல்ல என்பதுபொருளாகாமையால் அது

பொருந்தா தென்க. பிரம நாடி - சுழுமுனை நாடி; இதனை,

"கொன்படு நலஞ்சேர் சுழிமுனை நாடி கோதறு மந்தநா டியையே

தென்பொலி பிரம நாடியென் றுரைப்பர்" என்று சூதசங்கிதை

கூறுதலானறிக. ஆதார யோகத்தாலேனும், நிராதார

யோகத்தாலேனும் மீதானத்தை யெய்த லுறுவார்க்கு வழியாயிருப்பது

இச்சுழமுனை நாடி. மீதானம் - பிரமரந்திரம். கபாலம் - தலையின்

மேலோடு. விமானம் - வலவன் செலுத்தாத வான வூர்தி. துறக்கம்

என்றது ஈண்டுச் சிவலோகத்தை. இனிது வீற்றிருந்தான் எனப்

பிரிக்க. அம்மா : வியப்பின்கண் வந்த இடைச்சொல். (35)



* * *



(பா - ம்.) * நெறிக்கொடு. +வென்றனன்.





	 	 அம்முனி வற்ற லீந்த வடுபடை முதுகந் தண்டைத்

தெம்முனை யடுபோர் சாய்க்குந் திறல்கெழு குலிசஞ் செய்து

கம்மியப் புலவ னாக்கங் கரைந்துகைக் கொடுப்ப வாங்கி

மைம்முகி லூர்தி யேந்தி மின்விடு மழைபோ னின்றான்.

(இ - ள்.) அம்முனிவள்ளல் ஈந்த - அந்த முனியாகிய

வள்ளலால் கொடுக்கப்பட்ட, அடுபடை முதுகந் தண்டை -

கொல்லுதற் றொழிலை யுடைய படைகள் திரண்ட முதுகெலும்பினை,

தெவ்முனை - பகைவர் முனைகின்ற, அடுபோர் சாய்க்கும் -

கொல்லுகின்ற போரைப் பின்னிடச் செய்யும், திறல் கெழு -

வலிபொருந்திய, குலிசம் செய்து - வச்சிரப் படையாகச் செய்து,

கம்மியப் புலவன் - தேவதச்சன், ஆக்கம் கரைந்து - ஆக்கங் கூறி;

கைக்கொடுப்ப - கையிற் கொடுக்க, வாங்கி - பெற்று, மைமுகில்

ஊர்தி - கரிய மேகத்தை ஊர்தியாகவுடைய இந்திரன் ஏந்தி -

கையிற்றாங்கி, மின்விடு மழைபோல் நின்றான் - மின்னலை வீசும்

முகில் போல் நின்றான் எ - று.

‘அன்புடையார் என்பு முரியர் பிறர்க்கு’ என்னும்

முதுமொழிக்கு எடுத்துக் காட்டாகத் தன் அரிய வுடம்பையும்

அன்புடனளித்தானாகலின் ‘வள்ளல்’ என்றார். முனை -

போர்செய்யிடமுமாம். ஆக்கங் கரைந்து - ஆக்கமுண்டாாக

வாழ்த்துக் கூறி. ஆக்கம் - வெற்றி முதலியன; கரைதல் -

சொல்லுதல். வச்சிரப்படைக்கு மின்னலும், இந்திரனும் மழையும்

உவமம். (36)





	 	 	 மறுத்தவா வஞ்சப் போரால் வஞ்சித்து வென்று போன

கறுத்தவா ளவுணற் கொல்வான் கடும்பரி நெடுந்தேர் நீழல்

வெறுத்தமால் யானை மள்ளர் வேலைபுக் கெழுந்து குன்றம்

அறுத்தவா னவர்கோ னந்த வவுணர்கோ மகனைச்

சூழ்ந்தான்.

	 	 	 		 (இ - ள்.) மறுதவா - குற்றத்தினீங்காத, வஞ்சப் போரால் -

மாயப் போரினால், வஞ்சித்து வன்று போன - வஞ்சனை செய்து

வென்றுபோன, கறுத்தவாள் அவுணன் கொல்வான் - சினத்தினை

யுடைய வாளை ஏந்திய விருத்திரனைக் கொல்லும் பொருட்டு,

குன்றம் அறுத்த வானவர்கோன் - மலையின் சிறகை அரிந்த

தேவேந்திரனானவன், கடும்பரி - கடிய நடையினையுடைய

குதிரைகளும், நெடுதேர் - பெரிய தேர்களும், நீழலவெறுத்த

மால்யானை - நிழலை வெகுளுகின்ற மத மயக்கத்தையுடைய

யானைகளும், மன்னர் - வீரர்களுமாகிய, வேலை புக்கு எழுந்து -

நால்வகைச் சேனைக் கடலின் நடுவிற் றோன்றி, அந்த அவுணர்கோ

மகனைச் சூழ்ந்தான் - அந்த அவுணர் தலைவனை வளைத்தான்

எ - று.

தவா - தாவா என்றதன் குறுக்கம் : ஈறு கெட்ட எதிர்மறைப்

பெயரெச்சம். கறுத்த - வெகுண்ட;

"கறுப்புஞ் சிவப்பும் வெகுளிப் பொருள்"

என்பது தொல்காப்பியம். யானை மதமயக்கத்தால் தன் நிழலைப்

பகை யானை யென்று கருதி வெகுளும். ஆகிய என்னுஞ் சொல்

வருவிக்கப் பட்டது. (37)





	 	 	 வானவர் சேனை மூண்டு வளைத்தலும் வடவைச் செந்தீ

	யானது வரையி னோங்கி யழன்றுருத் தெழுந்தா லென்னத்

	தானவர் கோனு மானந் தலைக்கொள வெழுந்து பொங்கிச்

	சேனையுந் தானு மூண்டு சீறிநின் றடுபோர் செய்வான்.



(இ - ள்.) வானவர் சேனை மூண்டு வளைத்தலும் - தேவர்

படை கோபங்கொண்டு சூழ்ந்ததும், தானவர் கோனும் - அசுரர்

தலைவனாகிய விருத்திரனும், வடவைச் செந்தீ ஆனது - வடவா

முகாக்கினியானது, வரையின் ஓங்கி - மலைபோல உயர்ந்து,

அழன்று உருத்து எழுந்தால் என்ன - கொதித்துச் சினந்து

எழுந்தாற்போல, மானம் தலைக்கொள - மான மீதூர, எழுந்து

பொங்கி - எழுந்து கொதித்து, சேனையும் தானும் மூண்டு -

சேனையுந் தானுமாகச் சினமூண்டு, சீறி நின்று அடு போர்

செய்வான் - சீறிக் கொல்லுதற்குரிய போர் செய்யத் தொடங்கினான்

எ - று.

செந்தீ, செம்மை யென்னும் அடை தன்னோ டியைபின்மை

மாத்திரை நீக்கியது. ஆனது : எழுவாய்ச் சொல். நின்றென்பது இசை

நிறைக்க வந்தது. அடுபோர், ஒரு சொல்லாகக் கொள்ளலுமாம்.

தானும் சேனையும் எனத் திணைவிரவிச் செய்வான் என உயர்திணை

வினைகொண்டது சிறப்பின் வந்த திணைவழுவமைதி. (38)





	 	 	 அடுத்தன ரிடியே றென்ன வார்த்தன ராக்கங் கூறி

	எடுத்தனர் கையிற் சாப மெறிந்தனர் சிறுநா ணோசை

	தொடுத்தனர் மீளி* வாளி தூர்த்தனர் குந்த நேமி

	விடுத்தனர் வானோர் சேனை வீரர்மே லவுண வீரர்.



(இ - ள்.) அவுண வீரர் - அசுர வீரர்கள், வானோர் -

தேவர்களின், சேனை வீரர் மேல் - படைவிரர்கள் மேல்,

அடுத்தனர் - நெருங்கி, இடி ஏறு என்ன ஆர்த்தனர் -

இடியேற்றைப்போல ஆரவாரித்து, கையில் சாபம் - கையில்

வில்லை, ஆக்கம் கூறி எடுத்தனர் - வெற்றி கூறி எடுத்து, சிறு

நாண் ஓசை எறிந்தனர் - சிறிய குணத்தொனி யுண்டாமாறு எறிந்து,

மீளிவாளி - வலிமையுடைய அம்புகளை, தொடுத்தனர் தூர்த்தனர் -

தொடுத்து நிறைத்தார்கள்; குந்தம் நேமி விடுத்தனர் - (அவருட்

சிலர்) கைவேலையும் திகிரியையும் எறிந்தார்கள் எ - று.

எறிதல் - நாணினைத் தெறித்தல். குற்தம் - கைவேல்.

வானோராகிய வீரரென்பதே கருத்து. அடுத்தனர் முதலிய ஐந்தும்

எச்சமாய் முன்னைய நான்கும் முறையே ஒன்று ஒன்றனைக்கொண்டு

முடிய ஈற்றது தூர்த்தனர் என்னும் வினைகொண்டு முடிந்தது. (39)





	 	 	 கிட்டினர் கடகக் கையாற் கிளர்வரை யனைய திண்டோள்

	கொட்டினர் சாரி மாறிக் குதித்தனர் பலகை நீட்டி

	முட்டின ரண்டம் விள்ள முழங்கினர் வடிவா ளோச்சி

	வெட்டின ரவுணச் சேனை* வீரரை வான வீரர்.



(இ - ள்.) வானவீரர் - தேவவீரர்கள், அவுணச் சேனை

வீரரை - அசுரப்படை வீரர்களை, கிட்டினர் - நெருங்கி, கடகக்

கையால் - தொடியணிந்த கைகளால், கிளர்வரை அனைய திண்

தோள் கொட்டினர் - விளங்கா நின்ற மலையை ஒத்த வலிய

தோள்களைத் தட்டி, சாரி மாறிக் குதித்தனர் - இடசாரி வலசாரியாக

மாறிக்குதித்து, பலகை நீட்டி முட்டினர் - கேடகத்தை நீட்டி மோதி,

அண்டம் விள்ள முழங்கினர் - அண்டம் பிளக்க ஆரவாரித்து,

வடிவாள் ஓச்சி வெட்டினர் - கூரிய வாளை வீசி வெட்டினார்கள்

எ - று.

கடகம் - வீரவளை. வடிவாள் - வடித்த வாளுமாம். வானவ

வீரர் என்பது விகாரமாயிற்று. (40)



* * *



(பா - ம்.) * அவுணர் சேனை.





	 	 	 வீழ்ந்தனர் தோளுந் தாளும் விண்டனர் சோரி வெள்ளத்

	தாழ்ந்தனர் போருந் தாரு மகன்றன் ரகன்ற மார்பம்

	போழ்ந்தனர் சிரங்க ளெங்கும் புரண்டனர் கூற்றூர் புக்கு

	வாழ்ந்தன ரடுபோ ராற்றி வஞ்சகன் சேனை மள்ளர்.



(இ - ள்.) வஞ்சகன் சேனை மள்ளர் - வஞ்சகனாகிய

விருத்திரன் படைவீரர்கள், அடுபோர் ஆற்றி - கொல்லுதலையுடைய

போரினைச் செய்து, தோளும் தாளும் வீழ்ந்தனர் - தோள்களும்

கால்களும் அறு பட்டவர்களும், சோரி விண்டனர் - குருதி

சொரிந்தவர்களும், வெள்ளத்து ஆழ்ந்தனர் - அவ் வெள்ளத்தில்

மூழ்கினவர்களும், போரும் தாரும் அகன்றனர் - போரினையும்

தும்பை மாலையினையும் நீங்கினவர்களும், அகன்ற மார்பம்

போழ்ந்தனர் - பரந்த மார்பு பிளக்கப்பட்ட வர்களும், சீரங்கள்

எங்கும் புரண்டனர் - எவ்விடத்தும் தலைவள் புரளப்பட்டவர்களும்,

கூற்று ஊர் புக்கு வாழ்ந்தனர் - கூற்றுவனுலகு சென்று

வாழ்ந்தவர்களும் (ஆயினார்) எ - று.

கீழே விழுந்தனர் தோளும் தாளும் விண்டனர் என்றும்,

விண்டனர் வீழ்ந்தனரெனக் கூட்டித் தோளும் தாளும் அற்று

வீழ்ந்தனர் என்றும் உரைத்தலுமாம். ஆயினார் என ஒரு சொல்

வருவித்து முடிக்கப்பட்டது. மள்ளருட் சிலர் வீழ்ந்தனர், சிலர்

விண்டனர் என இங்ஙனம் முற்றாகவே . யுரைத்தலுமாம்.

அஃறிணைச் சினைப் பெயர்கள் ஒணர்திணையோடு சார்த்தப்பட்டு

உயர்திணை முடிபு பெற்றன; திணை வழுவமைதி; இதனை,

"உயர்திணை தொடர்ந்த பொருண்முத லாறும்

அதனொடு சார்த்தி னத்தணை முடிபின"

என்னும் நன்னூற் சூத்திரத்தா னறிக. (41)





	 	 	 தாளொடு கழலு மற்றார் தலையொடு முடியு மற்றார்

	தோளொடு வீர மற்றார் தும்பையோ டமரு மற்றார்

	வாளொடு கரமு மற்றார் மார்பொடு கவச மற்றார்

	கோளொடு மாண்மை யற்றார் குறைபடக் குறையா மெய்யர்.



(இ - ள்.) குறைபட குறையா மெய்யர் - (படைகளால்) குறைக்

கப்படினும் குறையாத உடலையுடைய தேவவீரர்களுட் சிலர்,

தாளொடு கழலும் அற்றார் - கால்களோடு வீரகண்டையும்

அறுபட்டார்கள்; தோளொடு வீரம் அற்றார் - சிலர் தோளோடு

வீரமும் அறு பட்டார்கள்; தும்பையோடு அமரும் அற்றார் - சிலர்

தும்பை மாலையோடு போரும் நீங்கினார்கள்; வாளொடு கரமும்

அற்றார் - சிலர் வாட் படையோடு கையும் அறுபட்டார்கள்;

மார்பொடு கவசம் அற்றார் - சிலர் மார்போடு கவசமும்

பிளக்கப்பட்டார்கள்; கோளொடும் ஆண்மை அற்றார் - சிலர்

வலிமையோடு ஆண் தன்மையும் நீங்கினார்கள் எ - று.

அமரராகலின் குறையா மெய்யர் என்றார் தாள்

முதலியவற்றுக்கு ஏற்ப அற்றார் என்பதற்கு அறுபட்டார் எனவும்

நீங்கினார் எனவும் இங்ஙனம் உரைத்துக் கொள்க. கோள் - வலிமை.

ஒடு : எண்ணிடைச்சொல். இதுவும் மேலதுபோல் திணை வழுவமைதி.

(42)





	 	 	 தொக்கன கழுகு சேனஞ் சொரிகுடர் பிடுங்கி யீர்ப்ப

	உக்கன குருதி மாந்தி யொட்டல்வாய் நெட்டைப் பேய்கள்

	நக்கன பாடல் செய்ய ஞாட்பினுட் கவந்த மாடப்

	புக்கன பிணத்தின் குன்றம் புதைத்தபார் சிதைத்த தண்டம்.



(இ - ள்.) ஞாட்பினுள் - போர்களத்தில், கழுகு சேனம்

தொக்கன - கழுகுகளும் பருந்துகளும் நிறைந்து, சொரி குடர்

பிடுங்கி ஈர்ப்ப - சொரிகின்ற குடலை இழுத்துப் பிடுங்கா நிற்பவும்,

ஒடடல் வாய் நெட்டைப் பேய்கள் - ஒட்டிய வாயையுடைய நீண்ட

பேய்கள், உக்கன குருதி மாந்தி - சொரிவனவாகிய

குருதிகளைக்குடித்து, நக்கன பாடல் செய்ய - சிரித்துப் பாடவும்,

கவந்தம் ஆடப் புக்கன - தலை யிழந்த உடல்கள் ஆடத்

தொடங்கின; பார் புதைத்த பிணத்தின் குன்றம் - பூமியை மூடிய

பிணமலையானது, அண்டம் சிதைத்தது - அண்டத்தைச் சிதைவு

படுத்தியது எ - று.

தொக்கன, நக்கன என்பன வினையெச்ங்களும், உக்கன

என்பது பெயரெச்சமும் ஆயின. ஒட்டல் : தொழிற் பெயர். நெட்டை

- நெடுமையுடைய. ஒட்டலாகியவாய் எனவும், நெட்டையாகிய

பேய்கள் எனவும் உரைத்தலுமாம். புதைத்தது என்பது

விகாரமாயிற்றுமாம்.





	 	 	 	 இவ்வகை மயங்கிப் போர்செய் திறந்தவ ரொழியப் பின்னுங்

	கைவகை யடுபோர் செய்து கரையிறந் தார்கண் மாண்டார்

	அவ்வகை யறிந்து வானத் தரசனு மவுணர் வேந்துந்

	தெய்வதப் படைகள் வீசிச் சீறிநின் றடுபோர் செய்வார்.

	 	 (இ - ள்.) இவ்வகை மயங்கி - இங்ஙனம் கலந்து, போர்

செய்து, இறந்தவர் ஒழிய - போர் செய்து மாண்வர்கள் நீங்க,

பின்னும் - பின்பும், கைவகை - கைவரிசையின் வகையால்,

அடுபோர் செய்து - கொல்லுதலையுடைய மற்போரினைச் செய்து,

கரை இறந்தார்கள் மாண்டார் - அளவிறந்தவர்கள் இறந்தனர்;

அவ்வகை அறிந்து - அவ்வாறு மாண்டதை அறிந்து, வானத்து

அரசனும் அவணர் வேந்து - தேவேந்திரனும் அசுரேந்திரனும்,

தெய்வதப் படைகள் வீசி - தெய்வத் தன்மையுடைய படைகளை

விடுத்து, சீறி நின்று அடுபோர் செய்வார் - கனன்று நின்று

கொல்லுதலையுடைய போரினைச் செய்வாராயினர் எ - று.

கை - கைத்திறம். கை வகை - ஒழுங்காகிய படை வகுப்பு

என்பாரும் உளர். (44)





	 	 	 அனற்படை விடுத்தான் விண்ணோ

		 ராண்டகை யதனைக் கள்வன்

	புனற்படை விடுத்துச் சீற்றந்

		 தணித்தனன்* புனிதன் காற்றின்

	முனைப்படை விடுத்தான் வெய்யோன்

		 முழங்குகால் விழுங்கு நாகச்

	சினப்படை தொடுத்து வீசி

		 விலக்கினான் றேவ ரஞ்ச.



(இ - ள்.) விண்ணோர் ஆண் தகை - தேவர்கள்

தலைவனாகிய இந்திரன், அனல் படை விடுத்தான் - தீக் கணையை

விட்டான்; கள்வன் - விருத்திரன், புனல் படை விடுத்து -

நீர்க்கணையை விடுத்து, அதனைச் சீற்றம் தணித்தனன் -

அதனுடைய வெகுளியைத் தணித்தான்; புனிதன் - தூயவனாகிய

இந்திரன், காற்றின் முனைப் படை விடுத்தான் - கூரிய காற்றுக்

கணையை விடுத்தான்; வெய்யோன் - கொடியவனாகிய விருத்திரன்,

முழங்கு கால் - ஒலிக்கின்ற காற்றினை, விழுங்கும் - உண்ணுகின்ற,

நாகச் சினப்படை - கோபத்தையுடைய பாம்புக்கணையை, தொடுத்து

வீசி - வில்லிற் பூட்டி விடுத்து, தேவர் அஞ்ச விலக்கினான் -

தேவர்கள் அஞ்சும்படி (அக்கணையைத்) தடுத்தான் எ - று.

அனற்படை முதலியன ஆக்கினேயாஸ்திரம் முதலிய

பெயர்களால் வடமொழியில் வழங்கப்பெறும். ஆண்டகை -

ஆண்மையாகிய தகுதியை யுடையான்; வீரன் : அன்மொழித்

தொகை. அதனை : அதனுடைய; வேற்றுமை மயக்கம்; சீற்றந்

தணித்தனன் என்பதனை ஒரு சொல்லாகக் கொண்டு அதனை

யென்னும் இரண்டாவதற்கு முடிபாக்கினும் அமையும். (45)



* * *



(பா - ம்.) * சிந்தத் துணிந்தனன்.





	 	 	 	 நாகமாப் படைவிட் டார்த்தா னாகர்கோ னுவணச்

செல்வன்

வேகமாப் படையை வீசி விலக்கினான் றகுவர் வேந்தன்

மோகமாப் படையைத் தொட்டு முடுக்கினான்

முனைவனன்ன

தேகமாப் படிறன் ஞானப் படைவிடுத் திருள்போ

னின்றான்.

	 	 (இ - ள்.) நாகர்போன் - தேவர்க்கரசன். நாகம் மாப்படை

விட்டு ஆர்த்தான் - பெரிய பாம்புக் கணையை விடுத்துப் பேரொலி

செய்தான்; உவணச் செல்வன் - கருடனாகிய செல்வனது, மாவேகப்

படையை வீசி - பெரிய வேகத்தையுடைய கணையை விடுத்து,

தகுவர் வேந்தன் விலக்கினான் - அசுரர் மன்னன் (அக் கணையை)

மாற்றினான்; முனைவன் - இந்திரன், மாமோகப்படையைத் தொட்டு

முடுக்கினான் - பெரிய மயக்கத்தைத் தருகின்ற கணையை எடுத்து

விரைந்து தூண்டினான், மா படிறன் - பெரிய வஞ்சகனாகிய

அசுரன், அன்னது ஏக - அம் மையற் கணை ஒழிய, ஞானப்படை

விடுத்து - ஞானக் கணையை விடுத்து. இருள் போல் நின்றான்

- இருளைப்போல நின்றான் எ - று.

தகுவர் - அசுரர். மோகப்படை - மோகனாஸ்திரம்.

முனைவன் - முதல்வன். ‘படிறன் ஞானப்படை விடுத்து இருள்போல

நின்றார்’ என்பதில் விரோதமாகிய அழகு அமைந்திருத்தல் காண்க.

இச்செய்யுட்கு, முதலில் அசுரன் என்னுஞ் சொல்லை வருவித்து,

அசுரன் நாகமாப் படை விட்டார்த்தான் என் றிம்முறையாற் பொருள்

கூறினரு முளர்; சொற்கிடக்கை முறை அதற்கேலாமை காண்க. (46)





	 	 	 மட்டிடு தாரான் விட்ட வானவப் படைக்கு மாறு

	விட்டுடன் விலக்கி வேறும் விடுத்திடக் கனன்று வஞ்சன்

	முட்டிட மான வெங்கான் மூட்டிடக் கோபச் செந்தீச்

	சுட்டிடப் பொறாது பொங்கிச் சுராதிப னிதனைச் செய்தான்.



(இ - ள்.) மட்டு இடு தாரான் விட்ட - தேனைப் பொழிகின்ற

மாலையையுடைய இந்திரன் விடுத்த, வானவப் படைக்கு - தெய்வக்

கணைகளுக்கு, மாறுவிட்டு உடன் விலக்கி - பகைக் கணைகளை

விடுத்து உடனே விலக்கி, வேறும்விடுத்திட - வேறுகணைகளையும்

விடுப்பதற்கு வஞ்சன் கனன்று முட்டிட - வஞ்சகனாகிய விருத்திரன்

சினந்து நெருங்க, சுராதிபன் - தேவேந்திரன், மானவெம் கால்

மூட்டிட - மான மாகிய வெவ்விய காற்றானது மூட்ட, கோபச் செந்தீ

- கோபமாகிய சிவந்த தீயானது, சுட்டிட - சுடுதலால், பொறாது

பொங்கி - ஆற்றாது சீறி, இதனைச் செய்வான் - இதனைச்

செய்வானாயினன் எ - று.

வேறும் - வேறு கணையும்.. மானவெங்கால், கோபச் செந்தீ

என்பன உருவகம், முட்டிட, சுட்டிட என்பவற்றில் இடு :

துணைவினை. சுராதிபன் : தீர்க்க சந்தி. (47)





	 	 வீங்கிரு ளொதுங்க மேக மின்விதிர்த் தென்னக் கையில்

ஓங்கிருங் குலிச வேலை யொல்லென விதிர்த்த லோடுந்

தீங்குளம் போன்றி ருண்ட திணியுடற் கள்வ னஞ்சி

வாங்கிருங் கடலில் வீழந்தான் மறைந்தமை நாக

மொத்தான்.

(இ - ள்.) வீங்கு இருள் ஒதுங்க - மிகுந்த இருள் ஓடுமாறு,

மேகம் மின் விதிர்த்து என்ன - முகிலானது மின்னலை

வீசினாற்போல, கையில் ஓங்கு இருங் குலிச வேலை - கையிற்

றாங்கிய மிகப் பெரிதாகிய வச்சிரப் படையை, ஒல்லென

விதிர்த்தலோடும் - விரைவாக அசைத்தவுடனே, தீங்கு உடல்

கள்வன் - கருமையுற்ற வலிய உடலையுடைய திருடனாகிய

விருத்திரன், அஞ்சி - பயந்து, வாங்கு இருங்கடலில் வீழ்ந்தான் -

வளைந்த பெரிய கடலினுள் வீழ்ந்து மறைந்து, மறைந்த மை நாகம்

ஒத்தான் - முன்கடல் மறைந்த மைநாகமலையை ஒத்தான் எ - று.

விதிர்த்தென்ன : விகாரம். ஓங்கிரு : ஒருபொரு ளிருசொல்.

குலிச வேல் : பண்பொட்டு. உளமும் உடலும் இருண்ட; உளம்

கரிதாதலை ‘அகம் குன்றி மூக்கிற் கரியார்’ என்னும் குறளானும்,

‘கூழின் மலி மனம் போன்றிரு ளாநின்ற கோகிலமே’ என்னும்

திருக்கோவையானும் அறிக. போன்று - போல; எச்சத்திரிவு.

வீழ்ந்தான் ; எச்சம்; வீழ் மறைந்து என்க. கரிய வுருவானும் பெரிய

வடிவானும் வச்சிரத்திற் கஞ்சிக் கடலுள் ஒளித்தலானும் மைநாகம்

உவமையாயிற்று. மைநாகம் - இந்திரன் வச்சிரத்தால் மலைகளின்

சிறகுகளை யறுத்த ஞான்று வாயுவின் உதவியாற் கடலுளொளித்த

ஓர் மலை. (48)





	 	 	 ஒக்கவிந் திரனும் வீழந்தா னுடல்சின வுருமே றன்னான்

	புக்கிடந் தேடிக் காணான் புண்ணிய முளரி யண்ணல்

	பக்கம்வந் தனைய செய்தி பகர்ந்தனன் பதகன் மாளத்

	தக்கதோர் சூழ்ச்சி முன்னிச் சராசர மீன்ற தாதை.



(இ - ள்.) ஒக்க - அவனோடு கூட. இந்திரனும் வீழ்ந்தான் -

இந்திரனும் விழுந்து, உடல் சினம் - மாறுபடும் சினத்தையுடைய,

உரும் ஏறு அன்னான் புக்க இடம் தேடிக் காணான் - இடியேறறை

ஒத்த விருத்திரன் புகுந்து ஒளித்த இடத்தைத் தேடிக் காணாமல்,

புண்ணியம் முளரி அண்ணல் பக்கம் வந்து - தூய்மையாகிய தாமரை

மலரில் வசிக்கும் பிரமனிடம் வந்து, அனைய செய்தி பகர்ந்தனன் -

அந்தச் செய்தியைக் கூறினன்; சராசரம் ஈன்ற தாதை -

இயங்குவனவும் நிற்பனவுமாகிய எல்லாவற்றையும் தந்தருளிய

தந்தையாகிய பிரமனானவன், பதகன் மாளத்தக்கது ஓர் சூழ்ச்சி

முன்னி - பாதகனாகிய அசுரன் மாளத் தகுந்ததாகிய ஒருபாயத்தை

எண்ணி எ - று.

ஒப்ப - உடனாக. உடல் சினம் : பொருபோர் என்பதுபோல

நின்றது; உடலுதல் - சினத்தல். புக்கவிடம் புக்கிடமென

விகாரமாயிற்று. புண்ணியம் - தூய்மை. அனைய : சுட்டு. தாதை -

பிரமன்; பெயர். (49)





	 	 விந்தவெற் படக்கி னாற்கீ துரையென விடுப்ப மீண்டு

சந்தவெற் படைந்தான் வானோர் தலைவனை முகமன்

கூறிப்

பந்தவெற் பறுத்தான் வந்த தெவனெனப் பறைக

ளெல்லாஞ்*

சிந்தவெற் பறுத்தான் வந்த செயலெலா முறையாற்

செப்பி.+

(இ - ள்.) விந்த வெற்பு அடக்கினாற்கு - விந்தலையை

அடக்கிய அகத்திய முனிவனுக்கு, ஈது உரை என விடுப்ப -

இச்செய்தியைக் கூறுவாயென அனுப்ப, மீண்டு - திரும்பி, சந்தவெற்பு

அடைந்தான் - சந்தன மரங்களையுடைய பொதியின் மலையை

யெய்தினான; பந்த வெற்பு அறுத்தான் - பாச பந்தமாகிய மலையைத்

தொலைத்த அம்முனிவன், வானோர் தலைவனை முகமன் கூறி

வந்தது எவன் என - தேவேந்திரனை நோக்கி உபசார வார்த்தைகள்

கூறி வந்த காரணம் யாதென்று வினவ, வெற்பு பறைகள் எல்லாம்

சிந்த அறுத்தான் - மலைகளின்சிறகு களெல்லாம் சிதற அறுத்த

இந்திரன், வந்த செயல் எல்லாம் முறையால் செப்பி - வந்த

செய்திகளனைத்தும் வரிசையாகக் கூறி எ - று.

பொதியிலிற் சந்தனமர மிக்கிருத்தலின் அது ‘சந்த வெற்பு’

எனப்பட்டது; ‘பொதியிலே விளைகின்ற சந்தனம்’ என்றார் நாட்டுச்

சிறப்பிலும். வந்தது - வந்த காரணம். எவன் - யாது. பறை சிறகு.

(50)





* * *



(பா - ம்.) * பகைகளெல்லாம். +செப்ப; சொல்வான்.





	 	 	 யாவையு முணர்ாந்த வெந்தைக் கியானெடுத் துணர்த்து

கின்ற

தாவதென் னமருக் காற்றா தாழிபுக் கொளித்தா னாவி

வீவது மவனால் வநத விழுமநோ யெல்லா மின்று

போவதுங் கருதி நும்பாற் புகுந்தன மடிக ளென்றான்.

	 	 	 		 (இ - ள்.) யாவையும் உணர்ந்த எந்தைக்கு -

அனைத்தையுமறிந்த எம் தந்தையாகிய நுமக்கு, யான் எடுத்து

உணர்த்துகின்றதாவது என் - யான் எடுத்துத் தெரிவிப்பது யாது,

அமருக்கு ஆற்றாது - போருக்கு ஆற்றாமல், ஆழி புக்கு

ஒளித்தான் ஆவி வீவதும் - கடலிற் புகுந்து மறைந்த

விருத்திரனுடைய உயிர் நீங்குவதும், அவனால் வந்த விழுமநோய்

எல்லாம் - அவனால் நேர்ந்த துன்ப நோயனைத்தும், இன்று

போவதும் கருதி - இன்றே நீங்குவதும் குறித்து, அடிகள் நும் பால்

புகுந்தனம் என்றான் - அடிகளே நும்மிடத்து வந்தோம் என்றான்

எ - று.

ஆவது : இடைச்சொல். வீவது, போவது என்பன தொழிற்

பெயர்கள். இன்ற புகுந்தனம் எனினுமாம். ஏனைத் தேவரையும்

உளப்படுத்திப் புகுந்தனம் எனப் பன்மையாற் கூறினான். (51)





	 	 	 என்றவ னிடுக்கண் டீர்ப்பா னிகல்புரி புலனக ளைந்தும்

	வென்றவ னெடியோன் றன்னை விடையவன் வடிவமாக்கி

	நின்றவ னறிவா னந்த மெய்ம்மையாய் நிறைந்த வெள்ளி

	மன்றவ னூழிச் செந்தீ வடிவினை மனத்துட் கொண்டான்.

	 	 	 		 (இ - ள்.) என்றவன் - என்று கூறின இந்திரனுடைய,

இடுக்கண் தீர்ப்பான் - துன்பத்தை நீக்கும் பொருட்டு, இகல் புரி

புலன்கள் ஐந்தும் வென்றவன் - பகை செய்கின்ற ஐம்புலன்களையும்

வெனறவனும், நெடியோன் தன்னை - திருமாலின் வடிவத்தை,

விடையவன் வடிவம் ஆக்கி நின்றவன் - சிவபிரான் திருவுருவமாகச்

செய்து நின்ற உண்மை அறிவு ஆனந்த வடிவாய், நிறைந்த -

வியாபித்த, வெள்ளி மன்றவன் - வெள்ளியம்பல வாணனின், ஊழிச்

செந்தீ வடிவினை - சிவந்த ஊழித்யை யாத்த திருவுருவை, மனத்துள்

கொண்டான் - உள்ளத்திற் சிந்தித்தான் எ - று.

புலன்கள் இகல் புரிதலை,

"கூட்டமா யைவர் வந்து கொடுந்தொழிற் குணத்த ராகி

ஆட்டுவார்க் காற்ற கில்லே னாடர வசைத்த கோவே"

என்னும் திருநேரிசையிற் காண்க. கடல் நீர் சுவறக் கருதினமையின்

‘ஊழிச் செந்தீ வடிவினை மனத்துட் கொண்டான்’ என்றார்.

திருமாலைச் சிவனுருவாக்கிய வரலாறு : அகத்தியர்

வடக்கினின்றும் புறப்பட்டுப் பொதியிலுக்குச் செல்லுங்கால்

திருககுற்றாலத்தை யுடைய அங்குள்ள வேதியர்கள் அவரது சைவ

தவவேடப் பொலிவை நோக்கி உள்ளம் பொறாதவர்களாய் இகழ்ந்து

அவ்விடத்தை விட்டுப் போகுமாறு கூற, அவர் அங்ஙனமே திரும்பிச்

சென்று அம் மறையோரின் அகந்தையைப் போக்கக் கருதித்

திருமாலடியார் கோலங்கொண்டு மீண்டு வந்து அவர்களால்

உபசரிக்கப் பெற்றுத் திருமால் கோயிலை யடைந்து மாயோனது

திருமுடிமேல் தமது திருக்கையை வைத்துச் சிவலிங்கப் பெருமான்

வடிவமாக்கினர் என்பது; இதனை,

	 "அறுகுமதி நதிபுனையுஞ் செஞ்சடையம்

பெருமானை யகத்துட் கொண்டு

சிறுகுமுரு வுடையமுனி நாரணனார்

திருமுடிமேற் செங்கை யோச்சிக்

குறுகுகுறு கெனவிருத்தி யொள்ளரக்கிற்

புனைபாவைக் கோலமீது

மறுகுதழ லுற்றென்னக் குழைவித்தோர்

சிவலிங்க வடிவஞ் செய்தான்"



என்னும் கந்தபுராணச் செய்யுளா னறிக. (52)





	 	 	 கைதவன் கரந்து வைகுங் கடலைவெற் படக்குங் கையிற்

பெய்துழுந் தெல்லைத் தாக்கிப் பருகினான் பிறைசேர்

சென்னி

ஐயன தருளைப் பெற்றார்க் கதிசய மிதென்கொன் மூன்று

வையமுத் தொழிலுஞ் செய்ய வல்லவ ரவரே யன்றோ.

	 	 	 		 (இ - ள்.) கைதவன் - வஞ்சகனாகிய விருத்திரன்,

கரந்துவைகம் கடலை - மறைந்துறையும் கடலை, வெற்பு அடக்கும்

கையில் பெய்து - விந்தலையை அடக்கிய கையிற் கொண்டு, உழுந்து

எல்லைத்து ஆக்கி - உழுந்தினளவினதாகச் செய்து, பருகினான் -

குடித்தான்; பிறைசேர் சென்னி யைனது அருளைப் பெற்றார்க்கு -

பிறைமதி பொருந்திய திரு முடியையுடைய சிவபெருமானது

திருவருளைப் பெற்ற அடியார் கட்கு, இது அதிசயம் என் - இது

அதிசய மென்பதென்னை, மூன்று வையம் - மூன்றுலகத்தும்,

முத்தொழிலும் செய்ய வல்லவர் - படைத்தல் காததல் அழித்தலாகிய

மூன்று தொழில்களையும் செய்ய வல்லவர்கள், அவரே அன்றோ -

அவ்வடியார்களே அல்லவா எ - று.

வைகும், அடக்கும் என்னும் பெயரெச்சங்கள் முறையே இடப்

பெயரும், கருவிப் பெயரும் கொண்டன. உழுந்து அமிழுமள வென்க.

இதென் : விகாரம். ஈதோரதிசயமாமா என்றவாறு. கொல் : அசை.

வையமும் என்னும் உம்மை தொக்கது. இது வேற்றுப் பொருள்

வைப்பணி. (53)





	 	 அறந்துறந் தீட்டு வார்த மரும்பெறற் செல்வம் போல

வறந்தன படுநீர்ப் பௌவம் வடவைகட் புலப்பட டாங்கு

நிறைந்த செம் மணியு மத்தீ நீண்டெரி சிகையோ னீண்

சிறந்தெழு பவளக் காடுந் திணியிருள் விழுங்கிற் றம்மா.

(இ - ள்.) அறம் துறந்து ஈட்டுவார்தம - அறத்தைக்

கைவிட்டுத் தேடுபவர்களின், அரும் பெறல் செல்வம்போல -

பெறுதற்கரிய செல்வத்தைப்போல, படு நீர்ப் பௌவம் வறந்தன -

ஆழமாகிய நீரினை யுடைய கடல் முழுதும் வற்றின; வடவைகண்

புலப்பட்டாங்கு - அங்குள்ள வடவைத் தீ கண்களுக்குத்

தோன்றினாற்போல, நிறைந்த செம் மணியும் - மிகுந்த

செந்நிறத்தையுடையமாணிக்கங்களும்,அத்தீநீண்டு எரி சிகைபோல் -

அந் நெருப்பு உயர்ந்து எரிகிற் கொழுந்து போல, நீண்டு சிறந்து

எழு பவளக்காடும் - ஓங்கிச் சிறப்புற் றெழுந்த பவளக் காடும்,

திணி இருள் விழுங்கிற்று - மிக்க இருளை விழுங்கின எ - று.

அறந்துறந் தீட்டுதல் - பழிபாவங்களான் ஈட்டுதல். பெறலரும்

என மாற்றுக. படுநீர் - மிக்க நீர்; ஒலிக்கின்ற நீருமாம். வறந்தன

எனப் பன்மையாகக் கூறினமையால் கடலின் எல்லா இடங்களும்

என்றாவது எல்லாக் கடல்களும் என்றாவது கொள்க. திணிஇருள் -

செறிந்த இருள். விழுங்கிற்று என்னும் வினையைச் செம்மணி, பவளக்

காடு என்பவற்றுடன் தனித்தனி கூட்டுக. அம்மா : வியப்பிடைச்

சொல். ‘விழுங்குமன்றே’ எனப்பாடங்கொண்டாருமுளர்;

அவர்பலவிடத்தும் தாமாகவே பாடங்களை மாற்றிக்

கொண்டிருத்தலின் அவைகொள்ளற் பாலன வல்லவென்க. (54)





	 	 	 பணிகளின் மகுட கோடிப் பரப்பென விளங்கிப் பல்கா

	சணிகலப் பேழை பேழ்வாய் திறந்தனைத் தாகி யொன்பான்

	மணிகிடந் திமைக்கு நீரான் மகபதி வேள்விக் காவாய்த்

	திணியுட லவுணன் பட்ட செங்கள மனைய தன்றே.



(இ - ள்.) பணிகளின் மகுடகோடிப் பரப்பு என -

(கடலானது, பாதரத்திலுள்ள) பாம்புகளின் மகுட வரிசையின்

பரப்பைப்போல, விளங்கி - ஒளி வீசி, பல்காசு அணிகலப பேழை

- பல மணிகள் பதித்த அணிகலன்களை வைத்த பெட்டியின்,

பேழ்வாய் திறந்து அனைத்து ஆகி - பெரிய வாயைத் திறந்து

வைத்ததுபோலாகி, ஒன்பான் மணி கிடந்து அமைக்கு நீரால் -

ஒன்பது வகை மணிகளும் தங்கி ஒளிவிடுந் தன்மையால், மகபதி

வேள்விக்கு ஆவாய் - இந்திரன் வேள்விக்குப் பசுவாகி, திணி

உடல் அவுணன் பட்ட - வலிய உடலையுடைய வலாசுரன்

இறந்துபட்ட, செங்களம் அனையது - போர்க்களம் போன்றது

எ - று.

பணி - படத்தையுடையது எனக் காரணக்குறி; பணம் - படம்.

கோடி - வரிசை; மிகுதியுமாம். பல் காசினையும் அணிகலங்களை

யுமுடைய பேழை என்றுமாம். திறந்தனைத்து : தொகுத்தல் விகாரம்.

ஓன்பான் - ஒன்பது. மகககபதி - வேள்விக்குத் தலைவன் :

நூறுவேள்விகள் இயற்றியவன். வலனுடைய உடம்பின் குருதி

முதலியவெல்லாம் நவமணிகளாயின்மையின் ‘செங்கள மனையது’

என்றார்; இதனை மாணிக்கம் விற்ற படலத்திற் காண்க. செங்களம்

- போர்க்களம்; ‘செங்களந் துழவுவோள்’ என்பது புறப்பாடு. அன்று,

ஏ : அசை. (55)





	 	 வறந்தநீர் தன்னின் மின்னு வாள்விதிர்த் தென்னப் பன்மீன்

எறிந்தன நெளிந்த நாக மிமைத்தன வளையு முத்துஞ்

செறிந்தன கரந்த யாமை சேர்ந்தபல் பண்டஞ் சிந்தி

முறிந்தன வங்கங் கங்க முக்கின* சிறுமீ னெல்லாம்.

(இ - ள்.) வறந்த நீர் தன்னில் - நீர் வற்றிய இடத்தில்,

மின்னு வாள் விரித்து என்ன - ஒளியினையுடைய வாட்படையை

அசைத்தாற் போல, பல்மீன் எறிந்தன - பலமீன்கள் துள்ளின; நாகம்

நெளிந்த - போம்புகள் நெளிந்தன; வளையும் முத்தும் இமைத்தன -

சங்குகளும் முத்துக்களும் ஒளி வீசின; யாமை செறிந்தன கரந்த -

யாமைகள் நெருங்கி ஒளித்தன; சேர்ந்த பல் பண்டம் சிந்தி வங்கம்

முறிந்தன - பொருந்திய பல பொருள்களையும் சிதறிக் கப்பல்கள்

உடைந்தன; கங்கம் சிறுமீன் எல்லாம் முக்கின - பருந்துகள் சிறிய

மீன்களையெல்லாம் விழுங்கின எ - று.

விதிர்த்தென்ன : விகாரம். நெளிந்த, கரந்த என்பன

அன்பெறாத பலவின்பால் முற்றுக்கள். செறிந்தன : முற்றெச்சம்.

முக்குதல் - வாய் நிறையக் கொண்டுண்ணுதல். (56)



* * *



(பா - ம்.) * கங்க மூக்கின.





	 	 	 செருவினி லுடைந்து போன செங்கண்வா ளவுண னங்கோர்

	அருவரை முதுகிற் கார்போ லடைந்துவா னாடர் செய்த

	உருகெழு பாவந் தானோ ருருவெடுத் திருந்து நோற்கும்

பரிசென நோற்றா னின்னும்+பரிபவ விளைவு பாரான்.



(இ - ள்.) செருவினில் உடைந்துபோன - போரில் தோல்வி

யடைந்துபோன, செங்கண் - சிவந்த கண்களையுடைய, வாள்

அவுணன் - வாட் படையையுடைய அசுரன், அங்கு ஓர் அருவரை

முதுகில் - அவ்விடத்து ஓர் அரிய மலையின் உச்சியில், கார்போல்

அடைந்து - முகிலைப்போலச் சென்று தங்கி, வானாடர் செய்த -

தேவர்களாற் செய்யப்பட்ட, உருகெழு பாவம்தான் - அஞ்சத்தக்க

பாவமானது, ஓர் உருவு எடுத்து இருந்து நோற்கும் பரிசு என - ஒரு

வடிவெடுத்து இருந்து தவஞ் செய்யுந் தன்மைபோல, இன்னும் பரிபவ

விளைவு பாரான் நோற்றான் - இன்னமும் மேலே வருகின்ற

துன்பத்தைப் பாராதவனாகித் தவஞ் செய்தான் எ - று.

இன் : சாரியை. வாள் - கொடுமையுமாம். முதுகு - மலையின்

நடுவுமாம். நிறத்தானும் மலையைச் சார்தலானும் கார் உவமம்.

தேவர்க்குத் துன்பம் விளைதலின் ‘வானாடர் செய்த பாவம்’

என்றார். உரு - அச்சம்; ‘உருவுட் காகும்’ என்பது தொல்காப்பியம்.

தான் : அசை. (57)



* * *



(பா - ம்.) +இன்னம்.





	 	 	 	 கைதவ நோன்பு நோற்குங் கள்வனைக் கண்டு வானோர்

செய்தவ மனையான் யாணர் வச்சிரஞ் சீரிப் பான்போற்

பொய்தவன் றலையைக் கொய்தான் புணரிவாய் நிறையச்

சோரி

பெய்தது வலாரி தன்னைப் பிடித்தது பிரமச் சாயை.*

	 	 (இ - ள்.) வானோர் செய்தவம் அனையான் - தேவர்கள்

செய்த தவத்தினை ஒத்த இந்திரன், கைதவ நோன்பு நோற்கும்

கள்வனைக் கண்டு - வஞ்சனையையுடைய தவத்தினைச் செய்யும்

கள்வனாகிய விருத்திரனைக் கண்டு, யாணர் வச்சிரம் சீரிப்பான்

போல் - புதிய குலிசப் படையைப் பழக்குவான்போல, பொய்தவன்

தலையைக் கொய்தான் - பொக்கின்ற தவத்தினையுடைய

விருத்திரனது தலையை அறுத்தான்; குருதி பொழிந்தது; வலாரி

தன்னைப் பிடித்தது பிரமச் சாயை - இந்திரனைப் பிரமக் கொலைப்

பாவம் பற்றியது எ - று.

போருக்குடைந்து நோற்பான் போல் ஒளித்திருந்தமையின்

‘கைதவ நோன்பு நோற்கும்’ என்றார். ‘உயிர்க்குறுகண் செய்யாமை’

தவத்திற் கிலக்கணமாகவும் வானோர்க்குத் துன்பமுண்டாதல் கருதி

நோற்றமையில் என்னலுமாம். நோன்பென வந்தமையின் நோற்றல்

செய்தல் என்னும் மாத்திரையாய் நின்றது. யாணர் புதுவருவாய்

என்னும் பொருட்டு : ‘புதிது படற்பொருட்டே யாணர்க் கிளவி’

என்பது தொல்காப்பியம்; பின்னாளில் இது புதுமை, அழகு என்னும்

பொருள்களில் வழங்குகிறது. சீரித்தல் - பரீக்கித்தல். பொய் -

பொய்த்தலை யுடைய : வினைத்தொகை. உடலினின்றும் சோரி

பெய்தது என்றாதல், உடல் சோரியைப் பெய்தது என்றாதல் கொள்க.

வேள்வியிற் றோன்றியவனும் தவஞ் செய்வோனும் ஆகியவனைக்

கொன்றமையின் பிரமச் சாயை பிடித்தது. (58)



* * *



(பா - ம்.) * பிரமசாயை.





	 	 	 உம்மெனு மார்பைத் தட்டு முருத்தெழு மதிர்க்கும் போர்க்கு

வம்மெனும் வாய்ம டிக்கும் வாளெயி+றதுக்கும் வீழுங்

	கொம்மென வோடு மீளுங் கொதித்தெழுஞ் சிரிக்குஞ் சீறும்

	இம்மெனு மளவு நீங்கா தென்செய்வா னஞ்சி னானே.



(இ - ள்.) இம் எனும் அளவு நீங்காது - (அக்கொலைப்

பாவம்) இம் என்று கூறும் அளவும் நீங்காததாய், உம் எனும் - உம்

என்று அதட்டும்; மார்பைத் தட்டும் - தனது மார்பைத் தட்டும்;

உருத்து எழும் - கோபித்து எழும்; அதிர்க்கும் - பேரொலி

செய்யும்; போர்க்கு வம் எனும் - போருக்கு வாருங்கள் என்னும்;

வாள் எயிறு அதுக்கும் - ஒள்ளிய பற்களை அதுக்கும்; வீழும் -

குப்புற்று வீழும்; கொம்மென ஓடும் - விரைந்து ஓடும்; மீளும் -

திரும்பும்; கொதித்து அழும் - பொங்கி அழும்; சிரிக்கும் -

பெருநகை செய்யும்; சீறும் - சீறாநிற்கும்; என் செய்வான் -

(ஆதலால்) என்ன செய்வான் இந்திரன், அஞ்சினான் - பயந்தான்

எ - று.

உம்மெனும் : ஒலிக்குறிப்பு. கொம்மென, இம்மெனும் என்பன

விரைவுக் குறிப்புகள். வம்மின் என்பது ஈறு கெட்டு நின்றது.

எயிற்றால் அதுக்கு மென்றுமாம். (59)



* * *



(பா - ம்.) +வாலெயிறு.





	 	 	 	 விரைந்தரன் றிசையோர் வாவி வீழ்ந்தொரு கமல் நூலுட்

	கரந்தனன் மகவா னிப்பால் கற்பக நாடு புல்லென

	றிருந்ததா லிருக்கு மெல்லை யிம்பரி னகுட னென்போன்

	அரும்பரி மேத வேள்வி யாற்றினா னாற்று மெல்லை.

	 	 (இ - ள்.) மகவான் - இந்திரனானவன், அரன் திசை ஓர்

வாவி - ஈசான திசையில் உள்ள ஒரு குளத்தில், விழைந்து வீழ்ந்து

ஒரு கமல நூலுள் கரந்தனன் - விரைவாகக் குதித்து ஒரு

தாமரைத்தண்டின் நூலினுள் மறைந்தான்; இப்பால் கற்பக நாடு

புல்லென்று இருந்தது - இப்புறம் தேவவுலகம் பொலிவழிந்திருந்தது;

இருக்கும் எல்லை - அங்ஙனமிருக்குங் காலததில், இம்பரில் நகுடன்

என்போன் - நிலவுலகில் நகுடனென்னும் மன்னன், அரும்பரி

மேதவேள்வி ஆற்றினான் - அரிய அசுவமேதயாகிய வேள்வியைச்

செய்தான்; ஆற்றும் எல்லை - அங்ஙனம் செய்துவரும் பொழுதில்

எ - று.

அரன் திசை - ஈசான திசை, வடகிழக்கு; ஈசான திசையிலுள்ள

உருத்திர வுலகத்தில் என்று சிலர் கூறுவர். தாமரை நாளத்திலுள்ள

நூல். ஆல் : அசை. நகுடன் சந்திர வமிசத்து ஆயுவின் மகன்,

யயாதி முதலானோர்க்குத் தந்தை. (60)





	 	 	 அரசிலா வறுமை நோக்கி யவனைவா னாடர் யாரும்

விரைசெய்தார் மகுடஞ் சூட்டி வேந்தனாக்

கொண்டார்வேந்தாய்

வருபவன் சசியை யீண்டுத் தருகென மருங்கு ளார்போய்த்

திரைசெய்நீ ரமுத னாட்குச் செப்பவக் கற்பின் மிக்காள்.



(இ - ள்.) வானாடர் யாரும் - தேவர்களனைவரும், அரசு

இலா வறுமை நோக்கி - தங்கட்கு மன்னனில்லாத வறுமையைக்

கருதி, அவனை - அந் நகுடனை, விரைசெய்தார் மகுடம் சூட்டி -

மணம் வீசும் மாலையையுடைய முடியைச் சூட்டி, வேந்தனாக்

கொண்டார் - அரசனாகக் கொண்டார்கள்; வேந்தாய் வருபவன் -

அரவனாய் வந்த நகுடன், சசியை ஈண்டுத் தருகென -

இந்திராணியை இங்கு அழையுங்கள் என்ன, மருங்குளார் போய் -

பக்கத்திலுள்ளவர்கள் போய், திரை செய் நீர் அமுது அன்னாட்கு -

அலைகளை வீசுகின்ற கடலிற் றோன்றிய அமுதத்தை யொத்த

இந்திராணிக்கு, செப்ப - சொல்ல அக் கற்பின் மிக்காள் - அந்தக்

கற்பின் மேம்பட்டவள் எ - று.

யாரும் என்பது எஞ்சாமை குறித்தது. மகுடஞ் சூட்டி

யென்பதனை ஒரு சொல்லாகக் கொண்டு அவனை யென்னும்

இரண்டாவதற்கு முடி பாக்குக. ஆக என்பது ஈறு தொக்கது. ஆய் -

ஆகி. தருகென : அகரம் தொகுத்தல். (61)





	 	 	 பொன்னுயிர்த் தனைய காட்சிப்

		 புண்ணியக் குரவன் முன்போய்

	மின்னுயிர்த் தனையா ணின்று

		 விளம்புவா ளிதென்கொல் கெட்டேன்

	 	 	 	 	 என்னுயர்த் துணைவ னாங்கே

		 யிருக்கமற் றொருவ னென்னைத்

	தன்னுயிர்த் துணையாக் கொள்கை

		 தருமமோ வடிக ளென்றாள்.

	 	 (இ - ள்.) மின் உயிர்த்து அனையாள் - மின்னல் ஒரு வடிவு

கொண்டதை ஒத்த அவள், பொன் உயிர்த்து அனைய காட்சி -

பொன் ஓர் உருப்பெற்றதை ஒத்த தோற்றத்தையுடைய, புண்ணிய

குரவன் முன்னர்ச் சென்று நின்று கூறுவாள், அடிகள் - அடிகளே,

இது என் கொல் கெட்டேன் - இஃது என்ன வியப்பு, என்

உயிர்த்துணைவன் ஆங்கே இருக்க - என் உயிர்த்துணைவன்

அவ்விடத்து உயிரோடிருக்கவும், மற்றொருவன் - வேறொருவன்,

என்னைத் தன் உயிர்த்துணையாக் கொள்கை - என்னைத் தன்

உயித்துணைவியாகக் கொள்ளுதல், தருமமோ என்றாள் - அறமோ

என்று கூறினாள் எ - று.

உயிர்த்தல் - உருவுகொள்ளுதல். உயிர்த்தது இரண்டும்

விகாரமாயின. இதென் : விகாரம். கொல் : அசை நிலை. கெட்டேன்

: வியப்பிடைச் சொல்; அவலமுமாம். என்னுயிர், தன்னுயிர் என்பன

உடையதும் உடைமையும் வேறாகாத ஒற்றுமைக் கிழமைப் பொருளில்

வந்த ஆறாம் வேற்றுமைத் தொகைநிலைத் தொடர்கள். (62)





	 	 	 மாதவ ரெழுவர் தாங்க மாமணிச் சிவிகை மீது

	போதரி னவனே வானோர் புரந்தர னவனே யுன்றன்

	காதல னாகு மென்றான் கைதொழு ததற்கு நேர்ந்தம்

	மேதகு சிறப்பா லிங்கு வருகென விடுத்தா டூது.



(இ - ள்.) மாதவர் எழுவர் தாங்க - முனிவர் எழுவரும்

தாங்க, மாமணிச் சிவிகைமீது போதரின் - பெருமை பொருந்திய

மணிகள் அழுத்திய சிவிகையின்மேல் வந்தால், அவனே வானோர்

புரந்தரன் - அவனே தேவர்களைப் புரக்கின்ற வேந்தனாவான்;

அவனே உன்றன் காதலன் ஆகும் என்றான் - அவனே நின்

நாயகனுமாவான் என்றான்; கைதொழுது - வணங்கி, அதற்கு நேர்ந்து

- அதற்குடன்பட்டு, அம் மேதகு சிறப்பால் இங்கு வருகென

- அந்தமேன்மையான சிறப்போடு நகுடன் இங்கே வருகென - அந்த

மேன்மையான சிறப்போடு நகுடன் இங்கே வருகவென்று, தூது

விடுத்தாள் - தூதினைப் போக்கினாள் எ - று.

மாதவர் எழுவர் - சத்தமுனிகள் : அகத்தியன், ஆங்கிரசன்,

கோதமன், காசிபன், புலத்தியன், மார்க்கண்டன், வசிட்டன்

என்போர். தன் : சாரியை. வருகென : தொகுத்தல். (63)





	 	 	 மனிதரின் மகவா னாகி வருபவன் சிவிகை தாங்கும்

புனிதிமா தவரை யெண்ணான் புன்கணோய் விளைவும்

பாரான்

கனிதரு காமந் துய்க்குங் காதலால் விரையச் செல்வான்

இனிதயி ராணி பாற்கொண் டேகுமின் சர்ப்ப வென்றான்.

	 	 	 	 (இ - ள்.) மனிதரின் மகவான் ஆகி வருபவன் - மனிதருள்

இந்திரனாகி வருகின்ற நகுடன், சிவிகை தாங்கும் - சிவிகையினைச்

சுமந்து வருகின்ற, புனிதமாதவரை எண்ணான் - தூய முனிவர்களின்

பெருமையை அறியாதவனாயும், புன்கண்நோய் விளைவும் பாரான் -

துன்ப நோய் மேலே வினைவதையும் பாராதவனாயும், கனிதரு காமம்

தூய்க்கும் காதலால் - கனிந்த காம இன்பத்தை நுகருமாசையால்,

விரையச் செல்வான் - விரைந்து செல்லும் பொருட்டு, இனிது

அயிராணி பால் - இனிதாக இந்திராணியிடத்து, கொண்டு ஏகுமின்

சர்ப்ப என்றான் - எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் விரைய என்று

கூறினான் எ - று.

வருபவன் : நிகழ்கால முணர்த்திற்று. மாதவர் பெருமையை

என்க. புன்கண் நோய் : ஒரு பொருளிருசொல். எண்ணான், பாரான்

என்பன முற்றெச்சங்கள். தரு : துணைவினை. சர்ப்ப : விரைந்து

செல்க என ஏவுதற் சொல். (64)





	 	 	 சர்ப்பமா கெனமுற் கொம்பு தாங்கிமுன் னடக்குந் தென்றல்

வெற்பனா முனிவன் சாபம் விளைத்தனன் விளைத்த

லோடும்

பொற்பமா சுணமே யாகிப் போயினா னறிவி லாத

அற்பரா னவர்க்குச் செல்வ மல்லது பகைவே றுண்டோ.



(இ - ள்.) முன்கொம்பு தாங்கி - சிவிகையின் முன்

கொம்பைத் தாங்கி, முன் நடக்கும் தென்றல் வெற்பனாம் முனிவன்

- முன்னே நடக்கின்ற தென்றலுக்குப் பிறப்பிடமாகிய பொதியின்

மலையை யுடைய அகத்தியன், சர்ப்பம் ஆகென - பாம்பாகக்

கடவாயென்று, சாபம் விளைத்தனன் - சாபம் கொடுத்தான்;

விளைத்தலோடும் - அங்ஙனம் சாபமிட்டவுடனே, பொற்ப

மாசுணமே ஆகிப் போயினான் - பொலிவு பெறப் பெரும்பாம்பு

வடிவாகிப் போயினான்; அறிவு இலாத அற்பர் ஆனவர்க்கு -

அறிவற்ற கீழ்மைக்குண முடையவர்களுக்கு, செல்வம் அல்லது

பகை வேறு உண்டோ - செல்வத்தையன்றி பகையாயுள்ளது

மற்றொன்று உண்டோ (இல்லை) எ - று.

ஆகென : தொகுத்தல்; ஆகு என ஏவலுமாம்.

"குணமென்னுங் குன்றேறி நின்றார் வெகுளி

கணமேயுங் காத்த லரிது"

என்பவாகலின் விளைத்தலோடும் ஆகியென்றார். மாசுணம் -

பெரும் பாம்பு. இவ்வரலாறு,

"ஏந்திய கொள்கையார் சீறி னிடைமுரிந்து

வேந்தனும் வேந்து கெடும்"

என்பதற்கு எடுத்துக் காட்டாதல் காண்க. அறியாமையுடன் கூடிய

செல்வக்களிப்பாற் பாம்பாயினமையின் செல்வத்தைப் பகை

யென்றார். இது வேற்றுப்பொருள் வைப்பணி. (65)





	 	 பின்னர்த்தங் குரவ னான பிரானடி பணிந்து வானோர்

பொன்னகர் வேந்த னின்றிப் புலம்படை கின்ற தைய

என்னலுங் குரவன் போயவ் விலஞ்சியு ளொளித்தாற் கூவித்

தன்னுரை யறிந்து போந்த சதமகற் கொண்டு மீண்டான்.

(இ - ள்.) வானோர் - தேவர்கள், பின்னர் தம் குரவனான

பிரான் அடிபணிந்து - பின்பு தம் குரவனாகிய வியாழபகவான்

திருவடியைப் பணிந்து, ஐய - ஐயனே, பொன் நகர் -

பொன்னுலகமானது, வேந்தன் இன்னி - மன்னில்லாமல், புலம்பு

அடைகின்றது - வருந்துகின்றது, என்னலும் - என்று வேண்டிக்

கோடலும், குரவன் போய் ஆசிரியன் சென்று, இலஞ்சியுள்

ஒளித்தான் கூவி - அந்தக் குளத்தில் மறைந்த இந்திரனை

அழைத்து, தன் உரை அறிந்து போந்த - தன் சொல்லை அறிந்து

வெளிவந்த, சதமகன் கொண்டு மீண்டான் - இந்திரனைஉடன்

கொண்டு திரும்பினான் எ - று.

தன் உரை அறிதல் - ஒலி யியற்கையால் தனது மொழியென

அறிதல். ஒளித்தான், சதமகன் என்னும் உயர்திணைப் பெயர்கள்

இரண்டாம் வேற்றுமை யாகலின் ஈறு திரிந்தன. (66)





	 	 	 கொடும்பழி கோட்பட் டான்றன் குரவனை வணங்கி

யென்னைச்

சுடும்பழி கழவ தெங்ஙன் சொல்லெனத் தொலைவ

தோர்ந்தான்

அடும்பழி மண்மே லன்றி யறாதுநீ வேட்டைக் கென்னப்

படும்பழி யிதனைத் தீர்ப்பான் பார்மிசை வருதி யென்றான்.



(இ - ள்.) கொடும்பழி கோட்படடான் - கொடிய பாவத்தால்

பீடிக்கப்பட்டவனாகிய இந்திரன், தன் குரவனை வணங்கி - தன்

குருவைத் தொழுது, என்னைச் சுடும்பழி கழிவது எங்ஙன் சொல்

என - என்னை வருத்துகின்ற இப்பாவமானது நீங்குவது எவ்வாறு

சொல்லுக என்று கேட்க, தொலைவது ஓர்ந்தான் - தீரும் வழியை

அறிந்தவனாகிய அக் குரவன், அடும்பழி மண்மேல் அனிற் அறாது

- வருத்தும் பாவமானது நிலவுலகத்தல்லாமல் (வேறு இடத்தில்)

நீங்காது, நீ வேட்டைக்கு என்ன - நீ வேம்டையைக் காரணமாகக்

கொண்டு, படும்பழி இதனைத் தீர்ப்பான் - உண்டாகிய

இப்பாவத்தைத் தீர்க்கும் பொருட்டு. பார்மிசை வருதி என்றான் -

பூவுலகின்கண் வருவாய் என்று கூறினான் எ - று.

கோட்பட்டான் - கொள்ளப்பட்டான். பழி கோட்பட்டான்

என்பது தம்மினாகிய தொழிற்சொல் வந்தமையின் இயல்பாயிற்று.

சுடும் பழி, அடும்பழி ஒரு பொருளன. சுடும்பழி முதலியவற்றைச்

சுட்டாகக் கொள்க. எங்ஙனம் என்பது குறைந்து நின்றது. அடும்பழி

- கொலைப் பாவம் என்பாருமுளர். வேட்டையை வியாசமாகக்

கொண்டு என்க. படும் : இறந்தகாலத்தில் வந்தது. (67)





	 	 	 ஈசனுக் கிழைத்த குற்றந் தேசிக னெண்ணித் தீர்க்குந்

	தேசிகற் கிழைத்த குற்றங் குரவனே தீர்ப்ப தன்றிப்

	பேசுவ தெவனோ தன்பாற் பிழைத்தகா ரணத்தால் வந்த

	வாசவன் பழியைத் தீர்ப்பான் குரவனே வழியுங் கூற.



(இ - ள்.) ஈசனுக்கு இழைத்த குற்றம் - கடவுளுக்குச் செய்த

குற்றத்தை, தேசிகன் எண்ணித் தீர்க்கும் - குரவன் தீரும் வழியை

ஆராய்ந்து தீர்ப்பான்; தேசிகற்கு இழைத்த குற்றம் - குரவனுக்குச்

செய்த குற்றத்தை, குரவனே தீர்ப்பது அன்றி - அத்தேசிகனே

நீக்குவ தல்லாமல், பேசுவது எவன் - வேறு கூறுவது யாது; தன்பால்

பிழைத்த காரணத்தால் வந்த - தன்னிடம் தவறு செய்தமையால்

வந்த, வாசவன் பழியைத் தீர்ப்பான் - இந்திரன் பழியைத்

தீர்ப்பதற்கு, குரவனே வழியும் கூற - அவ்வியாழ பகவானாகிய

தேசிகனே வழியையும் சொல்ல எ - று.

பேசுவது - வேறொருவர் தீர்ப்பரெனக் கூறுவது.

ஏ : இரண்டும் பிரிநிலை, ஓ : அசைநிலை. (68)





	 	 	 வாம்பரி யுகைத்துத் தன்னால் வழிபடு குரவன் வானோர்

தாம்பரி வோடுஞ் சூழத் தராதலத் திழிந்து செம்பொற்

காம்பரி தோளி பங்கன் கயிலைமால் வரையுந் தாழ்ந்து

தேம்பரி யலங்கன் மார்பன றென்றிசை நோக்கிச்

செல்வான்.



(இ - ள்.) தேம்பரி அலங்கல் மார்பன் - தேனைத் தாங்கிய

மாலையை யணிந்த மார்பினையுடைய இந்திரன், வாம்பரி உகைத்து

- தாவுகின்ற குதிரையைச்செலுத்தி, தன்னால் வழிபடு குரவன் -

தன்னால் வழிபடப் பட்ட குரவனும், வானோர் - தேவர்களும்,

பரிவோடும் சூழ - அன்போடுஞ் சூழ்ந்துவர, தராதலத்து இழிந்து -

நிலவுலகத்தி லிறங்கி, செம்பொன் காம்பு அரிதோளிபங்கன் - சிவந்த

பொன்போலும் நிறத்தினையுடைய மூங்கிலை ஒத்த தோளையுடைய

உமாதேவியை ஒரு பாகத்தில் வைத்த சிவபிரானது, மால் கயிலை

வரையும் தாழ்ந்து - பெரிய கயிலை மலையையும் வணங்கி,

தென்திசை நோக்கிச் செல்வான் - தென்றிசையை நோக்கிச்

செல்வானாயினன் எ - று.

வாம்பரி - வாவும் பரி : ஈறு நிற்றலின் வினைத்தொகையன்று.

குரவனும் வானோரும் என உம்மை விரிக்க. தரையாகிய தலம்.

காம்பு அரி என்பன மூங்கில் என்னும் ஒரு பொருளில் வந்த

இருசொல்; அரி துண்டமுமாம். தேம் - தேன். பரிதல் -

ஒழுகுதலுமாம். (69





	 	 [- வேறு]



கங்கைமுத லளவிறந்த தீர்த்த மெலாம்

போய்ப்படிந்து காசி காஞ்சி

அங்கனக கேதார முதற்பதிகள்

பலபணிந்து மவுணற் கொன்ற

பொங்குபழி விடாதழுங்கி யராவுண்ண

பாசுண்டு பொலிவு மாழ்குந்

திங்களனை யான்கடம்ப வனத்தெல்லை

யணித்தாகச் செல்லு மேல்வை.

(இ - ள்) கங்கைமுதல் அளவு இறந்த தீர்த்தம் எல்லாம்

போய் படிந்து - கங்கை முதலிய அளவற்ற தீர்த்தங்கள்

அனைத்திலும் சென்று நீராடி, காசி காஞ்சி அம் கனக கேதாரம்

முதல் - காசியும் காஞ்சியும் அழகிய பொன்மயமான கேதாரமும்

முதலாகிய, பதிகள் பல பணிந்தும் - பல திருப்பதிகளிற் சென்று

வணங்கியும், அவுணன் கொன்ற - அசுரனைக் கொன்றதனால் வந்த,

பொங்கு பழி - மிக்க பாவமானது, விடாது - விடப் பெறாமையால்,

அழுங்கி - வருந்தி, அரா உண்ண - பாம்பு விழுங்க, மாசுண்டு

பொலிவு மாழ்கும் திங்கள் அனையான் - குற்றப்பட்டுப் பொலிவினை

யிழக்கும் சந்திரனை ஒத்த இந்திரன், கடம்பவனத்து எல்லை

அணித்தாக - கடம்பவனத்து எல்லையின் அருகாக, செல்லும்

ஏல்வை - செல்லும் பொழுது எ - று.

விடாது - விடாமையால், அணித்து - அணிமை; து : பகுதிப்

பொருள் விழுதி; எல்லையானது அணித்தாக என்னலுமாம். அங்கு

அனகம் எனப் பிரித்து, அங்கு யென்னலுமாம்; அனகம் -

களங்கமின்மை. (70)





	 	 	 தொடுத்தபழி வேறாகி விடுத்தகன்ற

		 திந்திரன்றான் சுமந்த பாரம்

	விடுத்தவனொத் தளவிறந்த மகிழவெய்தித்

		 தேசிகன்பால் விளம்பப் பாசங்

	கெடுத்தவன்மா தலம்புனித தீர்த்தமுள

		 விவணமக்குக் கிடைத்தல் வேண்டும்

	அடுத்தறிக வெனச்சிலரை விடுத்தவ்வே

		 றாநிலைநின் றப்பாற் செல்வான்.

	 	 	 		 (இ - ள்.) தொடுத்த பழி வேறு ஆகி - பற்றிய பழியானது

வேறு பட்டு, விடுத்து அகன்றது - விட்டு நீங்கியது; இந்திரன் தான்

சுமந்த பாரம் விடுத்தவன் ஒத்து - இந்திரனானவன் தாங்கிய

சுமையை இறக்கினவன் போன்று, அளவு இறந்த மகிழ்வு எய்தி -

அளவில்லாத களிப்புற்று, தேசிகன்பால் விளம்ப - குரவனிடங் கூற,

பாசம் கெடுத்தவன் - பாசபந்தத்தை அறுத்தவனாகிய அத் தேசிகன்,

இவண் மாதலம் புனித தீர்த்தம் உள - இங்குச் சிறந்த தலமும் தூய

தீர்த்தமும் உள்ளன; நமக்குக் கிடைத்தல் வேண்டும் - அவை

நமக்குக் கிட்டுதல் வேண்டும்; அடுத்து அறிக என - சென்று

அவற்றைத் தெளிவாயாக என்று கூற, சிலரை விடுத்து - அவற்றைத்

தேடச் சிலரை ஏவி, அவ்வேறு ஆம் நிலை நின்று - அந்தப் பழி

நீங்கிய இடத்தினின்றும், அப் பால் செல்வான் - அப்புறம்

செல்லுகின்ற இந்திரன் எ - று.

அகன்ற தென்பதை எச்சமாக்கலுமாம். தான் : அசை.

மகிழவினை யெய்தியென விரிக்க. தலமும் தீர்த்தமுமென

எண்ணும்மை விரிக்க. அவ்வேறா நிலை யென்பதற்குப் பிறர் கூறும்

வேறு பொருள்கள் பொருந்தா வென்க. செல்வான் : வினைப்பெயர்;

பின் ‘இன்ன’ என்னுஞ் செய்யுளிற் ‘செயனோக்கி’

என்பதனோடியையும்; எச்சமாக்கியும் முற்றாக்கியும் உரைத்தலுமாம்.

(71)





	 	 	 அருவிபடிந் தருவியெறி மணியெடுத்துப்

		பாறையிலிட் டருவி நீர்தூய்க்

	கருவிரல்கொய் தவர்சூட்டிக் கனியூட்டி

		வழிபடுவ கல்லா மந்தி

	 	 	 ஒருதுறையில் யாளிகரி புழைக்கைமுகந்

		 தொன்றற்கொன் றூட்டி யூட்டிப்

	பருகுவன புலிமுலைப்பால் புல்வாய்க்கன்

றருத்தியிடும்* பசிநோய் தீர+.

	 	 (இ - ள்.) கல்லா மந்தி - அறிவில்லாத குரங்குகள், அருவி

படிந்து - அருவியில் நீராடி, அருவி எறி மணி எடுத்து - அருவி

வீசிய மணியை எடுத்து, பாறையில் இட்டு - பாறையில் வைத்து,

அருவி நீர் தூய் - அருவி நீரால் ஆட்டி, கரு விரல் கொய்து அலர்

சூட்டி - கரிய விரல்களாற் பறித்துப் பூக்களைச் சூட்டி; கனி ஊட்டி

வழிபடுவ - கனிகளை உண்பித்து வழிபடுவன; ஒரு துறையில்

யாளிகரி - ஒரேநீர்த்துறையில் யாளிகளும், யானைகளும்.

புழைக்கைமுகந்து தொளையுடையகைகளால் நீரை மொண்டு,

ஒன்றற்கு ஒன்று ஊட்டி ஊட்டிப் பருகுவன - ஒன்றினுக்கு ஒன்று

ஊட்டிஊட்டிப்பருகா நிற்பன; புலி முலைப்பால் - புலிகள் தங்கள்

முலைப்பாலை, புல்வாய்க் கன்று பசி நோய் தீர அருத்தியிடும் -

மான் கன்றுகள் பசிப்பிணி நீங்க உண்பிக்கும் எ - று.

மணியைச் சிவலிங்கமாகப் பாவித்து வைத்தென்க. வழிபடுதல்

- சிவ பூசை செய்தல். கல்லா மந்தியும் வழிபடுவன எனத்

தலமேன்மை கூறினார். கல்லாமை, இயற்கை; ஐங்குறுநூற்றின்

குரக்குப் பத்தில், ‘கல்லாக் கடுவன்’, ‘கல்லாமந்தி’, ‘கல்லா

வன்பார்ப்பு’ என வருதல் காண்க. யாளி - சிங்கம் போல்வதும்,

யானை போற் கையுடையது மாகிய ஒரு விலங்கு. அடுக்குத் தொழிற்

பயில்வு குறித்தது. (72)



* * *



(பா - ம்.) * அருந்தியிடும். +பசிகடீர.





	 	 	 நெளியராக் குருளைவெயில் வெள்ளிடையிற்

		 கிடந்துயங்கி நெளியப் புள்ளே

	றொளியறாச் சிறைவிரித்து நிழல்பரப்பப்

		 பறவைநோ யுற்ற தேகொல்

அளியவா யச்சோ+வென் றோதியயன்

		 மடமந்தி யருவி யூற்றுந்

	துளியநீ்ர் வளைத்தசும்பின் முகந்தெடுத்துக்

		 கருஙகையினாற் சொரிவ மாதோ.



(இ - ள்.) நெளி அராக் குருளை - நெளிகின்ற பாம்பின்

குட்டிகள், வெயில் வெள்ளிடையில் கிடந்து - வெயில் மிக்க

வெளியிடங்களிற் கிடந்து, உயங்கி நெளிய - வருந்திநெளிய, புள்

ஏறு - பறவை யேறாகிய கருடன், ஒளி அறாச் சிறை விரித்து நிழல்

பரப்ப - ஒளி நீங்காத சிறைகளை விரித்து நிழலைப் பரப்ப, அயல்

மடமந்தி - பக்கத்திலுள்ள அறியாமையையுடைய குரங்குகள்,

அளியவாய் - கருணை யுடையனவாய், அச்சோ - ஐயோ, பறவை

நோய் உற்றதே கொல் என்று ஓதி - இந்தக் கருடன் வெயிலால்

துன்பமடைந்ததோ என்று கூறி, அருவி ஊற்றும் துளிய நீர் -

அருவிகள் சொரிகின்ற துளிகளையுடைய நீரை, வளை தசும் பின் -

சங்காகிய குடத்தில், கருங்கையினால் முகந்து எடுத்துச் சொரிவ -

கரிய கையினால் மொண்டு எடுத்துச் சொரியா நிற்பன எ - று.

புள் ஏறு - பறவைகளுக் கிறையாய கலுழன். கொல் : ஐயப்

பொருட்டு. உற்றதே கொல் என்று கருதி, அச்சோவென் றோதி

என்னலுமாம். அச்சோ : இரக்கக் குறிப்பையுணர்த்தும் இடைச்சொல்.

‘அளியவா வச்சோ’ என்னும் பாடத்திற்கு அளிய ஆ அச்சோ என்று

ஓதி எனப் பிரித்துப் பொருள் கொள்க; இதில் அளியது என்னும்

துவ்வீறு குறைந்ததெனல் வேண்டும். மாது, ஓ : அசை. (73)



* * *



(பா - ம்.) +அளியவாவச்சோ.





	 	 படவரவ மணியீன்று நொச்சிப்பா

சிலையன்ன பைந்தாண் மஞ்ஞை

பெடைதழுவி மணஞ்ய்ய மணவறையில்

விளக்கிடுவ பெருந்தண் கானத்

தடர்சிறைமென் குயிலோமென் றார்ப்பமடக்

கிள்ளையெழுத் தைந்து மோசைத்

தொடர்புபெற வுச்சரிப்பக் குருமொழிகேட்

டாங்குவப்ப தொடிக்கட் பூவை.

(இ - ள்.) நொச்சி பசு இலை அன்ன - நொச்சியின் பசிய

(பிளந்த) இலையை ஒத்த, பைந்தாள் மஞ்ஞை - பசிய (பிளந்த)

கால்களையுடைய மயில்கள், பெடை தழுவி மணம் செய்ய -

பெண்மயில்களைக் கூடி மணஞ் செய்யா நிற்க, மணஅறையில் -

மணஞ் செய்யும் அவ்விடத்தில். பட அரவம் - படத்தினையுடைய

பாம்புகள், மணிஈன்றுவிளக்கு இடுவ - மணிகளை உமிழ்ந்து

விளக்கிடுவன; அடர்சிறைமென் குயில் - அடர்ந்த சிறகினையுடைய

மெல்லிய குயில்கள், பெருந்தண் கானத்து - பெரிய குளிர்ந்த

காட்டின்கண், ஓம் என்று ஆர்ப்ப - ஓ மென்று ஒலிக்கா நிற்கவும்,

மடக்கிள்ளை - இளமையுடையகிளிகள், எழுந்து ஐந்தும் - திருவைந்

தெழுத்தினையும், ஓசைத் தொடர்பு பெற - ஓசையின்

தொடர்ச்சிபெற, உச்சரிப்ப - உச்சரிக்கவும், தொடி கண் பூவை -

வளைபோன்ற வட்ட மாகிய கண்களையுடைய நாகணவாய்ப்

பறவைகள், குருமொழிகோட் டாங்கு உவப்ப - குரு மொழியைக்

கோட்டு மகிழ்வது போல் (அவற்றைக் கேட்டு) மகிழ்வன எ - று.

அடர் - தகடுமாம். ஓமென்றார்த்தல் - பிரணவ

வொலிசெய்தல். திருவைந் தெழுத்தை விதிப்படி உச்சரிக்க

என்றவாறு. அவற்றைக் குருவின் உபதேசமாகக் கேட்டு என

விரித்து, ஆங்கு என்பதற்கு அவ் விடத்தில் எனப் பொருள்

கூறலுமாம். இடுவ, உவப்ப என்பன அன்பெறாத பலவின்பால்

முற்றுக்கள். (74)





	 	 இன்னவிலங் கொடுபுள்ளின் செயற்கரிய

செயனோக்கி யிறும்பூ தெய்திப்

பொன்னகரான் புளகமுடல் புதைப்பநிறை

மகிழ்ச்சியுளம் புதைப்பப் போவான்

அன்னபொழு தொற்றுவர்மீண் டடிவணங்கி

யின்சுவைப்பா லருந்து வான்முன்

பின்னரிய* தேன்சொரிந்தாங் குவகைமேற்

பேருவகை பெருகச் சொல்வார்.



(இ - ள்.) விலங்கொடு புள்ளின் - மிருகங்களோடு

பறவைகளின், இன்ன செயற்கு அரிய செயல் நோக்கி -

இத்தன்மையவான செயற் கருஞ் செயல்களைக் கண்டு, இறும்பூது

எய்தி - வியப்புற்று, புளகம் உடல் புதைப்ப - புளகமானது உடல்

முழுதையும் போர்க்கவும், நிறை மகிழ்ச்சி உளம்புதைப்ப - நிறைந்த

களிப்பானது உள்ளத்தை மூடவும், போவான் பொன் நகரான் -

செல்கின்றவனாகிய பொன் நகரத்தை யுடைய இந்திரனுக்கு, அன்ன

பொழுது - அப்பொழுது, இன் சுவைப் பால் அருந்துவான் முன் -

இனிய சுவையையுடைய பாலைப் பருகுகின்றவன் முன்னர், பின்

அரிய தேன் சொரிந்தாங்கு - பின்பு கிடைத்தற்கரியதேனைப்

பொழிந்ததுபோல, உவகைமேல் பேருவகை பெருக - மகிழ்ச்சிமேல்

பெரு மகிழ்ச்சி மிக, ஒற்றுவர் மீண்டு அடிவணங்கிச் சொல்வார் -

தூதுவர் திரும்பி வந்து அடியில் வணங்கிக் கூறுவாராயினர் எ - று. ஒடு : எண்ணொடு. புளகம் - மயிர் முகிழப்பு. அன்ன

பொழுது - அப்பொழுது : சுட்டு. நறிய என்னும் பாடத்திற்கு நன்

மணமுள்ள என்று பொருள் கூறிக்கொள்க. (75)





* * *





(பா - ம்.) * பின்னறிய.





	 	 	 எப்புவனத் திலுமென்றுங் கண்டறியா

		 வதிசயமு மெண்ணுக் கெய்தாத்

	திப்பியமு மிக்கடம்ப வனத்தின்று

		 கண்டுவகை திளைத்தே மங்கண்

	வைப்பனைய வொருபுனித வாவிமருங்

		 கொருகடம்ப வனத்தி னீழல்

	ஒப்பிலொளி யாய்முளைத்த சிவலிங்க

		 மொன்றுளதென் றுரைப்பக் கேட்டான்.

	 	 	 		 (இ - ள்.) எப்புவனத்திலும் என்றும் கண்டு அறியா

அதிசயமும் - எந்த உலகத்திலும் எக்காலத்திலும் கண்டறியாத

வியப்பும், எண்ணுக்கு வய்தாத் திப்பியமும் - அளவைக்கு எட்டாத

சிறப்பும், இக் கடம்ப வனத்து - இக்கடம்ப வனத்தின்கண், இன்று

கண்டு உவகை திளைத்தேம் - இன்று பார்த்து மகிழ்ச்சியில்

மூழ்கினோம்; (என்ன வெனில்), அங்கண் - அவ்விடத்து, வைப்பு

அனைய - சேம நிதிபோன்ற, ஒரு புனித வாவி மருங்கு - ஒரு தூய

தீர்த்தக் கரையின் பக்கத்தில், ஒரு கடம்ப வனத்தின் நீழல் - ஒரு

கடம்ப மரத்தின் நீழலில், ஒப்பு இல் ஒளியாய் முளைத்த - ஒப்பற்ற

ஒளிப் பிழம்பாய்த் தோன்றிய, சிவலிங்கம் ஒன்று உளது என்று -

சிவலிங்கம் ஒன்று இருக்கிறதென்று, உரைப்பக் கேட்டான் -

சொல்லக் கேட்டான் எ - று.

எண்ணுக்கு - கருதலுக்கு என்றுமாம். ஒரு கடம்ப வனம் -

ஒரு கடம்பமரம்; மரம் என்று பாடமிருத்தல் சிறப்பு. ஒற்றுவர்

உரைப்ப இந்திரன் கேட்டானென்க. (76)





	 	 செவித்தொளையி லமுதொழுக்கு முழையரொடும்

வழிக்கொண்டு சென்னி மேற்கை

குவித்துளமெய் மொழிகரணங் குணமூன்று

மொன்றித்தன் கொடிய பாவம்*

	 அவித்துளயர் வொழிக்கமுளைத் தருள்குறிமே

		 லன்பீர்ப்ப வடைவான் கானங்

	கவித்துளபூந் தடம்படிந்து கடம்பவனத்

		 துழைநுழைந்தான் கவலை தீர்வான்.

	 	 (இ - ள்.) செவித் தொளையில் அமுது ஒழுக்கும்

உழையரொடும் - (இங்ஙனம்) செவித்தொளையின்கண்

அமுதத்தைப்பொழகின்ற ஒற்ற ரோடும், வழிக்கொண்டு - சென்று,

சென்னிமேல் கைகுவித்து - முடியின்மீது கைகூப்பி, உளம் மெய்

மொழி - உளம் உடல் உரைகளும், கரணம் - அந்தக் கரணமும்,

குணம் மூன்றும் - முக்குணங்களும், ஒன்றி - ஒரு வழிப்பட்டு, தன்

கொடிய பாவம் அவித்து - தனது கொடிய கொலைப் பாவமாகிய

தீயைத் தணித்து, உள் அயர்வு ஒழிக்க - மனத் துயரத்தைக்

கெடுக்க, முளைத்தருள் குறிமேல் - தோன்றி யருளிய அருட்

குறியாகிய சிவலிங்கத்தின் மீது, அன்பு ஈர்ப்ப - அன்பானது

இழுக்க, அடைவான் - செல்லும் இந்திரன், கானம் கவித்துள -

காட்டினாற் கவியப்பட்டுள்ள, பூந்தடம் படிந்து -

பொற்றாமரைத்தீர்த்தத்தில் நீராடி, கடம்பவனத்து உழை நுழைந்தான்

- கடம்பவனத்துட் புகுந்து, கவலை தீர்வான் - துன்பம்

நீங்குவானாயினன் எ - று.

அமுதுபோல் இன்பஞ் செய்யும் மொழிகளை அமுதென்றார்.

மொழிக்கரணம்என்றிருப்பின் மூன்று என்பதனை அதனொடுங்

கூட்டி, உளம் உடல் உரையென்னும் கரண மூன்றும் எனப்பொருள்

கொள்ளல் சாலும். அந்தக் கரணம் - மனம், புத்தி, சித்தம்,

அகங்காரம் என்பன. முக்குணம் - சாத்துவிகம், இராசதம், தாமதம்

என்பன. ஒன்றி - ஒன்ற என்பதன் றிரிபுமாம். அடைவான் : பெயர்.

கவித்து, கவிந்து என்பது வலித்த தென்னலுமாம். நுழைந்தான் :

முற்றெச்சம். (77)





* * *





(பா - ம்.) * கொடிய பாசம்.





	 	 	 அருவாகி யுருவாகி யருவுருவங்

		 கடந்துண்மை யறிவா னந்த

	உருவாகி யளவிறந்த வுயிராகி

		 யவ்வுயிர்க்கோ ருணர்வாய்ப் பூவின்

	மருவாகிச் சராசரங்க ளகிலமுந்தன்

		 னிடையுதித்து மடங்க நின்ற

	கருவாகி முளைத்தசிவக் கொழுந்தையா

		 யிரங்கண்ணுங் களிப்பக் கண்டான்.



(இ - ள்.) அருவு ஆகி - அருவமாகியும், உருவு ஆகி -

உருவமாகியும், அருவுருவம் (ஆகி) - அருவுருவமாகியும், கடந்து

இவற்றைக் கடந்து, உண்மைஅறிவு ஆனந்த உருஆகி -

சச்சிதானந்த வடிவாகியும், அளவு இறந்த உயிர் ஆகி - எண்ணிறந்த

உயிர்களாகியும், அவ் உயிர்க்கு ஓர் உணர்வு ஆய் -

அவ்வுயிர்களின் அறிவுக்கோர் அறிவாகியும் (நிற்றலின்), பூவின் மரு

ஆகி - மலரின் மணம்போலாகியும், சராசரங்கள் அகிலமும் -

சரமும் அரசமுமாகிய அனைத்தும், தன் இடை உதித்து மடங்க

நின்ற கரு ஆகி - தன்னிடத்துத் தோன்றி அடங்க நின்ற மூல

காரணமாகியும், முளைத்த சிவக்கொழுந்தை - தோன்றியருளிய சிவக்

கொழுந்தினை,ஆயிரம் கண்ணும் களிப்பக் கண்டான் -

ஆயிரங்கண்களும் களிக்கும்படி பார்த்தான் எ - று.

அரு, உரு எனப் பிரித்தலுமாம். அருவம் - சிவம், சத்தி,

நாதம், விந்து என்பன. உருவம் - மகேசுரன், உருத்திரன், மால்,

அயன் என்பன. அருவுருவம் - சதாசிவம். ஆகி என்பதனை

அருவுருவம் என்பதனோடும் கூட்டுக. இம் மூன்றும் இறைவற்குத்

தடத்தவிலக்கணம்,; இவற்றைக் கடந்து நின்றது சொரூப விலக்கணம்;

இவ்வியல்பினை,

	 "உருமேனி தரித்துக் கொண்ட தென்றலு முருவி றந்த

அருமேனி யதுவுங் கண்டோ மருவுரு வான போது

திருமேனி யுபயம் பெற்றோஞ் செப்பிய மூன்று நந்தம்

கருமேனி கழிக்க வந்த கருணையின் விளைவு காணே"



என்னும் சிவஞானசித்தித் திருவிருத்தத்தா லறிக. ‘அளவிறந்த

வுயிராகி அவ்வுயிங்ாகோ ருணர்வாய்ப் பூவின் மருவாகி’ என்றது

இறைவன் உணிர்களிடத்து ‘உடலுயிர் கண்ணருக்கன் அறிவொளி’

போல் நிற்கு முறைமை கூறியவாறு. கரு - காரணம். (78)





	 	 கண்டுவிழுந் தெழுந்துவிழ துளிப்பவெழு

களிப்பென்னுங் கடலி* லாழ்ந்து

விண்டுமொழி தழுதழுப்ப வுடல்பனிப்ப

வன்புருவாய் விண்ணோர் வேந்தன்

அண்டர்பிரா னருச்சனைக்கு வேண்டுமுப

பரணமெலா மகல்வா னெய்திக்

கொண்டுவரச் சிலரைவிடுத் தவரேகப்

பின்னுமொரு குறைவு தீர்ப்பான்.

(இ - ள்.) கண்டு விழுந்து எழுந்து - பார்த்துக் கீழே

விழுந்து வணங்கி எழுந்து, விழி துளிப்ப - கண்கள் அன்பு நீர்

துளிக்க, எழு களிப்பு என்னும் கடலில் ஆழ்ந்து - (கரையின்றி)

எழுகின்ற மகிழ்ச்சி யென்னும் கடலில் மூழ்கி, தழு தழுப்ப மொழி

விண்டு - நாத் தழு. தழுக்கத் துதிகள் கூறி, உடல் பனிப்ப அன்பு

உருவாய் - உடல் நடுங்க அன்பு வடிவாடிக, விண்ணோர் வேந்தன்

- தேவேந்தரன், அண்டர் பிரான் அருச்சனைக்கு - தேவர்கள்

தலைவனாகிய சோமசுந்தரக் கடவுளின் அருச்சனைக்கு, வேண்டும்

உபகரணம் எலாம் வேண்டிய பொருள்களனைத்தும், அகல்வான்

எய்தக்கொண் வர - அகன்ற விண்ணுலகிற்சென்று கொண்டு

வருமாறு, சிலரை விடுத்து - சில தேவர்களை ஏவி, அவர் ஏக -

அவர் செல்ல, பின்னும் ஒரு குறைவு தீர்ப்பான் - பின்பும் ஒரு

குறையினை நீக்குவானாய் எ - று.

எழு என்பதனை இரட்டுற மொழிதலாக்கி எழுகடல் என

இயைத்தலுமாம். விண்டு - கூறி. நாவென்பது வருவிக்க. குறைவு

தீர்த்தல் - விமானம் அமைத்தல். (79)



* * *



(பா - ம்.) * களியென்னுங் கடலில்.





	 	 	 	 தங்குடிமைத் தச்சனையோர் விமானம்மைத்

		 திடவிடுத்தத் தடத்தின் பாற்போய்

	அங்கணனைக் கடிதருச்சித் திடநறிய

		 மலர்கிடையா தயர்வா னந்தச்

	சங்கெறிதண் டிரைத்தடத்தி லரனருளாற்

		 பலபரிதி சலதி யொன்றிற்

	பொங்குகதிர் பரப்பிமுளைத் தாலென்னப்

		 பொற்கமலம் பூப்பக் கண்டான்.

	 	 (இ - ள்) தம் குடிமைத் தச்சனை - தமது குடிக்குரிய வேத

தச்சனை, ஓர் விமானம் அமைத்திட விடுத்து - ஓர் விமானம்

படைக்கு மாறு ஏவி, அ தடத்தின்பால் போய் - அந்தத் தீர்த்தத்தின்

பக்கத்திற் சென்று, அங்கணனை - அழகிய அருட்பார்வையுடைய

இறைவனை, கடிது அருச்சித்திட - விரைந்து அருச்சிப்பதற்கு, நறிய

மலர் கிடையாது அயர்வான் - நல்ல மலர்கள் கிடைக்கப் பெறாமல்

வருந்துகின்றவன், சங்கு எறி - சங்குகளை வீசுகின்ற, தண் திரை -

குளிர்ந்த அலைகளை யுடைய, அந்தத் தடத்தில் - அந்தத்

தீர்த்தத்தில், அரன் அருளால் - சிவபெருமான் திருவருளால், பல

பரிதி - பல சூரியர்கள், சலதி ஒன்றில் - ஒரு கடலில், பொங்கு கதிர்

பரப்பி முளைத்தால் என்ன - நிறைந்த ஒளியை வீசிக்கொண்டு

தோன்றினாற்போல, பொன் கமலம் பூப்பக் கண்டான் -

பொற்றாமரைகள் மலரப் பார்த்தான் எ-று.

குடிமை, மை : பகுதிப் பொருள் விகுதி; குடியாந் தன்மையை

யுடைய தச்சன் எனலுமாம். கிடையாது - கைவரப் பெறாது.

அயர்வான் : பெயர். அயர்வான் கண்டான் என முடிக்க. (80)





	 	 	 அன்புதலை சிறப்பமகிழ்ந் தாடினான்

		 காரணத்தா லதற்கு நாமம்*

	என்பதுபொற் றாமரையென் றேழுலகும்

		 பொலிகவென விசைத்துப் பின்னும்

	மின்பதுமத் தடங்குடைந்து பொற்கமலங்

		 கொய்தெடுத்து மீண்டு நீங்காத்

	தன்பிணிநோய் தணியமுளைத் தெழுந்தமுழு

		 முதன்மருந்தின் றன்பால் வந்து.



(இ - ள்.) அன்புதலை சிறப்ப மகிழ்ந்து - அன்பானது ஓங்கக்

களித்து, ஆடினான் - நீராடினான்; காரணத்தால் - (பொற்றாமரை

மலர்ந்த) ஏதுவினால்,அதற்கு நாமம் - அந்தத் தீர்த்தத்திற்குப்

பெயர், பொற்றாமரை என்று ஏழ் உலகும் பொலிக என இசைத்து -

பொற்றாமரை யென்று ஏழுலகங்களிலும் விளங்குக என்று கூறி,

பின்னும் - மீளவும், மின் பதுமத்தடம் குடைந்து - விளங்குகின்ற

பொற்றாமரைத் தடத்தில் நீராடி, பொன் கமலம் கொய்து எடுத்து -

பொற்றாமரை மலர்களைப் பறித்தெடுத்து, மீண்டு - திரும்பி,

நீங்காத்தன் பிணி நோய் தணிய - நீங்காத தன் பழியாகிய நோய்

கெடுமாறு, முளைத்து எழுந்த - தோன்றியருளிய, முழுமுதல்

மருந்தின் தன் பால் வந்து - முழுமுதலாகிய மருந்திடம் வந்து

எ - று.

தலை சிறத்தல் - மிகுதல்; ஒரு சொல். ஆடினான் என்பதற்குக்

கூத்தாடினான் என்றுரைப்பாருமுளர்; மேல், பின்னுங் குடைந்து என

வருதலின் அது பொருளன்றென்க. என்பது இடைச்சொல். மீண்டு

நீங்காத என்னலுமாம். பிணி நோய் - ஒருபொரு ளிருசொல். முழு

முதல் - எல்லா முதன்மையுமுடைய முதற் பொருள்; மருந்துச்

செடியின் முதலெனவும் பொருள் தோன்றுதல் காண்க. தன் : அசை.

(81)



* * *



(பா - ம்.) * இதற்கு நாமம்.





	 	 	 மொய்த்தபுனக் காடெறிந்து நிலந்திருத்தி

		 வருமளவின் முளைத்த ஞான

	வித்தனைய சிவக்கொழுந்தின் றிருமுடியிற்

		 பரிதிகர மெல்லத் தீண்டச்

	சித்தநெகிழ்ந் திந்திரன்றன் வெண்கவிகைத்

		 தங்கணிழல் செய்வா னுள்ளம்

	வைத்தனனப் போதிரவி மண்டலம்போ

		 லிழிந்ததொரு மணிவி மானம்.

	 	 		 (இ - ள்.) மொய்த்த புனக்காடு எறிந்து - நெருங்கிய

காடுகளை வெட்டி, நிலம் திருத்தி வரும் அளவில் - நிலத்தைத்

திருத்தி வரும் பொழுதில், முளைத்த ஞானவித்து அனைய -

தோன்றிய ஞானவித்தை ஒத்த, சிவப்கொழுந்தின் திருமுடிமேல் -

சிவக்கொழுந்தினது திருமுடியின்கண், பரிதிகரம் மெல்ல தீண்ட -

சூரியனது ஒளி மெல்லப்படுதலால், இந்திரன் சித்தம் நெகிழ்ந்து -

இந்திரனானவன் தனது மனம் வருந்தி, தன் திங்கள் வெண்கவிகை

நிழல் செய்வான் - தனது சந்திரனை யொத்த வெண் கடையினால்

நிழலைச் செய்ய, உள்ளம் வைத்தனன் - கருதினான்; அப்போது

இரவி மண்டலம்போல் - அதுகாலை சூரிய மண்டலம் போல், ஒரு

மணி விமானம் இழிந்தது - ஒரு மாணிக்க விமானம் இறங்கியது

எ -று.

மரங்கள் மொய்த்த வென்க. புனக்காடு - ஒருபொரு ளிரு

சொல். புனமென்பதைக் கொல்லையாக்கிப் புனத்தினையுடைய

காடென்னலுமாம். வித்தனைய கொழுந்தென்றது பொருள் முரண்.

கொழுந்தாகலின் தீண்டியதற் காற்றாது சித்தநெகிழந்தான் என்னும்

நயந்தோன்றுதல் காண்க. கரம் - கிரணம், கை. கவிகையாகிய

திங்களென்னலுமாம். உள்ளம் வைத்தல் - சிந்தித்தல்; ஒரு சொல்.

திங்கள் இரவி என்னும் முரணுங் காண்க. (82)





	 	 	 கிரியெட்டு மெனமழையைக் கிழித்தெட்டும்

		 புழைக்கைமதிக் கீற்றுக் கோட்டுக்

	கரியெட்டுஞ் சினமடங்க னாலெட்டு

		 மெட்டெட்டுக் கணமுந் தாங்க

	 	 	 	 	 விரியெட்டுத் திரைபரப்ப மயனிருமித்

		 துதவியவவ் விமானஞ் சாத்தி

	அரியெட்டுத் திருவுருவப் பரஞ்சுடரை

		 யருச்சிப்பா னாயி னானே.*

	 	 (இ - ள்.) எட்டுக் கிரியும் என - எட்டு மலைகளும்

என்னும்படி, மழையை கிழித்து எட்டும் - முகிலைக் கிழித்து

மேலோங்கும், புழை கை - தொளையினையுடைய துதிக்கை

யினையும், மதிக்கீற்றுக் கோட்டு சந்திரனது பிளவுபோன்ற

கொம்பினையுமுடைய, கரி எட்டும் - எட்டு யானைகளும்,

நால்எட்டுச் சினம் மடங்கலும் - முப்பத்திரண்டு கோபத் தினை

யுடைய சிங்கங்களும், எட்டெட்டுக் கணமும் தாங்க - அறுபத்து

நான்கு சிவகணங்களும் தாங்க, விரி எட்டுத் திசை பரப்ப - விரிந்த

எட்டுத் திக்குகளிலும் பரவி நிற்க, மயன் நிருமித்து உதவிய -தேவ

தச்சனால் ஆக்கிக் கொடுக்கப்பட்ட, அவ்விமானம் அரி சாத்தி -

அந்த விமானத்தை இந்திரனானவன் சாத்தி, எட்டுத் திரு உருவப்

பரஞ் சுடரை - எட்டுத் திருவுருவங்களையுடைய பரஞ்சோதியை,

அருச்சிப்பான் ஆயினான் - அருச்சனை செய்வானாயினன் எ - று.

கிரி எட்டு - குலமலை யெட்டு; அவை முற் கூறப்பட்டன,

எட்டுத் திசையும் என்னும் உம்மை தொக்கது. நிருமித்தல் -

மனத்தால் நினைந்து செய்தல். சாத்துதல் - இறைவற்கு இருக்கையாக

வமைத்தல். அரி - இந்திரன். எட்டுத் திருவுருவம் - அட்ட

மூர்த்தம்; ஐம்பூதம் : ஞாயிறு, திங்கள், ஆன்மா என்பன.

ஏ : அசை; சொற்பின் வருநிலை. (83)





	 	 	 முந்தவம லுலகடைந்து பூசனைக்கு

		 வேண்டுவன முழுதுந் தேர்வார்

	வந்துதரு வைந்தீன்ற பொன்னாடை

		 மின்னுமிழு மணிப்பூண் வாசச்

சந்தனமந் தாகினிமஞ் சனந்தூபந்+

		 திருப்பள்ளித் தாமந் தீபம்

	அந்தமிலா னைந்துநறுங் கனிதீந்தேன்

		 றிருவமுத மனைத்துந் தந்தார்.



(இ - ள்.) முந்த அமர் உலகு அடைந்து - முதலில்

தேவருலகிற் சென்று, பூசனைக்கு வேண்டுவன முழுதும் - பூசைக்கு

வேண்டிய பொருள்கள் அனைத்தும், தேர்வார் - தேடலுற்றவர்கள்,

வந்து - மீண்டு வந்து, ஐந்து த ரு ஈன்ற பொன் ஆடை -

ஐந்தருக்களும் கொடுத்த பொன்னாடையும், மின் உமிழும்

மணிப்பூண் - ஒளியை வீசும் மணியாலாகிய அணிகலன்களும்,

வாசச் சந்தனம் - மணம் பொருந்திய சாந்தமும், மந்தாகினி

மஞ்சனம் - கங்கை நீராகிய திருமஞ்சனமும், தூபம் - நறும்புகையும்,

திருப்பள்ளித் தாமம் - திருப்பள்ளித் தாமமும், தீபம் -

திருவிளக்கும், அந்தம் இல் ஆன் ஐந்து - அழிவில்லாத

பஞ்சகவ்வியமும், நறுகனி - இனிய பழங்களும். தீந்தேன் -

மதுரமாகிய தேனும், திருவமுதம் அனைத்தும் தந்தார் - திருவமுதும்

ஆகிய இவை அனை்ததையும் கொடுத்தார்கள் எ - று.

அமரருலகு என்பது அமருலகு என விகாரமாயிற்று.

தருவைந்தும் என்னும் உம்மை தொக்கது. மந்தாகினி - ஆகாய

கங்கை. திருப் பள்ளித்தாமம் - மலர் மாலை. (84)





	 	 	 தெய்வத்தா மரைமுளைதத தடம்படிந்து

		 பவந்தொலைக்குந் திருநீ றாடிச்

	சைவத்தாழ வடந்தாங்கி யன்புருவா

		 யருளுருவந் தானாய்த் தோன்றும்

	பைவைத்தா டரவார்த்த பசுபதியை

		 யவனுரைத்த பனுவ லாற்றின்

	மெய்வைத்தா தரம்பெருக வருச்சனைசெய்

		 தானந்த வெள்ளத் தாழ்ந்தான்.

	 	 	 		 (இ - ள்.) தெய்வத் தாமரை முளைத்த தடம் படிந்து -

தெய்வத் தன்மை பொருந்திய பொற்றாமரை முளைத்த தடாகத்தில்

நீராடி, பவம் தொலைக்கும் திருநீறு ஆடி - பிறவியைப் போக்கும்

திருநீறு தரித்து, சைவத் தாழ்வடம் தாங்கி - சைவ வேடத்திற்குரிய

உருத்திராக்க மாலையை அணிந்து, அன்பு உருவாய் - அன்பே

வடிவாய், அருள் உருவம் தானாய்த் தோன்றும் - அருள்வடிவமாகத்

தோன்றுகின்ற, பைவைத்து ஆடு அரவு ஆர்த்த - படமெடுத்து

ஆடுகின்ற பாம்பினைக் கட்டிய, பசு பதியை - பசுக்களுக்கெல்லாம்

பதியாகிய இறைவனை, அவன் உரைத்த பனுவல் ஆற்றின் - அவன்

திருவாய் மலர்ந்தருளிய ஆகம வழியால், மெய் வைத்த ஆதரம்

பெருக - உண்மையான அன்பானது பெருக, அருச்சனை செய்து

ஆனந்த வெள்ளத்து ஆழ்ந்தான் - அருச்சனை புரிந்து

இன்பவெள்ளத்தில் மூழ்கினான் எ - று.

அன்புருவாய் அருச்சனைசெய்து ஆழ்ந்தான் என முடிக்க;

அன்புருவாய் என்பதனை இறைவனுக்கேற்றித் தோன்றும்

என்பதனோடு முடித்தலுமாம். பனுவல் - ஆகமம். மெய்வைத்த

என்பதில் அகரந் தொக்கது. (85)





	 	 	 பாரார வட்டாங்க பஞ்சாங்க

		 விதிமுறையாற் பணிந்துள் வாய்மெய்

	நேராகச் சூழ்ந்துடலங் கம்பித்துக்

		 கும்பிட்டு நிருத்தஞ செய்து

	தாராருந் தொடைமிதப்ப வானந்தக்

		 கண்ணருவி ததும்ப நின்றன்

	பாராமை மீக்கொள்ள வஞ்சலித்துத்

		 துதிக்கின்றா னமரர் கோமான்.

	 	 	 	 	 (இ - ள்.) அமரர் கோமான் - தேவர்க் கரசனானவன், பார்

ஆர - நிலந்தோய, அட்டாங்கபஞ்சாங்க விதிமுறையால் பணிந்து -

அட்டாங்க பஞ்சாங்க விதிப்படி வணங்கி, உள் வாய் மெய் - மனம்

மொழி மெய் என்னு மூன்றும், நேராக - ஒன்று பட, சூழ்ந்து - வலம்

வந்து, உடலம் கம்பித்து - உடல நடுங்கி, கும்பிட்டு - தொழுது,

நிருத்தம் செய்து - கூத்தாடி, தார் ஆரும் தொடை மிதப் -

மலர்களால் நிறைந்த (மார்பின் மாலையானது மிதக்கும்படி,

ஆனந்தக் கண் அருவி ததும்ப - கண் களினின்றும் இன்ப

அருவியானது பெருக, நின்று - உருகி நின்று, ஆராமை அன்பு

மீக்கொள - (சிவானந்தம்) தெவிட்டாமையால் அன்பு மேன்மேல்

மிக, அஞ்சலித்துத் துதிக்கின்றான் - கைகூப்பித் துதிப்பானாயினான்

எ - று.

அட்டாங்கம் - எட்டுறுப்பு; பஞ்சாங்கம் - ஐந்துறுப்பு; அவை

முற் கூறப்பட்டன. தார் என்பது ஈண்டு மலரைக் குறிக்கின்றது.

அன்பும் ஆராமையும் என்னலுமாம். (86)





	 	 [- வேறு]



அங்கணா போற்றி வாய்மை யாரணா போற்றி நாக

கங்கணா போற்றி மூல காரணா போற்றி நெற்றிச்

செங்கணா போற்றி யாதி சிவபரஞ் சுடரே போற்றி

எங்கணா யகனே போற்றி யீறிலா முதலே போற்றி.

(இ - ள்.) அங்கணா போற்றி - அழகிய கண்களையுடை

யவனே வணக்கம்; வாய்மை ஆரணா போற்றி - உண்மையாகிய

மறைகளை அருளியவனே வணக்கம்; நாககங்கணாபோற்றி - அரவ

கங்கண முடையவனே வணக்கம்; மூலகாரணா போற்றி -

மூலகாரணனே வணக்கம்; நெற்றிச் செங்கணாபோற்றி - நெற்றியில்

சிவந்தகண்ணையுடையவனே வணக்கம்; ஆதி சிவ பரஞ்சுடரே

போற்றி - (எல்லாவற்றுக்கும்) முதலாயுள்ள சிவமாகிய பரஞ்சோதியே

வணக்கம்; எங்கள் நாயகனே போற்றி - எங்கள் தலைவனே

வணக்கம்; ஈறு இலா முதலே போற்றி - முடிவு இல்லாத

முதற்பொருளே வணக்கம் எ - று.

கண்ணுக்கு அழகாவது அருளுடைத்தாதல். போற்றி :

வணக்கம் எனப் பொருள்படும் தொழிற் பெயர்; காக்க என்னும்

பொருட்டாய வியங்கோளுமாம். காரண மெல்லாவற்றுக்கும்

மூலமாகிய காரண மானவன். (87)





	 	 	 யாவையும் படைப்பாய் போற்றி யாவையுந் துடைப்பாய்

போற்றி

யாவையு மானாய் போற்றி யாவையு மல்லாய் போற்றி

யாவையு மறிந்தாய் போற்றி யாவையு மறந்தாய் போற்றி

யாவையும் புணர்ந்தாய் போற்றி யாவையும் பிரிந்தாய்

போற்றி

	 	 	 		 (இ - ள்.) யாவையும்படைப்பாய் போற்றி - அனைத்தையும்

ஆக்குப வனே வணக்கம்; யாவையும் துடைப்பாய் போற்றி -

அவையனைத்தையும் அழிப்பவனே வணக்கம்; யாவையும் ஆனாய்

போற்றி - எல்லாமு மானவனே வணக்கம்; யாவையும்

அல்லாய்போற்றி - அவை முற்றும் அல்லாதவனே வணக்கம்;

யாவையும் அறிந்தாய் போற்றி - எல்லாவற்றையும் உணர்ந்தவனே

வணக்கம்; யாவையும் மறந்தாய் போற்றி - அவை முற்றவும்

அறியாதவனே வணக்கம்; யாவையும் புணர்ந்தாய் போற்றி -

எலலாவற்றுள்ளும் கலந்தவனே வணக்கம்; யாவையும் பிரிந்தாய்

போற்றி - அவற்றுள் ஒன்றிலும் கலவாதவனே வணக்கம் எ - று.

இறைவன் எல்லாமாய் அல்லதுமாய் இருக்குந்தன்மை முற்

கூறப்பட்டது; ஆண்டுக் காண்க. (88)





	 	 	 இடருறப் பிணித்த விந்தப் பழியினின் றென்னை யீர்த்துன்

	அடியிணைக் கன்ப னாக்கு மருட்கடல் போற்றி சேற்கண்

	மடவரல் மணாள போற்றி கடம்பமா வனத்தாய் போற்றி

	சுடர்விடு விமான மேய சுந்தர விடங்க போற்றி.



(இ - ள்.) இடர் உறப்பிணித்த - துன்பத்தை யடையுமாறு

பற்றிய, இந்தப் பழியில் நின்று - இந்தக் கொலைப் பாவத்தினின்றும்;

என்னை ஈர்த்து - அடியேனை விடுவித்து, உன் அடி இணைக்கு

அன்பன் ஆக்கும் - உன் இரண்டு திருவடிகளுக்கும் அன்பானாகச்

செய்த, அருள் கடல் போற்றி - கருணைக்கடலே வணக்கம்; சேல்

கண் மடவரல் மணாள போற்றி - மீன்போன்ற கண்களையுடைய

அங்கயற்கணம்மையின் நாயகனே வணக்கம்; கடம்ப மா வனத்தாய்

போற்றி - பெரிய கடம்பவனத்தினையுடையவனே வணக்கம்;

சுடர்விடு விமானம் மேய - ஒளி வீசும் விமானத்திற்பொருந்திய,

சுந்தர விடங்கபோற்றி - சுந்தர விடங்க்னே வணக்கம் எ - று.

உற - மிக வென்றுமாம். ஈர்த்து - இழுத்து;

‘ஈர்த்தென்னையாட் கொண்ட’ என்பது திருவாசகம். மேய -

மேவிய என்பதன் விகாரம். விடங்கன் - அழகன்; முன்னர்க்

கூறினமை காண்க. சுந்தரனாகிய விடங்கனென்க. (89)





	 	 	 பூசையும் பூசைக் கேற்ற பொருள்களும் பூசை செய்யும்

	நேசனும் பூசை கொண்டு நியதியிற் பேறு* நல்கும்

	ஈசனு மாகிப் பூசை யான்செய்தே னெனுமென் போத

	வாசனை யதுவு மான மறைமுத லடிகள் போற்றி.



(இ - ள்) பூசையும் - பூசனையும், பூசைக்கு ஏற்ற

பொருள்களும் - பூசைக்குத் தகுதியான, உபகரணங்களும்,

பூசைசெய்யும் நேசனும் - பூசை செய்கின்ற அன்பனும், பூசைகொண்டு

- பூசையை ஏற்றுக் கொண்டு, நியதியில் பேறு நல்கும் ஈசனுமாகி -

முறைப்படி பயனை அருளுகின்ற இறைவனுமாய், பூசை யான்

செய்தேன் எனும் - பூசை யான் செய்தேனென்கின்ற, என் போத

வாசனை அதுவும் ஆன - என்னுடைய தற்போத வாசனையுமான,

மறை முதல் அடிகள் போற்றி - வேதமுதலாகிய இறைவ வணக்கம்

எ - று.

‘செய்வானும் செய்வினையும் சேர்பயனும் சேர்ப்பவனும்’

இறைவ னென்றார்; அவன் ஆன்மாவோடு ஒற்றித்து நின்று

செய்வித்துச் செய்தலால்; சிவஞான போதத்தின் பதினொன்றாஞ்

சூத்திரக் கருத்து நோக்கியது இது; ‘அவன் அந்நியமின்றிச் செய்பவர்

செய்திப்பயன் விளைத்து நிற்றலான்’ என்னும் வார்த்திகமும் காண்க.

"அறிவானுந் தானே யறிவிப்பான் றானே

அறிவா யறிகின்றான் றானே - அறிகின்ற

மெய்ப்பொருளுந் தானே விரிசுடர்பா ராகாசம்

அப்பொருளுந் தானே யவன்"



என்னுங் காரைக்கா லம்மையார் திருவாக்கும் இக்கருத்தே

யுடையது. பூசனை புரிவார் எல்லாவற்றையும் இறைவன்பால்

ஒப்புவித்தல் வேண்டுமென்பதும் இதனாற் பெறப்படும். (90)



* * *



(பா - ம்.) * நியதியின் பேறு.





	 	 என்னநின் றேத்தி னானை யின்னகை சிறிது தோன்ற

முன்னவ னடியா ரெண்ண முடிப்பவ னருட்க ணோக்கால்

உன்னது வேட்கை யாதிங் குரையென விரையத் தாழ்ந்து

சென்னிமேற் செங்கை கூப்பித் தேவர்கோ னிதனை

வேண்டும்.

(இ - ள்.) என்ன நின்று ஏத்தினானை - என்று சொல்லி

நின்று துதித்தவனை நோக்கி, முன்னவன் - யாவருக்கும் முதல்வனும்,

அடியார் எண்ணம் முடிப்பவன் - அடியார்கள் எண்ணியதை

எண்ணிய வண்ணம் முடிப்பவனுமாகிய இறைவன், இன் நகை சிறிது

தோன்ற - இனிய புன்னகை தோன்ற, அருட்கண் நோக்கால் -

அருள் நோக்கத்தோடு, உன்னது வேட்கை யாது - உன்னுடைய

விருப்பம் யாது, இங்கு உரை என - இங்குச் சொல்லுவாயென, தேவர்

கோன் - தேவேந்திரன். விரையத் தாழ்ந்து - விரைவில் வணங்கி,

சென்னிமேல் செங்கை கூப்பி - முடியின் மேல் சிவந்த கைகளைக்

குவித்து, இதனை வேண்டும் - இதனை வேண்டுவானாயினன் எ - று.



நோக்கியென ஒரு சொல் வருவிக்க. அருட்க ணோக்கால்,

கண் : நோக்கிற்கு அடை; ஆல்; ஒடுவின் பொருட்டு. உன்னது :

னகரம் விரித்தல். இதனை பிற்கூறப் படுவதனை. (91)





	 	 	 ஐயநின் னிருக்கை யெல்லைக் கணியனா மளவி னீங்கா

	வெய்யவென் பழியினோடு மேலைநா ளடியேன் செய்த

	மையல்வல் வினையு மாய்ந்துன் மலரடி வழுத்திப் பூசை

	செய்யவு முரிய னானேன் சிறந்தபே றிதன்மேல் யாதோ.



(இ - ள்.) ஐய - ஐயனே நின் இருக்கை எல்லைக்கு

அணியனாம் அளவில் - உன் இருப்பிடத்தின் எல்லைக்கு

அணியனாகிய உடனே, நீங்கா - நீங்காத, வெய்ய - கொடிய, என்

பழியினோடு - எனது கொலைப் பாவத்தோடு, மேலை நாள்

அடியேன் செய்த - முற் பிறப்புக்களில் அடியேனால் செய்யப்பட்ட,

மையல் வல்வினையும் - மயக்கத்தைத் தரும் வலிய தீவினையும்,

மாய்ந்து - அழிந்து, உன் மலர் அடி வழுத்தி - நின் தாமரை

மலர்போலும் திருவடிகளைத் துதித்து, பூசை செய்யவும்

உரியனானேன் - பூசனை புரியவும் தகுதி யுடையவனானேன்; இதன்

மேல் - இதைவிட, சிறந்த பேறு யாது - பெறத்தக்க சிறந்த பயன்

யாதுளது எ - று.

நீங்கா, வெய்ய என்னும் பெயரெச்சங்கள் பழியென்பதனோடு

தனித்தனி முடியும். மாய்ந்து - மாயப்பெற்று; சினைவினை

முதன்மேல் நின்றதுமாம். உம்மை வியப்புணர்த்திற்று.

ஒ : அசை. (92)





	 	 இன்னநின் பாதப் போதே யிவ்வாறே யென்றும் பூசித்

துன்னடி யாருள் யானும் மோரடித் தொண்ட னாவேன்

அன்னதே யடியேன் வேண்டத் தக்கதென் றடியில் வீழ்ந்த

மன்னவன் றனக்கு முக்கண் வரதனுங் கருணை பூத்து.

(இ - ள்.) இவ்வாறே - இப்படியே, இன்ன நின் பாதப்போதே

- இந்த நின் திருவடித் தாமரைகளையே, என்றும் பூசித்து -

எப்பொழுதும் வழிபட்டு, உன் அடியாருள் - நின் தொண்டருள்ளே,

யானும் ஓர் அடித்தொண்டன் ஆவேன் - அடியேனும் ஓர் தாழ்ந்த

தொண்ட னாவேன்; அன்னதே - அதுவே, அடியேன்

வேண்டத்தக்கது என்று - அடியேனால் வேண்டத்தகுவது என்று,

அடியில் வீழ்ந்த மன்னவன் தனக்கு - திருவடிகளில் வீழ்ந்து

வணங்கிய இந்திரனுக்கு, முக்கண் வரதனும் கருணை பூத்து - மூன்று

கண்களையுடைய வள்ளலும் அருள் சுரந்து எ - று.

அடித்தொண்டன் - தாழ்ந்த தொண்டன்; ‘அருட்பெருந்

தீயி லடியோ மடிக்குடில்’ எனத் திருவாசகத்திலும, ‘அடியே

னடிவண்ணான்’ எனத் திருத்தொண்டர் புராணத்திலும்

அடியென்பது தாழ்மையைக் குறித்தல் காண்க. வரதன் -

வேண்டியவற்றை வழங்குவோன். (93)





	 	 [எழுசீரடியாசிரியவிருத்தம்]



இருதுவிற் சிறந்த வேனிலு மதியா

றிரண்டினிற் சிறந்தவான் றகரும்

பொருவிறா ரகையிற் சிறந்தசித் திரையுந்

திதியினிற் சிறந்தபூ ரணையும்

மருவுசித் திரையிற் சித்திரை தோறும்

வந்துவந் தருச்சியோர் வருடந்

தெரியுநாண் முந்நூற் றறுபது மைந்துஞ்

செய்தவர்ச் சனைப்பய னெய்தும்.

	 		 (இ - ள்.) இருதுவில் சிறந்த வேனிலும் - பருவங்களுள்

உயர்ந்த வேனிற் பருவமும், மதி ஆறிரண்டினில் - மாதம்

பன்னிரண்டனுள், சிறந்த வான் தகரும் - மிகச்சிறந்த சித்திரை

மாதமும், பொருவு இல் தாரகையில் - ஒப்பற்ற நாண்மீன்களுள்,

சிறந்த சித்திரையும் - உயர்ந்த சித்திரை நாளும், திதியினில் சிறந்த

பூரணையும் - திதிகளுள் உயர்ந்த பௌர்ணமியும், மருவு - (ஆகிய

இவைகள்) கூடிய, சித்திரையில் சித்திரை தோறும் - சித்திரைத்

திங்களின் சித்திரை நாள்தோறும், வந்து வந்து அருச்சி - வந்து

வந்து வழிபடுவாயாக, ஓர் வருடம் தெரியும் - ஓர் ஆண்டுக்கு

வரையறுத்து, நாள் முந்நூற்று அறுபதும் ஐந்தும் - முந்நூற்

றறுபத்தைந்து நாட்களிலும், அர்ச்சனை செய்த பயன் எய்தும் -

அருச்சனை செய்தலால் வரும் பயன் (உன்னை) அடையும் எ - று.

இருது - பருவம்; கார், கூதிர், முன்பனி, பின்பனி, இளவேனில்,

முதுவேனில் என்பன; ஈண்டுக் கூறியது இளவேனிலை. தகர் - ஆடு;

மேடம். தாரகை - அசுவதி முதலிய இருபத்தேழு நட்சத்திரங்கள்

சித்திரையிற் சித்திரை யென்றது அநுவாதம். (94)





	 	 துறக்கநா டணைந்து சுத்தபல் போகந்

துய்த்துமேன் மலபரி பாகம்

பிறக்கநான் முகன்மான் முதற்பெருந் தேவர்

பெரும்பதத் தாசையும் பிறவும்

மறக்கநாம் வீடு வழங்குது மென்ன

வாய்மலர்ந் தருளிவான் கருணை

சிறக்கநால் வேதச் சிகையெழு மனாதி

சிவபரஞ் சுடர்விடை கொடுத்தான்.

(இ - ள்.) துறக்க நாடு அணைந்து - துறக்க

வுலகத்தையடைந்து, சுத்த பல்போகம் துய்த்து - தூய பல

போகங்களை நுகர்ந்து, மேல் - பின், மல பரிபாகம் பிறக்க -

மலபரிபாகம் உண்டாக, நான்முகன் மால் முதல் - பிரமன் திருமால்

முதலிய, பெருந் தேவர் பெரும் பதத்து ஆசையும் - பெரிய

தேவர்களின் பெரும்பதவியிலுள்ள விருப்பமும், பிறவும் மறக்க -

மற்றைய விருப்பமும் ஒழிய, நாம் வீடு வழங்குதும் என்ன

வாய்மலர்ந்தருளி - நாம் வீடுபேற்றை அருளுவோம் என்று

திருவாய் மலர்ந்தருளி, வான் கருணை சிறக்க - சிறந்த அருள்

ததும்ப, நால்வேதச் சிகை எழும் - நான்கு மறைகளின் முடிவில்

விளங்கும். அனாதி சிவபரஞ் சுடர் - அனாதியாகிய சிவபரஞ்சோதி,

விடைகொடுத்தான் - விடைகொடுத் தனுப்பினான் எ - று.

மல பரிபாகம் - ஆணவமல நெகிழ்ச்சி; இருவினை யொப்பும்,

சத்திநிபாதமும் உபலக்கணத்தாற் கொள்க. பிறக்க,

காரணப்பொருட்டு. மறக்க - மறந்தவளவில். சிகை - முடி;

‘அதர்வசிகை’ என்பது காண்க. (95)





	 	 	 மூடினான் புளகப் போர்வையால் யாக்கை

		 முடிமிசை யஞ்சலிக் கமலஞ்

	சூடினான் வீழந்தா னெழுந்துகண் ணருவி

		 துளும்பினான் பன்முறை துதிசெய்

	தாடினா னைய னடிபிரி வாற்றா

		 தஞ்சினா னவனரு ளாணை

	நாடினிான் பிரியா விடைகொடு

		 துறக்க நண்ணினான் விண்ணவர் நாதன்.

	 	 	 		 (இ - ள்) விண்ணவர் நாதன் - தேவேந்திரன், புளகப்

போர்வை யால் யாக்கை மூடியான் - புளகமாகிய போர்வையினால்

உடல் மூடப் பட்டான்; முடிமிசை - சென்னியின்மேல், அஞ்சலிக்

கமலம் சூடினான் - கைத்தாமரைகளைக் கூப்பினான்; வீழந்தான் -

கீழேவிழுந்து வணங்கினான்; எழுந்து கண் அருவி துளும்பினான் -

எழுந்து கண்களினின்றும் இன்பவருவிளை ஒழுக்கினான்; பல்முறை

துதிசெய்து ஆடினான் - பலமுறையுந் துதிமொழி கூறிக்

கூத்தாடினான்; ஐயன் அடி பிரிவு ஆற்றாது அஞ்சினான் -

இறைவன் திருவடிகளைப் பிரிவதற்கு ஆற்றாமல் அஞ்சினான்;

அவன் அருள் ஆணை நாடினான் - அவன் அருளிய ஆணையை

நாடி, பிரியா விடைகொடு - உள்ளம் பிரியாத விடை பெற்று,

துறக்கம் நண்ணினான் - துறக்க வுலகிற் சென்றான் எ - று.

அஞ்சலி - கூப்பிய கை. ஆணை - அருளிப்பாடு.

பிரியாவிடை - பிரிதற்கு மனம் பொருந்தாத விடை. (96)





	 	 [எண்சீரடியாசிரிய விருத்தம்]



வந்தரமங் கையர்கவரி மருங்கு வீச

மந்தாரங் கற்பகம்பூ மாரி தூற்ற

அந்தரநாட் டவர்முடிக ளடிகள் சூட

வயிராணி முலைத்தடந்தோய்ந் தகலந் திண்டோள்

விந்தமெனச் செம்மாந்து விம்மு காம

வெள்ளத்து ளுடலழுந்த வுள்ளஞ் சென்று

சுந்தரநா யகன்கருணை வெள்ளத் தாழ்ந்து

தொன்முறையின் முறைசெய்தான் றுறக்க நாடன்.

(இ - ள்.) அரமங்கையர் மருங்கு வந்து கவரி வீச -

தேவமகளிர் பக்கத்தில் வந்து சாமரை இரட்டவும், மந்தாரம் கற்பகம்

பூமாரி தூற்ற - மந்தாரமும் கற்பகமும் மலர் மழை பொழியவும்,

அந்தரநாட் டவர்கள் முடிகள் அடிகள் சூட - துறக்க

நாட்டினையுடைய தேவர்களின் முடிகள் அடிகளாகிய (மலரை)

அணியவும், அயிராணி முலைத்தடம் தோய்ந்து - இந்திராணியின்

பெரிய கொங்கைகளி லழுந்தி, அகலம் திண்தோள் - மார்பும் வலிய

தோள்களும், விந்தம் எனச் செம்மாந்து - விந்த மலையைப்போல

இறுமாந்து, விம்மு காமவெள்ளத்துள் உடல் அழுந்த - பெருகிய

காம வெள்ளத்தினுள் உடலானது அழுந்தி நிற்க, உள்ளம் சென்று -

மனமானது சென்று, சுந்தரநாயகன் கருணை வெள்ளத்து ஆழ்ந்து -

சோமசுந்தரக் கடவுளின் அருள் வெள்ளத்தில் அழுந்தி நிற்க,

துறக்க நாடன் - தேவ வுலகத்தினையுடைய இந்திரன், தொல்

முறையில் - பழைய முறைப்படியே, முறை செய்தான் - அரசு

புரிந்தான் எ - று.

ஐந்தருக்களில் இரண்டு கூறினமையால் ஏனையவுங் கொள்க.

செம்மாந்து என்னுஞ் சினைவினை முதன்மேல் நின்றது; செம்மாக்க

என்பதன் திரிபுமாம். ஆழ்ந்து : எச்சத்திரிபு. (97)





	 	 	 	 2. வெள்ளையானைச் சாபந்தீர்த்த படலம்



	 	 [கொச்சகக்கலிப்பா]



மட்டவிழுங் கொன்றைச் சடையான் மகவானைத்

தொட்ட பழியின் றொடக்கறுத்த வாறீது*

பட்டமத வேழம் பரனைப் பராய்முனிவன்

இட்டகொடுஞ் சாபநீத் தேகியவா றோதுவாம்.





(இ - ள்.) மட்டு அவிழும் கொன்றைச் சடையான்

மணத்தொடு மலர்ந்த கொன்றை மலர் மாலையை யணிந்த

சடையையுடைய இறைவன், மகவானைத் தொட்ட பழியின் தொடக்கு

அறுத்தவாறு ஈது - இந்திரனைப் பற்றிய பழயின்கட்டினை அறுத்த

தன்மை இதுவாகும்; படட மத வேழம் - (இனி) நெற்றிப்

பட்டத்தினையும் மதப்பெருக்கினையுமுடைய வெள்ளை

யானையானது, பரனை - அச்சோமசுந்தரக் கடவுளை - பராய்

வழிபட்டு, முனிவன் இட்ட - துருவாச முனிவனால் இடப்பட்ட,

கொடும் சாபம் நீத்து ஏகியவாறு ஓதுவாம் - கொடிய சாபத்தினை

நீக்கிச் சென்ற திருவிளையாடலைக் கூறுவாம் எ - று.

மட்டு அவிழும் - மணம் விரியும் என விரித்தலுமாம்; மட்டு -

தேனுமாம். அவிழும் மலர் எனச் சினையோடியையும். ஈதென்றது

முற்கூறிய வதனை : சுட்டு நீண்டது. பராவி என்பது பராய் எனத்

திரிந்தது. இது கூறினாம் இது கூறுவாம் என இங்ஙனமாகத்

தொகுத்துச் சுட்டுவது ஆன்றோர் வழக்கமென்பதனைத் திருத்

தொண்டர் புராணத்தானும் அறிக. (1)



* * *



(பா - ம்.) * தொடக்கறுத்த வாறோதி.





	 	 	 கருவா சனைகழிக்குங் காசிநகர் தன்னில்

	துருவாச தேவமுனி தொல்லா கமத்தின்

	பெருவாய்மை யாற்றன் பெயர்விளங்க வீசன்

	ஒருவா விலிங்க வொளியுருவங் கண்டான்.



(இ - ள்.) கருவாசனை கழிக்கும் - கருப்ப வாசனையைப்

போக்குகின்ற, காசி நகர் தன்னில் - காசிப்பதியில், வேத

துருவாசமுனி - மறைகளை யுணர்ந்த துருவாச முனிவன், தொல்

ஆகமத்தின் பெரு வாய்மையால் - பழைய ஆகமத்தின் சிறந்த

உண்மையால், தன் பெயர் விளங்க - தனது பெயர் விளங்குமாறு,

ஈசன் ஒருவா - இறைவன் நீங்காத ஓளி இலிங்க உருவம் கண்டான்

- ஒளிவடிவாகிய சிவலிங்கத் திருவுருவத்தை நிறுவினான் எ - று.

பொன்றக் கெடுக்கு மென்பார் ‘வாசனை கழிக்கும்’ என்றார்

ஆகமங் கூறுமுறைமையா லென்க. வாய்மையாற் கண்டான் என

முடிக்க. காணுதல் - பிரதிட்டித்தல். (2)



* * *



(பா - ம்.) * தொடக்கறுத்த வாறோதி.





	 	 	 	 இன்புற் றருச்சனைசெய் தேத்துவா னவ்வேலை

	அன்புக் கெளிய னருளாற் றிருமுடிமேன்

மின்பொற் கடிக்கமலப் போதொன்று *வீழ்த்திடலுந்

	தன்பொற் கரகமலப் போதலர்த்தித் தாங்கினான்.

	 	 (இ - ள்.) இன்புற்று - மகிழ்ந்து, அருச்சனை செய்து -

அருச்சித்து, ஏத்துவான் - துதிப்பானாகிய முனிவன், அவ்வேலை -

அப்போது, அன்புக்கு எளியன் - அடியார்களின் அன்புக்கு

எளியவனாகிய இறைவன். அருளால் - தனது திருவருளால்,

திருமுடிமேல் மின் பொன் கடிகமலப் போது ஒன்று வீழ்த்திடலும் -

திருமுடியினின்றும் ஒளியையுடைய பொன்னிறம் வாய்ந்த மணம்

பொருந்திய தாமரை மலர் ஒன்றை வீழச்செய்த வளவில், தன் பொன்

கர கமலப்போது அலர்த்தித் தாங்கினான் - தனது அழகிய தாமரை

மலரை விரித்துத் தாங்கினான் எ - று.

ஏத்துவான் : பெயர்; தாங்கினான் என்பது கொண்டு முடியும்.

இறைவன் அன்புக் கெளியனாதலை,

"பத்திவலையிற் படுவோன் காண்க"

"யாவ ராயினு மன்ப ரன்றி யறியொ ணாமலர்ச் சோதியான்"

என்றும் மணிவாசகங்களா னறிக. வீழ்ந்திடலும் என்பது

பாடமாயின், எளியனதருளால் என விரிக்க. கரகமலம் : வடநூன்

முடிபு. (3)



* * *



(பா - ம்.) * வீழ்ந்திடலும், வீழ்த்திடவும்.





	 	 	 தாங்கிக்கண் சென்னி தடமார் பணைத்துடலம்

	வீங்கித் தலைசிறந்த மெய்யுவகை மேற்கொள்ள

	நீங்கிக் கழிந்த கருணை நிதியனையான்

	பூங்கற் பகநாட்டிற் போகின்றா னவ்வேலை.



(இ - ள்) தாங்கி - அங்ஙனம் ஏந்தி, கண் சென்னி தடம்

மார்பு அணைத்து - கண்களிலும் முடியிலும் பெரிய மார்பிலும் ஒற்றி,

உடலம் வீங்கி - மெய் பூரித்து, தலை சிறந்த மெய் உவகை

மேற்கொள்ள - மிக ஓங்கிய உண்மை மகிழ்ச்சி மீதூர. நீங்கி -

அவ்விடத்தினின்றும் நீங்கி, கழிந்த - சென்ற, கருணை நிதி

அனையான் - அருணிதியை ஒத்த துருவாசமுனிவன், பூங்கற்பக

நாட்டில் - பொலிவினையுடைய கற்பகத் தருப் பொருந்திய துறக்க

நாட்டில், போகின்றான் - செல்வானாயினான்; அவ் வேலை -

அப்பொழுது எ - று.

தாங்கி யென்பது பணிவைக் குறிப்பிடுகின்றது. உடலம், அம் :

சாரியை. வீங்கி என்னும் சினைவினை முதல் வினையோடு முடிந்தது.

தலைசிறந்த - மிக்க : ஒரு சொல். கழிந்த - மிக்க எனலுமாம்,

கருணையை யுடைய நிதியனையான் என்னலுமாம். அவ்வேலை

என்பதனை வரும் பாட்டுடன் கூட்டுக. (4)





	 	 	 	 சங்கலறச் செங்களத்துத் தானவரைத் தேய்த்துவிறற்

	கொங்கலர்தார் வேய்ந்தமரர் கோமான்றன் கோநகரிற்

	செங்க ணமரர்பெருஞ் சேனைக் கடல்கலிப்ப

	மங்கலப்பல் லாண்டு மறைமுழங்க வந்தணைவான்.

	 	 (இ - ள்.) சங்கு அலற - வெற்றிச் சங்க முழங்க, செங்களத்து

- போர்க்களத்தில், தானவரைத் தேய்த்து - அவுணர்களை அழித்து,

கொங்கு அலர் - மணம் பரந்த, விறல் தார் வேய்ந்து - வெற்றி

மாலை சூடி, அமரர் கோமான் - தேவேந்திரன், தன் கோ நகரில் -

தனது தலை நகராகிய அமராவதியில், பெரு செங்கண் அமரர்

சேனைக் கடல் கலிப்ப - பெரிய சிவந்த கண்களையுடைய தேவர்

சேனையாகிய கடல் (ஒருபால்) ஒலிக்கவும், மங்கலப் பல்லாண்டு

மறை முழங்க - மங்கலமாகிய பல்லாண்டும் வேதமும் (ஒருபால்)

ஒலிக்கவும், வந்தணை வான் - வருகின்றவன் எ - று.

செங்களம் - போர்க்களம்; ‘செங்களந் துழவுவோள்’ என்பது

புறம். கொங்கு - தேனும். பராகமும் ஆம். விறற்றார் எனக் கூட்டுக.

வேய்ந்த என்னும் பெயரெச்சத்து அகரம் தொக்க தென்னலுமாம்.

கோநகர் - தலைநகர், அரசநகர். பல்லாண்டு - பல ஆண்டுகள்

வாழ வேண்டுமென வாழ்த்தும் பாட்டு. எண்ணும்மை விரிக்க. (5)





	 	 	 எத்திக்குங் கல்லென் றியங்கலிப்ப வேந்திழையார்

	தித்தித் தமுதொழுக்குங்* கீதஞ் செவிமடுப்பப்

	பத்திக் கவரிநிறை தானைப் படுகடலில்

	தத்திப் புரளுந் திரைபோற் றரைப்பனிப்ப.



(இ - ள்.) எத்திக்கும் கல்லென்று - எல்லாத் திசைகளிலும்

கல்லென்னும் ஒலியோடு, இயம் கலிப்ப - இயங்கள் ஒலிக்கவும்,

ஏந்து இழையார் - ஏந்திய அணிகளையுடைய தேவ மகளிரின், தித்

தித்து அமுது ஒழுக்கும் - இனிமையுற்று அமுதத்தினைப் பொழியும்,

கீதம் செவி மடுப்ப - இசைப்பாட்டுச் செவியின் கண் ஏறவும், பத்திக்

கவரிநிரை - வரிசையாகிய சாமரைக் கூட்டங்கள், தானைப்

படுகடலில் - சேனையாகிய ஆழமுள்ள கடலின்கண், தத்திப் புரளும்

திரை போல் தலைபனிப்ப - தவழ்ந்து புரளுகின்ற அலைகளைப்

போல அசையவும் எ - று.

இயம் - வாச்சியம். தித்தித்த என்பது விகாரமாயிற்றுமாம்.

இனி மையால் அமுதத்தைப் பொழிந்ததா லொக்கு மென்க. (6)



* * *



(பா - ம்.) * அமுதொழுகும்.





	 	 அங்கட் கடலி னெடுங்கூம் பகநிமிர்ந்த

வங்கத் தலையுய்க்கு மீகான் றனைமானத்

திங்கட் குடைநிழற்றத் தீந்தே மதங்கவிழ்க்கும்

வெங்கட் களிற்றின் மிசைப்பவனி போந்தணைந்தான்.



(இ - ள்.) அம்கண் கடலின் - அழகிய இடமகன்ற

கடலின்கண், அகம்நெடுங் கூம்பு நிமிர்ந்த - தன்னிடத்து நீண்ட

பாய் மரம் உயர்ந்த, வங்கத் தலை உய்க்கும் மீகான் தனை மான -

கப்பலின் தலையிலிருந்து அதனைச் செலுத்தும் மாலுமியை ஒக்க,

திங்கள் குடை நிழற்ற - சந்திரவட்டக் குடை நிழலைச் செய்ய,

தீந்தேம் மதம் கவிழ்க்கும் - மிக இனிய மதத்தினைக் கொட்டுகின்ற,

வெங்கண் களிற்றின் மிசை - வெவ்விய கண்களையுடைய வெள்ளை

யானையின்மேல், பவனி போந் தணைந்தான் - திருவுலாப்

போந்தான் எ - று.

களிற்றுக்கு நாவாய் உவமையாதலை மதுரைக்காஞ்சியினும்,

மணி மேகலையினுங் காண்க. யானைக்கு வங்கமும், குடைக்குக்

கூம்பும், யானையின் பிடர்மேலிருப்போனுக்கு வங்கத்தின்

மேலிடத்திருக்கும் மீகானும் உவமமாம். மீகான் - இச் சொல் மீயான்

எனவும், மீகாமன உனவும் வழங்குகிறது. தீந்தேம் : ஒரு

பொருளிருசொல். வெங்கண் - அஞ்சாமையுமாம். (7)





	 	 	 அத்தலைவிண் ணாட ரருகணைந்து வெவ்வேறு

	தத்த மனக்கிசைந்த கையுறைக டாங்கொடுத்துக்

	கைத்தலங்கள் கூப்பினார் கண்டான்* கடவுளரில்

	உத்தமனை யர்ச்சித்துப் போந்தமுனி யுத்தமனும்.



(இ - ள்.) அத்தலை - அவ்விடத்து, விண் நாடர் அருகு

அணைந்து - தேவர்கள் (இந்திரன்) மருங்கில் வந்து, தத்தம் மனக்கு

இசைந்த - தங்கள் தங்கள் மனத்திற்குப் பொருந்திய, வெவ்வேறு

கையுறைகள் தாம் கொடுத்து - வேறு வேறு வகையான

கையுறைகளைக் கொடுத்து, கைத்தலங்கள் கூப்பினார் - கைகளைக்

குவித்து வணங்கினார்கள்; கடவுளரில் உத்தமனை - தேவர்களிற்

சிறந்த சிவபெருமானை, அர்ச்சித்துப் போந்த - வழிபட்டு வந்த,

முனி உத்தமனும் - முனிவருட் சிறந்த துருவாசனும், கண்டான் -

அதனைக் கண்டு எ - று.

மனக்கு : சாரியை தொக்கது. கையுறை - காணிக்கை. (8)



* * *





(பா - ம்.) * கண்டார்.





	 	 தீங்கரிய வாசிமொழி செப்பித்தன் செங்கரத்தின்

நீங்கரிய தாமரையை நீட்டினான் மற்றதனைத்

தாங்கரிய செல்வத் தருக்காலோர் கையோச்சி

வாங்கிமத யானையின்மேல் வைத்தான் மதியில்லான்.

(இ - ள்.) தீங்கு அரிய - குற்றமில்லாத, ஆசி மொழி

செப்பி - வாழ்த்து மொழிகளைக் கூறி, தன் செங்கரத்தின் நீங்கு

அரிய - தனது சிவந்த கையினின்று நீங்குதலில்லாத, தாமரையை

நீட்டினான் - தாமரைமலரைக் கொடுத்தான்; அதனை - அம்மலரை,

தாங்கு அரிய செல்வத்தருக்கால் - பொறுத்தற்கரிய செல்வச்

செருக்கினால், மதி இல்லான் - அறிவு இல்லானாகிய இந்திரன், ஓர்

கை ஓச்சி வாங்கி - ஒரு கையை நீட்டி வாங்கி, மதயானையின்மேல்

வைத்தான் - மதத்தை யுடைய தன் யானையின் மேலே வைத்தான்

எ - று.

அருமை இன்மை குறிப்பது. மற்று : அசை. தாங்கரிய செல்வம்

- மிக்க செல்வம். செல்வத்தருக்கு - செல்வத்தாலாய உவகை மிகுதி;

களிப்பு. இருகையானும் பணிந்து வாங்கிச் சென்னிமேற் சூடற்

பாலதனை ஒரு கை நீட்டி வாங்கி யானைமேல் வைத்தான் என்றார்.

(9)





	 	 கீறிக் கிடந்த மதியனைய கிம்புரிக்கோட்

டூறிக் கடங்கவிழ்க்கு மால்யானை யுச்சியின்மேல்

நாறிக் கிடந்த நறுமலரை வீழ்த்தியுரற்

சீறிக் கிடந்தநெடுந் தாளாற் சிதைத்தன்றே.

(இ - ள்.) கீறிக் கிடந்த மதி அனைய - பிளவுண்டு கிடந்த

சந்திரனை ஒத்த, கிம்புரிக் கோட்டு - பூண் அணிந்த

கொம்புகளையுடைய, கடம் ஊறி கவிழ்க்கும் - மதத்தைச் சுரந்து

கொட்டும், மால் யானை - மயக்கத்தையுடைய அவ்வெள்ளையானை,

உச்சியின்மேல் நாறிக்கிடந்த - தன் முடியின்மீது மணம் வீசிக்கிடந்த,

நறுமலரை - நறியமலரை, வீழ்த்தி - கீழே தள்ளி, உரல் சீறிக்

கிடந்த - உரலொடு மாறுபட்டுக் கிடந்த, நெடுந் தாளால் - நீண்ட

காலால், சிதைத்தன்று - தேய்த்தது எ - று.

நாறிக்கிடந்த - தோன்றிக் கிடந்த என்னலுமாம். யானைக்கால்

உரல்போலுதலின் கறையடியென்பதும் யானைக்கொருபெயராயிற்று.

சிதைத்தன்று - சிதைத்தது : உடன்பாட்டு முற்று. ஏ : அசை; (10)





	 	 	 கண்டான் முனிகாமற் காய்ந்தா னுதற்கண்போல்

	விண்டா ரழல்சிதற நோக்கினான் வெங்கோபங்

	கொண்டா னமர ரொதுங்கக் கொதித்தாலம்

	உண்டா னெனநின் றுருத்தா னுரைக்கின்றான்.

	 	 	 		 (இ - ள்.) முனிகண்டான் - அதனைத் துருவாச முனிவன்

கண்டான்; காமன் காய்ந்தான் நுதல் கண்போல் - மன்தமனை

யெரித்த சிவனது நெற்றிக்கண்போல, ஆர் அழல் விண்டு சிதற

நோக்கினான் - நிறைந்த நெருப்பு வெளிப்பட்டுச் சிதற நோக்கி,

வெங்கோபம் கொண்டான் - கொடிய சினங்கொண்டான்; அமரர்

ஓதுங்கக் கொதித்து - தேவர்கள் அஞ்சி ஒதுங்கும்படி பொங்கி,

ஆலம் உண்டான் என நின்று - நஞ்சினை உண்ட உருத்திரன்போல

நின்று, உருத்தான் உரைக்கின்றான் - மேலும் வெகுண்டு

கூறுகின்றான் எ - று.

விண்டு - வெளிப்பட்டு. நோக்கினான், உருத்தான் என்பன

முற்றெச்சங்கள். (11)





	 	 	 புள்ளியதோ லாடை புனைந்தரவப் பூணணிந்த

	வெள்ளிய செங்கண் விடையா னடிக்கமலம்

	உள்ளிய மெய்யன் புடையா ரருவருத்துத்

	தள்ளிய செல்வத் தருக்கினா யென்செய்தாய்.

	 	 	 		 (இ - ள்.) புள்ளியதோல் ஆடை புனைந்து -

புள்ளிகளையுடைய தோலாடையைஉடுத்து, அரவப்பூண் அணிந்த -

பாம்பணிகளை அணிந்த, செங்கண் - சிவந்த கண்களையுடைய,

வெள்ளிய விடையான் - வெண்ணிறம் பொருந்திய ஏற்றையுடைய

இறைவனது, அடிக்கமலம் - திரு வடித்தாமரையை, உள்ளிய

மெய்யன்பு உடையார் - இடையறாது நினைக்கின்ற மெய்யன்புடைய

அடியார்கள், அருவருத்துத் தள்ளிய செல்வத்தருக்கினாய் -

உவர்த்து ஒதுக்கிய செல்வத் தருக்கினையுடையவனே, என் செய்தாய்

- நீ என்ன காரியஞ் செய்தாய் எ - று.

புள்ளிய, அ : அசை. புள்ளித்தோல். வெள்ளிய செங்கள் :

முரன். தள்ளிய செல்வம் என வியையும். மெய்யன்புடையார்

அருவருத்துத் தள்ளுதலை,

"கொள்ளேன் புரந்தரன் மாலயன் வாழ்வு"

"போகம் வேண்டி வேண்டிலேன் புரந்தராதி யின்பமும்"

என்னும் மணிவாசகங்களாற் காண்க. செய்தது சிறிதும்

அடாதென்பார் ‘என் செய்தாய்’ என்றார். (12)





	 	 	 கதித்தார் முடியமரர் கையுறையே நன்கு

	மதித்தாயெம் மீசன் மதிமுடிமேற் சாத்தும்

	பொதித்தா தவிழ்மலரைப் போற்றாது வாங்கி

	மிதித்தானை சிந்தவதன் மேல்வைத்தாய் பேதாய்.



(இ - ள்.) பேதாய் - அறிவில்லாதவனே, கதிர் தார் முடி

அமரர் -ஒளி பொருந்திய மாலையை யணிந்த முடியினையுடைய

தேவர்களின், கையுறையே நன்கு மதித்தாய் - கையுறைப்

பொருளையே நன்கு மதித்தாய்; ஈசன் மதி முடிமேல் சாத்தும் - எம்

சிவபெருமானின் பிறையினையணிந்த திருமுடிமேற் சாத்தப்பட்ட,

பொதிதாது அவிழ மலரை - நிறைந்த மகரந்தத்தோடு மலர்ந்த

மலரை, போற்றாது - பேணாது, வாங்கி - ஒரு கரத்தால் வாங்கி,

ஆனை மிதித்து சிந்த - யானை யானது மிதித்துச் சிதைக்குமாறு,

அதன்மேல் வைத்தாய் - அந்த யானையின்மேல் வைத்தனை

எ - று.

நன்கு மதித்தல் - பெரிது மதித்தல் : ஒருசொல். இகழற்

பாலதனை மதித்தும் மதிக்கற் பாலதனை யிகழ்ந்தும் போந்தாய் நின்

அறிவிருந்தவா றென்னே என்றவாறு. எம்மீசன் என்றது எம்மை

யெல்லாம் ஆளாகவுடைய தலைவன் என்றபடி. போற்றாது -

குறிக்கொண்டு வழிபடுதலின்றி. (13)





	 	 	 வண்டுளருந் தண்டுழாய் மாயோ னிறுமாப்பும்

	புண்டரிகப் போதுறையும் புத்தே ளிறுமாப்பும்

	அண்டர்தொழ வாழுன் னிறுமாப்பு மாலாலம்

	உண்டவனைப் பூசித்த பேறென் றுணர்ந்திலையால்.



(இ - ள்.) வண்டு உளரும் - வண்டுகள் கிண்டுகின்ற,

தண்துழாய் மாயோன் இறுமாப்பும் - குளிர்ந்த துழாய்மாலையை

யுடைய திருமாலின் களிப்பும், புண்டரிகப் போது உறையும் புத்தேள்

இறுமாப்பும் - தாமரை மலரில் இருக்கும் பிரமனது களிப்பும்,

அண்டர் தொழவாழ் உன் இறுமாப்பும் - தேவர்கள் பணிய

வாழுகின்ற உனது களிப்பும், ஆலாலம் உண்வனைப் பூசித்த பேறு

என்று உணர்ந்திலை - நஞ்சினை உண்டருளிய இறைவனை

வழிபட்டதனாலாகிய பயன் என்று நீ அறியாது போயினாய் எ - று.

உளர்தல் - கிண்டுதல். இறுமாப்பு - மிக்க களிப்பு;

திருவங்கமாலையுள்.

"இறுமாந் திருப்பன் கொலோ"

என வருதல் காண்க. ஆலால முண்டவன் என்றது,

"விண்ணோ ரமுதுண்டுஞ் சாவ ஒருவரும்

உண்ணாத நஞ்சுண் டிருந்தருள் செய்யும்"

இறைவனுடைய அளவிலாற்றலையும் பேரருளையும் குறிப்பிடற்

கென்க, தேவர்கள் சிவபெருமானை வழிபட்டு வாழ்வதனை,

"வாழ்த்துவதும் வானவர்கள் தாம்வாழ்வான் மனநின்பாற்

றாழ்த்துவதுந் தாமுயர்ந்து தம்மையெல்லாந் தொழவேண்டி"

என்னும் திருவாசகத்தா னறிக. (14)





	 	 	 சேட்டானை வானவநின் சென்னி செழியரிலோர்

	வாட்டானை வீரன் வளையாற் சிதறுகநின்

	கோட்டான நாற்கோட்டு* வெண்ணிறத்த குஞ்சரமுங்

	காட்டானை யாகவென விட்டான் கடுஞ்சாபம்.



(இ - ள்.) சேடு ஆனை வானவ - பெரிய வெள்ளை

யானையை யுடைய இந்திரனே, நின் சென்னி - உனது முடியானது,

செழியரில் - பாண்டியருள், ஓர் வாள் தானை வீரன் வளையால்

சிதறுக - ஒரு வாளினை யுடைய சேனையையுடைய வீரனது

திகிரியினால் சிதறக்கடவது; நின் - உனது, கோள் தானம் நால்கோடு

- வலிமையையும் மதத்தையும் நான்கு கொம்புகளையும் உடைய,

வெள் நிறத்த குஞ்சரமும் - வெண்மையான நிறத்தினையுடைய

யானையும், காட்டு ஆனை ஆக - காட்டானையாகக் கடவது; என

- என்று, கடுஞ் சாபம் இட்டான் - கொடிய சாபத்தைக் கொடுத்தான்

எ - று.

சேடு - பெருமை, யானை ஆனையென மருவிற்று.

வட்டமாயிருத் தலின், திகிரி வளையெனப்பட்டது. வீரன் -

உக்கிரகுமார பாண்டியன்; ஓர் வீரன் என்க. கோட்ட என்று குறிப்புப்

பெயரெச்சமாகப் பாட மோதுவாருமுளர். உம்மை இறந்தது

தழீஇயிற்று. (15)



* * *





(பா - ம்.) * நாற்கோட்ட.





	 	 சவித்தமுனி பாதந் தலைக்கொண்டு செங்கை

குவித்தமரர் தங்கோன் குறையிரப்பா ரைய

அவித்தபொறி யாயெம் மரசுங்கா றள்ளுஞ்

செவித்தறுகண் வேழமுந் தீங்குடைய ரன்றோ.

(இ - ள்.) அமரர் - தேவர்கள், சவித்தமுனி பாதம்

தலைக்கொண்டு - சாபமிட்ட துருவாச முனிவனுடைய திருவடிகளை

முடியிற் சூடி, செங்கை குவித்து - சிவந்த கைகளைக் கூப்பி, தம்

கோன் குறை இரப்பார் - தம் தலைவன் பொருட்டுக் குறையிரந்து

வேண்டிக் கொள்வாராகி, ஐய - ஐயனே, அவித்த பொறியாய் -

ஐம்பொறிகளைக் கெடுத்தவனே, எம் அரசும் - எம் அரசனும், கால்

தள்ளும் செவி - காற்றை வீசும் காதுகளையும், தறு கண் -

அஞ்சாமையையுமுடைய, வேழமும் - வெள்ளையானையும், தீங்கு

உடையர் அன்றோ - குற்ற முடையவர்கள் அல்லவா எ - று.

சவித்த, சபித்தவென்பது திரிந்து நின்றது. தங்கோனுககென்க.

குறையிரத்தல் : ஒருசொல். இரப்பார் : எச்சம்; பெயருமாம்.

அவித்தல் - அடக்குதல். பொறி அவித்தாய் என விகுதி பிரிந்து

சென்றியையும். பொறிகளை யவித்தவனென முனிவன்பால்

தீங்கின்மை கூறிற்று. வெகுண்டாரது பொறுதி வேண்டுவார் தம்

கற்றத்தை யுடன்படல் வேண்டுமாகலின் ‘தீங்குடைய ரன்றோ’

என்றார். திணை விரவிச் சிறப்பால் உயர்திணை முடிபேற்றன. (16)





	 	 	 அத்தகைய நீராற் சபித்தீ ரடிகேண்மற்

	றித்தகைய சாப மினிவிடுமி னென்றிரந்து

	கைத்தலங்கள் கூப்பிக் கரைந்தார்க் கிரங்கியருள்

	வைத்த முனிபிறிது சாபம் வகுக்கின்றான்.



(இ - ள்.) அத்தகைய நீரால் சபித்தீர் - அங்ஙனமாய

குற்றத்தால் சாபமிட்டீர், அடிகேள் - அடிகளே, மற்று - யாங்கள்

வேண்டியக் கோடலினால், இத்தகைய சாபம் - இந்தச் சாபத்தை,

இனிவிடுமின் என்று இரந்து - இப்பொழுதே நீக்கியருள

வேண்டுமென்று குறையிரந்து, கைத்தலங்கள் கூப்பிக் கரைந்தார்க்கு

- கைகளைக் குவித்து முறையிட்ட தேவர்களின் பொருட்டு, இரங்கி

அருள் வைத்த முன - மனம் இரங்கிக் கருணை கூர்ந்த முனிவன்,

பிறிது சாபம் வகுக்கின்றான் - வேறு சாபமிடுகின்றான் எ - று

. நீர் - தடனமை; ஈண்டுக் குற்றமாந்தன்மை. மற்று :

வினைமுற்று; உயர்த்துக் கூறுதற்குட்ச சபித்தீர் அடிகேள் விடுமின்

எனப் பன்மையாற் கூறினார். கரைதல் - சொல்லுதல்; முறையிடுதல்.

பிறிதாகிய சாபமென்க. (17)





	 	 [அறுசீரடியாசிரிய விருத்தம்]



சிந்தனை வாக்கிற் கெட்டாச் சிவனரு ளளித்த சேட

நிந்தனை பரிகா ரத்தா னீங்காது தலைமட் மாக

வந்தது முடிமட் டாக மத்தைா வனமா வாகி

ஐந்திரு பஃதாண் டெல்லை யகன்றபின் பண்டைத் தாக.

	 	 		 (இ - ள்.) சிந்தனை வாக்கிற்கு எட்டாச் சிவன் -

மனத்திற்கும வாக்கிற்கும் எட்டாத சிவபெருமான், அருள் அளித்த

சேட நிந்தனை - திருவருளா லருளிய சேடத்தை நிந்தித்த குற்றம்,

பரிகாரத்தால் நீங்காது - கழுவாயினால் அகலாது (ஆதலால்),

தலைமட்டாக வந்தது - தலை யளவாக வந்தது, முடிமட்டு ஆக -

முடியளவாகக் கடவது; மத்தம்மா - மதமயக்கத்தையுடைய

வெள்ளையானை, வனம்மா ஆகி - காட்டானை யாகி, ஐந்து

இருபஃது ஆண்டு எல்லை - நூற்றாண்டுவரை, அகன்றபின் -

கழிந்த பின், பண்டைத்து ஆக - முன்னியல்பினை உடையதாகுக

எ - று.

சிந்தனைக்கும் வாக்கிற்கும் என விரிக்க. சிவனது திருவருள்

என விதித்தலுமாம். சேடம் - பிரசாதம்; ‘சேடங்கொண்டு சிலர்நின்

றேத்த’ எனச் சிலப்பதிகாரத்து வருதலுங் காண்க. பரிகாரம் -

பிராயச்சித்தம். வந்தது - வந்ததாகிய அபாயம் : வினைப்பெயர்.

‘தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு’ என்னும் உலக வசனமும்

இங்கே நினைக்கற்பாலது. மத்தம் - உன் மத்தம்; மத்தகமுமாம்.

ஆக மூன்றனுள் முன்னது வினையெச்சம்; பின்னையவை

வியங்கோள் முற்றுக்கள். (18)





	 	 	 என்றனன் பிறிது சாப மிந்திரன் மகுட பங்கம்

	ஒன்றிய செய்கை பின்ன ருரைத்துமற் றஃது நிற்க

	நின்றவெள் ளானை வான நீத்தறி விழந்து நீலக்

	குன்றென வனத்து வேழக் குழாத்தொடு குழீஇய தன்றே.



(இ - ள்) என்றனன் - என்று கூறினன்; பிறிது சாபம் -

அவ்வேறு சாபத்தினால், இந்திரன் மகுடபங்கம் ஒன்றிய செய்கை -

இந்திரன் மகுட பங்கமுற்ற செய்தியை, பின்னர் உரைத்தும் - பின்பு

கூறுவேம் (ஆகலின்); அஃது நிற்க - அது நிற்க, நின்ற வெள்ளானை

- சாபம் பெற்று நின்ற வெள்ளானையானது, வானம் நீத்து - தேவ

உலகினை அகன்று, அறிவு இழந்து - அறிவு கெட்டு, நீலக்குன்று

என - நீல மலை போலக் (கருநிற முடையதாகிய), வனத்து வேழக்

குழாத்தொடு குழீ இயது - காட்டானைக் கூட்டத்தோடு கலந்தது

எ - று.

பிறிது சாபம் என்பதனை என்றனன் என்பதனோடு கூட்டின்

கூறியது கூறலாகும். மகுட பங்கம் - முடி சிதறுதலாகிய பரிபவம்.

அஃது - அது : விரித்தல் விகாரம். குழீஇயது, சேர்ந்தது என்னும்

பொருட்டு. அன்று, ஏ : அசைகள்; அப்பொழுதே யெனினுமாம். (19)





	 	 	 மாவொடு மயங்கிச் செங்கண் மறம்பயில் காடு முல்லைப்

	பூவொடு வழங்கு நீத்தப் புறவமுங் குறவர் தங்கள்

	தேவொடு பயிலுங் கல்லுந் திரிந்துநூ றியாண்டுஞ் செல்லக்

	காவொடு பயிலுந் தெய்வக் கடம்பமா வனம்புக் கன்றே.



(இ - ள்.) மாவொடு மயங்கி - (இவ்வாறு) காட்டானைகளோடு

கலந்து, செங்கண் மறம்பயில் காடும் - சிவந்த கண்களையுடைய

மறவர்கள் தங்கிய பாலை நிலத்திலும், முல்லைப் பூவொடு வழங்கு

நீத்தப் புறவமும் - முல்லைப் பூக்களோடு செல்லா நின்ற

காட்டாறுகளை யுடைய முல்லை நிலத்திலும், குறவர் தங்கள்

தேவொடு பயிலும் கல்லும் - குறவர்கள் தங்கள் கடவுளாகிய

முருகவேளோடு பொருந்தி யிருக்கும் குறிஞ்சி நிலத்திலும், திரிந்து

நூறு ஆண்டும் செல்ல - திரிந்து நூறு ஆண்டுகளும் கழிய,

காவொடு பயிலும் தெய்வக்கடம் பமா வனம் புக்கன்று -

சோலைகளாற் சூழப்பெற்ற தெய்வத் தன்மை பொருந்திய பெரிய

கடம்பவனத்திற் புகுந்தது எ - று.

மறம் என்னும் பண்புப் பெயர் அதனையுடையார்க்கு

ஆகுபெயர்; மறக்குடி எனினுமாம். பூவொடு நீத்தத்தையுடைய

வென்க; பூவொடு வழங்குகின்ற எனலுமாம். முருகன்குறிஞ்சித்

தெய்வமாகலின் ஆண்டு வாழும் குறவர்க்குத் தெய்வ மென்றார்.

கல் - மலை. பாலை, முல்லை, குறிஞ்சி என்னும் மூன்றும்

காடெனப்படுமாகலின் அவற்றில் திரிந்தென்றார். புக்கன்று - புக்கது.

ஏ : அசை. (20)





	 	 புக்குரல் வட்டத் திண்காற் பொருவிறே வியலிற் றீர்ந்த

மைக்கருங் களிறு முக்கண் மாதவ னருள்வந் தெய்தத்

தக்கதோ ரமையஞ் சார மரகதந் தழைத்து மின்னு

நக்கபொன் முளரி பூத்த நளிர்பயந் தலைக்கண் டன்றே.*

(இ - ள்) புக்க - புகுந்த, உரல்வட்டம் - உரல்போலும்

வட்டமாகிய, திண்கால் - வலிய கால்களையுடைய, பொருவு இல் -

ஒப்பில்லாத, தே இயலில் தீர்ந்த - தெய்வத் தன்மையினின்று

நீங்கிய, மைக் கருங் களிறு - மைபோலுங் கரிய யானையானது,

முக்கண் மாதவன் - மூன்று கண்களையுடைய பெரிய

தவத்தினையுடைய சிவபெருமானது, அருள் வந்து எய்தத் தக்கது ஓர்

அமையம் சார - திருவருள் வந்து கூடப் பெறுவதாகிய ஓர் காலம்

பொருந்த, மரகதம் தழைத்து - மரகதம் போலுந் தழைத்து, மின்னு

நக்க - மின்போலும் ஒளி விளங்க, பொன்முளரி பூத்த் -

பொற்றாமரைகள் மலர்ந்த, நளிர் கயம் தலைக்கண்டன்று - குளிர்ந்த

தடாகத்தைக் கண்டது எ - று.

புக்க என்பதன் அகரந் தொக்கது; புக்கு என வினை

யெச்சமுமாம். தெய்வத்தன்மையி னீங்கியபின் கருமை யெய்திய

களிறு. சிவபிரான் பெரிய தவத்தினையுடையானென்பது.

"தாழ்சடைப் பொலிந்த வருந்தவத் தோற்கே"

என்னும் புறநானூற்றுக் கடவுள் வாழத்தானு மறியப்படும். மரகதம்

போலும் இலை தழைத்து மலர் பூத்த எனத் தாமரையாகிய முதன்மே

லேற்றியுரைக்க. நக என்பது நக்கவென விரிந்தது. தலைக்கண்டன்று

: ஒரு சொல்; அவ்விடத்துக் கண்டது எனலுமாம். கயந்தலை

கண்டன்று என இயல்பாயின் கயந்தலை என்பதற்குக் கயத்தை

யென்றுரைக்க. ஏ : அசை. (21)



* * *



(பா - ம்.) * தலைகண் டன்றே.





	 	 	 	 கண்டபோ தறிவு தோன்றக் கயந்தலைக் குடைந்த+போது

	பண்டைய வடிவந் தோன்றப் பரஞ்சுட ரருட்கண் டோன்றக்

	கொண்டதோர் பரமா னந்தக் குறியெதிர் தோன்றக் கும்பிட்

	டண்டர்நா யகனைப் பூசை செய்வதற் கன்பு தோன்ற.



(இ - ள்.) கண்டபோது - (அவ்வாறு) கண்டபோது, அறிவு

தோன்ற - முன் அறிவு உண்டாகவும், கயந்தலைக் குடைந்தபோது -

வாவியில் நீராடியவுடன், பண்டையவடிவுதோன்ற - முன்னையவடிவந்

தோன்றவும், பரஞ்சுடர் அருட் கண் தோன்ற - பின் பரஞ்சோதியின்

அருட்பார்வை தோன்றுதலால், பரம ஆனந்தம் கொண்டது ஓர் குறி

- மேலானஆனந்தமே வடிவமாகக் கொண்டதாகிய ஒப்பற்ற

சிவலிங்கமானது, எதிர் தோன்ற - எதிரே தோன்றாநிற்க, கும்பிட்டு -

வணங்கி, அண்டர் நாயகனைப் பூசை செய்வதற்கு அன்பு தோன்ற -

தேவர்கட்கு நாயகனாகிய அச் சொக்கலிங்கப் பெருமானைப்

பூசிப்பதற்கு அன்பு உண்டாக எ - று.

காட்சி அறிவுக்கும், அறிவு குடைதற்கும், குடைதல் வடிவந்

தோன்றலுக்கும், அருட்கண் தோன்றல் குறியெதிர் தோன்றுதலுக்கும்

காரணங்களாம். அச்சிவலிங்கத்தில் எழுந்தருளியிருக்கின்ற நாயகனை

எனலுமாம். அன்பு தன் மனத்திற் றோன்ற வென்க. (22)



* * *



(பா - ம்.) +கயந்தலை குடைந்த.





	 	 	 	 தூம்புடைக் கையான் மொண்டு மஞ்சனத் தூநீ ராட்டித்

	தேம்புடை யொழுகப் பள்ளித் தாமமுந் தெரிந்து சாத்திப்

	பாம்புடைத் தாய வேணிப் பரனையர்ச் சக்க வுள்ளத்

	தாம்புடை யறிந்த வெந்தை யானையை நோக்கிக் கூறும்.



(இ - ள்.) தூம்பு உடை கையில் மொண்டு -

தொளையையுடைய துதிக்கையினால் முகந்து, மஞ்சனத் தூநீர்

ஆட்டி - திருமஞ்சனமாகிய தூயநீரால் ஆட்டி, தேம்புடை ஒழுக -

தேன் புறத்தில் ஒழுக, பள்ளித் தாமமும் தெரிந்து சாத்தி -

திருப்பள்ளித் தாமத்தையும் ஆராய்ந்து சாத்தி, பாம்பு உடைத்து

ஆய வேணிப் பரனை - பாம்பினை அணியாக உடையதாகிய

சடையினையுடைய இறைவனை, அர்ச்சிக்க - வழிபட, உள்ளத்து

ஆம்புடை அறிந்த - உள்ளத்தின்கண் எழுந்த (அன்பின்) திரட்சியை

உணர்ந்த, எந்தை - எம் தந்தையாகிய சோம சுந்தரக் கடவுள்,

ஆனையை நோக்கிக் கூறும் - யானையைப் பார்த்து அருளிச்

செய்வான் எ - று.

மொண்டு : முகந்து என்பதன் மரூஉ. தேன் தேமெனத்

திரிந்தது. தெரிந்து - குற்றமற ஆராய்ந்து. புடை - பக்கம்; பக்கம் -

அன்பு; எனக் கொள்ளலுமாம். (23)





	 	 வந்ததை யெவனீ வேண்டும் வரமெவ னுரைத்தி யென்னச்

சிந்தையி லன்பு கூர்ந்த தெய்வத வேழந் தாழ்ந்து

முந்தையில் வினையும் வந்த முறைமையு முறையாற் கூறி

எந்தையை யடையப் பெற்றேற் கினியொரு குறையுண்

டாமோ.



(இ - ள்.) நீ வந்தது எவன் - நி வந்த காரணம் என்னை,

வேண்டும் வரம் எவன் - நீ விரும்புகின்ற வரம் யாது, உரைத்தி

என்ன - கூறுவாயென்ன, சிந்தையில் அன்பு கூர்ந்த - உள்ளத்தில்

அன்பு மிகுந்த, தெய்வத வேழம் - தெய்வத் தன்மை பொருந்திய

வெள்ளை யானை, தாழ்ந்து - வணங்கி, முந்தையில் விளையும் -

முற்பொழுதில்நிகழ்ந்ததனையும், வந்த முறைமையும் - வந்த

தன்மையையும், முறையால் கூறி - முறைப்படச் சொல்லி, எந்தையை

அடையப் பெற்றேற்று - எம் தந்தையாகிய நின்னை அடையப்பெற்ற

எனக்கு, இனி ஒரு குறை உண்டாமோ - மேல் ஒரு குறை

உண்டாகுமோ (ஆகாது) எ - று.

வந்தது - வந்து காரணம்; ஐ : சாரியை; திரி சொல்லுமாம்.

எவன். வினாப்பெயர். முந்தையில் : காலம் இடமாயிற்று. ஓகாரம் :

எதிர்மறை. (24)





	 	 	 	 	 என்பதா மாரம்* பூண்ட வெந்தையிக் கரிக ளெட்டோ

	டொன்பதா யடிய னேனு முன்னடி பிரியா துன்றன்

	முன்பதா யிவ்வி மான முதுகுறச் சுமப்ப லென்றோர்

	அன்பதா யொன்றென் னுள்ளத்தடுத்தலா லஃதே வேண்டும்.

	 	 (இ - ள்.) என்பு ஆம் ஆரம் பூண்ட எந்தை - என்பாகிய

அணியைப் பூண்ட என் தந்தையே, இக்கரிகள் எட்டோடு -

(விமானத்தைத் தாங்கும்) இவ் யானைகள் எட்டினோடு,

அடியனேனும் ஒன்பது ஆய் - அடியேனும் ஒன்பதாவது

யானையாகி, உன் அடி பிரியாது - உனது திருவடியை நீங்காது,

உன்றன் முன்பு ஆய் - நினது திருமுன்பாகி, இவ் விமானம் - இந்த

விமானத்தை, முதுகு உற - முதுகிற் பொருந்த, சுமப்பல் என்று -

சுமப்பன் என்று, ஓர் அன்பு ஒன்று ஆய் - ஒப்பற்ற

அன்பொன்றுண்டாகி, என் உள்ளத்து அடுத்தலால் - எனது

நெஞ்சின் கண் பொருந்துதலால், அஃதே வேண்டும் - அங்ஙனம்

சுமத்தலாகிய ஒன்றுமே எனக்கு வேண்டும்; (என்று) எ - று.

என்பது முன்பது அன்பது என்பவற்றில் அது : பகுதிப்

பொருள் விகுதிகள். என்பரா வாரம் பூண்ட என்பது பாடமாயின்

என்பையும் பாம்பையும் ஆரமாகப் பூண்ட வென்க. ஒன்பதாய் -

ஒன்பதாவதாய். என் உள்ளத்து அன்பு ஒன்று ஆய் அடுத்தலால்

என இயைக்க. அன்பு - விருப்பம். என்று என ஒரு சொல்

வருவிக்க. (25)





	 	 	 	 இடையறா வன்பின் வேழ மிங்ஙனங் கூற விண்ணா

	டுடையவ னம்பான் மெய்யன் புடையவ னவனைத் தாங்கி

	அடைவதே நமக்கு வேண்டு மகமகிழ் வென்னாப் பின்னும்

	விடையவன் வரங்க ணல்கி விடைகொடுத் தருளி னானே.



(இ - ள்.) இடையறா அன்பின் வேழம் - நீங்காத அன்பினை

யுடைய அவ்வியானையானது, இங்ஙனம் கூற - இவ்வாறு வேண்ட,

விண் நாடு உடையவன் - தேவ உலகத்தை உடையவனாகிய

இந்திரன், நம்பால் மெய் அன்பு உடையவன் - நம்மிடம்

உண்மையன்புடையவன் (ஆதலால்), அவனைத் தாங்கி அடைவதே

- அவனைச் சுமந்து செல்வதே, நமக்கு வேண்டும் அகம் மகிழ்வு

என்னா - நமக்கு வேண்டிய உள்ளக் களிப்பு என்றுகூறி,

விடையவன் பின்னும் வரங்கள் நல்கி - இடபவாகனத்தையுடைய

இறைவன் பின்னரும் வேண்டியவரங்களைக்கொடுத்து, விடை

கொடுத்தருளினான் - விடை கொடுத்தனுப்பினான் எ - று.

அன்பினாற் கூற என இயைத்தலுமாம். நாம் விரும்பும்

அகமகிழ்ச்சிக் குரியதென்க. (26)





	 	 [எழுசீரடியாசிரிய விருத்தம்]



விடைகொடு வணங்கி யேகும்வெள் ளானை

மேற்றிசை யடைந்துதன் பெயரால்

தடமுமற் றதன்பா லரனையுங் கணேசன்

றன்னையுங் கண்டருச் சனைசெய்

திடையறா வன்புந் தானுமங் கிருக்கு

மெல்லையிச் செய்திகேட் டருள்கூர்

கடவுளர் பெருமா னுழையரை விளித்தெங்

களிற்றினைக் கொணர்கென விடுத்தான்.

(இ - ள்.) விடைகொடு வணங்கி ஏகும் வெள்ளானை -

விடை பெற்று வணங்கிச் செல்லும் வெள்ளையானையானது, மேல்

திசை அடைந்து - மேற்குத் திக்கினை யடைந்து, தன் பெயரால் -

தனது பெயரால், தடமும் - ஓர் பொய்கையினையும், அதன் பால்

அரனையும் கணேசன் தன்னையும் கண்டு - அப்பொய்கையில்

சிவபிரானையும் மூத்த பிள்ளையாரையும் பிரதிட்டை செய்து,

அருச்சனை செய்து - அருச்சித்து, இடையறா அன்பும் தானும்

அங்கு இருக்கும் எல்லை - நீங்காத அன்புந் தானுமாக

அங்கிருக்கும் பொழுதில், இச்செய்தி கேட்டு - இச் செய்தியைக்

கேள்வியுற்று, அருள்கூர் கடவுளர் பெருமான் - கருணைமிக்க

தேவேந்திரன், உழையரை விளித்து - ஏவலாளரை அழைத்து, எம்

களிற்றினைக் கொணர்க என விடுத்தான் - எமது யானையைக்

கொண்டு வாருமென அனுப்பினான் எ - று.

தடத்தையும் என உருபு விரிக்க. அன்பு ஓர் வடிவு

கொண்டாற் போல வென்பார் ‘அன்புந்தானும்’ என்றார்; இங்ஙனம்

விசேடணம் விசேடியத்துடன் சேர்த்தெண்ணப் படுதலை,

	 "சிந்தையிடை யறாவன்பந் திருமேனி தனிலசைவும்

	கந்தைமிகை யாங்கருத்துங் கையுழவா ரப்படையும்

	வந்திழிகண் ணீர்மழையும் வடிவிற்பொலி திருநீறும்

	அந்தமிலாத் திருவேடத் தரசுமெதிர் வந்தணைய"



என்னும் திருத்தொண்டர்புராணச் செய்யுளானுமறிக.

கொணர்கென : அகரம் தொகுத்தல். (27)





	 	 	 வல்லைவந் தழைத்தார் தம்மைமுன் போக்கி

		 வருவலென் றெழுந்துகீழ்த் திசையோர்

	எல்லைவந் தோரூர் தன்பெய ராற்கண்*

டிந்திரேச் சுரனென+விறைவன்

	றொல்லைவண் பெயரா லொன்றுகண் டரனைத்

		 தூயபூ சனைசெய்தங் கிருப்பக்

	கல்லைவன் சிறகு தடிந்தவ னின்னுங்

		 களிறுவந் திலதெனப் பின்னும்.



(இ - ள்.) வல்லை வந்து அழைத்தார் தம்மை - விரைந்து

வந்து அழைத்தவர்களை, வருவல் என்று - வருவேன் என்று கூறி,

முன் போக்கி - முன்னே போகச் செய்து, எழுந்து கீழ்த்திசை ஓர்

எல்லை வந்து - அவணின்றும் எழுந்து கிழக்குத் திக்கில் ஓர்

இடத்தை எய்தி, ஓர் ஊர் தன் பெயரால் அமைத்து, இறைவன்

தொல்லை வண்பெயரால் - தன் தலைவனது பழமையான அழகிய

பெயரால், இந்திரேச்சுரன் என ஒன்று கண்டு - இந்திரேச்சுரன்

என்று ஓர் சிவலிங்க மமைத்து, அரனைத் தூய பூசனைசெய்து

அங்கு இருப்ப - அவ்விறைவனைத் தூய்மையான பூசனை செய்து

கொண்டு அங்கேயே இருக்க, கல்லைவன் சிறகு தடிந்தவன் -

மலைகளைச் சிறகின் கண் வெட்டியவனாகிய இந்திரன், இன்னும்

களிறு வந்திலது எனப் பின்னும் - இன்னமும் யானை வரவில்லை

என்று மீளவும் எ - று.

வருவலென்று முன்போக்கி என மாற்றுக. மலையின் சிறகைத்

தடிந்தவன் என்பது கருத்து; சிறகு தடிந்தவன் என்பதனை ஒரு

சொல் லாக்கி இரண்டனுருபிற்கு முடிபாக்கலுமாம். (28)





	 	 	 மனத்தினுங் கடிய தூதரை விடுப்ப

		 வானடைந் திறைவனை வணங்கிப்

	புனத்தினுங் கடிய கல்லினும் பன்னாட்

		 புன்கணோ யுறவரு சாபங்

	கனத்தினுங் கரிய கண்டனைக் கண்டு

		 களைந்ததுங் கிளந்துதிக் கயத்தின்

	இனத்தினுங் கழிந்த தெய்வத வேழ

		 மினிதுவீற் றிருந்தது மாதோ.

	 	 	 		 (இ - ள்.) மனத்தினும் கடிய தூதரை விடுப்ப - மனத்தினை

விட விரைந்து செலவினையுடைய தூதர்களை அனுப்ப

(அவர்களோடும்), வான் அடைந்து இறைவனை வணங்கி -

விண்ணுலகை எய்தி இந்திரனை வணங்கி, புனத்தினும் கடிய

கல்லினும் - காட்டிலும் வலிய மலைகளிலும், பல்நாள் - பலநாடகள்

வரை, புன்கண் நோய் உறவரு சாபம் - துன்ப நோயானது மிக

வந்த சாபத்தினை (நுகர்ந்ததும்), கனத்தினும் கரிய கண்டனை -

முகிலினுங் கரிய மிடற்றினையுடைய சோமசுந்தரக் கடவுளை,

கண்டு - தரிசித்து, களைந்ததும் - (அச்சாபத்தைப்) போக்கியதும்,

கிளந்து - கூறி, திக்கயத்தின் இனத்தினும் - எண்டிசை

யானைகளாகிய இனத்தினும், கழிந்த தெய்வத வேழம் - மிக்க

தெய்வத்தன்மை பொருந்திய வெள்ளை யானையானது, இனிது

வீற்றிருந்தது - இனிதாக வீற்றிருந்தது எ - று.

தூதர் வந்து அழைக்க அவர்களோடும் என்பதனைச் சுருங்கச்

சொல்லல் என்னும் அழழுபெறத் தொகுத்துக் கூறினார். புன்கணாகிய

நோய் என்க. களைந்ததும் என்னும் எச்சவும்மையால் நுகர்ந்ததும்

என்பது வருவிக்கப்பட்டது. இனி, சாபத்தைக் களைந்ததும் பிறவும்

என்னலுமாம். இனத்தில் பிறவற்றினுமென்க. கழிந்த - மிக்க. மாது

ஓ :அசை. (29)





	 	 	 குடவயி னயிரா வதப்பெருந் தீர்த்தங்

குடைந்தயி ராவத கணேசக்

கடவுளைத் தொழுதை ராவதேச் சுரத்துக்

கடவுளைப் பணிந்தவர் சாபத்

தொடர்பினும் பாவத் தொடர்பினும் கழிவர்

சுராதிபன் களிறுசென் னெறிபோய்

இடர்கெட வையை படிந்துதென் கரையி

லிந்திரேச் சுரனடி பணிவார்.



	 	 (இ - ள்.) குடவயின் - மேற்குத் திசையிலுள்ள, அயிராவதப்

பெருந் தீர்த்தம் குடைந்து - பெருமை பொருந்திய அயிராவத

தீர்த்தத்தில் நீராடி, அயிராவத கணேசக் கடவுளைத் தொழுது -

அயிராவத விநாயகக் கடவுளை வணங்கி, அயிராவ தேச்சுரத்துக்

கடவுளைப் பணிந்தவர் - அயிராவதேச்சுரப் பெருமானைத்

தொழுதவர்கள், சாபத் தொடர்பினும் - சாபத் தொடர்ச்சியினின்றும்,

பாவத் தொடர்பினும் - தீவினைத் தொடர்ச்சியி னின்றும், கழிவர் -

நீங்குவர்; சுராதிபன் களிறு - தேவேந்திரனது வெள்ளை

யானையானது, செல் நெறிபோய் - சென்ற வழியிலே சென்று,

இடர்கெட வையை படிந்து - துன்பம் ஒழிய வையையாற்றில் நீராடி,

தென்கரையில் இந்திரேச்சுரன் அடி பணிவார் - அதன் தென்

கரையி லெழுந்தருளி யிருக்கும் இந்திரேச்சுரனுடைய திருவடிகளை

வணங்குபவர்கள் எ - று.

பணிவார் என்பது வரும்பாட்டுட னியையும். (30)





	 	 [அறுசீரடியாசிரிய விருத்தம்]



இம்மையி லறமுன் மூன்றா லெய்திய பயனை யெய்தி

அம்மையின் மகவா னீரே ழரும்பத மளவும் வானில்

வெம்மையில் போக மூழ்கி வெறுப்புவந் தடைய வுள்ளச்

செம்மையில் விளைபே ரின்பச் சிவகதிச் செல்வ ராவார்.



(இ - ள்.) இம்மையில் - இப்பிறவியில், அறம் முன் மூன்றால்

எய்திய பயனை எய்தி - அற முதலிய மூன்றானும் வரும்பயனை

நுகர்ந்து, அம்மையில் - மறுமையில், ஈர் ஏழ மகவான் அரும்பாம்

அளவும் - பதி னான்கு இந்திரர்களின் அரிய காலம் வரையும்,

வெம்மை இல் போகம் மூழ்கி - வெப்பமில்லாத (குளிர்ந்த)

போகத்தில் திளைத்து, வெறுப்பு வந்து அடைய -(பின் அதில்)

உவர்ப்புத் தோன்ற, உள்ளச்செம்மை யில் விளை - மனத்தூய்மையில்

விளைகின்ற, பேர் இன்பச் சிவகதிச் செல்வர் ஆவார் -

பேரின்பத்தை யளிக்கும் பரமுத்தியாகிய செல்வத்தையுடையவராவார்

எ - று.

மூன்று - அறம் பொருள் இன்பம் என்பன. பதினான்கு

இந்திரப் பட்டங்காறும் இம்மை மறுமை யின்பங்களில்

உவர்ப்புண்டாக. உள்ளச் செம்மை - இருவினையொப்பு முதலியன.

(31)

ஆகச் செய்யுள் - 470.





* * *





	 	 	 	 3. திருநகரங்கண்ட படலம்



	 	 [கலிநிலைத்துறை]



தான வாறிழி புகர்முகத் தடுகரி சாபம்

போன வாறுரை செய்துமேற் புதுமதி முடிமேல்

வான வாறினன் கடம்பமா வனமுது நகரம்

ஆன வாறது தனைச்சிறி தறிந்தவா றறைவாம்.





(இ - ள்.) தான ஆறு இழி - மதமாகிய ஆறு ஒழுகுகின்ற,

புகர் முகத்து அடுகரி - புள்ளிகளையுடைய முகத்தினையுடைய

(பகைவர்களைக்) கொல்லும் வெள்ளையானையுனது, சாபம்

போனவாறு உரை செய்தும் - சாபம் நீங்கிய தன்மையைக்

கூறினோம்; மேல் - இனி, புது மதி முடிமேல் - பிறை மதியை

அணிந்த திருமுடியின்கண், வான ஆறினன் - கங்கையாற்றினை

யுடைய இறைவனது, கடம்ப மா வனம் - பெரிய கடம்பவன மானது,

முது நகரம் ஆனவா றதுதனை - மிக்க சிறப்பினையுடைய நகரமான

தன்மையை, அறிந்தவாறு சிறிது அறைவாம் - தெரிந்தபடி சிறிது

கூறுவாம் எ - று.

உரைசெய்தும் - உரைத்தாம். பிறை புதுவதாகத் தோன்றுதலின்

அதனைப் புதுமதி யென்றார். ஆற்றினன் எனற்பாலது தொக்கது.

முதுமை - சிறப்பு மிகுதியை யுணர்த்தும். அது : பகுதிப் பொருள்

விகுதி. (1)





	 	 	 இன்ன ரம்புள ரேழிசை யெழான்மிடற் றளிகள்

	கின்ன ரம்பயில் கடம்பமா வனத்தினின் கீழ்சார்த்

	தென்னர் சேகர னெனுங்குல சேகர னுலக

	மன்னர் சேகர னரசுசெய் திருப்பது மணவூர்.



(இ - ள்.) இன் நரம்பு உளர் - இனிய நரம்புகளைத்

தடவுதலி னுண்டாகின்ற, ஏழ் இசை - ஏழசைபோலும், டிமடற்று

ஏழால் அளிகள் - கண்டத்தினின்று முண்டாகும் ஓசையினையுடைய

வண்டுகள், கின்னரம் பயில் - இசைபாடுகின்ற, மா கடம்ப

வனத்தினின் கீழ்சார் - பெரிய கடம்பவனத்தின் கீழ்ப்பக்கத்தில்,

உலக மன்னர் சேகரன் - உலகின்கண் உள்ள மன்னர்களுக்கு

முடிபோல்பவனும், தென்னர் சேகரன் - பாண்டிய மரபிற்கு மகுடம்

என்று சொல்லப்படுபவனுமாகிய, குலசேகரன் அரசுசெய்து இருப்பது

மணவூர் - குலசேகரபாண்டியன் ஆட்சி புரிந்திருப்பதற்

கிடமாயுள்ளது மணவூராகும் எ - று.

எழால் - மிடற்றெழு மொலி; யாழெனக்கொண்டு, எழால்

நரம்புளர் என இயைத்தரு மொன்று. கின்னரம் - யாழும்,

இசைபாடும் ஓர் பறவையும்;

"யாழின் பெயருநீர்ப் பறவையுங் கின்னரம்"

என்பது பிங்கலம்; இசைக்கு ஆகுபெயர். இன்னுருபிற்கு இன்

சாரியை சிறுபான்மை வருமெனக் கொள்க. இது மணலூர் எனப்

பழைய திருவிளையாடலிலும், மணலூர் புரம் என வடமொழி வியாச

பாரதத்தும் கூறப்பட்டுளது. (2)





	 	 	 	 	 குலவு மப்பெரும் பதியிளங் கோக்களி லொருவன்

	நிலவு மாநிதி போலருச் சனைமுத னியதி

	பலவு மாஞ்சிவ தருமமுந் தேடுவான் பரன்பாற்

	றலைமை சான்றமெய் யன்பினான் றனஞ்சய னென்பான்.

	 	 (இ - ள்.) குலவும் - விளங்காநின்ற, அப் பெரும்பதி

இளங்கோக்களில் ஒருவன் - அந்தப் பெரிய நகரத்திலுள்ள வணிகருள் ஒருவன், நிலவு மா நிதிபோல் - விளங்குகின்ற பெரிய

பொருளை யீட்டுவது போலவே, அருச்சனைமுதல் நியதி பலவும்

ஆம் - அருச்சனை முதலிய கடமைகள் பலவுமாகிய, சிவதருமமும்

தேடுவான் - சில புண்ணியங்களையும் ஈட்டுவான் : பரன்பால் -

இறைவனிடத்து, தலைமைசான்ற மெய் அன்பினான் - தலைமைபொருந்திய உண்மை யன்பை உடையவன்; தனஞ்சயன்

என்பான் - தனஞ்சயன் என்று சொல்லப்படுவான் எ - று.

இளங்கோக்கள் - வைசியர் பொதுப்பெயர். ஒருவன் :

எழுவாய். தேடுவான் முதலியன பயனிலைகள்; உளன் என

வருவித்து முடித்தலுமாம். (3)





	 	 	 செல்வ மாநக ரிருந்துமேற் றிசைப்புலஞ் சென்று

மல்லல் வாணிகஞ் செய்துதன் வளம்பதி மீள்வான்

தொல்லை யேழபவக் கடற்கரை தோற்றுவித்

தடியார்

அல்ல றீர்ப்பவன் கடம்பமா வனம்புகு மளவில்.



(இ - ள்) செல்வம் மாநகர் இருந்து - செல்வம் நிறைந்த

பெரிய (தன்) நகரத்தினின்றும், மேல்திசைப் புலம் சென்று -

மேற்றிசை யிடங்களிற் சென்று, மல்லல் வாணிகம் செய்து -

செல்வமிகும் வாணிபம் புரிந்து, தன்வளம் பதி மீள்வான் - தனது

வளப்பமிக்க நகரத்திற்கு மீண்டு வருகின்றவன், தொல்லை ஏழபவக்

கடல்கரை தோற்றுவித்து - தொன்றுதொட்டு வரும் ஏழு பிறப்பாகிய

கடலின் கரையைத் தோன்றச் செய்து, அடியார் அல்லல் தீர்ப்பவன்

- அடியார்களின் பிறவித் துன்பத்தைப் போக்குவோனாகிய

சோமசுந்தரக் கடவுள் எழுந்தருளிய, மா கடம்பவனம் புகும்

அளவில் - பெரிய கடம்பவனத்திற் புகுகின்ற பொழுதில் எ - று.

மல்லல் வாணிகமாவது, ‘கொள்வதூஉ மிகைகொளாதுகொடுப்ப

பதூஉங் குறைபடாது தமவும் பிறவு மொப்ப நாடிச்’ செய்தலால்

ஊதியம் மிகும் வாணிகமாம். ஏழென்பதனைக் கடற்குங் கூட்டுக. ஏழ

பிறப்பும் ஏழ்கடலும் முன் உரைக்கப்பட்டன. கரையென்றது

முத்தியை : ஏகதேச வுருவகம். (4)





	 	 	 இரவி கண்மறைந் தேழபதி யிரதமுந் தானும்

	உரவு நீர்க்கருங் கடலில்வீழந் தொளித்தனனாக

	இரவு நீண்மயங்* கிருள்வயிற் றமியனாய் மெலியும்

	அரவு நீர்ச்சடை யண்ணருக் கன்பினோ னங்கண்.



(இ - ள்.) இரவி - சூரியன், கண் மறைந்து - கண்ணுக்குத்

தோன்றாமல், ஏழ பரி இரதமும் தானும் - ஏழு குதிரைகள் பூட்டிய

தேரும் தானும், உரவு நீர்க்கருங்கடலில் - மிக்க நீரினையுடைய

கரிய கடலின் கண், வீழ்ந்து ஒளித்தனன் ஆக - விழுந்து

மறைந்தானாக, இரவு - இரவினது, நிள் - நீண்ட, மயங்கு -

மயங்குதற்குக் காரணமாயுள்ள, இருள் வயின் - இருளினிடத்து,

தமியனாய் மெலியும் - ஒருவனாய் வருந்துகின்ற, அரவு நீர்ச்சடை

அண்ணலுக்கு அன்பினோன் - பாம்பையும் கங்கையையு முடைய

சடையினையுடைய இறைவனுக்கு அன்புடைய வனாகிய வணிகன்,

அங்கண் - அவ்விடத்தில் எ - று.

கண் மறைந்து : ஒரு சொல்லுமாம். இரதமும் தானுமெனத்

திணை விரவிச் சிறப்பினால் ஒளித்தனனென உயர்திணை

முடிபேற்றது;

"தானுந் தேரும் பாகனும் வந்தென் னலனுண்டான்"

என்புழிப்போல : திணைவழு வமைதி. விரவுநீல் என்பது பாடமாயின்

விரவிய கருமையையுடைய என்றுரைக்க. மெலியும் அன்பினோன்

எனக் கூட்டுக. (5)



* * *



((பா - ம்.) * விரவுநீல் மயங்கு.





	 	 	 வாங்கு நான்மருப் பேந்திய மதமலை யெருத்தந்

	தாங்கி யாயிரங் கரங்களாற் றடவியெண் டிசையுந்

	தூங்கு காரிரு டுரத்துசெஞ் சுடரெனச் சூழ்போய்

	வீங்கு காரிரு ளொதுக்கிய விமானநேர் கண்டான்.

	 	 	 		 (இ - ள்.) வாங்கு நால் மருப்பு ஏந்திய - வளைந்த நான்கு

கொம்பு களையுடைய, மதமலை எருத்தம் தாங்கி - எட்டு

யானைகளின் பிடர்களால் தாங்கப்பெற்று, ஆயிரம் கரங்களால்

தடவி - ஆயிரங் கிரணங்களாலும் துருவி, எண் திசையும் தூங்கு

- எட்டுத் திக்குகளிலும் தங்கி யிராநின்ற, கார் இருள் துரத்து

செஞ்சுடர் என - பரிய இருளை ஓட்டு கின்ற செஞ்ஞாயிறு போல,

சூழ் போய் - திசைதோறும் சுற்றிலும் சென்று, வீங்கு கார் இருள்

நிறைந்த கரிய இருளை, ஓதுக்கிய - போக்கிய, விமானம் நேர்

கண்டான் - விமானத்தை நேரிற் பார்த்தான் எ - று.

தாங்கி : செயப்பாட்டு வினை. தாங்கி ஒதுக்கிய விமானம்

என வியையும். கரம் - கிரணம், கை. தூங்கு - செறிந்த

வென்னலுமாம். (6)





	 	 	 அடுத்த ணைந்தன னவிர்சுடர் விமானமீ தமர்ந்த

	கடுத்த தும்பிய கண்டனைக் கண்டுதாழ்ந்

	மடுத்த நெஞ்சினா னங்ஙனம் வைகிருள் கழிப்பான்

	எடுத்த சிந்தையி னிருந்தன னிருக்குமவ் விருள்வாய்.

	 	 	 		 (இ - ள்.) அடுத்து அணைந்தனன் - பக்கத்தில் நெருங்கி,

அவிர் சுடர் விமானம் மீது அமர்ந்த - விளங்குகின்ற

ஒளியினையுடைய விமானத்தின்மேல் எழுந்தருளிய, கடு ததும்பிய

கண்டனைக் கண்டு - நஞ்சக் கறை மிக்கு விளங்கும்

திருமிடற்றினையுடைய இறைவனைத் தரிசித்து, தாழ்ந்து - வணங்கி,

உவகை மடுத்த நெஞ்சினான் - களிப்பு நிறைந்த உள்ளத்தை

யுடையவனாய், வைகு இருள் - தங்கிய இருளை, அங்ஙனம்

கழிப்பான் எடுத்த சிந்தையின் - அவ்வகையே (தரிசித்துக்) கழிக்கு

மாறு கிளர்ந்த உள்ளத்தோடு, இருந்தனன் - இருந்தான், இருக்கும்

அ இருள்வாய் (அங்ஙனம்) இருக்கப்பெற்ற அந்த இருட்பொழுதில்

எ - று

சின்தையின் - சிந்தையோடு. (7)





	 	 	 சோம வாரமன் றாதலாற் சுரர்களங் கெய்தி

	வாம மேகலை மலைமக டலைமகன் மலர்ந்த

	காமர் சேவடி பணிந்தவன் கங்குல்போற் கருதி

	யாம நான்கினு மருச்சனை யின்புறப் புரிவார்.

	 	 	 		 (இ - ள்) அன்று சோமவாரம் ஆதலால் - அந்த நாள்

திங்கட் கிழமை ஆகலின்; அங்கு சுரர்கள் எய்தி - அங்கே

தேவர்கள் வந்து, வாமம் மேகலை மலைமகள் தலைமகன் -

ஒளியினையுடைய மேகலையை அணிந்த பார்ப்பதியின்

தலைவனாகிய சிவபெருமானுடைய, மலர்ந்த காமர் சேவடி பணிந்து

- மலர்ந்த அழகிய சிவந்ததிருவடிகளை வணங்கி, அவன் கங்குல்

போல் கருதி - அவன் இரவாகிய சிவநிசிபோல எண்ணி, யாமம்

நான்கினும் - நான்கு யாமங்களிலும், இன்பு உற அருச்சனை

புரிவார் - இன்பம் பொருந்த அருச்சிப்பாராயினார் எ - று.

வாமம் - அழகுமாம்; ‘வாமமேகலை மங்கையர்’ என்றார்

பிறரும். தலைமகன் - மணாளன். காமர் - விருப்பம் பொருந்திய

வென்றுமாம்; இதற்குக் காமம் மருவென்பன காமர் எனத் தொக்கு

ஒரு சொல்லாயின வெனக் கொள்க. அவன் கங்குல் -

சிவராத்திரி.(8)





	 	 	 	 அண்டர் வந்தது மருச்சனை புரிவது மனைத்துந்

	தொண்ட ரன்பினுக் கெளியவன் சுரர்தொழக் கறுத்த

	கண்ட னின்னருட் கண்ணினாற் கண்டன னுதலிற்

	புண்ட ரம்பயி லன்புடைப் புண்ணிய வணிகன்.

	 	 	 		 (இ - ள்.) அண்டர் வந்ததும் - அமரர்கள் வந்ததும்,

அருச்சனை புரிவதும் அனைத்தும் - அருச்சனை செய்வதுமாகிய

எல்லாச் செயல்களையும், தொண்டர் அன்பினுக்கு எளியவன் -

அடியார்களின் அன்புக்கு எளிவருபவனும், சுரர் தொழக் கறுத்த

கண்டன் - தேவர்கள் வணங்கி முறையிடக் கறுத்தருளிய

திருமிடற்றையுடையவனுமாகிய இறைவனுடைய, இன் அருள்

கண்ணினால் - இனிய அருட் பார்வையால், நுதலில் புண்டரம்

பயில் - நெற்றியில் மூன்று கீற்றாகத் தங்கிய திருநீற்றினையுடைய,

அன்புடைப் புண்ணிய வணிகன் கண்டனன் - அன்பு நிறைந்த

அறத்தினையுடைய வணிகனாகிய தனஞ்சயன் பார்த்தான் எ - று.

நஞ்சுண்ட வென்பதனைக் கறுத்தவெனக் காரியத்தாற்

கூறினார். வணிகன் அனைத்தும் கண்டனன் என வியையும்.

அருளன்றித் தன் கண்ணினாற் காணலாகாமையின் ‘அருட்

கண்ணினாற் கண்டனன்’ என்றார். (9)





	 	 	 	 	 நான மென்பனி நறும்புன னாயகன் பூசைக்

	கான நல்விரை வருக்கமு மமரர்கைக் கொடுத்து

	ஞான வெண்மதிச் சடையவன் கோயிலின் ஞாங்கர்த்

	தான மர்ந்தருச் சனைசெய்வான் றங்கணா யகனை.

	 	 (இ - ள்.) மெல் நானம் - மெல்லிய கத்தூரியையும், நறும்

பனி புனல் - மணமுடைய பனிநீரையும், நாயகன் பூசைக்கு ஆன

நல் விரை வருக்கமும் - இறைவன் பூசைக்குரிய நல்ல

கந்தவருக்கங்களையும், அமரர் கைக் கொடுத்து - தேவர்கள்

கையில் கொடுத்து, ஞானம் - ஞான வடிவாகிய, வெண்மதிச்

சடையவன் கோயிலின் ஞாங்கா - வெள்ளிய சந்திரனை யணிந்த

சடையினையுடைய சோமசுந்தரக் கடவுளின் விமானத்தின் திருமுன்,

தான் அமர்ந்து - தானிருந்து, தங்கள் நாயகளை அருச்சனை

செய்வான் - தங்கள் இறைவனை அருச்சனை புவிப்பானாயினன்

எ - று.

நானம், புனல் என்பவற்றில் எண்ணும்மை விரிக்க. பனிநீர்

பன்னீர் என இக் காலத்து வழங்கும். ஞாங்கர் - முன்

செய்வித்தலைச் செய்தலாகக் கூறினார்; இங்ஙனம் வழங்குமாறுங்

காண்க. அவன் குடி முழுதையும் உளப்படுத்தித் தங்கணாயக

னென்றார். (10)





	 	 	 றன்னைமெய் யன்பினா லருச்சிசெய் வானோர்

	உள்ள வல்வினை யீட்டமுங் கங்குலு மொதுங்கக்

	கள்ள மில்லவன் யாரையுங் கண்டிலன் கண்டான்

	தள்ள ருஞ்சுடர் விமானமேற் றனித்துறை தனியை.



(இ - ள்.) வள்ளல் தன்னை - சோமசுந்தரக் கடவுளை, மய்

அன்பினால் - உண்மை யன்பினால், அருச்சிசெய் வானோர்

(ஈட்டமும்) - அருச்சித்த தேவர்களின் கூட்டமும், உள்ள வல்வினை

ஈட்டமும் - தன் மனத்தைப் பற்றிய வலிய வினைக் கூட்டமும்,

கங்குலும் ஒதுங்க - இரவும் நீங்க, கள்ளம் இல்லவன் -

வஞ்சனையில்லாதவனாகிய வணிகன், யாரையும் கண்டிலன் -

ஒருவரையுங் காணாதவனாகி, தள் அரும் சுடர் விமானம் மேல்

-நீங்காத ஒளியையுடைய விமானத்தின்கண், தனித்து உறைதனியைக்

கண்டான் - தனித்து எழுந்தருளியிருக்கும் சொக்க லிங்கப்

பெருமானையே கண்டான் எ - று.

அருச்சி, முதனிலைத் தொழிற் பெயர். ஈட்டமும் என்பது

வானோர் என்பதனோடுங் கூட்டப்பட்டது; ஓர் என்பதனை

அசையாக்கிச் செய்வானது வினை யீட்டமும் எனலுமாம்;

அனாதியேயுள்ள வல்வினை என்றுரைத்தலுமாம். கண்டிலன் :

முற்றெச்சம். (11)





	 	 	 	 ஆழ்ந்த சிந்தைய னதிசய மடைந்துசே வடிக்கீழ்த்

	தாழ்ந்தெ ழுந்திரு கைகளுந் தலைமிசைப் கூப்பிச்

	சூழ்ந்து தன்பதிக் கேகுவா னொருதலை துணிந்து

	வாழ்ந்த வன்பினான் விடைகொடு வழிக்கொடு வந்தான்.



(இ - ள்.) ஆழ்ந்த சிந்தையன் - (அன்பில்) அழுந்திய

சிந்தையை யுடைய வணிகன், அதிசயம் அடைந்து - வியப்புற்று,

சேவடிக்கீழ் தாழ்ந்தெழுந்து - சிவந்த திருவடிக்கீழ் விழுந்து

வணங்கி எழுந்து, இருகைகளும் தலைமிசைக் கூப்பி - இரண்டு

கைகளையும் தலையின்மேல் குவித்து, சூழ்ந்து - வலம் வந்து, தன்

பதிக்கு ஏகுவான் ஒருதலை துணிந்து - தன் நகருக்குப் போக

ஒருவாறு துணிந்து, வாழ்ந்த அன்பினான் - அன்பாகிய

வாழ்க்கையை யுடையவன், விடை கொடு - விடை பெற்று,

வழிக்கொடு வந்தான் - வழிக்கொண்டு வந்தான் எ - று.

சூழ்ந்து - ஆலோசித்து என்றுமாம். ஒருதலை துணிந்து

என்றது பிரிந்து செல்லுதலருமையால். வாழ்ந்த அன்பினான் - அவனெனச் சுட்டாகக் கொள்க; விகுதி பிரிததுக் கூட்டப்பட்டது.(12)





	 	 	 முக்க டம்படு களிற்றினான் முகிறவழ் கோயில்

	புக்க டங்கலர் சிங்கமன் னானெதிர் புகல்வான்

	திக்க டங்கலுங் கடந்தவெந் திகிரியாய் நெருநல்

	அக்க டம்பமா வனத்திலோ ரதிசயங் கண்டேன்.

	 	 	 		 (இ - ள்.) முக்கடம்படு களிற்றினான் - மூன்று

மதங்களையுடைய யானையையுடைய பாண்டி மன்னனது, முகில்

தவழ் கோயில் புக்கு - மேகந் தவழுங் கோயிலை அடைந்து,

அடங்கலர் சிங்கம் அன்னான் எதிர் - பகைவராகிய

யானைகளுக்குச் சிங்கம்போல்பவனது எதிரே நின்று, புகல்வான் -

கூறுவான், திக்கு அடங்கலும கடந்த - எல்லாத் திசைகளையும்

வென்ற, வெம் திகிரிவாய் - வெவ்விய சக்கரத்தையுடையவனே,

நெருநல் - நேற்று, அக் கடம்ப மா வனத்தில் ஓர் அதிசயம்

கண்டேன் -அந்தப் பெரிய கடம்பவனத்தின்கண் ஓர் அதிசயத்தைப்

பார்த்தேன் எ - று.

திகிரி - ஆணை; சக்கரப்படையுமாம். சுட்டு மேன்மையை

உணர்த்துவது. (13)





	 	 	 வல்லை வாணிகஞ் செய்துநான் வருவழி மேலைக்

	கல்ல டைந்தது வெங்கதிர் கங்குலும் பிறப்பும்

	எல்லை காணிய கண்டன னிரவிமண் டலம்போல்

	அல்ல டுஞ்சுடர் விமானமு மதிற்சிவக் குறியும்.

	 	 	 		 (இ - ள்.) நான் வாணிகம் செய்து வல்லை வரு வழி, நான்

வியாபாரம் செய்து விரைந்து வரும் பொழுது, வெங்கதிர்

மேலைக்கல் அடைந்தது - வெப்பத்தையுடைய ஞாயிறு மேற்கிலுள்ள

மலையை அடைந்தது; கங்குலும் பிறப்பும் எல்லை காணிய -

இரவின் எல்லையையும் பிறப்பின் எல்லையையுங் காணுமாறு, இரவி

மண்டலம் போல் - சூரியமண்டலம் போல, அல் அடுவிரி சுடர்

விமானமும் - இருளைக் கொல்லும் ஒளியினையுடைய

விமானத்தையும், அதில் சிவக்குறிப்பு பார்த்தேன் எ - று.

மேலைக்கல் - அத்தகிரி. காணிய : செய்யிய வென்னும்

வினையெச்சம். கங்குல் எல்லை காணிய கண்டே னென்றது இரவு

முடியுங் காறும் இருந்து கண்டே னென்றபடி. இனிப் பிறவியில்லை

யென்பான் பிறப்பு எல்லை காணிய கண்டேன் என்றான். அன்

விகுதி தன்மையில் வந்தது. அடுதல் - ஈண்டு மாய்த்தல். (14)





	 	 மாவ லம்புதார் மணிமுகை் கடவுளர் வந்தத்

தேவ தேவனை யிரவெலா மருச்சனை செய்து

போவ தாயினார் யானுமப் பொன்னெடுங் கோயின்

மேவு மீசனை விடை கொடு மீண்டன னென்றான்.

(இ - ள்.) மா அலம்பு தார் - வண்டுகள் ஒலிக்கும்

மாலையை அணிந்த, மணிமுகை் கடவுளர் வந்து - மணிகள்

அழுத்திய முடிகளை யுடைய தேவர்கள் வந்து, அத் தேவ தேவனை

- அந்தத் தேவர்களுக்குத் தேவனாகிய சோமசுந்தரக் கடவுளை,

இரவு எலாம் அருச்சனை செய்து போவது ஆயினார் - இரவு

முழுதும் அருச்சித்துப் போனார்கள்; யானும் - நானும், அ பொன்

நெடுங்கோயில் மேவும் ஈசனை - அந்தப் பொன்னாலாகிய நீண்ட

விமானத்தில் எழுந்தருளிய இறைவனிடத்து, விடைகொடு மீண்டனன்

என்றான் - விடை பெற்றுக்கொண்டு வந்தேன் என்று கூறினான்

எ - று.

மா என்னும் பலபொரு ளொருசொல் சார்பினால் வண்டினைக்

குறித்தது. தேவர் மாலையிலும் வண்டு மொய்த்தல் கூறுவார்.

போவது தொழிற் பெயர். ஈசனை : வேற்றுமை மயக்கம். (15)





	 	 	 	 மூளு மன்பினான் மொழிந்திட முக்கணெம் பெருமான்

	தாளு மஞ்சலி கரங்களுந் தலையில்வைத் துள்ளம்

	நீளு மன்புமற் புதமுமே நிரம்பநீர் ஞாலம்

	ஆளு மன்னவ னிருந்தனன் போயினா னருக்கன்.

	 	 	 		 (இ - ள்) மூளும் அன்பினான் மொழிந்திட - மேன் மேல்

வளரும் அன்பினையுடைய தனஞ்சயன் கூற, நீர் ஞாலம் ஆளும்

மன்னவன் - கடல் சூழ்ந்த உலகினை ஆளுகின்ற குலசேகர

பாண்டியன், முக்கண் எம்பெருமான் தாளும் - ன்று

கண்களையிடைய எம் பெருமானாகிய சோம சுந்தரக் கடவுளின்

திருவடிகளையும், அஞ்சலி கரங்களும் - குவித்த கைகளையும்,

தலையில் வைத்து - சென்னியில் வைத்து, உள்ளம் - உள்ளத்தில்,

நீளும் - ஓங்குகின்ற, அன்பும் அற்புதமுமே நிரம்ப - அன்பும்

அதிசயமுமே நிறைய, இருந்தனன் - இருந்தான்; அருக்கன்

போயினான் - சூரியன் மறைந்தான் எ - று.

தாளினைத் லை வைத்தல் பாவனையால். அஞ்சலித்த

கரமென விதியும் : வினைத்தொகை. பிறிதோ ரெண்ணமுமின்றி

யென்பார், அன்பு மற்புதமுமே நிரம்ப வென்றார். நீர் : கடலுக்கு

ஆகுபெயர்.(16)





	 	 	 	 ஈட்டு வார்வினை யொத்தபோ திருண்மலங் கருக

	வாட்டு வாரவர் சென்னிமேன் மலரடிக் கமலஞ்

	சூட்டு வார்மறை கடந்ததந் தொல்லுரு விளங்கக்

	காட்டு வாரொரு சித்தராய்த் தோன்றினார் கனவில்.

	 	 	 	 (இ - ள்.) ஈட்டுவார் வினை ஒத்தபோது - வினைகளை

ஈட்டுகின்ற வர்களின் வினை ஒப்புவந்தபோது, இருள் மலம் கருக

வாட்டுவார் - (அவர்கள்) ஆணவ மலங் கருகும்படி வாட்டி, அவர்

சென்னிமேல் மலர் அடிக்கமலம் சூட்டுவார் - அவர் தலையின்மீது

திருவடித்தாமரை மலரைச் சூட்டி, மறைகடந்த தம் தொல் உரு

விளங்கக் காட்டுவார் - வேதங்களாலறியப்படாத தமது உண்மை

வடிவை விளக்கமாகக் காட்டுகின்ற இறைவர், ஒரு சித்தராய்

கனவில் தோன்றினார் - ஒரு சித்தராகி அப்பாண்டியனது

கனவின்கண் தோன்றினார் எ - று.

வினைகள் உயிர்களால் ஈட்டப்படுதலின் ஈட்டுவார் என்றார்;

ஈட்டப்பட்ட மிக்கவினை யென்னலுமாம். வினை யொத்தல் -

நல்வினைப் பயனையும் தீவினைப் பயனையும் ஒரு பெற்றியே

நுகர்தல்; இன்ப துன்பங்களில் விருப்பு வெறுப்பில்லாமை. இருள்

மலம் - ஆணவமலம். கருக வாட்டுதல் - வறுத்த வித்துப்போல்

வலிகெடச் செய்தல். இரு வினை யொப்புவந்த காலத்தில்

இறைவனே ஆசானா யெழுந்தருளிப் பாச நீக்கஞ் செய்து திருவடி

சூட்டித் தமதுண்மை யுருவைக் காட்டி யருளுவரென முறையாற்

கூறினர். வாட்டுவார், சூட்டுவார் என்பன எச்சங்கள். காட்டுவார் :

பெயர். (17)





	 	 	 	 வடிகொள் வேலினாய் கடம்பமா வனத்தினைத் திருந்தக்

	கடிகொள் காடகழ்ந் தணிநகர் காண்கென வுணர்த்தி

	அடிக ளேகினார் கவுரிய ராண்டகை கங்குல்

	விடியும் வேலைகண் விழித்தனன் பரிதியும் விழித்தான்.

	 	 	 		 (இ - ள்.) வடிகொள் வேலினாய் - கூர்மையைக் கொண்ட

வேற் படையை யுடையவனே, காடு அகழ்ந்து - காட்டினை அழித்து,

மா கடம்ப வனத்தினை - பெரிய கடம்ப வனத்தை, திருந்த -

திருத்தமாக, கடிகொள் - காவலைக் கொண்ட, அணிநகர் காண்க

என - அழகிய நகராகுமாறு செய்வாய் என்று, உணர்த்தி -

அறிவித்து, அடிகள் ஏகினார் - சோமசுந்தரக் கடவுள் மறைந்தார்;

கவுரியர் ஆண்டகை - பாண்டியர் மரபிலுதித்த ஆண்தன்மை மிக்க

குலசேகரன், கங்குல் விடியும் வேலை கண் விழித்தனன் - இரவு

புலரும் வரையும் உறங்காதவனாயினான்; பரிதியும் விழித்தான் -

சூரியனும் உதயமானான் எ - று.

வடிகொள் - வடித்தலைக்கொண்ட எனலுமாம். அகழ்தல் -

வேருடன் போக்குதல். காண்கென : அகரந் தொகுத்தல். வேலையு

மென்னும் உம்மை தொக்கது; விடியும் பொழுதில் துயிலொழிந்தான்

என்னில் கனவும் அப்பொழுதே நிகழ்ந்த தென்க. சூரியன் உதித்தா

னென்பதனை விழித்தானென்றார்; இதனைக் குணவணி யென்பர்.

(18)





	 	 	 கனவிற் றீர்ந்தவ னியதியின் கடன்முடித் தமைச்சர்

சினவிற் றீர்ந்தமா தவர்க்குந்தன் கனாத்திறஞ் செப்பி

நனவிற் கேட்டதுங் கனவினிற் கண்டது நயப்ப

வினவித் தேர்ந்துகொண் டெழுந்தனன் மேற்றிசைச்

செல்வான்.

	 		 		 (இ - ள்.) கனவில் தீர்ந்தவன் - கனவினின்று நீங்கி

விழித்திருந்த பாண்டியன், நியதியின் கடன் முடித்து - செய்தற்குரிய

நாட் கடமைகளை முடித்து, அமைச்சர் - மந்திரிகட்கும், சினவில்

தீர்ந்த மாதவர்க்கும் -வெகுளுதலினின்று நீங்கிய முனிவர்கட்கும்,

தன் கனாத்திறம் செப்பி - தனது கனவின் வகையைச் கூறி, நனவில்

கேட்டதும் - பகலில் வணிகன்பாற் கேட்டதையும்; கனவில்

கண்டதும் - இரவில் கனவிற் கண்டதையும், நயப்ப வினவி

தேர்ந்துகொண்டு - விருப்பமுற உசாவித் தெளிந்து, எழுந்தனன்

மேல்திசை செல்வான் - புறப்பட்டு மேற்குத் திசைக்கண்

செல்வானாயினான் எ - று.

நியதியின் - இன் : சாரியை. அமைச்சர்க்கும் என விரிக்க.

சினவு - சினத்தல் : தொழிற் பெயர். பயனை வினவி யென்க. (19)





	 	 	 	 அமைச்ச ரோடுமந் நீபமா வனம்புகுந் தம்பொன்

	சமைச்ச விழ்ந்தபொற் றாமரைத் தடம்படிந் தொளிவிட்

	டிமைச்ச லர்ந்தபொன் விமானமீ தினிதுவீற் றிருந்தோர்

	தமைச்ச ரண்பணிந் தஞ்சலி தலையின்மேன் முகிழ்த்தான்.

	 	 	 		 (இ - ள்.) அமைச்சரோடும் - மந்திரிகளோடும், அ நீபம் மா

வனம் புகுந்து - பெரிய அக் கடம்பவனத்தினுள் நுழைந்து, அம்

பொன் சமைச்சு - அழகிய பொன்னாலியற்றப்பட்டன போலும்,

அவிழ்ந்த - (மலர்கள்) மலர்ந்த, பொற்றாமரைத் தடம் படிந்து -

பொற்றாமரை வாவியில் மூழ்கி, ஒளிவிட்டு - ஒளிவீசி, இமைச்சு

அலர்ந்த - விளங்கிப் பரந்த, பொன் விமானமீது - பொன்னாலாகிய

விமானத்தின் கண், இனிது வீற்றிருந்தோர் சரண்தமை - இனிதாக

வீற்றிருக்கும் சோமசுந்தரக் கடவுளின் திருவடிகளை, பணிந்து -

வணங்கி, அஞ்சலி தலையின்மேல் முகிழ்த்தான் - அஞ்சலியாகக்

கைகளைத் தலையின்மீது கூப்பினான் எ - று.

சமைச்சு - சமைக்கப்பட்டாற் போலும். சமைச்சு இமைச்சு

என்பவற்றிட்ல தகரத்திற்குச் சகரம் போலி. சரண்தமை என

மாற்றுக. சரண்புகுந்து பணிந்து என்னலுமாம். (20)





	 	 	 	 அன்பு பின்றள்ள முன்புவந் தருட்கணீர்த் தேக*

	என்பு நெக்கிட வெகிவீழ்ந் திணையடிக் கமலம்

	பொன் புனைந்ததார் மௌலியிற் புனைந்தெழுந் திறைவன்

	முன்பு நின்றுசொற் பதங்களாற் றோத்திர மொழிவான்.

	 	 		 (இ - ள்.) அன்பு பின் தள்ள - அன்பானது பின் நின்று

தள்ளவும், அருள் கண் - (இறைவன்) அருட்பார்வையானது, முன்பு

வந்து ஈர்த்து ஏக - முன்னே வந்து இழுத்துச் செல்லவும், என்பு

நெக்கிட - எலும்புகடள கரைந்துருகுமாறு, ஏகி - சென்று, வீழ்ந்து

- கீழே விழுந்து இணை அடிக்கமலம் - இரண்டு

திருவடித்தாமரைகளையும், பொன்புனைந்த தார் மௌலியில்

புனைந்து - பொன்னாற் செய்த மாலையை யணிந்தமுடியின்மீது சூடி,

எபந்து இறைவன் முன்பு நின்று - எழுந்து சோமசுந்தரக் கடவுளின்

திருமுன் நின்று, சொல் பதங்களால் தோத்திரம் மொழிவான் -

சிறந்த மொழிகளால் துதிசெய்வானாயினான் எ - று.

அவனைவணங்குதற்கு அவனருளும், அதனாலுண்டாம்

அன்பும் காரணமாதல் தோன்ற அன்பு தள்ள அருட்கண் ஈர்த்தேக

என்றார்.புனைந்த மௌலியென்க, புனைந்த தார் எனினுமாம்.

சொற்பதம் : ஒரு பொருளிரு சொல்;

"சொற்பதங் கடந்த தொல்லோன் காண்க"

என்பது திருவாசகம். (21)



* * *



(பா - ம்.) * அருட்கணீர் தேங்க.





	 	 	 சரண மங்கையோர் பங்குறை சங்கர சரணஞ்

	சரண மங்கல மாகிய தனிமுதல் சரணஞ்

	சரண மந்திர வடிவமாஞ் சதாசிவ சரணஞ்

	சரண மும்பர்க ணாயக பசுபதி சரணம்.

	 	 	 		 (இ - ள்.) சரணம் - வணக்கம்; மங்கை ஓர் பங்கு உறை

சங்கர சரணம் - உமையம்மை ஒருபாதியி லுறையப்பெற்ற சங்கரனே

வணக்கம்; சரணம் - வணக்கம்; மங்கலம் ஆயி தனிமுதல் சரணம்

- மங்கல வடிவாகிய ஒப்பற்ற முதற்பொருளே வணக்கம்; சரணம் -

வணக்கம்; மந்திர வடிவம் ஆம் சதாசிவ சரணம் - மந்திர

வடிவாகிய சதாசிவமூர்த்தியே வணக்கம்; உம்பர்கள் நாயக சரணம்

- தேவர்கள் தலைவனே வணக்கம்; பசுபதி சரணம் உயிர்களின்

தலைவ வணக்கம் எ - று.

சரணம் - அடைக்கலம் என்றுமாம். ஈரிடத்து இரட்டித்துக்

கூறினார். இறைவனுக்கு மந்திரம் வடிவமாதலை,

	 	 "சுத்தமாம் விந்துத் தன்னிற் றோன்றிய வாத லானுஞ்

சத்திதான் பிரேரித் துப்பின் றானதிட் டித்துக் கொண்டே

அத்தினாற் புத்தி முத்தி யளித்தலா லரனுக் கென்றே

வைத்தவா மந்தி ரங்கள் வடிவென மறைக ளெல்லாம்"



என்னும் சிவஞானசித்தித் திருவிருத்தத்தா லறிக. (22)





	 	 ஆழி ஞாலமே லாசையு மமரர்வான் பதமேல்

வீழு மாசையும் வெறுத்தவர்க் கன்றிமண் ணாண்டு

பீழை மூழ்கிவா னரகொடு பிணிபடச் சுழலும்

ஏழை யேங்களுக் காவதோ வெந்தைநின் கருணை.

(இ - ள்.) ஆழி ஞாலம் மேல் ஆசையும் - கடலாற்

சூழப்பட்ட நிலவுலகின் மேலுண்டாகும் இச்சையையும், அமரர்

வான் பதம்மேல் வீழும் ஆசையும் - தேவர்களின் உயர்ந்த

பதவிகளின்மேல் சென்று பொருந்தும் அவாவையும், வெறுத்தவர்க்கு

அன்றி - உவர்த்தவர்களுக்கு எய்துவதே அல்லாமல், மண் ஆண்டு

- பூமியை ஆண்டு, பீழை மூழ்கி - துன்பத்தில் அழுந்தி, வான்

நரகொடு பிணிபடச் சுழலும் - சுவர்க்கத்திலும் நரகத்திலும்

கட்டுண்டு சுழலுகின்ற, ஏழை யேங்களுக்கு - அறிவிலேமாகிய

எங்களுக்கும், எந்தை எம் தந்தையே, நின் கருணை ஆவதோ -

நினது திருவருள் எய்தக் கடவதோ எ - று.

ஞாலமே லாசை, பதமேல் விழு மாசை - அவற்றை

ஆளவேண்டு மென்னும் ஆசை; அவற்றிலுள்ள போக விச்சையுமாம்.

வீழும் - விரும்புமெனினுமாம். வான் நரகொடு புவியிலுஞ் சுழலும்

என வருவித் துரைத்தலுமாம்.

"நரகொடு சுவர்க்க நானிலம் புகாமற்

பரகதி பாண்டியற் கருளினை போற்றி"

என்னும் திருவாசகமும் காண்க. பட்டு என்பது படவெனத் திரிந்தது.

நோயுண்டாக என்னலுமாம். (23)





	 	 	 சூள தாமறைச் சென்னியுந் தொடத்தொட நீண்ட

	நிள னீ*யுனக் கன்பில மாயினு நீயே

	மூற வன்புதந் தெங்குடி முழுவதும் பணிகொண்

	டாள வேகொலிக் கானகத் தமர்ந்தனை யென்னா.



(இ - ள்.) சூளது ஆம் மறைச் சென்னியும் -

(தொடுவேனென்னும்) சபதத்தையுடையதாகிய வேதத்தின் அந்தமும்,

தொடத்தொட நீண்ட நீளன் நீ - எட்டுந்தோறும் எட்டுந்தோறும்

நீண்ட நீட்சியையுடையவன் நீ; உனக்கு அன்பிலம் ஆயினும் -

உனக்கு யாம் அன்பில்லேம் ஆனாலும், நீயே அன்பு மூள தந்து -

நீயே அன்பு பெருகும்படி அருளி, எம் குடிமுழுவதும் பணிகொண்டு

ஆளவே கொல் - எமது குடி முழுதையும் ஏவல் கொண்டு

ஆளுதற்கோ, இக் கானகத்து அமர்ந்தனை என்னா - இக்

காட்டின்கண் எழுந்தருளினை என்று கூறி எ - று.

சூள் - வஞ்சினம்; வேதமானது இறைவனைக் காண்டற்கு

ஆராய்ச்சி செய்யுமுறையை அவனை எவ்வாற்றாலேனும் தொடு

வேனென வஞ்சினங் கூறித் தேடுதல் போலுமென்றார். தொடத்

தொட - தொடும்படி நெருங்குந் தோறும். நீளன் - சேய்மையன்,

ஆளுதற்கே அமர்ந்தனை யாவாயென்க. அவனது அருமையும், தமது

எளிமையுந் தோன்ற நீளன் என்றும், அன்பிலம் என்றுங் கூறி,

அரியனாகிய அவன் தமது திறத்தும் எளியனாய் வரும் பெருங்

கருணையை அமர்ந்தனை யென்பதனாற் குறிப்பித்த வாறாயிற்று. (24)



* * *



(பா - ம்.) * நீள நீ.





	 	 	 	 சுரந்த வன்பிரு கண்வழிச் சொரிவபோற் சொரிந்து

	பரந்த வாறொடு சிவானந்தப் பரவையுட் படிந்து

	வரந்த வாதமெய் யன்பினால் வலங்கொடு புறமபோந்

தரந்தை தீர்ந்தவ னொரு+சிறை யமைச்சரோ டிருந்தான்.



(இ - ள்.) சுரந்த அன்பு - (அகத்தில்) ஊற்றெடுத்த

அன்பானது, இரு கண்வழி சொரிவபோல் - இரண்டு கண்களின்

வழியாகவும் பொழிவது போல், சொரிந்து பரந்த ஆறொடு -

பொழிந்தமையாற் பரந்த ஆனந்தக் கண்ணீராகிய நதியோடு,

சிவானந்தப் பரவையுள் படிந்து - சிவானந்தமாகிய கடலுள் மூழ்கி,

வரம் தவாத மெய் அன்பினால் - மேன்மை குன்றாத உண்மை

யன்பினால், வலங்கொடு - வலம் வந்து, அரந்தை தீர்ந்தவன் -

துன்ப நீங்கியவனாகிய பாண்டியன், புறம் போந்து அமைச்சரோடு

ஒரு சிறை இருந்தான் - புறத்தே வந்து மந்திரிகளோடு ஒரு

பக்கத்தில் இருந்தான் எ - று.

சொரிவ : துவ்வீறு தொக்கது; தொழிற்பெயர். தீர்ந்தவண்

என்று பாடமாயின் தீர்ந்து அவண் எனப் பிரிக்க. (25)



* * *



(பா - ம்.) +அரந்தை தீர்ந்தவ ணொரு.





	 	 	 	 	 ஆய வேலையின் மன்னவ னாணையா லமைச்சர்

	மேய வேலவர் துறைதுறை மேவினர் விடுப்பப்

	பாய வேலையி னார்த்தனர் வழிக்கொடு படர்ந்தார்

	சேய காடெறிந் தணிநகர் செய்தொழின் மாக்கள்.

	 	 (இ - ள்.) ஆய வேலையின் - அப்போது, மன்னவன்

ஆணையால் - அரசன் ஆணையினால், அமைச்சர் - மந்திரிகள்,

மேய ஏவலர் - அங்குள்ள ஏவலாட்களை, துறை துறை மேவினர்

விடுப்ப - பல இடங்களிலும் செல்லுமாறு அனுப்ப, சேய காடு

எறிந்து - நீண்ட காட்டினை அழித்து, அணிநகர் செய் தொழில்

மாக்கள் அழகிய நகரமாகுமாறு செய்யும் வினைஞர்கள், பாய

வேலையின் ஆர்த்தனர் - பரந்த கடல் போல ஒலித்து, வழிக்கொடு

படர்ந்தார் - வழிக்கொண்டு வந்தார்கள் எ - று.

ஆய - ஆகிய : சுட்டு. மேய - அருகில் மேவிய. மேவினர்

விடுப்ப - மேவினராகுமாறு விடுப்ப; சென்று கொணருமாறு விடுப்ப.

அங்ஙனஞ் சென்றவர்களாற் செலுத்தப்பட்டு என்பது தொக்கு

நின்றது. சேய - சேய்மையுடைய. (26)





	 	 	 	 வட்ட வாய்மதிப் பிளவின்வெள் வாய்க்குய நவியம்

	இட்ட தோளினர் யாப்புடைக் கச்சின ரிரும்பின்

	விட்ட காரொளி மெய்யினர் விசிகொள்வார் வன்றோல்

	தொட்ட காலினர் வனமெறி தொழிலின ரானார்.



(இ - ள்.) இரும்பின் கார் ஒளி விட்ட மெய்யினர் -

இரும்பின் ஒளிபோலும் கரிய ஒளி வீசும் உடலினையுடைய

வினைஞர்கள், வட்ட வாய் - வட்டமாகிய இடத்தினையுடைய, மதிப்

பிளவின் - சந்திரனது பிளவு போலும், வெள் வாய்க்குயம் -

வெள்ளிய வாயினையுடைய கொடு வாளையும்,நவியம் -

கோடரியையும், இட்ட தோளினர் - வைத்த தோளினையுடையவராய்,

யாப்பு உடைக் கச்சினர் - அரையிற் கட்டிய கச்சினையுடையவராய்,

வார் விசிகொள் வன் தோல் தொட்ட காலினர் - வாராற் கட்டிய

வலிய செருப்புத் தொடுத்த காலினையுடைய வராய், வனம் எறி

தொழிலினர் ஆனார் - காடு வெட்டும் தொழிலை

யுடையவராயினார்கள் எ - று.

குயம் - வளைந்த வாள்; யாப்பு - இறுகப் பிணித்தல். வீசி -

கட்டுதல் : முதனிலைத் தொழிற்பெயர். தொட்ட - தொடுத்த; ‘தொடு

தோல்’ என்பதுங் காண்க. (27)





	 	 	 	 மறியு மோதைவண் டரற்றிட மரந்தலை பனிப்ப

	எறியு மோதையு மெறிபவ ரோதையு மிரங்கி

	முறியு மோதையு முறிந்துவீ ழோதையு முகில்வாய்ச்

	செறியு மோதையுங் கீழ்ப்பட மேற்படச் செறியும்.



(இ - ள்.) மறியும் ஓதை வண்டு அரற்றிட - (போய்) மீளும்

ஒலியையுடைய வண்டுகள் ஒலிக்கவும், மரம் தலை பனிப்ப -

மரங்கள் தலை நடுங்கவும், எறியும் ஓதையும் - வெட்டுகின்ற

ஓசையும், எறிபவர் ஓதையும் - வெட்டுகின்றவர்களின் ஓசையும்,

இரங்கி முறியும் ஓதையும் - ஒலித்து முறிகின்ற ஓசையும், முறிந்து

வீழ் ஓதையும் - முறிந்து கீழே விழுகின்ற ஓசையும் (ஒன்றாகி),

முகில் வாய்ச் செறியும் ஓதையும் கீழப்பட - முகிலின் கண் மிக்க

இடி ஓசையும் கிழ்ப்பட, மேற்படச் செறியும் - மேற்பட்டு ஒலிக்கும்

எ - று.

மறியும் ஓதை, வண்டுக்கு அடை. இரங்கி - கலங்கி, மேற்பட

- மேற்பட்டு. (28)





	 	 	 	 ஒளிறு தாதொடு போதுசெந் தேனுக வொளித்து

	வெளிறில் வன்மரஞ் சினையிற வீழ்வசெங் களத்துப்

	பிளிறு வாயவாய் நிணத்தொடு குருதிநீர் பெருகக்

	களிறு கோடிற மாய்ந்துவழ் காட்சிய வனைய.



(இ - ள்.) வெளிறு இல் - வெள்ளடை யில்லாத (சேகு ஏறிய)

வல் மரம் - வலிய மரங்கள், ஒளிறு தாதொடு - விளங்கா நின்ற

மகரந்தத்தோடு, போது - மலர்களும், செந்தேன் - சிவந்த தேனும்,

உக - சிந்த, ஒலித்துச் சினை இற வீழ்வ - ஒலி செய்து கிளைகள்

முறிய வீழ்கின்ற தோற்றம், களிறு - யானைகள், செங்களத்து -

போர்க்களத்தில், பிளிறு வாயவாய் - ஒலிக்கின்ற

வாயினையுடையவாய், நிணத்தொடு குருதிநீர் பெருக - நிணத்துடன்

உதிரம் பெருக, கோடு இற மாய்ந்து வீழ் காட்டிசய அனைய -

கொம்புகள் முறிய இறந்து விழும் தோற்றத்தைப் போல்வன எ - று.

வெளிறு - வயிரி மின்மை; வெள்ளடை யென வழங்கும்.

வீழ்வ : தொழிற் பெயர். தாதுடன் கூடிய போதுக்கு நிணமும்,

தேனுக்குக் குருதியும், கிளைக்கு யானைக் கோடும், மரம்

ஒலித்தலுக்கு யானை பிளிறுதலும், மரம் வீழ்தலுக்கு யானை

வீழ்தலும் உவமம், காட்சிய, அ : அசை. (29)





	 	 	 	 பூவ டைந்தவண் டினமயற் புறவொடும் பழனக்

	காவ டைந்தன பறவைவான் கற்பக மடைந்த

	கோவ டைந்திட வொதுங்குறுங் குறும்புபோற் செறிந்து

	மாவ டைந்தன மாடுள வரைகளுங் காடும்.



(இ - ள்.) பூ அடைந்த வண்டு இனம் - மலர்களிற்

பொருந்திய வண்டுக் கூட்டங்கள், அயல் புறவொடும் பழனக் கா

அடைந்தன - பக்கத்திலுள்ள முல்லை நிலங்களிலும் மருத நிலங்களின் சோலைகளிலும் சென்று சேர்ந்தன; பறவை வான்

கற்பகம் அடைந்த - பறவைகள் உயர்ந்த கற்பக மரங்களிற் சென்று

தங்கின; கோ அடைந்திட - பெரு வேந்தர்கள் வர, ஒதுங்குறும்

குறும்பு போல் நீங்குகின்ற குறுநில மன்னரைப் போல, மா மாடு

உள வரைகளும் காடும் செறிந்து அடைந்தன - விலங்குகள்

பக்கத்திலுள்ள காடுகளிலும் மலைகளிலும் நெருங்கிச் சேர்ந்தன

எ - று.

பறவைகள் கற்பகம அடைந்தனவென வனத்தின் உயர்ச்சி

கூறினார். கோ - பெருவேந்து. குறும்பு - குறுநிலம் ஆளுவது :

சொல்லால் அஃறிணை, பொருளால் உணர்திணை; அவர் மலையினும்

காட்டினும் வாழ்வ ரென்க. (30)





	 	 	 	 	 இருணி ரம்பிய வனமெலா மெறிந்துமெய் யுணர்ந்தோர்

	தெருணி றைந்தசிந் தையின்வெளி செய்துபல் லுயிர்க்கும்

	அருணி றைந்துபற் றறுத்தர னடிநிழ லடைந்த

	கருணை யன்பர்தம் பிறப்பென வேரொடுங் களைந்தார்*.

	 	 (இ - ள்.) இருள் நிரம்பி வனம் எலாம் எறிந்து - இருள்

மிகுந்த காடு அனைத்தையும் வெட்டி, மெய் உணர்ந்தோர் -

மெய்ப்பொருளை உணர்ந்தவர்களின், தெருள் நிறைந்த சிந்தையின்

- தெளிவு நிரம்பிய உள்ளத்தைப்போல, வெளிசெய்து - வெட்ட

வெளி யாக்கி, பல் உயிர்க்கும் அருள் நிறைந்து - பல

உயிர்களிடத்தும் கருணை நிரம்பி, பற்று அறுத்து - இருவகைப்

பற்றையும் போக்கி, அரன் அடி நிழல் அடைந்த - சிவபெருமான்

திருவடி நீழலை அடைந்த, கருணை அன்பர் - திருவரு

ணெறியினராகிய அடியார்கள், தம் பிறப்பு என - தங்கள் பிறவியை

வேரொடுங் களைதல்போல, வேரொடுங் களைந்தார் - (வினை

செய்வோர்) மரங்களை வேரோடும் அகழ்ந்தார்கள் எ - று.

"நெஞ்சப் புனத்து வஞ்சக் கட்டையை

வேரற வகழ்ந்து போக்கித் தூர்வை செய்து"

என்று பட்டினத்தடிகள் அருளியாங்கு, மெய்யுணர் வுடையோர்

மன மாசு களைந்திருப்பராகலின் அவரது சிந்தைபோல் வெளிசெய்து

என்றார். மனம் தூய்மையுற்ற வழி உயிர்களிடத் தருளும்,

பற்றறுதியும், இறைவன் திருவடியைப் பற்றுதலும், பிறப்புநீக்கமும்

முறையே யுண்டாமாறு குறிப்பிக்கப்பட்டமை காண்க. அன்பரது

பிறப்பு வேருடன் ஒழிதல்போல் ஒழியுமாறு களைந்தார் எனலுமாம்.

(31) ்



* * *



(பா - ம்.) * களைந்தான்.





	 	 	 களைந்து நீணிலந் திருத்திச்செந் நெறி+படக்

கண்டு

வளைந்து நன்னக ரெடுப்பதெவ் வாறெனத் தேறல்

விளைந்து தாதுகு தார்முடி வேந்தன்மந் திரரோ

டளைந்த ளாவிய சிந்தையோ டிருந்தன னங்கண்.



(இ - ள்.) களைந்து - (இங்ஙனம்) மரங்களை அகழ்வித்து.

நீள் நிலம் திருத்தி - நீண்ட நிலத்தைச் செப்பஞ் செய்வித்து, செம்

நெறி படக் கண்டு - செவ்வியவழி உண்டாக்குவித்து, தேறல்

விளைந்து - தேன் மிகுந்து, தாது உகுதார் முடிவேந்தன் - மகரந்தஞ்

சிந்தும் மாலையை யணிந்த முடியினையுடைய பாண்டியன், வளைந்து

நல்நகர் எடுப்பது - வளைவாக நல்ல நகராக்கு, எவ்வாறு என -

எங்ஙன மென்று, மந்திர ரோடு அளைந்து அளாவிய -

அமைச்சர்களோடு அளவாளவிய, சிந்தையோடு இருந்தனன் -

உள்ளத்தோடு இருந்தான்; அங்கண் - அவ்விடத்து எ - று.

வளைந்து - வட்டமுறஎச்சத்திரிபு. தாதுடன் உகும்

என்னலுமாம் : உழுதார் என முதற்பெயர் கொண்டது. அளவளாவிய

என்பது அளைந் தளாவிய என நின்றது; அளவளாவுதல் - சிந்தை

கலத்தல்; கலந்து சூழ்தல்.(32)



* * *



(பா - ம்.) +சென்னெறி :





	 	 மெய்ய ரன்புதோய் சேவடி வியனிலந் தீண்டப்

பொய்ய கன்றவெண் ணீறணி மேனியர் பூதிப்

பையர் நள்ளிருட் கனவில்வந் தருளிய படியே

ஐயர் வல்லைவந் தருளினா ரரசுளங் களிப்ப.

(இ - ள்.) ஐயர் - முதல்வராகிய சோமசுந்தரக் கடவுள்,

மெய்யர் அன்பு தோய் சே அடி - உண்மை அடியார்களின்

அன்பிலே தோய்ந்த சிவந்த திருவடிகள், வியன் நிலம் தீண்ட -

அகன்ற நிலத்திலே பொருந்த, பொய் அகன்ற - உண்மையாகிய,

வெள் நீறு அணி மேனியர் - வெள்ளிய திருநீற்றினைப் பூசிய

திருமேனியராய், பூதிப்பையர் - திருநீற்றுப் பையையுடையவராய்,

நள் இருள் கனவில் வந்தருளிய படியே - நடு நிசியில் கனவில்

எழுந்தருளியவண்ணமே, அரசு உளம் களிப்ப - மன்னன் மனம்

மகிழ்ச்சியடைய, வல்லை வந்தருளினார் - விரைந்து (நனவில்)

தோன்றியருளினார் எ - று.

மெய்யர் - சலமில்லாதவர் அடியை நிலந் தீண்டுமாறு

என்னலுமாம். ‘சத்தியமாவது நீறு’ ‘ஆகலின் பொய்யகன்ற

வெண்ணீறு’ என்றார்; பொய்யை யொழிக்கும் எனினுமாம். (33)





	 	 	 	 கனவி லும்பெருங் கடவுளர் காண்பதற் கரியார்

	நனவி லும்வெளி வந்தவர் தமையெதிர் நண்ணி

	நினைவி னின்றதா ளிறைஞ்சிநேர் நின்றுநல் வரவு

	வினவி யாதனங் கொடுத்தனன் மெய்யுணர் வேந்தன்.



(இ - ள்.) மெய் உணர் வேந்தன் - உண்மைப் பொருளை

உணர்ந்த மன்னன், பெருங் கடவுளர் - பெரிய தேவர்களாகிய அரி

அயன் முதலியோர், கனவிலும் காண்பதற்கு அரியார் - கனவிலும்

காணுதற்கு அரியராய், நனவிலும் வெளிவந்தவர் தமை - தனக்கு

நனவிலும் எளியராய் வெளிவந்த சித்திரை, எதிர் நண்ணி - எதிர்

சென்று, நினைவில் நின்ற தாள் இறைஞ்சி - மனத்தில் நின்ற

திருவடிகளை வணங்கி, நேர் நின்று - திருமுன் நின்று, நல்வரவு

வினவி - நல்வரவு கேட்டு, ஆதனம் கொடுத்தனன் - (எழுந்தருள)

ஆசனம் கொடுத்தான் எ - று.

கடவுளரும் என உம்மை விரிக்க. அரியரா யிருந்தே

வெளிவந் தவரென்க;

"கனவிலுந் தேவர்க் கரியாய் போற்றி

நனவிலு நாயேற் கருளினை போற்றி"

என்னும் திருவாசகம் சிந்திக்கற் பாலது. தன்னால் இடைவிடாது

நினைக்கப்படுகின்ற தாள், கனவிற் றோன்றியது முதல் மனத்தில்

நிலைபெற்ற தாள் என்றுமாம். மெய்யுணர் - மெய்யுணர்வு தலைப்

பட்ட எனலுமாம். (34)





	 	 	 	 	 தென்ன ரன்பினி லகப்படு சித்தர்தா முன்னர்ச்

	சொன்ன வாதிநூல் வழிவரு சார்புநூற் றொடர்பால்

	நன்ன ராலய மண்டபஞ் கோபுர நகரம்

	இன்ன வாறுசெய் யெனவகுத் திம்மென மறைந்தார்.

	 	 (இ - ள்.) தென்னர் அன்பினில் அகப்படு சித்தர் -

பாண்டியர் அன்பு வலையில் அகப்படுஞ்சித்த மூர்த்திகள், தாம்

முன்னர் சொன்ன ஆதிநூல் - தாம் முன்னே கூறியருளிய முதனூல்,

வருவழி (நூல்) - அதன்வழி வந்த வழிநூல், சார்புநூல தொடர்பால்

- சார்புநூல் ஆகிய இவைகளிற் கூறிய முறையால், நன்னர் ஆலயம்

மண்டபம் கோபுரம் நகரம் - நன்றாகக் கோயிலும் மண்டபமும்

கோபுரமும் நகரமும், இன்னவாறு செய்யென வகுத்து -

இவ்வகையாற் செய்வாயாக என்று வகுத்துரைத்து, இம்மென

மறைந்தார் - விரைந்து மறைந்தார். எ - று.

இறைவன் ‘பத்திவலையிற் படுவோன்’ என்பது தோன்ற

அகப்படு என்றார். ஆதிநூல் - முதனூல்; ஆகமம், வழிநூல் சார்பு

நூல் - சிற்பநூல் முதலியன. நன்னர் - நன்கு : பண்புப்பெயர்.

ஆலயம் - கருப்பக் கிருகம். இம்முறையானே

செய்யவேண்டுமென்றார். இம்மென : விரைவுக் குறிப்பு. (35)





	 	 	 	 மறைந்தெ வற்றினு நிறைந்தவர் மலரடிக் கன்பு

	நிறைந்த நெஞ்சுடைப் பஞ்சவ னிலத்துமேம் பட்டுச்

	சிறந்த சிற்பநூற் புலவராற் சிவபரஞ் சுடர்வந்

	தறைந்து வைத்தவா றாலய மணிநகர் காண்பான்.



(இ - ள்.) எவற்றினும் மறைந்து நிறைந்தவர் - எல்லாப்

பொருளினும் மறைந்து நிறைந்த இறைவனுடைய, மலர் அடிக்கு

அன்பு நிறைந்த நெஞ்சு உடைப் பஞ்சவன் - மலர்போன்ற

திருவடிகளில் அன்பு மிகுந்த உள்ளத்தையுடைய பாண்டியன்,

நிலத்து மேம்பட்டுச் சிறந்த - நிலவுலகத்தில் உயர்ந்து சிறந்த,

சிற்பநூல் புலவரால் - சிற்பநூல் வல்ல அறிவுடையோர்களால்,

சிவபரஞ்சுடர் வந்து - சிவ பரஞ் சோதியார் சித்தராய் எழுந்தருளி,

அறைந்து வைத்தவாறு - கூறியருளிய முறைப்படி, ஆலயம்

அணிநகர் காண்பான் - திருக்கோயில திருநகர முதலியன ஆக்கத்

தொடங்கினான் எ - று.

இறைவன் மறைந்திருத்தலை,

"விறகிற் றீயினன் பாலிற் படுநெய்போல்

மறைய நின்றுளன் மாமணிச் சோதியான்"

என்னுந் தேவாரத்தா லறிக. எள்ளினுள் எண்ணெய்போல் உள்ளும்

புறம்பும் வியாபித்திருத்தலின் நிறைந்தவர் என்றார். பஞ்சவன் -

பாண்டியன். மண்டப கோபுரம் முதலியவற்றையும் அடக்கி ஈண்டு

ஆலய மென்றார். (36)





	 	 [எழுசீரடியாசிரியவிருத்தம்]



மறைபயில் பதும மண்டப மருத்த

மண்டப மழைநுழை வளைவாய்க்

பிறைபயில் சிகைமா மண்டப மறுகாற்

பீடிகை திசையெலாம் பிளக்கும்

பறைபயி னிருத்த மண்டபம் விழாக்கொள்

பன்மணி மண்டபம் வேள்வித்

துளைபயில் சாலை திருமடைப் பள்ளி

சூழுறை தேவர்தங் கோயில்.



(இ - ள்.) மறைபயில் பதும மண்டபம் - வேதம் ஓதும்

பதும மண்டபமும், அருத்த மண்டபம் - அருத்த மண்டபமும்,

மழை நுழை - முகிலில் நுழைகின்ற, வளைவாய் - வளைந்த

வாயினையுடைய, பிறை பயில் சினைமா மண்டபம் - பிறைமதி

தவழும் முடியினையுடைய மகா மண்டபமும், அறுகால் பீடிகை -

அறுகாற் பீடமும், திசை எலாம் பிளக்கும் - திசை அனைத்தையும்

பிளக்கின்ற ஒலியையுடைய, பறை பயில் நிருத்த மண்டபம் -

இயங்கள் இரட்டுகின்ற நிருத்த மண்டபமும், விழாக்கொள் -

இறைவன் திருவிழாக் கோலங்கொண்டருளும், பல் மணி மண்டபம்

- பல மணிக ளழுத்திய மண்டபமும், வேள்வித் துறை பயில்சாலை

- பல துறைகளையுடைய வேள்விகள் செய்யும் யாக சாலைகளும்,

திருமடைப்பள்ளி - திருமடைப்பள்ளியும், சூழ் உறை தேவர் தம்

கோயில் - சுற்றிலும் வசிக்கும் பரிவார தெய்வங்களின்

கோயில்களும் எ - று.

மழை நுழையும்படி உயர்ந்த மண்டபம் எனினுமாம். பிளப்பது

போலும் ஒலி. சூழ் - சூழ. தேவர் - கணபதி, கந்தர், சண்டேசர்

முதலாயினார். (37)





	 	 	 வலவயி னிமய வல்லிபொற் கோயின்

		 மாளிகை யடுக்கிய மதில்வான்

	நிலவிய கொடிய நெடியசூ ளிகைவா

		 னிலாவிரி தவளமா ளிகைமீன்

	குலவிய குடுமிக் குன்றிவர் செம்பொற்

		 கோபுரங் கொண்டல்கண் படுக்குஞ்

	சுலவெயி லகழிக் கிடங்குகம் மியநூற்

		 றொல்வரம் பெல்லைகண் டமைத்தான்.



(இ - ள்.) வலவயின் - இறைவன் வலப்பாகத்தில்,

அமயவல்லி பொன் கோயில் - இமயக்கொடியாகிய

அங்கயற்கண்ணம்மைக்குப் பொன்னாலாகிய திருக்கோயிலும்,

மாளிகை அடுக்கிய மதில் - திரு மாளிகை வரிசையையுடைய

திருமதில்களும், வான் நிலவிய கொடி - ஆகாயத்தை அளாவிய

கொடிகளையும், நெடிய சூளிகைய - நீட் இறப்புக்களையுமுடைய,

வால் நிலாவிரி தவள மாளிகை - வெள்ளிய நிலாவை விரிக்கின்ற

தவள மாளிகைகளும், மீன் குலவிய குடுமி - வான்மீன்கள்

விளங்கும் முடியினையுடைய, குன்று இவர் - மலைபோலும் உயர்ந்த,

செம்பொன் கோபுரம் - சிவந்த பொன்னாலாகிய கோபுரங்களும்,

கொண்டல் கண்படுக்கும் - முகில் உறங்கும், சுலவு எயில் - சுற்றும்

மதில்களும், அகழிக் கிடங்கு - அகழ்க்கிடங்குமாகிய இவைகளை,

கம்மிய நூல் தொல்வரம்பு எல்லை கண்டு அமைத்தான் - சிற்ப

நூலின் பழமையான வரம்பினை ஆராய்ந்து செய்தான் எ - று.

கொடிய என்பதிலுள்ள அகரம் சூளிகை யென்பதனோடு

பிரித்துக் கூட்டப்பட்டது. சூளிகையும் மாளிகையும் என்னலுமாம்.

தவளமாளிகை - சுதை பூசினமையால் வெண்மையாகிய மாளிகை;

நிலவு விரிதலால் வெண்மையாகிய மாளிகை யென்றுமாம். இவர் :

உவம வுருபுமாம். அகழிக்கிடங்கு, வரம்பெல்லை யென்பன ஒரு

பொருட் பன்மொழிகள். செய்வித்தானைச் செய்தானாகக் கூறினார்.

இதுகாறும் திருக்கோயி லமைப்புக்கூறி, மேல் நகரமமைப்புக்

கூறுகின்றார்; இறுதியிலுள்ள எயில் அகழி என்பவற்றை நகருக்

குரிய வாக உரைப்பாருமுளர். (38)





	 	 சித்திர நிரைத்த பீடிகை மறுகு

தெற்றிகள் வாணிலாத் தெளிக்கும்

நித்தில நிரைத்த விழாவரு வீதி

நிழன்மணிச் சாளர வொழுக்கப்

பித்திகை மாடப் பெருந்தெருக் கவலை

பீடுசால் சதுக்கநற் பொதியில்

பத்தியிற் குயின்ற மன்றுசெய் குன்று

பருமணி மேடையா டரங்கு.

(இ - ள்.) சித்திரம் நிரைத்த பீடிகை மறுகு - சித்திரங்களை

வரிசைப்பட எழுதிய கடைவீதிகளும், தெற்றிகள் -

தெற்றியம்பலங்களும், வாள் நிலாத் தெளிக்கும் - ஒள்ளிய நிலவினை

வீசும், நித்திலம் நிரைத்த - முத்துக்கோவைகளை வரிசைப்படத்

தொடுத்த, விழா வரு வீதி - திருவிழாவில் இறைவன்

எழுந்தருளுகின்ற வீதிகளும், நிழல் மணி - ஒளியினையுடைய

மணிகள் பதித்த, சாளர ஒழுக்கம் - சாளர வரிசைகளையுடைய,

பித்திகை மாடப் பெருந்தெரு - சுவர்களையுடைய மாளிகைகள்

நெருங்கிய பெரிய வீதிகளும், கவலை - கவர் வழிகளும், பீடுசால்

சதுக்கம் - பெருமை நிறைந்த நான்கு தெருக் கூடுமிடங்களும், நல்

பொதியில் - நல்ல அம்பலங்களும், பத்தியில் குயின்ற மன்று -

வரிசைப்பட இயற்றிய மன்றங்களும், செய் குன்று - செய்

குன்றுகளும், பருமணி மேடை - பெரிய மணிகளழுத்திய

மேடைகளும், ஆடு அரங்கு - கூத்தவைகளும் எ - று.

நடுவில் மரமும் சுற்றிலும் வேதிகையுமுடையது தெற்றியம்

பலம் எனப்படும். பெருந்தெரு - அரச வீதி. கவலை - கவர் வழி;

இரண்டு தெருக்கள் கூடுமிடம். பொதியில் - பொது விடம்;

அம்பலம்; நீதிமன்றம் முதலியன. மன்று - காட்சி மன்றம். (39)





	 	 	 	 அருந்தவ ரிருக்கை யந்தண ருறையு

		 ளரசரா வணங்குல வணிகப்

	பெருந்தெரு நல்வே ளாளர்பே ரறஞ்சால்

		 பெருங்குடி யேனைய கரிதேர்

	திருந்திய பரிமா நிலைக்களங் கழகந்

		 தீஞ்சுவை யாறுநான் குண்டி

	இரந்தவர்க் கருத்து நல்லறச் சாலை

		 யினையன பிறவுநன் கமைத்தான்.

	 	 (இ - ள்.) அருந்தவர் இருக்கை - அரிய முனிவர்கள்

தங்கும் மடங்களும், அந்தணர் உறையுள் - மறையவர் வசிக்கும்

வீடுகளும், அரசர் ஆவணம் - அரசர் வீதிகளும், குல வணிகப்

பெருந்தெரு - சிறந்த வணிகரின் பெரிய வீதிகளும், பேர் அறம்

சால் - பெரிய அறம் நிறைந்த, நல்வேளாளர் பெருங்குடி - நல்ல

வேளாளர்களின் பெரிய குடிகள் நிறைந்த வீதிகளும், ஏனைய -

மற்ற, கரி தேர் திருந்திய பரிமா - யானைகள் தேர்கள்

இலக்கணமமைந்த குதிரைகள் ஆகிய இவைகளின், நிலைக்களம் -

தங்கு மிடஙகளும், கழகம் - கல்விச் சாலைகளும், ஆறு தீம் சுவை

நான்கு உண்டி - இனிய அறுவகைச் சுவையோடு கூடிய நால்வகை

உணவுகளை, இரந்தவர்க்கு அருந்தும் நல் அறச்சாலை - வறியராய்

இரந்தவருக்கு ஊட்டும் நல்ல தரும சத்திரங்களும். இனையன

பிறவும் - இன்னும் அவை போல்வன பிறவும், நன்கு அமைத்தான்

- நன்றாகச் செய்தான் எ - று.

அருந்தவர் - துறவோர், சிவனடியார்; ஆவணம், வீதி

யென்னுந் துணையாய் நின்றது. குடி - குடியிருக்குமிடம். ஏனைய -

இவையொழிந்த. கழகம் - கற்குமிடம்; நூலாராயுமிடம், வாது

புரியுமிடம் முதலியன. நான்கு உண்டி - உண்பன, தின்பன,

நக்குவன, பருகுவன. (40)





	 	 துணிகயங் கீழ்நீர்க் கூவல்பூ வோடை

தொடுகுளம் பொய்கைநந் தவனந்

திணிமலர்ச் சோலை துடவையுய் யானந்

திருநகர்க் கணிபெறச் செய்து

மணிமலாத் தாரோன் மாளிகை தனக்கம்

மாநகர் வடகுண பாற்கண்

டணிநகர் சாந்தி செய்வது குறித்தா

னண்ணலா ரறிந்திது* செய்வார்.



(இ - ள்.) துணிகயம் - தெளிந்த நீரையுடைய சிறு

குளங்களும், கீழ் நீர்க் கூவல் - கீழே நீரையுடைய கிணறுகளும், பூ

ஓடை - மலரோ டைகளும், தொடு குளம் - தோண்டப்பட்ட பெரிய

குளங்களும், பொய்கை - பொய்கைகளும், நந்தவனம் -

நந்தவனங்களும், திணி மலர்ச் சோலை - நெருங்கிய

மலர்களையுடைய சோலைகளும், துடவை - தோட்டங்களும்,

உய்யானம் - உத்தியானங்களும் ஆகிய இவைகளை, திரு நகர்க்கு

அணிபெறச் செய்து - செல்வ நிறைந்த நகரத்திற்கு அழகு பொருந்த

அமைத்து, மணி மலர்த் தாரோன் - அழகிய மலர்களாலாகிய

மாலையை அணிந்த பாண்டியன். தனக்கு மாளிகை அ மாநகர் வட

குணபால் கண்டு - தனக்கு அரண்மனை அந்தத் திருநகருக்கு வட

கீழ்த் திசையில் அமைத்து, அணிநகர் சாந்தி செய்வது குறித்தான் -

அழகிய அந் நகருக்குச் சாந்தி செய்தலைக் கருதினான்; அண்ணலார்

அறிந்து இது செய்வார் - சோமசுந்தரக் கடவுள் அதனை அறிந்து

இதனைச் செய்வாராயினர் எ - று.

துணி - தெளிந்த; ‘துணிநீர் மெல்லவல்’ என்னும்

மதுரைக்காஞ்சி யின் உரையை நோக்குக. கீழ்நீர்க் கூவல் -

சுரப்புநீர்க் கேணியுமாம். (41)



* * *





(பா - ம்.) * அறிந்தது.





	 	 	 	 பொன்மய மான சடைமதிக் கலையின்

		 புத்தமு துகுத்தன ரதுபோய்ச்

	சின்மய மான தம்மடி யடைந்தார்ச்

		 சிவமய மாக்கிய செயல்போற்

	றன்மய மாக்கி யந்நகர் முழுதுஞ்

		 சாந்திசெய் ததுவது மதுர

	நன்மய மான தன்மையான் மதுரா

		 நகரென வுரைத்தனர் நாமம்.

	 	 (இ - ள்.) பொன்மயமான சடைமதிக் கலையின் -

பொன்மயமாகியதமது சடையிலுள்ள சந்திரகலையின், புது அமுது

உகுத்தனர் - திய அமுதத்தைச் சிந்தினர்; அதுபோய் - அவ்வமுதஞ்

சென்று, சின்மயமான தம் அடி அடைந்தார் - ஞானமயமாகிய

அவ்விறைவருடைய திருவடிகள் தம்மை அடைந்தவரை, சிவமயம்

ஆக்கிய செயல்போல் - சிவ மயமாகச் செய்த செய்கையைப்போல,

தன்மயம் ஆக்கி - தனது (அமிர்த)மயமாக்கி, அ நகர்முழுதும்

சாந்திசெய்தது - அந்நகர் முழுதையும் தூய்மைசெய்தது; அது

நல்மதுரமயம் ஆனதன்மையால் - அவ்வமுதம் நல்ல மதுரமயமாகிய

தன்மையினால் (அந்நகருக்கு), மதுராநகர் என நாமம் உரைத்தனர் -

மதுரை மாநகர் எனப்பெயர் கூறினார் எ - று.

சந்திரனிடத்து அமிழத முண்டென்பர். சின்மயம - ஞானமயம்.

அடியை யடைந்தவரை அவர் சிவமயமாக்கிய செயல்போல்

எனலுமாம். சாந்திசெய்தல் வாலாமை நீக்கித் தூய்மை செய்தல். (42)





	 	 கீட்டிசைக் கரிய சாத்தனுந் தென்சார்

கீற்றுவெண் பிறை* நுதற் களிற்றுக்

கோட்டிளங் களபக் கொங்கையன் னையருங்

குடவயின் மதுமடை புடைக்குந்

தோட்டிளந் தண்ணந் துழாயணி மௌலித்

தோன்றலும் வடவயிற் றோடு

நீட்டிரும் போந்தி னிமிர்குழ லெண்டோ

ணீலியுங் காவலா நிறுவி.





(இ - ள்.) கீழ்திசை கரிய சாத்தனும் - கிழக்குத்திக்கில்

கரிய நிறமுடைய ஐயனாரையும், தென்சார் - தென் திக்கில், கீற்று

வெண் பிறை நுதல் - கீற்றாகிய வெள்ளிய பிறையை ஒத்த

நெற்றியினையும், களிற்றுக் கோட்டு - யானையின் கொம்பு போன்ற,

இளம் களபக் கொங்கை - இளமையாகிய சாந்தணிந்த

கொங்கைகளையுமுடைய, அன்னையரும் - சத்த மாதரையும்,

குடவயின் - மேற்குத் திசையில், மதுமடை உடைக்கும் தோட்டு

- தேன் மடை யுடைத்தோடா நின்ற இதழ்களையுடைய,

இளந்தண்ணம் துழாய் அணி - பசுமையாகிய

குளிர்ந்ததுழாய்மாலையை அணிந்த, மௌலித் தோன்றலும் -

முடியினையுடைய திருமாலையும், வடவயின் - வடதிசையில்,

தோடுநீடு இரும்போந்தின் நிமிர்குழல் - மடல் நீண்ட பெரிய

பனையின் மலரணிந்த நிமிர்ந்த கூந்தலையும், எண்தோள் - எட்டுத்

தோள்களையுமுடைய, நீலியும் - காளியையும், காவலாநிறுவி -

நகரத்திற்குக் காவலாக நிறுத்தி எ - று.

கீழ்த்திசை கீட்டிசை யென்றாயது மரூஉ. அன்னையர் -

எழுமாதர்; பிராமி, நாராயணி, உருத்திராணி, மகேசுவரி, வராகி,

கௌமாரி, இந்திராணி என்போர். மடை யுடைந்தாற்போலப்

பாயுமென்க. இளமை - பசுமை. தண்ணம், அம் : சாரியை. நீட்டு :

விகாரம் ஆக வென்பது குறைந்து நின்றது. (43)



* * *





(பா - ம்.) * கீற்றிளம் பிறை.





	 	 	 கைவரை யெருத்திற் கனவரை கிடந்த

		 காட்சியிற் பொலிந்தொளிர் கோயின்

	மைவரை மிடற்று மதுரைநா யகரை

		 மரபுளி யருச்சனை புரிவான்

	பொய்வரை மறையா கமநெறி யொழுகும்

		 புண்ணிய முனிவரை யாதி

	சைவரைக் காசிப் பதியினிற் கொணர்ந்து

		 தலத்தினிற் றாபனஞ் செய்தான்.



(இ - ள்.) கைவரை எருத்தில் - யானையின் பிடரியில்,

கனவரை கிடந்த காட்சியில் - பொன் மலை தங்கிய தோற்றம்

போல், பொலிந்து ஒளிர் கோயில் - பொலிவு பெற்று ஒளி வீசும்

விமானத்தில் எழுந்தருளிய, மைவரை மிடற்று மதுரை நாயகரை -

கருமை தாங்கிய திரு மிடற்றினையுடைய மதுரை நாயகரை, மரபுளி

அருச்சனை புரிவான் - விதிப்படி பூசிப்பதற்கு, பொய்வரை -

பொய்ம்மை நீக்குகின்ற, மறை ஆகமநெறி ஒழுகும் -

வேதாகமவழியில் ஒழுகாநின்ற, புண்ணிய முனிவரை ஆதி சைவரை

- அறவுருவுடைய முனிவர்களையும் ஆதி சைவர்களையும்,

காசிப்பதியினில் கொணர்ந்து - காசியென்னும் திருப்பதியினின்றும்

கொண்டுவந்து, தலத்தினில் தாபனம் செய்தான் - அப்பதியில்

நிலைபெறுத்தினான் எ - று.

கனம் - கனகம். வரைதல் - கொள்ளலும், நீக்கலுமாம்.

பொய் வரை - பொய்ம்மைநீங்கிய எனினுமாம். மரபுளி, உளி :

மூன்றன் பொருள்படுவதொ ரிடைச்சொல், முனிவராகிய ஆதி

சைவருமாம். (44)





	 	 உத்தம குலத்து நாற்பெருங் குடியு

முயர்ந்தவு மிழிந்தவு மயங்க

வைத்தவு மான புறக்குடி மூன்று

மறைவழுக் காமனு வகுத்த

தத்தம நெறிநின் றொழுகவை திகமுஞ்

சைவமுந் தருமமுந் தழைப்பப்

பைத்தெழு திரைநீர் ஞாலமேற் றிலகம்

பதித்தென நகர்வளம் படுத்தான்.

(இ - ள்.) உத்த குலத்து நால்பெருங் குடியும் - உத்தம

குலமாகிய அந்தணர் அரசர் வணிகர் வேளாளர் என்னும் நான்கு

பெருங் குடிகளும், உயர்ந்தவும் இழிந்தவும் மயங்க வைத்தவும்

ஆன புறக்குடி மூன்றும் - உயர்ந்தவனவும் இழிந்தனவும்

கரந்தனவுமான மூன்று புறக் குடிகளும், மறை வழுக்கா மனு வகுத்த

- வேத விதி வழுவாது மனு வால் வகுக்கப்பெற்ற, தத்தம் நெறி

நின்று ஒழுக - தங்கள் தங்களுக்குரிய ஒழுக்கத்தில்

வழுவாதொழுகவும், வைதிகமும் சைவமும் தருமமும் தழைப்ப -

வேதநெறியும் சைவநெறியும் அறமும் செழித்தோங்கவும், பைத்து

எழுதிரை நீர் ஞாலமேல் - பசுமையுடையதாய்த் தோன்றும்

அலைகளையுடைய கடல் சூழ்ந்த நிலவுலகத்தில், திலகம் பதித்தென

- (பாண்டி நாட்டிற்கு) ஓர் திலகம் பதித்தாற்போல, நகர் வளம்

படுத்தான் - நகரை வளப்படுத்தினான் எ - று.

குலத்து, அத்து : வேண்டாவழிச் சாரியை. புறக்குடியுள்

உயர்ந்தன -நான்கு வருணத்தில் உயர்குல ஆணும் இழிகுலப்

பெண்ணும் கூடிப் பிறந்த அநுலோமரின் வனையெனவும், இழிந்தன

- உயர்குலப் பெண்ணும் இழிகுல ஆணும் கூடிப் பிறந்த

பிரதிலோமரின் வகையெனவும் மயங்கவைத்தன - அநுலோம

பிரதிலோம ஆண் பெண் கூடிப் பிறந்த அந்தராளரும் விராத்தியரு

மென்போரின் வகையெனவும் கொள்க; இவற்றை விரிவாக அறிய

வேண்டுவோர் மிருதிகள் முதலயவற்றுட் காண்க; இவையெல்லாம்

ஆராயற்பாலன தத்தம, அ : ஆறனுருபு; தத்தமக்குரிய வென்க. (45)





	 அன்றுதொட் டரச னந்நக ரெய்தி

யணிகெழு மங்கல மியம்ப

என்றுதொட் டிமைக்கு மனையின்மங் கலநா

ளெய்தினா னிருந்துமுப் புரமுங்

குன்றுதொட் டெய்தான் கோயின்மூன் றுறுப்புங்

குறைவில்பூ சனைவழா தோங்கக்

கன்றுதொட் டெறிந்து கனியுகுத் தான்போற்

கலிதுரந் தரசுசெய் நாளில்.

(இ - ள்.) அரசன் அன்று தொட்டு - மன்னன் அன்றுமுதல்,

அந்நகர் எய்தி - அம்மதுரை நகரை அடைந்து, அணிகெழு

மங்கலம் இயம்ப - அழகு பொருந்திய மங்கல வாத்தியங்கள்

ஒலிக்க, என்று தொட்டுஇமைக்கும் மனையில் - சூரியனை அளாவி

ஒளி வீசும் அரண்மனையில், மங்கல நாள் எய்தினான் இருந்து -

நன்னாளிற் புகுந்து இருந்து, முப்புரமும் குன்று தொட்டு எய்தான் -

மூன்று புரங்களையும் பொன் மலையை வில்லாக வளைத்து அழத்த

இறைவனது, கோயில் - திருக்கோயிலில், மூன்று உறுப்பும் குறைவு

இல் பூசனை - மூன்று அங்கங்களும் குறைவில்லாத பூசனையானது,

வழாது ஓங்க - வழுவாமல் மேலோங்க, கன்று தொட்டு எறிந்து

கனி உழுத்தான் போல் - கன்றினைப் பிடித்து வீசி விளாங்கனியை

வீழ்த்திய திருமாலைப்போல, கலி துரந்து அரசுசெய் நாளில் -

தீமையை யோட்டி அரசு புரிந்து வரும் நாளில் எ - று.

என்று - சூரியன். எய்தினான் : முற்றெச்சம். ன்றுறுப்பாவன

: - நித்தியம், நைமித்திகம், பிராயச்சித்தம் என்பன. கண்ணன் நிரை

மேய்க்கின்றபொழுது கஞ்சனுக்கு நண்பனாகிய அசுரனொருவன்

அவனைக் கொல்லவென வந்து ஓர் ஆன் கன்றில் ஆவேசித்

திருக்கக் கண்ணன் அஃதறிந்து அக்கன்றினைக் குறுந்தடியாகக்

கொண்டு விள வின்கனிமீதெறிந்து அவனைக் கொன்றானென்பது

வரலாறு; சிலப்பதிகார ஆய்ச்சியர் குரவையில்,

"கன்று குணிலாக் கனியுதிர்த்த மாயவன்"

என வருதலுங் காண்க. உலகம் புரக்கும் அரசன் காத்தற்

கடவுளாகிய திருமாலின் அமிசமென்ப வாகலின் அவன்போல்

என்றார்;

"திருவுடை மன்னரைக் காணிற் றிருமாலைக்

கண்டேனே யென்னும்"

என்கிற ஆழ்வார் வாக்குங் காண்க. (46)





	 	 	 பவநெறி கடக்கும் பார்த்திவன் கிரணம்

		 பரப்பிளம் பரிதிபோன் மலயத்

	துவசனைப் பயந்து மைந்தன்மேன் ஞாலஞ்

		 சுமத்திநாள் பலகழித் தொருநாள்

	நவவடி விறந்தோ னாலயத் தெய்தி

		 நாதனைப் பணிந்துமூ வலஞ்செய்

	துவமையி லின்ப வருணிழ லெய்தி

		 யொன்றியொன் றாநிலை நின்றான்.



(இ - ள்.) பவநெறி கடக்கும் பார்த்திவன் - பிறவிக்குக்

காரணமாகிய வழியினைக் கடக்கின்ற பாண்டியன், கிரணம் பரப்பு

இளம் பரிதிபோல் - ஒளியை விரிக்கின்ற இள ஞாயிறுபோலும்,

மலயத்து வசனைப் பயந்து - மலயத்துவச னென்பவனைப் பெற்று,

மைந்தன்மேல் ஞாலம் சுமத்தி - அப்புதல்வன் மீது அரசபாரத்தைச்

சுமத்தி, பலநாள் கழித்து ஒருநாள் - பலநாட் போக்கி ஒருநாள்,

நவவடிவு இறந்தோன் - ஒன்பது வடிவங்களையுங் கடந்த சோம

சுந்தரக் கடவுளின், ஆல பத்து எய்தி - திருக்கோயிலுள்சென்று,

நாதனைப் பணிந்து - இறைவனை வணங்கி, மூவலம் செய்து -

மும்முறை வலம் வந்து, உவமை இல் - ஒப்பில்லாத, இன்ப அருள்

நிழல் எய்தி - பேரின்பமயமாகிய திருவருள் நீழலையடைந்து, ஒன்றி

ஒன்றா நிலை நின்றான் - சேர்ந்தும் சேராத இரண்டற்ற நிலையில்

நின்றான் எ - று.

பார்த்திவன் - அரசன்; பிருதிவியை ஆளுபவன் என்பது

பொருள். ஞாலம் - பூமி : ஈண்டு அரசபாரம் எனக் கொள்க.

கழித்து : கழிய வென்பது திரிந்ததுமாம். நவவடிவு முற்கூறப்பட்டன:

‘நவந்தரு பேத மேக நாதனே நடிப்பன்’ என்றதனால் இறைவன்

அவற்றுக்கு அப்பாற்பட்டவனென்க துணர்க. ஒன்றி இரண்டறக்

கலந்து, ஒன்றாம் நிலை நின்றான் - அவ்வத்துவித நிலையில்

நின்றான் எனப் பொருளுரைத்தலுமாம். (47)

ஆகச் செய்யுள் - 517.



* * *





	 	 	 4. தடாதகைப் பிராட்டியார் திருவவதாரப் படலம்



	 	 [கலிவிருத்தம்]



கன்னியொரு பங்கினர் கடம்பவன மெல்லாம்

நன்னகர மானது நவின்றுமுல கீன்ற

அன்னைமக ளாகிமல யத்துவச னாகுந்

தென்னனிடை வந்துமுறை செய்ததுரை செய்வாம்.





(இ - ள்.) கன்னி ஒரு பங்கினர் - உமையவளை

யொருபாகத்தி லுடைய இறைவரது, கடம்பவனம் எல்லாம் -

கடம்பவனம் முழுதும், நல் நகரம் ஆனது நவின்றும் - நல்ல

நகரமாகிய தன்மையைக் கூறி னோம்; உலகு ஈன்ற அன்னை -

உலகங்கள் அனைத்தையும் பெற்ற அன்னையாகிய உமாதேவியார்,

மலயத்துவசன் ஆகும் தென்னனிடை - மலயத்துவசனென்னம்

பாண்டி மன்னனிடத்து, மகளாகி வந்து - புதல்வியாய்த் தோன்றி,

முறைசெய்தது உரைசெய்வாம் - செங்கோ லோச்சிய

திருவினையாடலைக் கூறுவாம் எ - று.

உலகீன்ற அன்னையாயினும் கன்னி என்றார்;

"பவன்பிரம சாரியாரும் பான்மொழி கன்னியாகும்"

என்பது சிவஞானசித்தி. நவின்றும் : தனித் தன்மைப் பன்மை;

றும் : விகுதி. உலகீன்ற அன்னை மகளாயினள், ஈதொரு

வியப்பிருந்தவா றென்னே யென்க. (1)





	 	 மனுவற முவந்துதன் வழிச்செல நடத்தும்

	புனிதன்மல யத்துவசன் வென்றிபுனை பூணான்

	கனியமுத மன்னகரு ணைக்குறையுள் காட்சிக்

	கினியன்வட சொற்கட றமிழ்க்கட லிகந்தோன்.



(இ - ள்.) மலயத்துவசன் - அம் மலயத்துவசனென்பான்,

மனு அறம் உவந்து தன்வழி செல நடத்தும் புனிதன் -

மனுதருமமானது மகிழந்து தனதுவழி நடக்கும்படி செங்கோலோச்சும்

தூய்மையன்; வென்றி புனை பூணான் - வெற்றியையே தான்

அணியும் பூணாகவுடையவன்; கனி அமுதம் அன்ன - சுவை

முதிர்ந்த அமுதத்தைப் போலும், கருணைக்கு உறையுள் -

அருளுக்குத் தங்குமிடமானவன்; காட்சிக்கு இனியன் - (முறை

வேண்டினாருக்கும் குறைவேண்டினாருக்கும்) காண்டற்கு எளியனாய்

இன்முகத்தை யுடையவன்; வடசொல் கடல் தமிழ்க் கடல்

இகந்தோன் - வடமொழிகடலையும் தென்மொழிக் கடலையும்

நிலைகண்டு கடந்தவன் எ-று.

மனு தருமமும் தனது செங்கோலின் வழிப்பட ஆட்சி நடத்து

மென இவனது நீதியின் மேன்மை கூறினார்; வழிச்செல என்பதற்கு

அதற்குரிய வழியில் நடக்க என்றுரைத்தலுமாம். வென்றியாகிய பூண்

உயிர்கள் பசியும் பிணியுமின்றி வாழுமாறு செய்தலால் ‘அமுத மன்ன

கருணை’ யென்றார். காட்சிக் கெளியனாதலும் கடுஞ்சொல்ல

னல்லனாதலும் அடங்க ‘இனியன்’ என்றார்;

"காட்சிக் கெளியன் கடுஞ்சொல்ல னல்லனேல்

மீக்கூறு மன்ன னிலம்"

என்பது தமிழ்மறை. கடல்போல் அளவிடப் படாதனவாகிய இரு

மொழிகளையும் முற்றவும் கற்றவனென்றார்;

"தென்சொற் கடந்தான் வடசொற்கடற் கெல்லை தேர்ந்தான்"

எனக் கம்பர் இராமனைக் கூறுவது இங்கு நோக்கற் பாலது. (2)





	 	 	 	 வேனில்விறல் வேள்வடிவன் வேட்கைவிளை பூமி

	ஆனமட வார்கள் பதி னாயிரிவ ருள்ளான்

	வானொழுகு பானுவ வந்தொழுகு சூர

	சேனன்மகன் காஞ்சனையை மன்றல்வினை செய்தான்.



(இ - ள்.) வேனில் விறல் வேள்வடிவன் - வேனிற்காலத்து

வெற்றிகொள்ளும் மதவேள் போலும் வடிவத்தையுடையவன்;

வேட்கை விளை பூமி ஆன - காமப் பயிர் விளைகின்ற பூமியாகிய,

மடவார்கள் பதினாயிரவர் உள்ளான் - காமக் கிழத்தியர்கள்

பதினாயிர வரை உடையவன்; வான் ஒழுகு - வானிற் செல்லாநின்ற,

பானுவழி வந்து - சூரியன் மரபில் தோன்றி, ஒழுகு சூரசேனன் -

அத்தின் வழி ஒழுகும் சூரசேனனது, மகள் காஞ்சனையை மன்றல்

வினைசெய்தான் - புதல்வியாகிய காஞ்சனமாலையை

மணஞ்செய்தவன் எ - று.

காமுகரை வெல்லுமென்க. வேனிலுக்குரிய வெற்றியையுடைய

வேல் என விரித்தலுமாம். வேட்கை - காமம்;

"ஊரவர் கௌவை யெருவாக அன்னைசொல்

நீராக நீளுமிந் நோய்"

என்பதனாலும் காமம் பயிராத லுணர்க. இன்பம் விளைகின் :

ஏகதேவ வுருவகம். பானுவழி யென்றமையாற் சோழனென்று

கொள்க. (3)





	 	 	 கண்ணுதலை முப்பொழுதும் வந்துபணி கற்றோன்

	எண்ணில்பல நாண்மக விலாவறுமை யெய்திப்

	பண்ணரிய தானதரு மம்பவு மாற்றிப்

	புண்ணிய நிரம்புபரி வேள்விபுரி குற்றன்

	 	 	 		 (இ - ள்.) கண் நுதலை - சோமசுந்தரக் கடவுளை,

முப்பொழுதும் வந்து பணி கற்றோன் - மூன்று காலங்களிலும்

சென்று வணங்குதலைக் கற்றவன்;எண் இல் பலநாள் - அறவிறந்த

பல நாட்கள் வரை, மகவு இலா வறுமை எய்தி - பிள்ளைப் பேறு

இன்மையால் வறுமையை அடைந்து (அதனையொழிக்க), பண் அரிய

தான தருமம் பலவும் ஆற்றி - செய்தற்கு அரிய பல

தானங்களையும் தருமங்களையும் செய்து, புண்ணியம் நிரம்பு

பரிவேள்வி புரிகுற்றான் - அறம் நிரம்பிய அசுவ மேதம்

செய்யலுற்றான் எ - று.

கண்ணுதல் : நுதலில் நாட்ட முடையோ னெனக் காரணக்குறி.

பணி - பணிதல் : முதனிலைத் தொழிற்பெயர். நூலறிவிற்குப் பயன்

வாலறிவனது நற்றாள் தொழலாகலின் பணிதல் கற்றானென்றார்.

மகவில்லாமையை வறுமை யென்றார்;



"பெறுமவற்றுள் யாமறிவ தில்லை யவிறிந்த

மக்கட்பே றல்ல பிற"



என்பவாகலின். (4)





	 	 	 ஈறின்மறை கூறுமுறை யெண்ணியொரு தொண்ணூற்

	றாறினொடு மூன்றுமக மாற்றவம ரேசன்

	நூறுமக மும்புரியி னென்பதனொ டிப்பின்

	மாறுமென மற்றதனை மாற்றியிது சாற்றும்.

	 	 	 		 (இ - ள்.) ஈறு இல் மறை கூறும் முறை - அழிவில்லாத

மறைகள் கூறிய முறையை, எண்ணி - ஆராய்ந்து (அதன்படி) ஒரு

தொண்ணூற்று ஆறினொடு மூன்று மகம் ஆற்ற தொண்ணூற்

றொன்பது வேள்விகளைச் செய்ய, அமரேசன் -

தேவேந்திரனானவன், நூறு மகமும் புரியின் - நூறு வேள்விகளையும்

செய்து முடிப்பானாயின், நொடிப்பில் என் பதம் மாறும் என -

நொடிப்பொழுதில் எனது பட்டம் மாறுமேயென்று கருதி, மற்று

அதனை மாற்றி அது சாற்றும் - அவ் வேள்வியை விலக்கி

இதனைக் கூறுகின்றான் எ - று.

முறையாலே எண்ணிச் செய்ய எனினுமாம். ஒரு, வழக்கு

நோக்கியது. பரிவேள்வி நூறு புரிந்தவன் இந்திரனாவன்; சதமகன்

என்னும் பெயரும் அது பற்றியது. நொடிப்பு : தொழிற்பெயர்;

நொடித்தற்கண்; நொடியின் பின் என்றுமாம். மற்று : வினைமாற்று.

(5)





	 	 	 நன்பொருள் விரும்பினை யதற்கிசைய ஞாலம்

	இன்புறு மகப்பெறு மகத்தினை யியற்றின்

	அன்புறு மகப்பெறுதி யென்றமரர் நாடன்

	தன்புல மடைந்திடலு நிம்பநகு தாரான்.

	 	 	 		 (இ - ள்) நன்பொருள் விரும்பினை - நல்ல மகப்பேற்றை

விரும்பினாய்; அதற்கு இசைய - அவ்விருப்பத்திற்குப் பொருந்த,

ஞாலம் இன்பு உறு மகப் பெறும் மகத்தினை - உலகம் இன்பத்தை

யடையும் மகப்பெறுதற் கேதுவாகிய வேள்வியை, இயற்றின் -

செய்தாயானால், அன்பு உறு மகப் பெறுதி என்று - அன்புமிக்க

பிள்ளையைப் பெறுவாயென்று கூறி, அமரர் நாடன் - தேவேந்திரன்,

தன்புலம் அடைந்திடலும் - தனது நாட்டினை யடைந்தவுடனே,

நிம்பம் நகுதாரான் - வேப்ப மலர் விளங்கும் மாலையையுடைய

பாண்டியன் எ - று.

‘தம்பொரு ளென்பதம் மக்கள்’ என்பதனால் பிள்ளையைப்

பொரு ளென்றார். சிந்தாமணியில் ‘நன்பொருள்’ என்றும்,

திருத்தாண்டகத்துள் ‘ஒண்பொருள்’ என்றும் புதல்வன்

கூறப்படுதலுங் காண்க. மாநிலத்து மன்னுயிர்க் கெல்லா மினிது’

என்பவாகலின், ‘ஞாலமின் புறு’ மகவென்றார். மகப்பெறு மகம் -

புத்திரகாமேஷ்டி. நகு நிம்பத் தாரான் என மாற்றுதலுமாம். (6)





	 	 மிக்கமக வேள்விசெய் விருப்புடைய னாகி

அக்கண மதற்குரிய யாவையு மமைத்துத்

தக்கநிய மத்துரிய தேவியோடு சாலை

புக்கன னிருந்துமக வேள்விபுரி கிற்பான்.



(இ - ள்.) மிக்க மக வேள்வி செய் விருப்பு உடையனாகி -

நல மிக்க மக வேள்வி செய்யும் விருப்பத்தையுடையவனாய்,

அக்கணம் அதற்கு உரிய யாவையும் அமைத்து - அப்பொகுதே

அவ்வேள்விக்கு வேண்டும் பொருள்களனைத்தையும் சேர்த்து, தக்க

நியமத்து - தகுந்த நியமத்துடன், உரிய தேவியோடு சாலை புக்கனன்

இருந்து - உரிய மனைவியோடு வேள்விச்சாலையிற் சென்றிருந்து,

மகவேள்வி புரிகிற்பான் - மகப்பேற்று வேள்வியைச் செய்யத்

தொடங்கினான் எ - று.

நியமம் - கடன்; முறைமை. உரியதேவி - யாகபத்தினி யாதற்

குரிய மா தேவி. புக்கனன் : முற்றெச்சம். (7)





	 	 	 ஆசறு*ம றைப்புலவ ராசிரியர் காட்டும்

	மாசறுச டங்கின்வழி மந்திரமு தாத்த

	ஓசையனு தாத்தசொரி தந்தழுவ வோதி

வாசவ னிருக்கையி லிருந்+தெரி வளர்ப்பான்.



(இ - ள்.) ஆசு அறும் மறைப்புலவர் ஆசிரியர் - குற்றமற்ற

வேதநூற் புலமையுடையவராகிய குரவர், காட்டும் மாசு அறு

சடங்கின் வழி - காட்டுகின்ற குற்றமற்ற கரணத்தின் வழியே,

மந்திரம் - மந்திரங்களை, உதாத்தம் அனுதாத்தம் சொரிதம் ஓசை

தழுவ ஓதி - எடுத்தல் படுத்தல் நலிதல் என்னும் ஓசை தழுவும்படி

உச்சரித்து, வாசவன் இருக்கையில் இருந்து எரி வளர்ப்பான் -

(திருக்கோயிலுக்குக்) கீழ்த்திசையிலிருந்து வேள்வித் தீயை

வளர்ப்பானாயினன் எ - று.

புலவரும் ஆசிரியரும் என்றுமாம். உதாத்தம் - எடுத்தல்,

அனு தாத்தம் - படுத்தல், சொரிதம் - நலிதல். இந்திரனுக்

கிருப்பிடம் கீழ்த் திசை யாகலின் அதனை வாசவனிருக்கை

யென்றார். (8)





	 	 	 விசும்புநில னுந்திசையும் வேள்வியடு சாலைப்

	பசும்புகை படர்ந்தொரு படாமென மறைப்பத்

	தசும்புபடு நெய்பொரி சமித்தினொடு வானோர்க்

	கசும்புபடு மின்னமுதி னாகுதி மடுத்தான்.



(இ - ள்.) வேள்வி அடுசாலைப் பசும் புகை -

வேள்விபுரிகின்ற சாலையினின் றெழுந்த பசிய புகையானது,

விசும்பும் நிலனும் திசையும் படர்ந்து - வானிலும் நிலத்திலும்

திசைகளிலும் பரவி, ஒரு படாம் என மறைப்ப - ஒரு போர்வை

போல மறைக்க, தசும்பு படு நெய் பொரி சமித்தினொடு -

குடத்திலுள்ள நெய் பொரி சமித்துக்களால், வானோர்க்கு

அசும்புபடும் இன் அமுதின் - தேவர்களுக்கு ஊற்றெடுக்கும் இனிய

அமுதம்போல, ஆகுதி மடுத்தான் - ஆகுதி செய்தான் எ - று.

நெய்யாலும் பொரியாலும் சமித்தாலும். ஒடு ; கருவிப்

பொருட்டு; எண்ணொடுவாக்கி ஐயுருபு விரித்து ஆகுதியாகக்

கொடுத்தான் என முடித்தலுமாம். சமித்து - ஓம விறகு; அத்தி,

அரசு, பலரசு, வன்னி முதலியன. (9)





	 	 	 ஐம்முக னனாதிபர மாத்தனுரை யாற்றால்

	நெய்ம்முக நிறைத்தழ னிமிர்த்துவரு* மெல்லை

	பைம்முக வராவணி பரஞ்சுடர் தனிப்ப

	மைம்முக நெடுங்கணிம வான்மனைவி நாண.

	 	 	 		 (இ - ள்.) ஐம்முகன் அனாதி பரமாத்தன் - ஐந்து

திருமுகங்களை யுடையவனும் அனாதியாயுள்ளவனும்

பரமாத்தனுமாகிய சிவபெருமானுடைய, உரை ஆற்றால் -

திருவாக்காகிய மறை வழிப்படி, நெய் முகம் நிறைத்து - நெய்யை

வேள்விக் குண்டத்தில் நிறைத்து, அழல் நிமிர்த்து வரும் எல்லை -

தீயை வளர்த்து வரும்பொழுது, பைமுக அரா அணி பரஞ்சுடர்

தனிப்ப - படத்தைத் தன்னிடத்துடைய பாம்பை அணிந்த

சிவபரஞ்சோதி தனிக்கவும், மைமுக நெடுங்கண் இமவான் மனைவி

நாண - மைதீட்டிய இடத்தினையுடைய நீண்ட கண்களையுடைய

மலையரசன் மனைவியாகிய மேனை நாணுறவும் எ - று.

ஐந்து முகங்கள் - ஈசானம், தற்புருடம், அகோரம், வாமம்,

சத்தி யோசாதம் என்பன. ஆத்தன் - உண்மையுரைப்போன்,

தோழன்; பரம ஆத்தன் - மேலாகிய ஆப்தன்; கடவுள். நிமிர்ந்து

என்பது பாடமாயின் நிறைத்து என்பதை நிறைக்க வெனத

திரித்துரைக்க. இது முதல் பத்துச் செய்யுட்களால் திருவவதாரத்தின்

சிறப்பைக் கூறுகின்றார். (10)



* * *



(பா - ம்.) * நிமிர்ந்துவரும்.





	 	 	 வள்ளன்மல யத்துவச மீனவன் வலத்தோள்

	துள்ளமனை காஞ்சனை சுருங்கிய மருங்குல்

	தள்ளவெழு கொங்கைக டதும்பநிமிர் தீம்பால்

	வெள்ளமொழு கக்கரிய வேற்கணிட னாட.

	 	 	 		 (இ - ள்) வள்ளல் மலயத்துவச மீனவன் - வள்ளலாகிய

மல யத்துவச பாண்டியனது, வலத்தோள் துள்ள - வலத்தோள்

துடிக்கவும், மனை காஞ்சனை சுருங்கிய மருங்குல் தள்ள - (அவன்)

மனைவியாகிய காஞ்சனையினது நுண்ணிய இடை ஒசியும்படி, எழு

கொங்கைகள் ததும்ப நிமிர் தீம்பால் வெள்ளம் ஒழுக -

பருத்தெழுந்த கொங்கைகளினின்றும் தளும்பப் பெருகிய இனிய

பால் வெள்ளம் ஒழுகவும், கரியவேல் இடக்கண் ஆட - அவளது

வேல்போன்ற கரிய இடதுகண் துடிக்கவும் எ - று.

தோள், கண் முதலியவை ஆடவர்க்கு வலமும், பெண்டிர்க்கு

இடமும் துடிப்பின் நலமுண்டாகும்; மாறித் துடிப்பின்

தீங்குண்டாகும். அன்பினால் கொங்கை பூரித்துப் பால் சுரக்கும்

என்க. (11)





	 	 இவ்வுலக மன்றியுல கேழுமகிழ வெய்தச்

சைவமுத லாயின தவத்துறை நிவப்ப

ஒளவிய மறங்கெட வறங்குது கலிப்பத்

தெய்வமறை துந்துபி திசைப்புல னிசைப்ப.

(இ - ள்.) இவ்வுலகம் அன்றி - இந்த நிலவுல

கத்திலுள்ளாரே யல்லாமல், ஏழு உலகும் மகிழ்வு எய்த - ஏழு

உலகங்களிலுள்ளவர்களும் மகிழ்ச்சியடையவும், தவத்துறை

சைவமுதலாயின நிவப்ப - தவநெறியாகிய சைவமுதலிய அகச்

சமயங்கள் மேலோங்கவும், ஒளவியம் மறம் கெட - பொறாமை

முதலிய பாவங்கள் ஒழியவும், அறம் குதுகலிப்ப - அறமானது

களி கூரவும், தெய்வமறை துந்துபி - தெய்வத்தன்மையையுடைய

மறைகளும் வேத துந்துபிகளும்; திசைப்புலன் இசைப்ப -

திசையிடங்க ளனைத்திலும் ஒலிக்கவும் எ - று.

அகச்சமயம் - சைவம், பாசுபதம், மாவிரதம், காளாமுகம்,

வைரவம், வாமம் என்பன; பிறவா றுரைத்தல் அமையுமாயினுங்

கொள்க. ஒளவியத்தால் விளையும் மறங்கெட எனினுமாம். (12)





	 	 	 மைம்மலர் நெடுங்கணர மங்கையர் நடிப்ப

	மெய்ம்மன மொழிச்செயலின் வேறுபட லின்றி

	அம்மதுரை மாநகரு ளாரக மகிழ்ச்சி

	தம்மையறி யாதன தலைத்தலை சிறப்ப.

	 	 	 		 (இ - ள்.) மை மலர் நெடுங்கண் - மை தீட்டிய மலர்ோன்ற

நெடிய கண்களையுடைய, அரமங்கையர் நடிப்ப - அரம்பையர்

கூத்த யரவும், மதுரை மாநகர் உளார் - அந்த மதுரையாகிய பெரிய

நகரத்திலுள்ளவர்கள், மெய் மனம் மொழி செயலின் வேறுபட லின்றி

- உடல் உள்ளம் உரையாகிய மூன்றின் செயலினாலும் வேறு படாது,

தம்மை அறியாதன - தம்மை அறியாமைக்குக் காரணமாகிய,

அகமகிழ்ச்சி - உள்ளக் களிப்பு தலைத்தலை சிறப்ப மேலும் மேலும்

ஓங்கப் பெறவும் எ - று.

மைம்மலர் என்பதற்கு மை பரந்த என்றும், நீலோற்பல

மலரென்றும் பொருள் கூறலுமாம், மெய்ம்மையாகிய மனமொழி

செயல் என விரிப்பினும் அமையும்; மூன்று கரணங்களும் ஒற்று

மைப்பட வென்க. நகருளார் மகிழச்சி சிறக்கப் பெற. (13)





	 	 மாந்தர்பயில் மூவறுசொன் மாநில வரைப்பில்

தீந்தமிழ வழங்குதிரு நாடது சிறப்ப

ஆய்ந்ததமிழ் நாடர சளித்துமுறை செய்யும்

வேந்தர்களின் மீனவர்* விழுத்தகைமை யெய்த.

(இ - ள்.) மாந்தர் பயில் மூவறு சொல் மாநில வரைப்பில் -

மக்கள் வழங்குகின்ற பதினெட்டு மொழிகளுள்ள பெரிய

நிலவுலகத்தில், தீந்தமிழ் வழங்கு திருநாடு சிறப்ப - இனிய தமிழ்

மொழி வழங்குகின்ற அழகிய நாடு சிறந்து ஓங்கவும், ஆய்ந்த தமிழ்

நாடு - சங்கமிருந்து ஆராய்ந்த அத் தமிழ்நாட்டின் மண்டலங்களை,

அரசு அளித்து முறை செய்யும் - அரசாண்டு நீதி செலுத்துகின்ற,

வேந்தர்களில் - மன்னர்களில், மீனவர் விழுத்தகைமை எய்த -

பாண்டியர்கள் சிறந்த பெருமையைப் பெறவும் எ - று.

மாந்தர் பயிலாத நிலமு முண்டாகலின் ‘பயில்’ என்றார்.

பதினெண் மொழி முன்பு உரைக்கப்பட்டன. தமிழகத்திற்குத்

திருநாடு என்பதும் ஒரு பெயர் போலும். அது : பகுதிப்பொருள்

விகுதி. வேந்தர்கள் - சேர, பாண்டிய, சோழர்கள். திருத்தொண்டர்

புராணத்துள் திருஞானவம்பந்தரின் திருவவதாரம் கூறும் வழி ‘திசை

யனைத்தின் பெருமையெலாம் தென்றிசையே வென்றேற’ என்பது

முதலாகக் கூறியுள்ளன இங்கு நோக்கற் பாலன. (14)



* * *





(பா - ம்.) * மீனவன்.





	 	 	 நொய்தழ லெரிக்கடவு ணோற்றபய னெய்தக்

	கொய்தளி ரெனத்தழல் கொழுந்துபடு குண்டத்

	தைதவி* ழிதழ்க்கமல மப்பொழு தலர்ந்தோர்

	மொய்தளிர் விரைக்கொடி முளைத்தெழுவ தென்ன.

	 	 	 		 (இ - ள்.) அழல் எரிக் கடவுள் - தீக் கடவுள், நோற்ற பயன்

நொய்து எய்த - தவஞ் செய்த பயனை எளிதில் அடையவும், கொய்

தளிரென - கொய்யப்பட்ட தளிர்போல், தழல் கொழுந்து படு

குண்டத்து - நெருப்புக் கொழுந்து விட்டேரிகின்ற வேள்விக்

குண்டத்தின்கண்; ஐது அவிழ் இதழ் கமலம் - அழகியதாக விரிந்த

இதழ் களையுடைய தாமலை மலர், அப்பொழுது அலர்ந்து -

அப்போதே விரியப்பெற்று, ஓர் மொய் தளிர் விரைக்கொடி -

நெருங்கிய தளிர் களையுடைய மணமுள்ள ஒரு கொடியானது,

முளைத்து எழுவது என்ன - தோன்றி மேலெழுவதைப் போலவும்

எ - று.

நொய்து - விரைய. அழல் எரி, ஒரு பொருளன. கொய்தளிர்

குழைவுக்கும் நிறத்துக்கும் உவமை. ஐது - அழகிது; நுண்ணிதுமாம்.

ஐதவழ் என்னும் பாடத்திற்கு அழகு தவழும் என வுரைக்க. அலர்ந்த

என்னும் பெயரெச்சம் ஈறு தொக்கதுமாம். இச்செய்யுளின் மூன்றாமடி

முதல் குழவியின் எழிலும் தோற்றமும் கூறுகின்றார். (15)



* * *





(பா - ம்.) * ஐதவழ்.





	 	 விட்டிலகு சூழியம் விழுங்குசிறு கொண்டை

வட்டமதி வாய்க்குறு முயற்கறையை மானக்

கட்டியதி னாற்றிய கதிர்த்தரள மாலை

சுட்டியதில் விட்டொழுகு சூழ்சிரண மொப்ப.

(இ - ள்.) விட்டு இலகு சூழியம் விழுங்கு - ஒளிவிட்டு

விளங்கா நின்ற முத்துச் சூழியத்தால் விழுங்கப்பட்ட, சிறு

கொண்டை - சிறிய கொண்டையானது, வட்டம் மதிவாய் -

வட்டமாகிய சந்திரனிடத்துள்ள, குறுமுயல் கறையை மான - சிறிய

முயலாகிய களங்கத்தை ஒக்கவும், அதில் கட்டி நாற்றிய -

அச்சூழியத்தில் கட்டித் தொங்க விட்ட, கதிர்த் தரள மாலை

- ஒளியினையுடைய முத்துமாலை, சுட்டியதில் - மேல் சுட்டப்பட்ட

சந்திரனினின்றும், விட்டு ஒழுகு சூழ் கிரணம் ஒப்ப - விலகி

வீழ்கின்ற சூழ்ந்த கிரணத்தை ஒக்கவும் எ - று.

சூழியம் - கொண்டையைச் சுற்றியணியும் முத்தானியன்ற

அணி. அதனாற் கவரப்பட்டுக் கொண்டை சிறிதே தோன்றிற்று.

மதியினிடத்துள்ள கறையை மானென்றும் முயலென்றும் கூறுதல்

வழக்கு. சூழியத்திற்கு வட்டமாகிய மதியும், கொண்டைக்கு அதனுட்

களங்கமும், முத்துத் தொங்கலுக்குக் கீழ்நோக்கிச் செல்லும் அதன்

கிரணமும் உவமைகளாம். சுட்டி யென்பதனை ஓர் அணியாகக்

கொண்டுரைப்பாருமுளர்; பொருந்துமேற் கொள்க. (16)



* * *





(பா - ம்.) * ஐதவழ்.





	 	 	 தீங்குதலை யின்னமுத மார்பின்வழி சிந்தி

	யாங்கிள நிலாவொழுகு மாரவட மின்ன

	வீங்குட லிளம்பரிதி வெஞ்சுடர் விழுங்கி

	வாங்குகடல் வித்துரும மாலையொளி கால.

	 	 	 		 (இ - ள்.) தீங்குதலை இன் அமுதம் - இனிய

குதலையுடன்கூடிய இனிய அமுதமானது, மார்பின் வழ சிந்தியாங்கு

- மார்பின் வழியாகச் சிந்தியதுபோல, இளநிலா ஒழுகும் ஆரவடம்

மின்ன - இளநிலவு சிந்தும் முத்துமாலை ஒளிவிடவும், வீங்கு உடல்

இளம்பரிதி - ஒளிமிக்க வடிவத்தினையுடைய இளஞாயிற்றின்,

வெஞ்சுடர் விழுங்கி - வெப்பமாகிய ஒளியை உண்டு, வாங்குகடல்

வித்துருமமாலை ஒளிகால - வளைந்த கடலிற்றோன்றிய பவளத்தின்

மாலையானது ஒளி வீசவும் எ - று.

குதலை - பொருளறிய வாராத இளஞ்சொல். அமுதம் -

வாயூறல்; பேசும் பொழுது ஊறல் ஓழுகுமாகலின் ‘குதலை

யின்னமுதம்’ என்றார்.

"கல்லா மழலைக் கனியூறல் கலந்து கொஞ்சும்" என்றும்,

"துகிர்வா யூறுநீர் நனைமார்பி னோடு" என்றும்

பிறருங் கூறுதல் காண்க. குதலையாகிய அமுதம்

என்றுரைப்பாருமுளர். சிந்தப் பெற்று அவ்விடத்து வடம் மின்ன

என்றுரைத்தலுமாம். ஆரம் - முத்து. வித்துருமம் - பவளம். (17)





	 	 சிற்றிடை வளைந்தசிறு மென்றுகில் புறஞ்சூழ்

	பொற்றிரு மணிச்சிறிய மேகலை புலம்ப

	விற்றிரு மணிக்குழை விழுங்கிய குதம்பை

	சுற்றிருள் கடிந்துசிறு தோள்வருடி யாட.

	 	 	 		 (இ - ள்.) சிறுஇடை வளைந்த - சிறிய இடையைச்சூழ்ந்த.

மென் சிறுதுகில் புறம்சூழ் - மெல்லிய சிற்றாடையின் புறத்தே

சூழப்பெற்ற, பொன் திருமணி - பொன்னாலாகிய அழகிய மணிகள்

பதித்த, சிறிய மேகலை புலம்ப - சிறிய மேகலை ஒலிக்கவும், வில்

திருமணிக் குழை - ஒளி பொருந்திய அழகிய மாணிக்கக் குழையை,

விழுங்கிய குதம்பை - தன்னுட்படுத்திய குதம்பைகள், சுற்று இருள்

கடிந்து - சூழ்ந்து இருளை ஓட்டி, சிறுதோள் வருடி ஆட - சிறிய

தோள்களைத் தடவி அசையவும் எ - று.

துகிலின் புறமெனல் பொருந்தாமை காண்க. மேகலை - என

கோவை யுடையது. பொன் மேகலையெனக் கூட்டுக. (18)





	 	 	 தெள்ளமுத மென்மழலை சிந்தவிள மூரல்

	முள்ளெயி றரும்பமுலை மூன்றுடைய தோர்பெண்

	பிள்ளையென மூவொரு பிராயமொடு நின்றாள்

	எள்ளரிய பல்லுயிரு மெவ்வுலகு மீன்றாள்.

	 	 	 		 (இ - ள்.) தெள் அமுதம் - தெளிந்த அமுதம் போன்ற,

மெல் மழலை சிந்த - மெல்லிய மழலைுச் சொற்கள் தோன்றவும்,

இளமூரல் முள் எயிறு அரும்ப - புன்னகையினையுடைய கூரிய

பற்கள் வெளிப்படவும், எள் அரிய - இகழ்தலில்லாத, பல் உயிரும்

எ உலகும் ஈன்றாள் - பல வுயிர்களையும் எல்லா வுலகங்களையும்

பெற்றவளாகயி உமையவள், முலை மூன்று உடையது ஓர்

பெண்பிள்ளை என - மூன்று முலைகளை யுடையதாகிய ஒருபெண்

மகவாக, மூவொரு பிராயமொடு நின்றாள் - மூன்று வயதுடன்

நின்றாள் எ - று.

அமுதம் என் எனப் பிரித்தலுமாம். உடையதோர்

பெண்பிள்ளை; வழக்கு, ஒரு ன்று பிராயமென்க. ஈன்றாள் :

பெயர். (19)





	 	 [அறுசீரடி யாசிரிய விருத்தம்]



குறுந்தளிர்மெல் லடிக்கிடந்த சிறுமணிநூ

புரஞ்சதங்கை குழறி யேங்க

நறுந்தளிர்போ லசைந்துதளர் நடையொதுங்கி

மழலையிள நகையுந் தோன்றப்

பிறந்தபெரும் பயன்பெறுபொன் மாலைமடி

யிருந்தொருபெண் பிள்ளை யானாள்

அறந்தழுவு நெறிநின்றோர்க் கிகபோகம்*

வீடளிக்கு மம்மை யம்மா.

(இ - ள்.) அறம் தழுவும் நெறி நின்றோர்க்கு -

அறத்தைப்பொருந்திய நன்னெறியில் ஒழுகுவோருக்கு, இகபோகம்

வீடு அளிக்கும் - அம்மை - இம்மை மறுமை யின்பங்களையும் வீடு

பேற்றையும் அருளும் உமையம்மையார், தளிர் குறுமெல் அடிகிடந்த

- தளிர்போன்ற சிறிய மெல்லிய திருவடிகளிற் கிடந்த, சிறுமணி

நூபுரம் சதங்கை - சிறிய மணிகளையுடைய சிலம்பும் சதங்கையும்,

குழறி ஏங்க - கலந்து ஒலிக்கவும், மழலை அளநகையும் தோன்ற -

மழலைச் சொற்களும் புன்னகையுந் தோன்றவும், நறுந்தளிர்போல்

அசைந்து - நறி தளிர் அசைவது போல் அசைந்து, தளர்நடை

ஒதுங்க - தளர்ந்த நடை நடந்து, பிறந்த பெரும் பயன் பெறு -

பிறந்ததனாலாகிய பெரிய பயனைப் பெறுகின்ற, பொன்மாலை மடி -

காஞ்சன மாலையின் மடியின்கண், இருந்து ஒரு பெண் பிள்ளை

ஆனாள் - ஒரு பெண்ணாக விருந்தாள் எ - று.

குழறி யேங்கல் - மயங்கி யொலித்தல். தளர் நடையாக.

மழலை யென்பதனோடும் உம்மையைக் கூட்டுக. இருந்து ஆனாள்

என்பதை ஆகியிருந்தாள் என மாற்றுக. அறம் - அறநூலுமாம்.

மறுமையின்பம் உபலக்கணத்தாற் கொள்ளப்பட்டது. அம்மா :

வியப்பிடைச்சொல். (20)



* * *



(பா - ம்.) * இகம்போகம்.





	 	 	 செய்யவாய் வெளிறாது துணைமுலைக்கண்

		 கருகாது சேல்போ னீண்ட

	மையவாய் மதர்த்தகருங் கண்பசவா

		 தையிரண்டு மதியந் தாங்கா

	தையவா லிலைவருந்தப் பெறாதுபெறு

		 மகவையெடுத் தணைத்தாண் மோந்தாள்

	துய்யவாய் முத்தங்கொண் டின்புற்றாள்

		 முன்பெற்ற தோகை யன்னாள்.

	 	 	 		 (இ - ள்.) செய்யவாய் வெளிறாது - சிவந்த வாய்

விளர்க்காமலும், துணை முலைக்கண் கருகாது - இரண்டு

முலைக்கண்களும் கறுக்காமலும், சேல் போல் நீண்ட - சேல் மீன்

போலும் காதளவு நீண்ட, மையவாய் மதர்த்த கருங்கண் பசவாது -

மையையுடையனவாய் மதர்த்த கரிய கண்கள் பசக்காமலும்,

ஐயிரண்டு மதியம் தாங்காது - பத்து மாதங்கள் சுமக்காமலும், ஐய

ஆல் இலை வருந்தப் பெறாது - நொய்மையாகிய ஆலிலை போலும்

வயிறு வருந்தப் பெறாமலும், முன் பெற்ற தோகை அன்னாள் -

முன்னே பெற்ற மயில்போலும் மேனையை ஒத்தவளாகிய காஞ்சனை,

பெறுமகவை, தான்பெற்ற மகவை, எடுத்து அணைத்தாள் -

வாரியெடுத்து மார்போடு அணைத்தாள்; மோந்தாள் -

உச்சிமோந்தாள்; துய்யவாய் முத்தங்கொண்டு இன்புற்றாள் -

புனிதமான வாயால் முத்தமிட்டு இன்பமிக்காள் எ - று.

வாய் விளர்த்தல் முதலியன கருப்பக்குறிகள். வெளிறாது

முதலிய எதிர்மறை வினை யெச்சங்கள் பெறும் என்பது கொண்டு

முடியும். மையை அளாவி என வுரைத்தலுமாம். ஐய - நுண்ணிய.

ஆலிலை : வயிற்றுக்கு ஆகுபெயர். துய்ய - தூய. மேனையும்

கருவுறாமல் மகளாகப் பெற்றாளாகலின் ‘முன்பெற்ற தோகை

யன்னாள்’ என்றார். உமாதேவியார் சிவபெருமானை வணங்கித்,

தக்கனுக்குப் புதல்வியாய் வளர்ந்த இவ்வுடலைச் சுமக்கிலேன்

எனச்சொல்லி, இறைவனருள் பெற்றுச் சென்று இமயமலையிலுள்ள

ஒரு தடாகத்தி லலர்ந்த தாமரை மலர் மீது குழவியாய்

அமர்ந்திருக்க, அங்கே தம்மைப் புதல்வியாகப்பெறுதற்குத் தவம்

புரிந்துகொண்டிருந்த மலையரசன் அக்குழவியைக்கண்டு

ஆராமகிழ்ச்சியுடன் எடுத்துத் தன் மனைவியாகிய மேனையின்

கையிற் கொடுக்க அவள் பெரு மகிழ்ச்சியுடன் பெற்றுவளர்த்தாள்

என்பது வரலாறு. (21)





	 	 	 பரையாதி விருப்பறிவு தொழிலாகி

யுலகமெலாம் படைத்துக் காத்து

வரையாது துடைத்துமறைத் தருளியவை

நின்றுந்தன் வடிவு வேறாய்

உரையாதி மறைகடந்த வொருமுதல்வி

திருமகளா யுதித்தற் கிந்தத்

தரையாளு மன்னவன்செய் தவமிதுவோ

வதற்குரிய தவந்தான் மன்னோ.



	 	 (இ - ள்.) பரை ஆதி விருப்பு அறிவு தொழில் ஆகி -

பராசத்தி ஆதிசத்தி இச்சாசத்தி ஞானசத்தி கிரியாசத்தி என்னம்

ஐவகைச் சத்திகளாகி, உலகம் எலாம் - எல்லாவுலகங்களையும்,

படைத்துகாத்து வரையாது துடைத்து மறைத்து அருளி - படைத்தல்

காத்தல் ஒழிவின்றி அழித்தல் மறைத்தல் அருளல் என்னும் ஐவகைத்

தொழில்களைப் புரிந்து, அவை நின்றும் தன்வடிவு வேறாகி, உரை

ஆதி - வாக்கு மனங்களையும், மறை - வேதங்களையும், கடந்த -

தாண்டி நிற்கின்ற, ஒரு முதல்வி - ஒப்பற்ற தலைவியானவள்,

திருமகளாய் உதித்தற்கு - திருமகளாய்த் தோன்றுதற்கு, இந்தத் தரை

ஆளும் மன்னவன் - இந்நிலத்தினை ஆளும் மலயத்துவச

பாண்டியன், செய் தவம் இதுவோ - இம்மையிற் செய்த இத்தவமோ

அமைவது, அதற்கு உரிய தவம் மன் - அதற்குப் பொருந்திய

தவம் பெரிதாகும் எ - று.

சிவசத்தி யொன்றே காரிய வேறுபாட்டால் ஐவகைச் சத்தியாகி

நிற்றலை,

"ஈறிலாதவ ளொருத்தியே யைந்தொழி லியற்ற

வேறு வேறுபேர் பெற்றென"

என முன்னுங் கூறினார். ஐந்தொழில் - சிருட்டி, திதி, சங்காரம்,

திரோபவம், அநுக்கிரகம் என வடமொழியிற் பெயர் பெறும்.

அவற்றினின்றும் என்பது காரியை தொக்கு அவை நின்றும் என

நின்றது. ஆதியென்றதனால் மனம் கொள்ளப்பட்டது; உமலையும்

கொள்ளுதலுமாம். தவம் இது வென்றது மகப்பேற்று வேள்வியை.

மன் - பெரிது; முற்பிறவிகளிற் பெருந்தவம் செய்திருக்க

வேண்டுமென்பது. தான், ஓ : இரண்டும் அசைகள். (22)





	 	 	 கள்ளமா நெறியொழுகும் பொறிகடந்து

		 கரணமெலாங் கடந்தா னந்த

	வெள்ளமாம் பரஞான வடிவுடையா

		 டன்னன்பின் வெளிவந் தின்றோர்

	பிள்ளையா யவதரித்த கருணையுந்தன்

		 மணாட்டிதவப் பேறுந் தேறான்

	பள்ளமா கடற்றானைப் பஞ்சவர்கோ

		 னெஞ்சத்துட் பரிவு* கூர்ந்தான்.



(இ - ள்.) கள்ளம் ஆம்நெறி ஒழுகும் பொறிகடந்து -

வஞ்சமாகியவழியில் ஒழுகும் ஐம்பொறி உணர்வையும் கடந்து,

கரணம் எலாம் கடந்து -அந்தக்கரண உணர்வனைத்தையுங் கடந்து,

ஆனந்தவெள்ளம் ஆம் - பேரின்பப் பெருக்காகிய, பரஞான வடிவு

உடையாள் - பரஞானமே திருவுருவாகிய உமையம்மை, தன்

அன்பின் - தன் அன்பினாலே, வெளிவந்து யாவர்க்கும்

புலனாகும்படி வந்து, இன்று ஓர் பிள்ளையாய் அவதரித்த

கருணையும் - இப்பொழுது ஒரு பெண்மகவாய் அவதரித்த

அருளையும், தன் மணாட்டி தவப்பேறும் தேறான் - தனது

மனைவியின் தவப்பயனையும் தெளியாதவனாய், பள்ளம் மா கடல்

தானை - பள்ளமாகிய பெரிய கடல்போன்ற சேனைகளையுடைய,

பஞ்சவர்கோன் - பாண்டி மன்னன், நெஞ்சத்துள் பரிவு கூர்ந்தான் -

மனத்தின்கண் துன்பமிகுந்தான் எ - று.

"சத்திதன் வடிவே தென்னிற் றடையிலா ஞான மாகும்"

என்னும் சிவஞானசித்தியால் சத்தியின் வடிவு ஞானமாதலை

யுணர்க.மணவாட்டி யென்பது மணாட்டியென மருவிற்று. மா கடல்,

மா உரிச்சொல்லாதலின் இயல்பாயிற்று. பரிவு கூர்ந்த வியல்பினை

வருஞ் செய்யுளிற் காண்க. (23)



* * *



(பா - ம்.) * நெஞ்சகத்துப் பிரிவு.





	 	 	 மகவின்றிப் பலபகல்யான் வருந்தியருந்

		 தவம்புரிந்தேன் மைந்தற் பேறு

	தகவிந்த மகஞ்செய்தே னதுவுமொரு

		 பெண்மகவைத் தந்த தந்தோ

	முகவிந்து நிலவொழுக வருபெண்ணு

		 முலைமூன்றாய் முகிழ்த்து மாற்றார்

	நகவந்த தென்னேயோ வென்றுவகை

		 யிலனாகி நலியு மெல்லை.

	 	 	 		 (இ - ள்.) மகவு இன்றி - பிள்ளையில்லாமல், யான் பலபகல்

வருந்தி அருந்தவம் புரிந்தேன் - யான் பலகாலம் வருந்தி அரிய

தவத்தைச் செய்தேன்; (அதனால் எய்தாமையின் பின்னும்),

மைந்தன்பேறு தக இந்த மகம் செய்தேன் - புதல்வற் பேறு

பொருந்த இந்த வேள்வியினைச் செய்தேன்; அதுவும் ஒரு

பெண்மகவைத் தந்தது - அந்த வேள்வியும் ஒரு பெண்பிள்ளையைக்

கொடுத்தது; அந்தோ - ஐயோ, முக இந்து நிலவு ஒழுக வரு

பெண்ணும் - முகமாகிய மதியினின்றும் நிலவொழுகத் தோன்றி

இப்பெண்ணும், முலை மூன்றாய் முகிழ்த்து - முலைகள் மூன்றாக

அரும்பப்பெற்று, மாற்றார் நக வந்தது - பகைவர் சிரிக்கத்

தோன்றியது; என்னேயோ என்று - இஃது என்னையோ வென்று

கருதி. உவகை இலனாகி நலியும் எல்லை - மகிழ்ச்சி இல்லாத

வனாய் வருந்தும் பொழுதில் எ - று.

தக - பொருந்த. மகனை விரும்பிச் செய்ய மகளை யளித்தது.

அந்தோ : இரக்க விடைச்சொல்; அதனைப் பெண்ணும் என்பதன்

பின்னே கூட்டுக. நக - எள்ளி நகும்படி. என்னேயோ - இதற்குக்

காரணம் என்னையோ, நான் செய்த தவறு என்னையோ; ஓ :

இரக்கத்தில் வந்தது. (24)





	 	 	 	 மன்னவநின் நிருமகட்கு மைந்தர்போற்

சடங்கனைத்தும் வழாது வேதஞ்

சொன்னமுறை செய்துபெயர் தடாதகையென்

றிட்டுமுடி சூட்டு வாயிப்

பொன்னனையா டனக்கிறைவன் வரும்பொழுதோர்

முலைமறையும் புந்தி மாழ்கேல்

என்னவர னருளாலோர் திருவாக்கு

விசும்பிடைநின் றெழுந்த தன்றே.

	 	 (இ - ள்.) மன்னவ - அரசனே, நின் திருமகட்கு -

உன்னுடைய திருமகளுக்கு, மைந்தர் போல் - புதல்வருக்குச்

செய்வதுபோல், சடங்கு அனைத்தும் வழாது - சடங்குகள் எல்லாம்

வழுவாமல், வேதம் சொன்ன முறைசெய்து - மறை கூறியபடி செய்து,

தடாதகை என்று பெயர் இட்டு - தடாதகை என்று பெயர் சூட்டி,

முடி சூட்டுவாய் - மகுடஞ் சூட்டுவாய்; இப்பொன் அனையாள்

தனக்கு இறைவன் வரும் பொழுது - இந்தப் பொன்போரும்

வடிவினையுடையாளுக்குத் தலைவன் வருங்காலை, ஓர் முலை

மறையும் - ஒரு கொங்கை மறைந்துவிடும் (ஆதலால்), புந்திமாழ்கேல

என்ன - மனம் வருந்தாதே என்று, அரன் அருளால் ஓர் திருவாக்கு

விசும்பிடை நின்று எழுந்தது - சிவபெருமான் திருவருளால் ஒரு

திருவாக்கு வானினின்றும் தோன்றியது எ - று.

பெயரிட்டு எனக் கூட்டுக. மாழ்குதல் - மயங்குதல். அன்று,

ஏ : அசைகள். (25)





	 	 	 அவ்வாக்குச் செவிநிரம்ப வன்புவகை

		 யகநிரம்ப வகல மெல்லாம்

	மெய்வாக்கு மனமொன்ற விழிவாக்கும்

		 புனனிரம்ப விமலற் போற்றி

	நெய்வாக்கு மகநிரப்பி யெழுந்துமனை

		 யொடுஞ்சாலை நீத்தி ரண்டு

	கைவாக்கு மியங்கலிப்பக் கடிமாட

		 மனைப்புகுந்தான் கழற்கால் வேந்தன்.



(இ - ள்.) அவ்வாக்குச் செவி நிரம்ப - அந்த வான்

வாக்குச் செவியில் நிரம்பியவுடன், அன்பு உவகை அகம் நிரம்ப -

அன்பும் மகிழ்ச்சியும் உள்ளத்தில் நிறையவும், மெய்வாக்கு மனம்

ஒன்ற - உடல் உரை உள்ளம் மூன்றும் ஒருவழிப்பட, விழிவாக்கும்

புனல் அகலம் எல்லாம் நிரம்ப - கண்கள் பொழியும் இன்ப நீர்

மார்பு முழுதும் நிறையவும், கழல் கால் வேந்தன் - வீரகண்டை

யணிந்த காலினையுடைய மன்னன், விமலன்போற்றி - நின்மலனாகிய

இறைவனைத் துதித்து, நெய் வாக்கும் முகம் நிரப்பி - நெய்யினைச்

சொரியும் வேள்வியினை முடித்து, எழுந்து மனையொடும் சாலைநீத்து

- மனைவியொடும் எழுந்துவேள்விச்சாலையை விடுத்து, இரண்டுகை

வாக்கும்இயம் கலிப்ப - இரண்டு பக்கங்களிலும் இயங்கள் ஒலிக்க,

கடிமாட மனைபுகுந்தான் - காவலைக் கொண்ட மாளிகையையுடைய

அரண்மனையை அடைந்தான் எ - று.

அன்பும் உவகையும். அகலமெல்லாம் புனல் நிரம்ப வென்க.

நெய்வாக்கு என்பதில் வாக்குதல் - வார்த்தல். நிரப்பி - பூரணாகுதி

செய்து முடித்து. கைவாக்கு - கைப்பக்கம்; வழக்கு; வாகு எனவும்

வழங்கும்; கைகளால் தாக்கப்படும் என்றுரைப்பாரு முளர்; வாக்கும்

என்பதற்கு அது பொருளாகாமை யுணர்க. (26)





	 	 	 முரசதிர்ப்ப மங்கலங்கொண் டெதிர்வருவார்

		 முகத்துவகை முறுவல் பூப்ப

	அரசிருக்கு மண்டபம்புக் கினிதமர்ந்து

		 கனகமழை யான்ற கேள்வி

	விரசிருக்கு மறையவர்கைப் பெய்தெவர்க்கு

		 மம்முறையால் வெறுப்ப நல்கிப்

	பரசிக்குங் கரதலத்தெம் பரன்கோயி

		 னனிசிறப்புப் பல்க நல்கா.

	 	 		 (இ - ள்.) முரசு அரித்ப்ப - பேரிகை ஒலிக்கவும், மங்கலம்

கொண்டு எதிர் வருவார் - எட்டு மங்கலங்களையும் ஏந்தி எதிர்

வருகின்ற மகளிரின், முகத்து உவகை முறுவல் பூப்ப - முகத்தின்

கண் மகிழ்ச்சி நகை தோன்றவும், அரசு இருக்கும் மண்டபம்

புக்குஇனிது அமர்ந்து - அரசிருக்கை மண்டபத்தற் புகுந்து

இனிதாகக் கொலுவீற்றிருந்து, ஆன்ற கேள்வி விரசிருக்கும்

மறையவர் கை - நிறைந்த கேள்வி பொருந்தப்பெற்ற மறையவர்

கைகளில், கனக மழை பெய்து - பொன் மழையைப் பொழிந்து,

எவர்க்கும் அம்முறையால் வெறுப்ப நல்கி - ஏனை யாவர்க்கும்

அங்ஙனமே (அவர்) வெறுக்கும் படி கொடுத்து, பரசு இருக்கும்

கரதலத்து எம்பரன் கோயில் - மழுப்படை தங்கிய

திருக்கரத்தினையுடைய எம் இறைவன் திருக்கோயிலில், நனி

சிறப்புப் பல்க நல்கா - மிகவும் திருவிழா முதலிய பெருகும்படி

வேண்டியவற்றைக் கொடுத்து எ - று.

எட்டுமங்கலம் - சாமரம், நிறைகுடம், கண்ணாடி, தோட்டி,

முரசு, விளக்கு, கொடி, இணைக்கயல் என்பன. ஆன்ற - நிறைந்த;

அகன்ற என்பதன் மரூஉ. விரசியிருக்குமென்பது விகாரமாயிற்று.

வெறுத்தல் செறிதலாகலின் வெறுப்ப என்பதற்கு மிக

என்றுரைத்தலுமாம். நல்கா - நல்கி : செயப்படுபொருள் வருவிக்க.

(27)





	 	 	 சிறைவிடுமின் சிறைக்களமுஞ் சீத்திடுமி

		 னேழாண்டு தேயத் தீட்டும்

	இறைவிடுமி னயல்வேந்தர் திறைவிடுமி

		 னிறைநிதிய மீட்டு மாயத்

	துறைவிடுமி னறப்புறமு மாலயமும்

		 பெருக்குமெனத் தொழாரைக் காய்ந்த

	கறைவிடுமின் னயில்வேலான் வள்ளுவனைக்

		 கூய்முரசங் கறங்க்ச் சாற்றி.

	 	 	 	 (இ - ள்.) சிறை விடுமின் - சிறைசெய்யப்பட்டவர்களை

விட்டு விடுங்கள்; சிறைக்களமும் சீத்திடுமின் - சிறைச்சாலையையும்

தூய்மை செய்யுங்கள்; ஏழு ஆண்டு தேயத்து ஈட்டும் இறைவிடுமின்

- ஏழு ஆண்டுவரை நாட்டில் வாங்கும் வரிகளை விட்டு விடுங்கள்;

அயல் வேந்தர் திறை விடுமின் - வேற்று நாட்டு மன்னர்களின்

திறைகளை வாங்காது விடுங்கள்; நிறை நிதியம் ஈட்டும் ஆயத்துறை

விடுமின் - நிறைந்த பொருளைத் தேடும் சுங்கத் துறையை நீக்கி

விடுங்கள்; அறப்புறமும் ஆலயமும் பெருக்கும் -

அறச்சாலைகளையும் ஆலயங்களையும் ஓங்கச் செய்யுங்கள், என -

என்று, தொழாரைக் காய்ந்த கறை - பகைவர்களைக் கொன்ற

குருதிக் கறையையுடைய, மின் விடும் அயில் வேலான் - ஒளி வீசும்

கூரிய வேற்படையையுடைய பாண்டியன், வள்ளுவனை கூய் -

வள்ளுவனை அழைத்து, முரசங் கறங்கச் சாற்றி - பேரிகை

சாற்றும்படி ஏவி எ - று.

சீத்தல் - தூய்மை செய்தல். ஏழாண்டு, பால கிரகாரிட்ட

நிவிர்த்தியின் பொருட்டு; பன்னிரண்டும் கொள்வர். அயல் வேந்தர்

- பணிந்த மன்னர். திறை - கப்பம். கறை - உதிரம். அயில் -

கூர்மை. வள்ளுவன் - முரசறையும் முதுகுடிப் பிறந்தோன். கூவி

யென்பது விகாரமாயிற்று. இன்னின்ன செய்கவென முரச

மொலிக்கும்படி சொல்லி யென்க. சாற்றி - சாற்றுவித்து எனினுமாம்.

"கறைபன் னீராண் டுடன்விடுமீன் காமர் சாலை தளிநிறுமின்"



என்னும் சி்ந்தாமணிச் செய்யுள் இங்கு நோக்கற்பாலது. (28)





	 	 	 கல்யாண மணிமௌலி வேந்தரையுங்

		 கால்யாப்புக் கழல நீத்துக்

	கொல்யானை பரிநெடுந்தே ரரசுரிமை

		 தொன்முறையாற் கொடுத்துப் போக்கிப்

	பல்லாருங் கொள்கவெனப் பண்டாரந்

		 தலைதிறந்து* பசும்பொ னாடை

	வில்லாரு மணிக்கொடும்பூண் வெறுக்கைமுத

		 லெனைப்பலவும் வெறுப்ப வீசி.

	 	 	 		 (இ - ள்.) கல்யாணம் மணி மௌலி வேந்தரையும் -

பொன்னாற் செய்த மணிகளழுத்திய முடிகளையுடைய

மன்னர்களையும், கால் யாப்பு கழல நீத்து - (அவர்கள்) கால்

விலங்குகளைக் கழற்றி, கொல யானை பரி நெடுந்தேர் அரசு

உரிமை - கொல்லுகின்ற யானைகளையும் குதிரைகளையும் நெடிய

தேர்களையும் அரசியலுரியையையும், தொல் முறைால் கொடுத்துப்

போக்கி - முன்னுள்ளவாறே கொடுத்துப் போக விடுத்து, பல்லாரும்

கொள்க என - பலரும் எளிதிற் கொள்ளக் கடவரென்று, பண்டாரம்

தலை திறந்து - பொருள் அறையைத் திறந்து, பசும் பொன் ஆடை

- பசிய பொன்னாடைகளையும், வில் ஆரும் மணி - ஒளி நிறைந்த

மணிகளையும், கொடும் பூண் - வளைந்த அணிகளையும்,

வெறுக்கை முதல் எனைப் பலவும் - பொருள் முதலிய

பலவற்றையும், வெறுப்ப வீசி - (அவர்கள்) வெறுக்கும்படி நிறையக்

கொடுத்து எ - று.

கல்யாணம் - பொன்னைக் குறிப்பது. வேற்தர் - பகைவராய்ச்

சிறைப்பட்டவர். கழல நத்து : ஒரு சொல்; கழலுமாறு விடுத்துமாம்.

தொன்முறையாற் பெறுமாறு. பொன்னும் ஆடையும் என்றும், மணி

யானியன்ற பூண் என்றும், பூண் முதலிய வெறுக்கை என்றும்

கூறுதலுமாம். எனைப் பலவும் - எனைத்தும் பலவாகியவும். வீசி -

வரைவின்றி வழங்கி.(29)



* * *



(பா - ம்.) * தனைத்திறந்து.





	 	 தூமரபின் வருபெருமங் கலகவிகட்

கிருநிதியந் துகில்பூண் பாய்மா

காமர்கரி பரித்தடந்தேர்* முதலாய

பலபொருளுங் களிப்ப நல்கிக்

கோமறுகு களிதூங்கச் சுண்ணமொடு

மெண்ணெய்விழாக் குளிப்ப நல்கி

மாமதுரா நகரன்றி மற்றுமுள

நகரெங்கு மகிழ்ச்சி தூங்க.

(இ - ள்.) தூமரபில் வரு - தூய மரபில் வருகின்ற, பெரு

மங்கல கவிகட்கு - பெரிய மங்கலப் பாடர்களுக்கு, இருநிதியம் -

பெரும் பொருளும், துகில் பூண் - ஆடைகளும் அணிகளும், பாய்

மா - நாவுகின்ற குதிரைகளும், காமர் கரி - அழகிய யானைகளும்,

பரித் தடந்தேர் - குதிரைகள் பூட்டிய பெரியதேர்களும், முதலிய

பல பொருளும் - இவை முதலிய பல பொருள்களையும், களிப்ப

நல்கி - (அவர்கள்) மகிழக் கொடுத்து, கோ மறுகு - மன்னர்

வீதிகளில், களி தூங்க - மகிழ்ச்சி மிக, சுண்ணமொடும் எண்ணெய்

- மணப் பொடியையும் எண்ணெயையும், விழாக் குளிப்ப நல்கி -

நெய்யணி விழாக் கொண்டாடுதற்குக் கொடுத்து, மா மதுரா நகர்

அன்றி - பெரிய மதுரைப்பதியே அல்லாமல், மற்றும் உள நகர்

எங்கும் மகிழ்ச்சி தூங்க - ஏனைய பதிகளும் களிப்பு மீக்கூர

எ - று.

மங்கல கவி : வடநூன் முடிபு. நிதியம் - பொன். விழா -

நெய்யணி விழா; இதனை,

"புதல்வற் பயந்த புனிறுசேர் பொழுதில்

நெய்யணி மயக்கம் புரிந்தோள்"

என ஆசிரியர் தொல்காப்பியர் கூறுமாற்றானும் அறிக. (30)



* * *



(பா - ம்.) * பரிநெடுந்தேர்.





	 	 	 இவ்வண்ண நகர்களிப்ப விறைமகனுங்

		 களிப்பெய்தி யிறைவர் சொன்ன

	அவ்வண்ணஞ் சாதமுதல் வினைநிரப்பித்

		 தடாதகையென் றழைத்துத் தேவி

	மெய்வண்ண மறையுணரைா விறைவிதனை

		 மேனைபோன் மேனா ணோற்ற

	கைவண்ணத் தளிர்தீண்டி வளர்ப்பவிம

		 வான்போலக் களிக்கு நாளில்.

		 	 		 (இ - ள்.) இவ்வண்ணம் நகர் களிப்ப - இவ்வாறு

நகரமெல்லாம் மகிழ, இறைமகனும் களிப்பு எய்தி - மலையத்துவச

பாண்டியனும் மகிழ்ச்சி மிக்கு, இறைவர் சொன்ன அவ்வண்ணம் -

இறைவர் அசரீரி யாக அருளிச்செய்த அத் திருவாக்கின்படியே,

சாதம் முதல் வினை நிரப்பி - சாதகன்ம முதலாகிய சடங்குகளை

முடித்து, தடாதகை என்று அழைத்து - தடாதகை என்று பெயர்கூறி,

தேவி - தன் தேவியாகிய காஞ்சனமாலை, மெய்வண்ணம் மறை

உணரா - உண்மைத் தன்மையையுடைய வேதங்களாலும்

அறியப்படாத, இறைவிதனை - தடாதகைப் பிராட்டியாரை,

மேனைபோல் - மேனையைப்போல், மேல் நாள் நோற்ற -

முற்பிறப்பில் தவங்கிடந்த, கைவண்ணத் தளிர் தீண்டி வளர்ப்ப -

கைகளாகிய அழகிய தளிர்களால் தொட்டு வளர்க்க, இமவான்

போலக் களிக்கும் நாளில் - தான் மலையரையன்போல மகிழுங்

காலத்தில் எ - று.

சாதம் - பிறப்பு; சாதகன்மம், மறை மெய்வண்ணமுணராத

என்றுமாம். தேவி வளர்ப்ப இறைமகனும் களிக்கு நாளில். (31)





	 	 	 திருந்தாத விளங்குதலை யாயமொடு

		 புறம்போந்து சிறார்க்குச் சிற்றில்

	விருந்தாக மணற்சிறுசோ றட்டும்வரை

		 யுரங்கிழித்த வேளும் வாய்வைத்

	தருந்தாத விளமுலைவாய் வைத்தருந்தப்

		 பாவைதனக் களித்தும் போதில்

	வருந்தாதை யண்டமெலாஞ் சிற்றிலிழைப்

		 பாளாய்க்கு மகிழ்ச்சி செய்தாள்.

	 	 	 		 (இ - ள்.) திருந்தாத இளங்குதலை ஆயமொடு - திருத்தம்

பெறாத இளமையாகிய மழலைச் சொற்களையுடைய சிறுமிகளின்

குழுவொடு, புறம்போந்து - வீதிகளிற் சென்று, சிறு இல் - சிறு வீடு

(அமைத்து), சிறார்க்கு விருந்தாக மணல் சிறு சோறு அட்டும் -

சிறுவர்களுக்கு விருந்தாகுமாறு மணலால் சிறு சோறு சமைத்தும்,

வரை உரம கிழித்த வேளும் - கிரவுஞ்ச மலையின் மார்பைப்

பிளந்த முருகக் கடவுளும்; வாய்வைத்து அருந்தாத -வாயினை

வைத்து உண்ணப் பெறாத, இள முலை வாய் வைத்து அருந்த -

இளமையாகிய தனத்தில் வாய்வைத்து உண்ணுமாறு, பாவை தனக்கு

அளித்தும் - பாவைக்குக் கொடுத்தும், போதில் வரும் தாதை

அண்டம் எலாம் - தாமரை மலரில் தோன்றிய பிரமனுடைய

அண்டங்களை யெல்லாம், சிற்றில் இழைப்பாள் - (நினைப்பளவில்)

சிறுவீடாக இயற்றும் இறைவி, ஆய்க்கு மகிழ்ச்சி செய்தான் - தன்

தாயாகிய காஞ்சன மாலைக்குக் களிப்பை உண்டாக்கினாள் எ - று.

வேளும் : உம்மை உயர்வு சிறப்பு. வாய்வைத்தருந்தாமை

உண்ணா முலையாள் என்னும் பெயரானுமறிக. சோறடுதல் முதலியன

பாவனை. பாவை - மரப்பாவை முதலியன. தாதை - பிரமன்; பெயர்.

தாதையண்டம் - பிரமாண்டம். சிற்றிலிழைத்தல்போல்

அண்டங்களையெல்லாம் எளிதாகச் செய்வான். ஆய், திரிபு : திசைச்

சொல்லுமென்ப; சிறார் என்பதற்குச் சிறுமியர் என்று பொருள்

கூறுவாருமுளர்; அது சிறவாமை காண்க. (32)





	 	 	 	 தீட்டுவா ளிரண்டனைய கண்களிப்பத்

		 தோழியர்க்குத் தெரிய வாடிக்

	காட்டுவா ளெனக்* கழங்கு பந்துபயின்

	 றம்மனையுங் கற்றுப் பாசம்

	வீட்டுவான் மேலோடுகீழ் தள்ளவெமை

		 வினைக்கயிறு வீக்கி யூசல்

	ஆட்டுவாள் காட்டுதல்போ லாடினா

		 ணித்திலத்தாம் பசைத்த வூசல்.

	 	 (இ - ள்.) பாசம் வீட்டுவாள் - அடியார்கள் பாசத்தைப்

போக்கு வாளாகிய அம்மை, தீட்டுவாள் இரண்டு அனைய - தீட்டிய

வாட்கள் இரண்டனை ஒத்த, கண்களிப்ப - இருகண்களும்

களிக்குமாறு, தோழியர்க்கு தெரிய ஆடிக்காட்டுவாள் என -

தோழிமார்களுக்கு (அவர்கள்ஸ்ரீ அறிய ஆடிக் காட்டுவாளைப்போல,

கழங்கு பந்து பயின்று - கழங் காடலையும் பந்தாடலையுஞ் செய்து,

அம்மனையும் கற்று - அம்மனை யாடலையும் கற்று, மேல் கீழ்தள்ள

எமைவினைக்கயிறு வீக்கி - மேலும் கீழும் புகுமாறு எங்களை

வினைகளாகிய கயிற்றால் பிணித்து, ஊசல் ஆட்டுவான் -

ஊசலாட்டுகின்ற அவ்வம்மை, காட்டுதல்போல் - (இங்கு அதனைக்)

காட்டல்போல, நித்திலத் தாம்பு அசைத்த ஊசல் ஆடினாள் -

முத்து வடத்தாற் கட்டிய ஊசலில் ஆடினாள் எ - று.

வீட்டுவாள் : பெயர். மேலொடு கீழ் - துறக்க நிரயம்; ஒடு :

எண்ணிடைச் சொல். ஆட்டுவாள் : தொழிற் பெயருமாம், ஊசல் -

ஊஞ்சல். (33)





	 	 	 இம்முறையாற் றாயர்க்குந் தோழியர்க்கு

		 மகத்துவகை யீந்தா ளாகி

	அம்முறையாற் றாதைக்கு மகத்துவகை

		 யீவாளா யாத்த வாய்மைச்

	செம்மறையா ரணமுதனா லீரெட்டுக்

		 கலைமுழுதுந் தெளிந்தா ளந்த

	மெய்ம்மறையார் கலையனைத்து மேகலையா

		 மருங்கசைத்த விமலை யம்மா.



(இ - ள்.) இம்முறையால் - இவ்வகையான

விளையாட்டுக்களால், தாயர்க்கும் தோழியர்க்கும் - அன்னைக்கும்

தோழிகளுக்கும், அகத்து உவகை ஈந்தாளாகி - உள்ளத்து

மகிழ்ச்சியைக் கொடுத்தருளி, அம் முறையால் - அங்ஙனமே,

தாதைக்கும் அகத்து உவமை ஈவாளாய் - தந்தைக்கும் மனத்தின்கண்

மகிழ்ச்சியைக் கொடுத்தருள, ஆத்த வாய்மைச் செம்மறை ஆரணம்

முதல் - கடவுளின் வாய்மொழியாகிய வெவ்விய மறையாகிய

வேதமுதலாகவுள்ள, நால் ஈரெட்டுக் கலைமுழுதும் தெளிந்தாள் -

அறுபத்துநான்கு கலைகளையும் முற்றும் குற்றமறத் தெளிந்தாள்;

அந்த மெய்மறை ஆர்கலை அனைத்தும் - அந்த உண்மை யாகிய

மறைமுதலிய நிறைந்த கலைகளனைத்தையும், மேகலையாமருங்கு

அசைத்த விமலை - மேகலையாக அரையிற் கட்டிய அம்மை

எ - று.

ஈவாளாய் - ஈவாளாக : எச்சத்திரிபு. கல்வியால் மகிழ்தல்

தந்தை யியல்பாகலின் இங்ஙனங் கூறினார். வாய்மை - வாய்மொழி;

வாக்கு. மறை ஆரணம், ஒரு பொருளன. அம்மா : வியப்பிடைச்

சொல். அறுபத்து நான்கு கலைகள் இவை யென்பதனைச் சுக்கிரநீதி

நான்காம் அத்தியாயம் மூன்றாம் பிரகரணத்திற் காண்க. (34)





	 	 	 சொல்வாய்மைக் கலைத்தெளிவு முழுமதியைப்

		 பிளந்திருபாற் சொருகி யன்ன

	பல்வாய்மைக் கடகரிதேர் பரியுகைக்குந்

		 திாறனுமழற் பகழி தூர்க்கும்

	வில்வாள்வச் சிரமுதற்பல் படைத்தொழிலுங்

		 கண்டிளமை விழுங்கு மூப்பிற்

	செல்வாய்மைத் திறலரசன் றிருமகட்கு

		 முடிசூட்டுஞ் செய்கை பூண்டான்.

	 	 	 		 (இ - ள்.) வாய்மை சொல் கலைத்தெளிவும் - உண்மையைக்

கூறும் கலைகளின் தெளிவையும், முழுமதியைப் பிளந்து - நிறைந்த

சந்திரனை இருபிளவாக்கி, இருபால் சொருகி அன்ன - இரண்டு

பக்கங்களிலும் சொருகி வைத்தாற் போன்ற, பல் வாய் மை கட கரி

- தந் தங்கள் அமைந்த கரிய மதத்தினையுடைய யானையையும்,

தேர்பரி - தேரையும் குதிரையையும், உகைக்கும் திறனும் -

செலுத்தும் வகையையும், அழல் பகழி தூர்க்கும் வில் - கொடிய

அம்புகளைப்பொழியும் வில்லும், வாள் வச்சிர முதல் பல்படைத்

தொழிலும் கண்டு - வாட் படையும் வச்சிரப்படையு முதலிய பல

படைக்கலத் தொழிலின் தேர்ச்சியையும் பார்த்து, இளமை விழுங்கு

மூப்பில் செல் - இளமையைப் போக்கிய மூப்புப் பருவத்திற்

செல்கின்ற, வாய்மைத் திறல் அரசன் - உண்மையையுடைய வெற்றி

பொருந்திய மன்னனாகிய தந்தை, திருமகட்கு முடிசூட்டும் செய்கை

பூண்டான் - தன் திருமகளுக்கு மகுடஞ் சூட்டுகின்ற செய்கையில்

அமைந்தான் எ - று.

தெளிவும் திறனும் தொழிலும் கண்டு. மூப்பிற் செல்லுதல் -

முதுமையுற்று நடத்தல். (35)





	 	 	 முடிகவிக்கு மங்கலநாள் வரையறுத்துத்

		 திசைதோறு முடங்கல் போக்கிக்

	கடிகெழுதார் மணிமௌலிக் காவலரை

		 வருவித்துக் காவல் சூழ்ந்த

	கொடியணிமா நகரெங்கும் விழாவெடுப்ப

		 வழகமைத்துக் குன்ற மன்ன

	தொடிகெழுதோட் சுமதிதிரு மணத்தினுக்கு

		 வேண்டுவன சூழ்ந்து செய்தான்.

	 	 	 	 (இ - ள்.) குன்றம் அன்ன தொடி கெழுதோள் சுமதி -

மலையை ஒத்த வளையணிந்த தோளையுடைய சுமதி என்னும்

அமைச்சன், முடி கவிக்கு மங்கல நாள் வரையறுத்து - முடி

சூட்டுதற்குரிய மங்கல மாகிய நன்னாளை நிச்சயித்து, திசைதோறும்

முடங்கல் போக்கி - திக்குகள் தோறும் ஓலை விடுத்து, கடிகெழுதார்

- மணம் பொருந்திய மாலையை யணிந்த, மணிமௌலிக் காவலரை

வருவித்து - மணி முடி தரித்த மன்னர்களை வரச்செய்து,

காவல்சூழ்ந்த கொடி அணி மா நகர் எங்கும் விழா எடுப்ப - மதில்

சூழ்ந்த கொடிகளையுடைய அழகிய பெரிய நகரத்திலுள்ளார்

எவ்விடத்தும் சிறப்புச் செய்ய, அழகு அமைத்து - ஒப்பனை

செய்வித்து, திருமணத்தினுக்கு வேண்டுவன சூழ்ந்து செய்தான் -

அழகிய முடிசூட்டு விழாவுக்கு வேண்டும் பொருள்களை ஆராய்ந்து

திரட்டினான் எ - று.

முடங்கல் - திருமுகம்; ஓலையைச் சுருளாக்குதலின் முடங்கல்

என்பது பெயராயிற்று. காவல் - மதிலும் பிறவுமாம். கொடிகளை

யணிந்த எனலுமாம். குன்ற மன்ன தோள். தொடி - வீரவளை.

வேண்டுவன - வேண்டுங் காரியங்களுமாம். (36)





	 	 	 மங்கலதூ ரியமுழங்க மால்யானை

		 யுச்சிமிசை வந்த பூத

	கங்கைமுத லொன்பதுதீர்த் தமுநிரப்பிக்

		 கதிர்விடுபொற் கடம்பூ சித்துப்

	புங்கவரை மந்திரத்தீ வளர்த்தமுத

		 மருத்தியெரி பொன்னாற் செய்த

	சிங்கமணி யாதனத்தை நேசித்துப்

பூசித்துத் தெய்வ மேத்தி.

	 	 	 		 (இ - ள்.) மங்கல தூரியம் முழங்க - மங்கல வாத்தியங்கள்

ஒலிக்க - மால் யானை உச்சிமிசை வந்த பூத கங்கைமுதல் - பெரிய

யானையின் முடியில் வைத்துக் கொண்டுவந்த தூய்மையான

கங்கைமுதலிய, ஒன்பது தீர்த்தமும் நிரப்பி - ஒன்பது

தீர்த்தங்களையும் நிரப்பி, கதிர் விடு பொன் கடம் பூசித்து - ஒளி

வீசும் பொன்னாற் செய்த குடத்தைப் பூசித்து, மந்திரத்தீ வளர்த்து -

மந்திரத்தால் வேள்வித்தீயை வளர்த்து, புங்கவரை அமுது அருத்தி

- தேவர்களை அவியுண வுண்பித்து, எரி பொன்னால் செய்த -

ஒளி வீசும் பொன்னாற்செய்யப்பட்ட, மணிசிங்க ஆதனத்தை -

மணிகள் இழைத்த சிம்மாதனத்தை, நேசித்து பூசித்து தெய்வம் ஏத்தி

- அன்போடு பூசித்துத் தெய்வத்தைப் பராவி எ - று.

பூதம் - தூய்மை. ஒன்பது தீர்த்தம் - கங்கை, யமுனை,

சரச்சுவதி, நருமதை, காவிரி, குரி, கோதாவரி, துங்கபத்திரி,

தாமிரபன்னி என்பன; பிறவாறுங் கூறுப. அமுதம் அருத்தி என்பது

ஒரு சொல்லாய்ப் புங்கவரை யென்னும் இரண்டாவதற்கு

முடிபாயிற்று. தெய்வம் - ஆதனத்திற்குரிய தெய்வம்; கடவுளுமாம்.

(37)





	 	 	 திருமுடியை மதயானை மிசைவைத்து

நகரைவலஞ் செய்து பூசித்

தருமணியாற் சுடிகையிழைத் தாடகத்தாற்

குயிற்றியதோ ரைவாய் நாகம்

பெருமணிநீள் படம்பரப்பி மிசைகவிப்ப

		 வச்சிங்க பீடத் தேற்றிக்

	குருமணிவா ணகைமயிலைக் கும்பத்துப்

		 புண்ணியநீர் குளிர வாட்டி.



	 	 	 	 (இ - ள்.) திருமுடியை மதயானை மிசைவைத்து - அழகிய

கிரீடத்தை மதத்தினைடய யானையின்மேல் வைத்து, நகரை வலம்

செய்து பூசித்து - நகர்வலஞ் செய்வித்துப் பூசித்து, அருமணியால்

சுடிகை இழைத்து - அரிய மணிகளால் சூட்டுச் செய்து, ஆடகத்தால்

குயிற்றியது ஓர் ஐவாய் நாகம் - பொன்னாற் செய்யப்பட்டதாகிய

ஒரு ஐந்தலை நாகமானது, பெருமணி நீள் படம் - பெரிய

மணிகளையுடைய நீண்ட படங்களை, மிசை பரப்பி கவிப்ப - மேலே

பரப்பிக் கவிக்குமாறு (செய்த), அச் சிங்க பீடத்து - அந்தச்

சிம்மாதனத்தில், குருமணி வாள் நகை மயிலை ஏற்றி - நிறம்

பொருந்திய முத்துப் போலும் வெள்ளிய பற்களையுடைய மயில்

போலும் பிராட்டியாரை ஏற்றி, கும்பத்துப் புண்ணிய நீர் குளிர

ஆட்டி - கடத்தில் நிறைந்த புண்ணிய நீரினால் குளிருமாறு

திருமஞ்சனஞ் செய்வித்து எ - று.

செய்வித்து என்பது செய்து என நின்றது. குயிற்றியது :

செயப்பாட்டு வினைப் பெயரெச்சமாயிற்று. கவிப்ப ஏற்றி எனினுமாம்.

நீரால் ஆட்டி. (38)





	 	 	 புங்கவர்மந் தாரமழை பொழியவருந்

		 தவராக்கம் புகலத் தெய்வப்

	பங்கயமென் கொம்பனையா ராடமுனி

		 பன்னியர்பல் லாண்டு பாட

	மங்கலதூ ரியமுழங்க மறைதழங்க

		 மாணிக்க மகுடஞ் சூட்டி

	எங்கருணைப் பெருமாட்டிக் கரசமைச்சர்

		 பணியுந்தன் னிறைமை நல்கா.



(இ - ள்.) புங்கவர் மந்தார மழைபொழிய - தேவர்கள்

மந்தார மலர்மழையைப் பொழியவும், அருந்தவர் ஆக்கம் புகல -

அரிய முனிவர்கள் ஆசி கூறவும், தெய்வப் பங்கயமென் கொம்பு

அனையார் ஆட - தெய்வத்தன்மை பொருந்திய தாமரை மலர்ந்த

மெல்லிய பூங்கொம்பினை ஒத்த தேவமகளிர்கள் ஆடவுத், முனி

பன்னியர் பல்லாண்டு பாட - முனிபத்தினிகள் பல்லாண்டு பாடவும்,

மங்கல தூரியம் முழங்க - மங்கள வாத்தியங்கள் ஒலிக்கவும், மறை

தழங்க - வேதம் முழங்கவும், எம் கருணைப் பெருமாட்டிக்கு - எம்

பெருங் கருணைப் பிராட்டியாருக்கு, மாணிக்க மகுடம் சூட்டி -

மணிமுடி சூட்டி, அரசு அமைச்சர் பணியும் தன் இறைமை நல்கா

-அரசர்களும் அமைச்சர்களும் வணங்கப் பெறும் தன்

தலைமையைக் கொடுத்து எ - று.

பொழிய என்பது முதலிய செயவெனெச்சங்கள் சூட்டி

யென்பதனோடு தனித்தனி முடியும். ஏனை அரசரும் அமைச்சரும்

பணியும் தலைமையைப் பெருமாட்டிக்கு நல்கி. (39)





	 	 	 	 	பாலனைய மதிக்கவிகை மிசைநிழற்ற

		 மதிகிரணம்* பரப்பி யன்ன

	கோலமணிக் கவரிபுடை யிரட்டமலர்

		 மழைதேவர் குழாங்க டூற்றக்

	காலையிளங் கதிர்கயிலை யுதித்தெனவெண்

		 கடாயானைக் கழுத்தில் வேப்ப

	மாலைமுடிப் பெண்ணரசை மங்கலதூ

		 ரியமுழங்க வலஞ்செய் வித்தான்.

	 	 (இ - ள்.) பால் அனைய மதிக் கவிகை மிசை நிழற்ற -

பால்போலும் வெண்ணிறமுடைய சந்திரவட்டக் குடையானது மேலே

நிழலைச் செய்யவும், மதி கிரணம் பரப்பியன்ன - அந்தச் சந்திரன்

தன் கிரணங்களைப் பரப்பினாற்போல, கோல மணிக் கவரி புடை

இரட்ட - அழகிய வெண்கவரிகள் இருபக்கங்களிலும் வீசவும்,

தேவர் குழாங்கள் மலர் மழை தூற்ற - அமரர் கூட்டங்கள் மலர்

மாரியைப் பொழியவும், காலை இளங்கதிர் கயிலை உதித்தென -

காலையிற் றோன்றும் இளஞாயிறு வெள்ளிமலையில் உதித்தாற்போல,

வேப்பம் மாலை முடிப்பெண் அரசை - வேப்பமலர் மாலையை

அணிந்த முடியினையுடைய பெண்ணரசாகிய தடாதகைப்

பிராட்டியாரை, கடா வெள் யானைக் கழுத்தில் - மதத்தினையுடைய

வெள்ளை யானையின் பிடரியில் (ஏற்றி), மங்கல தூரியம் முழங்க

வலஞ் செய்வித்தான் - மங்கல வாச்சியங்கள் ஒலிக்க நகர்வலஞ்

செய்வித்தான் எ - று.

பரப்பினாலன்ன என்பது பரப்பியன்ன வென்றாயிற்று. கவரி -

சாமரை. இரட்டுதல் - மாறி வீசுதல். உதித்தென - உதித்ததென,

பெண்ணரசு - பெண்களுக்கு அரசும், பெண்ணாகிய அரசுமாம்.

ஏற்றி யென ஒரு சொல் வருவிக்கப்பட்டது. (40)



* * *





(பா - ம்.) * மதிக்கிரணம்.





	 	 பவிண்ணாடு மொழிகேட்ட மகிழ்ச்சியினுந்

திருமகடன் விளக்க நோக்கி

உண்ணாடு பெருங்களிப்புத் தலைசிறப்பச்

சிலபகல்சென் றொழிய மேனாட்

புண்ணாடு வேன்மங்கை குதுகலித்து

நடிப்பத்தன் புயமேல் வைத்த

மண்ணாடு மகட்களித்து வானாடு

பெற்றானம் மகவு பெற்றான்.



(இ - ள்.) விண் ஆடு மொழி கேட்ட மகிழ்ச்சியினும் -

விண்ணின் கண் தோன்றிய அசரீரியைக் கேட்ட பொழுது உண்டான

மகிழ்ச்சியை விட, திருமகள் தன் விளக்கம் நோக்கி - செல்வப்

புதல்வியாரின் விளக்கத்தைப் பார்த்து உள்நாடு பெருங்களிப்புத்

தலை சிறப்பு - உள்ளத்தில் விரும்புகின்ற பெரிய மகிழ்ச்சியானது

மிகச் சிறக்குமாறு, சில பகல் சென்று ஒழிய - சின்னாட்கள்

கழிந்தொழிய, மேல் நாள் - முன்னாளில், புண் நாடு வேல்

மங்கை குதுகலித்து நடிப்ப - (பகைவர்களின்) தலையினை

நாடுகின்ற வேலையுடைய வீரமகள் மகிழ்ந்து கூத்தாடுமாறு,

தன்புயம் மேல்வைத்த மண் நாடு - தனது தோளில் வைத்தாற்றிய

நிலவுலகத்தை, மகட்கு அளித்து - புதல்வியாருக்குக் கொடுத்து,

வான் நாடு பெற்றான் - வானுலகத்தை யடைந்தான்; அம்மகவு

பெற்றான் - அந்தப் புதல்வியைப் பெற்றவனாகிய மலயத்துவசன்

எ - று.

கேட்ட மகிழ்ச்சி - கேட்டதனாலாகிய மகிழ்ச்சி. வேல் மங்கை

- கொற்றவை; வீரலக்குமி. பகைவென்று ஆண்டமை கூறினார்.

மண்ணாடு மகட்களித்து வானாடு பெற்றான் என்பது

பரிவருத்தனையணி. (41)





	 	 	 	 விரதநெறி யடைந்தீற்றுக் கடன்பிறவுந்

		 தாதைக்கு விதியா லாற்றி

	அரதனமெல் லணைமேற்கொண் டுலகமெலா

		 மொருகுடைக்கீ ழாள்வா ளானாள்

	சரதமறை யாய்மறையின் பொருளாயப்

		 பொருண்முடிவு தானாய்த் தேனின்

	இரதமெனப் பூவின்மண மெனப்பரம

		 னிடம்பிரியா வெம்பி ராட்டி.

	 	 (இ - ள்.) சரத மறையாய் - உண்மை மறையாயும், மறையின்

பொருளாய் - அம்மறையின் பொருளாயும், அப்பொருள் முடிவு

தானாய் - அந்தப் பொருளின் முடிவாயும், தேனின் இரதமென -

தேனின் சுவை போலவும், பூவின் மணமென - பூவின் மணம்

போலவும், பரமனிடம் பிரியா எம்பிராட்டி - இறைவனிடத்தினின்றும்

நீங்காத எம் பிராட்டியார், விரத நெறி அடைந்து - விரத நெறியை

எய்தி, தாதைக்கு ஈற்றுக்கடன் பிறவும் விதியால் ஆற்றி -

தந்தைக்குப் பிற்கடன் முதலிய பிறவற்றையும் முறைப்படிசெய்து,

அரதனமெல் அணைமேற் கொண்டு - மணிகளிழைத்த மெல்லிய

சிம்மாதனத்தில் வீற்றிருந்து, உலகம் எலாம் ஒரு குடைக்கீழ்

ஆள்வாளானாள் - உலக மனைத்தையும் ஒரு குடையின் கீழ்

ஆளலுற்றாள் எ - று.

கடனும் பிறவுமென விரிக்க. ஈற்றுக்கடன் - அந்தியேட்டி.

பொது வறப் புரந்தாரென்பார் உலகமெலாம் ஒரு குடைக்கீழ்

ஆள்வாளானாள் என்றார். ‘நீரின் றண்மையனல் வெம்மையெனத்

தனையகலாதிருந்து’ என முற்கூறியதுங் காண்க. இடம்பிரியா -

இடர் பாகம் பிரியாத என்றுமாம். (42)





	 	 [ வேறு - ]



மண்ணர சிறைஞ்ச ஞால மனுவழி புரந்து மாறன்

விண்ணர சிருக்கை யெய்தப் பெற்றபின் விடையோ னுள்ளத்

தெண்ணர சன்ன மென்னத் தென்னவ னீன்ற கன்னிப்

பெண்ணர சிருந்து யுருட்டிய பெருமை சொல்வாம்.

(இ - ள்.) மண் அரசு இறைஞ்ச ஞாலம் மனுவழி புரந்து -

நில வுரகத் தரசரெல்லாம் வணங்குமாறு இம் மண்ணுலகை மனுமுறை

யால் ஆண்டு, மாறன் விண் அரசு இருக்கை எய்தப் பெற்றபின் -

மலயத்துவச பாண்டியன் விண்ணுலகத்தில் இந்திரனது ஆதனத்தை

அடையப் பெற்ற பின்பு, விடையோன் உள்ளத்து எண் - இடப

வாகனத்தையுடைய இறைவன் திருவுள்ளத்தின்கண் கருதுகின்ற,

அரசு அன்னமென்ன - அரச அன்னத்தைப்போல, தென்னவன்

ஈன்ற கன்னிப்பெண் அரசு - அப்பாண்டியன் பெற்ற கன்னியாகிய

பெண்ணரசியார், இருந்து - அரியணையில் வீற்றிருந்து, நேமி

உருட்டிய பெருமை சொல்வாம் - ஆணையாகிய திகிரியைச்

செலுத்திய பெருமையைக் கூறுவாம் எ - று.





இந்திரனது ஆதனமென்பதனை,

"அலையத்தரி யட்டவ னாதன நீத்து"

எனப் பின் வருதலா னறிக. எண் : வினைத்தொகை. எண்ணும்

கன்னி என்ன, ஈன்ற கன்னி எனத் தனித்தனியியையும் மூன்றமடியிற்

சீரெதுகை பயின்றிருத்தல் காண்க. ஆணையைத் திகிரியாகக் கூறுதல்

வழக்கு. (43)





	 	 	 	 இன்னிய மியம்பு மாக்க* ளெழுப்பவா னிரவி தோன்றக்

	கன்னலைந் தென்னப் பள்ளித் துயிலெழீ இக் கடிநீ ராடித்

	தன்னிறை மரபுக் கேற்ற நியதிமா தான மன்பு

	துன்னிய கடவுட் பூசைத் தொழின்முத லனைத்து முற்றா.

	 	 	 		 (இ - ள்.) இன் இயம் இயம்புமாக்கள் எழுப்ப - இனிய

இயங்களை ஒலிக்கு மக்கள் (அவ்வொலியால்) எழுப்ப, வான் இரவி

தோன்ற - வானின்கண் ஞாயிறு உதிக்க, கன்னல் ஐந்து என்ன -

நாழிகை ஐந்து என்று சொல்ல (உள்ள அது போது), பள்ளித்துயில்

எழீஇ - படுக்கையினின்றும் துயில் நீத்தெழுந்து, கடி நீர் ஆடி -

மணமுள்ள நீரில் மூழ்கி, தன் இறை மரபுக்கு ஏற்ற - தன் மன்னர்

மரபுக்குத் தக்க, நியதிமா தானம் - கடன்கள் பெரிய தானங்கள்,

அன்பு துன்னிய கடவுள் பூசைத் தொழில் - அன்பு மிக்க

சிவபூசையாகிய கிரியை, முதல் அனைத்தும் - முதலாகிய

யாவற்றையும், முற்றா - செய்து முடித்து எ - று.

அன்பு மிக்குச் செய்யும் பூசையினை அன்புமிக்க பூசையென

உபசரித்தார்; துன்னிய கடவுள் என்னலுமாம். (44)





	 	 	 	 திடம்படு மறிஞர் சூழச் சிவபிரான் கோயின் முன்னிக்

	கடம்படி முளைத்த முக்கட் கரும்பினை மறைவண்டார்க்கும்

	விடம்பொதி கண்டத் தேனை விதிமுறை வணங்கி மீண்டு

	குடம்பயில் குடுமிச் செம்பொற் குருமணிக் கோயி னண்ணி.

	 (இ - ள்.) திடம்படும் அறிஞர் சூழ - கலங்காத

அறிவினையுடைய அமைச்சர்கள் புடைசூழ, சிவபிரான் கோயில்

முன்னி - சோமசுந்தரக் கடவுளின் திருக்கோயிலை யடைந்து,

கடம்பு அடி முளைத்த முக்கண் கரும்பினை - கடம்ப

மரத்தினடியில் முளைத்த மூன்று கண்களையுடைய கரும்பும்,

மறைவண்டு ஆர்க்கும் - வேதமாகிய வண்டுகள் ஒலிக்கப் பெறும்,

விடம்பொதிகண்டத்தேனை - நஞ்சு பொதிந்த திருமிடற்றினை

யுடைய தேனும் ஆகிய பெருமானை, விதிமுறை வணங்கி மீண்டு -

விதிப்படி பணிந்து (அங்கு நின்றும்) திரும்பி, குடம்பயில் குடுமி -

கலசங்கள் பொருந்திய முடியினையுடைய, செம்பொன் குருமணிக்

கோயில் நண்ணி - சிவந்த பொன்னாலாகிய நிறம் பொருந்திய

மணிகள் பதித்த தமது மாளிகையை யடைந்து எ - று.

கரும்பென்றும், தேனென்றும் உவமையாற் கூறினார்; இன்பம்

விளைத்தலின். கண் - விழயையும் கணுவையுங் குறிக்கும்,

"கண்கள் மூன்றுடையதோர் கரும்பே"

என்பது திருவிசைப்பா. இறைவனைத் தேனென்றும் மறையினை

வண்டென்றும் உருவகித்தல்,

"மன்றுளாடுமது வின்னசையாலே மறைச்சுரும்பறை

புறத்தின் மருங்கே"

என்னும் திருத்தொண்டர் புராணச் செய்யுளிலும் காணப்படுமாறறிக.

கண்டத்தோனை என்னும் பாடம் சிறவாமை காண்க. (45)





	 	 	 அரசிறை கொள்ளுஞ் செம்பொ னத்தாணி யிருக்கை யெய்தி

	நிரைசெறி மடங்க லாறு முடங்கின நிமிர்ந்து தாங்க

	விரைசெறி மலர்மீப் பெய்த வியன்மணித் தவிசின் மேவித்

	திரைசெறி யமுதிற் செய்த பாவைபோற் சிறந்து மாதோ.

	 	 		 (இ - ள்.) அரசு இறைகொள்ளும் - அரசர்கள்

தங்கியிருக்கும், செம்பொன் அத்தாணி யிருக்கை எய்தி - சிவந்த

பொன்னாலாகி அத்தாணி மண்டபத்தை யடைந்து, நிரை செறி ஆறு

மடங்கல்முடங்கின நிமிர்ந்து தாங்க - வரிசையாக நெருங்கிய ஆறு

சிங்கங்கள் வளைந்தன வாய்க் கழுத்தை நிமிர்த்தித் தாங்குமா

றியற்றிய, விரை செறி மலர் மீப்பெய்த - மணம் நிறைந்த மலர்களை

மேலே பெய்த, வியன்மணித் தவிசில் மேவி - பெரிய

மணியாதனத்தில் வீற்றிருந்து, திரை செறி அமுதில் செய்த

பாவைபோல் சிறந்து - கடலிற்றோன்றிய அமுதத்தாற் செய்த பாவை

போலப் பொலிந்து எ - று

இறைகொள்ளல் - தங்கல் : ஒரு சொல்; அரசிறை -

பகுதியுமாம் தாங்க வியற்றிய என்க. மீ மல்லான் திரை :

ஆகுபெயர். தூய்மைக்கும் இனிமைக்கும் அமுது கூறினார்;

"ஆதரித் தமுதிற் கோல்தோய்த் தவயவ மமைக்குந் தன்மை

யாதெனத் திகைக்கு மல்லான் மதனற்கு மெழுத வொண்ணா"

என்றார் பிறரும். மாது, ஓ : அசைகள். (46)





	 	 	 அனிந்திதை யமுதின் சாயற் கமலினி யணங்கு காதல்

கனிந்தபார் மகளி ராய்வந் தடைப்பைபொற் களாஞ்சி

யேந்த

இனந்திரி பதுமக் கோயி லிருவரு மனைய ராகிப்

புனைந்தவெண் கவரிக் கற்றை யிருபுடை புரட்டி வீச.

	 		 		 (இ - ள்.) அனிந்திதை அமுதின் சாயல் கமலினி அணங்கு -

(திருக்கயிலாய மலையில் அகம்படித்தொண்டு செய்யும்)

அனிந்திதையும் அமுதைப்போலும் மென்மைத் தன்மையையுடைய

கமலினியும் ஆகிய தெய்வமகளிர், காதல் கனிந்த பார்மகளிராய்

வந்து - அன்பு முதிர்ந்த மானிய மகளிராய்த் தோன்றி, அடைப்பை

பொன்களாஞ்சி ஏந்த - அடைப்பையையும் பொன்னாற் செய்த

களாஞ்சியையும் ஏந்தவும், இனம்திரி பதுமக் கோயில் இருவரும் -

நிறம் மாறுபட்ட தாமரைமலரைக் கோயிலாகவுடைய திருமகளும்

கலைமகளும், அனையராகி - அம் மானிட மகளிராகி, புனைந்த

வெண் கற்றை கவரி - அலங்கரித்த வெள்ளிய கற்றையாகவுள்ள

சாமரைகளை, இருபுடை புரட்டி வீச - இருபுறங்களிலும் புரட்டி

வீசவும் எ - று.

கமலினி அனிந்திதை யென்னும் இவ்விருவருமே பரவை

நாய்ச்சி யாராகவும் சங்கிலி நாய்ச்சியாராகவும் திருவவதாரஞ்

செய்தவர்கள். அடைப்பை - இலையமுதிடும் பை. களாஞ்சி -

படிக்கம்; தட்டமுமாம். செந்தாமரை வெண்டாமரை யென்பார்

இனந்திரிபதுமம் என்றார். (47)





	 	 	 	 செடியுட லெயினச் செல்வன் சென்னிமேற் சுமந்து சாத்துங்

	கடியவிழ் மலரிற் பொன்னிக் காவலன் குடக்கோ னேனை

	முடிகெழு வேந்த ருள்ளார் முடிமிசை மிலைந்த தாமம்

	அடிமிசைச் சாத்தி நங்கை யாணையா றேவல் செய்ய.

		 	 		 (இ - ள்.) செடி உடல் எயினச் செல்வன் - முடைநாறும்

உடம் பினையுடைய வேடுவக்குலத் தலைவராகிய கண்ணப்பர்,

சென்னிமேல் சுமந்து சாத்தும் - முடியின்மேல் சுமந்து வந்து இடும்,

கடி அவிழ் மலரின் - மணம் விரிந்த திருப்பள்ளித்தாமம் போல,

பொன்னிக் காவலன் - காவிரிக்கரசனாகிய சோழனும், குடக்கோன்

- மேற்புல அரசனாகிய சேரனும், ஏனை முடிகெழு வேந்தர்

உள்ளார் - மற்றைய முடிசூடிய மன்னராயுள்ளவர்களும், முடிமிசை

மிலைந்த தாமம் - (தங்கள்) முடியின்கண் அணிந்த மாலைகளை,

அடிமிசைச் சாத்தி - திருவடியின்கண் இட்டு, நங்கை ஆணை ஆறு

ஏவல் செய்ய - அம்மையாரின் ஆணைவழி நின்று ஏவல் செய்யவும்

எ - று.

செடியுடன் என்பதனை ‘முடுகு நாறு குடிலை யாக்கையன்’

எனவும், சென்னி மேற் சுமந்து சாத்துதலை ‘தன்றலை தங்கிய

துவர்ப்பூ வேற்றி’ எனவும் முறையே, கல்லாடரும் நக்கீரரும்

திருக்கண்ணப்பர் திருமறத்துட் கூறுதலா னறிக. பொன்னி பாயும்

நாட்டுக்கரசனைப் பொன்னிக் காவலன் என்றார்; நாயகனுமாம்;



"கருங்கயற்கண் விழத்தொல்கி நடந்ததெல்லா நின்கணவன்

திருந்து செங்கோல் வளையாமை யறிந்தேன்வாழ காவேரி"

என்று சிலப்பதிகாரம் கூறுதலுங் காண்க. சேரன் குடக்கோவெனப்

படுதலைக் குடக்கோச் சேரல்’ என வருதலா னறிக. வணங்கி என்ப

தனைப் பிறிதோராற்றாற் கூறினார்; இது பிறிதினவிற்சியணி. (48)





	 	 வையுடை வாள ராகி மார்புறப் பின்னி யார்த்த

கையின ராகி யன்னை யென்றுதன் கருணை நோக்கஞ்

செய்யுமென் றிமையார் நோக்கி+நோக்குமேற் செங்கை

கூப்பி

உய்குந மெனவாய் பொத்தி யுழையர்தம் பணிகேட் டுய்ய.

(இ - ள்.) உழையர் - ஏவல் செய்வோர், வை உடை

வாளராகி - கூரியவாளை யுடையவராகியும், மார்பு உறப் பின்னி

ஆர்த்த கையினர் ஆகி - மார்பிலே பொருந்தப் பின்னிக்கட்டிய

கையையுடையவராகியும், அன்னை என்று தன் கருணை நோக்கம்

செய்யும் என்று - அன்னை யார் எப்பொழுதும் தம் அருட்

பார்வையைச் செலுத்துவாரோஎன்று, இமையார் நோக்கி -

கண்மூடாமல் பார்த்து, நோக்குமேல் - அரு ணோக்கஞ்

செய்வாராகில், செங்கைகூப்பி - சிவந்த கரங்களைக்குவித்து,

உய்குநம் என வாய் பொத்தி - பிழைத்தோம் என்று வாய்பொத்தி,

தம்பணி கேட்டு உய்ய - தமது ஏவலைக் கேட்டு உய்தி பெறவும்

எ - று.

வை - கூர்மை. இமையார் : முற்றெச்சம். உய்குநம் : எதிர்

காலச் சொல், இறந்தகாலங் குறித்தது. (49)



* * *





(பா - ம்.) +இமையா நோக்கி.





	 	 	 	 ஆங்கவன் மராட வேந்த னவன்கரு நாடர் வேந்தன்

	ஈங்கிவன் விராடர் வேந்த னிவன்குரு நாடர் வேந்தன்

	ஊங்குவன் சேரன் சென்னி யுவனெனக் கோலாற் சுட்டிப்

	பாங்கிரு மருங்குங் காட்டக் கஞ்சுகப் படிவ மாக்கள்.

	 	 		 (இ - ள்.) கஞ்சுகப் படிவமாக்கள் - சட்டை தரித்த

வடிவத்தை யுடைய கஞ்சுக மாக்கள், ஆங்கு அவன் மராடர்

வேந்தன் - அங்கு நிற்கின்ற மன்னன் மராடநாட்டினர்க்கு அரசன்,

அவன் கருநாடர் வேந்தன் - அவ்விடத்து நிற்பவன்

கருநாட்டாரரசன்; ஈங்கு இவன் விராடர் வேந்தன் - இங்கு நிற்கும்

இவன் விராட நாட்டினர் வேந்தன்; இவன் குருநாடர் வேந்தன்

- இங்கு நிற்போன் குருநாட்டவர்க்கு மன்னன்; ஊங்கு உவன் சேரன்

- நடுவில் நிற்கும் உவன் சேரன்; உவன் சென்னி என - ஊங்கு

நிற்போன் சோழன் என்று, கோலால் சுட்டி பாங்கு இருமருங்கும்

காட்ட - பிரப்பங் கோலால் சுட்டி வரி சையாக இரு பக்கங்களிலும்

நின்று காட்டவும் எ - று.

ஆங்கு முதலியவற்றின் பின்னுள்ள அவன் முதலியன பெயர்

மாத்திரையாய் நின்றன; ஆங்கு முதலியன அசையுமாம். உகரச்சுட்டு

நடுவையும் முன்னையும் பின்னையும் குறிக்கும். கஞ்சுமாக்கள் -

தூதரெனவும், சட்டையிட்ட பிரதான ரெனவும் கூறுவர்;

"சஞ்சயன் முதலாத் தலைக்கீடு பெற்ற

கஞ்சுக முதல்வரீரைஞ் ஞூற்றுவரும்"

என்னும் சிலப்பதிகார வடிகளின் அரும்பதவுரை நோக்குக. (50)





	 	 	 	 செந்தமிழ் வடநூ லெல்லை தெரிந்தவர் மறைநூ லாதி

	அந்தமி லெண்ணெண் கேள்வி யளந்தவர் சமய மாறும்

	வந்தவர் துறந்தோர் சைவ மாதவர் போத மாண்ட

	சிந்தனை யுணர்வான் மாயை வரிகெடச் செற்ற வீரர்.

	 	 	 		 (இ - ள்.) செந்தமிழ வடநூல் எல்லை தெரிந்தவர் -

செந்தமிழின் முடிவையும் வடநூலின் முடிவையும் தெரிந்தவர்களும்,

மறை நூல் ஆதி - வேதநூல் முதலிய, அந்தம் இல் எண் எண்

கேள்வி அளந்தவர் - அளவில்லாத அறுகத்து நான்கு

கலைகளையும் வரையறுத் துணர்ந்த வர்களும், சயம் ஆறும்

வந்தவர் - அறுவகைச் சமய நூல்களும் கைவந்தவர்களும்,

துறந்தோர் - பற்றற்றவர்களும், சைவமாதவர் - சிவபிரான்

திருத்தொண்டர்களும், போதம் மாண்ட - பசுபோதங் கெட்ட,

சிந்தனை உணர்வால் - தியானத்தோடு கூடிய மெய்யுணர்ச்சியால்,

மாயை வலிகெடச் செற்ற வீரர் - மாயையினது வலிகெடு மாறு

வென்ற மெய்ஞ்ஞானிகளாகிய வீரர்களும் எ - று.

ஆறு சமயம் முற் கூறப்பட்டன. வருதல் - கைவருதல். மாயை

வலிகெடச் செற்றலைத் திருவாசகத்துத் திருப்படை யெழுச்சியுள்,

"வானவூர் கொள்வோநா மாயப்படை வாராமே"

எனக் கூறுதலா னறிக. (51)





	 	 	 முன்னிருந் தினிய தேற்று மூத்தவ ரெண்ணி யெண்ணிப்

பன்னுமைந் துறுப்பிற் கால மளந்தறி பனுவன் மாந்தர்

பின்னுமுன் னோக்குஞ் சூழ்ச்சிப் பெருந்தகைச் சுமதி

யோடும்

இன்னமு தனைய கேள்வி மந்திரர் யாருஞ் சூழ.

	 	 	 		 (இ - ள்.) முன் இருந்து இனிய தேற்றும் மூத்தவர் -

எதிரிருந்து உறுதிப் பொருள்களை அறிவிக்கின்ற பெரியோர்களும்,

எண்ணி எண்ணிப் பன்னும் - ஆய்ந்தாய்ந்து கூறுகின்ற, ஐந்து

உறுப்பில்காலம் அளந்து அறிபனுவல் மாந்தர் - ஐந்து

அங்கங்களால் காலங்களை அறியும் சோதிடநூல் உணர்ந்தவர்களும்,

பின்னும் முன் நோக்கும் சூழ்ச்சிப் பெருந்தைகச் சுமதியோடும் -

மேல் வருவனவற்றையும் முன் நிகழ்ந்தனவற்றையும் ஆராய்ந்து

காணும் சூழ்ச்சித் திறத்தில் பெரிய தகுதியினையுடைய முதல்

மந்திரியாகிய சுமதியோடும், இன் அமுது அனைய கேள்வி மந்திரர்

யாரும் சூழ - இனிய அமுதத்தைஒத்த கேள்வி நலமுடைய

அமைச்சர் அனைவரும் சூழவும் எ - று.

மூத்தவர் - அறிவால் முதிர்ந்தோர்; உறுதி கூறம் புரோகிதர்.

ஐந்துறுப்பு - பஞ்சாங்கம்; திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம்

என்பன. பனுவன் மாந்தர் - கணிகள். முன்னும் என விரிக்க. சுமதி

- முதலமைச்சன்; பட்டம்.(52)





	 	 	 கற்றறி யந்த ணாளர் விருத்திகள் கடவுட் டானத்

தற்றமில் பூசைச் செல்வ மறப்புற நடக்கை யேனைச்

செற்றமில் குடிகள் மற்று மமைச்சராற் றெளிந்தும் வெவ்வே

றொற்றுவிட் டுணர்ந்தும் வேறு குறையுண்டே லொறுத்துத்

தீர்த்தும்.

	 	 	 		 (இ - ள்.) கற்று அறி அந்தணாளர் விருத்திகள் - (மறை

முதலிய நூல்களைக்) கற்றுணர்ந்த அந்தணர்கள் விருத்திகளையும்,

கடவுள் தானத்து அற்றம்இல் பூசைச்செல்வம் - தேவாலயங்களில்

நடக்கும் குற்றமில்லாத பூசனைச் சிறப்புக்களையும், அப்புறம்

நடக்கை - அறச் சாலைகளின் நிகழ்ச்சிகளையும், ஏனைச் செற்றம்

இல் குடிகள் - அவை யொழிந்த வெறுப்பு இல்லாத குடிகளின்

(வாழ்க்கைகளையும்), மற்றும் - பிறவற்றையும், அமைச்சரால்

தெளிந்தும் - மந்திரிகளால் உணர்ந்தும், வெவ்வேறு ஒற்றுவிட்டு

உணர்ந்தும் - வேறு வேறு ஒற்றர்களை அனுப்பி அறிந்தும், வேறு

குறை உண்டேல் ஒறுத்துத் தீர்த்து - அவைகளுள் வேறு குறைகள்

இருக்குமானால் தண்டித்து அக்குறைகளைப் போக்கியும் எ - று.

விருத்திகள் - பிரமதேயமாக விடப்பட்ட மானியம் முதலியன;

தொழல்களுமாம். கடவுட்டானம் - திருக்கோயில்; திருமடம்

முதலியவுமாம். நடக்கை - நடைபேறு. ஏனை - மற்றும் :

இடைச்சொல். செற்ற மின்மை - அன்புடைமை. வெவ்வேறு

ஒற்றுவிடவேண்டும் என்பது,

"ஒற்றொற் றுணராமை யாள்க வுடன்மூவர்

சொற்றொக்க தேறப் படும்"

என்னும் திருக்குறளா லறிக. வேறுகுறை - மாறாகிய குறை;

அதற்குக் காரணமானவரை யொறுத்தென்க. (53)





	 	 	 ஆரியுத் தேசத் தானு மிலக்கண வமைதி யானுஞ்

சோதனை வகைமை யானுஞ் சொன்னநூ லனுவா தித்து

நீதியி னவற்றாற் கண்டித் தவ்வழி நிறுத்தித் தம்மில்

வாதிகள் வாதஞ் செய்யுங் கோட்டிமேன் மகிழ்ச்சி

கூர்ந்தும்.

	 	 	 		 (இ - ள்.) ஆதி உத்தேசத்தானும் - முதலாகிய

உத்தேசத்தினாலும், இலக்கண அமைதியானும் - இலக்கண

அமைவினாலும், சோதனை வகைமையானும் - சோதனை

வகையாலும், சொன்ன நூல் - பிறர் கூறிய நூற் பொருள்களை,

அநுவாதித்து - எடுத்து மொழிந்து, நீதியின் - முறைமையினை

யுடைய, அவற்றால் - தாங் கூறும் உத்தேசம் முதலிய வற்றால்,

கண்டித்து - அவற்றை மறுதது, அவ்வழி நிறுத்தி - தாம்

கூறியவங்றறை அந்நெறியிலே நிலை பெறச் செய்து, வாதிகள் -

வாதியராயினார், தம்மில் வாதம் செய்யும் கோட்டி மேல் - தம்முள்

வாதம் புரியுங் கூற்றினிடத்து, மகிழ்ச்சி கூர்ந்தும் - மகிழ்ச்சிமிக்கும்

எ - று.

உத்தேசம் - தான் கூறும் பொருளைப் பெயர் மாத்திரையான்

எடுத்தோதல்; இலக்கணம் - இலக்கியத்தின் சிறப்புயில்பு; அவ்

வியாத்தி அதிவியாத்தி அசம்பவம் என்னும் முக்குற்றங்களும்

இல்லாத தன்மை. சோதனை - இலக்கியத்தில் இலக்கணமுளதாதலை

ஆராய்தல். நூல் என்றது ஈண்டுப் பிறர் கூறிய பொருளை. அது

வாதித்தல் - பிறர் கூறியவற்றை ஒரு பயன் நோக்கித் தான் எடுத்து

மொழிதல், நீதியின் - தருக்க முறைமையால். அவற்றால் -

அவ்வுத்தேசம் முதலியவற்றால்; தாம் கூறும் அவற்றாலென்க.

நிறுத்தல் - தங்கொள்கையைத் தாபித்தல். வாதிகள் - பிறர்மத

மறுத்துத் தம்மத நிறுத்துவோர். கோட்டி - கூட்டம்; அவை; ஈண்டு

வாதஞ் செய்யுங் கூற்று; ‘கோட்டி கொளல்’ என்பதுங் காண்க. (54)





	 	 	 பையுள பகுவாய் நாகப் பள்ளியோ னாதி வானோர்

கையுள வலியா லட்ட கடலமு தனைத்தும் வாரிப்

பொய்யுள மகலக் கற்ற புனிதநூற் புலவர் நாவிற்

செய்யுளின் விளைவித் தூட்டத் திருச்செவி தெவிட்ட

வுண்டும்.

	 	 	 	 (இ - ள்.) பை உள பகுவாய் நாகப் பள்ளியோன் ஆதி

வானோர் - படத்தின் கண் உள்ள பிளந்த வாயையுடைய பாம்பாகிய

படுக்கையை யுடைய திருமால் முதலிய தேவர்கள், கையுள வலியால்

அட்ட கடல் அமுது அனைத்தும் - கைகளில் உள்ள வலிமையால்

கடைந்த கடலில் தோன்றிய அமுத மனைத்தையும், வாரி - அள்ளி,

பொய் உளம் அகலக் கற்ற புனிதநூல் புலவர் - அறியாமை

உளத்தினின்றும் நீங்குமாறு தூய நூல்களைக் கற்றுணர்ந்த

புலவர்கள், நாவில் செய்யுளின் விளைவித்து ஊட்ட - நாவன்மையாற்

செய்யுளில் விளையச் செய்து உண்பிக்க, திருச்செவி தெவிட்ட

உண்டும் - (தமது) திருச்செவிகள் தேக்கிடுமாறு நுகர்ந்தும் எ - று.

வாரி விளைத்தூட்ட எனக் கூட்டுக. பொய்ம்மை யொழிதலே

புலமைக்குச் சான்றென்பார் ‘ பொய்யுள மகலக்கற்ற புலவர்’

என்றார். விளைவித்தல் - ஒன்பான் சுகைவளையும் உண்டாக்கல்.

விளைவித்தென்பதற் கேற்பச் செய்யுளின் என்பதற்குச்

செய்யின்கண்ணே யெனப் பொருள் தொனித்ாலுங் காண்க; இதற்கு

நாவாகிய ஏரால் எனவும் விரிக்க. அமிழ்தத்தை முழுதும் பெய்து

வைத்தாற்போலச் சுவைமிக்குடைய செய்யுட்கள் என்றார். (55)





	 	 	 தொல்லைநான் மறையோர் சைவர் துறந்தவர் யார்க்கு

மின்பம்

புல்லவா னமுதுங் கைப்பப் பாகநூற் புலவ ரட்ட

முல்லைவான் முகையி னன்ன வறுசுவை முரியா மூரல்

நல்லவூ னருத்தி யன்னார் நாவிந் தமுது செய்தும்.

			 		 (இ - ள்.) தொல்லை நான்மறையோர் - பழைய

நான்குமறைகளையுங் கற்ற அந்தணர்களும், சைவர் துறந்தவர்

யார்க்கும் - சைவர்களும் துறவிகளும் ஆகிய அனைவருக்கும்,

இன்பம் புல்ல - மகிழ்ச்சி பொருந்த, வான் அமுதும் கைப்ப -

தேவாமுதமு கைக்குமாறு, பாக நூல் புலவர் அட்ட -அடு நூல்

வல்லவர் சமைத்த, முல்லை வால்முகையின் அன்ன முரியா மூரல் -

முல்லையினது வெள்ளிய அரும்பினை ஒத்த முரியாத அன்னமும்,

அறுசுவை நல்ல ஊண் அருத்தி - அறுசுவை யமைந்த கறிகளு

முதலிய நல்ல உணவுகளை உண்பித்து, அன்னார் நாவிருந்து

அமுதுசெய்து - அவர்களின் நாவால் வரும் புகழாகிய விருந்தினைத்

தாம் நுகர்ந்தும் எ - று.

அட்ட மூரலும் சுவையுமுதலிய ஊண் என்றும், யார்க்கும்

அருத்தி என்றும் கூட்டுக. கைப்ப - கைப்பென்னுமாறு. பாக நூல் -

பாக சாத்திரம்; மடை நூல். முகையினன்ன மூரலும் அறுசுவையும்

என வியையும். அறுசுவை - கறி முதலியவற்றிற் காதலால்

அடையடுத்த பண்பாகு பெயர். நாவிருந்து - நாவாற் கூறும் புகழ்

மொழியாகிய விருந்து. (56)





	 	 எல்லவ னுச்சி நீந்து மெல்லையி னான்கு மாறும்

வல்லவர் சூத னோதி வகுத்தமூ வாறு கேள்வி

சொல்லவுண் மலர்ந்து மேனை மனுமுதற் றுறைமாண்

கேள்வி

நல்லன நயந்து கேட்டு நன்பகற் போது* நீத்தும்.

(இ - ள்.) எல்லவன் உச்சி நீந்தும் எல்லையில் - சூரியன்

உச்சியி னின்றுங் கடந்து செல்லுங் காலததில், நான்கும் ஆறும்

வல்லவர் - நான்கு வேதங்களையும் ஆறு அங்கங்களையும் (கற்று)

வல்லவர், சூதன் ஓதி வகுத்த மூவாறு கேள்வி சொல்ல -

சூதமுனிவன் கூறிப் பாகுபாடு செய்த பதினெண் புராணங்களையுஞ்

சொல்ல, உள்மலர்ந்தும் - அகமகிழ்ந்தும், ஏனை மனுமுதல்

துறைமாண் கேள்வி நல்லன - மற்றும் மனுநூல் முதலிய நீதியின்

மாண்பமைந்த நூல்களுள் நல்லவற்றை, நயந்து கேட்டும் - விரும்பிக்

கேட்டும், நல் பகற்போது நீத்து - (இங்ஙனம்) நல்ல

கற்பொழுதினைக் கழித்தும் எ - று.

உச்சி நீந்தும் எல்லை - பிற்பகல். நான்கு, ஆறு என்னும்

எண்ணுப்பெயர்கள் அத்தொகையையுடைய வேதங்களையும்

அங்கங்களையும் குறிப்பன வாயின. கேள்வி, கேட்கப்படும் நூலைக்

குறித்தது. (57)



* * *





(பா - ம்.) * நண்பகற்போது.





	 	 	 கலைக்குரை விரிப்பா ரென்ன வறுமையிற் கல்வி போலப்

	புலப்படா மருங்கு னல்லா ரெந்திரப் புலவன் பூட்டி

	அலைத்திடு பாவை போனின் றாடல்செய் யாடற் கண்ணும்

	நலத்தகு பாடற் கண்ணு நல்லரு ணாட்டஞ் செய்தும்.

	 	 	 		 (இ - ள்.) வறுமையில் கல்விபோல - வறுமைக்

காலத்திலேகல்வி (விளங்காமை) போல, புலப்படா மருங்குல் நல்லார்

- கண்ணுக்குத் தோன்றாத இடையையுடைய பெண்கள்,

எந்திரப்புலவன் - சூத்திரப் பாவை ஆட்டும் உணர்ச்சியின்மிக்கான்

ஒருவனால், பூட்டி அலைத்திடு பாவைபோல் நின்று - அக்கயிற்றிற்

பூட்டி ஆட்டப் பெறுகின்ற பாவைபோல நின்று, கலைக்கு உரை

விரிப்பார் என்ன - பரத நூலுக்குப் பொருள் கூறுவார்போன்று,

ஆடல் செய் ஆடல் கண்ணும் - ஆடுகின்ற ஆடலின் கண்ணும்,

நலத்தகு பாடல் கண்ணும் - நலம் நிறைந்த பாடலின் கண்ணும்,

நல் அருள் நாட்டம் செய்தும் - நல்ல அருட்பார்வை வைத்தும்

எ - று.

"நற்பொருணன்குணர்ந்து சொல்லினு நல்கூர்ந்தார்

சொற்பொருள் சோர்வு படும்"

என்பது தமிழ்மறையாகலின் ‘வறுமையிற் கல்விபோலப் புலப்படா’

என்றார். பாவை யாடலின் வேற்றுமை யின்றென்றார் பொருள்நன்கு

விளங்கலின் ‘உரை விரிப்பாரென்ன’ என்றார்; இவரது ஆடல்

கொண்டு அந்நூற் பொருள் தெளியலாகும் என்பதாயிற்று. என்ன

ஆடல் செய் எனக் கூட்டுக. (58)





	 	 	 இன்னிலை யொழுகுந் தொல்லோ ரியற்றிய தருமம் வேறும்

	அந்நிலை நிறுத்தும் வேள்வி யறம்பல வாக்கஞ் செய்ய

	நின்னிதி யளித்து வேள்வி நடாத்தியுஞ் செல்வங் கல்வி

	தன்னிரு கண்க ளாகத் தழைந்திட வளர்க்கு நாளும்.

	 	 	 		 (இ - ள்.) இல் நிலை ஒழுகும் தொல்லோர் இயற்றிய தருமம்

- இல்லறத்தி லொழுகும் முன்னோர்செய்த அறங்களையும், வேறும்

- மற்றும், அந்நிலை நிறுத்தும் வேள்வி - அந்த இல் நிலையை

நிலைபெறச் செய்யும் வேள்விகளையும், பல அறம் - பல

அறங்களையும், ஆக்கம் செய்ய - விருத்தி செய்தற்பொருட்டு, நல்

நிதி அளித்தும் - நல்லபொருள்களைக் கொடுத்தருளியும், வேள்வி

நடாத்தியும் - தாம் வேள்விகளைச் செய்தருளியும், செல்வம் கல்வி -

செல்வப் பொருளையும் கல்விப்பொருளையும், தன் இரு கண்களாக

- தம் இரண்டு விழிகளாகக் (கொண்டு), நாளும் தழைந்திட

வளர்க்கும் - நாடோறும் தழைத் தோங்கும்படி அவற்றை வளர்த்தும்

வருவார் எ - று.

வேறு என்பதற்குப் பிரமசரிய முதலிய ஏனைய நிலைகள்

எனப் பொருள் கொள்வாருமுளர். ஆக்கஞ்செய்தல் - வளர்த்தல்;

ஒருசொல். நாட்டிற்குச் செல்வமும் கல்வியும் இன்றியமையாதன

வென்றார்;

"நற்றவஞ்செய் வார்க்கிடந் தவஞ்செய் வார்க்கு மஃதிடம்

நற்பொருள்செய் வார்க்கிடம் பொருள்செய் வார்க்கு மஃதிடம்"

என்னும் சிந்தாமணிச் செய்யுள் நினைக்கற் பாலது. வளர்க்கும்

என்பதை வளர்த்தும் வருவார் என விரிக்க. ‘இன்னிய மியம்பும்’

என்னுஞ் செய்யுள் முதல் இதுகாறும் ஒரு தொடர். (59)





	 	 	 	 ஒப்புரு முதலீ றில்லா வொருத்திதன் சத்தி பெற்ற

	முப்பெருந் தேவ ராலே முத்தொழி னடாத்து மென்று

	செப்பலும் புகழன் றென்னிற் றென்னவன் கன்னி யாகி

	இப்புவி மனுவிற் காக்கு மென்பதென் பேதை மைத்தே.

	 	 		 (இ - ள்.) ஒப்பு உரு முதல் ஈறு இல்லா ஒருத்தி - ஒப்பும்

வடிவமும் முதலும் முடிவுமில்லாத சிவசத்தி, தன் சத்திபெற்ற - தன்

சத்திகளாலே பெறப்பட்ட, முப்பெருந் தேவராலே - மூன்று பெரிய

தேவர்களாலே, முத்தொழில் நடாத்தும் என்று செப்பலும் - மூன்று

தொழிகளையும் நடாத்தாநிற்கும் என்று கூறுதலும். புகழ் அன்று

என்னில் - புகழன்று என்றால், தென்னவன் கன்னியாகி - (அவள்)

பாண்டியன் மகளாகி, இப்புவி மனுவிற் காக்கும் என்பது என்

பேதைமைத்தே - இந்நிலவுலகை மனுமுறையால் ஆளும் என்று

கூறுவது என் அறியாமையைக் காரணமாக உடையதே எ - று.

தன் சத்தியென்றது மகேசை முதலிய சக்திகளை. முப்பெருந்

தேவர் - அயன், அரி, அரன். காக்குமென்பது - காக்கு மென்பதை

ஒரு புகழாகக் கூறுவது. (60)





	 	 	 	 வரைசெய் பூண்முலைத் தடாதகை மடவரற் பிராட்டி

	விரைசெய் தார்முடி வேய்ந்துதன் குடைமனு வேந்தன்

	கரைசெய் நூல்வழ கோல்செலக் கன்னியாம் பருவத்

	தரசு செய்தலாற் கன்னிநா டாயதந் நாடு.

	 (இ - ள்.) வரைசெய் பூண்முலைத் தடாதகை மடவரற்

பிராட்டி - மலையை ஒத்த அணிகளை அணிந்த

கொங்கைகளையுடைய தடாதகை என்னும் பெயருடைய மடவரலாகிய

பிராட்டியார், விரைசெய் தார் முடிவேய்ந்து - மணம் வீசுகின்ற

மாலையணிந்த முடியினைத் தரித்து, தண்குடை - குளிர்ந்த

குடைநிழலில் அமர்ந்து, மனுவேந்தன் கரை செய் நூல்வழிகோல்

செல - மனுவரசனால் வரையறை செய்யப்பட்ட நூலின் வழியே

தனது செங்கோல் செல்லுமாறு, கன்னியாம் பருவத்து அரசு

செய்தலால் - கன்னியாகிய பருவத்திலே ஆட்சி புரிந்தமையால்,

அந்நாடு கன்னிநாடு ஆயது - அப்பாண்டி நாடானது கன்னி நாடு

என்னும் பெயரினைப் பெறுவதாயிற்று எ - று.

வரைசெய், செய் : உவமச்சொல். மடம் என்னும் குணம்

பொருந்து தலையுடைமையால் மடவரல் என்பது பெய்களுக்கு ஒரு

பெயர். மடம் - மகளிர்க்குரிய நாற்குணங்களில் ஒன்று;

‘கொளுத்தக்கொண்டு கொண்டது விடாமை’ என்பர்

நச்சினார்க்கினியர் (61)





	 	 	 	 இன்ன வாறுமை யவதரித் திருந்தன ளென்னாப்

	பொன்ன வாவினர் பெறவெறி பொருனைகால் பொருப்பன்

	சொன்ன வாய்மைகேட் டகங்களி தூங்கினர் தொழுது

	மின்னு வார்சடை முனிவரோர் வினாவுரை செய்வார்.

	 	 	 		 (இ - ள்.) இன்னவாறு உமை அவதரித்து இருந்தனன்

என்னா - இவ்வாறு உமையம்மையார் திருவவதாரஞ்

செய்திருந்தனரென்று, பொன் அவாவினர்பெற எறிபொருனை கால்

பொருப்பன் - பொன்னை விரும்பினவர்கள் பெறுமாறு வீசுகின்ற

தாமிரபன்னி நதியைப் பெற்ற பொதியின் மலையையுடைய

குறுமுனிவன், சொன்ன வாய்மை கேட்டு - கூறிய உண்மையைக்

கேட்டு, மின்னுவார் சடை முனிவர் - மின்னலைப் போன்ற நீண்ட

சடையையுடைய முனிவர்கள், அகங்களி தூங்கினர் - மனங்

களிப்புற்றவராய், தொழுது ஓர் வினாவுரை செய்வார் - வணங்கி ஒரு

வினாவுரை நிகழ்த்துவார்கள் எ - று.

அவாவினர் பெறப் பொன்னை யெறியும் பொருனை என்னும்

அடையானது அந்நாட்டினர் விரும்பினோர்க்குப் பொன் வழங்கும்

வண்மையர் என்னுங் கருத்தினைக் கொண்டிருக்கிறது. வாய்மை -

வாய்மொழி; உண்மை. மின்னு, உ : சாரியை. (62)





	 	 	 	 திருந்து நான்மறைச் சென்னியுந் தீண்டுதற் கரிதாய்

	இருந்த நாயகி யாவையு மீன்றவெம் பிராட்டி

	விரிந்த வன்புகூர் தக்கனும் வெற்பனும் பன்னாள்

	வருந்தி நோற்றலா லவர்க்கொரு மதலையாய் வந்தாள்.



(இ - ள்.) திருந்தும் நான்மறை சென்னியும் தீண்டுதற்கு

அரிதாய் இருந்த நாயகி - திருத்தமாகிய நான்கு மறைகளின் முடிவுந்

தொடுதற்கு அருமையாய் இருந்த இறைவியாகி, யாவையும் ஈன்ற

எம்பிராட்டி - அனைத்தையும் பெற்ற எம் பிராட்டியார், விரிந்த

அன்புகூர் தக்கனும் வெற்பனும் - அளவில்லாத அன்பு மிகுந்த

தக்கனும் மலையரசனும், பன்னாள் வருந்தி நோற்றலால் - பல

நாட்கள் வருந்தித் தவஞ்செய்தலால், அவர்க்கு ஒரு மதலையாய்

வந்தாள் - அவர்களுக்கு ஒரு மகவாய்த் தோன்றியருளினார்

எ - று.

சென்னியும் - சென்னியாலும். அரிதென்பது அருமை

யென்னும் பண்பு மாத்திரையாய் நின்றது. (63)





	 	 	 	 	 மனித்த னாகிய பூமியன் மகளென வீங்குத்

	தனித்த காரணம் யாதெனத் தமனியப் பொதுவிற்*

	குனித்த சேவடிக் கன்புடைக் குடமுனி யருள்கூர்ந்

	தினித்த தோர்கதை கேண்மினென் றெடுத்துரை செய்வான்.

	 	 (இ - ள்.) மனித்தன் ஆகிய பூமியன் மகள் என -

மானிடனாகிய பாண்டியனுக்குத் திருமகளாராக, ஈங்கு தனித்த

காரணம் யாது என - இந்நிலவுலகில் இறைவனினின்றும் தனித்து

வந்த காரணம் யாது என்று வினவ, தமனியப் பொதுவில் -

பொன்னம்பலத்தில், குனித்த சேவடிக்கு - ஆடுகின்ற சிவந்த

திருவடிக்கண், அன்பு உடை - அன்புடைய, குடமுனி - கும்ப

முனிவனாகிய அகத்தியன், அருள் கூர்ந்து - கருணை மிகுந்து,

இனித்தது ஓர் கதை கேண்மின் என்று - இனிமை யுடையதாகிய

ஒரு கதை உண்டு (அதனைக்) கேளுங்க்ள் என்று, எடுத்து உரை

செய்வான் - எடுத்துக் கூறுவான் எ - று.

தக்கனும் வெற்பனும் தேவரினத்தைச் சார்ந்தவரென்பார்

‘மனித்தனாகிய பூழியன்’ என்றார். தேவராயுள்ளாரும் பன்னாள்

வருந்தி நோற்றமையால் அவர்க்குப் புதல்வியாகிய இறைவி, அங்ஙன

மின்றியே ஒருமனிதனுக்குப் புதல்வியாய காரணம் என்னை யென்று

வினவ வென்க. மனித்தன் : விரித்தல் விகாரம். அடிக்கு -

அடிக்கண். குனித்த சேவடி - ஆடிய திருவடி; சிவபெருமான்

திருவடி. (64)



* * *





(பா - ம்.) * தபனியப் பொதுவில்.





	 	 	 	 விச்சு வாவசு வெனுமொரு விச்சையன் பயந்த

	நச்சு வாள்விழி மடந்தைவிச் சாவதி நாமம்

	அச்சு வாகத மொழியினா ளம்பிகைக் கன்பு

	வைச்சு வாழ்வுறு மனத்தினா டாதையை வணங்கா.



(இ - ள்.) விச்சுவாவசு எனும் ஒரு விச்சையன் பயந்த -

விச்சு வாவசு என்ற பெயரினையுடைய ஒரு விஞ்சையன் பெற்ற,

நச்சு வாள் விழ மடந்தை - நஞ்சு பூசிய வாளை ஒத்த

விழிகளையுடைய பெண் ஒருத்தியிருந்தனள்; நாமம் விச்சாவதி -

அவள் பெயர் விச்சாவதி, அச்சுவாகத மொழியினாள் - அநத்க்

கிளிபோலும் மொழியினையுடையாள், அம்பிகைக்கு அன்பு வைச்சு

வாழ்வு உறு மனத்தினாள் - உமையவள் பால் அன்பு வைத்து

வாழுகின்ற மனத்தையுடையவளாய், தாதையை வணங்கா - தன்

தந்தையை வணங்கி எ - று.

விச்சையன் - விஞ்சையன்; வித்தியாதரன்; கந்தருவன்

என்றுமாம். நச்சு - நஞ்சு; வலித்தல் விகாரம். இருந்தாள் என ஒரு

சொல் வருவிக்க. அச்சுவாகதம் - அழகிய கிளி யென்றுமாம்.

நெடுநல் வாடையுள் ‘அவ்விதழ்’ என்பதற்கு ‘அழகிய இதழ்’ என

நச்சினார்க்கினியர் பொருள் கூறுதலுங் காண்க. கு : உருபு மயக்கம்.

வைச்சு : மரூஉ; போலியு மென்ப. (65)





	 	 ஐய வம்பிகை தன்னையா னன்பினால் வழிபட்

டுய்ய வேண்டுமென் றாளவ னுலகெலாம் பயந்த

தையன் மந்திரந் தனைமக டனக்குப தேசஞ்

செய்ய வந்நெறி யொழுகுவாள் செப்புவாள் பின்னும்.



(இ - ள்.) ஐய - தந்தையே, யான் அம்பிகை தன்னை

அன்பினால் வழிபட்டு - யான் உமையம்மையை அன்பினாலே

வழிபாடு செய்து, உய்யவேண்டும் என்றாள் - பிழைக்க

வேண்டுமென்று கூறினாள்; அவன் அவ்விச்சுவாவசு, உலகு எலாம்

பயந்த தையல் மந்திரம் தனை - உலக மனைத்தையும் பெற்ற

உமாதேவியின் திருமந்திரத்தை, மகள் தனக்கு உபதேசம் செய்ய -

மகளுக்கு உபதேசிக்க, அந்நெறி ஒழுகுவாள் - அவ்வுபதேசவழி

நடக்கின்ற அவள், பின்னும் செப்புவாள் - மேலும் தன்தந்தையை

நோக்கிக் கூறுகின்றாள் எ - று.

ஒழுகுவாள், பெயர். (66)





	 	 	 இறைவி தன்னையா தரிப்பதற் கிம்பிரிற் சிறந்த

	குறைவி னன்னகர் யாதெனக் கூறுவான் கேள்வித்

	துறைவி ளங்கினோர் பயில்வது துவாதச முடிவென்

	றறைவ ளம்பதி யவனிமேற் சிவபுர மாமால்.

	 	 	 		 (இ - ள்.) இறைவி தன்னை ஆதரிப்பதற்கு -

அவ்வுமையவளை அன்பினால் வழிபடுதற்கு, இம்பரில் சிறந்த

குறைவு இல் நல் நகர் யாது என - இவ்வுலகில் மேலான

குறைவில்லாத நல்ல பதியாதென்று வினவ, கூறுவான் - விச்சுவாவசு

சொல்வான்; துவாதச முடிவு என்று அறை வளம்பதி - துவாத

சாந்தம் என்று கூறப்படும் வளப்பத்தையுடைய பதியானது,

கேள்வித்துறை விளங்கினோர் பயில்வது - கற்றல் கேட்டல்

வழிகளில் வல்லார் வதியப் பெறுவதாய், அவனி மேல் சிவபுரம்

ஆம் - பூவுலகில் சிவலோக மாகும் எ - று.

செப்புவளாய் யாதென என மேற்செய்யுளோடு கூட்டிப்

பொருள் கொள்க. சிறந்த நகர், குறைவில் நகர் எனத் தனித்தனி

முடிக்க. வேள்விகல்வியுமாம். பயில்வதாகிய வளம்பதி சிவபுரமாம்

என்னலுமாம். ஆம் - ஆகும். ஆல் : அசை. (67)





	 	 	 	 சேடு தாங்குமூ வுலகினுட் சிறந்தன சத்தி

	பீட மூவிரு பத்துநான் கவற்றின்முற் பீடம்

	மாட மோங்கிய மதுரையா மற்றது போகம்

	வீடும் வேண்டிய சித்தியும் விளைப்பதென் றெண்ணா.

	 	 	 		 (இ - ள்.) சேடு தாங்கு மூவுலகினுள் - பெருமையைத்

தாங்கிய மூன்று உலகங்களிலும், சிறந்தன சத்திபீடம் மூவிருபத்து

நான்கு - மேம் பட்டனவாகிய சத்திபீடங்கள் அறுபத்து நான்காகும்;

அவற்றின் முற்பீடம் - அவற்றுள் முதற்பீடமாயுள்ளது, மாடம்

ஓங்கிய மதுஐரயாம் - மாளிகைகள் உயர்ந்த மதுரைப் பதியாகும்;

அது - அப்பதி, போகம் வீடும் வேண்டிய சித்தியும் விளைப்பது

என்று எண்ணா - போகத்தையும் வீடுபேற்றையும் வேண்டுவார்

வேண்டிய சித்திகளையும் அளிக்க வல்லது என்று கருதி எ-று.

பெருமையைத் தாங்கிய. சிறந்தன : வினை முற்று பெயரெச்சப்

பொருளில் வந்தது. மூவிருபதோடு கூடிய நான்கு என்க. மற்று

அசை. போகமும் என உம்மை விரிக்க. போகம் - இம்மை யின்பம்.

சத்திபீடம் அறுபத்து நான்காவன : - கோபாலபுரத்தில் உள்ள

இலக்குமி பீடமும், மாதுபுரத்திலுள்ள இரேணுகா பீடமும், துளசா புர

பீடமும், சத்த சிருங்க பீடமும், இங்குலையிலுள்ள சுவாலாமுகி

பீடமும், சாகம்பரியிருள்ள பிராமரி பீடமும், ஸ்ரீரதத தந்திகையிலுள்ள

துர்க்கை பீடமும். விந்தியாசல பீடமும். திருக்காஞ்சியிலுள்ள அன்ன

பூரணி பீடமும், விமலையிலுள்ள பீமாதேவி பீடமும்,

திருச்சந்திரலையிலுள்ள கௌசிகி பீடமும், நீல பருவதத்திலுள்ள

மீனாட்சி பீடமும், திருநகரத்திலுள்ள சாம்புநதேச்சுவரி பீடமும்,

நேபாளத்திலுள்ள இரகசிய காளி பீடமும், மதுரையிலுள்ள மீனாட்சி

பீடமும், வேதாரணியத்திலுள்ள சுந்தரி பீடமும், ஏகாம்பர பீடமும்,

மகாலசத்திலுள்ள யோகேச்சுவரி பீடமும், சீனாவி சீனாலுள்ள நீல

சரச்சுவதி பீடமும், வைத்திய நாதத்திலுள்ள வகலை பீடமும்,

மணித்தீபத்திலுள்ள புவனேச்சுவரி பீடமும், காம யோனி மண்டல

மென்கிற திரிபுர பைரவி பீடமும், புட்கரத்திலுள்ள காயத்திரி

பீடமும், அமரேசத்திலுள்ள சண்டிகை பீடமும், பிரபா சத்திலுள்ள

இரதி பீடமும், சண்டமுண்டியிலுள்ள தண்டினி பீடமும்,

பாரபூதியிலுள்ள பூதிபீடமும், நாகுலத்திலுள்ள நகுலேச்சுவரி பீடமும்,

அரிச்சந்திரத்திலுள்ள சந்திரிகை பீடமும், திரிசூல பீடமும்,

ஆம்பிராத கேச்சுவரத்திலுள்ள சூக்கும பீடமும்; மகாகாளத்திலுள்ள

சாங்கரி பீடமும், மத்திய மாபிதத்திலுள்ள சர்வாணி பீடமும்,

கேதாரத்திலுள்ள மார்க்க தாயினி பீடமும், வைரவத்திலுள்ள பைரவி

பீடமும், கயையிலுள்ள மங்கள பீடமும், குருட்சேத்திரத்திலுள்ள

தாணுப்பிரியை பீடமும், வியபிநாகுலத்திலுள்ள சவாயம்பு பீடமும்,

கனகலத்திலுள்ள உக்கிர பீடமும், விமலேச் சுவரத்திலுள்ள

விசுவேசை பீடமும், அட்டகாசத்திலுள்ள மகானந்த பீடமும்,

மகேந்திரத்திலுள்ள மகாநத்கைப் பீடமும், பீமத்திலுள்ள பீம பீடமும்,

வத்திராபதத்திலுள்ள பவானி பீடமும், அர்த்த கோடிகையிலுள்ள

உருத்திராணி பீடமும், அவிமுத்தத்திலுள்ள விசாலாட்சி பீடமும்,

கைலாயத்திலுள்ள மகாபாகை பீடமும், கோகன்னத்திலுள்ள

பத்திரகாளி பீடமும், பத்திர கன்னிகத்திலுள்ள பத்திரை பீடமும்,

சுவர்னாட்சத்திலுள்ள உற்பலாட்சி பீடமும், தாணுவிலுள்ள தாண்வீசை

பீடமும், கமலாலயத்திலுள்ள கமலை பீடமும், சகண்டலத்திலுள்ள

பிரசண்டை பீடமும், குரண்டலத்திலுள்ள திரி சந்திரிகை பீடமும்,

மாகோட்டத்திலுள்ள மகுடேச்சுவரி பீடமும், மண்டலேசத்திலுள்ள

சாண்டகை பீடமும், காலஞ் சரத்திலுள்ள காளி பீடமும், சங்கு

கன்னத்திலுள்ள தொனி பீடமும், தூலகேச்சுவரத்திலுள்ள தூல

பீடமும், ஞானிகளிதயகமலத்திலுள்ள பரமேச்சுவரி பீடமுமாம்,

இவற்றை வடமொழியிலுற்ற தெவிபாகவதத்தில் காண்க. (68)





	 	 அல்லு மெல்லும்வா னகர்க்கத வடைப்பின்றிச் சுவர்க்கச்

செல்வ ரங்கடைந் துமையருள் சித்தியால் வினையை

வெல்லு வாரதான் றெந்தையோ டைவர்கள் வேண்டி

நலவ ரம்பல வடைந்தனர் நமர்களந் நகரில்

(இ - ள்.) சுவர்க்கச் செல்வர் - துறக்க வாழ்க்கையாகிய

தேவர்கள், அல்லும் எல்லும் - இரவும் பகலும், வான் நகர்க் கதவு

அடைப்பு இன்றி - அந்நகரின் கதவு அடைபடுதலில்லாமல், அங்கு

அடைந்து மதுயையை யெய்தி, உமை அருள் சித்தியால் -

அங்கயற்கண்ணம்மை அருளுகின்ற சித்தியினால், வினையை

வெல்லுவார் - வினைப்பகையை வெல்லுவார்கள்; அதான்று -

அதுவேயன்றி, எந்தையோடு நமர்கள் ஐவர்கள் வேண்டி - என்

தந்தையுடன் நம்மவர்கள் ஐவர் அஙவவுமையை வணங்கி. அந்நகரில்

பல நல்வரம் அடைந்தனர் - அந்நகரத்தின்கண் பல நல்ல

வரங்களைப் பெற்றனர் எ - று.

இடையறாது சென்று மீளுதலின் கதவு அடைப்பின்றி

யென்றார். இன்றி - இல்லையாக. அதான்று - அது அன்று; மரூஉ;

குறிப்பு வினையெச்சம். கள் : விகுதிமேல் விகுதி. (69)





	 	 	 எம்மை யாரையும் யாவையு மீன்றவங் கயற்கண்

	அம்மை யாவரே யாயினு மன்பினா தரிப்போர்

	இம்மை யாகிய போகம்வீ டெண்ணியாங் கெய்தச்

	செம்மை யாகிய வின்னருள் செய்துவீற் றிருக்கும்.

	 	 	 		 (இ - ள்.) எம்மை யாரையும் யாவையும் ஈன்ற அங்கயற்கண்

அம்மை - எம்மையும் மற்றுள்ள யாவரையும் யாவற்றையும் பெற்ற

அங்கயற்கண்ணமையார், அன்பின் ஆதரிப்போர் - அன்பினால் வழி

படுவார், யாவரே ஆயினும் - எவராயினும். எண்ணியாங்கு -

(அவர்கள்) எண்ணிய வண்ணமே, இம்மையாகிய போகம் வீடு -

இம்மைப் பயனாகிய போகத்தையும் வீடுபேற்றையும். எய்த -

அடையுமாறு, செம்மையாகிய இன் அருள் செய்து வீற்றிருக்கும் -

கோட்டமில்லாத இனிய கருணையைப் புரிந்து வீற்றிருப்பார் எ - று.

எம்மையும் என உம்மை விரிக்க; தம்மை வேறுவிரித்

தோதியது அன்பின் உரிமையால்; என் அம்மை எனலுமாம்.

உயர்திணையும் அஃறிணையு மென்பார் ‘யாரையும் யாவையும்’

என்றார். ஆதரித்தல் - ஈண்டு வழிபடுதல். இம்மைப்பயனை, இம்மை

யென்றார். செம்மை - சிறப்புமாம். (70)





	 	 	 	 என்ற தாதையை யிறைஞ்சினா ளனுச்சை*கொண் டெழுந்தாள்

	மன்றன் மாமலர் வல்லிவோல் வழிக்கொடு கானங்

	குன்ற மாறுபின் கிடப்பமுன் குறுகினா ளன்பின்

	நின்ற வாரியெம் பரையரு ணிறைந்தவந் நகரில்.

	 	 	 		 (இ - ள்.) என்ற தாதையை இறைஞ்சினாள் - என்று கூறிய

தந்தையை வணங்கி, அனுச்சை கொண்டு எழுந்தாள் - விடைபெற்று

எழுந்து, மன்றல் மாமலர் வல்லிபோல் வழிக்கொடு - மணமும்

பெருமையு முடைய பூங்கொடிபோல் நடந்து, கானம் குன்றம் ஆறு

பின் கிடப்ப - காடும் மலையும் ஆறும் பிற்பட, அன்பில் நின்ற

ஆதி எம்பரை அருள் நிறைந்த அந்நகரில் முன் குறுகினாள் -

அடியார்கள் அன்பில் நிலை பெற்றுத் தங்கிய முதலவியாகிய எம்

பராசத்தியாரின் திருவருள் நிறைந்த அம் மதுரைப் பதியிற்

சேர்ந்தாள் எ - று.

அனுச்சை - அநுஞ்ஞை. மா - வண்டுமாம். மலர்வல்லி -

திருமகள் என்னலுமாம். எண்ணும்மைகள் விரிக்க. இறைஞ்சினாள்,

எழுந்தாள் : முற்றெச்சங்கள். (71)



* * *



(பா - ம்.) * அநுஞை.





	 	 அடைந்தி ளம்பிடி யாடல்போ லாடக கமலங்

குடைந்து நான்மறைக் கொழுந்திடங் கொண்டுறை குறிபாற்*

படர்ந்த பொன்மலை வல்லியைப் பணிந்துவெங் கதிரோன்

தொடர்ந்த வான்சுறா மதியமே யாதியாத் தொடங்கா.

(இ - ள்.) அடைந்து இளம்பிடி ஆடல்போல் - அப்பதியை

அடைந்து பெண்யானை நீராடுதல்போல, ஆடக கமலம் குடைந்து -

பொற்றாமரையில் நீராடி, நால்மறைக் கொழுந்து - நான்கு

வேதங்களின் கொழுந்தாகிய சிவபெருமான், இடங்கொண்டு உறை

குறி பால் - இடமாகக்கொண்டு எழுந்தருளி யிருக்கின்ற

சிவலிங்கத்தின் கண், படர்ந்த பொன்மலை வல்லியை - படர்ந்த

இமயவல்லியாகிய அங்கயற்கணம்மையை. பணிந்து - வணங்கி,

வெங்கதிரோன் - சூரியன் வான் சுறாத் தொடர்ந்த மதியமே

ஆதியாத் தொடங்கா - பெரிய மகர ராசியிற் புகுந்த தைத் திங்கள்

முதலாகத் தொடங்கி எ - று.

குறிப்பால் எனப் பாடங் கொண்டு, கொழுந்தினது இடப்பா

கத்தைக் கொண்டுறையும் குறிப்போடு என்று பொருளுரைப்பாரு

முளர். இமயம் பொன்மலை யெனப்படுவ துண்டாகலின் ‘பொன்மலை

வல்லி’ என்றார். வானின் கண்ணுள்ள சுறா என்றுமாம். சுறா -

மகரம்; மகர ராசியில் ஆதித்தன் சேர்ந்திருக்குங் காலம் தை மாதம்.

ஆதியாக வென்பது விகாரமாயிற்று. (72)





	 	 [எழுசீரடியாசிரியவிருத்தம்]



பெரும்பக னல்லூண் கங்குலூ ணுதவப்

பெற்றவூ ணிலைமுதற் பல்லூண்

அரும்பொடி யெள்ளூண் சாந்திரா யணமா

னைந்துபா னறியநீர் தருப்பை

இரும்புத னுனிநீர் காலிவை நுகர்ந்து

மியற்றரும் பட்டினி யுற்றும்

வரம்புற விராறு திங்களு நோற்று

வாடிமேல் வருஞ்சுறா மதியில்.

(இ - ள்.) பெரும்பகல் நல் ஊண் நுகர்ந்தும் - (தொடங்கிய

தைத் திங்களில்) பெரிய பகற்காலத்தில் நல்ல உணவை உண்டும்.

கங்குல் ஊண் நுகர்ந்தும் - (மாசித் திங்களில்) இரவில் உணவு

உண்டும், உதவப்பெற்ற ஊண் நுகர்ந்தும் - (பங்குனித் திங்களில்)

கொடுக்கப் பெற்ற உணவு உண்டும், இலை முதல் பல் ஊண்

நுகர்ந்தும் - (சித்திரைத் திங்களில்) இலை முதலிய பல உணவுகளை

உண்டும், எள் அரும் பொடி ஊண் நுகர்ந்தும் - (வைகாசித்

திங்களில்) எள்ளினது அரிய பொடியாகிய உணவு உண்டும்,

சாந்திராயணம் நுகர்ந்தும் - (ஆனித் திங்களில்) சாந்திராயண

நோன்பின் உணவு உண்டும், ஆன் ஐந்து நுகர்ந்தும் - (ஆடித்

திங்களில்) பஞ்ச கவ்வியமாகிய உணவு உண்டும், பால் நுகர்ந்தும் -

(ஆவணித் திங்களில்) பாலை அருந்தியும், நறிய நீர் நுகர்ந்தும் -

(புரட்டாசித் திங்களில்) நல்ல நீரைப்பருகியும், தருப்பை இரும் புதல்

நுனி நீர் நுகர்ந்தும் - (ஐப்பசித் திங்களில்) தருப்பை யாகிய பெரிய

புல்லின் நுனியிலுள்ள நீரைப் பருகியும், கால் நுகர்ந்தும் -

(கார்த்திகைத் திங்களில்) வாயுவை உண்டும், இயற்றரும் பட்டினி

உற்றும் - (மார்கழித் திங்களில்) செய்தற்கரிய பட்டினியாயிருந்தும்,

இவை வரம்பு உற - இவைகளை வரம்பு பட, இராறு திங்களும்

நோற்று - பன்னிரு மதியும் செய்து, வாடி - (உடல்) மெலிந்து, மேல்

வருஞ் சுறாமதியில் - மேலே வருகின்ற தைத்திங்களில் எ - று.

நல்லூண் முதலியவற்றிற்கு ஐயுருபு விரித்து நுகர்ந்து

என்பதனைத் தனித்தனி கூட்டுக. தைத் திங்கள் முதல் பன்னிரு

திங்கட்கும் நல்லூண் முதலியவற்றில் ஒரோவொன்று முறையானே

இயையும். உதவப்பெற்ற வூண் நுகர்தல் - பகல் இரவு என்னு

நியதியின்றிப் பிற ரளிக்கக் கிடைத்த வுணவினைக்

கிடைத்தபொழுதுண்டல். சாந்திராயணம் - மதியின் கலை

வளருந்தோறும் ஒவ்வொரு கவளம் உயர்த்தும், குறையுந்தோறும்

ஒவ்வொரு கவளம் குறைத்தும் உண்டு நோற்கும் விரதம முன்னும்

உரைக்கப்பட்டது. ஈராறு எனற் பாலது குறு கிற்று : விகாரம். (73)





	 	 	 சந்நிதி யடைந்து தாழ்ந்துநின் றிளமாந்

		 தளிரடிக் காஞ்சி சூழ் கிடந்த

	மின்னிகர் மருங்கு லிடையிடை நுழையா

		 வெம்முலைச் செம்மலர்க் காந்தட்

	பொன்னிரை வளைக்கை மங்கலக் கழுத்திற்

		 பூரண மதிக்கலை முகத்தின்

	இன்னிசை யளிசூ ழிருட்குழற் கற்றை

		 யிறைவியை யிம்முறை நினையா.

	 	 	 		 (இ - ள்.) சந்நிதி அடைந்து தாழ்ந்து நின்று - திருமுன்

சென்று பணிந்து நின்று, மா இளம் தளிர் அடி - மாவின்

இளமையாகிய தளிர் போன்ற திருவடிகளையும். காஞ்சி சூழ் கிடந்த

மின் நிகர் மருங்குல் - காஞ்சி என்னும் அணி புறஞ்சூழந்து கிடந்த

மின்னலை ஒத்த இடை யினையும், இழை இடை நுழையா

வெம்முலை - நூல் இடையிற்புகுதா வாறு நெருங்கிய விருப்பத்தைத்

தருகின்ற திருத்தனங்களையும், செம் பொன் வளை நிரை காந்தள்

மலர்க்கை - செம்பொன்னாலாகிய வளையல்களின்

வரிசைகளையுடைய காந்தள் மலர்போன்ற திருக்கரங்களையும்,

மங்கலக் கழுத்தின் - மங்கல நாண் அணிந்த திருக்கழுத்தினையும்,

பூரணம் கலைமதி முகத்தின் - நிறைந்த கலைகளையுடைய சந்திரன்

போன்ற திருமுகத்தினையும், இன் இசை அளி சூழ் இருள் கற்றை

குழல் - இனிய இசையையுடைய வண்டுகள் சூழ்ந்த இருள் போன்ற

திரளாகிய கூந்தரையுமுடைய, இறைவியை - தேவியை, இம்முறை

நினையா - இவ்வாறு பாதாதி கேசமாகத் தியானித்து எ - று.

காஞ்சி - இடையிலணியும் அணிவிசேடம்;

இருகோவையுள்ளது. காந்தள் மலர்க்கை எனக் கூட்டுக. இம்முறை -

இங்கே கூறியமுறை; பாதம் முதலாகக் கூந்தல் இறுதியாக.

இவ்விலக்கணத்தால் நினைத்துமாம். (74)





	 	 கோலயாழ்த் தெய்வம் பராய்க்கரங் குவித்துக்

கொழுஞ்சுடர்ப் பசுங்கதிர் விளக்கம்

போலநூற் பொல்லம் பொத்துபொன் னிறத்த

போர்வைநீத் தவிழ்கடி முல்லை

மாலைமேல் வீக்கிப் பத்தர்பின் கிடப்ப

மலர்க்குழ றோய்கூசற் கிடத்திச்

சேலைநேர் விழியாண் மாடகந் திரித்துத்

தெறித்தனள் பண்ணறிந் திசைப்பாள்.

(இ - ள்.) சேலை நேர் விழியாள் - சேலை ஒத்த

கண்களையுடைய விச்சாவதிஎன்பாள், கோல யாழ்த் தெய்வம் பராய்

- அழகிய யாழிற் குரிய தெய்வத்தைத் துதித்து, கரம் குவித்து - கை

கூப்பி, கொழுஞ் சுடர்ப் பசுங்கதிர் விளக்கம்போல - கொழுவிய

ஒளியையுடைய இள ஞாயிற்றின் ஒளிபோல விளங்கும், நூல்

பொல்லம் பொத்து பொன் நிறத்த போர்வை நீத்து - நூலால் தைத்த

பொன்னின் நிறத்தினை யுடைய போர்வையைக் கழற்றி, அவிழ கடி

முல்லை மாலைமேல்வீக்கி - இதழ்விரிந்த மணமுடைய முல்லை

மாலையை அதன்மேற் சூட்டி, பத்தர் பின் கிடப்ப மலர்க்குழல்

தோய் சுவல் கிடத்தி - பத்தர் பின் புறத்திலிருக்கப் பூவையணிந்த

கூந்தல் தோய்ந்த பிடரியிற் சார்த்தி, மாடகம் திரித்து -

முறுக்காணியை முறுக்கி, தெறித்தனள் பண் அறிந்து இசைப்பாள் -

(நரம்பைத்) தெறித்துப் பண்ணின் வகையை அறிந்து பாடுகின்றாள்

எ - று.

யாழ்த் தெய்வம் - மாதங்கி யென்னுந் தெய்வம் என்பர்;

"அணங்கு மெய்ந் நின்ற வமைவரு காட்சி"

என்னும் பொருநராற்றுப்படையுங் காண்க. பொல்லாம் பொத்தல்

இரண்டு தலையுங் கூட்டித் தைத்தல் : ஒரு சொல். மாடகம் -

முறுக்காணி. யாழின் உறுப்புக்களை,

"கோடே பத்த ராணி நரம்பே

மாடக மெனவரும் வகையின தாகும்"

என்பதனாலறிக. பண் - பாலை, குறிஞ்சி, மருதம், செவ்வழி

யென்பனவும், அவற்றின் திறங்களுமாம்.

	 "விளக்கழ லுருவின் விசியுறு பச்சை

யெய்யா விளஞ்சூற் செய்யோ ளவ்வயிற்

றைதுமயி ரொழுகிய தோற்றம் போலப்

பொல்லம் பொத்திய பொதியுறு போர்வை"



எனப் பொருநராற்றுப்படையுள் பொல்லம் பொத்திய

போர்வையினியல்பு கூறியிருப்பது இங்கு நோக்கற் பாலது. (75)





	 	 [அறுசீரடியாசிரிய விருத்தம்]



ஒளியா லுலகீன் றுயிரனைத்து மீன்போற் செவ்வி யுறநோக்கி

அளியால் வளர்க்கு மங்கயற்க ணன்னே கன்னி யன்னமே

அளியா லிமவான் றிருமகளா யாவியன்ன மயில் பூசை

தெளியா மழலைக் கிளிவளர்த்து விளையாட் டயருஞ் செயலென்னே.



(இ - ள்.) ஒளியால் உலகு ஈன்று - தனது ஒளியினால்

உலகங்களனைத்தையும் பெற்று, உயிர் அனைத்தும் -

எல்லாவுயிர்களையும், செவ்வி உற - பக்குவ முறும்படி, மீன்போல்

நோக்கி - மீன்போலப் பார்த்து, அளியால் வளர்க்கும் -

கருணையுடன் வளர்க்கின்ற, அம் கயல் கண் அன்னே - அழகிய

கயல்போன்ற கண்களையுடைய தாயே, கன்னி அன்னமே - கன்னிப்

பருவத்தினையுடைய அன்னமே, அளியால் அமவான் திருமகளாய்

- நீ தான் கருணையால் மலையரையன் திருமகளாகி, ஆவி

அன்னம் - தடாகத்தின் கண் உள்ள அன்னங்களையும், மயில்

பூவை - மயில்களையும் நாகணவாய்ப் புட்களையும், தெளியா

மழலைக் கிளி -பொருள் தெரியாத மழலைச் சொற்களையுடைய

கிளிகளையும், வளர்த்து விளையாட்டு அயரும் செயல் என்னே -

வளர்த்து விளையாடுகின்ற செய்கை யாது குறித்தோ எ - று.

ஒளி - ஞானம், அருளுமாம். மீனானது முட்டையிட்டு

அவற்றை நோக்குதலினாலே பக்குவமடையச் செய்தல்போல

உயிர்களை யெல்லாம் ஈன்று தன் அருணோக்கத்தால் அவற்றிற்குப்

பக்குவ முண்டாக்கி வளர்க்குங் காரணத்தால் அங்கயற் கண்ணி

யென்பது பெயரென்றற்கு ‘மீன்போற் வெவ்வியுற நோக்கி வளர்க்கும்

அங்கயற் கணன்னே’ என்று கூறிற்று. மீன்கள் நோக்குதலால்

அவற்றின் முட்டை குஞ்சாகு மென்ப. ஆவியன்னம் - உயிர்போன்ற

அன்னம் எனலுமாம்; அன்ன வெனப் பிரித்து, உயிர்போன்ற மயில்

முதலியன எனினும் அமையும். எல்லாவுயிர்களையும் வளர்க்கும்

அன்னையாகிய நீ அவற்றுட் சிலவற்றை வளர்ப்பதாகக் காட்டுவது

நீ கருணையாற் கொண்ட கோலத்திற் கேற்ற விளையாட்டன்றிப்

பிறிதில்லை என்பது கருத்து. (76)





	 	 	 அண்டக் குவைவெண் மணற்சிறுசோ

	 றாக்கித் தனியே விளையாடுங்

	கொண்டற் கோதாய் படியெழுத

		 லாகா வுருவக் கோகிலமே

	கொண்டற் குடுமி யிமயவரை

		 யருவி கொழிக்குங் குளிர்முத்தால்

	வண்டற் குதலை மகளிரொடும்

		 விளையாட் டயரும் வனப்பென்னே.



(இ - ள்.) அண்டக்குவை - அண்டக் கூட்டங்களை,

வெண்மணல் சிறுசோறு ஆக்கி - வெள்ளிய மணலாற் சிறு

சோறாக்குவதுபோல ஆக்கி, தனியே விளையாடும் கொண்டல்

கோதாய் - தனிமையாக விளையாடுகின்ற முகில்போலும்

கூந்தலையுடைய அன்னாய், படி எழுதலாகா உருவக் கோகிலமே -

ஒப்பு எழுதமுடியாத வடிவத்தினையுடைய குயிலே, கொண்டல் குடுமி

- முகில் தவழும் முடியினையுடைய, இமய வரை அருவி கொழிக்கும்

- இமயமலையின் அருவி ஒதுக்கிய, குளி்ர் முத்தால் - குளிர்ந்த

முத்துக்களால், வண்டல் குதலை மகளிரொடும் - குதலைச்

சொல்லையுடைய விளையாட்டுப் பெண்களோடும், விளையாட்டு

அயரும் வனப்பு என்னே - நீ தான் விளையாடுகின்ற அழகு யாது

குறித்தோ எ - று.

குவை - திரட்சி; கூட்டம். சிறு சோறாக்கி - சிறு

சோறாக்குவது போற் செய்து. பல்லாயிர கோடி அண்டங்களையும்

படைப்பது இறைவிக்கு விளையாட்டு மாத்திரையே என்று கூறிற்று.

கோதாய் : கோதை யென்பதன் விளி. படி - ஒப்பு; "படியெடுத்

துரைத்துக் காட்டும் படித்தன்று படிவம்" என்றார் பிறரும்;

அதுபோல் எழுதலாகாத உருவமென்க. வண்டல் - மகளிர்

விளையாட்டு. (77)





	 	 	 	 வேத முடிமே லானந்த வுருவாய் நிறைந்து விளையாடும்

	மாத ரரசே முத்தநகை மானே யிமய மடமயிலே

	மாத ரிமவான் றேவிமணி வடந்தோய் மார்புந் தடந்தோளும்

	பாத மலர்சேப் புறமிதித்து விளையாட் டயரும் பரிசென்னே.

	 	 	 		 (இ - ள்.) வேதமுடிமேல் ஆனந்த உருவாய் நிறைற்து -

மறையின் உச்சியில் இன்ப வடிவாக நிறைந்து, விளையாடும் மாதர்

அரசே - விளையாடுகின்ற பெண்ணரசே, முத்தநகை மானே -

முத்துப்போரும் பற்களையுடைய மானே, இமய மடமயிலே -

இமயமலையிற் றோன்றிய இளமையாகிய மயிலே, மாதர் இமவான்

தேவி - அழகிய மலையரசன் தேவியாகிய மேனையின், மணிவடம்

தோய் மார்பும் - முத்துமாலை பொருந்திய மார்பிலும், தடம்

தோளும் - பருத்த தோள்களிலும், பாத மலர் சேப்பு உற -

அடிமலர்கள் சிவக்குமாறு, மிதித்து விளையாட்டு அயரும் பரிசு

என்னே - குதித்து விளையாடுகின்ற தன்மை யாது குறித்தோ

எ - று.

சேப்பு : செம்மை யென்னும் பண்படியாக வந்த தொழிற்பெயர்.

பரிசு - தன்மை. விளையாட்டு அயரும் - விளையாடுதலைச்

செய்யும் : விளையாடும் என்பது விரிந்து நின்றது.

இவை மூன்றும் முன்னிலைப் பரவல்; கந்தருவ மார்க்கத்தால்

இடை மடக்கி வந்தன. (78)





	 	 [எழுசீரடியாசிரியவிருத்தம்]



யாழியன் மொழியா* லிவ்வழி பாடி

யேத்தினா ளாகமெய் யுள்ளத்

தாழிய வன்பின் வலைப்படு கருணை

யங்கயற் கண்மடமானோர்

குழிய நுழைமெல் லிளங்குழற் குதலைத்

தொண்டைவா யகவைமூன் றெய்தி

வாழிளங் குழவி யாகியா லயத்து

வந்துநின் றாள்வரங் கொடுப்பாள்.



	 		 (இ - ள்.) யாழ் இயல் மொழியால் - யாழில் அமைந்த

இசைப் பாட்டால், இவ்வழிபாடி ஏத்தினாள் ஆக - இங்ஙனம் பாடித்

துதிக்க, மெய் உள்ளத்து ஆழிய அன்பின் வலைப்படு -

உண்மையுடைய உள்ளத்தின் கண் ஆழ்ந்த அன்பாகிய வலையில்

அகப்படுகின்ற, கருணை அங்கயற்கண் மடமான் - கருணையுடைய

இளமானைப் போன்ற அங்கயற் கண்ணம்மை, ஓர் - ஒரு, சூழியம்

நுழை மெல் இளங்குழல் - கொண்டை யணி பொருந்திய

மெத்தென்ற சிறிய கூந்தரையும், குதலை - மழலைச் சொல்லையும்,

தொண்டை வாய் - கொவ்வைக் கனிபோன்ற வாயினையும் உடைய,

மூன்று அகவை எய்தி - மூன்று ஆண்டினைப் பொருந்தி, வாழ்

இளங் குழவியாகி - விளங்குகின்ற இளமையாகிய பெண்மகவாகி,

வரம் கொடுப்பாள் ஆலயத்து வந்து நின்றாள் - (விச்சாவதி

வேண்டிய) வரத்தை யளித்தற் பொருட்டுத் திருக்கோயிலின்கண்

வந்து நின்றருளினாள் எ - று.

மொழி : பாட்டிற்கு ஆகு பெயர். ஏத்தினாள் என்னும்

வினைமுற்றுடன் ஆக என்னும் இடைச்சொற் சேர்ந்து

எச்சப்படுத்தது. ஆழிய - ஆழமாகிய : பெயரெச்சம். வலைப்படு

என்றதற் கேற்க மான் எனக் கூறிய நயம் பாரட்டற்பாலது, ஓர்

குழவியாகி யென்க. சூழியம் - குழற்சூட்டு. வாயினையுமுடைய

குழவி, எய்திவாழ் இளங்குழவி எனத் தனித்தனி கூட்டுக.

கொடுப்பாள் - கொடுக்க : எச்சம். நின்றாள் என்பதனை

யெச்சமாகக்கலும் ஒன்று. (79)



* * *



(பா - ம்.) * மொழியாள்.





	 	 	 இறைஞ்சியஞ் சலித்தா டன்னையெம் மன்னை

		 யாதுவேண் டினையென வென்று

	நிறைந்தபே ரன்பு நின்னடிப் போதி

		 னீங்கலா நிலைமைதந் தருளென்

	றறைந்தன ளின்னும் வேண்டுவ தேதென்

		 றருளவிம் மகவுரு வாகிச்

	சிறந்துவந் தென்பா லருள்சுரந் திருக்கத்

		 திருவுளஞ் செய்யெனப் பணிந்தாள்.



(இ - ள்.) இறைஞ்சி அஞ்சலித்தாள் தன்னை - வணங்கிக்

கை குவித்து நிற்கும் விச்சாவதியை (நோக்கி), எம் அன்னை - எம்

திருத் தாயாகிய மீனாட்சியம்மை, யாது வேண்டினை என - நீ

எதனை விரும்பினாய் என்று கேட்க, நின் அடிப் போதில் நிறைந்த

பேர் அன்பு என்றும் நீங்கலா நிலைமை தந்தருள் என்று

அறைந்தனள் - நினது திருவடி மலரின்கண்ள நிறைந்த பேரன்பானது

எப்பொழுதும் நீங்காத நிலைமையினைத் தந்தருள வேண்டுமென்று

வேண்டினள்; இன்னும் வேண்டுவது ஏது என்று அருள - இன்னும்

நீ விரும்பியது யாது என்று வினவி யருள, இம்மகவு உருவாகி -

இக்காட்சி தந்த குழந்தை யுருவாய், சிறந்து வந்து என்பால் அருள்

சுரந்து இருக்க - சிறப்புடன் என்னிடந் தோன்றிக்கருணை

கூர்ந்திருக்குமாறு, திருவுளம் செய்யெனப் பணிந்தாள் - திருவுளஞ்

செய்ய வேண்டு மென்று வணங்கினாள் எ - று.

போதின் நிறைந்த வெனக் கூட்டுக. நீங்கலா : எதிர்மறைப்

பெயரெச்சம்; அல் : எதிர்மறை யிடைநிலை; ஆ : சாரியை. சிறந்து

- சிறக்க. (80)





	 	 	 சிவபரம் பரையு மதற்குநேர்ந் தருள்வா

		 டென்னவர் மன்னனாய் மலயத்

	துவசனென் றொருவன் வருமவன் கற்பின்

		 றுணைவியாய் வருதியப் போதுன்

	தவமக வாக வருவலென் றன்பு

		 தந்தனள் வந்தவா றிதுவென்

	றுவமையில் பொதியத் தமிழ்முனி முனிவர்க்

		 கோதினா னுள்ளவர் றுணர்ந்தார்.

		 	 		 (இ - ள்.) சிவபரம்பரையும் அதற்கு நேர்ந்து அருள்வாள் -

சிவ சத்தியாகிய அங்கயற்கண்ணம்மையும் அவ் வேண்டுகோளுக்கு

உடன் பட்டு அருள் செய்கின்றவள், தென்னவர் மன்னனாய்

மலயத்துவசன் என்று ஒருவன் வரும் - பாண்டியர் குலத்து

மன்னனாகிய மலயத்துவச னென்பான் ஒருவன் இங்கு வந்து

தோன்றுவான். அவன் கற்பின் துணைவியாய் வருதி - நீ

அவனுடைய கற்பின்மிக்க மனைவியாய் வருவாய், அப்போது உன்

தவமகவு ஆக வருவல் என்று அன்பு தந்தனள் - அது காலை உன்

தவப்புதல்வியாக வருவேன் என்று கருணைசெய்தாள், வந்தவாறு இது

என்று - அம்மை பாண்டியனிடம் புதல்வியாக வந்த முறைமை இது

என்று, உவமை இல் பொதியத் தமிழ்முனி - ஒப்பில்லாத பொதியின்

மலையையுடைய அகத்திய முனிவன், முனிவர்க்கு ஓதினான் -

முனிவர்களுக்குக் கூறினான்; உள்ளவாறு உணர்ந்தார் - அவர்களும்

உள்ளபடி உணர்ந்தார்கள் எ - று.

பரம்பரை - சத்தி. வருதி - வருவாய் : இ எதிர்கால விகுதி;

த் : எழுத்துப் பேறு. அன்பு தந்தனள் - அருள் புரிந்தாள்.

உவமையில் தமிழ் முனியென்க; தமிழ் முனி : பெயர். (81)

ஆகச் செய்யுள் - 598.



* * *





	 	 	 	 5. திருமணப்படலம்



	 	 [அறுசீரடியாசிரிய விருத்தம்]



தரைபுகழ் தென்னன் செல்வத் தடாதகைப் பிராட்டி தானே

திரைசெய்நீர் ஞாலங் காத்த செயல்சிறி துரைத்தேன் றெய்வ

விரைசெய்பூங் கோதை மாதை விடையவன் மண்ந்துபாராண்

டரசுசெய் திருந்த தோற்ற மறிந்தவா றியம்ப லுற்றேன்.





(இ - ள்.) தரை புகழ் தென்னன் செல்வத் தடாதகைப்

பிராட்டி - புவியிலுள்ளார் புகழும் மலயத்துவச பாண்டியன் புதல்வி

யாராகிய செல்வத்தையுடைய தடாதகைப் பிராட்டியார், தானே -

தாம் தனிமையாக, திரைசெய் நீர் ஞாலம் காத்த செயல் சிறிது

உரைத்தேன் - மலைகளை வீசும் கடல் சூழ்ந்த நிலவுலகைப்

புரந்தருளிய திருவிளையாடலைச் சிறிது கூறினேன்; தெய்வ விரை

செய் பூங்கோதை மாதை - தெய்வ மணம் வீசம் மலரையணிந்த

கூந்தலையுடைய அப்பிராட்டியாரை, விடையவன் மணந்துபார்

ஆண்டு - இடப வாகனத்தையுடைய சிவபெருமான் திருமணஞ்

செய்தருளி அந்நிலவுலகை ஆண்டு, அரசுசெய்து இருந்த தோற்றம்

அறிந்தவாறு இயம்பலுற்றேன் - அரசியல் நடாத்திய

திருவிளையாடலை அறிந்த வண்ணம் கூறுகின்றேன் எ - று.

தென்னன் புதல்வியாராகிய என விரித்துக்கொள்க. பெண்ணர

சாகவிருந்து ஆண்ட பெருமை தோன்றத் ‘தானே காத்த’ என்றார்.

அரசியல் நடாத்து முறைமையிதுவெனக் காட்டுவார் போன்று

ஆண்டன ரென்பார் ‘பாராண்டு’ என அமையாது, ‘அரசு செய்திருந்த

தோற்றம்’ எனவுங் கூறினார். முழுதும் அறியவாரா தென்பார்

‘அறிந்தவாறு’ என்றார். (1)





	 	 காயிரும் பரிதிப் புத்தேள் கலியிருள் துமிப்பச் சோதி

பாயிருங் குடைவெண் டிங்கட் படரொளி நீழல் செய்ய

மாயிரும் புவன மெல்லா மனுமுறை யுலக மீன்ற

தாயிளங் குழவி யாகித் தனியர சிருக்கு நாளில்.



(இ - ள்.) காய் இரும் பரிதிப் புத்தேள் - ஒளிவீசும்

பெரியதிகிரி பரிதி - ஆக்கினா சக்கரமும் ஆதித்தனும் ; இரட்டுற

மொழிதல். சக்கரம் காய்தலாவது, பகைவரையும் கொடியோரையும்

ஒறுத்தல். ஒளி - புகழ்; நிழலாகிய ஒளியெனினுமாம். நீழல், நீட்டல்.

மாயிரு : உரிச்சொல்லாகலின் யகர உடம்படு மெய் வந்தது. அரச

பத்தினிகள் தம் கணவரோடு அரியனை யமர்ந்து அரசாளு முரிமை

யுடையவர்; இவர் அங்ஙனமின்றித் தனியாக விருத்தலைக் கருதித்

‘தனியர சிருக்கும்’ என்றார். யாகிய சூரியதேவன், கலி இருள்

துமிப்ப - துன்பமாகிய இருளைக் கெடுக்கவும், சோதிபாய் இருகுடை

வெண் திங்கள் - ஒளிபரந்த பெரிய குடையாகிய வெள்ளிய சந்திரன்,

படர் ஒளி நீழல் செய்ய - படர்ந்த ஒளியாகிய நிழலைச் செய்யவும்,

மா இரும் புவனம் எல்லாம் - பெரிய உலகங்களை எல்லாம்.

மனுமுறை - மனுநூல் வழி, உலகம் ஈன்ற தாய் - அவ்

வுலகங்களைப் பெற்றருளிய உமையம்மை, இளங் குழவியாகி -

இளமையாகிய கன்னியா யிருந்து, தனி அரசு இருக்கும் நாளில் -

தனிமையாக ஆட்சி புரியுங்காலத்தில் எ - று.

பொதுவின்றி அரசாளுதல் எனினுமாம். (2)





	 	 மருங்குறேய்ந் தொளிப்பச் செம்பொன்

வனமுலை யிறுமாப் பெய்தக்

கருங்குழற் கற்றை பானாட்

கங்குலை வெளிறு செய்ய

இரங்குநல் யாழ்மென் நீஞ்சொ

லின்னகை யெம்பி ராட்டிக்

கரூங்கடி மன்றல் செய்யுஞ்

செவ்விவந் தடுத்த தாக.

(இ - ள்.) மருங்குல் தேய்ந்து ஒளிப்ப - இடையானது

தேய்ந்து மறையுமாறு, செம்பொன் வனம் முலை இறுமாப்பு எய்த -

சிவந்த பொன்னிறம் வாய்ந்த அழகிய கொங்கைகள் பணைத்து

அண்ணாந் திருக்கவும், கருங் குழல் கற்றை - கரிய கூந்தற்கற்றை,

பால் நாள் கங்குலை வெளிறு செய்ய - நள்ளிரவின் கருமையை

வெண்ணிறஞ் செய்யவும், இரங்கும் நல்யாழ் மென் தீஞ்சொல் இன்

நகை எம்பி ராட்டிக்கு - ஒலிக்கின்ற நல்ல யாழின் இசைபோன்ற

மெல்லியஇனிய சொல்லையும் அனிய புன்முறுவரையுமுடைய எம்

பிராட்டியாருக்கு, அருங்கடி மன்றல் செய்யும் செவ்வி வந்து

அடுத்தது ஆக - அரிய திருமணம் செய்யும் பருவமானது வந்து

பொருந்த எ - று.

ஒளிக்குமாறு இறுமாப் பெய்த. வனம் - தொய்யிலுமாம்.

கங்குலும் வெளிறென்னுமாறு கரிதாக. யாழ் இரங்குந் தன்மையுடைய

வென்றுமாம். கடிமன்றல் : ஒருபொரு ளிருசொல் : விளக்கமமைந்த

மன்றலுமாம். (3)





	 	 	 பனிதரு மதிக்கொம் பன்னன பாவையைப் பயந்தா

ணோக்கிக்

குனிதர நிறையப் பூத்த கொம்பனாய்க் கின்னுங் கன்னி

கனிதரு செவ்வித் தாயுங் கடிமணப் பேறின் றென்னாத்

துனிதரு நீரளாகிச் சொல்லினாள் சொல்லக் கேட்டாள்.

	 	 	 		 (இ - ள்.) பனிதரு மரி கொம்பு அன்ன பாவையை -

குளிர்ந்த சந்திரனை யேந்திய கொம்பினை ஒத்த பிராட்டியாரை,

பயந்தாள் நோக்கி - பெற்ற காஞ்சனமாலை பார்த்து, குனிதர

நிறையப் பூத்த கொம்பு அன்னாய்க்கு - வளையுமாறு நிறைய

மலர்ந்த பூங்கொம்பினைப் போன்ற உனக்கு, கன்னி கனி தரு

செவ்வித்து ஆயும் - கன்னிப் பருவமானது முதிர்ந்த

செவ்வியுடையதாகியும், இன்னும் கடிமணப் பேறு இன்று என்னா -

இன்னமும் திருமணமாகிய பேறு கூடிற்றில்லையே என்று, துனிதரு

நீரளாகிச் சொல்லினாள் - வருந்துந் தன்மையை உடையவளாய்க்

கூறினாள்; சொல்லக் கேட்டாள் - பிராட்டியார் அங்ஙனம்

கூறுவதைக் கேட்டார் எ - று.

எல்லா வுறுப்புக்களும் குறைவின்றி நிறைந்தன வென்னும்

குறிப்புத் தோன்ற ‘நிறையப் பூத்த கொம்பு’ என்றார். கொம்பனாய்,

பெயர். செவ்வித்து என்பதில் து : பகுதிப்பொருள் விகுதியுமாம். கடி,

மணம் : ஒரு பொருளன; ‘கடி மன்றல்’ போல. கேட்டாள் :

பெயருமாம். (4)





	 	 அன்னைநீ நினைந்த வெண்ண

மாம்பொழு தாகும் வேறு

பின்னைநீ யிரங்கல் யான்போய்த்

திசைகளும் பெருநீர் வைப்பும்

என்னது கொற்ற நாட்டி

மீள்வலிங் கிருத்தி* யென்னாப்

பொன்னவிர் மலர்க்கொம் பன்னாள்

பொருக்கென வெழுந்து போனாள்.

(இ - ள்.) அன்னை - தாயே, நீ நினைந்த எண்ணம்

ஆம்பொழுது ஆகும் - நீ எண்ணிய எண்ணம் முடியுங் காலத்து

முடியும்; பின்னைநீ வேறு இரங்கல் - பின்பு நீ பல்வேறாகக் கருதி

வருந்தற்க; யான் போய் - நான் சென்று, திசைகளும் - எட்டுத்

திக்குகளிலும், பெருநீர் வைப்பும் - கடல் சூழ்ந்த இந்நிலவுகத்திலும்,

என்னது கொற்றம் நாட்டி மீள்வல் - என்னுடைய வெற்றியை நாட்டி

வருவேன்; இங்கு இருத்தி என்னா - நீ இங்கு இருப்பாய் என்று

கூறி, பொன் அவிர் மலர்க்கொம்பு அன்னாள் - பொன்போலும்

விளங்கும் மலர்களை யுடைய கொம்பினை ஒத்த பிராட்டியார்,

பொருக்கென எழுந்து போனாள் - விரைந்து எழுந்து சென்றார்

எ - று.

வேறு - பிறிதாக வென்றுமாம். இரங்கல் : எதிர்மறை

வியங்கோள்; ‘மகனெனல்’ என்புழிப்போல. பெருநீர் - கடல்;

‘பெருநீ ரோச்சுநர்’, ‘பெருநீர் போகும் இரியன் மாக்கள்’ எனவுள்ள

மேற் கொள்களுங் காண்க. என்னது : னகரம் விரித்தல்.

பொருக்கென : விரைவுக் குறிப்பு. (5)



* * *



(பா - ம்.) * நாட்டி யீண்டுவ லிருத்தி.





	 	 	 தேம்பரி கோதை மாதின் றிருவுளச் செய்தி நோக்கி

ஆம்பரி சுணர்ந்த வேந்த ரமைச்சரும் பிறரும் போந்தார்

வாம்பரி கடாவித் திண்டேர் வலவனுங்

கொணர்ந்தான்வையந்

தாம்பரி வகல வந்தா ளேறினாள் சங்க மார்ப்ப.

	 	 	 		 (இ - ள்.) தேம்பரி கோதை மாதின் திருவுளச் செய்தி

நோக்கி - மணமிக்க மாலையையணிந்த பிராட்டியாரின் திருவுள்ளக்

குறிப்பை நோக்கி. ஆம் பரிசு உணர்ந்த வேந்தர் - ஆக்க

முண்டாகுந் தன்மையை உணர்ந்த அரசர்களும், அமைச்சரும் பிறரும்

போந்தார் - மந்திரிகளும் மற்றையோர்களும் வந்தார்கள்; வலவனும்

- தேர்ப்பாகனும் வாம்பரி கடாவித் திண் தேர் கொணர்ந்தான் -

தாவிச் செல்லுங் குதிரைகளைச் செலுத்தித் திண்ணிய

தேரைக்கொண்டு வந்தான்; வையம் பரிவு அகல வந்தாள் -

உலகமானது துன்பத்தினின்றும் நீங்க அவதரித்த பிராட்டியார்,

சங்கம் ஆர்ப்ப ஏறினான் - சங்குகள் ஒலிக்க (அத்தேரில்) ஏறினார்

எ - று.

கோதை - கூந்தலுமாம். தேம்பரி - தேனொழுகுகின்ற

என்னலுமாம். நோக்கி : நோக்கனோக்கம். ஆம் பரிசு என்பதற்குப்

போர்க்குரிய தன்மை யென்றும், ஆட்சிக்குப் பொருந்திய தன்மை

யென்றும் மேல் விளையு என்றும் பொருள் கோடலுமாம். வேந்தரும்

என உம்மை விரிக்க. பிறர் என்றது படைத்தலைவர் முதலாயினாரை.

ஆகும், வாவும் என்பன விகாரமாயின. தாம் :அசை. வந்தான் :

பெயர். (6)





	 	 	 	 ஆர்த்தன தடாரி பேரி யார்த்தன முருடு மொந்தை

	ஆர்த்தன வுடுக்கை தக்கை யார்த்தன படகம் பம்பை

	ஆர்த்தன முழுவந் தட்டை யார்த்தன சின்னந் தாரை

	ஆர்த்தன காளந்தாள மார்த்தன திசைக ளெங்கும.்

	 	 	 		 (இ - ள்.) தடாரி பேரி ஆர்த்தன - தடாரிகளும் பேரிகளும்

ஒலித்தன; முருடு மொந்தை ஆர்த்தன - முருடுகளும்

மொந்தைகளும் ஒலித்தன; உடுக்கை தக்கை ஆர்த்தன -

உடுக்கைகளும் தக்கைகளும் ஒரித்தன; படகம் பம்பை ஆர்த்தன -

படகங்களும் பம்பைகளும் ஒலித்தன; முழவம் தட்டை ஆர்த்தன

முழவங்களுந் தட்டைகளும் ஒலித்தன; சின்னம் தாரை ஆர்த்தன -

சின்னங்களும் தாரைகளும் ஒலித்தன; காளம் தாளம் ஆர்த்தன -

காளங்களும் தாளங்களும் ஒலித்தன; திசைகள் எங்கும் ஆர்த்தன -

(இவைகளால்) எட்டுத் திக்குகளும் ஒலித்தன எ - று.

தடாரி முதலிய வாத்திய விசேடங்கள். எட்டுத்திசைகளிலும்

இவ் வொலிகள் நிறைந்தன வென்பார் ‘ஆர்த்தன திசைகளெங்கும்’

என்றார்; எதிரொலி செய்தன வென்னலுமாம். (7)





	 	 	 வீங்கிய கொங்கை யார்த்த கச்சினர் விழிபோற் றைப்ப

வாங்கிய சிலையே றிட்ட கணையினர் வட்டத் தோல்வாள்

தாங்கிய கையர் வைவேற் றளிர்க்கையர் பிணாத்தெய்

வம்போல்

ஓங்கிய வாயத் தாரு மேறினா ருடனத் திண்டேர்.

	 	 	 		 (இ - ள்.) வீங்கிய கொங்கை ஆர்த்த கச்சினர் - பருத்த

கொங்கை களிற் கட்டிய கச்சினையுடையராய், விழிபோல் தைப்ப -

(தங்கள்) கண்கள் போலத்தைக்குமாறு, வாங்கிய சிலை

ஏறிட்டகணையினர் - வளைந்த வில்லிற்பூட்டிய

அம்பினையுடையராயும், வட்டத்தோல் வாள்தாங்கிய கையர்

- கேடகத்தையும் வாளையும் ஏந்திய கையையுடையராயும், வைவேல்

தளிர்க்கையர் - கூரிய வேலையுடைய தளிர்போன்ற

கையையுடையராயும், பிணாத்தெற்வம்போல் ஓங்கிய - பெண்

தெய்வம் போலச் சிறந்த, ஆயத்தாரும் - மகளிர் கூட்டங்களும்,

உடன் அத்திண் தேர் ஏறினார் - பிராட்டியாரோடும் அந்தத்

திண்ணிய தேரில் ஏறினார்கள் எ - று.

ஆயத்தாா - மகளிருள் மெய்க்காவலராயினார். ஆயத்தாருட்

சிலர் கணையினரும், சிலர் தாங்கிய கையரும், சிலர் தளிர்க்

கையருமாகி உடன் ஏறினாரென்க. கச்சினர் என்பதனை

யெல்லாவற்றொடும் ஒட்டுக. வட்டத்தோல் - பரிசை; கேடகம்.

பிணாத்தெய்வம் - பெண் தெய்வம்; அழகு மிக்கவரென்க;

கொற்றவை போன்று வெற்றி மிக்காரென்றுமாம். (8)





	 	 கிடைப்பன வுருளாற் பாரைக் கீண்டுபா தலத்தி னெல்லை

அடைப்பன பரந்த தட்டா லடையவான் றிசைக ளெட்டும்

உடைப்பன வண்ட முட்டி யொற்றிவான் கங்கை நீரைத்

துடைப்பன கொடியாற் சாரி சுற்றுவ பொற்றிண் டேர்கள்.

(இ - ள்.) சாரி சுற்றுவ பொன்திண் தேர்கள் - இடசாரி

வலசாரி யாகச் சுழலும் பொன்னாலாகிய திண்ணிய தேர்கள்,

கிடைப்பனஉருளால் - பூண்டனவாய உருளைகளால். பாரைக் கீண்டு

பாதலத்தின் எல்லை அடைப்பன - நிலவுலகத்தைக் கிழத்துப்

பாதலத்தின் எல்லையை அடைப்பனவும். பரந்த தட்டால் - இடம்

விரிந்த தட்டினால், வான் திசைகள் எட்டும் அடைய உடைப்பன -

பெரிய திக்குகள் எட்டினையும் முற்றும் தகர்ப்பனவும், கொடியால்

அண்டம் முட்டி ஒற்றிவான் கங்கை நீரைத் துடைப்பன -

கொடிகளால் அண்டத்தைப் பெரிது மளாவி வான் யாற்றின் நீரை

வற்றச்செய்வனவுமாயின எ - று.

கிடைப்பன, கூற்றுவ முற்றெச்சங்கள். கீண்டு, கீழ்ந்து என்பதன்

மரூஉ. முட்டி, ஒற்றி யென்பன ஒரு பொருளன; அண்டத்தை முட்டி

நீரை ஒற்றி யென்றுமாம். தட்டால் அடைப்பன, முட்டி உடைப்பன,

ஒற்றித் துடைப்பன என வியைத்தலுமாம். (9)





	 	 	 செருவின்மா தண்டந் தாங்கிச் செல்லும்வெங் கூற்ற

மென்ன

அருவிமா மதநீர் கால வரத்தவெங் குருதிக் கோட்டாற்

கருவிவான் வயிறு கீண்டு கவிழுநீர் வாயங் காந்து

பருகிமால் வரைபோற் செல்வ பரூஉப்பெருந் தடக்கை

யானை.

		 	 		 (இ - ள்.) பரூஉஙப பெருந் தடக்கை யானை -

பருத்தலையுடைய பெரிய கைகளையுடைய யானைகள், அருவி மா

மதநீர் கால - அருவி போலப் பெரிய மதநீர் பொழிய, அரத்தம்

குருதி வெம் கோட்டால் - சிவந்த உதிரந்தோய்ந்த கொடிய

கொம்புகளால், கருவி வான் பயிறு கண்டு - தொகுதியுடைய முகிலின்

வயிற்றைக் கிழித்து, கவிழும் நீர் வாய் அங்காந்து பருகி -

(அதனால்) ஒழுகும் நீரை வாயைத் திறந்து உண்டு, செருவில் மா

தண்டம் தாங்கிச் செல்லும் வெம் கூற்றம் என்ன - போரில் பெரிய

தண்டினை ஏந்திச் செல்லுகின்ற கொடிய கூற்றுவனைப் போலவும்,

மால் வரை போல் - பெரிய மலையைப் போலவும், செல்வ -

செல்வன வாயின எ - று.

குருதிக் கோட்டுடன் கூடிய கொடுந் தோற்றத்தால் கூற்றம்

போலவும், மதப் பெருக்குடன் கூடிய உயர்ந்த தோற்றத்தால் மலை

போலவும் ானைகள் பொலிந்தன வென்றார். அரத்தம் - ஈண்டுச்

செந்நிறம். கருவி : மின் முதலியவற்றின் தொகுதி. செல்வ :

அன்பெறாத பலவின்பால் முற்று. பரூஉ - பருத்தல்;

"ழகர வுகர நீடிட னுடைத்தே

உகரம் வருத லாவயி னான"

என்னும் தொல்காப்பியச் சூத்திரத்து ஒன்றென முடித்தலால் ரகர

வுகரம் நீண்டு உகரம் பெற்றதெனக் கொள்க. வரைபோற் செல்வ

என்றது இல்பொருளுவமையணி. (10)





	 	 	 	 ஒலியவார் திசையி னன்ன வொழுங்கின யோக மாக்கள்

	வலியகா லடக்கிச் செல்லு மனமெனக் கதியிற் செல்வ

	கலியநீர் ஞாலங் காப்பான் கடையுக முடிவிற் றோற்றம்

	பொலியும்வாம் புரவி யொன்றே போல்வன புரவி வெள்ளம்.



(இ - ள்.) கலிய நீர் ஞாலம் காப்பான் - ஒலியினையுடைய

கடல் சூழ்ந்த வுலகைக் காக்கும் பொருட்டு, கடையுகம் முடிவில்

தோற்றம் பொலியும் - கலியுக இறுதியில் தோன்றும், வாம் புரவி

ஒன்றே போல்வன புரவி வெள்ளம் - தாவுகின்ற குதிரை ஒன்றையே

ஒத்தனவாய குதிரைக் கூட்டங்கள், ஒலிய வார் திரையின் அன்ன

ஒழுங்கின - ஒலியினையுடைய நண்ட அலைகளை யொத்த

ஒழுங்கினையுடையனவும், யோகமாக்கள் வலிய கால் அடக்கிச்

செல்லும் மனம் என - யோகிகள் வலியகாற்றை அடக்கி

(ஒருவழிபடச்) செலுத்தச் செல்லும் மனம் போல, கதியில் செல்வ -

(பாகர் தம் வசப்படுத்திச் செலுத்த ஒரு வழிப்பட்டு) விரைவிற்

செல்வனவுமாயின எ - று.

ஒலிய, கலிய என்பவற்றில் அ : அசை. திரையின், இன் :

சாரியை. கால் - காற்று; பிராணவாயு. கால் அடக்கல் -

பிராணாயாமம் செய்தல். செலுத்த வென ஒரு சொல்

வருவிக்கப்பட்டது. கதியிற் செல்லுதல் - நடத்தப்படு நெறியில்

விரைந்து செல்லுதல். ஞாலங் காத்தல் - உலகைத் தீமையி னீக்கிக்

காத்தல். திருமாலின் கடைசியவ தாரமாகிய குதிரை; கற்கி.(11)





	 	 	 	 காலினுங் கடிது செல்லுஞ் செலவினர் கடுங்கட் கூற்ற

	மேலினு மிகையுண் டாயின் வெகுண்டுவென் கண்டு மீளும்

	பாலினர் பகுவாய் நாகப் பல்லினும் பில்கு மால

	வேலினர் வீயா வென்றி வீக்கிய கழற்கால் வீரர்.



(இ - ள்.) வியா வென்றி வீக்கிய கழல் கால் வீரர் - கெடாத

வெற்றியினையும் கட்டப்பட்ட வீரகண்டையையுடைய காலினையு

முடைய வீரஙாகள், கடுங்கண் கூற்றம் மேலினும் மிகை உண்டாயின்

- தறுகண்மையையுடைய கூற்றுவன்மேலும் குற்றம் உளதாயின்,

வெகுண்டு வென் கண்டு ளும் பாலினர் - சினந்து புறங்கண்டு வருந்

தன்மையையுடையவரும், பகுவாய் நாகப் பல்லினும் பில்கும் ஆல

வேலினர் - பிளந்த வாயினையுடைய பாம்பின் பல்லைவிடச் சிந்தும்

நஞ்சினையுடைய வேற்படையையுடையவரும், காலினும் கடிது

செல்லும் செலவினர் - காற்றினும் விரைந்து செல்லும் செலவினையு

முடையராயினர் எ - று.

காலினும், பல்லினும் என்பவற்றில் இன் உருபு உறழ்ச்சிப்

பொருளில் வந்தது. மேலினும், இன் ; சாரியை. வென்கண்டு என்ற

மையால் போர் புரிந்து என விரித்துக் கொள்க. பால் - தன்மை.

வென்றியால் வீக்கிய எனலுமாம். ஆயினர் என விரித்துரைத்துக்

கொள்க. (12)





	 	 எண்பதைத் தெழுந்த வீர ரிவுளிதேர் யானை வெள்ள

மண்புதைத் தனப தாகை மாலைவெண் கவிகை பீலி

விண்புதைத தனநுண் டூளி வெயில்விடு பரிதிப் புத்தேள்

கண்புதைத் தனபே ரோதை கடலொலி புதைத்த தன்றே.

(இ - ள்.) எண் புதைத்து எழுந்த - இங்ஙனம் எண்ணின்

அளவைக் கடந்து எழுந்த, வீரர் இவுளி தேர்யானை வெள்ளம் -

வீரர் குதிரை தேர் யானை என்பவற்றின் கூட்டங்கள்; மண்

புதைத்தன - நிலவுலகை மறைத்தன; பதாகை மாலை வெண் கவிகை

பீலி - கொடிகளும் மாலையையுடைய வெளிளய குடைகளும் மயிற்

பீலிகளும், விண் புதைத்தன - வானினை மறைத்தன; நுண் தூளி

வெயில் விடு பரிதிப்புத்தேள் கண் புதைத்தன - நுண்ணிய புழுதிகள்

வெயிலை வீசும் சூரிய தேவனின் கண்களை மறைத்தன; பேர் -

ஓதை கடல் ஒலி புதைத்தது - (இவற்றாலாய) பெரிய ஒலியானது

கடலின் ஒலியை மறைத்தது எ - று.

எண் புதைத்து எண்ணினை மறைத்து; இல்லையாக்கி;

கடந்தென்ற படி. வெள்ளம் என்பது வீரர் முதலியவற்றொடும்

இயையும், பதாகை - பெருங்கொடி, அன்று, ஏ : அசைகள்; அடுத்த

செய்யுளுக்குங் கொள்க. (13)





	 	 	 தேரொலி கலினப் பாய்மான்*

		 செலவொலி கொலைவெண் கோட்டுக்

	காரொலி வீர ரார்க்குங்

		 கனையொலி புனைதார்க் குஞ்சி

	வாரொலி கழற்காற் செங்கண்

		 மள்ளர்வன் றிண்டோள் கொட்டும்

	பேரொலி யண்ட மெல்லாம்

		 பிளந்திடப் பெருத்த வன்றே.

	 	 		 (இ - ள்.) தேர் ஒலி - தேர்களின் ஒலியும், கலினப்

பாய்மான் செலவுஒலி - கடிவாளத்தையுடைய குதிரைகள்

செல்லுகின்ற ஒலியும், கொலை வெள் கோட்டு கார் ஒலி -

கொல்லுதலையுடைய வெள்ளிய கொம்புகளையுடைய முகில் போன்ற

யானைகளின் ஒலியும், வீரர் ஆர்க்கும் கனை ஒலி - மள்ளர்கள்

ஒலிக்கின்ற மிக்க ஒலியும், தார்புனை குஞ்சி - மாலையை யணிந்த

சிகையையும். வார் ஒலி கழல் கால் - மிக்க ஒலியையுடைய

வீரகண்டையை யணிந்த கால்களையும், செங்கண் - சிவந்த

கண்களையுமுடைய, மள்ளர் - வீரர்கள், வல் திண் தோள் கொட்டும்

பேர் ஒலி -வலிமை மிக்க தோள்களைத் தட்டுகின்ற பெரிய ஒலியும்

ஆகிய இவைகள், அண்டம் பிளந்திடப் பெருத்த - அண்டங்கள்

வெடிக்குமாறு மிக்கன எ - று.

பாய்மான் - குதிரை. செலவு - செல்கை. அடைகளால் கார்

யானையை யுணர்த்திற்று. கனை - செறிவு. வல்திண் : ஒருபொருட்

பன் மொழி. பெருத்த : பண்படியாகப் பிறந்த அன்பெறாத

பலவின்பால் வினைமுற்று. (14)



* * *



(பா - ம்.) * பாய்மா.





	 	 பரந்தெழு பூமி போர்ப்பப் பகலவன் மறைந்து முந்நீர்க்

கரந்தவன் போன்றா னாகக் கங்குல்வந் திறுத்த தேய்ப்பச்

சுரந்திரு ணிறைய முத்தின் சோதிவெண் குடையும் வேந்தர்

நிரந்த பூண் வயிர வாளு நிறைநிலா வெறிக்கு மன்னோ.

(இ - ள்.) பரந்து எழு பூமி போர்ப்ப - (இவற்றால்) பரவி

மேலெழுந்த புழுதி மறைத்தலால், பகலவன் மறைந்து முந்நீர்

கரந்தவன் போன்றான் ஆக - சூரியன் மறைந்து கடலில்

ஒளித்தவன் போலாக, கங்குல் வந்து இறுத்தது ஏய்ப்ப - (அதனால்)

இரவு வந்து தங்கியதை ஒக்க, சுரந்து இருள் நிறைய - மிகுந்து

இருளானது நிறைய, சோதிமுத்தின் குடையும் - ஒளியினையுடைய

முத்துக் குடைகளும், வேந்தர் பூண் நிரந்த வயிரவாளும் -

மன்னர்களின் பூண் அமைந்தவயிரத்தாற் செய்த வாட் படைகளும்,

நிறை நிலா எறிக்கும் - (அவ்விருளைப் போக்க) மிக்க நிலவை

வீசும் எ - று.

பூழி - புழுதி. முந்நீர் - மூன்று நீர்மையுடையதென்றும்,

மூன்று நீரினையுடையதென்றும் கூறுப : முன் உரைத்தாம். இறுத்தது

- தங்கினமை : தொழிற் பெயர். அணிகலன்களும் வாளும்

என்னலுமாம். மன்னும், ஓவும் அசை நிலைகள். (15)





	 	 தேர்நிரை கலனாய்ச் செல்லப் பரிநிரை திரையாய்த் துள்ள

வார்முர சொலியாய்க் கல்ல வாட்கலன் மீனாய்க் கொட்பத்

தார்நிரை கவரிக் காடு நுரைகளாய்த் ததும்ப வேழங்

கார்நிரை யாகத் தானைக் கடல்வழிக் கொண்ட தன்றே.



(இ - ள்.) தேர் நிரை கலனாய்ச் செல்ல - தேரின

வரிசைகள் மரக்கலங்களாய்ச் செல்லவும், பரி நிரை திசையாய்த்

துள்ள - குதிரையின் வரிசைகள் அலைகளாய்த் துள்ளவும்; வார்

முரசு ஒலியாக் கல்ல - வார்க் கட்டினையுடைய முரசின் ஒலி

கடலொலியாய் ஒலிக்கவும், வாள் கலன் மீனாய்க் கொட்ப -

வாட்படைகள் மீனாய்ச் சுழன்று விளங்கவும், தார் நீரை கவரிக்காடு

- (வெண்மலர்) மாலை வரிசைபோன்ற சாமரைக் காடு,

நுரைகளாய்த்ததும்ப - நுரைகளாய் மேலெழவும், வேழம் நிரைகார்

ஆக - யானையின் வரிகைகள் (கடலினீ ருண்ணவரும்)

முகில்களாகவும், தானைக் கடல் வழிக்கொண்டது - (இவ்வாறு)

சேனைக்கடலானது வழி நடந்தது எ-று.

முரசு : அதஙன ஒலிக்கு ஆகுபெயர் : கல்ல - ஒலிக்க :

கலிக்க என்பதன் விகாரம்; கலி : பகுதி; கல்லென என்பதன்

விகாரமுமாம். அவயவ அவயவிகள் முழுதும் உருவகஞ்

செய்யப்பட்டமையால் இது முற்றுருவகவணி. (16)





	 	 	 	 கள்ளவிழ் கோதை மாத ரெடுத்தெறி கவரிக் காடு

துள்ளவந் தணர்வா யாசி யொருபுறந் துவன்றி யார்ப்பத்

தெள்விளி யமுத கீத மொருபுறந் திரண்டு விம்ம

வள்ளைவார் குழையெம் மனன மணித்திண்டேர் நடந்த

தன்றே.

	 	 (இ - ள்.) கள் அவிழ் கோதை மாதர் - தேனொடு மலர்ந்த

மாலையை யணிந்த மகளிர், எடுத்து எறி கவரி காடு துள்ள -

எடுத்து வீசுகின்ற கவரிக்காடு (ஒருபால்) துள்ளவும், அந்தணர்வாய்

ஆசி ஒரு புறம் துவன்றி ஆர்ப்ப - மறையவர் வாயாற் கூறும்

வாழ்த்து மொழிகள் ஒருபால் மிக்கொலிக்கவும், அமுத தெள்விளி

கீதம் ஒருபுறம் திரண்டு விம்ம - அமுதம் போன்ற தெளிந்த

ஓசையையுடைய இசைப்பாட்டுக்கள் ஒருபால் திரண்டொலிக்கவும்,

வள்ளை வார் குழை எம் அன்னை - வள்ளைத்தண்டு போன்ற

நீண்ட காதினையுடைய எம் அன்னையாகிய தடாதகைப்

பிராட்டியாரின், மணி திண் தேர் நடந்தது - மணிகள் அழுத்திய

வலிய தேரானது சென்றது எ - று.

மிகுதியை யுணர்த்தக் காடு என்றார். தெள் விளி - தெளிந்த

ஓசை;

"ஆம்பலந் தீங்குழற் றெள்விளி பயிற்ற"

என்னும் குறிஞ்சிப்பாட் டடிக்கு நச்சினார்க்கினியர் கூறிய உரை

காண்க. இவ்வரு செய்யுளிலும் அன்றும், ஏயும் அசைகள். (17)





	 	 	 மீனவன் கொடியுங் கான வெம்புலிக் கொடியும் செம்பொன்

மானவிற் கொடியும் வண்ண மயிற்றழைக் காடுந் தோட்டுப்

பானலங் கருங்கட் செவ்வாய் வெண்ணகைப்

பசுந்தோணிம்பத்

தேனலம் பலங்கல் வேய்ந்த செல்விதேர் மருங்கிற் செல்ல.



(இ - ள்.) வல் மீனக் கொடியும் - வலிய மீனக்கொடியும்,

கானம் வெம்புலிக் கொடியும் - காட்டிலுள்ள கொடிய புலி எழுதிய

கொடியும், செம்பெபன் மான வில் கொடியும் - சிவந்த

பொன்னாலாகிய பெரிய விற்கொடியும், வண்ணம் மயில் தழைக்காடும்

- அழகிய மயிற் பீலிக் (குடைக்) கூட்டமும், தோட்டுப் பானல் அம்

கருங்கண் - இதழையுடைய நீலோற்பல மலர்போன்ற அழகிய கரிய

கண்களையும், செவ்வாய் சிவந்த வாயையும், வெள் நகை - வெள்ளிய

பற்களையும், பசுந்தோள் - பசிய தோள்களையுமுடைய, தேன்

அலம்பு நிம்ப அலங்கல் வேய்ந்த - வண்டுகள் ஒலிக்கும்

வேப்பமலர் மாலையையணிந்த, செல்விதேர் மருங்கில் செல்ல -

பிராட்டியாரின் தேரின் பக்கத்திற் செல்லாநிற்கவும் எ - று.

மீன் புலி வில் : இவை முறையே பாண்டிய சோழ

சேரர்கட்குக் கொடிகள்; மூவேந்தருள் வலியுடைய ஒருவரைக்

கூறுங்கால் அவருடைய கொடி முதலியவற்றுடன் ஏனை இருவரின்

கொடி முதலியவற்றையும் அவர்க்குரியவாகச் சேர்த்துக் கூறுதல்

மரபு;

	 "வடதிசை மருங்கின் மன்னர்க் கெல்லாம்

தென்றமிழ் நன்னாட்டுச் செழுவிற் கயற்புலி

மண்டலை யேற்ற வரைக வீங்கென"

	 	 	 	 	 எனச் சிலப்பதிகாரத்து வருதலுங் காண்க. நிம்ப அலங்கல் எனக்

கூட்டுக. மூன்றாமடியில் முரண் என்னும் அணியமைந்துள்ளது. (18)





	 	 மறைபல முகங்கொண் டேத்தி வாய்தடு மாறி யெய்ப்ப

நிறைபரம் பரைநீ யெங்க ணிருபர்கோன் மகளாய் வையம்

முறைசெய்து மாசு தீர்ப்பா யடியனேன் முகத்து மாசுங்

குறையென நிழற்றுந் திங்கட் கொள்கைபோற் கவிகை

காப்ப.

(இ - ள்.) மறை பல முகம் கொண்டு ஏத்தி - வேதங்கள்

பல முகங்களால் துதித்தம் (காணமாட்டாமையின்), வாய் தடுமாறி

எய்ப்ப - வாய் தடுமாறி இளைக்குமாறு, நிறை பரம்பரை நீ எங்கும்

நிறைந்த சிவசத்தியாகிய நீ, எங்கள் நிருபர்கோன் மகளாய் - எம்

வழித்தோன்றலாகிய மன்னர் மன்னனாம் மலயத்துவச

பாண்டியனுக்குத் திருமகளாய் வந்து, வையம் முறைசெய்து - பூமியில்

செங்போலோச்சி, மாசு தீர்ப்பாய் - குற்றத்தைப் போக்குகின்றாய்

(அதுபோல), அடியனேன் முகத்து மாசும் குறை என -

அடியேனுடைய முகத்திலுள்ள களங்கத்தையும் ஒழித்தருள் என்று,

நிழற்றும் திங்கள் கொள்கைபோல் - நிழலைச் செய்கின்ற சந்திரனது

கொள்கை போல, கவிகை காப்ப - வெண் கொற்றக் குடை நிழல்

செய்யவும் எ - று.

பலமுகம் - பல சாகைகள். எங்கள் என ஒருமையிற் பன்மை

கூறினார்; அயன் படைப்பிலும், திருமால் உளத்திலும், அங்கியின்

முகத்திலும், அத்திரி விழியிலும், பாற்கடலிலும் தோன்றிய ஐவகை

மதியையுங் கருதிச் சொன்னாரெனினுமாம். பாண்டியர் திங்கண்

மரபின ராகலின் இங்ஙனங் கூறினார். நிழற்றுவதாகிய கொள்கை :

இது தற்குறிப்பேற்றவணி. (19)





	 	 	 	 அங்கய னோக்கி மான்றேர்க் கணித்தொரு தடந்தே ரூர்ந்து

	வெங்கதிர் வியாழச் சூழ்ச்சி மேம்படு சுமதி யென்போன்

	நங்கைதன் குறிப்பு நோக்கி நாற்பெரும் படையஞ் செல்லச்

	செங்கையிற் பிரம்பு நீட்டிச் சேவகஞ் செலுத்திச் செல்ல.



(இ - ள்.) வெம் கதிர் வியாழச் சூழ்ச்சி மேம்படு சுமதி என்

போன் - விரும்பும் ஒளியினையுடைய வியாழனது சூழ்ச்சியினும்

சிறந்த சூழ்ச்சியினையுடைய சுமத என்னும் முதலமைச்சன், அம்

கயல் நோக்கிமான் தேர்க்கு - அழகிய கயல்போலுங் கண்களை

யுடைய பிராட்டியாரின் தேருக்கு, அணித்து ஒரு தடம் தேர் ஊர்ந்து

- அணித்தாக ஒரு பெரிய தேரினைச் செலுத்தி, நங்கைதன் குறிப்பு

நோக்கி - அப்பிராட்டியாரின் குறிப்பினை ஆராய்ந்து நால்

பெரும்படையும் செல்ல - பெரிய நால்வகைச் சேனைகளும்

செல்லுமாறு, செம் கையில் பிரம்பு நீட்டி - சிவந்த கையிலுள்ள

பிரம்பினாற் சுட்டிக் காட்டி, சேவகம் செலுத்திச் செல்ல -

சேவகத்தைச் செலுத்திச் செல்லா நிற்பவும் எ - று.

அணித்து - அணியதாக. வெம்மை - விருப்பம். வியாழன் -

பிருகற் பதி; தேவர்க்கு அமைச்சுப் பூண்டவ னென்பதுபற்றி

யெடுத்துக் கூறினார். சூழ்ச்சியினும் என உருபும் உம்மையும் விரிக்க

சேவகம் - வீரமும், பணியுமாம். இங்கே படையினைப்

பணிகொள்ளுதலாகிய வீரமும், பிராட்டிக்குப் பணிசெய்தலாகிய

தொண்டும் கொள்க. (20)





	 	 	 	 அலகினாற் கருவிச் சேனை யாழ்கட லனைத்துந் தன்போல்

	மலர்தலை யுலக மன்றி மகபதி யுலக மாதி

	உலகமும் பிறவுஞ் செல்ல வுலப்பிலா வலிய தாக்கித்*

	திலகவா ணுதலாண் மன்னர் திருவெலாங் கவரச் செல்வாள்.

	 	 (இ - ள்.) அலகு இல் - அளவில்லாத, நால் கருவிச் சேனை

ஆழ் கடல் அனைத்தும் - நால்வகைப் படையாகிய கடல்

முழுதையும், தன் போல் - தன்னைப்போல், மலர்தலை உலகம்

அன்றி - பரந்த இடத்தினையுடைய இந்நிலவுலகையல்லாமல், மகபதி

உலகம் ஆதி உலகமும் - இந்திரன் உலகம் முதலிய உலகங்களிலும்,

பிறவும் செல்ல - பிறவிடங்களினும் செல்லுமாறு, உலப்பு இலா வயிது

ஆக்கி - அழியாத வலிமையுடையதாகச் செய்து, திலக வாள்

நுதலாள் - திலகமணிந்த ஒளிபொருந்திய நெற்றியையுடைய

தடாதகைப் பிராட்டியார், மன்னர் திரு எலாம் கவரச் செல்வாள் -

அரசர்களின் செல்வங்களனைத்தையும் கொள்ளை கொள்ளப்

பேரவாராயினர் எ - று.

சேனையைக் கருவியாக்கிக் ‘கருவிச்சேனை’ என்றார். தொகுதி

யாகிய சேனையுமாம். ஆழ் என்றது கடலுக்கு இயற்கையடை. தன்

போல் செல்ல எனக்கூட்டுக. அனைத்தும் என்பதை ஒருமையாக்கி

‘வலியது’ என்றார். (21)



* * *





(பா - ம்.) * வலியவாக்கித்.





	 	 	 கயபதி யாதி யாய வடபுலக் காவல் வேந்தர்

புயவலி யடங்க வென்று புழைக்கைமான் புரவி மான்றேர்

பயன்மதி நுதல்வே லுண்கட் பாவைய ராய மோடு

நயமலி திறையுங் கொண்டு திசையின்மே னாட்டம்

வைத்தாள்.



(இ - ள்.) கயபதி ஆதி ஆய - கயபதி முதலாகிய, வடபுலக்

காவல் வேந்தர் - வடநாட்டைக் காக்கும் மன்னர்களின், புயவலி

அடங்க வென்று - தோள்வலி கெடுமாறு (அவர்களை) வென்று,

புழைக்கை மான் - தொளையினையுடைய கையையுடைய

யானைகளையும், புரவி - குதிரைகளையும், மான்தேர் - குதிரைகள்

பூட்டிய தேர்களையும், பயல் மதி நுதல் - அரைமதியை ஒத்த

நெற்றியையும், வேல் உண்கண் - வேலை யொத்த மையுண்ட

கண்களையுமுடைய, பாவையர் ஆயமோடு மகளிர் கூட்டத்துடன்,

நயம் மலி திறையும் கொண்டு நலம் நிறைந்த திறைப் பொருளையும்

ஏற்றுக்கொண்டு, திசையின்மேல் நாட்டம் வைத்ததாள் - திசை

காப்பாளர்மேல் போருக்கு எழ எண்ணினார் எ - று.

கயபதி - கஜபதிகள் : வடநாட்டி லாண்ட ஓர் அரச

வமிசத்தினர்; யானைமிக்குடையானெனப் பொதுப் பெயருமாம்.

பயல் : பையல் என்பதன் மரூஉவாகக் கொண்டு, குழவி மதியென

உரைத்தல் வேண்டும்; அமுதமாகிய பயனுமாம். திறையும்

என்றமையால் மேற் சொல்லியன கவர்ந்தவை. (22)





	 	 பவார்கழல் வலவன் றேரை வலியகா லுதைப்ப முந்நீர்

ஊர்கல னொப்பத் தூண்ட வும்பர்கோ னனிகத் தெய்திப்

போர்விளை யாடு முன்னர்ப் புரந்தரன் மிலைந்த தும்பைத்

தார்விழ வாற்றல் சிந்தத் தருக்கழிந் தகன்று போனான.



(இ - ள்.) வலிய கால் உதைப்ப - பலிய காற்றானது தள்ள,

முந் நீர் ஊர்கலன் ஒப்ப - கடலில் விரைந்து செல்லும் கப்பலை

ஒக்க, வார் கழல் வலவன் - நீண்ட வீரகண்டையை யணிந்த

தேர்ப்பாகன், தேரைத் தூண்ட - தேரினைச் செலுத்த, உம்பர்கோன்

அனிகத்து எய்தி - தேவர்க் கரசனின் படையை அடைந்து, போர்

விளையாடு முன்னர் - போரினைத் தொடங்கு முன்னரே, புரந்தரன்

- இந்திரனானவன், மிலைந்த தும்பைத் தார்விழ - தான் அணிந்த

தும்பை மாலையானது விழவும், ஆற்றல் சிந்த - வலிமை கெடவும்,

தருக்கு அழிந்து அகன்று போனான் - (போரின் கண் உள்ள)

மனவெழுச்சி கெட்டுப் போர்க் களத்தி னின்றும் நீங்கனான் எ - று.

விளையாடுதல் என்றார் எளிதாகச் செய்தல் நோக்கி. தும்பை :

தம் வலி காட்டுதலே பொருளாகச் சென்றும் எதிர்த்தும் பொருதல்;

இதற்குத் தும்பை மாலை சூடுவர். (23)





	 	 	 	 இழையிடை நுழையா வண்ண மிடையிற வீங்கு கொங்கைக்

	குழையிடை நடந்துமீளுங் கொலைக்கணார் குழுவுந் தான

	மழைகவிழ் கடாத்து வெள்ளை வாரண மாவுங் கோவுந்

	தழைகதிர் மணியுந் தெய்வ தருக்களுங் கவர்ந்து மீண்டாள்*.



(இ - ள்.) இடை இற - இடை ஒடியுமாறு, இழை இடை

நுழையா வண்ணம் வீங்கு கொங்கை - நூல் இடையிற் புகாத

வண்ணம் பருத்த கொங்ககளையும், குழை இடை நடந்து மீளும்

கொலைக்கணார் குழுவும் - செவி வரையிற் சென்று திரும்பும்

வருத்துதலையுடைய கண்களையுமுடைய மகளிர் கூட்டமும், மழை

தானம் கவிழ் கடாத்து வெள்ளை வாரணம் மாவும் - முகில் போலும்

மதத்தைக் கொட்டுகின்ற சுவட்டினையுடைய வெள்ளை யானையும்

குதிரையும், கோவும் - காம தேனுவும், தழை கதிர் மணியும் -

தழைந்த ஒளியினையுடைய சிந்தாமணியும், தெய்வ தருக்களும் -

தெய்வத் தன்மையையுடைய கற்பக முதலிய தருக்களுமாகிய

இவைகளை, கவர்ந்து மீண்டாள் - பற்றிக் கொண்டு திரும்பினார்

எ - று.

கொங்கை யென்பது கண்ணார் என்பதன் விகுதியோ டியையும்.

தான மென முன் வந்தமையின் கடாம் என்றதற்குச் சுவடு என

உரைக்கப்பட்டது. வாரணமும் என விரித்து. வெள்ளையை

மாவோடுங் கூட்டுக. வாரணம் : ஐராவத மென்னும் யானை. மா -

உச்சைச் சிவர மென்னும் குதிரை. (24)



* * *



(பா - ம்.) * கொண்டு மீண்டாள்.





	 	 [கலிநிலைத்துறை]



இவ்வாறு மற்றைத் திசைகாவலர்+யாரை யும்போய்த்

தெவ்வாண்மை சிந்தச் செருச்செய்து திறையுங் கைக்கொண்

டவ்வாறு வெல்வா ளெனமூன்றர ணட்ட மேருக்

கைவார் சிலையான் கயிலைக்கிரி நோக்கிச் செல்வாள்.

	 		 (இ - ள்.) இவ்வாறு - இவ்வண்ணமே, மற்ற திசை காவலர்

யாரையும் - ஏனைய திசைகாப்பாளர்களனைவரையும், போய் -

அத்திக்குகளிற் சென்று, தெவ் ஆண்மை சிந்த செரு செய்து -

பகைவரின் வீரங் கெடுமாறு போர் செய்து, திறையும் கைக்கொண்டு

- (அவர்கள் பணிந்து தந்த) திறைப் பொருளையும் ஏற்றுக்கொண்டு,

அவ்வாறு வெல்வாள் என - அங்ஙனமே வெல்ல வென்று, மூன்று

அரண் அட்ட வார் மேருச்சிலைக் கையான் - மும் மதிலையும்

அழித்த நீண்ட மேருமலை யாகிய வில்லைக் கையிலுடைய

சிவபெருமானது, கயிலைக்கிரி நோக்கிச் செல்வாள் - திருக் கயிலாய

மலையை நோக்கிச் செல்வாராயினர் எ - று.

மற்றைத் திசை காவலர் - அங்கி, இயமன், நிருதி, வருணன்,

வாயு, குபேரன் ஈசானன் என்போர். யாவரையும் செருச் செய்து

எனவும், வார் மேருச்சிலைக் கையான் எனவும் இயைக்க. தெவ் -

பகை; தெவ் ஆண்மை - போர் வீரம் எனினுமாம். (25)



* * *



(பா - ம்.) +திசைக்காவலர்.





	 	 	 	 சலிக்கம் புரவித் தடந்தேருடைத் தம்பி ராட்டி

	கலிக்கும் பலதூ ரியங்கைவரை தெய்வத் திண்டேர்

	வலிக்கும் பரிமள் ளர்வழங்கொலி வாங்கி நேரே

	ஒலிக்கும் படிகிட் டினளூழிதோ றோங்கு மோங்கல்.



(இ - ள்.) சலிக்கும் புரவுத் தடம் தேர் உடைத் தம்பிராட்டி

- செல்லுகின்ற குதிரைகள் பூட்டிய பெரிய தேரினையுடைய

தடாதகைப் பிராட்டியார், கலிக்கும் பல தூரியம் - ஒலிக்கின்ற பல

இயங்களின் ஒலியையும், கைவரை - யானைகளும், தெய்வத்

திண்தேர் - தெய்வத் தன்மையையுடைய வலிய தேர்களும், வலிக்கும்

பரி - கருத்தறிந்து செல்லும் குதிரைகளும், மள்ளர் - வீரர்களும்,

வழங்கு ஒலி - செல்கின்ற ஒலியையும் வாங்கி நேரே ஒலிக்கும்படி -

ஏற்றுக் கொண்டு எதிரொலி செய்யுமாறு, ஊழி தோறு ஓங்கும்

ஓங்கல் கிட்டினள் - ஊழிக்காலந் தோறும் வளர்கின்ற கயிலை

மலையை அடைந்தார் எ - று.

தூரியம் அதன் ஒலிக்காயிற்று; தூரியமும் நால்வகைச்

சேனையும் ஒலிக்கின்ற வொலி யென்னலுமாம். வலித்தல் - கருதுதல்.

ஓங்கல்வாங்கி எதிரொலி செய்ய. ஊழி தோறும் ஓங்குதலை.

"ஊழிதோ றூழிமுற்று முயர்பொன் னொடித்தான் மலையே"

என்னும் ஆளுடைய நம்பிகள் தேவாரத்தா னறிக; முன்னரும்

உரைக்கப்பெற்றது. (26)





	 	 	 	 வானார் கயிலை மலையான்மக டன்னை நீத்துப்

	போனாள்வந் தாளென் றருவிக்கட் புனலுக் கந்நீர்

	ஆனா வொலியா லனைவாவென் றழைஇத்தன் றேசு

	தானா நகையாற்* றழீஇயெதி ரேற்பச் சென்றாள்.



(இ - ள்.) வான் ஆர் கயிலை - வானுலகைப் பொருந்திய

திருக் கயிலை மலையானது, மலையாள் மகன் தன்னை நீத்துப்

போனாள் - மலை யரசன் புதல்வியாகிய பார்வதிதேவியார் (அன்று)

தன்னை நீங்ககிப் போயினவர், வந்தாள் என்று - (இன்று) வந்தனர்

என்று, அருவிக்கண் புனல் உக்கு - அருவியாகிய கண்ணீரைச்

சிந்தி, அந்நீர் ஆனா ஒலியால்அந்நீரின் நீங்காத ஒலியினால்,

அனைவா என்று அழைஇ - அன்னையே வா என்று அழைத்து, தன்

தேசுதான் ஆம் நகையால் தழீஇ - தனது வெள்வொளியாகிய

புன்முறுவலால் தழுவி, எதிர் ஏற்பச் சென்றாள் - எதிர்

கொள்ளுமாறு சென்றருளினார் எ - று.

போனாள் : பெயர். அழைத்து, தழுவி யென்னும்

வினையெச்சங்கள் விகாரப்பட்டு அளபெடையாயின. இது

தற்குறிப்பேற்றவணி. (27)



* * *



(பா - ம்.) * தானானகையால்.





	 	 	 கிட்டிப் பொருப்பைக் கிரியோடு கிரிக டாக்கி

	முட்டிப் பொருதா லெனவேழ முழங்கிப் பாயப்

	புட்டிற் புறத்தார் மறத்தார்கணை பூட்டு வில்லார்

	வட்டித் துருமே றெனவார்த்து வளைந்து கொண்டார்.

	 	 			 (இ - ள்.) பொருப்பைக் கிட்டி - (இவ்வாறு) திருக்கயிலை

மலையை நெருங்கி, கிரியோடு கிரிகள் தாக்கி - மலைகளோடு

மலைகள் தாக்கி. முட்டிப் பொருதாலென - மோதிப் போர்

செய்தாற்போல, வேழம் முழங்கிப் பாய - யானைகள் பிளிறிட்டுப்

பாய, மறத்தார் - வீரத்தினையுடையவரும், புட்டில் புறத்தார் -

அம்புக்கூடு தாங்கிய முதுகினை யுடையவரும், கணை பூட்டு வில்லார்

- கணை பூட்டிய வில்லை யுடையவருமாய்; வட்டித்து - சுழன்று,

உரும் ஏறு என - இடியேற்றைப்போல, ஆர்த்து - ஆரவாரித்து,

வளைந்து கொண்டார் - (படைவீரர்கள்) சூழ்ந்து கொண்டார்கள்

எ - று.

புட்டில் - அம்புக்கூடு; துணி;

"கணைப்புட்டிலுங் கட்டமைந்த, வில்லுஞ் சுமக்கப் பிறந்தேன்"

என்பது இராமாயணம்; வட்டித்து - சுழன்று; இது சுழற்றியெனப்

பிறவினை யாகியும் வரும்;

"மருந்தில் கணிச்சி வருந்த வட்டித்து"

எனப் புறத்துள் வருதல் காண்க; இதற்கு வஞ்சினங்கூறி யெனப்

பொருளுரைப்பாரு முளர். (28)





	 	 	 ஓடித் திருமா மலைகாவல ரும்ப ரார்க்கு

	நாடிப் பணிதற் கரிதாகிய நந்தி பாதங்

	கூடிப் பணிநதித் திறங்கூறலுங் கொற்ற வேனந்

	தேடிக் கிடையா னுளந்தேர்ந்தன னந்தி யெந்தை.

	 		 		 (இ - ள்.) மா திருமலை காவலர் ஓடி - பெரிய திருக்கயிலை

மலையைக் காப்பவர் ஓடி, உம்பரார்க்கும் - தேவர்களுக்கும், நாடிப்

பணிதற்கு அரிய ஆகிய - காலமறிந்து வணங்குதற்கு அருமையாகிய,

நந்தி பாதம் கூடிப் பணிந்து - நந்திதேவர் திருவடிகளை யடைந்து

வணங்கி, இத்திறம் கூறலும் - இச்செய்தியைக் கூறியவுடன், எந்தை

நந்தி - எம் தந்தையயகிய திரு நந்திதேவர். கொற்ற ஏனம் தேடிக்

கிடையான் - வெற்றி பொருந்திய திருமாலாகிய பன்றி தேடிக்

காணப்படாத இறை வனது, உளம் தேர்ந்தனன் - திருவுள்ளக்

குறிப்பை ஆராய்ந் தறிந்தார் எ - று.

உம்பரானும் என்க. உம்பரார் - தேவர்; உம்பர் - மேலிடம்.

அரிது பண்பு மாத்திரையாய் நின்றது; பாதமேன்னும் ஒருமைபற்றி

அரிதெனக் கூறினா ரெனலுமாம். கொற்றவேனம் தேடிக் கிடையா

னென்ற கருத்தினை.



"நான்முகன் முதலா வானவர் தொழுதெழ

ஈரடி யாலே மூவுல களந்து

நாற்றிசை முனிவரு மைம்புலன் மலரப்

போற்றிசெய் கதிர்முடித் திருநெடு மாலன்

றடிமுடி யறியு மாதர வதனிற்

கடுமுர ணேன மாகி முன்கலந்

தேழ்தல முருவ விடந்து பின்னெய்த்

தூழி முதல்வ சயசய வென்று

வழுத்தியுங் காணா மலரடி யிணைகள்"





என்னும் திருவாசகத்தா லறிக. முதற்குரு நாதனாகலின் ‘எந்தை’

என்றார். (29)





	 	 வென்றிக் கணத்தை விடுத்தான் கனமீது* பெய்த

குன்றிக் கணம்போற் கழல்கண்ணழல் கொப்ப ளிப்பச்

சென்றிக் கனைய மொழியாள்பெருஞ் சேனை யோடும்

ஒன்றிக் கடலுங் கடலும்பொரு தொத்த தன்றே.



(இ - ள்.) வென்றிக் கணத்தை விடுத்தான் - (அவ்வாறு

உணர்ந்த நந்தி தேவர்) வெற்றி பொருந்திய பூதகணங்களை

ஏவினார்; கனம் மீது பெய்த - (அவை) முகிலிற் பெய்துவைத்த,

குன்றிக் கணம்போல் - குன்றிமணிக் கூட்டம்போல, சுழல்கண் -

சுழலுங் கண்களினின்றும், அழல் கொப்பளிப்ப - தீயானது சிந்த,

சென்று - போய், இக்கு அனைய மொழியால் - கரும்பின்

சாற்றையொத்த இனிய மொழிகளையுடைய பிராட்டியாரின், பெருஞ்

சேனையோடும் ஒன்றி - பெரிய படைகளோடு கலந்து போர்

புரிதலால் (அச்செயல்), கடலும் கடலும் பொருதது ஒத்தது - கடலுங்

கடலும் தம்முட் போர்செய்தலை ஒத்தது எ - று.

மேகங்கள் பூதகணங்கட்கும். குன்றிமணிகள் அவற்றின் சுழலும்

கண்கட்கும் உவமை. இக்கு - கரும்பு; அதன் சாற்றிற்காயிற்று.

ஒன்றிப் போர்புரிய அது என விரித்தக்கொள்க. பொருதது என்பது

பொருது என விகார மாயிற்று; பொருதது : தொழிற்பெயர். அன்றும்

ஏயும் அசைகள். (30)



* * *



(பா - ம்.) * கனன்மீது





	 	 சூலங் கண்மழுப் படைதோமர நேமி பிண்டி

பாலங் கள்கழுக் கடைவாட்படை தண்ட நாஞ்சில்

ஆலங் கவிழ்க்கின்ற வயிற்படை வீசி யூழிக்

காலங் கலிக்குங் கடல்போன்ற களம ரார்ப்பு.

(இ - ள்.) சூலங்கள் - சூலப்படைகளையும், மழுப்படை -

மழுவாட் படைகளையும், தோமரம் - பெரிய ஈட்டிகளையும், நேமி

- திகிரிப் படைகளையும், பிண்டி பாலங்கள் - எறிபடைகளையும்,

கழுக்கடை - சிறிய ஈட்டிகளையும், வாட்படை - வாட்படைகளையும்,

தண்டம் - தண்டங்களையும், நாஞ்சில் - கலப்பைகளையும், ஆலம்

கவிழ்க்கின்ற அயில் படை - நஞ்சினைக் கொட்டுகின்ற

வேற்படைகளையும், களமர் வீசி ஆர்ப்பு - வீரர்கள் (ஒருவர்மேல்

ஒருவர்) வீசி ஆரவாரிக்கும் ஆரவாரங்கள், ஊழிக்காலம் கலிக்கும்

கடல்போன்ற - ஊழிக்காலத்தில் ஒலிக்கும் கடலின் ஒலிகளை

ஒத்தன எ - று.

கடல் அதன் ஒலிக்காயிற்று. போன்றவெனப் பன்மையாற்

கூறினமையால் ஆர்ப்புகள் என்க. போன்றது என்பதன் துவ்வீறு

கெட்டது என்னலுமாம். (31)





	 	 	 எறிகின் றனவோச் சுவவெய்வன வாதியாகச்

	செறிகின் றனபல் படைசெந்நிறப் புண்ணீர் மூழ்கிப்

	பறிகின் றனவும் பிழைக்கின்றனவும் பட்டுத் தாக்கி

	முறிகின் றனவு முயன்றார்வினைப் போக மொத்த.

		 	 		 (இ - ள்.) எறிகின்ற - எறியப்படுவனவும், ஓச்சுவ -

ஓச்சப்படுவனவும், எய்வன - எய்யப்படுவனவும், ஆதி ஆகச்

செறிகின்ற - முதலாகப் பொருந்திய, பல்படை - பலபடைகளும்,

செந்நிறப் புண்நீர் மூழ்கி - சிவந்த நிறத்தினையுடைய உதிர நீரில்

முழுகி, பறிக்கின்றனவும் - கழன்றோடுவனவும், பிழைக்கின்றனவும் -

உடம் பிலே தாக்காது தவறிப்போவனவும், பட்டுத்தாக்கி

முறிகின்றனவும் - உடம்பிலே பட்டுத் தாக்குதலால் முறிவனவுமாய்,

முயன்றார் வினைப் போகம் ஒத்த - முயன்று செய்தவர்களின்

இருவினைக் கீடாகவரும் போகங்களை ஒத்தன எ - று.



எறிகின்றன - வேல் முதலியன : ஓச்சுவ - தண்டம் முதலியன;

எய்வன - அம்பு முதலியன; ஆதியென்றமையால் வெட்டுவனவாகிய

வாள் முதலியன கொள்க. எறிகின்றன முதலியன வினையாலணையும்

பெயர்கள் : படுசொற்றொக்கு நின்றன. செறிகின்றன :

பெயரெச்சமுற்று. புண்ணீர் மூழ்கி, என்றமையால் உடம்பிற்றைத்து

எனக் கொள்க. போகங்கள் பொருந்துதலும் பொருந்தாமையும்

ஒருகாற் பொருந்தி யொருகாற் பொருந்தாமையு மாகி

வேறுபாடுடைமை போல இவைகளும் படுதலும் படாமையும் பட்டு

அழிவெய்துதலும் ஆகிய வேறுபாடுடையன வென்க. ஆகி என

விரிக்க : ஓச்சுவ. ஒத்த என்பவற்றில் அன் சாரியை தொக்குநின்றது.

(32)





	 	 	 தெரிசிக்க வந்த சிலதேவர் சிறைப்பு ளூர்தி

	வெருவிப் பறந்த வொழிந்தோர்விலங் கூர்தி மானங்

	கருவிப் படையாற் சிதைபட்டன கால னூர்தி

	குருதிப் புனலுக் கதுகொற்றவை யுண்ட தென்ன.

	 	 	 		 (இ - ள்.) தெசிரிக்க வந்த சில தேவர் - கண்டு

வணங்குதற்கு வந்த திருமால் முதலிய சில தேவர்களின்,

சிறைப்புள்ஊத்தி - கலுழன் முதலியசிறைகளையுடைய

பறவையூர்திகள், வெருவிப்பறந்த - அஞ்சிப்பறந்தன; ஒழிந்தோர்

விலங்கு ஊர்தி - மற்றைத் தேவர்களின் விலங்கூர்திகளும், மானம்

- விமானங்களும், கருவிப் படையால் சிதை பட்டன - படைக்

கலங்களினால் அழிந்தன; கொற்றவை உண்டது என்ன -

காளியினால் உயிருண்ணப்பட்ட அசுரனாகிய கடாவானது ஒழுக்கியது

போல, காலன் ஊர்தி - கூற்றுவன் ஊர்தியாகிய எருமைக் கடா,

குருதிப் புணல் உக்கது - குருதி நீரைக் கக்கியது எ - று.

இறைவனைத் தரிசிக்க வந்தவென்க; போரினைக் காணவந்த

எனலுமாம். விலங்கு - ஐராவதம் முதலியன. மானம் - விமானம்.

கருவிாகிய படை; படைக்கலம். கொற்றவை யுண்டதென்றது

மகிடாசுரனை,

"ஆனைத்தோல் போர்த்துப் புலியி னுரியுடுத்துக்

கானத் தெருமைக் கருந்தலைமே னின்றாயால்"

என்றும்,

"வரிவளைக்கை வாளேந்தி மாமயிடற் செற்று"

என்றும் சிலப்பதிகாரத்து வேட்டுவ வரியுள் வருதல் காண்க. கடா

வென்பதுபற்றி உண்டதென அஃறிணையாற் கூறினார். பறந்த,

உண்டது என்பவற்றிற்கு மேல் உரைத்தாங் குரைக்க. (33)





	 	 	 	 பொருகின் றதுகண்டு விச்சாதரர் போகம் வீடு

	தருகின் றவனைத் தொழவானெறி சார்ந்து நேரே

	வருகின் றவாவேறு வழிக்கொடு போவ ரன்புக்

	குருகின் றளிர்மெல் லடியாரொடு மூற்ற மஞ்சா.



(இ - ள்.) போகம் வீடு தருகின்றவனைத் தொழ -

போகத்தையும் வீடுபேற்றையும் அளிக்கின்ற இறைவனை வணங்க,

வான்நெறி சார்ந்து - வானின் வழியைப் பொருந்தி, நேரே

வருகின்றவர் விச்சாதரர் - நேரே வருன்றவர்களாகிய

வித்தியாதரர்கள், பொருகின்றது கண்டு - போர் செய்தலைக் கண்டு,

ஊற்றம் அஞ்சா - (தமக்கு வரும்) இடையூற்றிற்கு அஞ்சி, அன்புக்கு

உருகு இன் தளிர் மென் அடியாரொடு - அன்பினால் உருகுகின்ற

இனிய தளிர்போலும் மெல்லிய அடிகளையுடைய மாதராருடன், வேறு

வழிக்கொடு போவர் - வேறு வழியால் திருக்கைலைக்குச்

செல்வார்கள் எ - று.

பொருகின்றது : தொழிற் பெயர். வருகின்றவராகிய விச்சாதரர்

எனக் கூட்டுக : அன்புக்கு - அன்பால். ஊற்றம் ஊறு; அம் : பகுதிப்

பொருள் விகுதி. (34)





	 	 	 திங்கட் படைசெங் கதிரோன்படை சீற்ற மேற்ற

	அங்கிப் படைதீம் புனலான்படை நார சிங்க

	துங்கப் படைசிம்பு ணெடும்படை சூறைச் செல்வன்

	வெங்கட் படைபன் னகவெம்படை மாறி விட்டார்.

		 		 (இ - ள்.) திங்கள் படை - சந்திரக் கணைக்கு, செம்

கதிரோன் படை - சூரியக் கணையையும், சீற்றம்ஏற்ற அங்கிப் படை

- சினத்தைப் பொருந்திய அக்கினிகி கணைக்கு, தீம்புனலான் படை

- இனிய வருணக் கணையையும், துங்க நாரசிங்கப் படை - உயர்ச்சி

பொருந்திய நரசிம்மக் கணைக்கு, நெடுஞ் சிம்புள் படை - நீண்ட

சரபக் கணையையும், வெம் கண் சூறைச் செல்வன் படை - கொடிய

முனையை யுடைய வாயுக் கணைக்கு, வெம் பன்னகப் படை -

கொடிய நாகக் கணையையும், மாறி விட்டார் - மாறிமாறி

விடுத்தார்கள் எ - று.

திங்கள் முதலியவற்றைத் தெய்வமாகவுடைய அத்திரங்கள்

அப் பெயர்களால் வழங்கப்படும். சந்திராத்திரம் முதலியவற்றை

அழிக்க வல்லன சூரியாத்திரம் முதலிய வாகலின், அவற்றை மாறித்

தொடுத்தாரென்க. சிம்புள் - சரபம்; சிங்கத்தை யழிக்கவல்லது;

இதனை எண்காற்பறவை யென்பர்; பெருங்கதையள் ‘பல்வலிப்

பறவை’ என்று கூறப்பட்டுள்ளது; இங்கே நாரசிங்கம் என்றதற்

கேற்பச் சிவபெருமானாகிய சரபம் என்று கொள்ளவேண்டும். சூறை

- கடுங்காற்று. பாம்பு காற்றை யுண்பதாகலின் அதற் கெதிராயிற்று.

(35)





	 	 	 கொட்புற் றமராடு மிக்கொள்கையர் தம்மி னந்தி

	நட்புற் றவர்கைப் படைதூட்பட ஞான மூர்த்தி

	பெட்புற் றருள வருமெங்கள் பிராட்டி வெய்ய

	கட்புற் றரவின் கணைமாரிகள் தூற்றி நின்றாள்.

	 	 	 		 (இ - ள்.) கொட்புற்று அமர் ஆடும்இ கொள்கையர் தம்மில்

- சுழன்று போர்செய்யும் இத்தன்மையர் தங்களுள், நந்தி நட்பு

உற்றவர் - நந்தியெம் பெருமானிடம் அன்பு பொருந்திய

படைவீரர்களின், கைப்படை தூள்பட - கையிலுள்ள படைக்கலன்கள்

துகளாகுமாறு, ஞான மூர்த்தி பெட்பு உற்று அருளவரும் எங்கள்

பிராட்டி - ஞானவடிவினனாகிய சிவபெருமான் விரும்பியருள

வருகின்ற எம் இறைவியாகிய தடாதகைப் பிராட்டியார், புற்று

வெய்யகண் அரவின் - புற்றிலுள்ள கொடிய கண்களையுடைய

பாம்பிகளைப் போலும், கணை மாரிகள் தூற்றி நின்றாள் - அம்பு

மழைகளைப் பொழிந்து நின்றார் எ - று.

அமராடல் - அமர்செய்தல். தலைவரிடம் அன்புள்ள

வீரரென்பார் ‘நட்புற்றவர்’ என்றார். சந்தத்தின் பொருட்டுத் ‘தூட்பட

எனத் திரிந்தது. பெட்புற்று அருள எனவும், பெட்பு உற்றருள

எனவும் இருவகையாகப் பிரித்தலமையும். புற்றினின்று அரவு

வெளிப்படுதல் போலத் தூணியினின்று வெளிப்படுதலின் ‘புற்றரவின்’

என உவமை கூறினார்; கொடுமை மிகுதி தோன்றவுமாம். (36)





	 	 	 கையிற் படையிற் றனர்கற்படை தொட்டு வீரர்

	மெய்யிற் படுகென்று விடுக்குமுன் வீரக் கன்னி

	பொய்யிற் படுநெஞ் சுடையார்தவம் போல மாய

	நெய்யிற் படுவச் சிரவேலை நிமிர்த்து வீசி.



(இ - ள்.) கையில் படை அற்றனர் - கையிலுள்ள

படைக்கலன்கள் அழியப்பெற்றவராகிய சிவகண வீரர்கள், கல்படை

தொட்டு - கற்களாகிய படைகளை எடுத்து, வீரர் மெய்யில் படுக

என்று விடுக்குமுன் - (பிராட்டியாரின்) படைவீரர்கள் உடம்பில்

படுக என்று விடுப்பதற்கு முன் (அவை), பொய்யில் படுநெஞ்சு

உடையார் தவம்போல மாய - பொய்யிற் றலைப்பட்ட உள்ளத்தை

யுடையவர்கள் செய்யும் தவம் அழிவதுபோல அழிய, வீரக் கன்னி -

வீரத்தையுடைய கன்னியாகிய தடாதகைப் பிராட்டியார், நெய்யில்

படு வச்சிரபேலை நிமிர்த்து வீசி - நெய் பூசிய வச்சிரப்படையை

ஓங்கி வீசி எ - று.

கற்களே படையாக, தொட்டு என்பது ஈண்டு எடுத்து என்னும்

பொருளது. படுகென்று, அகரம் தொக்கது. பொய்யொன்றுடைய

ராயின் அவர் செய்யுந் தவமெல்லாம் பொன்றக்கெடு மென்றார். (37)





	 	 துண்டம் படவே துணித்தக்கண வீரர் தம்மைத்

தண்டங் கொடுதாக் கினள்சாய்ந்தவர் சாம்பிப் போனார்

அண்டங்கள் சராசரம் யாவையும் தாமே யாக்கிக்

கொண்டெங்கு நின்றாள் வலிகூற வரம்பிற் றாமோ.



(இ - ள்.) துண்டம் பட துணித்து - துண்டு துண்டாக

(அவற்றைத்) துணித்து, அ கணவிரர்த தம்மைத் தண்டம் கொடு

தாக்கினன் - அந்தக் கணவீரர்களைத் தண்டப்படையா லடித்தார்;

அவர் சாம்பிச் சாய்ந்துபோனார் - அவர்கள் வலியிழந்து

புறங்கொடுத்து ஓடினர்; அண்டங்கள் சராசரம் யாவையும் -

அண்டங்களையும் (அவற்றிலுள்ள) சராசரங்கள் அனைத்தையும்,

தாமே ஆக்கிக் கொண்டு - தாமே தோற்றுவித்து, எங்கும் நின்றாள்

வலி - அவை யெல்லாவற்றுள்ளும் கலந்து நின்ற பராசத்தியினது

வலிமை, கூற வரம்புற்று ஆமோ - கூறுதற்கு ஓரளவினை

உடையதாகுமோ (ஆகாது) எ-று.

சாய்ந்து - சரிந்து; புறங்கொடுத்து. சாம்பி - கூம்பி;

சோர்வுற்று. கொண்டு : இசை நிறைக்க வந்தது;

உடைமையாகக்கொண்டு என்றுமாம். கூற - கூறின், ஓகாரம் :

எதிர்மறை. (38)





	 	 படையற்று விமானமும்* பற்றற வற்றுச் சுற்றுந்

தொடையற் றிகன்மூண் டெழுதோள்வலி யற்றுச் செற்றம்

இடையற்று வீர நகையற்றடலேறு போலும்

நடையற் றடைவார் நிலைகண்டன னந்தி யண்ணல்.



(இ - ள்.) படை அற்று - படைக்கலங்கள் அழிந்தும்,

விமானமும் பற்று அற அற்று - ஊர்திகளும் சிறிதுமின்றி அழிந்தும்,

சுற்றும் தொடை அற்று - அணிந்த மாலைகள் அழிந்தும். இகல்

மூண்டு எழு தோள்வலி அற்று - போரின்கண் மிக்கெழுகின்ற

தோள்வலி அழிந்தும், சேற்றம் இடை அற்று - சினம் இடையில்

அழிந்தும், வீரநகை அற்று - வீரச் சிரிப்பு அழிந்தும், அடல் ஏறு

போலும் நடை அற்று - வலிமை பொருந்திய ஆண் சிங்கம்

போலும் நடை அழிந்தும், அடைவார் நிலை - வருகின்ற வீரர்களின்

நிலைமையை, நந்தி அண்ணல் கண்டனன் - திரு நந்தி தேவர்

பார்த்தருளினார் எ - று.

விமானமும் : உம்மை உயர்வு சிறப்பு. பற்றற - ஒழி

வில்லையாக; முழுதும். செற்றம் அவர்கட்டு இயற்கை யென்பார்

‘இடையற்று; என்றார். பெருமித முடையானுக்கு ஏறு நடையாலுவமம்;

"ஏறுபோற் பீடு நடை"

என்றார் வள்ளுவனாரும்; இடபமுமாம். ‘அற்று’ என்னும்

சினைவினைகள் ‘அடைவார்’ என்னும் முதல்வினையைக் கொண்டன.

(39)



* * *





(பா - ம்.) * படையற்றபிமானமும்.





	 	 உடையா னடிதாழ்ந் திவையோதலு மோத நீத்தச்

சடையா னிளவா ணகைசெய்து தருமச் செங்கண்

விடையான் சிலையா னிகல்வென்றி விளக்குந் தெய்வப்

படையா னெழுந்தா னமிராயி பாரிற் சென்றான்.



(இ - ள்.) உடையான் அடி தாழ்ந்து - இறைவன் திருவடியை

வணங்கி, இவை ஓதலும் - இந்நிகழ்ச்சிகளைக் கூறுதலும், ஓதம்

நீத்தம் சடையான் - அலைகளையுடைய கங்கையைச் சடையிலுள்ள

இறைவன், இள வாள்நகைசெய்து - ஒளி பொருந்திய புன்முறுவலைச்

செய்து, செம் கண் தருமவிடையான் - சிவந்த கண்களையுடைய

அறவேற்றினை யுடையவனாய், சிலையான் - வில்லையுடையவனாய்,

இகல் வென்றி வினைக்கும் - போரில் வெற்றியைத் தரும்,

தெய்வப்படையான் - தெய்வத்தன்மையுடைய படைகளையுடைய

வனாய், எழுந்தான் அமர் ஆடிய பாரில் சென்றான் - எழுந்து போர்

செய்யும் களத்திற் சென்றான் எ - று.

உடையான் - உலகுயிர்களை யெல்லாம் உடைமையாகவும்

அடிமையாகவும் உடையவன். நீத்தம் - வெள்ளம்; கங்கை.

அறக்கடவுளாகிய விடை. விடையான் முதலியன முற்றெச்சம்.

ஆடிய : செய்யிய வென்னும் எச்சமுமாம். (40)





	 	 [அறுசீரடி யாசிரியவிருத்தம்]



மேவி யாகவப் பாரிடைப் பாரிட வீரரை யமராடி

ஓவி லாவலி கவர்ந்தது மன்றினி யுருத்தெவ ரெதிர்ந்தாலுந்

தாவி லாவலி கரவவு மடங்கலின் றனிப்பிணா வெனநிற்குந்

தேவி யார்திரு வுருவமுஞ் சேவகக் செய்கையு

மெதிர்கண்டான்.



(இ - ள்.) மேவி - சென்று, ஆகவப் பாரிடை -

போர்க்களத்தில், பாரிட வீரரை அமர் அடி - பூதகண வீரரோடு

போர்புரிந்து (அவர்களின்), ஓவு இலா வலி கவர்ந்ததும் அன்று -

நீங்காத வலிமையைக் கொண்டதும் அல்லாமல், இனி உருத்து எவர்

எதிர்ந்தாலும் - இனி எவர் சினந்து எதிர்த்தாலும், தாவு இலா வலி

கவரவும் - (அவர்களின்) கெடாத வலியைக் கொள்ளவும், தனி

மடஙகலின் பிணா என நிற்கும் - ஒப்பற்ற பெண் சிங்கத்தைப்போல

நிற்கின்ற, தேவியார் திரு உருவமும் - அம்மையாரின்

திருவுருவத்தையும் சேவகச் செய்கையும் எதிர் கண்டான் - வீரச்

செயல்களையும் நேரிற் கண்டருளினான் எ - று.

ஆகவம் - போர். பாரிடம் - பூதம். அன்றியென்னும் வினை

யெச்சத்திகரம் உகரமாயிற்று. வலியும் கவர என உம்மையை மாற்றி

னும்மையும், பிணா - பெண். (41)





	 	 	 	 	 	ஒற்றை வார்கழற் சரணமும்

		 பாம்பசைத் துடுத்தவெம் புலித்தோலுங்

	கொற்ற வாண்மழுக் கரமும்வெண்

		 ணீறணி கோலமுந் நூன்மார்புங்

	கற்றை வேணியுந் தன்னையே

	 நோக்கிய கருணைசெய் திருநோக்கும்

	பெற்ற தன்வலப் பாதியைத்

	 தடாதகைப் பிராட்டியு மெதிர்கண்டாள்.

	 	 (இ - ள்.) ஒற்றை வார் கழல் சரணமும் - ஒன்றாகிய நீண்ட

வீர கண்டையைத் தரித்த திருவடியையும், பாம்பு அசைத்து உடுத்த

வெம் புலித் தோலும் - பாம்பாகிய கச்சினால் இறுகப் பிணித்து

உடுத்திய கொடிய புலித்தோலையும், கொற்றவாள் மமுக்கரமும் -

வெற்றியையும் ஒளியையுமுடைய மழுப்படை யேந்திய

திருக்கரத்தையும், வென் நீறு அணிகோலம் - வெள்ளிய

திருநீறுதரித்த கோலத்தினையுடைய, முந்நூல் மார்பும் - பூணுலணிந்த

திருமார்பையும், பற்றை வேணியும் - திரண்ட சடையையும்,

தன்னையே நோக்கிய கருணைசெய் திரு நோக்கும் - தன்னையே

பார்க்கின்ற அருள் புரியும் திருக்கண்களையும், பெற்ற உடைய, தன்

வலப் பாதியைத் தடாதகைப் பிராட்டியும் எதிர்கண்டாள் - தன்

வலப் பாதியைத் தடாதகைப் பிராட்டியும் எதிர்கண்டாள் - தன்

வலப் பாதியாகிய சிவபெருமானைத் தடாதகைப் பிராட்டியாரும்

நேரே கண்டருளினார் எ - று.

வெம்மை : புலிக்கு அடை. வாளாகிய மழுவுமாம் : கோலமும்

நூன் மார்பும் எனப் பிரித்தலுமாம்; இதற்கு நகரம் விரித்தல். பிராட்டி

திருவுருவம் இடப் பாரியாகலின் பெருமான் றிருவுருவை

வலப்பாரியென்றார்;

	 "தோலுந் துகிலுங் குழையுஞ் சுருள்தோடும்

பால்வெள்ளை நீறும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும்

சூலமுந் தொக்க வளையு முடைத்தொன்மைக்

கோலமே நோக்கிக் குளிர்ந்தூதாய் கோத்தும்பீ"



என்னும் திருவாசகம் சிந்திக்கற் பாலது. (42)





	 	 	 கண்ட வெல்லையி லொருமுலை

		 மறைந்தது கருத்தினாண் மடனச்சங்

	கொண்ட மைந்திடக் குனிதர

		 மலர்ந்தபூங் கொம்பரி னொசிந்தொல்கிப்

	பண்டை யன்புவந் திறைகொளக்

		 கருங்குழற் பாரமும் பிடர்தாழக்

	கெண்டை யுண்கணும் புறவடி

		 நோக்கமண் கிளைத்துமின் னெனநின்றாள்.

	 	 (இ - ள்.) கண்ட எல்லையில் - பார்த்த அளவில், ஒரு

முலை மறைந்தது - ஒரு கொங்கை மறைந்தது (அதனால்), கருத்தில்

நாண் மடன் அச்சம் கொண்டு அமைந்திட - உள்ளத்தின்கண்

நாணமும் மடமும் அச்சமும் இடங்கொண்டு பொருந்திட, குனிதர

மலர்ந்த பூங் கொம்பரின் - வளையும்படி பூத்த பூங்கொம்பைப்

போல, ஒசிந்து ஒல்கி - வளைந்து துவண்டு, பண்டை அன்பு வந்து

இறைகொள - தொல்லை யன்பானது வந்து தங்க, கருங்குழல்

பாரமும் பிடர் தாழ - கரிய குழற் கற்றை பிடரியிற் கரியவும்,

கெண்டை உண்கணும் புற அடி நோக்க - சேல்போன்ற மையுண்ட

கண்கள் புறவடியை நோக்கவும், மண்கிளைத்து மின் என நின்றாள்

- மண்ணைத் திருவிரலாற கீறிக்கொண்டு மின்னலை ஒத்து

நின்றருளினார் எ-று.



"அச்சமு நாணு மடனு முந்துறுத்த

நிச்சமும் பெண்பாற் குரிய வென்ப"



எனத் தொல்காப்பியனார் கூறியவாறு அவை யென்றும் உளவேனும்

ஈண்டு நாயகனெதிர்ப்பாட்டினால் முலை மறைந்தமையின் மிக்கு

விளங்கின வென்றார்; அன்றி இதுகாறும் ஆண்டன்மை தோற்றி

வந்தமையால் ஈண்டுப் பெண்மை தோன்றிற்று என்றாருமாம். குனி

தர மலர்ந்த வென்றது நிறையப் பூத்த என்படி; முன்னரும் ‘குனிதர

நிறையப் பூத்த கொம்பு’ என்றார். ஈற்றுப் போலி. பண்டை அன்பு -

தொன்றுதொட்டுள்ள அன்பு. வருதல் - வெளிப் படுதல். பாரமும்,

கண்ணும் என்பவற்றிலுள்ள உம்கைள் முறையே தாழ, நோக்க

என்பவற்றுடன் பிரித்துக் கூட்டப்பட்டன, திருவடியின் பெருவிரலால்

மண்ணைக் கிளைத்து : தன்மை நவிற்சியணி. (43)





	 	 நின்ற மென்கொடிக் ககல்விசும்

பிடையர னிகழ்த்திய திருமாற்றம்

அன்ற றிந்தமூ தறிவனாஞ்

சுமதிசீ றடிபணிந்* தன்னாயிக்

கொன்றை யஞ்சடைக் குழகனே

நின்மணக் குழகனென் றலுமன்பு

துன்ற நின்றவட் பார்த்தருட்

சிவபரஞ் சோதிமற் றிதுகூறும்.

(இ - ள்.) நின்ற மென் கொடிக்கு - (இங்ஙனம்) நின்ற

மெல்லிய கொடி போல்பவராகிய பிராட்டியாருக்கு, அகல்

விசும்பிடை அன்று அரன் நிகழ்த்திய திருமாற்றம் - அகன்ற

விசும்பின்கண் முன் இறைவன் அருளிச்செய்த திருவாக்கினை,

அறிந்த மூது அறிவானாம் சுமதி - தெரிந்த பேரறிவினை

யுடையவனாகிய சுமதியென்பான், சிறு அடி பணிந்து -

பிராட்டியாரின் திருவடிகளை வணங்கி, அன்னாய் - தாயே; இ

கொன்றை அம் சடைக் குழகனே - இந்தக் கொன்றைமாலையை

யணிந்த அழகிய சடையையுடையபேரழகனே, நின்மணக் குழகன்

என்றலும் - நின் மணவாளன் என்று கூற, அன்பு துன்ற நின்றவள்

பார்த்து - அன்பு நிறைய நிற்கின்ற பிராட்டியாரை நோக்கி, அருள்

சிவபரஞ் சோதி இது கூறும் - கருணையையுடைய சிவபரஞ்

சுடராகிய இறைவன் இதனைச் சொல்வான் எ - று.

கொடிக்கு என்றலும் எனக் கூட்டுக. திருமாற்றம், ‘இப்

பொன் னனையாள் தனக்கிறைவன் வரும்பொழுதோர்

முலைமறையும்’ என்பது. குழகன் - அழகன்! மணமகன். மற்று :

அசை; வினைமாற்றுமாம். (44)



* * *





(பா - ம்.) * சுமதி சென்றடி பணிந்து.





	 	 	 என்று தொட்டுநீ திசையின்மேற்

		 சயங்குறித் தெழுந்துபோந் தனையாமும்

	அன்று தொட்டுநம் மதுரைவிட்

		 டுனைவிடா தடுத்துவந் தனமுன்னைத்

	தொன்று தொட்டநான் மறையுரை

		 வழிவரு சோமவா ரத்தோரை

	நன்று தொட்டநாண் மணஞ்செய

		 வருதுநின் னகர்க்குநீ யேகென்றான்.



(இ - ள்.) என்று தொட்டு நீ - எந்தக் காலம் முதலாக நீ,

திசையின்மேல் சயம் குறித்து எழுந்து போந்தனை - திக்குகளின்

மேல் வெற்றியைக் குறித்து எழுந்து போந்தாயோ, அன்று தொட்டு -

அந்தக் கால முதல், யாமும் நம் மதுரை விட்டு - யாமும்

நம்முடைய மதுரைப் பதியை விட்டு, உனை விடாது அடுத்து

வந்தனம் - உன்னை நீங்காது உடன் வந்தோம்; தொன்று தொட்ட

நால்மறை உரைவழி - பழைய நான்மறைகளிற் கூறியவாறு, வரு

சோமவாரத்து - வருகின்ற திங்கட்கிழமை யன்று, நன்று ஓரை

தொட்ட நாள் - நல்ல முழுத்தங் கூடிய பொழுதில், மணம் செய

வருதும் - திருமணஞ் செய்ய வருவேம்; நீ நின்நகர்க்கு ஏகு

என்றான் - நீ உன் நகரமாகிய மதுரைக்குச் செல்வாயாக என்று

கூறியருளினான் எ - று.

திசையின்மேற் சயம் - திக்கு விசயம். போந்தனையோ என

விரிக்க. தொட்டு - தொடங்கி. நம்மதுரை விட்டு என்றது அதுவே

தாம் என்றும் எழுந்தருளியிருக்கும் ‘பழம்பதி’ என்று

குறிப்பித்தவாறு. விடாது அடுத்து வந்தது வென்றிதருதற்கு;

காதலாலுமாம். தொன்று தொட்ட - பழமையாகவுள்ள. ‘மறை

உரைவழி’ என்பதனை, மறை யினது உரைவழி, மறையானது

உரைத்தவழி, மறையாகிய உரைவழி எனப் பலவகையாக

விரித்துரைத்தலும் சாலும். சோமவாராமாகிய நாள் என்னலுமாம்.

ஓரை - முழுத்தம்;

"மறைந்த வொழுக்கத் தோரையு நாளுந்

துறந்த வொழுக்கம் கிழவோற் கில்லை"

எனத் தொல்காப்பியம் கூறுதலால் பல்லாயிரம் ஆண்டுகளின்

முன்னரே தமிழ்மக்கள் ஓரை முதலியவற்றை அறிந்துளா ராதல்

பெறப்படும். (45)





	 	 	 என்ற நாதன்மே லன்பையு முயிரையு மிருத்தியா யஞ்சூழக்

குன்ற மன்னதேர் மேற்கொடு தூரியங் குரைகட

ரெனவார்ப்ப

நின்ற தெய்வமால் வரைகளும் புண்ணிய நீத்தமு நீத்தேகி

மன்றன் மாமது ராபுரி யடைந்தனள் மதிக்குல

விளக்கன்னாள்.

	 	 	 	 (இ - ள்.) என்ற நாதன்மேல் - என்று கூறியருளிய

தலைவனிடத்தில், அன்பையும் உயிரையும் இருத்தி - தம்

அன்பையும் ஆவியையும் வைத்து, ஆயம் சூழ - மகளிர் கூட்டம்

புறஞ்சூழ, குன்றம் அன்ன தேர் மேற்கொடு - மலையினை ஒத்த

தேரின்மேல் ஏறியருளி, தூரியம், தூரியம் குரை கடல் என ஆர்ப்ப

- வாத்தியங்கள் ஆர்க்கின்ற கடலினைப்போல ஒலிக்க, நின்ற

தெய்வமால் வரைகளும் - இடை நின்ற தெய்வத்தன்மை பொருந்திய

பெரியமலைகளையும், புண்ணிய நீத்தமும் நீத்து ஏகி - புண்ணிய

நதிகளையுங் கடந்து சென்று, மதிக்குல விளக்கு அன்னாள் -

திங்கள் மரபிற்கு விளக்குப் போல்பவராகிய தடாதகைப்

பிராட்டியார், மன்றல் மா மதுராபுரி அடைந்தனள் - மணம் மிக்க

பெருமையுடைய மதுரையம்பதியை அடைந்தார் எ - று.

மன்றல் - மலர் மணமும், கல்யாணமும் ஆம். குலத்தை

விளங்கச் செய்தலின் விளக்கன்னாள் என்றார். (46)





	 	 	 மங்கை நாயகி மங்கல மெதிர்கொள

		 வந்து வானிழி செல்வம்

	பொங்கு மாளிகை புகுந்தன ளாகமேற்

		 புதுமணத் திறந்தீட்டி

	எங்கு மோலையுய்த் தமைச்சர்மங் கலவினைக்

		 கியைவன வமைக்கின்றார்

	அங்கண் மாநக ரெங்கணுங் கடிமுர

		 சானைமே லறைவித்தார்.

	 		 		 (இ - ள்.) மங்கை நாயகி - மங்கையர்க் கரசியாகிய

பிராட்டியார், மங்கலம் எதிர்கொள வந்து - எட்டு மங்கலமும்

ஏந்தியவர்கள் எதிர் கொள்ள வந்து, வான் இழி செல்வம்

பொங்குமாளிகை புகுந்தனள் ஆக - வானுலகத்தி னின்றும் உய்த்த

செல்வம் மிக்க திருமாளிகையிற் புகுந்தருளினார்; மேல் - பின்,

புதுமணத்திறம் தீட்டி எங்கும் ஓலை உய்த்து - கடிமணச் செயலை

எழுதி எவ்விடங்கட்கும் ஓலை அனுப்பி, அமைச்சர் மங்கல

வினைக்கு இயைவன அமைக்கின்றார் - மந்திரிகள் மண

விழாவுக்குப் பொருந்துவன சமைப்பவர்கள், அம் கண் மா நகர்

எங்கணும் - அழகிய இடத்தினையுடைய பெரிய நகர் முழுதும், கடி

முரசு ஆனைமேல் அறைவித்தார் - மணமுரசினை யானையின்மே

லேற்றிச் சாற்றுவித்தார்கள் எ - று.

வான் இழிசெல்வம் - தாம் முன்பு வென்று கைப்பற்றிக்

கொணர்ந்த செல்வம். ஆக : அசை; புகுந்தருள என எச்சமுமாம்.

அமைக்கின்றாராகிய அமைச்சரென்க. யானை, ஆனையெனத்

திரிந்தது. (47)





	 	 [- வேறு]



கன்னிதன் மணமுர சறைதலுங்

கடிநக ருறைபவர் கரைகெடத்

துன்னிய வுவகையர் கடவுளைத்

தொழுகைய ருடல முகிழ்ப்பெழப்

பன்னிய துதியின ரியலெழின்

மகளிரை யழகுசெய் பரிசென

இன்னிய லெழில்வள நகரெலாஞ்

செயல்வினை யணிபெற வெழில்செய்வார்.

(இ - ள்.) கன்னி தன் மணம் முரசு அறைதலும் -

பிராட்டியாரின் திருமண முரசு அறையப்பெற்ற வளவில், கடிநகர்

உறைபவர் - காவலை யுடைய அம் மதுரைப் பதியில் வசிப்பவர்

அனைவரும், கரைகெட துன்னிய உவகையர் - எல்லையில்லாது -

ஓங்கிய மகிழ்ச்சியை யுடையவராய், கடவுளைத் தொழு கையர் -

இறைவனை வணங்கிக் கூப்பிய கையினை யுடைணவராய், உடலம்

முகிழ்ப்பு எழ - உடல் முழுதும் புளகம் அரும்ப, பன்னிய துதியினர்

- பாடிய துதிப்பாட்டுக்களை யுடையவராய், இயல் எழில் மகளிரை

அழகுசெய் பரிசென - இயற்கை யழகுள்ள மகளிரை

அணிமுதலியவற்றால் செயற்கை யழகு செய்யுந் தன்மை போல,

இன் இயல் எழில் வள நகர் எலாம் - இனிய இயற்கையழகும்

வளப்பமுமுடைய நகர் முழுதையும், செயல்வினை அணிபெற -

செய்தலை யுடைய தொழிற் றிறங்களால் அலங்காரம் பெற, எழில்

செய்வார் - அழகுசெய்யத் தொடங்குவார்கள் எ - று.

மணத்தை முரசு அறைதலும் என்றுமாம். தொழுகையர் -

தொழு தலையுடையவர், தொழும் கையினை யுடையவர் என

இருவகையாற் பொருள் கூறலாகும். உடலம், அம் : சாரியை. இயல்

- இலக்கணமுமாம். இங்கே கூறிய உவமம் பாராட்டற் குரியது. (48)





	 	 	 கோதையொ டும்பரி சந்தனக் குப்பை களைந்தனர் வீசுவார்

சீதள மென்பனி நீர்கடூய்ச் சிந்தின பூமி யடக்குவார்

மாதரு மைந்தரு மிறைமகள மன்றல் மகிழச்சி மயக்கினாற்

காதணி குழைதொடி கண்டிகை கழல்வன தெரிகிலதொழில்

செய்வார்.



(இ - ள்.) மாதரும் மைந்தரும் - மகளிரும் ஆடவரும்,

கோதை யொடும் பரி சந்தனக்குப்பை - மாலையோடும் நீங்கிய

சந்தனக்குப்பைகளை, களைந்தனர் வீசுவார் - களைந்து (புறத்தே

கொண்டுபோய்) எறிவார்கள், சீதளம் மென் பனி நீர்கள் தூய் -

குளிர்ந்த மெல்லிய பனிநீரைத் தெளித்து, சிந்தின பூமி அடக்குவார்

- சிதறிய புழுதியை அடக்குவார்கள்; இறைமகள் மன்றல் மகிழ்ச்சி

மயக்கினால் - அரச குமாரியாகிய பிராட்டியாரின் திருமணங்

காரணமாக எழுந்த மகிழ்ச்சி மயக்கத்தால்; காது அணிகுழை -

காதில் அணிந்த குழைகளும், தொடி - வளைகளும், கண்டிகை -

கண்டிகைகளு மாகிய இவைகள், கழல்வன தெரிகிலர் தொழில்

செய்வார் - கழலுதலைத் தெரியாதவர்களாய் அலங்காரம்

செய்வார்கள் எ - று.

பரி என்பதனைக் கோதைக்குங் கூட்டுக. பரிதல், நீங்குதல்

எனத் தன்வினையும், நீக்குதல் எனப் பிறவினையுமாகும்.

களைந்தனர்கள், தெரிகிலர் :முற்றெச்சங்கள். நீர், கள் : இசைநிறை;

விகுதியாயின் நீரின்வகை கருதிற்றாம். இறைமகன் - அரசன்

புதல்வியும், அரசியும் ஆம். கண்டிகை - கழுத்தணி. (49)





	 	 	 	 மங்கல மென்றென வினவுவார்

		 வருமதி நாளென வுரைசெய்வார்

	தங்களை யொல்லை தழீஇக்கொள்வார்

		 தாங்கரு மோகை தலைக்கொள்வார்

	திங்களி னெல்லையு மாறுநா

		 ளாறுக மென்று செலுத்துவார்

	நங்கை யருங்கடி காணவோ

		 துடித்தன தோள்க ணமக்கென்பார்.

	 	 (இ - ள்.) மங்கலம் என்று என வினவுவார் - திருமணம்

எப்பொழுது என்று (ஒருவரை ஒருவர்) கேட்பார்கள்; வரும் மதிநாள்

என - வருகின்ற திங்கட் கிழமை என்று, உரைசெய்வார் தங்களை -

கூறுகின்றவர்களை, ஒல்லை தழீஇக்கொள்வார் - விரையத் தழுவிக்

கொள்பவர்களாய், தாங்கரும் ஓகை தலைக் கொள்வார் -

தாங்குதற்கரிய மகிழ்ச்சி மீக்கொள்வார்கள்; திங்களின் எல்லையும்

ஆறுநாள் - அம் மதி நாள் வருமளவு ஆறுநாள் (ஆயினும்

அவற்றை), ஆறு உகம் என்று செலுத்துவார் - ஆறு யுகங்களைப்

போலக் கழிப்பார்கள்; நங்கை அருங்கடி காணவோ - நம்

பிராட்டியாரின் திருமண விழாவைக் காணுதற் பொருட்டோ,

நமக்குத் தோள்கள் துடித்தன என்பார் - நமக்குத் தோள்கள்

துடித்தன என்று கூறுவார்கள் எ - று.

உரை செய்வார்; தாங்கள் ஒருவரை யொருவர் தழுவிக்

கொள்வார், எனப் பிரித் துரைத்தலுமாம். ஓகை - உவகை.

உடன்காணும் அவாவினால் ஒருநாள் ஒரு யுகம் போலாயிற்று

என்றார். தோற் துடித்தல் ஆடவர்க்கு வலமும் மகளிர்க்கு இடமும்

ஆம். பிராட்டி இறைவனைச் சந்தித்து மீண்டநாளும்

திங்கட்கிழமையெனக் கொள்க. (50)





	 	 	 பித்திகை வெள்ளை புதுக்குவார் பெட்புறு வார்களும்

பெட்புறச்

சித்திர பந்தி நிறுத்துவார் தெற்றிகள் குங்கும நீவுவார்

வித்திய பாலிகை மென்றழை விரிதலை நீர்நிறை பொற்குடம்

பத்தியின் வேத நிரப்புவார் தோரணம் வாயில் பரப்புவார்.



(இ - ள்.) பித்திகை வெள்ளை புகுக்குவார் -

சுவர்த்தலங்களைச் சுண்ணத்தாற் புதுப்பிப்பார்கள்; உறுவார்களும்

பெட்புற - (யாவரும்) விரும்புகின்ற சிற்பநூல் வல்லாரும்

விரும்புமாறு, சித்திர பந்தி நிறுத்துவார் - சித்திர வரிசைகளை

நிற்பிப்பார்கள்; தெற்றிகள் குங்குமம் நீவுவார் - திண்ணைகளைக்

குங்குமக் குழம்பால் மெழுகுவார்கள்; வேதி - அத்திண்ணைகளில்,

வித்திய பாலிகை - முளைத்த பாலிகைகளையும், மென்தழை

விரிதலை நீர் நிறை பொன் குடம் - மெல்லிய (மாந்) தழை

விரிந்த தலையையுடைய நீர் நிரம்பிய பொன்னாலாகிய பூரண

கும்பங்களையும், பத்தியின் நிரப்புவார் - வரிசைப்பட வைப்பார்பள்;

தோரணம் வாயில் பரப்புவார் - தோரணங்களை வாயிலிற்

கட்டுவார்கள் எ - று.

வித்திய - விதைத்த; முளை தோன்றிய. (51)





	 	 	 	 நீளிடை மணிமறு கெங்கணு

		 நெடுநடைக் காவண நாட்டுவார்

	பாளைகொள் கமுகு சுவைக்கழை

		 பழுக்குலை வாழை யொழுக்குவார்

	கோளிறை கொண்டென வாடிகள்

		 கோத்தணி வார்மிசை கொடிநிரை

	வாளரி யெழுபரி யடிபட

		 மத்திகை நிரையென வைப்பரால்.

	 	 (இ - ள்.) நீள் இடை மணி மறுகு எங்கணும் - நீண்ட

இடத்தினை யுடைய அழகிய வீதிகள் முழுதும். நெடுநடைக்

காவணம் நாட்டு வார் - நெடிய நடைப் பந்தர் இடுவார்கள்;

பாளைகொள் கமுகு - பாளைகளையுடைய பாக்கு மரங்களையும்,

சுவைக்கழை - சுவையினையுடைய கரும்புகளையும், பழுக்குலை

வாழை - பழுத்த குலையையுடைய வாழை மரங்களையும்,

ஒழுக்குவார் - வரிசையாகக் கட்டுவார்கள்; கோள் இறை

கொண்டென - ஒன்பது கோள்களும் தங்கியிருத்தல் போல,

ஆடிகள் கோத்து அணிவார் - கண்ணாடிகளைக் கோவையிட்டுக்

கட்டுவார்கள்; மிசை - மேலே, வாள் அரி எழு பரி அடிபட -

ஒளியை யுடைய சூரியனுடைய ஏழு குதிரைகளும் அடிபடுமாறு,

மத்திகை நிரை என - சம்மட்டியின் வரிசைபோல, கொடி நிரை

வைப்பர் - கொடிகளை வரிசையாக நிறுத்துவார்கள் எ - று.

இறைகொள்ளல் - தங்கல்; குடியிருத்தல். கொண்டென -

கொண்டாலென. வாளரி, அரி யென்னும் பலபொரு ளொருசொல்

அடையானும் சார்பானும் ஞாயிற்றை யுணர்த்திற்று. மத்திகை -

குதிரைச் சம்மட்டி. ஆல் : அசை. (52)





	 	 	 பூவொடு தண்பனி சிந்துவார் பொரியோடு பொற்சுணம்

வீசுவார்

பாவை விளக்கு நிறுத்துவார் பைந்தொடை பந்தரி

னாற்றுவார்

ஆவண மென்ன வயிர்ப்புற வணிமறு கெங்கணு மரதனக்

கோவையு மரகத மாலையுங் கோப்பமை யாரமுந்

தூக்குவார்.



(இ - ள்.) பூவொடு தண்பனி சிந்துவார் - மலர்களோடு

குளிர்ந்த பனி நீரைத் தெளிப்பார்கள்; பொரியோடு பொற்சுணம்

வீசுவார் - பொரிகளோடு பொன்னாலாகிய பொடியை

இறைப்பார்கள்; பாவை விளக்கு நிறுத்துவார் - பாவை

விளக்குக்களை நிற்க வைப்பார்கள்; பைந்தொடை பந்தரில்

நாற்றுவார் - பசிய மாலைகளைக் காவணங்களில் கட்டித்

தொங்கவிடுவார்கள்; ஆவணம் என்ன அயிர்ப்பு உற - கடை

வீதியோ என்னக் (கண்டோர்) ஐயுறுமாறு, அணிமறுகு எங்கணும் -

அழகிய வீதிகளெங்கும். அரதனக் கோவையும் - அரதன

மாலைகளையும், மரகத மாலையும் - மரகத மாலைகளையும்,

கோப்பு அமை ஆரமும் - கோவையாக அமைந்த

முத்துமாலைகளையும், தூக்குவார் - நிரல்படத் தொங்க விடுவார்கள்

எ - று.

பனி - பனிநீர். சுண்ணம் என்பது தொக்கது. பாவை விளக்கு

- பெண் வடிவாகிய பிரதிமை கையில் விளக்கினை யேந்தி

நிற்குமாறு இயற்றப்பட்டது. பந்தர் - போலி. நாற்றுவார் : நால்

என்பதன் பிற வினையாகிய நாற்று பகுதி. ஆவணம் - ஈண்டு

அரதன வாணிகம் புரியும் கடைத்தெரு. அரதனம் - இரத்தினம்.

பொதுப்பெயர். ஆரம் - முத்து; கோப்பமை என்றமையால்

முத்துமாலை யென்றாயிற்று. (53)





	 	 அடுகரி சிந்துர மப்புவா ரழன்மணி யோடை மிலைச்சுவார்

கடுநடை யிவுளி கழுத்தணி காலணி கலனை திருத்துவார்

சுடர்விடு தேர்பரி பூட்டுவார் தொடையொடு கவரிக

டூக்குவார்

வடுவறு பொற்கல நவமணி மங்கல தீப மியற்றுவார்.

(இ - ள்.) அடுரி சிந்துரம் அப்புவார் - கொல்லுதலையுடைய

யானைகளின் (நெற்றியில்) சிந்தூரத் திலகம் சாத்துவார்கள்; அழல்

மணி ஓடை மிலைச்சுவார் - நெருப்புப்போலும் மணிகள் பதித்த

பட்டத்தைச் சூட்டுவார்கள்; கடு நடை இவுளி - விரைந்த செலவினை

யுடைய குதிரைகளின், கழுத்து அணி கால் அணிகலனை

திருத்துவார் - கழுத்திலணியும் அணிகளையும் காலில் அணியும்

அணிகளையும் சேணத்தையும் (அவைகட்குத்) திருத்தமுற

அணிவார்கள்; சுடர்விடு தேர் பரி பூட்டுவார் - சுடர்வீசம் தேர்களிற்

குதிரைகளைப் பூட்டுவார்கள்; தொடையொடு கவரிகள் தூக்குவார் -

மாலைகளையும் சாமரைகளையும் (அத்தேர்களிற்) கட்டித் தொங்க

விடுவார்கள்; வடு அறு பொன்கலம் - குற்றமற்ற பொன்னாலாகிய

தட்டங்களில், நவமணி மங்கல தீபம் இயற்றுவார்

- நவரத்தினங்களாலாகிய மங்கல விளக்குகளை வைப்பார்கள்

எ - று.

அழல்மணி - மாணிக்கம். ஒடை - யானை நெற்றியிலணியும்

பட்டம். (54)





	 	 	 பழையன கலனை வெறுப்பராற் புதியன பணிகள் பரிப்பராற்

குழைபனி நீரளை குங்கமங் குவிமலை புதைபட மெழுகுவார்

மெழுகிய வீரம் புலர்த்துவார் விரைபடு கலவைக ளப்புவார்

அழகிய கண்ணடி நோக்குவார் மைந்தரை யாகுல

மாக்குவார்.

	 	 		 (இ - ள்.) பழையன கலனை வெறுப்பர் - (பெண்கள்)

பழைய அணிகளை வெறுத்துக் களைவார்கள்; புதியன பணிகள்

பரிப்பர் - புதியனவாகிய அணிகளைத் தரிப்பார்கள்; குழை பனிநீர்

அனை குங்குமம் - குழைத்த பனிநீர் அளாவிய குங்குமக் குழம்பை,

குவிமலை புதைபட மெழுகுவார் - குவிந்த முலைகள் மறையுமாறு

அப்புவார்கள்; மெழுகிய ஈரம் புலர்த்துவார் - (அவ்வாறு) மெழுகிய

ஈரத்தை (அகிற் புகையால்) புலரவைப்பார்கள்; விரைபடு கலவைகள்

அப்புவார் - மணம் பொருந்திய கலவைகளைப் பூசுவார்கள்; அழகிய

கண்ணடி நோக்குவார் - அழகிய கண்ணாடியைப் பார்ப்பார்கள்;

மைந்தரை ஆகுலம் ஆக்குவார் - இவற்றால் ஆடவரை

வருத்துவார்கள் எ - று.

பழையன, புரியன பெயரெச்சங்கள். பழைய கலன் - முன்

அணிந்தவை. பனிநீர் அளைந்து குழைத்த குங்குமம் என்பது

கருத்தாகக் கொள்க. மைந்தர் என்னும் பொதுப்பெயர் ஈண்டுச்

சிறப்பாக நாயகரை யுணர்த்தும் : நாயகர்க்குச் சிறப்புப் பெயருமாம்;

ஆகுல மாக்கல் - வேட்கை நோயால் மெலியச் செய்தல். வெறுப்பர்,

மெழுகுவார், அப்புவார் என்பவற்றை வினையெச்சமாக்கலுமாம்.

ஆல் இரண்டும் அசை. (55)





	 	 	 	 அஞ்சனம் வேல்விழி தீட்டுவா ராடவர் மார்விடை

நாட்டுவார்

பஞ்சுகன் பாத மிருத்துவார் பரிபுர மீது திருத்துவார்

வஞ்சியர் தேற லருந்துவார் மருங்கு றளாட வருந்துவார்

கொஞ்சிய கனிமொழி கழறுவார் குழுவொடு குரவைகள்

குழறுவார்.

	 	 (இ - ள்.) வஞ்சியர் - வஞ்சிக் கொடிபோலும் மகளிர்கள்,

வேல் விழி அஞ்சனம் தீட்டுவார் - வேல் போன்ற கண்களுக்கு

மை எழுது வார்கள்; ஆடவர் மார்பிடை நாட்டுவார் - (அவற்றை)

ஆடவர்களின் மார்பிலே ஊன்றுவார்கள்; பாதம் பஞ்சுகள்

இருத்துவார் - அடிகளில் செம்பஞ்சுக் குழம்பை இடுவார்கள்; மீது

பரிபுரம் திருத்துவார் - அவ்வடிகளின்மேல் சிலம்பைத் திருந்த

அணிவார்கள்; அதறல் அருந்து வார் - மதுவினைக் குடிப்பார்கள்;

மருங்குல் தள்ளாட வருந்துவார் - (அம் மயக்கத்தால்)

இடைதள்ளாட (நடந்து) வருந்துவார்கள்; கொஞ்சிய கனிமொழி

கழறுவார் - (நாயகர்) பாராட்டச் சுவை முதிர்நத் மொழிகளைக்

கூறுவார்கள்; குழுவொடு குரவைகள் குழறுவார் - மகளிர்

கூட்டத்தோடு குரவைப் பாட்டினைக் குழறிப் பாடுவார்கள் எ - று.

தீட்டுவார், இருத்துவார், அருந்துவார் என்பவற்றை

எச்சமாக்கலுமாம். தள்ளாட என்பது விகாரமாயிற்று. கொஞ்சிய :

செய்யிய வென்னும் வினை யெச்சம்; கொஞ்சுதலையுடைய வெனப்

பெயரெச்சமுமாம். குரவை - கைகோத்தாடுங் கூத்து; இது காமமும்

வென்றியும் பொருளாக வரும்;

"குரவை யென்பது கூறுங் காலைச்

செய்தோர் செய்த காமமும் விறலும்

எய்த வுரைக்கு மியல்பிற் றென்ப"

என்பது காண்க. நான்கடியிலும் மூன்றாஞ் சீரும் ஆறாஞ் சீரும்

இயை புடையவாய்த் திகழ்கின்றன. (56)





	 	 	 கின்னர மிதுனமெ னச்செல்வார் கிளைகெழு பாணொடு

விறலியர்

கன்னிய ராசை வணங்குவார் கடிமண மெய்து களிப்பினால்

இன்னிசை யாழொடு பாடுவா ரீந்தன துகில்விரித்

தேந்துவார்

சென்னியின் மீதுகொண்டாடுவார் தேறலை யுண்டு

செருக்குவார்.



(இ - ள்.) விறலியர் - பாண்மகளிர், கிளை கெழு பாணொடு

- சுற்றமாகிய பாணரோடு, கின்னர மிதுனம் எனச் செல்வார் -

யாழேந்திய மிதுனராசியைப்போலச் சென்று, கன்னியர் அரசை

வணங்குவார் - மங்கையர்க் கரசியான பிராட்டியாரை

வணங்குவார்கள், கடிமணம் எய்து களிப்பினால் - திருமணம்

நிகழும் மகிழ்ச்சியால், இன் இசை யாழொடு பாடுவார் - இனிய

இசைப்பாட்டினை யாழொடு (வேறுபடாமல்) பாடுவார்கள்; ஈந்தன

துகில் விரித்த ஏந்துவார் - (அவர்) கொடுக்கும் பொருள்களை

ஆடையை விரித்து வாங்குவார்கள்; சென்னியின் மீது கொண்டு

ஆடுவார் - அவற்றை முடியின்மேற் கொண்டு ஆடுவார்கள்;

தேறலை உண்டு செருக்குவார் - மதுவை உண்டு களிப்பார்கள்

எ - று.

கின்னரம் - வீணை. வீணையைக் கையிலேந்திய ஆணும்

பெண்ணும் கூடிய வடிவாக விருப்பது மிதுனராசி யென்ப. கின்னர

மிதுனம் - ஆணும் பெண்ணுமாகிய இசையறியும் கின்னரப்

பறவைகள் என்னலுமாம்;

"பாடுகின்றன கின்னர மிதுனங்கள் பாராய்"

என்பது இராமாயணம். கிளை யென்றது கணவரை. பாண் -

பாணர். பாரணராற்றுப்படையைப் பாணாற்றுப்படையெனலுங்

காண்க. விறலியர் - பாணர், கூத்தர், பொருநர் என்போரின்

பெண்பாலார்; விறல் பட ஆடுதலின் விறலியர் எனப்பட்டார்; விறல்

- சத்துவம்; மெய்ப்பாடு. இன்னிசை - மிடற்றுப் பாடல். ஈந்தன :

பெயர். ‘கிளை கெழு பாணொடு’ என்பதற்கு ‘வீனையின் நரம்பி

லெழுந்த இசையோடு’ என்று பொருள் கூறுதல் சிறவாமை யுணர்க.

(57)





	 	 	 மன்னவர் மகளிரு மறையவர்

		 மகளிரும் வந்துபொன் மாலையைத்

	துன்னினர் சோபனம் வினவுவார்

		 கோதைதன் மணவணி நோக்குவார்

	கன்னித னேவலர் வீசிய

		 காசறை கர்ப்புர வாசமென்

	பொன்னருங் கலவையின் மெய்யெலாம்

		 புதைபட வளனொடும் போவரால்.

	 	 	 	 (இ - ள்.) மன்னவர் மகளிரும் - அரசர் மகளிரும்,

மறையவர் மகளிரும் - பார்ப்பன மாதரும், பொன் மாலையை வந்து

துன்னினர் - காஞ்சன மாலையை வந்து பொருந்தி, சோபனம்

வினவுவார் - திருமண விழாவை உசாவுவார்கள் : தோகை தன் மண

அணி நோக்குவார் - பிராட்டியாரின் திருமணக் கோலத்தைக்

கண்டுகளிப்பார்கள்; கன்னி தன் ஏவலர் வீசிய - அப்

பிராட்டியாரின் ஏவலர்கள் வீசிய, காசறை - மயிர்ச்சாந்து,

கர்ப்புரவாசம் மென்பொன் நறுங் கலவையின் - பச்சைக்

கர்ப்புரமணங்கலந்தமெல்லிய பொன்னிறமுள்ள நறியகலவை ஆகிய

இவைகளால், மெய் எலாம் புதைபட - உடல்முழுதும் மறைய,

வளனொடும் போவர் - மகிழ்ச்சியோடும் தங்கள் மனைகட்குச்

செல்வார்கள் எ - று.

சோபனம் - சுபம்; மங்கலம். வீசிய - சொரிந்த; வழங்கிய,

காசறை - மயிர்ச்சாந்து; இன்னுருபை இதனொடுங் கூட்டுக. வளன் :

ஈண்டு மகிழ்ச்சி. துன்னினர் : முற்றெச்சம். ஆல் : அசை. (58)





	 	 	 	 அங்கன கஞ்செய் தசும்பின வாடை பொதிந்தன தோடவிழ்

		தொங்கல் வளைந்தன மங்கையர் துள்ளிய கவரியி னுள்ளன

		கங்கையும் வாணியும் யமுனையுங்காவிரி யும்பல துறைதொறு

		மங்கல தூரிய மார்ப்பன மதமலை மேலன வருவன.

	 		 	 (இ - ள்.) கங்கையும் - கங்கை நீரும், வாணியும் - வாணி

நீரும், யமுனையும் - யமுனைநீரும், காவிரியும் - காவிரி நீரும்,

பலதுறை தொறும் - பல துறைகளிலுமிருந்து, அம் கனகம்செய்

தசும்பின - அழகிய பொன்னாற் செய்த குடத்தில்

நிறைக்கப்பெற்றனவாய், ஆடை பொதிந்தன - துகிலாற் போர்க்கப்

பெற்றனவாய், தோடு அவிழ் தொங்கல் வளைந்தன - இதாகள்

விரிந்த மாலைகளால் வளைந்தணியப்பட்டனவாய், மங்கையர்

துள்ளிய கவரியின் உள்ளன - மகளிர் வீசும் சாமரையினுள்

அடங்கியனவாய், மதமலை மேலன - மதத்தையுடைய மலைபோன்ற

யானையின் மத்தகத்திலுள்ளனவாய், மங்கலதூரியம் ஆர்ப்பன

வருவன - மங்கல இயங்கள் ஒலிக்கப்பெற்றனவாய் வாரா நிற்பன

எ - று.

தசும்பின முதலியன முற்றெச்சங்கள். துள்ளுமாறு வீசிய

என்பதனைத் துள்ளிய என்றார் வாணி - சரச்சுவதி. யமுனை -

காளிந்தி. துறை - தீர்த்தக் கட்டம். துறைதொறு மிருந்து என

விரிக்க. (59)





	 	 	 அங்கவர் மனைதொறு மணவினை யணுகிய துழனிய

ரெனமறைப்

புங்கவ ரினிதுண வறுசுவைப் போனக மடுவினை புரிகுவார்

இங்கடு வனபலி யடிகளுக் கெனயதி களையெதிர்

பணிகுவார்

சங்கர னடியரை யெதிர்கொள்வார் சபரியை விதிமுறை

புரிகுவார்.



(இ - ள்.) அங்கவர் - அந்நகரத்தவர், மனைதொறும்

மனவினை அணுகிய துழனியர் என - (தத்தம்) வீடுகள் தோறும்

மணச்செயல்கள் வந்த ஆரவாரத்தை யுடையார் போன்று,

மறைப்புங்கவர் இனிது உண - வேத உணர்ச்சியையுடைய தூய

மறையவர்கள் இனிதாக அருந்துமாறு, அறுசுவைப் போனகம்

அடுவினை புரிகுவார் - அறுவகைச் சுவையினையுடைய

உண்டிகளைச் சமைப்பார்கள்; அடிகளுக்கு பலி இங்கு அடுவன

என - தேவரீருக்குத் திரு அமுதுகள் இங்கே சமைக்கப்படுவன

என்று, யதிகளை எதிர் பணிகுவார் - துறவிகளை எதிர் சென்று

வணங்குவார்கள்; சங்கரன் அடியரை எதிர் கொள்வார் -

சிவனடியார்களை எதிர்கொண்டு, சபரியை விதிமுறை புரிகுவார் -

பூசனையை விதிப்படி செய்வார்கள் எ - று.

அணுகினமையாலான துழனியரென வென்க. அடுவினை

புரிகுவார், அடுதலாகிய வினையைப் புரிகுவார் என விரியும். பலி -

பிச்சை; துறந்தோர்க்கிடுவது. யதி - துறவி. சபரியை - பூசை. (60)





	 	 	 இன்னண நகர்செய லணிசெய

				 விணையிலி மணமகன் மணவினைக்

	கன்னியு மனையவ ளென்னினிக்

		 கடிநகர் செயுமெழில் வளனையாம்

	என்னவ ரியநகர் செயலெழி

		 லிணையென வுரைசெய்வ தெவனிதன்

	முன்னிறை மகடமர் மணவணி

		 மண்டப வினைசெயு முறைசொல்வாம்.

	 			 	 		 (இ - ள்.) இன்னணம் நகர் செயல் அணி செய - இவ்வாறு

அப்பதியைச் செயற்கை யழகு செய்யாநிற்க. மணமகன் இணை -

இலி மணவாளனோ ஒப்பற்றவன், மணவினைக் கன்னியும்

அனையவள் என்னின் - மணச்செயலுக்குரிய பெண்ணும்

இத்தன்மையள் என்றால், இ கடி நகர் செய்யும் எழில் வளனை -

இக்காவலையுடைய பதியிற் செய்யப்பட்டிருக்கும் அழகின்

மேன்மைக்கு, என்ன அரிய நகர் செயல் எழில் - எப்படிப்பட்ட

அரிய நகரின் ஒப்பனை யழகினையும், யாம் இணை என உரை

செய்வது எவன் - யாம் ஒப்பு என்று கூறுவது எவ்வாறு; இதன் முன்

- இனி, இறை மகள் தமர் - பிராட்டியாரின் சுற்றத்தார், மண அணி

மண்டபம் - அழகிய திருமண மண்டபத்தை வினைசெயும் முறை

சொல்வாம் - அலங்காரம் செய்யும் தன்மையைக் கூறுவாம் எ - று.

இக்கடிநகர் செயும் எழில் வளனை, சுட்டு. வளனை :

வேற்றுமை மயக்கம். அணிசெய் அதனை உரை செய்வது எவன்

என வியையும். நகர் என்பதற்கு நகரத்திலுள்ளார் என்று கூறலுமாம்.

என்னின் என்பது உரைசெய்வது கூடாதென்பதற்கு ஏதுவாய் நின்றது.

என்ன - எத்தன்மையுடைய, செயலெழிலையும் என உம்மை விரிக்க.

செயலெழில் - ஒப்பித்த அழகு. முன் என்பது வருவதனையுங்

குறிக்கும். இதற்கு முன்னரே தொடங்கி யென உரைத்தலுமாம். (61)





	 	 [- வேறு]



கருவி வான்முகி லூர்தியைப்

பொருதநாட் கலைமதி மருமாட்டி

செருவில் வாங்கிய விமானமா

லைகளெனத் தெய்வத வரையெல்லாம்

மருவி யந்நகர் வைகிய

தம்மிறை மடமக டனைக்காண்பான்

துருவி நின்றென நட்டன

ரெட்டிவான் றொடுநிலை நெடுந்தேர்கள்.

	 	 		 (இ - ள்.) கலைமதி மருமாட்டி - கலைகளையுடைய

சந்திரனது மரபிற் றோன்றிய பிராட்டியார், கருவிவான் முகில்

ஊர்தியை - தொகுதியாக வானின்கண் உள்ள முகிலை

ஊர்தியாகவுடைய இந்திரனை, செருவில் பொருத நாள் - போரில்

வென்ற காலத்து, வாங்கிய விமான மாலைகள் என - (திறையாக)

வாங்கிய விமான வரிசைகள் நின்றாற் போலவும், தேய்வதவரை

எல்லாம் மருவி - தெய்வத்தன்மை பொருந்திய மலைகளெல்லாம்

வந்து, அ நகர் வைகிய - அத் திருப்பதியில் எழுந்தருளிய, தம்

இறை மடமகள்தனைக் காண்பான் - தம் இறைவனாகிய

மலையரையனின் புதல்வியாரைக் காண, துருவி நின்றென - தேடி

(வரிசைப்பட) நின்றாற் போலவும், எட்டி வான்தொடு நெடு

நிலைத்தேர்கள் நட்டனர் - எட்டி வானுலகை அளாவும் நெடிய

நிலைத் தேர்களை வரிசையாக நிறுத்தினர் எ - று.

பொருத - பொருதுவென்ற. மருமாட்டி - வழித்தோன்றியவள்,

மருமானுக்குப் பெண்பால். காண்பான் : வினையெச்சம். நின்றென -

நின்றாலென : விகாரம். எட்டி - தாவி : தற்குறிப்பேற்றவணி. (62)





	 	 	 	 பளிக்கி னேழுயர் களிறுசெய்

		 தமைத்தபொற் படியது பசுஞ்சோதி

	தெளிக்கு நீலத்தி னாளிக

		 ணிரைமணித் தெற்றிய துற்றோர்சாய்

	வெளிக்கு ளாடிய வோவியப்

		 பாவைபோன் மிளிர்பளிங் காற்சோதி

	தளிர்க்கும் பித்திய திடையிடை

		 மரகதச் சாளரத் ததுமாதோ.

	 	 (இ - ள்.) ஏழு உயர் களிறு - ஏழு முழம் உயர்ந்த

யானைகளை, பளிக்கின் செய்து அமைத்த - பளிங்கினாற் செய்து

இருபாலும் அமைத்த, பொன் படியது - பொன்னாலாகிய

படிகளையுடையதும், பசும்சோதி தெளிக்கும் - பசிய ஒளியை வீசும்,

நீலத்தின் ஆளிகள் நிரை - நீல மணியாற் செய்த ஆளிகளின்

வரிசையை யுடைய, மணித் தெற்றியது - மணிகளழுத்திய

திண்ணைகளை யுடையதும், உற்றோர் சாய் - நெருங்கினவர்களின்

சாயல், வெளிக்குள் ஆடிய ஓவியம் பாவை போல் மிளிர் -

வெளிப்புறத்தில் ஆடுகின்ற ஓவியப்பிரதிமைகள் போல

விளங்கப்பெற்ற, பளிங்கால் சோதி தளிர்க்கும் பித்தியது -

பளிங்கினாலாகிய ஒளி வீசும் கூசர்த்தலங்களை யுடையதும், இடை

இடை மரகதச் சாளத்தது - இடை யிடையே மரகதத்தாலாகிய

சாளரங்களையுடையதும் எ - று.

ஏழு - ஏழு முழத்திற்காயிற்று : ஏழ் என மெய்யீறாகத்

தொல்காப்பியனாரும், ஏழு என உயிரீறாக நன்னூலாரும்

கொண்டனர். ஏழு முழ உயரமும் ஒன்பது முழ நீளமும்

உடைத்தாதல் அரசயானையின் இலக்கணம் சாய் - சாயல்.

வெளிக்குள் : உள் ஏழனுருபு. பளிங்கின் தெளிவும் உற்றோரின்

எழிலும் புலப்பட ‘வெளிக் குளாடிய ஓவியப் பாவைபோல்’ என

உவமங் கூறினார். மாது ஓ : அசைகள். (63)





	 	 	 பல்லுருச் செய்த பவளக்கா லாயிரம் படைத்ததிந் திரநீலக்

கல்லு ருத்தலைப் போதிய தாடகக் கவின்கொளுத் தரமேல

தல்லு ருக்கிய செம்மணித் துலாத்ததா லமுதுடற்

பசுந்திங்கள்

வில்லு ருக்குகன் மாடம தாகிய வேள்விமண்

டபஞ்செய்தார்.



(இ - ள்.) பல் உருச் செய்த பவளக்கால் ஆயிரம் படைத்தது

- பலவடிவங்களாகச் செய்த ஆயிரம் பவளத் தூண்களை

உடையதும், தலை - அவற்றின்மேல், இந்திர நீலக்கல் உருப்

போதியது - இந்திர நீலமணிகளால் வடிவு பொருந்தச் செய்த

போதிகைகளை உடையதும், ஆடகம் கவின் கொள் உத்தரம்

மேலது - பொன்னாற் செய்த அழகிய உத்தரங்களையுடையதும்,

அல் உருக்கிய - இருளை ஒட்டிய, செம்மணி துலாத்தது - மாணிக்க

மணிகளாற்செய்து துலாங்களையுடையதும், அமுது உடல் பசுந்திங்கள்

- அமுத வுடம்பினையுடைய குளிர்ந்த மதியினது, வில் உருக்கு கல்

மாடமது. கிரணங்களினால் உருக்கப்படுகின்ற சந்திர காந்தக் கல்லாற்

செய்த மேனிலையை உடையதும், ஆகிய வேள்வி மண்டபம்

செய்தார் - ஆகிய திருமண மண்டபத்தைச் செய்தமைத்தார்கள்

எ - று.

உரு - செதுக்கியமைத்த வடிவுகள். போதி - தூணின்

மேலுள்ள உறுப்பு; போதிகை யெனவும் படும். துலாம் -

போதிகையின் இரு பக்கத்தின் கீழே வாழைப் பூ வடிவமாகச்

செய்யப்படும் உறுப்பென்பர்; ‘துகில்துலா மண்டபத் தகிற்புகை கமழ’

என்னும் பெருங்கதையடியின் குறிப்புரை பார்க்க; இது‘துலா’

எனவும் வழங்கும்; சிலப்பதிகார அடைக்கலக் காதையில் ‘ஐயவித்

துலாம்’ என்பதற்கு எழுதிய விசேடவுரையும் நோக்கற் பாலது.

உருக்கிய - கெடுத்த என்னும் பொருளது. வில் - ஒளி, கிரணம்.

இரு செய்யுளிலுமுள்ள குறிப்பு முற்றுக்கள் ‘ஆகிய’ என்பதனோ

டியைந்து எச்சமாம். (64)





	 	 முத்திற் பாளைசெய் தவிர்மர

கதத்தினான் மொய்த்தபா சிலைதுப்பின்

கொத்திற் றீம்பழம் வெண்பொனாற்

கோழரை குயின்றபூ கமுந்துப்பின்

றொத்திற் றூங்குபூச் செம்பொனாற்

பழுக்குலை தூக்கிப்பொன் னாற்றண்டு

வைத்துப் பாசொளி மரகத

நெட்டிலை வாழையு நிரைவித்தார்.

(இ - ள்.) முத்தில் பாளை - முத்தினாற் பாளையும்,

அவிர் மரகதத்தினால் மொய்த்த பசு இலை - விளங்காநின்ற

மரகதத்தினால் நெருங்கிய பசிய இலையும், துப்பின் கொத்தில்

தீம்பழம் - பவளக்கொத்தினால் இனிய பழங்களும், வெண்பொனால்

கோழ் அரை - வெள்ளியினால் வழுவழுப்பான அரையும், செய்து

குயின்ற பூகமும் - செய்தமைத்த கமுகுகளையும், துப்பின் தொத்தில்

தூங்கும்பூ - பவளக் கொத்தினால் தொங்கும் பூவோடு.

செம்பொனாற் பழுக்குலை தூக்கி - சிவந்த பொன்னாற்

பழுத்தலுடைய குலையையும் தொங்கவிட்டு, பொன்னால் தண்டு

வைத்து - பொன்னால் தண்டு செய்து, பசு ஒளி மரகத நெடு

இலை - பசிய ஒளியையுடைய மரகதத்தினால் நெடிய இலையை

(அமைத்த), வாழையும் நிரைவித்தார் - கதலிகளையும் (அத் திருமண

மண்டபத்தில்) வரிசைப்படக் கட்டினார்கள் எ - று.

பானை முதலியவற்றின் நிறங்களுக் கேற்ப முத்து

முதலியவற்றால் இயற்றினார். பாசிலை. கோழரை, பாசொளி என்பன

பசுமை கொழுமை யென்பவற்றின் மை விகுதிகெட்டு ஆதிநீண்டு

முடிந்தன. நெட்டிலை : நெடு என்பதன் ஒற்றிரட்டிற்று. இலை

அமைத்த என வொரு சொல் வருவிக்க. (65)





	 	 	 பித்த மாதவி சண்பகம்

		 பாதிரி பிறவுமண் டபஞ்சூழப்

	பத்தி யாவளர்த் தளிகள்வாய்

		 திறந்துபண் பாடவின் மதுக்காலத்

	தத்தி யாய்மணங் கவர்ந்துசா

		 ளரந்தொறுந் தவழ்ந்தொழு கிளந்தென்றல்

	தித்தி யாநிற்கு மதுத்துளி

		 தெளித்திடச் செய்தன ருய்யானம்.

		 	 	 (இ - ள்.) பித்தி மாதவி சண்பகம்பாதிரி பிறவும் -

சிறுசண்பகம் குருக்கத்தி சண்பகம் பாதிரி என்பனவும் பிறவும்,

மண்டபம் சூழ - அம்மண்டபத்தைச் சூழ, பத்தியா வளர்த்து -

வரிசையாக வளர்த்து, அளிகள் வாய்திறந்து பண்பாட - வண்டுகள்

வாயினைத் திறந்து இசை பாடவும், இன்மதுக் கால - (மலர்கள்)

இனிய மதுவைச் சிந்தவும், தத்தி ஆய் மணம் கவர்ந்து -

(அவற்றுட்) சென்று மென்மையாகிய மணங்களைக் கொள்ளை

கொண்டு, சாளரம் தொறும் தவழ்ந்து ஒழுகு - சாளரங்கள் தோறும்

தவழ்ந்து செல்ருகின்ற, இளந்தென்றல் - இளந் தென்றற் காற்று,

தித்தியா நிற்கு மதுத்துளி தெளித்திட - இனிக்கும் தேன் துளியைத்

தெளிக்கவும், உய்யானம் செய்தனர் - பூங்காவினைச்

செய்தமைத்தார்கள் எ - று.

பித்தி - பித்திகை; பிச்சி; இதனைச் சிறு சண்பக மென்பர்.

பாதிரியும் பிறவும் என்க. பத்தியாக, ஆய் - நுண்மை; சிறப்புமாம்.

உய்யானம் - உத்தியானம்;

"உய்யா னத்திடை யுயர்ந்தோர் செல்லார்"

என்பது மணிமேகலை. (66)





	 	 	 வேள்விச் சாலையும் வேதியுங்

குண்டமு மேகல யொடுதொன்னூற்

கேள்விச் சார்பினாற் கண்டுகண்

ணடிவிடை கிளர்சுடர் சீவற்சம்

நீள்விற் சாமரம் வலம்புரி

சுவத்திக நிறைகுட மெனவெட்டு

வாள்விட் டோங்குமங் கலந்தொழில்

செய்பொறி வகையினா னிருமித்தார்.

	 	 	 		 (இ - ள்.) வேள்விச்சாலையும் வேதியும் குண்டமும்

மேகலையொடு வேள்விச் சாலைகளையும் வேதிகைகளையும்

ஓமகுண்டங்களையும் (அவவ்வற்றின்) வரம்புகளோடு, தொல்நூல்

கேள்விச் சார்பினால் - பழைய நூலாகிய வேதத்தின் சார்பினால்,

கண்டு - செய்து, கண்ணடி விடைகிளர்சுடர் சீவற்சம் நீள் வில்

சாமரம் வலம்புரி சுவத்திகம் நிறைகுடம் என - கண்ணாடியும்

இடபமும் விளாங்கா நின்ற விளக்கும் சீவற்சமும் மிக்க

ஒளியையுடைய சாமரமும் வலம்புரிச் சங்கும் சுவத்திகமும் நிறை

குடமும் என்று சொல்லப்பட்ட, வாள்விட்டு ஓங்கும் எட்டு மங்கலம்

- ஒளி வீசிச் சிறந்த எட்டு மங்கலங்களையும், தொழில் செய்

பொறிவகையினால் நிருமித்தார் - தொழில் செய்கின்ற

இயந்திரவகையினால் அமைத்தார்கள் எ - று.

வேதி -மேடை. மேகலை - வரம்பு. கேள்வி யென்பது

வேதத்திற்கு ஒரு பெயர்; கேள்வி என்பதற்கு ஆகமமென்றும் ‘சார்பு

என்பதற்குச் சார்புநூலென்றும் கூறினுமாம்; முன் திருநகரங்கண்ட

படலத்தில்.

"தென்ன ரன்பினி லகப்படு சித்தர்தா முன்னர்ச்

சொன்ன வாதிநூல் வழிவரு சார்புநூற் றொடர்பால்"

எனக் கூறியிருத்தலுங் காண்க. நிள்வில் - மிக்க ஒளி. சீவற்சம் -

திருமகள் வடிவாகிய பாவை. சுவத்திகம் - மண்டப வடிவாகியது,

இங்கே கூறிய மங்கலம் எட்டனுள் விடை, சீவற்சம், வலம்புரி,

சுவத்திகம் என்பவற்றை விலக்கி, தோட்டி, முரசு, கொடி,

இணைக்கயல் என்பன கூட்டி எட்டெனக் கொள்ளுதலும் உண்டு;

மங்கலம் பதினாறெனலு முண்டாகையால் இவையெல்லாம் மங்கலமே

யாமென்க; பெருங்கதையில்,



"அயின்முளை வாறும் வயிரத் தோட்டியும்

கொற்றக் குடையும் பொற்பூங் குடமும்

வலம்புரி வட்டமு மிலங்கொளிச் சங்கும்

வெண்க ணாடியுஞ் செஞ்சுடர் விளக்கும்

கவரியுங் கயலுந் தவிசுந் திருவும்

முரசும் படாகையு மரசிய லாழியும்

ஒண்வினைப் பொலிந்த வோமா ரிகையுமென்

றெண்ணிரண் டாகிய பண்ணமை வனப்பிற்

கடிமாண் மங்கலங் கதிர்வளை மகளிர்

முடிமிசை யேந்தி முன்னர் நடப்ப"





எனப் பதினாறு மங்கலம் கூறப்பட்டிருத்தல் காண்க. (67)





	 	 	 மணங்கொள் சாந்தொடு குங்குமப்

		 போதளாய் மான்மதம் பனிநீத்தோய்த்

	திணங்கு சேறுசெய் திருநிலந்

		 தட விவா னிரவிமண் டலநாணப்

	பணங்கொ ணாகமா மணவிளக்

		 கிருகையும் பாவைக ளெடுத்தேந்தக்

	கணங்கொ டாரகை யெனநவ

		 மணிகுயில் கம்பலம் விதானித்தார்.



(இ - ள்.) மணம் கொள் சாந்தொடு - மணங்கொண்ட

சந்தனத்தோடு, குங்குமப்போது மான் மதம் அளாய் -

குங்குமப்பூவையும் மிருக மதத்தையுங் கலந்து, பனிநீர் தோய்த்து

இணங்கு சேறு செய்து - பனி நீரிற் கரைத்து ஒன்றுபட்ட குழம்பு

ஆக்கி, இருநிலம் தடவி - அதனால் பெரிய நிலத்தை மெழுகி,

வான் இரவி மண்டலம் நாண - வானின்கண் உள்ள சூரிய

மண்டலமும், நாணுமாறு, பணம் கொள்நாகம் மாமணி விளக்கு -

படத்தைக்கொண்ட பாம்புகளின் பெரிய மணிகளாகிய விளக்குகளை,

இரு கையும் பாவைகள் எடுத்து ஏந்தா நிற்க, கணம் கொள் தாரகை

என - கூட்டங் கொண்ட உடுக்களைப்போல, நவமணி குயில்

கம்பலம் விதானித்தார் - ஒன்பது வகை மணிகளும் இடை யிடை

கோவையாக அமைத்த கம்பலங்களை மேலே விரித்துக்

கட்டினார்கள் எ - று.

இருகையும் - இரண்டு கரங்களிலும், இரண்டு புறங்களிலும்.

குயிற்றிய எனற்பாலது குயில் எனத் தன்வினைப் பகுதியாய் நின்றது.

குயிற்றுதல் - ஈண்டுக் கோவையாக அமைத்தல். விதானித்தார்;

விதானம் என்னும் பெயரடியாக வந்தது. (68)





	 	 	 	 செம்பொற் கோயின்முன் சேண்டொடு

		 காவணந் திசையெலாம் விழுங்கச்செய்

	தம்பொற் பாலிகைப் பாண்டில்வாய்

		 முளைதெளித் தம்புயத் தவனாதி

	உம்பர்க் கேற்றபொற் கம்பல

		 மேல்விரித் துள்ளுறத் தவிசிட்டுத்

	தும்பைத் தாழ்சடை யான்றமர்க்

		 காதனஞ் சூழவிட் டதனாப்பண்.

	 	 (இ - ள்.) செம்பொன் கோயில் முன் - செம்

பொன்னாலாகிய திருமண மண்டபத்தின் முன், சேண் தொடு

காவணம் திசை எலாம் விழுங்கச் செய்து - வானை அளாவிய

பந்தரைத் திக்குகளை யெல்லாம் கவருமாறு போடுவித்து, அம்

பொன் பாலிகைப் பாண்டில் வாய் - அழகிய பொன்னாலாகிய

பாலிகை வட்டில்களில், முளைதெளித்து - முளைகளை வித்தி,

அம்புயத்தவன் ஆதி - பிரமன் முதலிய, உம்பர்க்கு ஏற்ற -

தேவர்களுக்குத் தகுதியான, பொன் கம்பலம் மேல் விரித்து -

பொற்கம்பலத்தை மேலே விரித்து, உள் உறத் தவிசு இட்டு -

அதனுள்ளே பொருந்த ஆதனமிட்டு, தும்பை தாழ்சடையான்

தமர்க்கு - தும்பைமாலையை அணிந்த நீண்ட சடையையுடைய

சிவபெருமான் தமராகிய அயிார்களுக்கு, சூழ ஆதனம் இட்டு -

சுற்றிலும் தவிசு அமைத்து, அதன் நாப்பண் - அதன் நடுவில்

எ - று.

விழுங்கல் - அகப்படுத்தல். பாண்டில் - வட்டம்; வட்டமாகிய

கலத்திற்கு ஆயிற்று. ஏற்ற கம்பலம், ஏற்ற தவிசு எனக்கூட்டுக.

மேல்விரித்தல் - மேற்கட்டியாக, அமைத்தல். அதன் எனச் சாதி

யொருமையாற் கூறினார்.(69)





	 	 	 கற்ப கந்தரு வயிரவா

		 ளரிப்பிடர் கதுவப்பொற் குறுடேற்றி

	எற்ப டுந்துகி ராற்குடஞ்

		 சதுரமா வியற்றிய வெருத்தத்தூண்

	விற்ப டும்பளிக் குத்தரந்

		 துப்பினால் விடங்கமே னிலமூன்றாப்

	பொற்ப நூல்வழி விமானம்பன்

		 மணிகளாற் பொலியச்செய் துள்ளாக.



(இ - ள்.) கற்பகம் தரு வயிரவாள் அரிப்பிடர் கதுவ -

கற்பகத் தரு அளித்த வயிரத்தாற்செய்த ஒளி பொருந்திய

சிங்கத்தின் பிடரியிற் பொருந்த, பொன்குறடு ஏற்றி - பொற் குறடு

எழுப்பி, எற்படும் துகிரால் - ஒளிபொருந்திய பவளத்தாலாகிய,

குடம் - குடத்தோடு, சதுரமா இயற்றிய எருத்தத்தூண் - சதுரமாகச்

செய்த கழுத்தையுடைய தூண்களை (நிறுத்தி), வில்படும் பளிக்கு

உத்தரம் - ஒளிபொருந்திய பளிங்கினால் உத்திரங்களையும்,

துப்பினால் விடங்கம் - பவளத்தினாற் கொடுங் கைகளையும்

(பரப்பி), மேல்நிலம் மூன்றாகப் பொற்ப - (இங்ஙனம்) மேல் நிலம்

மூன்றாக அழகு செய்ய, நூல்வழி பல் மணிகளால் விமானம்

பொலியச்செய்து - சிற்ப நூன் முறைப்படி பல மணிகளால்

விமானத்தை விளங்கச்செய்து, உள்ளாக - அதன் உள்ளிடத்தே

எ - று.

வாள் கொடுமையெனக் கொண்டு, வாளரி - சிங்கம்

எனலுமாம். துகிரால் ஆகிய, தூண் நிறுத்தி, உத்தரம் விடங்கம்

பரப்பி என ஏற்ற பெற்றி வினைகள் விரிக்கப்பட்டன. விடங்கம் -

கொடுங்கை. நிலம் மூன்று - மூன்றடுக்கு. சதுரமா, மூன்றா என்பன

விகாரம். (70)





	 	 	 அங்க மாறுமே கால்களாய்

		 முதலெழுத் தம்பொற்பீ டிகையாகித்

	துங்க நான்மறை நூல்களே

		 நித்திலந் தொடுத்தசை தாம்பாகி

	எங்க ணாயக னெம்பெரு

		 மாட்டியோ டிருப்பதற் குருக்கொண்டு

	தங்கி னாலென நவமணி

		 குயின்றபொற் றவிசது சமைத்திட்டார்.



(இ - ள்.) எங்கள் நாயகன் - எங்கள் இறைவனாகிய

சோமசுந்தரக் கடவுள், எம் பெருமாட்டியோடு இருப்பதற்கு - எம்

இறைவியாகிய தடாதகைப் பிராட்டியோடு வீற்றிருப்பதற்கு, அங்கம்

ஆறுமே கால்களாய் - ஆறு அங்கங்களுமே கால்களாகவும், முதல்

எழுத்து அம்பொன் பீடிகையாகி - பிரணவம் அழகிய

பொற்பீடமாகவும், துங்கம் நால்மறை நூல்களே - உயர்ந்த

நான்கு வேதங்களாகிய நூல்களே, நீத்திலம் தொடுத்து அசை

தாம்பாகி - முத்தினால் தொடுத்து அசைகின்ற தாம்புகளாகவும்,

உருக்கொண்டு - வடிவங்கொண்டு, தங்கினாலென - தங்கினாற்

போல, நவமணி குயின்ற பொன் தவிசு சமைத்திட்டார் -

நவரத்தினங்கள் இழைத்த பொற்றவிசு ஒன்றைச் செய்து

அமைத்தார்கள் எ - று.

முதலெழுத்து - எல்லா வேதங்களுக்கும் மந்திரங்களுக்கும்

முதலாகிய பிரணவ எழுத்து. ஆக என்பன ஆய் எனவும் ஆகி

எனவும் திரிந்து நின்றன, குயின்ற - இழைக்கப்பட்ட :

பிறவினைப்பொருள் பயப்பதுமாம். தவிசது : அது பகுதிப்பொருள்

விகுதி. (71)





	 	 	 	 புரந்த ரன்றரு கற்பகம் பொலந்துகில் பூண்முத லியநல்கச்

	சுரந்த ரும்பெற லமுதமை வகையறு சுவையுணா முதலாகப்

	பரந்த தெய்வவான் பயப்பச்சிந் தாமணி பற்பல வுஞ்சிந்தித்

	திரந்து வேண்டுவ தரத்தர வீட்டினா ரிந்திர னகர்நாண.



(இ - ள்.) புரந்தரன் தரு கற்பகம் - இந்திரன் திறையாகத்

தந்த கற்பகத்தரு, பொலம் துகில் பூண்முதலிய நல்க - பொன்னாடை

அணி முதலியவற்றை நல்கவும், தெய்வ ஆன் - காமதேனு, பெறல்

அரும் அமுதம் - பெறுதற்கரிய அமுதமும், அறுசுவை ஐவகை

உணாமுதலாக - அறுசுவையோடு கூடிய ஐந்து வகை உணவும்

முதலாக, பரந்த சுரந்து பயப்ப - மிக்க பல்வகை யுணவுகளையும்

சுரந்து கொடுக்கவும், சிந்தித்து இரந்து வேண்டுவ - நினைத்து

இரந்து கேட்பனவாய, பற்பலவும் - பல பல பொருள்களையும்,

சிந்தாமணி தரத்தர - சிந்தாமணி தந்துகொண்டிருக்கவும், இந்திரன்

நகர் நாண ஈட்டினார் - இந்திரனுலகமும் நாணுமாறு (அவற்றை

வாங்கித்) தொகுத்தார்கள் எ - று.

பொலம் - பொன்;

	 "பொன்னென் கிளவி ஈறுகெட முறையின்

முன்னர்த் தோன்றும் லகார மகாரஞ்

செய்யுண் மருங்கிற் றொடரீண லான"



என்பது தொல்காப்பியம் பொலந்துகில் - பீதாம்பரம். தெய்வ

வான்பரந்த சுரந்து பயப்ப வென்க. ஐவகை யுணவு - உண்பன,

தின்பன, நக்குவன, பருகுவனவோடு உறிஞ்சுவன என்பர்; ஐவகை

அமுதம் என இயைத்தலுமாம். பரந்த : வினையாலணையும் பெயர்.

சிந்தாமணி - சிந்தித்தவற்றைத் தருமணி எனக் காரணக்குறி.

இரந்து என்றது பொதுவகையாற் கூறியது. (72)





	 	 	 தென்னர் சேகரன் றிருமக

		 டிருமணத் திருமுகம் வரவேற்று

	மன்னர் வந்தெதிர் தொழுதுகைக்

		 கொண்டுதம் மணிமுடி மிசையேற்றி

	அன்ன வாசகங் கேட்டனர்

		 கொணர்ந்தவர்க் கருங்கலந் துகினல்கி

	முன்ன ரீர்த்தெழு களிப்புற

		 மனத்தினு முந்தினர் வழிச்செல்வார்.

	 		 		 (இ - ள்.) தென்னர் சேகரன் திருமகள் - பாண்டியர்களின்

முடி போல்பவனாகிய மலயத்துவச பாண்டியன் திருப்புதல்வியாரின்

திருமணத் திருமுகம் - திருமணங் குறித்த ஓலையை, வரவேற்று -

வரவேற்பாராய், மன்னர் எதிர் வந்து - மன்னர்கள் எதிர்கொண்டு

வந்து, தொழுது - வணங்கி, கைக்கொண்டு - கையில் வாங்கி, தம்

மணிமுடி மிசை ஏற்றி - தம்முடைய மணிகள் அழுத்திய

முடியின்மேல் ஏற்றி, அன்ன வாசகம் கேட்டனர் - அத்திருமுகச்

செய்தியைக் கேட்டு, கொணர்ந்தவர்க்கு - கொண்டு வந்தவர்களுக்கு,

அருங்கலம் துகில் நல்கி - அரிய அணிகளும் ஆடைகளும்

அளித்து, முன்னர் ஈர்த்து எழு களிப்பு உற - முன் இழுத்துச்

செல்லும் களிப்பு மிக, மனத்தினும் முந்தினர் வழிச் செல்வார் -

மனத்தினும் விரைந்து வழிக்கொண்டு செல்வார்கள் எ - று.

வரவேற்றல் - வருகையை உவகையுடன் தழுவுதல்; ஏற்று -

ஏற்பாராய்; ஏற்கத்தொடங்கி யென்பது கருத்து. வரவினை மன்னர்

வந்து எதிர் ஏற்று எனப் பிரித்தியைப்பாரு முளர். கேட்டல் -

திருமுகம் வாசிப்பார் வாசிக்கக் கேட்டல். திருமுக வாசகத்தைத்

தூதர்கள் வாயாற் சொல்லக் கேட்டலுமாம். கேட்டனர், முந்தினர் :

முற்றெச்சங்கள். (73)





	 	 	 	 கொங்கர் சிங்களர் பல்லவர் வில்லவர் கோசலர்

பாஞ்சாலர்

வங்கர் சோனகர் சீனர்கள் சாளுவர் மாளவர் காம்போசர்

அங்கர் மாகத ராரியர் நேரிய ரவந்தியர் வைதர்ப்பர்

கங்கர் கொங்கணர் விராடர்கள் மராடர்கள் கருநடர்

குருநாடர்.

	 	 (இ - ள்.) கொங்கர் - கொங்கு நாட்டரசரும், சிங்களர் -

சிங்களநாட்டரசரும், பல்லவர் - பல்லவநாட்டரசரும், வில்லவர் -

சேரவரசரும், கோசலர் - கோசல நாட்டரசரும், பாஞ்சாலர் -

பாஞ்சால நாட்டரசரும், வங்கர் - வங்க நாட்டரசரும், சோனகர் -

சோனக நாட்டரசரும், சீனர்கள் - சீன நாட்டரசரும், சாளுவர் -

சாளுவ நாட்டரசரும், மாளவர் - மாளவ நாட்டரசரும், காம்போசர்

- காம்போச நாட்டரசரும், அங்கர் - அங்க நாட்டரசரும், மகதர் -

மகத நாட்டரசரும், ஆரியர் - ஆரிய நாட்டரசரும், நேரியர் -

சோழ வரசரும், அவந்தியர் - அவந்தி நாட்டரசரும், வைதர்ப்பர்

- விதர்ப்ப நாட்டரசரும், கங்கர் - கங்க நாட்டரசரும், கொங்கணர்

- கொங்கண நாட்டரசரும், விராடர்கள் - விராட நாட்டரசரும்,

மராடர்கள் - மராட நாட்டரசரும், கருநடர் - நருநட நாட்டரசரும்,

குருநாடர் - குரு நாட்டரசரும், எ - று.

இவருள் கொங்கர், பல்லவர், வில்லவர், நேரியர் என்போர்

தமிழ் மண்டலத்தினர்; சிங்களர், கங்கர், கொங்கணர், கருநடர்

என்போர் தமிழ் மண்டலத்தின் சார்பிலுள்ளவர். வில்லவர் -

விற்கொடியையுடைய சேரர். நேரியர் - நேரி மலையையுடைய

சோழர். மாகதர், வைதர்ப்பர் தத்திதாந்தங்கள் : முதல்

திரிந்தன. (74)





	 	 கலிங்கர் சாவகர் கூவிள

ரொட்டியர் கடாரர்கள் காந்தாரர்

குலிங்கர் கேகயர் விதேகர்கள்

பௌரவர் கொல்லர்கள் கல்யாணர்

தெலுங்கர் கூர்ச்சரர்* மச்சர்கள்

மிலேச்சர்கள் செஞ்சையர் முதலேனைப்

புலங்கொண் மன்னருந் துறைதொறு

மிடைந்துபார் புதைபட வருகின்றார்.



(இ - ள்.) கலிங்கர் - கலிங்க நாட்டரசரும், சாவகர் - சாவக

நாட்டரசரும், கூவிளர் - கூவிள நாட்டரசரும், ஒட்டியர் - ஒட்டிய

நாட்டரசரும், கடாரர்கள் - கடார நாட்டரசரும், காந்தாரர் -

காந்தார நாட்டரசரும், குலிங்கர் - குலிங்க நாட்டரசரும், கேகயர் -

கேகய நாட்டரசரும், விதேகர்கள் - விதேக நாட்டரசரும், பௌரவர்

- பூருமரபினரசரும், கொல்லர்கள் - கொல்ல நாட்டரசரும்,

கல்யாணர் - கலியான நாட்டரசரும், தெலுங்கர் - தெலுங்க

நாட்டரசரும், கூர்ச்சரர் - கூர்ச்சர நாட்டரசரும், மச்சர்கள் - மச்ச

நாட்டரசரும், மிலேச்சர்கள் - மிரேச்ச நாட்டரசரும், செஞ்சையர் -

செஞ்சை நாட்டரசரும், முதல் - முதலாக, ஏனைப் புலம் கொள்

மன்னரும் - பிற நாட்டரசாகளும், துறை - தொறும் - வழிகள்

தோறும், மிடைந்து - நெருங்கி, பார் புதைப்பட வருகின்றார் - பூமி

மறையும்படி வருகின்றார்கள் எ - று.

கலிங்கம் - வடக்கே கீழ்கடலோரத்திலுள்ளது. சாவகம் -

தெற்கிலுள்ள தீவு; ஜாவா. கடாரம் - கிழக்கிலுள்ளது; பர்மாவின்

ஒருபகுதி. பௌரவர் - பூருமரபினர் : தத்திதாந்தம். கல்யாணர் -

சளுக்கியர். (75)



* * *



(பா - ம்.) * குர்ச்சரர்.





	 	 இத்த கைப்பல தேயமன்

னவர்களு மெண்ணிடம் பெறாதீண்டிப்

பைத்த வாழிபோ னிலமகள்

முதுகிறப் பரந்ததா னையராகித்

தத்த நாட்டுள பலவகை

வளனொடுந் தழீஇப்பல நெறிதோறும்

மொய்த்து வந்தனர் செழியர்கோன்

திருமகள் முரசதிர் மணமூதூர்.

(இ - ள்.) இத்தகைப் பல தேய மன்னவர்களும் -

அத்தன்மையை யுடைய பல நாட்டு மன்னர்களும், எண் இடம்

பெறாது ஈண்டி - எள்ளிடவும் இடமில்லையாக நெருங்கி, பைத்த

ஆழிபோல் - பசிய கடலைப் போல, நிலமகள் முதுகு இற -

பார்மகளின் முதுகு ஒடியுமாறு, பரந்த தானையராகி - (எங்கும்)

பரந்த சேனையையுடையவராகி, தத்தம் நாட்டு உள - தங்கள்

தங்கள் நாட்டிலுள்ள, பலவகை வளனொடும் தழீஇ - பலவகை

வளங்களையும் எடுத்துக்கொண்டு, பலநெறி தோறும் - பல வழிகள்

தோறும், மொய்த்து - நெருங்கி, செழியர் கோன் திருமகள் -

பாண்டியர் மன்னனாகிய மலயத்துவசன் திருமகளாரது, மணம்

முரசுஅதிர் முதூர் - மணமுரசு முழங்காநின்ற பழமையாகிய மதுரை

நகர்க்கு, வந்தனர் - வந்தார்கள் எ - று.

எண் - எள்; எள் இடுதற்கும். இடம் பெறாது -

இடமில்லையாக. ஆழிபோற் பரந்த தானை யென்க. வளனொடும் -

வளத்தையும்; உருபு மயக்ம்; வளனொடும் பொருந்தி யெனின்

மயக்கமின்று. (76)





	 	 	 வந்த காவல ருழையர்சென்

		 றுணர்த்தினர் வருகென வருகுய்ப்பச்

	சந்த வாளரிப் பிடரணை

		 மீதறந் தழைத்தருள் பழுத்தோங்குங்

	கந்த நாண்மலர்க் கொம்பினைக்

		 கண்டுகண் களிப்புற முடித்தாமஞ்

	சிந்த வீழ்ந்தருள் சுரந்திடத்

		 தொழுதுபோய்த் திருந்துதம் மிடம்புக்கார்.



(இ - ள்.) வந்த காவலர் - வந்த அரசர்கள்; உழையர்

சென்று உணர்த்தினர் - தம் வருகையை வாயில் காப்போர் சென்று

பிராட்டியாருக்கு அறிவித்தார்களாய், வருக என - வரக்கடவ

ரெனப்பணித்த வளவில், அருகு உய்ப்ப - தம்மை அண்மையிற்

செலுத்த, சந்தவாள் அரிப்பிடர் அணைமீது - அழகிய சிங்கத்தின்

பிடரியின்கண் உள்ள ஆதனத்தின்மேல், அறம் தழைத்து

அருள்பழுத்து ஓங்கும் - தருமந்தழைத்துக் கருணை கனிந்து

ஓங்கும், கந்தம் நாள் மலர்க்கொம்பினை மணம் பொருந்திய

அன்றலர்ந்தமலர்களையுடைய கொம்புபோன்ற பிராட்டியாரை, கண்

களிப்பு உற கண்டு - (தம்) கண்கள் மகிழ்ச்சி மிகக் கண்டு,

முடித்தாமம் சிந்த வீழ்ந்து தொழுது - முடியின் கண் உள்ள

மாலைகள் கீழே சிதற விழுந்து வணங்கி, அருள் சுரந்திடப் போய்

- பிராட்டியார் திருவருள் பாலிக்கச் சென்று, தம் திருந்து இடம்

புக்கார் - தத்தமக் கமைந்த திருந்திய இடங்களை யடைந்தார்கள்

எ-று.

உழையர் உய்ப்பக் காவலர் கண்டு வீழ்ந்து தொழுதுபோய்ப்

புக்கார் என முடிக்க. வருகென - வருகவென்று பிராட்டியார்

கட்டளையிட : அகரந் தொகுத்தல். அறமாகிய தழையெனவும்,

அருளாகிய பழம் எனவும் விரிக்க : உருவகம். (77)





	 	 	 வரைவ ளங்களும் புறவினில்

		 வளங்களு மருதத்தண் பணைவேலித்

	தரைவ ளங்களும் சலதிவாய்

		 நடைக்கலந் தருவளங் களுமீண்டி

	உரைவ ரம்பற மங்கலம்

		 பொலிந்ததிவ வூரினி நால்வேதக்

	கடைக டந்தவன் திருமணஞ்

		 செயவரு காட்சியைப் பகர்கின்றேன்.



(இ - ள்.) வரை வளங்களும் - மலைபடு பொருள்களும்,

புறவினில் வளங்களும் - கான்படு பொருள்களும், மருதத்

தண்பணை வேலி தரை வளங்களும் - குளிர்ந்த கழனிகளை

வேலியாகவுடைய மருதநிலத்துப் பொருள்களும், சலதிவாள்

நடைக்கலம் தருவளங்களும் - கடலின்கண் மரக்கலந்தந்த

பொருள்களும், ஈண்டி - நிறைப்பெற்று, இவ்வூர் - இம்மதுரை

நகரானது, உரை வரம்பு அற - சொல்லின் எல்லையில் இடங்காது,

மங்கலம் பொலிந்தது - மங்கலமாக விளங்கயிது; இனி - மேல்,

நால் வேதக்கரை கடந்தவன் - நான்கு மறைகளின் வரம்பைக்

கடந்தவனாகிய சிவபெருமான், திருமணம் செய வரு காட்சியைப்

பகர்கின்றேன் - திருமணம் செய்ய வருகின்ற அழகினைக்

கூறுகின்றேன் எ - று.

மருதமாகிய தரை யென்க. நடைக்கலன் - செல்லுதலையுடைய

கலம். ஈண்டி : செயப்பாட்டு வினைப்பொருளது. உரை வரம்பு அற

- சொல்லினெல்லை யில்லையாக. (78)





	 	 	 ஏக நாயகி மீண்டபின் ஞாட்பிகந் திரசித கிரியெய்தி

நாக நாயக மணியணி சுந்தர நாயக னுயிர்க்கெல்லாம்

போக நாயக னாகிக்போ கம்புரி புணர்ப்பறிந் தருணந்தி

மாக நாயகன் மாலய னுருத்திரர் வரவின்மேன்

மனம்வைத்தான்.

	 	 	 		 (இ - ள்.) ஏகநாயகி - ஒப்பற்ற தலைவியாகிய

தடாதகைப்பிராட்டியார், மீண்டபின் - (மதுரைக்குச்) சென்றபின்,

நாகம் நாயகம் அணி அணி - பாம்புகளுக்குத் தலைமைபூண்ட

அனந்தனாகிய அணியைத் தரித்த, சுந்தர நாயகன் - சோமசுந்தரக்

கடவுள், ஞாட்பு இகந்து இரசிதகிரி எய்தி - போர்க்களத்தினீங்கி

வெள்ளியங்கிரியை அடைந்து, போக நாயகனாகி உயிர்க்கு எல்லாம்

போகம்புரி புணர்ப்பு - போக நாயகனாகி உயிர்களுக்கெல்லாம்

போகத்தை அருளவிரும்புகின்ற திருக்குறிப்பை, அருள் நந்தி

அறிந்து - கருணையையுடைய நந்தி யெம் பெருமான் உணர்ந்து,

மாக நாயகன் மால் அயன் உருத்திரர் வரவின் மேல் மனம்

வைத்தான் - வானுலகிற் கிறையாகிய இந்திரன் திருமால் பிரமன்

உருத்திரர்கள் ஆகிய இவர்களின் வருகையைக் கருதி எ - று.

போக நாயகன் - போகத்தை யளிக்கு நாயகன்; இறைவன்

உமையோடு கூடியே உயிர்களுக்குப் போக மளித்தலை,

	 	 "பெண்பா லுகந்திலனேற் பேதா யிருநிலத்தோர்

விண்பா லியோகெய்தி வீடுவர்காண் சாழலோ"



என்னும் திருவாசகத்தானும்.

	 	 "கண்ணுத லியோகி ருப்பக் காமனின் றிடவேட் கைக்கு

விண்ணுறு தேவ ராதி மெலிந்தமை யோரார் மாறான்

எண்ணிவேண் மதனை யேவ வெரிவிழித் திமவான் பெற்ற

பெண்ணினைப் புணர்ந்து யிர்க்குப் பேரின்ப மளித்த தோரார்"



என்னும் சிவஞான சித்தியாராயினும் அறிக. புணர்ப்பு - சூழ்ச்சி,

குறிப்பு. (79)





	 	 	 சங்கு கன்னனை யாதிய சணாதிகர் தமைவிடுத் தனனன்னார்

செங்க ணேற்றவர் மாலயன் முதற்பெருந் தேவர்வான்

பதமெய்தி

எங்க ணாயகன் திருமணச் சோபன மியம்பினா ரதுகேட்டுப்

பொங்கு கின்றபே ரன்புபின் தள்ளுறப் பொள்ளென

வருகின்றார்.



(இ - ள்.) சங்கு கன்னனை ஆதி கணாதிபர் தமை

விடுத்தனன் - சங்கு கன்னனை முதலாகவுடைய கணத்தலைவர்களை

விடுத்தான்; அன்னார் - அவர்கள், செங்கண் ஏற்றவர் - சிவந்த

கண்களையுடைய உருத்திரரும், மால் அயன் முதல் - திருமாலும்

பிரமனும் முதலாகிய, பெருந்தேவர் வான் பதம் எய்தி - பெரிய

தேவர்களின் உயர்ந்த உலகங்களை அடைந்து, எங்கள் நாயகன்

திருமணச் சோபனம் இயம்பினார் - எங்கள் தலைவனாகிய

சிவபெருமானது திருமணத் திருவிழாவைக் கூறினார்கள், அதுகேட்டு

- அச்செய்தியைக் கேட்டு, பொங்குகின்ற - மேலெழுகின்ற, பேர்

அன்பு பின்தள்ளுற - பெரிய அன்பானது பின்னின்று தள்ள,

பொள்ளென வருகின்றார் - விரைந்து வருகின்றார்கள் எ - று.

கன்னனை யென்பதில் ஐகாரம் சாரியையுமாம். ஏற்றவர் -

பொருந்தியவர்; இடபத்தினையுடையரென்னலுமாம். பொள்ளென;

விரைவுக் குறிப்பு. (80)





	 	 	 அஞ்சு கோடியோ சனைபுகைந் திருமடங் கழன்றவர்

தமைப்போலீ

ரஞ்சு தீயுருத் திரர்புடை யுடுத்தவ ரழற்கணாற் பூதங்கள்

அஞ்சு நூறுருத் திரரண்டத் துச்சிய ரரியயன் முதற்றேவர்

அஞ்சு மாணையு மாற்றலும் படைத்தவ ரடுகுறட் படைவீரர்.

	 	 	 	 (இ - ள்.) அஞ்சு கோடி யோசனை புகைந்து - அஞ்சு

கோடி யோசனை அளவு புகைந்து, இருமடங்கு அழன்றவர் - பத்துக்

கோடி யோசனை அளவுதீக்கொழுந்து விட்டெரியும்

காலாக்கினியுருத்திரரும், தமைப்போல் ஈரஞ்சு தீ உருத்திரர் -

அவரைப்போல (அவரைச் சுற்றிலு முள்ள) பத்துக்

காலாக்கினியுருத்திரரும், புடை உடுத்தவர் (அவருள்

ஒவ்வொருவரையும்) புடை சூழ்ந்து சேவித்து நிற்கும் ஒவ்வொரு

கோடி யுருத்திரர்களும், அழல்கண் நால் பூதங்கள் - நெருப்புப்

போலுங் கண்களையுடைய நால்வகைப்பூதங்களும் அண்டத்து

உச்சியர் அஞ்சு நூறு உருத்திரர் - அண்டத்து உச்சியிருள்ளவராகிய

(எவரும்) அஞ்சத் தக்க நூறு உருத்திரர்களும், அரி அயன் முதல்

தேவர் அஞ்சும் - திருமால் பிரமன் முதலிய தேவர்களும் அஞ்சுதற்

கேதுவாகிய, ஆணையும் ஆற்றலும் படைத்தவர் - ஆணையையும்

வலியையும் படைத்தவராகிய, அடுகுறள் படைவீரர் - (பகைவரைக்)

கொல்லும் பூதப் படைவீரர்களும் எ - று.

அவர் தமைப்போல் என்க. நாற்பூதங்கள் - வருணப் பூதங்கள்.

யாவரும் அஞ்சத்தக்க நூறு உருத்திரர் கீழண்ட கடாகத்தில் காலாக்

கினி யுருத்திரர் கோடியோசனை யளவுள்ள பொன்மயமான

மண்டபத்தில், ஆயிர யோசனை யுயரமும் இரண்டாயிர யோசனை

அகலமும் உள்ள சிங்காதனத்தில், தமது திருமேனியின்

அழற்கொழுந்துபத்துக் கோடி யோசனையும் புகை ஐந்துகோடி

யோசனையும் உடையராய் வீற்றிருப்பர் என்றும், இவரைச் சூழ்ந்து

இவரைப்போல் பதின்மர் உருத்திரர் இருப்பர் என்றும் இவருள்

ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கோடி உருத்திரர்கள் பரிவாரமாகச்

சூழ்ந்து சேவித்திருப்பார்கள் என்றும் கூறுப; இவற்றைச்

சிவதருமோத்திரம் கோபுரவியலில்.

	 "அண்டகடா கக்கனமுண் டொருகோடி யதனடியுட்

	கண்டிடுக காலாங்கி யுருத்திரர்க்குக் கன கமனை

	யுண்டதற்குன் னதங்கோடி யோசனையீ ரைங்கோடி

	மண்டியமெய்த் தழற்கொழுந்தைங் கோடியுறும் வளர்புகையும்"



"யோசனையா யீரமனையு ளரியணையி னுயரந்தான்

யோசனையி ராயிரமென் றதன்விரிவை யுணர்ந்திடுக

தேசுடைய காலாங்கி யுருத்திரர்தந் திருமேனி

தேசுடைய முண்டழலா லயுதமென வுன்னுகவே"



"தரித்துடையறர் வலக்கரத்திற் றயங்கொளிவாள் சரத்தினையும்

பரித்துடைய ரிடக்கரத்திற் பலகையினைத் தனுவினையு

முருத்திரர்க ளொருபதின்ம ருறைவரவ ருழையவர்போ

லுருத்திரர்க ளொவ்வொருவர்க் கொருகோடி பரிச்சிதமே"



எனவருஞ் செய்யுகளா லுணர்க. அண்டத் துச்சியிலுள்ள நூறு

எருத்திரராவார் பொன்மயமான அண்டகடாகப் புறம்பே இந்திரதிக்கு

முதலிய பத்துத் திக்குகளுள் இந்திர திக்கில் - கபாலீசன், அதன்,

புத்தன், வச்சிரதேவன், பிரமத்தனன், விபீதி, அவ்வியன், சாத்த,

பினாகி, திரிசோதியன், எனப்பதின்பர்; அக்கினி திக்கில் -

உருத்திரன்,உதாசனன், பிங்கலன், காதகன், அயன், சுவலன், தகனன்,

வெப்புரு, பிரமாந்தகன், சயாந்தகன் எனப் பதின்மர்; இயம திக்கில்

யாமியன், மிருத்தியு, அரன், தாதா விதாதா, கத்திரு, காலன்,

தன்மன், சங்கியோத்தா, வியோக்கிருதன் எனப் பதின்மர்; நிருதி

திக்கில் நிருதி, மாரணன் அரந்தா, குரூரதிருட்டி, பயாந்தகன்,

ஊர்த்து வகாயன், விருபாட்சன், தூமிரு, லோகிதன்,

தெங்கிட்டிருணன் எனப் பதின்மர்; வருண திக்கில் - பெலன்.

அதிபெலன், பாச அத்தன், மகா பெலன், சுவேதா, செயபத்திரன்,

தீர்க்கவாகு, செலாந்தகன், வடவாமுகன்; தீமான் எனப் பதின்மர்;

வாயு திக்கில் - சீக்கிரன், லகு, வாயு வேகன், தீட்சணன், சூக்குமன்,

சயாந்தகன், பஞ்சாந்தகன், பஞ்சசிகன், கபத்தி. மேகவாகனன்

எனப்பதின்மர்; குபேர திக்கில் - நிதீசன், ரூபவான், தன்னியன்,

சௌமியன், சௌமியதேகன், பிரமத்தனன், சுப்பிரகடன், பிரகாசன்,

இலக்குமிவரன், சோமேசன் எனப்பதின்மர்; ஈசான திக்கில் -

வியாத்தியாதீபன். ஞானபுகன், சருவன், வேதபாரகன்,

மாத்துருவித்தன், பிங்கலாட்சன், பூதபாலன், பெலீப்பிரியன்,

சருவவித்தியாதிபன், தாதா எனப் பதின்மர்; அண்டகடாக வோட்டுக்

குக்கீழே விட்டுணுதிக்கில் - அனந்தன், பாலன், வீரன்,

பாதாளாதிபதி, விபு, இடபத்துவசன், உக்கிரன், சுப்பிரன்,

உலோகிதன் சருவன் எனப் பதின்மர்; அண்டகடாகத்தினமேலே

பிரம திக்கில் - சம்பு. விபு, கெணாத்தியட்சன் திரியட்சன்,

திரீதேசகவாதகன், சன்வாகன், விவாகன், நபன், லீபசு, விலட்சணன்

எனப் பதின்மர்; ஆகிய இவர்களாம். (81)





	 	 புத்தி யட்டகர் நாலிரு கோடிமேற் புகப்பெய்த நரகங்கள்

பத்தி ரட்டியுங் காப்பவர் பாரிடப் படையுடைக் கூர்மாண்டர்

சத்தி யச்சிவ பரஞ்சுட ருதவிய சதவுருத் திரரன்னார்

உய்த்த ளித்தவீ ரைம்பது கோடிய ருருத்திர கணநாதர்.

(இ - ள்.) புத்தி அட்டகர் - அட்ட வித்தியோச்சுரர்களும்,

நாலிரு கோடி மேல் புகப் பெய்த பத்திரட்டி நாகங்களும் காப்பவர்

- இருபத்தெட்டுக்கோடி நரகங்களையும் காப்பவர்களாகிய,

பாரிடப்படை உடைக் கூர்மாண்டர் - பூதப்படையினையுடைய

கூர்மாண்டரும், சத்தியம் - உண்மை வடிவமான, சிவபரஞ் சுடர்

உதவிய - சிவபரஞ்சோதி அருளிய, சத உருத்திரர் - நூறு

உருத்திரர்களும், அன்னர் உய்த்து அளித்த ஈரைம்பது கோடியர்

உருத்திரர் - அவர்கள் தந்தருளிய நூறு கோடியாராகிய

உருத்திரர்களும், கணநாதர் - கணத்தலைவர்களும் எ - று.

நாலிரண்டு மேற் பெய்தபத்திரட்டியாகிய கோடி யென்க.

காப்பவராகிய பாரிடப் படையென்க.

புத்தியட்டகராவார் - சூக்கும புவனமெட்டின் அதிபதிகளாம்;

அவர்கள் - அனந்தர், சூக்குமர், சிவோத்தமர், ஏகநேந்திரர்,

ஏகருத்திரர், திரி மூர்த்தி, சீகண்டர் என்போர். சூக்கும புவனமாவன

- பைசாசம், இராட்சசம், யாட்சம், காந்தர்வம், மாகேந்திரம்,

சௌமியம், பிராசேச்சுவம், பிராமம் என்பன ஆம். நாலிருகோடிமேற்

புகப் பெய்த நரகங்களென்றவை - காலாக்கினி உருத்திரதேவ

நாயனார் புவனத்திற்குமேலுள்ளன; அவை அதிபாதகமுதலிய

பாவங்களைச் செய்தோர் வகித்தற்கு இருபத்தெட்டுத் தளங்களாகக்

கட்டின நிலை மாடங்கள் போல ஒன்றின்மேலொன்றா யிருக்கும்;

இதனைச் சிவதரு மோத்தரம் கோபுரவியலில்.

	 "இனையபுரி மிசைநிரய மெழுநான்கு கோடியுறும்

நினையினவை யெழுநான்கு நிலைமடமே யெனநிலவுந்

தனியுறுவ ரவைதன்னிற் றுரிசரவற் றினுக்களவு

முனிலிருநூ றாயிரமு முப்பஃது கோடியுமே"

	 	 எனவருஞ் செய்யுளாலுமறிக. அவற்றைக் காப்போர் - பிரளய

காலாக் கினியும், பிரளயகாலத்துச் சூரியனும்போன்று திருவுருவமும்

கறுத்த முகமும் மழுவேந்திய கையுமுடைய கூர்மாண்ட

தேவநாயனாரைப் புடை சூழ்ந்து அவரைத் துதித்து அவரைப்போலும்

உருவாய்ந்த அனேக உருத்திரர்கள்; கூர்மாண்ட தேவநாயனார் அந்

நிரயங்களின் மேற்பாகமாகிய கனக பூமியில் அந்நகரங்களுக்கும்

அவற்றைக் காப்போருக்கும் அதிபராயுள்ளவர்; இவற்றை - இயலில்.

"மேலைய கனகபுரி வீற்றிருப்பர் கூர்மாண்டர்

காலவழ லிரலியுருக் காளமுக மழுவுங்கை

கோலமுறு வட்டவிழி கொண்டுடைய ரவர்தம்மைப்

போலுமுருத் திரர்பலரும் புடைபடைவர் போற்றிசைத்தே"



எனவருஞ் செய்யுளானுமுணர்க. சதவுருத்திரராவார் - மந்திரம்,

பதம், வன்னம், புவனம், தத்துவம் கலை ஆகிய ஆறத்துவாக்களில்

முறையாய் அமர்ந்துள்ளவர். ஈரைம்பது கோடி யுருத்திரர்கள்

பிரமாண்ட தர உருத்திரர்களுக்கு உள்ளிட்டவர்கள். (82)





	 	 பட்ட காரிவா யரவணி பவர்பசு பதியுருத் திரராதி

அட்ட மூர்த்திகள் மேருவி னவிர்சுட ராடகர் தோடேந்தும்

மட்ட றாமலர் மகன்செருக் கடங்கிட மயங்கிய விதிதேற்ற

நிட்டை யாலவ னெற்றியிற் றோன்றிய நீலலோ கிதநாதா.



(இ - ள்.) காரிபட்டவாய் அரவி அணி - நஞ்சு

பொருந்தியவாயினை யுடைய பாம்புகளை அணிந்த, பவர் பசுபதி

உருத்திரர் ஆதி அட்ட மூர்த்திகள் - பவர் பசுபதி உருத்திரர்

முதலான எட்டு மூர்த்திகளும், மேருவின் அவிர்சுடர் ஆடகர் -

மேருவைபபோல் விளங்கும் ஒளியினை யுடைய ஆடகேச்சுரர்களும்,

தோடு ஏந்தும் - இதழ்களை ஏந்திய மட்டு அறா - தேன் நீங்காத,

மலர்மகன் செருக்கு அடங்கிட - தாமரை மலரில் வசிக்கும்

பிரமனின் தருக்கு அடங்க, மயங்கிய விதி தேற்ற - அவன்

மயங்கிய ஆக்கற்றொழிலைத் தெளிவிக்க. நிட்டையால் அவன்

நெற்றியில் தோன்றிய நீல லோகித நாதர் - நிட்டையினால்

அவனது நெற்றியிலுதித்த நீல லோகித உருத்திரரும் எ - று.

காரி - நஞ்சு. தோடேந்தும், மட்டறா என்னும் அடைகள்

மலருக்குரியன. விதி - விதித்தல்; படைத்தல்,

பவர் முதலிய அட்ட மூர்த்திகளாவார் : - பவன், சருவன்,

ஈசானன், பசுபதி, வீமன், மாதேவன், உக்கிரின், உருத்திரன்

என்போர் : இதனைக் கூர்மபுராணம் அட்ட மூர்த்தி யியல்புரைத்த

அத்தியாயத்தில்.

"எய்து நாமமென் னெனிற்பவன் சருவ னீசானன்

வைதி கந்தரு பசுபதி வீமன் மாதேவ

னெய்தி ளம்பிறை யணிந்திடு முருத்திர னென்ப

மைதி கழ்ந்தொளிர் கண்டனெண் வடிவமும் வகுப்பாம்"

எனவருஞ் செய்யுளாலறிக. ஆடகேசுரர் பாதாளத்துக்கு மேலுள்ள

புவனத்தில் ஆயிரம் யோசனை உயரமுள்ள பொன்மயமான

திருக்கோயிலுள் அசுரரும், நாகரும், அரக்கரும் சேவிக்க

வீற்றிருப்பர். இதனைச் சிவதருமோத்தரம் கோபுரவியலில்.



"அதன்மேலே நவலக்க மாடகநா யகர்புரிதான்

புதுமைதிகழ் மனைபொன்னால் யோசனையா யிரம்புகலிற்

கதமுடைய தயித்தியர்கள் கட்டரவர் வெட்டரக்கர்

விதிமுறையிற் பதம்பணிய வீற்றிருப்பா ராடகரே"





எனவருஞ் செய்யுளாலறிக. முன்னொரு கற்பத்தில் பிரமனானவன்

மூன்று உலகங்களையுஞ் சிருட்டித்துத் தானே பரமென் றகங்காரங்

கொண்டு சிவபெருமானை மறந்து சராசங்களைச் சிருட்டிக்க; அவை

பெருகாமையால் வருந்தி நிற்கும்போது திருமால்வந்து எம் முதல்

வனாகிய சிவபெருமானை மறந்தமையால் அவை பெருக லொழிந்தன

ஆதலின், இனியேனும் அவனது திருவருளைப் பெறத் தவம்புரிக

என்றனன்; அவ்வாறு தவம்புரிந்தும் சிவபெருமான்

வெளிப்படாமையால் வருந்தி அழும்போது கண்ணீர்த் துளிகள்

கசாசுகளாய் நெருங்க, அதனைக் கண்டு இறந்தவன்போல மூர்சிக்க,

அச்சிவபெருமான் கனவில் வந்தருளி உன்னைப் பரமென்று

மதித்தமையால் சிருட்டித் தொழில் உனக்குக் கைகூடாமற்

போயிற்று; அது கைகூடும் வண்ணம் நமது பதத்திலுள்ள

உருத்திரகணத்தை அனுப்புவோம் என்றருளி மறைந்தனன்; அக்கன

வணர்ந்தெழுந்த பிரமன் நல்லொழுக்கம் பூண்டு மனந்தெளிந்து

சிவபெருமானை நிட்டை கூடிச் சிந்திக்க, அப்பெருமான்

றிருவருளால் பதினொரு உருத்திரர்கள் அவனெற்றியினின்றும்

வெளிப்பட்டு வந்து நின்றனர்; அவர்களைப் பிரமன் பார்த்து என்

னெற்றியினின்று நீங்கள் வந்த காரணம் யாதென்று வினவ உன்

சிருட்டித் தொழிலை முடித்தற்பொருட்டுச் சிவபெருமான் எங்களை

யேவினன் என்றனர்; இதனைக் கந்தபுராணத்து உருத்திரர்

கேள்விப் படலத்தாலுணர்க. நீலலோகித நாதராவார்

அப்பதினொருவருள் ஒருவர். அவர்களின் பெயர்களை வருஞ்

செய்யுளுரையிற்காண்க. (83)





	 	 பால மேற்றறசந் தழல்விழி

யுருத்திரர் பதினொரு பெயர்வாகைச்

சூல மேற்றகங் காளக

பாலியர் துரகத நெடுங்காரி

நீல மேற்றபைஞ் கஞ்சுகப்

போர்வையி னெடியவர் நிருவாணக்

கோல மேற்றவ ரெண்மர்ஞா

ளிப்புறங் கொண்டகேத் திரபாலர்.

(இ - ள்.) பாலம் ஏற்ற செந்தழல் விழி உருத்திரர்

பிதனொரு பெயர் - நெற்றியிற் பொருந்திய சிவந்த அழற்

கண்ணையுடைய பதினொரு உருத்திரர்களும், வாகைச் சூலம் ஏற்ற

கங்காள கபாலியர் - வெற்றியையுடைய சூலத்தை யேந்திய

முழுவெலும்பைத் தரித்தவரும் கபாலத்தைக் கையிலேந்தியவருமான

சிவகணத் தலைவர்களும், துரகத நெடுங்காரி - குதிரையையுடைய

பெரிய சாத்தனும், நீலம் ஏற்ற பைங்கஞ்சுகப் போர்வையின்

நெடியவர் - கரிய நிறம் பொருந்திய பசிய சட்டையைத் தரித்த

சிவகணத் தலைவர்களும், நிருவாணக் கோலம் ஏற்றவர் -

ஆடையில்லாக் கோலமுடையராய், ஞாளிப்புறம் கொண்ட கேத்திர

பாலர் எண்மர் - ஞாளியின் முதுகிற் றங்குதலைக் கொண்ட கேத்திர

பாலர் எண்மரும் எ - று.

பாலம் - நெற்றி. பெயர் என்பது வழக்கு. ஏற்ற வென்பது

கபாலியர் என்பதன் விகுதியைக் கொண்டு முடியும், கங்காளர் -

முழுவெலும் பணிந்தவர், ஏற்றவராகிய கேத்திர பாலர் எண்மரென்க,

ஞாளி - நாய். கேத்திரம் - க்ஷேத்திரம், உருத்திரர் பதினொருவர் :

மாதேவன், அரன், உருத்திரன், சங்கரன், நீலலோகிதன், ஈசானன்

விசையன், வீமதேவன், பவோற்பவன், கபாலி, சௌமியன் என்போர்,

கேத்திர பாலர் எண்மர் : அசிதாந்தகா, குரு, சண்டர், குரோதனர்,

உன்மத்தர், கபாலி, பீடணர், சங்கரர் என்போர். (84)





	 	 	 செய்ய தாமரைக் கண்ணுடைக்

		 கரியவன் செம்மலர் மணிப்பீடத்

	தையன் வாசவ னாதியெண்

		 டிசைப்புலத் தமரரெண் வசுதேவர்

	மையில் கேள்விசா லேழெழு

		 மருத்துகள் மருத்துவ ரிருவோர்வான்

	வெய்ய வாள்வழங் காறிரண்

		 டருக்கரோர் வெண்சுடர் மதிச்செல்வன்.



(இ - ள்.) செய்யதாமரைக் கண் உடை கரியவன் -

செந்தாமரை மலர்போன்ற கண்களையுடைய திருமாலும், செம்மலர்

மணிப்பீடத்து ஐயன் - செந்தாமரைமலரை அழகிய பீடமாகக்

கொண்ட பிரமனும், வாசவன் ஆதி எண் திசைப் புலத்து அமரர் -

இந்திரன் முதலான எட்டுத் திக்குப்பாலர்களும், எண்வசுதேவர் -

எட்டு வசுக்களும் மை இல் கேள்வி சால் ஏழெழு மருத்துகள் -

குற்றமற்ற நூற் கேள்விமிக்க நாற்பத்தொன்பது மருத்துக்களும்,

மருத்துவர் இருவோர் - அச்சுவனி தேவரிருவரும், வான்

வெய்ய வாள் வழங்கு ஆறிரண்டு அருக்கர் - வானினின்றும்

வெப்பமாகிய ஒளியை வீசும் பன்னிரண்டு சூரியர்களும், வெண்சுடர்

ஓர் மதிச் செல்வன் - வெள்ளிய ஒளியினையுடைய ஒரு சந்திரனும்

எ - று.

திசைப்பாலகர் பெயர்கள் முற் கூறப்பட்டன. அட்ட

வசுக்கள் : அனலன், அணிகலன், ஆபத்சைவன், சோமன், தரன்,

துருவன், விரத்தியூடன், பிரபாசன் என்போர். மருத்துகள் -

காசிபர்க்குத் திதியிடம் உதித்தவர்கள்; இந்திரனால் கரு ஏழு

கூறாக்கப்பட ஒவ்வொரு கூற்றிலிருந்தும் எவ்வேழு மைந்தர்களாக

நாற்பத்தொன்பதின்மர் தோன்றினர்; இவர்கள் காற்றினுருவாய்

இயங்குவர். மருத்துவர் இருவர் - சூரியன் புதல்வர்.

ஆறிரண்டருக்கர் - காசிபருக்கு அதிதியிடம் பிறந்தவர்கள்; தாதை,

மித்திரன், அரியமான், சுக்கிரன், வருணன், அஞ்சு மான், பகன்,

விவச்சுவந்தன், பூடன், சவிதன், துவட்டா, விட்டுணு என்போர். (85)





	 	 	 	 கையுங் கால்களுங் கண்பெற்றுக்

		 கதிபெற்ற கடும்புலி முனிச்செல்வன்

	பைய ராமுடிப் பதஞ்சலி

		 பாற்கடல் பருகிமா தவன்சென்னி

	செய்ய தாள்வைத்த சிறுமுனி

		 குறுமுனி சிவமுணர் சனகாதி

	மெய்யு ணர்ச்சியோர் வாமதே

		 வன்சுகன் வியாதனா ரதன்மன்னோ.

	 	 (இ - ள்.) கையும் கால்களும் கண்பெற்று - கைகளிலும்

கால்களிலும் கண்களைப் பெற்று, கதிபெற்ற கடும்புலி முனிச்

செல்வன் - வீடு பேற்றை யடைந்த கடிய தவமாகிய

செல்வத்தினையுடைய புலிக்கால் முனியும், பைமுடி அரா பதஞ்சலி

- படத்தைக் கொண்ட முடியினையுடைய பாம்பாகிய பதஞ்சலி

முனியும், பால் கடல் பருகி - பாற்கடலைக் குடிதது, மாதவன்

சென்னி - திருமாலின் முடியில், செய்ய தாள் வைத்த - சிவந்த

அடிகளை வைத்த, சிறுமுனி - உபமன்னியு முனியும், குறுமுனி -

அகத்திய முனியும், சிவம் உணர் சனச ஆதி மெய் உணர்ச்சியோர்

- சிவத்தை உணர்ந்த சனகர் முதலிய மெய்யுணர்வையுடைய நான்கு

முனிவர்களும், வாமதேவன் சுகன் வியாதன் நாரதன் - வாமதேவ

முனியும் சுகமுனியும் வியாத முனியும் நாரத முனியும் எ - று.

கடுமை தவத்தின்மேற்று; புலியென்பது குறித்துமாம். மன்னும்

ஓவும் அசைகள்

. புலிமுனி - வியாக்கிர பாதர்; இவர் மத்தியந்தன் முனிவரின்

புதல்வர்; மழமுனிவர் என்னும் பெயருடையவர்; இவர் தில்லைத்

திருப்பதியை யடைந்து சிவபெருமானை வணங்கி, அருச்சித்தற்குப்

பழுதில்லாத மலர்களை விடியுமுன் மரங்களிலேறிக் கொய்தற்

பொருட்டாகப் புலிக்காலும் கையும் அவற்றிற் கண்களும் பெற்றார்.

பதஞ்சலி - அத்திரி முனியின் பத்தினியாகிய அனசூயையிடம்

தோன்றியவர்; ஆதிசேடன் அவதாரம்; சேடன் சிவசிந்தனையுடன்

அஞ்சலிசெய்திருக்கும் அன சூயையின் கையில் விழுந்து பின்

பாதத்தில் விழுந்து அக்காரணத்தால் பதஞ்சலியெனப் பெயரெய்தின

னென்ப. இவ்விருவரும் தவம்புரிந்து சிதம்பரத்தில் சிவபெருமான்

புரியும் ஆனந்தத்தாண்டவத்தைத் தரிசித்துக் கொண்டிருப்

போராவர். உபம்ன்னியு - வியாக்கிர பாதருக்கு வசிட்டரின்

தங்கையிடம் உதித்தவர்; குழந்தையா யிருக்கும் பொழுது

சிவபெருமானைக் குறித்துத் தவம் புரிந்து இறைவனால்

அளிக்கப்பட்ட பாற்கடலை யுண்டவர்; கண்ணனுக்குச் சிவதீக்கை

செய்வித்தவர்; இவர் பாற்கடலுண்ட செய்தி,

"பாலுக்குப் பாலகன் வேண்டி யழுதிடப் பாற்கடலிந்த பிரான்"

எனத் திருப்பல்லாண்டிலும்,

"அத்தர் தந்த வருட்பாற் கடலுண்டு"

எனத் திருத்தொண்டர் புராணத்திலும், கண்ணனுக்குச் சிவதீக்கை

செய்வித்தது,

"யாத வன்றுவ ரைக்கிறை யாகிய

மாத வன்முடி மேலடி வைத்தவன்"

எனத் திருத்தொண்டர் புராணத்திலும் கூறப்பட்டுள்ளன. இவ்

வரலாறுகளைக் கோயிற் புராணத்திலும் பிறவற்றிலுங் காண்க.

எனையரைப்பற்றிய குறிப்புக்கள் புராண வரலாற்றிற்

கூறப்பட்டன. (86)





	 	 	 எழுவ ரன்னையர் சித்தர்விச் சாதர

		 ரியக்கர் கின்னரர் வேத

	முழுவ ரம்புணர் முனிவர்யோ

		 கியர்மணி முடித்தலைப் பலநாகர்

	வழுவில் வான்றவ வலியுடை

		 நிருதர்வாள் வலியுடை யசுரேசர்

	குழுவொ டும்பயில் பூதவே

		 தாளர்வெங் கூளிக ளரமாதர்.

	 	 	 		 (இ - ள்.) எழுவர் அன்னையர் - ஏழு மாதரும், சித்தர் -

சித்தரும் விச்சாதரர் - வித்தியாதரரும், இயக்கர் - இயக்கரும்,

கின்னரர் - கின்னரரும், வேதவரம்பு முழு உணர் முனிவர்

யோகியர் ? மறையின் எல்லை முடிய உணர்ந்த முனிவர்களும்

யோகிகளும் மணி முடித்தலை பல நாகர் - மணி விளங்கும்

உச்சியையுடைய தலையினையுடைய பல உரகர்களும், வழு இல்

வான் தவ வலி உடை நிருதர் - குற்றமில்லாத சிறந்த

வலிமையையுடைய அரக்கர்களும், வாள் வலி உடை அசுரேசர் -

வாளின் வலியுடைய அசுரர் தலைவர்களும், குழுவொடும் பயில் பூத

வேதாளர் - கூட்டத்தோடு உலாவும் பூத வேதாளர்களும், வெம்

கூளிகள் - கொடிய அன்னையர் என்க : சத்தமாதர். (87)





	 	 	 ஆண்டி னோடய னம்பரு

		 வந்திங்க ளாறிரண் டிருபக்கம்

	ஈண்டு மைம்பொழு தியோகங்கள்

		 கரணங்க ளிராப்பக லிவற்றோடும்

	பூண்ட நாழிகை கணமுதற்

		 காலங்கள் பொருகட னதிதிக்கு

	நீண்ட மால்வரை திக்கய

		 மேகமின் னிமிர்ந்தவைம் பெரும்பூதம்.

	 	 	 		 (இ - ள்.) ஆண்டனோடு அயனம் பருவம் ஆறிரண்டு

திங்கள் இரு பக்கம் - ஆண்டுகளும் அயனங்களும் பருவங்களும்

பன்னிரண்டு மாதங்களும் இரண்டு பக்கங்களும், ஈண்டும்

ஐம்பொழுது யோகங்கள் கரணங்கள் இராப்பகல் இவற்றோடும் -

நெருங்கிய ஐந்து பொழுதுகளும் யோகங்களும் கரணங்களும்

இரவும் பகலுமாகியய இவற்றினோடும், பூண்ட நாழிகை கணம் முதல்

காலங்கள் பொருந்திய நாழிகையும் கணமும் முதலிய காலங்களும்,

பொருகடல் நதிதிக்கு - மோதும் கடல்களும் ஆறுகளும்

திசைகளும், நீண்ட மால்வரை - நெடிய பெரிய மலைகளும்,

திக்கயம் - திக்கு யானைகளும். மேகம் - மேகங்களும், மின் -

மின்னல்களும், நிமிர்ந்த ஐம்பெரும் பூதம் - உயர்ந்த ஐந்து பெரிய

பூதங்களும் எ - று.

அயனம் - உத்தராயணம், தக்கிணாயனம். பருவம் - கார்,

கூதிர், முன்பனி, பின்பனி, இளவேனில், முதுவேனில். இருபக்கம் -

முற்பக்கம், பிற்பக்கம்; சுக்கில பக்கம், கிருட்டிண பக்கம்.

ஐம்பொழுது - மாலை, யாமம், வைகறை, காலை, நண்பகல்.

யோகங்கள் - விட்கம்பம் முதலிய இருபத்தேழு. கரணங்கள் - பவம்

முதலிய பதினொன்று. திக்குவரை யென்னலுமாம். இவையெல்லாம்

இவற்றிற்குத் தெய்வங்களுண் டென்னுங் கொள்கையாற்

கூறப்பட்டன. (88)





	 	 	 	 மந்தி ரம்புவ னங்கடத் துவங்கலை வன்னங்கள்*

பதம்வேதந்

தந்தி ரம்பல சமயநூற் புறந்தழீ இச் சார்ந்தநூ றருமாதி

முந்தி ரங்கிய சதுாவிதஞ் சரியையே முதலிய சதுட்பாதம்

இந்தி ரங்குநீர் முடியவ ரடியவ ரிச்சியா வெண்சித்தி.



(இ - ள்.) மந்திரம் - மந்திரங்களும், புவனங்கள் -

புவனங்களும், தத்துவம் - தத்துவங்களும். கலை - கலைகளும்,

வன்னங்கள் - எழுத்துக் களும், பதம் - பதங்களும், வேதம் -

மறைகளும், தந்திரம் ஆகமங்களும், பல சமயநூல் - பலவகைச்

சமய நூல்களும், புறம்தழீஇ சார்ந்த நூல் இவற்றின் புறமாக

இயைந்து பொருந்திய நூல்களும், தருமம் ஆதி முந்து இரங்கிய -

இறமுதலாக முதன்மையாகச் சொல்லப்பட்ட, சதுர் விதம் - உறுதிப்

பொருள் நான்கும், சரியை முதலிய சதும் பாதம் - சரியை முதலிய

நான்கு பாதங்களும், இந்து இரங்கு நீர் முடியவர் அடியவர் இச்சியா

எண்சித்தி - சந்திரனையும் ஒலிக்குங் கங்கையினையும் அணிந்து

முடியினையுடைய சிவபெருமானுடைய அடியார்கள் விரும்பாத

எட்டுச் சித்திகளும் எ - று

மந்திரம் முதலிய ஆறும் அத்துவாக்கள் எனப்படும்; மந்திரம்,

பதம் வன்னம் என்பன ஒலிவடிவும், கலை, தத்துவம் புவனம்

என்பன பொருள் வடிவும் ஆம். புறந்தழுவிய நூல்கள். பொருணூல்,

இசை நூல் முதலியன. இரங்கிய - ஒலித்த; ஈண்டுக் கூறப்பட்ட

என்னும் பொருளது. சதுட்பாதம் : வடசொல் திரிந்து நின்றது. எண்

சித்தி : அணிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராத்தி, பிராகாமியம்,

ஈசத்துவம், வசித்துவம் என்பன; சிவனடியார்கள் எட்டுச் சித்தியும்

விரும்பா ரென்பதனை,

"இநதிரச் செல்வமும் எட்டுச் சித்தியும்

வந்துழி வந்துழி மறுத்தன ரொதுங்கி"

எனப் பட்டினத்துப் பிள்ளையார் கூறுமாற்றானு மறிக. (89)



* * *



(பா - ம்.) * வருணங்கள்.





	 	 	 	 ஆயி ரங்கட லனையவாய்ப் பரந்தெழு மாயிர மனிகத்துள்

ஆயி ரங்கதி ரனையரா யுருத்திர ரந்தரத் தவரண்டம்

ஆயி ரந்தகர் பட்டெனத் துந்துபி யாயிரங் கரந்தார்ப்ப

ஆயி ரஞ்சத கோடியோ சனைவழி யரைக்கணத்

திடைச்சொல்வார்.

	 	 (இ - ள்.) ஆயிரம் கடல் அனையவாய்ப் பரந்து எழும்

ஆயிரம் அனிகத்துள் - ஆயிரங்கடல்களை ஒப்பனவாய்ப் பரந்து

எழுந்த எல்லை அற்ற சேனைகளும், ஆயிரம் கதிர் அனையராய்

உருத்திரர் அந்தரத்தவர் - அளவற்ற சூரியர்களை ஒத்தவர்களாய்

உருத்திரர்களும் தேவர்களும், ஆயிரம் அண்டம் தகர்பட்டென -

பல்லாயிர அண்டங்களும் உடைபட்டன வென்று சொல்லுமாறு,

ஆயிரம் துந்துமி கலந்து ஆர்ப்ப - எண்ணிறந்த வாத்தியங்கள்

தம்முட் கலந்து ஒலிக்க, ஆயிரம் சதகோடி யோனை வழி -

நூறாயிரங்கோடி யோசனை வழியை, அரைக் கணத் திடைச்செல்வார்

அரைக் கணப்பொழுதிற் சென்று கடப்பா ராயினர் எ - று.

ஆயிரம் முதலியன அளவின்மை குறிப்பன. பட்டென -

பட்டாலென. சதம் - நூறு. சத ஆயிரம் என மாறுக. (90)





	 	 	 சித்தந் தேர்முனி வேந்தருந்

		 தேவருஞ் சிவனுருத் தரித்தோருந்

	தத்தந் தேர்முத லூர்தியர்

	 வார்திகழ் சந்தன மணிக்*கொங்கைக்

	கொத்தந் தேமலர்க் குழன்மனை

		 யாரொடுங் குளிர்விசும் பாறாச்சென்

	றத்தந் தேரிடை யாள்பங்க

		 னணிவரைக் கணியராய் வருகின்றார்.



(இ - ள்.) சித்தம் தேர் முனிவேந்தரும் - மனந்தெறிந்த

முனி புங்கவர்களும், தேவரும் - தேவாகளும், சிவன் உரு

தரித்தோரும் - உருத்திரர்களும். தத்தம் தேர் முதல் ஊர்தியர் -

தங்கள் தங்கள் தேர் முதலிய ஊர்திகளையுடையவராய், வார்திகழ்

- கச்சு விளங்கும், சந்தனம் - களபமணிந்த, மணிக்கொங்கை -

சூசுகத்தினையுடைய கொங்கைகளையும், அம் தேம் மலர்க்கொத்து

- அழகிய தேனையுடைய பூங்கொத்தினை யணிந்த, குழல் -

கூந்தலையுமுடைய, (தத்தம்) மனையாரொடும் - தங்கள் தங்கள்

மனைவியரோடும், குளிர் விசும்பு ஆறாச் சென்று - குளிர்ந்த வான்

வழியாகச் சென்று, அ தந்து ஏர் இடையாள் பங்கன் - அந்த நூல்

போலும் இடையினையுடைய உமையவனை ஒரு பாகத்திலுடைய சிவ

பிரானது, அணிவரைக்கு அணியராய் வருகின்றார் - அழகிய

கயிலை மலைக்கு நெருங்கியவராய் வருகின்றார்கள் எ - று.

தேர்தல் - ஆராய்தல்; ஈண்டு ஆராய்ந்த தெளிவைக்

குறிக்கும். தத்தம் என்பதனை மனையாரொடுங் கூட்டுக. ஆறா -

வரியாக : விகாரம். அ : பண்டறி சுட்டு. (91)



* * *



(பா - ம்.) *சந்தனமணி கொங்கை.





	 	 	 	 	 	இழிந்த வூர்தியா பணிந்தெழும்

		 யாக்கைய ரிறைபுகழ் திருநாமம்

	மொழிந்த நாவினர் பொடிப்பெழு

		 மெய்யினர் முகிழ்த்தகை முடியேறக்

	கழிந்த வன்பினர் கண்முதற்

		 புலங்கட்குங் கருணைவான் சுவையூறப்

	பொழிந்த வானந்தத் தேனுறை

		 திருமலைப் புறத்துவண் டெனமொய்த்தார்.

	 	 (இ - ள்.) இழிந்த ஊர்தியர் - (இங்ஙனம் வந்தவர்கள்)

ஊர்திகளினின்றும் இறங்கினவர்களாய், பணிந்து எழும் யாக்கையர்

- விழுந்து பணிந்தெழும் உடலையுடையவர்களாய், இறைபுகழ்

திருநாமம் மொழிந்த நாவினர் - இறைவன் திருப்புகழ்களையும்

திருப்பெயர்களையும் பரவும் நாவினை யுடையவர்களாய், பொடிப்பு

எழுமெய்யினர் - புளகங்கொண்ட மெய்யினை யுடையவர்களாய்,

முகிழ்த்தகை முடி ஏறக் கழிந்த அன்பினர் - கூப்பிய கைகள்

உச்சியில் ஏற மிக்க அன்பினையுடையவர்களாய், கண்முதல்

புலங்கட்கும் - கண் முதலிய ஐம்பொறிகளுக்கும், கருணைவான்

சுவை ஊற - அருளாகிய சிறந்த சுவை சுரக்குமாறு, பொழந்த

ஆனந்தத் தேன் உறை - பொழிந்த ஆனந்தத்தேனாகிய இறைவன்

வதியும், திருமலைப் புறத்து - திருமலையின் வெளியில், வண்டு என

மொய்த்தனர் - வண்டுகள்போல நெருங்கினார்கள் எ - று.

இழிந்த வூர்தியர் முதலியவற்றில் விகுதி பிரித்துக் கூட்டுக.

கழிந்த - மிக்க : கழியென்னும் உரிச்சொல்லடியாக வந்தது. ‘கண்

முதற் புலனாற் காட்டிசயுமில்லோன்’ ஆகிய இறைவன்

அப்புலங்கட்கும் எளி வந்த பெருங் கருணையைக் கூறினார்;

	 "உணர்வி னேர்பெற வருஞ்சிவ

போகத்தை யொழிவின்றி யுருவின்கண்

அனையு மைம்பொறி யளவினு

மெளிவர வருளினை யெனப்போற்றி"



எனத் திருத்தொண்டர் புராணம் கூறுமாறும் காண்க; ஆனந்தத்

"தேனுறை திருமலை" என்பது மிக்க நயமுடைத்து;



	 "அந்த விடைமருதி லானந்தத் தேனிருந்த

பொந்தைப் பரவிநாம் பூவல்லி கொய்யாமோ"



என்னும் திருவாசகம் இங்கே சிந்திக்கற்பாலது. (92)





	 	 	 விரவு வானவர் நெருக்கற

வொதுக்குவான் வேத்திரப் படையோச்சி

அரவு வார்சடை நந்தியெம்

பிரானவ ரணிமணி முடிதாக்கப்

பரவு தூளியிற் புதைபடு

கயிலையம் பருப்பதம் பகல்காலும்

இரவி மண்டலத் தொடுங்குநா

ளொடுங்கிய விந்துமண் டலமானும்.



	 	 	 	 	 (இ - ள்.) விரவு வானவர் நெருக்கு அற ஒதுக்குவான் -

நெருங்கிக் கூடிய தேவர்களின் நெருக்கமற ஒதுக்கும் பொருட்டு,

அரவுவார்சடை - பாம்பினையணிந்த நீண்ட சடையினையுடைய,

எம்பிரான் நந்தி - எம்பிரானாகிய திருநந்தி தேவர். வேத்திரப்படை

ஓச்சி - பிரம்புப் படையை வீசி, அவர் அணிமணி முடிதாக்க -

அத்தேவர்கள் அணிந்த மணி முடிகளிற்றாக்குதலால், பரவு தூளியில்

(சிந்திப்) பரந்தமணித்துகளினுள், புதைபடு கயிலை அம் பருப்பதம் -

மறைந்த அழகிய கயிலை மலையானது, பகல் காலும் இரவி

மண்டலத்து - ஒளிவீசும் சூரிய மண்டலத்துள், ஒடுங்கு நாள்

ஒடுங்கிய - அமாவாசையில் ஒடுங்கிய, இந்து மண்டலம் மானும் -

சந்திர மண்டலத்தை ஒக்கும் எ - று.

ஒதுக்குவான்; வினையெச்சம். மணித்துகளின் பரப்பு இரவி

மண்டலமும், அதனுள் மறைந்த வெள்ளி மலையாகிய திருக்கயிலை

சந்திர மண்டலமும் போன்றன வென்றார். ஒடுங்கு நாள்-கலைகள்

ஒடுங்கிய நாள் : அமாவாசை. (93)





	 	 	 வந்த வானவர் புறநிற்ப

				 நந்தியெம் வள்ளலங் குள்ளெய்தி

			எந்தை தாள்பணிந் தையவிண்

				 ணவரெலா மீண்டினா ரெனவீண்டுத்

			தந்தி டென்னவந் தழைத்துவேத்

				 திரத்தினாற் றராதரந் தெரிந்துய்ப்ப

			முந்தி முந்திவந் திறைஞ்சினார்

				 சேவடி முண்டக முடிசூட.



(இ - ள்.) வந்த வானவர் வுறம் நிற்ப - வந்த தேவர்கள்

புறத்தில் நிற்க, எம் வள்ளல் நந்தி அங்கு எய்தி - அம்

வள்ளலாகிய திரு நந்தி தேவர் அங்கு உள்ளே சென்று, எந்தை

தாள் பணிந்து - எம் அப்பனாகிய இறைவன் திருவடிகளை

வணங்கி, ஐய - ஐயனே, விண்ணவர் எலாம் ஈண்டினார் என -

தேவர்கள் அனைவரும் வந்திருக்கின்றார்களென்று கூற, ஈண்டு

தந்திடு என்ன - (ஆயின்) இங்கு அழைப்பாயென்று கட்டளையிட,

வந்து அழைத்து தராதரம் தெரிந்து வேத்திரத்தினால் உய்ப்ப -

வந்து அவர்களை அழைத்து அவரவர் தகுதியையறிந்து

பிரப்பங்கோலாற் குறித்துச் செலுத்த, சேவடி முண்டகம் முடிசூட -

சிவந்த திருவடிகளாகிய தாமரை மலர்களைத் தங்கள் முடிகள்

சூடுமாறு. முந்தி முந்தி வந்து இறைஞ்சினார் - முற்பட்டு முற்பட்டு

வந்து வணங்கினார்கள் எ - று.

தந்திடல் - கொணர்தல். தரம் - தகுதி. தராதரம - தகுதி

வேற்றுமை. பிரம்பாற் குறித்துக் காட்டி உய்ப்ப. (94)





	 	 	 	 தீர்த்தன் முன்பணிந் தேத்துகின்

				 றார்களிற் சிலர்க்குத்தன் றிருவாயின்

			வார்த்தை நல்கியுஞ் சிலர்க்கருண்

				 முகிழ்நகை வழங்கியுஞ் சிலர்க்குக்கண்

			பார்த்து நீண்முடி துளககியுஞ்

				 சிலர்க்கருட் பரிசிறந் தெழுந்தண்டங்

			காத்த கண்டனோர் மண்டபத்

				 திடைபுக்குக் கடிமணக் கவின்கொள்வான்.

	 	 (இ - ள்.) தீர்த்தன் - சிவபெருமான், முன் பணிந்து

ஏத்துகின்றார்களில் - தமது திருமுன் வணங்கிப் பரவுகின்றார்களில்,

சிலர்க்குத் தன் திருவாயின் வார்த்தை நல்கியும் - சிலருக்குத் தமது

திருவாயால் வார்த்தையருளியும், சிலர்க்கு அருண் முகிழ் நகை

வழங்கியும் - சிலருக்கு அருளோடு கூடிய புன்னகை அரும்பியும்,

சிலர்க்குக் கண் பார்த்தும் - சிலருக்குத் திருநோக்கருளியும்,

சிலர்க்கு நீண்முடி துளக்கியும் - சிலருக்கு நீண்ட முடியினை

அசைத்தும், அருள் பரிசில் தந்து - (இவ்வாறு) அருட்கொடை நல்கி,

அண்டம் காத்த கண்டன் எழுந்து - அண்டங்கள் பொன்றாது

(நஞ்சினையுண்டு) காத்தருளிய திருமிடற்றினையுடைய இறைவன்

எழுந்து, ஓர் மண்டபத்திடை புக்கு - ஒரு மண்டபத்துட் புகுந்து,

கடிமணக் கவின் கொள்வான் - திருமணக் கோலம் கொள்ளுதற்குத்

திருவுள்ளங்கொள்ள எ-று.

தீர்த்தன் - தூயன். தகுதிக்கேற்ப வார்த்தை முதலியன

வழங்கியருளினன்; அவையெல்லாம் அருட்கொடையேயென்றார்.

நஞ்சினைத் தரித்ததாகலின் கண்டம் காத்ததென்றார். கொள்வான் -

கொள்ளக் கருத. (95)





	 	 ஆண்ட நாயகன் றிருவுளக்

குறிப்புணர்ந் தளகைநா யகனுள்ளம்

பூண்ட காதன்மேற் கொண்டெழு

மன்புந்தன் புனிதமெய்த் தவப்பேறும்

ஈண்ட வாங்கணைந் தெண்ணிலா

மறைகளு மிருவரு முனிவோருந்

தீண்ட ருந்திரு மேனியைத்

தன்கையாற் றீண்டிமங் கலஞ்செய்வான்*.



(இ - ள்.) ஆண்ட நாயகன் திரு உளக் குறிப்பு உணர்ந்து

அளகை நாயகன் - எல்லா உயிர்களையும் ஆண்டருளியய

இறைவனது திருவுள்ளக் குறிப்பினை அறிந்து அளகைப் பதியின்

தலைவனாகிய குபேரன், உள்ளம் பூண்ட காதல் மேற்கொண்டு -

உள்ளத்திலுள்ள விருப்பத்தை மேற்கொண்டு, எழும் அன்பும் -

எழுந்த அன்பும், தன் புனித மெய்த் தவப்பேறும் ஈண்ட - தனது

தூய உண்மைத் தவப்பயனும் வந்து கைகூட, ஆங்கு அணைந்து-

அம் மண்டபத்திற் சென்று, எண் இலா மறைகளும் - அளவில்லாத

வேதங்களும், இருவரும் - திருமால் அயன் என்னும் இருவரும்,

முனிவோரும் - முனிவர்களும், தீண்டு அரும் திருமேனியை -

தீண்டுதற்கரிய திருமேனியை, தன் கையால் தீண்டி மங்கலம்

செய்வான் - தன் கையாற் றொட்டுத் திருமணக் கோலம் செய்யத்

தொடங்கினான் எ - று.

குபேரன் தோழனாகலின் மணக்கோலஞ் செய்வானாயினான்.

(96)



* * *





(பா - ம்.) * செய்தான்.





	 	 	 பூந்து கிற்படாங் கொய்சகத்

				 தானைபின் போக்குகோ வணஞ்சாத்தி

			ஏந்தி ரட்டைஞாண் பட்டிகை

				 யிறுக்கிவண் டிரைக்குநாண் மலர்க்குஞ்சி

			வேய்ந்து கற்பகப் புதுமலர்ச்

				 சிகழிகை மிலைந்துநீ றணிமெய்யிற்

			சாந்த மான்மதந் தண்பனி

				 நீரளாய்த் தடக்கையான் மடடித்தான்.

	 			 	 		 (இ - ள்.) பூந்துகில் படாம் - அழகிய ஆடையை,

கொய்சகத் தானை - (முன் புறத்தில்) கொய்சக ஆடையாகவும், பின்

- பின்புறத்தில், போக்கு கோவணம் சாத்தி - போக்குகின்ற

கோவணமாகவும் சாத்தி, ஏந்து இரட்டை ஞாண் பட்டிகை இறுக்கி

- அழகு மிக்க இரட்டையாகிய அரைஞாணைப் பட்டிகையோடு

இறுக்கி, வண்டு இரைக்கும் நாள் மலர்க் குஞ்சி வேய்ந்து -

வண்டுகள் ஒலிக்கும் அன்றலர்ந்த மலர்களையணிந்த குஞ்சியைக்

கொண்டையாகப் புனைந்து, கற்பகம் புது மலர்க் குஞ்சி வேய்ந்து -

வண்டுகள் ஒலிக்கும் அன்றலர்ந்த மலர்களையணிந்த குஞ்சியைக்

கொண்டையாகப் புனைந்து, கற்பகம் புது மலர் சிகழிகை மிலைந்து

- கற்பகத்தின் புதிய மலர்களாற் றொடுத்த மாலையை

(அக்கொண்டையில்) சூடி, நீறு அணி மெய்யில் - திருநீறு தரித்த

திருமேனியில், சாந்தம் மான் மதம் தண் பனிநீர் அளாய் -

சந்தனத்தோடு மிருக மதத்தையும் குளிர்ந்த பனி நீரையுங் கலந்து,

தடக்கையால் மட்டித்தான் - நீண்ட கையாற் பூசினான் எ-று.

துகிலாகிய படாம். கொய்சகம் - அடுக்கடுக்காக மடித்துச்

செருக்குவது. பட்டிகை - அரைக்கச்சு. குஞ்சியை வேய்ந்து.

அளாய் : அளரவியெனபதன் விகாரம். மட்டித்தல் - அப்புதல்,

பூசுதல். (97)





	 	 இரண்டு செஞ்சுடர் நுழைந்திருந் தாலென

விணைமணிக் குழைக்காதிற்

சுருண்ட தோடுபொற் குண்டலந் திணியிரு

டுரந்துதோட் புறந்துள்ள

மருண்ட தேவரைப் பரமென மதிப்பவர்

மையல்வல் லிருண்மான*

இருண்ட கண்டமேன் முழுமதி கோத்தென

விணைத்தகண் டிகைசாத்தி.

(இ - ள்.) இணைமணிக் குழைக்காதில் - இரண்டாகிய

அழகிய சங்கக் குழைகள் அணிந்த திருக் செவிகளில், இரண்டு

செஞ்சுடர் நுழைந்து இருந்தாலென - இரண்டு சூரியர்கள் குடிபுகுந்து

இருந்தாற் போல, சுருண்ட பொன்தோடு குண்டலம் - சுருண்ட

பொற்றோடும் பொற் குண்டலமும், திணி இருள் துறந்து தோள் புறம்

துள்ள - செறிந்த இருளை ஒட்டித் தோட்புறத்தில் அசைந்தாடத்

(தரித்தும்), மருண்ட தேவரை - மயக்கமுற்ற தேவர்களை, பரம்

என மதிப்பவர் - பரம் பொருளென்று கருதுபவரின், மையல் வல்

இருள்மான இருண்ட - மயக்கமாகிய வலிய இருளையொக்க

இருண்ட, கண்டமேல் - திருமிடற்றின் மேல், முழுமதி கோத்தென -

நிறைமதியைக் கோவை செய்தாற்போல, இணைத்த கண்டிகை சாத்தி

- இணைத்துச் செய்த வயிரக் கண்டிகையைத் தரித்தும் எ - று.

துள்ளுமாறு தரித்து என வருவித்துரைக்க. மருண்ட தேவர் -

பாசத்தாற் கட்டுண்ட தேவர்; மயக்கத்தால் தம்மையே பரமெனக்

கருதிய ஏனைத் தேவர்; ஈறிலாதவனாகிய ஈசனையன்றி ஏனைத்

தேவரைப் பரமென நினைப்பது அறியாமையென்றார்;

"சாவமுன் னாட்டக்கன் வேள்வித் தகர்தின்று நஞ்சமஞ்சி

ஆவவெந் தாயென் றவிதா விடுநம் மவரவரே

மூவரென் றேயெம் பிரானொடு மெண்ணிவிண் ணாண்டுமண்மேல்

தேவரென் றேயிறு மரந்தென்ன பாவந் திரிதவரே"



என்னும் திருவாசகமும் காண்க. கோத்தென : விகாரம். முதலடி :

இல்பொருளுவமம். (98)



* * *





(பா - ம்.) * மாள.





	 	 வலங்கி டந்தமுந் நூல்வரை யருவியின்

வயங்குமார் பிடைச்சென்னித்

தலங்கி டந்தவெண் டிங்களுற் றமுதெனத்

தரளமா லிகைசாத்தி

இலங்கி டந்தமா லிகைப்பரப் பிடையியைத்

திருண்*முகம் பிளந்தாரங்

கலங்கி டந்தபாற் கடல்முளைத் தெழுமிளங்

கதிரெனக் கவின்செய்து.



(இ - ள்.) வலம் கிடந்த முந்நூல் - வலப்புறங்கிடந்த

முந்நூலானது, வரை அருவியின் வயங்கு மார்பிடை - மலையினின்று

ஒழுகும் அருவி போல விளங்கும் திருமார்பின் கண், சென்னித்

தலம் கிடந்த வெண் திங்கள் ஊற்று அமுது என - முடியின்கண்

தங்கிய வெள்ளிய திங்களால் பொழியப் பெற்ற அமுதத்தைப் போல.

தரள மாலிகை சாத்தி - முத்துமாலையைத் தரித்தும், இலங்கிடு

அந்த மாலிகைப் பரப்பிடை - விளங்குகின்ற அந்த முத்துமாலைப்

பரப்பின் நடுவில், இருள் முகம் பிளந்த ஆரம் - இருள் முகத்தைக்

கிழித்த மாணிக்க மாலையை, கலம் கிடந்த பால் கடல் முளைத்து

எழும் - மரக்கலங்கள் தங்கிய பாற்கடலின்கண் தோன்றி எழுந்த,

இளங்கதிர் என இயைத்து - இளஞ் சூரியனைப் போலத் தரித்து,

கவின் செய்து - அழகு செய்தும் எ - று.

இலங்கிடு, இடு : துணைவினை. பிளந்த என்னும்

பெயரெச்சத்தின் அகரம் தொக்கது. கடலென்னும் பொதுமை பற்றிக்

கலம் கூறினார். (99)



* * *



(பா - ம்.) * இமைத்திருள்.





	 	 திசைக டந்தநாற் புயங்களிற் பட்டிகை

சேர்த்துவா ளெறிக்குந்தோள்

நசைக டந்தநல் லார்மனங் கவர்ந்துயிர்

நக்கவங் கதஞ்சாத்தி

அசைக டங்கலுழ் வாரண வுரிவைநீத்

தணிகொளுத் தரீயம்பெய்

திசைக டந்தமந் திரபவித் திரமெடுத்

தெழில்விர னுழைவித்து.

(இ - ள்.) திசை கடந்த நால் புயங்களில் - திக்குகளைக்

கடந்த நான்கு திருத்தோள்களிலும், பட்டிகை சேர்த்து -

பட்டிகைகளைத் தரித்தும், வாள் எறிக்கும் தோள் - ஒளி வீசும்

அத் தோள்களில், நசைகள் தந்த நல்லார் மனம் கவர்ந்து -

விருப்பமிக்க (முனிவர்) பன்னியர்களின் மனத்தைக் கவர்ந்து -

உயிர் நக்க - (அவர்கள்) உயிரையுமுண்ட, அங்கதம் சாத்தி -

தோளணிகளை அணிந்தும், கடம் கலுழ் - மதத்தைப் பொழியும்,

அசை - அசைகின்ற, வாரண உரிவை நீத்து - யானையின் தோலை

அகற்றி -அணிகொள் உத்தரீயம் பெய்து - அழகிய மேலாடையைச்

சாத்தியும், இசை கடந்த மந்திர பவித்திரம் எடுத்து - சொல்லைக்

கடந்த மந்திர வடிவமான பவித்திரத்தை எடுத்து, எழில் விரல்

நுழைவித்து - அழகிய விரலில் அணிந்தும் எ - று.

நக்கிய வென்பது விகாரமாயிற்று; நல்லாரைப் பொதுமையிற்

கொண்டு. உயிரைப் பருகுமாறு என்றுரைத்தலுமாம்;

விருப்பத்தினிங்கிய நல்லார் என்றுமாம். அங்கதம் - தோள்வளை.

அசை வாரணமென்க. இசை - புகழ்ச்சியுமாம். பவித்திரம் -

மோதிரம். (100)





	 	 	 உடுத்த கோவண மிசைப்பொலந் துகிலசைத்

துரகமைந் தலைநால

விடுத்த போல்வெயின் மணித்தலைக் கொடுக்குமின்

விடவிரு புறந்தூக்கித்

தொடுத்த தார்புயந் தூக்கிநூ புரங்கழல்

சொற்பதங் கடந்தன்பர்க்

கடுத்த தாளிலிட் டிருநிதிக் கோமக

னருந்தவப் பயன்பெற்றான்.

	 (இ - ள்.) உடுத்த கோவணம் மிசை - உடுத்த கோவணத்தின்

மேல், பொலம் துகில் அடைத்து - பொன்னாடையை இறுகக் கட்டி

(அதன் மேல்), உரகம் ஐந்தலை நால விடுத்த போல் - பாம்பு ஐந்து

தலைகளையும் தொங்கவிட்டமை போல. வெயில் மணித்தலைக்

கொடுக்கு - ஒளி பொருந்திய மாணிக்கத் தலைக் கொடுக்கு,

மின்விட - ஒளிவீச, இரு புறம் தூக்கி - இரண்டு பக்ககளிலும்

தொங்க விட்டும், தொடுத்ததார் புயம் தூக்கி - மலர்களாற்றொடுத்த

மாலையினைத் திருத்தோளிற் சாத்தியும், சொல்பதம் கடந்து

அன்பர்க்கு அடுத்த தாளில் - சொல்லின் அளவையுங் கடந்தும்

அடியார்களுக்கு அண்மையிற் பொருந்திய திருவடிகளில், நூபுரம்

கழல் இட்டு - சிலம்பையும் வீரகண்டையையும் அணிந்தும், இருநிதிக்

கோமகன் - சங்கம் பதுமம் என்னும் இரண்டு, நிதிகளுக்குந்

தலைவனாகிய குபேரன், அருந்தவப் பயன் பெற்றான் - அரிய

தவங்களின் பயனை அடைந்தான் எ-று. கொடுக்கு - ஒருவகையணி;

கொய்சகமென்பாரு முளர். சொற்பதம் - சொல்லினளவு :

சொல்லாகிய பாதமுமாம்;

"சொற்பதங் கடந்த தொல்லோன் காண்க"

என்பது திருவாசகம்; முன்னும் வந்தது. அன்பர் - அவனருள் வழி

நிற்போர். இருநிதி - பெரிய நிதியுமாம். கோமகன் - கோமான்;

தலைவன். (101)





	 	 	 செங்கண் மாலய னிந்திரன் முதற்பெருந்

				 தேவர்க்கும் யாவர்க்கும்

			மங்க லந்தரு கடைக்கணா யகனொரு

				 மங்கலம் புனைந்தான்போற்

			சங்கை கொண்டுகும் போதரன் முதுகின்மேற்

				 சரணம்வைத் தெதிர்போந்த

			துங்க மால்விடை மேற்கொடு நடந்தனன்

				 சுரர்கள்பூ மழைதூர்த்தார்.



(இ - ள்.) செங்கண்மால் அயன் இந்திரன் முதல் - சிவந்த

கண்களையுடைய திருமால் பிரமன் இந்திரன் முதலிய,

பெருந்தேவர்க்கும் யாவர்க்கும் - பெரிய தேவருக்கும்

மற்றியாவருக்கும், கடைக்கண் மங்கலம் தரு நாயகன் -

கடைக்கணோக்கத்தால் எல்லா நன்மைகளையும் அளிக்கவல்ல

இறைவன், ஒரு மங்கலம் புனைந்தான் போல் சங்கை கொண்டு -

(தான்) ஒரு மங்கலக் கோலஞ் செய்து கொண்டவன் போலத்

திருவுளங்கொண்டு, கும்போதரன் முதுகின்மேல் சரணம் வைத்து -

கும்போதரன் முதுகின்மேல் தனது திருவடியை வைத்து, எதிர்

போந்த துங்க மால்விடை மேற்கொடு எதிரே வந்த உயர்ந்த பெரிய

இடபத்திலேறி, நடந்தனன் - நடந்தருளினான்; சுரர்கள் பூமழை

தூர்த்தார் - தேவர்கள் மலர்மாரி பொழிந்தனர் எ - று.

மங்கலம் - சுபம்; நன்மை. தன் கடைக்கணோக்கத்தாலேயே

யாவர்க்கும் மங்கலத்தை யருள்பவன் என்றும் எல்லா

மங்கலங்கட்கும் உறைவிடமாயிருக்கச் செய்தே புதுவதாக மங்கல

மெய்தினான் போல் ஒரு விளையாடல் புரிந்தானென்றார்;

"மானணி நோக்கினார்த மங்கலக் கழுத்துக் கெல்லாம்

தானணி யானபோது தனக்கணி யாதுமாதோ"

என்னும் கம்பராமாயணக் கருத்து ஒருசார் ஒப்புமையுடையது.

சங்கை - எண்ணம். கும்ப உதரன் - குடம் போலும் வயிறுடையன்;

கணங்களிலொருவன். (102)





	 	 	 	 அந்த ரத்துவ ரந்தர துந்துபி

				 யைந்துமார்த் தனர்சூழ

			வந்த ரக்கரு மியக்கரும் பூதரு

				 மங்கல வியங்கல்லக்

			கொந்த லர்க்கருங் குழலர மடந்தையர்

				 கொளைவல்விஞ் சையர்தாளந்

			தந்த சைத்திட மலர்ந்தபூங் கொம்பர்போற்

				 சாய்ந்தசைந் தனராட.

	 	 (இ - ள்.) அந்தரத்தவர் அந்தர துந்துபி ஐந்தும் ஆர்த்தனர்

சூழ - தேவர்கள் தேவ துந்துபி ஐந்தனையும் முழக்கிச் சூழவும்,

அரக்கரும் இயக்கரும் பூதரும் வந்து மங்கல இயம் கல்ல -

அரக்கர்களும் இயக்கர்களும் பூதங்களும் வந்து மங்கல இயங்களைக்

கல்லென்று முழக்கவும், கொளைவல் விஞ்சையர் தாளம் தந்து

அசைத்திட - இசையில் வல்ல வித்தியாதரர் தாளம் போட்டு

ஆட்டுவிக்க, கொந்து அலர் கருங்குழல் அரமடந்தையர் -

கொத்தோடு பூக்களையணிந்த கரிய கூந்தலையுடைய தேவ மகளிர்,

மலர்ந்த பூங்கொம்பர்போல் சாய்ந்து அசைந்தனர் ஆட - அலர்ந்த

பூக்களையுடைய கொம்புபோல் சாய்ந்து அசைந்து ஆடவும் எ - று.

கல்ல : கலிக்க வென்பதன் விகாரம்; முன்னும் உரைத்தமை

காண்க. கொளை - பாட்டு;

"கொளைவல் பாண்மகனும்"

என்பது புறம். கொம்பர் : ஈற்றுப் போலி. ஆர்த்தனர், அசைந்தனர்

என்னும் வினை முற்றுக்கள் எச்சங்களாய் நின்றன. (103)





	 	 	 துங்க மாயிரங் கருவியா யிரமலைத்

				 தூங்கிருண் முழைதோறுஞ்

			சிங்க மாயிரம் வாய்திறந் தார்த்தெனச்

				 சிரங்களா யிரந்திண்டோள்

			அங்க மாயிர மாயிர முடையவ

				 னாயிர முகந்தோறுஞ்

			சங்க மாயிர மாயிர மாயிரந்

				 தடக்கையும் பிடித்தூத.



(இ - ள்.) துங்கமாய் இரங்கு அருவி மலை - மிகுதியாய்

ஒலிக்கும் அருவிகளையுடைய மலையின்கண், இருள் தூங்கு

ஆயிரம் முழை தோறும் - இருள் குடி கொண்ட ஆயிரங்

குகைகள்தோறும், சிங்கம் ஆயிரம் வாய் திறந்து ஆர்த்தென -

ஆயிரம் சிங்கங்கள் வாய் திறந்து ஒலித்தாற் போல, ஆயிரம்

சிரங்கள் - ஆயிரந் தலைகளையும், ஆயிரம் ஆயிரம் திண் தோள்

அங்கம் உடையவன் - இரண்டாயிரம் திண்ணிய தோள்களாகிய

உறுப்புக்களையுமுடைய பானுகம்பன், ஆயிரம் முகந்தோறும் -

ஆயிரம் வாய்கள்தோறும், ஆயிரம் சங்கம் - ஆயிரம் சங்குகளை

வைத்து, ஆயிரம் ஆயிரம் தடக்கையும் பிடித்து ஊத -

இரண்டாயிரம் நீண்ட கைகளாலும் பிடித்து ஊதவும் எ - று.

தோளாகிய அங்கம். முகம் - வாய். ஒவ்வொன்றிலுமென்பார்

தோறுமென்றார். (104)





	 	 போக்கு மாயவன் புணர்ப்பையு மிருண்மலப்

புணர்ப்பையுங் கடந்தெம்மைக்

காக்கு நாயக னருச்சனை விடாதருட்

கதியடைந்துள வாணன்

தூக்கு நேர்பட வாயிரங் கரங்களாற்

றொம்மென முகந்தோறுந்

தாக்க வேறுவே றெழுகுட முழாவொலி

தடங்கட லொலிசாய்ப்ப.

(இ - ள்.) போக்கும் மாயவன் புணர்ப்பையும் - போக்கத்

தக்க மாயையினது வலிய தொடக்கையும், இருள் மலப்

புணர்ப்பையுங் கடந்து - ஆணவ மலத்தின் தொடக்கையும்

(இயல்பாகவே) நீங்கி, எம்மைக் காக்கும் நாயகன் - எம்மை ஆளும்

சிவபெருமானது, அருச்சனை விடாது - பூசனையை இடையறாது

கொண்டு, அருள் கதி அடைந்துள வாணன் - (அவனது)

திருவருளால் வீடுபேற்றையடைந்த வாணனென்பான், தூக்கு நேர்பட

- பாடலுக்குப் பொருந்த, ஆயிரம் கரங்களால் - ஆயிரங்

கைகளினாலும், முகந்தோறும் தாக்க - வாய்கள் தோறும் மோத,

தொம் என வேறு வேறு எழு குட முழா ஒலி - தொம் என்று

வேறுவேறாக எழுகின்ற குடமுழவின் ஒலியானது, தடங்கடல் ஒலி

சாய்ப்ப - பெரிய கடலின் ஒலியைக் கீழ்ப்படுத்தவும் எ - று.

கடந்து கதியடைந்துள என வாணனுக்கேற்றியுரைத்தலுமாம்.

தூக்கு - தாளமுமாம். தொம்மென : குறிப்பு. முகம் - கண்;

அடிக்குமிடம். (105)





	 	 முனிவ ரஞ்சலி முகிழ்த்தசெங் கையினர்

மொழியுமா சியருள்ளங்

கனிவ ரும்பிய வன்பினர் பரவவுட்

கருத்தொடு* வழிக்கொண்டோர்

துனிவ ருங்கண நாதர்கொட் டதிர்கரத்

துணையினர் மழைபோலப்

பனிவ ருங்கண ராடிய தாளினர்

பாடுநா வினரேத்த.

(இ - ள்.) முனிவர் அஞ்சலி முகிழ்த்த செங்கையினர் -

முனிவர்கள் வணங்கிக் கூப்பி சிவந்த கைகளையுடையவர்களாய்,

மொழியும் ஆசியர் கூறுகின்ற வாழ்த்து மொழிகளையுடையவராய்,

உள்ளம் கனிவு அரும்பிய அன்பினர் - உள்ளத்தின் கண் கனிந்து

வெளித் தோன்றிய அன்பினையுடையவர்களாய், பரவ - (ஒரு பால்)

துதித்து வரவும், உள் கருத்தொடு வழிக் கொண்டோர் - ஒன்றிய

கருத்துடன் வழிக் கொண்டோராகிய, துனிஅருங் கணநாதர் -

துன்பமில்லாத கணத் தலைவர்கள், கொட்டு அதிர்கரத் துணையினர்

- கொட்டி அதிர்க்கின்ற இரண்டு கைகளையுடையவர்களாய், மழை

போல பனிவரும் கண்ணர் - மழை போல ஆனந்தவருவி பொழியும்

கண்களையுடையவர்களாய், ஆடிய தாளினர் - ஆனந்தக் கூத்து

ஆடும் அடிகளையுடையவர்களாய், பாடும் நாவினர் - பாடுகின்ற

நாவினையுடையவர்களாய், ஏத்த - (ஒருபால்) பரவி வரவும் எ-று.

கையினர், ஆசியர், அன்பினர் என்னும் குறிப்பு முற்றுக்கள்

எச்சமாய்ப் பரவ என்பதனையும், துணையினர், கண்ணர், தாளினர்

என்னும் குறிப்பு முற்றுக்கள் எச்சமாய் ஏத்த என்பதனையும்

கொண்டன. கண்ணர் கணரென விகாரமாயிற்று. (106)



* * *





(பா - ம்.) * கருத்தொரு.





	 	 	 இந்தி ரன்மணிக் களாஞ்சிகொண் டொருமருங்

				 கெய்தமெல் லிலைவாசந்

			தந்தி லங்குபொன் னடைப்பைகொண் டீசனோர்

				 சார்வர மருத்துக்கோ

			வந்தி ரங்கொலி யாலவட் டம்பணி

				 மாறவா ரழறூபந்

			தந்து நேரநீர்க் கடவுள்பொற் கோடிகந்

				 தாமரைக் கரந்தூக்க.



(இ - ள்.) இந்திரன் மணிக்களாஞ்சி கொண்டு ஒருமருங்கு

எய்த - இந்திரன் மணிகள் பதித்த களாஞ்சியைக் கையிலேந்திக்

கொண்டு ஒருபால் வரவும், ஈசன் - ஈசானன். மெல்லிலை வாசம்

தந்து இலங்கு பொன் அடைப்பை கொண்டு ஓர் சார் வர -

வெற்றிலையையும் வாசப் பொருளையுந் தந்து விளங்கா நின்ற

பொன்னாலாகிய அடைப்பையை ஏந்தி ஒரு பால் வரவும்,

மருத்துக்கோ - காற்றுக் கடவுள், வந்து இரந்கு ஒலி ஆலவட்டம்

பணிமாற - வந்து ஒலிக்கும் ஒலியினையுடைய ஆலவட்டம் வீசி

(ஒருபால் வரவும்), ஆர் அழல் - நிறைந்த தீக்கடவுள், தூபம் தந்து

நேர - தூபத்தைத் தந்து (ஒருபால்) வரவும், நீர்க்கடவுள் பொன்

கோடிகம் தாமரைக் கரம் தூக்க - வருணதேவன் பொற்பூந்

தட்டைக் தாமரை மலர் போன்ற கையில் ஏந்தி (ஒருபால் வரவும்)

எ - று.

மெல்லிலை - வெற்றிலை : வினைத்தொகை! திருநகரச்

சிறப்பில் 'மெல்லிலைப் பசுங் கொடியினால்' என்புழி

உரைத்ததனையும் நோக்குக. பணிமாறல், மரபு. கோடிகம் -

பூந்தட்டு. (107)





	 	 நிருதி யாடிகொண் டெதிர்வர வடிக்கடி

நிதிமுகந் தளகைக்கோன்

கருதி யாயிரஞ் சிதறிடத் தண்டிநன்*

காஞ்சுகர் வினைசெய்யப்

பரிதி யாயிரம் பணாடவி யுரகரும்

பன்மணி விளக்கேந்தச்

சுருதி நாயகன் றிருவடி முடியின்மேற்

சுமந்துபின் புறஞ்செல்ல.



(இ - ள்.) நிருதி ஆடி கொண்டு எதிர்வர - நிருதியானவன்

கண்ணாடியையேந்தி எதிரே வரவும், அளகைக் கொன் கருதி -

அளகைக் கிறையாகிய குபேரன் திருமணச் சிறப்பை எண்ணி,

அடிக்கடி ஆயிரம் நிதி முகந்து சிதறிட - அடிக்கடி அளவிறந்த

பொருளை மொண்டு வீசவும், தண்டி - தண்டத்தையுடைய

கூற்றுவன், நல் காஞ்சுகர் வினை செய்ய - நல்ல கஞ்சுகமாக்கள்

செய்தல் போல நெருக்கத்தை விலக்கி வரவும், பரிதி ஆயிரம்

பணாடவி உரகரும் - சூரியனைப் போல் விளங்கும் ஆயிரம்

பணாடவியையுடைய சேடனும், பல்மணி விளக்கு ஏந்த - பல

மாணிக்க விளக்குகளை ஏந்தி வரவும், சுருதி - வேதபுருடன்,

நாயகன் திருவடி - இறைவன் திருவடியை, முடியின் மேல் சுமந்து

பின்புறம் செல்ல - தன் முடியின் மேல் தாங்கிப் பின்புறத்தே

வரவும் எ - று.

காஞ்சுகர் - கஞ்சுகர் : விகாரம்; சட்டையிட்டவர். பணாடவி

- பண அடவி : தீர்க்கசந்தி; படத்தின் காடு என்பது பொருள்.

உரகர், பொதுவுமாம். சுருதி - வேதம், வேதபுருடன். (108)



* * *





(பா - ம்.) * தண்டினன்.





	 	 	 கங்கை காவிரி யாதிய நவநதிக்

				 கன்னியர் குளிர்தூங்கப்

			பொங்கு வார்திரைக் கொழுந்தெனக் கவரிகள்

				 புரட்டவெண் பிறைக்கீற்றுத்

			துங்க வாளெயிற் றிருளுடற் குழிவிழிச்

				 சுடரழற் செம்பங்கிச்

			சங்க வார்குழைக் குறியகுண் டோதரன்

				 றண்மதிக் குடைதாங்க.



(இ - ள்.) கங்கை காவிரி ஆகிய நவநதிக் கன்னியர் -

கங்கை காவிரி முதலிய ஒன்பது தீர்த்தங்களாகிய மகளிரும், குளிர்

தூங்க - குளிர்ச்சி மிக, பொங்குவார் திரைக் கொழுந்து என -

மேலெழுகின்ற நீண்ட அலைக் கொழுந்து போல, கவரிகள் புரட்ட

- சாமரைகளைப் புரட்டி வீசவும், வெண்பிறைக் கீற்று துங்க வாள்

எயிற்று - வெள்ளிய பிறையின் கீற்றைப் போன்ற உயர்ந்த ஒளி

பொருந்திய பற்களையும், இருள் உடல் - கரிய உடலையும், கழி

விழி - குழிந்த கண்களையும், சுடர் அழல் செம்பங்கி - எரியும்

தீப்போன்ற சிவந்த மயிரையும், சங்கவார் குழை - சங்காலாகிய

நீண்ட குழைகளையுமுடைய, குறிய குண்டோதரன் - குறிய

வடிவமுள்ள குண்டோதரன், தண்மதிக் குடை தாங்க - குளிர்ந்த

சந்திர வட்டக் குடையினைத் தாங்கி வரவும் எ - று.

நவநதி முன் உரைத்தாம்; ஆண்டுக் காண்க. பிறையாகிய

கீற்றென்க. பங்கி - மயிர். (109)





	 	 	 	 இடிக்கும் வானுரு மேறுயர் நெடுங்கொடி

				 யெகினவெண் கொடிஞாலம்

			முடிக்கு மூழிநா ளுளர்கடுங் காலென

				 மூச்செறி விடநாகந்

			துடிக்க வாய்விடு* முவணவண் கொடிமுதற்

				 சூழ்ந்துசே வகஞ்செய்யுங்

			கொடிக்கு ழாத்தினுட் கொடியர சாய்விடைக்

				 கொடிபுடை பெயர்ந்தாட.

	 	 (இ - ள்.) குழ்ந்து சேவகம் செய்யும் - சூழ்ந்து சேவகம்

செய்கின்ற, வான் இடிக்கும் உரும் ஏறு உயர் நெடுங்கொடி -

வானின்கண் இடிக்கின்ற இடியேறாகிய உயர்ந்த நெடிய கொடியும்,

வெள் எகினக் கொடி - வெள்ளிய அன்னக் கொடியும், ஞாலம்

முடிக்கும் ஊழி நாள் - உலகத்தை அழிக்கும் ஊழிக்காலத்தில்,

ஊளர் சுடுங்கால் என - வீசுகின்ற சண்டமாருதத்தைப் போல, மூச்சு

எறி விடநாகம் - மூச்சு விடுகின்ற நஞ்சினையுடைய பாம்புகள்,

துடிக்க வாய்விடும் - துடிக்குமாறு ஆர்க்கின்ற, வள் உவணக்

கொடி முதல் கொடிக் குழாத்தினுள் - வளப்பத்தினையுடைய கலுழக்

கொடியும் முதலாகிய கொடிக் கூட்டங்களுள், விடைக் கொடி -

இடபக் கொடியானது, கொடி அரசாய் - கொடிகளுக்கரசாய், புடை

பெயர்ந்து ஆட - அசைந்தாடவும் எ-று.

உயர் நெடும் : ஒரு பொருட் சொற்கள். எகினம், அம் :

சாரியை. இடியேறு இந்திரனுக்கும், அன்னம் பிரமனுக்கும், உவணம்

திருமாலுக்கும் கொடிகளாதலின் அவற்றையெடுத்தோதினார். 'நாகந்

துடிக்க வாய்விடும் உவணவண் கொடி' என்னுங் கருத்தினை,

	 "கடுவோ டொடுங்கிய தூம்புடை வாலெயிற்

றழலென வுயிர்க்கு மஞ்சுவரு கடுந்திறற்

பாம்புபடப் புடைக்கும் பல்வரிக் கொடுஞ்சிறைப்

புள்ளணி நீள்கொடிச் செல்வனும்"



என்னும் திருமுருகாற்றுப்படையினுங் காண்க. (110)





	 	 	 கண்ணு தற்பிரான் மருங்கிரு கடவுளர்

				 கப்புவிட் டெனத்தோன்றும்

			வண்ண முத்தலைப் படையெடுத் தொருகுட

				 வயிறுடைப் பெரும்பூதம்

			பண்ண வப்பதி னெண்படைக் கலமுந்தன்*

				 பக்கமாச் சேவிப்ப

			அண்ணன் முச்சுடர் முளைத்தொரு வரைநடந்

				 தனையதோர் மருங்கெய்த.



(இ - ள்.) நுதல் கண் பிரான் - நெற்றியிற் கண்ணையுடைய

இறைவனின், மருங்கு - இரண்டு பக்கங்களிலும், இரு கடவுளர்

கப்புவிட்டெனத் தோன்றும் - அயனும் அரியுமாகிய இரண்டு

தேவர்களும் கிளைத்தாற் போலக் காணப்படும், வண்ணம்

முத்தலைப்படை - அழகிய மூன்று தலையையுடைய சூலப்படையை,

பண்ணவப் பதினெண் படைக்கலமும் - தெய்வத் தன்மையுடைய

பதினெட்டுப் படைகளும், தன் பக்கமாய்ச் சேவிப்ப - அதன்

பக்கத்தே சேவித்து வர, குட வயிறு உடை ஒரு பெரும்பூதம் -

குடம் போலும் வயிறுடைய ஒரு பெரிய பூதமானது, எடுத்து

- அதனை யேந்தி, அண்ணல் முச்சுடர் முளைத்து - பெருமை

பொருந்திய மூன்று சுடர்களும் உதிக்கப் பெற்று, ஒருவரை நடந்து

அனையது ஓர் மருங்கு எய்த - ஒரு மலை நடந்ததையொக்க

ஒருபால் வரவும் எ - று.

சிவபிரானிடத்தில் ஏனையிருவரும் தோன்றினமையை,

"படைத்தளித் தழிப்பமும் மூர்த்திக ளாயினை"



"ஒருவனா யுலகேத்த நின்ற நாளோ

ஓருருவே மூவுருவ மான நாளோ"

என்னும் தேவாரத் திருவாக்குகளிற் காண்க;

	 "மைந்த நின்னையென் வலப்புறத் தீன்றன னறிய

பைந்து ழாய்முடிக் கண்ணனை யெனதிடப் பாலில்

தந்த ளித்தன னீவிர்வெங் கரிமுகன் றழல்வேற்

கந்த னேரெனக் கருணையி னுச்சிமோந் துரைப்பான்"



என்று கூர்மபுராணங் கூறுவதும் நோக்கற் பாலது. கப்பு - கிளை;

கவர்பு என்பது மருவிற்று. பூதம் - கும்போதரன். தன் பக்கம் -

சூலத்தின் பக்கம். ஆகவென்பது விகாரம். முளைத்து -

முளைக்கட்டு; முளைத்த என்பது விகாரமாயிற்றுமாம். நடந்தது

என்பது நடந்து என விகாரமாயிற்று. அனையதாக எய்தவென்க. (111)



* * *



(பா - ம்.) * வாயிடு.





	 	 	 பந்த நான்மறைப் பொருட்டிரட் டெனவட

				 பாடல்செய் தெதிர்புட்ப

			தந்த னேத்தவா னுயிருண வுருத்தெழு

				 தழல்விடத் தெதிர்நோக்கும்

			அந்த மாதியி லானிழல் வடிவமா

				 யாடியி னிழல்போல

			வந்த சுந்தரன் சாத்துநீ றொடுதிரு

				 மாலையு மெடுத்தேந்த.

	 			 	 		 (இ - ள்.) பந்தம் நான் மறைப் பொருள் திரட்டு என -

தளையினையுடைய நான்கு வேதங்களின் பொருளைத் திரட்டிக்

கூறினாற் போல, வட பாடல் செய்து எதிர் புட்பதந்தன் ஏத்த -

வடமொழிப் பாடல்களைக் கூறி எதிரே புட்பதந்தன் துதித்து

வரவும், வான் உயிர் உண உருத்து எழுதழல் விடத்து எதிர்

நோக்கும் - தேவர்களின் உயிரை உண்ணச் சினந்து எழுந்த

தீயைப்போலும் நஞ்சினுக்கு எதிரே செல்லும், அந்தம் ஆதி இலான்

நிழல் வடிவமாய் - ஈறும் முதலுமில்லாத இறைவனது சாயையாகிய

வடிவமாய், ஆடியின் நிழல் போல வந்த சுந்தரன் - கண்ணாடியின்

நிழல் போலத் தோன்றியருளிய சுந்தரப் பெருமான், சாத்தும் நீறொடு

திருமாலையும் எடுத்து ஏந்த - அணியுந் திருநீற்றோடு திருப்பள்ளித்

தாமத்தையும் ஏந்தி வரவும் எ - று.

பந்தம் - தளை; இசைக்கட்டு. சுந்தரன் - சிவபெருமான் ஒரு

கால் கண்ணாடியிற் பிரதிவிம்பித்த தமது நிழலை வாவென்றருள

வந்தவர்; திருக்கைலையில் சிவபெருமானுக்குத் திருநீறும்

திருப்பள்ளித் தாமமும் எடுத்தேந்தும் அணுக்கத்

தொண்டராயுள்ளவர். பாற்கடல் கடைந்த பொழுதுண்டாகிய ஆலால

விடத்தைச் சிவபெருமான் பணித்தபடி கொண்டு வந்து ஆலால

சுந்தரர் எனப் பெயர் பெற்றவர்; இவரே சைவ சமய குரவராகிய

நம்பியாரூரராகவும் பிறந்தனர்;

"அருளி னீர்மைத் திருத்தொண் டறிவரும்

தெருளி னீரிது செப்புதற் காமெனில்

வெருளின் மெய்ம்மொழி வானிழல் கூறிய

பொருளி னாகு மெனப்புகல் வாமன்றே"



என்னும் பெரியபுராணச் செய்யுள் இங்கு நோக்கற்பாலது. (112)





	 	 அன்னத் தேரின னயன்வலப் பாங்கரு

மராவலி கவர்சேன

வன்னத் தேரினன் மாலிடப் பாங்கரு

மலர்க்கரங் குவித்தேத்தப்

பொன்னத் தேமலர்க் கொன்றையான் வெள்ளியம்

பொருப்பொடு மெழீஇப்போந்தால்

என்னத் தேரணி மதுரைமா நகர்ப்புறத்

தெய்துவா னவ்வேலை.

(இ - ள்.) அன்னத்தேரினன் அயன்வலப் பாங்கரும் -

அன்னமாகிய தேரையுடைய பிரமன் வலப் பக்கத்தினும், அரா வலி

கவர் சேன வன்னத் தேரினன் மால் - பாம்பின் வலியைக்

கொள்ளை கொள்ளும் கலுழனாகிய அழகிய தேரையுடைய திருமால்,

இடப் பாங்கரும் - இடப்பக்கத்திலும், மலர்க் கரம் குவித்து ஏத்த -

தாமரை மலர் போன்ற கைகளைக் கூப்பிப் பரவவும், பொன் அம்

தேம் மலர்க் கொன்றையான் - பொன் போன்ற அழகிய

தேனையுடைய கொன்றை மலர் மாலையையுடைய சிவபெருமான்,

வெள்ளியம் பொருப்பொடும் எழீஇப் போந்தால் என்ன -

வெள்ளியங்கிரியோடும் எழுந்து வந்தாற் போல (இடபத்தின் மேல்

எழுந்தருளி), தேர் அணி மா மதுரை நகர்ப் புறத்து எய்துவான் -

நிலைத்தேரின் வரிசையையுடைய பெரிய மதுரைப் பதியின் புறத்தே

வருகின்றான்; அது போது எ - று.

ஊர்தியுட் சிறந்தன தேரும் புரவியும் யானையுமாதலின்

ஏனையவற்றையும் அப்பெயர்களோடு சார்த்திக் கூறு முறைமை

பற்றி அன்னத்தேர் சேனத்தேர் என்றார். தேரினன் இரண்டும்

எச்சம். பொன்னத்தே மலர் : எதுகை நோக்கி வலித்தது. ந எனப்

பிரித்துச் சிறந்த வென்றுரைப்பாரு முளர். (113)





	 	 	 	 தேவர்க டேவன் வந்தான் செங்கண்மால் விடையான்

வந்தான்

மூவர்கண் முதல்வன் வந்தான் முக்கணெம் பெருமான்

வந்தான்

பூவல ரயன்மால் காணாப் பூரண புராணன் வந்தான்

யாவையும் படைப்பான் வந்தா னென்றுபொற் சின்ன

மார்ப்ப.

	 	 (இ - ள்.) தேவர்கள் தேவன் வந்தான் - தேவர்களுக்

கெல்லாம் தேவனாயுள்ளான் வந்தருளினான்; செங்கண்மால்

விடையான் வந்தான் - சிவந்த கண்களையுடைய திருமாலாகிய

இடபத்தையுடையவன் வந்தருளினான்; மூவர்கள் முதல்வன் வந்தான்

- மூன்று கடவுளர்க்கும் முதல்வனாயுள்ளவன் வந்தருளினான்;

முக்கண் எம்பெருமான் வந்தான் - மூன்று கண்களையுடைய எம்

பெருமான் வந்தருளினான்; பூ அலர் அயன் மால் காணா - தாமரை

மலரில் வதியும் பிரமனும் திருமாலுங் காணாத, பூரண புராணன்

வந்தான் - எங்கும் நிறைந்த பழையோன் வந்தருளினன்; யாவையும்

படைப்பான் வந்தான் - எல்லாவற்றையும் ஆக்குவான்

வந்தருளினான்; என்று பொன் சின்னம் ஆர்ப்ப - என்று

பொன்னாலாகிய சின்னங்கள் ஒலிக்க எ - று.

மூவர்கள் - படைத்தல், காத்தல், அழித்தல் புரியும்

மும்மூர்த்திகள்; இறைவன் மூவர்க்கும் முதல்வனென்பதனை,



"தேவர்கோ வறியாத தேவ தேவன்

செழும்பொழில்கள் பயந்துகாத் தழிக்கு மற்றை

மூவர்கோ னாய்நின்ற முதல்வன்"

என்னும் திருவாசகத்தானுமறிக. பூவலர் என்பதற்கு அழகிய

அலரென்றும், பூவிற்றோன்றிய வென்றும் உரைத்தலுமாம். ஒரு

பொருள் மேற் பல பெயர் வந்த விடத்துத் தனித்தனி வினை

கொடுக்கப்பட்டது. (114)





	 	 	 	 பபெண்ணினுக் கரசி வாயிற் பெருந்தகை யமைச்ச ரேனை

		மண்ணினுக் கரசர் சேனை மன்னவர் பிறரு மீண்டிக்

		கண்ணினுக் கினியான் றன்னைக் கண்டெதிர் கொண்டு தாழ

		விண்ணினுக் கரச னூரின் வியத்தகு நகரிற் புக்கான்.



(இ - ள்.) பெண்ணினுக்கு அரசி வாயில் பெருந்தகை

அமைச்சர் - மங்கையர்க்கரசியாகிய பிராட்டியாரின் அரண்மனை

வாயிலுள்ள பெரிய தகுதியையுடைய மந்திரிகளும், ஏனை

மண்ணினுக்கு அரசர் - ஏனைய நாடுகட்கு அரசரானவர்களும்,

சேனை மன்னவர் - சேனைத் தலைவர்களும், பிறரும் ஈண்டி -

மற்றையோரும் (மதில் வாயிலின்) நெருங்கி, கண்ணினுக்கு இனியான்

தன்னை - கட்புலனுக்கினிய கோலங் கொண்டுள்ள இறைவனை,

கண்டு - தரிசித்து, எதிர்கொண்டு தாழ - எதிர்கொண்டு வணங்க

(அவர்களோடும்), விண்ணினுக்கு அரசன் ஊரின் - வானுலகிற்கு

அரசனாகிய இந்திரனது நகரத்தினும், வியத்தகும் - வியக்கத்தக்க,

நகரில் புக்கான் - நகரத்தினுள் புகுந்தருளினான் எ - று.

எண்ணும்மைகள் விரிக்க. ஊரின். இன் : உறழ்; பொருவு.

வியக்கத்தகு என்பது வியத்தகு என்றாயிற்று. (115)





	 	 	 	 	 முகிறவழ் புரிசை மூதூர் முதற்பெரு வாயி* னீந்தி

		அகிறவழ் மாட வீதி வலம்பட வணைவா னாக

		நகிறழை பொலங்கொம் பன்ன நன்னகர் மகளி ரம்பொன்

		துகிறழை மருங்கு லாயத் தொகைபுறந் தழுவச் சூழ்ந்தார்.

	 	 (இ - ள்.) முகில் தவழ் புரிசை மூதூர் - மேகந் தவழுகின்ற

மதிலையுடைய பழைய பதியாகிய மதுரையின், முதல் பெருவாயில்

நீந்தி - முதற்பெருங் கோபுர வாயிலைக் கடந்து, அகில்தவழ் மாட

வீதி வலம்பட அணைவான் ஆக - அகிற் புகை தவழ்கின்ற

மாளிகைகளையுடைய வீதியில் வலமாக எழுந்தருள, நல் நகர் -

நல்ல அந்நகரிலுள்ள, நகில் தழை பொலம் கொம்பு அன்ன மகளிர்

- கொங்கைகளாகிய அரும்புகள் தோன்றிய பொற்கொம்பினை ஒத்த

பெண்கள், அம் பொன் துகில் தழை மருங்குல் ஆயத் தொகை -

அழகிய பொன்னாடை தழைந்த இடையினையுடைய தோழிகள்

கூட்டம், புறம் தழுவச் சூழ்ந்தார் - புறத்தே நெருங்கி வர அங்கே

சூழ்ந்தார்கள் எ - று.

நகில் - கொங்கை. (116)



* * *





(பா - ம்.) * முகப்பெருவாயில்.





	 	 	 	 தமிழ்முதற் பதினெண் டேத்து மகளிருந் தாரு நாட்டின்

	அமிழ்தமன் னவரு முல்லை யம்புயங் குமுத நீலங்

	குமிழ்நறுங் கோங்கு காந்தள் கோழிண ரசோகம் வாசம்

	உமிழ்தர மலர்ந்த நந்த வனமென வொருங்கு மொய்த்தார்.



(இ - ள்.) தமிழ் முதல் பதினெண் தேத்து மகளிரும் - தமிழ்

நாடு முதல் பதினெட்டு நாட்டிலுமுள்ள மாதரும், தாரு நாட்டின்

அமிழ்தம் அன்னவரும் - கற்பக நாட்டிலுள்ள அமுதமொத்த

மகளிரும், முல்லை - முல்லையும், அம்புயம் - தாமரையும், குமுதம்

- ஆம்பலும், நீலம் - நீலோற்பலமும், குமிழ் - குமிழும்,

நறுங்கோங்கு - நறிய கோங்கும், காந்தள் -செங்காந்தளும். கோழ்

இணர் அசோகம் - கொழுவிய பூங்கொத்துகளையுடைய

அசோகமுமாகிய இவைகள், வாசம் உமிழ்தர - மணம் வீச, மலர்ந்த

நந்தவனம் என - பூத்த நந்தவனம் போல, ஒருங்கு மொய்த்தார் -

ஒரு சேர நெருங்கிச் சூழ்ந்தார்கள் எ - று.

தேத்து: தேம் என்பது அத்துச்சாரியை பெற்று ஈறு

முதலுங்கெட்டு முடிந்தது: தேம் - தேசம். பதினெண்டேயம்

முற்கூறப்பட்டன. பல், முகம், வாய், கண், மூக்கு, தனம், கை, மேனி

என்பவற்றுக்கு முல்லை முதலியன முறையே உவமமாகலின் அவை

மலர்ந்த நந்தவனம் போல என்றார். (117)





	 	 எம்மைநீர் விடுதி ரேயோ வென்பபோற் கலையுஞ் சங்கும்

விம்மநாண் மடனு முங்க ணெஞ்சுடை வெளியா றாக

உம்மைநீத் தோடு மந்தோ வுரைத்தன முரைத்தோ மென்று

தம்மைநூ புரங்கால் பற்றித் தடுப்பபோ லார்ப்பச் சென்றார்.



(இ - ள்.) எம்மை நீர் விடுதிரேயோ என்பபோல் -

எங்களை நீங்கள் கைவிடுகின்றீர்களோ என்று முறையிடுதல் போல,

கலையும் சங்கும் விம்ம - (சோருகின்ற) மேகலையும் வளையும்

ஒலிக்கவும், நாண்மடனும் - நாணமும் மடமும், உங்கள் உடை

நெஞ்சு வெளி ஆறு ஆக - உங்கள் உடைந்த மனவெளியையே

வழி ஆகக் கொண்டு, உம்மை நீத்து அந்தோ ஓடும் - உங்களை

விட்டு ஐயோ ஓடிவிடும்; உரைத்தனம் உரைத்தோம் என்று -

(அதனைச்) சொன்னோம் சொன்னோம் என்று, தம்மை கால் பற்றி

தடுப்பபோல் நூபுரம் ஆர்ப்பச் சென்றார் - தங்களைக் காலைப்

பிடித்துத் தடுப்பன போலச் சிலம்புகள் ஒலிக்கவும் சென்றார்

எ - று.

விடுதிரேயோ, ஏ : அசை. கலை - மேகலை. உடை நெஞ்சு

என மாறுக. அடுக்கு இரக்கத்தில் வந்தது. என்ப; தடுப்ப: தொழிற்

பெயராய் நின்றன. வேட்கையால் உடல் மெலிந்து கலையும் சங்கும்

கழலா நிற்கும். இச்செய்யுள் தற்குறிப்பேற்றவணி. (118)





	 	 	 	 கடியவிழ் கமலக் காடு பூ.த்ததோர் கருணை வாரி

		அடிமுதன் முடியீ றாக வலர்விழிக் குவளை சாத்திக்

		கொடியசெம் பதுமப் போது குழன்மிசைச் சூடு வார்போற்

		றொடியணி கரங்கள் கூப்பித் துதியென வினைய சொல்வார்.



(இ - ள்.) கடி அவிழ் கமலக் காடு பூத்தது ஓர் கருணைவாரி

- மணம் விரிந்த தாமரைக் காடு பூத்த ஓர் அருட்கடலாகிய

இறைவனின் அடி முதல் முடி ஈறாக - திருவடி முதல் திருமுடி

முடிய, விழிக் குவளை அலர்சாத்தி - கண்களாகிய நீலமலரைச்

சூட்டி, கொடிய செம்பதுமப்போது - கொடியையுடைய செந்தாமரை

மலர்களை, குழல் மிசைச் சூடுவார் போல் - (தமது) கூந்தலின்

மேலே அணிந்து கொள்வாரைப் போல, தொடி அணி கரங்கள்

கூப்பி - வளையல் அணிந்த : கைகளைத் தலைமிசைக் குவித்து,

துதி என இனைய சொல்வார் - துதி மொழிகள் போல

இத்தன்மையவற்றைக் கூறுவார்கள் எ - று.

முகம் கண் கை முதலியன செந்தாமரை மலர் போலுதலின்

கமலக்காடு பூத்ததென்றார்;

"கருமுகில் தாமரைக் காடுபூத்து"

என்றார் கம்பரும்; இறைவன் திருமேனி முழுதும் செந்நிறமாதலின்

இங்ஙனம் கூறினாரென்னலுமாம்;

"செந் தாமரைக்கா டனைய மேனித் தனிச்சுடரே"

என மாணிக்கவாசகப் பெருமாள் அருளிச் செய்தமையுங் காண்க.

நோக்கினாரென்பார் 'விழிக்குவளை சாத்தி' என்றார். கமலக்காடு

பூத்த வாரியில் குவளை சாத்தியென்ற நயம் போற்றற்பாலது.

அங்கையின் மேல் தோள்காறும் நாளம் போறலின் 'கொடிய

செங்கமலப் போது' என்றார். (119)





	 	 	 நங்கையென் னோற்றாள் கொல்லோ

நம்பியைத் திளைத்தற் கென்பார்

மங்கையை மணப்பா னென்னோ

வள்ளலு நோற்றா னென்பார்

அங்கடி மதுரை யென்னோ

வாற்றிய தவந்தா னென்பார்

இங்கிவர் வதுவை காண்பா

னென்னநா நோற்றோ மென்பார்.



	 			 	 	 (இ - ள்.) நங்கை நம்பியைத் திளைத்தற்கு என் றோற்றாள்

என்பார் - (நம்) பிராட்டி இந்த நம்பியைக் கூடித் திளைப்பதற்கு

என்ன தவஞ் செய்தாளோ என்று (சிலர்) சொல்லுவார்; வள்ளலும்

மங்கையை மணப்பான் என் நோற்றான் என்பார் - இந்த வள்ளலும்

(நம்) நங்கையைக் கூட என்ன தவஞ் செய்தானோ என்று (சிலர்)

சொல்லுவார்; அம் கடி மதுரை ஆற்றிய தவம் தான் என் என்பார் -

அழகிய விளக்கமமைந்த இம்மதுரைப் பதியானது செய்த தவந்தான்

யாதோ என்று (சிலர்) சொல்லுவார்; இங்கு இவர் வதுவை காண்பான்

நாம் என்ன நோற்றோம் என்பார் - இங்கு இவர்களின்

திருமணத்தைக் காணுதற்கு நாம் என்ன தவஞ் செய்தோமோ என்று

(சிலர்) சொல்லுவார் எ - று.

நங்கை - மகளிரிற் சிறந்தாள்; பெருமாட்டி. நம்பி - ஆடவரிற்

சிறந்தான் : பெருமான். ஓகாரங்கள் வியப்பின் கண் வந்தன. கொள்,

தான் : அசை. திளைத்தற்கு, மணப்பான், காண்பான் என்பன

வினையெச்சங்கள். என்ன - எத்தன்மையவான தவங்கள்.

இராமாயணத்திலுள்ள,

"நம்பியைக் காண நங்கைக் காயிர நயனம் வேண்டும்

கொம்பினைக் காணுந் தோறுங் குரிசிற்கு மன்ன தேயாம்

தம்பியைக் காண்மி னென்பார் தவமுடைத் துலக மென்பார்

இம்பரிந் நகரிற் றந்த முனிவனை யிறைஞ்சு மென்பார்,"



என்பது முதலிய செய்யுட்களின் கருத்து நயங்கள் இங்கே ஒத்து

நோக்கற் பாலன. (120)





	 	 	 	 தென்னவன் வருந்தி மேனாட் செய்தவப் பேறாப் பெற்ற*

		தன்மகள் வதுவை காணத் தவஞ்செய்தா னிலனே யென்பார்

		கன்னிதன் னழகுக் கேற்ற வழகனிக் காளை யென்பார்

		மன்னவ னிவனே யன்றி வேறிலை மதுரைக் கென்பார்.



(இ - ள்.) தென்னவன் - மலயத்துவச பாண்டியன், வருந்தி

மேல் நாள் செய் - வருத்தமுற்று முன்னாளிற் செய்த, தவப்பேறாப்

பெற்ற - தவப்பயனாகப் பெற்ற, தன்மகள் வதுவை காண - தன்

புதல்வியாரின் திருமணத்தைக் காணுதற்கு, தவம் செய்தானிலனே

என்பார் - தவஞ்செய்திலனே என்று (சிலர்) சொல்லுவார் : கன்னி

தன் அழகுக்கு ஏற்ற அழகன் இக்காளை என்பார் - பிராட்டியாரின்

அழகுக்குப் பொருந்திய பேரழகுடையவன் இத்தோன்றல் என்று

(சிலர்) சொல்லுவார்; மதுரைக்கு மன்னவன் இவனே அன்றி வேறு

இலை என்பார் - மதுரைமா நகருக்கு மன்னன் இப்பேரழகனே

யல்லாமல் மற்றி யாரும் இல்லை என்று (சிலர்) சொல்லுவார்

எ - று. (121)



* * *



(பா - ம்.) * தவப்பேறாற் பெற்ற.





	 	 	 	 	 நங்கைதன் னலனுக் கேற்ப நம்பியைத் தந்த திந்தத்

		துங்கமா மதிநூல் வல்ல சுமதிதன் சூழ்ச்சி யென்பார்

		அங்கவ டவப்பே றென்பா ரன்னைதன் கன்னிக் கன்றி

		இங்கிவன் மருக னாக வெத்தவ முடைய ளென்பார்.

	 	 (இ - ள்.) நங்கைதன் நலனுக்கு ஏற்ப - மகளிருட் சிறந்த

(நம்) பிராட்டியாரின் அழகுக்குப் பொருந்த, நம்பியைத் தந்தது -

ஆடவருட் சிறந்த இந் நம்பியைக் கொணர்ந்தது, இந்தத் துங்கம்

மா மதி நூல் வல்ல சுமதி தன் சூழ்ச்சியென்பார் - இந்த உயர்ந்த

பெருமை பொருந்திய அறிவு நூலில் வல்ல சுமதியினுடைய சூழ்ச்சித்

திறன் என்று (சிலர்) சொல்லுவார்; அங்கு அவள் தவப்பேறு என்பார்

- அங்கு அப் பிராட்டியின் தவப்பயன் என்று (சிலர்) சொல்லுவார்;

அன்னை தன் கன்னிக்கு அன்றி - தாயாகிய காஞ்சனமாலை

பிராட்டியாரை மகளாகப் பெறுதற்குச் செய்த தவமல்லாமல், இங்கு

இவன் மருகன் ஆக எத் தவம் உடையாள் என்பாள் - இங்கு இந்

நம்பியை மருகனாகப் பெறுதற்கு என்ன தவத்தை உடையாளோ

என்று (சிலர்) சொல்லுவார் எ - று.

மதியையுடைய நூல்வல்ல சுமதி யென்னலுமாம்;

"மதி நுட்ப நூலோ டுடையார்க் கதிநுட்பம்

யாவுள முன்னிற் பவை"

என்னுந் திருக்குறளுங் காண்க. கன்னிக்கு - கன்னியைப் பெறுதற்

பொருட்டு. (122)





	 	 	 பூந்துகி னெகிழ்ப்பர் சூழ்வர் புணர்முலை யலைப்பர் பூசு

சாந்தினை யுகுப்பர் நாணந் தலைக்கொண்டார் போலச்

சாய்வர்

கூந்தலை யவிழ்ப்பர் வாரிக் கூட்டுவர் முடிப்பர் மேனி

மாந்தளி ரெங்கு மாரன் வாளிகள் புதையச் சோர்வார்.



(இ - ள்.) பூந்துகில் நெகிழ்ப்பர், சூழ்வர் - அழகிய

ஆடையை நெகிழச் செய்து பின் உடுப்பர்; புணர் முலை அலைப்பர்

- நெருங்கிய கொங்கைகளை வருத்துவார்; பூசுசாந்தினை உகுப்பர் -

பூசிய சந்தனத்தை உதிர்ப்பார்; நாணம் தலைக்கொண்டார் போலச்

சாய்வர் - நாண மீக்கொண்டவரைப் போலத் தலைகுனிவர்;

கூந்தலை யவிழ்ப்பர் வாரிக் கூட்டுவர் முடிப்பர் - முடித்த கூந்தலை

அவிழ்த்து வாரிச் சேர்த்துப் பின்னும் முடிப்பர்; மேனி மாந்தளிர்

எங்கும் - உடலாகிய மாந்தளிர் முழுதும், மாரன் வாளிகள் புதையச்

சோர்வார் - மன்மதனுடைய பாணங்கள் தைக்க ஆவி சோர்வார்

எ - று.

துகில் நெகிழ்த்தல் முதலியன வேட்கை நோயால் நிகழும்

மெய்ப்பாடுகள்;

	 "கூழை விரித்தல் காதொன்று களைதல்

ஊழணி தைவரல் உடைபெயர்த் துடுத்தலோ

டூழி நான்கே யிரண்டென மொழிப"



என்னும் தொல்காப்பிய மெய்ப்பாட்டியற் சூத்திரம் நோக்குக. (123)





	 	 தண்ணளி யொழுக்கஞ் சார்ந்த குணத்தினைச் சார்ந்து மிந்த

வண்ணமென் மலர்க ளென்னே வாளியாய்த் தைத்த

வென்பார்

கண்ணறுங் கூந்தல் வேய்ந்த கடியவிழ் நீலத் தாரும்

வெண்ணகை யரும்பு முலைத் தாமமும் வெறுத்து வீழ்ப்பார்.

(இ - ள்.) தண் அளி ஒழுக்கம் சார்ந்த - தண்ணிய அருள்

ஒழுக்கத்தைப் பொருந்திய, குணத்தினைச் சார்ந்தும் - குணத்தினை

அடுத்தும் (தண்ணிய வண்டுகளின் வரிசையாகிய வில்லின் நாணினை

அடுத்தும்), இந்த வண்ணம் மெல் மலர்கள் வாளியாய்த் தைத்த

என்னே என்பார் - இந்த நிறம் வாய்ந்த மெல்லிய மலர்கள்

கணைகளாய்த் தைத்தன இஃது என்ன அதிசய மென்பார்: கள் நறும்

கூந்தல் வேய்ந்த - தேன் மணங் கமழும் கூந்தலி லணிந்த, கடி

அவிழ் நீலத்தாரும் - மணத்தொடு மலர்ந்த நீலமலர் மாலையையும்,

வெள் நகை அரும்பு முல்லைத் தாமமும் - தம் வெள்ளிய பற்கள்

போல அரும்பிய முல்லை மாலையையும், வெறுத்து வீழ்ப்பார் -

வெறுத்து நீக்குவார்கள் எ - று.

அளி - அருள், வண்டு. ஒழுக்கம் - நடை, வரிசை. குணம் -

பண்பு, வில்லின் நாண். அருளொழுக்கத்தோடு கூடிய

நற்குணமுடையார் எப்பொழுதும் யார்க்கும் எத்துணையும் இன்னா

செய்யா ரென்ப; இம் மலர்கள் 'தண்ணளி யொழுக்கஞ் சார்ந்த

குணத்தினைச் சார்ந்து' வைத்தும் இன்னாமை செய்யும் விரோத

மிருந்த வாறென்னேயென்று சிலேடைப் பொருள் கொண்டு

கூறினாரென்க. முல்லை மயக்கத்தையும், நீலம் சாக்காட்டையும்

விளைக்கும் காமனம்புகளாதலின் அவற்றை வெறுத்து வீழ்த்தன

ரென்க. (124)





	 	 	 விம்மிச்செம் மாந்த கொங்கை மின்னனார் சிலர்விற்

காமன்

கைம்மிக்க கணையே றுண்டு கலங்கிய மயக்காற் றங்கள்

மைம்மிக்க நெடுங்கண் மூரல் வதனமு மவனம் பென்றே

தம்மிற்றம் முகத்தை நோக்கார் தலையிறக் கிட்டுச்

செல்வார்.



(இ - ள்.) விம்மி செம்மாந்த கொங்கை மின் அனார் சிலர் -

பருத்து இறுமாந்த கொங்கைகளையுடைய மின்னை ஒத்த மகளிர்

சிலர், வில்காமன் கை மிக்க கணை ஏறுண்டு கலங்கிய மயக்கால் -

வில்லையுடைய மதவேளின் வலிமிக்க கணைகள் தைத்துக் கலங்கிய

மயக்கத்தால், தங்கள் மை மிக்க நெடுங் கண் - தங்களுடைய மை

மிகுந்த நீண்ட கண்களும், மூரல் வதனமும் - பற்களும் முகங்களும்,

அவன் அம்பு என்று - அவ்வேளின் கணைகளென்று கருதி, தம்மில்

தம் முகத்தை நோக்கார் - ஒருவருக்கொருவர் முகத்தை

நோக்காதவராகி, தலை இறக்கிட்டுச் செல்வார் - தலையை இறங்கச்

செய்து செல்வார்கள் எ - று.

கைம்மிக்க கணை - கையிகந்த துன்ப மிழைக்குங் கணை.

கண்ணை நீலமென்றும், மூரலை முல்லையென்றும், முகத்தைத்

தாமரையென்றும் கருதினர். இறக்கியென்பது இடு என்னும் துணை

வினை பெற்று விகாரமாய் இறக்கிட்டு என்றாயது. கண்

முதலியவற்றைக் காமனம்புகளாகிய மலர்களென மயங்கினமையால்

இது மயக்கவணி. (125)





	 	 	 	 பற்றிய பைம்பொன் மேனிப் பசப்பது தேறா ரண்ணல்

ஒற்றைமால் விடையின் மேற்கொண் டிருந்துநம் முளத்து

மேவப்

பெற்றன மிதென்கொன் மாயம் பேதைமீர் பெருமா னீண்ட

கற்றைவார் சடைப்பூங் கொன்றை யிதுவன்றோ காண்மி

னென்பார்.

	 	 (இ - ள்.) பைம்பொன் மேனி பற்றிய பசப்பது தேறார் -

பசிய பொன் போல மேனியிற் பற்றிய பசப்பு நிறத்தை

அறியாதவராய், அண்ணல் - இறைவன், ஒற்றைமால் விடையின்

மேற்கொண்டு இருந்தும் - ஒப்பற்ற பெரிய இடபத்தின் மேல்

எழுந்தருளியிருந்தும், நம் உளத்தும் மேவப் பெற்றனம் - நமது

உள்ளத்தினும் வந்து பொருந்தப் பெற்றோம்; இது என் மாயம் -

இஃது என்ன மாயம்; பேதைமீர் - பெண்காள்; பெருமான் - அச்

சிவபெருமானது, நீண்ட கற்றைவார் சடைப்பூங் கொன்றை -

திரட்சியான நீண்ட சடையிலுள்ள கொன்றை மலர், இது அன்றோ -

நம்முடம் பிற்றோன்றும் இஃதன்றோ, காண்மின் என்பார் -

பாருங்களென்று (பசப்பினைக் குறித்துக் காட்டிச்) சொல்லுவார்கள்

எ - று.

நம் கண்ணெதிரே புறத்திலுள்ளவன் அகத்தினும் மேவப்

பெற்றதொரு விசித்திரம் இருந்தவாறென்னேயென்பார். அவன் நம்

அகத்தினும் மேவியுளனென்பதற்கு அடையாளம் என்னை

யென்பார்க்கு உடம்பின் பசப்பினைக் காட்டி இஃதவன்

கொன்றைமாலை யென்பாரென்க. பசப்பு - வேட்கை நோயுற்றார்க்கு

மெய்யிலுளதாகும் நிற வேறுபாடு; அது பொன்னினையும் கொன்றைப்

பூவையும் நிறத்தாலொப்பது. மேனி பற்றிய வென்க. பசப்பது, அது:

பகுதிப் பொருள் விகுதி. தேறார் கொன்றை யிதுவன்றோ என்பார்

எனக் கூட்டுக; தேறார் : முற்றெச்சம். இதென் : விகாரம். கொல் :

அசை. (126)





	 	 	 	 திங்களென் றெழுந்து நம்மைச் சுடுவதென்*செந்தீ யென்பார்

		புங்கவன் சென்னி மீதுங் கிடப்பதே போலு மென்பார்

		அங்கவற் கிந்த வெப்ப மிலைகொலென் றயிர்ப்பா ராற்றக்

		கங்கைநீர் சுமந்தா னென்பா ரதனையுங் காண்மி னென்பார்.



(இ - ள்.) செந்தீ - செந் நெருப்பானது, திங்கள் என்று

எழுந்து நம்மைச் சுடுவது என் என்பார் - சந்திரன் என்ற பெயரோடு

தோன்றி நம்மைச் சுடுவது என்ன காரணமென்பார் (சிலர்); புங்கவன்

சென்னி மீதும் கிடப்பதே போலும் என்பார் - இவ்விறைவனது

முடியின் கண்ணும் (இது) கிடக்கின்றதே என்பார் (சிலர்); அவற்கு

இந்த வெப்பம் இலை கொல் என்று அயிர்ப்பார் - அவனுக்கு இந்த

வெம்மை இல்லையோ வென ஐயுறுவார் (சிலர்); ஆற்றக் கங்கை நீர்

சுமந்தான் என்பார் - அவ் வெப்பத்தை ஆற்றுதற்கே கங்கை நீரை

முடியிற் றாங்கினான் என்பார் (சிலர்); அதனையும் காண்மின்

என்பார் - அதனையும் பாருங்கள் என்பார் (சிலர்) எ - று.

திங்கள் முதலிய தண்ணிய பொருளெல்லாம் விரக

நோயுற்றார்க்கு அந் நோயை மிகுவித்து வெம்மையவாய்த்

தோன்றுமென்க. போலும் : ஒப்பில் போலி. அங்கு : அசை. கொல் :

ஐயப்பொருட்டு. ஆற்ற - மிகவு மென்றுமாம். (127)



* * *



(பா - ம்.) * சுடுவதே.





	 	 	 	 கலையொடு நாணம் போக்கிக் கருத்தொடு வண்ணம்

வேறாய்

உலையொடு மெழுகிட் டென்ன வுருகுகண் ணீர ராகிக்

கொலையொடு பயில்வேற் கண்ணார் குரிசிறன் பவனி

நோக்கி

அலையொடு மதியஞ் சூடு மையன்மெய் யன்ப ரொத்தார்.

	 	 (இ - ள்.) கொலையொடு பயில்வேல் கண்ணார் -

கொலையிற் பழகும் வேல் போன்ற கண்களையுடைய மகளிர்,

குரிசில் தன் பவனி நோக்கி - இறைவன் திருவுலாவைக் கண்டு,

கலையொடு நாணம் போக்கி - ஆடையோடு நாணினையும் போக

விடுத்து, கருத்தொடு வண்ணம் வேறாய் - உள்ளத்தோடு

நிறமும் வேறுபட்டு, உலையொடு மெழுகு இட்டென்ன - உலையில்

மெழுகை இட்டாற்போல, உருகு கண்ணீரராகி - உள்ளம்

உருகுதலால் ஒழுகுங் கண்ணீரையுடையராகி, அலையொடு மதியம்

சூடும் ஐயன் மெய் அன்பர் ஒத்தார் - கங்கையோடு

சந்திரனையுமணிந்த இறைவனுடைய உண்மை யன்பர்களை

ஒத்தார்கள் எ - று.

கலை - மேகலையுமாம். கலையொடு, கருத்தொடு,

அலையொடு என்பவற்றில் ஒடு எண்ணுதற் பொருளில் வந்தன.

உலையொடு, கொலையொடு வேற்றுமை மயக்கம். இட்டென்ன -

இட்டாலென்ன.அலை : ஆகுபெயர். மதியம், அம் : சாரியை.

இறைவனிடத்து மெய்யன்புடையார் 'கற்பனவும் இனியமையும்' என்று

நூலறிவைப் போக விடுத்தும், 'நாணது வொழிந்து நாடவர் பழித்துரை

பூணதுவாகக் கொண்டும், 'தந்த துன் றன்னைக் கொண்ட

தென்றன்னை' என்றபடி பசுகரணமெல்லாம் சிவகாணமாக

மாறப்பெற்றும், 'அழல் சேர்ந்த மெழுகே யன்னா' ராய்க் 'கண்ணீர்

ததும்பி' நிற்பராகலின் 'அன்பரொத்தார்' என்றார். கலை - நிவிர்த்தி

முதலிய ஐங்கலையுமாம். (128)





	 	 	 	 நட்டவர்க் கிடுக்க ணெய்த நன்றிகொன் றவர்போற் கையில்

		வட்டவாய்த் தொடியுஞ் சங்கு மருங்குசூழ் கலையு நீங்க

		இட்டபொற் சிலம்பிட் டாங்கே நன்றியி னிகவார் போற்கால்

		ஒட்டியே கிடப்ப நின்றா ருகுத்தபூங் கொம்ப ரன்னார்.



(இ - ள்.) நட்டவர்க்கு - நண்பினருக்கு, இடுக்கண் எய்த -

வறுமை வர, நன்றி கொன்றவர்போல் - அவரை விட்டு நீங்கும்

நன்றி கொன்றவர்போல, கையில் வட்டவாய்த் தொடியும் -

கையிலணிந்த வட்டமாகிய வாயினையுடைய தொடியும், சங்கும் -

வளைகளும், மருங்கு சூழ் கலையும் நீங்க - இடையைச் சூழ்ந்த

மேகலையும் நீங்கவும், நன்றியின் இகவார்போல் - நன்றியினின்று

நீங்காதவர் போல, இட்ட பொன் சிலம்பு இட்டாங்கே - அணிந்த

பொற் சிலம்பு அணிந்தபடியே, கால் ஒட்டியே கிடப்ப - காலில்

ஒட்டிக் கிடக்கவும், உகுத்தபூங் கொம்பர் அன்னார் நின்றார் -

உதிர்த்த பூக்களையுடைய கொம்பு போன்றவராய் (அம் மகளிர்)

நின்றார்கள் எ - று.

நீங்க, ஒட்டியே கிடப்ப என்னும் பொருள்களின் றொழிலை

உவமைகட்கும் ஏற்றுக. நன்றி கொன்றவரென்றமையால் முன் நன்றி

பெற்றவரென்க. நீங்க உகுத்த பூங்கொம்ப ரன்னாராய் நின்றார் என

வியையும்.

"பூவுதிர் கொம்பென மகளிர் போயினார்"

என்று கம்பர் கூறுவது இங்கு ஒத்து நோக்கற்பாலது. இட்டாங்கே :

அகரநீ தொகுத்தல். (129)





	 	 	 	 	 மின்னாகு வேற்க ணாளோர் விளங்கிழை விடைமே லையன்

		புன்னகைப் போது நோக்கப் போதுமு புரமும் வேனின்

		மன்னவன் புரமுஞ் சுட்ட வல்லவோ கெட்டேன் வாளா

		இன்னவை சுடாது போமோ வேழையேன்* புரமு மென்றாள்.

	 	 (இ - ள்.) மின் நகு வேல் கண்ணாள் ஓர் விளங்கு இழை - மின் போல் விளங்கும் வேல் போன்ற கண்களையுடைய ஓர்

விளங்கிய அணிகளையுடையாள், விடைமேல் ஐயன் -

இடபத்தின்மேல் அமர்ந்தருளும் இவ்வையனுடைய, புன்னகைப்

போதும் - புன்னகையாகிய மலரும், நோக்கப் போதும் -

நோக்கமாகிய மலரும் (முறையே), முப்புரமும் வேனில் மன்னவன்

புரமும் சுட்ட அல்லவோ - மூன்று புரங்களையும் வேனிற்

காலத்திற்குரிய மதவேளின் உடலையும் சுட்டன அல்லவா,

கெட்டேன் - ஆ கெட்டேனே, இன்னவை - இவைகள், ஏழையேன்

புரமும் சுடாது வாளா போமோ என்றாள் - எளியேனது உடலாகிய

புரத்தையும் சுடாமல் வீண்போமோ எ-று.

மின்னலைச் சிரிக்கு மெனலுமாம். புரம் - ஊர், உடம்பு.

கெட்டேன் : வியப்புப் பொருளில் வந்த இடைச் சொல். ஓகாரங்கள்

எதிர்மறை. (130)



* * *



(பா - ம்.) * ஏழையேம்.





	 	 	 உழைவிழி யொருத்தி தன்க ணுருவெளி யாகித் தோன்றுங்

குழகனை யிரண்டு செம்பொற் கொங்கையு மொன்றாய்

வீங்கத்

தழுவுவா ளுற்றங் காணா டடமுலை யிரண்டே யாகி

இழையிடை கிடக்க நீங்கி யிருக்கைகண்

டிடைபோலெய்த்தாள்.



(இ - ள்.) உழைவிழி ஒருத்தி - மான் போன்ற

பார்வையையுடைய ஒரு பெண் தன் கண் - தன் கண்களுக்கு,

உருவெளியாகித் தோன்றும் குழகனை - உருவெளியாகிக்

காணப்படும் மணவாளக் கோலமுடைய இறைவனை. செம்பொன்

கொங்கை இரண்டும் ஒன்றாய் வீங்கத் தழுவுவாள் - செம்பொன்னி

னிறம் வாய்ந்த இரண்டு கொங்கைகளும் விம்மி ஒன்றாகுமாறு

தழுவுகின்றவள், ஊற்றம் காணாள் - பரிசங் காணாதவளாய், இழை

இடை கிடக்க தடமுலை நீங்கி - நூலிழை இடையே தங்குமாறு

பெரிய முலைகள் பிரிந்து, இரண்டேயாகி இருக்கை கண்டு -

இரண்டாகியிருத்தலைக் கண்டு, இடைபோல் எய்த்தாள் - தனது

இடை மெலிந்திருப்பது போல் மெலிந்தாள் எ - று.

உருவெளி - வெளியிற்றோன்றும் பொய்யுருத்தோற்றம்;

ஒன்றையிடையறாது சிந்திப்பார்க்கு அது முன்னிற்பது போல்

தோற்றமுண்டாத லியல்பு. அஃதவன் கண்ணின் குற்றமன்றென்பார்

'உழைவிழி பொருத்தி' என அடையடுத்தார். ஊற்றம் - ஊறு; அம் :

பகுதிப் பொருள் விகுதி. இழையிடைகிடக்க வென்றமையால் முன்

கிடவாமை பெற்றாம். இருக்கை : தொழிற்பெயர். (131)



* * *



(பா - ம்.) * ஏழையேம்.





	 	 	 	 	 வாரிருங் கொங்கை யாளோர் மாதராள் வானோ ருய்யக்

		காரிருள் விடமு ண்டன்று கறுத்ததே யன்று கொன்றைத்

		தாரிருஞ் சடையார் கண்டந் தையன்மீர் தமது நெஞ்சங்

		காரிரும் பென்றே காட்டக் குறியிட்ட கறுப்பே யென்றாள்.

	 	 (இ - ள்.) வார் இருங் கொங்கையாள் ஓர் மாதராள் -

கச்சினையணிந்த பெரிய கொங்கையையுடைய ஒரு பெண், தையன்மீர்

- பெண்களே, கொன்றைத்தார் இருஞ் சடையார் கண்டம் -

கொன்றை மாலையையணிந்த நீண்ட சடையையுடைய இவர்

திருமிடறானது, அன்று வானோர் உய்ய - முன்னொரு காலத்தில்

தேவர்கள் உயிர் பிழைக்க, கார் இருள் விடம் உண்டு கறுத்ததே

அன்று - கரிய இருள் போன்ற நஞ்சினை உண்டதனால்

கறுத்ததேயன்று; (அதிலுள்ள கருமை), தமது நெஞ்சம் - தமது

உள்ளம், கார் இரும்பு என்றே காட்ட - கரிய வலிய

இரும்பேயென்பதைக் காட்டும் பொருட்டு, குறியிட்ட கறுப்பே

என்றாள் - அடையாளமாக இட்ட கறுப்பே யாகும் என்று கூறினாள்

எ - று.

மாதர் - காதல்; உரிச்சொல்; அதனடியாக மாதராள் என

வந்தது. ஏகாரங்கள் தேற்றத்தில் வந்தன. இரும்பே என ஏகாரத்தைப்

பிரித்துக் கூட்டுக. நெஞ்சம் : ஆகுபெயர். (132)





	 	 	 பொன்னவிர் சடையான் முன்னே

				 போனதென் னெஞ்சு தூதாய்*

			அன்னது தாழ்த்த தென்னென்

				 றழுங்குவா ளொருத்தி கெட்டேன்

			என்னது நெஞ்சும் போன

				 தென்றன ளொருத்தி கேட்ட

			மின்னனாள் வேற்கண் சேந்தாள்

				 விளைத்தன ளவளும் பூசல்.



(இ - ள்.) என் நெஞ்சு தூதாய் - எனது மனம் தூதாக, -

பொன் அவிர் சடையான் முன்னே போனது - பொன் போல்

விளங்கும் சடையையுடைய இறைவனிடத்துச் சென்றது; அன்னது -

அது, தாழ்த்தது என் என்று - (என்பால் மீண்டுவரத்) தாமதித்தது

என்னையென்று, ஒருத்தி அழுங்குவாள் - ஒரு மாது வருந்துவாள்;

ஒருத்தி - மற்றொருத்தி, கெட்டேன - ஆ கெட்டேன், என்னது

நெஞ்சும் போனது என்றனள் - என்னுடைய நெஞ்சும் (தூதாகப்)

போயிற்று என்றாள்; கேட்ட மின் அனாள் வேல்கண் சேந்தாள் -

(அதனைக்) கேட்ட மின் போன்ற அப் பெண் (எனக்குரியவரிடத்து

நீ காதல் வைத்தது என்னையெனச் சினந்து) வேல் போன்ற கண்கள்

சிவந்தாள்; அவளும் பூசல் விளைத்தனள் - மற்றொருத்தியும்

அவளோடு அங்ஙனமே போர் விளைத்தாள் எ - று.

இறைவனைத் தனித்தனி தமக்குக் காதலனாகக் கருதியிருந்த

இரு மகளிர் தம்முட் பூசல் விளைத்தமை கூறினார்; கண்கள்

செவந்து அவளும் போர் செய்தனள் என ஒருத்திக்கேயேற்றிப் பிறர்

கூறிய பொருள் பொருந்தாமை காண்க. என்னது : னகரம் விரித்தல்.

(133)



* * *



(பா - ம்.) * நெஞ்சந் தூதாய்.





	 	 செப்பிளங் கொங்கை யாளோர் தெரிவைநீர் திருநோக்

கெம்பால்

வைப்பதென் மதன்போ லெம்மைச் சுடுவதே* மதனுக் காவி

அப்பொழு தளித்தாற் போலெம் மாவியு மளித்தா லின்று

மெய்ப்புக ழுமக்குண் டின்றேற் பெண்பழி விளையு

மென்றாள்.

(இ - ள்.) செப்பு இளங் கொங்கையாள் ஓர் தெரிவை -

செப்பினை ஒத்த இளமையாகிய கொங்கையையுடைய ஒரு பெண், எம்பால் நீர் திருநோக்கு வைப்பது என் - எம்மிடத்து நீர் திருக்கண் பார்வை வைப்பது எற்றுக்கு, மதன் போல் எம்மைச் சுடுவதே -

மதவேளை எரித்தது போல எம்மையும் சுடுகின்றதே, அப்பொழுது

மதனுக்கு ஆவி அளித்தாற்போல் - எரித்த அப்பொழுதே அம்மன்

மதனுக்கு உயிரைக் கொடுத்தது போல, எம் ஆவியும் இன்று

அளித்தால் - எமது உயிரையும் இப்பொழுதே கொடுப்பீரானால்,

உமக்கு மெய்ப்புகழ் உண்டு - உமக்கு உண்மையாகிய புகழ் உளது;

இன்றேல் - கொடாவிடில், பெண் பழி விளையும் என்றாள் - பெண்

பழி உண்டாகும் என்று கூறினாள் எ - று.

மதனைச் சுட்டது போல என விரிக்க. பெண் பழி -

பெண்ணைக் கொன்ற பழி; பெண்ணினைக் கொல்லலாகாதென்பது,



	 "ஆவு மானியற் பார்ப்பன மாக்களும்

பெண்டிரும் பிணியுடையீரும் பேணித்

தென்புல வாழ்நர்க் கருங்கட னிறுக்கும்

பொன்போற் புதல்வர்ப் பெறாஅ தீரும்

எம்மம்பு கடிவிடுது நும்மரண் சேர்மினென

அறத்தாறு நுவலும் பூட்கை."



என்னும் புறப்பாட்டா னறிக. (134)



* * *



(பா - ம்.) * சுடுவதென்.





	 	 	 கவனமால் விடையான் றன்னைக்

				 கடைக்கணித் திலனென் றங்கோர்

			கவணவான் கொடியோ ரோவத்

				 தொழில்வல்லான் குறுக நோக்கி

			இவனைநீ யெழுதித் தந்தால்

				 வேண்டுவ வீவ னென்றாள்

			அவனையா ரெழுத வல்லா

				 ரென்றன னாவி சோர்ந்தாள்.

	 				 		 (இ - ள்.) ஓர் வான் சுவணக்கொடி - சிறந்த பொற்கொடி

போன்ற ஒரு நங்கை, கவனம் மால் விடையான் - விரைந்த

செலவினையுடைய திருமாலாகிய இடபத்தையுடைய இறைவன்,

தன்னைக் கடைக்கணித்திலன் என்று - தன்னைக் கடைக்கணிக்காது

செல்கின்றானென்று கருதி, அங்கு ஓர் ஓவத்தொழில் வல்லான்

குறுக - அவ்விடம் ஓவியத் துறையில் கைபோய ஒருவன் வர,

நோக்கி - (அவனைப்) பார்த்து, இவனை நீ எழுதித் தந்தால் -

இங்குச் செல்லும் குழகனை நீ எழுதித் தரவல்லையேல், வேண்டுவ

ஈவன் என்றாள் - நீ வேண்டுவனவற்றைக் கொடுப்பேன் என்றாள்,

யார் அவனை எழுதவல்லார் என்றனன் - யாவர் அவனை

எழுதவல்லவர் (ஒருவருமில்லை) என்று அவன் கூறினான்; ஆவி

சோர்ந்தாள் - (அது கேட்டு அவள்) உயிர் சோர்ந்தாள் எ - று.

கவனம் - வேகம். கடைக்கணித்தல் : பெயரடியாக வந்த

வினை. ஓவம் - ஓவியம் : விகாரம். ஈவன், அன் : தன்மையில்

வந்தது. அவன் எனவும், என்றலும் அவள் எனவும் வருவித்துரைக்க.

(135)



* * *



(பா - ம்.) * சுடுவதென்.





	 	 	 வலத்தயன் வரவு காணாள் மாலிடங் காணாள் விண்ணோர்

குலத்தையுங்காணாள் மண்ணோர் குழாத்தையுங் காணாள்

ஞானப்

புலத்தவர் போலக் கண்ட பொருளெலா மழுமான் செங்கைத்

தலத்தவன் வடிவாக் கண்டா ளொருதனித் தையன் மாது.

	 		 (இ - ள்.) ஒரு தனித் தையல் மாது - ஓர் ஒப்பற்ற அழகிய

மாது, வலத்து அயன் வரவு காணாள் - வலத்தின்கண் பிரமன்

வருதலையும் காணாது, மால் இடம் காணாள் - திருமால்

இடத்தின்கண் வருதலையும் காணாது, விண்ணோர் குழாத்தையும்

காணாள் - தேவர் கூட்டத்தையும் காணாது, மண்ணோர்

குழாத்தையும் காணாள் - மக்கள் கூட்டத்தையும் காணாது, ஞானப்

புலத்தவர் போல - மெய்யுணர்வுடைய ஞானியர் போல, கண்ட

பொருளெலாம் - பார்த்த பொருள் அனைத்தையும், மழுமான்

செங்கைத் தலத்தவன் வடிவாக் கண்டாள் - மழுவையும் மானையும்

சிவந்த கையிடத்துடைய சிவபெருமானது திருவுருவமாகவே

பார்த்தாள் எ - று.

மெய்ஞ்ஞானிகட்கு, 'பிரபஞ்ச பேதமெலாந் தானாய்த்தோன்றி,'

என்றபடி எல்லாம் சிவனுருவாய்த் தோன்றுமாகலின் ஞானப்புலத்தவர்

பால என்றார். அவனையன்றி வேயொருவரையும் கண்டிலளென்பது

கருத்து. காணாள் என்பன முற்றெச்சங்கள். வடிவா - வடிவாக. (136)





	 	 	 முன்பெற்றங் காலிற்செல்ல வண்ணலை முன்போய்க்

காண்பான்

பின்பற்றி யாசைப் பாசம் பிணித்தெழ வோடு வாளோர்

பொன்பெற்ற முலையாள் கொம்ப ருகுமலர் போலத் தாளின்

மின்பெற்ற காஞ்சி தட்ப விலங்கொடு நடப்பா ளொத்தாள்.

			 			 (இ - ள்.) பெற்றம் காலின் முன் செல்ல - இடபமானது

காற்றைப் போல விரைந்து முன்னே செல்ல, அண்ணலை -

இறைவனை, முன் போய்க் காண்பான் - முன்னே சென்று

காணுதற்பொருட்டு, பின்பற்றி ஆசைப் பாசம் பிணித்து எழ -

பின்றொடர்ந்து ஆசைக் கயிறானது கட்டி இழுத்துச் செல்ல,

ஓடுவாள் ஓர் பொன் பெற்ற முலையாள் - ஓடுகின்றவளாகிய ஒரு

பொன் போலும் தேமல் பூத்த கொங்கையையுடைய பெண், கொம்பர்

உகுமலர் போலமின் பெற்ற காஞ்சி - கொம்பினின்றும் உதிர்கின்ற

மலர் போல (இடையினின்றும் நழுவிய) ஒளிமிக்க மேகலையானது,

தாளில் தட்ப - தனது காலின் மேல் விழுந்து தடுக்க, விலங்கொடு

நடப்பாள் ஒத்தாள் - விலங்கொடு நடக்கும் ஒரு பெண்ணைப்

போன்றாள் எ - று.

காண்பான் : வினையெச்சம். ஓடுவாள் : பெயரெச்சமாயது.

கொம்பர் : போலி. உகுமலர்போல என்றமையால் இடையினின்றும்

நழுவிய என வருவிக்கப்பட்டது. தட்ப - தடுக்க; தளை : பகுதி. (137)





	 	 	 விதுக்கலை மிலைந்து செங்கண் விடையின்மேல் வருமா

னந்த

மதுக்கட றனைக்கண் வாயான் முகந்துண்டு மகளி ரெல்லாம்

புதுக்கலை சரிவ தோரார் புரிவளை கழல்வ தோரார்

முதுக்குறை வகல்வ தோரார் மூழ்கினார் காம வெள்ளம்.

	 		 	 		 (இ - ள்.) விதுக்கலை மிலைந்து - சந்திரனது ஒரு

கலையையணிந்து, செங்கண் விடையின் மேல் வரும் - சிவந்த

கண்களையுடைய இடபத்தின் மேல் வருகின்ற, ஆனந்த மதுக்

கடல்தனை - பேரின்பமாகிய தேன் கடலை, மகளிர் எல்லாம் -

மாதரனைவரும், கண் வாயால் முகந்து உண்டு - கண்களாகிய

வாயால் மொண்டு குடித்து, புதுக் கலை சரிவது ஓரார் - புதிய

ஆடை சோர்வதை உணராமலும், புரிவளை கழல்வது ஓரார் -

விரும்பியணிந்த கைவளைகள் கழலுவதை உணராமலும், முதுக்

குறைவு அகல்வது ஓரார் - பேரறிவு தம்மினின்றும் நீங்குதலை

உணராமலும், காம வெள்ளம் மூழ்கினார் - காம வெள்ளத்தில்

மூழ்கினார்கள் எ - று.

இறைவன் ஆனந்தக் கடலாதலை,

"ஆனந்த மாக்கட லாடுசிற் றம்பலம்"

எனவும்,

"ஆனந்த வெள்ளத் தறைகழலோன்"

எனவும் மாணிக்கவாகப் பெருமான் திருக்கோவையாருட்

கூறுதலானு மறிக; அளவுபடாத ஆனந்தமே

வடிவாகவுடையவனென்பது கருத்து. சுவை மிகுதியானும் மயங்கச்

செய்தலானும் 'மதுக்கடல்' என்றார்; ஏழு கடலுள் மதுக்கடல்

ஒன்றாதலுமுணர்க. உண்டற் கருவி வாயாகலின் 'கண்வாயால்'

என்றார். அளவுபடாத அதனுள் தாம் உண்ணலாமளவு உண்டனரென்பார் 'முகந்துண்டு' என்றார். மதுவுண்டோர் அம்

மயக்கத்தால் கலை முதலியன சோர்தலையும் அறிவு கெடுதலையும்

உணராமை போல இவரும் உணராராயினாரென்க. சரிவது, கழல்வது,

அகல்வது : தொழிற்பெயர்கள். ஓரார் மூன்றும் முற்றெச்சம். (138)





	 	 	 பைத்தழ கெறிக்கு மாடப் பந்திமே னின்று காண்பார்

கைத்தலங் கூப்பி யாங்கே கண்களு நோக்கி யாங்கே

சித்தமுங் குடிபோய்ச் சொல்லுஞ் செயலுமாண் டங்கண்

மாண

வைத்தமண் பாவை யோடு வடிவுவே றற்று நின்றார்.

			 	 		 (இ - ள்.) பைத்து எறிக்கும் அழகு மாடப் பந்தி மேல் நின்று

காண்பார் - பசிய ஒளியை வீசும் அழகிய மாட வரிசைகளின் மேல்

நின்று காணும் பெண்கள், கைத்தலம் கூப்பி யாங்கே - கைகள்

கூப்பிய வண்ணமாகவும், கண்களும் நோக்கியாங்கே - கண்களும்

பார்த்த வண்ணமாகவும் (நின்று), சித்தமும் குடிபோய் - மனமும்

அவரிடம் குடிபோக, சொல்லும் செயலும் மாண்டு - சொல்லுஞ்

செயலும் இறக்க, அங்கண்மாண வைத்த - அவ்விடத்தில்

மாட்சிமைப்பட வைத்த, மண் பாவையோடு - சுதையாற் செய்த

பாவைகளோடு, வடிவு வேறற்று நின்றார் - வடிவு வேறுபாடின்றி

நின்றார்கள் எ - று.

பைத்து - பசியதாகிய ஒளி : பைத்த என்பதன் அகரந்

தொக்கதுமாம். கூப்பிய கைகள் கூப்பியபடியும் நோக்கிய கண்கள்

நோக்கியபடியும் ஒரு பெற்றியாக நின்றென்க. போக, மாள என்னும்

செயவெனெச்சங்கள் செய்தெனெச்சமாய்த் திரிந்து நின்றன; போய்,

மாண்டு என்னும் சினை வினைகள் நின்றார் என்னும் முதல்

வினையோடு முடிந்தன என்னலுமாம். மண் - ஈண்டுச் சுதை;

"மண்மாண் புனைபாவை யற்று" என்பதற்குப் பரிமேலழகர் எழுதிய

உரையை நோக்குக. (139 )





	 	 	 	 அன்பட்ட புரமுங் காம னாகமுஞ் சுட்ட தீயிம்

		மின்பட்ட சடிலத் தண்ணன் மெய்யென்ப தறியார் நோக்கிப்

		பொன்பட்ட கலனு மெய்யும் பொரிகின்றா ரவனைப் புல்லின்

		என்பட்டு விடுமோ வைய வேழைய ராவி யம்மா.

	 		 	 		 (இ - ள்.) அன்பு அட்ட புரமும் - அன்பை ஒழித்த

திரிபுரத்தாரையும், காமன் ஆகமும் - மதவேளின் உடலையும், சுட்ட

தீ - சுட்டெரித்த நெருப்பு, இ மின்பட்ட சடிலத்து அண்ணல் மெய்

என்பது அறியார் - இந்த மின் போன்ற சடையையுடைய இறைவனது

திருவுருவமே என்பதைச் சிறிதும் அறியாதவராய், ஏழையர் - இம்

மகளிர்கள், நோக்கி - (விரும்பிப்) பார்த்து, பொன்பட்ட கலனும்

மெய்யும் பொரிகின்றார் - பொன்னாலாகிய அணிகளும் உடலும்

பொரியப் பெறுகின்றார்கள்; அவனைப் புல்லின் - அவனைத்

தழுவுவாராயின், ஆவி - அவர்கள் உயிர், என் பட்டுவிடுமோ -

என்ன பாடுபடுமோ எ - று.

அட்ட - கொன்ற; ஒழித்த. புரம், புரத்தை விடாமல்

புரத்திலுள்ளாரையும் உணர்த்திற்று : இலக்கணை. மின்பட்ட, பட்ட :

உவமவுருபு. நோக்கு மளவன்றிப் புல்லுதலுஞ் செய்வரேல் என்க.

என் - என்ன வருத்தம். ஏழையரென்றார், எளிமை தோன்ற. ஐய

என்னும் இடைச்சொல் இங்கு இரக்கக் குறிப்பின் மேனின்றது; ஐய -

மென்மையுடைய எனினுமாம். அம்மா : அசைச்சொல். (140)





	 	 	 கொடிகள்பூத் துதிர்ந்த போதிற் கொம்பனார் கலையுஞ்

சங்குந்

தொடிகளுஞ் சுண்ணத் தூளுஞ் சுரர்பொழி மலரு நந்தி

அடிகள்கைப் பிரமபு தாக்கச் சிந்திய வண்ட வாணர்

முடிகளின் மணியுந் தாருங் குப்பையாய் மொய்த்த வீதி.

	 		 	 		 (இ - ள்.) கொடிகள் பூத்து உதிர்ந்த போதில் -

கொடிகளினின்றும் மலர்ந்து சிந்திய மலர்களைப் போல, கொம்பு

அனார் கலையும் சங்கும் தொடிகளும் - பூங் கொம்பை ஒத்த

மகளிர் பானின்றும் சிந்திய மேகலையும் வளைகளும் தொடிகளும்,

சுண்ணத் தூளும் - சுண்ணப் பொடியும், சுரர் பொழி மலரும் -

தேவர்கள் பொழிந்த மலரும், நந்தி அடிகள் கைப்பிரம்பு தாக்கச்

சிந்திய - திருநந்திதேவர் கையிலுள்ள பிரம்பு தாக்குதலால் சிதறிய,

அண்டவாணர் முடிகளின் மணியும் - தேவர்கள் முடிகளிலுள்ள

மாணிக்கங்களும், தாரும் - கற்பகப் பூமாலைகளும் (ஆகிய

இவைகள்), வீதி குப்பையாய் மொய்த்த - வீதியின்கண் குப்பையாய்

மிக்கன எ - று.

கொடிகளினின்றும் உதிர்ந்தவென்க. உதிர்ந்தவென்பதற்

கேற்பக் கலை முதலியவற்றுக்குச் சிந்தியவென்பது வருவிக்கப்

பட்டது. அண்டம் - வானுலகம். வாணர், வாழ்நர் என்பதன் மரூஉ.

மொய்த்த : அன்பெறாதமுற்று: ஏழனுருபு இறுதிக்கண் தொக்கது;



"ஐயுங் கண்ணு மல்லாப் பொருள்வயின்

மெய்யுருபு தொகா விறுதி யான"

என்றார் ஆசிரியர் தொல்காப்பியனா ராகலின். (141)





	 	 துன்னிய தருப்பை கூட வரசிலை துழாவித் தோய்த்துப்

		பொன்னியல் கலச நன்னீர் பூசுரர் வீச வன்னார்

		பன்னியர் வட்ட மாக வானவிற் பதித்தா லென்ன

		மின்னிய மணிசெய் நீரா சனக்கலம்* விதியாற் சுற்ற.



(இ - ள்.) பூசுரர் - அந்தணர்கள், பொன் இயல் கலச நல்

நீர் - பொன்னாலமைந்த கலசத்திலுள்ள நல்ல நீரில், துன்னிய

தருப்பை கூட - நெருங்கிய தருப்பை பொருந்தியிருக்க (அதில்),

அரசிலை துழாவித் தோய்த்து வீச - அரசிலையாற் றுழாவித்

தோய்த்து அந் நீரை வீசவும், அன்னார் பன்னியர் - அவர்களுடைய

மனைவிமார்கள், வானவில் வட்டமாகப் பதித்தால் என்ன - இந்திர

வில்லை வட்டமாக வைத்தாற் போல, மின்னிய மணி செய் நீராசனக்

கலம் - விளங்கிய மணிகளை வட்டமாக வைத்துச் செய்த

நீராஞ்சனத் தட்டினை ஏந்தி, விதியால் சுற்ற - முறைப்படி

சுழற்றவும் எ - று.

பூசுரர் - புவித்தேவர்; கலைவாணரைத் தேவரென்றல் :

வழக்கு. பன்னி: பத்நி யென்பதன் றிரிபு. நீராசனம் - ஆலத்தி. (142)



* * *



(பா - ம்.) * நீராஞ்சனக் கலம்.





	 	 கொடிமுர சாடி செம்பொற் குடமணி நெய்யிற் பூத்த

கடிமல ரனைய தீப மங்குசங் கவரி யென்னும்

படிவமங் கலங்க ளெட்டும் பரித்துநேர் பதுமக் கொம்பர்

வடிவினார் வந்து காட்ட மாளிகை மருங்கிற் செல்வான்

(இ - ள்.) பதுமக் கொம்பர் நேர் வடிவினார் - தாமரை

மலரையுடைய பூங்கொம்பையொத்த வடிவத்தையுடைய மகளிர்,

கொடி - கொடியும், முரசு - பேரிகையும், ஆடி - கண்ணாடியும்,

செம்பொன் குடம் - சிவந்த பொன்னாலாகிய குடமும், மணி -

மணியும், நெய்யில் பூத்த கடிமலர் அனைய தீபம் - நெய்யிலேற்றிய

மணம் பொருந்திய மலர் போன்ற விளக்கும், அங்குசம் -

தோட்டியும், கவரி - சாமரையும், என்னும் படிவும் - என்று

சொல்லப்படும் இவைகளின் வடிவத்தையுடைய, மங்கலங்கள்

எட்டும்- எட்டு மங்கலங்களையும், பரிந்து வந்து காட்ட - ஏந்தி

வந்து காட்டவும், மாளிகை மருங்கில் செல்வான் - திருமாளிகையின்

பக்கத்திற் செல்கின்றான் எ - று.

மேல் 'வேள்விச் சாலையும்' என்னுஞ் செய்யுளிற் கூறிய எட்டு

மங்கலங்களுள் விடை, சீவற்கம், வலம்புரி, சுவத்திகம் என்பன

விலக்கி; கொடி, முரசு, மணி, அங்குசம் என்பன கூட்டியுள்ளமை

காண்க; இதனால் இவர் வெவ்வேறான கொள்கைகளையும் மேற்

கொண்டிருத்தல் புலனாகும். நெய்யில் முளைத்துப் பூத்த மலர்

போலும் என உவமையுமாம். படிவம் - அழகுமாம். பதுமக்கொம்பர் :

இல்பொருளுவம்; பதுமத்திலுள்ள கொம்பரென விரித்துத் திருமகள்

என்றுரைத்தலுமாம். (143)





	 	 	 	 செப்புரங் கவர்ந்த கொங்கை யரம்பையர் தீபங் காட்டுந்

		துப்புர வன்பி னார்க்குத் தூயமெய்ஞ் ஞான நல்கும்

		முப்புரங் கடந்தான் றன்னை மும்முறை யியங்க ளேங்கக்

		கப்புர விளக்கந் தாங்கி வலஞ்செயக் கருணை பூத்தான்.

	 		 	 		 (இ - ள்.) தீபம் காட்டும் துப்புரவு அன்பினார்க்கு -

திருவிளக்கிடும் தூய அன்பினையுடைய தொண்டர்களுக்கு, தூய

மெய்ஞ்ஞானம் நல்கும் - தூய்மையான மெய்யுணர்வைத் தந்தருளும்,

முப்புரம் கடந்தான் - மூன்று புரங்களையும் எரித்த இறைவன்,

செப்பு உரம் கவர்ந்த கொங்கை அரம்பையர் - செப்பினது

வலியைப் போக்கிய கொங்கைகளையுடைய தேவமகளிர், கப்புர

விளக்கம் தாங்கி - கர்ப்பூர விளக்கினை ஏந்தி, இயங்கள் ஏங்க -

வாத்தியங்கள் ஒலிக்க, தன்னை மும்முறை வலஞ்செய - தன்னை

மூன்று முறை வலமாக வர, கருணை பூத்தான் - அருள் செய்தான்

எ - று.

அரம்பையர் வலஞ்செய எனவும், கடந்தான் கருணை

பூத்தான் எனவும் இயையும். துப்புரவு - தூய்மை; உறுதியுமாம்.

நல்குமென்னும் பெயரெச்சம் கடந்தான் என்பதன் விகுதியைக்

கொண்டு முடியும். கப்புரம் : சிதைவு விளக்கிடுவார்க்கு ஞானம்

நல்குதலை,

"விளக்கினார் பெற்றவின்ப மெழுக்கினாற் பதிற்றியாகும்

துளக்கினன் மலர்தொடுத்தாற் றூயவிண் ணேறலாகும்

விளக்கிட்டார் பேறுசொல்லின் மெய்ஞ்ஞெறி ஞானமாகும்

அளப்பில கீதஞ்சொன்னார்க் கடிகடா மருளுமாறே"



என்னும் ஆளுடைய வரசுகள் தேவாரத்தானறிக. (144)





	 	 	 	 கோயின்முன் குறுக லோடு மைம்புலக் குறும்பு தேய்த்த

		தூயநால் வேதச்செல்வர் சுவத்திக ளோத நந்தி

	 		சேயிருந் தடக்கை பற்றிச் செங்கணே றிழிந்து நேர்ந்து

		மாயனு மயனு நீட்டு மலர்க்கர மிருபாற் பற்றி.

	 			 		 (இ - ள்.) கோயில் முன் குறுகலோடும் - திருக்கோயிலின்

முன் சென்றவுடன், ஐம்புலக் குறும்பு தேய்த்த - ஐம்புலன்களாகிய

குறுப்புகளை அழித்த, தூய நால்வேதச் செல்வர் - புனிதமான

நான்மறை வாழ்க்கையையுடைய அந்தணர்கள், சுவத்திகள் ஒத -

மங்கலங் கூற, நந்தி சேயிருந் தடக்கை பற்றி - திருநந்தி தேவரின்

சிவந்த நீண்ட பெரிய கரங்களைப் பிடித்து, செங்கண் ஏறு இழிந்து -

சிவந்த கண்களையுடைய இடபத்தினின்றும் இறங்கி, மாயனும்

அயனும் இருபால் நேர்ந்து - திருமாலும் பிரமனும் இரு பக்கத்தும்

வந்து நீட்டு மலர்க் கரம் பற்றி - நீட்டிய மலர் போன்ற கைகளைப்

பற்றிக் கொண்டு எ - று.

குறும்பு - பகையாகிய குறு நிலவரசு; "அவமிகும் புலப்பகை

கடந்து" என்றார் முன்னும். சுவத்தி - நல முண்டாகவெனக் கூறும்

மங்கலமொழி. இரு தட : ஒரு பொருட் பன்மொழியுமாம். (145)





	 	 	 எதிர்ந்தரு மறைகள் காணா திளைத்தடி சுமந்து காணும்

		முதிர்ந்தவன் புருவ மான பாதுகை முடிமேற் சத்தி

		பதிந்தவர் தலைமேற் கொண்டு பாசவல் வினைதீர்த் துள்ளம்

		பொதிந்துபே ரின்பநல்கும் பொன்னடிப் போது சாத்தி.

	 		 	 		 (இ - ள்.) அருமறைகள் எதிர்ந்து காணாது - அரிய

வேதங்கள் தேடிக் காண மாட்டாமல், இளைத்து - மெலிந்து, அடி

சுமந்து காணும் முதிர்ந்த அன்பு உருவமான - (இனி) திருவடிகளைச்

சுமந்தாதல் காண வேண்டுமெனக் கருதி முறுகிய அன்புடன்

வடிவமாகிய, பாதுகை முடிமேல் - பாதுகையின் முடியின்மேல், சத்தி

பதிந்தவர் - சத்திநி பாதம் உற்றவர், தலைமேற்கொண்டு -

முடியின்மேற் கொள்ளப் பெற்று, பாச வல்வினை தீர்த்து உள்ளம்

பொதிந்து - (அவர்கள்) ஆணவ மாயைகளையும் வலிய

வினையையும் போக்கி உள்ளத்தில் நீங்காது நின்று, பேர் இன்பம்

நல்கும் பொன் அடிப்போது சாத்தி - பேரின்பத்தையருளும் பொன்

போன்ற திருவடி மலர்களைச் சாத்தி எ - று.

மறைகள் எதிர்ந்து காணாமல் அன்மைச் சொல்லினாற்

கூறியிளைக்கு மென்பது முன்னும் கூறப்பட்டது. காணும் அன்பு -

காண வேண்டுமென்னும் அன்புடன். பாதுகை முடிமேல் அடிப்போது

சாத்தி என வியையும். சத்தி பதிந்தவர் - சத்திநிபாத முற்றவர்;

திருவருட் சத்தி பதியப்பெற்றவர். கொண்டு - கொள்ளப் பெற்று;

கொள்ளவென்றுமாம். வினையென வேறு வருதலின் பாசமென்றது

ஆணவத்தையும் மாயையும் ஆம்; பாசமாகிய வினையென்று கூறி,

ஆணவ மாயைகளை உபலக்கணத்தாற் கொள்ளலுமாம். சத்தி பதிந்த

பின் பாச நீக்கமும் இன்பப் பேறும் முறையே உண்டாமென்க.

இறைவற்கு வேதமே பாதுகையென்பதனை,

"மறையே நமது பீடிகையா மறையே நமது பாதுகையாம்"

என இந்நூலுட் பின் வருவதனாலுமுணர்க. 'முடிமேற் சாத்தி' என

ஒரு சாரார் கொண்ட பாடம் பொருந்தாமையுணர்க. (146)





	 	 பையர வுரியி னன்ன நடைப்படாம் பரப்பிப் பெய்த

கொய்யவிழ் போது நீத்தங்* குரைகழ லடிந னைப்பத்

தெய்வமந் தார மாரி திருமுடி நனைப்பத் தென்னர்

உய்யவந் தருளு மையன் உள்ளெழுந் தருளுமெல்லை.

(இ - ள்.) பை அரவு உரியின் அன்ன நடைப் படாம்

பரப்பி - படத்தினையுடைய பாம்பின் களைந்த தோலையொத்த

நடைப் பாவாடையை விரித்து (அதன் மேல்), பெய்த - பரப்பிய,

கொய் - காம்பு களைந்த, அவிழ் - இதழ் விரிந்த, போது நீத்தம் -

மலர்களின் வெள்ளம், குரைகழல் அடி நனைப்ப - ஒலிக்கும்

வீரகண்டையையணிந்த திருவடிகளை நனைக்கவும், தெய்வ

மந்தாரம் மாரி - (தேவர்கள் பொழியும்) தெய்வத் தன்மை

பொருந்திய மந்தார மலர் மழை, திருமுடி நனைப்ப - திருமுடியை

நனைக்கவும், தென்னர் உய்யவந்தருளும் ஐயன் - பாண்டியர்கள்

ஈடேற வந்த தலைவனாகிய சிவபெருமான், உள் எழுந்தருளும்

எல்லை - திருக்கோயிலினுள்ளே எழுந்தருளும் பொழுது எ - று.

மென்மையும் பூத்தொழிலுமுடைமையால் படாத்திற்கு அரவுரி

உவமம்;

"நோக்கு நுழைகல்லா நுண்மைய பூக்கனிந்

தரவுரி யன்ன வறுவை நல்கி"

எனப் பொருநராற்றுப்படையுள் வருதல் காண்க. மந்தாரம்

ஏனையவற்றிற்கும் உபலக்கணம். (147)



* * *





(பா - ம்.) * போதினீத்தம்.





	 	 	 	 மங்கல மகளி ரோடுங் காஞ்சன மாலை வந்து

		கங்கையின் முகந்த செம்பொற் கரகநீ ரனையார் வாக்கத்

		திங்களங் கண்ணி வேய்ந்த சிவபரஞ் சோதிபாத

		பங்கயம் விளக்கி யந்நீர் தலைப்பெய்து பருகி நின்றாள்.



(இ - ள்.) மங்கல மகளிரோடும் காஞ்சனமாலை வந்து -

மங்கல நாண் உடைய பெண்களோடும் காஞ்சனமாலை வந்து,

கங்கையின் முகந்த - கங்கையினின்றும் மொண்டு கொண்டு வந்த,

செம்பொன் கரகநீர் - சிவந்த பொன்னாலாகிய கரகத்திலுள்ள நீரை,

அனையார் வாக்க - அப் பெண்கள் வார்க்க, திங்கள் அம் கண்ணி

வேய்ந்த - திங்களாகிய அழகிய மாலையை அணிந்த, சிவபரம்

சோதி பாத பங்கயம் விளக்கி - சிவபரஞ் சுடரின் திருவடித்

தாமரைகளை விளக்கி, அந்நீர் தலைப்பெய்து பருகி நின்றாள் -

அங்ஙனம் விளக்கிய தீர்த்தத்தைச் சென்னியிற்றெளித்து உள்ளும்

பருகி நின்று எ - று.

மங்கல மகளிர் - சுமங்கிலிகள். காஞ்சனமாலை

கணவனையிழந்திருத்தலின் 'மங்கல மகளிரோடும் வந்து' என்றார்.

நின்றாள் : எச்சம். (148)





	 	 	 	 பாதநாண் மலர்மே லீரம் புலரவெண் பட்டா னீவிச்

		சீதமென் பனிநீ ராட்டி மான்மதச் சேறு பூசித்

		தாதவிழ் புதுமந் தாரப் பொன்மலர் சாத்திச் சென்னி

		மீதிரு கரங்கள் கூப்பி வேறுநின் றிதனைச் சொன்னாள்.



(இ - ள்.) நாள் மலர் பாதம் மேல் ஈரம் புலர - அன்றலர்ந்த

தாமரை மலர் போன்ற திருவடிகளிலுள்ள ஈரம் புலருமாறு,

வெண்பட்டால் நீவி - வெள்ளிய பட்டாடையால் துடைத்து, சீத

மென்பனி நீர் ஆட்டி - குளிர்ந்த மெல்லிய பனி நீரால்

திருமஞ்சனம் செய்து, மான்மதச் சேறு பூசி - மிருக மதத்தோடு

கலந்த சந்தனக் குழம்பை அப்பி, தாது அவிழ் புது மந்தாரப் பொன்

மலர் சாத்தி - மகரந்தத்தோடு விரிந்த புதிய மந்தாரத்தின்

பொன்னிறம் வாய்ந்த மலர்களைச் சூட்டி, வேறு நின்று - ஒரு சிறை

ஒதுங்கி நின்று, சென்னி மீது இரு கரங்கள் கூப்பி - முடியின் மேல்

இரண்டு கைகளையும் குவித்து, இதனைச் சொன்னாள் - இதனைக்

கூறுகின்றாள் எ-று.

நீவதல் - துடைத்தல். இரு கரங்களும் என்னும் உம்மை

தொக்கது. வேறு நின்று - ஒதுங்கி நின்று. இதுவென்றது மேல்

வருவதனை. (149)





	 	 	 அருமையா லடியேன் பெற்ற வணங்கினை வதுவை செய்தித்

திருநகர்த் திருவுங் கன்னித் தேயமுங் கைக்கொண்

டாள்கென்

றுரை செய்தா ளதற்கு நேர்வா ருண்ணகை யுடைய ராகி

மருகனா ரியங்க ளார்ப்ப வதுவைமண் டபத்தைச்

சார்ந்தார்.



(இ - ள்.) அருமையால் அடியேன் பெற்ற அணங்கினை -

அரிய தவத்தால் அடியாளாகிய யான் பெற்ற தெய்வக் கன்னியை,

வதுவை செய்து, திருமணம் செய்து, இ திருநகர்த் திருவும் கன்னித்

தேயமும் - இந்த அழகிய நகரின் செல்ளத்தையும் கன்னி

நாட்டையும், கைக் கொண்டு ஆள்க என்று உரை செய்தாள் -

பெற்று ஆள்வீராக என்று கூறி வேண்டினாள்; அதற்கு நேர்வார்

மருகனார் - அதற்கு உடன்படுவாராகிய மருமகனார், உள் நகை

உடையாரகி - புன்னகை உடையவராகி, இயங்கள் ஆர்ப்ப வதுவை

மண்டபத்தைச் சார்ந்தார் - இயங்கள் ஒலிக்கத் திருமண

மண்டபத்தை அடைந்தார் எ - று.

ஆள்கென்று அகரந் தொக்கது. நேர்வாராகிய

மருமகனாரென்க. மருமகனார் நேர்வாராய் எனவுரைத்தலுமாம்.

நேர்தற் குறிப்பைப் புலப்படுத்தினாரென்பார் 'உண்ணகை

யுடையராகி' என்றார். (150)





	 	 	 அருத்தநான் மறைக ளார்ப்ப வரிமணித் தவிசி லேறி

		நிருத்தனாங் கிருந்து சூழ நின்றமா லயனை யேனை

		உருத்திரா தியரைப் பின்னு மொழிந்தவா னவரைத் தத்தந்

		திருத்தகு தவிசின் மேவத் திருக்கடை நாட்டம் வைத்தான்.



(இ - ள்.) நிருத்தன் - இறைவன், அருத்தம் நால் மறைகள்

ஆர்ப்ப - பொருளமைந்த நான்கு மறைகளும் ஒலிக்க, மணி

அரித்தவிசில் ஏறி ஆங்கு இருந்து - இரத்தின சிங்காதனத்திலேறி

வீற்றிருந்து, சூழ நின்ற - சுற்றிலும் நின்ற, மால் அயனை -

திருமாலையும் பிரமனையும், ஏனை உருத்திர ஆதியரை - மற்றை

உருத்திரர் முதலானவரையும், பின்னும் ஒழிந்த வானவரை - மற்றும்

எஞ்சிய தேவரையும், தத்தம் திருத்தகு தவிசில் மேவத் திருக்கடை

நாட்டம் வைத்தான் - அவரவர்க்கமைந்த அழகு பொருந்திய

ஆதனங்களில் இருக்குமாறு திருக்கடைக்கண் செய்தருளினான்

எ - று.

ஆங்கு : அசை. சிறப்பு நோக்கி 'உருத்திராதியரை' யென்றும்,

'ஒழிந்த வானவரை' யென்றும் பிரித்தோதினார். கடைநாட்டம்

வைத்தல் - கடைக்கணித்தல். (151)





	 	 	 	 	 விண்டல வானோ ரேனோர் மிடைதலான் ஞாலச் செல்வி

		பண்டைய ளன்றி யின்று பரித்தனள் பௌவ மேழும்

		உண்டவன் றன்னைத் தானின் றுத்தரத் திருத்தி னானோ

		அண்டர்நா யகன்ற னாணை வலியினோ வறியே மம்மா.

	 	 (இ - ள்.) விண் தல வானோர் ஏனோர் மிடைதலால் -

வானுலகத்தவராய தேவர்களும் ஏனைய உலகத்தவர்களும்

நெருங்குதலால், ஞாலச் செல்வி - புவிமகள், பண்டையள் அன்றி

இன்று பரித்தனள் - முன் போல ஒரு புறஞ் சாயாது இன்று சம

நிலையில் நின்றே தாங்கினள். பௌவம் ஏழும் உண்டவன் தன்னை

- ஏழு கடலையும் பருகிய குறுமுனியை, தான் இன்று உத்தரத்து

இருத்தினானோ - தான் இப்பொழுது வடதிசையிலிருக்கச்

செய்தானோ (அன்றி), அண்டர் நாயகன் தன் ஆணை வலியினோ

- தேவர்களுக்கு நாயகனாகிய சிவபெருமானது ஆணை

வலிமையினாலோ, அறியேம் - நாம் அறியோம் எ - று.

மிடைதலாற் பண்டு எய்திய தன்மையாளன்றியென்க. முன்

மலையரையன் புதல்வியாக விருந்த இறைவியைத் திருமணஞ்

செய்யுங் காலத்தில் வானோரும் ஏனோரும் கூடியிருந்தமையால்

புவியின் தெற்கெல்லை உயர்ந்து வடக்கெல்லை தாழ்ந்ததாகலின்

'பண்டையளன்றி' என்றார். அப்பொழுது அகத்தியனைத்

தெற்கிலிருத்திப் புவியைச் சமனுறச் செய்தானாகலின் 'இன்றுத்தரத்

திருத்தினானோ, என்றார். தான் : இறைவன். இருத்த அதனானோ

அன்றி வலியினானோ என்க. அவனது திருவருளின் பெற்றி

உணர்தற் கரிதென்பார் 'அறியேம்' என்றார். அம்மா : வியப்பிடைச்

சொல். (152)





	 	 	 	 மாமணித் தவிசில் வைகி மணவினைக் கடுத்த வோரை

		தாம்வரு மளவும் வானத் தமனிய மலர்க்கொம் பன்னார்

		காமரு நடன நோக்கிக் கருணைசெய் திருந்தா னிப்பாற்

		கோமகள் வதுவைக் கோலம் புனைதிறங் கூற லுற்றேன்.



(இ - ள்.) மாமணித் தவிசில் வைகி - பெரிய மணிகள்

பதித்த சிங்காதனத்தில் வீற்றிருந்தருளி, மண வினைக்கு அடுத்த

ஓரை வரும் அளவும் - திருமணச் செயலுக்குப் பொருந்திய

முழுத்தம் வருங்காறும், வானத் தமனிய மலர்க் கொம்பு அன்னார் -

வானுலகத்துள்ள பொற்பூங் கொம்பையொத்த அரம்பையர் புரியும்,

காமரு நடனம் நோக்கிக் கருணை செய்து இருந்தான் - அழகிய

ஆட்டத்தைப் பார்த்து அருள் செய்து இருந்தான்; இப்பால் - இனி,

கோமகள் வருவைக் கோலம் புனைதிறம் கூறலுற்றேன் - அரச

குமாரியாகிய தாடதகைப் பிராட்டியார் திருமணக் கோலம் செய்து

கொள்ளும் வகையைச் சொல்லத் தொடங்கினேன் எ - று.

அடுத்த - பொருந்திய; ஒரை - இலக்கினம் : முழுத்தம்.

தாம் : அசை. காமரு, உ : சாரியை; காமம் மரு என்பது காமரு

என்றாயிற்று என காமம் மரு என்பது காமரு என்றாயிற்று

எனலுமாம். (153)





	 	 	 	 	 மாசறுத் தெமையா னந்த வாரிநீ ராட்டிப் பண்டைத்

		தேசுரு விளக்க வல்ல சிவபரம் பரையைச் செம்பொன்

		ஆசனத் திருத்தி நான மணிந்துகுங் குமச்சே றப்பி

		வாசநீ ராட்டி னார்கண் மதிமுகக் கொம்ப ரன்னார்.

	 	 (இ - ள்.) மாசு அறுத்து எம்மை ஆனந்த வாரி நீர் ஆட்டி

- பாசமாகிய குற்றத்தைப் போக்கி எம்மைப் பேரின்ப வெள்ள நீரில்

மூழ்குவித்து, பண்டைத் தேசு உரு விளக்கவல்ல சிவ பரம்பரையை

- அனாதியேயுள்ள ஒளியுருவை விளக்கவல்ல சிவசத்தியாகிய

பிராட்டியாரை, மதிமுகக் கொம்பர் அன்னார் - சந்திரன்போலு

முகத்தையுடைய பூங்கொம்பு போன்ற மகளிர் செம்பொன் ஆசனத்து

இருத்தி - சிவந்த பொற்றவிசிலிருக்கச் செய்து, நானம் அணிந்து

குங்குமச் சேறு அப்பி - கத்தூரி திமிர்ந்து குங்குமச் சேற்றைப் பூசி,

வாசநீர் ஆடினார்கள் - மணமூட்டிய நீரால் திருமஞ்சனஞ்

செய்வித்தார்கள் எ - று.

ஆனந்த வாரிநீர் என்பதனை,

"வான்வந்த சிந்தை மலங்கழுவ வந்திழியும்

ஆனந்தங் காணுடையா னாறு"

எனத் திருவாசகம் திருத்தசாங்கத்துட் கூறுதலானுமறிக.

ஆன்மாவானது சொரூபத்தில் கறையற்றதாகலின் "பண்டைத்தேசுரு"

என்றார்; தேசு - ஒளி; சிவத்துவமென்னலுமாம்;

"சிவனுளத்தே தோன்றித் தீயிரும்பைச் செய்வதுபோற்

சீவன் றன்னைப்

பந்தனையை யறுத்துத்தா னாக்கித்தன் னுருவப்

பரப்பையெலாங் கொடுபுகுந்து பதிப்பனிவன் பாலே"

எனச் சிவஞானசித்தி கூறுவது காண்க. இறைவன் தன் அருட்

சத்தியால் ஆன்மாக்களின் பாசத்தையகற்றிச் சொரூபத்தை

விளக்குதல் கூறினார். (154)





	 	 	 	 முரசொடு சங்க மேங்க மூழ்கிநுண் டூசு சாத்தி

		அரசிய லறத்திற் கேற்ப வந்தணர்க் குரிய தானம்

		விரைசெறி தளிர்க்கை யார வேண்டுவ வெறுப்பத் தந்து

		திரைசெய்நீ ரமுத மன்னா டிருமணக் கோலங் கொள்வாள்.



(இ - ள்.) முரசொடு சங்கம் ஏங்க - பேரிகையும் சங்கமும்

ஒலிக்க, மூழ்கி - நீராடி, நுண் தூசு சாத்தி - மெல்லிய ஆடை

உடுத்து, அரசியல் அறத்திற்கு ஏற்ப - அரச தருமத்துக்குப்

பொருந்த, அந்தணர்க்கு உரிய தானம் - அந்தணர்க்குப் பொருந்திய

தானங்களாக, வேண்டுவ வெறுப்ப. அவர்கள் வேண்டும்

பொருள்களை வெறுக்குமாறு, விரை செறி தளிர்க்கை ஆரத் தந்து -

மணமிக்க தளிர் போன்ற கையால் நிறையக் கொடுத்து, திரைசெய்

நீர் அமுதம் போன்ற பிராட்டியார், திருமணக் கோலம் கொள்வாள்

- திருமணக் கோலம் செய்து கொள்ளத் தொடங்கினார் எ - று.

வேண்டுவ : வினையாலணையும் பெயர். அவாவற என்பார்

'வெறுப்ப' என்றார். (155)





	 	 செம்மலர்த் திருவும் வெள்ளைச் செழுமலர்த் திருவுந்

தங்கள்

கைம்மலர்த் தவப்பே றின்று காட்டுவார் போல நங்கை

அம்மல ரனிச்ச மஞ்சு மடியிற்செம் பஞ்சு தீட்டி

மைம்மலர்க் குழன்மேல் வாசக் காசறை வழியப் பெய்து.

(இ - ள்.) செம்மலர்த் திருவும் - செந்தாமரை மலரில்

இருக்கும் திருமகளும், வெள்ளைச் செழுமலர்த் திருவும் -

செழுமையாகிய வெண்டாமரை மலரில் இருக்குங் கலைமகளும்,

தங்கள் கைமலர் தவப்பேறு இன்று காட்டுவார்போல - தங்கள்

கைகளாகிய மலர் செய்த தவப்பயனை இன்று காட்டுகின்றவர்

போல, நங்கை அம் அனிச்ச மலர் அஞ்சும் அடியில்

- பிராட்டியாரின் அழகிய அனிச்சப் பூவை மிதிக்க அஞ்சுகின்ற

திருவடிகளில், செம்பஞ்சு தீட்டி - செம்பஞ்சுக் குழம்பை ஊட்டி,

மை மலர்க் குழல்மேல் - முகில் போன்ற மலரையணிந்த கூந்தலில்,

வாசக்காசறை வழியப் பெய்து - மணமுள்ள மயிர்ச் சாந்தை

நிறையப் பூசி எ - று.

கல்வியும் செல்வமாகலின் கலைமகளைத் திருவென்னும்

பெயராற் கூறினார். மென்மைக்கு ஆற்றாது அனிச்சமும் அஞ்சும்

அடியென்னலுமாம். (156)





	 	 	 கொங்கையின் முகட்டிற் சாந்தங் குளிர்பனி நீர்தோய்த்

தட்டிப்

பங்கய மலர்மே லன்னம் பவளச்செவ் வாய்விட் டார்ப்பத்

தங்கிய வென்ன வார நூபுரந் ததும்பச் செங்கேழ்

அங்கதிர் பாதசாலங் கிண்கிணி யலம்பப் பெய்து.

			 	 			 (இ - ள்.) கொங்கையின் முகட்டில் - கொங்கைகளின்

உச்சியில், சாந்தம் குளிர் பனி நீர் தோய்த்து அட்டி - சந்தனத்தைக்

குளிர்ந்த பனி நீரில் குழைத்துச் சொரிந்து, பங்கய மலர் மேல் -

தாமரை மலரின் மேல், அன்னம் - அன்னங்கள், பவளச் செவ்வாய்

விட்டு ஆர்ப்பத் தங்கிய என்ன - (தமது) பவளம் போன்ற சிவந்த

வாயைத் திறந்து ஒலிக்கத் தங்கினமை போல, ஆர - பொருந்த,

நூபுரம் ததும்ப - சிலம்பு ஒலிக்கவும், செம் கேழ் அம் கதிர் பாத

சாலம் கிண்கிணி அலம்ப - சிவந்த நிறத்தையும் அழகிய

ஒளியையுமுடைய பாதசாலமும் கிண்கிணியும் ஒலிக்கவும், பெய்து -

அவற்றைத் திருவடிகளில் அணிந்து எ - று.

குளிர் பனி நீர் என்புழிப் பனி நீர் பெயர். சிலம்பொலிக்கு

அன்னத்தினொலி உவமம். அடிகள் தாமரை மலர் போலுதலின்

'பங்கய மலர் மேல் அன்னம்..............தங்கிய வென்ன' என்றார்.

தங்கிய : தொழிற் பெயர். பாதசாலம் - பரியகம் என்றும் கூறப்படும்;

பரியகம் இன்னதென்பதனை,

"பொன்னிதழ் பொதிந்த பன்னிற மணிவடம்

பின்னிய தொடரிற் பெருவிரன் மோதிரம்

தன்னொடு தொடக்கித் தமனியச் சிலம்பின்

புறவாய்ச் சூழ்ந்து புணரவைப் பதுவே"





என்னுஞ் சூத்திரத்தாலறிக.	 (157)





	 	 	 	 எண்ணிரண் டிரட்டி கோத்த விரிசிகை யிருபத் தொன்றிற்

பண்ணிய கலாப மீரேழ் பருமநா லிரண்டிற் செய்த

வண்ணமே கலையி ரண்டிற் காஞ்சியிவ் வகையோ ரைந்தும்

புண்ணியக் கொடிவண் டார்ப்பப் பூத்தபோற் புலம்பப்

பூட்டி.

	 	 (இ - ள்.) எண் இரண்டு இரட்டி கோத்த விரிசிகை -

முப்பத்திரண்டு கோவையாகக் கோத்த விரிசிகையும்,

இருபத்தொன்றில் பண்ணிய கலாபம் - இருபத்தொரு கோவையாகச்

செய்த கலாபமும், ஈர் ஏழ் பருமம் - பதினான்கு கோவையாக

இயற்றிய பருமமும், நால் இரண்டில் செய்த வண்ணம் மேகலை -

எட்டுக் கோவையாகச் செய்த அழகிய மேகலையும், இரண்டில்

காஞ்சி - இரண்டு கோவையாகச் செய்த காஞ்சியுமென, இவ்வகை

ஓர் ஐந்தும் - இவ் வேறுபாட்டையுடைய ஐந்து அணிகளையும்,

புண்ணியக் கொடி வண்டு ஆர்ப்பப் பூத்தது போல் - ஒர் அறக்

கொடியயானது வண்டுகள் ஒலிக்கப் பூத்திருத்தல் போல், புலம்பப்

பூட்டி - ஒலிக்கும்படி இடையிலணிந்து எ - று.

கோத்த வென்றதனால் கோவையென்பது கொள்க.

இருபத்தொன்று முதலியவற்றோடும் கோவையென்பதனைக் கூட்டி,

ஆகவென விரித்துரைக்க. இவையெல்லாம் இடையிலணியும்

அணிகள். பூத்த : தொழிற்பெயர் ஈறு தொக்கது. (158)





	 	 	 	 பொன்மணி வண்டு வீழ்ந்த காந்தளம் போது போல

		மின்மணி யாழி கோத்து மெல்விரற் செங்கைக் கேற்ப

		வன்மணி வைர யாப்புக் கடகமுந் தொடியும் வானத்

		தென்மணிக் கரங்கள் கூப்ப விருதடந் தோளி லேற்றி.



(இ - ள்.) பொன் மணி வண்டு வீழ்ந்த - பொன்னிறமும் நீல

மணியின் நிறமும் வாய்ந்த வண்டுகள் தங்கிய காந்தள் அம் போது

போல - அழகிய காந்தள் மலர் போல, மெல் விரல் - மெல்லிய

விரல்கள் (தோன்ற), மின் மணி ஆழி கோத்து - (அவற்றில்)

ஒளிவிடும் நீல மணி பதித்த பொன் மோதிரத்தை அணிந்தும்,

செங்கைக்கு ஏற்ப - சிவந்த கைகளுக்குப் பொருந்த, வல் மணி

வைர யாப்புக் கடகமும் - வலிய வைரத்தாற் செய்த

தலைப்பூட்டையுடைய கடகங்களையும், இருதடம் தோளில் -

இரண்டு பிணைத்த தோள்களில், தொடியும் - தொடிகளையும்,

வானத்து எல் மணி கரங்கள் கூப்ப - வானிலுள்ள சூரியன்

கரங்களைக் குவிக்குமாறு, ஏற்றி - அணிந்து எ - று.

மணியாழி - மரகதத்தாள் செறியுமாம்;

"வாங்குவில் வயிரத்து மரகதத் தாள்செறி

காந்தண் மெல்விரல் கரப்ப வணிந்து"

என்பது சிலப்பதிகாரம். மெல்விரல் தோன்றக் கோத்தென்க.

பத்திகளில் வயிரங்களழுத்தப்பட்ட கடகமுமாம்;

"மத்தக மணியொடு வயிரங்கட்டிய

சித்திரச் சூடகம்"

என்பது சிலப்பதிகாரம். வானத்தினுள்ள எல்லாகிய மணியென்க;

வான் மணியென்பது சூரியனுக்கொரு பெயர். கைகுவித்து

வணங்கவெனவும், ஒளி சுருங்கவெனவும் பொருள்படக் 'கரங்கள்

கூப்ப' என்றார்; கரம் - கை, கிரணம். (159)





	 	 மரகத மாலை யம்பொன் மாலைவித் துரும மாலை

நிரைபடு* வான வில்லி னிழல்பட வாரத் தாமம்

விரைபடு களபச் சேறு மெழுகிய புளகக் கொங்கை

வரைபடு மருவி யன்றி வனப்புநீர் நுரையு மான.



(இ - ள்.) விரைபடு கபளச் சேறு மெழுகிய புளகக்

கொங்கை - மணம் பொருந்திய களபக் குழம்பால் மெழுகப்பட்ட

புளக மரும்பிய கொங்கைகளில், மரகத மாலை அம் பொன் மாலை

வித்துரும மாலை - மரகத மாலையும் அழகிய பொன் மாலையும்

பவள மாலையும், நிரைபடு வான வில்லின் நிழல்பட - வரிசைப்பட்ட

இந்திர வில்லைப் போல ஒளி வீசவும், ஆரத் தாமம் - முத்துமாலை,

வரைபடும் அருவியன்றி - மலையினின்றும் வீழும்

அருவியையொத்திருப்பதன்றி, வனப்பு நீர் நுரையுமான - அழகாகிய

நீரின் நுரையையும் ஒத்திருக்கவும் எ - று.

பன்னிற மாலைகளாதலின் இந்திரவில்லை உவமை கூறினார்.

வித்துருமம் - பவளம். ஆரம் - முத்து. களபம் - கலவை.

வனப்பாகிய நீர் என உருவகம். (160)



* * *



(பா - ம்.) * நிரைபட.





	 	 	 	 உருவமுந் துடுவா யம்முத் துடுத்தபல் காசு கோளாய்

		மருவவக் காசு சூழ்ந்த மாமணி கதிராய்க் கங்குல்

		வெருவவிட் டிமைக்கு மார மேருவின் புறஞ்சூழ்ந் தாடுந்

		துருவசக் கரம்போற் கொங்கை துயல்வர விளங்கச் சூட்டி.



(இ - ள்.) உருவம் முத்து உடுவாய் - பருத்த முத்துக்கள்

விண்மீன்களாகவும், அ முத்து உடுத்த பல்காசு கோளாய் - அம்

முத்துக்களைச் சூழ்ந்த பல மணிகள் கோட்களாகவும், அ காசு

சூழ்ந்த மாமணி கதிராய் மருவ - அம்மணிகளாற் சூழப்பட்ட பெரிய

நடு நாயக மணி சூரியயனாகவும் பொருந்தப் (புனைந்த), கங்குல்

வெருவ விட்டு இமைக்கும் ஆரம் - இருளஞ்சியோட ஒளிவிட்டு

விளங்கும் பதக்கமானது, மேருவின் புறம் சூழ்ந்து ஆடும் துருவ

சக்கரம் போல, கொங்கை துயல் வர - அக் கொங்கைகளில்

அசையவும், விளங்கச் சூட்டி - விளக்கமுற அணிந்து எ - று.

கோள் - ஈண்டு ஞாயிறும் இராகு கேதுக்களும் ஒழிந்த

ஏனைய கிரகங்கள். ஆய் : செயவெனெச்சத் திரிபு. ஆரம் -

பதக்கம். துருவ சக்கரத்தில் கோட்களும் நாட்களும் உடுக்களும்

அடங்கியிருத்தலின் அதனை உவமை கூறினார். கொங்கையை

மேருவாகக் கொள்க. மேற்பாட்டிலுள்ள நிழல்பட, மான என்னும்

எச்சங்களையும், இப்பாட்டிலுள்ள துயல்வர என்னும் எச்சத்தையும்

சூட்டியென்பதனைக் கொண்டு முடிக்க. இச் செய்யுளில் உருவகத்தை

அங்கமாகக் கொண்டு உவமையணி வந்தது. (161)





	 	 	 	 கொடிக்கய லினமாய் நின்ற கோட்சுறா வேறும் வீறு

தொடிக்கலை மதியுந் தங்கோன் றொல்குல விளக்காய்த்

தோன்றும்

பிடிக்கிரு காதி னூடு மந்தணம் பேசு மாபோல்

வடிக்குழை மகரத் தோடு பரிதிவாண் மழுங்கச் சேர்த்து.

	 	 (இ - ள்.) கொடி கயல் இனமாய் நின்ற கோள் சுறா ஏறும் -

கொடியில் எழுதிய கயலுக்குச் சுற்றமாக நின்ற வலிய மகர வேறும்,

வீறு கலைதொடி மதியும் - உயரும் கலைகளையுடைய வட்டமாகிய

சந்திரனும், தம் கோன் தொல் குல விளக்காய்த் தோன்றும்

பிடிக்குதம் தலைவனாகிய மலயத்துவச பாண்டியனுக்குப் பழைய குல

விளக்காய்த் தோன்றியருளிய பெண் யானை போன்ற

பிராட்டியாரின், இரு காதின் ஊடும் மந்தணம் பேசுமா போல் -

இரண்டு திருச்செவிகளினும் இரகசியம் பேசுந் தன்மை போல.

வடிக்குழை - வடித்த குழைகளை, மகரத்தோடு - மகர

குண்டலங்களோடு, பரிதிவாள் மழுங்கச் சேர்த்து - சூரியன் ஒளி

மழுங்குமாறு அணிந்து எ - று.

கோள் - வலிமை. தொடி - வட்டம். தங்கோன் என்பதற்குச்

சுறவுக்கேற்பத் தம் தலைவன் என்றும், மதிக்கேற்பத் தம் வழியில்

வந்த தலைவன் என்றும் பொருள் கொள்க. பாண்டியர் குலம்

'படைப்புக் காலந் தொடங்கி மேம்பட்டு வரு'வதாகலின் 'தொல்

குலம்' என்றார்; பாண்டியர்க்குப் பழையர் என்பது ஓர் பெயராதலும்

நோக்குக. மந்தணம் - மறை; மந்தணம் பேசுவார் பிறரறியாவாறு

காதிற் பேசுவரென்க : "செவிச் சொல்லும்" என்றார் வள்ளுவனாரும்.

மகரம் - மகர குண்டலம்; தோடு எனப் பிரித்தல் பொருந்தாது. (162)





	 	 	 மழைக்குமா மதிக்கு நாப்பண் வாணவிற் கிடந்தா லொப்ப

		இழைக்குமா மணிசூழ் பட்ட மிலம்பக மிலங்கப் பெய்து

		தழைக்குமா முகிலை மைந்தன் றளையிடல் காட்டு மாபோற்

		குழைக்குநீர்த் தகர ஞாழற் கோதைமேற் கோதை யார்த்து.



(இ - ள்.) மழைக்கும் மாமதிக்கும் நாப்பண் - முகிலுக்கும்

நிறை மதிக்கும் நடுவில், வானவில் கிடந்தால் ஒப்ப - இந்திரவில்

கிடந்தாற்போல, இழைக்கும் மாமணி சூழ் பட்டம் - அழுத்திய

பெரிய மணிகள் சூழ்ந்த பட்டமும், இலம்பகம் - நுதலணி மாலையும்,

இலங்கப் பெய்து - விளங்க அணிந்து, தழைக்கும் மா முகிலை -

செழித்த கரிய முகிலை, மைந்தன் தளையிடல் காட்டுமா போல் -

புதல்வனாகிய உக்கிர குமார பாண்டியன் (பின்) தளையிடுதலைக்

காட்டுதல் போல, நீர் குழைக்கும் தகர ஞாழல் கோதைமேல் - பனி

நீரில் குழைத்த மயிர்ச் சாந்தணிந்த கூந்தலின் மேல், கோதை

ஆர்த்து - மாலையைச் சூட்டி எ - று.

இலம்பகம் - நெற்றிச் சூட்டாகிய மாலை. காட்டுமாறு : ஈறு

தொக்கது. தகர ஞாழல் : தகரமும் ஞாழலும் கூடிய சாந்து என

அன்மொழித் தொகை. (163)





	 	 	 கற்பகங் கொடுத்த விந்தக் காமரு கலன்க ளெல்லாம்

பொற்பமெய்ப் படுத்து முக்கட் புனிதனுக் கீறி லாத

அற்புத மகிழ்ச்சி தோன்ற வழகுசெய் தமையந் தோன்றச்

சொற்கலை யாளும் பூவின் கிழத்தியுந் தொழுது நோக்கி.

(இ - ள்.) கற்பகம் கொடுத்த இந்தக் காமரு கலன்கள்

எல்லாம் - கற்பகத்தரு அளித்த இந்த அழகிய அணிகளையெல்லாம்,

பொற்ப மெய்ப் படுத்து - அழகுபடத் திருமேனியில் அணிந்து,

முக்கண் புனிதனுக்கு - மூன்று கண்களையுடைய சிவபெருமானுக்கு,

ஈறு இலாத - முடிவில்லாத, அற்புதம் மகிழ்ச்சி தோன்ற - வியப்பும்

மகிழ்வும் உண்டாக, அழுகு செய்து - ஒப்பனை செய்து, அமையம்

தோன்ற - நல்லோரை வர, சொல் கலையாளும் பூவின் கிழத்தியும்

- கலைமகளும் திருமகளும், தொழுது - வணங்கி, நோக்கி -

(அழகைக் கண்குளிரக்) கண்டு எ - று.

காமரு என்பதற்கு முன் உரைத்தமை காண்க. அற்புதம்

மகிழ்ச்சிக்கு அடையுமாம். சொல் - புகழுமாம். கமலையென்பது

திருமகட்குச் சிறந்த பெயராகலின் 'பூவின் கிழத்தி' என்றார்.

நோக்கித் தொழுது என மாறியுரைத்தலும் அமையும். (164)





	 	 	 	 சுந்தர வல்லி தன்னைச் சோபன மென்று வாழ்த்தி

		வந்திரு கையுந் தங்கண் மாந்தளிர்க் கைக ணீட்டக்

		கொந்தவிழ் கோதை மாது மறமெலாங் குடிகொண் டேறும்

		அந்தளிர்ச் செங்கை பற்றா வெழுந்தனண் மறைக ளார்ப்ப.



(இ - ள்.) சுந்தரவல்லி தன்னைச் சோபனம் என்று வாழ்த்தி

- சுந்தரவல்லியாகிய தடாதகைப் பிராட்டியாரை மங்கலம் என்று

வாழ்த்துப் பாடி, இரு கையும் வந்து - இரு பக்கமும் வந்து, தங்கள்

மாந்தளிர்க் கைகள் நீட்ட - தங்களுடைய மாந்தளிர் போன்ற

(மெல்லிய) கைகளை நீட்ட (அவைகளை), கொந்து அவிழ் கோதை

மாதும் - பூங்கொத்து அலர்ந்த கூந்தலையுடைய பிராட்டியாரும்,

அறம் எலாம் குடி கொண்டு ஏறும் - முப்பத்திரண்டு அறங்களும்

குடி கொண்டு ஏறிய, அம் தளிர்ச் செங்கை பற்றா - அழகிய தளிர்

போன்ற சிவந்த கைகளாற் பற்றிக் கொண்டு, மறைகள் ஆர்ப்ப

எழுந்தனள் - வேதங்கள் ஒலிக்க எழுந்தருளினார் எ - று.

தன்னை வாழ்த்தியென இயையும். இரு கை - இரு பக்கம்.

கையால் அறம் வளர்த்தாளாகலின் அறமெலாம் குடி கொண்டேறும்

செங்கையென்றார். கையாற் பற்றியென்க. (165)





	 	 [கலிவிருத்தம்]



அறைந்தன தூரிய மார்த்தன சங்கம்

நிறைந்தன வானவர் நீண்மலர் மாரி

எறிந்தன சாமரை யேந்திழை யார்வாய்ச்

சிறந்தன* மங்கல வாழ்த்தெழு செல்வம்.

(இ - ள்.) தூரியம் அறைந்தன - திருமண முரசங்கள்

ஒலித்தன; சங்கம் ஆர்த்தன - சங்கங்கள் முழங்கின; வானவர்

நீண்டுமலர் மாரி நிறைந்தன - தேவர்கள் (பொழியும்) மிக்க மலர்

மழை நிறைந்தன; சாமரை எறிந்தன - சாமரைகள் வீசப் பெற்றன;

மங்கல வாழ்த்து எழு செல்வம் - மங்கல வாழ்த்து என எழுகின்ற

செல்வங்கள், ஏந்து இழையார் வாய் சிறந்தன - ஏந்திய

அணிகளையுடைய மகளிர் வாயினின்றும் தோன்றிச் சிறந்தன

எ - று.

எறிந்தன : செயப்பாட்டு வினைப் பொருளில் வந்த

செய்வினை. மங்கல வாழ்த்தைச் செல்வமென்றார்;

"செல்வன் கழலேத்துஞ் செல்வம் செல்வமே"

என்னும் ஆளுடைய பிள்ளையார் திருவாக்கைச் சிந்திக்க. (166)



* * *





(பா - ம்.) * செறிந்தன.





	 	 	 அடுத்தனள் சுந்தரி யம்பொன டைப்பை

			எடுத்தன ளாடி திலோத்தமை யேந்திப்

			பிடித்தனள் விந்தை பிடித்தனள் பொற்கோல்

			உடுத்த நெருக்கை யொதுக்கி நடந்தாள்.

	 			 	 		 (இ - ள்.) சுந்தரி அடுத்தனன் அம்பொன் அடைப்பை

எடுத்தனன் - இந்திராணி வந்து அழகிய பொன்னாலாகிய

அடைப்பையை ஏந்தினாள்; திலோத்தமை ஆடி ஏந்திப் பிடித்தனள்

- திலோத்தமை கண்ணாடியை ஏந்திப் பிடித்தாள்; விந்தை பொன்

கோல் பிடித்தனள் - வீரமகள் பொற் பிரம்பு கொண்டு, உடுத்த

நெருக்கை ஒதுக்கி நடந்தாள் - சூழ்ந்த நெருக்கினை விலக்கி

நடந்தாள் எ - று.

முற்றுக்களுள் எச்சமாய் வருவன காண்க. (167)





	 	 	 கட்டவிழ் கோதை யரம்பை களாஞ்சி

			தொட்டன ளூர்ப்பசி தூமணி யால

			வட்ட மசைத்தனள் வன்ன மணிக்கா

			சிட்டிழை கோடிகை மேனகை கொண்டாள்.

	 			 	 		 (இ - ள்.) கட்டு அவிழ் கோதை அரம்பை - முறுக்கு

விரிந்த மலர் மாலையை அணிந்த அரம்பை, களாஞ்சி தொட்டனள்

- காளாஞ்சியை ஏந்தினள், ஊர்ப்பசி தூமணி ஆலவட்டம்

அசைத்தனள் - ஊர்வசி புனிதமான மணிகள் பதித்த

ஆலவட்டத்தை அசைத்தனள்; மேனகை வன்னம் மணிக்காசு இட்டு

இழை கோடி கை கொண்டாள் - மேனகை நிறமும் அழகும் பெற்ற

மணிகள் அழுத்திய பூந்தட்டினை ஏந்தினள் எ - று.

ஊர்ப்பசி, ஊர்வசியென்பதன் றிரிபு; பிரமனது

ஊருவிற்றோன்றினமை பற்றி வந்த பெயர்; ஊரு - தடை.

ஆலவட்டம் - சாந்தாற்றி. கோடிகை - பூந்தட்டு. (168)





	 	 	 கொடிகளே னக்குளிர் போதொடு சிந்தும்

			வடிபனி நீரினர் வீசுபொன் வண்ணப்

			பொடியின ரேந்திய பூம்புகை தீபத்

			தொடியணி கையினர் தோகையர் சூழ்ந்தார்.

	 			 	 		 (இ - ள்.) தோகையர் - பல மகளிர், கொடிகள் என -

கொடிகள் போல, குளிர் போதொடு சிந்தும் வடி பனி நீரினர் -

குளிர்ந்த மலர்களுடன் சிந்துகின்ற வடித்த பனி நீரை உடையவரும்,

வீசு பொன் வண்ணப் பொடியினர் - வீசுகின்ற பொன்னிறப்

பொடியினை உடையவரும், பூம் புகை தீபம் ஏந்திய தொடி அணி

கையினர் - அழகிய தூபத்தையும் தீபத்தையும் ஏந்திய

வளையலணிந்த கையினை உடையவருமாய், சூழ்ந்தார் -

மொய்த்தார்கள் எ - று.

கொடிகள் போதும் பனிநீரும் சிந்துமாறு சிந்துவாரென்க.

அழகிய பொற்பொடியென்னலுமாம். ஏந்தப்பட்ட புகையையும்

தீபத்தையும் உடைய கையென்பதே சொற்றொடருக்கியைந்த

பொருள். (169)





	 	 	 தோடவி ழோதியர் சோபன கீதம்

			பாட விரைப்பனி நீரொடு சாந்தம்

			ஏடவிழ் மென்மல ரிட்ட படத்திற்

			பாடக மெல்லடி யைப்பைய வையா.



(இ - ள்.) தோடு அவிழ் ஓதியர் சோபன கீதம் பாட - இதழ்

விரிந்த மலரையணிந்த கூந்தலையுடைய மகளிர் மங்கலப் பாட்டுப்

பாட விரைப்பனி நீரொடு சாந்தம் ஏடு - அவிழ் மெல் மலர் -

மணம் பொருந்திய பனி நீருடன் சந்தனத்தையும் இதழ் விரிந்த

மெல்லிய மலரையும், இட்ட படத்தில் - இட்ட நடைப் பாவாடையில்,

பாடகம் மெல் அடியை பையவையா - பாடகமணிந்த மெல்லிய

திருவடிகளை மெல்லென வைத்து எ - று.

மேல் மூன்று செய்யுளிற் கூறிய முற்றுக்களை

எச்சப்படுத்தெண்ணி, இச் செய்யுளிலுள்ள வையா என்பதனுடன்

முடிக்க. (170)





	 	 	 செம்மல ராளொடு நாமக டேவி

			கைம்மலர் பற்றின கல்வியொ டாக்கம்

			இம்மையி லேபெறு வார்க்கிது போதென்

			றம்மணி நூபுர மார்ப்ப நடந்தாள்.



(இ - ள்.) செம்மலராளொடு நாமகள் - செந்தாமரை மலரில்

வசிக்கும் திருமகளையும் கலைமகளையும், தேவி கை மலர் பற்றின

- இறைவியின் கைகளாகிய மலர்கள் பற்றிக் கொண்டன ஆதலின்,

கல்வியோடு ஆக்கம் இம்மையிலே பெறுவார்க்கு - கல்விப்

பொருளையும் செல்வப் பொருளையும் இப்பிறப்பிலே ஒரு சேரப்

பெறுவார்க்கு, இது போது என்று அம் மணி நூபுரம் ஆர்ப்ப

நடந்தாள் - இதுவே சமயமென்று அழகிய மணிகள் பதித்த

நூபுரங்கள் ஒலிக்க நடந்தருளினார் எ - று.

தேவியைப் பணிந்தால் இம்மையிலே செல்வமும் கல்வியும்

பெறலாமென்பது குறிப்பிட்டவாறு. போது - செவ்வி. இது

தற்குறிப்பேற்றவணி. (171)





	 	 	 ஒல்கினண் மெல்ல வொதுங்கின ளன்பு

			பில்கி யிருந்த பிரானரு கெய்தி

			மெல்கி யெருத்த மிசைத்தலை தூக்கிப்

			புல்கிய காஞ்சி புலம்ப விருந்தாள்.

	 			 	 	 	 (இ - ள்.) ஒல்கினள் மெல்ல ஒதுங்கினள் - அசைந்து

மெல்ல ஒதுங்கி, அன்பு பில்கி இருந்த பிரான் அருகு எய்தி -

(தம்மேல்) அன்பு நிறைந்திருந்த இறைவன் பக்கலிற் சென்று, மெல்கி

- மென்மைக் குணம் நிரம்பி, எருத்த மிசைத்தலை தூக்கி - பிடரின்

மேல் தமது திருமுடியை வைத்து, புல்கிய காஞ்சி புலம்ப இருந்தாள்

- பொருந்திய காஞ்சி ஒலிக்க அமர்ந்தருளினார் எ - று.

ஒதுங்கினள் - நடந்தாள் : அநுவாதம். நாணத்தால்

மென்மையுற்று இருக்கும் பொழுது காஞ்சியொலித்தல் கூறினார்.

முன்னுள்ள முற்றுக்கள் எச்சமாயின. (172)





	 	 [அறுசீரடியாசிரியவிருத்தம்]



அற்பக விமைக்குஞ் செம்பொ னரதன பீடத் தும்பர்ப்

பொற்பக லாத காட்சிப் புனிதனோ டிருந்த நங்கை

எற்பகல் வலங்கொண் டேகு மெரிகதிர் வரையி னுச்சிக்

கற்பக மருங்கிற் பூத்த காமரு வல்லி யொத்தாள்.



(இ - ள்.) அல்பக இமைக்கும் செம்பொன் அரதன பீடத்து

உம்பர்- இருள்கெட ஒளி வீசும் செம்பொன்னாலாகிய மணிகள்

இழைத்த தவிசின் மேல், பொற்பு அகலாத காட்சிப் புனிதனோடு -

பொலிவு நீங்காத தோற்றத்தையுடைய தூய இறைவனோடு, இருந்த

நங்கை - இருந்த பிராட்டியார், எரி கதிர் - ஒளியியையுடைய

சூரியன், எல் பகல் வலம் கொண்டு ஏகும் - இரவும் பகலும்

வலமாகப் போகப் பெற்ற, வரையின் உச்சி - மேரு மலையின்

உச்சியில், கற்பக மருங்கில் - கற்பகத் தருவின் பக்கத்திலே, பூத்த

காமருவல்லி ஒத்தாள் - மலர்ந்த அழகிய கொடியினை ஒத்தார்

எ - று.

எற்பகல் என்பதற்கு ஒளியையுடைய சூரியன் என்று பொருள்

கூறி, எரி கதிர் என்பதனை வரைக்கு அடையாக்கலுமாம். பூத்த -

பொலிந்தவென்றுமாம். பொற்பீடத்திற்கு மேருவும், இறைவற்குக்

கற்பகமும், இறைவிக்கு வல்லியும் உவமம். காமவல்லியெனப்

பெயருமாம். (173)





	 	 	 	 பண்ணுமின் னிசையு நீருந் தண்மையும் பாலும் பாலில்

		நண்ணுமின் சுவையும் பூவு நாற்றமு மணியு மங்கேழ்

		வண்ணமும் வேறு வேறு வடிவுகொண் டிருந்தா லொத்த

		தண்ணலு முல்க மீன்ற வம்மையு மிருந்த தம்மா.



(இ - ள்.) அண்ணலும் உலகம் ஈன்ற அம்மையும் இருந்தது -

சிவபெருமானும் உலகங்களையெல்லாம் பெற்றருளிய அன்னையாகிய

பிராட்டியும் வெவ்வேறு வடிவங் கொண்டிருந்தது, பண்ணும் இன்

இசையும் - பண்ணும் இனிய இசையும், நீரும் தண்மையும் - நீரும்

தட்பமும், பாலும் பாலில் நண்ணும் இன்சுவையும் - பாலும்

அப்பாலின்கட் பொருந்திய இனிய சுவையும், பூவும் நாற்றமும் -

பூவும் மணமும் மணியும் அம் கேழ் வண்ணமும் - மணியும் அழகிய

ஒளியும் (ஆகிய இவைகள்), வேறு வேறு வடிவு கொண்டு இருந்தால்

ஒத்தது - வேறு வேறாக வடிவங்கொண்டு ஓரிடத்திலிருந்த

தன்மையைப் போன்றது எ - று.

நண்ணும் என்பதனைப் பண் முதலியவற்றோடுங் கூட்டி,

அதன்கட் பொருந்திய எனப் பொருளுரைத்து கொள்க. முழுமுதற்

பொருளொன்றே சிவமும் சத்தியுமெனத் தாதான்மியத்தால் இரு

திறப்பட்டுப் பிரிப்பின்ற நிற்பதாகலின் அதற்கு அங்ஙனம்

பிரிப்பின்றி நிற்கும் பண்ணும் இசையும் போல்வனவற்றை உவமை

கூறினார்; 'தன்னை விளக்குவதூஉம் விடயங்களை விளக்குவதூஉந்

தானேயாகிய ஞாயிறொன்றுதானே விடயங்களை விளக்குழிக்

கதிரெனவும் தன்னை விளக்குழிக் கதிரோனெனவும் தாதான்

மியத்தால் இரு திறப்பட்டியைந்து நிற்றல் போலப் புறப்பொருளை

நோக்காது அறிவு மாத்திரையாய்த் தன்னியல்பி னிற்பதூஉம்

புறப்பொருளை நோக்கி நிற்கு நிலையிற் சத்தியெனவும்,

புறப்பொருளை நோக்காது அறிவு மாத்திரையாய் நிற்கு நிலையிற்

சிவமெனவும் தாதான்மியத்தால் இரு திறப்பட்டியைந்து நிற்குமென

வுணர்க' என்னும் சிவஞானபோத மாபாடிய வுரை இங்கு

நோக்கற்பாலது. இறைவனும் இறைவியும் ஒரு காரணம் பற்றி

இங்ஙனம் வெவ்வேறு வடிவு கொண்டிருப்ப தல்லது அவர் தம்முள்

வேறல்லரெனவுணர்க. கேழ் வண்ணம் - நிறம் : ஒரு பொருட்

பன்மொழி; ஈண்டு ஒளியை உணர்த்திற்று. அம்மா : வியப்பிடைச்

சொல். (174)





	 	 விண்ணுளார் திசையி னுள்ளார் வேறுளார் பிலத்தி னுள்ளார்

மண்ணுளார் பிறரும் வேள்வி மண்டபத் தடங்கி யென்றும்

பண்ணுளா ரோசை போலப் பரந்தெங்கு நிறைந்த மூன்று

கண்ணுளா ரடியினீழல் கலந்துளார் தம்மை யொத்தார்.

(இ - ள்.) விண்ணுளார் - துறக்கத்திலுள்ளவர்களும்,

திசையின் உள்ளார் - திக்குகளிலுள்ளவர்களும், வேறுளார் -

ஏனைய இடங்களிலுள்ளவர்களும், பிலத்தின் உள்ளார் -

பாதலத்திலுள்ளவர்களும், மண்ணுளார் - நிலவுலகத்திலுள்ளவர்களும்,

பிறரும் - மற்றையோரும், வேள்வி மண்டபத்து அடங்கி - திருமண

மண்டபத்தின்கண் (தம்முட் பேதமின்றி ஒரு சேர) அடங்கி, என்றும்

- எப்பொழுதும், பண்ணுள் ஆர் ஓசை போலப் பரந்து -

பண்ணின்கண் நிறைந்த இசை போலப் பரவி, எங்கு நிறைந்த மூன்று

கண்ணுளார் - எங்கும் நிறைந்து நிற்கும் மூன்று கண்களையுடைய

சிவபெருமானது, அடியின் நீழல் கலந்துளார் தம்மை ஒத்தார் -

திருவடி நீழலிற் கலந்தவரை ஒத்தார் எ - று.

திருவடி நீழலிற் கலந்தார் தம்முள் வேற்றுமையின்றி

அதன்கண் அடங்கியிருத்தல் போல மண்டபத்துள் விரவினோரும்

தம்முள் வேற்றுமையின்றி அதன்கண் அடங்கியிருந்தாரென்க;

மண்டபத்தின் விரிவு கூறியதூஉமாயிற்று. பண்ணின்கண் ஓசை

போல இறைவன் பரந்து நிறைந்து அத்துவிதமாயிருக்குமியல்பினை,



	 	 "பண்ணையு மோசையும் போலப் பழமதுவும்

எண்ணுஞ் சுவையும்போ னெங்குமாம்-அண்ணல்தாள்

அத்துவித மாத லருமறைக ளொன்றென்னா

தத்துவித மென்றறையு மாங்கு"



என்னும் சிவஞானபோதத்துள் வரும் திருவெண்பாவா னறிக. (175)





	 	 	 	 	 ஆயபோ தாழி யங்கை யண்ணல்பொற் கரக நீராற்

		சேயவான் சோதி யாடற் சேவடி விளக்கிச் சாந்தந்

		தூயபோ தவிழச் சாத்தித் தூபமுஞ் சுடருங் கோட்டி

		நேயமோ டருச்சித் தைய னிறையருள் பெற்று நின்றான்.

	 	 (இ - ள்.) ஆயபோது - அப்பொபது, ஆழி அம் கை

அண்ணல் - திகிரிப் படையை அழகிய கையிற் கொண்ட திருமால்,

பொன் கரக நீரால் - பொன்னாலாகிய கரகத்திலுள்ள நீரினால்,

சேய வான் சோதி - சிவந்த சிறந்த ஒளிப் பிழம்பாகிய இறைவனது,

ஆடல் சேவடி விளக்கி - திருக்கூத்தாடும் சிவந்த திருவடிகளை

விளக்கி, சாந்தம் தூய போது அவிழச்சாத்தி - சந்தனத்தையும்

புனிதமான மலர்களையும் மணம் வீசச் சாத்தி, தூபமும் சுடரும்

கோட்டி - தூப தீபங்களை (விதிமுறையாய்) சுழற்றி, நேயமோடு

அருச்சித்து - அன்போடு அருச்சனை செய்து, ஐயன் நிறை அருள்

பெற்று நின்றான் - இறைவனுடைய நிறைந்த அருளைப் பெற்று

நின்றான் எ - று.

அங்கை - அகங்கையுமாம். சேய - செம்மையாகிய;

விகாரமில்லாத என்றுரைத்தலுமாம். அவிழ - விரிய; மணமென்பது

வருவிக்க. கோட்டி - வளைத்து; சுழற்றியென்றபடி. (176)





	 	 	 	 விண்டலத் தவரு ளாதி வேதியன் பாத தீர்த்தம்

		முண்டகத் தவனு மாலு முனிவரும் புரிந்த ராதி

		அண்டரு நந்தி தேவு மடுகணத் தவரு மேனைத்

		தொண்டரும் புறம்பு முள்ளு நனைத்தனர் சுத்தி செய்தார்.



(இ - ள்.) விண் தலத்தவருள் ஆதி வேதியன் - தேவர்களில்

முதன்மை பெற்ற அந்தணனாகிய இறைவனது, பாத தீர்த்தம் -

திருவடித் தீர்த்தத்தால், முண்டகத்தவனும் மாலும் - தாமரை மலரில்

வசிக்கும் பிரமனும் திருமாலும் முனிவரும் - முனிவர்களும், புரந்தர

ஆதி அண்டரும் - இந்திரன் முதலான தேவர்களும், நந்தி தேவும்

- திருநந்தி தேவரும், அடு கணத்தவரும் - அவரை அடுத்த

சிவகணங்களும், ஏனைத் தொண்டரும் - மற்றை அடியார்களும்,

புறம்பும் உள்ளும் நனைத்தனர் சுத்தி செய்தார் - தங்கள்

புறத்தையும் அகத்தையும் நனைத்துத் தூய்மையாக்கினார்கள் எ - று.

சிவபெருமானைத் தேவர்களுள் அந்தணனென்று மெய்ந்

நூல்கள் கூறும். அடு கணம் : அடுத்த கணம் என வினைத்தொகை;

இங்ஙனம் அருகியன்றி வாராது. தலையிற்றெளித்து உள்ளும்

பருகினாரென்பார் 'புறம்பும் உள்ளும் நனைத்தனர்' என்றார்.

நனைத்தனர் : முற்றெச்சம். (177)





	 	 அத்தலை நின்ற மாயோ* னாதிசெங் கரத்து நங்கை

கைத்தலங் கமலப் போது பூத்ததோர் காந்த ளொப்ப

வைத்தரு மனுவா யோதக் கரகநீர் மாரி பெய்தான்

தொத்தலர் கண்ணி விண்ணோர் தொழுதுபூ மாரி பெய்தார்.



(இ - ள்.) அத்தலை நின்ற மாயோன் - அங்கு நின்ற

திருமால், ஆதி செங்கரத்து - முதல்வனது சிவந்த திருக்கையின்கண்,

கமலப் போது பூத்தது ஓர் காந்தள் ஒப்ப - தாமரை மலரில்

மலர்ந்ததாகிய ஒரு காந்தள் மலரை ஒக்க, நங்கை கைதலம் வைத்து

- இறைவியின் திருக்கரத்தை வைத்து, அரு மனு வாய் ஓத - அரிய

மந்திரத்தை வாய் கூற, கரக நீர் மாரி பெய்தான் - கரகத்திலுள்ள

நீரைப் பொழிந்தான் (தாரை வார்த்தான்); தொத்து அலர் கண்ணி

விண்ணோர் - பூங் கொத்தலர்ந்த மாலையையுடைய தேவர்கள்,

தொழுது பூமாரி பெய்தார் - வணங்கி மலர் மழை பொழிந்தார்கள்

எ - று.

மலயத்துவச பாண்டியன் இன்மையானும் திருமால் உமைக்கு

உடன்பிறப்பாமுரிமையுடைய னாகலானும் அவன் தாரை

வார்த்தளித்தானென்க. அயனும் மாலும் இத்தகை உரிமை

யுடையரென்பது,

	 "அறுகெடுப் பாரய னும்மரியு

மன்றிமற் றிந்திர னோடமரர்

மறுமுறு தேவர்க ணங்களெல்லா

நம்மிற்பின் பல்ல தெடுக்கவொட்டோம்"



என்னும் திருப்பொற் சுண்ணத்தா னறிக. நீரை மிகுதியாகச்

சொரிந்தா னென்பார் 'நீர்மாரி பெய்தான்' என்றார்; பின் 'பூமாரி

பெய்தார்' என்பதை நோக்க நயமுடைத்தாதலுங் கருதி. கமலப்

போது பூத்ததோர் காந்தளொப்ப' என்றது இல்பொருளுவமை. (178)



* * *





(பா - ம்.) * அனாதி.





	 	 	 	 ஆடினா ரரம்பை மாதர் விஞ்சைய ரமுத கீதம்

		பாடினா ரரவென் றார்த்துப் பரவினார் முனிவர் வானோர்

		மூடினார் புளகப் போர்வை கணத்தவர் மூடிமேற் செங்கை

		சூடினார் பலரு மன்றற் றொடுகட லின்பத் தாழ்ந்தார்.



(இ - ள்.) அரம்பை மாதர் ஆடினார் - அரம்பையர்கள்

ஆடினார்கள். விஞ்சையர் அமுத கீதம் பாடினார் - வித்தியாதரர்கள்

அமுதம் போன்ற இசைகளைப் பாடினார்கள்; முனிவர் அர என்று

ஆர்த்துப் பரவினார் - முனிவர்கள் அரகரவென்று முழங்கித்

துதித்தார்கள்; வானோர் புகளப் போர்வை மூடினார் - தேவர்கள்

புளகமாகிய போர்வையாற் பொதியப் பெற்றார்கள்; கணத்தவர்

முடிமேல் செங்கை சூடினார் - சிவ கணத்தவர்கள் முடியின் மேல்

சிவந்த கைகளைக் குவித்தார்கள்; பலரும் மன்றல் இன்பத்தொடு

கடல் ஆழ்ந்தார் - அனைவரும் திருமண இன்பமாகிய கடலில்

அமிழ்ந்தார்கள் எ - று.

கடலினொருபுறம் சகரரால் தோண்டப் பட்டமையின் 'தொடு

கடல்' என்றார். (179)





	 	 	 	 புத்தனா ரெறிந்த கல்லும் போதென மிலைந்த வேத

		வித்தனா ரடிக்கீழ் வீழ விண்ணவர் முனிவ ரேனோர்

		சுத்தநா வாசிகூறக்* குங்குமத் தோயந் தோய்ந்த

		முத்தவா லரிசி வீசி மூழ்கினார் போக வெள்ளம்.



(இ - ள்.) புத்தனார் எறிந்த கல்லும் - சாக்கிய நாயனார்

எறிந்தகல்லையும், போது என மிலைந்த வேத வித்தனார் - மலரைப்

போலச் சூடியருளிய வேத காரணராகிய இறைவனது, அடிக்கீழ் வீழ

- திருவடியின் கீழ் வீழுமாறு, விண்ணவர் முனிவர் ஏனோர் -

தேவர்களும் முனிவர்களும் மற்றையரும், சுத்தநா ஆசி கூறி - புனித

நாவினால் ஆக்க மொழி கூறி. குங்குமத் தோயம் தோய்ந்த -

குங்கும நீரில் நனைந்த, முத்தவால் அரிசி வீசி - முத்துப் போன்ற

வெள்ளிய அரிசியை வீசி, போக வெள்ளம் மூழ்கினார் - இன்ப

வெள்ளத்தில் அழுந்தினார்கள் எ - று.

புத்தனார் - சாக்கிய நாயனார்; பெரிய புராணத்திற்

கூறப்பட்ட தனி யடியார்களில் ஒருவர்; இவர் ஒரு கால் சிவலிங்கப்

பெருமானைக் கண்டு அன்பு மீக் கூர்ந்து பதைத்துக் கல்லெறிந்தவர்,

அது திருவருட் குறிப்பால் நிகழ்ந்ததெனக் கொண்டு பின்பு

நாடொறும் மறவாதுகல் லெறிதலாகிய திருத்தொண்டினைச் செய்து

முத்தி பெற்றார்; இதனை

"வார்கொண்ட வனமுலையா ளுமைபங்கன் கழலே

மறவாது கல்லெறிந்த சாக்கியற்கு மடியேன்"

என்னும் திருத்தொண்டத் தொகையா லறிக. இவர் தாம்

முன்பிருந்த புத்த சமயக் கோலத்தோடிருந்தே வழிபட்டமையின்

சாக்கியரெனப்பட்டார். சாக்கியர் என்பது பௌத்தருக்கொரு பெயர்.

வேதவித்து - வேதங்களையறிந்தவனுமாம். அடிக்கீழ் வீழ அரிசி

வீசியென்க. (180)



* * *



(பா - ம்.) * ஆசிகூற.





	 	 	 	 அம்மையோ டப்ப னென்ன வலர்மணம் போல நீங்கார் 		தம்மருள் விளையாட் டாலே யாற்றநாட் டமியர் போல 		நம்மனோர் காணத் தோன்றி நன்மணம் புணர ஞாலம் 		மும்மையு முய்ந்த வென்னாத் தத்தமின் மொழிய லுற்றார்.



(இ - ள்.) அம்மையோடு அப்பன் என்ன - அம்மையும்

அப்பனுமென்று, அலர்மணம் போல நீங்கார் - பூவும் மணமும்

போலப் பிரியாதவராகிய பெருமானும் பிராட்டியும், தம் அருள்

விளையாட்டாலே - தமது அருள் விளையாடலினால், ஆற்ற நாள்

தமியர் போல நம்மனோர் காணத் தோன்றி - மிகவும் பலவாகிய

நாள் பிரித்தவர் போல நம் போன்றார் காணுமாறு தோன்றி, நல்

மணம் புணர - நல்ல திருமணஞ் செய்தருள, ஞாலம் மும்மையும்

உய்ந்த என்னா - மூன்று உலகங்களும் ஈடேறின என்று, தத்தமில்

மொழியல் உற்றார் - யாவரும் தங்கள் தங்களுக்குள் கூறி

மகிழ்ந்தனர் எ - று.

என்ன - என்று, இதனாலும் தாதான்மியத்தான்

இருதிறப்பட்டியைந்து நிற்குந் தன்மை கூறினார். இங்ஙனம்

பிரிப்பின்றியிருந்து அம்மையும் அப்பனும் எனப்படுதலை,

"அம்மையப்ப ரேயுலகுக் கம்மையப்ப ரென்றறிக"

என்னும் திருக்களிற்றுப்படியாரா லறிக. ஆற்ற : மிகவெனப்

பொருள்படும் உரிச்சொல்; செய வெனச்சமாகும்;

"ஆற்றவும் பழையதுன் னங்கை வச்சிரம்"

என இந்நூலுள்ளும்,

"ஆற்றநாள் போக்கினேனே"

எனத் தேவாரத் துள்ளும் வருதல் காண்க; மிக நாள் என

இமையாமையின் ஈண்டு மிகவும் பலவாகிய என விரிக்கப்பட்டது.

புணர - புணர்தலால். ஞாலம் ஈண்டு உலகப் பொது. மும்மை : மை

பகுதிப் பொருள் விகுதி. (181)





	 	 காமரு சுரபித் தீம்பால் கற்பகக் கனிநெய் கன்னல்

நாமரு சுவைய வின்ன நறுமது பருக்கஞ் செம்பொன்

ஆமணி வட்டத் திண்காற் பாசனத் தமையப் பெய்து

தேமரு கொன்றை யானைத் திருக்கைதொட் டருள்க

வென்றார்.



(இ - ள்.) காமரு சுரபித் தீம்பால் - அழகிய காமதேனுவின்

இனியய பாலும், கற்பகக் கனி - கற்பகம் அளித்த பழமும், நெய்

கன்னல் - நெய்யும் சருக்கரையும் ( கலந்த), நாமரு சுவைய இன்ன

நறுமது பருக்கம் - நாவிற்குப் பொருந்திய சுவையையுடைய இந்த

நறிய மது பருக்கத்தை, செம்பொன் ஆம் மணி வட்டம் திண்கால்

பாசனத்து - செம்பொன்னாலாகிய மணிகள் இழைத்த வட்டமாகிய

வலிய காலையுடைய கலத்தின்கண், அமையப் பெய்து - பொருந்த

இட்டு, தேமரு கொன்றை யானை - தேன் பொருந்திய கொன்றை

மாலையையணிந்த சிவபெருமானை, திருக்கை தொட்டருள்க

என்றார் - திருக்கை தொட்டருள்க என்று வேண்டினர் எ - று.

காமரு சுரபி - கற்பகக் காவிற் பொருந்திய சுரபியென்றுமாம்;

கற்பகம் அளித்த கனியென்க. இவற்றை மது பர்க்கம் என்ப.

பாசனம் - உண் கலன். திருக்கை தொட்டருள்க - உண்க : மரபு.

நாமருவு, தேமருவு என்பன உகரந் தொக்கு நின்றன. (182)





	 	 அங்கைவைத் தமுது செய்தாங் ககமகிழ்ந் தட்ட மூர்த்தி

		கொங்கவிழ் குமுதச் செவ்வாய் கோட்டிவாண் முறுவல்பூத்தான்

		புங்கவர் முனிவர் கற்பின் மகளிரும் போதின் மேய

		மங்கைய ரிருவ ரோடு மங்கலம்பாட லுற்றார்.



(இ - ள்.) அட்ட மூர்த்தி - எட்டு மூர்த்தங்களையுடையவன்,

அம் கை வைத்து - அழகிய கை யாற் றொட்டருளி, அமுது

செய்தாங்கு அகமகிழ்ந்து - அமுது செய்தருளினாற் போல மன

மகிழ்ந்து, கொங்கு அவிழ் குமுதச் செவ்வாய் கோட்டி -

மணத்தொடு மலர்ந்த ஆம்பல் போன்ற சிவந்த திருவாயைக்

குவித்து, வாள் முறுவல் பூத்தான் - ஒள்ளிய புன்னகை

செய்தருளினான்; புங்கவர் முனிவர் கற்பின் மகளிரும் -

தவத்தாலுயர்ந்தவராகிய முனிவர்களின் பன்னியர்களும், போதில்

மேய மங்கையர் இருவரோடு - தாமரை மலரில் வசிக்கும்

திருமகளும் கலைமகளும், மங்கலம் பாடலுற்றார் - மங்கலம் பாடத்

தொடங்கினார்கள் எ-று.

புங்கவர் - தேவருமாம். (183)





	 	 	 	 மாக்கடி முளரி வாணன் மைந்தரோ டொருங்கி வைகி

		நாக்களி னடுநா வாரத் துடுவையா னறுநெ யார்த்தி

		வாக்கிட வார மாந்தி வலஞ்சுழித் தகடு வீங்கித்

		தேக்கிடு மொலியி னார்த்து நிமிர்ந்தது தெய்வச் செந்தீ.

	 	 (இ - ள்.) மாக் கூடி முளரிவாணன் - பெருமை பொருந்திய

மணமுடைய தாமரை மலரில் வசிக்கும் பிரமன், மைந்தரோடு

ஒருங்கு வைகி - புதல்வர்களோடு ஒரு சேர இருந்து, நாக்களின்

நடுநா ஆர - ஏழு நாக்களில் நடு நாவால் சுவையறியுமாறு,

துடுவையால் நறுநெய் ஆர்த்திவாக்கிட - சுருக்கு சுருவங்களால்

நறியநெய்யை நிரப்பி வார்க்க, தெய்வச் செந்தீ - தெய்வத்

தன்மையுடைய சிவந்த தீயானது, ஆர மாந்தி - நிரம்ப உண்டு,

வலம் சுழித்து - வலமாகச் சுழித்து, அகடு வீங்கி - வயிறு நிரம்பி,

தேக்கிடும் ஒலியின் ஆர்த்து - தேக்கெறியும் ஒலி போல ஒலித்து,

நிமிர்ந்தது - மேலெழுந்தோங்கியது எ - று.

வாணன் - வாழ் நன். மைந்தர் இவரென்பது புராண

வரலாற்றுள் உரைக்கப்பட்டது. ஆர்த்தி - நிறையச் செய்து.

தேக்கெறிதலை இப்பொழுது ஏப்பமிடல் என்பர். செந்தீத் தெய்வம்

என மாற்றுதலுமாம். (184)





	 	 	 சுற்றுநான் மறைக ளார்ப்பத் தூரியஞ் சங்க மேங்கக்

கற்றநான் முகத்தோன் வேள்விச் சடங்குநூல் கரைந்த

வாற்றான்

முற்றமங் கலநாண் சாத்தி முழுதுல கீன்றாள் செங்கை

பற்றினன் பற்றி லார்க்கே வீடருள் பரம யோகி.



(இ - ள்.) சுற்றும் நால் மறைகள் ஆர்ப்ப - நான்கு

புறத்திலும் நான்கு வேதங்களும் ஒலிக்கவும், தூரியம் சங்கம் ஏங்க

- இயங்களும் சங்கங்களும் ஒலிக்கவும், கற்ற நான் முகத்தோன் -

வேதங்களை உணர்ந்த பிரமன், நூல் கரைந்த வாற்றால் - வேத

சிவாகமம் கூறிய முறையால், வேள்விச் சடங்கு முற்ற - திருமணச்

சடங்குகளைக் குறைவின்றி முடிக்க, பற்று இலார்க்கே வீடு அருள்

பரமயோகி - இரு வகைப் பற்றும் அற்றவர்க்கே வீட்டின்பத்தை

அருளும் பரமயோகியாகிய இறைவன், மங்கல நாண் சாத்தி -

திருமங்கல நாணைப் பூட்டி, முழுது உலகு ஈன்றாள் செங்கை

பற்றினன் - எல்லா உலகங்களையும் பெற்றருளிய பிராட்டியாரின்

சிவந்த திருக்கரங்களைப் பற்றியருளினான் எ - று.

முற்றுவிக்க என்பது முற்றவென நின்றது. இறைவன்

யோகியாயிருத்தல் உயிர்களுக்கு முத்தியளித்தற் பொருட்டன்றித்

தனக்கொரு பயன் கருதியன்றென்பார் 'வீடருள் பரமயோகி'

என்றார்;

"யோகியா யின்பமுத்தி யுதவுத லதுவு மோரார்"

எனச் சிவஞான சித்தியார் கூறுவது காண்க. உலகங்களையெல்லாம்

ஈன்றவளை மணந்தானென்பதும் பற்றற்றவர்க்கே அருளும்

பரமயோகியாயுள்ளவன் ஒருத்தி செங்கை பற்றினனென்பதும்

முரணாகி அணி செய்தல் காண்க. கை பற்றுதல் - பாணிக்கிரகணம்.

ஏகாரம் பிரிநிலை. (185)





	 	 	 	 இணரெரித் தேவுந் தானே யெரிவளர்ப் பவனுந் தானே

உணவுகொள் பவனுந் தானே யாகிய வொருவன் வையம்

புணர்வுறு போக மூழ்கப் புருடனும் பெண்ணு மாகி

மணவினை முடித்தா னன்னான் புணர்ப்பையார் மதிக்க

வல்லார்.

	 	 (இ - ள்.) இணர் எரித் தேவும் தானே - பல சுடரையுடைய

தீக் கடவுளுந்தானே, எரி வளர்ப்பவனும் தானே - அத்தீயை

வளர்க்கின்றவனும் தானே, உணவு கொள்பவனும் தானே - அத் தீ

முகமாக அவியைக் கொள்ளுபவனும் தானே, ஆகிய ஒருவன் -

ஆகிய இறைவன் ஒருவனே, வையம் புணர்வுறு போகம் மூழ்க -

உயிர்கள் புணர்தல் பொருந்திய போகத்தில் அழுந்த, புருடனும்

பெண்ணுமாகி - ஆணும் பெண்ணுமாகி, மணவினை முடித்தான் -

மணச் செயலை முடித்தருளினான்; அன்னான் புணர்ப்பை மதிக்க

வல்லார் யார் - அவ்விறைவனது செயலை அளந்தறிய வல்லவர்

யாவர் (ஒருவருமில்லை என்றபடி) எ - று.

இப்புராணத்தில் முன் வந்துள்ள,

	 "பூசையும் பூசைக் கேற்ற பொருள்களும் பூசை செய்யு

நேசனும் பூசை கொண்டு நியதியிற் பேறு நல்கும்

ஈசனு மாகிப் பூசை யான்செய்தே னெனுமென் போத

வாசனை யதுவு மான மறைமுத லடிகள் போற்றி"



என்னுஞ் செய்யுட் பொருள் இதனொடு ஒத்து நோக்கற்பாலது. இதன்

முன்னிரண்டடியிற் கூறிய பொருள்,

"வேதமும் வேள்வியு மாயினார்க்கு"

எனத் திருவாசகத்துள் சுருங்க வுரைக்கப்பட்டது.

"வேள்வியுந் தானே வேள்விப் பொருள்களுந் தானே வெய்ய

வேள்விவேட் பவனுந்தானே வேள்விகொ ளிறையுந் தானே

வேள்வியின் பயனுந் தானே யென்பது விளக்கி யெம்மான்

வேள்விசெய் தீக்கை யுற்றான் விளங்கருட் சத்தி யோடும்"



எனக் காஞ்சிப்புராணத்துள் இது விரித்துரைக்கப்பட்டது. இறைவன்

இங்ஙனம் மணம் புரிந்தது உயிர்களுக்குப் போகம் அருளுதற்

பொருட்டன்றித் தனக்கொரு பயன் கருதியன்றென்பார் 'வையம்

போக மூழ்க மணவினை முடித்தான்' என்றார்.



"போகமா யிருந்துயிர்க்குப் போகத்தைப் புரித லோரார்"

எனச் சித்தியார் கூறுவதுங் காண்க. புணர்ப்பு - சூழ்ச்சி. (186)





	 	 	 	 பபின்புதன் பன்னி யோடு பிறைமுடிப் பெருமான் கையில்

		நன்பொரி வாங்கிச் செந்தீ நாமடுத் தெனைத்து மான

		தன்படி வுணர்ந்த வேத முனிவர்க்குத் தக்க தானம்

		இன்பகந் ததும்ப நல்கி யெரிவல முறையால் வந்து.

	 		 	 	 (இ - ள்.) பின்பு பிறை முடிப் பெருமான் - பின்பு

சந்திரனையணிந்த முடியினையுடைய இறைவன், தன் பன்னியோடு -

தன் தேவியாரோடும், கையில் நன்பொரி வாங்கி - திருக்கையில்

நல்ல பொரியை வாங்கி, செந்தீ நா மடுத்து - சிவந்த தீயின் நாவிற்

பெய்து, எனைத்தும் ஆன தன் படிவு உணர்ந்த - எல்லாமாகிய

தனது திருவுருவத்தையுணர்ந்த, வேத முனிவர்க்கு - வேதங்களை

யுணர்ந்த முனிவர்களுக்கு; தக்க தானம் - ஏற்ற தானங்களை, அகம்

இன்பு ததும்ப நல்கி - உள்ளத்தில் மகிழ்ச்சி மீக்கூரக் கொடுத்து,

முறையால் எரி வலம் வந்து - விதிப்படி தீயை வலமாக வந்து

எ - று.

நா மடுத்தல் - நாவில் அகப்படச் செய்தல். படிவம் என்பது

ஈறுதொக்கது. (187)





	 	 	 	 மங்கலம் புனைந்த செம்பொ னம்மிமேன் மணாட்டி பாத

		பங்கய மலரைக் கையாற் பரிபுரஞ் சிலம்பப் பற்றிப்

		புங்கவன் மனுவா லேற்றிப் புண்ணிய வசிட்டன் றேவி

		எங்கெனச் செங்கை கூப்பி யெதிர்வர வருட்கண் சாத்தி.



(இ - ள்.) புங்கவன் - இறைவன், மங்கலம் புனைந்த

செம்பொன் அம்மி மேல் - மங்கலமாக அலங்கரித்த

செம்பொன்னாலாகிய அம்மியின் மேல், மணாட்டி பாத பங்கய

மலரை - தேவியாரது திருவடித் தாமரை மலரை, பரிபுரம் சிலம்ப -

சிலம்பு ஒலிக்க, கையால் பற்றி - திருக்கையால் பிடித்து, மனுவால்

ஏற்றி - மந்திரத்தோடு தூக்கி வைத்து, புண்ணிய வசிட்டன் தேவி

எங்கென - அற வடிவாகிய வசிட்டன் மனைவியாகிய அருந்ததி

எங்கே என்று கேட்க, செங்கை கூப்பி எதிர் வர - (அவ்வருந்ததி)

சிவந்த கைகளைக் கூப்பி எதிரே வர, அருள் கண் சாத்தி -

(அவள் மீது) அருட்பார்வையை வைத்து எ - று.

மனுவால் - மந்திரத்தோடு. அம்மி மிதிப்பித்தலும் அருந்ததி

பார்த்தலும் கூறினார். (188)





	 	 	 	 விதிவழி வழாது வேள்வி வினையெலா நிரம்ப விங்ஙன்

		அதிர்கட லுலகந் தேற வாற்றிநான் மறைக ளார்ப்பக்

		கதிர்மணி நகையார் வாழ்த்தக் காமனைக் காய்ந்த நம்பி

		மதிநுதன் மங்கை யோடு மணவறை தன்னிற் புக்கான்.



(இ - ள்.) இங்ஙன் - இவ்வாறு, விதி வழி வழாது - விதி

முறை சிறிதும் தவறாது, வேள்வி வினையெலாம் நிரம்ப - மணச்

சடங்குகளெல்லாம் முற்றுப் பெற, அதிர் கடல் உலகம் தேற ஆற்றி

- ஒலிக்கின்ற கடல் சூழ்ந்த உலகிலுள்ளோர் தெளிந்துய்யச் செய்து

முடித்து, நான் மறைகள் ஆர்ப்ப - நான்கு வேதங்களும் ஒலிக்கவும்,

கதிர் மணி நகையார் வாழ்த்த - ஒளியினையுடைய முத்துப் போன்ற

பற்களையுடைய மகளிர் வாழ்த்தவும், காமனைக் காய்ந்த நம்பி -

மன்மதனையெரித்தருளிய பெருமான், மதி நுதல் மங்கையோடும் -

சந்திரனை ஒத்த நெற்றியையுடைய தடாதகைப் பிராட்டியாரோடும்,

மண அறை தன்னில் புக்கான் - திருமண வறையிற் புகுந்தருளினான்

எ - று.

எல்லா முழுமுதன்மையுமுடைய இறைவன் இங்ஙனம்

சடங்குகளெல்லாம் செய்தது தானியற்றிய வேத நெறியை

உயிர்களெல்லாம் உணர்ந்து கடைப்பிடித்து உய்தற் பொருட்டென்பார்

'உலகந் தேற ஆற்றி' என்றார். 'காமனைக் காய்ந்த நம்பி

மங்கையோடு மணவறை தன்னிற் புக்கான்' என முரணென்னும்

அணி தோன்றக் கூறினார்; இதனால் இறைவன் காம விகார

மில்லாதவனென்னுங் கருத்தும், இறைவன் இறைவியைக்

கூடியிருந்துழி யல்லது உயிர்கட்கு வேட்கை விளைவிக்குமாற்றலும்

காமனுக்கின்றென்னுங் கருத்தும் போதருதல் காண்க.



"கண்ணுத லியோகி ருப்பக்காமனின் றிடவேட் கைக்கு

விண்ணுறு தேவ ராதி மெலிந்தமை யோரார் மால்தான்

எண்ணிவேண் மதனை யேவ வெரிவிழித் திமவான் பெற்ற

பெண்ணினைப் புணர்ந்து யிர்க்குப் பேரின்ப மளித்த தோரார்"





என்னும் சிவஞான சித்தித் திருவிருத்தமும் நோக்குக. இங்ஙன் :

ஈறு தொக்கது. (189)





	 	 	 மனிதரு மிமையா தையன் மங்கல வனப்பு நோக்கிப்

		புனிதவா னவரை யொத்தா ரவர்க்கது புகழோ வெந்தை

		கனிதரு கருணை நாட்டம் பெற்றவர் கடவு ளோராற்

		பனிதரு மலரிட் டேத்தி வழிபடற் பால ரன்றோ.



(இ - ள்.) மனிதரும் - மக்களும், இமையாது - கண்

இமையாமல், ஐயன் மங்கல வனப்பு நோக்கி - இறைவனது

திருமணக் கோலப் பொலிவினைப் பார்த்து, புனித வானவரை

ஒத்தார் - தூய தேவர்களை ஒத்தனர்; அவர்க்கு அது புகழோ -

அம் மக்களுக்குத் தேவரையொத்தன ரென்பது ஒரு புகழாமோ,

எந்தை கனிதரு கருணை நாட்டம் பெற்றவர் - எம்பெருமானாகிய

சோமசுந்தரக் கடவுளின் முதிர்ந்த அருட் பார்வையைப் பெற்ற

மக்கள், கடவுளோரால் - தேவர்களால், பனி தரும் மலர் இட்டு

ஏத்தி வழிபடற் பாலர் அன்றோ - குளிர்ந்த மலரால் அருச்சித்துத்

துதித்து வழிபாடு செய்யப் பெறும் தன்மையையுடையவர் அல்லவா

எ - று.

வானவர் இமையா நாட்டமுடையராகலின் 'வானவரை

யொத்தார்' என்றார். புகழோ என்பதில் ஓகாரம் எதிர்மறை. அன்று

என்பது உண்டு என்பது போல் திணைபால்களுக்குப் பொதுவாய்

நிற்றலின் வழா நிலையென்க. இரண்டு எதிர் மறை ஓர்

உடன்பாடாயிற்று. (190)





	 	 	 	 மானிட ரிமையோ ரென்னும் வரம்பில ராகி வேள்வி

		தானிட ரகல நோக்கித் தலைத்தலை மயங்கி நின்றார்

		கானிட நடனஞ் செய்யுங் கண்ணுத லருட்க ணோக்கால்

		ஊனிட ரகலு நாளி லுயர்ந்தவ ரிழிந்தோ ருண்டோ.



(இ - ள்.) மானிடர் இமையோர் என்னும் வரம்பு இலராகி -

மக்கள் தேவர் என்னும் வரம்பில்லாதவராய், வேள்வி -

திருமணத்தை, இடர் அகல நோக்கி - துன்பம் நீங்குமாறு கண்டு,

தலைத்தலை மயங்கி நின்றார் - இடங்கள் மயங்குதலுற்று

நின்றார்கள்; கான் இடம் நடனம் செய்யும் கண்ணுதல் - புறங்

காட்டிலே திருக்கூத்தாடியருளும் நெற்றிக் கண்ணனாகிய

இறைவனது, அருள்கண் நோக்கால் - திருவருட் பார்வையால், ஊன்

இடர் அகலும் நாளில் உயர்ந்தவர் இழிந்தோர் உண்டோ - பிறவித்

துன்பம் நீங்குங் காலத்தில் உயர்ந்தவரென்றும் தாழ்ந்தவரென்றும்

வேற்றுமையுண்டோ (இல்லை யென்றபடி) எ - று.

தான் : அசை. மயங்கி - கலந்து; களி மயக்குற்று என்றுமாம்.

ஊன் : ஈண்டுப் பிறவிக்காயிற்று;

"ஊன டைந்த வுடம்பின் பிறவியே"

என்பது திருத்தொண்டர் புராணம். மேல் 175-ஆம் செய்யுளில்

'அடியினீழல் கலந்துளார் தம்மை யொத்தார்' என்பதனையும் ஈண்டு

நோக்குக. இவ்விரு செய்யுளும் வேற்றுப் பொருள் வைப்பணி.

(191)





	 	 	 மணவறைத் தவிசினீங்கி மன்றன்மண் டபத்திற் போந்து

கணமணிச் சேக்கை மேவிக் கருநெடுங் கண்ணன் வாணி

துணைவனே* முதல்வா னோர்க்குஞ் சூழ்கணத் தொகைக்கு

மென்றுந்

தணவறு செல்வந் தந்தோன் சாறுசால் சிறப்பு நல்கி.



(இ - ள்.) கருநெடுங் கண்ணன் வாணி துணைவனே முதல்

வானோர்க்கும் - கரிய நெடிய திருமால் கலைமகள் தலைவனாகிய

பிரமன் முதலிய தேவருக்கும், சூழ்கணத் தொகைக்கும் - சூழ்ந்த

சிவகணக் கூட்டத்திற்கும், என்றும் தணவு அறுசெல்வம் தந்தோன்

- எப்பொழுதும் நீங்குதலற்ற செல்வத்தை அருளிய இறைவன், மண

அறைத் தவிசின் நீங்கி - திருமண அறையிலுள்ள

இருக்கையினின்றும் நீங்கி, மன்றல் மண்டபத்தில் போந்து -

திருமண மண்டபத்தில் வந்து, கண மணிச் சேக்கை மேவி -

கூட்டமாகிய மணிகள் இழைத்த அரியணையில் வீற்றிருந்து, சாறுசால்

சிறப்பு நல்கி - திருமணத்திற்கு அமைந்த வரிசைகளை

(அவ்வினைவருக்கும்) கொடுத்தருளி எ - று.

கருமையென முன்வந்தமையின் கண்ணன் என்பது பெயர்

மாத்திரையாய் நின்றது;

"கருங்கண் ணனையறி யாமை நின்றோன்"

என்னும் திருக்கோவையார்ச் செய்யுளுரையில் "கண்ண னென்பது

கரியோ னென்னும் பொருளதோர் பாதகச் சிதைவு; அஃது அப்

பண்பு குறியாது ஈண்டுப் பெயராய் நின்றமையின்,

கருங்கண்ணனென்றார்; சேற்றிற் பங்கய மென்றாற் போல" எனப்

பேராசிரியர் விளக்கியிருத்தல் காண்க.: ஏகாரம் கண்ணனென்

பதனோடும் இயையும். தணவு - தணத்தல் : தொழிற் பெயர்.

சாறு - விழா. தந்தோன் அவர்க்கு நல்கியென்க. (192)



* * *





(பா - ம்.) * துணைவனை.





	 	 ஏட்டுவாய் முளரி யான்மா லேனைவா னவருந் தத்தம்

நாட்டுவாழ் பதியிற் செல்ல நல்விடை கொடுத்து வேந்தர்க்

காட்டுவா னாடிக் காட்டுந் தன்மைபோ லரசு செய்து

காட்டுவா னாகி யையன் றிருவுளக் கருணை பூத்தான்.

(இ - ள்.) ஏடுவாய் முளரியான் மால் ஏனை வானவரும் -

இதழ்கள் வாய்ந்த தாமரை மலரில் வசிப்போனாகிய பிரமனும்

திருமாலும் மற்றைத் தேவர்களும், தத்தம் நாட்டு வாழ் பதியில்

செல்ல - தங்கள் தங்கள் நாடுகளாகிய செல்வமிக்க பதவிகளிற்

செல்லுமாறு, நல்விடை கொடுத்து - அருள் விடை கொடுத்து,

வேந்தர்க்கு - மன்னர்களுக்கு, ஆட்டுவான் ஆடிக் காட்டும் தன்மை

போல் - ஆட்டுவிப்பானொருவன் தான் முன்னர் ஆடிக் காட்டுந்

தன்மையைப் போல, அரசு செய்து காட்டுவானாகி -

செங்கோலோச்சிக் காட்டுவானாய், ஐயன் - இறைவன், திருவுளக்

கருணை பூத்தான் - திருவுளங் கொண்டருளினான் எ - று.

ஏடு, நாடு என்பன விரித்தல் விகாரம் பெற்றன. நாட்டிலுள்ள

பதியுமாம். நல் விடை - அருள் விடை. நாட்டியம் ஆட்டுவிப்பான்

ஆடு முறைமையுணர்த்துதலன்றித் தான் ஆடிக் காட்டுதலும்

இன்றியமையாமை போல இறைவன் உயிர்களறிந் தொழுகற்

பாலவற்றை வேத முதலியவற்றால் உணர்த்தியிருப்பினும் தாமே

வந்தொழுகிக் காட்டுதலும் இன்றியமையாத தென்பார் 'ஆடிக்காட்டுந்

தன்மை போல் அரசு செய்து காட்டுவானாகி' என்றார். செய்விப்பான்

செய்து காட்டினானென்க. (193)





	 	 [எழுசீரடியாசிரியவிருத்தம்]



அதிர்விடைக் கொடியங் கயற்கொடி யாக

வராக்கலன் பொற்கல னாகப்

பொதியவிழ் கடுக்கை வேம்பல ராகப்

புலியதள் பொலந்துகி லாக

மதிமுடி வைர மணிமுடி யாக

மறைகிடந் தலம்புமா மதுரைப்

பதியுறை சோம சுந்தரக் கடவுள்

பாண்டிய னாகிவீற் றிருந்தான்.

			 	 		 (இ - ள்.) அதிர்விடைக் கொடி அம் கயல் கொடி ஆக -

ஒலிக்கும் இடபக்கொடி அழகிய மீனக் கொடியாகவும், அராக்கலன்

பொன்கலன் ஆக - பாம்பணிகள் பொன்னணிகளாகவும், பொதி

அவிழ் கடுக்கை வேம்பு அலர் ஆக - இதழ் விரிந்த கொன்றை

மலர் மாலை வேப்பம்பூ மாலையாகவும், புலி அதள் பொலம் துகில்

ஆக - புலித்தோல் ஆடை பொன்னாடையாகவும், மதி முடி வைர

மணிமுடி ஆக - சந்திரனை அணிந்த சடாமுடி அழகிய வைர

முடியாகவும், மறை கிடந்து அலம்பும் மாமதுஐரப் பதி உறை -

வேதங்கள் தங்கி ஒலிக்கின்ற பெரிய மதுரைப் பதியில் வீற்றிருக்கும்,

சோமசுந்தரக் கடவுள் பாண்டியனாகி வீற்றிருந்தான் - சோமசுந்தரக்

கடவுள் சுந்தர பாண்டியனாய் வீற்றிருந்தருளினான் எ - று.



சிவபெருமான் பாண்யனாகக் கோலங் கொண்டதற்கேற்ப

அவனுடைய விடைக்கொடி முதலியனவே கயற்கொடி முதலியனவாக

உருமாறின என்றார். இறைவன் திருக்கயிலையினின்று வழிக்

கொண்டு வந்தானாயினும் அவன் என்றும் மதுரையிலிருப்பவனே

யென்பார் 'மதுரைப் பதியுறை சோமசுந்தரக் கடவுள்' என்றார்; மேல்

45-ஆம் செய்யுளில்,

"என்று தொட்டுநீ திசையின்மேற் சயங்குறித்

தெழுந்து போந்தனை யாமும்

அன்று தொட்டுநம் மதுரைவிட் டுனைவிடா

தடுத்து வந்தனம்" என இறைவன் பிராட்டிக்குக் கூறினமையும் நோக்குக.



(194)





	 	 [அறுசீரடியாசிரியவிருத்தம்]



விண்டவழ் மதியஞ் சூடுஞ் சுந்தர விடங்கப் புத்தேள்

கொண்டதோர் வடிவுக் கேற்பக் குருதிகொப் பளிக்குஞ்

சூலத்

திண்டிறற் சங்கு கன்னன் முதற்கணத் தேவர்* தாமும்

பண்டைய வடிவ மாறிப் பார்த்திவன் பணியி னின்றார்.



(இ - ள்.) விண் தவழ் மதியம் சூடும் சுந்தர விடங்கப்

புத்தேள் - வானின் கண் தவழும் சந்திரனையணிந்த பேரழகனாகிய

சோம சுந்தரக் கடவுள். கொண்டது ஓர் வடிவுக்கு ஏற்ப -

கொண்டருளிய ஒப்பற்ற திருக்கோலத்திற்குப் பொருந்த, குருதி

கொப்பளிக்கும் சூலம் - உதிரம் கொப்பளிக்கும்

சூலப்படையையுடைய, திண் திறல் சங்கு கன்னன் முதல்

கணத்தேவர் தாமும் - மிகுந்த வலியையுடைய சங்கு கன்னன்

முதலான சிவகணத்தவர்களும், பண்டைய வடிவம் மாறி - முன்

உருவம் நீங்கி (அரசர் பணி செய்தற் கேற்ற உருக்கொண்டு),

பார்த்திவன் பணியில் நின்றார் - அம்மன்னன் ஏவலில் நின்றார்கள்

எ - று.

சுந்தர விடங்கம், திண்டிறல் என்பன ஒரு பொருட்

பன்மொழிகள். கணமாகிய தேவர். (195)





	 	 தென்னவர் வடிவங் கொண்ட சிவபர னுலகங் காக்கும்

மன்னவர் சிவனைப் பூசை செய்வது மறையா றென்று

சொன்னது மன்ன ரெல்லாந் துணிவது பொருட்டுத் தானும்

அந்நகர் நடுவூ ரென்றோ ரணிநகர் சிறப்பக் கண்டான்.



(இ - ள்.) உலகம் காக்கும் மன்னவர் - உலகத்தைக் காவல்

பூண்ட வேந்தர்கள், சிவனைப் பூசை செய்வது - சிவபெருமானைப்

பூசிப்பது, மறை ஆறு என்று சொன்னது - வேத நெறி என்று தான்

திருவாய் மலர்ந்தருளியதை, மன்னர் எல்லாம் துணிவது பொருட்டு

- அரசரனைவரும் துணிந்து மேற்கொள்ளுதற் பொருட்டு, தென்னவர்

வடிவம் கொண்ட சிவபரன் தானும் - பாண்டியர் திருக்கோலங்

கொண்ட இறைவனும், அ நகர் - அந்நகரில், நடுவூர் என்று ஓர்

அணி நகர் சிறப்பக் கண்டான் - நடுவூர் என்று சொல்லப்படும் ஓர்

அழகிய நகரை மேன்மைப்பட ஆக்கினான் எ-று.

கோலம் பாண்யரனைவர்க்கும் பொதுவாகலின் 'தென்னவர்'

எனப் பன்மை கூறினார். வேத நெறியென்று வேதத்திற்

சொன்னதென்க. செய்வது, துணிவது : தொழிற் பெயர்கள். (196)





	 	 	 	 மெய்ம்மைநூல் வழியே கோயில் விதித்தருட் குறிநி

றீஇப்பேர்

இம்மையே நன்மை நல்கு மிறையென நிறுவிப் பூசை

செம்மையாற் செய்து நீப வனத்துறை சிவனைக் காலம்

மும்மையுந் தொழுது வைய முழுவதுங் கோன டாத்தும்.

	 	 (இ - ள்.) மெய்ம்மை நூல் வழியேய கோயில் விதித்து -

உண்மை நூலின் நெறிப்படியே திருக்கோயிலெடுத்து, அருள் குறி

நிறீஇ - அருள் வடிவாகிய சிவலிங்கத்தை நிலை பெறுத்தி,

இம்மையே நன்மை நல்கும் இறை எனப் பேர் நிறுவி - இம்மையே

பேறு தரும் இறைவன் என்று திருப்பெயர் இட்டு, செம்மையால்

பூசை செய்து - முறைப்படி பூசனை புரிந்து, நீப வனத்து உறை

சிவனை - கடம்ப வனத்திலுறைகின்ற சோமசுந்தரக் கடவுளை,

காலம் மும்மையும் தொழுது - மூன்று காலங்களிலும் வணங்கி,

வையம் முழுவதும் கோல் நடாத்தும் - உலக முற்றும் தனது

செங்கோலை நடாத்தியருளுவான் எ - று.

மெய்ம்மை நூல் - ஆகமமும், அதன் வழிப்பட்ட சிற்ப

நூலும். பேர் நிறுவி வழிபட்ட இச்செய்தி,

	 "முலைமூன் றணைந்த சிலைநுதற் றிருவினை

அருமறை விதிக்கத் திருமணம் புணர்ந்து

மதிக்குலம் வாய்த்த மன்னவ னாகி

மேதினி புரக்கும் விதியுடை நன்னாள்

நடுவூர் நகர்செய் தடுபவந் துடைக்கும்

அருட்குறி நிறுவி யருச்சனை செய்த

தேவர் நாயகன்"



எனக் கல்லாடத்துட் கூறப்படுதலுங் காண்க. (197)





	 	 	 	 பூவரு மயன்மா லாதிப் புனிதரு முனிவ ரேனோர்

		யாவருந் தனையே பூசித் திகபர மடைய நின்ற

		மூவருண் மேலா முக்கண் மூர்த்தியே பூசை செய்த

		தாவர விலிங்க மேன்மைத் தகுதியா ரளக்க வல்லார்.



(இ - ள்.) பூவரும் அயன்மால் ஆதிப் புனிதரும் - தாமரை

மலரில் வசிக்கும் பிரமன் திருமால் முதலிய தேவர்களும், முனிவர்

ஏனோ யாவரும் - முனிவரும் மற்றைய அனைவரும், தனையே

பூசித்து இகபரம் அடைய நின்ற - தன்னையே வழிபட்டு, இம்மை

மறுமைப் பயன்களை அடையுமாறு அருள் புரிந்து நின்ற, மூவருள்

மேலாம் முக்கண் மூர்த்தியே-மூவருக்கும் மேலான முக்கண்ணனாகிய

இறைவனே, பூசை செய்த தாவர இலிங்க மேன்மைத் தகுதி அளக்க

வல்லார் யார் - வழிபட்ட நிலைபெற்ற இலிங்கத்தின் சிறப்புத்

தன்மையை அளந்து கூற வல்லவர் யார் (ஒருவருமில்லை யென்றபடி)

எ - று.

"மூவர் கோனாய் நின்ற முதல்வன்" எனத் திருவாதவூரடிகள்

கூறுதல் நோக்கி, 'மூவருள் மேலாம்' என்பதற்கு மூவருக்கும்

மேலான என்றுரைக்கப்பட்டது; மூவருள்ளேயெனினும்

இழுக்கின்றென்க. தாவரமாகிய இலிங்கமென்க. (198)





	 	 [- வேறு]



மனித்த ருக்கர சாகித் தெவ்

வேந்தர்க்கு மடங்கலாய் மடநல்லார்க்

கினித்த வைங்கணைக் காளையாய்

நிலமகட் கிணர்த்துழா யணிமாலாய்

அனித்த நித்தமோர்ந் திகபரத்

தாசைநீத் தகந்தெளிந் தவர்க்கொன்றாய்த்

தனித்த மெய்யறி வானந்த

மாம்பர தத்துவமாய் நின்றான்.



(இ - ள்.) (இங்ஙனம் பாண்டியர் கோலம் பூண்ட இறைவன்)

மனித்தருக்கு அரசாகி - மக்களுக்கு மன்னனாகியும், தெவ்

வேந்தர்க்கு மடங்கலாய் - பகை மன்னராகிய யானைகளுக்குச்

சிங்கமாகியும், மட நல்லார்க்கு இனித்த ஐங்கணைக் காளையாய் -

மகளிருக்கு இனிமையையுடைய ஐந்து பாணங்களையுடைய

மதவேளாகியும், நிலமகட்கு இணர்த்துழாய் அணி மால் ஆய் - புவி

மகளுக்குக் கொத்தாகிய துழாய் மாலையையணிந்த திருமாலாகியும்,

அனித்தம் நித்தம் ஓர்ந்து - அனித்த நித்தக் கூறுபாடுகளையுணர்ந்து,

இகபரத்து ஆசைநீத்து - இம்மை மறுமையின்பங்களை வெறுத்து,

அகம் தெளிந்தவர்க்கு - மனந்தூய்மையெய்திய மெய்ஞ்ஞானியர்க்கு,

ஒன்றாய் - ஒன்றாகி, தனித்த மெய் அறிவு ஆனந்தமாம்

பரதத்துவமாய் நின்றான் - ஒப்பற்ற சச்சிதானந்தமாகிய பரதத்துவப்

பொருளாகியும் நின்றருளினான் எ - று.

மனித்தர் : விரித்தல். அரசாகியென்றதனால் குடிகளைத் தாய்

போற் புரக்கும் தண்ணளியும் நீதியும் முதலிய வெல்லாங்

கொள்ளப்படும். இச்செய்யுளின் முன்னிரண்டடியோடு,

	 "தருமன் றண்ணளி யாற்றன தீகையால்

வருணன் கூற்றுயிர் மாற்றலின் வாமனே

அருமை யாலழ கிற்கணை யைந்துடைத்

திரும கன்றிரு மாநில மன்னனே"



என்னுஞ் சிந்தாமணிச் செய்யுளை ஒத்து நோக்குக. நில முழுதையும்

தனக்குரிமையாக்கிக் கோடலின் 'மாலாய்' என்றார்; மால் புவி

மகட்குக் கணவனாகலின். அகந்தெளிந்தார்க்குப் பதிப்பொருள்

விளங்குதலை,



"திரையற்ற நீர்போற் சிந்தை தெளிந்தார்க்குப்

புரையற் றிருந்தான் புரிசடை யானே"

என்னும் திருமந்திரத்தாலு மறிக. பதிப்பொருள் ஒன்றேயாகலின்,

'ஒன்றாய்' என்றார்; இதனை,

"ஒன்றென்ற தொன்றேகா ணொன்றே பதி"

எனச் சிவஞானபோதத்துள் வரும் திருவெண்பா விளங்க

வுணர்த்தும். ஆய் என்னும் செய்தெனெச்சம் ஆம் என்னும்

பெயரெச்சங் கொண்டு முடியும். தத்துவம் - உண்மை; கடவுளைப்

பரதத்துவம் எனக் கூறுவது மரபு. பலபடப்புனைவணி. (199)

ஆகச் செய்யுள் - 797.



* * *





	 	 	 	 6. வெள்ளியம்பலத் திருக்கூத்தாடிய படலம்



	 [அறுசீரடியாசிரியவிருத்தம்]



உலகிய னிறுத்து வான்வந் தொருபரஞ் சுடர்வான் றிங்கட்

குலமணி விளக்கை வேட்டுக் கோமுடி கவித்துப் பாராண்

டிலகுறு தோற்ற மீதான் முனிவர ரிருவர் தேற

அலகிலா னந்தக் கூத்துச் செய்தவா றறைய லுற்றாம்.





(இ - ள்.) ஒரு பரஞ் சுடர் - ஒப்பற்ற பரஞ்சோதியாகிய

இறைவன், உலகு இயல் நிறுத்துவான் வந்து - உலகியலை நிறுத்துதற்

பொருட்டுச் சுந்தர பாண்டியனாய் வந்து, வான் திங்கள் குல மணி

விளக்கை - வானின்கண் உலவும் சந்திரன் மரபுக்கு மாணிக்க

விளக்காகிய தடாதகைப் பிராட்டியாரை, வேட்டு - திருமணஞ்

செய்து கொண்டு, கோமுடி கவித்துப் பார் ஆண்டு - அரசமுடிசூடி

உலகை ஆண்டு; இலகுறு தோற்றம் ஈது - விளங்கும் வரலாறு இது;

முனிவரர் இருவர் தேற - இரண்டு முனிவர்கள் தெளிந்துய்யுமாறு,

அலகு இல் ஆனந்தக்கூத்து செய்தவாறு - அளவில்லாத ஆனந்தக்

கூத்தை ஆடியருளிய திருவிளையாடலை, அறையலுற்றாம் - இனிக்

கூறத் தொடங்கினேம் எ - று.

உலகியல் - உலகம் நடத்தற் கேதுவாகிய அறம் பொருள்

இன்பங்கள்; 'உலகிய னிறுத்தும் பொருண்மர பொடுங்க', 'உலகியல்

கூறிய பொருளிது வென்ற வள்ளுவன்' என்னும் கல்லாடப்

பகுதிகளிலும் உலகியல் என்பதற்குப் பொருள் இதுவாகல் வேண்டும்.

நிறுத்து வான் : வினையெச்சம். ஒரு என்றது தனி முதல் என்றபடி

குலத்தை என்றும் விளங்கச் செய்தமையின் 'குலமணி விளக்கு'

என்றார். கோமுடி என்றது நிலமுழுதாளும் பெரு வேந்தர்க்குரிய

முடியென்றவாறு. ஆல் : அசை. முனிவரர் - முனிவருள் மேலாயவர்.

(1)





	 	 புண்ணிய மலர்மென் கொம்பை வேட்டபின் புவனந் தாங்குங்

கண்ணுதன் மூர்த்தி யாய கவுரியன் மணத்தில் வந்த

மண்ணியல் வேந்தர் வானோர் மாதவர் பிறரு முண்ண

நண்ணுதி ரென்ன லோடு நண்ணுவார் விரைவி னெய்த.

(இ - ள்.) புண்ணியம் மலர் மென் கொம்பை -

அறவடிவமாகிய மெல்லியய பூங்கொம்பு போலும் பிராட்டியை,

வேட்டபின் புவனம் தாங்கும் - திருமணம் செய்து கொண்டபின்

உலகையாளும், கண் நுதல் மூர்த்தியாய கவுரியன் - நெற்றிக்

கண்ணையுடைய இறைவனாகிய சுந்தர பாண்டியன், மணத்தில் வந்த

- திருமணத்தில் வந்த, மண் இயல் வேந்தர் - மண்ணுலகை

ஆளுதலமைந்த மன்னர்களும், வானோர் - தேவர்களும், மாதவர் -

முனிவர்களும், பிறரும் - ஏனையோர்களும், உண்ண நண்ணுதிர்

என்னலோடும் - அமுதுண்ண வருவீர் எனக் கட்டளையிட,

விரைவின் எய்த நண்ணுவார் - விரைந்து அடைதற்கு

வருகின்றவர்கள் எ - று.

இறைவி அறவுருவினளென்பது 'அறப்பெருஞ் செல்வி, என

முற் கூறியிருத்தலானுமறிக. 'புண்ணியக்கொடி வண்டார்ப்பப்

பூத்தல்போல்' என முற்போந்த தொடருடன் 'புண்ணிய மலர்மென்

கொம்பை' என்னுமிதனை ஒத்து நோக்குக. நண்ணுதிர் :

படர்க்கையில் முன்னிலை வந்த வழுவமைதி. என்னலோடும் -

என்று அவர்கட்குக் கட்டளையிட்டவளவில். நண்ணுவார் : பெயர்.

(2)





	 	 பொன்னவிர் கமலம் பூத்த புனிதநீ ராடித் தத்தம்

நன்னெறி நியம முற்றி நண்ணினார் புலிக்கா லோனும்

பன்னக முனியுந் தாழ்ந்து பரவியம் பலத்து ளாடும்

நின்னரு ணடங்கண் டுண்ப தடியேங்க ணியம மென்றார்.

(இ - ள்.) அவிர் பொன் கமலம் பூத்த புனித நீர் ஆடி -

விளங்கா நின்ற பொற்றாமரை மலர்ந்த தூய வாவியில் நீராடி, நல்

நெறி தத்தம் நியமம் முற்றி நண்ணினார் - நல்ல நெறிப்படியே

தங்கள் தங்கள் நியமங்களை முடித்து வந்தனர்; புலிக்காலோனும்

பன்னக முனியும் - வியாக்கிரபாத முனிவரும் பதஞ்சலி முனிவரும்,

தாழ்ந்து பரவி - விழுந்து வணங்கித் துதித்து, அம்பலத்துள் ஆடும்

- சிற்றம்பலத்தின் கண் ஆடப்பெறுகின்ற, நின் அருள் நடம் கண்டு

- தேவரீரது கருணைத் திருக்கூத்தினைக் கண்டபின்,உண்பது

அடியேங்கள் நியமம் என்றார் - அருந்துவது அடியேங்களுடைய

நியமம் என்று கூறினர் எ - று.

நியமம் - கடன், முறைமை. அருள் நடம் - உயிர்களை

வாழ்விக்கும் பெருங் கருணையாற் புரியும் திருக்கூத்து. உண்பது :

தொழிற் பெயர். (3)





	 	 என்னலு மந்தந் கூத்தை யிங்குநாஞ் செய்துந் தில்லைப்

பொன்னக ருலக மெல்லா முருவமாம் புருடற் குள்ளம்

இன்னதாந் துவாத சாந்த மென்றிறை யருளிச் செய்ய

மன்னவ வேனை யங்கம் யாவென மன்னன் சொல்வான்.

(இ - ள்.) என்னலும் - என்று கூறிய வளவிலே, இறை -

இறைவன், அந்தக் கூத்தை இங்கு நாம் செய்தும் - அந்நடத்தினை

இம் மதுரைப் பதியிலே யாம் செய்வோம்; உலகம் எல்லாம் உருவம்

ஆம் புருடற்கு - உலக மனைத்தும் வடிவமாகிய புருடனுக்கு, பொன்

தில்லை நகர் உள்ளம் - அழகிய தில்லையம்பதியானது இதயமாகும்;

இன்னது துவாத சாந்தம் ஆம் என்று அருளிச் செய்ய - இம்

மதுரைப் பதி துவாத சாந்தமாகும் என்று அருளிச் செய்ய

(முனிவர்கள்), மன்னவ ஏனையங்கம் யா என - அரசே மற்றைய

உறுப்புக்கள் யாவை என்று கேட்க, மன்னன் சொல்வான் -

இறைவனாகிய சுந்தர பாண்டியன் கூறுவான் எ - று.

செய்தும் - செய்வோம்; தன்மைப் பன்மை யெதிர்காலமுற்று.

உலகமெல்லாம் உருவமாம் புருடன் - உலக புருடன்; விராட்

புருடன் துவாத சாந்தம் - உச்சிக்கு மேற் பன்னிரண்டு அங்குல

அளவிலுள்ளது : தீர்க்கசந்தி; தல விசேடப் படலம் 21-ஆம்

செய்யுளுரை நோக்குக. (4)





	 	 	 	 அரைக்குமே லுலகே ழென்று மரைக்குக் கீழுலகே ழென்றும்

உரைக்கலா லுலக மெல்லா முருவமாம் புருடற் கிந்தத்

தரைக்குமே லனந்தந் தெய்வத் தானமுண் டனைத்துங்

கூறின்

வரைக்குறா சிலதா னங்கள் வகுத்துரை செய்யக் கேண்மின்.

	 	 (இ - ள்.) அரைக்கு மேல் உலகு ஏழ் என்றும் - இடைக்கு

மேல் ஏழுலகமென்றும், அரைக்குக் கீழ் உலகு ஏழ் என்றும் -

இடைக்குக் கீழ் ஏழுலகென்றும், உரைக்கலால் - சொல்லப்படுதலால்,

உலகம் எல்லாம் உருவம் ஆம் புருடற்கு - உலகமனைத்தும்

உருவமாகிய புருடனுக்கு. இந்தத் தரைக்கு மேல் அனந்தம்

தெய்வத்தானம் உண்டு - இந்நிலவுலகில் அளவிறந்த தெய்வத்

தன்மை பொருந்திய தானங்கள் உள; அனைத்தும் கூறின்

வரைக்கு உறா - அவை முழுதும் எடுத்துச் சொல்லப்புகின்

ஓரளவுக்கு உட்படா; சில தானங்கள் வகுத்து உரை செய்யக்

கேண்மின் - (ஆதலான்) சில திருப்பதிகளை மட்டும் வகுத்துக்

கூறக் கேளுங்கள் எ - று.

அரை : இடைக்கு எண்ணலளவையால் வந்த பெயர்.

உரைக்கலால் - நூல்களிற் கூறப்படுதலால்; நூல்கள் கூறுதலால்

எனலுமாம்; கு : சாரியை, அல் : தொழிற் பெயர் விகுதி.

உலகமெல்லாம் - பதினான்கு உலகங்களும். தரைக்கு மேல் -

தரையில்; கு : சாரியை, மேல் : ஏழனுருபு. வரைக்கு - அளவுக்கு.

உறா - உட்படா. (5)





	 	 	 	 திருவள ராரூர் மூலந் திருவானைக் காவே குய்யம்*

		மருவளர் பொழில்சூ ழண்ணா மலைமணி பூர நீவிர்

		இருவருங் கண்ட மன்ற மிதயமாந் திருக்கா ளத்தி

		பொருவருங் கண்ட மாகும் புருவமத் தியமாங் காசி.



(இ - ள்.) திருவளர் ஆரூர் மூலம் - செல்வமோங்கும்

திருவாரூர் மூலத்தானமாம்; திருவானைக்காவே குய்யம் -

திருவானைக்கா சுவாதிட்டானத்தானமாம்; மருவளர் பொழில் சூழ்

அண்ணாமலை மணி பூரம்- மணம் ஓங்கும் சோலைகள் சூழ்ந்த

திருவண்ணாமலை மணி பூரத்தானமாம்; நீவிர் இருவரும் கண்ட

மன்றம் இதயம் ஆம் - நீங்கள் இருவரும் தரிசித்த தில்லைப்பதி

இதயத்தானமாகும்; திருக்காளத்தி பொருவு அரும் கண்டம் ஆகும்

- திருக்காளத்தி ஒப்பில்லாத கண்டத்தானமாகும்; காசி புருவ

மத்தியம் ஆம் - காசி புருவ மத்தியத்தானமாகும் எ - று.

குய்யம் - மறைவிடம்; சுவாதிட்டானத்தைக் குறிக்கின்றது.

இதயம் - அநாகதம். கண்டம் - விசுத்தி. புருவ மத்தியம் -

ஆஞ்ஞை. ஆதார முறையாற் கூறப்பட்டமையின்

பஞ்சபூதத்தானங்களுள் ஆகாயத் தானம் வாயுத்தானத்தினும்

முற்கூறப்பட்டது. மன்றத்தையுடைய பதியை மன்றமென்றார். ஆம்

என்பதனை மூலம் முதலியவற்றோடும் கூட்டிக் கொள்க. ஏ : அசை,

(6)



* * *



(பா - ம்.) * காவே நாபி.





	 	 பிறைதவழ் கயிலைக் குன்றம் பிரமரந் திரமாம் வேதம்

அறைதரு துவாத சாந்த மதுரையீ ததிக மெந்த

முறையினா லென்னின் முன்னர்த்தோன்றிய

முறையாலென்றக்

கறையறு தவத்த ரோடு கவுரியன் கோயில் புக்கான்.



(இ - ள்.) பிறை தவழ் கயிலைக்குன்றம் பிரம ரந்திரம் ஆம்

- சந்திரன் தவழும் திருக்கயிலை மலை பிரமரந்திரத் தானம்

ஆகும்; வேதம் அறை தரு மதுரை துவாத சாந்தம் - மறைகள்

கூறுகின்ற இம் மதுரைப்பதி துவாத சாந்தத் தானமாகும், ஈது எந்த

முறையினால் அதிகம் என்னில் - இஃது எந்த வகையினால்

மேலாகியதென்றால், முன்னர்த் தோன்றிய முறையால் என்று -

முதலில் உண்டாகிய காரணத்தாலென்று கூறி, அகறை அறு

தவத்தரோடு - அந்தக் குற்றமற்ற தவத்தினையுடைய முனிவரோடு,

கவுரியன் கோயில் புக்கான் - சுந்தர பாண்டியன் திருக்கோயிலுட்

புகுந்தருளினான் எ - று.

பிரமரந்திரம் - பிரமநாடி; சுழுமுனையின் உச்சியாகிய இடம்.

ஈது அதிகமாம் என வேறு தொடராக்கலும் பொருந்தும். (7)





	 	 	 தன்னரு ளதனா னீத்த தன்னையே தேடிப் போந்த

மின்னவிர் கயிலை தானோ விடையுரு மாறி யிங்ஙன்

மன்னிய தேயோ திங்கண் மண்டல மேயோ வென்னப்

பொன்னவிர் விமானக் கீழ்பால் வெள்ளியம் பொதுஹவண்

டாக.



(இ - ள்.) தன் அருளதனால் நீத்த தன்னையே தேடிப்

போந்த - தனது திருவருளால் தன்னை விடுத்து வந்த

சிவபெருமானையே தேடி வந்தமர்ந்த, மின் அவிர் கயிலை தானோ

- ஒளி விளங்கும் திருக்கயிலை மலைதானோ (அன்றி), விடை

உருமாறி இங்ஙன் மன்னியதோ - இடபவூர்தியானது தனது வடிவம்

வேறாகி இம்மன்றமாய் நிலைபெற்றதோ (அன்றி), திங்கள்

மண்டலமோ என்ன - சந்திர மண்டலமோ என்று கூறுமாறு, பொன்

அவிர் விமானம் கீழ்பால் - பொன்னாலாகி விளங்கும் விமானத்தின்

கீழ் பக்கத்தில், வெள்ளியம் பொது உண்டாக - வெள்ளியம்பலம்

ஒன்று தோன்ற எ - று.

தன் - சிவபெருமான். நீத்த - கயிலையை விடுத்து வந்த.

தான் ஏ : அசைகள். என்ன - என்று ஐயுற, என்று நினைக்க; என்று

கூறு : (8)





	 	 	 	 மின்பயில் பரிதிப் புத்தேள் பாற்கடல் விளங்கி யாங்குப்

		பின்பதன் மிசைமா ணிக்கப் பீடிகை தோன்றிற் றன்ன

		தன்பர்த முளமே யாகு மல்லது வேதச் சென்னி

		என்பதா மஃதே யன்றி யாதென விசைக்கற் பாற்றே.



(இ - ள்.) பால் கடல் - திருப்பாற் கடலின்கண், மின் பயில்

பரிதிப்புத் தேள் விளங்கி யாங்கு - ஒளி தங்கிய சூரியதேவன்

தோன்றினாற்போல, பின்பு அதன் மிசை மாணிக்கப் பீடிகை

தோன்றிற்று - வெள்ளியம்பலம் தோன்றிய பின் அதன் மேல்

மணிப் பீடம் ஒன்று தோன்றியது; அன்னது அன்பர் தம் உளமே

ஆகும் - அஃது அடியார்களின் உள்ளத் தாமரையே ஆகும்;

அல்லது வேதச் சென்னி என்பது ஆம் - அன்றி மறை முடி என்று

சொல்லப்படுவதாகும்; அன்றி - இங்ஙனம் கூறுவதல்லாமல், யாது

எனஇசைக்கற் பாற்று - வேறு யாதெனக் கூறும் பகுதியையுடையது

எ - று.

என்பது : அசையுமாம். ஈற்றிலுள்ள ஏகாரம் அசை. (9)





	 	 அன்னதோர் தவிசி னும்ப ராயிரங் கரத்தா லள்ளித்

துன்னிருள் விழுங்குங் கோடி சூரிய ரொரு காலத்து

மன்னின ருதித்தா லொப்ப மனமொழி பக்கங் கீழ்மேற்

பின்முதல் கடந்த ஞானப் பேரொளி வடிவாய்த் தோன்றி.

(இ - ள்.) அன்னது ஓர் தவிசின் உம்பர் - அத்

தன்மையதாகிய ஒப்பற்ற பீடிகையின் மேல், ஆயிரம் கரத்தால்

அள்ளித் துன் இருள் விழுங்கும் - ஆயிரங் கைகளினால் அள்ளிச்

செறிந்த இருளை விழுங்குகின்ற, கோடி சூரியர் ஒரு காலத்து

மன்னினர் உதித்தால் ஒப்ப - கோடி சூரியர்கள் ஒரே காலத்தில்

நிலைபெற்று உதித்தாற்போல, மனம் மொழி பக்கம் கீழ் மேல் பின்

முதல் கடந்த - உள்ளம் உரை பக்கம் கீழ் மேல் பின் முன்

என்னும் இவற்றைக் கடந்த, ஞானப் பேர் ஒளி வடிவாய்த் தோன்றி

- மெய்ஞ்ஞானமாகிய பெரிய ஒளி வடிவமாகத் தோன்றி எ - று.

கரம் - கை, கிரணம். இறைவன் எல்லாவற்றையும்

கடந்திருக்குமியல்பினை,

"ஒன்றன் றிரண்டன் றுளதன் றிலதன்று

நன்றன்று தீதன்று நானன்று-நின்ற

நிலையன்று நீயன்று நின்னறிவு மன்று

தலையன் றடியன்று தான்"



எனத் திருக்களிற்றுப்படியார் கூறுகின்றது. (10)





	 	 முந்துறு கணங்கள் மொந்தை தண்ணுமை முழக்கஞ் செய்ய

நந்திமா முழவந் தாக்க நாரண னிடக்கை யார்ப்ப

வந்துகந் தருவ நூலின் மரபுளி யிருவர் பாட

ஐந்துதுந் துபியுங் கல்லென் றார்கலி முழக்கங் காட்ட.



(இ - ள்.) முந்துறு கணங்கள் - முதன்மையான

சிவகணங்கள், மொந்தை தண்ணுடை முழக்கம் செய்ய - மொந்தை

தண்ணுமைகளை முழக்கவும், நந்திமா முழவம் தாக்க -

திருநந்திதேவர் பெரிய மத்தளத்தை அடிக்கவும், நாரணன் இடக்கை

ஆர்ப்ப - திருமால் இடக் கையை ஒலிக்கவும், இருவர் வந்து -

தும்புரு நாரதர் என்னுமிருவரும் வந்து, கந்தருவ நூலின் மரபுளிபாட

- இசை நூலின் வழியே பாடவும், துந்துபி ஐந்தும் கல்லென்று

ஆர்கலி முழக்கம் காட்ட - ஐந்து துந்துபிகளும் கல்லென்னும்

ஒலியோடு கடலின் ஒலியைக் காட்டவும் எ - று.

ஆர்ப்பிக்கவென்பது, ஆர்ப்பவென நின்றது. கந்தருவ நூல்

- இசை நூல். மரபுளி - முறையால்; உளி மூன்றன் பொருள்படும்

இடைச்சொல். கல்லென்று : ஒலிக் குறிப்பு. (11)





	 	 	 	 	 மதுமுகத் தலர்ந்த வெண்டா மரைமகள் சுருதி கூட்டச்

		சதுமுகத் தொருவன் சாம கீதயாழ் தடவிப் பாட

		விதுமுகத் தருகு மொய்க்கு மீனென ஞான வெள்ளிப்

		பொதுமுகத் தமரர் தூற்றும் பூமழை யெங்கும் போர்ப்ப.

	 	 (இ - ள்.) மதுமுகத்து அலர்ந்த வெள்தாமரை மகள் சுருதி

கூட்ட - தேன் ஒழுகும் முகத்தொடு மலர்ந்த வெள்ளிய தாமரை

மலரில் வசிக்குங் கலைமகள் சுருதி கூட்டவும், சதுமுகத்து ஒருவன்

- நான்கு முகங்களையுடைய பிரமன், யாழ் தடவி சாமகீதம் பாட -

யாழினைத் தடவிச் சாமகீதம் பாடவும், விதுமுகத்து அருகு

மொய்க்கும் மீன் என - திங்கள் மண்டிலத்தின் அருகிற் சூழும்

உடுக்களைப் போல, ஞான வெள்ளிப் பொதுமுகத்து - ஞான

மயமாகிய வெள்ளியம்பலத்தில், அமரர் தூற்றும் பூமழை எங்கும்

போர்ப்ப - தேவர்கள் பொழியும் மலர்மாரி எங்கும் மூடவும்

எ - று.

கீதம் என விரிக்க. தடவல் - நரம்பினை வருடல்.

விதுமுகத்து : பொது முகத்து என்பவற்றில் முகம் ஏழனுருபு, (12)





	 	 	 பொருங்கூட னிறத்த செந்தீப் பொங்குளைக் குறளின் மீது

பெருங்கடல் வடவைச் செங்கண் பிதுங்கமேற் றிரிந்து

நோக்கி

முருங்கட லெரியிற் சீற முதுகிற வலத்தா ளூன்றிக்

கருங்கடன் முளைத்த வெய்யோன் காட்சியிற் பொலிந்து

நின்று.



(இ - ள்.) பொரும் கடம் நிறத்த - (அலை) மோது கடல்

நிறம் போலும் நிறத்தையுடைய, செந்தீ பொங்கு உளை குறளின் மீது

- சிவந்த தீப்போலும் விளங்கும் புறமயிரையுடைய முயலகன் மேல்,

பெரு கடல் வடவை செங்கண் பிதுங்க - பெரிய கடலின் வடவைத்

தீப்போல அவன் சிவந்த கண்கள் பிதுங்கவும், மேல் திரிந்து

நோக்கி - மேலே சுழன்று பார்த்து, முருங்கு அடல் எரியில் சீற -

(உலகினை) அழிக்கும் வலியினையுடைய அவ்வடவைபோற்

கோபிக்கவும், முதுகு இற - அவன் முதுகு முறிய, வலத்தாள் ஊன்றி

- வலது திருவடியை ஊன்றி, கருங்கடல் முளைத்த வெய்யோன்

காட்சியில் பொலிந்து நின்று - கரிய கடலின்கண் தோன்றிய

சூரியனது தோற்றம் போல விளங்கி நின்று எ - று.

நிறத்த என்னும் குறிப்புப் பெயரெச்சம் குறளன் என்பதன்

விகுதியைக் கொண்டு முடியும். குறளன் - குறிய வடிவுடையவன்;

முயலகன். மீது ஊன்றியென்க. முருக்கு என்பது மெலிந்து நின்றது.

(13)





	 	 	 கொய்யுஞ்செங் கமலப் போது குவிந்தென வெடுத்துக்

கூத்துச்

செய்யும்புண் டரிகத் தாளுந் திசைகடந் துளவீ ரைந்து

கையுந்திண் படையுந் தெய்வ மகளிர்மங் கலநாண் காத்த

மையுண்ட மிடறுஞ் சங்க வார்குழை நுழைந்த காதும்.



(இ - ள்.) கொய்யும் செங்கமலப் போது குவிந்தென -

கொய்தற்குரிய செந்தாமரை மலர் குவிந்தாற் போல, எடுத்து -

தூக்கி கூத்துச் செய்யும் புண்டரிகத் தாளும் - திருக்கூத்

தியற்றுகின்ற திருவடித் தாமரையும், திசை கடந்துள ஈரைந்து

கையும் - திக்குகளைக் கடந்த பத்துத் திருக்கைகளும், திண்

படையும் - (அவற்றிலுள்ள) வலிய படைகளும், தெய்வ மகளிர் -

தெய்வப் பெண்களின், மங்கல நாண் காத்த - மங்கல நாணைக்

காத்தருளிய, மை உண்ட மிடறும் - கருநிறம் பொருந்திய

திருமிடறும், வார் சங்கம் குழை நுழைந்த காதும் - நீண்ட சங்க

குண்டலம் பூண்ட திருச்செவியும் எ - று.

எடுத்து - குஞ்சித்து. அயன்மால் உள்ளிட்ட தேவர்கள்

பொன்றாமற் காத்த வென்பார் 'தெய்வ மகளிர் மங்கல நாண் காத்த'

என்றார்;

	 "செற்றால முயிரனைத்து முண்டிடவே

நிமிர்ந்தெழலுஞ் சிந்தை மேற்கொள்

பற்றாலங் நுகர்ந்து நான்முகனே

முதலோர்தம் பாவைமார்க்குப்

பொற்றலி தனையளித்தோன்"



என்னும் கந்தபுராணச் செய்யுள் இங்கே நோக்கற்பாலது. காத்த

மிடறென மிடற்றின்மேலேற்றிக் கூறினார்; முன்பும் இங்ஙனம்

வந்தமையோர்க. (14)





	 	 	 	 செக்கரஞ் சடையுந் தேசார் வெண்டிரு நீறுந் தெய்வ

		முக்கணு முரகக் கச்சு முள்ளெயி றிமைக்கு மார்பும்

		மைக்கருங் கயற் கணங்கை வல்லியி னொதுங்கி நிற்கும்

		பக்கமு மவண்மேல் வைத்த பார்வையு நகையுந் தோன்ற.



(இ - ள்.) அம் செக்கர் சடையும் - அழகிய சிவந்த

சடையும், தேசு ஆர் வெள் திருநீறும் - ஒளி நிறைந்த வெள்ளிய

திருநீறும், தெய்வ முக்கணும் - தெய்வங்களாகிய மூன்று கண்களும்,

உரகக் கச்சும் - அரவக் கச்சையும், முள்எயிறு இமைக்கும் மார்பும்

- முள் போன்ற பன்றிக் கொம்பு விளங்கும் திருமார்பும்,

மைக்கருங்கயல் கண் நங்கை - மை எழுதிய கரிய கயல்போலுங்

கண்களையுடைய உமையம்மையார், வல்லியின் ஒதுங்கி நிற்கும்

பக்கமும் - கொடி போன்று ஒதுங்கி நிற்கும் பக்கமும், அவள் மேல்

வைத்த பார்வையும் நகையும் - அவ்வம்மை மேல் வைத்த

நோக்கமும் புன்னகையும், தோன்ற - தோன்றவும் எ - று.

செக்கர் - செவ்வானம் போலும் என்றுமாம். ஆதித்தன்

திங்கள் அங்கி யென்னும் தெய்வங்கள் கண்களாதலின்

'தெய்வமுக்கணும்' என்றார். இவ்விரு செய்யுளிலும் எண்ணி வந்த

தாள் முதலியவற்றைத் தோன்ற என்பதனோடு முடிக்க. (15)





	 	 	 	 கங்கையா றலம்பு மோசை கடுக்கைவண் டிரங்கு மோசை

		மங்கல முழவி னோசை மந்திர வேத வோசை

		செங்கையா டெரியி னோசை திருவடிச் சிலம்பி னோசை

		எங்கணு நிரம்பி யன்ப ரிருசெவிக் கமுத மூற்ற.



(இ - ள்.) கங்கை ஆறு அலம்பும் ஓசை - கங்கையாறு

ஒலிக்கும் ஒலியும், கடுக்கை வண்டு இரங்கும் ஓசை - கொன்றை

மாலையிலுள்ள வண்டுகள் ஒலிக்கும் ஒலியும், மங்கல முழவின்

ஓசை - மங்கலமாகிய மத்தள ஒலியும், மந்திர வேத ஓசை - மந்திர

ஒலியும் மறை ஒலியும், செங்கை ஆடு எரியின் ஓசை - சிவந்த

கையின்கண் அசைகின்ற தீயின் ஒலியும், திருவடிச் சிலம்பின் ஓசை

- திருவடியிலுள்ள சிலம்பின் ஒலியும் ஆகிய இவைகள், எங்கணும்

நிரம்பி - எங்கும் பரவி, அன்பர் இரு செவிக்கு அமுதம் ஊற்ற -

அடியார்களின் இரண்டு செவிகளுக்கும் அமுதத்தைப் பொழியவும்

எ - று.

கங்கையொலி, வண்டொலி, எரியொலி, சிலம்பொலி என்னும்

இவை ஆடுதலால் நிகழ்வன. எரியினோசை - தீயிலுண்டாகும்

சடுலவொலி. செவிக்குமென்னும் முற்றும்மை தொக்கது. (16)





	 	 	 	 ஆடினா னமல மூர்த்தி யஞ்சலி முகிழ்த்துச் சென்னி

		சூடினா ரடியில் வீழ்ந்தார் சுருதியா யிரநா வாரப்

		பாடினார் பரமா னந்தப் பரவையிற் படிந்தா ரன்பு

		நீடினார் நிருத்தா னந்தங் காண்பது நியமம் பூண்டார்.



(இ - ள்.) அமல மூர்த்தி ஆடினான் - தூயனாகிய சோம

சுந்தரக் கடவுள் திருக்கூத்தாடியருளினான்; நிருத்தானந்தம் காண்பது

நியமம் பூண்டார் - ஆனந்தக் கூத்தைக் காண்பதையே நியமமாக

மேற்கொண்ட முனிவரிருவரும், அஞ்சலி முகிழ்த்துச் சென்னி

சூடினார் - கைகளைக் கூப்பி முடியின்கண் தரித்தார்கள்; அடியில்

வீழ்ந்தார் - திருவடியில் வீழ்ந்து வணங்கினார்கள்; நா ஆர

ஆயிரம் சுருதி பாடினார் - நா நிரம்ப அளவற்ற சுருதிகளைப்

பாடினார்கள்; பரமானந்தப் பரவையில் படிந்தார் - பேரின்பக்

கடலில் மூழ்கினார்கள்; அன்பு நீடினார் - அன்பு விஞ்சினார்கள்

எ - று.

'அன்னதோர் தவிசினும்பர்' என்னுஞ் செய்யுண் முதல் இதில்

'ஆடினானமல மூர்த்தி' என்பது காறும் ஒரு தொடர்.

செயவெனெச்சமெல்லாம் ஆடினான் என்னும் முற்றுவினை கொண்டு

முடியும். பரமானந்தம், நிருத்தானந்தம் என்பன தீர்க்க சந்திகள்.

காண்பது : தொழிற்பெயர். (17)





	 	 	 முனிவர்கந் தருவுர் வானோர் தானவர் மோன யோகர்

		புனிதகிம் புருட ராதிப் புலவரு மிறைஞ்சி யன்பின்

		கனிதரு மின்பத் தாழ்ந்தார் திருமணங் காண வந்த

		மனிதருங் காணப் பெற்றார் மாதவர் பொருட்டான் மன்னோ.



(இ - ள்.) மாதவர் பொருட்டால் - அம் முனிவரிருவர்

பொருட்டால், முனிவர் - முனிவர்களும், கந்தருவர் -

கந்தருவர்களும், வானோர் - தேவர்களும், தானவர் -

அவுணர்களும், மோன யோகர் - மவுன நிலையையுடைய

யோகிகளும், புனித கிம்புருடர் ஆதிப்புலவரும் - தூய கிம்புருடர்

முதலிய தேவ கணங்களும், இறைஞ்சி - வணங்கி, அன்பின் கனி

தரும் இன்பத்து ஆழ்ந்தார் - அன்பின் முதிர்ந்த இன்பத்

திலமிழ்ந்தினார்கள்; திருமணம் காண வந்த மனிதரும் காணப்

பெற்றார் - திருமணத்தைக் காணுதற்கு வந்த மக்களும் அதனைக்

காணப் பெற்றார்கள் எ - று.

புலவர் - தேவர். சிறப்பிலராகிய மக்களுமென்பார் 'காணவந்த

மனிதரும்' என உம்மை கொடுத்தார். மாதவராற் கண்டமையை

மாதவர் பொருட்டாற் கண்டாரென்றார்; மாதவர்

நிமித்தமாயினமையாலென்க. மன்னும் ஓவும் அசைகள். (18)





	 	 அனந்தனா முனிவர் வேந்த னளவிலா னந்த மூறி

மனந்தனி நிரம்பி மேலும் வழிவது போல மார்பம்

புனைந்தபுண் ணியவெண் ணீறுகரைந்திடப் பொழிகண்

ணீருள்*

நனைந்திரு கரமுங் கூப்பி நாதனைப் பாடு கின்றான்.

(இ - ள்.) அனந்தனாம் முனிவர் வேந்தன் - சேடனாகிய

முனிவர் மன்னன், அளவு இல் ஆனந்தம் ஊறி - அளவில்லாத

இன்பமானது ஊற்றெடுத்து, மனம் தனில் நிரம்பி - உள்ளத்தில்

நிரம்பி, மேலும் வழிவது போல - மேலேயும் வழிந்து வருவது

போல, மார்பம் புனைந்த புண்ணிய வெள் நீறு கரைந்திட - மார்பில்

தரித்த புண்ணியமாகிய வெள்ளிய திருநீறு கரையுமாறு, பொழிகண்

நீருள் நனைந்து - பொழிகின்ற ஆனந்தக் கண்ணருவியில் நனைந்து,

இருகரமும் கூப்பி - இரண்டு கைகளையும் குவித்து, நாதனைப்

பாடுகின்றான் - இறைவனைத் துதிப்பாராயினார் எ - று.

ஆதிசேடனே பதஞ்சலியாக வந்தனனென்பார் 'அனந்தனா

முனிவர் வேந்தன்' என்றார். வழிவது போலப் பொழி கண்ணீரென்க.

திருநீறானது புண்ணியராற் பூசப்படுவதும் புண்ணியத்தைப்

பயப்பதுமாகலின் 'புண்ணிய வெண்ணீறு' என்றார்.

"புண்ணிய மாவது நீறு" "புண்ணியர் பூசும்வெண் ணீறு"

எனத் தமிழ் மறை கூறுதல் காண்க. கண்ணீரும் என்னும் பாடம்

சிறப்பின்றென்க. (19)



* * *





(பா - ம்.) * கண்ணீரு நனைந்து.





	 	 பராபர முதலே போற்றி பத்தியில் விளைவாய் போற்றி

சராசர மாகி வேறாய் நின்றதற் பரனே போற்றி

கராசல வுரியாய் போற்றி கனகவம் பலத்து ளாடும்

நிராமய பரமா னந்த நிருத்தனே போற்றி போற்றி.

(இ - ள்.) பராபர முதலே போற்றி - முன்னும் பின்னுமாகிய

முதல்வனே வணக்கம்; பத்தியில் விளைவாய் போற்றி - அன்பின்

விளைவானவனே வணக்கம்; சராசரம் ஆகி வேறாய் நின்ற

தற்பரனே போற்றி - சரமும் அசரமும் ஆகியும் அவற்றின்

வேறாகியும் நின்ற சிவபரம் பொருளே வணக்கம்; கராசல உரியாய்

போற்றி - யானைத் தோலைப் போர்த்தவனே வணக்கம்; கனக

அம்பலத்துள் ஆடும் - பொன்னம்பலத்தின்கண் திருநிருத்தம்

செய்தருளும், நிராமய பரமானந்த நிருத்தனே போற்றி போற்றி -

பிறவிப் பிணியைப் போக்கும் பேரின்பத் திருக்கூத்தினை

உடையவனே வணக்கம் வணக்கம் எ - று.

பரம் - முன்; அபரம் - பின்; பராபரன் - முன்னும்

பின்னுமானவன்;

"முன்னைப் பழம்பொருட்கு முன்னைப் பழம்பொருளே

பின்னைப் புதுமைக்கும் பேர்த்துமப் பெற்றியனே"

என்பது திருவாசகம். பத்தியாகிய வித்தின் விளைவானவனென்க;

"அருச்சனை வயலு ளன்பு வித்திட்டு"

என மணிவாசகப் பெருமானும்,

"பத்தித்தனி வித்திட்டு"

எனப் பட்டினத்துப் பிள்ளையாரும் அருளிச் செய்தமை காண்க;

இவ்வாசிரியரும்"அன்புறு பத்தி வித்தி" என முற்கூறினார். தற்பரம்

- யாவற்றையும் கடந்து நிற்கும் சிவம்; "தற்பரமு மல்லை தனி"

எனச் சிவஞான போதத்துள் வருந் தொடர்க்குச் சிவஞான

முனிவர் கூறிய பொருளை நோக்குக. கராசலம் - கைம்மலை;

யானை. நிராமயம் - நோயின்மை.(20)





	 	 	 	 ஒன்றாகி யைந்தா யையைந் துருவாகி வருவாய் போற்றி

		இன்றாகிச் சென்ற நாளா யெதிர்நாளா யெழுவாய் போற்றி

		நன்றாகித் தீய தாகி நடுவாகி முடிவாய் மன்றுள்

		நின்றாடும் பரமா னந்த நிருத்தனே போற்றி போற்றி.



(இ - ள்.) ஒன்று ஆகி ஐந்து ஆய் ஐயைந்து உருவாகி -

ஓருருவாகியும் ஐந்து உருவாகியும் இருபத்தைந்து உருவாகியும்,

வருவாய் போற்றி - (உயிர்களின் பொருட்டு) வந்தருளுபவனே

வணக்கம்; இன்றாகி சென்ற நாளாய் எதிர் நாளாய் எழுவாய்

போற்றி - நிகழ் காலமாகியும் இறந்த காலமாகியும் எதிர்

காலமாகியும் தோன்றுபவனே வணக்கம்; நன்றாகி தீயதாகி -

நன்மையாகியும் தீமையாகியும், நடுவாகி முடிவாய் - நடுவாகியும்

முடிவாகியும், மன்றுள் நின்று ஆடும் பரமானந்த நிருத்தனே

போற்றி போற்றி - அம்பலத்தில் நின்று ஆடியருளும் பேரின்ப

மயமாகிய திருக்கூத்தினை உடையவளே வணக்கம் வணக்கம்

எ - று.

ஒன்று - சுத்த சிவம். ஐந்து - நிட்களமும், சகள நிட்களமும்,

சகளமுமாகிய சிவன், நாத சிவன், சதாசிவன், மகேசன், உருத்திரன்

என்னும் ஐந்தும். ஐயைந்து - சந்திர சேகரர், உமாமகேசர்,

இடபாரூடர், சபாபதி, கலியாண சுந்தரர், பிச்சாடனர், காமாரி,

அந்தகாரி, திரிபுராரி, சலந்தராரி, விதித்துவம்சர், வீரபத்திரர்

நரசிங்க நிபாதனர், அர்த்தநாரீசர், விக்கிராதரர், கங்காளர், சண்டே

சானுக்கிரகர், நீலகண்டர், சக்கராபயப்பிரதர், கசமுகானுக்கிரகர்,

சோமாஸ்கந்தர், ஏகபாதர், அனந்த சுகவிருது, தக்கிணாமூர்த்தி,

இலிங்கோற்பவர் என்னும் இருபத்தைந்து மூர்த்தமுமாம். உயிர்களின்

பிராரத்தம், சஞ்சிதம், ஆகாமியம் என்னும் வினைகளின் பயன்களை

நுகர்வித்தலின் 'இன்றாகிச் சென்ற நாளா யெதிர் நாளாய்' என்றார்;

இருவினைப் பயன்களாகிய துறக்க நிரய இன்ப துன்பங்களை

நுகர்வித்தலின் 'நன்றாகித் தீயதாகி' என்றார்; நின்ற

திருத்தாண்டகத்துள்,

"நெருநலையா யின்றாகி நாளையாகி"

"பெருநலமுங் குற்றமும்"

எனக் கூறப்பட்டிருத்தலுங் காண்க. நடுவும் முடிவுங் கூறினமையின்

முதலுங் கொள்க. (21)





	 	 	 	 அடியரேம் பொருட்டு வெள்ளி யம்பலத் தாடல் போற்றி

		பொடியணி தடந்தோள் போற்றி புரிசடை மகுடம் போற்றி

		கடியவிழ் மலர்மென் கூந்தற் கயல்விழி பாகம் போற்றி

		நெடியதற் பரமா னந்த* நிருத்தனே போற்றி போற்றி.



(இ - ள்.) அடியரேம் பொருட்டு - அடியேங்கள்

நிமித்தமாக, வெள்ளி அம்பலத்து ஆடல் போற்றி -

வெள்ளியம்பலத்தின்கண் ஆடப்பெறும் திருக்கூத்துக்கு வணக்கம்;

பொடி அணி தடம் தோள் போற்றி - திருநீறு தரித்த பெரிய திருத்

தோள்களுக்கு வணக்கம்; புரிசடை மகுடம் போற்றி -

முறுக்கமைந்த சடைமுடிக்கு வணக்கம்; கடி அவிழ் மலர் மென்

கூந்தல் கயல்விழி பாகம் போற்றி - மணத்தொடு மலர்ந்த மலர்களை

அணிந்த மெல்லிய கூந்தலையுடைய அங்கயற்கண்ணம்மையார்

அமர்ந்திருக்கும் இடப்பாகத்துக்கு வணக்கம்; நெடியதற் பரமானந்த

நிருத்தனே போற்றி போற்றி - என்றும் அழியாத மேலான

சிவானந்தத் திருக்கூத்தினை உடையவனே நினக்கு வணக்கம்

வணக்கம் எ - று.

அடியரேம் : படர்க்கை விகுதி கெடாது தன்மை விகுதியும்

பெற்றது. தற்பரம ஆனந்தம் - மேலாகிய சிவானந்தம். (22)



* * *



(பா - ம்.) * நெடியநற் பரமானந்த; நெடியவ பரமானந்த.





	 	 	 என்றுநின் றேத்தி னான்பின் னிருவரை நோக்கி வெள்ளி

மன்றுணின் றாடா நின்ற மறைமுதல் கருணை கூர்ந்து

நன்றுநீர் வேட்ட தென்னென் றருள்செய நாதன் பாதந்

துன்றுமெய் யன்பிற் றாழ்ந்து தொழுதுநின் றிதனைச்

சொல்வார்.



(இ - ள்.) என்று நின்று ஏத்தினான் - என்று வணங்கி

நின்று துதித்தான்; வெள்ளி மன்றுள் நின்று ஆடாநின்ற மறைமுதல்

- வெள்ளியம்பலத்துள் நின்று திருக்கூத்தாடும் வேத முதல்வனாகிய

இறைவன், பின் - பின்பு, இருவரை நோக்கி கருணை கூர்ந்து -

பதஞ்சலி வியாக்கிரபாதர் இருவரையும் பார்த்துக் கருணை மிகுந்து,

நன்று - நல்லது; நீர் வேட்டது என்னென்று அருள் செய - நீவிர்

விரும்பியது யாதென்று வினவியருள, நாதன் பாதம் துன்றும் மெய்

அன்பில் - அவ்விறைவன் திருவடியில் மிக்க உண்மை யன்பினால்,

தாழ்ந்து தொழுது நின்று இதனைச் சொல்வார் - விழுந்து வணங்கி

நின்று இதனை வேண்டுவாராயினர் எ - று.

நன்று என்றது உவப்பின் குறிப்பு; நன்று வேட்ட

தென்னலுமாம். (23)





	 	 	 	 	 எந்தையித் திருக்கூத் தென்று மிந்நிலை நின்றியா வர்க்கும்*

பந்தவெம் பாச நீங்கப் பரிந்தருள்+ செய்தி யென்னச்

		செந்தமிழ்க் கன்னி நாடு செய்தமா தவப்பே றெய்தத்

		தந்தன மென்றான் வேதந் தலைதடு மாற நின்றான்.

	 	 (இ - ள்.) எந்தை - எம் தந்தையே, இத் திருக்கூத்து -

இந்தத் திருக்கூத்துடன், என்றும் இந்நிலை நின்று - எப்பொழுதும்

இவ் வெள்ளியம்பலத்துளே நின்று, யாவர்க்கும் பந்த வெம் பாசம்

நீங்க - யாவருக்கும் பந்தமாகிய வெய்ய பாசம் நீங்குமாறு, பரிந்து

அருள் செய்தி என்ன - இரங்கி அருள் செய்வாயென்று வேண்ட,

வேதம் தலை தடுமாற நின்றான் - மறைகள் (தன்னைத் துருவித்)

தட்டழிய நின்ற இறைவன், செந்தமிழ்க் கன்னி நாடு செய்த -

செந்தமிழுக்கு நிலைக்களமாகிய கன்னி நாடு செய்த, மாதவப் பேறு

எய்த - பெரிய தவப்பயன் அதற்குப் பொருந்த, தந்தனம் என்றான்

- அங்ஙனமே அளித்தோம் என்று அருள் புரிந்தான் எ - று.

வெம் பாசபந்தமென மாறுக; பாச பந்தம் - பாசத் தொடக்கு.

செந்தமிழ் நாடாகிய கன்னி நாடு என விரித்தலுமாம். (24)



* * *





(பா - ம்.) * நின்றியார்க்கும். +பரித்தருள்





	 	 	 	 அராமுனி யீது வேண்டு மாதியெம் பெரும விந்த

		நிராமய பரமா னந்த நிருத்தநேர் கண்டோ ரெல்லாந்

		தராதல மிசைவந் தெய்தாத் தனிக்கதி பெறுதல் வேண்டும்

		பராபர வென்று தாழ்ந்தான் பகவனு மதற்கு நேர்ந்தான்.



(இ - ள்.) அராமுனி ஈது வேண்டும் - பதஞ்சலி முனிவன்

இதனை வேண்டுவான்; ஆதி எம்பெரும - ஆதியாகிய

எம்பெருமானே, பராபர - பரமும் அபரமுமானவனே, இந்த நிராமய

பரமானந்த நிருத்தம் நேர் கண்டோர் எல்லாம் - நிராமயமாயும்

பரமானந்தமாயும் உள்ள இத்திருக்கூத்தை நேரே

தரிசித்தவரனைவரும், தராதலம் மிசை வந்து எய்தாத் தனிக்கதி

பெறுதல் வேண்டும் - பூமியில் மீண்டு வந்து பிறவாத ஒப்பற்ற

சிவகதியை அடைதல் வேண்டும், என்று தாழ்ந்தான் - என்று கூறி

வணங்கினான்; பகவனும் அதற்கு நேர்ந்தான் - இறைவனும் அதற்கு

உடன்பட்டான் எ - று.

ஈது - பின்வருவது. ஈது வேண்டும் என்பதனை எச்சப்படுத்து

முடிக்க. பிறவி நோயையொழிக்கும் திருக்கூத்தை நோயில்லதெனக்

கூறினார். தராதலம் - தரையாகிய தலம். (25)





	 	 ஆர்த்தனர் கணத்தோர் கைகோத் தாடின ரலர்பூ மாரி

தூர்த்தனர் விண்ணோர் கண்ணீர் துளும்பினர் முனிவ ராகம்

போர்த்தனர் புளக மன்பிற் புதைந்தனர் விழுங்கு வார்போற்

பார்த்தனர் புல்லிக் கொண்டார் பரவியவ் விருவர் தம்மை.



(இ - ள்.) கணத்தோர் ஆர்த்தனர் கை கோத்து ஆடினர் -

சிவ கணத்தவர் ஆரவாரித்துக் கைகளைக் கோத்துக் குரவையாடினர்; விண்ணோர் அலர் பூமாரி தூர்த்தனர் - தேவர்கள் மலர்ந்த மலர்

மழையைப் பொழிந்தனர்; முனிவர் - முனிவர்கள், கண் நீர்

துளும்பினர் - கண்ணீர் ததும்பி, ஆகம் புளகம் போர்த்தனர் -

உடல் புளகம் போர்த்து, அன்பில் புதைந்தனர் - அன்பினால்

மூடப்பட்டு, அவ்விருவர் தம்மைப் பரவி - அந்த இரண்டு

முனிவரையும் துதித்து, விழுங்குவார் போல் பார்த்தனர் - கண்களால்

விழுங்குகின்றவரைப் போலப் பார்த்து, புல்லிக் கொண்டார் -

தழுவிக் கொண்டனர் எ - று.

ஆர்த்தனர் என்னும் முற்றும் துளும்பினர் என்பது முதலிய

நான்கு முற்றுக்களும் எச்சமாயின. விருப்பத்துடன் இமையாது

நோக்குதலை விழுங்குதல்போற் பார்த்தல் என்பர்;

"பருகுவன்ன வருகா நோக்கமொடு"

என்பது பொருநராற்றுப்படை. (26)





	 	 [- வேறு]



அனித்த மாகிய பூதமைம்

பொறிபுல னனதியா றாறாகி

இனித்த மாயையோ டிருவினைத்

தொடக்கினு மிருளினும் வேறாகித்

தனித்த யோகிக ளகநிறைந்

தாடிய தனிப்பெருந் திருக்கூத்தைக்

குனித்த வண்ணமாக் கண்டவர்க்

கிகபரங் கொடுத்தவ ணுறைகின்றான்.*

			 	 		 (இ - ள்.) அனித்தம் ஆகிய பூதம் ஐம்பொறி புலன் ஆதி

ஆறாறாகி - நிலையுடைய வல்லவாகிய பூதமைந்தும் பொறியைந்தும்

புலனைந்தும் முதலிய முப்பத்தாறு தத்துவங்களாய், இனித்த

மாயையோடு (உயிர்களுக்குச்) சுவையைக் கொடுக்கும் மாயையோடு,

இருவினைத் தொடக்கினும் இருளினும் வேறாகித் தனித்த -

இருவினைக் கட்டினின்றும் ஆணவத்தினின்றும் வேறாகித் தனித்து

நிற்கும், யோகிகள் அகம் நிறைந்து - யோகிகளின் உள்ளத்தில்

நிறைந்து, ஆடிய தனிப்பெரும் திருக்கூத்தை - ஆடியருளும்

ஒப்பற்ற பெரிய திருக்கூத்தினை, குனித்த வண்ணமாக் கண்டவர்க்கு

- ஆடிய கோலமாகப் புறத்தில் தரிசித்தவருக்கு, இகபரம் கொடுத்து

அவண் உறைகின்றான் - இம்மை மறுமைப் பயன்களைக் கொடுத்து

அவ்வெள்ளியம்பலத்துள் எழுந்தருளியிருக்கின்றான் எ - று.

புலன் என்றது ஈண்டுத் தன்மாத்திரையை. முப்பத்தாறு

தத்துவங்களாவன :- நிலம், நீர், தீ, வளி, வான் என்னும் பூதங்கள்

ஐந்தும்; மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும்

ஞானேந்திரியங்கள் ஐந்தும்; வாக்கு, பாதம், பாணி, பாயுரு, உபத்தம்

என்னும் கன்மேந்திரியங்கள் ஐந்தும்; நாற்றம், சுவை, ஒளி, ஊறு,

ஓசை, என்னும் தன்மாத்திரைகள் ஐந்தும்; மனம், அகங்காரம், புத்தி,

சித்தம் என்னும் அந்தக் கரணங்கள் நான்கும் ஆகிய ஆன்ம

தத்துவங்கள் இருபத்து நான்கும்; காலம், நியதி, கலை, வித்தை,

அராகம், புருடன், மாயை ஆகிய வித்தியா தத்துவங்கள் ஏழும்;

சுத்த வித்தை, ஈசுரம், சாதாக்கியம், சத்தி, சிவம் ஆகிய சுத்த

தத்துவங்கள் ஐந்தும் ஆம். ஆறாறு என்பதற்குச் சுத்த தத்துவம்

ஐந்து மொழிந்த முப்பத்தொரு தத்துவங்களோடு பூத குணங்களாகிய

சத்தம் முதலிய புலன்கள் ஐந்தையும் கூட்டியுரைத்தலுமாம்.

போகத்தில் விருப்பினையுண்டாக்கி மயக்குதலின் 'இனித்த' என்றார்.

தனித்த வென்றது பாசங்களின் நீங்கிய நிலைமையைக்

குறிப்பிட்டவாறு. (27)



* * *



(பா - ம்.) * உறைகின்றாம்.





	 	 குனிவி லாதிரைத் தினந்தொடுத்

தெதிர்வரு கொடுவிலா திரையெல்லை

புனித வாடக முளரிதோய்ந்

தத்தனிப் பொதுநடந் தரிசித்தங்

கினித மர்ந்துநூற் றெண்மடங்

கைந்தெழுத் தெண்ணியிந்* நிலைநிற்குங்

கனியு மன்பினா ரெண்ணியாங்

கெய்துவர் கருதிய வரமெல்லாம்.

(இ - ள்.) குனிவில் ஆதிரைத் தினம் தொடுத்து - வளைந்த

தனுசாகிய மார்கழித் திங்கள் ஆதிரை நாள் தொட்டு, எதிர்வரு

கொடுவில் ஆதிரை எல்லை - எதிர் வருகின்ற மார்கழித்

திருவாதிரை காறும், புனித ஆடக முளரி தோய்ந்து - தூய்மை

யுடைய பொற்றாமரையில் நீராடி, அத்தனிப் பொதுநடம் தரிசித்து -

அவ்வொப்பற்ற வெள்ளியம்பலத் திருக்கூத்தைத் தரிசித்து, அங்கு

இனிது அமர்ந்து - அங்கே இனிது தங்கி, நூற்றெண்மடங்கு ஐந்து

எழுத்து எண்ணி - நூற்றெட்டு முறை திருவைந்தெழுத்தை உச்சரித்து,

இந்நிலை நிற்கும் கனியும் அன்பினார் - இந்நிலையில் வழுவாது

நிற்கும் முதிர்ந்த அன்பினையுடையவர், கருதிய வரம் எல்லாம்

எண்ணி யாங்கு எய்துவர் - எண்ணிய வரங்களையெல்லாம்

எண்ணியபடியே அடைவர் எ - று.

வில் - தனுசிராசி; இவ்விராசியில் ஆதித்தன் நிற்கும் மார்கழித்

திங்களை வில் என்றார்; வில் என்னும் பெயருக்கேற்பக் குனி, கொடு

என்னும் அடைகள் கொடுக்கப்பட்டன; குனிவில் : வினைத் தொகை;

கொடுவில் : பண்புத்தொகை. இவ்விரு செய்யுளும் ஆசிரியர் கூற்று;

பாடபேதப்படி சிவபிரான் கூற்றாகும். (28)

ஆகச் செய்யுள் - 825.



* * *





* * *



(பா - ம்.) *இனிது வைகியா யிரத்தெட்டம் மந்திரமெண்ணி.





	 	 	 	 7. குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலம்



	 	 [கலிநிலைத்துறை]



பன்ன கேசனு மடுபுலிப் பாதனும் பணிய

மின்னு வார்சடை மன்னவன் வெள்ளிமன் றாடல்

சொன்ன வாறிது பசித்தழல் சுடவொரு பூதம்

அன்ன மாமலை தொலைத்தவா றெடுத்தினி யறைவாம்.





(இ - ள்.) மின்னுவார் சடை மன்னவன் - ஒளிவீசும் நீண்ட

சடையையுடைய இறைவனாகிய சுந்தரபாண்டியன், பன்னகேசனும் -

பாம்புகளின் இறையாகிய பதஞ்சலி முனியும், அடு புலிப் பாதனும் -

கொல்லும் புலியின் காலையுடைய வியாக்கிரபாத முனியும், பணிய -

வணங்க, வெள்ளி மன்று - வெள்ளியம்பலத்துள், ஆடல்

சொன்னவாறு இது - ஆடியருளிய திருவிளையாடலைக் கூறிய

வரலாறு இதுவாகும்; பசித்தழல் சுட ஒரு பூதம் - பசித் தீயானது

சுட்டு வருத்துதலால் ஒரு பூதமானது, அன்னம் மாமலை

தொலைத்தவாறு - அன்னமாகிய பெரிய மலையை உண்டொழித்த

திருவிளையாடலை, எடுத்து இனி அறைவாம் - இனி எடுத்துக்

கூறுவாம் எ - று.

பன்னகேசன் - அரவரசன் : குணசந்தி. அடு : புலிக்கு அடை,

சோமசுந்தரக் கடவுளே சுந்தரபாண்யனாகலின் 'சடைமன்னவன்'

என்றார். இவ்வரலாறு ஆடலைச் சொன்னபடியெனலுமாம். உண்டு

தீர்த்தலைத் தொலைத்தல் என்பது வழக்கு;

"வெங்கட் டொலைச்சியும்"

"மான்சுணந் தொலைச்சிய"

என்பன புறநானூறு. (1)





	 	 	 	 கன்னி யர்க்கர சாயினாள் கடிமனை புகுந்த

		மின்னி யற்சடை மாதவர் வேதிய ரேனோர்

		எந்நி லத்துள மன்னவர் யாவர்க்கு முறையே

		பொன்னி யற்கலத் தறுசுவைப் போனக மருத்தா.



(இ - ள்.) கன்னியர்க்கு அரசு ஆயினாள் - மங்கையர்க்கு

அரசியாகிய தடாதகைப் பிராட்டியார், கடிமனை புகுந்த -

(திருமணத்தின் பொருட்டு) அரண்மனையில் வந்த, மின் இயல் சடை

மாதவர் - மின் போலும் ஒளி பொருந்திய சடையையுடைய

முனிவரும், வேதியர் - மறையோரும், ஏனோர் - ஏனையரும்,

எந்நிலத்துள மன்னவர் - எந்நாட்டிலுமுள்ள மன்னவருமாகிய,

யாவர்க்கும் - அனைவருக்கும், முறையே - முறைப்படி, பொன்

இயல் கலத்து - பொன்னலமைந்த கலங்களில், அறுசுவைப் போனகம்

அருத்தா - அறுசுவையுடன் கூடிய உணவை உண்பித்து எ - று.

மின்னியல் - மின்னின் தன்மை. எந்நிலத்தும் என உம்மை

விரித்து, ஏனோரென்பதனை மன்னவரென்பதன் பின்னே கூட்டுக.

உண்டற்குச் சிறந்தது பொற்கலமென்பதனை,

"பொற்கலத்துப் பெய்த புலியுகிர் வான்புழுக்கல்"

"பொற்கலத் தூட்டிப் புறந்தரினும்"



என்பவற்றாலறிக. அருத்தா : செய்யா என்னும் உடன்பாட்டெச்சம்.

(2)





	 	 	 	 பூசு கின்றவு முடுப்பவும் பூண்பவும் பழுக்காய்

		வாச மெல்லிலை யேனவு மம்முறை வழங்காத்

		தேச மன்னவ ரேனையோர்ச் செல்லுநர்ச்* செலுத்தி

		ஈச னன்புறு கற்பினா ளிருக்குமவ் வேலை.



(இ - ள்.) பூசுகின்றவும் - பூசப்படும் சாந்த

முதலியவைகளையும், உடுப்பவும் - உடுக்கப்படும் பொன்னாடை

முதலியவைகளையும், பூண்பவும் - பூணப்படும் இரத்தினாபரணம்

முதலிய அணிகலன்களையும், பழுக்காய் வாசம் மெல்லிலை ஏனவும்

- பாக்கும் வாசமும் வெற்றிலையும் பிறவும் ஆகியவற்றையும், அம்

முறை வழங்கா - அந்த முறையே கொடுத்து, தேச மன்னவர்

ஏனையோர் - பல நாட்டு மன்னர்களுள்ளும் பிறருள்ளும், செல்லுநர்

செலுத்தி - போகும் குறிப்பினரைப் போக்கி, ஈசன் அன்பு உறு

கற்பினாள் இருக்கும் அவ்வேலை - சோமசுந்தரக் கடவுளாகிய

வேந்தனால் அன்பு செய்யப்பட்ட கற்பினையுடைய தடாதகைப்

பிராட்டியார் இருக்கும் அப்பொழுதில் எ - று.

வாசம் - பஞ்சவாசம்; அவற்றை,

"தக்கோலம் தீம்பூத் தகைசால் இலவங்கம்

கர்ப்பூரம் சாதியோ டைந்து"

என்பதனாலறிக. மெல்லிலைக்கு முன் உரைத்தமை காண்க. (3)





	 	 	 மடைவளத் தொழிற் புலவர்வந் தடியிணை வணங்கி

		அடிய ரேமட்ட போனக மாயிரத் தொன்றின்

		இடைய தாயினுந் தொலைந்தில தியாங்கண்மேற் செய்யக்

		கடவ தேதெனப் பிராட்டிதன் கணவர்முன் குறுகா.

	 			 		 (இ - ள்.) மடைவளத் தொழில் புலவர் - சமைத்தலாகிய

வளப்ப மிக்க தொழிலில் வல்ல புலவர்கள், வந்து அடியிணை

வணங்கி - வந்து திருவடிகளை வணங்கி, அடியரேம் அட்ட

போனகம் - அடியேங்கள் சமைத்த அடிசிலில், ஆயிரத்து ஒன்றின்

இடையது ஆயினும் - ஆயிரத்தில் ஒரு கூறு அளவுடையதாயினும்,

தொலைந்திலது - அழியவில்லை; யாங்கள் - அடியேம்,

மேற்செய்யக் கடவது ஏது என - மேலே செய்யத் தகுவது

யாதென்று வினவ, பிராட்டி தன் கணவர் முன் குறுகா -

பிராட்டியார் தம் நாயகராகிய சவுந்திர பாண்டியர் திருமுன் சென்று

எ - று.

மடை - சோறு. ஒன்றினிடையது - ஒன்றினிடைப்பட்டது;

அவ்வளவிற்று என்றபடி. (4)





	 	 பணிந்தொ துங்கிநின் றடிகண்முப் பத்துமுக் கோடி

கணங்க டம்மொடு மிங்கெழுந் தருள்வது கருதி

இணங்கு மின்சுவைப் போனக மெல்லையின் றாக்கி

உணங்கு கின்றதுண் டெஞ்சிய தெனைத்தென வுரைக்கின்.

(இ - ள்.) பணிந்து ஒதுங்கி நின்று - வணங்கி ஒரு சிறை

ஒதுங்கி நின்று, அடிகள் - தேவரீர், முப்பத்து முக்கோடி கணங்கள்

தம்மொடும் - முப்பத்து முக்கோடி தேவகணங்களோடும், இங்கு

எழுந்தருள்வது கருதி - இங்கு எழுந்தருளுவதைக் குறித்து,

இன்சுவை இணங்கு போனகம் எல்லை இன்று ஆக்கி - இனிய

சுவை பொருந்திய அமுது அளவின்றிச் சமைத்து, உணங்குகின்றது -

வறிதே உணங்கா நின்றது; உண்டு எஞ்சியது எனைத்தென

உரைக்கின் - உண்டு மிகுந்தது எவ்வளவிற்றென்று கூறப்புகின்

எ - று.

இன்றியென்னும் வினையெச்சத் திகரம் உகரமாயிற்று. ஆக்கி

- அடப்பட்டு. உண்ண எஞ்சியது என்பது உண்டெஞ்சியதெனத்

திரிந்தது. (5)





	 	 இமையக் குன்றமு மடைகலா யிதன்புறங் கிடந்த

		சிமையக் குன்றுக ளீட்டமுஞ் சேர்ந்தென நிமிரச்

		சமையக் கொட்டிய வாலரிப் புழுக்கலுஞ் சாதக்

		கமையக் கொட்டிய கறிகளின் வருக்கமு மாகும்.*



(இ - ள்.) இமையக் குன்றமும் - இமய மலையும், இதன்

புறம் அடைகலாய் கிடந்த - இதன் புறத்தே அடுக்கமாய்க் கிடந்த,

சிமையக் குன்றுகள் ஈட்டமும் சேர்ந்தென - உச்சியையுடைய மலைக்

கூட்டமும் சேர்ந்தாற்போல, நிமிரச் சமையக் கொட்டிய வால் அரிப்

புழுக்கலும் - வானையளாவப் பொருந்தச் சமைத்துக் கொட்டிய

வெள்ளிய அரிசியாலமைந்த சோறும், சாதக்கு அமையக் கொட்டிய

கறிகளின் வருக்கமும் ஆகும் - அப் புழுக்கலுக்குப் பொருந்தக்

கொட்டிய கறிகளின் வகைகளும் ஆகும் எ - று.

அடைகல் - பக்கமலை; அடுக்கமென்னும் பெயரானுமறிக;

தாங்குங் கல்லுமாம். சேர்ந்தென ஆகும் என்க. அரி - அரிசி;

சாதக்கு : அத்துச் சாரியை தொக்கது. (6)



* * *





(பா - ம்.) * வருக்கமுமனையை; வருக்கமு மனைத்தே.





	 	 என்ற போதிறை யெம்பிரான் றேவியா ரிடத்தில்

ஓன்று மன்பினா லொருவிளை யாடலை நினைத்தோ

தன்ற னிக்குடைப் பாரிடத் தலைவன தாற்றல்

அன்றி யாவரு மறிந்திடக் காட்டவோ வறியேம்.

(இ - ள்.) என்ற போது - என்று கூறியபோது, இறை

எம்பிரான் - சுந்தர பாண்டியனாகிய எம் பெருமான், தேவியார்

இடத்தில் ஒன்றும் அன்பினால் - பிராட்டியாரிடத்தில் பொருந்திய

அன்பினாலே, ஒரு விளையாடலை நினைத்தோ - ஒரு

திருவிளையாடலைக் கருதியோ (அன்றி), தன் தனிக் குடைப்பாரிடத்

தலைவனது ஆற்றல் - தனது ஒப்பற்ற குடையைத் தாங்கி வரும்

பூதகணத் தலைவனாகிய குண்டோதரனது வன்மையை, அன்று

யாவரும் அறிந்திடக் காட்டவோ - அப்பொழுது யாவரும்

அறியுமாறு காட்டக் கருதியோ, அறியேம் - (யாம்) அறியகில்லேம்

எ - று.

அறியேம் என்றது பின் நிகழச் செய்ததன் காரணத்தை.

அன்றியெனப் பிரித்து நினைத்தோவென்பதனுடன் இயைத்

துரைத்தலுமாம். (7)





	 	 	 	 சிறிது வாணகை செய்துமூ வேந்தரிற் சிறந்த

		மறுவின் மீனவ னரும்பெறன் மகளுனக் கரிதிற்

		பெறுவ தேதுவான் றருவுநின் பணிசெயப் பெற்றிங்

		குறைவ தேற்பிறர் திருவெலா முன்னதே யன்றோ.



(இ - ள்.) சிறிதுவாள் நகை செய்து - சிறிது ஒள்ளிய புன்

முறுவல் செய்து, மூவேந்தரில் சிறந்த - மூவரசருள் மேம்பட்ட, மறு

இல் மீனவன் - குற்றமற்ற மலயத்துவச பாண்டியனுக்கு, அரும் பெறல் மகள் - அரும் பெரும் புதல்வியாகிய, உனக்கு அரிதில் பெறுவது

ஏது - நினக்கு அரிதிற்பெறும் பொருள் யாது, வான் தருவும் நின்

பணிசெயப் பெற்று இங்கு உறைவதேல் - கற்பகத் தருவும் நினது

பணி செய்யும் பேற்றினைப் பெற்று இங்கு இருப்பதாயின், பிறர்

திருவெலாம் உன்னதே அன்றோ - ஏனையோர் செல்வமெல்லாம்

உன்னுடையதேயல்லவா எ - று.

மூவேந்தர் - சேர பாண்டிய சோழர். சேர சோழரினும்

பாண்டியன் சிறந்தவனென்றார்; பாண்டியர் பிறரினும் மலையத்துவசன்

மேம்பட்டவனென்பார் 'மூவேந்தரிற் சிறந்த' என்றாரெனலுமாம்.

அரும் பெறல் என்பதற்குப் பெறாது பெற்ற என்றுரைப்பாருமுளர்.

தருவும் நின் பணி செய் துறைவதாயின் பிறர் திருவெலாம்

நின்னுடையவெனல் கூற வேண்டா என்றவாறு; விரும்பியவெல்லாந்

தரும் கற்பகத்தரு பணி செய்தலின் பிறர் செல்வமெல்லாம்

வேண்டிடின் அஃதளிக்கு மென்னுங் கருத்தாற் கூறியதூஉமாம்.

உன்னதே : னகரம் விரித்தல்; ஏ : தேற்றம்; பன்மையிலொருமை

வந்தது. (8)





	 	 	 	 அளவி லாதநின் செல்வத்தின் பெருக்கைநா மறிய

		விளைவு செய்தனை போலுநின் விருந்துணப் பசியாற்

		களைய டைந்தவ ராகி*நங் கணத்தினுட் காணேந்

		தளவ மூரலா யாஞ்செயத் தக்கதே தென்றான்.



(இ - ள்.) தளவ மூரலாய் - முல்லையரும்பு போலும் பல்

வரிசையை யுடையாய், அளவு இலாத நின் செல்வத்தின் பெருக்கை

- அளவிலாத நினது செல்வத்தின் மிகுதியை, நாம் அறிய விளைவு

செய்தனை போலும் - நாம் அறியுமாறு இங்ஙனம் செய்தனை

போலும்; நின் விருந்து உண் - நினது விருந்தை உண்ணுதற்கு,

பசியால் களை அடைந்தவராகி - பசியால் களைப்புற்ற

வராகியிருப்பாரை, நம் கணத்தினுள் காணேம் - நம் கணங்களுள்ளே

கண்டிலேம்; யாம் செயத்தக்கது ஏது என்றான் - எம்மாற்

செய்யத்தக்கது யாது என்று கூறியருளினான் எ - று.

நின் விருந்து - நீ அளிக்கும் விருந்து; விருந்தினர்க்களிக்கும்

உணவுக்கு விருந்தென்பது ஒரு பெயராயிற்று. இருப்பாரையென ஒரு

சொல் வருவிக்கப்பட்டது. (9)



* * *



(பா - ம்.) * களையடைந்தவராக.





	 	 	 	 அடுக்க நின்றகுண் டோதர னகட்டிடை வடவை

		மடுக்க வுன்னினா னதுவந்து வயிற்றெரி பசியாய்த்

		தொடுக்க வாலமுண் டாங்குடல் சோர்ந்து*வேர்த் தாவி

		ஒடுக்க முற்றைய பசியினா லுயங்கினே னென்றான்.



(இ - ள்.) (அங்ஙனங்கூறி) அடுக்க நின்ற குண்டோதரன்

அகட்டிடை - அயலில் நின்ற குண்டோதரன் வயிற்றினிடத்து,

வடவை மடுக்க உன்னினான் - வடவைத்தீப் புகுமாறு திருவுள்ளங்

கொண்டான்; அது வந்து வயிற்று எரி பசியாய்த் தொடுக்க - அத்

தீ வந்து வயிற்றின் கண் காந்துகின்ற பசியாய்த் தொடர, ஆலம்

உண்டாங்கு - நஞ்சுண்டவன் போல, உடல் சோர்ந்து ஆவி ஒடுக்க

முற்று - உடல் தளர்ந்து உயிர் ஒடுங்கி, ஐய - பெருமானே,

பசியினால் உயங்கினேன் என்றான். பசியினால் வாடினேன் என்று

கூறினான் எ - று.

அடுக்க - அணுக. தொடுக்க - வளைத்துக் கொள்ள. மதுரை

ஞானசம்பந்தப் பிள்ளை பதிப்பில் இச் செய்யுள் மிக்க பேதத்துடன்

காணப்படுகின்றது. (10)



* * *



(பா - ம்.) * அகட்டிடை யழலை யிடுக்கண் செய்திடு வட

வைபோ லெரிவுற நினைத்தான் துடைக்கு மால முண்டாங்குடன்

சோர்ந்து.





	 	 	 	 குடையெ டுக்குமிக் குறியதாட் குறட்கொரு பிடிசோ

		றிடுமி னப்புறஞ் சோறுமா லெனத்தொழு தெல்லாம்

		உடைய நாயகி போயினாள் குறியனு முடனே

		நடைத ளர்ந்துகண் புதைந்துவாய் புலர்ந்திட நடந்தான்.



(இ - ள்.) மின் - மின் போன்ற பெண்ணே, குடை எடுக்கும்

குறிய தாள் இக் குறட்கு - எனது குடையைத் தாங்கி வரும் சிறிய

காலையுடைய இப்பூதத்திற்கு, ஒரு பிடி சோறு இடு - ஒரு பிடி சோறு கொடுப்பாயாக, அப்புறம் சோறும் என - பின்னர்க் கூறுவேம் என்று

கூறியருள, எல்லாம் உடைய நாயகி தொழுது போயினாள் -

எல்லாவற்றையும் உடைய பிராட்டியார் வணங்கி போயினார்;

குறியனும் உடனே - குண்டோதரனும் பின்னாகவே, நடை தளர்ந்து

கண் புதைந்து வாய்புலர்ந்திட நடந்தான் - நடை சோர்ந்து கண்

குழிந்து வாய் புலர நடந்தான் எ - று.

குறள் - குறிய பூதம். இடுமின் என மதுரையிலுள்ளார்

பிறரையும் உளப்படுத்திக் கூறிற்றுமாம். அப்புறம் - இட்டபின்.

சோறும் : தன்மைப் பன்மை யெதிர்கால வினை முற்று; சொல் பகுதி,

தும் விகுதி. ஆல் : அசை. தளர்ந்து, புதைந்து என்னும் சினை

வினையாய செய்தெனெச்சங்கள் நடந்தான் என்னும் முதல்

வினையைக் கொண்டு முடிந்தன. (11)





	 	 படைக்க ணேவல ரிறைமகள் பணியினாற் பசிநோய்

தொடுத்த வன்றனைக் கொண்டுபோய்ச் சொன்றிமுன்

விடுத்தார்

அடுத்தி ருந்ததே கண்டன ரன்னமா மலையை

எடுத்த யின்றது மடிசிலங் கிருந்ததுங் காணார்.

(இ - ள்.) படைக்கண் ஏவலர் - வாட்படைபோலுங்

கண்களையுடைய ஏவல் மகளிர், இறைமகள் பணியினால் - தங்கள்

இறைவியின் ஏவலால், பசி நோய் தொடுத்தவன் தனை - பசிநோயாற்

பீடிக்கப்பட்ட குண்டோதரனை, கொண்டு போய்ச் சொன்றி முன்

விடுத்தார் - அழைத்துக் கொண்டு போய்ச் சோற்றின் முன்

விட்டார்கள்; அடுத்து இருந்ததே கண்டனர் - (அங்ஙனம்

விட்டவர்கள்) அவன் போய் அச் சோற்றை அடுத்து இருந்ததையே

கண்டனர்; அன்னம் மாமலையை எடுத்து அயின்றதும் -

அன்னமாகிய பெரிய மலையை எடுத்து உண்டதையும், அங்கு

இருந்த அடிசிலும் காணார் - அங்கிருந்த அன்னத்தையும் கண்டிலர்

எ - று.

படையென்பதை முதனிலைத் தொழிற் பெயராகக் கொண்டு

படைத்தற் றொழிலினின்ற ஏவலர் என்றுரைப்பாருமுளர்; வரும்

பாட்டிலும் மகளிரையே கூறுதலின் அவ்வுரை பொருந்தாதென்க.

சொன்றி : திசைச் சொல். அன்னம் ஆம் மலையெனப் பிரித்தலுமாம்.

எடுத்தயின்றதுங் காணார் என்றது உண்ட விரைவினைக்

குறிப்பிட்டவாறு. (12)





	 	 சிலம்பு நூபுரச் சீறடிச் சேடியர் சில்லோர்

அலம்பு வால்வளைக் கைநெரித் ததிசய மடைந்தார்

புலம்பு மேகலை யார்சிலர் பொருக்கென வெருண்டார்

கலம்பெய் பூண்முலை யார்சிலர் கண்புதைத் திரிந்தார்.*



(இ - ள்.) சிலம்பும் நூபுரம் சிறு அடிச் சேடியர் சில்லோர் -

ஒலிக்கும் சிலம்பினையணிந்த சிறிய அடியையுடைய பணிப் பெண்டிர்

சிலர், அலம்பு வால் வளைக்கை நெரித்து அதிசயம் அடைந்தார் -

ஒலிக்கும் வெள்ளிய வளையணிந்த கையை நெரித்து வியப்புற்றார்;

புலம்பு மேகலையார் சிலர் - ஒலிக்கும் மேகலையணிந்த சிலர்,

பொருக்கென வெருண்டார் - பொருக்கென்று பயந்தார்; கலம் பெய்

பூண் முலையார் சிலர் - அணிகலம் அணிந்த கொங்கைகளையுடைய

சிலர், கண் புதைத்து இரிந்தார் - கண்களை மூடிக் கொண்டு

ஓடினார் எ - று.

கை நெரித்தலும் கண் புதைத்தலும் அச்சத்தால் நிகழ்வன;

அச்சம் மகளிர்க்கு இயல்பாய குணங்களிலொன்றாதலும் நோக்குக.

பொருக்கென, விரைவுக் குறிப்பு. பூண் கலம் எனக் கூட்டுக. (13)



* * *



(பா - ம்.) * கண்புதைத்திருந்தார்.





	 	 	 	 	 முரவை போகிய முருவில்வான் மூரல்பால் வறையல்

		கருனை தீம்பய றடுதுவை பலவகைக் கறிகள்

		விரவு தேம்படு பாறயி ரிழுதுதேன் வெள்ளம்

		வரைவி லாதன மிடாவொடு வாரிவாய் மடுத்தான்.

	 	 (இ - ள்.) முரவை போகிய - வரி நீங்கிய, முரிவு இல் வால்

மூரல் - முரிதலில்லாத வெள்ளிய அரிசியாலாகிய அன்னத்தையும்,

பால் வறையல் - பால் பெய்து அட்டதுவட்டலும், கருனை - பொரிக்

கறியும், தீம்பயறு அடுதுவை பலவகைக் கறிகள் - இனிய பயற்றொடு

கலந்து சமைத்த புளியங்கறியும் ஆகிய பலவகைக் கறிகளையும்,

விரவு தேம்படு பால் தயிர் இழுது தேன் வெள்ளம் - பொருந்திய

இனிமை பெற்ற பாலும் தயிரும் நெய்யும் தேனுமாகிய இவற்றின்

பெருக்கினையும், வரைவு இலாதன - (மற்றும்) அளவில்லாத

பண்டங்களையும், மிடாவொடு வாரி வாய் மடுத்தான் -

மிடாக்களோடு வாரி வாரி உண்டான் எ - று.

முரவை - தவிடு நீங்குமுன் அரிசியிலிருக்கும் சிவந்த வரி.

"முரவை போகிய முரியா வரிசி"

என்னும் பொருநராற்றுப்படையடிக்கு நச்சினார்க்கினியர் கூறிய

பொருள் காண்க; அதிலுள்ள"பால்வறைக் கருனை" என்பதற்கு அவர்

"பாலைப் பொரித்ததனோடே கூட்டிய பொரிக்கறிகள்" என்பர்.

துவை - இக்காலத்துத் துவையலென வழங்கும். (14)





	 	 	 	 பல்ப ழக்குவை வேற்றுருப் பண்ணியங் கன்னன்

		மெல்சு வைத்தண்டு தெங்கிவை யன்றியும் வேவா

		வல்சி காய்களின் வருக்கமு நுகர்ந்துமா றாமல்

		எல்லை தீர்நவ பண்டமு மெடுத்துவாய் மடுத்தான்.



(இ - ள்.) பல் பழக் குவை - பல கனிக் குவியல்கள், வேறு

உரு பண்ணியம் - வெவ்வேறு வடிவப் பண்ணிகாரங்கள், கன்னல் -

சருக்கரை, மெல் சுவைத் தண்டு - மெல்லுதற்குரிய சுவையினை

யுடைய கரும்பு, தெங்கு - தேங்காய், இவை அன்றியும் - ஆகிய

இவை அல்லாமலும், வேவா வல்சி அரிசியும், காய்களின் வருக்கமும்

- காய்களின் கூட்டமும் என்னும் இவற்றையெல்லாம், நுகர்ந்தும்

மாறாமல் - உண்டும் பசி தீராமையினால், எல்லைதீர் நவபண்டமும்

எடுத்துவாய் மடுத்தான் - அளவிறந்த நவதானியங்களையும் வாரி

உண்டான் எ - று.

பண்ணியம் - பண்ணிகாரம்; சுவைத் தண்டு எனப்

பின்வருதலின் கன்னல் என்பது சருக்கரைக்காயிற்று. மெல் சுவைத்

தண்டு : வினைத்தொகை. தெங்கு ஆகுபெயர். வல்சி - உணவு;

வேவாவல்சி - அரிசி. நவபண்டம் - எள் முதலியன; புதிய பண்டம்

என்றுமாம். (15)





	 	 	 	 பாரித் துள்ளவிப் பண்டமும் பரூஉக்குறுங் கையால்

		வாரித் தன்பெரு வயிற்றிடை வைப்பவுந் துடுவை

		பூரித் தாகுதி பண்ணிய தழலெனப் பொங்கிக்

		கோரித் தொன்பது வாயிலும் பசித்தழல் கொளுத்த.

	 		 	 	 (இ - ள்.) பாரித்துள இப்பண்டமும் - நிறைந்துள்ள இப்

பொருள்களையும், பரூஉ குறுங்கையால் - பரிய குறிய கையினால்,

வாரி தன் பெரு வயிற்றிடை வைப்பவும் - அள்ளித் தனது பெரிய

வயிற்றின்கண் போடவும், துடுவை பூரித்து - துடுவையால் (நெய்யை)

நிரப்பி, ஆகுதி பண்ணிய தழல் என - ஆகுதி செய்த வேள்வித்

தீயைப் போல, பசித்தழல் பொங்கிக் கோரித்து - பசித் தீயானது

கோரமாய்ப் பொங்கி, ஒன்பது வாயிலும் கொளுத்த -

நவத்துவாரங்களிலும் கொளுத்த எ - று.

பாரித்து - பரந்து; இது தன் வினைக்கும் பிற வினைக்கும்

பொதுவான சொல். மரூஉ வென்பது போற் பரூஉ வென்றாயது.

பூரித்தல் - நிரப்புதல். கோரித்து - கொடுமையுற்று; கோரம் என்னும்

பெயரடியாகப் பிறந்தவினை.(16)





	 	 	 	 அலங்க லோதிகண் டதிசய மடைந்துதன் னன்பின்

		நலங்கொ ணாயகன் முன்புபோய் நாணமுட் கிடப்ப

		இலங்கு பூங்குழல் சுவன்மிசை யிறக்கியிட் டொல்கி

		நிலங்கி ளைத்துநின் றாணிலை கண்டனன் நிருபன்.



(இ - ள்.) அலங்கல் ஓதி கண்டு அதிசயம் அடைந்து -

மாலையையணிந்த கூந்தலையுடைய பிராட்டியார் இதனைக் கண்டு

வியப்புற்று, தன் அன்பின் நலம்கொள் நாயகன் முன்பு போய் - தம்

அன்பினது நலத்தைக் கொள்ளும் நாயகனது திருமுன் சென்று,

நாணம் உட் கிடப்ப - நாணம் உள்ளத்திற் கிடப்ப, இலங்கு

பூங்குழல் - விளங்குகின்ற பூவையணிந்த கூந்தலை, சுவல்மிசை

இறக்கியிட்டு - தோளிலே தாழ்த்தி, ஒல்கி நிலம் கிளைத்து நின்றாள்

- துவண்டு (திருவடிப் பெரு விரலால்) நிலத்தைக் கிண்டிக் கொண்டு

நின்றார்; நிலை நிருபன் கண்டனன் - அந்நிலைமையை அரசனாகிய

சுந்தர பாண்டியன் கண்டனன்

. 'போனகம் எல்லையின்றாக்கி உணங்குகின்றது' எனக்

கூறியவர் அவையனைத்தும் ஒருவன் பசியையாற்றுதற்கும் போதாமை

கண்டமையின் நாணமுடையராயினார். தலை சாய்த்தலும்

நிலங்கிளைத்தலும் நாணத்தால் நிகழ்வன. (17)





	 	 	 	 அஞ்சி லோதியை வினவுவா னறிகலான் போலக்

		குஞ்சி யாரழ லன்னவக் குடவயிற் றவனுண்

		டெஞ்சி யுள்ளவேற் பூதங்க ளின்னமும் விடுத்துன்

		நெஞ்சு வப்பவே யருத்துது மென்னலு நிமலை.



(இ - ள்.) அம்சில் ஓதியை - அழகிய சிலவாகிய

கூந்தலையுடைய பிராட்டியாரை, அறிகலான் போல வினவுவான் -

தெரியாதவன் போல வினவுகின்றவன், ஆர் அழல் அன்ன குஞ்சி -

நிறைந்த நெருப்பைப் போலும் சிகையினையுடைய, அக்குட

வயிற்றவன் - அக்குண்டோதரன், உண்டு எஞ்சி உள்ளவேல் -

உண்டு உணவு எஞ்சியிருக்குமாயின், இன்னமும் பூதங்கள் விடுத்து

- இன்னும் பூத கணங்களை அனுப்பி, உன் நெஞ்சு உவப்ப

அருத்துதும் என்னலும் - உன் உள்ளம் மகிழுமாறு உண்பிப்போம்

என்று கூறலும், நிமலை - பிராட்டியார் எ - று.

அஞ்சிலோதியென்பதற்கு யாம் கூறியதே பொருளாதலை,

என்னும் குறிஞ்சிப்பாட்டடிக்கு நச்சினார்க்கினியர்

கூறியவுரைனறிக; சில - வட்டத் தகட்டணியென்பர் சிலர்; அது

சிறப்பின்றென்க. அறிகலான் - கு : சாரியை, அல் : எதிர்மறை

யிடை நிலை. குடவயிறு - குடம் போலும் ஆழமாகிய வயிறு. (18)





	 	 ஐய வின்னுமிக் குறட்பசி யடங்கிடா வேறு

வெய்ய பாரிட வீரரை விடுத்தியே லெடுத்து

வையம் யாவையும் வயிற்றிடை வைப்பரே யிதனாற்

செய்ய காலருத் திரப்பெயர் தேற்றமா முனக்கே.

(இ - ள்.) ஐய - ஐயனே, இக்குறள் பசி இன்னும் அடங்கிடா

- இக்குறிய பூதத்தின் பசிதானும் இன்னமும் அடங்கவில்லை; வேறு

வெய்ய பாரிட வீரரை விடுத்தியேல் - வேறு கொடிய பூதகண வீரரை விடுப்பாயானால் (அவர்), வையம் யாவையும் எடுத்து வயிற்றிடை

வைப்பர் - உலகம் அனைத்தையும் எடுத்து வயிற்றின்கண் வைத்து

விடுவர்; இதனால் - இந்நிகழ்ச்சியினால், உனக்குச் செய்ய கால

ருத்திரப் பெயர் தேற்றம் ஆம் - உனக்குச் செந்நிறமுடைய கால

உருத்திரனென்னும் பெயர் உறுதியாம் எ-று.

குறள், சொல்லால் அஃறிணையாகலின் ஈறு திரிந்தது.

அடங்கிடா : துவ்வீறு தொக்கது. ஏ : தேற்றம். (19)





	 	 சங்க வார்குழைக் குறண்மகன் றன்செய றானே

இங்கு வந்துரை செய்திட வறிதியென் றிறைமுன்

மங்கை நாயகி குமுதவாய் மலர்பொழு தெயிற்றுத்

திங்கள் வாய்முழை யான்பசித் தீச்சுட வந்தான்.



(இ - ள்.) சங்க வார் குழைக் குறள் மகன் - சங்காலாகிய

நீண்ட குண்டலத்தையுடைய குண்டோதரன், தன் செயல்தானே

இங்கு வந்து உரை செய்திட அறிதி என்று - தன் செயலைத் தானே

இங்கே வந்து கூற அறிவாய் என்று, இறை முன் - இறைவன் முன்,

மங்கை நாயகி - மங்கையர்க் கரசியாகிய பிராட்டியார், குமுத வாய்

மலர் பொழுது - சேதாம்பல் போன்ற திருவாய் மலர்ந்து

கூறும்பொழுது, எயிற்றுத் திங்கள் வாய் முழையான் - கோணற்

பல்லாகிய அரைமதியையும் வாயாகிய குகையினையுமுடைய

குண்டோதரன், பசித் தீச் சுட வந்தான் - பசித்தழல் கொளுத்த

வந்தான் எ - று.

குறள் மகன் - குறளாகிய மகன்; ஈண்டு மகன் என்றது

பாலுணர்த்து மாத்திரையாய் நின்றது. வாய் மலர்தலாகிய காரணம்

கூறுதலாகிய காரியத்தை உணர்த்தும். (20)





	 	 நட்ட மாடிய சுந்தர நங்கையெம் பிராட்டி

அட்ட போனகம் பனிவரை யனையவாய்க் கிடந்த

தொட்டு வாய்மடுத் திடவுமென் சுடுபசி தணியா

திட்ணோதவர் வயிறுபோற் காந்துவ தென்றான்.

(இ - ள்.) நட்டம் ஆடிய சுந்தர - வெள்ளியம்பலத்தில்

திருக்கூத்தாடிய சுந்தரபாண்டிய, நங்கை எம்பிராட்டி - மகளிருட்

சிறந்த எம் பிராட்டியார், அட்ட போனகம் - சமைப்பித்தருளிய

அமுது வகைகள், பனிவரை அனையவாய்க் கிடந்த - இமயமலை

போற் கிடந்தன; தொட்டுவாய் மடுத்திடவும் - அவற்றை எடுத்து

உண்ணவும், என் சுடு பசி தணியாது - எனது சுடுகின்ற பசி

தணியாமல், இட்டு உணாதவர் வயிறு போல் - (முற்பிறப்பில்)

ஐயமிட்டு உண்ணாதவர் வயிறு (இப்பிறப்பில் வறுமையினால்

காந்துவது) போல, காந்துவது என்றான் - எரிகின்றது என்றான்

எ - று.

கிடந்தவெனப் பன்மை வினை வந்தமையின் உணவுகள் எனக்

கொள்க. பிறர்க்கு ஈயாது சேமித்து வைத்தவர் அப்பொருளையிழந்த

பொழுது அவர் வயிறு எரிவதுபோல் எனவுரைப்பாரு முளர். (21)





	 	 	 	 கையர் முப்புரத் திட்டதீக் கடும்பசி யுருவாய்ப்

		பொய்ய னேன்வயிற் றிடைக்குடி புகுந்ததோ வென்னுங்

		கையெ றிந்திடு மண்டங்கள் வெடிபடக் கதறும்

		ஐய கோவெனு முயிர்த்திடு மாவிசோர்ந் தயரும்.



(இ - ள்.) கையர் முப்புரத்து இட்ட தீ - வஞ்சகர்கள் மூன்று

புரங்களிலும் இட்ட நெருப்பானது, கடும்பசி உருவாய் - கடிய பசி

வடிவமாய் (வந்து), பொய்யனேன் வயிற்றிடை - பொய்மையேனது

வயிற்றின்கண், குடி புகுந்ததோ என்னும் - குடி புக்கதோ என்பான்,

கை எறிந்திடும் - கையை ஒன்றோடொன்று தாக்குவான்;

அண்டங்கள் வெடிபடக் கதறும் - அண்டங்கள் பிளக்குமாறு

கதறுவான் : ஐயகோ எனும் - ஐயகோ என்பான்; உயிர்த்திடும் -

பெருமூச்செறிவான்; ஆவி சோர்ந்து அயரும் - உயிர் சோர்ந்து

அயருவான் எ- று.

ஐயகோ : இரக்க விடைச் சொல்; ஐயோவென வழங்கும். (22)



ஆகச் செய்யுள் - 847.



* * *





	 	 	 	 8. அன்னக்குழியும் வையையும் அழைத்த படலம்



	 	 	 வேத நாயகன் பாரிட வேந்தனுக்கமையா

	 			ஓத னாதிக ளருத்திய தன்மையீ துவையும்

			போத ராமையா லமைவுறப் போனகக் குழிதந்

			தோத மாநதி யருத்திய செய்தியு முரைப்பாம்.





(இ - ள்.) வேத நாயகன் - மறை முதல்வனாகிய

சோமசுந்தரக் கடவுள், பாரிட வேந்தனுக்கு - பூதகணத் தலைவனாகிய குண்டோதரனுக்கு, அமையா ஓதன ஆதிகள் அருத்திய முறை ஈது

- நிரம்பாத அன்ன முதலியவைகளை உண்பித்த திருவிளையாடல்

இது; உவையும் போதராமையால் - அவை போதாமையால், அமைவு

உற - நிரம்புதல் பொருந்த, போனகக் குழி தந்து - அன்னக்

குழியைத் தந்தருளி, ஓதம் மா நதி அருத்திய செய்தியும் உரைப்பாம்

- பெரிய வெள்ளத்தினையுடைய நதியை அழைத்து உண்பித்த

திருவிளையாடலையும் கூறுவாம் எ - று.

அமைதல் - பசியினளவுக்குப் பொருந்துதல். போதாமை

யென்பது விரிந்து நின்றது. பசிக்கு அன்னக்குழியும், நீர் வேட்கைக்கு

நதியுமென்க. (1)





	 	 	 கவன மால்விடை யாளிபின் கடிகமழ் தென்றற்

		பவன மாமலை யாட்டியைப் பார்த்துளே நகைத்துத்

		தவன மாபசி யுடையவன் றன்பொருட் டன்ன

		புவன மாதினை நினைத்தன னினைக்குமுன் போந்தாள்.



(இ - ள்.) கவனம் மால் விடை யாளி - விரைந்த

செலவினையுடைய பெரிய இடபவூர்தியையுடைய சோமசுந்தரக்

கடவுள், பின் - பின்பு, கடிகமழ் தென்றல் பவனம் மா

மலையாட்டியைப் பார்த்து - மணங்கமழுந் தென்றற் காற்றினை

யுடைய பெரிய பொதியின் மலையையுடைய தடாதகைப்

பிராட்டியாரை நோக்கி, உள்ளே நகைத்து - திருவாய்க்குள்ளே

முறுவலித்து, தவனம் மா பசி உடையவன் தன் பொருட்டு -

எரிக்கின்ற பெரிய பசியையுடைய குண்டோதரன் பொருட்டு, அன்ன

புவன மாதினை - (தனது சத்தியாகிய) அன்ன புவனத்திற்குரிய

அன்ன பூரணியை, நினைத்தனன் - கருதியருளினான்; நினைக்கு

முன் போந்தாள் - நினைத்தவளவில் (அன்ன வடிவமாய்)

வருகின்றாள் எ - று.

மலையாட்டி - மலையை ஆள்பவள். சிறிதே நகைத்தென்பார்

'உள்ளே நகைத்து' என்றார். தவனம் என்பதற்குத் தாகம் என்றும்,

அன்ன புவன மாது என்பதற்கு அன்னந் தரும் பூமிதேவி என்றும்

உரைப்பாரு முளர். (2)





	 	 	 	 நாற்ற டந்திசைத் தயிர்க்கட னனந்தலை நிலங்கீண்

		டூற்றெ ழுந்துநாற் கிடங்கரா யுதித்தெழுந் தாங்கு

		மாற்ற ருஞ்சுவைத் தீந்தயிர் வாலரிப் பதத்தோ

		டேற்றெ ழுந்தது நாற்குழி யிடத்திலும் பொங்கி.

	 	 (இ - ள்.) நால் தடந்திசை - நான்கு பெரிய திசைகளினுஞ்

சூழ்ந்த, தயிர்க் கடல் - தயிர்க்கடலானது, நிலம் நனந்தலை கீண்டு

- பூமியின் நடுவைக் கிழித்து, ஊற்று எழுந்து நால் கிடங்கராய்

உதித்து எழுந்தாங்கு - ஊறுதலுற்று நான்கு குழிகளாய்த்

தோன்றியெழுந்தாற் போல, மாற்று அறுசுவைத் தீந்தயிர் - நீங்குதல்

இல்லாத சுவையினையுடைய தயிர், வால் அரிபதத்தோடு - வெள்ளிய

அரிசியாலாகிய அன்னத்தோடு, நால்குழி இடத்திலும் ஏற்று பொங்கி

எழுந்தது - நான்கு குழிகளிலும் உயர்ந்து பொங்கி எழுந்தது எ - று.

மாறு அரும் என்பது மாற்றரும் என்றாயது; நீக்க வொண்ணாத

என்றுமாம். கீண்டு மரூஉ. கிடங்கர் : போலி. (3)





	 	 	 	 குரும திக்குல மன்னவன் மருகனக் குண்டப்

		பெருவ யிற்றிரு பிறையெயிற் றெரிசிகைப் பேழ்வாய்

		ஒருகு றட்குடை வீரனை யுன்பசி தணியப்

		பருகெ னப்பணித் தருளலும் பாரிடத் தலைவன்.



(இ - ள்.) குரு மதி குல மன்னவன் - நிறம் பொருந்திய

சந்திர குலத்தில் வந்த மலயத்துவச பாண்டியனுக்கு, மருகன் -

மருகனாகிய சுந்தர பாண்டியன், அக் குண்டப் பெருவயிற்று -

அந்தக் குழிந்த பெரிய வயிற்றினையும், இரு பிறை எயிற்று -

இரண்டு பிறை போலும் வளைந்த பற்களையும், எரி சிகை -

நெருப்புப் போலும் சிகையினையும், பேழ்வாய் - பிளந்த

வாயினையுமுடைய, ஒரு குடை குறள் வீரனை - ஒப்பற்ற குடை

தாங்கி வரும் பூத வீரனை (நோக்கி), உன் பசி தணிய - உன் பசி

நீங்குமாறு, பருகு எனப் பணித்தருளலும் - உண்பாய் என்று

கட்டளையிட்டருளலும், பாரிடத் தலைவன் - பூதகணத் தலைவனாகிய

குண்டோதரன் எ - று.

குரு - நிறம்; ஒளி; திருமுகப்பாசுரத்தில்,

"குருமா மதிபுரை குலவிய குடைக்கீழ்"

என வருதலுங் காண்க. பருகென்பது ஒரோ விடங்களில் பொது

வினையாயும் வரும். (4)





	 	 அத்த யிர்ப்பதக் கிடங்கரி லலைகடல் கலக்கும்

மத்தெ னக்கரம் புதைத்தெடுத் தெடுத்துவாய் மடுத்துத்

துய்த்தி டப்பசி விடுத்தது சுருதிநா யகன்றாட்*

பத்தி வைத்துவீ டுணர்ந்தவர் பழவினைத் தொடர்போல்.



(இ - ள்.) அத்தயிர்ப் பதக் கிடங்கரில் - அந்தத் தயிர்ச்

சோற்றுக் குழியிலே, அலைகடல் கலக்கும் மத்து என -

அலைக்கின்ற கடலைக் கலக்கும் மத்தைப் போல, கரம் புதைத்து

எடுத்து எடுத்து வாய் மடுத்துத் துய்த்திட - கையைச் செருகி வாரி

வாரி வாயில் வைத்து உண்ண, சுருதி நாயகன் தாள் பத்தி வைத்து

வீடு உணர்ந்தவர் - வேத நாயகனாகிய சோமசுந்தரக் கடவுளின்

திருவடிகளில் அன்பு செய்து வீட்டினையுணர்ந்த பெரியாரது,

பழவினைத் தொடர் போல் - சஞ்சித வினையின் தொடர்ச்சி ஒழிதல்

போல், பசி விடுத்தது - பசி நோய் விட்டொழிந்தது எ - று.

அலைத்தல் - அலைவீசுதல். கையாற் சுழற்றியெடுத்தலின்

'மத்தென' என்றார். அடுக்கு ஆர்வத்தில் வந்தது. (5)



* * *





(பா - ம்.) * சுந்தரன்றாளில்.





	 	 	 	 வாங்கி வாங்கிவாய் மடுத்தலு முடம்பெலாம் வயிறாய்

		வீங்கி னான்றரை கிழிபடப் பொருப்பென வீழ்ந்தான்

		நீங்கு நீளுயிர்ப் பிலனுடல் புரண்டன னீர்வேட்

		டாங்கு நீர்நிலை தேடுவா னாயினா னெழுந்தான்.



(இ - ள்.) வாங்கி வாங்கி வாய் மடுத்தலும் - அங்ஙனம்

வாரி வாரி உண்ட வளவில், உடம்பு எலாம் வயிறாய் வீங்கினான் -

உடலெல்லாம் வயிறாகப் பருத்து, தரை கிழிபட பொருப்பு என

வீழ்ந்தான் - பூமி கிழியுமாறு மலை போல விழுந்து, நீங்கும் நீள்

உயிர்ப்பு இலன் - வெளியே செல்லும் நீண்ட உயிர்ப்பில்லாதவனாய்,

உடல் புரண்டனன் - உடம்பு புரண்டனன்; நீர் வேட்டு எழுந்தான்

ஆங்கு நீர் நிலை தேடுவானாயினான் - பின் நீரை விரும்பி எழுந்து

அவ்விடத்துள்ள நீர் நிலைகளைத் தேடுவானாயினான் எ - று.

வயிறு போலாதலை 'வயிறாய்' என்றார். வீங்கினான்,

வீழ்ந்தான், எழுந்தான் என்னும் தெரிநிலை வினைமுற்றுக்களும்,

இலன் என்னும் எதிர் மறைக் குறிப்பு முற்றும் எச்சங்களாயின. (6)





	 	 	 	 ஆவி யன்னவர்ப் பிரிந்துறை யணங்கனார் போலக்

		காவி நாண்மலர் தாமரைக் கடிமலர் வாட

		வாவி யோடையுங் குளங்களும் வறப்பவாய் வைத்துக்

		கூவ நீணிலை நீர்களும் பசையறக் குடித்தான்.



(இ - ள்.) ஆவி அன்னவர்ப் பிரிந்து உறை அணங்கு

அனார் போல - உயிரினையொத்த தலைவரைப் பிரிந்துறையும்

அணங்களைய தலைவியரைப் போல, நாள் காவி மலர் தாமரைக்

கடி மலர் வாட - அன்றலர்ந்த நீலோற்பல மலர்களும் நறிய தாமரை

மலர்களும் வாட்டமடைய, வாவி ஓடையும் குளங்களும் வறப்ப வாய்

வைத்து - நடை கிணறுகளும் ஓடைகளும் குளங்களும் வறளுமாறு

வாயினை வைத்து உரிஞ்சி, கூவம் நீள் நீர் நிலைகளும் பசை அறக்

குடித்தான் - கிணறுகளும் நீண்ட நீர் நிலைகளும் பசையில்லையாகக்

குடித்தான் எ - று.

அணங்கு - தீண்டி வருத்தும் தெய்வப் பெண் என்பர்.

அணங்கனார் வாடுதல் போல வாடவென்க. நிலை நீர் என்பதனை

நீர் நிலையென மாற்றுக. கூவனீணிலை எனப் பாடங்

கொள்ளலுமாம். (7)





	 	 	 	 அனைய னாகியு யாற்றலன் வருந்தும்

		வினைய னாகிவா னதிச்சடை வேதியன் பாதத்

		தினைய நாதனுந் தன்றிரு முடியின்மீ திருக்கும்

		நனைய நாண்மல ரோதியைப்* பார்த்தொன்று நவில்வான்.

	 	 (இ - ள்.) அனையன் ஆகியும் - அங்ஙனம் குடித்தலையுடை

யனாகியும், நீர் நசை ஆற்றலன் வருந்தும் வினையனாகி - நீர்

வேட்கையைப் பொறாதவனாகி வருந்துந் தன்மையுடையவனாய்,

வான் நதிச் சடை வேதியன் பாதத்து இனைய - சிறந்த

கங்கையாற்றினையுடைய சடையையுடைய அந்தணனாகிய

சோமசுந்தரக் கடவுளின் திருவடிகளில் வீழ்ந்து வருந்த, நாதனும் -

அவ்விறைவனும், தன் திருமுடியின் மீது இருக்கும் - தனது

திருமுடியின்கண் இருக்கின்ற, நனைய நாள் மலர் ஓதியைப் பார்த்து

ஒன்று நவில்வான் - தேனையுடைய புதிய மலரையணிந்த

கூந்தலையுடைய கங்கையை நோக்கி ஒன்று கூறுவான் எ - று.

ஆற்றலன் : எச்சமாயிற்று. வினை - ஈண்டுத் தன்மை.

பாதத்தில் விழுந்து என விரிக்க. நனைய : குறிப்புப் பெயரெச்சம்.

நீர் வேட்கையைத் தணிக்கவல்லவனென்பது தோன்ற 'வானதிச்சடை

வேதியன்' என அபிப்பிராயத்தோடு கூடிய விசேடணந் தந்தமையின்

கருத்துடை யடையணி. (8)



* * *





(பா - ம்.) * நனைய வார்குழ லோதியை.





	 	 	 	 தேங்கு நீர்த்திரை மாலிகைச் செல்விநீ யிந்த

		வாங்கு நீர்த்தடம் புரிசைசூழ் மதுரையின் மாடோர்

		ஓங்கு நீத்தமா யொல்லென வருதியென் றுரைத்தான்

		நீங்கு நீர்த்திரு மாதவ ணொருமொழி நிகழ்த்தும்.



(இ - ள்.) தேங்கும் நீர் திரை மாலிகைச் செல்வி -

ததும்புகின்ற நீரினையும் அலை மாலையினையுமுடைய நங்காய், நீ

இந்த வாங்கு நீர்த்தடம்புரிசை சூழ் மதுரையின் மாடு - நீ இந்த

வளைந்த அகழியும் பெரிய மதிலும் சூழ்ந்த மதுரைப் பதியின்

அருகில், ஓர் ஓங்கு நீத்தமாய் ஒல்லென வருதி என்று உரைத்தான்

- ஒரு பெரிய வெள்ளமாக விரைந்து வருவாய் என்று

கட்டளையிட்டருளினான்; நீங்கு நீர்த் திருமாது - உடன்

சடையினின்றும் நீங்கா நின்ற தெய்வத் தன்மையையுடைய கங்கா

தேவி, அவண் ஒரு மொழி நிகழ்த்தும் - அங்கு ஒரு வார்த்தை

கூறுவாள் எ - று.

வாங்கு நீர் - வளைந்த தன்மையெனலுமாம். (9)





	 	 அன்று மெம்பிரா னாணையாற் பகீரதன் பொருட்டுச்

சென்று நீயொரு தீர்த்தமாய்த் திளைப்பவர் களங்கம்

ஒன்று தீவினைத் தொடக்கறுத் தொழுகெனப் பணித்தாய்

இன்று மோர்நதி யாகெனப் பணித்தியே லென்னை.



(இ - ள்.) எம்பிரான் - எம் பெருமான், அன்றும் -

அக்காலத்தும், ஆணையால் - நம் கட்டளையால், நீ பகீரதன்

பொருட்டு சென்று - நீ பகீரதன் நிமித்தமாகப் போய், ஒரு தீர்த்தம்

ஆய் - ஒரு தீர்த்தமாகி, திளைப்பவர் - முழுகுவோரின், களங்கம்

ஒன்று தீவினைத் தொடக்கு - குற்றம் பொருந்திய பாவத்

தொடக்கினை, அறுத்து ஒழுகு என - போக்கி நடப்பாய் என்று,

பணித்தாய் - பணித்தருளினாய்; இன்றும் என்னை - இப்பொழுதும்

என்னை, ஓர் நதி ஆகு என - ஒரு நதியாவாய் என்று,

பணித்தியேல் - கட்டளையிடுவாயாயின் எ - று.

எம்பிரானாகிய நீ 'நம் ஆணையாற் சென்று அறுத்து ஒழுகு'

எனப் பணித்தாய் என்க. எம்பிரான் : வினையுமாம். 'பகீரதன்

பொருட்டுச் சென்று' என்றமையால் அதற்கு முன்னும் கங்கை

சிவபிரான் திருமுடிமேல் தரிக்கப்பட்டிருந்ததென்பது போதரும்; உமா

தேவியாரின் திருக்கை விரல்களிற் றோன்றிய கங்கையைச் சிவ

பெருமான் தமது திருச்சடையிற் றரித்தருளி, தம்மையடைந்து

வேண்டிய திருமால் பிரமன் இந்திரன் என்பவர்கட்கு அதனிற்

சிறிதுதவ, அவர்கள் அதனைத் தத்தம் உலகிற் கொண்டு சென்று

செலுத்தினர் எனவும், பிரமனுலகிலுள்ள கங்கையே பகீரதன்

தவத்தால் நிலவுலகில் வந்தது எனவும் கந்தபுராணம் கூறாநிற்கும்;



"அந்நதி மூன்று தன்னி லயனகர் புகுந்த கங்கை

தன்னருந் திறலின் மிக்க பகீரதன் றவத்தாள் மீளப்

பின்னரு மிமையா முக்கட் பெருந்தகை முடிமேற் றாங்கி

இந்நில வரைப்பிற் செல்ல விறையதில் விடுத்தல் செய்தான்"



என்பது கந்தபுராணம், ததீசி யுத்தரப் படலம். (10)





	 	 	 	 தெரிசித் தோர்படிந் தாடினோர் செங்கையா லேனும்

		பரிசித் தோர்பவத் தொடர்ச்சியின் பற்றுவிட் டுள்ளத்

		துருசித் தோர்வுறு பத்தியும் விச்சையு முணர்வாய்

		விரிசித் தோர்வுறு மெய்யுணர் வால்வரும் வீடும்.



(இ - ள்.) தெரிசித்தோர் - கண்ணாற் கண்டவர், படிந்து

ஆடினோர் - திளைத்து மூழ்கினவர், செங்கையாலேனும் பரிசித்தோர்

- சிவந்த கையினாலேனும் தொட்டவர் ஆகிய இவர்கட்கு, பவத்

தொடர்ச்சியின் பற்று விட்டு - பிறவித் தொடர்பின் பற்று நீங்க,

உள்ளத்து உருசித்து - உள்ளத்தில் இனிக்க, ஓர்வுறு பத்தியும் -

சிந்தித்தல் பொருந்திய அன்பும், விச்சையும் - மெய்ஞ்ஞானமும்,

உணர்வாய் விரிசித்து ஓர்வுறும் - அறிவாகி (எங்கும்) விரிந்த

சித்தாகிய (நின்னை) உணரும், மெய் உணர்வால் வரும் வீடும் -

அம் மெய்ஞ் ஞானத்தால் வரும் வீடு பேறும் எ - று.

விட்டு, உருசித்து என்பன செயவெனெச்சத் திரிபுகள்.

உணர்வாய் அதனாற் சித்தெனப்படுவது; விரிசித்து - வியாபக சித்து;

"அகர வுயிர்போ லறிவாகி யெங்கும்

நிகரிலிறை நிற்கு நிறைந்து"

என்பது திருவருட் பயன். பத்தி, ஞானம், வீடு ஆகிய

மூன்றையுமென்க. (11)





	 	 	 	 	 பதந்தி டப்பணித் தருளொனாத் தடம்புனற் செல்வி

		சுந்த ரப்பெருங் கடவுளை வரங்கொண்டு தொழுது

		வந்த ளப்பிலா வேகமொ டெழுந்துமா நதியாய்

		அந்த ரத்துநின் றிழிபவ ளாமென வருமால்.

	 	 (இ - ள்.) தந்திட பணித்தருள் எனா - (யான்) தருமாறு

கட்டளையிட்டருள்வாய் என்று, தடம் புனல் செல்வி - பெரிய

கங்கையானவள், சுந்தரப் பெருங் கடவுளைத் தொழுது வரம்

கொண்டு - ஒப்பற்ற சோம சுந்தரக் கடவுளை வணங்கி

அவ்வரத்தினைப் பெற்றுக் கொண்டு, வந்து அளப்பிலா வேகமோடு

எழுந்து - வந்து அளவிறந்த வேகத்துடன் எழுந்து, மாநதியாய் -

பெரிய நதி வடிவாய், அந்தரத்து நின்று இழிபவள் ஆம் என வரும்

- வானினின்றும் இறங்குபவள் போல வருகின்றாள் எ - று.

கடவுளை வணங்கி அவர்பால் வரங்கொண்டென்க.

பெருக்கெடுத்துக் கீழ் மேலாக வருதலையுணர்த்த 'அந்தரத்துநின்

றிழிபவ ளாமென' என்றார். ஆல் : அசை. (12)





	 	 [கலி விருத்தம்]



திரைவளையணி கரமுடையவள் செழுமணிநகை யுடையாள்

நுரைவளைதுகி லுடையவள்கொடி நுணுகிடையவ ளறனீள்

விளைவளைகுழ லுடையவள்கயல் விழியுடையவள் வருவாள்

வரைவளைசிலை யவன்முடிபட வரனதிவடி வினுமே.



(இ - ள்.) வரை வளை சிலையவன் - மேரு மலையாகிய

வளைந்த வில்லையுடைய இறைவனது, முடி மடவரல் - முடியின்கண்

உள்ள கங்கையானவள், நதி வடிவினும் - ஆற்றின் வடிவமாக வரும்

பொழுதும், திரை வளை அணி கரம் உடையவள் - அலைகளாகிய

வளையணிந்த கைகளையுடையவளாகியும், செழு மணி நகை

உடையவள் - கொழுவிய முத்துக்களாகிய பல்

வரிசைகளையுடையவளாகியும், நுரைவிளை துகில் உடையவள் -

நுரைகளாகிய வளைந்த ஆடைகளையுடையவளாகியும், கொடி நுணுகு

இடையவள் - பூங்கொடியாகிய சிறுகிய இடையையுடையவளாகியும்,

அறல் நீள் விரை வளை குழல் உடையவள் - கருமணலாகிய நீண்ட

மணம் பொருந்திய கடைகுழன்ற கூந்தலையுடையவளாகியும், கயல்

விழி உடையவள் - கயல்களாகிய கண்களையுடையவளாகியும்,

வருவாள் - வருகின்றாள் எ-று.

கங்கை நங்கை நதியாகியவிடத்தும் பெண்ணியல்பு குன்றாமல்

வந்தனளென்பார் திரை முதலியவற்றை வளைக்கை முதலியவாக

உருவகித்து 'நதி வடிவினும் வருவாள்' என்றார். வளையைத்

திரைக்குங் கொள்க. இது முதல் "ஆரொடுமடலவிழ்" என்னும்

செய்யுள் காறும் ஐஞ்சீரடியாக வகை செய்தற்கும் இயையுமேனும்

உருட்டு வண்ணமாகிய ஓசை நோக்கி நாற்சீரடி நான்கு கொண்ட

கலிவிருத்தமாகக் கொள்ளப்பட்டன.

"உருட்டு வண்ணம் அராகந் தொடுக்கும்"

என்பது தொல்காப்பியம். (13)





	 	 	 	 விரைபடுமகி லரைபொரிதிமில் வெயில்விடுமணி வரையோ

		டரைபடமுது சினையலறிட வடியொடுகடி தகழாக்

		குரைபடுகடி லிறவுளர்சிறு குடியடியொடு பறியாக்

		கரைபடவெறி வதுவருவது கடுவிசைவளி யெனவே.



(இ - ள்.) விரைபடும் அகில் - மணம் பொருந்திய அகிலும்,

பொரி அரை திமில் - பொருக்கினையுடைய அடியையுடைய

வேங்கையும், வெயில்விடுமணி வரையோடு அரைபட - ஒளிவீசும்

மணிகளையுடைய மலையோடு (தாக்கி) அரைபடவும், முது சினை

அலறிட - அவற்றின் பெரிய கிளைகள் புலம்பவும், அடியொடு கடிது

அகழா - அவற்றை அடியோடு விரைந்து பறித்தும், குரைபடு கழல்

இறவுளர் சிறுகுடி - ஒலிக்கின்ற வீரக்கழலையணிந்த வேட்டுவர்களின்

சீறூரை, அடியொடு பறியா - அடியோடு பெயர்த்தும், கரைபட

எறிவது - கரைகளிற் பொருந்த வீசுவதாகிய அந்நதி, கடுவிசை வளி

என வருவது - மிக்க விரைவினையுடைய பெருங் காற்றுப் போல

வாரா நின்றது எ - று.

பொரியரை என மாறுக. திமில் - வேங்கையின் ஒரு சாதி;

திமிசு எனவும் படும். சிறுகுடி குறிஞ்சி நிலத்தூர்; ஈண்டு ஊரிலுள்ள

குடிசைகள். எறிவது பெயர். (14)





	 	 	 பிணையொடுகலை பிடியொடுகரி பிரிவிலவொடு பழுவப்

பணையொடுகரு முசுவயிறணை பறழொடுதழு வியதன்

றுணையொடுகவி பயின்மரநிரை தொகையொடுமிற

வுளர்வெங்

கணையொடுசிலை யிதணொடுமெறி கவணொடுகொடு

வருமால்.



(இ - ள்.) பிரிவில பிணையொடு கலை -

சேர்ந்திருப்பனவாகிய பெண் மானோடு ஆண் மானையும், பிடியொடு

கரி - பெண் யானையோடு ஆண் யானையையும். பழுவம் ஒடு

பிணையொடு - காட்டிலுள்ள ஒடு மரத்தைக் கிளைகளோடும், கரு

முசு - கரிய ஆண் முசுவை, வயிறு அணை பறழொடு தழுவிய தன்

துணையொடு - வயிற்றில் பற்றிய குட்டியோடு கூடிய அதன் பெண்

குரங்கோடும், கவி பயில் மரம் நிரை தொகையொடு - குரங்குகள்

உலாவும் மரங்களை வரிசையாகிய தொகுதியோடும், இறவுளர் சிலை

வெங்கணையொடு - வேடர்கள் வில்லைக் கொடிய அம்புகளோடும்,

இதணொடும் எறி கவணொடு - (அவர்கள் தினைப்புனத்துப்)

பரணினை வீசும் கவணோடும், கொடு வரும் - வாரிக்கொண்டு வரும்

(அந்ததி) எ - று.

பிணையொடு கலையும் பிடியொடு கரியும் பிரிவில்லாத

வற்றோடு என்றும், பறழொடு தழுவிய துணையொடு கூடிய முகவைப்

பணையொடு என்றும், முசுவைப் பெண்ணும் கவியை ஆணுமாக்கி,

பறழொடு முசுவையும் துணையொடு கவியையும் என்றும், கவிகளைத்

தொகையொடு என்றும், இறவுளரைச் சிலையொடும் இதணொடும்

என்றும், பிறவாறும் இயைத் துரைத்தலுமாம். முசு - குரங்கின் ஓர்

வகை. உம்மை விரித்துக் கொள்க. ஆல் : அசை. (15)





	 	 	 	 	 அடியிறநெடு வரைதைவன வகழ்வனவகழ் மடுவைத்,

		திடரிடுவன மழைசெருகிய சினைமரநிரை தலைகீழ்

		படவிடிகரை தொறுநடுவன படுகடலுடை முதுபார்

		நெடுமுதுகிரு பிளவுறவரு நெடுநதியின வலையே.

	 	 (இ - ள்.) படுகடல் உடை முதுபார் - கடலாகிய

ஆடையினையுடைய பெரிய பூமியின், நெடுமுதுகு இரு பிளவு உற -

நீண்ட முதுகு இரண்டு பிளவுபட, வரும் நெடு நதியின் அலை -

வருகின்ற நீண்ட நதியின் கூட்டமாகிய அலைகள், நெடுவரை அடி

இற உதைவன அகழ்வன - பெரிய மலைகளின் அடிகெட மோதித்

தோண்டுவனவும், மடுவைத் திடர் இடுவன - பள்ளங்களை

மேடாக்குவனவும், மழை செருகிய சினைமரம் - மேகத்தை

ஊடுருவிய கிளைகளையுடைய மரங்களை, இடிகரை தொறும் நிரை

தலை கீழ்பட நடுவன - இடிந்த கரைகள் தோறும் வரிசையாகத்

தலை கீழாக நடுவனவும் ஆயின எ - று.

படுதல் - ஒலித்தல்;

"படுகண் முரசங் காலை யியம்ப"

என்னும் மதுரைக்காஞ்சி யடியின் உரையை நோக்குக. நதியின் -

நதியினுடைய வென அகரம் ஆறனுருபுமாம். ஏ : அசை. (16)





	 	 	 	 பிளிறொலியின முதுமரமகழ் பெருவலியின வசையா

		வெளிறடிவன வெறிமணியின விரைசெலவின மதமோ

		டொளிறளியின நுரைமுகபட முடையனவென வரலால்

		களிறனையன மதுவிதழிகள் கவிழ்சடையணி குடிஞை.



(இ - ள்.) மது இதழிகள் கவிழ்சடை அணி குடிஞை -

இறைவனது தேனொழுகும் கொன்றை மலர் மாலைகள் தொங்குகின்ற

சடையிலணிந்த கங்கையாற்றின் அலைகள், பிளிறு ஒளியின -

ஒலிக்கும் போரொலியை உடையனவும், முது மரம் அகழ்பெரு

வலியின - பெரிய மரங்களைப் பறிக்கும் பெரிய வலியினை

உடையனவும், அசையா வெளில் தடிவன - அசையாத

விளாமரங்களை முறிப்பனவும், எறிமணியின் - வீசா நின்ற

முத்துகளை உடையனவும், விரை செலவின - விரைந்த செலவினை

யுடையவனும், மதமோடு ஒளிறு அளியின - மான் மதத்தோடு

விளங்கும் வண்டுகளை உடையனவும், நுரைமுக படம் உடையன

என வரலால் - நுரையாகிய முதன்மையான ஆடையை

உடையனவுமாக வருதலால், [பிளிறு ஒலியின -

பேரொலியையுடையனவும், முது மரம் அகழ்பெரு வலியின -

பெரிய மரங்களைப் பெயர்க்கும் பெரிய வலியினை யுடையனவும்,

அசையா வெளில் தடிவன - அசையாத கட்டுத்தறியை முறிப்பனவும்,

விரைசெலவின - விரைந்த செலவினை யுடையனவும், மதமோடு

ஒளிறு அளியின - மதத்துடன் (அதை உண்ணவரும்) ஒள்ளிய

வண்டுகளை யுடையனவும், நுரைமுக படம் உடையன - நுரை

போலும் (வெள்ளிய) முகபடாத்தை யுடையனவுமாகிய] களிறு

அனையன - யானைகளை ஒத்தன எ - று.

ஒலியின, வலியின, செலவின என்பனயாற்றின் அலைக்கும்

களிற்றுக்கும் பொது. வெளில் தடிவன, எறிமணியின, மதமோடு

ஒளிறு அளியின, நுரை முகபடமுடையன என்பன செம்மொழிச்

சிலேடையாய் யாற்றுக்கும் களிற்றுக்கும் இயைய வெவ்வேறு பொருள்

தருவன. என : ஆக வென்னும் பொருட்டு. இதழி மாலைக்கும்,

குடிஞை அலைக்கும் ஆகு பெயர்கள். இதழிகள் மதுவைக்

கவிழ்க்கும் என்னலுமாம். ஒலியின என்பது முதல் யாவும்

பன்மையாகலின் குடிஞை என்பதற்கு அலைகள் என்று பொருள்

கூறப்பட்டது. விளா என்னும் பொருளில் வெள்ளில் என்பது வெளில்

எனத் தொக்கதாகக் கொள்க. (17)





	 	 நீடியபில முறுநிலையன நிருமலன்மதி முடிமீ

தாடியசெய லினவெயிலுமி ழருமணிதலை யினநீள்

கோடியகதி யினநிரைநிரை குறுகியபல காலின்

ஓடியவலி யினவளையுட லுரகமுமென வருமால்.

(இ - ள்.) (அந்நதியின் அலைகள்) நீடிய பிலம் உறு

நிலையின - ஆழ்ந்த பாதலத்திற் பொருந்தும் தன்மையை

யுடையனவும், நிருமலன் மதி முடி மீது ஆடிய செயலின -

இறைவனது பிறையையணிந்த முடியின் மேல் அசையும்

செயலையுடையனவும், வெயில் உமிழ் அருமணி தலையின - ஒளி

வீசும் அரிய மணிகளைத் தம்மிடத்துடையனவும், நீள் கோடிய

கதியின் - மிக்க வளைந்த நடையினையுடையனவும், நிரை நிரை

குறுகிய பலகாலின் ஓடிய வலியின - வரிசை வரிசையாக நெருங்கிய

பல கால்களின் வழியாக ஓடுகின்ற வலியினையுடையனவுமாய், [நீடிய

பிலம் உறும் நிலையின - ஆழ்ந்த பிலத்திற் பொருந்தும்

நிலையினையுடையனவும், நிருமலன் மதி முடி மீது ஆடிய செயலின

- இறைவன் மதியணிந்த திருமுடிமேல் ஆடுகின்ற செயலினை

யுடையனவும், வெயில் உமிழ் அரு மணி தலையின - ஒளி வீசும்

அரிய மணிகளைச் சுடிகையிலுடையனவும், நீள் கோடிய கதியின -

மிக்க வளைந்த செலவினையுடையனவும், நிரை நிரை குறுகிய

பலகாலின் ஓடிய வலியின - வரிசை வரிசையாய்ச் சிறுத்துள்ள

(கண்ணுக்குப் புலனாகாத) பல் கால்களினால் ஓடும்

வலியினையுடையனவுமாகிய] வளை உடல் உரகமும் என வரும் -

வளைந்த உடலினையுடைய பாம்புகள் போலவும் வரும் எ-று.

பிலம் - பாதலமும், வளையும். நீள் - மிக்க : வினைத்தொகை.

உரகமெனவும் என உம்மையை மாற்றுக. ஆல் : அசை. இதுவும்

செம்மொழிச் சிலேடை. (18)





	 	 மண்ணகழ்தலின் வளையணிகரு மாவனையது மிசைபோய்

விண்ணளவலி னவுணர்களிறை விடுபுனலொடு நெடுகும்

அண்ணலையனை யதுசுவையிழு தளையளைவுறு செயலாற்

கண்ணனையனை யதுநெடுகிய கடுகியகதி நதியே.



(இ - ள்.) கடுகிய கதி நெடுகிய நதி - விரைந்த

செலவினையுடைய நீண்ட அந்நதியானது, மண் அகழ்தலின் -

மண்ணைத் தோண்டிச் செல்லுதலால், வளை அணி கருமா

அனையது - சங்கினை ஏந்தியவராக மூர்த்தியை ஒத்தது; மிசைபோய்

விண் அளவலின் - மேலே போய் வானுலகத்தைத் தடவலால்,

அவுணர்கள் இறைவிடு புனலொடு நெடுகும் அண்ணலை அனையது

- அவுணர்கள் தலைவனாகிய மாபலிச்சக்கரவர்த்தி தாரை வார்த்த

நீரோடு பேருருக் கொண்ட வாமன மூர்த்தியை ஒத்தது; சுவை

இழுது அளை அளைவுறு செயலால் கண்ணனை அனையது -

சுவையையுடைய வெண்ணெயும் தயிரும் அளைந்து வருதலாற்

கண்ணபிரானை ஒத்தது எ - று.

கருமா - பன்றி; சிவபெருமான் திருவடியைக் காண்டற்கு

நிலத்தைக் கீழ்ந்து சென்ற திருமாலாகிய பன்றி. புனலொடு - நீர்

வார்த்த உடனாக. திருமால் வாமனனாக விருந்து மாபலியின்பால்

மூன்றடி மண் இரந்து பெற்றுத் திரிவிக்கிரமனாக வளர்ந்து,

புவியையும் வானத்தையும் இரண்டடியால் அளந்த கதை கூறிற்று;

நெடுகும் அண்ணல் - திரி விக்கிரமன் என்னலுமாம். இழுது - நெய்;

அளை - தயிர்; அளைதல் - முல்லை நிலத்திலுள்ளன நீரில் விரவி

வருதலும், ஆய்ச்சியர் இல்லங்களிற் கையாற் பிகைதலும் ஆம்.

ஒன்றற்கே பல பொருள் உவமையாகக் கூறப்படுதலின்

பல்பொருளுவமையும், ஏதுவுடன் கூடி வருதலின் ஏதுவுவமையும்

ஆம்; மேல் இங்ஙனம் வருவனவும் இவை. (19)





	 	 	 திகழ்தருகரி பரிகவரிகள் செழுமணியொடு வருமா

		றிகழ்தருகுட புலவரசர்க ணெறிசெய்துகவர் திருவோ

		டகழ்தருபதி புகுமதிகுல வரசனையதை யலதேற்

		புகழ்தருதிறை யிடவருகுட புலவரசனு நிகரும்



(இ - ள்.) திகழ்தரு கரி பரி கவரிகள் செழுமணியொடு

வரும் ஆறு - விளங்கா நின்ற யானைகள் குதிரைகள் சாமரைகள்

கொழுவிய முத்துக்களாகிய இவைகளோடும் வருகின்ற அந்நதி,

இகழ்தரு குடபுல அரசர்கள் நெறி செய்து - இகழ்ந்த மேற்புல

மன்னர்களை (வெற்றியினால் தன்) ஆணை வழிப்படுத்தி, கவர்

திருவோடு அகழ்தரு பதி புகும் - அவர்கள் பானின்றும் கவர்ந்த

செல்வங்களோடும் அகழி சூழ்ந்த மதுரைப்பதியிற் புகும், மதி குல

அரசு அனையது - சந்திரகுலத்து அரசாகிய பாண்டியனை ஒத்தது;

அலதேல் - அல்லதாயின், திறை இடவரு புகழ்தரு குடபுல அரசனும்

நிகரும் (மதுரைப்பதிக்குத்) திறை இறுக்க வரும் புகழமைந்த மேற்புல

மன்னனையும் ஒக்கும் எ - று.

அகழ்தரு - அகழி பொருந்திய. மதிகுலம் : வடநூன் முடிபு.

அனையதை, ஐ : சாரியை. அலது, அன்றென்னுந் துணையாய்

நின்றது. புகழ்தரு, திறைக்கு அடையுமாம். குடபுலவரசன் - சேரன்.

(20)





	 	 	 	 ஆரொடுமட லவிழ்பனையொடு மரநிகரிலை நிம்பத்

		தாரொடுபுலி யொடுசிலையொடு தகுகயலொடு தழுவாப்

		பாரொடுதிசை பரவியதமிழ் பயிலரசர்கள் குழுமிச்

		சீரொடுபல திருவொடுவரு செயலனையது நதியே.



(இ - ள்.) நதி - அந் நதியானது, ஆரோடும் - ஆத்தி

மாலையோடும், மடல் அவிழ் பனையொடும் - இதழ் விரிந்த பனை

மாலையோடும், அரம் கர் இலை நிம்பத்தாரொடு் - அரத்தினை

ஒத்த இலையையுடைய வேப்ப மாலையோடும், புலியொடு

சிலையொடு தகு கயலொடு தழுவா - புலியோடும் வில்லோடும்

தக்க கயலோடும் தழுவி வருதல், பாரொடு திசை பரவிய தமிழ்

பயில் அரசர்கள் - மண்ணுலகுடன் எட்டுத் திக்குகளினும் புகழ்

பரவிய தமிழ் பயிலும் மன்னர்களாகிய சோழ சேர பாண்டியர்கள்,

குழுமி - தம்முட்கூடி, சீரொடு பல திருவொடு வரு செயல்

அனையது - சிறப்போடும் பல செல்வங்களோடும் வருகின்ற

செயலினையொத்திருந்தது எ - று.

ஆர், பனை, நிம்பம் என்பன முறையே சோழ சேர

பாண்டியர்க்குக் கண்ணியும்; புலி, சிலை, கயல் என்பன

கொடியுமாகலின் நதி அவற்றை அடித்துக் கொண்டு வருதல் அம்

மூவேந்தரும் சேனையோடு வருதல் போலுமென்க. அரம் நிகர்

இலை - வாளரத்தின் வாயை நிகர்த்த இலை;

"அரவாய் வேம்பி னங்குழைத் தெரியலும்"

என்பது பொருநராற்றுப்படை. தழுவா, செய்யா என்னும்

வாய்பாட்டெச்சம்; வருதல் என ஒரு சொல் வருவிக்கப்பட்டது. புகழ்

பரவியவென்க; பரவிய - போற்றிய என்னலுமாம்; தமிழ், புவி

முழுதும் பரவியிருந்தென வரலாறு கூறிற்றுமாம். தமிழ் - தமிழ்

நாடென்னலும் பொருந்தும். ஒடுக்களில் உம்மையில் வழி விரிக்க. (21)





	 	 [கலிநிலைத்துறை]



கல்லார் கவிபோற் கலங்கிக்கலை மாண்ட கேள்வி

வல்லார் கவிபோற் பலவான்றுறை தோன்ற வாய்த்துச்

செல்லாறு தோறும் பொருளாழ்ந்து தெளிந்து தேயத்

தெல்லாரும் வீழ்ந்து பயன்கொள்ள விறுத்த தன்றே.

		 	 		 (இ - ள்.) கல்லார் கவிபோல் கலங்கி - (நூல்களை முறையே)

கல்லாதவர் இயற்றிய கவி (தெளிவின்றிக் கலங்கி நிற்றல் போல

முதலிற்) கலங்கி, கலைமாண்ட கேள்வி வல்லார் கவிபோல் -

கலைகளில் மாட்சிமைப்பட்ட கேள்வி வல்லுநர் இயற்றிய செய்யுள்

(பல சிறந்த அகப்புறத்துறைகள் பொருந்தப் பெற்றுச் செல்லுந் துறை

தோறும் நுண் பொருளுடைத்தாய்த் தெளிந்து அனைவரும் விரும்பி

அற முதலிய பயன் கொள்ளத் தங்கியது) போல, பல வான் துறை

தோன்ற வாய்த்து - பலவாகிய பெரிய நீர்த்துறையை

பலவிடங்களிலும் காணப் பொருந்தி, செல் ஆறு தோறும் பொருள்

ஆழ்ந்து தெளிந்து - செல்லுமிடந்தோறும் மணி பொன் முதலிய

பொருள்களையுடையதாய் ஆழமுடைத்தாகிப் (பின்) தெளிவடைந்து,

தேயத்து எல்லாரும் வீழ்ந்து பயன் கொள்ள - தேயத்திலுள்ள

அனைவரும் விரும்பிப் பயனைப் பெறுமாறு, இறுத்தது -

நிலைபெற்றது (அந்நதி) எ - று.

'கல்லார் கவிபோற் கலங்கி' என்பது இராமாயணத்தில் வரும்

"புன்கவி யெனத் தெளிவின்றி" என்னுந் தொடருடன் ஒத்துளது.

'பலவான் துறை...............பயன் கொள்ள' என்பது வல்லார்

செய்யுளுக்கும் யாற்றுக்கும் பொது. செய்யுளுக்குச் செல்லாறு தோறும்

பொருளாழ்தலாவது ஆராயுந் தோறும் வெளிப்படும் நுண்

பொருளுடைத்தாதல்; புலவன் கருதியவற்றின் மேலும் நோக்குடைத்

தாதலுமாம். அன்று, ஏ : அசை. (22)





	 	 	 	 	 வண்டோதை மாறா மலர்வேணியின் வந்த நீத்தங்

		கண்டோத நஞ்சுண் டருள்கண்ணுதல் மூர்த்தி பேழ்வாய்

		விண்டோ தணியாதென் விடாயென வெம்பி வீழ்ந்த

		குண்டோ தரனை விடுத்தானக் குடிஞை ஞாங்கர்.

	 	 (இ - ள்.) வண்டு ஓதை மாறா மலர் வேணியின் வந்த -

வண்டுகளின்ஒலி நீங்காத (கொன்றை) மலரையணிந்த சடையினின்றும்

வந்த, நீத்தம் - வெள்ளத்தை, ஓதம் நஞ்சு உண்டருள் கண்ணுதல்

மூர்த்தி கண்டு - கடலிற் றோன்றிய நஞ்சினை உண்டருளிய நெற்றிக்

கண்ணனாகிய இறைவன் நோக்கி, பேழ் வாய் விண்டு ஓ என்

விடாய் தணியாது என வெம்பி வீழ்ந்த குண்டோதரனை - பெரிய

வாயைத் திறந்து ஐயகோ என் நீர் வேட்கை தணிந்திலது என்று

வெதும்பி வீழ்ந்த குண்டோதரனை, அக் குடிஞை ஞாங்கர்

விடுத்தான் - அந் நதியின் பக்கலிற் செல்ல விடுத்தான் எ - று.

யாவரும் உண்ணாத அரு நஞ்சுண்டும் வானோரைப் புரந்த

பேரருளாளன் இப்பூதத்தின் துயரையொழித்தல் ஒருதலையென்பார்,

'நஞ்சுண்டருள் கண்ணுதன் மூர்த்தி' என்றார். ஓகாரம் அரற்றின்

கண் வந்தது. (23)





	 	 	 	 அடுத்தா னதியின் னிடைபுக்கிருந் தாற்ற லோடும்

		எடுத்தான் குறுங்கை யிரண்டுங்கரை யேற நீட்டித்

		தடுத்தான் மலைபோ னிமிர்தண்புனல் வாயங் காந்து

		மடுத்தான் விடாயுங் கடலுண்ணு மழையு நாண.



(இ - ள்.) அடுத்தான் நதியின் இடைபுக்கு இருந்து - அடுத்து

நதியின்கண் போயிருந்தும், ஆற்றலோடும் குறுங்கை இரண்டும்

எடுத்தான் - வலிமையோடும் தனது குறிய இரண்டு கைகளையும்

எடுத்து, கரை ஏற நீட்டி தடுத்தான் - கரையிற் செல்ல நீட்டி (நீரைத்) தடுத்து, வாய் அங்காந்து- வாயைத் திறந்து, விடாயும் கடல்

உண்ணும் மழையும் நாண - நீர் வேட்கையும் கடல் குறை படப்

பருகும் முகிலும் நாணுமாறு, மலை போல் நிமிர் தண்புனல்

மடுத்தான் - மலைபோல உயர்ந்த குளிர்ந்த புனலைப் பருகினான்

எ - று.

தன்வலி குன்றினமையில் விடாயும், தன்னினும் மிகுதியாகப்

பருகினமையின் மழையும் நாணின என்றார். அடுத்தான், எடுத்தான்,

தடுத்தான் என்னும் முற்றுக்கள் எச்சமாயின. (24)





	 	 	 தீர்த்தன் சடைநின் றிழிதீர்த்த மருந்தி வாக்குக்

		கூர்த்தின்பு கொண்டு குழகன்றிரு முன்ன ரெய்திப்

		பார்த்தன் பணிந்த பதமுன்பணிந் தாடிப் பாடி

		ஆர்த்தன் புருவாய்த் துதித்தானள வாத கீதம்.



(இ - ள்.) தீர்த்தன் சடை நின்று இழி தீர்த்தம் அருந்தி -

இறைவன் சடையினின்றும் இறங்கிய அந்நீரைப் பருகி, வாக்குக்

கூர்த்து - வாக்கு மிகுத்து, இன்பு கொண்டு - மகிழ்ந்து, குழகன்

திருமுன்னர் எய்தி -இறைவன் திருமுன் சென்று, பார்த்தன் பணிந்த

பதமு அன்பு உருவாய்ப் பணிந்து - அருச்சுனன் வழிபட்ட

திருவடிகளில் அன்புருவாய் வணங்கி, ஆடி - கூத்தாடி, ஆர்த்து -

முழக்கஞ் செய்து, அளவாத கீதம் பாடித் துதித்தான் - அளவில்லாத

கீதங்களைப் பாடித் துதித்தான் எ - று.

தீர்த்தன் - தூயன், உயிர்களின் அழுக்கைப் போக்குவோன்.

கூர்த்தல் - துதித்தற்கு முற்படல்; தழுதழுத்தலுமாம். பார்த்தன் -

அருச்சுனன்; பிருதை மைந்தன் என்னும் பொருட்டு; தத்திநாந்தம்.

பிருதை - பாண்டுவின் மனைவி. அருச்சுனன் சிவபெருமானைக்

குறித்து அருந்தவம் புரிந்து பாசுபதம் பெற்ற சிவபத்தனாகலின்

'பார்த்தன் பணிந்த பதம்' என்றார்; சிவபெருமான் வேடுருத்தாங்கிச்

சென்று அருச்சுனற்கு அருள் புரிந்த செய்தி திருமுறைகளிற்

பலவிடத்துப் பயின்றுளது;

"ஏவார்சிலை யெயினன் னுருவாகி யெழில்விசயற்

கோவாத வின்னருள் செய்தவெம் மொருவற்கிடம்"

என்பது ஆளுடைய பிள்ளையார் திருவாக்கு. அளவிலாத என்பது

அளவாத என நின்றது. (25)





	 	 	 	 பாட்டின் பொருளா ளவன்பாரிட வீரன் பாடல்

		கேட்டின்ப மெய்திக் கணங்கட்குக் கிழமை நல்கி

		மோட்டின் புனன்மண் முறைசெய் திருந்தா னளகக்

		காட்டின் புறம்போய் மடங்குங் கயற் கண்ணி யோடும்.



(இ - ள்.) பாட்டின் பொருளானவன் - சொல்லின்

பொருளாயுள்ள சுந்தர பாண்டியனாகிய இறைவன், பாரிட வீரன்

பாடல் கேட்டு - பூதப்படை வீரனாகிய குண்டோதரன் பாடலைக்

கேட்டு, இன்பம் எய்தி - இன்புற்று, கணங்கட்குக் கிழமை நல்கி -

பூதகணங்களுக்குத் தலைமையாம் உரிமையைத் தந்தருளி, அளகக்

காட்டின் புறம் போய் மடங்கும் கயல் கண்ணியோடும் - கூந்தலாகிய

காட்டின் பக்கத்திற் சென்று மீளும் கயல் போன்ற கண்ணையுடைய

பிராட்டியோடும், மோட்டின் புனல் மண் முறை செய்து இருந்தான்

- பெருமையையுடைய கடலாற் சூழப்பட்ட நிலவுலகைச் செங்கோன்

முறை புரிந்து வீற்றிருந்தான் எ - று.

பாட்டு - சொல்; இறைவி சொல் வடிவும் இறைவன் பொருள்

வடிவுமாகலின் 'பாட்டின் பொருளானவன்' என்றார். பண்ணின்

பயனாயுள்ளவன் என்னலுமாம். தலைமையாங் கிழமையென்க.

மோடு - பெருமை; முதுமையுமாம். இன் சாரியை. (26)





	 	 [அறுசீரடியாசிரியவிருத்தம்]



தீர்த்த னிதழிச் சடைநின்று மிழிந்து வரலாற் சிவகங்கை

தீர்த்த னுருவந் தெளிவோர்க்கு ஞானந் தரலாற் சிவஞான

தீர்த்தங் காலிற் கடுகிவரு செய்தியாலே வேகவதி

தீர்த்தங் கிருத மாலையென வையை நாமஞ் செப்புவரால்.

		 	 (இ - ள்.) தீர்த்தன் இதழிச் சடை நின்றும் இழிந்து வரலால்

- இறைவனது கொன்றை மாலையையணிந்த சடையினின்றும் இறங்கி

வருதலால், சிவகங்கை - சிவகங்கை எனவும், தீர்த்தன் உருவம்

தெளிவோர்க்கு - இறைவன் எண்வகை உருவங்களில் இஃது ஒன்று

எனத் தெளிகின்றவருக்கு, ஞானம் தரலால் சிவஞான தீர்த்தம் -

ஞானத்தை அருளுவதால் சிவஞான தீர்த்தம் எனவும். காலில் கடுகி

வரு செய்தியாலே - காற்றைப் போல விரைந்து வருகின்ற

செய்கையாலே, வேகவதி தீர்த்தம் - வேகவதி ஆறு எனவும்,

கிருதமாலை என - (செய்யப்பட்ட மாலை போல மதுரைப் பதியைச்

சூழ்ந்து வருதலால்) கிருத மாலை எனவும், வையை நாமம் செப்புவர்

- வையை நதிக்குப் பெயர் கூறுவர் பெரியோர் எ - று.

என வென்பது சிவகங்கை முதலியவற்றோடும் சென்று

இயையும். கிருதமாலையென்னும் பெயர்க்கு ஏது

வருவித்துரைக்கப்பட்டது. ஆல் : அசை. (27)

ஆகச் செய்யுள் - 874.



* * *





	 9. எழுகடலழைத்த படலம்



[கொச்சகக்கலிப்பா]



முடங்கன்மதி முடிமறைத்த முடித்தென்னன் குறட்கன்னக்

கிடங்கரொடு நதியழைத்த கிளர்கருணைத் திறனிதுமேன்

மடங்கல்வழி கவர்ந்தான்பொன் மாலைபடிந் தாடவெழு

தடங்கடலு மொருங்கழைத்த தன்மைதனைச் சாற்றுவாம்.





(இ - ள்.) முடங்கல் மதி முடிமறைத்த முடித்தென்னன் -

வளைந்த பிறையையணிந்த சடை முடியை மறைத்த மகுடத்தை

யுடைய சுந்தர பாண்டியன், குறட்கு - குண்டோதர பூதத்துக்கு,

அன்னக் கிடங்கரொடு நதி - அன்னக் குழியையும் வையையையும்,

கிளர் கருணை - விளங்கும் கருணையினாலே, அழைத்த திறன் இது

- அழைத்த திருவிளையாடல் இது; மேல் - பின், மடங்கல் வலி

கவர்ந்தான் - நரசிங்கத்தின் வலியைக் கவர்ந்த அச்

சுந்தரபாண்டியன், பொன்மாலை படிந்து ஆட - காஞ்சன மாலை

திளைத்து நீராடுதற் பொருட்டு, எழுதடங் கடலும் ஒருங்கு அழைத்த

தன்மைதனைச் சாற்றுவாம் - ஏழு பெரிய கடலையும் ஒரு சேர

அழைத்தருளிய திருவிளையாடலைக் கூறுவாம் எ - று.

கிடங்கர் : ஈற்றுப் போலி. திருமால் நரசிங்கவுருவாய்த்

தோன்றி இரணியனைக் கொன்று செருக்கிய காலையில் இறைவன்

சரபவுருவெடுத்து அந் நரசிங்கத்தின் வலி தொலைத்தான் என்பது

வரலாறு; மடங்கல் - இயமனுமாம். (1)





	 ஓதவரும் பொருள் வழுதி யுருவாகி யுலகமெலாஞ்

கீதளவெண் குடைநிழற்றி யறச்செங்கோல் செலுத்துநாள்

போதவரும் பொருளுணர்ந்த விருடிகளும் புனிதமுனி

மாதவரும் வரன்முறையாற் சந்தித்து வருகின்றார்.



(இ - ள்.) ஓத அரும் பொருள் - சொல்லுதற்கரிய

மெய்ப்பொருளாகிய சோமசுந்தரக் கடவுள், வழுதி உருவாகி -

பாண்டியனுருத் தாங்கி, உலகம் எலாம் சீதள வெண்குடை நிழற்றி -

உலகமனைத்திற்கும் குளிர்ந்த வெள்ளிய குடையால் நிழல் தந்து,

அறம் செங்கோல் செலுத்து நாள் - அற நூல் வழியே

செங்கோலோச்சி வருங்காலத்து, போத அரும் பொருள் உணர்ந்த

இருடிகளும் - ஞான நூலின் அரிய பொருளையுணர்ந்த இருடிகளும்,

புனித முனி மாதவரும் - (ஏனைய) தூய முனிவராகிய

தவப்பெரியாரும், வரன் முறையால் சந்தித்து வருகின்றார் - வரன்

முறைப்படி (அப் பாண்டிய மன்னனைச்) சந்தித்து வருகின்றார்கள்

எ - று.

அறம், போதம் என்பன நூலுக்கு ஆகுபெயர். அறவடிவாகிய

செங்கோல் என்றும், அறக்கடவுள் போலச் செங்கோல் செலுத்து

நாள் என்றும் கூறுதலுமாம். புறப்பாட்டில் "அறம் புரிந்தன்ன

செங்கோல் நாட்டத்து" என வருதலுங் காண்க; இருடிகள் - சத்த

வருடிகள் எனக் கொள்க. (2)





	 	 	 	 	 வேதமுனி கோதமனுந் தலைப்பட்டு மீள்வானோர்

		போதளவில் கற்புடைய பொன்மாலை மனைபுகுந்தான்

		மாதவளும் வரவேற்று முகமனுரை வழங்கிப்பொன்

		ஆதனமிட் டஞ்சலிசெய் தரியதவத் திறங்கேட்பாள்.

	 	 (இ - ள்.) வேதமுனி கோதமனும் தலைப்பட்டு மீள்வான் -

வேதங்களையுணர்ந்த முனிவனாகிய கோதமனும் சந்தித்துத்

திரும்புகின்றவன், ஓர் போது - ஒரு நாள், அளவு இல் கற்பு

உடைய பொன் மாலை மனை புகுந்தான் - அளவில்லாத

கற்பினையுடைய காஞ்சனமாலை மனையின்கட் சென்றான்; மாது

அவளும் வரவு ஏற்று - அக்காஞ்சன மாலையும் அவன் வருகையை

எதிர் கொண்டு, முகமன் உரை வழங்கிப் பொன் ஆதனம் இட்டு -

உபசார மொழிகள் கூறிப் பொற்றவிசிட்டு (இருத்தி), அஞ்சலி செய்து

- வணங்கி, அரிய தவத்திறம் கேட்பாள் - அரிய தவத்தின்

பாகுபாடுகளைக் கேட்கின்றவள் எ - று.

தவத்திறங் கேட்டல் - தவத்தின் வகைகளைக் கூறக் கேட்டல்.

(3)





	 	 	 	 கள்ளவினைப் பொறிகடந்து கரைகடந்த மறைச்சென்னி

		உள்ளபொருள் பரசிவமென் றுணர்ந்தபெருந் தகையடிகேள்

		தள்ளரிய பவமகற்றுந் தவமருள்செ யெனக்கருணை

		வெள்ளமென முகமலர்ந்து முனிவேந்தன் விளம்புமால்.



(இ - ள்.) கள்ளவினைப் பொறி கடந்து - வஞ்ச

வினைகளையுடைய ஐம்பொறிகளைக் கடந்து, கரைகடந்த மறைச்

சென்னி உள்ள பொருள் - அளவு கடந்த மறை முடிவில் உள்ள

பொருள், பரசிவம் என்று உணர்ந்த பெருந்தகை அடிகேள் -

பரசிவமே என்று தெளிந்த பெரிய தகுதியையுடைய அடிகளே, தள்

அரிய பவம் அகற்றும் தவம் அருள் செய் என - நீக்குதற்கரிய

பிறப்பினை நீக்கும் வலியினையுடைய தவத்தினைக் கூறியருள்க

என்று கேட்ப, கருணை வெள்ளம் என முக மலர்ந்து - கருணை

வெள்ளம் போல முகமலர்ச்சியுடையவனாய், முனிவேந்தன் விளம்பும்

- முனி மன்னனாகிய கோதமன் கூறுகின்றான் எ - று.

ஐம்பொறிகளின் வஞ்சத்தை "மாறிநின் றென்னை மயக்கிடும்

வஞ்சப் புலனைந்து" என வாதவூரடிகள் கூறுதலுங் காண்க. பொறி

கடத்தல் - பொறியை வென்று அடக்குதல். அடிகேள் அருள் செய்

என்றது பன்மை யொருமை மயக்கம். ஆல் : அசை. (4)





	 	 தவவலியா லுலகீன்ற தடாதகைக்குத் தாயானாய்

சிவபெருமான் மருகனெனுஞ் சீர்பெற்றாய் திறன்மலயத்

துவசனருங் கற்புடையாய் நீயறியாத் தொல்விரதம்

அவனியிடத் தெவரறிவா ரானாலு மியம்பக்கேள்.



(இ - ள்.) திறல் மலயத்துவசன் அரு கற்புடையாய் - வெற்றி

பொருந்திய மலயத்துவச பாண்டியனுக்கு வாழ்க்கைத் துணையாகிய

அரிய கற்பினையுடைய பொன்மாலையே, தவ வலியால் உலகு ஈன்ற

தடாதகைக்குத் தாய் ஆனாய் - (நீ முன் செய்த) தவத்தின்

வலிமையால் உலகங்களையெல்லாம் ஈன்றருளிய தடாதகைப்

பிராட்டியாருக்குத் தாய் ஆனாய்; சிவபெருமான் மருகன் எனும் சீர்

பெற்றாய் - சிவபெருமானே உனக்கு மருகன் என்று கூறப்படும்

சிறப்பினைப் பெற்றாய்; நீ அறியாத தொல்விரதம் அவனியிடத்து

அறிவார் எவர் - (ஆதலால்) நீ அறியாத பழைய விரதங்களை

இவ்வுலகின்கண் அறிபவர் வேறு யாவர், ஆனாலும் இயம்பக் கேள்

- அங்ஙனமாயினும் நீ வினவினமையால் யான் சொல்லுதலைக்

கேட்பாயாக எ - று.

தவ வலியால் ஆனாய் என வியையும். எவர் என்றது

என்போலும் சிற்றறிவுடையார் யாவர் என்றபடி. (5)





	 	 	 	 மானதமே வாசிகமே காயிகமே யெனவகுத்த

		ஈனமில்சீர்த் தவமூன்றா மிவற்றின்மா னதந்தரும

		தானமிசை மதிவைத்த றயைபொறுமை மெய்சிவனை

		மோனமுறத் தியானித்த லைந்தடக்கன் முதலனந்தம்.



(இ - ள்.) வகுத்த ஈனம் இல் சீர்தவம் - (நூல்களால்)

வகுக்கப்பட்ட குற்றமில்லாத சிறப்பினையுடைய தவம், மானதமே

வாசிகமே காயிகமே என மூன்றாம் - மானதமெனவும் வாசிகமெனவும் காயிகமெனவும் மூன்று வகைப்படும்; இவற்றில் - இம் மூன்றில்,

மானதம் - மனத்தாற் செய்யப்படுவன, தருமதானமிசை மதிவைத்தல்

- தருமமும் தானமும் செய்வதிற் கருத்து வைத்தல், தயை -

பிறவுயிர்களுக்கு இரங்கல், பொறுமை - பிறர் தீமையைப் பொறுத்தல்,

மெய் - உண்மை கூறல், மோனம் உறச்சிவனைத் தியானித்தல் -

மோன நிலை பொருந்த இறைவனைச் சிந்தித்தல், ஐந்து அடக்கல் -

ஐம்பொறிகளை அடக்குதல், முதல் அனந்தம் - முதலாக

அளவில்லாதனவாம் எ - று.

மானதம் - மனத்தாற் செய்யப்படுவன. வாசிகம் - வாக்காற்

செய்யப்படுவன. காயிகம் - காயத்தாற் செய்யப்படுவன - தானம் -

அற நெறியால் வந்த பொருளைத் தக்கார்க்கு உவகையோடு

அளிப்பது. மோனம் - சங்கற்ப விகற்பமில்லாமை. ஏகாரங்கள்

எண்ணுப் பொருளன. (6)





	 	 	 	 வாசிகமைந் தெழுத்தோதன் மனுபஞ்ச சாந்திமறை

		பேசுசத வுருத்திரந்தோத் திரமுரைத்தல் பெருந்தருமங்

		காசகல வெடுத்தோதன் முதலனந்தங் காயிகங்கள்

		ஈசனருச் சனைகோயில் வலஞ்செய்கை யெதிர்வணங்கல்.



(இ - ள்.) வாசிகம் - வாக்காற் செய்யப்படுவன, ஐந்து

எழுத்து ஓதல் - திருவைந் தெழுத்தைச் செபித்தலும், பஞ்சமனு

சாந்தி - பஞ்சப் பிரம மந்திரங்களையும் உபநிடதப் பகுதிகளையும்,

மறை பேசு சத உருத்திரம் - வேதங் கூறும் சத உருத்திர

மந்திரங்களையும் ஓதுதலும், தோத்திரம் உரைத்தல் -

துதிப்பாட்டுக்களைக் கூறலும், பெருந்தருமம் காசு அகல எடுத்து

ஓதல் - பெரிய அறங்களைக் குற்றமற எடுத்துக் கூறலும், முதல்

அனந்தம் - முதலாக அளவில்லாதனவாம்; காயிகங்கள் - உடலாற்

செய்யப்படுவன, ஈசன் அருச்சனை - சிவபெருமானைப் பூசித்தலும்,

கோயில் வலம் செய்கை - திருக்கோயில் வலம் வருதலும், எதிர்

வணங்கல் - இறைவன் திருமுன் வணங்கலும் எ - று.

பஞ்சமனு என்பது முன் பின்னாக மாறி விகாரமாயிற்று.

சாந்தியைச் செய்தலால் உபநிடதத்தைச் சாந்தியெனவும், உபநிடதம்

விசாரித்தலைச் சாந்திபாடம் எனவும் வழங்குவர். (7)





	 	 நிருத்தனுறை பதிபலபோய்ப் பணிதல்பணி நிறைவேற்றல்

திருத்தன்முடி நதியாதி தீர்த்தயாத் திரைபோய்மெய்

வருத்தமுற வாடலிவை முதற்பலவவ் வகைமூன்றிற்

பொருத்தமுறு காயிகங்கள் சிறந்தனவிப் புண்ணியத்துள்.

(இ - ள்.) நிருத்தன் உறை பதி பல போய்ப் பணிதல் -

சிவபெருமான் உறையும் பல திருப்பதிகளிலும் சென்று வணங்கலும்,

பணி நிறைவேற்றல் - திருப்பணி முடித்தலும், திருத்தன் முடி நதி

ஆதி தீர்த்த யாத்திரை மெய் வருத்தமுறப் போய் ஆடல் -

இறைவன் முடி நதியாகிய கங்கை முதலிய நதிகளில் யாத்திரையாக

உடல் வருந்தச் சென்று நீராடலும், இவை முதல் பல - ஆகிய

இவை முதலாகப் பலவாம்; அவ்வகை மூன்றில் - அம்

மூவகையுள்ளும், பொருத்த முறுகாயிகங்கள் சிறந்தன - பொருந்திய

காயிகங்கள் சிறந்தன; இப் புண்ணியத்துள் - (உடம்பாற்

செய்யப்படும்) இவ்வறங்களுள்ளே எ - று.

இப் புண்ணியத்துள் திருத்த யாத்திரை அதிகம் எனவருஞ்

செய்யுளோடு இயையும். (8)





	 	 	 	 திருத்தயாத் திரையதிக மவற்றதிகஞ் சிவனுருவாந்

		திருத்தமாங் கங்கைமுதற் றிருநதிக டனித்தனிபோய்த்

		திருத்தமா டுவதரிகத் திருநதிக* ளவைவந்து

		திருத்தமாய் நிறைதலினா லவற்றதிகந் திரைமுந்நீர்.



(இ - ள்.) திருத்தயாத்திரை அதிகம் - தீர்த்தங்களிற் சென்று

நீராடல் சிறந்தது; அவற்று அதிகம் - அவ்வெல்லாத் தீர்த்தங்களினும்

சிறந்த, சிவன் உருவு ஆம் திருத்தம் ஆம் கங்கை முதல் திருநதிகள்

- சிவபெருமானுருவாகிய திருத்தம் பெற்ற கங்கை முதலிய

நதிகளுக்கு, தனித்தனி போய் திருத்தம் ஆடுவது - தனித்தனியே

சென்று நீராடுவது, அரிது - மேன்மையுடையத்து; அ திருநதிகள்

அவை வந்து திருத்தமாய் நிறைதலினால் - அவ்வழகிய நதிகள்

வந்து செப்பமாய் நிறைதலினால், அவற்று அதிகம் திரை முந்நீர் -

அந்நதிகளில் ஆடுவதினும் அலைகளையுடைய கடலில் ஆடுவது

சிறந்தது எ - று.

தீர்த்தமென்பது திருத்தமெனத் திரிந்தது. ஆடுவது

அவற்றதிகம் என முடித்து, அரிதாகிய அத்திருநதி என்னலுமாம்.

அவை : பகுதிப் பொருள் விகுதி, முந்நீரில் ஆடுவது என விரிக்க.

அவற்றென்னும் பன்மைக்கேற்ப யாத்திரைகள் ஆடுதல்கள் எனக்

கொள்ளல் வேண்டும். (9)



* * *





(பா - ம்.) * அதிகத் திருநதிகள்.





	 	 என்றுமுனி விளம்பக்கேட் டிருந்தகாஞ் சனமாலை

துன்றுதிரைக் கடலாடத் துணிவுடைய விருப்பினளாய்த்

தன்றிருமா மகட்குரைத்தாள் சிறிதுள்ளந் தளர்வெய்திச்

சென்றிறைவற் குரைப்பலெனச் செழியர்தவக்

கொழுந்தனையாள்.

(இ - ள்.) என்று முனி விளம்பக் கேட்டிருந்த காஞ்சன

மாலை -என்று கோதம முனி கூறக் கேட்ட பொன் மாலை, துன்று

திரைக் கடல் ஆடத் துணிவு உடைய விருப்பினளாய் - நெருங்கிய

அலைகளையுடைய கடலில் ஆடுவதற்குத் துணிந்த

விருப்பத்தையுடையவளாய், தன் திரு மா மகட்கு உரைத்தாள் -

தன்னுடைய செல்வப் புதல்வியாருக்குக் கூறினாள்; செழியர்

தவக்கொழுந்து அனையாள் - பாண்டியர்களின் தவக் கொழுந்து

போல்வாராகிய பிராட்டியார், சிறிது உள்ளம் தளர்வு எய்தி - சிறிது

உள்ளந் தளர்ந்து, இறைவற்கு உரைப்பல் எனச் சென்று -

இறைவனுக்கு இதனைக் கூறுவேன் என்று கருதிப் போய் எ - று.

உள்ளந் தளர்வெய்தியது தாய் புறம் போதலும், தாம்

அவளைப் பிரிந்திருத்தலுங் கருதியென்க. (10)





	 	 	 	 தன்றன்னை யுடையபெருந் தகைவேந்தர் பெருமான்முன்

		சென்றன்ன மெனநின்று செப்புவாள் குறள்வீரற்

		கன்றன்னக் குழியினொடு மாறழைத்த வருட்கடலே

		இன்றன்னை கடலாட வேண்டினா ளென்றிரந்தாள்.



(இ - ள்.) தன்னை உடைய பெருந்தகை வேந்தர் பெருமான்

முன் சென்று - தன்னைக் கிழத்தியாகவுடைய பெரிய தகுதியை

யுடைய மன்னர் பெருமானாகிய சுந்தர பாண்டியர் திருமுன் சேர்ந்து,

அன்னம் என நின்று செப்புவாள் - அன்னம் போல நின்று

கூறுவாள், குறள் வீரற்கு அன்று அன்னக் குழியினொடு ஆறு

அழைத்த அருட் கடலே - பூத வீரனுக்கு அன்று அன்னக்

குழியையும் வையையையும் அழைத்துத் தந்த கருணைக்கடலே,

இன்று அன்னை கடல் ஆட வேண்டினாள் என்று - இது போது

என் தாய் கடலிற் சென்று நீராட விரும்பினாள் என்று கூறி,

இரந்தாள் - குறையிரந்தாள் எ - று.

தன்றன்னை என்பதில் இரண்டாவது தன் சாரியை. அன்று

ஒரு பூத வீரனுக்கு ஆற்றினையழைத்த நீ இன்று என் அன்னை

நீராடுதற்குக் கடலினை அழைத்துத் தருதல் தகவுடைத்தென்பார்

'ஆறழைத்த அருட் கடலே' என்றார். (11)





	 	 	 	 தேவிதிரு மொழிகேட்டுத் தென்னவராய் நிலம்புரக்குங்

		காவிதிகழ் மணிகண்டர் கடலொன்றோ வெழுகடலுங்

		கூவிவர வழைத்துமென வுன்னினான் குணபாலோர்

		வாவியிடை யெழுவேறு வண்ணமொடும் வருவனவால்.



(இ - ள்.) தேவி திருமொழி கேட்டு - தேவியாரின்

திருவார்த்தையைக் கேட்டு, தென்னவராய் நிலம் புரக்கும் காவி திகழ் மணிகண்டர் - பாண்டி மன்னராய் நிலவுலகைக் காக்கும் நீலமலர்

போல விளங்கும் அழகிய மிடற்றினையுடைய இறைவர், கடல்

ஒன்றோ - ஒரு கடல் மாத்திரமோ, எழுகடலும் கூவி வரவழைத்தும்

என - ஏழு கடலையும் கூவி வரவழைப்போம் என்று கூறி,

உன்னினார் - அவை வருமாறு நினைத்தார் (நினைத்தலும்), குணபால்

- அம் மதுரைப் பதியின் கீழ்பாலுள்ள, ஓர் வாவி இடை எழு வேறு

வண்ணமொடும் வருவன - ஒரு வாவியிடத்தே எழுவகைப்பட்ட

நிறங்களோடும் அவை வாரா நின்றன எ - று.

கூவிவர - முழங்கி வர என்னலுமாம். அழைத்தும் : தனித்

தன்மைப் பன்மை வினைமுற்று. ஆல் : அசை. (12)





	 	 துண்டமதித் திரளனைய சுரிவளைவாய் விடவுதைத்து*

வெண்டவள நுரைததும்பச் சுறாவேறு மிசைகொட்பத்

தண்டரள மணித்தொகுதி யெடுத்தெறியுந் தரங்கநிரை

அண்டநெடு முகடுரிஞ்ச வார்த்தெழுந்த கடலேழும்.

(இ - ள்.) மதித் துண்டத் திரள் அனைய - சந்திரனது

துண்டத்தின் தொகுதி போலும், சுரிவளை வாய்விட உதைத்து -

சுரிந்த முகத்தினையுடைய சங்குகள் வாய்விட்டொலிக்குமாறு தள்ளி,

வெள்தவள நுரை ததும்ப - மிக வெள்ளிய நுரைகள் ததும்பவும்,

சுறா ஏறு மிசை கொட்ப - ஆண் சுறாக்கள் மேலே சுழலவும், தண்

தரள மணித் தொகுதி எடுத்து எறியும் - குளிர்ந்த முத்துக்

கூட்டங்களை எடுத்து வீசுகின்ற, தாங்க நிரை - அலை வரிசைகள்,

அண்ட நெடு முகடு உரிஞ்ச - அண்டத்தின் நெடிய முகட்டினைத்

தடவவும், கடல் ஏழும் ஆர்த்து எழுந்த - ஏழு கடல்களும்

ஆரவாரித்து எழுந்தன எ - று.

வெண் தவளம் : ஒரு பொருட் பன்மொழி. சுறவு ஏறெனப்

படுதலை,

"கடல் வாழ் சுறவும் ஏறெனப் படுமே"

என்னும் தொல்காப்பிய மரபியற் சூத்திரத்தானறிக. உதைத்து

எறியும் தரங்க நிரையெனவும், ததும்பவும் கொட்பவும் உரிஞ்சவும்

ஆர்த்தெழுந்த எனவும் முடிக்க. எழுந்த : அன்பெறாதமுற்று. (13)



* * *



(பா - ம்.) * உதைந்து.





	 	 	 	 காணுமா நகர்பனிப்பக் கலிமுடிவி னயன்படைப்புக்

		கோணுமா றெழுந்ததெனக் கொதித்தெழுந்த கடலரவம்

		பூணுநா யகனகில புவனமெலாங் கடந்ததிரு

		ஆணையா லவனடிசென் றடைந்தார்போ லடங்கியதால்.



(இ - ள்.) காணும் மா நகர் பனிப்ப - (அவ்வரவைக்) கண்ட

(மதுரைப்) பெரும் பதியிலுள்ளார் நடுங்க, கலி முடிவின் அயன்

படைப்புக் கோணுமாறு எழுந்தது என - கலியுக முடிவின்கண்

பிரமனது படைப்புப் பொருள்கள் அழியுமாறு எழுதல் போல,

கொதித்து எழுந்த கடல் - பொங்கி எழுந்த ஏழு கடல்களும்,

அரவம் பூணும் நாயகன் - பாம்பினையணிந்த சிவபெருமானது,

அகில புவனம் எலாம் கடந்த திரு ஆணையால் - எல்லாப்

புவனங்களையும் கீழ்ப்படுத்திய திரு ஆணையினாலே, அவன் அடி

சென்று அடைந்தார் போல் - அவ்விறைவனது திருவடியைச் சென்று

அடைந்தவர் போல, அடங்கியது - (வாலியிற் சென்று) அடங்கின

எ - று.

பனிப்ப வெழுந்தவென்க. எழுந்ததென - தாம் பொங்கி

எழுதல் போல. அகிலம், எல்லாம் என்பன ஒரு பொருளன. கடந்த

- சென்ற என்னலுமாம். கடல் என்பதனைச் சாதி பற்றிய

ஒருமையாகக் கொண்டு, அடங்கியது என ஒருமை வினை

கொடுத்தார். ஆல் : அசை. 14





	 	 	 	 	 	தன்வண்ண மெழுகடலன் றனிவண்ண மொடுகலந்து

	பொன்வண்ண நறும்பொகுட்டுப் பூம்பொய்கை பொலிவெய்தி

	மின்வண்ணச் சடைதாழ வெள்ளிமணி மன்றாடும்*

	மன்வண்ண மெனவெட்டு வண்ணமொடும் வயங்கியதால்.

	 	 (இ - ள்.) பொன் வண்ணம் நறும் பொகுட்டுப் பூம்

பொய்கை - பொன்னிறமுடைய நறிய பொகுட்டினை யுடைய தாமரை

பொருந்திய அவ்வாவியானது, தன் வண்ணமொடு எழு கடலின் தனி

வண்ணம் கலந்து பொலிவு எய்தி - தன் நிறத்தோடு ஏழு கடலின்

வெவ்வேறு நிறங்களும் கலந்து பொலிவுற்று, மின் வண்ணச் சடை

தாழ மணி வெள்ளி மன்று ஆடு மன் வண்ணமென - மின்போலும்

நிறமுடைய சடைகள் தாழ அழகிய வெள்ளியம்பலத்துள் ஆடுகின்ற

சிவபெருமானுடைய எண்வகை வண்ணங்கள் போல, எட்டு

வண்ணமொடு வயங்கியது - எண்வகை நிறங்களோடும் விளங்கியது

எ - று.

மன் - இறைவன். அட்ட மூர்த்தி யாகலின் மன் வண்ணமும்

எட்டாயின. மேற் செய்யுளில் பொற்றாமரைப் பொய்கையைத்

திருவடியோடு ஒப்பித்து, இதில் இறைவன் திருவுருவோடு

ஒப்பித்தமை பாராட்டற் பாலது. ஆல் : அசை. (15)

ஆகச் செய்யுள் 889



* * *





* * *



(பா - ம்.) * வெள்ளி மன்று ணின்றாடும்.





	 	 	 	 10. மலையத்துவசனை யழைத்த படலம்



	 	 [கலிவிருத்தம்]



எழுகட லழைத்தவா றியம்பி னாமினிச்

செழுமதி மரபினோன் சேணி ழிந்துதன்

பழுதில்கற் பில்லொடும் பரவை தோய்ந்தரன்

அழகிய திருவுரு வடைந்த தோதுவாம்.





(இ - ள்.) எழு கடல் அழைத்தவாறு இயம்பினாம் -

ஏழுகடலையும் அழைத்த திருவிளையாடலைக் கூறினாம்; இனி -

மேல், செழுமதி மரபினோன் - குளிர்ந்த சந்திரனது குலத்து வந்த

மலயத்துவச பாண்டியன், சேண் இழிந்து - வானுலகினின்றும் இறங்கி,

தன் பழுது இல் கற்பு இல்லொடும் - குற்ற மற்ற கற்பினையுடைய

தன் மனைவி யோடும், பரவை தோய்ந்து - கடலிலே நீராடி, அரன்

அழகிய திருவுரு அடைந்தது - சிவபெருமானது அழகிய

திருவுருவத்தைப் பெற்ற திருவிளையாடலை, ஓதுவாம் - கூறுவாம்

எ - று.

திருவுரு வடைதல் - சாரூபம் பெறுதல். (1)





	 	 	 புரவலன் தடாதகைப் பூவை யோடும்வந்

	துரவுநீர்க் கடன்மருங் குடுத்த சந்தனம்

	மரவமந் தாரமா வகுளம் பாடலம்

	விரவுநந் தனத்தரி யணையின் மேவினான்.



(இ - ள்.) புரவலன் - சுந்தர பாண்டியனாகிய இறைவன்,

தடாதகைப் பூவையோடும் வந்து - தடாதகைப் பிராட்டியாராகிய

பூவை யோடும் வந்து, உரவு நீர்க்கடன் மருங்கு உடுத்த - வலிய

நீரினை யுடைய எழுகடல் வாவியின் அருகிற் சூழ்ந்த, சந்தனம்

மரவம் மந்தாரம் மா வகுளம் பாடலம் விரவு நந்தனத்து - சந்தன

மரமும், குங்கும மரமும் மந்தாரை மரமும் மாமரமும் பாதிரி மரமும்

கலந்து நெருங்கிய நந்தவனத்தின்கண், அரி அணையில் மேவினான்

- சிஙகாதனத்தில் அமர்ந்தருளினான் எ - று.

மரவம் - குங்கும மரம். பாடலம் - பாதிரி மரம். (2)





	 	 	 தாதவிழ் மல்லிகை முல்லை சண்பகப்

	போதுகொய் திளைஞருஞ் சேடிப் பொற்றொடி

	மாதருங் கொடுத்திட* வாங்கி மோந்துயிர்த்

	தாதர மிரண்டற வமரு மெல்லையில்.



(இ - ள்.) தாது அவிழ் மல்லிகை முல்லை சண்பகப்போது -

மகரந்தத் தோடு மலர்ந்த மல்லிகை மலரையும் முல்லை மலரையும்

சண்பக மலரையும், இளைஞரும் சேடிப் பொன் தொடி மாதரும்

கொய்து கொடுத்திட -பணியாளரும் தோழிகளாகிய பொன்வளைய

லணிந்த மகளிரும் பறித்துக் கொடுக்க, வாங்கி மோந்து உயிர்த்து -

(அம்மலர்களை) வாங்கி முகந்து சுவாசித்து, ஆதரம் இரண்டு அற -

அன்பு இரண்டில்லையாக, அமரும் எல்லையில் -

எழுந்தருளியிருக்கும் காலத்தில் எ - று.

இளைஞர் - ஏவர் செய்வார்; "யான்கண் டனையரென்

னிளையரும்" என்பது புறம். முகந்து என்பது மோந்து என

மருவிற்று. இருவர் அன்பும் ஒன்றாக என்பார் ‘ஆதரம் இரண்டற’

என்றார். அன்பால் ஒன்றுபட்டு என்னருமாம். (3)



* * *



(பா - ம்.) * மாதருந் தொடுத்திட.





	 	 	 தன்னமர் காதலி தன்னை நோக்கியே

	மன்னவ னுன்பொருட் டேழு வாரியும்

	இந்நக ரழைத்தன மீண்டுப் போந்துநின்

	அன்னையை யாடுவா னழைத்தியா லென்றான்.

	 	 	 		 (இ - ள்.) மன்னவன் - சுந்தரபாண்டியன், தன் அமர் காதலி

தன்னை நோக்கி - தன்னால் விரும்பப்பட்ட காதலியாகிய பிராட்டி

யாரைப் பார்த்து, உன் பொருட்டு - நினது பொருட்டு, ஏழுவாரியும்

இந்நகர் அழைத்தனம் - ஏழு கடலையும் இப்பதியில் வருமாறு

அழைத்தேம், ஈண்டுப் போந்து ஆடுவான் நின் அன்னையை

அழைத்தி என்றான் - இங்கு வந்து கடலாடுதற்கு உன் தாயை

அழைப்பாயாக என்று கூறி யருளினான் எ - று.

தன்னால் என விரிக்க. தன் : சாரியை. ஆல் : அசை. (4)





	 	 	 மடந்தையு மன்னையைக் கொணர்ந்து வாவிமா

	டடைந்தன ளாகமற் றவள்வு ராணநூற்

	படர்ந்தகேள் வியர்தமை நோக்கிப் பௌவநீர்

	குடைந்திடும் விதியெவன் கூறுமென்னவே.

	 	 	 		 (இ - ள்.) மடந்தையும் - பிராட்டியாரும், அன்னையைக்

கொணர்ந்து வாவி மாடு அடைந்தனளாக - தாயை அழைத்து வந்து

பொய்கையின் பக்கத்தே அடைந்தனராக, அவள் புராண நூல்

படர்ந்த கேள்வியர் தமை நோக்கி - அவ்வன்னையானவள் புராண

முதலிய நூல்களின் பரந்த கேள்வியை யுடைய முனிவர்களை

நோக்கி, பௌவ நீர் குடைந்திடும் விதி எவன் - நீரில் ஆடுதற்

குரிய விதியாது, கூறும் என்ன - கூறுவீராக என்று வினவ எ - று.

படர்ந்த - சென்ற என்னலுமாம். எவன் : வினாப் பெயர்.

கூறும் : ஏவலில் வந்த செய்யு மென்னும் வாய்பாட்டுச் சொல். (5)





	 	 	 கோதறு கற்பினாய் கொழுநன் கைத்தலங்

	காதலன் கைத்தல மன்றிக் கன்றின்வால்

	ஆதலிம் மூன்றிலொன் றங்கை பற்றியே

	ஓதநீ ராடுதன் மரபென் றோதினார்.

	 	 	 		 (இ - ள்.) (அதற்கு அவர்), கோது அது கற்பினாய் -

குற்றமற்ற கற்பினையுடைய காஞ்சன மாலையே, கொழுநன்

கைத்தலம் - நாயகனகையும், காதலன் கைத்தலம் - புதல்வன்

கையும், அன்றி - அல்லாமல், கன்றின்வால் - ஆனினது கன்றின்

வாலும் ஆகிய, இம்மூன்றில் ஒன்று ஆதல் - மூன்றனுள்

ஒன்றினையாவது, அங்கை பற்றியே - அழகிய கையாற்பிடித்துக்

கொண்டே, ஓத நீர் ஆடுதல் மரபு என்று ஓதினார் - கடல் நீர்

ஆடுதல் விதி என்று கூறினார்.

கொழுநன் கைத்தலமே சிறந்த தென்பார் ஒன்றாதல் என்றார்.

அங்கை - அகங்கையுமாம் பற்றியே என்பதன் ஏகாரம் தேற்றம். (6)





	 	 	 மறையவர் வாய்மைபொன் மாலை கேட்டுமேற்

	குறைவறத் தவஞ்செயாக் கொடிய பாவியேற்*

	கிறைவனுஞ் சிறுவனு மில்லை யேயினிப்

	பெறுவது கன்றலாற் பிறிதுண் டாகுமோ.



(இ - ள்.) மறையவர் வாய்மை - அந்தணரது மெய்ம்

மொழியை, பொன்மாலை கேட்டு - காஞ்சனமாலை கேட்டு, மேல்

குறைவு அறத்தவம் செயாக் கொடிய பாவியேற்கு - முற்பிறப்பில்

குறைவின்றித் தவஞ் செய்யாதகொடிய பாவியாகிய எனக்கு,

இறைவனும் சிறுவனும் இல்லையே - நாயகனும் புதல்வனும்

இல்லையே, இனிப்பெறுவது கன்று அலால் பிறிது உண்டாகுமோ

- இனி யான் பெறுவது கன்றின் வாலல்லாமல் வேறுளதோ எ - று.

பிராட்டியாரைப் பெறும் தவஞ்செய்திருந்தும் இன்று

இறைவனும் சிறுவனும் இல்லாத குறையை நோக்கிக் ‘குறைவறத்

தவஞ் செயா’ என்றார். உண்டாகுமோ - உளதேமா என்னும்

பொருட்டு. ஏகாரம் இரக்கத்திலும், ஓகாரம் எதிர்மறையிலும் வந்தன.

(7)



* * *



(பா - ம்.) * பாவியெற்கு.





	 	 	 ஆதலாற் கன்றின்வால் பற்றி யாடுகோ

	மாதரா யென்றுதன் மகட்குக் கூறலும்

	வேதன்மால் பதவியும் வேண்டி னார்க்கருள்

	நாதனா ருயிர்த்துணை யாய நாயகி.



(இ - ள்.) ஆதலால் - ஆகையால், மாதராய் - மடந்தையே,

கன்றின் வால் பற்றி ஆடுகோ - கன்றினது வாலைப்பற்றியே நீராடு

வேனோ, என்று தன் மகட்குக் கூறலும் - என்று தன்

புதல்வியாருக்குச் சொல்லியவளவில், வேதன் மால் பதவியும் -

பிரமன் பதவியையும் திருமால் பதவியையும், வேண்டினார்க்கு அருள்

- விரும்பி வழிபட்டவருக்கு அளித்தருளும், நாதனார்

உயிர்துணையாய நாயகி - தலைவராகிய சிவபெருமானுக்கு உயிர்த்

துனையாகிய பிராட்டியார் எ - று.

உலக நாயகியாகிய நின்னை மகளாகவும், சிவபரஞ்சுடரை

மருகனாகவும் பெற்று வைத்தும் கன்றின்வால் பற்றி ஆடுதல்

முறையோ என்பாள் ‘ஆடுகோ’ என்றாள்; ஓகாரத்தை அசையாக்கி,

ஆடுவேன் என்று பொருளுரைத்தலுமாம். ஆடுகு : தன்மை

யொருமை யெதிர் கால முற்று. (8)





	 	 	 	 தன்னுயிர்க் கிழவனை யடைந்து தாழ்ந்துதன்

	அன்னைதன் குறையுரை யாட வாண்டகை

	மன்னவன் வலாரியோ டொருங்கு வைகிய

	தென்னவன் மேன்மனஞ் செலுத்தி னானரோ.

	 	 (இ - ள்.) தன் உயிர்க் கிழவனை அடைந்து - தம் உயிருக்கு

உரிமை பூண்ட நாயகனை அடைந்து, தாழ்ந்து - வணங்கி, தன்

அன்னை தன் குறை உரையாட - தம் தாயின் குறையைக் கூறவும்,

ஆண் தகை மன்னவன் - ஆண்டன்மை யுடைய வேந்தனாகிய அச்

சுந்தரபாண்டியன், வலாரி யோடு ஒருங்கு வைகிய தென்னவன் மேல்

- இந்திரனோடு ஒரு சேர இருந்த மலயத்துவச பாண்டியன்மேல்,

மனம் செலுத்தினான் - உள்ளத்தைச் செலுத்தினான் எ - று.

கிழவன் - உரியவன்; கிழமை பகுதி. உயிர் போலும் கிழவன்

என்னலுமாம். உற்றார் குறை முடிக்க வல்ல னென்பார் ‘ஆண்டகை’

என்றார். மனஞ் செலுத்தல் - நினைத்தல். அரோ : அசை. (9)





[- வேறு]



சிலையத் திரியார் திருவுள் ளமுணர்ந்

தலையத் திரியட் டவனா தனநீத்

துலையத் திரியொத் தவிமா னமொடு

மலயத் துவசச் செழியன் வருமால்.



(இ - ள்.) சிலை அத்திரியார் திருவுள்ளம் உணர்ந்து - மேரு

மலையை வில்லாக உடைய இறைவர் திருவுள்ளத்தினை அறிந்து,

அலை அத்திரி அட்டவன் ஆதனம் நீத்து - பறக்கின்ற மலைகளை

வென்ற இந்திரனது ஆதனத்தை விடுத்து, உலை அத்திரி ஒத்த

விமானமொடு - சஞ்சரிக்கின்ற மலைபோன்ற விமானத்தின் கண்,

மலையத்துவசச் சொழியன் வரும் - மலையத்துவச பாண்டியன்

வருகின்றான் எ - று.

அத்திரிச் சிலையார் எனப் பிரித்துக் கூட்டுக. அத்திரி

மூன்றும் மலை யென்னும் பொருளன. உலை அத்திரி என்பதற்குக்

‘கொல்லன் உலை மூக்கிலுள்ள துருத்தி’ எனப் பொருள்

கூறினாருமுளர். ஒடு : ஏழனுருபின் பொருளில் வந்தது. ஆல் :

அசை. (10)





	 	 	 மண்பே றடைவான் வருமேழ் கடல்வாய்

	எண்பே றடையா வருளின் னமுதைப்

	பெண்பே றதனாற் பெறுபே றிதெனாக்

	கண்பே றடைவா னெதிர்கண் டனனே.



	 (இ - ள்.) மண்பேறு அடைவான் - நிலவுலகிலுள்ளார் பயன்

அடைய, வரும் ஏழ் கடல் வாய் - வந்த எழு கடல் வாவியினிடத்து,

எண்பேறு அடையா - அளவு பெறுதலை யெய்தாத, இன் அருள்

அமுதை - இனிய அருளமுதமாகிய தன் மருகரை, பெண்பேறு

அதனால் பெறு பேறு இது எனா - பெண் பெற்றதனால் பெற்ற

பயன் இது வென்று, கண் பேறு அடைவான், கண்கள் (தம்)

பயனைப் பெறுமாறு, எதிர் கண்டனன் - நேரே கண்டான் எ - று.

அடைவான் இரண்டும் வினையெச்சம். எழு கடலுங் கூடிய

பொய்கையின் பக்கத்தே யிருந்த இறைவனைக் கடல் வாய்

அமுதென நயம்படக் கூறினார். எண் பேறடையா - அளவறுப்பதற்

கரிய என்றபடி. அருளையுடைய அமுதென்னலுமாம். இது வெனா

என்பது விகாரமாயிற்று. (11)





	 	 வந்தான் மருகன் சரணம் பணிவான்

முந்தா முனமா மனெனும் முறையால்

அந்தா மரையங் கையமைத் துமகட்

டந்தா னையெதிர்ந் துதழீஇ யினனால்.

(இ - ள்.) வந்தான் - (அங்ஙனம் கண்டு) வந்த மலயத்துவச

பாண்டியன், மருகன் சரணம் பணிவான் முந்தா முனம் -

மருகனுடைய திருவடிகளை வணங்க முற்படுமுன்னே, மாமன் எனும்

முறையால் - மாமன் என்ற முறையினால், அம் தாமரை அங்கை

அமைத்து - அழகிய தாமரை மலர் போன்ற கைகளால் தடுத்து,

மகள் தந்தானை எதிர்ந்து தழீஇனன் - மகட்கொடை நேர்ந்தானாகிய

அம்மலயத்துவசனைச் சுந்தரபாண்டியன் எதிர்ந்து தழுவினான்

எ - று.

முந்துமுனம் எனற்பாலது வழக்கால் முந்தாமுனம் என நின்றது.

கை அமைந்து - கையின் சைகையால் தடுத்து. ஆல் : அசை (12)





	 	 	 ஆத்தன் றிருவுள் ளமகிழ்ந் தருளாற்

பார்த்தன் புநிரம் பியபன் னியொடுந்

தீர்த்தம் புகுந்தா டியசெல் கவெனப்

பூத்தண் பொருநைப் புனனா டவனும்.

		 		 (இ - ள்.) ஆத்தன் திருவுள்ளம் மகிழ்ந்து - இறைவனாகிய

சந்தர பாண்டியன் திருவுள்ளங் களித்து, அருளால் பார்த்து -

அருளால் நோக்கி, அன்பு நிரம்பிய பன்னியொடும் - (உம்) அன்பு

நிறைந்த மனைவியாரொடும், தீர்த்தம் புகுந்து ஆடிய செல்க என -

தீர்த்தத்தை யடைந்து ஆடுதற்குச் செல்லக் கடவீரென்று

கட்டளையிட, பூத்தண் பொருநைப் புனல் நாடவனும் -

மலர்களையுடைய குளிர்ந்த பொருநை யாற்றின் நீர்வள மிக்க

பாண்டி நாட்டையுடைய மலயத்துவச பாண்டியனும் எ - று.

ஆத்தன் - பரமாத்தனாகிய சிவபெருமான். ஆடிய : செய்யிய

வென்னும் வாய்பாட்டு வினையெச்சம். (13)





	 	 	 முன்னைத் தவமெய் திமுயன் றுபெறும்

	அன்னப் பெடையன் னவள்வந் தெதிரே

	தன்னைத் தழுவத் தழுவிக் கிரிவேந்

	தென்னக் குறையா மகிழ்வெய் தினனே.

	 	 	 (இ - ள்.) முன்னை - முற்பிறப்பில், தவம் எய்தி முயன்று

பெறும் - தவங்கிடந்து அரிதிற் பெற்ற, அன்னப் பெடை அன்னவள்

- பெண் அன்னம் போன்ற பிராட்டியார், எதிரே வந்து தன்னைத்

தழுவி - எதிரில் வந்து தன்னைத் தழுவ, தழுவி - தானுந் தழுவி,

கிரிவேந்து என்னக் குறையா மகிழ்வு எய்தினன் - மலையரையனைப்

போலக் குறையாத மகிழ்ச்சியை எய்தி எ - று.

மலையலையன் பிராட்டியை மகவாகப் பெற்று மகிழ்

கூர்ந்தவனாகலின் ‘கிரிவேந்தென்ன’ என்றார். (14)





	 	 	 தண்டே மொழிவேள் விதவக் குறையாற்

	கண்டே னிலனென் றுகருத் தவலம்

	உண்டே யஃதிவ் வுவகைக் களிதேன்

	வண்டே யெனவுண் டுமறந் தனனால்.

	 	 	 		 (இ - ள்.) தண் தேம் மொழி வேள்வி - தண்ணிய தேன்

போலும் மொழியினையுடைய புதல்வியாரின் திருமணக் கோலத்தை,

தவக் குறையால் கண்டேன் இலன் என்று - தவத்தின் குறைவினால்

காணப் பெற்றிலேனென்று, கருத்து அவலம் உண்டே - (தன்)

உள்ளத்தே கவலையுண்டன்றே, அஃது - அதனை, இ உவகைக்

களிதேன் வண்டே என உண்டு - இம் மகிழ்ச்சியாகிய களிப்பைத்

தரும் மதுவை வண்டு போலப் பருகி, மறந்தனன் - மறந்தான்

எ - று.

தேமொழி : அன்மொழித் தொகை. உவகை, பிராட்டியும்

பெருமானும் உடனிருந்த திருக்கோலத்தைக் கண்டமையா லாயது.

தேமொழியை விளியாக்கி மறந்தேன் என்றுரைப்பாருமுளர்; இதற்கு,

என்று கூறினான் என வருவித்து முடித்தல் வேண்டும். ஆல் :

அசை. (15)





	 	 	 சேணுற் றவனைச் சிலநாள் கழியக்

	காணுற் றவள்போ னிறைகற் புடையாள்

	பூணுற் றுமலர்ந் ததொர்பொற் கொடிபோல்

	நாணுற் றெதிர்நண் ணியிறைஞ் சினளால்.

	 	 	 		 (இ - ள்.) சேண் உற்றவனை - தூரத்தே சென்ற தலைவனை,

சில நாள் கழிய - சில காலம் நீங்க, காணுற்றவள் போல் - கண்

தலைவியைப் போல, நிறை கற்பு உடையாள் - நிறைந்த கற்பினை

யுடைய காஞ்சனமாலை, பூண் உற்று - மங்கல நாண் முதலய

அணிகள் அணிந்து (விளங்கி), மலர்ந்தது ஓர் பொன் கொடிபோல்

எதிர் நண்ணி - மலர்ந்ததாகிய ஒரு பொற் கொடிபோல எதிர்

சென்று, நாண் உற்று இறைஞ்சினள் - நாணமடைந்து வணங்கினாள்

எ - று.

சேணுற்றவன் - பொருளீட்டல் முதலியன குறித்து நாடிடை

யிட்டும் காடிடை யிட்டும் பிரிந்து சென்ற தலைவன். நாணுதல்,

கற்புடைய மகளிர்க்கு இயல் பாயதோர் பண்பு. ஆல் : அசை. (16)





	 	 	 மஞ்சோ தியகாஞ் சனமா லைகையிற்

	பைஞ்சோ திவிளங் குபவித் திரையாய்ச்

	செஞ்சோ திமுடீச் சிவநா மவெழுத்

	தஞ்சோ திநெடுங் கடலா டுமரோ.

	 	 	 	 (இ - ள்.) மஞ்சு ஓதிய காஞ்சனமாலை - முகில் போலுங்

கூந்தலை யுடைய காஞ்சனமாலை, கையில் பைஞ்சோதி விளங்கு

பவித்திரையாய் - (தனது) கையில் பசிய ஒளி விளங்கும்

பவித்திரத்தை உடையவளாய், நெஞ்சோதி முடி - சிவந்த

ஒளியினையுடைய சடை முடியையுடைய, சிவநாம எழுத்து அஞ்சுஓதி

- சிவபெருமானது திருநாமமாகிய திருவைந்தெழுத்தையும் செபித்து,

நெடுங்கடல் ஆடு - நெடிய கடலின்கண் மூழ்கத் தொடங்குவாள்

எ - று.

ஓதிய : குறிப்புப் பெயரெச்சம். பவித்திரம் - தருப்பையினாற்

செய்யப்பட்டது. சிவனது நாமம் என விரிக்க. திருவைந் தெழுத்துச்

சிவபிரானது நாமம் என்பதனை

"நாத னாம நமச்சி வாயவே"

"திருநாம மைந்தெழுத்துஞ் செப்பா ராகில்"

என்னும் தமிழ் மறைகளா னறிக. அரோ : அசை. (17)





	 	 	 துங்கக் கலைவே தியர்தொன் மறைநூற்

	சங்கற் பவிதிப் படிதன் றுணைகை

	அங்கைத் தளிர்பற் றியகத் துவகை

	பொங்கப் புணரிப் புனலா டினளே.



(இ - ள்.) துங்கக் கலை வேதியர் - உயர்ந்த கலைகளை

உணர்ந்த அந்தணர் (கூறிய), தொல் மறை நூல் சங்கற்ப விதிப்படி

- பழைய வேத நூலின் சங்கற்ப முறைப்படி, தன் துணை கை -

தன் நாயகன் கையை, அம் கைத் தளிர் பற்றி - (தனது), அழகிய

கையாகிய தளிராற் பிடித்துக்கொண்டு, அகத்து உவகை பொங்க -

மனத்தின்கண் மகிழ்ச்சி மீக்கூர, புணரிப்புனல் ஆடினள் - கடல்

நீரில் ஆடினாள் எ - று. தளிராற் பற்றி யென மூன்ற னுருபு

விரிக்க. (18)





	 	 	 டைந்தார் கரையே றினர்கொன் றைமுடி

	மிடைந்தார் கருணைக் கண்விழிக் கமலம்

	உடைந்தா ரனைமா ருதரங் குறுகா

	தடைந்தா ருமைபா கரருட் படிவம்.

	 	 	 		 (இ - ள்.) குடைந்தார் கரை ஏறினர் - நீராடிக் கரை

யேறிவராகிய காஞ்சனமாலையும் மலயத்துவச பாண்டியனும்,

கொன்றைமுடி மிடைந்தார் - கொன்றை மாலையை முடியின்கண

சூடினவராகிய சுந்தரேசர், கருணைக்கண் விழிக் கமலம் உடைந்தார்

- திருவருள் நோக்கஞ் செய்தலாலே பாசம் ஒழிந்தவர்களாய்,

அனைமார் உதரம் குறுகாது - தாய்மாரின் கருப்பத்திற்

புகுதலில்லையாக, உமை பாகர் அருள் படிவம் அடைந்தார் -

உமையொரு பாகரது கருணை வடிவத்தைப் பெற்றார்கள் எ - று.

உமைபாகர் என்றமையால் காஞ்சனமாலை உமையின்

உருவினையும், மலயத்துவசன் சிவபிரான் உருவினையும்

பெற்றனராவர் என உரைப்பாருமுளர். விழிக்க - விழித்தலால் :

செயவெனெச்சம் காரணப் பொருட்டு. குடைந்தார் உடைந்தார்

என்பன முற்றெச்சம். (19)





	 	 	 	 ஒண்கொண் டன்மிடற் றொளியும் மொருநால்

	எண்கொண் டபுயத் தெழிலும் மழல்சேர்

	கண்கொண் டநுதற் கவினும் பொலியா

	மண்கண் டுவியப் பவயங் கினரால்.

	 	 (இ - ள்.) ஒண் கொண்டல் மிடற்று ஒளியும் - ஒள்ளிய

முகில் போன்ற திருமிடற்றின் ஒளியும், ஒரு நால் எண் கொண்ட

புயத்து எழிலும் - ஒரு நான்கு என்னும் எண்ணைக்கொண்ட

புயங்களின் எழுச்சியும், அழல் சேர்கண் கொண்ட நுதல் கவினும்

நெருப்பினைப் பொருந்திய கண்ணையுடைய நெற்றியின் அழகும்

ஆகிய இவைகளால், பொலியா - பொலந்து, மண் கண்டு வியப்ப

வயங்கினர் - மண்ணுலகத்தார் கண்டு வியக்குமாறு விளங்கினர்

எ - று.

இவற்றால் என மூன்றனுருபு விரிக்க; மிடற்றொளி

முதலியவற்றைச் சினையெனக் கொண்டு, சினைவினை முதலொடு

முடிந்த தென்னலுமாம். மண் : ஆகுபெயர், ஆல் : அசை. (20)





	 	 	 விண்ணின் றுவழுக் கிவிழுங் கதிர்போற்

	கண்ணின் றநுதற் கருணா கரன்வாழ்

	எண்ணின் றபுரத் தினிழிந் திமையா

	மண்ணின் றதொர்தெய் வவிமா னமரோ.



(இ - ள்.) விண் நின்று வழுக்கி விழும் கதிர்போல் -

வானினின்றும் நழுவி நிலமிசை விழுகின்ற சூரியனைப்போல,

கண்நின்ற நுதல் கண் நிலைபெற்ற நெற்றியையுடைய, கருணாகரன்

வாழ் - கருணைக்கு உறையுளாகிய சிவபெருமான் வீற்றிருக்கும்,

எண் நின்ற புரத்தின் மதிக்கத்தக்க சிவலோகத்தினின்றும், ஓர்

தெய்வ விமானம் இழிந்து - ஒரு தெய்வத் தன்மையையுடைய

விமானம் இறங்கி, இமையா - ஒளி வீசி, மண் நின்றது -

மண்ணுலகில் நின்றது எ - று.

கருணாகரன் - கருணைக்கு ஆகரமானவன்; ஆகரம் -

சுரங்கம். இமையா : செய்யா வென்னும் வாய்பாட்டு வினையெச்சம்.

ஓர் : விகாரம். அரோ : அசை. (21)





	 	 	 அத்தெய் வவிமா னமதுத் திடலும்

	முத்தெய் வதமுக் கணவன் பணியால்

	நத்தெய் வதருக் கரனங் கையொடும்

	எத்தெய் வதமுந் தொழவே றினனால்.



(இ - ள்.) அ தெய்வ விமானம் அடுத்திடலும் - அந்தத்

தெய்வ விமானம் வந்தவுடன், மு தெய்வத முக்கணவன் - மூன்று

தெய்வங்களை மூன்று கண்களாகவுடைய சிவபெருமான், பணியால் -

ஆணையால், ந தெய்வ தரு கரன் - உயர்ந்த தெய்வத் தன்மை

பொருந்திய கற்பகத்தருப் போன்ற (கொடைக்) கையையுடைய

மலயத்துவச பாண்டியன், நங்கை யொடும் - மனைவியோடும்,

தெய்வமும் தொழ ஏறினன் - எல்லாத் தெய்வங்களும் வணங்க

ஏறினன் எ - று.

முத்தெய்வதம் - இரவி, மதி, எரி என்பன. அகரம் விரிந்து

கணவன் என்றாயது. ந : சிறப்புப் பொருள் தரும் இடைச்சொல்;

நப்பின்னை, நக்கீரன் என்பவற்றிற்போல கணவனும் மனைவியுமாய்

இருந்தமைக் கேற்ப ‘நங்கை யொடும் . . . ஏறினன்’ என்றார்;

காஞ்சன மாலை உமையுரு வெய்தி னமையால் நங்கையொடு

மென்றார் எனவும் கூறுப. ஆல் : அசை. (22)





	 	 தேமா ரியெனும் படிசிந் தநறும்

பூமா ரிபொழிந் ததுபொன் னுலகந்

தூமா மறையந் தரதுந் துபிகார்

ஆமா மெனவெங் குமதிர்ந் தனவால்.

(இ - ள்.) மாரி என்னும்படி - (மண்ணுலகில்) மழை என்று

சொல்லுமாறு, பொன் உலகம் - பொன்னுலகத்தார், தேம் சிந்தநறும்

பூமாரி பொழிந்தது - தேன் பொழிய நறிய பூமழை பொழந்தனர்;

தூமா மறை அந்தர துந்துபி - தூய பெரிய மறைகளும் தேவ

துந்துபிகளும், கார் ஆம் ஆம் - மேக முழக்கமாம் மேக

முழக்கமாம் என்று சொல்லுமாறு, எங்கும் அதிர்ந்தன - எங்கும்

ஒலித்தன எ - று. தேம் சிந்த எனக் கூட்டுக. தேமாரி - இனிய

மாரி என்னலுமாம். எண்ணும்மைகள் தொக்கன. அடுக்கு துணிவின்

கண் வந்தது. ஆல் : அசை. (23)





	 	 [அறுசீரடியாசிரியவிருத்தம்]



எழுந்தது விமானம் வான மெழுந்ததுந் துபியு நாணி

விழுந்தது போலு மென்ன வரவொலி யெங்கும் விம்மத்

தொழுந்தகை முனிவ ரேத்தச் சுராதிகள்* பரவத் திங்கட்

கொழுந்தணி வேணிக் கூத்தர் கோநகர் குறித்துச் செல்வார்.



(இ - ள்.) விமானம் எழுந்தது - அத்திப்பிய விமானம்

மேலே எழுந்தது; வானம் எழுந்த துந்துபியும் நாணி விழுந்தது

போலும் என்ன - வானின்கண் எழுந்த தேவ துந்துபிகளின் ஒலியும்

நாணித் தோற்றதுபோலு மென்று கூறுமாறு, அர ஒலி எங்கும் விம்ம

- அரகரவென்னும் முழக்கம் எங்கும் பரவவும், தொழும் தகை

முனிவர் ஏத்த - எவரும் வணங்கும் தகுதியையுடைய முனிவர்கள்

வாழ்த்தவும், சுர ஆதிகள் பரவ - தேவர் முதலியோர் துதிக்கவும்,

திங்கள்கொழுந்து அணி வேணிக் கூத்தர் - மதியின் கொழுந்தினை

அணிந்த சடையையுடைய கூத்தப் பெருமானது, கோநகர் குறித்துச்

செல்வார் - தலை நகரினை (சிவலோகத்தை) நோக்கிச்

செல்வாராயினர் எ - று.

நாணி நிலத்தில் விழுந்தது போலும் என்று உரைப்ப. இளம்

பிறையை மதியின் கொழுந்தென்றார். கோ - தலைமை; சிறப்புமாம்.

(24)



* * *





(பா - ம்.) * சுராதிபதர்.





	 	 முன்புதம் முருவாய் வைய முறைபுரி கோல்கைக் கொண்டு

பின்புதன் னுருவந் தந்த மருகனும் பெருகு கேண்மை

அன்புதந் தருகு நின்ற தடாதகை யணங்கு மீண்டு

பொன்புனை குடுமிக் கோயில் புகுந்துநன் கிருப்பக் கண்டார்.

(இ - ள்.) (அங்ஙனம் செல்வார்), முன்பு - முதலில், தம்

உருவாய் - தம் வடிவமாகி, வையம் முறை புரி கோல் கைக்கொண்டு

- உலகினை முறைசெய்கின்ற செங்கோலைக் கையிலேற்றுக்கொண்டு,

பின்பு தன் உருவம் தந்த மருகனும் - பின் தனது வடிவத்தைக்

கொடுத்தருளிய மருகனாகிய சிவபெருமானும், பெருகுகேண்மை

அன்பு தந்து - மிக்க நட்போடு அன்பு செய்து, அருகு நின்ற

தடாதகை அணங்கும் - அருகில் நின்ற தடாதகைப் பிராட்டியாரும்,

மீண்டு - திரும்பி, பொன் புனை குடுமிக் கோயில் புகுந்து நன்கு

இருப்ப - பொன்னாற் செய்யப் பட்ட சிகரத்தையுடைய

அரண்மனையிற் சென்று இனிது வீற்றிருக்க, கண்டார் -

தரிசித்தார்கள் எ-று.

இறைவன் பாண்டியர் கோலந் தாங்கியதனைத் ‘தம் முருவாய்’

என்றார். பின்பு தன்னுருவ மென்றது சிவ சாரூபத்தினை. தம் முருவந்

தந்த எனப் பாடமோதிப் பிராட்டி உருவளித்தமை கூறுவாருமுளர்.

(25)





	 	 	 	 முன்னைவல் வினையால் யாக்கை முறைதடு மாறித் தோற்றம்

	மன்னிய மனிதர் போலப் பண்டைய வடிவ மாறி

	அன்னையே மகளா வீன்ற வப்பனே மருக னாக

	என்னயா நோற்றே மியார்க்கு மியற்றருந் தவந்தா னென்னா.



(இ - ள்.) முன்னை வல் வினையால் - தொன்று தொட்டுள்ள

வலய கன்மத்தினாலே. யாக்கை முறை தடுமாறி - உடம்பாலாய

முறைகள் தடுமாற்ற மெய்தி, தோற்றம் மன்னிய மனிதர்போல -

பிறப்பினைப் பொருந்திய மனிதர்போல. பண்டைய வடிவம் மாறி -

பழைய திருவுருவம்மாறி, ஈன்ற அன்னையே மகளா - உலகங்களை

ஈன்ற தாயேபுதல்வியாகவும், அப்பனே மருகன் ஆக - தன்தையாகிய

சிவபெருமானே மருகனாகவும் (வந்தருளுமாறு), யார்க்கும் இயற்றரும்

என்ன தவம் தான் - எவருக்கும் செய்தற்கரிய தவங்களுள் என்ன

தவத்தினை, யாம் நோற்றேம் என்னா - யாம் செய்தேமோ என்று

கருதி எ - று.

யாக்கைமுறை தடுமாறலாவது தந்தை தாய் மகன் மகள்

மருகன் மருகி முதலிய முறைகளுள் ஒன்றினை யுடையார் பிறிதொரு

முறையினை யுடையாராக மாறிப் பிறத்தல். மகளாக வென்பது

குறைந்து நின்றது. ஈன்ற என்பதனை அன்னையொடுங் கூட்டுக.

என்ன. எவன் என்பத னடியாகப் பிறந்த குறிப்புவினையா லணையும்

பெயர், தான்; அசை. (26)





	 	 	 	 கன்ற லான்போ லையன் கனைகழல் விடாது பற்றி

	ஒன்றிய வன்பு பின்னின் றீர்த்தெழ வுள்ளத் தோடுஞ்

	சென்றிரு கண்ணு முட்டி யடிக்கடி திரும்பி நோக்கக்

	குன்றுறழ் விமானந் தன்னை யஞ்சலி கூப்பிச் செல்வார்.



(இ - ள்.) கன்று அகல் ஆன்போல் - கன்றினை நீங்கிய

பசு (அடிக்கடி திரும்பிப் பார்த்தல்) போல, ஐயன் கனைகழல்

விடாது பற்றி ஒன்றிய அன்பு - இறைவனுடைய ஒலிக்கும்

வீரகண்டையணிந்த திருவடிகளை விடாது பற்றிக் கலந்த அன்பானது,

பின் நின்று ஈர்த்து எழ - பின்னே நின்று இழுத்தலால்,

உள்ளத்தோடும் இரு கண்ணும் சென்ற முட்டி அடிக்கடி திரும்பி

நோக்க - (தமது) உள்ளத்துடன் இரண்டு விழிகளும் சென்று

நெருங்கி அடிக்கடி திரும்பிப் பார்க்க, குன்று உறழ் விமானம்

தன்னை - மலையை யொத்த விமானத்தை, அஞ்சலி கூப்பிச்

செல்வார் - கை கூப்பி வணங்கிச் செல்லா நின்றார் எ - று.

"போதுவர் மீண்டு செல்வர் புல்லுவர் மீளப் போவர்

காதலி னோக்கி நிற்பர் கன்றகல் புனிற்றாப் போல்வர்"

என்னும் பெரிய புராணத் திருவிருத்தம் ஈண்டுச் சிந்திக்கற்பாலது.

ஈர்த்தெழ - ஈர்க்க சென்னும் மாத்திரையாய் நின்றது. அஞ்சலியாகக்

கைகூப்பி யென்க. அஞ்சலி கூப்பி யென்பது ஒரு சொல்லாய்

இரண்டாவதற்கு முடிபாயிற்று. (27)





	 	 [- வேறு]



புவலோகங் கடந்துபோய்ப் புண்ணியருக்

கெண்ணிறந்த போக மூட்டுஞ்

சுவலோகங் கடந்துபோய் மகலோகஞ்

சனலோகந் துறந்து மேலைத்

தவலோகங் கடந்துபோய்ச் சத்தியலோ

கங்கடந்து தண்து துழாயோன்

நவலோகங் கடந்துலக நாயகமாஞ்

சிவலோக நண்ணி னாரே.

	 	 		 (இ - ள்.) புவலோகம் கடந்துபோய் - (பூலோகத்தி னீங்கிப்)

புவலோகத்தைக் கடந்து சென்று, புண்ணியருக்கு எண் இறந்த

போகம் ஊட்டும் - அறஞ்செய்தவருக்கு அளவிறந்த இன்பத்தை

நுகர்விக்கும், சுவலோகம் கடந்துபோய் - சுவலோகத்தைக்

கடந்துசென்று, மகலோகம் சனலோகம் துறந்து - மகலோகத்தையும்

சனலோகத்தையும் கடந்து, மேலைத் தவலோகம் கடந்துபோய்

அவற்றின் மேலுள்ள தவலோகத்தையும் கடந்து சென்று,

சத்தியலோகம் கடந்து - சத்திய லோகத்தையும் கடந்து, தண்

துழாயோன் நவலோகம் கடந்து - தண்ணிய துழாய் மாலை அணிந்த

திருமாலின் நவலோகத்தையும் கடந்து, உலக நாயகம் ஆம்

சிவலோகம் நண்ணினார் - உலகங்களுக்கொல்லாம் தலைமையாகிய

சிவலோகத்தினை அடைந்தார் எ - று.

புவலோகம் முதலியவற்றின் அளவையும்,அவற்றின்

வசிப்போரையும் பின் வரும் சிவதருமோத்தரச் செய்யுட்களால்

அறிக.

"தரைக்கு மேற்புவ லோக மதுதனில்

அருக்கன் சோம னெனுமிவ ராதியர்

இருப்பர் தத்தம் பலத்தினை யெய்தியே

பரித்த நீளம் பதினைந் திலக்கமே"



"அதற்கு மேலம ரேச னரும்புரி

அதற்கு நீளம் அசீதியு மைந்துமாம்



அதற்கு மேன்மக லோக மதுதனில்

வதிப்பர் மாதவ ராதி மரீசியும்"



"உயரந் தானிரு கோடி யுறுமதற்

குயரு மெல்லை சனதல முன்னதம்

உயரு நாலிரு கோடியென் றுன்னுக

உயரு மாபிதிர் தேவ ருறைவரே"



"அதற்கு மேற்றவ லோக மருந்தவர்

அதற்குள் வாழ்வர் சனகனை யாதியர்

அதற்கு நீளமு மாறிரு கோடியாம்

அதற்கு மேலயன் றேசமென் றாய்கவே"



"அதற்கு நீளமு மாறுடன் பத்துறும்

அதற்கு மேலரி தேசமென் றாய்கவே

அதற்கு நளநாற் கோடியென் றாய்கவே

அதற்கு மேற்சிவ லோகமோ ராறுறும்"



(28)





	 	 அறக்கொடிபின் பினறைமகனை யடிபணிந்து

தனையீன்றார்க் காதி வேத

மறைப்பொருடன் வடிவளித்த வருளின்மன

நிறைமகிழ்ச்சி வாய்கொள் ளாமற்

புறப்படு தெனவிரண்டு திருசெவிக்குஞ்

செங்குமுதம் பொதிந்த தீந்தேன்

நிறைப்பதெனப் பன்முறையாற் றுதிசெய்து

தொழுதொன்று நிகழ்த்தா நின்றாள்.



(இ - ள்.) அறக் கொடி - தருமவல்லியாகிய பிராட்டியார்,

பின் இறைமகனை அடி பணிந்து - பின்பு தம் தலைவனை அடி

வணங்கி, தனை ஈன்றார்க்கு - தம்மைப் பெற்றவர்க்கு, ஆதி வேத

மறைப்பொருளை தன் வடிவு அளித்த அருளின் - முதன்மையாகிய

வேதத்தின் உட்பொருளாகிய பெருமான் தனது சாரூபத்தைக்

கொடுத்தருளிய கருணை பற்றி, மனம் நிறை மகிழ்ச்சி வாய்

கொள்ளாமல் புறப்படுவது என உள்ளத்தில் நிறைந்த மகிழ்ச்சி வாய்

கொள்ளாமல் புறப்படுவது என - உள்ளத்தில் நிறைந்த மகிழ்ச்சிானது

வாயுளடங்காது வெளிப்படுகின்ற தென்னும்படி, இரண்டு

திருச்செவிக்கும் செங்குமுதம் பொதிந்த தீம் தேன் நிறைப்பது என

- இரண்டு திருச் செவிகளிலும் (தமது திருவாயாகிய) செவ்வாம்பல்

மலரின் மிக்க இனிய தேனை நிறைப்பது போல, பன் முறையால்

துதி செய்து தொழுது - பலவகையாகத் துதித்து வணங்கி, ஒன்று

நிகழ்த்தா நின்றாள் - ஒன்று கூறுகின்றார் எ - று.

அடி பணிந்து என்பது ஒரு சொல்லாய் இறைமகனை

யென்னும் இரண்டாவதற்கு முடிபாயிற்று; இறை மகனது அடியை

என விரித்தலுமாம். மறைப்பொருள் - மறையாகிய பொருள்; உட்

பொருட்; வேதமாகிய மறையென்னலுமாம். உவகை மிகுதியால்

நிரம்பப் பேசுதலை வாய் கொள்ளாமற் பேசுதல் என்பர். செவிக்கும்

- செவியினிடத்தும் : வேற்றுமை மயக்கம். (29)





	 	 	 	 எண்ணிறந்த தேவர்க்கும் யாவர்க்கும்

		 பயன்சுரக்கு மிமையோர் நாட்டுப்

	புண்ணியவான் றன்புனிற்றுக் கன்றுக்குக்

		 குறைவேதென் பொருட்டென் னீன்றாள்

	எண்ணியது கடலொன்றே யெழுகடலு

		 மீண்டழைத்தா யீன்றா ளாட

	விண்ணிருந்த கணவனையும் விளித்துனருள்

		 வடிவளித்துன் மேனா டீந்தாய்.

	 	 (இ - ள்.) எண் இறந்த தேவர்க்கும் - அளவில்லாத

தேவர்களுக்கும், யாவர்க்கும் - மற்றுள்ளார் பலர்க்கும், பயன்

சுரக்கும் - வேண்டிய பயனைத் தரும், இமையோர் நாட்டுப்

புண்ணிய ஆன் புனிற்றுக் கன்றுக்கு - தேவருலகத்துப் புண்ணிய

வடிவமாகிய காமதேனுவின் இளங் கன்றுக்கு, குறைவு ஏது - குறைவு

யாது (அது போல நின்னை யடுத்த எனக்கும் ஒரு குறைவுமில்லை;

ஆதலால்), என் ஈன்றாள் - எண்ணியது கடல் ஒன்றே - என்

தாய் நீராட விரும்பியது ஒரு கடலே யாகவும், என் பொருட்டு -

என்னிமித்தமாக, எழு கடலும் ஈண்டு அழைத்தாய் - ஏழு

கடலையும் இங்கு வரவழைத்தாய்; ஈன்றாள் ஆட விண் இருந்த

கணவனையும் விளித்து - அவள் நீராடுதற்கு வானலகத்திலிருந்த

அவள் நாயகனையும் அழைத்து, உன் அருள் வடிவு அளித்து -

உனது கருணை யுருவத்தையும் தந்து, உன் மேல் நாடு ஈந்தாய் -

உனது மேலாகிய சிவ லோகத்தையும் கொடுத்தருளினாய் எ - று.

யாவர்க்கும் என்றது முனிவர் முதலாயினாரை. பயன் - பால்.

உண்டி. தன் : சரியை; அசையுமாம். புனிற்றுக் கன்று - ஈன்றணிமை

யுடைய கன்று;

"புனிறென் கிளவியீன் றணிமைப் பொருட்டே"

என்பது தொல்காப்பியம். ஒன்றே யாகவும் என விரித்து, என்

பொருட்டு அழைத்தாய் என இயைக்க. அருள் வடிவு - சாரூபம்.

ஆங்ன கன்றுக்குக் குறைவேது என உவமை கூறிப் பொருள் தொக

வைத்தது பிறிது மொழிதல் என்னும் அணி. (30)





	 	 	 தென்னர்மர பிறந்ததெனப் படுபழியி

		 லாழவருஞ் செவ்வி நோக்கிப்

	பொன்னவிர்தார் முடிபுனைந்து கோலோச்சி

		 வருகின்றாய் போலு மேலும்

	இந்நிலைமைக் கிடையூறு மினியின்றே

		 யெனத்தலைவி யியம்ப லோடுந்

	தன்னிறைவி யுட்கோளை யகங்கொண்டு

		 மகிழந்திருந்தான் றமிழர் கோமான்.

	 	 (இ - ள்.) தென்னர் மரபு - பாண்டியர் குலம், இறந்தது

எனப் படுபழியில் - ஒழிந்த தென்று சொல்லப்படும் பழியில்,

ஆழவரும் செவ்வி நோக்கி - அழுந்தவருங் காலத்தை நோக்கி,

பொன் அவிர் தார் முடி புனைந்து - பொன்னாற் செய்யப்பட்டு

விளங்கும் மாலையை யணிந்த முடியினைச் சூடி, கோல் ஒச்சி

வருகின்றாய் போரும் - செங்கோல் செலுத்தி வருகின்றாய் போலும்,

இனிமேலும் இந் நிலைமைக்கு இடையூறு இன்றே என - இனியும்

வழி வழியாய் வரும் இவ்வரசியல் நிலைமைக்கு இடையூறு

இல்லையே என்று, தலைவி இயம்ப லோடும் - பிராட்டியார்

விண்ணப்பித்த வளவில், தமிழர் கோமான் - பாண்டியர்

பெருமானாகிய இறைவன், தன் இறைவி உட்கோளை அகம்

கொண்டு - தன் நாயகியின் உள்ளக் கிடையைத் திருவுளத்திற்

கொண்டு, மகிழ்ந் திருந்தார் - மகிழ்ச்சி யுற்றிருந்தான் எ - று.

தென்னர் மர பென்பது இறந்த தென்பத னோடும் ஆழ

என்பதனோடும் தனித் தனி இயையும்; படு பழி எனப் பிரித்து,

இறந்த தென்று சொல்ல மிக்கபழியில் ஆழவரும் என்றுரைத்தலுமாம்.

அவிர் முடி யென்க. போலும் என்பது கட்டுரைச் சுவைபட நின்ற

அசைச் சொல். இனிமேலும் என்றது வழக்கு நோக்கியாம்.

இடையூறும், உம் : அசை. உட்கோள் - புதல்வற்பேறு வேண்டு

மென்னும் எண்ணம். (31)

ஆகச் செய்யுள் 920



* * *





	 	 	 	 11. உக்கிரகுமாரபாண்டியரது திருவவதாரப் படலம்



	 	 [கலிநிலைத்துறை]



மன்ன வன்குல சேகரன் றிருமகன் மனைவி

தன்னொ டுங்கட லாடிய தகுதியீ தந்தத்

தென்ன வன்றனித் திருமக டிருவுளங் களிப்ப

உன்ன ருந்திற லுக்கிர னதித்தவா றுரைப்பாம்.





(இ - ள்.) மன்னவன் குலசேகரன் - குலசேகரனென்னும்

வேந்தனுடைய, திருமகன் - சிறந்த புதல்வனாகிய மலயத்துவச

பாண்டியன், மனைவி தன்னொடும் - தன் மனைவியோடும்,

கடலாடிய தகுதி ஈது - கடலாடிய திருவிளையாடல் இது; அந்தத்

தென்னவன் தனித் திருமகள் - அம் மலயத்துவச பாண்டியனுக்கு

ஒப்பற்ற திருமகளாகிய தடாதகைப் பிராட்டியார், திருவுளம் களிப்ப

- திருவுள்ளம் மகிழ, உன் அருந்திறல் உக்கிரன் - நினைத்தற் கரிய

வெற்றியை யுடைய உக்கிர குமார பாண்டியன், உதித்தவாறு

உரைப்பாம் - அவதரித்த திருவிளையாடலை இனிக் கூறலாம்

எ - று.

மன்னவனாகிய திருமகன் என்பதும் பொருந்தும். தகுதி -

தக்க செய்தி. (1)





	 	 [அறுசீரடி யாசிரிய விருத்தம்]



தண்ணிலா மௌலி வேய்ந்த சுந்தர சாமி ஞாலத்

தெண்ணிலா வைக றன்ன திணையடி நிழல்போல் யார்க்குந்

தெண்ணிலாக் கவிகை நீழல் செய்தருட் செங்கோ லோச்சி

உண்ணிலா வுயிர்தா னாகி முறைபுரிந் தொழுகு நாளில்.



(இ - ள்.) தண் நிலா மௌலி வேய்ந்த சுந்தரசாமி -

தண்ணிய பிறையை முடியில் அணிந்த சுந்தரபாண்டியனாகிய

இறைவன், ஞாலத்து எண் இலா வைகல் - நிலவுலகில் அளவிறந்த

காலம்இ தன்னது இணை அடி நிழல்போல் - தன்னுடைய இரண்டு

திருவடிகளின் நிழலைப் போல, யார்க்கும் - அனைவர்க்கும், தெள்

நிலாக் கவிகை நீழல் செய்து - தெளிந்த ஒளியை யுடைய வெண்

கொற்றக் குடையால் நிழல் செய்து, அருள் செங்கோல் ஓச்சி

- கருணையுடன் கூடிய செங்கோல் நடாத்தி, உள் நிலா உயிர்

தானாகி - உள்ளே விளங்கும் உயிர் தானேயாகி, முறை புரிந்து

ஒழுகு நாளில் - முறைசெய்து வருநாளில் எ - று.

சாமி - இறைவன். சுந்தரசாமி என்னும் இருபெய ரொட்டுப்

பண்புத் தொகை வடநூன் முடிபு. தன்னது : னகரம் விரித்தல். அடி

நிழலின் மிக்க தொன்றின்மையால் அதனையே உவமை கூறினார்.

நிலாக் கவிகை - திங்கள்போலும் குடையுமாம். உயிர்கட் கெல்லாம்

உயிராம் இயல்பினை யுடைய இறைவன் அரசு நடத்துங்காலும்

அங்ஙனமே உயிரா யுள்ளான் என்றார்;

"நெல்லு முயிரன்றே நீரு முயிரன்றே

மன்ன னுயிர்த்தே மலர்தலை யுலகம்

அதனால் யானுபி ரென்ப தறிகை

வேன்மிகு தானை வேந்தர்க்குக் கடனே"

என்னும் புறப்பாட்டு இங்கு நோக்கற் பாலது. முறையாவது

இஃதென்பதனை,

"ஓர்ந்துகண் ணோடா திறைபுரிந் தியார்மாட்டும்

தேர்ந்துசெய் வஃதே முறை"

என்னும் திருக்குறளா னறிக. (2)





	 	 	 	 கரியவன் கமலச் செம்மன் மறைமுதற் கலைகள் காண்டற்

	கரியவ னன்பர்க் கென்று மெளியவ னாகு மேன்மை

	தெரியவன் பகன்ற சிந்தைத் தென்னவன் றனக்குங் கற்பிற்

	குரியவ டனக்குங் காதன் மகளென வுமையைத் தந்தான்.



(இ - ள்.) கரியவன் கமலச் செம்மல் மறை முதல் கலைகள்

காண்டற்கு அரியவன் - திருமாலும் தாமரை மலரில் வசிக்கும்

பிரமனும் வேதம் முதலிய கலைகளும் காணுதற்கு அரியவனும்,

என்றும் அன்பர்க்கு எளியவன் ஆகும் மேன்மை - எஞ்ஞான்றும்

அன்பர்களுக்கு எளியவனுமாகிய (தனது) பெருமையை, தெரிய -

அனைவரும் அறியுமாறு, அன்பு அகன்று சிந்தை தென்னவன்

தனக்கும் - அன்பு பெருகிய உள்ளத்தினை யுடைய மலயத்துவச

பாண்டியனுக்கும், கற்பிற்கு உரியவள் தனக்கும் - அவன் கற்பினுக்கு

மனைவியாகிய காஞ்சன மாலைக்கும், உமையை மகள் எனத்

தந்தான் - உமாதேவியைப் புதல்வியாகுமாறு அருளினான் எ - று.

இறைவன் இங்ஙனம் அரியனும் எளியனுமாம் தன்மையை,

"மூவராலு மறியொ ணாமுத லாய தானந்த மூர்த்தியான்

யாவராயினு மன்ப ரன்றி யறியொ ணாமலர்ச் சோதியான்"

என்னும் திருவாசகத்தாலும் அறிக.

"தன்னடியார்க், கென்று மெளிவரும் பெருமை

யேழுலகு மெடுத்தேத்தும்"

எனத் திருத்தொண்டர் புராணங் கூறுவதும் ஈண்டுச் சிந்திக்கற்

பாலது. அரியனாகியும் என விரித்தலுமாம். அகன்ற - விரிந்த,

"அஃகி யகன்ற வறிவு" என்புழப் போல. (3)





	 	 	 	 மற்றதற் கிசையத் தானு மருமக னாகி வையம்

	முற்றும்வெண் குடைக்கீழ் வைக முறைசெய்தா னாக மூன்று

	கொற்றவர் தம்மிற் றிங்கட் கோக்குடி விழுப்ப மெய்தப்

	பெற்றது போலு மின்னும் பெறுவதோர் குறைவு தீர்ப்பான்.

	 	 	 (இ - ள்.) அதற்கு இசைய - அதற்குப் பொருந்த, தானும்

மருமகனாகி - தானும் மருமகனாகி, வையம் முற்றும் வெண்குடைக்

கீழ் வைக - உலகம் முழுதும் வெண்கொற்றக் குடையின் நிழலிலே

தங்கி யிருக்க, முறைசெய்தானாக - முறை புரிந்து வருதலால், மூன்று

கொற்றவர் தம்மில் - சேர சோழ பாண்டிய ரென்னும் மூன்று

மன்னர்களில், திங்கள் கோக்குடி விழுப்பம் எய்தப் பெற்றது -

சந்திரகுலத்துத் தோன்றிய பாண்யர் குடியானது மேன்மை யடைந்தது;

இன்னும் பெறுவது ஓர் குறைவு தீர்ப்பான் - (அவ்விறைவனே)

இன்னமும் அம்மரபு பெறக் கடவதாகிய ஒரு குறையை

நீக்குவானாயினன் எ - று.

ஆக - ஆதலால்; உமையைத் தந்து மருகளாகி முறை

செய்தமையால் என்க. திங்களின் வழிவந்த கோக்களின் குடியென

விரிக்க. எய்தற் பாலதாகிய குறைவாவது வழிபொன்றி அரசு நிலை

கெடல். மற்று, போலும் என்பன அசைச் சொற்கள். (4)





	 	 	 ஒன்றினைச் செய்கை செய்யா தொழிகைவே றொன்று

செய்கை

என்றிவை யுடையோ னாதி யீறிலாப் பரம யோகி

நன்றுதீ திகழ்ச்சி வேட்கை நட்பிகல் விளைக்கு மாயை

வென்றவன் செய்யு மாயை விருத்தியா ரளக்க வல்லார்.

	 	 	 		 (இ - ள்.) ஒன்றினைச் செய்கை - ஒன்றைச் செய்தலும்,

செய்யாது ஒழிகை - அதனைச் செய்யாது தவிர்தலும், வேறு ஒன்று

செய்கை - மற்றொன்று செய்தலும், என்று இவை உடையோன் -

என இவற்றை உடையவனும். ஆதி ஈறு இலாப் பரமயோகி - முதலு

முடிவு மில்லாத பரமயோகியும், நன்று தீது இகழ்ச்சி வேட்கை நட்பு

இகல் விளைக்கும் மாயை வென்றவன் - நன்மையும் தீமையும்

வெறுப்பும் விருப்பும் நட்பும் பகையுமாகிய இவற்றை விளைக்கின்ற

மாயையை இயல்பாகவே வென்றவனுமாகிய சிவபெருமான், செய்யும்

மாயை விருத்தி அளக்க வல்லார் யார் - செய்கின்ற மாயையின்

விருத்தியை அளந்து காண வல்லவர் யாவர்? (ஒருவருமில்லை

என்றபடி) எ - று.

ஒன்றினைச் செய்கை முதலிய மூன்றும் வடமொழியில்

கர்த்திருத்துவம், அகர்த்திருத்துவம், அந்நியதா கர்த்திருத்துவம்

என்று கூறப்படும்; இவற்றால் தன்வயத்தனாதலாகிய இறைமைக்

குணம் கூறியவாயிற்று;

	 "ஒன்றை நினைக்கி னதுவொழந்திட் டொன்றாகும்

அன்றி யதுவரினும் வந்தெய்தும் - ஒன்றை

நினையாத முன்வந்து நிற்பினும் நிற்கும்

ஏனையாளு மீசன் செயல்"



என்னும் நல்வழி வெண்பாவில் இறைவனது தன்வய முடைமையும்,

உயிரினது தன்வய மின்மையும் ஒருங்கே கூறப்படுதல் காண்க.

மாயை விருத்தி - விசித்திரச் செயல்கள். "மாயை வென்றவன்

செய்யு மாயை விருத்தி" என முரணயந் தோன்றக் கூறினார். (5)





	 	 இந்திர சால விச்சை காட்டுவா னென்னத் தன்பாற்

செந்தழ னாட்ட மீன்ற செல்வனைக் கருப்ப மெய்தா

தந்தயி லுயிரு ஞால மனைத்தையு மீன்ற தாயாஞ்

சுந்தர வல்லி தன்பாற் றோன்றுமா றுள்ளஞ் செய்தான்.

(இ - ள்.) இந்திர சால விச்சை காட்டுவான் என்ன - இந்திர

சால வித்தை காட்டுபவனைப்போல, தன்பால் செந்தழல் நாட்டம்

ஈன்ற செல்வனை - தன்னிடத்துள்ள சிவந்த அனற்கண் தந்தருளிய

செல்வனை, கருப்பம் எய்தாது - கருப்ப முறாமல், அந்தம் இல்

உயிரும் - அளவிறந்த உயிர்களையும், ஞாலம் அனைத்தையும் -

உலக முழுதையும், ஈன்ற தாயாம் சுந்தர வல்லி தன்பால் -

பெற்றருளிய அம்மையாகிய தடாதகைப் பிராட்டியாரிடத்தே,

தோன்றுமாறு உள்ளம் செய்தான் - உதிக்கும்படி திருவுள்ளங்

கொண்டான் எ - று.

சாலம் - வலை; வலைபோல் அகப்படுத்தலின் விச்சைக்குச்

சால மென்பது பெயராயிற்று. இந்திரசாலம் - சாலங்களிற்

றலையாயது;

"இந்திர சாலங் காட்டிய வியல்பும்"

என்பது திருவாசகம். தன்பால் நின்றும் நாட்டத்தால் ஈன்ற என

விரித்தலுமாம். செல்வனைத் தோற்றுமாறு உள்ளஞ் செய்தான் என

இயையும். செல்வன் - முருகன். வல்லி தன்பால் என்பதில் தன்

சாரியை. (6)





	 	 	 	 அங்கவன் வரவுக் கேற்ப வாயமும் பிறருந் தாழ்ந்து

	மங்கைநின் வடிவுக் கேற்பக் கருவுரு வனப்புஞ் சீருந்

	திங்கடோ றாற்று மன்றற் செவ்வியுங் காண வாசை

	பொங்கிய தெங்கட் கென்றார் புனிதையப் படிபோ லானாள்.



(இ - ள்.) அங்கு அவன் வரவுக்கு ஏற்ப - அங்கு

அச்செல்வன் வருகைக்கு இசைய, ஆயமும் பிறரும் தாழ்ந்து -

தோழிகளும் மற்றவர்களும் வணங்கி, மங்கை - பிராட்டியாரே, நின்

வடிவுக்கு ஏற்பக் கரு உரு வனப்பும் சீரும் - நினது

திருவுருவத்திற்குப் பொருந்த (உண்டாகிய) கருப்பத் தோற்றத்தின்

அழகையும் சிறப்பையும், திங்கள்தோறு ஆற்றும் மன்றல் செவ்வியும்

- மாதந்தோறும் செய்யும் திருவிழாப் பொலிவையும், காண எங்கட்கு

ஆசை பொங்கியது என்றார் - கண்டு களிக்க எங்களுக்கு விருப்பம்

மேலோங்கியது எனக் கூறினார்கள்; புனிதை அப்படி ஆனாள் -

பிராட்டியாரும் அங்ஙனம் ஆயினார் எ - று.

மன்றல் - சடங்கு. போல் : அசை. (7)





	 	 	 	 கருமணிச் சிகரச் செம்பொற் கனவரை யனைய காட்சித்

	திருமுலை யமுதம் பெய்த செப்பிரண் டனைய வாக

	வருமுலை சுமந்து மாய்ந்த மருங்குலும் வந்து தோன்ற

	அருள்கனிந் தனையா ணாவிற் கின்சுவை யாம்வம் பொங்க.



(இ - ள்.) கருமணி சிகரச் செம்பொன் கனவரை அனைய

காட்சி - கருமணியாகிய சிகரத்தையுடைய சிவந்த பொன் மலை

போலும் தோற்றத்தையுடைய, திருமுலை - அழகிய கொங்கைகள்,

அமுதம் பெய்த செப்பு இரண்டு அனையவாக - அமுதம் நிரப்பிய

இரண்டு செப்புகள் போலாகவும், வருமுலை சுமந்து மாய்ந்த

மருங்குலும் வந்து தோன்ற - வளர்கின்ற கொங்கைகளைச்

சுமத்தலால் மறைந்த இடையும் வெளிப்பட்டுத் தோன்றவும், அருள்

கனிந்தனையாள் - அருள் பழுத்தாலொத்த பிராட்டியார், நாவிற்கு

இன் சுவை ஆர்வம் பொங்க - நாவினுக்கு இனிய சுவையின்

கண்விருப்பம் ஓங்கவும் எ - று.

கருமணிபோலும் முலைக்கண்ணைக் கருமணியென்றார்.

நீலமணிச் சிகரத்தையுடைய பொன் மலைபோலும் என

இல்பொருளுவமை யாக்கிச் சூசுகத்தையுடைய என

வருவித்துரைத்தலுமாம். பொன், கனம் என்பன ஒரு பொருளன;

கனவரை - பெரிய மலை யென்னலுமாம். மாய்ந்த - மறைந்த

மருங்குலும் சுமந்து தோன்ற வென இயைத்தலுமாம்.

கனிந்தாலனையாள் என்பது கனிந்தனையாள் என்றாயிற்று.

"விரும்பார் முலைக்கண் கரிந்து திங்கள்

வெண்கதிர்கள் பெய்திருந்த பொற்செப்பே போல்

அரும்பால் பரந்து நுசுப்புங் கண்ணின் புலனாயிற்று"

என்னும் சிந்தாமணியின் கருத்து இதனுடன் ஒத்து நோக்கற் பாலது.

(8)





	 	 	 	 என்னவு மெளிய வேனு மரியன வென்ன வேட்டாள்*

	அன்னவும் போக பூமி யரும்பெற லுணவு நல்கிப்

	பன்னக ரமுதுந் திங்கட் படுசுவை யமுதுந் தெய்வப்

	பொன்னக ரமுது மாசை புதைபடக் கணஙக ணல்க.



(இ - ள்.) என்னவும் - எத்துணையும், எளியவேனும் -

எளிமை யுடைய பொருள்களாயினும், அரியன என்ன வேட்டாள் -

அவற்றை அரியனவாகக் கருதி விரும்பினார்; அன்னவும் -

அங்ஙனம் விரும்பும் பொருளையும், போகபூமி அரும் பெறல்

உணவும் நல்கி - போக பூமியிலுள்ள பெறுதற்கரிய உணவுகளையும்

கொடுத்தும், பன்னகர் அமுதும் - நாகருலகத்திலுள்ள

அமிழ்தினையும், திங்கள் படு சுவை அமுதும் - சந்திர

மண்டலத்துண்டாகும் சுவை மிக்க அமிழ்தினையும், ஆசை புதைபட

- விருப்பம் நீங்க, கணங்கள் நல்க - சிவகணங்கள் கொடுக்கவும்

எ - று.

எனையவும் என்பது என்னவும் என்று திரிந்தது. வயாவுற்ற

மகளிர் எளிய பொருள்களையும் அரியனபோல் விரும்புதல் இயல்பு.

போகபூமி - உத்தர குரு முதலியன. பன்னக ருலகத்தைப் பன்னகர்

என்றார். நாகருலகம் போகத்திற் சிறந்த தென்பதனை,

"நாக நீணகரொடு நாகநா டதனொடு

போகநீள் புகழ் மன்னும் புகார்நக ரதுதன்னில்"

என்னும் சிலப்பதிகார அடிகளின் உரைநோக்கியுணர்க.

பாரதத்திலும் நாகருலகத் தமிழ்து கூறப்பட்டுளது. பெறலரும் என்பது

முன் பின்னாகத் தொக்கது. மேற் செய்யுளிலுள்ள ஆக, தோன்ற,

பொங்க என்னுஞ் செயவெனெச்சங்கள் வேட்டாள் என்பதனைக்

கொண்டு முடியும். (9)



* * *



(பா - ம்.) * வேட்டால்.





	 	 	 	 	 புண்ணிய முனிவர் வேத பண்டிதர் போந்து வேந்தர்க்

	கண்ணிய சடங்குமூதூ ரருங்கடி வெள்ளத் தாழ

	எண்ணிய திங்க டோறு மியற்றவிக் கன்னித் தேயம்

	பண்ணிய தருமச் சார்பாற் படுபயன் றலைப்பா டெய்த.

	 	 (இ - ள்.) புண்ணிய முனிவர் - புண்ணியமே வடிவாகிய

முனிவர்களும், வேத பண்டிதர் - வேதங்களில் வல்ல

மறையோர்களும், போந்து - வந்து, வேந்தர்க்கு அண்ணிய சடங்கு

- அரச மரபினர்க்குப் பொருந்திய சடங்குகளை, முது ஊர் திருவிழா

வெள்ளத்து ஆழ - பழமையாகிய மதுரைப் பதியானது அரிய

திருவிழா வென்னும் பெருக்கில் அழுந்த, எண்ணிய திங்கள்தோறும்

இயற்ற - வரையறுத்த மாதங்கடோறும் செய்து முடிக்கவும், இ

கன்னித் தேயம் பண்ணிய தருமச் சார்பால் படு பயன் தலைப்பாடு

எய்த - இந்தக் கன்னி நாடானது இயற்றிய அற நெறியால் வரும்

பயனை அடையவும் எ - று.

முனிவரும் பண்டிதரும் போந்து சடங்கினை இயற்றவு மென்க.

நகர் முழுதும் விழாவாற் பொலிந்த தென்பார் ‘மூதூர் அருங்கடி

வெள்ளத்தாழ’ என்றார்; ஊரிலுள்ளார்க்கு ஆகுபெயருமாம்.

எண்ணிய - இன்ன சடங்கு இன்ன திங்களிற் செயற்பாலதென

எண்ணப்பட்ட; செய்யிய வென்னும் எச்சமாக்கி, மதிக்கும்படி

யென்றலுமாம். தலைப்பாடு - தலைப்படுதல் : ஒரு சொல். (10)





	 	 	 	 மாசறத் துறந்தோ ருள்ள மானவான் களங்க நீங்க

	ஈசர்தங் கிழமை யென்னு மிந்துவா திரைநாள் செய்த

	பூசையின் பயன்றா னெய்த வெரிபசும் பொற்கோள் வந்து

	தேசொடு கேந்தி ரத்திற் சிறந்தநல் லோரை வாய்ப்ப.



(இ - ள்.) மாசு அறத் துறந்தோர் உள்ளம் மான குற்றமறத்

துறந்த பெரியாரின் மனத்தையொப்ப, வான் களங்கம் நீங்க -

ஆகாயம் களங்கமின்றி விளங்கவும், ஈசர் தம் கிழமை என்னும்

இந்து ஆதிரை நாள் - சிவபெருமானுக்கு உரியதெனப்படும் திங்கட்

கிழமையும் திரு ஆதிரைநாளும், செய்த பூசையின் பயன் எய்த -

செய்த வழி பாட்டின் பயனைப் பொருந்தவும், எரி பசும் பொன்

தோள் வந்து - விளங்கா நின்ற பசிய பொன்னாகிய கோள்வந்து,

கேந்திரத்தில் தேசொடு சிறந்த - கேத்திரத்தில் ஒளியுடன்

விளங்கப்பெற்ற, நல் ஒரை வாய்ப்ப - நல்ல முழுத்தம் வாய்க்கவும்

எ - று.

இந்து - திங்கள். சிவபிரானுக் குரிய கிழமை யெனப்படும்

திங்கட் கிழமை யென விரிக்க; சோமன் என்பதற்குச் சிவனென்னும்

பொருளுண்மையும் காண்க. ஈசர்க்குரிய தாதல் ஆதிரைக்கும்

கொள்க;

	 "மன்னிய நாண்மீன் மதிகனலி யென்றிவற்றை

முன்னம் படைத்த முதல்வனைப் - பின்னரும்

ஆதிரையா னாதிரையா னென்றென் றயர்வுறுமீ

ஊர்திரைநீர் வேலி யுலகு"



என்பது முத் தொள்ளாயிரம். பொன் - வியாழன்; பொன்

என்பதற்கேற்க அடைகள் கொடுத்தார். பண்டைத் தமிழ் நூலோர்

கோட்களினியல்பை நன்கறிந்து செந்நிற முடையதனைச் சேய் என்றும்

செவ்வாய் என்றும், பொன்னிற முடையதனைப் பொன் என்றும்,

வெண்ணிற முடையதனை வெள்ளி என்றும், கருநிற முடைய சனிகை்

கரியன் என்றும் பெயரிட்டு வழங்குவா ராயினரென்க. வியாழனாகிய

நற்கோள் கேந்திர மேறியிருப்பது நன்மை பயப்பதாமெனல் குறி நூற்

கொள்கை; கேந்திரம் - இலக்கினத்திற்கு ஒன்று நான்கு ஏழு பத்து

ஆம் இராசிகள். சனி முதலிய தீக்கோளின் இயைபின்றியென்பார்

‘தேசொடு சிறந்த’ என்றார். ஓரை யென்றது ஈண்டு இலக்கினத்தை.

தம் : சாரியை. தான் : அசை. (11)





	 	 முந்தைநான் மறைக டாமே முழங்கமந் தார மாரி

சிந்தநாண் மலர்பூத் தாடு மின்னெனத் திசைக டோறும்

அந்தர மகளி ராடத் துந்துபி யைந்து மார்ப்ப

விந்தையுந் திருவும் வெள்ளைக் கிழத்தியும் வீறு வாய்ப்ப.

(இ - ள்.) முந்தைநால் மறைகள் தாமே முழங்க - முதன்மை

பெற்ற நான்கு வேதங்களும் தாமே ஒலிக்கவும், மாந்தாரம் மாரிசிந்த

- (தேவர்கள்) மந்தார மலர்மழையைப் பொழியவும், நாள்மலர் பூத்து

ஆடும் மின் என - புதிய மலர்களைப் பூத்து ஆடுகின்ற மின்னலைப்

போல, திசைகள் தோறும் - திக்குகள் தோறும், அந்தர மகளிர் ஆட

- தேவமகளிர் ஆடவும், துந்துபி ஐந்தும் ஆர்ப்ப - ஐவகை

இயங்களும் ஒலிக்கவும், விந்தையும் திருவும் வெள்ளைக் கிழத்தியும்

வீறு வாய்ப்ப வீர மகளும் திருமகளும் கலைமகளும் இறுமாக்கவும்

எ - று.

மறைகள் முழங்கலும், விந்தை முதலாயினார் வீறெய்துதலும்

தத்தமக்கு உளவாகும் ஆக்கங் கருதி யென்க மலர் பூத்தாடும்

மின்னென என்றது இல்பொருளுவமை. வீறு - பிறி தொன்றற்கில்லாத

சிறப்பு என்பர் நச்சினார்க்கினியர். (12)





	 	 அந்தணர் மகிழ்ச்சி தூங்க வடுத்தவர் வளர்க்கு முன்னே

மந்திர வேள்விச் செந்தீ வலஞ்சுழித் தெழுந்தார்த் தாட

சிந்துர நுதன்மா வெட்டுஞ் சேடனும் பொறை யெய்ப்பாற

இந்திரன் மேருப் புத்தேள் புனலிறைக் கிடத்தோ ளாட.



(இ - ள்.) அந்தணர் மகிழ்ச்சி தூங்க - மறையவர்கள்

களிகூரவும், அவர் அடுத்து வளர்க்கு முன்னே - அவர்கள் வந்து

ஆகுதி செய்து வளர்ப்பதற்கு முன்னதே, மந்திர வேள்விச் செந்தீ

வலம் சுழித்து எழுந்து ஆர்த்து ஆட - மந்திரப்படி செய்யும்

வேள்விக்குண்டத்தின்கண் சிவந்த தீயானது வலமாகச் சுழித்து ஓங்கி

ஒலித்தாடவும், சிந்துரம் நுதல் மா மட்டும் சேடனும் பொறை எய்ப்பு

ஆற - சிந்துரம் அணிந்த நெற்றியையுடைய திசை யானைகள்

எட்டும் அனந்தனும் சுமத்தலினின்று இளைப்பாறவும், இந்திரன்

மேருப் புத்தேள் புனல் இறைக்கு இடத்தோள் ஆட - இந்திரனுக்கும்

மேருமலைக்கும் வருணனுக்கும் இடத்தோள் துடிக்கவும் எ - று.

மகிழ்ச்சி இயல்பாலுண்டாயது. மாவெட்டும் சேடனும்

பொறுக்கும் பாரத்தை இக் குமாரன் பொறுத்தலின் அவன்

இளைப்பாற வென்றார். பொறுத்தலினீங்கி இளைப்பாற பென்க;

புரத்தலினருமை நோக்கி அதனைப் பொறுத்தல் என்ப. ஆடவர்க்கு

இடத்தோள் ஆடுதல் தீங்கின் குறி; இந்திரன் முடிமேல் வளை

யெறிந்தும், மேருவைச் செண்டாலடித்தும் கடல் சுவறவேல் விடுத்தும்

அன்னார் செருக்கை யொழித்தலின், அவர்க்கு இடத்தோள் ஆட

என்றார். மேரு முதலியவற்றைத் தெய்வமாக்கியுரைத்தலும் மரபு;

"அலைகடல் மேருநல்ல அவைநல்ல நல்ல

அடியாரவர்க்கு மிகவே"

என்பதும் இதனை வலியுறுத்தும். (13)





	 	 	 ஆலயத்தை யமுத மாக்கு மண்ணலு மணக்குங் கொண்ட

கோலத்துக் கேற்பக் காலைக் குழந்தை வெங்கதிர்போ

லற்றைக்

காலத்தி லுதித்த சேய்போற் கண்மழை பிலிற்று நிம்ப

மாலைத்தோட் செழியன் செல்வ மகள்வயிற் றோன்றி

னானே.

	 	 	 		 (இ - ள்.) ஆலத்தை அமுதம் ஆக்கும் அண்ணலும்

அணங்கும் - நஞ்சினை அமுதாக்கிய இறைவனும் பிராட்டியும்,

கொண்ட கோலத்துக்கு ஏற்ப - எடுத்த திருக்கோலத்திற்கு இசைய,

காலைக் குழந்தை வெங்கதிர்போல் - காலையிலுதித்த விருப்பஞ்

செய்யும் இள ஞாயிற்றைப் போரவும், அற்றைக் காலத்தில் உதித்த

சேய்போல் - அந்நாளில் அவதரித்த கந்தவேள் போலவும், கள்மழை

பிலிற்றும் நிம்ப மாலை - தேனாகிய மழையைப் பொழியும் வேப்ப

மலர் மாலையை அணிந்த, தோள் - தோளையுடைய, செழியன் -

மலயத்துவச பாண்டியனது, செல்வமகள் வயின் - செல்வப்

புதல்வியாகிய தடாதகைப் பிராட்டியாரிடத்தே, தோன்றினான் -

(உக்கிர குமாரன்) அவதரித் தருளினான் எ - று.

நஞ்சின் றன்மை யொழிந்து அமிழ்தஞ் செய்யும் காரியத்தைச்

செய்தலின் ‘அமுத மாக்கும்’ என்றார்; உணவாக்கிய என்னலுமாம்.

"ஆலத்தி னாலமிர் தாக்கிய கோன்றில்லை யம்பலம்போல்" என்னும்

திருச்சிற்றம்பலக் கோவையாரின் அடியும், அதற்குப் பேராசிரியர்

எழுதிய உரைக் குறிப்பும் இங்கு நோக்கற் பாலன. வெம்மை -

விருப்பம். கதிர், ஞாயிற்றுக்கு ஆகுபெயர். அற்றை யென்பது

காலத்தின் முன்மை சுட்டுவது. சேயின் அமிச மென்பார் ‘சேய்போல்’

என்றார். எழுவாய் வருவிக்க. வேல் எட்டாஞ் செய்யுள் முதலாகவந்த

நல்க, இயற்ற, எய்த, நீங்க, எய்த, வாய்ப்ப, முழங்க, சிந்த. ஆட,

ஆர்ப்ப, வாய்ப்ப, தூங்க, ஆற, ஆட என்னும் செயவெனெச்சங்கள்

இப்பாட்டில் தோன்றினான் என்பது கொண்டு முடிந்தன;

இவ்வெச்சங்களின் காலங்களை ஓர்ந்துணர்க. ஏ : அசை. (14)





	 	 	 எடுத்தனண் மோந்து புல்லி

யேந்தினள் காந்தன் கையிற்

கொடுத்தனள் வாங்கி வீங்கு

கொங்கையின் றிழிபால் வெள்ளம்

விடுத்தனள் குமுதப் போதில்

வெண்ணிலா வெள்ளம் போல்வாய்

மடுத்தன ளருத்தி னாடன்

மைந்தனை யெம்பி ராட்டி.



	 	 	 	 (இ - ள்.) எம்பிராட்டி - எங்கள் பிராட்டியார், தன்

மைந்தனை - அங்ஙனம் தோன்றிய தம் புதல்வனை, எடுத்தனள்

மோந்து புல்லி ஏந்தினள் - எடுத்து உச்சி மோந்து தழுவி ஏந்தி,

காந்தன் கையில் கொடுத்தனள் வாங்கி - தம் நாயகன் கையிற்

கொடுத்து மீள வாங்கி, வீங்கு கொங்கை நின்று இழிபால் வெள்ளம்

- பருத்த கொங்கைகளினின்றும் சொரியும் பால் வெள்ளத்தை,

விடுத்தனள் - சொரிந்து, குமுதப் போதில் வெள் நிலா

வெள்ளம்போல் - செவ்வாம்பல் மலரில் சந்திரன் தனது வெள்ளிய

நிலவின் பெருக்கை (மடுத்தல்) போல, வாய் மடுத்தனள்

அருத்தினாள் - திருவாயிற் புகட்டி உண்பித்தார் எ - று.

குழவியைக் கணவன் கையிற் கொடுத்தல் மரபு. பால்

வெள்ளத்தை வள்ளத்தில் விடுத்தென்க;

"வரையுரங் கிழித்த வேளும் வாய்வைத் தருந்தாத விளமுலை"

எனப் பிராட்டி திருவவதாரத்திற் கூறியிருத்தல் காண்க.

சந்திரன் நிலா வெள்ளத்தை மடுத்தல்போல எனவிரிக்க;

இவ்வுவமை மிக்க சிறப்புடைத்து. எடுத்தனள், ஏந்தினள்,

கொடுத்தனள், விடுத்தனள், மடுத்தனள் என்பன முற்றெச்சங்கள். (15)





	 	 	 சலத்தலைக் கிடக்கைப் புத்தே டருநிழல் வாழ்க்கைப்

புத்தேள்

அலர்த்தலை யிருக்கைப் புத்தே ளாதிப்புத் தேளிர் வேதப்

புலத்தலைக் கேள்வி சான்ற புண்ணிய முனிவ ரேனோர்

குலத்தலை மகளி ரோடுங் கோமகன் கோயில் புக்கார்.



(இ - ள்.) சலத்தலைக் கிடக்கைப் புத்தேள் -

திருப்பாற்கடலின் கண் அறிதுயில் கொள்ளும் திருமாலும், தரு நிழல்

வாழ்க்கைப் புத்தேள் - கற்பகத் தருவின் நீழலில் வாழும்

இந்திரனும், அலர்த்தலை இருக்கைப் புத்தேள் - தாமரை மலரின்கண் இருக்கும் பிரமனும், ஆதி - முதலாகிய, புத்தேளிர் - தேவர்களும்,

வேதப் புலத்தலைக் கேள்வி சான்ற புண்ணிய முனிவர் -

வேதத்தின்கண் மிக்க கேள்விாயல் மாட்சிமைப்பட்ட முனிவர்களும்,

ஏனோர் - மற்றவர்களும், குலத் தலை மகளிரோடும் - தலைமை

பெற்ற குலமகளிரோடும், கோமகன் கோயில் புக்கார் -

சுந்தரபாண்டியரது கோயிலுட் புகுந்தார்கள் எ - று.



கிடக்கை - கிடத்தலையுடைய. வேதப்புலம் - வேதத்தினிடம்

தலைக் கேள்வி - மிக்க வேள்வி. (16)





	 	 	 	 குடபுலத் தரசும் பொன்னிக் குளிர்புனற் கோழி வேந்தும்

	வடபுலத் தரசர் யாருங் குறுநில வாழ்க்கைச் செல்வத்

	தடல்கெழு தொண்டைத் தண்டா ரரரொடு மனிகஞ் சூழக்

	கடல்கணாற் றிசையும் பொங்கி வருவபோற் கலிப்ப வந்தார்.

	 	 (இ - ள்.) குட புலத்து அரசும் - மேற்புலத் தரசனாகிய

சேரனும், பொன்னிக் குளிர் புனல் கோழி வேந்தும் -

காவிரியின்தண்ணிய நீர் சூழ்ந்த உறையூரிலுள்ள சோழ மன்னனும்,

வடபுலத்து அரசர் யாரும் - வடக்கின்கண் உள்ள அரசரனைவரும்,

குறுநில வாழ்க்கைச் செல்வத்து - குறுநில வேந்தரின் வாழ்க்கைச்

செல்வத்தினையுடைய, அடல்கெழு - வலிமை பொருந்திய, தண்தார்

- தண்ணிய மாலையை யணிந்த, தொண்டை அரசொடும் -

தொண்டை மன்னனோடும், அனிகம் சூழ - சேனைகள் சூழ -

கடல்கள் நால் திசையும் பொங்கி வருவபோல் - கடல்கள் நான்கு

திக்குகளிலும் புடை பெயர்ந்து வருவன போல, கலிப்ப வந்தார் -

ஆரவார முண்டாக வந்தார்கள் எ - று.

குளிர் புனலையுடைய பொன்னியென மாற்றலுமாம். ஒரு

கோழி யானையைப் போர்தொலைத்த விடத்துக் கண்ட நகர

மாதலின் உறை யூர்க்குக் கோழி யென்பது ஒரு பெயர்;

"மறஞ்செவி வாரண முன்சம முருக்கிய

புறஞ்சிறை வாரணம் புக்கனர்"

என்று சிலப்பதிகாரம் கூறுவதுங் காண்க. வடபுலத் தரசர் - வடுக

வரசர் முதலாயினார். தொண்டை அரசு - தொண்டை நாடாளும்

அரசன்; தொண்டைமான். தமிழகத்தில் முடியுடை வேந்தர் மூவரு

மொழிந்த ஏனை யரசரெல்லாம் குறுநில மன்னரெனப் படுவர்.

படைப்பெருமையாலும் ஆரவாரத்தாலும் கடல்கள் பொங்கி வருவ

போல் என்றார். வருவ என்பது தொழிற் பெயராய் நின்றது. (17)





	 	 	 	 மன்னனைத் தேவி தன்னை முறையினால் வழுத்தி வாழ்த்தி

	நன்னர்கோ ளாகி யோகை நவின்றுவெண் மழுவா னீத்த

	தென்னவர் பெருமான் றேவி திருமுகக் கருணை பெற்றுப்

	பொன்னடி பணிந்து தம்மூர்ப் போகுவா ரினைய சொல்வார்.



(இ - ள்.) மன்னனைத் தேவி தன்னை - சுந்தர

பாண்டியரையும் தடாதகைப் பிராட்டியாரையும், முறையினால்

வழுத்தி வாழ்த்தி - முறைப்படி துதித்து வாழ்த்தி, நன்னர்கோள்

ஆகி - (அவர்களால்) நன்கு ஏற்றுக் கொள்ளப்பட்டவர்களாய், ஓகை

நவின்று - மகிழ்ச்சி மொழிகளைப் பேசி, வெண் மழுமான் நீத்த

தென்னவர் பெருமான் தேவி திருமுகக் கருணைபெற்று - வெள்ளிய

மழுவையும் மானையும் நீத்துவந்த அப் பாண்டியர் தலைவனும்

பிராட்டியாருமாகிய இவர்களின் திருமுகக் கருணையைப்பெற்று,

பொன் அடி பணிந்து தம்ஊர் போகுவார் - (அவர்களுடைய)

பொன்போலுந் திருவடிகளை வணங்கித் தத்தம் இடங்களுக்குச்

செல்கின்றவர்கள், இனைய சொல்வார் - இத்தன்மையவற்றைக்

கூறலுற்றார்கள் எ - று.

நன்னர் - நன்கு : பண்புப் பெயர். கோள் என்பது ஆகு

பெயராய்க் கொள்ளப்பட்டவர் என்னும் பொருளில் வந்தது. ஓகை -

உவகை; மொழகளுக்காயிற்று. நவிலுதல் - வினாவியும் விடுத்தும்

அளவளாவுதல், பெருமான் கருணையும் தேவி கருணையும் எனக்

கூட்டுக. ஊர் புகுவார் : ஏழாம் வேற்றுமையில் இயல்பாயிற்று;

"வாய்புகுவதனினும்" என்புழிப்போல, புகுவார் : வினைப்பெயர். (18)





	 	 	 	 	 வழுதியர் பெருமான் றன்பாற் கந்தனே வந்தா னென்பார்

	பழுதறு கற்பி னாடன் பாக்கிய மிதுவே யென்பார்

	அழகினான் மதனும் பெண்மை யவாவுறு மிவன்கோ லாணை

	எழுகட லுலகோ வைய மேழையுங் காக்கு மென்பார்.

	 	 (இ - ள்.) வழுதியர் பெருமான் தன்பால் - இப்பாண்டியர்

பெரு மானிடத்து, கந்தனே வந்தான் என்பார் - முருகனே வந்து

தோன்றினான் என்று (சிலர்) கூறுவர்; பழுது அறு கற்பினாள் தன்

பாக்கியம் இதுவே என்பார் - குற்றமற்ற கற்பினையுடைய தடாதகைப்

பிராட்டியாரின் புண்யிம் இம்மகப்பேறே என்று (சிலர்) கூறுவர்;

அழகினால் மதனும் பெண்மை அவாவுறும் இவன் கோல் ஆணை -

கட்டழகினால் மன்மதனும் பெண்தன்மையை விரும்பற்கொத்த

இக்குமாரனது செங்கோலின் ஆணையானது, எழுகடல் உலகோ -

ஏழு கடலாற் சூழப்பட்ட இந்நில வுலகம் ஒன்றனை மட்டுமா

காப்பது. வையம், ஏழையும் காக்கும் என்பார் - ஏழுலகங்களையும்

பாதுகாக்குமென்று (சிலர் கூறுவர்) எ - று.

கந்தன் - ஆறு திருவுருவமும் ஒன்றாகச் சேர்க்கப் பட்டவன்.

பாக்கியமே இது என ஏகாரத்தைப் பிரித்துக் கூட்டலுமாம்.

மன்மதனும் பெண்ணாகி நுகர்தற்கு விரும்பும் அழகு;

"அனங்கனுக் கவலஞ் செய்யு மண்ணல்"

எனச் சிந்தாமணியும்,

"ஆடவர் பெண்மையை யவாவுந் தோளினாய்"

எனப் கம்பராமாயணமும் கூறுவன இங்கு நோக்கற்பாலன.

உலகென்பது நிலமென்னும் சிறப்புப் பொருளிலும், வைய மென்பது

உலக மென்னும் பொதுப் பொருளிலும் வந்தன. (19)





	 	 	 	 மனிதர்வான் றவமோ தென்பார் வைகுவோர் தவமோ

வானப்

புனிதர்வான் றவமோ வேள்விப் பூசுரர் தவமோ கேள்வி

முனிவர்வான் றவமோ வீறு முதலிலா முதல்வ னுள்ளக்

கனிதரு கருணை போலிக்காதலன் றோற்ற மென்பார்.



(இ - ள்.) ஈறு முதல் இலா முதல்வன் - முடிவும்

முதலுமில்லாத இறைவனது, உள்ளம் கனிதரு கருணைபோல் -

திருவுள்ளத்தின் கனிந்த கருணைபோலும், இ காதலன் தோற்றம் -

இப்புதல்வனது அவதாரத்திற்குக் காரணம், மனிதர் வான் தவமோ -

மக்களின் உயர்ந்த தவமோ, தென்பார் வைகுவோர் தவமோ -

பாண்டி நாட்டிலுள்ளோர் செய்த தவமோ, வானப் புனிதர் வான்

தவமோ - வானுலகத்துள்ள தூய தேவர்களின் மேலாய தவமோ,

வேள்வி பூசுரர் தவமோ - வேள்வி வேட்கம் மறையோரின் தவமோ,

கேள்வி முனிவர் வான் தவமோ - கேள்வில்வல்ல முனிவர்களின்

சிறந்த தவமோ, னெ்பார் - என்று (பலர்) கூறுவார் எ - று.

நிலவுலகிலுள்ள எல்லா மக்களும் புரிந்த தவமோ என்பார்

‘மனிதர் வான் றவமோ’ என்றார். மனிதர் தவம் முதலாகக் கூறிய

இவற்றுள் யாதோ என்க; இவை யெல்லாமும் காரண மாகல்

வேண்டுமென்பது குறிப்பு. உள்ளக் கருணையென இயையும்.

தோற்றம் என்பது அதன் காரணத்திற் காயிற்று. போல் என்பது

போலும் எனப் பெயரெச்சப் பொருட்டு (20)





	 	 தருமமா தவத்தின் பேறோ அருத்தமா தவத்தின் பேறோ

பெருமைசால் காம நோற்ற பெருந்தவப் பேறோ வெய்தற்

கருமையாம் வீடு நோற்ற வருந்தவப் பேறோ விந்தத்

திருமக னென்று தம்மில் வினாய்மகிழ் சிறப்பச் சென்றார்.

(இ - ள்.) இந்த திருமகன் - இச்செல்வப் புதல்வனின்

(தோற்றம்). தருமம் மாதவத்தின் பேறோ - அறத்தினது பெரிய

தவத்தின் பயனோ, அருத்தம் மாதவத்தின் பேறோ - பொருளினது

பெருந் தவத்தின் பயனோ, பெருமை சால் காமம் நோற்ற

பெருந்தவப் பேறோ - பெருமை மிக்க இன்பமானது புரிந்த பெரிய

தவத்தின் பயனோ, எய்தற்கு அருமையாம் வீடு நோற்ற அருந்தவப்

பேறோ - அடைதற்கு அரிய வீடானது இயற்றிய அரிய தவத்தின்

பயனோ, என்று தம்மில் வினாய் - என்று தம்முள்

(ஒருவருக்கொருவர்) வினாவிக்கொண்டு, மகிழ் சிறப்ப சென்றார் -

மகிழ்ச்சி மிகச் சென்றார்கள் எ - று.

இத் திருமகன் உறுதிப் பயன்களாகிய அறம் முதலிய

நான்கனையும் நிலவச் செய்வானென்பது கருதி அவற்றின் தவப்

பேறோ என்றா ரென்க. பெருமை சால் காமம் - ஒத்த அன்புடைய

தலைவனும் தலைவியும் ஈருடம்பிற் கோருயிரனையராய்க் கூடி

நுகரும் இன்பம். மேற் செய்யுளில் உரைத்தாங்கும் உரைத்துக்

கொள்க. இவ்விரு செய்யுளிலும் ஓகாரங்கள் வினாப் பொருளன.

வினாவி யென்பது வினாய் எனத் திரிந்தது. (21)





	 	 	 	 அவ்வவர் மனைக டோறு மங்கல வணிக ளாகக்

	கௌவைமங் கலங்க ளார்ப்பக்* கடிநக ரெங்கும் பொங்க

	நெய்விழா வெடுப்பக் கேள்வி நிரம்பிய மறையோர்க் கீந்த

	தெய்வமா தான நீத்தந் மிரைக்கடன் மடுத்த தம்மா.



(இ - ள்.) அவ்வவர் மனைகள் தோறும் - அவரவர்கள்

இல்லங்கள் தோறும், மங்கல அணிகளாக - மங்கல விழாவாகக்

கொள்ளுதலால், கௌவை மங்கலங்கள் ஆர்ப்ப - (யாவர்

மனையிலும்) ஒலியை யுடைய மங்கல வாத்தியங்கள் முழங்கவும், கடி

நகர் எங்கும் - காவலையுடைய மதுரைப்பதி முற்றும், பொங்க நெய்

விழா எடுப்ப - சிறக்க எண்ணெயாட்டு விழா எடுக்கவும், கேள்வி

நிரம்பிய மறையோர்க்கு ஈந்த - கேள்வியில் வல்ல

அந்தணர்களுக்குக் கொடுத்த, தெய்வ மா தான நீத்தம் -

தெய்வத்தன்மை பொருந்திய பெரிய தான நீரின் பெருக்கு,

திரைக்கடல் மடுத்தது - அலைகளையுடைய கடலிற் புகுந்தது

எ - று.

மங்கல வணிகளாகக் கொள்ளப் படுதலால் என்க. ஆர்ப்பு

எனப் பாடமோதி, ஆர்ப்புப் பொங்க என முடிப்பாரு முளர்.

நெய்விழா -கருவுயிர்த்த பத்தாம்நாளிற் செய்யப்படும்

எண்ணெயாட்டுவிழா; இதனை ‘நெய்யணி மயக்கம்’ என்பர்

தொல்காப்பியர்;

"புதல்வற் பயந்த புனிறுசேர் பொழுதில்

நெய்யணி மயக்கம் புரிந்தோ ணோக்கி"

என்பது காண்க; ‘கோமறுகு களிதூங்கச் சுண்ணமொடு மெண்ணெய்

விழாக் குளிப்ப நல்கி’ எனப் பிராட்டியார் திருவவதாரத்திற்

கூறுதலும் நோக்குக. ஆர்ப்ப, எடுப்ப என்னும் செயவெனேச்சங்கள்

ஈந்த என்னம் பெயரெச்சவினை கொண்டன. தானம் - ஈண்டுத்

தானஞ் செய்தற்கு வார்த்தநீர். அம்மா : வியப்பிடைச் சொல். (22)



* * *



(பா - ம்.) * மங்கலங்க ளார்ப்பு.





	 	 	 	 சுண்ணமும் பொரியுந் தூவெள் ளரிசியுந் தூர்வைக் காடுந்

	தண்ணறுஞ் சிவிறி வீசு தண்பனி நீருஞ் சாந்தும்

	எண்ணெயு நானச் சேறும் பசையற வெடுத்து வாரிக்

	கண்ணக னகர மெங்குங் கழுவின தான வெள்ளம்.



(இ - ள்.) தான வெள்ளம் - அந்தத் தான நீர்

வெள்ளமானது, சுண்ணமும் - (மகிழ்வாற் சிந்திய) பொற்

சுண்ணத்தையும், பொரியும் - நெற் பொரியையும், தூவெள் அரிசியும்

- தூய வெள்ளிய அரிசியையும், தூர்வைக் காடும் - அறுகின்

குப்பையையும், சிவிறி வீசும் தண் நறும் பனி நீரும் - துருத்தியால்

வீசப்பெற்ற குளிர்ந்த மணமுள்ள பனி நீரையும், தண் சாந்தும்

- தட்பமுள்ள சந்தனத்தையும், எண்ணெயும் - எண்ணெயையும்,

நானச்சேறும் - கத்தூரிக் குழம்பையும், பசை அற வாரி எடுத்து -

பசை இல்லையாக வாரி யெடுத்து, கண் அகல் நகரம் எங்கும்

கழுவினது - இடமகன்ற நகரம் முழுதையும் தூய்மை செய்தது

எ - று.

தூர்வை - அறுகம்புல். சிவிறி - துருத்தி. கழுவினது என்னும்

துவ்வீறு தொக்கது. (23)





	 	 	 செம்பொன்செய் துருத்தி தூம்பு செய்குழல் வட்ட மாக

அம்பொன்செய் சிவிறி வெண்பொ னண்டைகொண் டாரந் தூங்கும்

வம்பஞ்சு முலையி னாரு மைந்தரு மாறி யாட

அம்பஞ்சு மாறி மாறி யனங்கனு மாடல் செய்வான்.

	 		 		 (இ - ள்.) ஆரம் தூங்கும் வம்பு அஞ்சும் முலையினாரும் -

முத்தாரம் தொங்கி யசையும் கச்சு அஞ்சுத் தனங்களையுடைய

மகளிரும், மைந்தரும் - ஆடவரும், சொம்பொன் செய் துருத்தி -

சிவந்த பொன்னாற் செய்த துருத்தியையும், தூம்பு செய்குழல் -

தொளை செய்த குழலையும், வட்டம் ஆக அம் பொன் செய் சிவிறி

- வட்டமாக அழகிய பொன்னாற் செய்த சிவிறியையும், வெண்

பொன் அண்டை கொண்டு - வெள்ளியாலாகிய அண்டையையுங்

கொண்டு, மாறி ஆட - ஒருவர்மே லொருவர் மாறி மாறி வீச,

அனங்கனும - மதவேளும், அம்பு அஞ்சும் மாறி மாறி ஆடல்

செய்வான் - ஐந்து பாணங்களையும் (அவர்கள் மேல்) மாறி மாறி

விடுவானாயினான் எ - று.

துருத்தி, குழல், சிவிறி, அண்டை யென்பன நீர் வீசுங் கருவி

விசேடங்கள், ஆரந் தூங்கும் முலை, அஞ்சும் முலை யெனத்

தனித்தனி கூட்டுக கிழ்த்துவிடுமென வம்பு அஞ்சு மென்க. ஐந்து

அஞ்சு எனப் போலியாயிற்று. வெவ்வேறம்புகளை விடுத்தா

னென்பார் ‘மாறி மாறி’ என்றார்; மகளிர் மேலும் மைந்தர்மேலும்

மாறி விடுத்தான் என்னலுமாம். ஆடல் செய்தல் - போர்

புரிதல். (24)





	 	 இன்னணங் களிப்ப மூதூ ரிந்துவா திரைநன் னாளிற்

பொன்னவன் கேந்தி ரித்த புனிதலக் கினத்திற் போந்த

தென்னவர் பெருமான் சேய்க்குச் சாதகச் செய்தி யாதி

மன்னவர்க் கியன்ற வேத மரபினால் வயங்க வாற்றி.

(இ - ள்.) முது ஊர் இன்னணம் களிப்ப - பழமையாகிய

மதுரைப் பதி இவ்வாறு மகிழ, இந்து ஆதிரை நல் நாளில் - திருவா

திரையோடு கூடிய திங்கட்கிழமையாகிய நல்ல நாளில், பொன்னவன்

கேந்திரித்த புனித லக்கினத்தில் போந்த - வியாழ கேந்திரித்த தூய

லக்கினத்தில் அவதரித்த, தென்னவர் பெருமான் சேய்க்கு - செழீயர்

பெருமானாகிய சுந்தர பாண்டியரின் திருக் குமாரருக்கு, சாதகச்

செய்தி ஆதி - சாதகன்ம முதலியவற்றை, மன்னவர்க்கு இயன்ற

வேதமரபினால் வயங்க ஆற்றி - அரசர்களுக்குப் பொருந்திய வேத

நெறியினால் விளங்கச்செய்து எ - று.

‘இந்து வாதிரை நன்னாளிற் பொன்னவன் கேந்திரித்த புனித

லக்கினம்’ முன்னரே பெறப்படினும், ஈண்டுச் சாதகச் செய்தி ஆற்றி

யென்பதற்கேற்ப அநுவதித்தார். ஆதி வேதமென இயைத்தலுமாம்.

(25)





	 	 	 	 கரியவெண் டிரைநிர்ச் செல்வன் கல்லிற கரிந்த வென்றித்

	தெரியல னுலகந் தாங்கு தெய்வத வரைக்கோ னாதித்

	தரியலர் வீரஞ் சிந்தத் தருக்கழிந் தச்சந் தோற்றற்

	குரியகா ரணத்தா னாம முக்கிர வரும னென்பார்.*



(இ - ள்.) கரிய வெள்திரை நீர்ச் செல்வன் - பெரிய

வெள்ளிய அலைகளையுடைய கடற் செல்வனாகிய வருணனும், கல்

இறகு அரிந்த வென்றித் தெரியலன் - மலையின் சிறைகளை

அறுத்த வெற்றிமாலையைத் தரித்த இந்திரனும், உலகம் தாங்கு

தெய்வத வரைக்கோன் - உலகினைத் தாங்குகின்ற தெய்வத்தன்மை

பொருந்திய மேருவென்னும் மலையரசனும், ஆதி தரியலர் - முதலிய

பகைவர்கள், வீரம் சிந்த தருக்கு அழிந்து அச்சம் தோற்றற்கு உரிய

காரணத்தால் - தன்னைக் கண்ட பொழுதே (தங்கள்) வீரங்கெடச்

செருக்கழிந்து அச்சந் தோன்றச் செய்தற்குரிய காரணத்தினால்,

நாமம் உக்கிர வருமன் என்பார் - பெயர் உக்கிர வருமன்

என்றார்கள் எ-று.

கருமை - பெருமை; கரிய செல்வன் என இயைத்தலுமாம்.

அரிந்த வென்னும் பெயரெச்சம் தெரியலன் என்பதன் விகுதியைக்

கொண்டது. மலைகள் உலகினைத் தாங்குதலைப் பூதரம் என்னும்

பெயரானுமறிக. அழிந்து என்னும் வினையெச்சம் தோன்றுதலாகிய

தன் வினை கொண்டு முடியும்; அழய வெனத் திரித்தலுமாம். மேல்

‘இந்திரன் மேருப்புத்தேள் புனலிறைக் கிடத்தோ ளாட’ என்றதன்

உரையை நோக்குக. வருமன் ஆகும் என விரிக்க. (26)





	 	 நாலாகு மதியிற் சந்தி மிதிப்பது நடாத்தி யாறாம்

பாலாகு மதியி லன்ன மங்கலம் பயிற்றி யாண்டின்

மேலாகு மதியிற் கேச வினைமுடித் தைந்தா மாண்டில்

நூலாறு தெரிந்து பூண நூற்*கடி முடித்துப் பின்னர்.

(இ - ள்.) நால் ஆகும் மதியில் சந்தி மிதிப்பது நடாத்தி -

நான் காந் திங்களில் சந்தி மிதித்தலாகிய சடங்கினை முடித்து,

ஆறாம் பால் ஆகும் மதியில் - ஆறாம் பகுதியாகிய திங்களில்,

அன்ன மங்கலம் பயிற்றி - சோறு ஊட்டலாகிய விழாவை நடாத்தி,

ஆண்டின் மேல் ஆகும் மதியில் - ஓர் ஆண்டின் மேலாகிய

திங்களில், கேசவினை முடித்து - மயிர் வினையை முடித்து, ஐந்தாம்

ஆண்டில் ஐந்தாவது ஆண்டில், நூல் ஆறு தெரிந்து பூண நூல் கடி

முடித்து - மறை நெறி யுணர்ந்து (அவ்வழியே) பூண நூல் விழாவை

முடித்து, பின்னர் - பின்பு எ - று.

ஆண்டின் மேலாகு மதி - பதின் மூன்றாந் திங்கள். சந்தி

மிதித்தல், அன்ன மங்கலம், கேச வினை, பூண நூங்ற கடி இவற்றை

முறையே பிரவேசம், அன்னப்பிரசனம், சௌளம், உபநயனம் என

வடமொழியிற் கூறுவர். (27)



* * *



(பா - ம்.) *பூணனூல்.





	 	 	 	 பதநிரை பாழி சாகை யாரணம் பணைத்த வேதம்

	முதனிரைக் கலையும் வென்றி மூரிவிற் கலையும் வாளும்

	மதநிரை யொழுகு மையன் மாநிரை வையம் பாய்மா

	விதநிரை யேற்ற மற்று முணர்த்தினான் வியாழப் புத்தேள்.



(இ - ள்.) பதம் நிரை பாழி சாகை ஆரணம் பணைத்த -

பத வொழுங்கும் பாழியும் சாகையும் ஆரணமும் நிரம்பிய, வேதம்

முதல் நிரைகலையும் - மறைகள் முதலாக வரிசைப்பட்ட

கலைகளையும், வென்றி மூரிவில் கலையும் - வெற்றியைத் தரும்

வலிய வீற்றொழிலுக்குரிய கலையையும், வாளும் -

வாட்பயிற்சியையம், மதம் நிரை ஒழுகும் மையல்மா ஏற்றம் -

தொடர்ந்து மதநீர் ஒழுகும் மயக்கத்தையுடைய யானையின்

ஏற்றத்தையும், நிரைவையம் ஏற்றம் - வரிசைப்பட்ட தேரின்

ஏற்றத்தையும், விதம் நிரை பாய்மா ஏற்றம் - பலவகைப் பட்ட

வரிசையாகிய குதிரையின் ஏற்றத்தையும், மற்றும் - பிறவற்றையும்,

வியாழப் புத்தேள் உணர்த்தினான் - வியாழ பகவான்

உணர்த்தினான் எ - று.

பாழி - பதங்களை உச்சரிக்கும் முறையாகிய கனமும்

சடையும். சாகை - கிளை. ஆரணம் - வேதத்தின் பகுதியாகிய

பிராம்மணத்தின் ஒரு பகுதி; இச் சொல் ஆரண்யகம் என்பதன்

திரிபென்றும், இப் பகுதி வனத்திற் சொல்லப் பட்டமையால்

இப்பெயர் பெற்றதென்றும் கூறுப. பணைத்த - மிக்க. விற் கலை -

வில் வேதம். வாள் ஏனைய படைகட்கும் உபலக்கணம். ஏற்ற

மெனபதனை மையன்மா, வையம் என்பவற்றோடும் ஒட்டுக. (28)





	 	 	 	 குருமுகத் தறிய வேண்டு மென்பதோர் கொள்கை யாலே

ஒருமுறை கேட்டாங் கெண்ணெண் கலைகளு மொருங்கு தேறி

அரனல தொருவ ராலுந் தேற்றுவ தருமை யாலப்

பரனிடைத் தெளிந்தான் பாசு பதாத்திரப் படையு மன்னோ.

	 	 (இ - ள்.) குருமுகத்து அறியவேண்டும் என்பது ஓர்

கொள்கையாலே - (நூல்களை) ஆசான் வாயிலாக அறிந்து

கொள்ளல் வேண்டு மென்னும் ஒரு கோட்பாட்டினால், ஒரு முறை

கேட்டு ஆங்கு - ஒரு முறை கேட்டு அவ்வளவிலே, எண்ணென்

கலைகளும் ஒருங்கு தேறி - அறுபத்து நான்கு கலைகளையும்

ஒருசேரத் தெளிந்து, அரன் அலது ஒருவராலும் தேற்றுவது

அருமையால், சிவபெருமான் அல்லது வேறு யாவராலும்

அறிவிப்பதற்கு அருமையால், அப்பரனிடை பாசுபதாத்திரப்படையும்

தெளிந்தான் - அம்முதல்வனிடத்துப் பாசுபதப் படைப் பயிற்சியையும்

உணர்ந்தான் எ - று.

முகம் - வாயில்; வழி. மெய்ந்நூற் பொருள்களைத் தாமாக

அறிய லுறின் பொருளல்லவற்றைப் பொருளெனத் திரிய வுணர்ந்து

ஐயுற்றும் இடர்ப்படல் கூடுமாகலின் குரு முகமாக

அறியவேண்டுமென்பது ஒரு கொள்கையாயிற்று. குருவாவான்

அஞ்ஞானத்தை நீக்கி மெய்யஞ்ஞானத்தை உதிப்பிக்கவல்லான். குரு

என்பது வியாழனுக்குச் விறப்புப் பெயராகியதொரு நயமும்

உணரற்பாலது. இயற்கையாகவே எல்லா முணர்ந்த குருபரனாகிய

குமரவேளுக்குப் பிறர்பால் ஓதி யுணர்வ தொன்றில்லையேனும்

ஆன்றோரொழுக்கத்தைப் பாதுகாத்தலாகிய கடனை உலகினர்க்கு

அறிவுறுத்தற்பொருட்டு ஒரு முறை கேட்டான் என்க. அலது,

அன்றியென்னும் பொருட்டு. பாசுபதம் - பசுபதியாகிய

சிவனுக்குரியது. மன்னும் ஓவும் அசைகள். (29)





	 	 	 	 எல்லையில் கலைக ளெல்லா மகவைநா லிரண்டின் முற்றத்

	தொல்லறி வுடையா னாகிக் குரவரைத் தொழுது போற்ற

	வல்லவ னாகி யன்னார் மகிழ்ச்சிகொள் கலனாய் வென்றிச்

	செல்வவேற் றிளைஞ ரோடுந் திருவிளை யாடல் செய்வான்.



(இ - ள்.) எல்லை இல் கலைகள் எல்லாம் அகவை

நாலிரண்டில் முற்ற - அளவிறந்த கலைகள் அனைத்தும்

எட்டுவயதிலே நிரம்ப, தொல் அறிவு உடையான் ஆகி - பழைய

முற்றுணர்புடையவனாகியும், குரவரைத் தொழுது போற்ற

வல்லவனாகி - இரு முதுகுரவரையும் வணங்கி வாழ்த்த

வல்லுநனாகியும், அன்னார் மகிழச்சி கொள் கலனாய் - அவர்கள்

மகிழ்ச்சிகொள்ளும் பாத்திரமாகியும், வென்றிச் செல்வ ஏறு

இளைஞரோடும் திருவிளையாடல் செய்வான் - வெற்றிச்

செல்வத்தையுடைய ஆண் சிங்கம் போன்ற இளைஞர்களோடும்

(சென்று) திருவிளையாடல் செய்வானாயினன் எ - று.

தகுதியுடையானைப் பாத்திரம் என்பவாகலின் ‘கலனாய்’

என்றார்; அணிகலாய் என்னலுமாம். "நன்கலன் நன்மக்கட் பேறு"

என்பதும் நோக்குக. வென்றியையும் செல்வத்தையுமுடைய என்றும்,

வேற்றிளைஞரோடும் என்றும் கூறலுமாகும். (30)





	 	 	 	 புகர்மத வேழ முட்டிப்* போர்விளை யாடி வென்றுந்

	தகரொடு தகரைத் தாக்கித் தருக்கம ராடி வென்றும்

	வகிர்படு குருதிச் சூட்டு வாரண மாடி வென்றுந்

	நகைமணிப் பலகை செம்பொ னான்குறுப் பாடி வென்றும்.

	 	 (இ - ள்.) புகர் மத வேழம் முட்டிப் போர்விளையாடி

வென்றும் - புள்ளிகளையுடைய முகத்தையும் மதத்தையுமுடைய

யானைகளைப் பொருத்திப் போர்செய்வித்து வெற்றி பெற்றும்,

தகரொடு தகரைத் தாக்கி தருக்கு அமர் ஆடிவென்றும் - ஆட்டுக்

கிடாய்களோடு ஆட்டுக் கிடாய்களைப் பொருத்திச் செருக்குடன்

போர்புரிவித்து வெற்றி யடைந்தும், வகிர்படு குருதிச் சூட்டு

வாரணம் ஆடிவென்றும் - பிளவுபட்ட உதிரம்போலும் செந்நிறம்

வாய்ந்த உச்சிக் கொண்டையையுடைய சேவல்களைப் போர்

செய்வித்து வெற்றிபெற்றும், நகைமணிப் பலகை - ஒளியினையுடைய

மணிகள் அழுத்திய பலகை வரையிலுள்ள, செம்பொன் நான்கு

உறுப்பு ஆடி வென்றும் - சிவந்த பொன்னாற் செய்த தேரும்

யானையும் குதிரையும் காலாளுமாகிய நான்கு உறுப்புக்களாற்

பொருது வெற்றியடைந்தும் எ - று.

ஆடுவித்தலை ஆடியென்றார்; அவற்றின் வெற்றியும்

தோல்வியும் செய்விப்போர் மேலவாகலின். முட்டுவித்து தாக்குவித்து

என்பன, முட்டி தாக்கியென நின்றன. வாரணமென்னும்

பலபொருளொரு சொல் குருதிச் சூட்டு என்னுங் குறிப்பால்

சேவலையுணர்த்திற்று. நான்குறுப்பு - சதுரங்கம்.(31)



* * *



(பா - ம்.) * மூட்டிப்.





	 	 	 	 காற்றினுங் கடிய மாவிற் காவதம் பலபோய் மீண்டும்

	கூற்றினுங் கொடிய சீற்றக் குஞ்சர முகைத்தும் வையை

	யாற்றினுய் யானத் தாவி யகத்தினு ளின்பந் துய்த்தும்

	வேற்றிறன் மைந்த ரோடு மல்லமர் விளைத்து வென்றும்.



(இ - ள்.) காற்றினும் கடியமாவில் காவதம் பலபோய்

மீண்டும் -காற்றைக் காட்டினும் விரைந்து செலவினையுடைய

குதிரையிலேறிப் பலகாத வழி சென்று திரும்பியும், கூற்றினும்

கொடிய சீற்றக் குஞ்சரம் உகைத்தும் - கூற்றுவனிலும் கொடிய

சினத்தையுடைய யானையைச் செலுத்தியும், வையையாற்றின்

உய்யானத்து ஆவி அகத்தினுள் இன்பம் துய்த்தும் - வையை

நதியிலும் பூங்காவிலும் பொய்கையிடத்தும் இன்பம் நுகர்ந்தும், வேல்

திறல் மைந்தரோடு மல் அமர் விளைத்து வென்றும் -

வேற்படையையுடைய வலிய இளைஞர்களோடு மற்போர் புரிந்து

வெற்றி பெற்றும் எ - று.

ஆவி - பொய்கை; இயந்திரவாவியுமாம். யாற்றிலும் பொய்

கையிலும் நீராடல் முதலியவற்றாலும், உய்யானத்தில் மலர் கொய்தல்

முதலியவற்றாலும் இன்பந் துய்த்தென்க; உருபும் - உம்மையும்

விரிக்க. அகத்தினுள், இன் : சாரியை. (32)





	 	 	 	 	 சந்தவெற் படைந்து வேட்டஞ செய்துமச் சைல வாழ்க்கை

	அந்தண ராசி கூற வவர்தொழில் வினாயு மன்னார்

	கந்தமென் கனிவி ருத்தூண்* கைதழீஇக் களித்து மீண்டும்

	இந்தவா றைம்மூ வாண்டு கழியமே லெய்து மாண்டில்.

	 	 (இ - ள்.) சந்தவெற்பு அடைந்து வேட்டம் செய்தும் - சந்தன

மரங்களையுடைய பொதியின் மலையைச் சார்ந்து வேட்டையாடியும்

அசைல வாழ்க்கை அந்தணர் ஆசிகூற - அம் மலையில் வாழ்தலை

யுடைய முனிவர்கள் வாழ்த்துக் கூற, அவர் தொழில் வினாயும் -

அவர் தவத்தொழில் (முட்டின்றி முடிதலை) வினவியும், அன்னார்

கந்தம் மென்கனி விருத்து ஊண் கைதழீஇ களித்து மீண்டும் -

அம்முனிவர் (மகிழ்ந்தளிக்கும்) கிழங்கும் மெல்லிய பழமும் ஆகிய

விருந்துணவைக் கைக்கொண்டு மகிழ்ந்து திரும்பியும். இந்தவா ஐம்

மூவாண்டு கழிய - இவ்வாறாகப் பதினைந்து ஆண்டுகள் செல்ல,

மேல் எய்தும் ஆண்டில் - பதினாறாம் ஆண்டின்கண் எ - று.

சைலம் - மலை; சிலையாலாயது. அநத்ணர் - துறவோர்;

"அந்தணரென்போ ரறவோர்" என்பது திருவள்ளுவப் பயன்.

தொழில் - தவத்தொழிலின் நடைபேறு. வினாவி தழுவியென்பன

வினாய் தழீஇ எனத் திரிந்தன. விருந்து விருத்து என வலித்தல்

விகாரமாயிற்று. பதினைந்தின் மேலெய்தும் ஆண்டாவது பதினாறாம்

ஆண்டு. (33)



* * *





(பா - ம்.) * விருந்தூண்.





	 	 சூர்முத றடிந்த தங்க டோன்றலே யிவனென் றெண்ணிக்

கார்முக மயிலும் வேலுங் கைவிடாக் காக்கு+ மாபோல்

வார்முக முலையி னாரும் வடிக்கணு மருங்கு மொய்ப்பக்

கூர்முக வேலா னின்ன கொள்கைய னாகத் தாதை.



(இ - ள்.) சூர் முதல் தடிந்த தங்கள் தோன்றலே

இவனென்று எண்ணி - சூரபன்மனாகிய மாமரத்தின் அடியைத்

துணித்த தங்கள் தலைவனாகிய முருகக்கடவுளே இவனென்று கருதி,

கார்முக மயிலும் வேலும் கைவிடாக் காக்குமாபோல் - கரிய

முகமுள்ள மயிலும் வேற்படையும் நீங்காது காக்கின்ற தன்மைபோல,

வார்முக முலையினாரும் - கச்சணிந்த இடத்தினையுடைய

கொங்கைகளையுடைய மகளிரும், வடிக்கணும் - (அவர்) மாவடுவின்

பிளவையொத்த கண்களும், மருங்கு மொய்ப்ப - பக்கத்தே சூழ,

கூர்முக வேலான் இன்ன கொள்கையனாக - கூரிய முனை

பொருந்திய வேற்படையையுடைய உக்கிரவழுதி இத்தன்மை

யுடையராக, தாதை - தந்தையாகிய சுந்தர பாண்டியர் எ - று.

"சூர்முத றடிந்த சுடரிலை நெடுவேல்"

என்பது திருமுருகாற்றுப்படை. மேகத்தை விரும்புதலையுடைய

மயில் என்னலுமாம்; இப்பொருட்கு முக என்பது முகத்தல் என்பதன்

முதனிலை. விடா : ஈறு கெட்ட எதிர்மறை வினையெச்சம்.

காக்குமா : விகாரம். (34)



* * *





(பா - ம்.) +கைவிடா காக்கு.





	 	 	 	 பங்கயச் செவ்வித் தாகிக் கண்மனம் பருகு காந்தி

அங்கழற் காலுஞ் சொன்ன வடைவினிற் றிரண்டு நீண்ட

சங்கையும் வட்டந் தோன்றாச் செழுமுழந் தாளு நால்வாய்த்

துங்கவீர்ங் கவுண்மால் யானைத் துதிக்கைபோற் றிரள்க

வானும்.

	 	 (இ - ள்.) பங்கயச் செவ்வித்து ஆகி - தாமரை மலர்போலும்

அழகினையுடையதாய், கண் மனம் பருகு காந்தி அம் கழல் காலும்

- (கண்டவர்) கண்ணையும் மனதையும் கொள்ளை கொள்ளும்

ஒளியையுடைய அழகிய வீரகண்டையணிந்த அடியையும், சொன்ன

அடைவினில் திரண்டு நீண்ட சங்கையும் - (உறுப்பிலக்கண நூலில்)

சுறிய முறைப்படி திரண்டு நீண்ட கணைக்காலையும், வட்டம்

தோன்றாச் செழு முழம் தாளும் - எம்பின் வட்டவடிவு தோன்றாது

தசைந்த முழங்காலையும், நால்வாய் - தொங்கிய வாயும், துங்க

ஈர்ங்கவுள் - உயர்ந்த குளிர்ந்த கபோலமும் உடைய, மால்யானைத்

துதிக்கை போல் - மதமயக்கத்தையுடைய யானையின் துதிக்கைபோல,

திரள் காவனும் - திரண்ட தொடையையும் எ - று.

சங்கை - கணைக்கால்; இது சங்கு எனவும் படும். ஈர்ங்கவுள்

- மதத்தால் நனைந்த ஈரிய கவுள். (35)





	 	 	 	 சிறுகிய வயிறுந் தாழ்ந்த நாபியுஞ் செவ்வி நோக்கும்

	மறுவில்கண் ணடியி னன்ன கடியகல் வரைகொண் மார்பும்

	எறியிசை வீணைத் தண்டி னிணைந்துநீண் டிழிந்த கையும்

	வெறியதார் கிடந்த மேரு வெற்பிரண் டனைய தோளும்.



(இ - ள்.) சிறுகிய வயிறும் - சிறுத்த வயிற்றினையும்,

தாழ்ந்த நாபியும் - ஆழ்ந்த உந்தியையும், செவ்வி நோக்கும் -

அழகைப் பார்த்தற்குக் கருவியாகிய, மறு இல் கண்ணடியின் அன்ன

- குற்றமில்லாத கண்ணாடியை ணத்த, கடி - விளக்கத்தையுடைய,

வரைகொள் அகல் மார்பும் - மூன்று வரிகளைக் கொண்ட அகன்ற

மார்பினையும், எறி இசை வீணைத் தண்டின் - வருடுதலால் இசை

எழுகின்ற வீணையினது கோல்போல, இணைந்து நீண்டு இழிந்த

கையும் - தம்மு ளொத்து நீண்டு (முழந்தாளளவும்) தாழ்ந்த

கைகளையும், வெறிய தார்கிடந்த - மணத்தினையுடைய

மாலைதஙகிய, மேருவெற்பு இரண்டு அனைய தோளும் - இரண்டு

மேருமலையை ஒத்த தோள்களையும் எ - று.

கண்ணடியின், இன் : சாரியை. வரை - மார்பின்கண்ணுள்ள

உத்தம விலக்கணமாகிய மூன்று வரிகள்;

"ஆரந் தாழ்ந்த வம்பகட்டு மார்பிற்

செம்பொறி வாங்கிய மொய்ம்பின்"

என்று திருமுருகாற்றுப்படையிலும்,

"வரையகன் மார்பிடை வரியு மூன்றுள"

என்று சிந்தாமணியிலும் கூறப்படுதல் காண்க; மலையையொத்த

என்றுமாம். வெறி - மணம்; குறிப்புப் பெயரெச்சம். (36)





	 	 	 	 	 வலம்புரி யென்ன வாய்ந்த கண்டமு மலராண் மன்னும்

	பொலம்புரி கமல மன்ன வதனமும் பொதுவா னோக்கி

	நிலம்புரி தவப்பே றன்னான் வடிவெலா நின்று நின்று

	நலம்புரி நூலா னோக்கிச் சோதிப்பா னடிக்க வல்லான்.

	 	 (இ - ள்.) வலம்புரி என்ன வாய்ந்த கண்டமும் - வலம்புரிச்

சங்கினைப்போல அமைந்த கழுத்தையும், மலராள் மன்னும்

பொலம்புரி கமலம் அன்ன வதனமும் - திருமகள் வதியும்

பொன்னாற் செய்த தாமரை மலரையொத்த முகத்தையும், நடிக்க

வல்லான் - திருக்கூத்தாட வல்லவனாகிய சுந்தரபாண்டியன்,

பொருவால் நோக்கி - (முன்) பொதுவகையாற் பார்த்துப் (பின்),

நிலம்புரி தவப்பேறு அன்னான் வடிவு எலாம் - நிலவுலகத்தார்

செய்த தவப்பயனை ஒத்த அவ்வுக்கிர வழுதியினது

உறுப்புக்களனைத்தையும், நலம்புரி நூலால் நின்று நின்று நோக்கிச்

சோதிப்பான் - அழகினைச் சொல்லுகின்ற நூலிற் கூறிய முறைப்படி

உற்றுற்று நோக்கிச் சோதிப்பானாயினன். எ - று.

நிலம் - நிலமகளுமாம். நலம்புரிநூல் - சாமுத்திரிகை

நூல். (37)





	 	 	 	 உன்னத மாறு நீண்ட வுறுப்பைந்து சூக்கந் தானும்

	அன்னது குறுக்க நான்கா மகலுறுப் பிரண்டே ழாகச்

	சொன்னது சிவப்பு மூன்று கம்பீரந் தொகுத்த வாறே

	இன்னவை விரிக்கி லெண்ணான் கிலக்கண வுறுப்பா மென்ப.



(இ - ள்.) உன்னதம் ஆறு - உயர்ந்த உறுப்புக்கள் ஆறும்,

நீண்ட உறுப்பு ஐந்து - நீட் உறுப்புக்கள் ஐந்தும், சூக்கும் தானும்

அன்னது - சிறுகிய உறுப்புகள் ஐந்தும், குறுக்கம் ஆம் நான்கு -

குறுக்கமாகிய உறுப்புக்கள் நான்கும், அகல் உறுப்பு இரண்டு -

அகன்ற உறுப்புக்கள் இரண்டும், சொன்னது சிவப்பு ஏழு - நூலிற்

கூறிய சிவந்த உறுப்புக்கள் ஏழும், கம்பீரம் மூன்று - ஆழ்ந்த

உறுப்புக்கள் மூன்றும், ஆக எண் நான்கு உறுப்பு இலக்கணம் என்ப

- ஆக முப்பத்திரண்டு உறுப்புக்கள் இலக்கண முடையன என்று

பெரியோர்கூறுவர்; தொகுத்தவாறே - (இங்ஙனம்) தொகுத்துக் கூறிய

முறையே, இன்னவை விரிக்கின் - இவற்றை விரித்துக் கூறுங்கால்

எ - று.

அன்னது - அத்தொகையினது. தான், ஆம் : என்பன

அசைகள். (38)





	 	 	 வயிறுதோ ணெற்றி நாசி மார்புகை யடியிவ் வாறும்

உயரில்வான் செல்வ னாகு மொளிகவர் கண்க போலம்

புயல்புரை வள்ளற் செங்கை புதுமணங் கவருந் துண்டம்

வியன்முலை நடுமார் பைந்து நீண்ட வேல் விளைக்கு

நன்மை.



(இ - ள்.) வயிறு தோள் நெற்றி நாசி மார்பு கைஅடி

இவ்வாறும் உயரில் - வயிறும் தோளும் நெற்றியும் மூக்கும் மார்பும்

கையினடியுமாகிய இந்த ஆறு உறுப்புக்களும் உயர்ந்திருந்தால்,

வான் செல்வன் ஆகும் - சிறந்த செல்வமுடையவனாவான்; ஒளி

கவர் கண் கபோலவும் ஒளியைக் கொள்கின்ற கண்ணும் கபோலமும்,

புயல் புரை வள்ளல் செங்கை - முகிலை ஒத்த வண்மையையுடைய

சிவந்த கையும், புதுமணம் கவரும் துண்டம் - புதிய மணத்தினை

நுகரும் மூக்கும், முலை நடு வியன்மார்பு ஐந்தும் - முலையின்

நடுவிலுள்ள பரந்த மார்பும் ஆகிய ஐந்து உறுப்புக்களும், நீண்டவேல்

நன்மை விளைக்கும் - நிண்டுள்ளனவாயின் (அவை) நன்மையைக்

கொடுக்கும் எ - று.

வள்ளல் என்றது ஈண்டு வண்மையை யுணர்த்திற்று. நாசி

யென்றது மூக்கின் அடியை யெனவும், துண்டம் என்றது மூக்கின்

முனையை யெனவும் கொள்க. (39)





	 	 நறியபூங் குஞ்சி விரற்கணு நகம்பல் லைந்துஞ்

சிறியவே லாயுள் கோசஞ் சங்கைநா முதுகிந் நான்குங்

குறியவேற் பாக்கி யப்பே றாஞ்சிரங் குளமென் றாய்ந்தோர்

அறியுமிவ் வுறுப்பி ரண்டு மகன்றவே லதுவு நன்றாம்.

(இ - ள்.) நறிய பூங்குஞ்சி - நன்மணங் கமழும்

மலரையணிந்த சிகையும், தொக்கு - தோலும், விரல்கணு -

விரலின்கணுவும், நகம் - நமகும், பல் - பல்லும், ஐந்தும் சிறிய

வேல் ஆயுள் - ஆகிய ஐந்துறுப்புகளும் சிறுகியவாயின் ஆயுள்

(மிகும்); கோசம் சங்கை நா முதுகஇ நான்கும் - ஆண்குறியும்

கணைக்காலும் நாவும் முதுகும் ஆகியஇந்நான்குறுப்புக்களும்,

குறியவேல் பாக்கியப் பேறு ஆம் - குறுகிய வாயின் செல்வப்பயன்

ஆகும்; ஆய்ந்தோர் அறியும் சிரம் குளம் என்று இவ்வுறுப்பு

இரண்டும் அகன்றவேல் - தெளிந்தோர் அறியும் தலையும் நெற்றியும்

ஆகிய இவ்விரண்டுறுப்புகளும் அகன்றனவாயின், அது நன்றாம் -

அவ்வகற்சியும் நன்மையாகும் எ - று.

ஆய்ந்தோர் - நூல்களை ஆராயந்தோர். குளம் - நெற்றி.

அதுவும், உம் : அசை. (40)





	 	 	 அகவடி யங்கை நாட்டக் கடையித ழண்ண நாக்கு

	நகமிவை யேழுஞ் சேந்த நன்மையாற் பெறுமா வின்பம்

	இகல்வலி யோசை நாபி யென்றிவை மூன்று மாழ்ந்த

	தகைமையா லெவர்க்கு மேலா நன்மைசா றக்கோ னென்னா.



(இ - ள்.) அக அடி அங்கை நாட்டக் கடை இதழ்

அண்ணம் நாக்கு நகம் இவை ஏழும் - உள்ளங்காலும்

உள்ளங்கையும் கடைக் கண்ணும் உதடும் மேல்வாயும் நாவும் நகமும்

ஆகிய இவ்வேழுறுப்புக்க ளும், சேந்த நன்மையால் மா இன்பம்

பெறும் - சிவந்திருக்கும் நன்மையினாலே பெரிய இன்பத்தை

அடைவான்; இகல் வலிஓசை நாபி என்ற இவை மூன்றும் - மிக்க

வலியும் ஓசையும் கொப்பூழும் என்று சொல்லப்பட்ட இம்மூன்றும்,

ஆழ்ந்த் தகைமையால் - ஆழ்ந்திருக்குந் தகுதியாலே, எவர்க்கும்

மேலாம் நன்மை சால் தக்கோன் - யாவருக்கும் மேலாகியநலம்

நிறைந்த தக்கோனாவன்; என்னா - என்று கருதி எ - று.

அங்கை அகங்கை;

	 "அகமென் கிளவிக்குக் கைமுன் வரினே

முதனிலை யொழிய முன்னவை கெடுதலும்

வரைநிலை யின்றே ஆசிரியற்க

மெல்லெழுத்து மிகுத லாவயி னான"



என்றார் ஆசிரியர் தொல்காப்பியனார். சேந்த, சிவந்த என்பதன்

மரூஉ. வலிக்குத் திட்பமும், ஓசைக்குக் கம்பீரமும் ஆழமாமென்க.

(41)





	 	 	 	 எல்லையின் மூர்த்தி மைந்த னிலக்கண நிறைவி னோடு

	நல்லவாங் குணனு நோக்கிப் பொதுவற ஞாலங் காக்க

	வல்லவ னாகி வாழ்நா ணனிபெற வல்ல னென்னா

	அல்லணி மிடற்றான் பின்னு மனத்தினா லளந்து சூழும்.



(இ - ள்.) எல்லை இல் மூர்த்தி - (அளவைகளால்)

அளந்தறியப் படாத இறைவனாகிய, அல் அணி மிடற்றான் -

(நஞ்சினால்) இருள் போன்ற அழகிய திருமிடற்றையுடைய

சிவபெருமான், மைந்தன் இலக்கண நிறைவினோடு - புதல்வனுடைய

நிறைந்த இலக்கணத்துடன், நல்லவாம் குணனும் நோக்கி -

நல்லனவாகிய குணங்களையும் ஆராய்ந்தறிந்து, பொது அற ஞாலம்

காக்க வல்லவனாகி - பிறர்க்குப் பொதுவின்றாக உலகத்தைப்

புரப்பதற்கு வன்மையுடையவனாகி, வாழ் நாள் நனிபெற வல்லன்

என்னா - வாழ்நாளை மிகப் பெறவும் வல்லனாவன் என்று கருதி,

பின்னும் - மேலும், மனத்தினால் அளந்து சூழும் - மனத்தினால்

அளவிட்டு ஆலோசிக்கின்றார் எ - று.

எல்லையில் மூர்த்தி - வரம்புபடாத வியாகபவுருவினன்

என்னலுமாம். பெறவும் என எச்சவும்மை விரிக்க. அல்லினை

அணிந்த என்றுமாம்; அணியென்பதனை உவமவுருபாக்கலு மொன்று.

(42)





	 	 	 	 இத்தகு பண்பு சான்ற நீர்மையா லிசைமை நீதி

	வித்தக நல்ல வுள்ள முடைமைமெய் வீறு தெய்வ

	பத்திமை யுலகுக் கெல்லா மகிழ்ச்சிசெய் பண்பு சாந்த

	சித்தமெவ் வுயிர்க்கு மன்பு செய்கைநல் லீகை கல்வி.



(இ - ள்.) இத்தகு பண்பு சான்ற நீர்மையால் - இந்தத்

தகுதியான குணங்கள் நிறைந்த இயல்பினால், இசைமை - புகழும்,

நீதி - நீதியும், வித்தகம் - சதுரப்பாடும், நல்ல உள்ளம் உடைமை -

நன்மணமுடைமையும், மெய்வீறு தெய்வபத்திமை - மெய்மை மிக்க

பரசிவ பத்தியும், உலகுக்கு எல்லாம் மகிழ்ச்சிசெய் பண்பு - உலக

முழுதுக்கும் மகிழ்ச்சி விளைக்கும் தன்மையும், சாந்த சித்தம் -

அசைவிலாத சிந்தையும், எவ்வுயிர்க்கும் அன்பு செய்கை - எல்லா

வுயிர்கள்மேலும் அருள் செய்தலும், நல் ஈகை - நல்ல வண்மையும்,

கல்வி - கல்வியும் எ - று.

நீர்மை, இசைமை, பத்திமை யென்பவற்றில் மை பகுதிப்

பொருள் விகுதி. மெய் வீறு தெய்வபததிமை - மெய்ம்மையும்

பெருமையும் தெய்வபத்தியும் என்றுரைத்தலுமாம். சாந்த சித்தம் -

திரை யற்ற நீர்போல் அமைந்த சிந்தை. அருளும் அன்பும்

வேற்றுமை யின்றியும் வழங்கும். (43)





	 	 	 	 	 வெல்லுதற் கரியார் தம்மை வெல்லுத றேவராலுஞ்

	செல்லுதற் கரிய தேத்துஞ் சென்றிடு திறையுங் கோடல்

	புல்லுதற் கரிய ஞால மாலைபோற் புயத்தி லேந்திச்

	சொல்லுதற் கரிய வீர* முலகெலாஞ் சுமப்ப வைத்தல்.

	 	 (இ - ள்.) வெல்லுதற்கு அரியார் தம்மை வெல்லுதல் -

யாவராலும் வெல்ல வொண்ணாதவரை வெல்லுதலும், தேவராலும்

செல்லுதற்கு அரிய தேத்தும் சென்று - அமரர்களாலும் செல்ல

முடியாத தேயங்களினுஞ் சென்று (அத்தேயத்தாரை வென்று),

இடுதிறையும் கோடல் - அவரால் அளக்கப்பட்ட திறையையும் கைக்

கொள்ளலும், புல்லுதற்கு அரிய ஞாலம் - (யாவராலும் ஒரு சேர)

அடைதற் கரிய உலகத்தினை, மாலைபோல் புயத்தில் ஏந்தி -

பூமாலையைப்போல் தோளிற் றாங்கி, சொல்லுதற்கு அரிய வீரம்

உலகு எலாம் சுமப்ப வைத்தல் - சொல்லுதற்கொண்ணாத (தனது)

ஆணையை உலகத்தாரனைவரும் சுமக்குமாறு வைத்தலும் எ - று.

தேம் என்னும் இடப்பெயர் அத்துச் சாரியை பெற்று மகர

வீறும் சாரியை அகரமும் கெட்டுத் தேத்து என்றாயது, எளிதி னேந்தி

யென்பார் ‘மாலைபோல் ஏந்தி’ என்றார். வீரம் என்றது ஈண்டு

ஆணையை. இவ்விருசெய்யுளிலும் எண்ணும்மைகள் விரிக்க. (44)



* * *



(பா - ம்.) * சொல்லுதற்கரிய கீர்த்தி.





	 	 	 	 என்றிவை யாதி யாய வியற்குண முடைய னாகி

	நன்றிசெய் துலகுக் கெல்லா நாயக னொருவ னாகி

	நின்றிடு மிவற்குப் பின்னர் நீண்முடி கவித்து முன்னர்

	மன்றல்செய் கென்று சூழ்ந்து மதிஞரோ டுசாவி னானே.



(இ - ள்.) என்ற இவை ஆதியாய இயல் குணம்

உடையனாகி . என்று சொல்லப்பட்ட இவை முதலாகிய இயற்கைக்

குணங்கள் உடையவனாகி, உலகுக்கு எல்லாம் நன்றி செய்து - உலக

முழுதிற்கும் நன்மை புரிந்து, நாயகன் ஒருவனாகி நின்றிடும் - ஒரே

தலைவனாகி நிற்பான்; இவற்கு - (இங்ஙனமாய) இவனுக்கு, நீண்முடி

பின்னர் கவித்தும் - பெரிய மகுடத்தினைப் பின்பு சூட்டுவோம்; முன்னர் மன்றல் செய்க என்று சூழ்ந்து - முதற்கண் திருமணம்

செய்யப்பெறுக என்று ஆலோசித்து, மதிஞரோடு உசாவினான் -

அமைச்சரோடும் ஆராய்ந்தார் எ - று.

என்ற செய்க என்பவற்றின் அகரம் தொக்கது. என்று

என்பதனை எண்ணிடைச் சொல்லெனக் கொண்டு மேல் எண்ணிய

எல்லாவற்றோடும் கூட்டலுமாம். கவித்தும் : தன்மைப் பன்மை.

செயப்படுக வென்பது செய்கவென நின்றது; செய்கும் என்பது

விகாரமாயிற் றெனலுமாம். மதிஞர் - மதிநுட்பம் நூலோடுடைய

அமைச்சர். (45)

ஆகச் செய்யுள் - 965.



* * *





	 	 	 	 12. உக்கிரபாண்டியருக்கு வேல்வளைசெண்டு கொடுத்த படலம்



	 	 [அறுசீரடி யாசிரிய விருத்தம்]



உருக்குந் திறலுக் கிரவழுதி

யுதய மிதுவான் மதியுநதிப்

பெருக்கு்கரந்த சடைக்கற்றைப்

பெருந்தேர்ச் செழியர் பிரானவற்குச்

செருக்குஞ் செல்வ மணமுடித்துச்

செவ்வேல் வளைசெண் டளித்துள்ளந்

தருக்கு முடிதந் தரசுரிமை

தந்த செயலுஞ் சாற்றுவாம்.





(இ - ள்.) உருக்கும் திறல் உக்கிர வழுதி உதயம் இது -

(பகைவரைக்) கெடுக்கும் வலியுடைய உக்கிரகுமார பாண்டியனது

திருவவதாரமாகிய திருவிளையாடல் இதுவாகும்; வால் மதியும் நதிப்

பெருக்கும் கற்றைச் சடை கரந்த - வெள்ளிய சந்திரனையும் கங்கை

யாற்றின் பெருக்கையும் - திரண்ட சடையையும் மறைத் தருளிய

பெருந் தேர்ச் செழியர் பிரான் - பெரிய தேரினை யுடைய தென்னர்

பெருமானாகிய சுந்தரபாண்டியர், அவற்கு - அவ்வுக்கிர வழுதிக்கு,

செருக்கும் செல்வ மணம் முடித்து - களிப்பிற்குரிய திருமண

முடித்து, செவ்வேல் வளைசெண்டு அளித்து - சிவந்த வேற்படையையும் வளையையும் செண்டையும் கொடுத்து, உள்ளம்

தருக்கும் முடி தந்து - மனங் களிப்பதற் கேதுவாகிய திரு முடி

சூட்டி, அரசு உரிமை தந்த செயலும் சாற்றுவாம் - அரச வுரிமையும்

கொடுத்தருளிய திருவிளையாடலையும் கூறுவாம் எ - று.



உருக்கும் - புவியிலுள்ளாரை அன்பால் உருகச் செய்யும்

என்றுமாம்; "மண் கனிப்பான்" என்னும் சிந்தாமணித் தொடர்க்குக்

‘குழவிப் பருவத்தாலும் அரச நீரியாலும் வீடுபேற்றாலும் மண்ணை

யுருக்கு மவன்’ என்று நச்சினார்க்கினியர் கூறியவுரை இங்கு

நோக்கற் பாலது. வான்மதி - வானிலுள்ள மதி யென்றுமாம். இது

வால் எனப் பிரித்து, ஆல் அசை யெனினும் பொருந்தும். மதியும்

நதியும் கரந்த சடையை யுடைய சிவன் என்று கொண்டு,

சிவபெருமானாகிய செழியற்கு என்றுரைத்தலுமாம். பெருந்தேர் -

மகாரதம். குருதி தோய்வேலென்பார் ‘செவ்வேல்’ என்றார்.

உரிமையும் என உம்மை பிரித்துக் கூட்டப்பட்டது. (1)





	 	 	 வையைக் கிழவன் றன்னருமைக்

குமரன் றனக்கு மணம்புணர்ச்சி

செய்யக் கருதுந் திறனோக்கி

யறிஞ ரோடுந் திரண்டமைச்சர்

மையற் றழியா நிலத்திருவு

மரபுங் குடியும் புகழ்மையுநம்

ஐயற் கிசையத் தக்ககுலத்

தரசர் யாரென் றளக்கின்றார்.



	 	 	 	 (இ - ள்.) வையைக் கிழவன் - வையை யாற்றுக்

குரியனாகிய சுந்தரபாண்டியன், தன் அருமைக் குமரன் தனக்கு -

தன் அருமைப் புதல்வனுக்கு, மணம் புணர்ச்சி செய்யக் கருதும்

திறன் நோக்கி - திருமண முடிக்கக் கருதிய தன்மையை நோக்கி,

அமைச்சர் அறிஞரோடும் திரண்டு - மந்திரிகள் மூதறிஞரோடும்

கூடி, மை அற்று - குற்றமற்று, அழயா நிலத்திருவும் - அழயாத

நிலச் செல்வமும், மரபும் குடியும் புகழ்மையும் - மரபும் குடிப்

பிறப்பும் புகழும் ஆகிய இவற்றால், நம் ஐயற்கு இசையத் தக்க

குலத்து அரசர் - நம் இறைவனுக்குப் பொருந்தத் தக்க

குலத்தினையுமுடைய மன்னர், யார் என்று அளக்கின்றார் - யாவர்

என்று ஆராய்கின்றார் எ - று.

நதிகளை மகளிராக்கி அரசர்களை வையைக் கிழவன்,

காவிரிக் கிழவன் என்றிங்ஙனம் கூறுதல் மரபு; "கங்கை தன்னைப்

புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி" என்னும் ஆற்றுவரியுங்

காண்க. அரச குமாரர்க்கு மணம்புரிதல் முடிசூட்டுதல்

முதலியவற்றை அமைச்சரும் நகரத்து மாசனங்களும்

உள்ளிட்டாருடன் கலந்து சூழ்ந்து முடிப்பது பண்டு தொட்டுள்ள

வழக்கமாகும். அற்று என்னும் வினையெச்சம் அழியா என்பதன்

விகுதி கொண்டு முடியும்; இசையத் தக்க என்பதனோடு

இயைத்தலுமாம். மரபு - திங்கள் மரபு, பரிதி மரபு என்றாற்

போல்வன. ஆலுருபு விரித்துக் கொள்க. அளத்தல் - அறிவான்

ஒத்துப் பார்த்தல். (2)





	 	 	 தீந்தண் புனல்சூழ் வடபுலத்து மணவூ ரென்னுந் திருநகர்க்கு

வேந்தன் பரிதி திருமரபின் விளங்குஞ் சோம சேகரனென்

றாய்ந்த கேள்வி யவனிடத்துத் திருமா தென்ன வவதரித்த

காந்தி மதியை மணம்பேச விருந்தா ரற்றைக்

கனையிருள்வாய்.



(இ - ள்.) (ஆராய்ந்த வழி எல்லா வகையாலும் ஒத்தவன்),

தீந்தண் புனல் சூழ் வட புலத்து மணவூர் என்னும் திருநகர்க்கு

வேந்தன் - இனிய தண்ணிய நீரால் சூழப்பட்ட வடக்கண் உள்ள

கல்யாண புரம் என்னும் அழகிய நகரத்துக்கு மன்னனாகிய, பரிதி

திருமரபின் விளங்கும் சோம சேகரன் என்று - சூரியனது திருக்

குலத்தில் வந்து விளங்கா நின்ற சோமசேகரனென்னும் அரசனாவான்

என்று கருதி, ஆய்ந்த கேள்வி அவனிடத்து - ஆராய்ந்த

கேள்வியினையுடைய அம்மன்னனிடத்து, திருமாது என்ன அவதரித்த

காந்தி மதியை மணம் பேச இருந்தார் - திருமகளைப் போல

அவதரித்திருந்த காந்திமதியை மணம் பேசக் கருதியிருந்தார்கள்;

அற்றைக் கனை இருள்வாய் - அன்று செறிந்த இருளை யுடைய

நள்ளிரவில் எ - று.

வேந்தனாகிய சோமசேகரனென்று கருதி யென விரிக்க.

திருமாது - திருவாகிய மாது. கனைதல் - செறிதல். வடி வணங்கு

என்று பெயர் கூறுவர் பெரும்பற்றப் புலியூர் நம்பி. (3)





	 	 வெள்ளைக் களிற்றின் பிடர்சுமந்த குடுமிக் கோயின்

மேயவிளம்

பிள்ளைக் கதிர்வெண் மதிமௌலிப் பெருமா னிரவி

மருமானாம்

வள்ளற் கரத்தான் கனவிலெழுந் தருளி வானோர்

நனவிற்குங்

கள்ளத் துருவாந் திருமேனி காட்டி யிதனை விளம்புவார்.

(இ - ள்.) வெள்ளைக் களிற்றின் பிடர் சுமந்த குடுமிக்

கோயில் - வெள்ளை யானையின் பிடர் சுமந்த சிகரத்தை யுடைய

திருக்கோயிலில், மேய - வீற்றிருந்த, இளம்பிள்ளை - இளங் குழவி

யாகிய, வெள் கதிர் மதி - வெள்ளிய ஒளியை யுடைய சந்திரனை

யணிந்த, மௌலிப் பெருமான் - சடையை டைய சோமசுந்தரக்

கடவுள், இரவி மருமான் ஆம் வள்ளல் கரத்தான் - சூரியன் வழித்

தோன்றலாகிய வள்ளன்மையை யுடைய கையையுடைய

சோமசேகரனது, கனவில் எழுந்தருளி - கனவின்கண் எழுந்தருளி,

வானோர் நனவிற்கும் கள்ளத்து உருவாம் திருமேனி காட்டி - தேவர்கள் நனவிற்கும் கிட்டாது மறையும் திருவுருவமாகிய

திருமேனியைக் காட்டி, இதனை விளம்புவார் - இதனைக் கூறுவார்

எ - று.

மேய பெருமான் என வியையும். மருமான் - வழித் தோன்றல்.

வள்ளல் வண்மை யென்னும் பொருளில் முன்னும் வந்தது. வெளிப்பட்டு நின்ற வழியும் வானோரால் அறியலாகாத உருவ

மென்பார் "வானோர் நனவிற்கும் கள்ளத் துருவாம்" என்றார்;

"மன்றுளே மாலயன் றேட ஐயர்தாம் வெளியே யாடுகின்றாரை"

என்பதன் நயமும் ஓர்ந்துணர்க. (4)





	 	 	 அன்ன மிறைகொள் வயன்மதுரைச்

		சிவன்யா மரச நீயீன்ற

	பொன்னை யனையா டனைமதுரா

		புரியிற் கொடுபோய் மறுபுலத்து

	மன்னர் மகுட மணியிடற

		மழுங்குங் கழற்காற் சுந்தரனாந்

	தென்னர் பெருமான் குமரனுக்குக்

		கொடுத்தி யென்று செப்புதலும்.

	 	 	 (இ - ள்.) அரச - மன்னனே, யாம் அன்னம் இறைகொள்

வயல் மதுரைச் சிவன் - யாம் அன்னங்கள் தங்குதலைக் கொண்ட

கழனிகள் சூழ்ந்த மதுரைப் பதியிலிருக்கும் சிவபிரான், நீ ஈன்ற

பொன்னை அனையாள் தனை - நீ பெற்ற திருமகளை யொத்த

காந்திமதியை, மதுரா புரியில் கொடுபோய் - மதுரைப் பதிக்கு

அழைத்துக் கொண்டு சென்று, மறு புலத்து மன்னர் மகுடமணி இடற

- வேற்று நாட்டு மன்னர்களின் முடியிலுள்ள மணிகள் (அவர்கள்

வணங்குங்கால்) இடறுதலால், மழுங்கும் கழல்கால் - தேய்கின்ற

வீரக் கழலை யணிந்த காலினை யுடைய, சுந்தரன் ஆம் தென்னர்

பெருமான் குமரனுக்கு - செழியர் பெருமானாகிய சுந்தர

பாண்டியனுடைய திருக்குமாரனுக்கு, கொடுத்தி என்று செப்புதலும் -

கொடுப்பாய் என்று கூறிய வளவில் எ - று.

"அன்னம் பயில்பொழி லாலவாயின்

மன்னிய சிவன்யான்"

எனத் திருமுகப் பாசுரத்தில் தொடர் ஈண்டுச் சிந்திக்கற்பாலது;

ஆம் என்பது பிரித்துக் கூட்டப்பட்டது. கொடுத்தி : ஏவலொருமை.

இ : விகுதி; த் : எழுத்துப் பேறு. செப்புதலும் : வினையெச்சம். (5)





	 	 	 உள்ளக் கமல முககமல முடனே மலர விருதடங்கண்

	அள்ளற் கமல மலர்ந்துதன தங்கைக் கமல முகிழ்த்தெழுந்து

	வள்ளற் பரமன் கருணையெளி வந்த செயலை நினைந்தபின்

	வெள்ளத் தழுந்தி யெழுந்திரவி வேலை முளைக்கும் வேலையினில்.

	 	 	 		 (இ - ள்.) உள்ளக் கமலம் முக கமலம் உடனே மலர -

நெஞ்சத் தாமரை முகத்தாமரை யுடனே மலரா நிற்க, இருதடம் கண்

அள்ளல் கமலம் மலர்ந்து - சேற்றிலுண்டாகிய தாமரை மலர்

போலும் பெரிய இரு கண்களும் விழித்து, தனது அம் கைக்கமலம்

முகிழ்த்து எழுந்து - தனது அழகிய கைத் தாமரைகளைக் கூப்பி

எழுந்து; வள்ளல் பரமன் கருணை எளி வந்த செயலை நினைந்து -

வள்ளலாகிய சிவபெருமான் கருணை தனக்கு எளிதிற் கிட்டிய

செயலை நினைந்து, அன்பின் வெள்ளத்து அழுந்தி எழுந்தது -

அன்பாகிய வெள்ளத்தில் மூழ்கி யெழுந்து, இரவி வேலை

முளைக்கும் வேலையினில் - சூரியன் கடலிற் றோன்றும் வேளையில்

எ - று.

கமலக் கண் மலர்ந்து என வியைக்க. கண் மலர்த்ல் -

விழித்தல். எளிவந்த : ஒரு சொல். தடங்கண் அள்ளற் கமலம்

மலர்ந்து அங்கைக் கமலம் முகிழ்த்து என்பது பொருள் முரண்.

வேலை முளைக்கும் வேலையினில் என்பது ஓர் வகை எதுகை

நயம். (6)





	 	 	 நித்த நியமக் கடனிரப்பி நிருப னமைச்ச ரொடுநான்கு

பைத்த கருவிப் படையினொடு பலவே றியமுங் கலிப்பத்தன்

பொய்த்த மருங்குற் றிருமகளைப் பொன்ன னாரோ

டிரதமிசை

வைத்துமணஞ்சேர் திருவினொடும் மதுரை நோக்கிவழக்

கொண்டான்.

	 	 	 		 (இ - ள்.) நித்தம் நியமக் கடன் நிரப்பி - நாடொறுஞ்

செய்யும் நியமமாகிய கடன்களைக் குறைவின்றி முடித்து, நிருபன் -

சோம சேகரன், அமைச்சரொடு நான்கு பைத்த கருவிப்

படையினொடு - மந்திரிகளோடும் நான்காகிய பரந்த

சேனைகளோடும், பலவேறு இயமும் கலிப்ப - பல வேறு பட்ட

இயங்களும் ஒலிக்க, தன் பொய்த்த மருங்குல் திருமகளை -

பொய்யாகிய இடையினை யுடைய தன் புதல்வியாகிய காந்திமதியை,

பொன் அனாரோடு - திருமகன் போலும் தோழி களோடு, இரத

மிசை வைத்து - தேரின்மேல் வைத்து, மணம் சேர் திருவினொடு

மதுரை நோக்கி வழிக்கொண்டான் - திருமணத்திற்குப் பொருந்திய

செல்வத்தோடு மதுரைப்பதியை நோக்கிச் செல்லுதலுற்றான் எ - று.

பைத்த - பரந்த வென்னும் பொருட்டு, கருவியாகிய

படையென இரு பெயரொட்டு; கருவி சேனை யாதலை "பொருள்

கருவி காலம்" என்னும் திருக்குறளானறிக. பொய்த்த - இடை

யுண்டென்பதே பொய்யாகிய; இடை மிகவும் சிறிதா யிருத்தலை

அதிசயோக்தி வகையால் இங்ஙனம் கூறுவர்;

"கண்கொளா நுடங் கிடையை

உண்டெனத் தமர்மதிப்பர் நோக்கினார் பிறரெல்லாம்

உண்டில்லை யெனவைய மல்லதொன் றுணர்வரிதே"



என்பது சீவகசிந்தாமணி. (7)





	 	 	 நென்ன லெல்லை மணம்பேச

		 நினைந்த வாறே யமைச்சர்மதி

	மன்னர் பெருமான் றமரோடு

		 மணவூர் நோக்கி வழிவருவார்

	அன்ன வேற்தன் றனைக்கண்டா

		 ரடல்வேற் குமர னனையானெந்

	தென்னர் பெருமான் குமரனுக்குன்

		 றிருவைத் தருதி யெனவனையான்.

	 	 	 		 (இ - ள்.) அமைச்சர் - மந்திரிகள், நென்னல் எல்லை

மணம் பேச நினைந்தவாறே - நேற்றைப் பொழுதில் மணவினை

பேசுதற்கு நினைந்த வண்ணமே, மதி மன்னர் பெருமான் தமரோடும்

- சந்திர மரபில் வந்த அரசர் பெருமானாகிய சுந்தரபாண்டியனுடைய

சுற்றத்தாரோடும், மணவூர் நோக்கி வழி வருவார் - மணவூரை

நோக்கி வழிக்கொண்டு வருகின்றவர்கள், அன்னவேந்தன்தனைக்

கண்டார் - அச்சோமசேகர மன்னனைக் கண்டு, அடல் வேல்

குமரன் அனையான் - வெற்றி பொருந்திய வேலை யேந்திய முருகக்

கடவுளை ஒத்தவனாகிய, எம தென்னர் பெருமான் குமரனுக்கு - எம்

பாண்டியர் பெருமான் திருப்புதல்வனாகிய உக்கிரவழுதிக்கு, உன்

திருவைத் தருதி என - உன் புதல்வியைத் தருவாய் என்று கூற,

அனையான் - அம் மன்னன் எ - று.

அமைச்சர் வருகின்றவர் கண்டு தருதியென என்றும்,

குமரனனை யானாகிய குமரனுக்கு என்றும் இயைக்க. வருவார் :

வினைப்பெயர். கண்டார் : எச்சமுற்று. (8)





	 	 	 குலனங் குடியுங் கனவின்கட்

		 கொன்றை முடியார் வந்துரைத்த

	நலனுங் கூறி மணநேர்ந்து

		 நயப்ப வதனை நன்முதியோர்

	புலனொன் றுழையர் தமைவிடுத்துப்

		 பொருனைத் துறைவர்க் குணர்த்திவரு

	வலுனுந் தயில்வேன் மன்னனொடு

		 மதுரை மூதூர் வந்தணைந்தார்.

	 	 	 	 (இ - ள்.) கனவின்கண் கொன்றை முடியார் வந்து உரைத்த

- (நேற்றிரவு) கனவினிடத்துக் கொன்றை வேணியர் எளிவந்து கூறி

யருளிய, குலனும் குடியும் நலனும் கூறி - குலமும் குடிப்பிறப்பும்

மேம்பாடும் கூறி, மணம் நேர்ந்து நயப்ப - (வினவிய) மணத்திற்கு

உடன் பட்டு விரும்ப, அதனை - அச்செய்தியை, நல் முதியோர் -

நல்லறிவுடைய முதியோர்கள், புலன் ஒன்று உழையர் தமை விடுத்து

- அறிவு பொருந்திய தூதரை அனுப்பி, பொருளைத் துறைவற்கு

உணர்த்தி - பொருனை நீர்த்துறையையுடைய சுந்தரபாண்டியனுக்கு

அறிவத்து, வரு வலன் உந்து அயில் வேல் மன்னனொடும் -

தம்மொடு வருகின்ற வெற்றியுண்டாகப் (பகைவர்மேற்) செலுத்தப்

படும் கூரிய வேற்படையையுடைய சோமசேகர மன்னனோடும்,

மதுரை மூது ஊர் வந்தணைந்தார் - தொன்மையுடையதாகிய மதுரை

நகரத்தை வந்தடைந்தார்கள் எ - று.

குலனும் குடியும் நலனும் கொன்றை முடியார் வந்துரைத்

தமையைக் கூறியென்பது கருத்தாகக் கொள்க; தன் குலனையும்,

குடியையும், உரைத்த நலனையும் கூறி யென்றுமாம். புலனொன்றல் -

மனம் வேறுபடாமையுமாம். (9)





	 	 	 இரவி மருமான் மதிமருமா

		 னெதிரே பணியத் தழீடமுகமன்

	பரவி யிருக்கை செலவுய்த்துப்

		 பாண்டி வேந்த னிருந்தான்மேல்

	விரவி யமைச்சர் திருமுகங்கள்

		 வேந்தர் யார்க்கும் விடுத்துநகர்

	வரைவு நாள்செய் தணிசெய்ய

		 மன்றல் முரச மறைவித்தார்.

	 	 	 		 (இ - ள்.) இரவி மருமான் மதி மருமான் எதிரே பணிய -

சூரியன் வழித்தோன்றலாகிய சோமசேகரன் சந்திரன் வழித்

தோன்றலாகிய சுந்தரபாண்டியனை எதிரே சென்று வணங்க, பாண்டி

வேந்தன் - அப் பாண்டிமன்னன், தழீஇ முகமன் பரவி - அவனைத்

தழுவி உபசார மொழிகள் கூறி, இருக்கை செல உய்த்து இருந்தான்

- அவனுக்கு அமைத்த இருப்பிடத்திற் செல்லுமாறு அனுப்பி

யிருந்தான்; மேல் - பின்பு, அமைச்சர் விரவி - மந்திரிகள் தம்முட்

கூடி, வரைவுநாள் செய்து - திருமணநாளை வரையறுத்து, வேந்தர்

யார்க்கும் திருமுகங்கள் விடுத்து - அரச ரனைவருக்கும் திருமண

வோலை போக்கி, நகர் அணி செய்ய மன்றல் முரசம் அறைவித்தார்

- நகரை அலங்கரிக்கு மாறு மண முரசம் அறைவித்தார்கள் எ - று.

முகமன் பரவி - இன்மொழி கூறி. வரைவுநாள் - மணநாள்.

செய்தல் - அறுதியிடல். (10)





	 	 	 மாடம் புதுக்கிப் பூகதமுங்

கதலக் காடு மறுகெங்கும்

நீட நிரைத்துப் பாலிகையு

நிறைபொற் குடமு முறைநிறுத்தி

ஆடு கொடியுந் தோரணமும்

புனைவித் தழகுக் கழகாகக்

கூட நெருங்கு நகரைமணக்

கோலம் பெருகக் கொளுத்தினார்.



	 	 	 	 	 (இ - ள்.) மாடம் புதுக்கி - (அந்நகரத்தார்) தங்கள் தங்கள்

மாளிகைகளைச் சுண்ண முதலியவற்றாற் புதுக்கி, பூகதமும்

கதலிக்காடும் மறுகு எங்கும் நீட நிரைத்து - கமுகமரங்களையும்

வாழைமரக் காடுகளையும் வீதிகளெங்கும் மிக வரிசையாக நிறுத்தி,

பாலிகையும் பொன்நிறை குடமும் முறை நிறுத்தி - முளைப்

பாலிகையையும் பொன்னாலாகிய நிறை குடங்களைம் முறைப்படி

வேதிகைதோறும் அமைத்து, ஆடு கொடியும் தோரணமும் புனை

வித்து - அசைகின்ற கொடிகளையும் தோரணங்களையும் கட்டி,

அழகுக்கு அழகாக - அழகக்கு அழகு செய்பவராக, கூடம்

நெருங்கும்நகரை - கூடங்கள் நெருங்கிய அப்பதியை, மணக்கோலம்

பெருகக் கொளுத்தினார் - திருமண அழகு பொலிய

அலங்கரித்தார்கள் எ-று.

பூகதம், தகரம விரித்தல். மிகுதி தோன்றக் ‘காடு’ என்றார்

நீட - மிக. இயற்கையின் அழகெல்லாம் முற்றுப்பெற்ற அந்நகர்க்கு

மேலும் அழகு செய்தாரென்பார் ‘ழேகுக் கழகாக’ என்றார். கூடம் -

மண்டபம் முதலாயின. (11)





	 	 	 தென்ற னாடன் றிருமகளைத்

		 தேவர் பெருமான் மணம்புரிய

	மன்ற லழா லொருநகரொப்

		 பதிக மின்றி மதுரைநகர்

	அன்று தானே தனக்கொப்ப

		 தாகும் வண்ண மணியமைத்தார்

	இன்று தானே தனக்கதிக

மென்னும் வண்ண மெழிலமைத்தார்.



(இ - ள்.) தென்றல் நாடன் திருமகளை - தென்றல்

தோன்றும் பாண்டி நாட்டினை உடையவனாகிய மலயத்துவசன்

திருமகளாகிய தடாதகைப் பிராட்டியாரை, தேவர் பெருமான்

மணம்புரிய - தேவ தேவனாகிய சுந்தரபாண்டியன் திருமணம் புரிய,

மன்றல் அழகால் - அத் திருமண அழகினால், ஒரு நகர் ஒப்பு

அதிகம் இன்றி - மற்றொரு நகரம் ஈடும் எடுப்புமில்லையாக, மதுரை

நகர் தனக்குத் தானே ஒப்பது ஆகும் வண்ணம் - மதுரைப்

பதியானது தனக்குத்தானே ஒப்பாகுமாறு, அன்று அணி அமைத்தார்

- அந்நாளில் அணி செய்தார்கள்; இன்று - இப்பொழுது, தனக்குத்

தானே அதிகம் என்னும் வண்ணம் எழில் அமைத்தார்.

தனக்குத்தானே மிக்கது என்னும்படி அழகு செய்தார்கள் எ - று.

தென்றல் - தெற்கிலிருந்து வரும் காற்று. பாண்டிய நாடு

தெற்கெல்லையிலுள்ளதாகலின் அதனைத் தென்றல் நாடு என்றார்.

ஒரு நகர் - பிறிதொரு நகரும். ஒப்பதிகம் இன்றி யென்றமையாலே

தனக்குத் தானே ஒப்பென்பது பெறப்படுமாயினும் விளங்குதற்குப்

பின்னும் கூறினார். ஒப்பது, அது : பகுதிப்பொருள் விகுதி; தன்னை

யொப்பது தானேயாகும் வண்ணம் எனினுமாம். தனக்கு அதிகம் -

தன்னினும் அதிகம். (12)





	 	 [கலிவிருத்தம்]



முன்னர் மாலை முடியணி சுந்தரத்

தென்ன ரேற்றின் றிருமுகங் கண்டுதாழ்ந்

தன்ன வாசக முட்கொண் டயற்புல

மன்னர் மாதவர் யாரும் வருவரால்.

(இ - ள்.) மாலைமுடி அணி - மாலை சூழ்ந்த முடியினை

அணிந்த, சுந்தரத்தென்னர் ஏற்றின் திருமுகம் - ஆண்சிங்கம்

போலும் சுந்தர பாண்டியனது திருமுகத்தை, முன்னர் கண்டு தாழ்ந்து

- தமது முன் கண்டு வணங்கி, அன்ன வாசகம் உட்கொண்டு -

அதில் வரைந்த வாசகங்களை மனத்திற் கொண்டு, அயல்புல மன்னர்

யாவரும் பெரிய தவத்தினையுடைய முனிவர் யாவரும்

வருகின்றார்கள் எ - று.

மாலையினையும் முடியினையும் அணிந்த வென்றுமாம்.

பாண்டியருள் ஏறாகிய சுந்தரனென்க. திருமுகம் - திருமணவோலை.

கண்டு முன்னர்த் தாழ்ந்து என்றலுமாம். யாவரும் என்பது

யாருமென்றாயிற்று : எஞ்சாமைப் பொருட்டு; யாருமென்பதனை

மன்னரோடுங்கூட்டுக. ஆல் : அசை. (13)





	 	 	 புரவி வெள்ளமும் போர்க்கரி வெள்ளமும்

	வரவிற் கால்வலி* மள்ளரின் வெள்ளமும்

	வரவி யாழய வெள்ளமு முள்ளுற

	இரவி தன்வழித் தோன்றல்வந் தெய்தினான்.

		 	 		 (இ - ள்.) புரவி வெள்ளமும் போர்க்கரி வெள்ளமும் -

குதிரை வெள்ளமும் போர் செய்தலையுடைய யானை வெள்ளமும்,

வரவில் கால்வலி மள்ளரின் வெள்ளமும் - விரைந்த செலவில்

காற்றினைப் போலும் வலியினையுடைய வீரர்களின் செய்யமும்

ஆகிய இவற்றுடன், ஆழிய வெள்ளமும் விரவி உள்ளுற - தேர்

வெள்ளமும் கலந்து உள்ளே பொருந்த (இந்நால்வகைச்

சேனையுடன்), இரவிதன் வழித்தோன்றல் வந்து எய்தினான் -

சூரியன் வழித்தோன்றலாகிய சோழ மன்னன் வந்து சேர்ந்தான்

எ - று.

வெள்ளம் : ஒரு பேரெண்; ஈண்டு அளவில்லன வென்னும்

பொருட்டு. கால்வலி - தாள் வலியுமாம். ஆழிய வெள்ளம் -

உருள்களை யுடைய வெள்ளம். ஆவது தேர் வெள்ளம்; அ :

அசையுமாம்; கடல் வெள்ளமும் கீழ்ப்பட வென்றுரைப்பாருமுளர்.

வரைவில் கால்வலி என்று பாடங்கொண்டு, அளவில்லாத

கால்வலியையுடைய என்றுரைப்பர் ஒரு சாரார். (14)





	 	 	 	 கோடு வில்லொடு மேகக் குழாங்கண்மின்

	நீடு வாளொடு நேர்ந்தென மார்புதாழ்ந்

	தாடு குண்டலக் காதுடை யாடவர்

	சேட னீகத்துச் சேரன்வந் தீண்டினான்.

	 	 (இ - ள்.) மேகக் குழாங்கள் - மேகக் கூட்டங்கள், கோடு

வில்லொடும் மின் நீடு வாளொடும் நேர்ந்தென - வளைந்த

வில்லோடும் மின்னலாகிய மிக்க வாளோடும் வந்தாற்போல

(வில்லோடும் வாளோடும் வந்த), மார்பு தாழ்ந்து ஆடு குண்டலக்

காது உடை - மார்புவரை தொங்கி அசையும் குண்டலத்தை யணிந்த

காதுகளையுடைய, ஆடவர் - வீரர்களாகிய, சேடு அனீகத்து -

பெரிய சேனையையுடைய, சேரன் வந்து ஈண்டினான் - சேரமன்னன்

வந்து சேர்ந்தான் எ - று.

கருநிறமுடைய வீரர்கள் வில்லும் வாளும் ஏந்தி வருதற்குக்

கரிய முகில் இந்திர வில்லோடும் மின்னலோடும் வருதல் உவமம்.

உவமையின்கண் வில்லொடும் வாளொடும் என அடையடுத்தமையால்

அவை பொருளுக்குங் கொள்ளப்பட்டன. நேர்ந்தென : விகாரம்.

உடைய என்பது ஈறு தொக்கது. ஆடவர் - வீரர். சேடு - பெருமை.

(15)





	 	 	 கடலு முள்ளமுங் காற்றும்பல் வண்ணமும்

	உடலுங் கொண்டென* வுந்துறு வாம்பரிப்

	படுக டற்குட் பரிதியிற் றோன்றினான்

	அடுப ரிப்பதி யாகிய வேந்தனே.



(இ - ள்.) கடலும் உள்ளமும் காற்றும் - கடலும் மனமும்

காற்றுமாகிய இம்மூன்றும், பல் வண்ணமும் உடலும் கொண்டென -

பல நிறமும் பல உடலும் கொண்டாற்போல, உந்துறு வாம்பரி படு

கடற்குள் - செலுத்தப்படுகின்ற தாவும் குதிரைப்படையாகிய ஆழ்ந்த

கடலினுள், அடு பரிப்பதி ஆகிய வேந்தன் - கொல்லுதலை யுடைய

துரகபதியாகிய மன்னன், பரிதியில் தோன்றினான் - ஆதத்தனைப்

போலத் தோன்றி வந்தான் எ - று.

குதிரைகள் அணியணியாய் அளவின்றி யிருத்தலின் அலை

வரிசையுடன் கூடிய அளவில்லாத கடல்உருவு கொண்டாற்போல

எனவும், விரைந்த செலவுடைமையால் உள்ளமும் காற்றும்

உருவுகொண்டாற் போல எனவும் உரைக்கப்பட்டன. குதிரைகள்

பலநிறமுடையவாகலின், ‘பல்வண்ணமும் உடலுங் கொண்டேன’

என்றார். கொண்டாலென என்பது விகாரமாயிற்று. உந்துதல் -

செலுத்துதல். வாவும் என்பதன் ஈற்றய லுயிர்மெய் கெட்டது. படு,

அடு என்பன முறையே கடலுக்கும் பரிக்கும் அடை. இச்செய்யுள்

இல்பொருளுவமையணி. (16)



* * *



(பா - ம்.) * கொண்டன.





	 	 அலகி லாவுத யந்தொறு மாதவர்

அலகி லாருதித் தென்னப்பொன் னோடைசேர்

அலகி லானைய னீகமொ டெய்தினான்

அலகி லாற்றற் கயபதி யண்ணலே.



(இ - ள்.) அலகு இலா உதயம் தொறும் - அளவில்லாத

உதய மலைதோறும், அலகு இலார் ஆதவர் உதித்தென்ன -

அளவில்லாத சூரியர் தோன்றினாற்போல, பொன் ஓடை சேர் அலகு

இல் ஆனை அனீகமொடு - பொன்னாலாகிய பட்டமணிந்த

அளவிறந்த யானைப் படையொடும், அலகு இல் ஆற்றல் கயபதி

அண்ணல் எய்தினான் - அளவற்ற வலியையுடைய கயபதி என்னும்

மன்னன் வந்து சேர்ந்தான் எ - று.

உதயம் என்பது உதயஞ் செய்யும் மலைக்காயிற்று. ஓடை -

நெற்றியிலணியும் பட்டம். யானைகட்கு உதய வெற்புக்களும், பொன்

னோடைகட்கு ஆதித்தர்களும் உவமம். அலகிலாராகியய ஆதவர்

என்க. உதித்தென்ன : விகாரம். யானை ஆனையென்றாயிற்று.

இதுவும் இல்பொருளுவமையணி. (17)





	 	 	 தொக்க மள்ள ரடிப்படு தூளிப்போய்த்

	திக்க டங்க விழுங்கித் திரைக்கடல்

	எக்கர் செய்ய வெழுந்தியங் கல்லென

	நக்க வேற்கை நரபதி நண்ணினான்.

	 	 	 		 (இ - ள்.) தொக்க மள்ளர் அடிப்படு தூளிபோய் -

நெருங்கிய வீரர்களின் அடிகளாலெழுந்த புழுதிபோய், திக்கு

அடங்க விழுங்கி - திசைகள் அனைத்தையும் மூடி, திரைக்கடல்

எக்கர் செய்ய - அலைகளை யுடைய கடலைத் திடர் செய்யவும்,

எழுந்து இயம் கல்லென எங்கும் - பரவி இயங்கள் கல்லென்று

ஒலிக்கவும், நக்க வேல் கை நரபதி நண்ணினான் - விளங்கிய

வேற்படையை ஏந்திய கையையுடைய நரபதி யென்னும் அரசன்

வந்து சேர்ந்தான் எ - று.

நகுதல் - ஒளிவிடுதல். இச் செய்யுள் உயர்வு நவிற்சியணி.(18)





	 	 	 மீன வேலையிற் கந்துக மேற்கொடு

	கூனல் வார்சிலை வஞ்சக் கொடுஞ்சமர்க்

	கான வாழ்க்கை யரட்டக் கரும்படை

	மான வேற்குறு மன்னவர் நண்ணினார்.

		 	 		 (இ - ள்.) மீனவேலையில் கந்துகம் மேற்கொடு -

மீன்களையுடைய கடலையொத்த குதிரைமேற் கொண்டு, கூனல்

வார்சிலை - வளைந்து நீண்ட வில்லாற்புரியும், கொடும் வஞ்ச சமர்

- கொடிய வஞ்சப்போரினையும், கான வாழ்க்கை - காட்டில் வாபம்

வாழ்க்கையையும் உடைய, அரட்டக் கரும்படை - குறும்பராகிய

கரிய படையுடன், மானவேல் குறுமன்னவர் நண்ணினார் - வலிய

வேற்படையையுடைய குறுநில மன்னர்கள் வந்து சேர்ந்தார்கள்

எ - று.

மீன் என்னுந் தமிழ்ச் சொல் மீனமென வடமொழியிற்றிரிந்தது.

வேலை போலும் கரும்படையெனக் கூட்டலுமாம். சிலையையும் என

எண்ணுதலும், சமர்க்கு ஆன எனப் பிரித்துப் போருக் கமைந்த

என்று கூறுதலும் ஆம். அரட்டர் - துட்டர்;

"அரட்ட ரைவரை யாசறுத் திட்டு"



என்பது தேவாரம்; அரட்டராகிய குறுமன்னவர் என இயைத்தலுமாம்;

இதற்கு அரட்டர் குறுநில மன்னர் என்னும் பொருட்டு. (19)





	 	 	 சீனர் சோனகர் சிங்களர் கொங்கணர்

	மான வேல்வல மாளவர் சாளுவர்

	தான மாநிரைச் சாவக ராதியாம்

	ஏனை நாட்டுள மன்னரு மீண்டினார்.



(இ - ள்.) சீனர் சோனகர் சிங்களர் கொங்கணர் - சீனரும்

சோனகரும் சிங்களரும் கொங்கணரும், மானவேல் வல மாளவர்

சாளுவர் - வலிய வேற் போரில் வல்ல மாளவரும் சாளுவரும்,

தானம் மா நிரைச் சாவகர் ஆதியாம் - மத நீரினையுடைய யானைக்

கூட்டத்தையுடைய சாவகரும் முதலாகிய, ஏனை நாட்டு உள

மன்னரும் ஈண்டினார் - மற்றை நாட்டிலுள்ள அரசர்களும் வந்து

சேர்ந்தார்கள் எ - று.

மானம் - பெருமையுமாம். சாவகம - தெற்கே கடல் நடுவண்

உள்ளதொரு நாடு. (20)





	 	 	 நூலொ டுந்துவக் குண்டு நுடங்குமான்

	றோலர் தூங்கு சுருக்குடைத் தானையர்

	கோல முஞ்சியர் கிஞ்சுகக் கோலினர்

	நாலு நூல்பயி னாவினர் நண்ணினார்.



(இ - ள்.) நூலொடும் துவக்குண்டு நுடங்கும் மான்தோலர்

பூணூலுடன் கட்டுண்டு அசையும் மான்றோலையுடையவரும், தூங்கு

சுருக்குடைத் தானையர் - (முன்னே) தொஙகுகின்ற மடித்

தலையுடைய ஆடையினரும், கோல முஞ்சியர் - அழகிய முஞ்சிப்

புல்லாலாகிய அரைஞாணை யுடையவரும், சிஞ்சுகக் கோலினர் -

முள் முருக்கங் கோலினை யுடையவரும், நாலு நூல் பயில் நாவினர்

நண்ணினார் - நான்கு மறைகளையும் பயிலுகின்ற நாவினை

யுடையவரும் ஆகிய மாணவர்கள் வந்து சேர்ந்தார்கள். எ - று.

சுருக்கு - கொய்சகம். முஞ்சி - ஒருவகைப் புல். சிஞ்சுகம் -

பலாசம். மாணவகராவார் பிரமசாரிகள்; இவர் ஆசாரியனிடத்திருந்து

ஓதுதலும் விரதங்காத்தலுமாகிய ஒழுக்கத்தினையுடையர். (21)





	 	 	 வட்ட நீர்க்கலக் கையினர் வார்ந்துதோள்

	விட்ட குண்டலக் காதினர் வேட்டதீத்

	தொட்ட கோலினர் வேள்வியிற் சுட்டநீ

	றிட்ட நெற்றிய ரில்லொடு நண்ணினார்.



(இ - ள்.) வட்டம் நீர்க்கலம் கையினர் - வட்டமாகிய

கமண்டல மேந்திய கையினரும், வார்ந்து தோள்விட்ட குண்டலக்

காதினர் - நீண்டு தோல்வரையும் தொங்கவிட்ட குண்டலத்தை

யுடைய செவியினரும், வேட்ட தீ தொட்ட கோலினர் - வேள்வி

செய்வதற்குக் கருவியாகிய தீக்கடை கோலினரும், வேள்வியில் சுட்ட

நீறு இட்ட நெற்றியர் - வேள்வியின்கண் நீற்ற திருநிற்றினயணிந்த

நெறறியினரும் ஆகிய வானப் பிரத்தர்கள், இல்லொடு நண்ணினார்

- மனைவியரோடும் வந்து சேர்ந்தார்கள் எ - று.

நீர்க்கலம் - நீரினையுடைய கமண்டலம்; இது கரகமெனவும்

குண்டிகையெனவும் படும்; இதனை உறியின்கண் வைத்து எடுத்துச்

செல்வர். தோள்காறும் தொங்குமாறிட்டவென்க. வேட்ட என்பது

வேட்கும் கருவியாகிய வென்னும் பொருளில் வந்தது. தீத்தொட்ட

கோல் - தீப்பொருந்திய கோல்; தீக்கடைபோல். வானப்பிரத்தராவார்

இல்லை விட்டுத் தீயொடு வனத்தின்கட் சென்று மனைவி வழிபடத்

தவஞ்செய்யும் ஒழுக்கத்தினையுடையார். (22)





	 	 	 முண்ட நெற்றியர் வெண்ணிற மூரலர்

	குண்டி கைக்கையர் கோவணம் வீக்கிய

	தண்டு கையர்கற் றானையர் மெய்யினைக்

	கண்டு பொய்யினைக் காய்ந்தவர் நண்ணினார்.

	 	 	 		 (இ - ள்.) முண்டம் நெற்றியர் - திருநீ றணிந்த

நெற்றியினரும், வெள் நிற மூரலர் - வெள்ளிய நிறத்தினையுடைய

பல்லினரும், குண்டிகை கையர் - கமண்டல மேந்திய கையினரும்,

கோவணம் வீக்கிய தண்டு கையர் - கோவணம் யாத்த கோலினை

யேந்திய கையினரும், கல் தானையர் - கல்லாடையினரும்,

மெய்யினைக் கண்டு பொய்யினைக் காய்ந்தவர் - மெய்ப்பொருளை

யுணர்ந்து பொய்ப் பொருளை வெறுத்தவரும் ஆகிய துறவினர்,

நண்ணினார் - வந்து சேர்ந்தார்கள் எ - று.

மூரல் - புன்னகையுமாம். கற்றானை - காவிக்கற் குழம்பிற்

றோய்த்த ஆடை;

"கற்றோய்த் துடுத்த படிவப் பார்ப்பான்"

என்பது முல்லைப்பாட்டு. பொய்யாவன நிலையில்லாதன.

துறவினராவார் முற்றத் துறந்த யோக வொழுக்கத்தினர்;

சன்னியாசிகள். (23)





	 	 	 தீந்தண் பாற்கடல் செந்துகிர்க் காட்டொடும்

	போந்த போன்மெயிற் புண்ணியப் பூச்சினர்

	சேந்த வேணியர் வேத சிரப்பொருள்

	ஆய்ந்த கேள்வி யருந்தவ ரெய்தினார்.

	 	 		 (இ - ள்.) தீந்தண்பால் கடல் செந்துகிர்க் காட்டொடும்

போந்த போல் - இனிய குளிர்ந்த பாற்கடலானது சிவந்த

பவளக்காட்டொடும் வந்ததுபோல், மெய்யில் புண்ணியப் பூச்சினர் -

மேனியில் திருநீறு தரித்தவரும், சேந்த வேணியர் - சிவந்த

சடையினை உடையவரும் ஆகிய, வேத சிரப்பொருள் ஆய்ந்த

கேள்வி - உபநிடதப் பொருளை ஆராய்ந்த கேள்வியையுடைய,

அருந்தவர் எய்தினார் - அரிய தவத்தினையுடைய சைவ

முனிவர்கள் வந்து சேர்ந்தார்கள் எ - று.

நீறு பூசிய திருமேனிக்குப் பாற்கடலும், செஞ்சடைக்குத்

துகிர்க்காடும் உவமம்; புண்ணியம் நீறாதல்.

"புண்ணியமாவது நீறு"

என்னும் தமிழ்மறையானு மறிக; முன்னும் உரைக்கப்பட்டது.

போந்தது என்பது ஈறு தொக்கது. சேந்த : சிவந்த என்பதன் மரூஉ.

கேட்டு ஆராய்ந்ததனை ‘ஆய்ந்த கேள்வி’ என்றார். உபநிடதப்

பொருளாகிய சிவபிரானை ஆராய்தற் கேதுவாகிய சிவாகமக்

கேள்வியுடைய என்றுரைப்பாருமுளர். இல் பொருளுவமை. (24)





	 	 	 ஆதி சைவர் முதற்சைவ ரைவருங்

	கோதி லாவகச் சைவக் குழாங்களும்

	பூதி மேனியர் புண்ணிய வைந்தெழுத்

	தோது நாவின ரொல்லைவந் தெய்தினார்.



(இ - ள்.) ஆதிசைவர் முதல் சைவர் ஐவரும் - ஆதிசைவர்

முதலிய ஐவகைச் சைவர்களும், கோது இலா அகச் சைவக்

குழாங்களும் - குற்றமில்லாத அகச் சமயிகளாகிய அறுவகைச்

சைவக் கூட்டத்தாரும், பூதி மேனியர் - நீறு பூசிய மேனியராயும்,

புண்ணிய ஐந்து எழுத்து ஓது நாவினர் - புண்ணிய வடிவமாகிய

திருவைந்தெழுத்தினைப் பயிலும் நாவினையுடையராயும், ஒல்லை

வந்து எய்தினார் - விரைவில் வந்து சேர்ந்தார்கள் எ - று.

சைவ ரைவராவார் ஆதி சைவர், மகா சைவர்,அநுசைவர்,

அவாந்தரசைவர், பிரசவசைவர் என்போரென்றும்; அநாதி

சைவனாகிய சிவனை யருச்சிக்கும் சிவவேதியர் ஆதி சைவரென்றும்;

சிவ தீக்கை பெற்ற வைதிகப் பிராமணர் மகா சைவரென்றும்,

இங்ஙனமே சிவ தீக்கை பெற்ற ஏனையர் ஏனைய சைவப் பெயர்

கட்கு உரிய ராவாரென்றும் கூறுப. ஆதி சைவப் பெயரொன்றுமே

இப்பொழுது வழக்கிலுள்ளது. அகச்சமயங்களாகிய அறுவகைச்

சைவமாவன : சைவம், பாசுபதம், மாவிரதம், காளாமுகம், வாமம்,

வைரவம் என்பன; இவ்வாறனையுமே உட்சமயமெனப் பிங்கல

நிகண்டு கூறிற்று; இவற்றுள் சைவமும், காளாமுகம் ஒழிந்த நான்கும்

காபாலமும் ஐக்கிய வாத சைவமும் ஆகிய ஆறும் அகப்புறச்

சமயமெனச் சிவஞான போத மாபாடியத்தில் உரைக்கப்பட்டுள;

அவற்றின் இலக்கணங்களை ஆண்டுக்காண்க; சங்கற்ப

நிராகரணத்துள் ஒதிய பாடாணவாத சைவம் முதலிய ஆறு

சமயங்கள் அகச்சமயமென்று கூறப்படும். (25)





	 	 	 வெண்க ளிற்றவன் வேரியந் தாமரைப்

	பெண்க ளிப்புறு மார்பன் பிரமனோ

	டொண்க ளிப்புற வும்பர் முதற்பதி

	னெண்க ணத்தவர் யாவரு மீண்டினார்.



(இ - ள்.) வெண்களிற்றவன் - வெள்ளையானையையுடைய

இந்திரனும், வேரி அம் தாமரைப் பெண் களிப்புறு மார்பன் -

தேனையுடைய அழகிய தாமரை மலரை இருக்கையாகவுடைய

திருமகள் இருந்து களிக்கும் மார்கினையுடைய திருமாலும்,

பிரமனோடு - பிரமனும், உம்பர் முதல் பதினெண் கணத்தவர் -

தேவர் முதலாகிய பதினெண் கணத்தவரும், யாவரும் -

மற்றையரும், ஒள் களிப்பு உற - சிறந்த மகிழ்ச்சி பொருந்த,

ஈண்டினார் - வந்து சேர்ந்தார்கள் எ - று.

ஓடு : எண்ணிடைச் சொல்; பிறவழியும் பிரிந்து

சென்றியையும் ஒண்மை - சிறப்பு. பதினெண் கணத்தவர் : தேவர்,

அசுரர், முனிவர், கின்னரர், கிம்புருடர், கருடர், இயக்கர், இராக்கதர்,

கந்தருவர், சித்தர், சாரணர், வித்தியாதரர், நாகர், பூதர், வேதாளர்,

தாராகணம், ஆகாய வாசிகள், போக பூமியோர் என்னும் இவர்கள்.

(26)





	 	 அணைந்து கோயி லடைந்தரிச் சேக்கைமேற்

குணங்க டந்தவன் கோமள வல்லியோ

டிணஙகி வைகு மிருக்கைகண் டேத்தினார்

வணங்கி னார்வணங் கும்முறை வாழ்த்தினார்.

(இ - ள்.) அணைந்து கோயில் அடைந்து - வந்து

திருக்கோயிலைச் சேர்ந்து, அரிச் சேக்கை மேல் -

சிங்காகனத்தின்மேல், குணம் கடந்தவன் கோமளவல்லியோடு

இணங்கி வைகம் இருக்கை கண்டு - குணங்களைக் கடந்த சுந்தர

பாண்டியர் இளங்கொடிபோலும் தடாதகைப் பிராட்டியாரோடும் சேர

வீற்றிருக்கும் இருப்பினைத் தரிசித்து, ஏத்தினார் வணங்கும் முறை

வணங்கினார் வாழ்த்தினார் - துதித்து வணங்கு முறையால் வணங்கி

வாழ்த்தினார்கள் எ - று.

குணம் - மாயையின் காரியமாகிய முக்குணம். கோமளம் -

இளமை அழகு. ஏத்தினார், வணங்கினார் என்பன முற்றெச்சங்கள்.

(27)





	 	 விரைசெய் தார்முடிச் சுந்தர மீனவன்

சுரர்கண் மாதவர் வேந்தர்க்குத் தொன்முறை

வரிசை நல்கி யிருந்தனன் மன்னவன்

திரும கன்மணஞ் செய்திறஞ் செப்புவாம்.

(இ - ள்.) விரைசெய் தார் முடிச் சுந்தர மீனவன் - மணம்

பொருந்திய மாலையை யணிந்த முடியினையுடைய சுந்தரபாண்டியன்,

கூரர்கள் மாதவர் வேந்தர்க்கு - தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும்

அரசர்களுக்கும், தொன்முறை வரிசை நல்கி - தொன்று தொட்டுள்ள

முறைப்படி வரிசை அளித்து, இருந்தனன் - வீற்றிருந்தான்;

மன்னவன் திருமகன் மணம் செய்திறம் செப்புவாம் - (இனி)

அப்பாண்டியன் திருமகனாகிய உக்கிரவழுதி திருமணம் புரியும்

தன்மையைக் கூறுவாம் எ - று.

குவ்வுருபும் எண்ணும்மையும் விரிக்க. வரிசை - தகுதிக்கேற்ற

சிறப்பு. (28)





	 	 சோம சேகரன் றோகை வனப்பெலாங்

கோம கன்கண் டுவப்பக் கொள்கைகண்

டேம மேனிய னூல்வழி யார்க்குமத்

தேமன் கோதை யுறுப்பிய றேற்றுவான்.

(இ - ள்.) சோமசேகரன் தோகை வனப்பு எலாம் - சோம

சேகரன் புதல்வியின் அழகு முழுவதையும், கோமகள் கண்டு

உவப்ப - சுந்தரபாண்டியன் அறிந்து மகிழாநிற்க, அக் கொள்கை

கண்டு - அத் தன்மையினை யுணர்ந்து, ஏம மேனியன் -

பொன்மேனியனாகிய குரு, நூல் வழி - உறுப்பியல் நூலின்படியே,

யார்க்கும் - யாவருக்கும், அத் தேமன் கோதை - அந்தத்

தேன்பொருந்திய மாலையை யணிந்த கூந்தலையுடைய காந்தி

மதியின், உறுப்பு இயல் தேற்றுவான் - உறுப்புக்களின்

இலக்கணத்தைத் தெளிவிக்கின்றான் எ - று.

சோமசேகரன் பெற்ற தோகை போல்வா ளென்க. உவப்ப

வென்பதற்கு உவக்குமாறென்றும், அக்கொள்கை யென்பதற்கு

அதனை யுரைக்கவேண்டு மென்னும் அக்குறிப் பென்றும்

பொருளுரைத்தலுமாம். (29)





	 	 [எழுசீரடி யாசிரிய விருத்தம்]



பெருகநீண் டறவுங் குறுகிடா வாகிப்*

பிளந்திடாக் கடையவாய்த+ தழைந்து

கருவிவான் வண்டின் கணமெனக் கறுத்துக்

கடைகுழன் றியன்மணங் கான்று

புரையறச் செறிந்து நெறித்துமெல் லென்று

புந்திகண் கவரநெய்த் திருண்ட

மருமலர்க் குழலா டன்பதிக் கினிய

மல்லல்வான் செல்வமுண் டாகும்.

	 	 		 (இ - ள்.) பெருக நீண்டு அறவும் குறுகிடா வாகி - மிக

நீளாமலும் மிக்க குறுகாமலும், பிளந்திடாக் கடையவாய்த் தழைந்து -

பிளவுபடாத நுனியினை யுடையவாய்த் தழைவுற்று, கருவிவான்

வண்டின் கணம் எனக் கறுத்து - தொகுதியாகிய முகில்போன்றும்

வண்டின் றிரள்போன்றும் கறுத்து, கடை குழன்று - நுனி

குழற்சியுற்று, இயல்மணம் கான்று - இயல்பாக மணம் வீசி, புரை

அறச் செறிந்து - குற்றமற நெருங்கி, நெறித்து - அறல்பட்டு,

மெல்லென்று - மெத்தென்று, புந்தி கண் கவர - (கண்டோர்)

மனத்தையும் கண்களையும் கொள்ளை கொள்ள, நெய்த்து இருண்ட

- நெய்ப்புற்று இருண்ட, மருமலர்க்குழலாள், பதிக்கு - நாயகனக்கு,

இனிய - இனிமையாகிய, வான் - சிறந்த, மல்லன் செல்வம்

உண்டாகும் - மிக்க செல்வ முண்டாகும் எ - று.

பெருக - மிக. மிக நீளாமலுமென்க; நீண்டு என்னில்

குறுகிடாவாகி யென்பது பயனிலதாம். நெய்த்தல் - பசையுறல். தன் :

சாரியை. மல்லல், செல்வம் என்பன ஒரு பொருளன. இனிய வளனும்

சிறந்த செல்வமும் என்னலுமாம், (30)



* * *



(பா - ம்.) * குறுகிடாதாகி. +கடையதாய் நெறிந்து.

புள்மையதாகிய. நெய்த்து.





	 	 திண்மத வேழ மத்தகம் போலத்

திரண்டுயர் சென்னியா ளவுடன்

உண்மகிழ் கணவ னாயுணீண் டகில

வுலகர சுரியனா மெட்டாந்

தண்மதி போன்று மயிர்நரம் பகன்று

தசைந்துமூ விரலிடை யகன்ற

ஒண்மதி நுதறன் பதிக்குநற் றிருவோ

டுலப்பிலா ரோக்கிய முண்டாம்.



(இ - ள்.) திண் மத வேழ மத்தகம் போல - திண்ணிய

மதயானையின் மத்தகம் போன்று, திரண்டு உயர் சென்னியானவள் -

திரண்டு உயர்ந்த தலையினை யுடையாளின், உள் மகிழ் கணவன் -

மனமகிழும் நாயகன், ஆயுள் நீண்டு அகில உலகு அரசு உரியனாம்

-வாழ்நாள் மிக்கு எல்லா வுலகங்களையும் அரசாளுதற்

குரியனாவான்; தண் - குளிர்ச்சி பொருந்திய, எட்டாம் மதிபோன்று

- எண்ணாட் பக்கத்து மதியைப் போன்று, மயிர் நரம்பு அகன்று -

மயிரும் நரம்பும் இல்லாமல், தசைந்து - தசைப்பற்றுடையதாய்,

மூவிரல் இடை அகன்ற - மூன்று விரல் அளவு இடையே விரிந்த,

ஒள்மதி நுதல் தன்பதிக்கு - ஒள்ளிய மதிக்கின்ற நெற்றியை

யுடையாளின் நாயகனுக்கு, நல் திருவோடு உலப்பு இல்

ஆரோக்கியம் உண்டாம். - நல்ல செல்வமும் கெடுதலில்லாத உடல்

நலமும் உண்டாகும் எ - று.

சென்னியாள் யாவள் அவளுடைய என விரிக்க. மதிக்கத்தக்க

ஒள்ளிய நெற்றி. தன் இரண்டும் சாரியை. (31)





	 	 கண்கடை சிவந்தான் பாலென வௌத்து

நடுவிழி கழியவுங் கரிதாய்

எண்கவி னடைந்து கோமளமாகி

யிமைகரு மயிர்த்தெனி னினிய*

ஒண்கரும் புருவங் குனிசிலை யொத்த

தத்தமி லொத்திரு தொளையும்

பண்கொள வுருண்டு துண்டமெட் போது

பதுமமேற் பூத்தது போலும்.



(இ - ள்.) கண் கடை சிவந்த - கண்ணானது கடையிற்

சிவந்து, ஆன்பாலென வெளுத்து - பசுவின் பால்போல வெளுத்து,

நடுவிழி கழியவும் கரிதாய் - விரியின் நடு மிகவும்

கருமையாயிருக்கப்பெற்று, எண் கவின் அடைந்து - மதிக்கத்தக்க

அழகுபெற்று, கோமளம் ஆகி -(நோக்குவார்க்குப்) பொலிவினை

யுடையதாய், அமை கரு மயிர்த்து எனின் - இமையானது கருமயிரினையுடையவாக இருக்கப் பெற்றால், இனியது - (அது)

இன்பந்தருவதாம்; ஒண் கரும் புருவம் - ஒள்ளிய கரிய புருவங்கள்,

குனிசிலை ஒத்த - வளைந்த வில்லைப்போன்றன (ஆயின்

நல்லனவாம்); துண்டம் - நாசியானது, இரு தொளையும் தத்தமில்

ஒத்து - இரண்டு தொளையும் வேறுபாடின்றித் தம்மில்ஒத்து, பண்

கொள உருண்டு - அழகு பெற உருட்சியுடையத்தாகி, எள் போது

பதும மேல் பூத்ததுபோலும் - எள்ளின் மலர் தாமரை மலரின் மேல்

மலர்ந்தது போலும் (முகத்தில் விளங்குமான் நன்மையாம் எ - று.

இச்செய்யிளின் முதலடியை,



"சேலனைய சில்லரிய கடைசிவந்து கருமணியம்

பாலகத்துப் பதித்தன்ன படியவாய்"



என்னும் சிந்தாமணிச் செய்யுளோடும்,

"பாலிற் கிடந்த நீலம் போன்று"

என்னும் திருவிடை மருதூர் மும்மணிக்கோவை யடியோடும்

ஒப்பிடுக. கண்ணென்னும் சினை ஈண்டு முதலாகக் கடை நடுவிழி

இமை என்பன அதற்குச் சினையாகியும், துண்டமென்னும் சினை

ஈண்டு முதலாகத் தொளை அதற்குச் சினையாகியும் வந்தமையின்,

சிவந்து முதலிய சினை வினைகள் முதலொடு பொருந்தின வெனக்

கொள்க. சில சொற்கள் வருவித்துரைக்கப்பட்டன. இனியது

என்பதில் துவ் வீறு தொக்கது. (32)



* * *



(பா - ம்.) * இனியது.





	 	 	 வள்ளைபோல் வார்ந்து தாழ்ந்திரு செவியு

மடற்சுழி நல்லவாய் முன்னர்த்

தள்ளிய காது மனோகர மாகுந்

தன்மையா னன்மையே தழைக்கும்

ஒள்ளிய கபோலம் வட்டமாய்த் தசைந்திட

டுயர்ந்துகண் ணாடிமண் டிலம்போ

றெள்ளிய வூற்ற மினியது நன்றென்

றோதினான் றிரைகடற் செல்வன்.

	 	 	 		 (இ - ள்.) இருசெவியும் - இரண்டு செவிகளும், வள்ளைபோல்

வார்ந்து - வள்ளைத் தண்டுபோல வார்தலையுடையனவாய், தாழ்ந்து

மடல் சுழி நல்லவாய் - தாழ்ந்து மடலின் சுழிகள் நல்லனவாய்,

முன்னர்த் தள்ளிய காது - முன்னே தள்ளியன (ஆயின் அச்)

செவிகள், மனோகரமாகும் தன்மையால் நன்மையே தழைக்கும் -

அழகியனவாந் தன்மையால் நன்மையே தழையச் செய்யும்; ஒள்ளிய

கபோலம் - ஒளி பொருந்திய கபோலமானது, வட்டமாய் -

வட்டவடிவினதாய், தசைந்திட்டு உயர்ந்து - தசைப்பற்றுடையதாய்

உயர்ந்து, கண்ணாடி மண்டிலம் போல் - கண்ணாடி வட்டம் போல,

தெள்ளிய ஊற்றம் இனியது நன்று என்று - தெளிவுடைய பரிசம்

இனியதாயின் நன்மை என்று, திரை கடல் செல்வன் ஓதினான் -

அலைதலையுடைய கடலின் செல்வனாகிய வருணன் கூறினான்

எ - று.



தள்ளியவாயின் அக் காது என விரிக்க. மனொகரம் -

மனத்திற்கு மகிழ்ச்சி விளைக்கும் அழகு முதலியன. தழைக்கும் -

தழைவிக்கும் : பிறவினை; உடையார்க்கு நன்மை பெருகு

மென்றலுமாம்.ஊற்றம் இனியது - சருச்சரையில்லாத இனிய

பரிசமுடையது. வருணன் உறுப்பியல் நூலுட் கூறினானென்க. (33)





	 	 கொவ்வைவா யதரந் திரண்டிரு புடையுங்

குவித்துசேந் திரேகைநேர் கிடந்தால்

அவ்வணி யிழைதன் னன்பனுக் கென்று

நண்புரு வாகுமெண் ணான்கு

வல்லவா ளெயிறு மிடைவெளி யின்றி

வார்ந்துமேல் கீழிரண் டொழுங்குஞ்

செவ்வனேர்ந் தாவின் பாலென வெள்கித்

திகழினன் றென்பர்* நூ றெளிந்தோர்.



(இ - ள்.) கொவ்வை வாய் அதரம் - கொவ்வைக்

கனிபோலும் வாயின் இதழ், திரண்டு இருபுடையும் குவிந்து சேந்து -

திரண்டு இரண்டு பக்கமும் குவிந்து சிவந்து, நேர் இரேகை

கிடந்தால் - நேரில் இரேகை இருக்குமாயின், அவ்வணி இழை -

அந்த அழகிய அணியினை யுடைய பெய், தன் அன்பனுக்கு என்றும்

நண்பு உருவாகும் - தன் நாயகனுக்கு எஞ்ஞான்றும் நட்பின்

வடிவாகியிருப்பாள்; வல்ல வாள் எண்ணான்கு எயிறும் - வலிய

ஒளியுள்ள முப்பத்திரண்டு பற்களும், இடைவெளி இன்றி வார்ந்து -

இடைவெளியில்லாமல் நெருங்கிய ஒழுங்கினவாய், மேல் கீழ்

இரண்டு ஒழுங்கும் - மேலும் கீழுமாகிய இரண்டு வரிசைகளும்,

செவ்வன் நேர்ந்து - நேராகத் தம்முள் ஒத்து;ஆவின் பாலென

வெள்கி - பசுவின் பால்போல் வெண்மையுடையனவாய், திகழின் -

விளங்குமாயின், நூல் தெளிந்தோர் நன்று என்பர் - உறுப்பு

நூலுணர்ந்தோர் நன்மை என்று கூறுவர் எ - று

. அணி - அழகு; அணியிழை : அன்மொழித் தொகை. வல்ல

- வன் மையுடைய. வெள்கி - வெண்ணிறமுற்று. (34)



* * *



(பா - ம்.) * வெள்கிச் சிறிதுயர்ந்திருப்பினன் கென்பர் +சிபுகம்.





	 	 	 மெல்லிதாய்ச் சிவந்து கோமள மான

		 நாவினாள் வேட்டவேட் டாங்கே

	வல்லைவந் தெய்த நுகர்ந்திடுந் தசைந்து

		 வட்டமா யங்குல மிரண்டின்

	உல்லைய தாகி மஞ்சுள மாகி

யிருப்பது சுபுக+ நன் றென்பர்

	அலலியங் கமலம் ோன்மணந் திருடீர்ந்

	 தவிர்மதி போல்வது முகமே.



(இ - ள்.) மெல்லிது ஆய் சிவந்து கோமளம் ஆன

நாவினாள் - மென்மையுடையதாய்ச் சிவந்து இளமைபொருந்திய

நாவினையுடையாள், வேட்ட வேட்டாங்கே வல்லை வந்து எய்த

நுகர்ந்திடும் - விரும்பியன விரும்பியவாறே விரைய வந்து பொருந்த

நுகருவாள்; சுபுகம் - மோவாயானது, தரைந்து வட்டமாய் - தசைப்

பற்றுடைய தாய் வட்டமாய், அங்குலம் இரண்டின் எல்லையது ஆகி

- இரண்டங்குல மளவினை யுடையதாய், மஞ்சுளமாகிய இருப்பது

நன்று என்பார் - அழகியதாயிருத்தல் நன்மை என்று கூறுவர்

பெரியார்; முகம் - முகமானது, அல்லி அம் கமலம் போல் மணந்து

- அகவிதழையுடைய அழகிய தாமரை மலர்போல மணம் வீசி,

இருள் தீர்ந்து அவிர் மதி போல்வது - களங்கமின்றி விளங்கும்

திங்களைப்போன்று (தண்ணொளி) உடைத்தாயிருத்தல் (நன்மையாம்)

எ - று.

வேட்ட : வினையாலணையும் பெயர்; வேள் : பகுதி.

வேட்டவாங் கென்பது வேட்டாங் கென்றாயிற்று; ஆங்கு :

உவமச்சொல். இருப்பது, போல்வது என்பன தொழிற்பெயர்கள். (35)



* * *



(பா - ம்.) * வெள்கிச் சிறிதுயர்ந்திருப்பினன் கென்பர் +சிபுகம்.





	 	 திரைவளைக் கழுத்துத் தசைந்துநால் விரலி

னளவதாய்த் திரண்டுமூன் றிரேகை

வரைபடிற் கொழுந னகிலமன் னவனா

மாாபகந் தசைந்துமூ வாறு

விரலள வகன்று மயிர்நரம் பகன்று

மிதந்ததேல் விழுமிதாம் வேய்த்தோள்

புரையறத் தசைந்து மயிரகன் றென்பு

புலப்படா மொழியகோ மளமாம்.

(இ - ள்.) திரைவளைக் கழுத்து - கடலின்றோன்றிய சங்கு

போரும் கழுத்து, தசைந்து - தசைவுற்று, நால்விரலின் அளவது

ஆய் - நான்கு அங்குர அளவினையுடையதாய், திரண்டு -

உருட்சியாய், மூன்று இரேகை வரைபடின் - மூன்று இரேகையாகிய

வரையினைப் பொருந்தி யிருக்குமாயின், கொழுநன் அகில

மன்னவன் ஆம் - அப்பெண்ணின் கணவன் எல்லா வுலகிற்கும்

அரசனாவான்; மார்பகம் - மார்பிடமானது, தசைந்து - தசையுடைய

தாய், மூவாறு விரல் அளவு அகன்று - பதினெட்டங்குல அளவு

பரந்து, மயிர் நரம்பு அகன்று மிதந்ததேல் விழுமிது ஆம் - மயிரும்

நரம்பு மில்லாமல் உயர்ந்திருக்குமாயின் நன்மையுடையதாம்;

வேய்த்தோள் - மூங்கில்போன்ற தோள்கள், புரை அறத் தசைந்து -

குற்றமறத் தசைப்பற்று உடையனவாய், மயிர் அகன்று -

மயிரில்லாமல்,என்பு புலப்படா மொழிய - எலுமபு தோன்றாத

மொழிகளையுடையன (ஆயின்), கோமளம் ஆம் - நன்மையாம்

எ - று.

திரை கடலுக்கு ஆகுபெயர். இரேகை, வரை யென்பன ஒரு

பொருளன. மொழி தோள் முதலியவற்றிலுள்ள கரடு; இது

முளியெனவும் வழங்கும், மொழியவாயின் என விரிக்க. '36)





	 	 	 செங்கைநீண் டுருண்டு கணுக்கண்பெற் றடைவே

		 சிறுத்திடிற்* செல்வமோ டின்பந்

	தங்கும்வள் ளுகிர்சேந் துருண்டுகண் ணுள்ளங்

		 கவர்வதாய்ச் சரசரப் பகன்றால்

	அங்கவை நல்ல வகங்கைமெல் லெனச்சேந்

		 திடைவெளி யகன்றிடை யுயர்ந்து

	மங்கல மாய்ச்சில் வரைகளி னல்ல

		 விலக்கண வரையுள மாதோ.

	 	 	 		 (இ - ள்.) செங்கை சிவந்த கைகள், நீண்டு உருண்டு

கணுக்கள் பெற்று அடையவே சிறுத்திடில் - நீண்டு உருண்டு

கணுக்களையுடையனவாய் முறையே சிறுத்திருக்குமாயின்;

செல்வமோடு இன்பம் தங்கும் - பொருளோடு இன்பமும் நிலை

பெறும்; வள் உகிர் சேந்து உருண்டு - கூரிய நகங்கள் சிவந்து

உருண்டு, கண் உள்ளம் கவர்வதாய் - (கண்டோரின்) கண்ணையும்

மனத்தையும் கொள்ளை கொள்வனவாய், சரசரப்பு அகன்றால் -

சருச்சரை ஒழிந்துளவாயின், அவை நல்ல - அவை நல்லனவாம்;

அகங்கை - அகங்கைகள், மெல்லெனச் சேந்து - மென்மை

யுடையவாய்ச் சிவந்து, இடைவெளி அகன்று இடை உயர்ந்து - இடை

வெளியின்றி நடுவி்ல் உயர்ந்து, மங்கலமாய் - பொலிவை

யுடையனவாய், சில வரைகளின் இலக்கணவரை உள- சிலவாகிய

இரேகைகளில் உத்தம இலக்கணம் வாய்ந்த இரேகைகள்

உள்ளன (ஆயின்), நல்ல - நன்மையுடையனவாம் எ - று.

கவர்ந்து : பன்மையிலொருமை வந்தது. அங்கு, மாது, ஓ

என்பன அசைகள். ‘செங்கையங் குலிநீண் டுருண்டுகண் மரீஇ நேர்

சிறுத்திடில்’ எனப் பாடங்கொண்டு, ‘சிவந்த கைவிரல்கள் நீண்டு

திரண்டு கணுக்கள் பொருந்தி முறையே சிறுத்துளவாயின்’ எனப்

பொருளரைப்பர் மதுரை இராமசுவாமிப் பிள்ளை. (37)





	 	 	 முத்தணி தனங்கள் கடினமாய்த் தசைந்து

		 வட்டமாய் முகிழ்த்திரு கடநேர்

	ஒத்திறு மாந்தீர்க் கிடையற நெருங்கி

		 யுள்ளன மெலிந்தமர்ந் துரோம

	பத்திபெற் றயலே மயிர்நரம் பகன்ற

		 பண்டியா ளுண்டிவேட் டாங்கே

	துய்த்திடு நாபி வலஞ்சுழித் தாழ்ந்தாற்

		 றொலைவிலாத் திருவளம் பெருகும்.

	 	 	 		 (இ - ள்.) முத்து அணி தனங்கள் - முதுமாலை அணிந்த

கொங்கைகள், கடினமாய் - இறுகியனவாய், தசைந்து - தசைப்

பற்றுடையன வாய், வட்டமாய் முகிழ்த்து - வட்டமாக அரும்பி,

இருகடம் நேர் ஒத்து - இரண்டு குடங்களைப்போன்று, இறுமாந்து

- இறுமாத்தலுற்று, ஈர்க்கு இடை அறநெருஙுகி உள்ளன - ஈர்க்

கானது இடையில் புகாத வண்ணம் நெருங்கி யிருப்பன (ஆயின்

நன்மை யுடையனவாம்); மெலிந்து அமாந்து - குழைவுடையடதாய்ப்

பொருந்தி, உரோம பத்தி பெற்று - (நடுவில்) மயிர் வரிசை பெற்று,

அயலே மயிர் நரம்பு அகன்ற பண்டியாள் - பக்கத்தே மயிரும்

நரம்பும் இல்லாத வயிறுடையவள், வேட்டாங்கே உண்டி துய்த்

திடும் - விரும்பியபடியே சிறந்த உணவினை நுகர்வாள்; நாபி வலம்

சுழித்து ஆழ்ந்தால் - நாபியானது வலமாகச் சுழித்து

ஆழமுடையதாயின், தொலைவு இலாத் திருவளம் பெருகும் -

கெடுதலில்லாத செல்வ வளம் பெருகும் எ-று.

நேர் ஒத்து - நன்கொத்து, ஈர்க்கு இடையற நெருங்கி யென்ற

கருத்து,

"ஈர்க்கிடை போகா விளமுலை"

எனத் திருவாசகத்திற் போந்துளது. நாபி வலஞ் சுழித்தல்,

"அங்கைபோல் வயிறணிந்த வலஞ்சுழி யமைகொப்பூழ்"



என்று சிந்தாமணியிற் கூறப்பட்டுள்ளது. உள்ளன வென்பதன்பின்

சில சொற்கள் வருவிக்கப்பட்டன. (38)





	 	 	 இடைமயிர் நரம்பற் றிருபதோ டொருநான்

		 கெழில்விர லளவொடு வட்ட

			வடிவதாய்ச் சிறுகி மெலிவது நிதம்ப

				 மத்தகம் யாமையின் புறம்போற்

			படிவநே ரொத்த னன்றிரு குறங்கும்

				 படுமயி ரென்பகன் றியானைத்

			தடவுடைக் கையுங் கரபமுங் கதலித்

				 தண்டுமொத் திருக்கினன் றென்ப.



(இ - ள்.) இடை - மருங்குலானது, மயிர் நரம்பு அற்று -

மயிரும் நரம்பும் இன்றி, இருபதோடு ஒரு நான்கு எழில் விரல்

அளவொடு - இருபத்து நான்கு அழகிய விரலினளவினோடு, வட்ட

வடிவதாய்ச் சிறுகி மெலிவது - வட்ட வடிவினதாய்ச் சிறுத்துத்

தளர்வது (ஆயின் நன்மையாம்); நிரம்பம் - அல்குலானது, மத்தகம்

யாமையின் புறம் போல் - யானையின் மத்தகமும் யாமையின்

முதுகும் போல, படிவம் நேர் ஒத்தல் நன்று - வடிவு சமமா

யிருத்தல் நன்மையாம்; இருகுறங்கும் - இரண்டு தொடையும்,

படுமயிர் என்பு அகன்று - உண்டாகும் மயரும் எலும்பும் நீங்கி,

யானை தட உடைக் கையும் - யானையினது பெருமை பொருந்திய

துதிக்கையையும், கரபமும் - கையினடியையும்; கதலித்தண்டும் -

வாழைத் தண்டையும், ஒத்திருக்கில் நன்று என்ப - ஒத்

திருக்குமாயின் நன்மை என்று கூறுவர் எ - று.

நிதம்பம் - இடையின் கீழ்ப்பக்கம்; பின்புறமாகிய சகன

மென்றும் உரைப்பார். தட - பெருமை;

"தடவுங் கயவு நளியும் பெருமை"

என்பது தொல்காப்பியம். (39)





	 	 	 அங்கமுண் மறைந்து வட்டமாய்த் தசைவ

		 தணிமுழந் தாண்மயிர் நரம்பு

	தங்கிடா தடைவே யுருட்சியாய்ச் சிறுத்துச்

		 சமவடி வாயழ கடைந்த

	சங்கையாஞ் சிரையென் பறத்தசைந் தியாமை

		 முதுகெனத் திரண்டுயர்ந் தழகு

	மங்கலம் பொலிந்த புறவடி மடந்தை

		 மன்னவன் பன்னியா மன்னோ.



(இ - ள்.) அணி முழந்தாள் - அழகிய முழங்கால், அங்கம்

உள் மறைந்து - எலும்பு வெளித்தோன்றாமல் உள்ளே மறைந்து,

வட்டமாய் வட்ட வடிவாய், தசைவடு - தசைப்பற்றுடையதாயின்

(நன்மையாம்); சங்கை - கணைக்கால்கள், மயிர் நரம்பு தங்கிடாது -

மயிரும் நரம்பும் இல்லாமல், உருட்சியாய் அடைவே சிறுத்து -

திரண்டு முறையே சிறுத்து, சமவடிவாய் அழகு அடைந்தவாம் -

(தம்மில்) ஒத்த வடிவாய் அழகுடையனவாயின் (நன்மை) ஆகும்;

சிரை என்பு அறத் தசைந்து - நரம்பும் எலும்பும் இன்றித் தசைந்து,

யாமை முதுகு எனத் திரண்டு உயர்ந்து - யாமையின் முதுகுபோலத்

திரண்டு உயர்ந்து, அழகு மங்கலம் பொலிந்த - அழகினாலும்

பொலிவினாலும் விளங்கிய, புற அடி மடந்தை - புறவயினையுடைய

பெண், மன்னவன் பன்னி ஆம் - அரசனுக்கு மனைவியாவாள்

எ - று.

ஆம் என்பதனை அடைந்தவாம் எனப் பிரித்துக் கூட்டுக.

சிரை - நரம்பு. மன்னும் ஓவும் அசைகள். (40)





	 	 	 அல்லியங் கமலக் கால்விர லுயர்ந்து

		 தூயவா யழக வாய்க் கழுநீர்

	மெல்லிதழ் நிரைத்தாங் கொழுங்குறத் திரண்டு

		 வாலுகிர் வெண்மதிப் பிளவு

	புல்லிய போன்று மெல்லிய வாகிப்

		 புகரறத் தசைந்தன வகத்தாள்

	சொல்லிய தசைவு மென்மையுஞ் சமமுந்

		 துகளறப் படைத்தன நன்றால்.

	 	 	 		 (இ - ள்.) அல்லி அம் கமலக் கால் விரல் -

அகவிதழையுடைய அழகிய தாமரை மலர் போன்ற காலின்

விரல்கள், உயர்ந்து தூய வாய் அழகவாய் - உயர்ந்து

தூய்மையுடையனவாய் அழகியனவாய், கழு நீர் மெல் இதழ்

நிரைத்தாங்கு - செங்கழுநீர் மலரின் மெல்லிய இதழ்களை வரிசைப்

பட வைத்தாற்போல, ஒழுங்கு உறத் திரண்டு - ஒழுங்கு பெறத்

திரண்டு, வால் உகிர் - வெள்ளிய நகங்கள், வெள்மதிப் பிளவு

புல்லிய போன்று - வெள்ளிய மதியின் பிளவுகள் அவ் விரல்களைப்

பெதருந்தியன போலப் (பொருந்தப் பெற்று), மெல்லிய வாகி -

மென்மையுடையனவாய், புகர் அறத் தசைந்தன (நன்று) - குற்ற

மின்றித் தசையுடையனவாயின் நன்மையாம், அகத்தாள் - உள்ளங்

கால்கள், சொலலிய தசைவும் மென்மையும் சமமும் துகள் அறப் படைத்தன நன்று - நூலிற் கூறிய தசைப் பற்றும் மென்மைத்

தன்மையும் சமனாதலும் குற்றமறப் பெற்றனவாயின் நன்மையாம்

எ - று.

திரண்டு உகிர் பொருந்தப் பெற்று மெல்லியவாகி யென்க.

நன்று என்பது முன்னும் கூட்டப்பட்டது. ஆல் : அசை. (41)





	 	 வண்ணமாந் தளிர்போற் சிவந்தெரிபொன்போல்

வைகலும் வெயர்வையற் றாகம்

உண்ணமா யிருக்கிற் செல்வமுண்

டாகு மொண்மணம் பாடலங் குவளை

தண்ணறா முளரி மல்லிகை

நறுந்தண் சண்பகம் போல்வன வாகும்

பண்ணவாங் கிளவி குயில்கிளி

யாழிற் படின்வரும் பாக்கிய மென்னா.



(இ - ள்.) ஆகம் - உடம்பு, வண்ணம் மாந்தளிர் போல் -

செந் நிறமுடைய மாந்தளிர் போலவும், எரி பொன் போல் சிவந்து -

விளங்கும் பொன் போலவும் செந்நிறம் வாய்ந்து, வைகலும்

வெயர்வை அற்று - எஞ்ஞான்றும் வெயர் வரும்பாமல்,

உண்ணமாய் இருக்கில் - வெம்மையாய் இருக்குமாயின், செல்வம்

உண்டாகும் - செல்வம் உள தாகும்; ஒள்மணம் - (அவ்வுடலின்)

மிக்க மணமானவை, பாடலம் - பாதிரி மலரும், குவளை - நீலோற்

பல மலரும், தண் அறா முளரி - தட்பம் நீங்காத தாமரை மலரும்,

மல்லிகை - மல்லிகை மலரும், நறுந்தண் சண்பகம் - இனிய

குளிர்ந்த சண்பக மலரும் ஆகிய இவற்றின் மணஙகளை, போல்வன

ஆகும் - ஒத்தன வாதல் வேண்டும்; பண் அவாம் கிளவி -

இசையும் விரும்புகின்ற மொழி, குயில் கிளி யாழின் படின் - குயிலும்

கிளியும் யாழுமாகிய இவற்றின் ஓசை போல இருக்கின், பாக்கியம்

வரும் என்னா - பாக்கியம் வரும் என்று கூறி எ - று.

உண்ணம், உஷ்ணமென்பதன் சிதைவு. பாடலம் முதலியன

அவற்றது மலரின் மணத்திற்கும், குயில் முதலியன அவற்றது மலரின்

மணத்திற்கும், குயில் முதலியன அவற்றின் ஓசைக்கும் ஆயின.

அவாவுமென்பது விகாரமாயிற்று. படின் - பொருந்தின், மேலைச்

செய்யுளில் ‘துகளிலா வழகுமே யன்றி’ என்றும், இச் செய்யுளில்

‘உண்ணமுஞ் சிவப்பு முள்ளதாய் வேர்வை யொழிந்ததேற் செல்வமா

மாகம், வண்ணமார்பொன்போ னன்னிறம் வாய்தல் வண்மணம்’

என்றும், ‘சம்பகம் போல்வது நன்றாம்’ என்றும் பாடங் கொண்டனர்

இராமசுவாமிப் பிள்ளை. (42)





	 	 [அறுசீரடி யாசிரிய விருத்தம்]



கருங்குழற் கற்றை தொட்டுச் செம்மலர்க் காலி னெல்லை

மருங்குனல் கூர்ந்த கன்னி வடிவெலாம் வாக்கின் செல்வன்

ஒருங்குநூ லுணர்வாற் றெள்ளி யிம்பரின் றும்பர் தேத்தும்

இரங்குமிக் குயிலன் னாண்மெற் யிலக்கண மரிய தென்றான்.



(இ - ள்.) நல்கூர்ந்த மருங்குல் கன்னி - சிறுகிய இடையினை

யுடைய காந்திமதியின், கற்றைக் கருங்குழல் தொட்டு - திரண்ட

கரிய கூந்தல் முதல், செம்மலர்க்காலின் எல்லை வடிவு எல்லாம் -

செந்தாமரை மலர் போன்ற காலின் வரையுள்ள உறுப்புகள

னைத்தையும், வாக்கின் செல்வன் - மொழிச் செல்வனாகிய வியாழ

குரவன், நூல் உணர்வால் ஒருங்கு தெள்ளி - உறுப்பு நூலின்

உணர்ச்சியால் ஒரு சேர ஆராய்ந்து, இரங்கும் இக்குயில் அன்னாள்

மெய் இலக்கணம் - கூவுகின்ற குயில் போன்ற இக் காந்திமதியின்

உறுப்பிலக்கணமும், அம்பர் இன்று - இவ்வுலகத்தில் இல்லை;

உம்பர் தேத்தும் அரியது என்றான் - விண்ணுலகத்தும் இல்லை

என்று கூறினான் எ - று

வாக்கின செல்வன் - சொல்லாகிய செல்வத்தையுடையவன்;

"யார்கொலிச் சொல்லின் செல்வன்"

என்பது இராமாயணம். உம்பர் தேத்தும் என்பதனை உம்பராகிய

தேத்து மென்றாவது, உம்பரது தேத்து மென்றாவது விரித்துரைத்துக்

கொள்க; தேம் - இடம்; தேத்துமென்னும் உம்மை எச்சமும்

சிறப்புமாம். இரங்கல் - ஒலித்தல்; கூவுதல். (43)





	 	 அங்கது கேட்டோர் யாரு மகங்களி துளும்ப விப்பாற்

கொங்கலர் நறுந்தார்க் குஞ்சி யுக்கிர வழுதி* போந்து

மங்கல வரிசை மாண மத்தமான்+ சுமந்த வையைச்

சங்கெறி துறைநீ ராடித் தகுங்கடி வனப்புக் கொள்வான்.

(இ - ள்.) அங்கு அது கேட்டோர் யாரும் அகம் களி

துளும்ப - அங்கு அதனைக் கேட்ட அனைவரும் மனம் மகிழ்

சிறந்திருக்க, இப்பால் - பின்பு, கொங்கு அலர் நறுந்தார்க் குஞ்சி

உக்கிர வழுதி போந்து - மகரந்தத்துடன் மலர்ந்த நறுமணமுடைய

மலர் மாலையை அணிந்த சிகையினையுடைய உக்கிர வழுதி

(அவணின்றும்) எழுந்து, மங்கல வரிசை மாண -அட்ட மங்கல

வரிசைகளும் சிறக்க. மத்த மான் சுமந்த - மதச் செருக்குடைய

யானையால் சுமந்து வரப் பெற்ற, வையை - வையை யாற்றின்,

சங்கு எறிதுறை நீர் ஆடி - சங்குகளை வீசும், துறையின் நீரில்

ஆடி, தகும் கடி வனப்புக் கொள்வான் - சிறந்த திருமணக்கோலம்

கொள்ளத் தொடங்கினான் எ - று.

களி துளும்ப வென்னும் சினைவினை முதல் மேல் நின்றது.

மத்தம் - மயக்கம்; மதக்களி. சுமந்த நீரி லென்க. (44)



* * *



(பா - ம்.) * உக்கிர குமரன். +மானமத்தமான்.





	 	 கட்டவிழ் கண்ணி வேய்ந்து மான்மதக் கலவைச் சாந்தம்

மட்டனஞ் செய்து முத்தான் மாண்கலன் முழுமுந் தாங்கி

விட்டவிர் கலைவான் றிங்கள் வெண்கதிர்ச் செல்வன்

போல்வந்

திட்டபூந் தவிசின் மேற்கொண் டிருந்தனன் சங்க மேங்க.

(இ - ள்.) கட்டு அவிழ் கண்ணி வேய்ந்து - முறுக்கு

அவிழ்ந்த மலர் மாலை சூடி, மான்மதக் கலவைச் சாந்தம் மட்டனம்

செய்து - மிருக மதங் கலந்த கலவையாகிய சந்தனத்தை அப்பி,

முத்தால் மாண்கலன் முழுதும் தாங்கி - முத்துக்களால்

மாட்சிமைப்பட்ட அணிகளனைத்தையும் அணிந்து, விட்டு அவிர்

கலைவான் திங்கள் வெண் கதிர்ச் செல்வன் போல் வந்து - விட்டு

(விட்டு) விளங்கும் கலையினையுடைய சந்திரன் போல வந்து, இட்ட

பூந்தவிசின் - கல்யான மண்டபத்தில் இட்ட அழகிய ஆதனத்தின்

மேல், சங்கம் ஏங்க மேற் கொண்டு இருந்தனன் - சங்கங்கள்

ஒலிக்க ஏறி யிருந்தான் எ - று.

கண்ணி - முடியிற் சூடுமாலை. மட்டனஞ் செய்து - மட்டித்து;

பூசி. முத்தானியன்ற கலன்களை முழுதுந் தாங்கியிருத்தலின் திங்கட்

செல்வன்போ லென்றார்; தன் குல முதல்வனென்பது தோன்றக்

கூறினார். (45)





	 	 	 	 	 அந்நிலை மணநீ ராட்டி யருங்கலப் போர்வை போர்த்த

	கன்னியைகி கொணர்ந்து நம்பி வலவயிற் கவின வைத்தார்

	பன்னியோ டெழுந்து சோம சேகரன் பரனும் பங்கின்

	மன்னிய வுமையு மாக மதித்துநீர்ச் சிரகந் தாங்கி.

	 	 (இ - ள்.) அந்நிலை - அப்பொழுது மணநீர் ஆட்டி -

மணம் பொருந்திய நீரில் மூழ்குவித்து, அருங்கலப் போர்வை

போர்த்த கன்னியைக் கொணர்ந்து - அரிய அணிகலனாகிய

போர்வையில் போர்க்கப்பட்ட காந்திமதியைக் கொண்டு வந்து,

நம்பி வலவயின் கவின வைத்தார் . உக்கிரகுமாரனது வலப்

பக்கத்தில் அழகு பெற வைத்தனர்; சோம சேகரன் பன்னியோடு

எழுந்து - சோம சேகரனானவன் தன் மனைவியோடு மெழுந்து,

பரனும் பங்கில் மன்னிய உமையுமாக மதத்து - (அம் மண

மக்களைச்) சிவபிரானும் அவன் பாகத்தில் நிலைபெற்ற உமைப்

பிராட்டியுமாகக் கருதி, நீர்ச் சிரகம் தாங்கி - நீர் நிறைத்

கரகத்தைக் கையில் ஏந்தி எ - று.

மணநீர் - பத்துத் துவரினும் ஐந்து விரையினும் முப்

பத்திருவகை ஓமாலிகையினும் ஊறிய நன்னீர்; மன்றலுக் குரிய

நீராட்டுச் செய்து என்றுமாம். சிவனும் உமையுமாக மதித்துப்

பூசித்தல் மரபு. சிகரம் - கமண்டலம். (46)





	 	 	 	 மங்கல நீரா னம்பி மலரடி விளக்கி வாசக்

		கொங்கலர் மாலை சூட்டிக் குளிர்மது பருக்க மூட்டி

		நங்கைதன் கையைப் பற்றி நம்பிதன் கையி லேற்றிப்

		புங்கவ ரறிய நன்னீர் மந்திரம் புகன்று பெய்வான்.



(இ - ள்.) மங்கல நீரால் நம்பி மலர் அடி விளக்கி - நலன்

நிறைந்த அந்நீரினால் உக்கிர வழுதியின் மலர் போன்ற

திருவடிகளை விளக்கி, வாசக் கொங்கு அலர்மாலை சூட்டி - மணம்

பொருந்திய மகரந்தத்தொடு மலர்ந்த மலர் மாலையை அணிவித்து,

குளிர் மது பருக்கம் ஊட்டி - ஏளிர்ந்த மது பருக்கத்தினை

உண்பித்து, நங்கை தன் கையைப் பற்றி - பெண்ணின் கையைப்

பிடித்து, நம்பி தன் கையில் ஏற்றி - மண மகன் கையில் வைத்து,

புங்கவர் அறிய - தேவர்கள் அறிய, மந்திரம் புகன்று நல் நீர்

பெய்வான் - மந்திரங் கூறி நல்ல நீரினை வார்ப்பவன் எ - று.

மதுபருக்கம் - பாலும் பழமும். நம்பி - ஆடவரிற் சிறந்தோன்.

நங்கை - பெண்டிரிற் சிறந்தவள். நீர் பெய்பவனென்க. தன்

இரண்டும் சாரியை. (47)





	 	 இரவிதன் மருமான் சோம சேகர னென்பேன்* றிங்கள்

மரபினை விளக்க வந்த சுந்தர மாறன் மைந்தன்

உரவுநீர் ஞாலந் தாங்கு முக்கிர வருமற் கின்றென்

குரவலர்க் கோதை மாதைக் கொடுத்தன னெனநீர்

வார்த்தான்.

(இ - ள்.) இரவி தன் மருமாள் சோம சேகரன் என்பேன் -

சூரியன் மரபினனாகிய சோம சேகரனென்னும் பெயரையுடைய யான்,

திங்கள் மரபினை விளக்க வந்த சுந்தர மாறன் மைந்தன் - சந்திர

குலத்தை விளக்கும்படி வந்தருளிய சுந்தர பாண்டியரின்

திருப்புதல்வனாகிய, உரவு நீர் ஞாலம் தாங்கும் உக்கிர வருமற்கு -

கடல் சூழ்ந்த உலகத்தைப் பாதுகாக்கும் உக்கிரவன்மனுக்கு, என்

குரவு அலர் கோதை மாதை - என் புதல்வியாகிய குராமலரை

யணிந்த கூந்தலை டய காந்திமதியை, இன்று - இப்பொழுது,

கொடுத்தனன் என நீர் வார்த்தான் - கொடுத்தே னென்று தாரை

வார்த்தான் எ - று.

என்பேன் - என்று பெயர் கூறப்படுவேன் : வினைப்பெயர்;

என் பேர் என்னும் பாடம் சிறபின்றாதல் காண்க. உரவு நீர் - வலிய

நீர்; கடல். மைந்தனாகிய உக்கிரவருமற் கென்க. தன் ; சாரியை. (48)





* * *



(பா - ம்.) * என்பேர்.





	 	 	 	 பமைந்துறு மடங்கற் றிண்கான் மணிவட வயிர வூசல்

		ஐந்துடன் பதஞ்செய் பஞ்சி யணையினோ டன்னத் தூவிப்

		பைந்துகி லணையீ ரைந்து பவளவாய்ப் பசும்பொன் மேனி

		இந்திர மணிக்கட் பாவை விளக்குநான் கிரட்டி யென்ப.

	 		 	 		 (இ - ள்.) மைந்து உறு மடங்கல் திண் கால் - வலிமை

மிக்க சிங்கத்தின் திண்ணிய கால்போன்ற காலுள்ள, மணிவட வயிர

ஊசல் ஐந்துடன் - முத்துவடம் பூட்டிய வயிரத்தலாகிய ஊசல்

ஐந்தும்,பதம் செய் பஞ்சி யணையினோடு - பதஞ் செய்த பஞ்சு

பெய்த அணை (பத்தும்), அன்னத்தின் தூவி பைந்துகில் அணை

ஈரைந்தும் - அன்னத்தின் தூவி பெய்த மெல்லிய

ஆடையாலாமைந்த அணை பத்தும், பவளவாய் - பவளத்தாலாகிய

வாயும், பசும் பொன்மேனி - பசிய பொன்னாலாகிய உடலும்,

இந்திரமணிக்கண் - இந்திர நீலக்கல்லாலாகிய கண்களும் உடைய,

பாவை விளக்கு நான்கு இரட்டி - பாவை விளக்கு எட்டும் எ - று.

ஊசல், இக்காலத்து ஊஞ்சலென வழங்கும். பஞ்சி - பஞ்சு.

தூவி - அன்னத்தின் சிறையடியிலுள்ள மெல்லிய மயிர்.

அணைதற்குரியதாகலின் அணையெனப் பெயரெய்திற்று; இதனை

மெத்தை யென்பர். பவள முதலியவற்றால் வாய் முதலிய செய்யப்

பட்ட பாவை. பாவையானது விளக்கினை யேந்தி நிற்குமாறு

அமைத்த படிவம் பாவைவிளக்கெனப்படும். ஊசல் முதலாக

எண்ணப்படுவன பின் ‘விளைவொடு’ என்னுஞ் செய்யுளில்,

வழங்கினான் என்பது கொண்டு முடியும். என்ப : அசைநிலை;

வருஞ்செய்யுளிலும் அது. (49)





	 	 	 அட்டில்வா யடுக்குஞ் செம்பொற் கலங்கணூ றம்பொன்

வாக்கி

இட்டிழை மணிக்க ளாஞ்சி யேழுபொற் கவரி யெட்டு

விட்டொளிர் பசும்பொற் கிண்ணப் பந்திசூழ் விளங்க

நாப்பண்

நட்டபொற் காலி னோடு நகைமணிக் கலநூ றென்ப.

	 		 	 		 (இ - ள்.) அட்டில் வாய் அடுக்கும் செம்பொன் கலங்கள்

நூறு - அடுக்களையில் அடுக்கப்பெறும் சிவந்த பொன்னாலாகிய

பாத்திரங்கள் நூறும், அம்பொன் வாக்கி - அழகிய பொன்னால்

வார்த்து, அணி இட்டு இழை களாஞ்சி ஏழு - மணிகளைப் பதித்து

இழைத்த படிக்கம் ஏழும், பொன் கவரி எட்டு பொன்னாலாகிய

காம்பினையுடைய சாமரை எட்டும், விட்டு ஒளிர் பசும் பொன்

கிண்ணப் பந்தி சூழ் விளங்க - ஒளி விட்டு விளங்கும் பசும்

பொன்னாலாகிய கிண்ண வரிசை சூழ்ந்து விளங்க, நாப்பண் நட்ட

பொன் காலினோடு - நடுவே நட்ட பொன்னாலாகிய காலுடன்

கூடிய, நகை மணிக்கலம் நூறு - ஒளி பொருந்திய மாணிக்கப்

பாத்திரங்கள் நூறும் எ - று.

வாக்கி - கருக்கட்டி வார்த்து. சூழ் விளங்க நட்ட காலுடன்

கூடிய கலம் என்க. (50)





	 	 	 	 பெருவிலை யாரப் பேழை யாயிரம் பொற்ற நுண்டூ

	சருவிலைப் பட்டு வெவ்வே றமைத்தன பேழை முந்நூ

	றுருவமு தெழுதிச் செய்த வோவியப் பாவை யன்னார்

	திருமணிக் கலனோ டேவற் சேடிய ரெழுநூற் றைவர்.

	 	 	 		 (இ - ள்.) பெருவிலை ஆரப் பேழை - மிக்க விலையுள்ள

முத்து மாலை வைத்திருக்கும் பெட்டி (முந்நூறும்), ஆயிரம் பெற்ற

நுண் தூசு - ஆயிரம் பொன் விலையுடைய மெல்லிய வெண்டுகிலும்,

அருவிலைப்பட்டு - மதித்தற்கரிய விலையுள்ள பட்டும் ஆகிய

இவைகளை, வெவ்வேறு அமைத்தன பேழை முந்நூறு - வேறு

வேறாக வைக்கப் பெற்ற பெட்டி முந்நூறும், திருமணிக் கலனோடு

- சிறந்த மாணிக்க அணிகளோடு, அமுது உருவு எழுதிச் செய்த

ஓவியப் பாவை அன்னார் - அமிழ்தத்தில் (கோலினைத் தோய்த்து)

உருவம் வரைந்து செய்த சித்திரப் பாவையை ஒத்தவாராகிய, ஏவல்

சேடியர் எழுநூற்று ஐவர் - ஏவல் செய்யும் லதியர் எழு

நூற்றைவரும் எ - று.

ஆயிரம் காணம் விலைபெற்ற வென்க; ஆயிரம், மிகுதிக்கு

ஓர் எடுத்துக் காட்டு. தூசு - பருத்தியாடை; துகிலெனவும் வழங்கும்.

"பட்டுநீக்கித் துகிலுடுத்து"

என்பது பட்டினப்பாலை. அமுதால உருவெழுதுதல்

"ஆதரித் தமுதிற் கோல்தோய்த் தவயவ மமைக்குந் தன்மை"

என இராமாயணத்தில் வந்துளது. (51)





	 	 	 விளைவொடு மூன்று மூதூர் மின்னுவிட் டெறியுஞ்

செம்பொன்

அளவிரு கோடி யின்ன வரும்பெறன் மகட்குச் செல்வ

வளமுற வரிசை யாக வழங்கினான் முழங்கி வண்டு

திளைமதுக் கண்ணிச் சோம சேகர மன்னன் மாதோ.

		 	 		 (இ - ள்.) விளைவொடு மூன்று மூதூர் - விளைந்த

கழனிகளுடன் கூடிய மூன்று பெரிய ஊர்களும், மின்னு விட்டு

எறியும் செம்பொன் அளவு இரு கோடி - ஒளிவிட்டு வீசும் செம்

பொன் இரண்டு கோடி அளவும், இன்ன - இவை போல்வன பிறவும்,

அரும் பெறல் மகட்கு - பெறுதற்கரிய தன் புதல்விக்கு, வண்டு

முழங்கித் திளை மதுகண்ணிச் சோமசேகர மன்னன் - வண்டு

ஒலித்துத் திளைக்கின்ற தேனினை யுடைய மாலையை யணிந்த

சோமசேகர மன்னன், செல்வவளம் உற வரிகையாக வழங்கினான் -

செல்வ வளத்திற்கேற்ப வரிசையாகக் கொடுத்தான் எ - று

மாது, ஓ : அசைகள். (52)





	 	 ஆர்த்தன வியங்க ளெல்லா மமரர்மந் தார மாரி

தூர்த்தனர் வேள்விச் செந்தீச் சுழித்தது வலமாய்த் துள்ளி

வார்த்தன மடவார் நாவின் முளைத்தன வாழ்த்து மன்றல்

பார்த்தனர் கண்க ளெல்லாம் பெற்றன படைத்த பேறு.

(இ - ள்.) இயங்கள் எல்லாம் ஆர்த்தன - பலவகை

இயங்களெல்லாம் ஒலித்தன; அமரர் மந்தார மாரி தூர்த்தனர் -

தேவர்கள் கற்பக மலர் மழையைப் பொழிந்தனர்; வேள்விச் செந்தீ

வலமாய்த் துள்ளிச் சுழித்தது - வேள்விக் குண்டத்தின்கண் சிவந்த

தீயானது வலமாகச் சுழன்று குதித் தெழுந்தது; வார் தனம் மடவர்

நாவின் வாழத்து துளைத்தன - கச்சணிந்த கொங்கைகளையுடைய

மகளிர் நாவின்கண் வாழ்த்துப் பாடல்கள் அரும்பின; மன்றல்

பார்த்தனர் கண்கள் எல்லாம் - திருமண விழாவைப்

பார்த்தவர்களின் கண்களனைத்தும், படைத்த பேறு பெற்றன -

படைக்கப் பெற்றதனாலாகிய பயனை அடைந்தன எ - று.

சுழித்துத் துள்ளியது என விகுதி பிரித்துக் கூட்டுக. மன்றல்

வாழ்த்து முளைத்தன எனலுமாம். (53)





	 	 	 பொதியவிழ் கடப்பந் தண்டார்ப் புயத்திளங் காளை

யன்னான்

முதியவர் செந்தீ யோம்ப வின்னிய முழங்கக் காந்தி

மதியைமங் கலநாண் பூட்டி வரிவளைச் செங்கை பற்றி

விதிவழி யேனை மன்றல் வினையெலா நிரம்பச் செய்தான்.

	 	 	 		 (இ - ள்.) பொதி அவிழ் கடப்பம் தண்தார் - முறுக்

கவிழ்ந்த கடப்பமலரின் தண்ணிய மாலையணிந்த, புயத்து

இளங்காளை அன்னான் - திருத்தோளினையுடைய முருகக்கடவுளை

யொத்த உக்கிர வழுதி, முதியவர் செந்தீ ஓம்ப - மூதறிவுடைய

முனிவர் ஓமம் வளர்க்கவும், இன் இயம் முழங்க் - இனிய இயங்கள்

ஒலிக்கவும், காந்திமதியை மங்கல நாண் பூட்டி - காந்திமதி

யம்மையை மங்கல நாண் அணிந்து, வரிவளை செங்கைபற்றி -

வாகளையுடைய வளையலணிந்த் சிவந்த கையைப்பற்றி,

ஏனைமன்றல் வினை எலாம் - மற்றைய மணவினைகளனைத்தையும்,

விதிவழி நிரம்பச் செய்தான் - வேத விதிப்படி நிரம்பு மாறு செய்து

முடித்தான் எ - று.

கடம்பு என்பது வலித்து அம் சாரியை பெற்றது. நாண் பூட்டி

யென்பதும் செங்கைபற்றி யென்பதும் ஒரு சொன்னீரவாய்

இரண்டாவதற்கு முடிபாயின. எலாம் - எல்லாமும். (54)





	 	 [- வேறு]



எண்ணி லாத வளத்தினொடு

மிரவி மருமான் மடப்பிடியைங்ப

பண்ணி லாவி மறையொழுக்கம்

பயப்ப வேள்வி வினைமுடித்துத்

தண்ணிலா வெண் கலைமதியுந்

		 தாரா கணமுந் தவழ்ந்துழல

	விண்ணி லாவு மணிமாட

		 வீதி வலமாய் வருமெல்லை.



	 	 	 (இ - ள்.) எண் இலாத வளத்தினொடும் - அளவில்லாத

செல்வத்துடன், இரவி மருமான் மடப் பிடியை - சூரியன் மரபில்

வந்த சோமசேகரன் புதல்வியாகிய காந்திமதியை, பண் நிலாவு மறை

ஒழுக்கம் பயப்ப வேள்வி வினை முடித்து - இசையமைந்த

வேதத்தின் விதி நிரம்ப மண வினையை முடித்து, தண் நிலா

வெண்கலை மதியும் தாரா கணமும் தவழ்ந்து உழல - தண்ணிய

ஒளி பொருந்திய வெள்ளிய கலையையுடைய திங்களும்

உடுக்கணங்களும் தவழ்ந்து வருமாறு, விண் நிலாவும் - வானின்

கண் (உயர்ந்து) விளங்கும், மணி மாட வீதி - அழகிய

மாடங்களையுடைய வீதியை, வலமாய் வரும் எல்லை - வலமாக

உலாவரும் பொழுது எ - று.

மடப்பிடி - இளமை பொருந்திய பெண்யானை போல்வாள்;

பிடி நடையாலுவமம், வேள்வி வினை முடித்து என்றது அநுவாதம்.

உழல நிலாவுமென்க. அணி மாடமேனப் பிரித்தலுமாம். வலமாக

வெனத் திரிக்க. (55)





	 	 	 மின்னேர் பொன்னந் தொடியினரு

		 மென்செம் பஞ்சி யடியினரும்

	பொன்னேர் மணிப்பூண் முலையினரும்

		 புலம்பு மணிமே கலையினரும்

	அன்னே ரோதித் தாரினரு

		 மாகிக் கண்ணு மனமுமவன்

	முன்னே தூது நடப்பதென

		 நடப்ப நடந்தார் முகிழ்முலையார்.



(இ - ள்.) மின்நேர் பொன் அம்தொடியினரும் -

மில்லையொத்த பொன்னாலாகிய அழகிய வளையலை அணிந்த

வரும், மெய் செம்பஞ்சி அடியினரும் - மெல்லிய செம்பஞ்சிக்

குழம்பூட்டிய அடியினையுடைய வரும், பொன் ஏர் மணிப்பூண்

முலையினரும் - பொன்னலாகிய அழகிய மணிக்கலன் விளங்கும்

கொங்கையை யுடையவரும், புலம்பும் மணி மேகலையினரும் -

ஒலிக்கின்ற அழகிய மேகலையை அணிந்த வரும், அல் நேர்

ஒதித்தாரினரும் ஆகி - இருள்போன்ற கூந்தலில் மாலையை

யணிந்தவரும் ஆகி, கண்ணும் மனமும் அவன் முன்னே தூது

நடப்பதென நடப்ப - கண்களும் மனமும் அவன் முன்னே தூது

செல்லுதல் போல முன்னேசெல்ல, முகிழ முலையார் நடந்தார் -

தாமரை யரும்பினை யொத்த தனங்களை யுடைய மகளிர்

சென்றார்கள் எ - று.

தொடியினரும் அடியினரும் எனவும், முலையினரும்

கலையினரும் எனவும் இயைபெதுகை நயம் அமைந்திருத்தல்

காண்க. ஏர் : உவம வுருபுமாம். நடப்பது : தொழிற் பெயர். முகிழ்

கோங்கரும்புமாம்; முகிழத்த வெனினும் பொருந்தும். (56)





	 	 	 	 சுருங்கு மிடையார் தன்பவனி

		 தொழுது வருவார் தமக்கிரங்கி

	மருங்குற் பாரங் கழிப்பான்போற்

		 கலையைக் கவர்ந்தும் வளைத்தோண்மேல்

	ஒருங்கு பாரங கழிப்பான்போல்

		 வளையைக் கவர்ந்து முள்ளத்துள்

	நெருங்கு பாரங் கழிப்பான்போ

		 னிறையைக் கவர்ந்து நெறிச்செல்வான்.

	 	 (இ - ள்.) தன் பவனி தொழுது வருவார் - (உக்கிர குமாரன்)

தனது திருவுலாவைத் தரிசித்து வருவாராகிய, சுருங்கும் இடையார்

தமக்கு இரங்கி - சிறுகிய இடையினையுடைய மகளிர்க்கு இரங்கி,

மருங்குல் பாரம் கழிப்பான் போல் - அவரது இடையின் பாரத்தைக்

கழிப்பவன் போல, கலையைக் கவர்ந்தும் - மேகலையை வௌவியும்,

வளைத்தோள் மேல் பாரம் ஒருங்கு கழிப்பான் போல் -

மூங்கிலையொத்த தோளின் பாரத்தை ஒரு சேர நீங்குபவன் போல,

வளையைக் கவர்ந்தும் - வளையல்களை அபகரித்தும் - கற்பினைக்

கவர்ந்தும், நெறிச் செல்வான் - வீதியிற் செல்வான் எ - று.

வருவாராகிய இடையார் தமக் கென்க. கலை - மேகலை;

முதற் குறை. மகளிர் வேட்கை நோயால் உடல் மெலிந்து கலையும்

வளையும் கழலப் பெறுதலையும், நிறையிழத்தலையும் உக்குரகுமாரன்

அவர் மேல் இரக்கமுற்று மருங்குல் முதலியவற்றின் பாரத்தைக்

கழிப்பான் போற் கவர்ந்து செல்வான் எனக்கூறினார். இது

தற்குறிப்பேற்றவணி. (57)





	 	 	 வான மதிசேர் முடிமறைத்த வழுதி மகனே யிவனென்றால்

ஆனை யெருத்திற் சிங்கவிள வடலே றென்ன வயல்வேந்தர்

சேனை தழுவ வரும்பவனிக் கொப்பே தொப்புச்

செப்புங்கால்

யானை மகளை மணந்துவரு மிளையோன் பவனிச் செல்வமே.



(இ - ள்.) வானமதி சேர் முடி மறைத்த வழுதி மகனே

இவன் என்றால் - வானின்கண் உள்ள பிறையை யணிந்த சடையை

மறைத்து வந்தருளிய சுந்தர பாண்டியன் புதல்வனே இவ்

வுக்கிரகுமரனென்றால், ஆனை எருத்தில் - யானையின் பிடரியில்,

இள அடல் சிங்க ஏறு என்ன - இளமையாகிய வலிய ஆண்

சிங்கம்போல இவர்ந்தருளி, அயன் வேந்தர் சேனை தழுவ - வேற்று

மன்னரின் படைகள் சூழ, வரும் பவனிக்கு ஒப்பு ஏது - வருகின்ற

திருவுலாவிற்கு ஒப்பாவது வேறுயாது, செப்புங்கால் - சொல்லுமிடத்து,

யானை மகளை மணந்து வரும் இளையோன் பவனிச் செல்வமே -

தெய்வ யானையாரைத் திருமணஞ் செய்து வருகின்ற முருகக் கடவுளின் திருவுலாச் சிறப்பே, ஒப்பு - ஒப்பாகும் எ - று.

எருத்தில் ஏறி வரும் பவனி யென்க; யானை யெருத்தில் ஏறி

வரும் சிங்க வேறு போல என இல்பொருளுவமை யாக்கலும் ஆம்.

செப்புங்கால் செல்வமே, ஒப்பு என மாறுக. செப்புங்கால் - உவமை

கூறவேண்டு மென்னின், முடி மறைத்த வழுதி மகனே இவன்

என்பதனால் இவன் இளையோனின் வேறல்லன் என்பது தோன்ற

நின்றமையின் இவனது பவனியும் தானே தனக்கு ஒப்பென்பதாயிற்று.

இந்திரனது வெள்ளை யானையால் வளர்க்கப்பட்டமையால் "யானை

மகளை" என்றார். யானை ஆனை யெனத் திரிந்தது. (58)





	 	 இம்மை தனிலு நன்மைதரு

மீசன் றனையும் வாசவற்கு

வெம்மை தருவன் பழிதவிர்த்த

விமலன் றனையு மங்கயற்கண்

அம்மை தனையும் பணிந்துமீண்

டரசன் கோயி லடைந்தீன்றோர்

தம்மை முறையா லடிக்கமலந்

தலையிற் பணிந்தான் றனிக்குமரன்.

(இ - ள்.) இம்மை தனிலும் நன்மை தரும் ஈசன் தனையும் -

இம்மையிலேயே பயனை அளிக்கும் சிவபெருமானையும், வாசவற்கு

வெம்மைதரு வன் பழி தவிர்த்த விமலன் தனையும் - இந்திரனுக்குத்

துன்பந் தந்த வலிய பழியை நீக்கி யருளிய சோமசுந்தரக்

கடவுளையும், அங்கயற்கண் அம்மைதனையும் - அங்கயற்கண்

ணம்மையாரையும், தனி குமரன் பணிந்து மீண்டு - ஒப்பற்ற

உக்கிரகுமாரன் வணங்கித் திரும்பி, அரசன் கோயில் அடைந்து -

அரசன் மாளிகையை அடைந்து, ஈன்றோர் தம்மை அடிக்கமலம்

- தன்னைப்பெற்ற தந்தை தாயரின் திருவடித் தாமரைகளை,

முறையால் தலையின் பணிந்தான் - முறைப்படி தலையினால்

வணங்கினான் எ - று.

இம்மைதனிலும் நன்மை தரும் ஈசன் என்பது சுந்தர

பாண்டியனாகிய இறைவனால் நடுவூரில் நிறுவி வழிபடப் பெற்ற

சிவலிங்கப் பெருமான் திருப்பெயர்; இதனை,



"மெய்ம்மை நூல் வழியே கோயில் விதித்தருட்குறி நிறீஇப்பேர்

இம்மையே நன்மை நல்கும் இறையென நிறுவி"

என வரும் திருமணப்படலச் செய்யுளா லறிக. உம்மையை

அசைநிலை யாக்கி ஏகாரம் விரிக்க. தம்மை - தம்முடைய;

வேற்றுமை மயக்கம்; பொருந்தவென ஒரு சொல் வருவித்து, அடிக்

கமலம் தலையிற் பொருந்த ஈன்றோர் தம்மைப் பணிந்தான்

என்றுரைத்தலுமாம். (59)





	 	 	 ஆனா வாறு சுவையடிசி

		 லயில்போர் தம்மை யயில்வித்து

	நானா வரிசை வரன்முறையா

		 னல்கி விடையு நல்கிப்பின்

	வானா டவர்க்கும் விடைகொடுத்து

		 மதிக்கோ னொழுகி வைகுநாள்

	தேனார் கண்ணித் திருமகனுக்

		 கிதனைச் செப்பி யிதுசெய்வான்.

	 	 	 	 (இ - ள்.) மதிக்கோன் - திங்கள் மரபுக்கு இறைவனாகிய

சுந்தர பாண்டியன், ஆறுசுவை ஆனா அடிசில் - அறுவகைச்

சுவையும் நீங்காது பொருந்திய உணவினை, அயில்வோர் தம்மை

அயில்வித்து - உண்போரை உண்பித்து, வரன்முறையால்

நானாவரிசை நல்கி - முறைப்படி பலவரிசைகளையும் அளித்து,

விடையும் நல்கி - விடையுங் கொடுத்து, பின் - பின்பு,

வானாடவர்க்கும் விடைகொடுத்து - தேவர்களுக்கும் விடைதந்து,

ஒழுகி வைகு நாள் - ஆட்சி புரிந்துவரும் காலத்தில், தேன் ஆர்

கண்ணித் திருமகனுக்கு இதனைச் செப்பி இது செய்வான் - தேன்

நிறைந்த மாலையை யணிந்த புதல்வனுக்கு இதனைக் கூறி இதனைச்

செய்வான் எ - று.

ஆறென்னும் எண்ணுப் பெயர் திரியாது நின்றது. செயப்படு

பொருள் இரண்டாயின; பகைவரைச் சிறைச்சாலையை அடைவித்தான்

என்பது போல. நானா - பல. இதுவென் பன பின்வருவன. (60)





	 	 	 மைந்த கேட்டி யிந்திரனுங்

		 கடலு முனக்கு வான்பகையாஞ்

	சந்த மேருத் தருக்கடையுஞ்

		 சதவேள் விக்கோன் முடிசிதற

	இந்த வளைகொண் டெறிகடலி

		 லிவ்வேல் விடுதி யிச்செண்டால்

	அந்த மேருத் தனைப்புடையென்

		 றெடுத்துக் கொடுத்தா னவைமூன்றும்.

	 	 	 		 (இ - ள்.) மைந்த - புதல்வனே, கேட்டி - கேட்பாயாக,

இந்திரனும் கடலும் உனக்கு வான்பயைாம் - தேவேந்திரனும் கடலும்

நினக்குப் பெரிய பகையாகும்; சந்தம் மேரு தருக்கு அடையும் -

அழகிய மேருமலை இறுமாப்புறும் (ஆகலின்), சதவேள்விக்

கோன்முடி சிதற - இந்திரன் முடி சிதறுமாறு, இந்த வளை கொண்டு

எறி - இந்த வளையினைக்கொண்டு எறிவாய், கடலில் இவ்

வேல்விடுதி - கடலின் கண் இந்த வேற்படையை விடுவாய்,

இச்செண்டால் - இந்தச் செண்டினால், அந்த மேருதனைப் புடை

- அந்த மேருவைத் தாக்குவாய், என்று - என்று கூறி, அவை

மூன்றும் எடுத்துக் கொடுத்தான் - அம் மூன்றையும் எடுத்துக்

கொடுத்தருளினான் எ - று.

கேட்டி, இகரவீற்று வியங்கோள். சதவேள்விக் கோன் -

சதமகன்; இந்திரன். (61)





	 	 	 	 அன்ன மூன்று படைக்கலமுந் தொழுது வாங்கி யடலேறு

		தன்னை நேரா யெதிர்நிற்குந் தனயன் றனையுக் கிரவழுதி

	என்ன வாதி மறைமுழங்க வியங்க ளேங்க முடிகவித்துத்

	தன்ன தாணை யரசுரிமைத் தனிச்செங் கோலுந்* தானல்கா.

	 		 	 		 (இ - ள்.) அன்ன ன்று படைக்கலமும் தொழுது வாங்கி -

அந்த மூன்று படைக்கலங்களையும் வணங்கி வாங்கிக்கொண்டு,

அடல் ஏறு தன்னை நேராய் எதிர் நிற்கும் தனயன்தனை - வலிய

ஆண்சிங்கத்தைப் போன்று எதிலே நிற்கும் புதல்வனை, உக்கிர

வழுதி என்ன - உக்கிர பாண்டிய வேந்தன் என்று கூறும்படி,

ஆதிமறை முழங்க - முதன்மையுடைய வேதங்கள் முழங்கவும்,

இயங்கள் ஏங்க - பல்லியங்கள் ஒலிக்கவும், முடி கவித்து -

முடிசூட்டி, தன்னது ஆணை அரசு உரிமைத் தணிச் செங்கோலும்

நல்கா - தனது ஆணையையும் அரசாட்சிக்குரிய ஒப்பற்ற

செங்கோலையும் கொடுத்தருளி எ - று.

பாண்டி வேந்தாக உலகங்கூற வென்பார் ‘உக்கிர வழுதி

யென்ன’ என்றார். தன்னை, தன் : சாரியை. தன்னது, னகரம்

விரித்தல். ஆணை - ஆக்கினையாகிய சக்கரம். தான், அசை;

எழுவாயுமாம். (62)





	 	 	 சூட்சி வினையிற் பொன்னனைய

		 சுமதி தன்னைத் தொன்னூலின்

	மாட்சி யறிஞர் தமைநோக்கி

		 வம்மி னிவனைக் கண்ணிமைபோற்

	காட்சி பயக்குங் கல்விபோற்

		 காப்பீ ரிதுநுங் கடனிம்மண்

	ஆட்சி யிவன தென்றிளைய

		 வரியே றனையான் றனைநல்கா.

	 	 	 		 (இ - ள்.) சூட்சி வினையில் பொன் அனைய சுமதி தன்னை

- ஆலோசனைத் தொழிலில் பிருகற்பதியை ஒத்த சுமதியையும்,

தொல் நூலின் மாட்சி அறிஞர் தமை - பழமையாகிய நீதிநூல்

ஆராய்ச்சியின் மாட்சியுடைய அறிஞரையும், நோக்கி - பார்த்து,

வம்மின் - வாருங்கள், இவனை - இவ்வுக்கிர வழுதியை, கண்

இமைபோல் கண்ணின் இமைபோலவும், காட்சி பயக்கும் கல்விபோல்

- அறிவினைக் கொடுக்கும் கல்விபோலவும், காப்பீர் - காக்கக்

கடவீர்; இது நும் கடன் - இது நுமது கடமையாகும், இம் மண்

ஆட்சி இவனது என்று - இந்நிலவுலகின் ஆட்சி இவனுடையதாம்

என்று கூறி, இளைய அரி ஏறு அனையான் தனை நல்கா - இளைய

ஆண் சிங்கம் போன்ற அவ்வுக்கிர வழுதியை அவரிடத்தில்

அளித்து எ - று.

சூட்சி : சூழ்ச்சி யென்பதன் மரூஉ. சுமதி - முதலமைச்சன்.

கண்ணை இமை காப்பது போலவும், கல்வியுடையாரை அக்கல்வி

காப்பது போலவும் இவனைக் காப்பீர் என்றான்; இம்மைக்கும்

மறுமைக்கும் இடருண்டாகாமற் காக்க வேண்டு மென்ற தாயிற்று.

நல்கா - கையடையாகத் தந்து; இதனை ஒப்புவித்தல் என்பர். (63)





	 	 [வேறு]



வெய்யவேற் காளை யன்னான் றன்னையும் வேறு நோக்கி

ஐயவிவ் வையந் தாங்கி யளித்தன நெடுநா ளிந்த

மையறு மனத்தார் சொல்லும் வாய்மையா றொழுகி நீயுஞ்

செய்யகோன் முறைசெய் தாண்டு திருவொடும் பொலிக

வென்றான்.

		 	 (இ - ள்.) வெய்வேலை காளை அன்னான் தன்னையும்

வேறு நோக்கி - வெவ்விய வேற்படையை யுடைய முருகளை

யொத்த புதல்வனையும் தனியாக நோக்கி, ஐய - ஐயனே,

இவ்வையம் தாங்கி நெடுநாள் அளித்தனம் - இவ்வுலகினைச் சுமந்து

நெடுங் காலம் ஆட்சி புரிந்தனம்; நீயும் - (இனி) நீயும், இந்த மை

அறு மனத்தார் சொல்லும் வாய்மை யாறு ஒழுகி - இந்தக் குற்றமற்ற

உள்ளத்தினை யுடையார் சொல்லும் உண்மை வழியே நடந்து,

செய்ய கோல் முறை செய்து ஆண்டு - செங்கோலால் முறை புரிந்து

ஆண்டு, திருவொடும் பொலிக என்றான் - செல்வத்தோடும்

விளங்குக என வாழ்த்தியருளினான் எ - று.

வேறு நோக்கி - சிறப்பாக நோக்கி. நெடுநாள் அளித்தனம்

என்றது இனி நீ அளிக்க வேண்டு மென்னும் குறிப்பிற்று. முறை

செய்தல் - நீதி செலுத்தல். வாய்மையாறொழுகி முறை செய்து

என்றது உறுதி யுரைத்தலும், திருவொடும் பொலிக என்றது

வாழ்த்துதலும் ஆம். தன்னையும், நீயும் என்பவற்றிலுள்ள உம்கைள்

எச்சப்பொருளன. (64)





	 	 	 பன்னருங் கணங்க ளெல்லாம் பண்டைய வடிவ மாகத்

தன்னருட் டுணையாய் வந்த தடாதகைப் பிராட்டி யோடும்

பொன்னெடுங் கோயில் புக்குப் பொலிந்தன னிச்சை

தன்னால்

இன்னருட் படிவங் கொள்ளு மீறிலா வின்ப மூர்த்தி.

	 		 	 		 (இ - ள்.) இச்சை தன்னால் - தனது இச்சையானே, இன்

அருள் படிவம் கொள்ளும் - இனிய அருளுருவம் கொள்ளா

நிற்கும், ஈறு இலா இன்ப மூர்த்தி - முடிவில்லாத இன்ப வடிவான

சுந்தர பாண்டியனாகிய இறைவன், பன் அரும் கணங்கள் எல்லாம் -

சொல்லுதற்கரிய கணங்களனைத்தும், பண்டைய வடிவமாக -

முன்னைய வடிவமாக, தன் அருள் துணையாய் வந்த - தனது

அருட்டுணையாக வந்தருளிய, தடாதகைப் பிராட்டியோடும் -

தடாதகைப் பிராட்டியாரோடும், பொன் நெடுங் கோயில் புக்குப்

பொலிந்தனன் - பொன்னாலாகிய பெரிய திருக்கோயிலினுட்

சென்று விளங்கினன் எ - று.

மேல், திருமணப் படலத்தில்,

"திண்டிறற் சங்கு கன்னன் முதற்கணத் தேவர் தாமும்

பண்டைய வடிவ மாறிப் பார்த்திபன் பணியி னின்றார்"

என்றாராகலின், ஈண்டு அவர் பண்டைய வடிவமாயினரென்றார்.

இறைவனது சத்தியே அவனுக்குத் துணையாகலின் ‘தன்னருட்

டுணையாய் வந்த’ என்றார். புக்குப் பொலிந்தனன் - சிவலிங்கப்

பெருமானை அதிட்டித்து விளங்கினான். இறைவன் கொள்ளும்

வடிவிற்கு அவன திச்சையே காரணமென்பார் ‘இச்சை தன்னால்’

என்றார்; பிறரால் உண்டாக்கப் படுபவன் அல்லனென்றவாறு.

அவன் வடிவம் அருளாதலை

"நிறுத்திடு நினைந்த மேனி நின்மல னருளி னாலே"

என்னும் சிவஞானசித்தியா லறிக. (65)





	 	 [கலிவிருத்தம்]



பின்ன ருக்கிரப் பெயர் தரித்தவத்

தென்னர் கோமகன் றெய்வ நான்மறை

மன்னு நல்லறம் வளர வையகந்

தன்ன தாணையாற் றாங்கி வைகினான்



(இ - ள்.) பின்னர் - பின்பு, உக்கிரப் பெயர் தரித்த அத்

தென்னர் கோமகன் - உக்கிரனென்னும் பெயரைத் தாங்கிய

அப்பாண்டியர் பெருமான், தெய்வ நான்மறை மன்னு நல் அறம்

வரை - தெய்வத் தன்மை பொருந்திய நான் மறைகளிற் கூறிய

நிலைபெற்ற நல்ல அறங்கள் வளருமாறு, வையகம் தன்னது

ஆணையால் தாங்கி வைகினான் - நிலவுலகத்தைத் தனது

ஆணையினாலே பாதுகாத்து அரசாண்டிருந்தான் எ - று.

தன்னது : விரித்தல். பகைவர் முதலாயினோரால்

நலிவுண்டாகாமற் புரந்தா னென்பார் ‘ஆணையாற்றாங்கி’

என்றார். (66)

ஆகச் செய்யுள் - 668.



* * *





	 	 	 	 13. கடல்சுவற வேல்விட்ட படலம்



	 	 [கலிவிருத்தம்]



வளையொடு செண்டுவேன் மைந்தற் கஞ்சுரும்

பளையவேம் பணிந்தகோ னளித்த வாறிதத்

தளையவிழ் தாரினான் றனயன் வேலைமேல்

இளையவ னென்னவே லெறிந்த தோதுவாம்.





(இ - ள்.) அம் சுரும்பு அளைய வேம்பு அணிந்த கோன் -

அழகிய வண்டுகள் மூச வேப்ப மலர் மாலையை யணிந்த

சுந்தரபாண்டியன், மைந்தற்கு - புதல்வனாகிய உக்கிர வழுதிக்கு,

வளையொடு செண்டு வேல் அளித்தவாறு இது - வளையும்

செண்டும் வேலும் அளித்த திருவிளையாடல் இதுவாம்; அத்தளை

அவிழ் தாரினான் தனயன் - அந்த முறுக்கவிழ்ந்த மலர் மாலையை

யணிண்நத சுந்தரபாண்டியன் புதல்வனாகிய உக்கிரவழுதி, வேலை

மேல் இளையவன் என்ன வேல் எறிந்தது ஓதுவாம் - கடலின் மேல்

முருகக் கடவுளைப் போல் வேற் படையை விடுத்த திரு

விளையாடலை (இனிக்) கூறுவாம் எ - று.

கோன் மைந்தற்கு அளித்தவாறு இது வென்க. அத்தளையவிழ்

தாரினான் தனயன் - அம்மைந்தன். இளையவன் - இளைய

பிள்ளையாராகிய முருகப்பிரான். அவன் சூரபன்மனாகிய மாவினைத்

தடிதற்குக் கடலின்கண் வேல் விடுத்ததுபோல் என விரித்துக்

கொள்க. (1)





	 	 	 திங்களி னுக்கிரச் செழியன் வெண்குடை

	எங்கணு நிழற்றவீற் றிருக்கு நாள்வயிற்

	சங்கையில் லாதமா தரும வேள்விகள்

	புங்கவர் புடைதழீஇப் போற்ற வாற்றுநாள்.

	 		 		 (இ - ள்.) உக்கிரச் செழியன் - உக்கிர வழுதி, திங்களின் -

சந்திரன்போல, வெண்ழுடை எங்கணும் நிழற்ற வீற்றிருக்கும் நாள்

வயின் - தனது வெள்ளைக் குடையானது எங்கும் நிழல்செய்ய

வீற்றிருக்கும் நாளில், சங்கை இல்லாத தருமம் வேள்விகள் -

அளவில்லாத பெரிய தருமங்களையும் வேள்விகளையும், புங்கவர்

புடைதழீஇப் போற்ற - தேவர்கள் புறம்பே சூழ்ந்து போற்ற,

ஆற்றும் நாள் - செய்யும்பொழுது எ-று.

எங்கணும் புவிமுழுதும். அரசு வீற்றிருக்கு நாளிலென்க.

வயின் : ஏழனுருபு. சங்கை - எண். மா உரிச்சொல்லாகலின் வலி

யில்பாயிற்று. (2)





	 	 அரும்பரி மகந்தொணூற் றாறு செய்துழிச்

சுரும்பரி பெரும்படைத் தோன்ற* றண்ணறா

விரும்பரி முரன்றுசூழ் வேம்பி னங்குழைப்

பொரும்பரி வீரன்மேற் பொறாது பொங்கினான்.

(இ - ள்.) அரும்பரி மகம் தொண்ணூற்றாறு செய்துழி -

சய்தற்கரிய பரிவேள்வி தொண்ணூற்றாறு செய்த விடத்து, சுரும்பு

அரி பெரும்படைத் தோன்றல் - மலைகளின் சிறகினை அரிந்த

பெரிய வச்சிரப் படையினையுடைய இந்திரனானவன், தண் நறா

விரும்பு அரி முரன்று சூழ் - குளிர்ந்த தேனை விரும்பும் வண்டுகள்

ஒலித்துச் சூழ்கின்ற, வேம்பின் அம் குழை - வேம்பினது அழகிய

தளிரை யணிந்த, பொரும் பரிவீரன் மேல் - போர் செய்யும்

குதிரைகளையுடைய வீரனாகிய உக்கிர வழுதியின் மேல், பொறாது

- மனம் பொறாது, பொங்கினான் - வெகுண்டான் எ - று.

தொண்ணூ றென்பது விகாரமாயிற்று. வேம்பின் றளிராற்

றொடுக்கப்பட்ட கண்ணி; "வேம்பினொண்டளிர்" எனப் புறப்

பாட்டில் வருவது காண்க. நூறு வேள்வி புரிந்திடின் தன் பதவிக்

குரியனாவன் என்னுங் கருத்தாற் பொறாதவனாயினான். (3)



* * *



(பா - ம்.) * சுரும்பரினிசைத்தருத் தோன்றல்.





	 	 	 	 மன்னிய நாடெலாம் வளஞ்சு ரந்துவான்

	பொன்னிய னாடுபோற் பொலித லாலிந்த

	மின்னிய வேலினான் வேள்வி செய்வதென்

	றுன்னிய மனத்தனோர் சூழ்ச்சி யுன்னினான்.

		 	 		 (இ - ள்.) மன்னிய நாடு எலாம் - நிலைபெற்ற தன் நாடு

முழுதும், வான்வளம் சுரந்து - மழை வளம் மிகுந்து, இயல் பொன்

நாடு போல் பொலிதலால் - அழகிய பொன்னுலகம் போல

விளங்குதலானன்றே, இந்த மின்னிய வேலினான் - இந்த ஒளி

பொருந்திய வேற் படையையுடைய உக்கிரவழுதி, வேள்வி செய்வது

என்று உன்னிய மனத்தன் - வேள்வி செய்கின்றது என்று கருதிய

மனத்தினாய், ஓர் சூழ்ச்சி உன்னினான் - ஒரு வஞ்சனையை

நினைத்தான் எ - று.

செய்வது பொலிதலானன்றே என்றுன்னிய வென்க. செல்வம்

மிக்கு வானிலுள்ள பொன்னாடு போல் எனலுமாம். செய்வது :

தொழிற்பெயர். (4)





	 	 	 	 பொருங்கடல் வேந்தனைக் கூவிப் பொள்ளென

	இருங்கட லுடுத்தபா ரேமு மூழிநாள்

	ஒருங்கடுவெள்ளமொத் துருத்துப் போய்வளைந்

	தருங்கடி மதுரையை யழித்தியா லென்றான்.

	 	 	 		 (இ - ள்.) பொரும் கடல் வேந்தனை - அலைகள் மோதும்

கடலின் மன்னனாகிய வருணனை, கூவி - அழைத்து, பொள்ளென -

விரைந்து இருங்கடல் உடுத்த பார் ஏழும் - பெரிய கடல் சூழ்ந்த

ஏழு தீவுகளையும், ஊழிநாள் ஒருங்கு அடு வெள்ளம் ஒத்து -

ஊழிக்காலத்தில் ஒரு சேர அழிக்கும் வெள்ளத்தைப் போன்று,

உருத்துப்போய் வளைந்து - சினந்துபோய் வளைந்து, அருங்கடி

மதுரையை அழித்தி என்றான் - அரிய காவலையுடைய மதுரையை

அழிப்பாயாக என்று கூறினான் எ - று.

பொள்ளென அழித்தி யெனக்கூட்டுக. பொள்ளென : விரைவுக்

குறிப்பு. "பொள்ளென வாங்கே புறம் வேரார்" என்பது திருக்குறள்.

ஆல் : அசை. (5)





	 	 விளைவது தெரிகிலேன் வேலை வேந்தனும்

வளவயன் மதுரையை வளைந்திட் டிம்மெனக்

களைவது கருதினான் பேயுங் கண்படை

கொளவரு நனந்தலைக் குருட்டுக் கங்குல்வாய்.

(இ - ள்.) வேலை வேந்தனும் விளைவது தெரிகிலன் -

கடற்கரசனாகிய வருணனும் மேலே விளைவதை உணராதவனாய்,

பேயும் கண்படை கொளவரும் - பேயும் கண்ணுறங்குமாறு வருகின்ற,

நனந்தலை - நடு இரவின், குருட்டுக் கங்குல்வாய் -

குருட்டிருளின்கண், வளவயல் மதுரையை வளைந்திட்டு - வளம்

பொருந்திய கழனி சூழ்ந்த மதுரைப் பதியைச் சூழ்ந்து, இம் மெனக்

களைவது கருதினான் - விரைய அழித்தலைக் கருதினான் எ - று.



விளைவது - மேலே தனக்குண்டாகும் தீங்கு. தெரிகிலன் :

முற்றெச்சம். வளைந்திட்டு, இடு : துணைவினை. இம்மென :

விரைவுக் குறிப்பு. களைவது : தொழிற் பெயர். நனந்தலை - நடு;

நள்ளிரவுக் காயிற்று. பார்வையுடைய விழகளைக் குருடு போலாக்கும்

கங்குலைக் குருட்டுக் கங்குல் என்றார். (6)





	 	 [எழுசீரடி யாசிரிய விருத்தம்]



கொதித்த லைக்க ரங்க ளண்ட கூட மெங்கு மூடுபோய்

அதிர்த்த லைக்க வூழி நாளி லார்த்த லைக்கு நீத்தமாய்

மதித்த லத்தை யெட்டி முட்டி வருமொ ரஞ்ச னப்பொருப்

புதித்த தொத்து* மண்ணும் விண்ணு முட்க வந்த துததியே.

(இ - ள்.) உததி - கடலானது, கொதித்து - பொங்கி,

அலைக்கரங்கள் - அலையாகிய கைகள், அண்ட கூடம் எங்கும்

ஊடுபோய் - அண்டகூட முழுதும் ஊடுருவிச் சென்று, அதிர்த்து

அலைக்க - நடுக்க முண்டாக்கி வருத்த, ஊழி நாளில் ஆர்த்து

அலைக்கும் நீத்தமாய் - ஊழிக்காலத்தில் ஆரவாரித்து அழிக்கும்

வெள்ளமாய், மதித்தலத்தை எட்டி முட்டி - சந்திர மண்டலத்தை

எட்டிப் பொருந்தி, வரும் ஒரு அஞ்சனப் பொருப்பு உதித்தது ஒத்து

- வருகின்ற ஒரு கரிய மலை தோன்னாற்போல, மண்ணும் விண்ணும்

உட்க வந்தது - மண்ணுலகத்தாரும் விண்ணுலகத்தாரும் அஞ்சுமாறு

வந்தது எ - று.

உததி கொதித்து உட்க நீத்தமாய் வந்த தென்க. அதிர்வு

நடுக்க மாகலின் அதிர்ந்து என்பதற்கு நடுக்க முண்டாக்கி யென்று

பொரு ளுரைக்கப்பட்டது; முழங்கி யென்றுமாம். நீத்தமாய் - நீத்தம்

போலாகி, அஞ்சனப் பொருப்புதித்த தொத்து என்றது இல்

பொருளுவமை. மண்ணும் விண்ணும் : ஆகுபெயர்கள். இது முதல்

ஒன்பது செய்யுட்கள் நாற்சீரடியாகவும் பிரித்தற் கமையுமாயினும்

ஓசையை நோக்குழி எழுசீரடியாகக் கோடலே சிறப்புடைத்தென்க. (7)



* * *



(பா - ம்.) * உதித்த லொத்து.





	 	 	 	 	 வங்க வேள் வெள்ள மாட* மதுரை மீது வருசெயல்

		கங்குல் வாய திங்கண் மீது காரி வாய காருடல்

		வெங்கண் வாள ராவி ழுங்க வீழ்வ தொக்கு மலதுகார்

		அங்கண்மூட வருவ தொக்கு மல்ல தேது சொல்வதே.

	 	 (இ - ள்.) வங்க வேலை வெள்ளம் - மரக்கலங்கள் செல்லும்

கடலின் வெள்ளமானது, மாட மதுரை மீது வரு செயல் -

மாடங்களையுடைய மதுரைப்பதியின் மீது வருகின்ற தன்மை, கங்குல்

வாய திங்கள் மீது - இரவினிடத்ததாகிய சந்திரன்மேல், காரி வாய -

நஞ்சு பொருந்திய வாயினையுடைய, கார் உடல் வெங்கண் வாள்

அரா - கரிய உடலையும் வெவ்விய கண்களையும் உடைய கொடிய

இராசு என்னும் பாம்பானது, விழுங்க வீழ்வது ஒக்கும் - அதனை

விழுங்குதற்கு விரைந்து வருதலைப் போலும்; அலது - அன்றி, கார்

- மேகங்கள், அங்கண் மூடவருவது ஒக்கும் - அம் மதுரையை

மறைத்தற்கு வருதலை ஒக்கும்; அல்லது - அல்லாமல். சொல்வது

ஏது - வேறு கூறுவது யாது எ - று.

வங்கத்தை யுடையவெனக் கடலுக்கு அடை கூறினார். கங்குல்

வாயது காரி வாயது என்பன துவ்வீறு தொக்கு நின்றன.

திங்களினமிழ்தால் தூய்மை செய்ப் பெற்ற மதுரைமீது கடல்

வருவதற்குத் திங்கள்மீது கரும் பாம்பு வருதலை உவமையாகக்

கூறியது பெரிதும் பொருத்த முடைத்தாம். கார் மூட வருவதென்றது

பின்பு வருணனான் ஏவப்பட்டு ஏழு மேகங்களும் மதுரையை

அழிக்க வென வருஞ் செய்தியை உட்கொண்டு கூறியது. வீழ்வது,

வருவது என்பன தொழிற்பெயர்கள். அலது - அன்றி. ஒக்குமென்று

கூறுவதல்லால் என விரிக்க. (8)



* * *



(பா - ம்.) * வெள்ளை மாடம்.





	 	 	 	 வட்ட யாமை பலகை வீசு வாளை வாள்கள் மகரமே

		பட்ட யானை பாய்தி ரைப்ப ரப்பு வாம்ப ரித்திரள்

		விட்ட தோணி யிரத மின்ன விரவு தானை யொடுகடல்

		அட்ட மாக வழுதி மேல மர்க்கெ ழுந்த தொக்குமே.



(இ - ள்.) வட்ட யாகை பலகை - (அன்றி) வட்டமாகிய

ஆமைகள் கேடகங்களாக. வீசு வாளை வாள்கள் எறிகின்ற வாளை

மீன்கள் வாட் படைகளாக, மகரம் பட்ட யானை - சுறா மீன்கள்

நெற்றிப் பட்டத்தையுடைய யானைகளாக, பாய் திரைப்பரப்பு

வாம்பதித் திரள் - பரந்த அலைக்கூட்டங்கள் தாவுகின்ற

குதிரைக்கூட்டங்களாக, விட்ட தோணி இரதம் - ஓடவிட்ட

தோணிகள் தேர்களாக, இன்ன விரவு தானையொடு - இத்

தன்மையன விரவிய சேனையோடு, கடல் - கடலானது, அட்டமாக

- எதிராக, வழுதிமேல் அமர்க்கு எழுந்தது ஒக்கும் - உக்கிர

பாண்டியன்மேல் போருக்கு எழுந்ததைப் போலும் எ - று.

அட்டம் - எதிர், குறுக்கு;

"மஞ்சலைக்கு மாமலைச் சரிப்புறத்து வந்தமா

அஞ்சவித் தடர்க்கு நாய்க ளட்டமாக விட்டு"

என்பது திருத்தொண்டர் புராணம். அட்டம் என்பதற்குப்

பகையென்றும் பொருள் கூறுவர்; தமிழ் லெக்சிகன் காண்க. (9)





	 	 	 	 	 இன்ன வாறெ ழுந்த வேலை மஞ்சு றங்கு மிஞ்சிசூழ்

		நன்ன கர்க்கு ணக்கின் வந்து நணுகு மெல்லை யரையிரா

		மன்ன வன்க னாவின் வெள்ளி மன்ற வாணர் சித்தராய்

		முன்னர் வந்தி ருந்த ரும்பு முறுவ றோன்ற மொழிகுவார்.

	 	 (இ - ள்.) இன்னவாறு எழுந்த வேலை - இங்ஙனம் எழுந்த

கடலானது, மஞ்சு உறங்கும் இஞ்சி சூழ் நல் நகர் - முகில் உறங்கப்

பெறும் மதில் சூழ்ந்த நல்ல அம்மதுரைப்பதியின், குணக்கின் வந்து

நணுகும் எல்லை - கிழக்குத் திக்கில் வந்து நெருங்கு மளவில்,

அரை இரா - நடு இரவில், மன்னவன் கனாவில் - பாண்டி மன்னன்

கனவில் கண், வெள்ளி மன்ற வாணர் - வெள்ளியம்பலவாணர்,

சித்தராய் - ஒரு சித்த மூர்த்தியாய், முன்னர் வந்திருந்து - முன்னே

தோன்றி, அரும்பு முறுவல் தோன்ற மொழிகுவார் - அரும்புகின்ற

புன்னகை தோன்ற மொழிகின்றார் எ - று.

வாணர் : வாழ்நர் என்பதன் மரூஉ. மொழிகுவார், கு :

சாரியை. (10)





	 	 	 	 வழுதி யுன்ற னகர ழிக்க வருவ தாழி வல்லைணீ

		எழுதி போதி வென்றி வேலெ றிந்து வாகை பெறுகெனத்

		தொழுத செங்க ரத்தி னான்று திக்கு நாவி னானெழீஇக்

		கழுது றங்கு கங்கு லிற்க னாவு ணர்ந்து காவலான்.



(இ - ள்.) வழுதி - பாண்டியனே, உன் தன் நகர் அழிக்க -

உனது நகரத்தை அழிக்கும் பொருட்டு, ஆழி வருவது - கடலானது

வருகின்றது (ஆதலால்), நீ வல்லை எழுதி - நீ விரைந்து எழுந்து,

போதி - போய், வென்றி வேல் எறிந்து வாகை பெறுக என -

வெற்றி பொருந்திய வேற்படையை விடுத்து வென்றி பெறுவாயாக

என்று கூற, காவலான் - னலகினைப் பாதுகாத்தலை யுடைய உக்கிர

வழுதி, தொழுத செங்கரத்தினான் - கூப்பிய சிவந்த கைகளை

யுடையனாய், துதிக்கும் நாவினன் - துதிக்கின்ற நாவினை

யுடையவான், எழீஇ - எழுந்து, கழுது உறங்கு கங்குலின் கனா

உணர்ந்து - பேயும் உறங்குகின்ற நள்ளிரவில் தான் கண்ட கண

வினை யுணர்ந்து எ - று.

எழுதி - எழுவாய்; போதி - போவாய்; இவற்றை எச்சமாக்குக.

வாகை - வென்றி யெய்தினோர் சூடும் மாலை; வெற்றியைக்

குறித்தது. பெறுகென : அகரடந தொகுத்தல். எழீஇ : சொல்லிசை

யளபெடை. கழுதுமென்னும் உம்மை தொக்கது. (11)





	 	 கண்ணி றைந்த வமளி யிற்க ழிந்து வாயில் பலகடந்

துண்ணி றைந்த மதிய மைச்ச ருடன்வி ரைந்து குறுகியே

மண்ணி றந்த* தெனழு ழங்கி வருத ரங்க வாரிகண்

டெண்ணி றந்த+வதிச யத்த னாகி நிற்கு மெல்லைவாய்.



(இ - ள்.) கண் நிறைந்த அமளியில் கழிந்து - கண்டுயின்ற

சேக்கையினின்றும் நீங்கி, வாயில் பல கடந்து - அரண்மனை

வாயில் பலவற்றையும் கடந்து, உள் நிறைந்த மதி அமைச்சருடன் -

உள்ளே நிறைந்த அறிவினையுடைய மந்திரிகளுடன், விரைந்து குறுகி

- விரைந்து சென்று, மண் இறந்தது என - நிலவுலகு அழிந்த தென்று

கூறுமாறு, முழங்கி வரு தரங்கவாரி கண்டு - ஆரவாரித்து வருகின்ற

அலைகளையுடைய கடலைநோக்கி, எண் இறந்த அதிசயத்தனாகி

நிற்கும் எல்லைவாய் - அளவிறந்த வியப்படைந்தவனாகி நிற்குங்கால்

எ - று.

துயிலுதலைக் கண்வளர்தல் என்பவாகலின் வளர்தலை

நிறைதலாக்கிக் ‘கண்ணிறைந்த’ என்றார்; கண்ணுக்கு நிறைந்த

அமளியென்றும், கள் நிறைந்த மலரமளி யென்றும் கூறலுமாம்.

இறந்ததென, இறந்த காலத்தாற் கூற. (12)



* * *



(பா - ம்.) * மண்ணிறைந்த +எண்ணிறைந்த.





	 	 	 	 கனவில் வந்த வேடர் நனவில் வந்து காவலோன்

		நினைவு கண்டு பொழுது தாழ நிற்ப தென்கொ லப்பனே

	சினவி வேலை போல வந்த தெவ்வை மான வலிகெட

		முனைய வேலெ றிந்து ஞால முடிவு தீர்த்தி யாலென.

	 		 	 		 (இ - ள்.) கனவில் வந்த சித்த வேடர் - கனவிலே

தோன்றிய சித்தமூர்த்தி, நனவில் வந்து - நனவிலும் எழுந்தருளி

வந்து, காவ லோன் நினைவுகண்டு - மன்னனது எண்ணத்தை

உணர்ந்து, அப்பனே பொழுது தாழ நிற்பது என் - அப்பனே நீ

காலந்தாழ்க்க நிற்பது என்னை, சினவி பேலை போல வந்த

தெவ்வை - சினந்து கடல் வடிவாக வந்த பகைமை, மான வலிகெட

- அதனது மிக்க வலிகெட, முனைய வேல் எறிந்து - கூரிய

வேற்படையை எறிந்து (வென்று), ஞாலம் முடிவு தீர்த்தி என -

உலகிற்கு வரும் அழிவை நீக்குவாய் என்று கூற எ - று.

நனவிலுமென உம்மை விரிக்க. நினைவு - சிந்தனை செய்து

தாழ்த்தல். கொல் : அசை. அப்பன் என்றது உவகையால்; மரபு

வழுவதைதி; துறந்தோரான பெரியார் பிறரை விளிக்குங்காற் கூறும்

மரபுச் சொல்லுமாம். சினவி - சினந்து. வேலையன்று, வேலைபோல

வந்ததொரு பகை யென்றார். மான வலி - மிக்க வலி, மானமும்

வலியும் எனலுமாம். முனை - கூர்மை; நுதி. முனைய : குறிப்புப் பெயரெச்சம். ஆல் : அசை. (13)





	 	 	 	 எடுத்த வேல்வ லந்தி ரித்தெ றிந்த வேலை வேன்முனை

	மடுத்த வேலை சுஃறெ னவ்வ றந்து மான வலிகெட

	அடுத்து வேரி வாகை யின்றி யடிவ ணங்கு தெவ்வரைக்

	கடுத்த வேல்வ லான்க ணைக் காலின் மட்ட மானதே.

	 	 	 		 (இ - ள்.) எடுத்த வேல் வலம் திரித்து எறிந்த வேலை

(உடனே) எடுத்த வேற்படையை வலமாகச் சுழற்றி வீசியபோது,

வேலைமுனை மடுத்தவேலை - வேலின் நுதியிற் பொருந்திய

கடலானது, சுஃறென வறந்து - சுஃறென்னும் ஒலியுண்டாக நீர் வற்றி,

மான வலி கெட - மிக்க வலியானது அழிய, அடுத்து - நெருங்கி,

வேரி வாகையின்றி அடிவணங்கு தெவ்வரைக் கடுத்து - மணம்

பொருந்திய வெற்றி மாலை இல்லையாகத் தோல்வியுற்று அடிகளில்

வணங்கும் பகைவரைப் போன்று, அவேல் வலான் கணைக்காலின்

வேல் வலான் கணைக்காலின் மட்டம் ஆனது - அந்த வேற்போரில்

வல்ல உக்கிரவழுதியின் கணைக்காலின் அளவில் ஆயிற்று எ - று.

கூறியவுடன் அவன் எறிந்த பொழுது என வருவித்துரைக்க.

சுஃறென : ஒலிக்குறிப்பு. வகரம் விரித்தல். வறந்து காலின் மட்ட

மானது எனக் கூட்டுக; வறந்து அடுத்து ஆனது எனினும்

பொருந்தும். வாகை யில்லையாகத் தோல்வி யுற்றென விரிக்க.

அவ்வேல் என்பதில் வகரம் தொக்கது. ஈற்றடியில் ஓரசைச்சீர்

வந்தது. (14)





	 	 	 	 சந்த வேத வேள்வி யைத்த டுப்ப தன்றி யுலகெலாஞ்

		சிந்த வேறு சூழ்ச்சி செய்த தேவர் கோவி னேவலால்

		வந்த வேலை வலிய ழிந்த வஞ்ச கர்க்கு நன்றிசெய்

		திந்த வேலை வலியி ழப்ப தென்று முள்ள தேகொலாம்.

	 		 	 		 (இ - ள்.) சந்த வேத வேள்வியைத் தடுப்பது அன்றி - பண்

அமைந்த வேதத்திற் கூறிய வேள்வியைத் தடுப்பதல்லாமல், உலகு

எலாம் சிந்த வேறு சூழ்ச்சிசெய்த - உலகனைத்தும் அழியுமாறு

பிறிது சூழ்ச்சி செய்த, தேவர் கோவின் ஏவலால் - தேவேந்திரனின்

ஏவலினால், வந்த வேலை வலி அழிந்த - பெருகிவந்த கடலானது

வலி யழிந்தது; வஞ்சகர்க்கு நன்றி செய்து இந்தவேலை வலி இழப்பது

என்றும் உள்ளதே கொல் - வஞ்சனையுடைய தீயோர்க்கு உதவி

செய்து அதனால் இந்தக் கடலானது தன் வலிமையை இழப்பது

எக்காலத்தும் உள்ள தொரு செயலே போலும் எ - று.

வேள்வி தனக்கு இடையூறாயின் நேரே அதனைத் தடுத்தல்

செய்யாது, உலகினை அழியச் செய்து அதனால் வேள்வியைத்

தடுத்தல் கருதியது எத்துணையும் கொடியதொரு சூழ்ச்சியென்பார்

‘வேறு சூழ்ச்சி செய்த’ என்றார்; வேதத்திற் கூறப்பட்ட

அறவினையாகிய வேள்வியைத் தடுக்கக் கருதிய தீவினையே யன்றி

உலகெலாம் அழிவெய்துமாறு சூழ்ந்த தீவினையும் உடையானென்ப

தோர் பொருளும் தோன்ற நின்றது. அழிந்தது என்பது ஈறுதொக்கது;

முன் சூரபன்மன், விருத்திரன் முதலாயினார்க்கு இடங்கொடுத்து

வலியிழந்தமையின் என்று முள்ளதே போலும் என்றார். இந்த

என்னும் சுட்டு இகழ்தலைக் கருதிற்று. ஆம் : அசை. இது

வேற்றுப்பொருள் வைப்பின் பாற்படும். (15)





	 	 [அறுசீரடி யாசிரிய விருத்தம்]



புண்ணிடை நுழைந்த வேலாற்

புணரியைப் புறங்கண் டோன்பால்

மண்ணிடை நின்ற சித்தர்

வானிடை மறைந்து* ஞானக்

கண்ணிடை நிறைந்து தோன்றுங்

கருணையால் வடிவங் கொண்டு

விண்ணிடை யணங்கி னோடு

விடையிடை விளங்கி நின்றார்.

(இ - ள்.) புண் இடை நுழைந்த வேலால் - பகைவருடலில்

நுழைந்த வேலினால், புணரியைப் புறங் கண்டோன்பால் - கடலைப்

புறங்கொடுக்கச் செய்த உக்கிர பாண்டியன் முன்னர், மண் இடை

நின்ற சித்தர் - நிலத்தின்கண் நின்றருளிய சித்தமூர்த்தி, வான் இடை

மறைந்து - விசும்பிலே மறைந்து (பின்), ஞானக்கண் இடைநிறைந்து

தோன்றும் கருணையால் - ஞானக்கண்ணிலே நிறைந்து தோன்றும்

தனது திருவருளினால், வடிவம் கொண்டு - திருவுருவந் தாங்கி,

அணங்கினோடு - உமை யம்மையாரொடும். விண் இடை -

வானின்கண், விடை இடை விளங்கி நின்றார் - இடப ஊர்தியில்

வெளிப்பட்டு நின்றருளினார் எ - று.

இறைவன் ஞானக்கண்ணில் நிறைந்து தோன்றுதலை,

"ஊனக்கண் பாச முணராப் பதியை

ஞானக் கண்ணினிற் சிந்தை நாடி"

என்னும் சிவஞானபோதத்தா னறிக. இடை எல்லாம் ஏழனுருபு.

இச்செய்யுளை முன் மூன்றடியும் வேறுபடப் பாடங்கொண்டனர் இராமசுவாமிப் பிள்ளை; அது,

	 	 ‘புண்ணுடை வேலோ யாதித் தமிழ்ச்சங்கம் புணரி கொள்ள

மண்ணிடைச் சங்க மின்று வைத்தனங் கடைச்சங் கந்தான்

கண்ணிடைக் காணக் கங்கைக் கரையினா மென்று சித்தர்

விண்ணிடை யணங்கி னோடு விடையிடை விளங்கி நின்றார்’



என்பது (16)



* * *



(பா - ம்.) * நிறைந்து.





	 	 	 	 முக்கணும் புயங்க ணான்கு முளைமதிக் கண்ணி வேய்ந்த

	செக்கரஞ் சடையுங் காள கண்டமுந் தெரிந்து தென்னன்

	பக்கமே பணிந்தெ ழுந்து பரந்தபே ரன்புந் தானுந்

	தக்கவஞ் சலிசெய் தேத்தித் தரைமிசை நடந்து செல்வான்.

	 	 		 (இ - ள்.) முக்கணும் புயங்கள் நான்கும் - மூன்று

கண்களையும் நான்கு திருத்தோள்களையும், முளை மதிக் கண்ணி

வேய்ந்த செக்கர் அம் சடையும் - குழவித் திங்களைக் கண்ணியாக

அணிந்த சிவந்த அழகிய சடையையும், காளகண்டமும் -

நீலகண்டத்தையும், தென்னன் தெரிந்து - பாண்டியன் தரிசித்து,

பக்கமே பணிந்து எழுந்து - அப்பக்கத்தையே நோக்கி வணங்கி

எழுந்து, பரந்த பேர் அன்பும் தானும் - விரிந்த பெரிய அன்பும்

தானுமாக, தக்க அஞ்சலிசெய்து ஏத்தி - விதிப்படி அஞ்சலி செய்து

துதித்து, தரைமிசை நடந்து செல்வான் - புவியின்மேல் நடந்து

செல்கின்றான் எ - று.

முளைமதி - குழவித் திங்கள்; புதுவதாகத் தோன்றிய மதி

யென்னலுமாம். தான் அன்புடன் என்பதனை ‘அன்புந் தானும்’

என்றார்; அன்பும் தானுமாகச் செல்வானென்க; "நாணனு மன்பு

முன்பு நளிர்வரை யேற" என்றாற்போல அன்பிற்கொரு

வடிவுகொடுத்துக் கூறினார். பக்கமே நடந்து செல்வான் எனக்

கூட்டினும் அமையும். (17)





	 	 	 	 	 துந்துபி யைந்து மார்ப்பப் பாரிடந் தொழுது போர்ப்பத்

	தந்திர வேத கீதந் ததும்பியெண் டிசையுந் தாக்க

	அந்தர நாட ரேத்த வகம்விசும் பாற தாக

	வந்துதன் கோயில் புக்கான் வரவுபோக் கிறந்த வள்ளல்.

	 	 (இ - ள்.) வரவு போக்கு இறந்த வள்ளல் - பிறப் பிறப்

பில்லாத இறைவன், துந்துபி ஐந்தும் ஆர்ப்ப - ஐந்து துந்துபிகளும்

முழங்கவும், பாரிடம் தொழுது போர்ப்ப - பூதகணங்கள் வணங்கிச்

சூழவும், கீதம் தந்திரம் வேதம் ததும்பி எண் திசையும் தாக்க -

கீதத்தோடு கூடிய சிவாகமங்களும் வேதங்களும் நிறைந்து எட்டுத்

திக்கிலும் ஒலிக்கவும், அநத்ர நாடர் ஏத்த - வான நாடர்கள்

துதிக்கவும், அகல் விசும்பு ஆறதாக வந்து தன் கோயில் புக்கான் -

அகன்ற வான்வழியாக வந்து தனது திருக்கோயிலுட் புகுந்தருளினான்

எ - று.

(தந்திரம் - நூல்; ஆகமம். தாக்க - நிறைய. ஆறது, அது :

பகுதிப்பொருள் விகுதி. வரவு போக்கு என்பன பிறப்பிறப்பைக் குறிப்பன;

"போக்கும் வரவும் புணர்வுமிலாப் புண்ணியனே"

என்பது திருவாசகம்; எங்கும் நிறைந்த பொருளென்னும் உண்மைத்

தன்மை கருதிக் கூறிற்றுமாம். (18)





	 	 	 அஞ்சலி முகிழ்த்துச் சேவித் தருகுற வந்த வேந்தன்

		இஞ்சிசூழ் கோயி லெய்தி யிறைஞ்சினன் விடைகொண் டேகிப்

	பஞ்சின்மெல் லடியா ரட்ட மங்கலம் பரிப்ப நோக்கி

		மஞ்சிவர் குடுமி மாட மாளிகை புகுந்தான் மன்னோ.



(இ - ள்.) அஞ்சலி முகிழ்த்து சேவித்து அருகுற வந்த

வேந்தன் - அஞ்சலி கூப்பித் தொழுது அருகிலே வந்த பாண்டிய

மன்னன், இஞ்சி சூழ் கோயில் எய்தி இறைஞ்சினன் - மதில் சூழ்ந்த

திருக்கோயிலையடைந்து வணங்கி, விடை கொண்டு ஏகி -

(அவரிடம்) விடைபெற்றுச் சென்று, பஞ்சின்மெல் அடியார் -

பஞ்சினும் மெல்லிய அடிகளையுடைய மகளிர், அட்ட மங்கலம்

பரிப்ப நோக்கி - எட்டு மங்கலங்களையும் தாங்கி எதிர்வரப்

பார்த்து, மஞ்சு இவர் குடுமி மாட மாளிகை புகுந்தான் - மேகந்

தவழும் சிகரத்தையும் மேன் மாடத்தையு முடைய மாளிகையிற்

புகுந்தான் எ - று.

(இறைஞ்சினன் : முற்றெச்சம். செம்பஞ்சி யூட்டிய

அடியென்னலுமாம். மன்னும் ஓவும் அசைகள். (19)





	 	 	 வளையெயின் மதுரை மூதூர் மறிகட லிவற்றி னாப்பண்

	விளைவய னகர மெல்லாம் வெள்ளியம் பலத்து ளாடுந்

	தளையவிழ் கொன்றை வேணித் தம்பிரான் றனக்கே சேர்த்துக்

		களைகணா யுலகுக் கெல்லா மிருந்தனன் காவல் வேந்தன்.



(இ - ள்.) வளை எயில் மதுரை மூதூர் மறி கடல் இவற்றின்

நாப்பண் - வளைந்த மதில் சூழ்ந்த மதுரையாகிய தொன்மையுடைய

நகரமும் அலைமடங்கும் கடலுமாகிய இவற்றின் நடுவிலுள்ள,

விளைவயல் நகரம் எல்லாம் - விளை கழனிகளும் ஊர்களுமாகிய

எல்லாவற்றையும், வெள்ளி அம்பலத்துள் ஆடும் - வெள்ளி

யம்பலத்திலே திரு நிருத்தம் புரியும், தளை அவிழ் கொன்றை

வேணித் தம்பிரான் தனக்கே சேர்த்து - முறுக்கவிழ்ந்த கொன்றை

மலர்மாலை யணிந்த சடையை யுடைய இறைவனுக்கே சேர்த்து,

காவல் வேந்தன் - புரவலனாகிய உக்கிர பாண்டியன், உலகுக்கு

எல்லாம் - உலகங்களுக்கெல்லாம், களைகணாய் இருந்தனன் -

பற்றுக் கோடாகி இருந்தான் எ - று.

கடலால் அழிவுறாமற் காத்தது சொக்கலிங்கப் பெருமான்

திருவருளென்னுங் கருத்தால், மதுரைக்கும் கடலுக்கும் இடைப்பட்ட

வற்றை யெல்லாம் இறைவனுக்குரியவாக்கினன் என்க. வயல்களுடன்

கூடிய நகர மென்னலுமாம். (20)

ஆகச் செய்யுள் - 1051.



* * *





	 	 	 	 14. இந்திரன் முடிமேல் வளையெறிந்த படலம்



	 	 [அறுசீரடி யாசிரிய விருத்தம்]



மின்னவிர் மணிப்பூண் மார்பன்

வேலையை வேலால் வென்று

பொன்னவிர் வாகை வேய்ந்த

புகழுரை செய்தே நாக

நன்னக ராளி செம்பொ

னகைமுடி சிதற வந்த

மன்னவன் வளைகொண் டோச்சி

வென்றதும் வகுத்துச் சொல்வாம்.





(இ - ள்.) மின் அவிர் மணிப் பூண் மார்பன் - மின்போல்

விளங்கும் மணிகள் பதித்த அணிகலன் விளங்கும் மார்

பினையுடைண உக்கிர வழுதி, வேலையை வேலால் வென்று -

கடலை வேற்படையினால் வென்று, பொன் அவிர் வாகை வேய்ந்த

புகழ் உரைசெய்தேம் - பொன் போல விளங்கும் வாகை மாலை

சூடிய புகழாகிய திருவிளையாடலைக் கூறினேம்; நல் நாக நகர்

ஆளி - (இனி) நல்ல வானுலகை ஆளும் இந்திரனது, செம் பொன்

நாகை முடிசிதற - சிவந்த பொன்னாலாகிய ஒளியினையுடைய முடி

சிதறுமாறு, அந்த மன்னவன் - அவ்வுக்கிர பாண்டிய மன்னன்,

வளைகொண்டு ஒச்சிவென்றதும் - திகிரி கொண்டு எறிந்து

வெற்றிபெற்ற திருவிளையாடலையும், வகுத்துச் சொல்வாம் - வகுத்து

கூறுவாம் எ - று.

வாகை வேய்ந்து புகழ்கொண்ட திருவிளையாட லென்க.

ஆளி - ஆள்பவன்; இ : வினைமுதற்பொருள் விகுதி. கொண்டு :

மூன்றாம் வேற்றுமைச் சொல்லுருபு; இரண்டன் பொருளில் வந்தது. (1)





	 	 	 	 கோமக னிகழு நாளிற் கோணிலை பிழைத்துக் கொண்மூ

		மாமழை மறுப்பப் பைங்கூழ் வறந்துபுற் றலைக டீந்து

		காமரு நாடு மூன்றுங் கையற வெய்த மன்னர்

		தாமது தீர்வு நோக்கித் தமிழ்முனி யிருக்கை சார்ந்தார்.



(இ - ள்.) கோமகன் நிகழும் நாளில் - (இங்ஙனம்) உக்கிர

வழுதி செங்கோல் ஒச்சுங் காலத்தில், கோள் நிலை பிழைத்து -

ஒன்பது கோட்களும் தத்தம் நிலைனின்றும் பிறழ்தலால், மாகொண்மூ

மழை மறுக்க - கரிய முகில்கள் மழை பெய்யாதொழிய, காமரு நாடு

மூன்றும் - அழகிய தமிழ் நாடு மூன்றும், பைங்கூழ் வறந்து -

பயிர்கள் தீந்து, புல் தலைகள் தீந்து - புல்லின் தலைகளுங் கருகி,

கையறவு எய்த - வறுமை மிக, மன்னர் - அந்நாட்டினை ஆளும்

வேந்தர் மூவரும், அது தீர்வு நோக்கி - அவ்வறுமை ஒழிதலைக்

கருதி, தமிழ் முனி இருக்கை சார்ந்தார் - அகத்திய முனிவரின்

இருப்பிடமாகிய பொதியின்மலையை அடைந்தனர் எ - று.

பிழைத்து - பிழைத்தலால்; கோள் நிலை திரிதலால்

மழையின்றாகு மென்பதனை,



"கோணிலை திரிந்திடின் மாரி வறங்கூரும்"



என மணிமேகலை கூறுதலானு மறிக. மா - கருமை; பெருமையுமாம்.

காமரு, உ : சாரியை; விருப்பம் பொருந்திய வென்றுமாம். கையறவு -

மிக்க துன்பம்; ஈண்டு வறுமைத்துன்பம்;

"இன்மையி னின்னாத தியாதெனி னீன்மையின்

இன்மையே யின்னா தது"

என்று தமிழ் மறை கூறுவது காண்க. தாம் : அசை. நோக்கி,

நோக்க னோக்கம். (2)





	 	 	 	 முனிவனை யடைந்து வேந்தர் மூவருந் தங்க ணாட்டிற்

		பனிவரு மாரி யின்றி வறந்தமை பகர மேருக்

		குனிவரு சிலையார்க் கன்பன் கோணிலை குறித்து நோக்கி

		இனிவரு மாரி யில்லை யாதினா லென்னிற்* கேண்மின்.

	 		 	 		 (இ - ள்.) வேந்தர் மூவரும் - மூவேந்தரும், முனிவனை

அடைந்து அகத்திய முனிவனை அடைந்து, தங்கள் நாட்டில்

பனிவரு மாரி இன்றி தங்கள் நாட்டினில் குளிர்ச்சிபொருந்திய மழை

இன்மையால், வறந்தமை பகர - வறுமை மிக்கதைக் கூற, மேரு

குனிவரு சிலையார்க்கு அன்பன் - மேருமலையாகிய வளைந்த

வில்லையுடைய சிவபெருமானுக்கு அன்பனாகிய அம்முனிவன், கோள்

நிலை குறித்து நோக்கி - கோட்கள் நிற்கும் நிலையை ஆராய்ந்து

பார்த்து, இனிவரும் மாரியில்லை - இனியும் மழை பெய்தல் இல்லை;

யாதினால் என்னில் - எதனாலென்றால், கேண்மின் - கேளுங்கள்

எ - று.

மாரி இன்றி வறந்தமை - மழை பெய்யாது வறங்

கூர்ந்தமையுமாம். குனிவரு - வளைதல் பொருந்திய; குனி :

முதனிலைத் தொழிற்பெயர். குறித்து நோக்கல் - நூலானும்

மனத்தானும் ஆராய்ந்து காண்டல்; குறித்துணர்தலால் சோதிடம்

குறியென்று பெயர்பெறும். வருமாரி என்பதனை மாரிவருதல் எனக்

கொள்க. கூறுதும் கேண்மின் என்க. (3)





	 	 	 காய்சின வெய்யோன் சேயோன் முன்செலக் கதிர்கால்

வெள்ளித்

தேசிகன் பின்பு சென்று நடக்குமிச் செயலான் முந்நீர்த

தூசின வுலகிற் பன்னீ ராண்டுவான் சுருங்கு மென்று

பேசின நூல்கள் மாரி பெய்விப்போற் சென்று கேண்மின்.

	 		 	 		 (இ - ள்.) காய் சின வெய்யோன் சேயோன் - மிக்க

சினமுள்ள குரியனும் செவ்வாயும். முன் செல் - முன்னே நடக்க,

கதிர்கால் வெள்ளித் தேசிகன் - ஒளி வீசும் சுக்கிரனாகிய குரவன்,

பின்பு சென்று நடக்கும் இச்செயலால் - அவற்றிற்கும் பின்னே

செல்லும் இந்தச் செயலினால், முந்நீர்த் தூசின உலகில் - கடலாகிய

ஆடையையுடைய இந்நிலவுலகில், பன்னிரு ஆண்டு - பன்னிரண்டு

ஆண்டுகள் வரை, வான் சுருக்கும் என்று நூல்கள் பேசின -

மழையில்லை என்று நூல்கள் கூறின (ஆதலால்), மாரி பெய்விப்

போன் சென்று கேண்மின் - மழையைப் பெய்விப்போனாகிய

இந்திரனிடத்திற் சென்று அவனைக் கேளுங்கள் எ - று.

காய் சினம் - சுடுகின்ற சினமுமாம்; பரிதியின் வெம்மையைச்

சினமென்று கூறுதல் கவிமரபு. ஆதித்தன் செவ்வாய்க்கு முன்செல்ல

வென்று கூறுதற்கும் சொற்கிடக்கை இடந்தரும். தானவர்க்குக்

குருவாகலின் ‘தேசிகன்’ என்றார். மிகவும் பின்னே தள்ளிச்

செல்லுதலால் என்பது கருத்து; வெள்ளி மழைக் கோளாதல் உணர்க.

கேண்மின் - பெய்விக்கவேண்டுமெனக் கேளுங்கள். (4)





	 	 என்றவ னெதிர்யா மெவ்வா றேகுது மென்றா ரைந்தும்

வென்றவன் சோம வார விரதநீர் நோற்று வெள்ளி

மன்றவ னருளைப் பெற்று வான்வழிச் சென்மி னென்றக்

குன்றவன் சிலையா னோன்பின் விதியினைக் கூறுகின்றான்.

(இ - ள்.) என்றவன் எதிர் - என்று கூறிய அகத்திய

முனிவனெதிரே, யாம் எவ்வாறு ஏகுதும் என்றார் - யாங்கள் அங்கு

எங்ஙனம் செல்வோம் என்று வினாயினர்; ஐந்தும் வென்றவன் -

(அதற்கு) ஐம்புலன்களையும் வென்றவனாகிய குறுமுனிவன், நீர்

சோமவார விரதம் நோற்று - நீவிர் சோமவார விரதம் அனுட்டித்து,

வெள்ளி மன்றவன் அருளைப் பெற்று - வெள்ளியம்பலவாணன்

திருவருளைப் பெற்றுக் கொண்டு, வான் வழிச் சென்மின் என்று -

வானின் வழியே செல்வீராக வென்று, அ குன்ற வன் சிலையான்

நோன்பின் விதியினை கூறுகின்றான் - அந்த மேருமாலையாகி

வலிய வில்லையுடைய சிவபிரானது விரதத்தின் விதியினைக்

கூறுகின்றான் எ - று.

ஐந்து : தொகைக் குறிப்பு. சிலையானாகிய அவனது என்க. (5)





	 	 உத்தம வானோர் தம்மு ளுத்தம னாகு மீசன்

உத்தம சத்தி மாரு ளுத்தமி யுருத்தி ராணி

உத்தம விரதந் தம்மு ளுத்தமந் திங்க ணோன்பொன்

றுத்தம மறைநூ லாதி யுரைக்குமிச் சோம வாரம்.

(இ - ள்.) உத்தம வானோர்தம்முள் ஈசன் உத்தமன் ஆகும்

- மிக்கமேன்மையுடைய தேவர்களுள் சிவபிரான் மேலோனாவன்,

உத்தம சத்திமாருள் உருத்திராணி உத்தமி - மிக்க மேன்மையுடைய

சத்திகளுள்ளே உமாதேவியார் மேன்மையுடையராவர், உத்தம விரதம்

தம்முள் - மிக்க மேன்மையுடைய விரதங்களுக்குள்ளே, திங்கள்

நோன்பு உத்தமம் - சோமவார விரதம் மேன்மையுடையது. என்று

உத்தம மறை நூல் ஆதி உரைக்கும் - என்று மிக்க மேன்மையுடைய

வேத முதலிய நூல்கள் கூறாநிற்கும் : இச்சோமவாரம் - இந்தச்

சோமவார விரதமானது எ - று.

உத்தமம் - எல்லாவற்றிலும் சிறந்த தன்மை; மிக்க மேன்மை.

சோமவாரம் என்பது அடுத்த செய்யுளில் ‘தந்திடும் பயனில்’

என்பதனோடு பொருந்தும். (6)





	 	 	 	 	 மந்தரங் காசி யாதிப் பதிகளில்* வதிந்து நோற்கத்

		தந்திடும் பயனிற் கோடி தழைத்திடு மதுரை தன்னில்

		இந்தநல் விரத நோற்போர்க் கதிகம்யா தென்னிற் சோம

		சுந்தர னுரிய வார மாதலாற் சோம வாரம்.

	 	 (இ - ள்.) மந்தரம் காசி ஆதி பதிகளில் - மந்தரம் காசி

முதலிய திருப்பதிகளில், வதிந்து நோற்கத் தந்திடும் பயனில் -

இருந்துஅனும்டிக்கத் தருகின்ற பயனிலும், இந்த நல்விரதம் மதுரை

தன்னில் நோற்போர்க்கு - இந்த நல்ல விரதத்தை மதுரைப்பதியில்

இருந்து நோற்பவர்களுக்கு, கோடி தழைத்திடும் - கோடி பங்கு

பயன்மிகும்; அதிகம் யாதென்னில் - அங்ஙனம் மிகுதற்குக் காரணம்

யாதென்றால், சோமவாரம் சோமசுந்தரன் உரிய வாரம் ஆதலால் -

சோமவார மானது சோமசுந்தரக் கடவுளக்கு உரிய வாரம்

ஆகையால் எ - று.

நோற்போர்க்குக் கோடிமடங்கு பயன் மிகும் என்க.

சோமவாரம் சோமசந்தரக் கடவுளுக்கு உரியதாகலானும்,

அவ்விறைவன் எழுந்தருளி யிருப்பது மதுரையிலாகலானும்

மிகுமென்றார். (7)



* * *



(பா - ம்.) * காசி யாதி பதிகளில்.





	 	 	 	 அங்கதி னதிகப்பேறுண் டருக்கனின் மதிதோய்ந் தொன்றித்

		தங்கிய திங்க ணோன்பு தகுதியி னோற்க வல்லார்க்

		கிங்கதி னதிக நீதி யீட்டிய பொருள்கொண் டாற்றும்

		மங்கர விரதப் பேறொன் றனந்தமாய் வளரு மன்றே.



(இ - ள்.) அங்கு -அம் மதுரைப்பதியில், அருக்கனீன்மதி

தோய்ந்து ஒன்றித் தங்கிய திங்கள் நோன்பு - சூரியனோடு சந்திரன்

பொருந்த அந்நாளுடன் கூடிய சோமவார விரதத்தை, தகுதியில்

நோற்க வல்லார்க்கு - விதிப்படி நோற்க வல்லவர்க்கு, அதின்

அதிகப் பேறு உண்டு - அப்பயனிலும் அதிகப்பயன் உண்டு; இங்கு

- இப்பதியில், நீதி ஈட்டிய பொருள் கொண்டு ஆற்றும் - நீதி

வழியாக ஈட்டிய பொருளினால் இயற்றும், மங்கல விரதப்பேறு -

நன்மையாகிய அவ்விரதப் பயன், அதின் அதிகம் ஒன்று

அனந்தமாய் வளரும் - அதனிலும் அதிக முடையதாய் ஒன்று

பலவாகப் பெருகும் எ - று.

அதனின் என்பது அதின் என விகார மாயிற்று. அருக்கனுடன்

மதி கூடிய நாள் அமாவாசை; தலையுவா. ஒன்றியென்பதனை

ஒன்றவெனத் திரிக்க. தோய்ந் தொன்றல் : ஒருபொருளன. அவ்

விரதப் பேறு அதிகமாய் அனந்தமாய் வளருமென்க. அன்று, ஏ :

அசைகள். (8)





	 	 	 	 நலமலி விரத நோற்கத் தொடங்குநா ணவில்வாந் தேளிற்

		சிலையினி லாத லன்றி யிரட்டிய தெரிசஞ் சேர்ந்த

		மலமதி யொழித்து மற்றை மதியிலு முந்தைப் பக்கத்

		தலர்கதிர் வாரத் தல்லூ ணயின்றிடா தயலிற் றுஞ்சா.



(இ - ள்.) நலம் மலி விரதம் நோற்கத் தொடங்கும் நாள்

நவில் வாம் - நன்மை நிறைந்த அச்சோமவார விரதத்தின்

நோற்பதற்குத் தொடங்குகின்ற நாளைக் கூறுதும்; தேளில்

சிலையினில் ஆதல் - கார்த்திகை மாதத்திலாவது மார்கழி

மாதத்திலாவது, அன்றி - அல்லாமல், இரட்டிய தெரிசம் சேர்ந்த

மலமதி ஒழித்து - இரண்டு அமாவாசை சேர்ந்த மலமாதங்களை

நீக்கி, மற்றை மதியிலும் - மற்றைய மாதங்களிலாவது, முந்தை

பக்கத்து - முற்பக்கத்தில், அலர் கதிர் வாரத்து - பரந்த

கிரணத்தையுடைய ஞாயிற்றுக்கிழமையின், அல் - இரவில், ஊண்

அயின்றிடாது - உணவு கொள்ளாது, அயலின் துஞ்சா -

வேற்றிடத்தில் துயின்று எ - று.

தேள் - விருச்சிகம் : சிலை - தனுசு; இவ்விராசிகளில்

ஆதித்தன் இருக்கும் கார்த்திகை மார்கழி மாதங்களென்க. இரட்டிய

தெரிசம் - இரண்டாகிய அமாவாசை. மலமதி - குற்ற முடைய

மாதம். முந்தைப் பக்கம் - பூர்வ பக்கம்; சுக்கில பட்சம்.

ஆயின்றிடா : ஈறுகெட்ட எதிர்மறை வினையெச்சம். துஞ்சா :

அயலிற்றுஞ்சி என்றார்; மனைவியுடன் துயிலாம லென்பது கருத்து.

வேறிடத்தில் துயிலாமல் என்று பொருளுரைப்பாருமுளர். (9)





	 	 	 	 வைகறை யெழுந்து சேற்கண்ண மணாளனை யுள்கி யற்றைச்

		செய்கட னிறீஇக்கா மாதி சிந்தைநீத் தலர்பொற் கஞ்சப்

		பொய்கையை யடைந்து கையிற் பவித்திரம் புனைந்து வாக்கு

		மெய்கருத் தொருப்பா டெய்தச் சங்கற்பம் விதந்து கூறி.

	 		 	 		 (இ - ள்.) வைகறை எழுந்து - விடியற் காலையில் எழுந்து,

சேல்கண் மணாளனை உள்கி - அங்கயற்கண்ணம்மையின்

மணாளாராகிய சோமசுந்தரக் கடவுளைச் சிந்தித்து, அற்றைச்

செய்கடன் நிறீஇ - அன்று செய்ய வேண்டிய கடன்களைச் செய்து

முடித்து, காமாதி சிந்தை நீத்து - காம முதலிய குற்றங்களை

மனத்தினின்றும் நீக்கி, அலர் பொன் கஞ்சப் பொய்கையை

அடைந்து - மலர்ந்த பொற்றாமரை வாவியை அடைந்து, கையில்

பவித்திரம் புனைந்து - விரலில் பவித்திரம் தரித்து, வாக்கு மெய்

கருத்து ஒருப்பாடு எய்த - உரையும் உடலும் உள்ளமும் ஒன்றுபட,

சங்கற்பம் விதந்து கூறி - சங்கற்பம் சிறந்தெடுத்துச் சொல்லி எ - று.

பரிதி யுதித்தற்கு ஐந்துநாழகையின் முன் எழுந்தென்க. சேற்

கண்ணி யென்பது சேற்கண் என நின்றது. பிராட்டியுனுஞ் சிந்திக்க

வேண்டுமென்பது தோன்றச் ‘சேற்கண் மணாளனை’ என்றார்.

காமாதி - காமம் வெகுளி மயக்கம்; அறுவகைக் குற்றமுமாம்.

ஒருப்பாடு - ஒன்று கடல் : தொழிற் பெயர். விதந்து கூறல் - சிறப்பு

வகையாற் கூறல். (10)





	 	 	 கடம்படி முளைத்த முக்கட் கரும்பினை நினைந்து ஞாலத்

	திடம்படு தீர்த்த மெல்லா மாடிய பயனை யீண்டுத்

	திடம்படத் தருதி யென்னாத் திரைத்தடம் படிந்து வெண்ணீ

		றுடம்பணிந் தக்க மாலை யொளிபெற விதியாற் றாங்கி.

	 		 	 		 (இ - ள்.) கடம்பு அடி முளைத்த முக்கண் கரும்பினை -

கடப்ப மரத்தின் அடியிலே தோன்றிய மூன்று கண்களையுடைய

கரும்பு போன்ற சோமசுந்தரக் கடவுளை, நினைந்து - சிந்தித்து,

ஞாலத்து இடம் படு தீர்த்தம் எல்லாம் - நிலவுலகிற் பொருந்திய

தீர்த்தங்கள் எல்லாவற்றிலும், ஆடிய பயனை - மூழ்கிய பயனை,

ஈண்டு திடம்படத் தருதி என்னா - இங்கு உறுதி பெறத் தருவாயாக

என்று வேண்டி, திரைத்தடம் படிந்து - அலைகளையுடைய

பொற்றாமரையில் நீராடி, வெள் நீறு உடம்பு அணிந்து - வெள்ளிய

திருநீற்றை உடம்பில் தரித்து, அக்கமாலை ஒளிபெற விதியால்

தாங்கி - உருத்திராக்க மாலையை ஒளியுண்டாக விதிப்படி தாங்கி

எ - று.

கண் - விழி, கணு. இறைவனைக் கரும்பென்றவர் இக்கரும்பு

கடம்படியில் முளைத்ததென்றும், மூன்று கண்ணினையுடையதென்றும்

நயந்தோன்றக் கூறினார். முன்னரும் இங்ஙனங் கூறியிருத்தல்காண்க;

"கண்கள்மூன் றுடையதோர் கரும்பே"

என்பது திருமாளிகைத்தேவர் திருவிசைப்பா;

இறைவனை "ஞானக்கரும்பின் றெளி" என்றார்

மாணிக்கவாசகப் பெருமானார். படுதீர்த்தம் - உண்டாகிய

தீர்த்தம்; இடம்படு எனப் பிரித்து மிக்கவாகிய என்றுரைத்தலுமாம்.

விதியால் என்பதனை வெண்ணீறணிந் தென்பதனோடும் கூட்டலுமாம்.

ஒளி - ஞானமுமாம். (11)





	 வெள்ளைமந் தார முல்லை மல்லிகை வெடிவாய்ச் சாதி

கள்ளவிழ் மயிலை யாதி வெண்மலர் கவர்ந்து வேழப்

பிள்ளையை முந்தப் பூசித் திரந்துசங் கற்பம் பேசி

உள்ளணைந் துச்சி மேற்பன் னிருவர லுயர்ச்சிக் கும்பர்.

(இ - ள்.) வெள்ளைமந்தாரம் முல்லை மல்லிகை வெடிவாய்

சாதி - வெள்ளைமந்தாரை மலரும் முல்லை மலரும் மல்லிகை

மலரும் வெடித்த வாயையுடைய சாதி மலரும், கள் அவிழ் மயிலை

ஆதி வெண்மலர் கவர்ந்து - தேனொடு மலர்ந்த இருவாட்சி மலரும்

முதலிய வெள்ளை மலர்களை எடுத்து, வேழப்பிள்ளையை

முந்தப்பூசித்து - சித்தி விநாயகக் கடவுளை முன்னே வழிபட்டு,

இரந்து - குறை யிரந்து, சங்கற்பம் பேசி - சங்கற்பங் கூறி, உள்

அணைந்து - உள்ளே சென்று, உச்சி மேல் பன்னிரு விரல்

உயர்ச்சிக்கு உம்பர் - முடியின்மேல் பன்னிரண்டு அங்குல

அளவின் உயர்ச்சிக்குமேல் எ - று.

வெடித்தல் - மலர்தல். பன்னிரு விலல் உச்சிக்குமேல் -

துவாத சாந்தத்தில். (12)





	 சத்திய ஞானா னந்த தத்துவந் தன்னை யுள்கி

வைத்ததன் வடிவங் கொண்டு மண்முதற் சிவமீ றான

அத்துவ விலிங்கந் தன்னை யாசன மூர்த்தி மூல

வித்தைமற் றாலு நூலின் விதியினாற் பூசை செய்க.

(இ - ள்.) சத்திய ஞான ஆனந்த தத்துவம் தன்னை உள்கி

வைத்து - உண்மையறிவானந்த வடிவாகிய சோமசுந்தரக் கடவுளைச்

சிந்தித்து வைத்து, அதன் வடிவம் கொண்டு - அச்சிவ

வடிவாயிருந்து, மண் முதல் சிவம் ஈறு ஆன அத்துவ இலிங்கம்

தன்னை - மண்முதலாகச் சிவம் ஈறாக வுள்ள தத்துவாத்துவாவின்

வடிவமான சிவலிங்கப் பெருமானை, ஆசனம் மூர்த்தி மூல வித்தை

மற்றாலும் - ஆசனமும் மூர்த்தியும் மூலமும் முதலிய மந்திரங்களாலும். நூலின் விதியினால் - ஆகம விதிப்படி, பீசை

செய்க - பூசிக்க எ - று.

சச்சிதானந்தமாகிய தத்துவத்தை யென்க; தத்துவம் - மெய்ப்

பொருள். உள்கி வடிவங் கொண்டு என்பது அந்தரியாக மென்னும்

அகப் பூசையை யுணர்த்திற்று. மண் முதல் சிவம் ஈறாகவுள்ள

தத்துவம் முப்பத்தாறும் தத்துவாத்துவா எனப்படும்; இஃது ஆறு

அத்துவாக்களுள் ஒன்று; அத்துவா - வழி; சிவலிங்கத்தின் அடியில்

ஆன்ம தத்துவமான அயன் பாகமும், நடுவில் வித்தியா தத்துவமான

திருமால் பாகமும், முடியில் சிவ தத்துவமான உருத்திரன் பாகமும்

தோன்றும் (உள்ளன) என்று வேதத்துக்குப் பொருளருளிச் செய்த

படலத்திற் கூறப் பெற்றுள்ளது. ஆசனமந்திர மூர்த்தி மந்திர

மூலமந்திரங்களாலும் பிறவற்றாலு மென்க. வித்தை - மந்திரம். (13)





	 	 	 	 ஐந்தமு தாவி னைந்து நறுங்கனி யைந்து செந்தேன்

		சந்தன தோயம் புட்பத் தண்புனன் மணிநீ ராட்டிச்

		சுந்தர வெண்பட் டாடை கருப்புரச் சுண்ணஞ் சாந்தங்

		கந்தமல் லிகைமுன் னான வெண்மலர்க் கண்ணி சாத்தி.

	 		 	 		 (இ - ள்.) ஐந்து அமுது - பஞ்சாமிர்தமும், ஆவின் ஐந்து -

பஞ்ச கவ்வியமும், நறுங்கனி ஐந்து - நறிய கனிகள் ஐந்தும்,

செந்தேன் - சிவந்த தேனும், சந்தன தோயம் - சந்தனக் குழம்பும்,

புட்பத் தண் புனல் - மலர் பெய்த குளிர்ந்த நீரும், மணிநீர் - தூய

நீருமாகிய இவைகளால், ஆட்டி - திருமஞ்சனஞ் செய்து, சுந்தர

வெண் பட்டாடை - அழகிய வெண் பட்டாடையும், கருப்புரச்

சுண்ணம் - பச்சைக் கர்ப்பூரச் சுண்ணமும், சந்தம் - சந்தனமும்,

கந்த மல்லிகை முன் ஆன வெண்மலர்க் கண்ணி - மணம்

பொருந்திய மல்லிகை முதலான வெள்ளிய மலராலாகிய மாலையும்,

சாத்தி - அணிந்து எ - று.

ஐந்தமுது முதலியன முற்கூறப்பட்டன, தோயம் - நீர்; சந்தன

தோயம் - சந்தனத்துடன் கலந்த நீத்; சந்தனச் சேறு. புட்பத்

தண்புனல் - பனிநீருமாம். கண்ணி - இண்டை முதலியன. (14)





	 	 	 	 காசணி பொலம்பூண் சாத்திக் கனைகழ லாதி யங்க

		பூசனை செய்து சேற்கட் பூரண பரையை யவ்வா

		றீசனைந் தெழுத்தைப் பெண்பாற் கிசையவுச் சரிததுப் பூசித்

		தாசறு சுரபித் தீப்பா லட்டவின் னமுதி னோடும்.

	 		 	 		 (இ - ள்.) காசு அணி பொலம் பூண் சாத்தி - மணிகள்

இழைத்த பொன்னாலாகிய திருவாபரணஞ் சாத்தி, கனைகழல் ஆதி

அங்க பூசனை செய்து - ஒலிக்கின்ற வீரகண்டை யணிந்த திருவடி

முதலாகத் திருவங் கங்களைப் பூசித்து, சேல் கண் பூரண பரையை -

கயல்போலுங் கண்ணினையுடைய எங்கும் நிறைந்த பராசக்தியை,

அவ்வாறு - அவ்வாறே, ஈசன் ஐந்து எழுத்தைப் பெண்பாற்கு

இசைய உச்சரித்துப் பூசித்து - இறைவனுடைய திருவைந்தெழுத்தைப்

பெண்பாலுக்குப் பொருந்த உச்சாத்துப் பூசித்து, ஆசு அறு சுரபித்

தீம்பால் அட்ட இன் அமுதினோடும் - குற்றமற்ற இனிய

ஆன்பாலுடன் பலந்து சமைத்த இனிய திருவமுதுடன்.

காசணியும் பொலம் பூணும் என்றுமாம். அங்கயற்

கண்ணியாகிய பராசக்தி. பாலுடன் கலந்து அட்டவென விரிக்க. (15)





	 	 	 	 பண்ணிய வகைபா னீய நிவேதனம் பண்ணி வாசம்

		நண்ணிய வடைக்காய் நல்கி நறுவிரைத் தூபந் தீபம்

	எண்ணிய வகையாற் கோட்டிக் கண்ணடி யேனை மற்றும்

		புண்ணியன் றிருமுன் காட்டி வில்வத்தாற் பூசை செய்தல்.

	 		 	 		 (இ - ள்.) பண்ணிய வகை பானீயம் நிவேதனம் பண்ணி -

பல காரவகைகளும் பானக்கமும் ஆகிய இவைகளை நிவேதித்து,

சாவம் நண்ணிய அடைக்காய் நல்கி - மணம் பொருந்திய தாம்பூலம்

கொடுத்து, நறுவிரைத் தூபம் தீபம் எண்ணிய வகையால் கோட்டி -

நறிய மணமுள்ள தூபத்தையும் தீபத்தையும் வரையறுத்தவாறு சுழற்றி,

கண்ணடி ஏனை மற்றும் புண்ணியன் திருமுன் காட்டி - கண்ணாடி

முதலய மற்றை உபசாரங்களையும் சோமசுந்தரக் கடவுள் திருமுன்

காண்பித்து, வில்வத்தால் பூசை செய்தல் - வில்வத்தினால்

அருச்சனை செய்க.

பண்ணியம் - பண்ணிகாரம். பானீயம் - பருகற்குரியது.

கோட்டி வளைத்து. கண்ணடியும் மற்று ஏனையவு மென்க. மற்று :

அசை. செய்தல் : வியங்கோள். (16)





	 	 	 	 புரகர னிச்சா ஞானக் கிரியையாய்ப் போந்த வில்வ

		மரமுத லடைந்து மூன்று வைகலூ ணுறக்க மின்றி

		அரகர முழக்கஞ் செய்வோ ரைம்பெரும் பாத கங்கள்

		விரகில்வெய் கொலைக டீரு மாதலால் விசேடம் வில்வம்.

	 			 		 (இ - ள்.) புரகரன் இச்சாஞானக்கிரியையாய்ப் போந்த

வில்வமர முதல் அடைந்து - திரிபுரம் எரித்த இறைவனின் இச்சா

ஞானக் கிரியைவடிவாயுள்ள வில்வமரத்தினடியைச் சார்ந்து, மூன்று

வைகல் ஊண்உறக்கம் இன்றி - மூன்று நாட்கள்வரை உணவுந்

துயிலும் இல்லாமல், அரகர முழக்கம் செய்வோர் - அரகரவென்று

முழங்குவோர் செய்த, ஐம்பெரும் பாதகங்கள் - ஐந்து பெரிய

பாவங்களும், விரகு இல் செய் கொலைகள் - அறிவின்றிச் செய்த

கொலைப்பாவங்களும் தீரும் - நீங்கும், ஆதலால் - ஆகலின்,

வில்வம் விசேடம் - வில்வம் சிறந்தது.

புரகரன் - புரத்தை யழித்தவன். வில்வ இலையின் மூன்று

கவர்களும் இறைவனுடைய மூன்று சத்திகளின் வடிவம் என்க.

விரகின்மையாவது அதனாற் றமக்கு ஊதியஞ் சிறிது மின்றி ஏதமே

மிகுமென்னும் அறிவு இல்லாமை;

"விரகின்மையின் வித்தட் டுண்டனை"

எனப் புறத்துள் வருதலுங் காண்க. கொலைகள் என வேறு

கூறினமையால் ஐம்பெரும் பாதகங்கள் அஃதல்லாத ஐந்தாதல்

பெறப்படும். விரகிற்செய் கொலைகள் எனப் பாட மிருப்பின்

சூழ்ச்சியாற் புரிந்த கொலைகள் என்று பொருள்படும். (17)





	 	 	 	 	 மடங்கிதழ் சுருங்கல் வாடி யுலர்ந்தது மயிர்ச்சிக் குண்டல்

	முடங்குகாற் சிலம்பிக் கூடு புழுக்கடி முதலாங் குற்றம்

		அடங்கினுங் குற்ற மில்லை* யுத்தம மாகும் வில்வந்

		தடங்கை கொண்டீச னாம மாயிரஞ் சாற்றிச் சாத்தல்.

	 	 (இ - ள்.) மடங்கு இதழ் சுருங்கல் - இதழ் மடங்கிச் சுருங்கி

யிருத்தலும், வாடி உலர்ந்தது - வாடிக் காய்ந்திருத்தலும்,

மயிர்ச்சிக்குண்டல் - மயிர்ச் சிக்குண்டிருத்தலும், முடங்குகால்

சிலம்பிக் கூடு - வளைந்த கால்களையுடைய சிலம்பிப்பூச்சி

கூடுகட்டியிருத்தலும், புழுக்கடி - புழுக்கள் கடித்திருத்தலும்,

முதலாம் குற்றம் அடங்கினும் குற்றம் இல்லை - முதலிய குற்றங்கள்

அடங்கியிருந்தாலும் குற்ற மாகா; வில்வம் உத்தமம் ஆகும் -

வில்வஞ் சிறந்ததாகும்; தடங்கை கொண்டு - நீண்டகையில்

அதனைக் கொண்டு, ஈசன் ஆயிரம் நாமம் சாற்றிச் சாத்தல் -

சிவபெருமானுடைய ஆயிரந் திருநாமங்களையுங் சுறி அருச்சிக்க

எ - று.

இதழ சுருங்கல் முதலியன குற்றமேனும் வில்வத்திற்காயின்

அவை குற்றமாகா என வில்வத்தின் பெருமை கூறியவாறு. சாத்தல் :

வியங்கோள். (18)

(பா - ம்.) * முதலவான அடங்கலுங் குற்றமேயாம்.

(இராமசுவாமிப் பிள்ளை)





	 	 	 அடியனேன் செய்யுங் குற்ற மன்றைக்கண் றனந்த மாகுங்

கொடியநஞ் சமுதாக் கொண்டாய் குற்றமுங் குணமாக்

கொண்டு

படியெழு தரிய நங்கை பங்கனே காத்தி யென்று

முடியுற வடியில் வீழ்ந்து மும்முறை வலஞ்செய் தேத்தி.



(இ - ள்.) படி எழுதரிய நங்கை பங்கனே -

ஒப்பெழுதலாகாத உமையை ஒரு பாகத்தி லுடையவனே, அடியனேன்

செய்யும் குற்றம் அன்றைக்கு அன்று அனந்தம் ஆகும் - அடியேன்

செய்கின்ற குற்றங்கள் ஒவ்வொருநாளும் எண்ணிறந்தனவாம்;

கொடிய நஞ்சு அமுதாக் கொண்டாய் - கொடிய நஞ்சினையும்

அமுதாகக் கொண்ட நீ, குற்றமும் குணமாக்கொண்டு காத்தி என்று

- யான் செய்யும் குற்றங்களையும் குணமாகக் கொண்டு

காத்தருள்வாய் என்று வேண்டி, அடியில் முடி உற வீழ்ந்து -

திருவடியில் முடி பொருந்துமாறு வீழ்ந்து வணங்கி, மும்முறை

வலம் செய்து ஏத்தி - மூன்றுமுறை வலஞ்செய்து துதித்து எ - று.

அன்றைக்கன்று - அன்றன்று; ஒவ்வொரு நாளும். குற்றமுங்

குணமாகக் கொண்டு என்பது.

"குன்றே யனைய குற்றங்கள் குணமா மென்றே நீ கொண்டால்"

என்னும் திருவாசகத்தை நினைப்பிக்கின்றது. குற்றமும் குணமாக்

கொள்ளுதற்கு உரியை யென்பார் ‘கொடிய நஞ்சமுதாக் கொண்டாய்’

என்றார்; இது கருத்துடையடைகொளியணி. படி - ஒப்பு;

"படியெடுத் துரைத்துக் காட்டும் படித்தன்று படிவம்"

என்பது இராமாயணம். படிவம் என்பது ஈறு தொக்க தென்னலுமாம்.

அங்ஙனம் அருச்சித்துக் காத்தி யென்று வீழ்ந்து வலஞ்செய்து ஏத்தி

என மேலைச் செய்யுளோடியைத்துரைக்க. (19)





	 	 வன்மனங் கரைய நின்று வேண்டிய வரங்கள் வேண்ட

நன்மணப் பேறு மக்கட் பேறுநல் வாக்குக் கல்வி

பொன்மனக் கினிய போகந் தெவ்வரைப் புறகு காண்டல்

இம்மையி லரசு மற்று மெண்ணியாங் கெய்து மன்னோ.

(இ - ள்.) வல் மனம் கரைய நின்று வேண்டிய வரங்கள்

வேண்ட - வலிய மனமானது கரைந்துருக நின்று வேண்டிய

வரங்களைக் கூறிக்குறையிரக்க, நல்மணப் பேறு - நல்ல கல்யாணப்

போறும், மக்கள் பேறு - நன் மக்கட்பேறும், நல்வாக்கு கல்வி

பொன் - நல்ல வாக்கும் கல்வியும் பொருளும், மனக்கு இனிய

போகம் - மனதிற்கு இனிய போகமும், தெவ்வரைப் புறகு காண்டல்

- பகைவரைப் புறங்காணுதலும், இம்மையில் அரசும் மற்றும் -

இப்பிறப்பிலே அரசுரிமையும் பிறநலங்களும், எண்ணியாங்கு

எய்தும் - எண்ணியவாறே உண்டாகும் எ - று.

"இருப்பு நெஞ்ச வஞ்ச னேனை யாண்டு கொண்ட நின்னதாள்"

"வன்னெஞ்சக் கள்வன் மனவலிய னென்னாதே

கன்னெஞ் சுருக்கிக் கருணையினா லாண்டு கொண்ட"



"அனபினா லடியே னாவியோ டாக்கை யானந்த மாய்க்கசிந்

துருக"



"அரைசனே யன்பர்க் கடியனே னுடைய வப்பனே யாவியோ

டாக்கை, புரைபுரை கனியப் புகுந்து நின்றுருக்கி"



என்னும் திருவாசகங்கள் இங்கே சிந்திக்கற்பாலன. மணமாகிய

பேறும் மக்களாகிய பேறும் என்க. மனக்கு : அத்துச் சாரியை

தொக்கது. மன்னும் ஓவும் அசைகள். (20)





	 	 	 	 ஆதியிவ் விலிங்கந் தீண்டற் கருகரல் லாத வேத

		வேதியர் முதலோ ரிட்ட விலிங்கத்திவ் விதியா லர்ச்சித்

		தோரிய விரத நோற்க வர்ச்சனைக் குரிய ரல்லாச்

		சாரியர் பொருணேர்ந் தாரி சைவராற் பூசை செய்தல்.

	 		 	 		 (இ - ள்.) ஆதி இவ்விலிங்கம் தீண்டற்கு - முதன்மையான

இச் சொக்கலிங்கப் பெருமானைத் தொட்டுப் பூசித்தற்கு, அருகர்

அல்லாத வேத வேதியர் முதலோர் - உரியரல்லாத வேதம்

உணர்ந்த வேதியர் முதலோார், இட்ட இலிங்கத்து - ஆன்மார்த்த

இலிங்கத்தின்கண், இவ் விதியால் அர்ச்சித்து - இம் முறைப்படி

வழிபட்டு, ஓதியவிரதம் நோற்கு - மேலே கூறிய சோமவார விரதம்

நோற்கக் கடவர்; அர்ச்சனைக்கு உரியர் அல்லாச் சாதியர் -

அவ்வான்மார்த்த பூசனைக்கு உரிமையளிக்கப்படாத சாரியார்,

பொருள் நேர்ந்து ஆதி சைவரால் பூசை செய்தல் - பொருள்

கொடுத்து ஆதி சைவராற் பூசித்து நோற்கக்கடவர் எ - று.

திருக்கோயில்களில் சிவலிங்கத்தைத் தொட்டுப் பூசித்தற்குரியார்

ஆதி சைவரே யென்பதும் வைதிகப் பிராமணர் முதலிய ஏனையோர்

உரியரல்லரென்பதும் சிவகாமநூற் கொள்கை;



"முப்பொழுதுந் திருமேனி தீண்டுவார்க் கடியேன்"



என்னும் ஆளுடையநம்பிகள் விதந்தோதுதலுங காண்க. செய்தல் :

வியங்கோள். இவ் விரதம் நோற்கக் கடவர் என

வருவித்துரைக்கப்பட்டது. (21)





	 	 [எழுசீரடி யாசிரிய விருத்தம்]



பொருவிலிவ் விரத மைவகைத் துச்சிப்

போதிலு னிரவிலூ ணிரண்டும்

ஒருவுத லுறங்கா திருத்தலர்ச் சனைநால்

யாமமு முஞற்றுத லென்னக்

கருதினிவ் வைந்து மொன்றினுக் கொன்று

கழியவு மதிகமா நோற்கும்

வருடமொன் றிரண்டு மூன்றுபன் னிரண்டு

வருடம்வாழ் நாளள விவற்றுள்.

	 	 		 (இ - ள்.) உச்சிப்போதில் ஊண் - உச்சிப் பொழுதில்

உண்ணுதலும், இரவில் ஊண் - இரவிலுண்ணுதலும், இரண்டும்

ஒருவுதல் - இரண்டு வேளை உணவையும் நீக்குதலும், உறங்காது

இருத்தல் - துயிலாதிருத்தலும், நால் யாமமும் அர்ச்சனை

உஞற்றுதல் என்ன - நான்கு சாமமும் அருச்சனை புரிதலும் என்று ,

பொருவு இல் இவ் விரதம் ஐவகைத்து - ஒப்பற்ற இவ்விரதமானது

ஐந்து வகையினை யுடையது; கருதின் - ஆராய்ந்து பார்க்கின்,

இவ்வைந்தும் - இவ்வைந்து வகையும், ஒன்று மிகவுஞ் சிறந்ததாகும்;

நோற்கும் வருடம் - நோற்கும் ஆண்டின் அளவு, ஒன்று இரண்டு

மூன்று பன்னிரண்டு வருடம் வாழ் நாள் அளவு - ஒன்றும இரண்டும்

மூன்றும் பன்னிரண்டும் ஆகிய ஆண்டினளவும் வாழ் நாளளவும்

ஆகும்; இவற்றுள் - இவற்றினுள் எ - று.

உச்சிப் போதில் உண்டு இரவில் நீக்கலும், இரவில் உண்டு

உச்சிப்போதில் நீக்கலும் என்க. உறங்காதிருத்தல் அர்ச்சனை

இவற்றுடன் ஊணொருவுதலையுஞ் சேர்த்துக் கொள்க. ஒன்றினுக்

கொன்று ஒன்றினொன்று : வேற்றுமை மயக்கம். (22)





	 	 	 உடலள வெண்ணி நோற்பவர் முந்த

		 வுந்தியா பனஞ் செய்து நோற்கக்

	கடவரவ் வருடக் கட்டளைக் கிறுதி

		 கழிப்பதுத் தாபன விதிதான்

	மடலவிழ் மாலை மண்டபங் குண்ட

		 மண்டலம் வகுத்துமா பதியைப்

	படரொளி வெள்ளி முப்பது கழஞ்சிற்

		 படிமையா னிருமிதஞ் செய்து.

	 	 	 	 	 (இ - ள்.) உடல் அளவு எண்ணி நோற்பவர் - வாழ்

நாளளவு கருதி நோற்கின்றவர் (தமக்கு உத்தியாபனம் இல்லை

யாகலின்), முந்த உத்தியாபனம் செய்து நோற்கக் கடவர் - முதலில்

அவ்விரதம் பூர்த்தி யாதற்காக முன் செய்யும் கிரியையைச் செய்து

நோற்கங்க கடவர்; அவ்வருடக் கட்டளைக்கு - மேற்கூறிய

அவ்வாண்டுகளினளவில் நோற்கும் விரதத்திற்கு, இறுதி கழிப்பது -

(உத்தியாபனம்) முடிவிற் செய்ய தக்கதாகும்; உத்தாபன விதி -

அவ்வுத்தியாபன விதியாவது, மடல் அவிழ மாலை மண்டபம் -

இதழ் விரிந்த மாலை நாற்றிய மண்டபமும், குண்டம் மண்டலம்

வகுத்து - குண்டமும் மண்டலமும் வகுத்து, உமா பதியை உமை

கேள்வனாகிய சிவபெருமானை, படர் ஒளி வெள்ளி முப்பது

கழஞ்சில் படிமை நிருமிதம் செய்து - பரந்த ஒளியையுடைய

முப்பது கழஞ்சு வெள்ளியினால் திருவுருவம் அமைத்து எ - று.

உத்தியாபனம் - குறித்த ஆண்டுவரை விரதம் நோற்று

முடிக்கும் பொழுது செய்யுஞ் சடங்கு; இஃது உத்தாபனம் எனவும்

திரிந்தது. தான், ஆல் . அசைகள். (23)





	 	 	 காலையி லாசான் சொல்வழி நித்தக்

		 கடன்முடித் துச்சி தொட் டந்தி

	மாலையி னளவும் புராணநூல் கேட்டு

		 மாலைதொட் டியாமமோர் நான்குஞ்

	சேலன கண்ணாள் பங்களைப் பூசை

		 செய்கவப் பூசனை முடிவின்

	மூலமஙந திரநூஙற றெட்டுநூற் றெட்டு

		 முறையினா லாகுதி முடித்தல்.

	 	 	 		 (இ - ள்.) காலையில் ஆசான் சொல்வழி - விடியற்

காலையில் ஆசிரியனது சொல்லின் வழியே, நித்தக்கடன் முடித்து -

நாட் கடமைகளை முடித்து, உச்சிதொட்டு அந்தி மாலையின்

அளவும் - உசிப்பொழுது தொடங்கி மாலைப்பொழுது வரையும்,

புராணநூல் கேட்டு சிவபுராணங்களைக் கேட்டும், மாலை தொட்டு

யாமம் ஓர் நான்கும் - மாலைப் பொழுது தொடங்கி நான்கு

யாமத்தினும், சேல் அன கண்ணான் பங்களைப் பூசை செய்க -

கயல் போலும் கண்களையுடைய இறைவியை ஒரு கூற்றிலுடைய

சிவபெருமானைப் பூசிக்கக் கடவர்; அப்பூசனை முடிவில் -

அப்பூசை இறுதியில், மூலமந்திரம் நூற்றெட்டால் நூற்றெட்டு

முறையின் ஆகுதி முடித்தல் - சில மூலமந்திரம் நூற்றெட்டினால்

நூற்றெட்டு முறை ஆகுதி செய்யக் கடவர் எ - று.

மூன்றனுருபு பிரித்துக் கூட்டப்பட்டது. முடித்தல் : வியங்கோள்.

(24)





	 	 	 வில்வமா யிரங்கொண் டாயிர நாமம்

விளம்பிநால் யாமமுஞ் சாத்தல்

நல்லவைந் தெழுத்தா லைந்தெழுந் துருவி

னாதனுக் கருக்கியங் கொடுத்தல்

எல்லையின் மூல மந்திரத் தாலு

		 மேனைமந் திரங்களி னாலும்

	வில்லழ லோம்பிப் பூரணா குதிசெய்

		 தீறிலான் வேள்வியை முடித்தல்.



	 	 	 (இ - ள்.) வில்வம் ஆயிரம் கொண்டு ஆயிர நாமம்

விளம்பி - ஆயிரம் வில்வங்களைக்கொண்டு ஆயிரம்

திருப்பெயர்களையும் கூறி, நால் யாமமும் சாத்தல் - நான்கு

யாமங்களினும் அருச்சிக்கக் கடவர்; நல்ல ஐந்து எழுத்தால் - நல்ல

திருவைந்தெழுத்தினால், ஐந்து எழுத்து உருவின் நாதனுக்கு

அருக்கியம் கொடுத்தல் - அவ் வைந்தெழுத்தினையும்

உருவமாகவுடைய இறைவனுக்கு அருக்கியங் கொடுக்கக் கடவர்;

எல்லைஇல் மூல மந்திரத்தாலும் - அளவிறந்த மூலமந்திரங்களாலும்,

ஏனை மந்திரங்களினாலும் - மற்றைய மந்திரங்களினாலும், வில்

அழல் ஓம்பிப் பூரணாகுதி செய்து - விளங்குகின்ற வேள்வித்தீயை

வளர்த்துப் பூரணாகுதி செய்து, ஈறு இலான் வேள்வியை முடித்தல் -

முடிவில்லாத சோமசுந்தரக் கடவுளின் வேள்வியை முடிக்கக்கடவர்

எ - று.

இறைவன் மந்திர வடிவமாதலை,

"சுத்தமாம் விந்து தன்னிற் றோன்றிய வாத லானும்

சத்திதான் பிரேரித் துப்பின் றானதிட் டித்துக் கொண்டே

அத்தினாற் புத்தி முத்தி யளித்தலா லரனுக் கென்றே

வைத்ததா மந்தி ரங்கள் வடிவென மறைக ளெல்லாம்"



"மந்திர மதனிற் பஞ்ச மந்திரம் வடிவ மாகத்

தந்திரஞ் சொன்ன வாறிங் கென்னெனிற் சாற்றக் கேணீ

முந்திய தோற்றத் தாலு மந்திர மூலத் தாலும்

அந்தமில் சத்தி யாதிக் கிசைத்தலு மாகு மன்றே"

என்னும் சிவஞானசித்தித் திருவித்தங்களால் உணர்க. அருக்கியம்

- நீராற்செய்யும் ஒருவகை உபசாரம். வில் அழல் - வில் வடிவாகச்

செய்த குண்டத்தின் அழலுமாம். சாத்தல், கொடுத்தல், முடித்தல்

என்பன வியங்கோள். (25)





	 	 	 புலர்ந்தபின் னித்த வினைமுடித் தரம்பைப்

		 பொதுளும்பா சிலைபதின் மூன்றின்

	நலந்தரு தூவெள் ளரிசிபெய் தினிய

		 நறியகாய் கறியொடு பரப்பி

	அலந்தர வான்பா னிறைகுடம் பதின்மூன்

		 றரிசிமேல் வைத்தர னடியிற்

	கலந்தவன் பினராய்ச் சிவார்ச்சனைக் குரிய

		 கடவுள்வே தியர்களை வரித்து.



(இ - ள்.) புலர்ந்தபின் - விடிந்தபின், நித்த வினை முடித்து

- நித்தியக் கடன்களைச் செய்து முடித்து, அரம்பை பொதுளும்

பாசிலை பதின்மூன்றில்- வாழையின் செழித்த பசிய இலைகள்

பதின்மூன்றில் நலம் தரு தூ வெள் அரிசி பெய்து - நன்மையைத்

தருகின்ற தூய வெள்ளிய அரிசியை நிரப்பி, இனிய நறிய

காய்கறியொடு பரப்பி - இனிமையுடைய நல்ல காய்கறிகளைப்

பரப்பி, அலந்தர - அமைவுபெற ஆன்பால் நிறை குடம் பதின்

மூன்று - ஆவின்பால் நிறைந்த குடங்கள் பதின்மூன்றனை, அரிசி

மேல் வைத்து - அவ்வரிசியின் மேலே வைத்து, அரன் அடியில்

கலந்த அன்பினராய் - சிவபெருமான் திருவடியில் ஒன்றுபட்ட

அன்பினையுடையவராய், சிவார்ச்சனைக்கு உரிய கடவுள் வேதியரை

வரித்து - சிவபெருமானை அருச்சித்தற்குரிய ஆதிசைவர்களை

அழைத்து எ - று.

அரம்பை - வாழை; அரம்பை யிலையெனக் கூட்டுக.

கறியொடு ஓடு : இசை நிறை. காய்கறி, வழக்கு. கடவுள் வேதியர் -

சிவவேதியர். வரித்தல் - அழைததல், நியமித்தல். (26)





	 	 	 காதணி கலனுங் கையணி கலனுங்

		 கவின்பெற வளித்தர னாக

	ஆதரம் பெருக நினைந்தருச் சனைசெய்

		 தரியதக் கிணையொடும் பாதப்

	போதணி காப்பு விசியிதன் கவிகை

		 பூந்துகின் முதற்பல வுடனே

	மேதகு தானஞ் செய்துபின் குருவைக்

		 கற்புடை மின்னிடை யோடும்.

	 	 	 		 (இ - ள்.) காது அணி கலனும் - காதிலணியும் குண்டலமும்,

கை அணி கலனும் - கையி லணியுங் காப்பும், கவின் பெற அளித்து

- பொலிவுபெறத் தந்து, ஆதரம் பெருக - அன்பு மிக, அரனாக

நினைந்து (அவர்களைச்) சிவபெருமானாகவே கருதி, அருச்சனை

செய்து - அருச்சித்து, அரிய தக்கிணையொடும் - பெரிய

தக்கிணையுடன், பாதப்போது அணி காப்பு - பாதமாகிய

மலரிலணியும் பாதுகையும், விசிறி தண் கவிகை பூந்துகில் முதல்

பலவுடனே - விசிறியும் குளிர்ந்த குடையும் அழகிய ஆடையுமாகிய

இவை முதலிய பலவற்றையும், மேதகுதானம் செய்து - சிறந்த

தானமாகக் கொடுத்து, பின் - பின்பு, குருவைக் கற்பு உடை மின்

இடையோடும் - குரவனை அவனுடைய கற்பு நிறைந்த மின்போலும்

இடையினை யுடைய மனைவியுடன் எ - று.

பாத காப்பு - பார ரட்சை; பலவுடன் - பலவற்றையும் என்ப.

மேதகு - மேன்மை பொருந்திய. மின்னிடை : அன்மொழித் தொகை.

(27)





	 	 	 ஆசனத் திருத்திப் பொலந்துகில் காதுக்

கணிகள்கைக் கணிகளு மணிந்து

வாசநன் மலரிட் டருச்சனை செய்து

மலைமக டலைவனை வரைந்து

பூசனை செய்த படிமையோ டம்பொன்

பூதலம் பதாதிகள் பிறவுந்

தூசலர் மாலை கோட்டணி புனைந்த

சுரவிமா தானமுஞ் செய்து.



	 	 	 	 	 (இ - ள்.) ஆசனத்து இருத்தி - தவிசில் இருக்கச் செய்து,

பொலம் துகில் - பொன்னாடை (தரிப்பித்து), காதுக்கு அணிகள்

கைக்கு அணிகளும் அணிந்து - காதுக்கு அணிகலன்களும் கைக்கு

அணிகலன்களும் அணிவித்து, வாசம் நல் மலர் இட்டு அருச்சனை

செய்து - மணமுள்ள நல்ல மலர்களால் அருச்சித்து, மலை மகள்

தலைவனை வரைந்து பூசனை செய்த படிமையோடு - மலையரையன்

புதல்வியாகிய உமை கேள்வனை நிருமித்துப் பூசிக்கப்பெற்ற

திருவுருவத்துடன், அம்பொன் பூதலம் பதாதிகள் பிறவும் - அழகிய

பொன்னும் நிலமும் ஏவலாளர்களும் பிறவுமாகிய தானங்களையும்,

தூசு அலர் மாலை - ஆடையும் மலர்மாலையும், கோட்டு அணி -

கொம்பினணியும். புனைந்த - அணிந்த, மா சுரபி தானமும் - பெரிய

பசுவாகிய தானமும், செய்து - புரிந்து எ - று. (28)





	 	 இனையவா றுத்தா பனமுடித் தாசா

னேவலாற் சிவனடிக் கன்பர்

தனையரோ டொக்க லுடனமு தருந்த

றகுதியிவ் விரதமுன் கண்ணன்

நனையதா மரையோ னிந்திரன் முதல்வா

னாடவர் மூவறு கணத்தோர்

அனைவரு நோற்றார் மனிதரு மனுட்டித்

தரும்பெறற் போகம்வீ டடைந்தார்.



(இ - ள்.) இனையவாறு உத்தாபனம் முடித்து - இம்

முறையாக உத்தியாபனத்தை முடித்து, ஆசான் ஏவலால் -

ஆசிரியன் கட்டளையினால், சிவன் அடிக்கு அன்பர் - சிவபிரான்

திருவடிக்கண் அன்புடைய அடியார்களுடனும், தனையரோடு ஒக்கல்

உடன் - மக்களோடும்சுற்றத் தோடும், அமுது அருந்தல் தகுதி -

அமுதுண்ணல் முறையாகும்; இவ் விரதம் -இச் சோமவார விரதத்தை,

முன் - முன்னே, கண்ணன் - திருமாலும், நனைய தாமரையோன் -

தேனையுடைய தாமரை மலரில் வதியும் விரமனும், இந்திரன் முதல்

வானாடவர் - இந்திரன் முதலிய தேவர்களும், மூவறு கணத்தோர் -

பதினெண் கணத்தாரும் ஆகிய, அனைவம் - எல்லாரும், நோற்றார்

- அனுட்டித்தார்; மனிதரும் அனுட்டித்து அரும் பெறல் போகம்

வீடு அடைந்தார் - மனிதர்களும் நோற்றுப் பெறுதற்கரிய

போகத்தையும் வீடுபேற்றையும் அடைந்தனர் எ - று.

அன்பரோடும் என விரிக்க. மூவறுகணம் முற் கூறப்பட்டன.

பெறலரும் என மாற்றுக. எண்ணும்மைகள் தொக்கன. (29)





	 	 	 	 ஈதுநோற் பவர்வெம் பகைமனத் துயர்தீர்ந்

		 தாயிரம் பிறவியி லியற்றுந்

	தீதுசேர் வினைதீர்ந் தெடுத்தயாக் கையினிற்

		 சிவகதி யடைவரிவ் விரதம்

	ஓதினோர் கேட்டோர் மனைவியர் மக்க

		 ளோக்கலோ டினிதுவாழ் தும்பர்

	மேதகு பதினா லிந்திரன் பதத்தில்

		 வீற்றினி திருப்பரென் றறவோன்.

	 	 (இ - ள்.) ஈது நோற்பவர் - இவ்விரதத்தை நோற்பவர்,

வெம்பகை மனத்துயர் தீர்ந்து - கொடிய பகையும் மனத்துன்பமும்

நீங்கி, ஆயிரம் பிறவியில் இயற்றும் தீது சேர் வினை தீர்ந்து -

அளவிறந்த பிறவிகளிற் செய்த தீமை பொருந்திய வினைகள் நீங்கி,

எடுத்த யாக்கையினில் சிவகதி அடைவர் - எடுத்த பிறப்பிலேயே

வீடுபேறெய்துவர்; இவ்விரதம் ஓதினோர் கேட்டோர் - இவ்

விரதத்தைக் கூறினவர்களும் கேட்டவர்களும், மனைவியர்

மக்கள் ஒக்கலோடு இனிது வாழ்ந்து - மனைவியர் புதல்வர்

சுற்றத்துடன் இன்பத்தோடு வாழ்ந்து, உம்பர் - தேவருலகில்,

மேதகுபதினால் இந்திரன் பதத்தில் - சிறந்த பதினான்கு இந்திரப்

பட்டமளவும் அவன் பதத்தில், இனிது வீற்றிருப்பர் என்று -

இனிதாக வீற்றிருப்பாரென்று, அறவோன் - அகத்திய முனிவன்

(அருளிச்செய்தனன்) எ - று.

ஆயிரம் - அளவின்மை. இவ்விரதத்தின் வரலாற்றையும்

பயனையும் ஓதினோரும் கேட்டோரு மென்க. அறவோன்

அருளிச்செய்தனன் என வருவித்து முடிக்க. (30)





	 	 [அறுசீரடியாசிரியவிருத்தம்]



சொல்லிய நெறியாற் சோம சுந்தரன் விரத நோற்பான்

வில்லிடு மணிப்பூண் வேந்தர் முனிவனை விடைகொண்

டேகி

அல்லியங் கனகக் கஞ்சத் தாடியங் கயற்கண் வல்லி

புல்லிய பாகன் றன்னை வழிபடீஅப் போற்றி நோற்றார்.



(இ - ள்.) சொல்லிய நெறியால் - அங்ஙனம் அவன்

அருளிச் செய்த முறைப்படி, சோம சுந்தரன் விரதம் நோற்பான் -

சோமசுந்தரக் கடவுளுடைய சோமவார விரதத்தை நோற்கும்

பொருட்டு, வில் இடுமணிப் பூண் வேந்தர் - ஒளிவீசும்

மணிக்கலன்களை யணிந்த மன்னர் மூவரும், முனிவனை விடை

கொண்டு ஏகி - அம் முனிவனிடத்தில் விடைபெற்றுச் சென்று, அம்

அல்லி கனகக் கஞ்சத்து ஆடி - அழகிய அகவிதழ்களை யுடைய

பொற்றாமரை வாவியில் நீராடி, அங்கயற்கண்வல்லி புல்லிய

பாகன்தன்னை - அங்கயற்கண் அம்மையையும் அவர் ஒரு

பாகத்திற் பொருந்திய சோமசுந்தரக் கடவுளையும், வழிபடீஇப்

போற்றி நோற்றார் - வழிபட்டுப் பரவி அவ்விரதத்தை

அனுட்டித்தார்கள் எ - று.

நோற்பான் : வினையெச்சம். முனிவனை - முனிவன்பால்.

அல்லி : தாமரை மலருக்கு அடை. (31)





	 	 	 	 	 சுந்தரன் றன்னைப் பூசைத் தொழில்செய்து வரம்பெற் றேகி

		அந்தரத் தாறு செல்வா ரஃதறிந் தமரர் வேந்தன்

		வந்தவ ரிருக்க வேறு மடங்கன்மான் றவிசு மூன்று

		தந்திடப் பணித்தா னிட்டார் தனதரி யணையிற் றாழ.

	 	 (இ - ள்.) சுந்தரன் தன்னைப் பூசைத் தொழில் செய்து -

சோம சுந்தரக் கடவுளைப் பூசித்து, வரம் பெற்று ஏகி - வரம்பெற்று

நீங்கி, அந்தரத்து ஆறு செல்வார் - வான்வழியாகச் செல்வாராயினர்;

அமரர் வேந்தன் அஃது அறிந்து - தேவேந்திரன் அவ் வருவையை

உணர்ந்து, வந்தவர் இருக்க - வந்த மன்னர்கள் இருத்தற்கு, வேறு

மடங்கல் மான் தவிசு மூன்று - வேறு மூன்று சிங்காதனங்கள், தனது

அதி அணையில் தாழத் தந்திடப் பணித்தான் - தனது

சிங்காதனத்திற் றாழ்ந்திருக்குமாறு அமைக்கும்படி கட்டளையிட்டான்,

இட்டார் - (பணியாளர் அவ்வாறே) அமைத்தனர் எ - று.

பூசைத் தொழில் செய்து என்பது ஒரு சொல்லாய் இரண்டாம்

வேற்றுமைக்கு முடிபாயிற்று. அவர் வந்து இருக்க என்றுமாம்;

மடங்கல் மான் : இரு பெயரொட்டு. (32)





	 	 	 	 வான்வழி வந்த மூன்று மன்னரும் பொன்னா டெய்தி

	ஊன்வழி குலிச வைவே லும்பர்போன் மருங்கிற் புக்கார்

	தேன்வழி போந்தின் கண்ணிச் சேரனு மார்த்தார் வேந்துங்

		கான்வழி தாரு நாடன் காட்டிய தவிசில் வைக.



(இ - ள்.) வான் வழி வந்த மூன்று மன்னரும் - வானின்

வழியாக வந்த மூன்று வேந்தரும், பொன் நாடு எய்தி -

பொன்னுலகத்தை யடைந்து, ஊன் வழி குலிசவைவேல் உம்பர்கோன்

மருங்கில்புக்கார் - ஊன் சிந்துகின்ற கூரிய வச்சிரப் படையையுடைய

இந்திரன் அருகி லுற்றனர்; தேன் வழி போந்தின் கண்ணிச் சேரனும்

- (அவருள்) தேன் ஒழுகும் பனம்பூமாலை யணிந்த சோழமன்னனும்,

கான்வழி தாரு நாடன் காட்டிய தவிசின்வைக - மணம் வீசும்

கற்பகத் தருவையுடைய நாட்டினையுடைய இந்திரன் காட்டிய

இருக்கையில் அமர எ - று.

பகைவர் ஊன் சிந்துகின்ற. குலிசமாகிய வேல் :

இருபெயரொட்டு. வை - கூர்மை. போந்தின் : இன் சாரியை

அல்வழிக் கண் வந்தது. போந்தாகிய கணி, ஆராகிய தார் என்க.

தாரு : நீட்டல் விகாரம். (33)





	 	 	 	 மைக்கடல் வறப்ப வென்ற வாகைவேற் செழியன் மௌலிச்

		செக்கர்மா மணிவிற் காலத் தேவர்கோன் றவிசி லேறி

		ஒக்கவீற் றிருந்தா னாக வும்பர்கோ னழுக்கா றெய்திப்

		பக்கமே யிருந்த வேனைப் பார்த்திபர் முகத்தைப் பாரா.



(இ - ள்.) மைக்கடல் வறப்ப வென்ற வாகை வேல் செழியன்

- கரிய கடலானது வறக்குமாறு வென்ற வெற்றிமாலை தரித்த

வேற்படையையுடைய உக்கிர பாண்டியன், மௌலிச் செக்கர்

மாமணிவில் கால - முடியிற் பதித்த சிவந்த பெரிய மணிகள் ஒளி

வீச, தேவர் கோன் தவிசில் ஏறி - தேவேந்திரனது ஆதனத்திலேறி,

ஒக்க விற்றிருந்தான் - அவனுடன் பெருமிதமாக இருந்தான்; ஆக -

அங்ஙனம் இருக்க, உம்பர்கோன் அழுக்காறு எய்தி - தேவர்க்கரசன் பொறாமையுற்று, பக்கம் இருந்த ஏனைப் பார்த்திபர் முகத்தைப்

பாரா - அருகிலிருந்த மற்றைச் சேர சோழ மன்னர்களின் முகத்தை

நோக்கி எ - று.

செக்கர் - செம்மை : பண்புப் பெயர். ஒக்க - சமமாக

என்னலுமாம். வீற்றிருத்தல் - வீறுடனிருத்தல்; வீறு - பெருமிதம்.

ஆக : அசையுமாம். (34)





	 	 	 முகமனன் கியம்பி நீவிர் வந்ததென் மொழிமி னென்ன

மகபதி யெங்க ணாட்டின் மழைமறுத் தடைந்தே மென்றார்

அகமலர்ந் தனையார் நாட்டி னளவும்வான் சுரக்க நல்கி

நனைமணிக் கலம்பொன் னாடை நல்கிநீர் போமி

னென்னான்.

		 		 (இ - ள்.) முகமன் நன்கு இயம்பி - நன்றாக உபசார

மொழகூறி, நீவிர் வந்தது என் -நீங்கள் வந்த காரணம் என்னை,

மொழிமின்என்ன - கூறுங்கள் என்று சொல்ல, மகபதி - இந்திரனே,

எங்கள் நாட்டில் மழை மறுத்து அடைந்தேம் என்றார் - எங்கள்

நாட்டில் மழை இன்மையால் (அதனைவேண்டி) இங்கு வந்தேம்

என்று கூறினர்; அகமலர்ந்து - (இந்திரன்) மனமகிழ்ந்து, அனையார்

நாட்டின் அளவும் வான் சுரக்க நல்கி - அவ்விருவர் நாடுகளின்

அளவும் மழைபெய்ய அருளி, நகை மணிக்கலம் பொன் ஆடை

நல்கி - ஒளிபொருந்திய நவமணியாலாகிய அணிகலன்களும்

பொன்னாடைகளும் தந்து, நீர் போமின் என்றான் - நீவிர்

செல்லுங்கள் என்று விடையளித்தான் எ - று.

மகபதி : விளி : மறுத்தலால் என்பது மறுத்தெனத் திரிந்து

நின்றது. (35)





	 	 	 	 அன்னவ ரகன்ற பின்னை யமரர்போன் கன்னி நாடன்

		தன்னரி யணைமே லொககத் தருக்கினோ டிருக்கு மாறும்

		பின்னரு மாரி வேண்டாப் பெருமித வீறு நோக்கி

		இன்னது புலப்ப டாமை யினையதோர் வினைய முன்னா.

	 	 		 (இ - ள்.) அன்னவர் அகன்ற பின்னை - அம்மன்னவர்கள் போன பின்பு, அமரர் கோன் - தேவேந்திரன், கன்னி நாடன் -

கன்னி நாடனாகிய உக்கிரவழுதி, தன் அரி அணை மேல் ஒக்கத்

தருக்கினோடு இருக்குமாறும் - தனது சிங்காதனத்தின்கண் சமமாக

இறுமாப்புடன் இருக்குந் தன்மையையும், பின்னரும் மாரி வேண்டாப்

பெருமித வீறும் நோக்கி - பின்னும் மழையை வேண்டாதிருக்கும்

மிக்க பெருமிதத்தையும் நோக்கி, இன்னது புலப்படாமை - இது

வெளிப்படாதவாறு, இனையது ஓர் வினையம் உன்னா -

இங்ஙனமாய ஒரு சூழ்ச்சியைக் கருதி எ - று.

பெருமித வீநு : ஒரு பொருட் பன்மொழி. இன்னதென்றது

தன்மனக் கோளினை. இனையது என்றது பின் வருவதனைச்

சுட்டிற்று. முன்னா வெனப் பிரித்தலுமாம். (36)





	 	 	 	 பொற்புற வரிசை செய்வான் போலள விறந்தோர் தாங்கி

		வெற்புறழ் திணிதோ ளாற்றன் மெலிவதோ ராரந்தன்னை

		அற்புத வளித்தான் வாங்கி யலர்மதுத் தார்போ லீசன்

		கற்புடை யுமையாண் மைந்தன் கதுமெனக் கழுத்தி லிட்டான்.

	 	 (இ - ள்.) பொற்பு உற வரிசை செய்வான்போல் - அழகு

பொருந்தச் சிறப்புச் செய்கின்றவனைப்போல, அளவு இறந்தோர்

தாங்கி - அளவற்றவர்களாலே தாங்கிவரப்பட்டு, வெற்பு உறழ் திணி

தோள் ஆற்றல் மெலிவது ஓர் ஆரந்தன்னை - (அவர்கள்) மலையை

யொத்த திண்ணிய தோளின்வலி குறைதற்குக் காரணமான தோர்

முத்து மாலையை, அற்பு உற அளித்தான் -அன்பு பொருந்தக்

கொடுத்தான்; ஈசன் கற்பு உடை உமையாள் மைந்தன் - சோம

சுந்தரக் கடவுளின் கற்பு நிறைந்த தேவியாகிய தடாதகைப்

பிராட்டியாரின்புதல்வனாகிய உக்கிரவழுதி, வாங்கி - (அதனை)

ஏற்று, மது அலர்தார் போல் கதுமெனக் கழுத்தில் இட்டான் - தேன்

ஒழுகும் மலர் மாலை போல விரைந்து கழுத்தில் அணிந்து

கொண்டான் எ - று.

அளவிறந்தோர் - கிங்கரர். தாங்கி யென்னும் எச்சம்

மெலிவது என்னும் வினைகொண்டது. முன் ஏனையோர் பலரால்

தாங்கப்பட்டு அவர் தோளாற்றல் மெலிதற்கேதுவாயிருந்த ஆரம்

என்றுரைப்பாருமுளர். எளிதினேந்தினானென்பார் ‘தார்போல்

கதுமென இட்டான்’ என்றார். கதுமென விரைவுக்குறிப்பு. பாண்டியன்

ஆரம் பூண்ட இவ்வரலாறு சிலப்பதிகாரத்திற் பலவிடத்திற்

குறிக்கப்பெற்றுள்ளமை பின் வருவனவற்றால் அறிக.

"திங்கட் செல்வன் றிருக்குலம் விளங்கச்

செங்கணா யிரத்தோன் றிறல்விளங் காரம்

பொங்கொளி மார்பிற் பூண்டோன் வாழி"



"தேவர்கோன் பூணாரந் தென்னர்போன் மார்பினவே"

"தேவரார மார்பன்வாழ்க வென்றுபந் தடித்துமே"

"வானவர்கோ னாரம் வயங்கியதோட் பஞ்சவன்றன்

மீனக் கொடிபாடும் பாடலே பாடல்"

(37)





	 	 	 கண்டனன் கடவு னாதன் கழியவு மிறும்பூ துள்ளங்

		கொண்டன னின்று தொட்டுக் குரையளி துழாவு நிம்பத்

		தண்டழை மார்ப வாரந் தாங்குபாண் டியனென் றுன்னை

		மண்டல மதிக்க வென்றான் வானநா டுடைய மன்னன்.



(இ - ள்.) கடவுள் நாதன் வானநாடு உடைய மன்னன் -

தேவர்கள் தலைவனாகிய வானநாட்டையுடைய இந்திரன், கண்டனன்

- (அதனைக்) கண்டு, கழியவும் உள்ளம் இறும்பூது கொண்னன் -

மிகவும் உள்ளத்தில் வியப்படைந்தவனாய், குரை அளிதுழாவு

நிம்பத்தண் தழைமார்ப - ஒலிக்கின்ற வண்டுகள் மகரந்தத்தில்

அளையும் வேம்பினது குளிர்ந்த மாலை பொருந்திய மார்

பினையுடைய உக்கிரவழுதியே, உன்னை - நின்னை, மண்டலம் -

உலகமானது, இன்று தொட்டு - இன்று முதல், ஆரம்தாங்கு

பாண்டியன் என்று மதிக்க என்றான் - ஆரந்தாங்கு பாண்டியன்

என்று மதிப்பதாக என்று கூறினான் எ - று.

கடவுணாதனாகிய மன்னன் எனக் கூட்டுக. தழை : மாலைக்கு

ஆகு பெயர். மண்டலம் - மண்டலத்திலுள்ளர். (38)





	 	 	 	 அன்னது சிறிது மெண்ணா தங்குநின் றிழிந்து தென்னன்

		தன்னக ரடைந்தா னிப்பாற் சதமக னாணை யாலம்

		மன்னவ ரிருவர் நாடு மழைவளம் பெருகப் பெய்த

		தென்னவ னாடு பண்டைச் செயலதா யிருந்த தன்றே.

	 		 	 		 (இ - ள்.) தென்னன் - உக்கிரவழுதி, அன்னது சிறிதும்

எண்ணாது - அப்புகழ்ச்சியைச் சிறிதுங் கருதாது, அங்கு நின்று

இழிந்துதன் நகர் அடைந்தான் - அவ் வாதனத்தினின்றும் இறங்கித்

தனது நகரத்தை யடைந்தான்; இப்பால் - பின், சதமகன் ஆணையால்

- இந்திரன் கட்டளையால், அம் மன்னவர் இருவர் நாடும் வளம்

பெருக மழை பெய்த - அச் சேர சோழ வேந்தர் இருவர் நாட்டிலும்

வளம் பெருகுமாறு மழைகள் பொழிந்தன; தென்னவன் நாடு

பண்டைச் செயலதாய் இருந்தது - பாண்டியன் நாடு முன்னைத்

தன்மையாகவே மழையின்றி யிருந்தது எ - று.

எண்ணாது - மதியாது. வளம் பெருக மழை பெய்தனவென

மாறுக. அன்று, ஏ : அசைகள். (39)





	 	 	 	 ஆயதோர் வைகல் வேட்டை யாடுவா னண்ணல் விண்ணந்

		தாயதோர் பொரியக் குன்றிற் சந்தனச் சார னண்ணி

		மேயதோ லரிமா னேனம் வேங்கையெண் கிரலை யின்ன

		தீயதோர் விலங்கு வேட்டஞ் செய்துயிர் செகுக்கு மெல்லை.

	 		 	 		 (இ - ள்.) ஆயது ஓர் வைகல் - அங்ஙனமாகியதொரு

நாளில், அண்ணல், வேட்டை ஆடுவான் - உக்கிரவழுதி வேட்டை

யாடுதற் பொருட்டு, விண்ணம் தாயது பொதியக் குன்றில் -

வானுலகை ஊடுருவிச் சென்றதாகிய பொதியின் மலையின், சந்தனச்

சாரல் நண்ணி - சந்தன மரங்கள் நெருங்கிய சாரலை அடைந்து,

மேய தோல் அரிமான் ஏனும் வேங்கை எண்கு இரலை இன்ன -

அங்குள்ள யானையும் சிங்கமும் பன்றியும் புலியும் கரடியும் மானும்

என்னும் இவை முதலாகிய, தீயது ஓர் விலங்கு - தீமையைக் கருதும்

விலங்குகளை, வேட்டம் செய்து உயிர் செகுக்கும் எல்லை -

வேட்டையாடி (அவைகளின்) உயிரைப் போக்கும் பொழுது எ - று.

அங்ஙனம் மழையின்றி யிருக்கு நாளில் ஒருநாள் என்க.

விண்ணம் என்பதில் அம்மும், தாயதோர் என்பதில் ஓரும் அசைகள்.

தோல் - யானை. எண்கு - கரடி. இரலை - புல்வாயின் ஆண்.

ஆகியது, தாவியது, மேவிய என்பன ஆயது, தாயது, மேய என

விகாரமாயின. தீயது அது : பகுதிப் பொருள் விகுதி; ஓர்தல் -

கருதுதல். (40)





	 	 	 	 	 பொன்றத்து மருவிக் குன்றிற் புட்கலா வருத்த மாதி

		மின்றத்து மேக நான்கும் வீழ்ந்தன மேயக் கண்டு

		குன்றத்தி னெடிய திண்டோட் கொற்றவ னவற்றைப் பற்றிக்

		கன்றத்திண் களிறு போலக் கடுந்தளை சிக்க யாத்தான்.

	 	 (இ - ள்.) பொன் தத்தும் அருவிக் குன்றில் - பொன்னை

(வாரிக் கொண்டு) தாவும் அருவிகளையுடைய அம்மலையின்கண்,

புட்கலா வருத்தம் ஆதி - புட்கலா வருத்தம் முதலிய, மின் தத்தும்

மேகம் நான்கும் வீழந்தன மேயக்கண்டு - மின் வீசும் முகில்கள்

நான்கும் வீழ்ந்து மேய்வதைப் பார்த்து, குன்றத்தின் நெடிய திண்

தோள் கொற்றவன் - மலையினும் பெரிய திண்ணிய தோளையுடைய

உக்கிரவழுதி, அவற்றைப்பற்றி - அவற்றைப் பிடித்து, கன்ற -

வருந்துமாறு, திண்களிறு போல - யானைகளைப் போல, கடுந்தளை

சிக்க யாத்தான் - கடிய விலங்கால் அகப்படப் பிணித்து எ - று.

மேகம் நான்கு - புட்கலா வருத்தம், சங்காரித்தம், துரோணம்,

காளமுகி என்பன; இவை முறையே பொன், பூ, மண், கல்

என்பவற்றைப் பொழிவன. தளை - இருப்புத் தொடர். சிக்க - இறுக

என்றுமாம். வீழ்ந்தன, யாத்தான் என்பன முற்றெச்சங்கள். (41)





	 	 	 வேட்டத்திற் பட்ட செங்கண் வேழம்போற் கொண்டு

போகிக்

கோட்டத்தி லிட்டா னாகக் குன்றிற கரிந்த வென்றி

நாட்டத்துப் படிவத் தண்ட நாடன்மற் றதனைக் கேட்டுக்

காட்டத்துக் கனல்போற் சீறிக் கடுஞ்சமர் குறித்துச்

செல்வான்.



(இ - ள்.) வேட்டத்தில் பட்ட செங்கண் வேழம் போல் -

வேட்டையில் அகப்பட்ட சிவந்த கண்களையுடைய யானையைக்

கொண்டு போதல் போல, கொண்டு போகிக் கோட்டத்தில் இட்டான்

- கொண்டு சென்று சிறைக்கோட்டத்தி லிட்டனன்; அதனை - அச்

செய்தியை, குன்று இறகு அரிந்த வென்றி - மலைகளின் சிறைகளை

அறுத்த வெற்றியையுடைய, நாட்டத்துப் படிவத்து அண்ட நாடன்

கேட்டு - கண்கள் பொருந்திய உடலையுடைய வான நாடனாகிய

இந்திரன் கேட்டு, காட்டத்துக் கனல் போல் சீறி - விறகிற் பற்றிய

தீப் போல வெகுண்டு, கடுஞ்சமர் குறித்துச் செல்வான் - கடிய

போரைக் குறித்துச் செல்வானாயினான் எ - று.

ஆக : அசை; இட்டானாக என எச்சமுமாம்.

திருமுருகாற்றுப்படையில்

"நூற்றுப் பத்தடுக்கிய நாட்டத்து"

எனவும், சிலப்பதிகாரத்தில்

"செங்கணா யிரத்தோன்"

எனவும் கூறப்பட்டுள்ளமை காண்க. மற்று : அசை, முகிலைச்

சிறையிட்டதென்பது ஆராய்ச்சிக் குரியது. (42)





	 வாங்குநீர் வறப்ப வேலை விடுத்ததும் வலிய வாரந்

தாங்கிய செருக்குங் காரைத் தளையிடு தருக்கு நோக்கி

ஈங்கொரு மனித யாக்கைக் கித்துணை வலியா தென்னா

வீங்கிய மான மூக்க மீனவன் மதுரை சூழ்ந்தான்.

(இ - ள்.) வாங்கு நீர் வறப்ப வேலை விடுத்ததும் -

வளைந்த கடல் சுவற வேற்படையை விடுத்ததனையும், வலிய ஆரம்

தாங்கிய செருக்கும் - வலிய மாலையைத் தாங்கிய பெருமிதத்தையும்,

காரைத் தளை இடு தருக்கும் நோக்கி - முகிலை விலங்கிட்ட

செருக்கையும் நோக்கி, ஈங்கு ஒரு மனித யாக்கைக்கு இத்துணை

வலியாது என்னா - இங்கு ஒரு மனித உடம்பிற்கு இவ்வளவு

வலிமை வந்தது என்னை என்று, வீங்கிய மானம் ஊக்க -

மேலேழுந்த மானம் செலுத்த, மீனவன் மதுரை சூழ்ந்தான் -

பாண்டியனது மதுரையை வளைந்தான் எ - று.

வெறுப்பால் ‘ஈங்கொரு மனிதயாக்கை’ என இகழ்ந்தா னென்க.

ஊக்க - ஊக்க முண்டாக்க, செலுத்த. (43)





	 [கலிவிருத்தம்]



ஓடின ரொற்றர்போய்ச் செழிய னொண்கழல்

சூடினர் நகர்ப்புறஞ் சுரர்கள் சேனைகள்

மூடின வென்னலு முனிவு மானமும்

நீடின னரியணை யிருந்து நீங்குவான்.



(இ - ள்.) ஒற்றர் ஓடினர் போய் - ஒற்றர்கள் ஓடிச்சென்று,

செழியன் ஒண்கழல் சூடினர் - பாண்டியனின் ஒள்ளிய திரு

வடிகளைச் சிரத்திற்சூடி. நகர்ப்புறம் சுரர்கள் சேனைகள் மூடின

என்னலும் - நகரின் புறத்தே தேவர் படைகள் வளைந்தன என்று

கூறலும், முனிவும் மானமும் நீடினன் - கோபமும் மானமும்

மிக்கவனாய், அரி அணை இருந்து நீங்குவான் - சிங்காதனத்

தினின்றும் நீங்கிப் போருக்குச் செல்கின்ற அப்பாண்டியன் எ - று.

ஓடினர், சூடினர், நீடினன் என்பன முற்றெச்சங்கள். நீங்குவான் :

பெயர். (44)





	 பண்ணுக தேர்பதி பகடு வீரத் முன்

நண்ணுக கடிதென நடத்தி யாவரென்

றெண்ணலன் மதமலை யெருத்த மேற்கொடு

கண்ணகன் கடிநகர்க் காப்பு நீங்குமுன்.



(இ - ள்.) தேர் பரி பகடு பண்ணுக - தேரையும்

குதிரையையும் யானையையும் பண்ணுக, வீரர் கடிது முன் நண்ணுக

- வீரர்கள் விரைந்து முன் செல்லுக, என - என்றுகூறி, நடத்தி -

(அவற்றை) முன்னே நடப்பித்து, யாவர் என்று எண்ணலன் -

போருக்கு வந்தவர் யாவர் என்று கருதாது, மதமலை எருத்தம்

மேற்கொடு - யானையின் பிடரியிலேறி, கண் அகன் கடிநகர் காப்பு

நீங்கு முன் - இடமகன்ற விளக்கமுற்ற நகரின் காவலாகிய

மதிலைக் கடக்கு முன் எ - று.

பண்ணுதல் - புறப்படுதற் கேற்பச் சமைத்தல், ஒப்பனை

செய்தல். அகன் : மரூஉ. (45)





	 	 அடுத்தனர் வானவ ரார்த்துப் பல்படை

எடுத்தனர் வீசினர் சிலையி லெய்கணை

தொடுத்தன ரிறுதிநாட் சொரியு மாரிபோல்

விடுத்தனர் மதிக்குல வீரன் சேனைமேல்.

(இ - ள்.) வானவர் அடுத்தனர் ஆர்த்து - தேவர்கள்

நெருங்கி ஆரவாரித்து, பல்படை எடுத்தனர் வீசினர் - பல

படைகளையும் எடுத்து வீசி, சிலையில் எய்கணை தொடுத்தணர் -

வில்லின்கண் எய்யுங் கணைகளைத் தொடுத்து, மதிக்குல வீரன்

சேனைமேல் - சந்திர குலத்து வீரனாகிய உக்கிர வழுதியின்

சேனையின்மேல், இறுதிநாள் சொரியும் மாரிபோல் விடுத்தனர் -

ஊழிக்காலத்திற் பொழியும் மழைபோலச் சொரிந்தார்கள் எ - று.

வானவர் வீரன் சேனைமேல் மாரிபோல் விடுத்தனர் என்க.

முற்றுக்கள் எச்சமாய் வருவன காண்க. (46)





	 	 	 ஆர்த்தனர் மலயவெற் பரையன் சேனையோர்

	பார்த்தனர் வேறுபல் படைக்க லக்குவை

	தூர்த்தனர் குனிசிலை தொடுத்து வாளியாற்

	போர்த்தன ரமரர்மெய் புதைத்த வென்பவே.

	 	 	 		 (இ - ள்.) மலய வெற்பு அரையன் சேனையோர் ஆர்த்தனர்

- பொதியின் மலையையுடைய பாண்டியன் படைவீரர் ஆரவாரித்து

பார்த்தனர் வேறுபல் படைக்கலக் குவை தூர்த்தனர் - பார்த்து

வெவ்வேறு பலபடைக்கலக் கூட்டங்களை வீசி, குனி சிலை தொடுத்து

வாளியால் போர்த்தனர் - வளைந்த வில்லிற்பூட்டி அம்புகளால்

மூடினர்; அமரர் மெய்புதைத்த (அவ்வம்புகள்) தேவர்கள் மெய்யில்

தைத்தன எ - று.

பார்த்தனர் - ஆராய்ந்து; வானவர் விடுத்தமையை நோக்கி

என்றுமாம். புதைந்த வென்பது புதைத்த வென வலிந்தது; மெய்யை

மறைத்தன என்னலுமாம். என்ப, ஏ : அசைகள். (47)





	 	 	 தறிந்தன தாள்சிரந் தகர்ந்த தோள்கரம்

	பறிந்தன குருதிநீர் கடலிற் பாய்ந்தன

	செறிந்தன பாரிடஞ் சேனங் கூளிகள்

	முறிந்தன வானவர் முதல்வன் சேனையே.

	 	 	 		 (இ - ள்.) தாள் தறிந்தன - (சிலருக்குக்) கால்கள்

அறுபட்டன; சிரம் தகர்ந்த - (சிலருக்குத்) தலைகள் உடைந்தன;

தோள் கரம் பறிந்தன - (சிலருக்குத்) தோளும் கையும் குறைபட்டன;

பாரிடம் சேனம் கூளிகள் செறிந்தன - பூதங்களும் பருந்துகளும்

பேய்களும் வந்து நெருங்கின; வானவர் முதல்வன் சேனை முறிந்தன

- தேவர் தலைவனாகிய இந்திரன் சேனைகள் நிலைகெட்டோடின

எ - று.

பறிதல் - நீங்குதல். முறிதல் - கெடல். (48)





	 	 	 	 ஆடின குறைத்தலை யவிந்த போர்க்களம்

			பாடின பாரிடம் விந்தைப் பாவைதாள்

			சூடின கூளிகள் சோரி சோரப்பார்

			மூடின பிணக்குவை யண்ட முட்டவே.

	 	 (இ - ள்.) குறைத்தலை ஆடின - கவந்தங்கள் ஆடின;

போர்க்களம் அவிந்த - போர்க்களத்திற் போர் ஒழிந்தன; பாரிடம்

பாடின - பூதங்கள் பாடின; கூளிகள் விந்தைப் பாவை தாள் சூடின

- பேய்கள் கொற்றவையின் திருவடியை (முடியிற்) சூடின;

பிணக்குவை சோரி சோர அண்டம் முட்ட பார் மூடின - பிணக்

குவியல்கள் குருதி ஒழுகாநிற்க வானை அளாவ நிலவுலகை

மூடின எ - று.

குறைத்தலை - தலையற்ற உடல். போர் அவிந்ததனைப்

போர்க்களம் அவிந்தன வென்றார்; அவிதல் - அடங்குதல்.

விந்தையாகிய பாவை யென்க. (49)





	 	 	 வெஞ்சின வலாரிதன் வீரச் சேனைகள்

	துஞ்சின கண்டெரி சொரியுங் கண்ணனாய்ப்

	பஞ்சின்மு னெரியெனப் பதைத்துத் தெய்வத

	வஞ்சினப் படைகளான் மலைவ துன்னினான்



(இ - ள்.) வெஞ்சின வலாரி - கொடிய சினத்தையுடைய

இந்திரன், தன் வீரச்சேனைகள் துஞ்சின கண்டு - தனது வீரமுள்ள

சேனைகள் இறந்தனவற்றை நோக்கி, எரி சொரியும் கண்ணனாய் -

அழல் சிந்துங் கண்களை யுடையனாய், பஞ்சின முன் எரி எனப்

பதைத்து - பஞ்சின் முன்னே நெருப்பு (விரைந்து பற்றல்) போல்

(சினம் விரைந்து பற்றப்) பதைத்து, வஞ்சினம் தெய்வதப் படைகளால்

மலைவது உன்னினான் - நெடு மொழி கூறித் தெய்வத்

தன்மையையுடைய படைக் கலங்களினால் போர்செய்தலைங்

கருதினான் எ - று.

வலாரி - வலனுக்குப் பகைவன். துஞ்சின - வலி கெட்டன

என்னலுமாம்; தொழிற் பெயருமாம். வீரச்சேனை யென்றது இகழ்ச்சி

யென்றும், வஞ்சினப் படைகள் என்றது வீரர் வஞ்சினங் கூறிப்

பொருதலைப் படைகள் மேலேற்றிய தென்றும் கொள்ளலு மாகும்.

மலைவது : தொழிற் பெயர். (50)





	 	 [அறுசீரடி யாசிரிய விருத்தம்]



வெங்கதிப் படைவிட் டார்த்தான்

விண்ணவ னதனைத் திங்கட்

பைங்கதிர்ப் படைதொட் டோச்சி

யவித்தனன் பாராள் வேந்தன்

சிங்கவெம் படைவிட் டார்த்தான்

தேவர்கோ னதனைச் சிம்புட்

புங்கவன் படைதொட் டோச்சி

யடக்கினான் புணரி வென்றோன்.

	 (இ - ள்.) விண்ணவன் வெங்கதிர்ப் படை விட்டு ஆர்த்தான் -

இந்திரன் கொடிய பரிதிக்கணையை விட்டு ஆரவாரித்தான்;

அதனை - அக் கணையை, பார் ஆள் வேந்தன் - நில வுலகை

ஆளுகின்ற பாண்டிய மன்னன், பைங்கதிர்ப் படை தொட்டு ஓச்சி

அவித்தனன் - இளங் கிரணத்தையுடைய திங்கட் கணையை

(வில்லிற்) பூட்டி விடுத்து அழித்தான்; தேவர் கோன் சிங்க

வெம்படை விட்டு ஆர்த்தான் - தேவேந்திரன் கொடிய நரசிங்கக்

கணையை விடுத்து முழங்கினான்; அதனை - அந்தக் கணையை,

புணரி வென்றோன் - கடலை வென்றவனாகிய உக்கிரவழுதி, புங்கம்

வன் சிம்புள் படை தொட்டு ஓச்சி அடக்கினான் - மிக்க

வலிமையுடைய சரபக்கணையை (வில்லிற்) பூட்டி விடுத்து அழித்தான்

எ - று

புங்கம் - உயர்ச்சி. (51)





தானவர் பகைவன் மோக சரந்தொடுத் தெறிந்தா னாக

மீனவ னதனை ஞான வாளியால் விளித்து மாய்ந்து

போனபின் மற்போ ராற்றப்* புக்கனர் புக்கார் தம்மில்

வானவன் மண்ணி னான்மேல் வச்சிரம் வீசி யார்த்தான்.

(இ - ள்.) தானவர் பகைவன் - அசுரர்கள் பகைவனாகிய

இந்திரன், மோகசரம் தொடுத்து எறிந்தானாக - மோகனக்

கணையை (வில்லிற்) பூட்டி விடுக்க, அதனை - அக் கணையை,

மீனவன் - பாண்டியன், ஞானவாளியால் விளித்து - ஞானக்

கணையால் அழித்தலால், மாய்ந்து போனபின் - (அஃது) அழிந்த

பின், மல்போர் ஆற்றப் புக்கனர் - (இருவரும்) மற்போர் புரியத்

தொடங்கினார்கள்; புக்கார் தம்மில் - அங்ஙனம்

தொடங்கினவர்களுள், வானவர் - இந்திரன், மண்ணினான்மேல்

வச்சிரம் வீசி ஆர்த்தான் - பாண்டியன்மேல் வச்சிரப் படையை

விடுத்து ஆரவாரித்தான் எ - று.

மோக சரம் - அறிவை மயக்கும் அம்பு. விளித்து - விளியச்

செய்து : பிறவினை; விளித்தலாலென்பது திரிந்து நின்றது. (52)



* * *



(பா - ம்.) * ஆற்றிப். +விண்டது.





	 	 	 	 காய்சின மடங்க லன்னான் கைவளை சுழற்றி வல்லே

வீசினன் குலிசந் தன்னை வீழ்த்தது+ விடுத்தான் சென்னித்

		தேசினன் மகுடந் தள்ளிச் சிதைத்தது சிதைத்த லோடுங்

		கூசின னஞ்சிப் போனான் குன்றிற கரிந்த வீரன்.

	 		 	 		 (இ - ள்.) காய் சின மடங்கல் அன்னான் - மிக்க

சினத்தையுடைய சிங்கத்தை ஒத்த உக்கிரவழுதி, கைவளை சுழற்றி

வல்லே வீசினன் - கையிலுள்ள திகிரிப்படையைச் சுழற்றி விரைந்து

வீசினன்; குலிசம் தன்னை வீழ்த்து - (அப்படை) வச்சிரப் படையை

அழித்து, அதுவிடுத்தான் - அப்படையை விடுத்தவனாகிய

இந்திரனது, சென்னி தேசின் நல் மகுடம் தள்ளிச் சிதைத்தது -

தலையிலுள்ள ஒளி வீசும் நல்ல முடியைக் கீழே வீழ்த்தி அழித்தது;

சிதைத்த லோடும் - (அங்ஙனம்) சிதைத்த வளவில், குன்று இறகு

அரிந்த வீரன் கூசினன் அஞ்சிப் போனான் - மலையின் சிறைகளை

அறுத்த வீரனாகிய இந்திரன் நாணமும் அச்சமும் உடையனாய்

ஓடினான் எ - று.

காய் சினம் - சுடு சினம்; மிக்க சினம். கூசினன் -

நாணினனாய் : முற்றெச்சம். வீரனென்றது இகழ்ச்சிக் குறிப்பு; முன்பு

வீரனானவன் என்றுமாம். இந்திரன் முடியைத் தகர்த்த இச்செய்தி;

"வச்சிரத் தடக்கை யமரர் கோமான்

உச்சிப் பொன்முடி யொளிவளை யுடைத்தகை"

என்று சிலப்பதிகாரத்திற் கூறப்பட்டுளது. (53)



* * *



(பா - ம்.) * ஆற்றிப். +விண்டது.





	 	 	 இந்திரண் டனைய கூர்ம்பல் லிருள்வரை நெஞ்சு போழ்ந்த

		மைந்தனில் வலிய காளை வரைந்தெறி நேமி சென்னி

		சிந்திடா தாகி யம்பொன் மணிமுடி சிதறச் சோம

		சுந்தர நாதன் பூசைத் தொழிற்பய னளித்த தென்னா.

	 		 	 		 (இ - ள்.) இரண்டு இந்து அனைய கூர்ம்பல் - இரண்டு

பிறைமதி போன்ற கூரிய பற்களையுடைய, இருள் வரை

நெஞ்சுபோழ்ந்த - மயக்கத்தைச் செய்யும் மலை வடிவாயுள்ள

கிரவுஞ்சனது நெஞ்சைப் பிளந்த, மைந்தனின் வலிய காளை -

முருகக் கடவுள் போலும் வலியுடைய உக்கிரவழுதி, வரைந்து எறி

நேமி - கையிற்கொண்டு எறிந்த திகிரிப்படையானது, சென்னி

சிந்திடாதாகி - தலையைச் சேதிக்காமல், அம்பொன் மணி முடி

சிதற - அழகிய பொன்னாலாகிய மணிகள் பதித்த முடியையே

சிதறுமாறு, சோமசுந்தர நாதன் பூசைத்தொழில் பயன் அளித்தது

என்னா - சோமசுந்தரக் கடவுளின் பூசைப்பயன் காத்தது என்று

எ - று.

அசுரனாகிய வரை யென்பார் ‘கூர்ம்பல் இருள் வரை’ என்றார்

எனலுமாம். கூர்ம்பல், மெல்ரெழுத்து மிக்கது;

"ஆரும் வெதிரும் சாரும் பீரும்

மெல்லெழுத்து மிகுதல் மெய்பெறத் தோன்றும்"

(தொல்) என்பதன் இலேசாற் கொள்க. பூசையாகிய நல்வினையின்

பயன். (54)





	 	 	 	 போரினுக் காற்றா தோடிப் பொன்னகர் புகுந்த வென்றித்

		தாரினுக் கிசைந்த கூர்வேற் சதமகன் பின்பு நின்னாட்*

		டூரினுக் கெல்லா மாரி யுதவுவே னிகள நீக்கிக்

		காரினைத் தருக வென்னாக் கவுரியற் கோலை விட்டான்.

	 		 	 		 (இ - ள்.) போரினுக்கு ஆற்றாது ஓடி - போருக்கு ஆற்றாது

புறங் கொடுத்தோடி, பொன் நகர் புகுந்த - பொன்னுலகிற் புகுந்த,

வென்றித் தாரினுக்கு இசைந்த - வெற்றி மாலைக்கு அமைந்த,

கூர்வேல் சதமகன் - கூரிய குலிசப் படையை யுடைய இந்திரன்,

பின்பு - பின், நின்நாட்டு ஊரினுக்கு எல்லாம் மாரி உதவுவேன் -

நினது நாட்டிலுள்ள ஊர் முழுதுக்கும் மழைவளந் தருவேன்; நிகளம்

நீக்கிக் காரினைத் தருக என்னா - விலங்கினின்றும் நீக்கி

முகில்களைத் தருவாயாக என்று, கவுரியற்கு ஓலை விட்டான் -

உக்கிரவழுதிக்குத் திருமுகம் அனுப்பினான் எ - று.

இசைந்த சதமகன் என்க. தாரினுக்கு என்பதனை உருபு மயக்க

மாக்கித் தாரினை யணிந்த என்னலுமாம்; இதுவும் இகழ்ச்சி நாடு

முழுதுக்கும் என்க. நிகளத்தை நீக்கி யென்றுமாம். விட்டான் -

விடுத்தான். (55)



* * *



(பா - ம்.) * தன்னாட்.





	 	 முடங்கல் கொண்டணைந்த தூதன் முடிகெழு வேந்தன் பாதத்

தொடுங்கிநின் றோலை நீட்ட வுழையுளா னொருவன் வாங்கி

மடங்கலே றனையான் முன்னர் வாசித்துக் காட்டக் கேட்டு

விடங்கலுழ் வேலான் விண்ணோர் வேந்துரை தேரா னாகி.

(இ - ள்.) முடங்கல் கொண்டு அணைந்த தூதன் - ஓலை

கொண்டு வந்த தேவ தூதன், முடி கெழுவேந்தன் பாதத்து ஒடுங்கி

நின்று ஓலை நீட்ட - முடியினையுடைய பாண்டி மன்னன்

திருவடியின்கீழ் அடங்கி நின்று ஓலையைக் கொடுக்க, உழையுளான்

ஒருவன் வாங்கி - அருகிலுள்ள ஒருவன் அதனை வாங்கி, மடங்கல்

ஏறு அனையான் முன்னர் வாசித்துக் காட்ட - ஆண்சிங்கத்தை

ஒத்த உக்கிரவழுதியின் முன் படித்துக் காட்ட, கேட்டு - அதனைக்

கேட்டு, விடம் கலுழ்வேலான் - நஞ்சுமிழும் வேற்படையையுடைய

அம் மன்னன், விண்ணோர்வேந்து உரை தேரானாகி -

தேவேந்திரனுடைய வார்த்தையைத் தெளியாதவனாய் எ - று.

முடியை யிழந்த வேந்தன் றூதன், முடியையுடைய வேந்தன்

பாதத்தில் ஒடுங்கி நின்றானென்க. உழையுளான் - கரணத்தான்;

திருமுகம் வாசிப்பான். மெய்யெனத் தெளியாமல் என்க. (56)





	 	 	 	 இட்டவன் சிறையை நீக்கி யெழிலியை விடாது மாறு

		பட்டசிந் தையனே யாகப் பாகசா தனனுக் கென்றும்

		நட்டவ னொருவே ளாள னான்பிணை யென்று தாழ்ந்தான்

		மட்டவிழ்ந் தொழுகு நிம்ப மாலிகை மார்பி னானும்.

	 		 	 		 (இ - ள்.) இட்டவன் சிறையை நீக்கி எழிலியை விடாது -

இடப்பட்ட வலிய சிறையினின்றும் நீக்கி முகில்களை விடாது,

மாறுபட்ட சிந்தையனே ஆக - மாறுகொண்ட உள்ள முடையனாக,

பாகசாதனனுக்கு என்றும் நட்டவன் ஒரு வேளாளன் - இந்திரனுக்கு

எப்பொழுதும் நண்பினனாயுள்ள ஒரு வேளாளன், நான் பிணைஎன்று

தாழ்ந்தான் - நான்பிணை என்று வணங்கினான்; அவிழ்ந்து மட்டு

ஒழுகு நிம்பமாலிகை மார்பினானும் - மலர்ந்து தேனொழுகும் வேப்ப

மலர் மாலையை யணிந்த மார்பினையுடைய பாண்டியனும் எ - று.

பாகசாதனனை நட்டவன் என உருபு மயக்கமுமாம். பிணை -

புணை; ஈடு. (57)





	 	 	 	 இடுக்கண்வந் துயிர்க்கு மூற்ற மெய்தினும் வாய்மை காத்து

		வடுக்களைந் தொழுகு நாலா மரபினா னுரையை யாத்தன்

		எடுத்துரை மறைபோற் சூழ்ந்து சிறைக்களத் திட்ட யாப்பு

		விடுத்தனன் பகடு போல மீண்டன மேக மெல்லாம்.

	 		 	 	 	 (இ - ள்.) இடுக்கண் வந்து உயிர்க்கும் ஊற்றம் எய்தினும் -

துன்ப முண்டாகி உயிருக்கும் இடையூறு வந்தாலும், வாய்மை காத்து

- மெய்ம்மையைப் பாதுகாத்து, வடுக்களைந்து ஒழுகும் -

குற்றத்தையகற்றி ஒழுகும், நாலாம் மரபினான் உரையை - நான்காங்

குலத்தினனாகிய அவன் கூறிய மொழியை, ஆத்தன் எடுத்து உரை

மறைபோல் சூழ்ந்து - இறைவன் (உயிர்களின் பொருட்டு) எடுத்துக்

கூறிய மறை மொழிபோல் மதித்து, சிறைக் களத்து இட்ட யாப்பு

விடுத்தனன் - சிறைச்சாலையின்கண் இட்டிருந்த தளையினை

நீக்கினான்; மேகம் எல்லாம் பகடுபோல மீண்டன - முகில்கள்

நான்கும் யானைகள் போல மீண்டு சென்றன எ - று.

இடுக்கண் - வறுமை முதலிய துன்பம்; உயிர்க்கும் : உம்மை

எச்சமும் சிறப்புமாம். ஊற்றம் - ஊறு. வாய்மை காத்தலை ‘வழுக்கறு

வாய்மை மாண்பும்’ என மேலே உரைத்ததனுள்ளுங் காண்க. வேத

மொழிபோற் பொய்யாதெனக் கருதி, களவேள்வி நாட்டில்

ஏழூர்களையுடைய ஒருவன் ‘நாம் முன்’ என்று கூறிப் புணை

நின்றான் என நம்பி திருவிளையாடல் கூறும். (58)





	 	 	 	 தேவர்கோ னேவ லாலே திங்கண்மும் மாரி பெய்து

		வாவியுங் குளனும் யாறு மடுக்களு மடுத்துக் கள்வாய்க்

		காவிசூழ் வயலுஞ் செய்யுஞ் செந்நெலுங் கன்னற் காடும்

		பூவிரி பொழிலுங் காவும் பொலிந்தது கன்னி நாடு.

	 		 	 		 (இ - ள்.) தேவர்கோன் ஏவலாலே - தேவேந்திரன்

கட்டளை யாலே, திங்கள் மும்மாரி பெய்து - மாதம் மூன்று மழை

பெய்துவர, வாவியும் குளனும் யாறும் மடுக்களும் மடுத்து -

வாவிகளும் குளங்களும் ஆறுகளும் மடுக்களும் நிறைதலால்,

கள்வாய் காவி சூழ் வயலும் செய்யும் - தேன் ஒழுகும்

வாயினையுடைய குவளைகள் வயல்களிலும் செய்களிலுமுள்ள,

செந்நெலும் கன்னல் காடும் - செந்நெற் காடுகளாலும் கரும்பின்

காடுகளாலும், பூவிரி பொழிலும் காவும் - மலர் விரிந்த

பூஞ்சோலைகளாலும் இளமரக்காக்களாலும். கன்னிநாடு பொலிந்தது

- கன்னி நாடு பொலிவு பெற்று விளங்கியது எ - று.

பெய்ய வென்பது பெய்து என்றும், மடுத்தலால் என்பது

மடுத்து என்றும் திரிந்து நின்றன. செந்நெலும் கன்னற்காடும்

உடையவயல் களாலும் செய்களாலு என்று கருத்துக் கொள்க. செய்

- படுகர் போலும். (59)

ஆகச் செய்யுள் - 1100.



* * *





	 	 	 	 15. மேருவைச் செண்டாலடித்த படலம்



	 	 [எழுசீரடி யாசிரிய விருத்தம்]



அண்ட ரஞ்ச வமரு ழந்த வமரர் கோனை யரசர்கோன்

வண்ட லம்பு மௌலி சிந்த வளையெ றிந்து வெந்புறங்

கண்ட வண்ண மின்ன தன்ன கன்னி நாடன் மேருவிற்

செண்டே றிந்து வைப்பெடுத்த செயலு நன்கு செப்புவாம்.





(இ - ள்.) அரசர் கோன் - மன்னர் மன்னனாகிய

உக்கிரவழுதி, அமர் உழந்த அமரர் கோனை - தன்னுடன் போர்

புரிந்த தேவர்க் கரசனை, அண்டர் அஞ்ச - தேவர்கள் அஞ்சுமாறு,

வண்டு அலம்பு மௌலி சிந்த - வண்டுகள் ஒலிக்கும் (மாலை சூடிய)

முடி தகர, வளை எறிந்து வெந் புறம் கண்ட வண்ணம் இன்னது -

திகிரிப் படையை ஓச்சிப் புறங் கண்ட திருவிளையாடல் இதுவாகும்;

அன்ன கன்னி நாடன் - (இனி) அந்தக் கன்னி நாடனாகிய

பாண்டியன், மேருவில் செண்டு எறிந்து - மேருமலையின் மேல்

செண்டினை ஒச்சி, வைப்பு எடுத்த செயலும் நன்கு செப்புவாம் -

சேமநிதி எடுத்த திருவிளையாடலையும் நன்கு கூறுவாம் எ - று.

உழத்தல் - வருந்திச் செய்தல். வண்டலம்பு என்னும்

அடையால் மாலை சூடிய என வருவிக்கப் பட்டது. வெந், புறம் :

ஒரு பொருளிரு சொல். இச் செய்யுளில் சந்த நலந் தோன்றச்

சீரெதுகை பல அமைந்திருத்தல் காண்க. (1)





(இ - ள்.) மன்னவன் - உக்கிர வழுதி, முன்னர் - முன்பு,

மலய வெற்பின் முனிவர் கோன் - பொதியின் மலையையுடைய

முனிவர் தலைவனாகிய அகத்தியன், தனக்கு சொன்ன திங்கள்

விரதம் - தனக்குக் கூறிய சோமவார விரதத்தை, அன்று தொட்டு

நோற்று வரலும் - அற்றை நாள் முதல்நோற்று வரவும், அந்நல் நலம்

செய்பேறுபோல - அந்த நல்ல விரதம் அருளிய பயன்போல, நங்கை

காந்திமதி வயிற்று - பெண்களுட் சிறந்த காந்திமதியின் வயிற்றிலே,

உன் அரும் சயம் கொள்மைந்தன் ஒருவன் வந்து தோன்றினான் -

நினைத்தற்கரிய வெற்றியைப் பெறும் பகல்வன் ஒருவன் வந்து

உதித்தான் எ - று.

மூவேற்தர்க்குங் கூறியதனைத் தனக்குக் கூறிய தென்றது

தனக்கும் அவ்வுரிமை யுண்மையால்; எவ்வுயிர்க்கும்

அப்பனாயுள்ளானை ‘என்னப்பன்’ என்பது போல. நல மென்றது

விரதத்தை யுணர்த்திற்று. உன் : முதனிலைத் தொழிற்பெயர். (2)





	 	 	 	 வயந்த னைப்ப யந்த தென்ன மைந்த னைப்ப யந்தபோ

தியந்து வைத்து நகர் களிப்ப வினிதி ருந்த புரவலன்

சயந்த ழைக்க விந்தி ரன்ச யந்த னைப்ப யந்தநாள்

வியந்த கத்த டைந்த வின்பம் விளைம மகிழ்ச்சி

யெய்தினான்.

	 	 (இ - ள்.) வயந்தனைப் பயந்தது என்ன - மன்மதனைப்

பெற்றாற் போல, மைந்தனைப் பயந்தபோது - புதல்வனைப் பெற்ற

பொழுது, நகர் இயம்துவைத்து களிப்ப - நகரத்திலுள்ளவர்கள்

இயங்களை ஒலிப்பித்துக் களிகூர, இனிது இருந்த புரவலன் -

இனிதாக இருந்த உக்கிர வழுதி, இந்திரன் சயம்தழைக்க சயந்தனைப்

பயந்த நாள் - இந்திரனானவன் வெற்றி பெருகச் சயந்தனைப் பெற்ற

பொழுது, வியந்து அகத்து அடைந்த இன்பம் - வியப்புற்று

உள்ளத்திலுற்ற மகிழ்ச்சிபோல, விளை மகிழ்ச்சி எய்தினான் - மிக்க

மகிழ்ச்சியை அடைந்தான் எ - று.

வயந்தன் - வேனிலுக் குரியவன். வயம் தனை எனப் பிரித்து

வெற்றியையே பெற்றாற் போல என்றுரைத்தலுமாம். துவைத்து :

ஈண்டுப் பிறவினை. சயந்தன் - இந்திரன் மகன். சயந் தழைக்கச்

சயந்தனைப் பயந்த என்பதன் நயத்தினை ஓர்க. இன்பம் போலவென

உவமச் சொல் விரிக்க; இன்பம் விளைக்கும் மகிழ்ச்சி போலும்

மகிழ்ச்சியை யென்றலுமாம். (3)





	 	 	 	 தென்ன ரேறு சாத காதி செய்து வீர பாண்டியன்

		என்ன நாம வினை நிரப்பி யெழுதொ ணாத கலைமுதற்

		என்று கேள்வி கரிக டேர்கள் பரிப டைக்க லம்பயின்

		றன்ன காத லான்வி ளங்க வகம கிழ்ச்சி யடையுநாள்.



(இ - ள்.) தென்னர் ஏறு - பாண்டியருள் ஆண் சிங்கம்

போன்ற உக்கிரவழுதி, சாதகாதி செய்து - சாத கன்ம முதலிய

சடங்குகளைச் செய்து, வீரபாண்டியன் என்ன நாம வினை நிரப்பி -

வீரபாண்டியன் என்று பெயரிட்டு, எழுத ஒண்ணாத கலை முதல்

பன்னு கேள்வி - எழுதலாகாத மறை முதலாகக் கூறப்பட்ட பல

நூல்களையும், கரிகள் தேர்கள் பரி - யானை தேர் குதிரைகளின்

ஏற்றங்களையும், படைக்கலம் - படைக்கல வித்தையையும், பயின்று

- கற்று, அன்னகாதலான் விளங்க - அந்தப் புதல்வன் விளங்க,

அகமகிழ்ச்சி அடையும் நாள் - (அதனைக் கண்டு) மனமகிழ்ச்சி

யடையுங் காலையில் எ - று.

சாதகாதி : நெடிற் சந்தி. பெயரிடுதலும் சடங்காகலின் ‘நாம

வினை நிரப்பி’ என்றார். எழுதொணாத : அகரம் தொகுத்தல்;

ஒன்றாத வென்பது மரூஉவாயிற்று. பயிற்றுவித்து, அவற்றைப் பயின்று

விளங்கக் கண்டு என விரித்துரைத்துக் கொள்க. (4)





	 	 மல்கு மாறில் கோடி ரிந்து மழைசு ருங்கி நதியுநீர்

ஒல்குமாறு பருவ மாறி யுணவு மாறி யுயிரெலாம்

மெல்கு மாறு* பசியு ழந்து வேந்த னுக்கு விளைபொருள்

நல்கு மாறி லாமை யின்ன னலிய வந்த நாடெலாம்.



(இ - ள்.) மல்கு மாறு இல் - நலம் பெருகுந் தன்மை

இல்லையாக, கோள் திரிந்து - கோட்கள் தத்தம் நிலையினின்றும்

மாறுதலால், மழை சுருங்கி நதியும் நீர் ஒல்குமாறு - மழைவளஞ்

சுருங்கி நதியும்நீர் வறப்ப, பருவம் மாறி உணவுமாறி - பருவங்கள்

மாறுபட்டு உணவு இன்றாகி, உயிர்எலாம் மெல்குமாறு -

உயிர்களனைத்தும் மெலியுமாறு, பசி உழந்து -பசியால் வருந்தி,

வேந்தனுக்கு விளை பொருள் நல்குமாறு இலாமை அரசனுக்கு

விளைபொருள் கொடுத்தலும் இல்லையாக, நாடு எலாம் இன்னல்

நலிய வந்த - நாடு முழுதும் வறுமைத் துன்பம் வருத்துமாறாயின

எ - று.

இல் - இல்லையாக. ஒல்குமா றென்பதனை ஒல்க வெனத்

திரிக்க. பருவம் மாறுதலாவது கார் கூதிர்ப் பருவங்களில்

மழையின்மையின் எல்லாப் பருவங்களும் தம் இயல்பு மாறுதல்.

திரிதலால் சுருங்கி ஒல்க அதனால் பருவமாறி உணவுமாறி உழந்து

இல்லையாக நாடெலாம் நலிய வந்தன எனக் கூட்டி வினைமுடிவு

செய்க. இன்னல்கள் வந்தன என்னலுமாம். (5)



* * *



(பா - ம்.) * மல்குமாறு.





	 	 	 	 மழைவ றந்த தென்கொ லென்று வழுதிகூற முழுதுணர்ந்

		தழிவி லாத பிரம கற்ப மளவு மெல்லை கண்டநூல்

		உழவர் கோள்க ளிரவி தன்னை யுற்று நோக்கி நிற்றலால்

		தழையு மாரி வருடி யாதொர் வருட மென்று சாற்றினார்.

	 		 	 		 (இ - ள்.) மழை வறந்தது என்கொல் என்று வழுதிகூற -

மழை வறந்ததற்குக் காரணம் யாதென்று பாண்டியன் வினவ

(அதற்கு), முழுது உணர்ந்து அழவு இலாத பிரமகற்பம் அளவும்

இல்லை கண்ட நூல் உழவர் - சோதிட நூல் முழுதும் உணர்ந்து

அழியாத பிரம கற்பம் வரையும் காலவளவைத் தேர்ந்துணர்ந்த

புலவர்கள், கோள்கள் இரவி தன்னை உற்று நோக்கி நிற்றலால் -

ஏனைய கோட்கள் சூரியனைப் பொருந்தி நோக்கி நிற்றலால், ஓர்

வருடம் தழையும் மாரி வருடியாது என்று சாற்றினார். ஓராண்டுவரை

(உலகைச்) செழிப்பிக்கும் மழையானது பொழியாது என்று

கூறினார்கள் எ - று.

பிரம கற்பம் - பிரமனுக்கு ஒருபகல்; பதினான்கு இந்திரர்

அழியுங்காலம். அக்காலம் என்றும் வந்து கொண்டிருத்தலின்

‘அழிவிலாத’ என்றார்; உபசாரமுமாம். நூலுழவர் - புலவர்;

‘சொல்லே ருழவர்’ என்பது போலும் வழக்கு. எல்லை கண்ட நூல்

எனலுமாம். வருடியாது : வடசொற்றிரிபு. (6)





	 	 [அறுசீரடியாசிரிய விருத்தம்]



மகவுறு நோயை நோக்கி வருந்துறு தாய்போன் மன்னன்

பகவுறு மதியஞ் சூடும் பரஞ்சுடர் முன்போய்த் தாழ்ந்து

மிகவுறு பசியால் வைய மெலிவதை யைய வென்னாத்

தகவுற விரங்கிக் கண்ணீர் ததும்பி* நின் றிரந்து வேண்ட.

		 	 		 (இ - ள்.) மகவு உறு நோயை நோக்கி வருந்துறு தாய்போல்

- பிள்ளையுற்றபிணியைநோக்கி வருந்துகின்ற தாயைப்போல,

மன்னன் - பாண்டி மன்னன், பகவு உறு மதியம் சூடும் பரஞ்டர்

முன்போய் - பிளவு பொருந்திய மதியையணிந்த சிவபரஞ்சோதியின்

திருமுன் சென்று, தாழ்ந்து - வணங்கி, ஐய - ஐயனே, வையம்,

உயிர்கள், மிக உறுபசியால் மெலிவது என்னா - மிகவும் உற்ற

பசியினால் வருந்துகின்றனவே என்று, தகவு உற இரங்கி கண்ணீர்

ததும்பி நின்று இரந்து வேண்ட - மிகவும் இரங்கிக் கண்ணீர்

பொழிய நின்று குறையிரந்து வேண்ட எ - று.

குழவியுற்ற நோயைக் கண்டு எல்லையின்றி வருந்துதலும்,

அந் நோயைப் போக்குதற்குத் தான் மருந்துண்லும் உடையதாயினுங்

காட்டில் அன்பிற்கு எடுத்துக்காட்டு வேறில்லை;

"தாயொக்கு மன்பின்"

என்றார் கம்பநாடர்.

"ஓத நீருல கொப்ப நிழற்றலால் தாதையே"

என்றார் திருத்தக்கதேவர். தாய்போல் இரங்கித் ததும்பி நின்று

வேண்ட எனக் கூட்டுக. வையம் : ஆகுபெயர். மெலிவதை, ஐ :

சாரியை; வினைத்திரி சொல்லுமாம். தகவுற - மிக வென்னும்

பொருட்டு. (7)



* * *



(பா - ம்.) * ததும்ப.





	 	 	 திரைக்கடல் விடஞ்சேர் கண்டன் காலத்தின் செவ்வி

நோக்கி

இரக்கமில் லவர்போல் வாளா விருத்தலு மருத்தார் மார்பன்

கரைக்கரி தாய துன்பக் கடலில்வீழ்ந் திருக்கை புக்கான்

அரக்கர்போர்க் கடலி னீந்தி யருக்கனீர்க் கடலில்

வீழ்ந்தான்.

	 		 	 		 (இ - ள்.) திரை கடல் விடம் சேர் கண்டன் -

அலைகளையுடைய கடலிற்றோன்றிய நஞ்சு பொருந்திய

திருமிடற்றையுடைய சோம சுந்தரக் கடவுள், காலத்தின் செவ்வி

நோக்கி - காலத்தின் இயல்பைக் கருதி, இரக்கம் இல்லவர்போல்

வாளா இருத்தலும் - கருணையில்லாதவர்போலச் சும்மா இருக்கவும்,

மருத்தார் மார்பன் - மணம் பொருந்திய மாலையை யணிந்த

மார்பினையுடைய உக்கிரவழுதி, கரைக்கு அரிதாய துன்பக்கடலில்

வீழ்ந்து இருக்கை புக்கான் - கரையில் அடங்குதலில்லாத துன்பக்

கடலில் விழுந்து இருப்பிடம் சென்றான்; அருக்கன் - சூரியன்,

அரக்கர் போர்க்கடலின் நீந்தி நீர்க்கடலில் வீழ்ந்தான் -

அரக்கர்கள் செய்யும் போர்க்கடலினின்று நீங்கி நீர்க்கடலிற்

குளித்தான் எ - று.

வானோரைப் புரத்தற்குக் கொடிய நஞ்சையும் அயின்ற

பேரருளாளன் இப்பொழுது மக்களுறுந் துயரை நோக்கியும் வாளா

விருத்தல் இரக்க மின்மை யன்றென்பார், ‘காலத்தின் செவ்வி

நோக்கி இரக்கமில்லவர்போல்’ என்றார். காலத்தின் செவ்வியாவது

உயிர்களின் வினைக்கீடாகத் தனது ஆணைவழி நடக்கும்

காலத்தின்நிலைமை. கரைக்கு : உருபு மயக்கம்; கரைதற்கு

என்பதன் தொகுத்தலாக்கிச், சொல்லுதற் கரிய என்னலுமாம். போர்

மிகுதி தோன்றப் ‘போர்க் கடல்’ என்றார்;

"வாளமர் நீந்தும் போழ்தின்"



என்பது சிந்தாமணி. போர்க்கடல் என்றமைக் கேற்ப நீர்க்கடல் என்றார். மந்தேகா என்னும் ஒருவகை அரக்கர் ஆதித்தனுடன் பொருது அவன் தேரைத் தடுப்பர் என்று உருவக வகையாற்

புராணங் கூறும். (8)





	 	 	 வள்ளறன் குடைக்கீழ்த் தங்கு முயிர்ப்பசி வருத்த மெல்லாங்

கொள்ளைகொண் டிருந்த நெஞ்சிற் குளிர் முகச் செவ்வி

குன்றத்

தள்ளருந் துயரின் மூழ்கித் தரையிடைத் துயின்றா னாக

வெள்ளிமன் றுடையார் சித்த வேடராய்க் கனவில் வந்தார்.



(இ - ள்.) வள்ளல் - உக்கிர வழுதி, தன் குடைக்கீழ் தங்கும்

உயிர் பசிவருத்தம் எல்லாம் - தனது குடைநிழலிற்றங்கிய

உயிர்களின் பசி வருத்த மனைத்தையும், கொள்ளை கொண்டு

இருந்த நெஞ்சில் - கவர்ந்து கொண்டிருந்த உள்ளத்தினால்,

குளிர்முகச் செவ்வி குன்ற - குளிர்ந்த முகத்தின் பொலிவு குறைய,

தள் அரும் துயரில் மூழ்கித் தரையிடைத் துயின்றானாக - நீக்குதற்

கரிய துன்பக் கடலில் அழுந்தி நிலத்திலே கிடந்து உறங்கா நிற்க,

கனவில் - அவனது கனவின்கண். வெள்ளி மன்று உடையார் சித்த

வேடராய் வந்தார் - வெள்ளியம் பல வாணர் சித்த மூர்த்தியாய்

எழுந்தருளினார் எ - று.

உயிர்களை யெல்லாம் காத்தற்கு விரையும் பேரருளுடைமை

பற்றி ‘வள்ளல்’ என்றார். கொள்ளை கொண்டு - ஏற்றுக் கொண்டு.

"அடுத்தது காட்டும் பளிங்குபோ னெஞ்சங்

கடுத்தது காட்டு முகம்"

என்ப வாகலின் ‘முகச் செவ்விகுன்ற’ என்றார். அணையின்றி

வறிதாகிய தரையிலென்க. (9)





	 	 	 அடற்கதிர் வேலோய் மாரி யரிதிப்போ ததனை வேண்டி

இடர்ப்படல் வரைக்கு வேந்தா யிருக்கின்ற வெரிபொன்

மேருத்

தடப்பெரு வரையின் மாடோர் தனிப்பெரு முழையி லிட்டுக்

கிடப்பதோ ரெல்லை யில்லாக் கேடிலாச் சேமவைப்பு.



(இ - ள்.) அடல் கதில் வேலோய் - வெற்றியை யுடைய

ஒளி பொருந்திய வேற்படை ஏந்திய உக்கிரகுமார, இப்போது மாரி

அரிது - இப்பொழுது மழை பெய்தல் இல்லை (ஆதலால்), அதனை

வேண்டி இடர்ப்படல் - அதனை விரும்பி வருந்தற்க; வரைக்கு

வேந்தாய் இருக்கின்ற - மலைகட்கு அரசாக இருக்கும், எரி பொன்

மேருத் தடப் பெருவரையின்மாடு - விளங்குகின்ற பொன் வடிவாகிய

மேரு வென்னும் மிக்க பெருமையுடைய மலையின் பக்கத்தில், ஓர்

தனிப்பெரு முழையில் - ஒரு ஒப்பற்ற பெரிய குகையில், ஓர் எல்லை

இல்லாக் கேடுஇலாச் சேம வைப்பு இட்டுக் கிடப்பது - ஓர்

அளவில்லாத அழியாத சேமநிதி வைக்கப்பட்டிருக்கின்றது எ - று.

இடர்ப்படல், அல்லீற்று எதிர்மறை வியங்கோள். தடப்பெரு;

ஒருபொருளிருசொல். இட்டு - இடப்பட்டு. ஓரெல்லையில்லா என்றது

ஒருவாற்றானும் அளக்க முடியாத என்றபடி. சேமவைப்பு - பின்

உதவுதற்கென்று வைக்கப்படும் நிதி. சேமம் - காவல். வைப்பு -

வைத்தல் : வைக்கப்படும் பொருளை உணர்த்துகின்றது. (10)





	 கிடைத்துமற் றனைய மேரு கிரிசெருக்* கடங்கச் செண்டாற்

புடைத்துநின் னாணைத் தாக்கிப் பொன்னறை பொதிந்த

பாறை

துடைத்துநீ வேண்டுங் காறுந் தொட்டெடுத் ததனை மீள

அடைத்துநின் குறியிட் டைய வருதியென் றடிகள் கூற.

(இ - ள்.) ஐய - ஐயனே, கிடைத்து -(அதனைஸ்ரீ அடைத்து)

அனைய மேருகிரி செருக்கு அடங்க - அந்த மேருமலையானது

செருக் கடங்கு மாறு; செண்டால் புடைத்து - செண்டாலடித்து, நின்

ஆணைத்து ஆக்கி - நினது ஆணை வழிப்படுத்தி, பொன் அறை

பொதிந்த பாறைதுடைத்து - வேண்டுங்காறும் தொட்டு எடுத்து - நீ

வேண்டுமளவும் (பொன்னை) வாரி யெடுத்து, அதனை மீள

அடைத்து - அவ்வறையைத் திரும்ப மூடி, நின் ழுறி இட்டுவருதி

என்று - நினது இலச்சினையைப் பொறித்துவரக் கடவாய் என்று,

அடிகள் கூற - (அங்ஙனம் வந்த) சித்த மூர்த்திகள் கூறியருள

எ - று.

செருக்கடக்கி என்றமையால் முன் அது செருக்குடைத்தெனக்

கொள்க. ஆணைத்து - ஆணையின் கீழது. துடைத்தல் - நீவுதல்.

கிரிச் செருக் கென்பது பாடமாயின் கிரியினது செருக்கென்க. (11)



* * *



(பா - ம்.) * கிரிச்செருக்.





	 	 விழித்தன னெழுமான் றேரோன் விழிக்குமுன் கடன்க

ளெல்லாங்

கழித்தனன் மீன நோக்கி கணவனை வலமாப் போந்து

சுழித்தெறி கடல னீகத் தொகைபுறஞ் சூழக் கொண்டல்

கிழித்தெழு வாயி னீங்கிக் கீழ்த்திசை நோக்கிச் செல்வான்.

	 		 	 		 (இ - ள்.) விழித்தனன் - (உக்கிர பாண்டியன் உடனே)

விழித்து, எழுமான் தேரோன் விழிக்கு முன் கடன்கள் எல்லாம்

கழித்தனன் - ஏழு குதிரைகள் பூட்டிய தேரினையுடைய சூரியன்

தோன்றுவதற்கு முன்பே நாட்கடன் அனைத்தையும் முடித்துக்

கொண்டு, மீனநோக்கி கணவனை வலமாப்போந்து -

அங்கயற்கண்ணம்மையின் மணாளனாகிய சோமசுந்தரக் கடவுளை

வலம் வந்து, சுழித்து எறி கடல் அனீகத் தொகை புறம் சூழ -

சுழித்து அலைகள் வீசும் கடல் போன்ற சேனைக் கூட்டம் புறத்தே

சூழ்ந்துவர, கொண்டல் கிழிந்து எழுவாயில் நீங்கி - முகில்

மண்டலத்தை ஊடுருவி ஓங்கிய கோபுரவாயிலைக் கடந்து, கீழ்த்திசை

நோக்கிச் செல்வான் - கீழைத்திசை நோக்கிச் செல்வானாயினன்

எ - று.

விழிக்கு முன் விழித்தன னென்பது நயமுடைத்தேனும் கனவு

கண்டவுடன் விழித்தனன் என்பதே பொருட் பொருத்த முடைத்தாம்.

விழித்தனன், கழித்தனன் : முற்றெச்சங்கள். வலமா : விகாரம்.

அனீகம் - சேனை (12)





	 	 	 	 	 அதிர்ந்தன முரசஞ் சங்க மதிர்ந்தன வியங்களண்டம்

		பிதிர்ந்தன வென்ன வார்ப்பப் பெயர்ந்துவெண் கவரி துள்ள

		முதிர்ந்தநான் மறையோ ராசி மொழியநா வல்லோ ரேத்தப்

		பதிந்துபார் கிழயத் திண்டேர் பாகுமுன் செலுத்த வூர்ந்தான்.

	 	 (இ - ள்.) முரசம் அதிர்ந்தன - பேரிகை ஒலிக்கவும். சங்கம்

அதிர்ந்தன - சங்கு ஒலிக்கவும், இயங்கள் அண்டம் பிதிர்ந்தன

என்ன ஆர்ப்ப - இயங்களெல்லாம் அண்டங்கள் பிளந்தன

என்னுமாறு ஒலிக்கவும், வெண் கவரி பெயர்ந்து துள்ள - வெள்ளிய

சாமரைகள் ஒலிக்கவும், வெண் கவரி பெயர்ந்து துள்ள - வெள்ளிய

சாமரைகள் எழுந்து துள்ளவும், முதிர்ந்த நான் மறையோர் ஆசி

மொழிய - நான்கு மறைகளிலும் பயிற்சி மிக்க அந்தணர்கள்

வாழ்த்துக் கூறவும் நாவல்லோல் ஏத்த - புலவர்கள் புகழ்ந்து

பாடவும், பதிந்து பார்கிழிய உருள் பதிதலால் பிளக்குமாறு, திண்

தேர் பாகு முன் செலுத்த ஊர்ந்தான் - வலிய தேரைப் பாகன்

முன்னே செலுத்தச் சென்றான் எ - று.

அதிர்ந்தன வென்பன அதிர வென்னும் பொருள் குறித்தன;

ஆர்ப்ப என்பதனோடியைத்து, அதிர்ந்தன வாய் ஆர்ப்ப எனலுமாம்

பாகு - பாகன்; செசல்லால் அஃறிணை. முன்பாகன் செலுத்த

என்றமையால் ஊர்ந்தான் என்பதற்குச் சென்றான் என்பது

பொருளாயிற்று. (13)





	 	 	 	 பவளக்காற் பிச்சம் பொற்காற் பன்மணிக் கவிகை முத்தத்

		தவளக்காற் பதாகைக் காடுந் தானவா னருவி தூங்குங்

		கவளக்காற் பொருப்பும் பாய்மாக் கடலுமண் மடந்தை யாகந்

		துவளக்கால் வயவர் மான்றேர்த் தொகுதியுஞ் சூழல் போக.



(இ - ள்.) பவளக்கால் பிச்சம் - பவளத்தாற் செய்த

காம்பினை யுடைய பீலிக் குடையும், பொன்கால பல் மணிக் கவிகை

- பொன்னாற் செய்த காம்பையுடைய பல முத்துக்குடைகளும்,

முத்தம் தவளக்கால் பதாகைக் காடும் - முத்துக்கள் கோத்த

வெள்ளிய காம்பையுடைய வெற்றிக் கொடியின் காடும், தானவான்

அருவி தூங்கும் கால்கவளம் பொருப்பும் - மதமாகிய பெரிய

அருவி ஒழுகும் காலையுடைய கவளம் உண்ணும் மலைபோன்ற

யானைகளும். பாய்மாக்கடலும் - தாவுகின்ற குதிரை வெள்ளமும்,

கால் வயவர் மான் தேர்தொகுதியும் - வீரர்கள் கூட்டமும் குதிரை

பூட்டிய தேர்க் கூட்டமும், மண் மடந்தை ஆகம் துவள சூழல்போக

நிலமகளின் உடல் வருந்தச் சூழ்ந்து வரவும் எ - று.

பதாகை - பெருங்கொடி. காடு போறலின் காடு என்றார்.

காடும் மலையும் கடலும் என ஓர் நயம்படக் கூறினார். காலாள்

என்பவாகலின் ‘கால்வயவர்’ என்றார். வயவர் தொகுதியுமென்க.

சூழல்போக - சூழ்போக.(14)





	 	 	 	 கோழிணர் ஞாழ லன்ன கோட்டுகிர்ப் புலவுப் பேழ்வாய்த்

		தாழசின வுழுவை யொற்றைத் தனிப்பெருங் கொடியுங் கூனற்

		காழ்சிலைக் கொடியுஞ் சூழக் கயற்கொடி நிலத்து ழாங்கை

		எழுயர் வரைமேற் றோன்றி யிருவிசும் பகடு கீறி.

	 		 	 	 	 (இ - ள்.) கோழ் இணர் ஞாழல் அன்ன கோட்டு உகிர் -

கொழுவிய பூங்கொத்தினையுடைய ஞாழலின் பூவையொத்தவளைந்த

நகத்தையும், புலவுப்பேழ்வாய் - புலால் நாற்றத்தையுடைய

பிளந்தவாயையும் தாழ்சினம் - அடிப்பட்ட சினத்தையும் உடைய,

உழுவை ஒற்றைத் தனிப்பெருங் கொடியும் - புலி எழுதிய ஒப்பற்ற

பெரிய கொடியும், கூனல் காழ் சிலைக் கொடியும் சூழ் -

வளைவினையுடைய வலிய வில் எழுதிய கொடியும் சூழ்ந்து வர,

கயல்கொடி - மீனக் கொடியானது, நிலம் துழாம் கை ஏழு உயர்

வரைமேல் தோன்றி - நிலத்தைத் தடவுகின்ற துதிக்கையையுடைய

ஏழு முழம் உயர்ந்த மலைபோன்ற யானை மேலே தோன்றி,

இருவிசும்பு அகடு கீற - பெரிய வானின் வயிற்றைக் கிழித்துச்

செல்லவும் எ - று.

ஞாழல் - புலிநகக் கொன்றை, தாழ்தல் - தங்குதல்,

அடிப்படுதல். உழுவை - புலி. ஒற்றை, தனி என்பன ஒப்பற்ற

வென்னும் ஒருபொருளில் வந்தன. காழ - காம்புமாம். சோழ

சேரர்களின் கொடிகள் கீழ்ப்பட்டுவர என்றார்; மூவேந்தருள் ஒருவர்

பிற நாட்டினமற் செல்லும் பொழுது ஏனையிருவர் கொடியும்

உடன்வரச் செல்லுதல் மரபு. துழாவு மென்பது விகார மாயிற்று.

ஏழென்னும் எண்ணுப் பெயர் ஏழு முழத்திற் காயிற்று. யானைக்கு

உத்தம விலக்கணம் ஏழு முழ வுயரம் என்ப; சிந்தாமணியில்,

"ஏழுயர் போதகம்"

என்பதற்கு நச்சினார்க்கினியர் கூறிய பொருள் காண்க. (15)





	 	 	 தென்கடல் வடபா னோக்கிச் செல்வது போலத் தென்னன்

		றன்கட லனிகங் கன்னித் தண்டமிழ் நாடு நீந்தி

		வன்கட நெறிக்கொண்டேகி வளவர்கோ னெதிர்கொண் டாற்றும்

		நன்கடன் முகம னேற்று நளிர்புன னாடு நீந்தி.

	 		 	 		 (இ - ள்.) தென்னன் - உக்கிர பாண்டியன், தென்கடல் வட

பால் நோக்கிச் செல்வதுபோல - தெற்குக் கடலானது வடதிசையை

நோக்கிச் செல்லுவதுபோலச் செல்லா நின்ற, தன் கடல் அனிகம்

தண் தமிழ் கன்னி நாடு நீந்தி - தனது கடல் போன்ற சேனையொடு

குளிர்ந்த தமிழ் வழங்ம் கன்னி நாட்டைக் கடந்து, வன்கடம் நெறிக்

கொண்டு ஏகி - வலிய காட்டு வழியாற் சென்று, வளவர் கோன்

எதிர் கொண்டு ஆற்றும் நன் கடன் முகமன் ஏற்று - சோழ

மன்னன் எதிரேற்றுச் செய்யும் நல்ல வரிசையாகிய உபசாரங்களை

ஏற்றுக் கொண்டு, நளிர் புனல் நாடு நீந்தி - குளிர்ந்த நீர் நாடாகிய

அச்சோழ நாட்டைக் கடந்து எ - று.

செல்லா நின்ற அனிகத்தோடு என விரிக்க. தண்டமிழ்

நாடாகிய கன்னி நாடு. கடன் என்றது வரிசையை;

முகமனாகியகடனென்றுமாம். (16)





	 	 	 	 தண்டக நாடு தள்ளித் தெலுங்கநா டகன்று சாய்தாட்

		கண்டகக் கைதை வேலிக் கருநடங் கடந்து காடுந்

		தொண்டகந் துவைக்குங் குன்று நதிகளுந் துறந்து கள்வாய்

		வண்டக மலர்க்கா வேலி மாளவ தேச நண்ணி.

	 	 (இ - ள்.) தண்டக நாடு தள்ளி - தொண்டை நாட்டைக்

கழித்து, தெலுங்க நாடு அகன்று - தெலுங்க நாட்டினீங்கி, சாய் தாள்

கண்டகம் கைதை வேலிக் கருநடம் கடந்து - வளைந்த அடியையும்

முள்ளையு முடைய தாழையை வேலியாகவுடைய கருநட நாட்டைக்

கடந்து, காடும் தொண்டகம் துவைக்கும் குன்றும் நதிகளும் துறந்து -

காடும் தொண்டகப்பறைஒலிக்கும் மலையும் ஆறுகளுமாகிய இவற்றை

நீத்து, கண்வாய் வண்டு அகம் மலர்க்காவேலி - தேன்

பொருந்தியவண்டுகளைத் தம்மிடத்திலுற்ற மலர்கள் நிறைந்த

சோலைகளை வேலியாகவுடைய, மாளவதேச நண்ணி - மாளவ

தேயத்தைச் சேர்ந்து எ - று.

தொண்டகம் - குறிஞ்சி நிலப்பறை. கள்வாய் மலர் என்க. (17)





	 	 	 	 அங்குநின் றெழுந்து தீவா யருஞ்சுர நெறிப்பட டேகி

		மங்குனின் றதிருஞ் செம்பொன் மாடநீள் விராட நண்ணிக்

		கொங்குநின் றவிழுங் கானங் குன்றொரீஇ வாளை பாயத்

		தெங்குநின் றிளநீர் சிந்து மத்திய தேயத் தெய்தி.

	 		 	 		 (இ - ள்.) அங்கு நின்று எழுந்து - அந்நாட்டினின்றும்

புறப்பட்டு, தீவாய் அருஞ்சுரம் நெறிப்பட்டு ஏகி - தீவாய்ந்த

செல்லுதற்கரியபாலை நிலத்தின் வழிப்பட்டுச் சென்று, மங்குல் நின்று

அதிரும் செம்பொன் மாடம் நீள்விராடம் நண்ணி - முகில் நின்று

முழங்கும் சிவந்த பொன்னாலாகிய மாடங்கள் நெருங்கிய விராட

நாட்டை யடைந்து, கொங்கு நின்று அவிழும் கானம் குன்று ஒரீஇ -

மகரந்தம் பொருந்தி மலரும் மலர்கள் நிறைந்த முல்லை

நிலத்தையும் குறிஞ்சி நிலத்தையும் நீங்கி, வளை பாயத் தெங்கு

நின்று இளநீர்சிந்தும் - வாளை மீன் பாய்தலினால் தென்னை

மரத்தினின்றும் இளநீர் சிந்தா நின்ற, மத்திய தேயத்து எய்தி -

மத்திய தேசத்தை யடைந்து எ - று.

கொங்கு நின்றவிழும் என்றமையால் மலர்கொள்க.

தெங்கினின்று எனற்பாலது சாரியையின்றி நின்றது; தெங்கு சிந்தும்

என்னலுமாம்; இருக்கருத்து,

"வாளை தாவிமுப் புடைக்காய்த் தெங்கின்

படுபழ முதிர்க்குஞ் சூழற் பல்லவதேய வேந்தே"

என நைடதத்தில் வந்துளது. (18)





	 	 	 	 அந்நெடு நாடு நீங்கி யாடலே றுயர்ந்த தோன்றல்

		பொன்னெடுஞ் சடையிற் றாழ்ந்து புனிதமாந் தீர்த்த காசி

		நன்னெடு நகர மெய்தி நளிர்புனற் கங்கை நீந்திக்

		கன்னெடு நெறிய னேய காவதங் கடந்த பின்னர்.

		 	 		 (இ - ள்.) அந்நெடு நாடு நீங்கி - அந்த நெடிய நாட்டினைக்

கடந்து, ஆடல் ஏறு உயர்த்ததோன்றல் - வெற்றியையுடைய இடபக்

கொடியை உயர்த்திய சிவபெருமானது, பொன் நெடுஞ் சடையில்

தாழ்ந்து - பொன் போன்ற நீண்ட சடையினின்றும் இழிந்து, புனிதம்

ஆம் தீர்த்தம் - தூய்மையாகிய கங்கையை யுடைய, காசி நல் நெடு

நகரம் எய்தி - நல்ல நெடிய காசிப்பதியை அடைந்து, நளிர் புனல்

கங்கை நீந்தி - குளிர்ந்த நீரையுடைய கங்கையாற்றைக் கடந்து, கல்

நெடு அனேக காவதம் நெறி கடந்த பின்னர் - கற்கள் செறிந்த

நீண்ட அனேககாத வழியைக் கடந்த பின் எ - று.

ஆடல் - வெற்றி. சடையிற் றாழ்தலால் புனிதமாகிய வென்க;

இவ்வரலாறு முன் உரைக்கப் பட்டது; தாழ்ந்து - தங்கி யென்றுமாம்.

காவத நெறியை யெனக் கூட்டுக. (19)





	 	 மடங்கன்மா நாகம் யாளி வழங்கலான் மனிதர் செல்லா

இடங்கடந்தாக வைஞ்ஞூற் றிரட்டியோ சனைத்தா மெல்லைக்

கடங்கெழு குமரி கண்டங் கடந்துமற் றதுபோ லெட்டுத்

தடங்கெழு கண்டங் கொண்ட பாரத வருடந் தள்ளி.

(இ - ள்.) மடங்கல் மா நாகம் யாளி வழங்கலால் -

சிங்கங்களும் பெரிய யானைகளும் யாளிகளும் இயங்குதலால்,

மனிதர் செல்லா இடம் கடந்து - மக்கள் வழங்குதல் இல்லாத

இடங்க்ளைக் கடந்து, ஆக ஐஞ்ஞூற்று இரட்டி யோசனை

எல்லைத்து ஆம் - இவையெல்லாமாக ஆயிரம் யோசனை அளவை

யுடையதாகிய, கடம்கெழு குமரி கண்டம் கடந்து - காடுகள்

பொருந்தி குமரி கண்டத்தை இங்ஙனம் கடந்து, அதுபோல் எட்டுத்

தடம் கெகு கண்டம் கொண்ட பாரத வருடம் தள்ளி - அது போல

விரிவு பொருந்திய எட்டுக் கண்டங்களைக் கொண்ட பாரத

வருடத்தை கழித்து எ - று.

ஆக வென்றது முற்கூறிய வெல்லாம் சேர என்றபடி.

யோசனை யெல்லைத்தாம் எனப் பிரித்துக் கூட்டுக. மற்று : அசை.

ஒன்பான் கண்டங்களின் பெயர்களை,

"வடபால் விதேகம் தென்பால் விதேகம்

கீழ்பால் விதேகம் மேல்பால் விதேகம்

வடபா லிரேவதம் தென்பா லிரேவதம்

வடபாற் பரதம் தென்பாற் பரதம்

மத்திம கண்டமென் றித்திற மென்ப

நாவலந் தீவின் நவகண்டப் பெயரே"



என்று திவாகரம் கூறுகின்றது. (20)





	 	 யாவையு மீன்றா டன்னை யீன்ற பொன் னிமயந் தன்னைத்

தாவியப் புறம்போய்ப் போகந் ததும்புகிம் புருட கண்டம்

யேவியங் கதுநீத் தேம வெற்படைந் ததுபின் னாக

ஓவியப் புறத்துத் தோன்று மரிவரு டத்தை யுற்று.

(இ - ள்.) யாவையும் ஈன்றாள் தன்னை ஈங்னற - எல்லா

வுலகங்களையும் பெற்ற உமாதேவியைப் பெற்றதாகிய, பொன்

இமயம் தன்னைத் தாவி அப்புறம் போய் - பொன் வடிவாகிய

இமயமலையைத் தாண்டி அப்பாற் சென்று, போகம் ததும்பு கிம்புருட

கண்டம் மேவி - போகம் நிரம்பிய கிம்புருட கண்டத்தை யடைந்து,

அங்கு அதுநீத்து அங்கு அதனைக் கடந்து, ஏம வெற்பு அடைந்து -

ஏம வரையை அடைந்து, அது பின்னாக ஓவி - அம் மலை

பின்னாக ஒழித்து, அப்புறத்துத் தோன்றும் அரி வருடத்தை உற்று -

அந்தப் புறத்திற் காணப்படும் அரி வருட கண்டத்தை அடைந்து

எ - று.

இமயமும் பொன்மலை யெனப்படும். ஓவி - கிழித்தெனப்

பிறவினைப் பொருட்டாய் நின்றது. (21)





	 	 	 	 உற்றது கழிந்தப் பாற்போய் நிடதவெற் பொழிந்து சம்புப்

		பொற்றருக் கனிகால் யாறு போகிளா விருத கண்டத்

		துற்றனன் கண்டான் மூன்றூ ரொருங்காடு ஞான்று கூனி

		வெற்றிவெஞ் சிலையாய் நின்ற வெற்பினை மலய வெற்பன்.

	 		 		 		 (இ - ள்.) உற்றது கழிந்து - அடைந்த அவ்வரி வருட

கண்டத்தைக் கடந்து, அப்பால் போய் நிடத வெற்பு ஒழிந்து -

அப்புறஞ் சென்று நிடத மலையினீங்கி, சம்புப் பொன் தரு கனிகால்

யாறு போகு நாவல் மரத்தின் - பொன்போலும் கனிகள் சிந்தும்

சாறாகிய ஆறு செல்லா நின்ற, இளாவிருத கண்டத்து - இளாவிருத

கண்டத்தை, மலய வெள்பன் - பொதியின் மலையை

யுடையவனாகிய உக்கிர பாண்டியன், உற்றனன் - அடைந்து, மூன்று

ஊர் ஒருங்கு அடும்ஞான்று - திரிபுரங்களையும் ஒரு சேர அழிக்குங்

காலத்தில், கூனி - வளைந்து, வெற்றி வெஞ் சிலையாய் நின்ற

வெற்பினைக் கண்டான் - வெற்றியை யுடைய வெவ்விய வில்லாக

நின்ற மேருமலையைக் கண்டான் எ - று.

உற்றது : வினையாலணையும் பெயர். சம்புத்தருப் பொற்கனி

என மாறுக. மேல் பதினாறாஞ் செய்யுளிலுள்ள தென்னன்

என்பதனோடு மலய வெற்பன் என்பதனையும் கூட்டி, வெற்பினைக்

கண்டான் என முடிக்க; அச்செய்யுள் முதலாகக் கூறப்பட்ட

வினையெச்சங்கள் இம்முற்று வினைகொண்டு முடியும். இங்கே

கூறப்பட்ட கண்டங்கள் முதலியவற்றைக் கந்தபுராணத்து அண்ட

கோசப்படலம் முதலியவற்றானும் அறிக. (22)





	 	 	 	 வெம்படைமறவர் சேனை வெள்ளநீத் தேகித் தென்பாற்

		சம்புவின் கனியின் சாறு வலம்படத் தழுவி யோடும்

		அம்பொனீ ராறு மாற்றி னருகுபொன் மயமாய் நிற்கும்

		பைம்புனங் கானு* நோக்கி வளைந்துதென் பால்வந் தெய்தா.

	 		 		 (இ - ள்.) வெம்படை மறவர் சேனை வெள்ளம் நீத்து ஏகி

- கொடிய படையை யேந்திய வீரர்களை யுடைய சேனை

வெள்ளத்தை நீக்கித் (தனியே) சென்று, தென் பால் சம்புவின்

கனியின் சாறு - தென் புறத்தில் நின்ற நாவற் கனியின் சாறானது,

வலம்படத் தழுவி ஓடும் அம்பொன் நீர் ஆறும் - வலமாகத் தழுவி

ஓடாநின்ற அழகிய பொன் மயமாகிய நீர் நிறைந்த ஆற்றையும்,

ஆற்றின் அருகுபொன் மயமாய் நிற்கும் - அந் நதியின் அருகில்

பொன்மயமாய் நிற்கும், பைம்புனம் கானும் நோக்கி - பசிய

கொல்லைகளையுங் காட்டையும் பார்த்து, வளைந்து - சூழ்ந்து,

தென்பால் வந்து எய்தா - அந்நாவல் மரம் நின்ற தென்பக்கத்தை

வந்தடைந்து எ - று.

சேனை வெள்ளத்தை நிறுத்தித் தனியே சென்றென்க. சம்புவின் :

வடசொல் லாகலின் உகரங் கெடாது நின்றது. புனத்தையும் கானையும்

என விரிக்க. (23)



* * *



(பா - ம்.) * கான நோக்கி.





	 	 அவ்வரை யரசை நோக்கி வரைகளுக் கரசே யெந்தை

கைவரி சிலையே பாரின் களைகணே யளவில் வானந்

தைவரு சுடருங் கோளு நாள்களுந் தழுவிச் சூழுந்

தெய்வத வரையே மேலைத் தேவரா லயமே யென்னா.

(இ - ள்.) அவ்வரை அரசை நோக்கி - அம் மேருமலைத்

தலைவனை நோக்கி, வரைகளுக்கு, அரசே, மலைகளனைத்திற்கும்

வேந்தே, எந்தை கைவரி சிலையே - எம் தந்தையாகிய

சிவபெருமானது திருக்கரத்திலுள்ள கட்டமைந்த வில்லே, பாரின்

களைகணே - நிலவுலகின் ஆதாரமே, அளவு இல் வானம் தைவரு -

அளவிறந்த வானை அளாவி வருகின்ற, சுடரும் - சூரிய சந்திரரும்,

கோளும் - நாள்களும் - ஏனைக் கோள்களும் - நாண் மீன்களும்,

தழுவிச் சூழுந் தெய்வத வரையே - பொருந்திச் சூழ்ந்து வருகின்ற

தெய்வத்தன்மையுடைய மலையே, மேலைத் தேவர் ஆலயமே

என்னா - வானுலகிலுள்ள தேவர் வசிக்குங் கோயிலே என்று

எ - று.

(புவியைத் தாங்குதலின் ‘பாரின் களைகண்’ என்றார்; பூதரம்

என்னும் பெயரும் நோக்குக. சுடரெனப் பிரித்தமையால் கோள்

என்றது ஞாயிறு திங்கள் ஒழிந்தவற்றை. இருபத்தேழு நாண்

மீன்களும் ஏனை விண்மீன்களும் ‘நாள்கள்’ எனப்பட்டன. கோளும்

நாளும் முதலியன சூழ்ந்து வருதலையும், மேருவானது தேவர்களுக்கு

இருப்பிடமாதலையும் கந்தபுராணம் முதலியவற்றா னறிக. (24)





	 	 	 மாணிக்க மிமைக்கும் பூணான் விளித்தலும் வரைக்கு

வேந்தன்

பாணித்து வரவு தாழ்ப்பப் பாகசா தன்னை வென்றோன்

நாணித்தன் சினமு மேரு நகைவரைச் செருக்கு மாறச்

சேணுற்ற சிகரந் தன்னிற் செண்டினா லடித்து நின்றான்.

	 		 	 		 (இ - ள்.) மாணிக்கம் இமைக்கும் பூணான் விளித்தலும் -

மாணிக்கங்கள் ஒளி வீசும் அணியை யணிந்த உக்கிரவழுதி

இவ்வாறு அழைத்தலும், வரைக்கும் வேந்தன் வரவு பரணித்துத்

தாழ்ப்ப - அம் மலையரசனது வருகை காலம் நீட்டித்துத்

தாழ்த்தமையால், பாகசாதனனை வென்றோன் - இந்திரனை வென்ற

அப் பாண்டியன், நாணி - நாணமுற்று, தன் சினமும் நகை

மேருவரைச் செருக்கும் மாற - தன் வெகுளியும் விளங்குகின்ற

மேரு மலையின் தருக்கும் நீங்குமாறு, சேண் உற்ற சிகரம் தன்னில்

செண்டினால் அடித்து நின்றான் - வானை யளாவிய (அம்

மலையின்) முடியில் செண்டினாற் புடைத்து நின்றான் எ - று.

(பாணித்தலும் தாழ்த்தலும் ஒரு பொருளன. வரவு தாழ்ப்ப

என்பதை ஒரு சொல்லாகக் கொண்டு, வேந்தன் தாழ்க்க

என்னலுமாம்.தான் புகழ்ந் துரைத்து அழைக்கவும் வந்திலாமையால்

நாணும் சினமும் உளவாயின. (25)





	 	 	 	 	 அடித்தலு மசையா மேரு வசைந்துபொற் பந்து போலத்

		துடித்தது சிகர பந்தி சுரர்பயில் மாடப் பந்தி*

		வெடித்தன தருண பானு மண்டலம் விண்டு தூளாய்ப்

		படித்தலை தெறித்தா லென்னப் பன்மணி யுதிர்ந்த வன்றே.

	 	 (இ - ள்.) அடித்தலும் அசையாமேரு அசைந்து பொன் பந்து

போலத்துடித்தது - (அங்ஙனம்) அடித்த வளவில் ஒருகாலும் சலியாத

மேருமலையானது சலித்துப் பொன்னாற் செய்த பந்து (துடித்தாற்)

போலத் துடித்தது; சிகரபந்தி சுரர் பயில் மாடப்பந்தி வெடித்தன -

முடிவரிசைகளும் தேவர்கள் வசிக்கும் மாடவரிசைகளும் வெடித்தன;

தருணபானு மண்டலம் விண்டு தூளாய்ப் படித்தலை தெறித்தால்

என்ன - இளஞாயிற்றின் மண்டலம் பிளந்து தூளாகிப் புவியிற்

சிந்தினாற்போல, பல் மணி உதிர்ந்த - பல மணிகளும் சிதறின

எ - று.

அசைவின்மையால் மலை அசலம் எனப்படும்; ஏனை மலைகள்

அசையினும் அசையாத வென்க; நிலத்தில் அடித்த பந்து

துள்ளுதல்போல. பொன் வரையாகலின் பொற்பந்துபோல வென்றார்.

தருணம் - இளமை. அன்று, : அசைகள். (26)



* * *



(பா - ம்.) * மாடபந்தி





	 	 	 புடைவரைக் குலங்களெட்டும் புறந்தழீஇக் கிடக்குஞ்

செம்பொன்

அடைகலோர் நான்கு நான்கு கிடங்கரு மலர்ந்த நான்கு

தடமலர்ப் பொழிலு நான்கு தருக்களுஞ் சலித்த வம்மா

உடையவ னிடையூ றுற்றா லடுத்தவர்க் குவகை யுண்டோ.



(இ - ள்.) புடைவரைக் குலங்கள் எட்டும் - (மேருவின்)

பக்கத்திற் சூழ்ந்த குல மலைகள் எட்டும், புறம் தழீஇ கிடக்கும்

செம்பொன் அடைகல் ஓர் நான்கும் - நான்கு புறங்களிலும் தழுவிக்

கிடக்கும் செம்பொன் வடிவாகிய பக்க மலைகள் நான்கும், நான்கு

கிடங்கரும் - கிடங்குகள் நான்கும், அலர்ந்த நான்கு தடமலர்ப்

பொழிலும் - மலர்ந்த பெரிய பூம்பொழில் நான்கும், நான்கு

தருக்களும் சலித்த - மரங்கள் நான்கும் நடுங்கின; உடையவன்

இடையூறு உற்றால் - தலைவன் துன்ப முற்றானாயின், அடுத்தவர்க்கு

உவகை உண்டோ - (அவனைச்) சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சி

உண்டாகுமோ (ஆகாது) எ - று.

அடைகல் - ஆதாரமாய் அடுத்த கல். கிடங்கர் : ஈற்றுப்

போலி. அம்மா : அசை. வரைகள் எட்டு - தெற்கில் நிடதம்,

ஏமகூடம், இமயம். வடக்கில் நீலம், சுவேதம், சிருங்கம்; மேற்கில்

கந்தமாதனம்; கிழக்கில் மாலியவான். அடைகல் நான்கு - கிழக்கில்

மந்தரம், தெற்கில் கந்தமாதனம், மேற்கில் விபுலம், வடக்கில்

பார்சுவம், கிடங்கர் நான்கு - கிழக்கில் அருணவோடை, மேற்கில்

அசிதோத வோடை, தெற்கில் மானத வோடை, வடக்கில் மாமடு

வோடை. பொழில் நான்கு - கிழக்கில் சயித்திரதம், தெற்கில்

நந்தனம், மேற்கில் வைப்பிரசம், வடக்கில் திருதாக்கியம். தருநான்கு

- கிழக்கில் கடம்பு, தெற்கில் நாவல், மேற்கில் அரசு, வடக்கில்

ஆல். இவை யெல்லாம் கந்தபுராணத்து அண்ட கோசப் படலத்திற்

கூறப்பட்டுள்ளன. இச் செய்யுள் வேற்றுப் பொருள் வைப்பணி.

(27)





	 	 	 	 புடைத்தபின் மேருத் தெய்வம்

		 புடைக்குல வரையெட் டென்னப்

	படைத்தவெண் டோளு நான்கு

		 முடியுமேற் படுவெண் சோதி

	உடைத்தனிக் குடையுங் கொண்ட

		 வுருவினோ டெழுந்து நாணிக்

	கிடைத்தது கருணை வேந்தன்

		 கிளர்சினந் தணிந்து நோக்கா.

	 	 (இ - ள்.) புடைத்தபின் மேருத் தெய்வம் - (அங்ஙனம்)

அடித்த பின்பு மேருமலைத் தெய்வமானது, புடைக்குல வரை எட்டு

என்ன - பக்கலிலுள்ள குலவரைகள் எட்டினையும் போல, படைத்த

எண் தோளும் - கொண்ட எட்டுத் தோள்களும். நான்கு முடியும் -

நான்கு தலைகளும், மேல்படு வெண் சோதி உடைத்தனிக் குடையும்

-மேலே கவிக்கும் வெள்ளிய ஒளியையுடைய ஒப்பற்ற குடையும் ஆகிய இவைகளை, கொண்ட உருவினோடு எழுந்து நாணிக்

கிடைத்தது - கொண்ட வடிவத்தோடு எழுந்து வெள்கி எதிர்ப்

பட்டது; கருணை வேந்தன் - அருளையுடைய உக்கிர பாண்டிய

வேந்தன், கிளர் சினம் தணிந்து நோக்கா - மிக்கு எழுந்த சினந்

தணிந்து நோக்கி எ - று.

மேருத் தெய்வம் - மேருவாகிய தெய்வம், மேருவின் அதி

தெய்வம். கிடைத்தது - அடுத்தது. (28)





	 	 	 	 இத்தனை வரவு தாழ்த்த தென்னென மேருத் தெய்வம்

		வித்தக நம்பி கேட்டி மீனெடுங் கண்ணி யோடும்

		பைத்தலை யரவும் பூண்ட பரனையிப் படிவங் கொண்டு

		நித்தலும் போகிப் போகி வழிபடு நியமம் பூண்டேன்.



(இ - ள்.) இத்தனை வரவு தாழ்ந்தது என் என - இதுவரை

நினது வரவு தாழ்த்ததற்குக் காரணம் யாதென்று வினவ, மேருத்

தெய்வம் - அம் மேருத் தெய்வமானது, வித்தக நம்பி கேட்டி -

சதுரப்பா டுடைய நம்பியே கேட்பாயாக, மீன் நெடுங் கண்ணியோடும்

பைத்தலை அரவம் பூண்ட பரனை - அங்கயற்கண் ணம்மையோடும்

படத்தையுடைய தலையினை யுடைய பாம்பை அணிந்த சோமசுந்தரக்

கடவுளை, இ படிவம் கொண்டு நித்தலும் போகிப் போகி வழிபடும்

நியமம் பூண்டேன் - இந்த வடிவத்தோடும் நாடோறும் சென்று

சென்று வழிபடும் நியதியைக் கொண்டிருந்தேன் எ - று.

தாழ்த்தது என் - தாழ்த்தமைக்குக் காரணம் என். வித்தகம் -

சதுரப்பாடு.

"வித்தகர்க் கல்லா லரிது"

என்பதற்குப் பரிமேலழகர் கூறிய உரையை நோக்குக. அடுக்கு இடை

விடாமைப் பொருட்டு. (29)





	 	 	 	 	 இன்றுகேட் டிலையோ வைய* வேந்திழை யொருத்தி காமந்

	துன்றுமா கடலின் மோகச் சுழித்தலைப் பட்டு வெள்ளி

மன்றுளா டிய பொற் பாதம் வழிபடன் மறந்து தாழ்த்து+

		நின்றுளே னினைய தீங்கி னிமித்தினா லடியும் பட்டேன்.

	 	 (இ - ள்.) யை இன்று கேட்டிலையோ - ஐயனே இன்று

நடந்த தொரு செய்தியைக் கேட்பாயாக, ஏந்திழை ஒருத்தி காமம்

துன்று மாகடலில் - பெண் ஒருத்தியின் காமமாகிய பெரிய

கடலிலுள்ள மோகச் சுழித்தலைப்பட்டு - மோகமாகிய சுழியில்

ஆழ்ந்து, வெள்ளி மன்றுள் ஆடிய பொன்பாதம் வழிபடல் மறந்து -

வெள்ளியம்பலத்தில் ஆடியருளும் பொன் போலும் திருவடிகளை

வணங்குதலை மறந்து, தாழ்த்து நின்றுளேன் - தாமதித்து நின்றேன்,

இனைய தீங்கின் நிமித்தினால அடியும் பட்டேன் - இந்தகு

காரணத்தால் அடியும்பட்டேன் எ - று.

கேட்டிலையோ என்றது கேட்பாயாக வென்னும் குறிப்பிற்று.

ஏந்திழை யென்பது அன்மொழித்தொகைப் பெயராய்ப் பின் ஒருத்தி

யென்பதனோடுந் தொக்கது; ஏந்திய அணிகளையுடைய ஒரு பெண்

எனலுமாம். சுழித்தலை, தலை : ஏழனுருபு; பட்டு - அகப்பட்டு,

ஆழ்ந்து. நிமித்தத்தினால் என்பது நிமித்தினால் என விகாரமாயிற்று.

தீங்கின் நிமித்தம் - தீங்காகிய நிமித்தம். (30)



* * *



(பா - ம்.) * ஐயா. +தாழ்ந்து.





	 	 	 	 திருவடி பிழைத்த தீங்கு தீர்த்தனை யிதனி லையன்

		தருவதோ ருறுதி தானுந் தக்கதோர் கைம்மா றென்னால்

		வருவது முண்டாங் கொல்லோ மற்றது நிற்க மன்றற்

		பருவரை மார்ப வந்த பரிசென்கொல் பகர்தி யென்ன.



(இ - ள்.) திருவடி பிழைத்த தீங்கு தீர்த்தனை - சிவ

பெருமான் திருவடிக்குத் தவறுசெய்த தீமையை நீக்கினை, இதனில்

ஐயன் தருவது ஓர் உறுதி தானும் - இதனிலும் ஐயனே நீ

செய்வதொரு நன்மையும், தக்கது ஓர் கைம்மாறு என்னால் வருவது

- (அதற்குத்) தகுதியாகிய ஒரு கைம்மாறு என்னாற் கிடைப்பதும்,

உண்டாம் கொல் - உண்டாமோ (இல்லை), அது நிற்க - அஃதிருக்க,

மன்றல் பருவரை மார்ப - மாலையை யணிந்த பருத்த மலை

போலும் மார்பினையுடையவனே, வந்த பரிசு என் பகர்தி என்ன -

நீ வந்த காரணம் யாது கூறுவாயாக என்ன எ - று

. எல்லாப் பிழையினும் திருவடிக்குச் செய்யும் பிழை

பெரிதென்பது,

"அடியேன் பிழைப்ப னாகிலுந் திருவடிப் பிழையேன்"

என நம்பியாரூரர் கூறுதலா னறிக. தீர்த்தனை - ஒறுத்தலால்

தீர்த்தாய்; தீர்க்க வொண்ணாத தோர் தீங்கினைத் தீர்த்தருளினை

ஆதலின் இதனினும் தருவதோர் உறுதியுண்டோ என்றவாறு.

கைம்மாறு - எதிர்நன்றி. மன்றல் - மணம்; மாலைக்காயிற்று. பரிசு -

விதம்; காரணத்தை யுணர்த்திற்று. தான், கொல், மற்று என்பன

அசைகள். (31)





	 	 	 	 	 மன்னவன் வெறுக்கை வேண்டி வந்தன னென்றா னைய

		உன்னது புலத்தோர்க் கேற்ப வுரைபடு மாற்ற தாய

		பொன்னவிர் தேமா நீழற் புதைபடக் கிடக்குஞ் செம்பொன்

		என்னவங் கையாற் சுட்டிக் காட்டிய தெரிபொற் குன்றம்.

	 	 (இ - ள்.) மன்னவன் வெறுக்கை வேண்டி வந்தனன்

என்றான் - (அதற்கு) உக்கிரபாண்டியன் நிதிபெறுதலை

விரும்பிவந்தேன் என்றான்; ஐய - ஐயனே, உன்னது புலத்தோர்க்கு

ஏற்ப உரை படு மாற்றது ஆய செம்பொன் - உன்னுடைய

நாட்டிலுள்ளோர்க்கு இசைய உரைகக்ப் படும் மாற்றினை

யுடையதாகிய செம் பொன், பொன் அவிர் தேமா நிழல்புதைபடக்

கிடக்கும் - பொன் போல விளங்கும் தளிர்களையுடைய

இத்தேமாமரத்தின் நிழலின்கீழ் (ஓர் அறையில் பாறையால்) மூடப்

பட்டுக்கிடக்கும், என்ன - என்று கூறி, எரி பொன் குன்றம்

அங்கையால் சுட்டிக் காட்டியது - விளங்கம் மேருமலைத்தெய்வம்

அழகிய வைவிரலால் அவ்விடத்தைச் சுட்டிக் காட்டியது எ - று.

உன்னது : விரித்தல். உரைபடும் - உரைத்துக் காட்டப்படும்.

மாற்றதாய செம் பொன் எனக் கூட்டுக. மாற்றுமக்க பொன்னும்

இங்குளது; அஃது நினக்கு வேண்டா என்று குறிப்பிட்டவாறாயிற்று.

என்ன - என்றுகூறி; கூறி யென்பது வருவிக்கப்பட்டது. (32)





	 	 	 	 மின்னகு வேலான் முந்நீர் வேலையை வணக்கங் கண்டோன்

		பொன்னறை மருங்கிற் போகிப் பொத்திய பாறை நீக்கித்

		தன்னவா வளவிற் றாய தபனிய முகந்து மூடிப்

		பின்னதுந் தன்ன தாகப் பெயரிலச் சினையுந் தீட்டா.



(இ - ள்.) மின்நகு வேலால் முந்நீர் வேலையை வணக்கம்

கண்டோன் - மின்போல விளங்கும் வேற்படையால்மூன்று

நீர்களையுடைய கடலைத் தனதடிக்கீழ்ப் படுத்திய உக்கிரவழுதி,

பொன் அறை மருங்கில் போகி - நிதியறையின் அருகிற் சென்று,

பொத்திய பாறை நீக்கி - மூடிய பாறையை நீக்கி, தன் அவா

அளவிற்று ஆய தபனியம் முகந்து - தனது விருப்பின்

அளவினதாய பொன்னை அள்ளிக் கொண்டு, மூடி - அப்பாறையை

மீண்டும் மூடி பின்னதும் தன்னதாகப் பெயர் இலச்சினையும் தீட்டா

- எஞ்சிய பொன்னையும் தன்னுடையதாக (வைத்துத்) தன் பெயர்

முத்திரையும் பே்பாறைமேல் எழுதி எ - று.

வணக்கங் கண்டோன் - வணங்குவித்தோன் - பொத்திய -

மூடிய தன்னதாக - தனக்குரியதாக வைத்து, பெயராகிய இலச்சினை

யென்க. பெயரும் இலச்சினையுமென்றும் ஆம்; இதற்குச் சேல்

இலச்சினை யென்க. (33)





	 	 	 மின்றிகழ் மணிப்பூண் மார்பன் மீண்டுதன் றானை யோடுந்

		தென்றிசை நோக்கிப் பாகன் செலுத்தமான் றடந்தே ரூர்ந்து

		பொன்றிகழ் வரையும் போக பூமியும் பிறவு நீத்து

		நன்றிகொண் மனிதர் வைப்பி னண்ணுவா னண்ணு மெல்லை.



(இ - ள்.) மின் திகழ் மணிப்பூண் மார்பன் - மின்போல

விளங்கும் மணிகள் குயிற்றிய அணிகளையுடையமார்பனாகிய

உக்கிரபாண்டியன், மீண்டு தன் தானையோடும் - திரும்பித் தன்

சேனையோடும், தென் திசை நோக்கி - தெற்குத்திசையை நோக்கி,

மான் தடம்தேர் பாகன்செலுத்த ஊர்ந்து - குதிரை பூண்ட பெரிய

தேரினைப் பாகன் செலுத்தாநிற்க ஏறிச்சென்று, பொன் திகழ்

வரையும் போக பூமியும் பிறவும் நீத்து - விளங்கும்

பொன் லையாகிய மேருவையும் போக பூமியையும் மற்றுள்ள

நாடுகளையும் துறந்து, நன்றி கொள் மனிதர் வைப்பில் நண்ணுவான்

- நன்மையைக் கொண்ட மக்கள் வசிக்கும் நாட்டின்கண்

வருவானாயினன்; நணுகும் எல்லை - அங்ஙனம் வரும் பொழுது

எ - று.

மின் - ஒளியுமாம். (34)





	 	 	 	 மாத்திமர் விராட மன்னர் மாளவர் தெலுங்க தேயப்

		பார்த்திபர் பிறருந் தத்தம் பதிதொறும் வரவுநோக்கித்

		தேர்த்திக ழனிகத் தோடுஞ் சென்றெதிர் முகமன் செய்யத்*

		தார்த்திரு மார்பன் கன்னித் தண்டமிழ் நாடு சார்ந்தான்.

	 		 	 		 (இ - ள்.) மாத்திமர் விராட மன்னர் மாளவர் தெலுங்க

தேயப் பார்த்திபர் பிறரும் - மத்திம நாட்டு மன்னரும் விராடநாட்டு

மன்னரும் மாளவநாட்டு மன்னரும் தெலுங்க நாட்டு மன்னரும் ஏனை

மன்னர்களும், தத்தம் பதிதொறும் - தம் தம் நகரங்கள் தோறும்,

வரவு நோக்கி - (தனது) வருகையை எதிர்நோக்கி, தேர்திகழ்

அனிகத் தோடும் சென்று எதிர் முகமன் செய்ய - தேருடன்

விளங்கும் சேனைகளோடும் கென்று எதிர்கொண்டு உபசாரஞ்

செய்ய (அதனையேற்று), தார் திருமார்பன் - மாலை யணிந்த

அழகிய மார்பினையுடைய உக்கிர குமாரன் தண் தமிழ் கன்னி நாடு

சார்ந்தான் - தண்ணிய தமிழ் (வழங்கும்) பாண்டி நாட்டை

அடைந்தான் எ-று.

மாத்திமர் முதலியவற்றில் எண்ணும்மை விரிக்க. எதிர் - எதிர்

கொண்டென்க. கன்னித் தமிழ் - அழியாத தமிழ், இளமை மாறாத

தமிழ் எனத் தமிழுக்கு அடையாக்கலுமாம். (35)



* * *



(பா - ம்.) * முகமன் செப்பத்.





	 	 	 கன்னிப்பொன் னெயில்சூழ் செம்பொற் கடிநகர்க் கணிய

னாகிப்

பொன்நிற்செய் திழைத்த நீள்கோ புரத்தினைக் கண்டு தாழ

உன்னித்தே ரிழிந்தெட் டோடைந் துறுப்பினாற்

பணிந்தெழுந்து

வன்னிச் செஞ்சுடர்க்க ணெற்றி மன்னவன் மதுரை

சார்ந்தான்.

	 		 	 		 (இ - ள்.) கன்னிப் பொன் எயில் சூழ் செம் பொன் கடி

நகர்க்கு அணியனாகி - அழியாத பொன்னாலாகிய மதில்சூழ்ந்த

செம்பொன் நிறைந்த காவலையுரடய மதுரைப் பதிக்கு

அணிமையனாகி, பொன்னிற் செய்து இழைத்த நீள் கோபுரத்தினைக்

கண்டு தாழ உன்னி - பொன்னாற் செய்து இழிந்து - தேரினின்றும்

இறங்கி, எட்டோடு ஐந்து உறுப்பினால் பணிந்து எழுந்து, நெற்றி

செஞ்சுடர் வன்னி கண் மன்னவன் மதுரை சார்ந்தான் - நெற்றியில்

செவ்வொளி பொருந்திய அழற்கண்ணை யுடைய சோமசுந்தரக்

கடவுளின் மதுரையை அடைந்தான் எ - று.

செய்திழைத்த : ஒருபொருள் குறித்தனவுமாம். எட்டுறுப்பும்

ஐந்துறுப்பும் தோயப் பணிந்தென்க. (36)





	 	 அறத்துறை யந்த ணாளர் துறந்தவ ரரன்றாள் பற்றிப்

புறத்துறை யகன்ற சைவ பூதியர் புனிதன் கோயிற்

றிறத்துறை யகத்துத் தொண்டர் திரண்டெதிர் கொள்ள

முத்தின்

நிறத்துறை வையை நீத்து நெடுமதில் வாயில் புக்கான்.

(இ - ள்.) அறத்துறை அந்தணாளர் - அறநெறியிற்

பிழையாத அந்தணர்களும், துறந்தவர் துறவிகளும், அரன் தாள்

பற்றி புறத்துறை அகன்ற சைவ பூதியர் - சிவபிரான் திருவடியைப்

பற்றிக் கொண்டு புறமாகிய நெறிகளின் நீங்கிய சைவப்

பெருவாழ்வினரும், புனிதன் கோயில் திறத்துறை அகத்துத்

தொண்டர் - சோமசுந்தரக் கடவுளின் திருக்கோயிலிற் பூசனை

வகைகளை நடத்தும் அகத்தொண்டர்களும், திரண்டு எதிர்

கொள்ள - ஒருங்கு கூடி எதிர் கொள்ள, முத்தின் நிறத்துறை

வையை நீத்து நெடுமதில் வாயில் புக்கான் - முத்துக்களின் ஒளி

விளங்கும் நீர்த்துறைகளை யுடைய வையை யாற்றினைக் கடந்து

நீண்ட மதில் வாயிலிற் புகுந்தான் எ - று.

புறத்துறை - பாவநெறி;

"முதல்வன் பாதமே

பற்றா நின்றாரைப் பற்றா பாவமே"

என்னும் தமிழ்த் திருமறையுங் காண்க. பூதி - செல்வம். திறம் -

நித்தம் நைமித்திகம் முதலியன. (37)





	 	 கொங்கலர் கோதை மாதர் குங்குமம் பனிப்பச் சிந்தும்

மங்கல மறுகி னேகி மறைகள்சூழ் கோயி லெய்தித்

தங்கணா யகனைச் சூழ்ந்து தாழ்ந்தெழுந் தேத்திப் போந்து

திங்களூர்* குடுமிச் செல்வத் திருமணிக் கோயில் புக்கான்.

(இ - ள்.) கொங்கு அலர் கோதை மாதர் - மணம் பரந்த

கூந்தலை யுடைய மகளிர்; குங்குமம் பனிப்பச் சிந்தும் மங்கல

மறுகின் ஏகி - குங்கும நீரைக் குளிரச் சிந்திய மங்கல நிறைந்த

வீதியிற் சென்று, மறைகள் சூழ் கோயில் எய்தி - வேத ஒலி சூழ்ந்த

திருக்கோயிலை யடைந்து, தங்கள் நாயகனைச் சூழ்ந்து - தங்கள்

தலைவனாகிய சோம சுந்தரக் கடவுனை வலம்வந்து, தாழ்ந்து எழுந்து

ஏத்தி - வணங்கி எழுந்து துதித்து, போந்து - சென்று திங்கள் ஊர்

குடுமிச் செல்வத் திருமணிக் கோயில் புக்கான் - சந்திரன் ணிகள்

இழைத்த (தனது) கோயிலை யடைந்தான் எ - று.

கோதை - மாலையுமாம். (38)



* * *



(பா - ம்.) * திங்கள் சூழ்.





	 	 	 	 	 பொன்மலைக் கடவு ளீந்த புண்ணிய நிதியை யந்த

		நன்மலை மானக் கூப்பி நல்கிப்பல் குடியு மோம்பித்

		தென்மலைக் கிழவன் றெய்வந் தென்புல வாண ரொக்கல்

		தன்மனை விருந்து காத்துத் தருக்கினா னிருக்கு நாளில்.

	 	 (இ - ள்.) பொன்மலைக் கடவுள் ஈந்த புண்ணிய நிதியை -

(பின்பு) மேருமலைத் தெய்வம்கொடுத்த அத்தூய்மையாகிய

பொருளை,அந்த நல்மலை மானப் கூப்பி - அந்த நல்ல

மேருமலையைப் போலக் குவித்து, பல் குடியும் நல்கி ஓம்பி - பல

குடிகளுக்கும் கொடுத்துப் பாதுகாத்து, தென்மலைக் கிழவன் -

பொதியின் மலைக்கு உரியவனாகிய உக்கிரவழுதி, தெய்வம்

தென்புல வாணர் ஒக்கல் தன்மனை விருந்து காத்து -

தெய்வத்தையும் தென்புலத்தாரையும் சுற்றத்தாரையும் தனது இல்லில்

வந்த விருந்தினரையும் ஓம்பி, தருக்கினான் இருக்கும் நாளில் -

களிப்புடன் இருக்கும் காலத்தில் எ - று. புண்ணிய நிதி - குற்றமற்ற

நிதி; அறஞ்செய்தற் குரிய நிதியுமாம். தென்புல வாணர் - பிதிரர்;

வாழ்நர், வாணர் என மருவிற்று.

"தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானென்றாங்

கைம்புலத்தா றோம்பல் தலை"

என்னும் குறளிற் கூறியவற்றுள் தன்னை யொழித்துக் கூறினார்; தான்

என்றது தன் மனைவி மக்கள் முதலாயினாரை யெனக் கருத்துக்

கொண்டு ‘தன் மனை’ எனக் கூறினா ரென்னலுமாம். ஆன் :

ஒடுவின் பொருட்டு. (39)





	 	 ஐவினை நடாத்துமீச னாணையா னடக்குங் கோளுஞ்

செய்வினைத் திரிவு மாறத் தென்னனா டெங்கு மாரி

பெய்வினை யுடைய தாகிப் பெருவளம் பகிர்ந்து நல்க

உய்வினை யுடைய வாகி யுயிரெலாந் தழைத்த வன்றே.



(இ - ள்.) ஐவினை நடாத்தும் ஈசன் ஆணையால் நடக்கும்

கோளும் - ஐந்து தொழில்களையும் நடாத்தும் சிவபிரான்

ஆணையின்ால் நடவாநின்ற கோள்களும், செய்வினைத் திரிவு மாற

- செயற்கையாகிய நிலைமாறுதற் றொழிலினின்றும் நீங்குதலால்,

தென்னன் நாடு எங்கும் - பாண்டியனது நாடு முழுதும், மாரி

பெய்வினை உடையதாகி - மழை யானது பொழியுந் தொழிலை

யுடையதாகி, பெருவளம் பகிர்ந்து நல்க - பெரிய வளத்தைப்

பங்கிட்டளிக்க, உயிர் எலாம் உய்வினை உடையவாகித் தழைத்த -

எல்லா வுயிர்களும் (பசியினீங்கிப்) பிழைத்தலுடையனவாய்ப்

பல்கின எ - று.

ஐவினை - படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல்,

அருளல் என்பன. செய் - செயற்கையை யுணர்த்திற்று; முன்செய்த

என்றுமாம். திரிவு வினையென மாறுக. கோளும் உயிர்களின்

வினையும் திரிவுமாற என்றுரைத்தலுமாம். பெய்வினை - பெய்தலை

யென்றுமாம்; இதற்குப் பெய்வு தொழிற்பெயர், இன் : சாரியை.

பகிர்ந்து நல்க - எவ்வுயிர்க்கும் நல்க வென்னுங் குறிப்பிற்று.

தழைத்தல் - பெருகல். அன்று, ஏ : அசைகள். (40)





	 	 [எழுசீரடி யாசிரிய விருத்தம்]





புவனியிம் முறையாற் புரந்தளித் தாரம்

பூண்டபாண் டியன்றிரு மகனுக்

கவனியே ழறிய வீரபாண் டியனென்

றணிமுடி கவித்தர சளித்து

நவநிர திசய பூரண வின்ப

ஞானநோக் கருளிய மதுரைச்

சிவனடி நிழலிற் பிளப்பறப் பழைய

தேசொடு நிறைந்துவீற் றிருந்தான்.





(இ - ள்.) ஆரம்புண்ட பாண்டியன் - ஆரந்தாங்கு

பாண்டிய னென்னும் உக்கிரவழுதி, புவனி இம்முறையால் புரந்து

அளித்து . நிலவுலகை இம்முறையினால் நன்றாகப் பாதுகாத்து,

திருமகனுக்கு - தன் திருமைந்தகுக்கு, அவனி ஏழ் அறிய -

ஏழுலகும் அறியுமாறு, வீர பாண்டியன் என்று - வீரபாண்டியன்

என்று கூறி, அணிமுடி கவித்து - அழகிய முடிசூட்டி, அரசு

அளித்து - அரசுரிமையைத் தந்து, நவநிரதிசய பூரண இன்பம் ஞான

நோக்கு அருளிய - புதுமை யாகிய ஒப்பற்ற நிறைந்த இன்பத்திற்

கேதுவாகிய ஞான நாட்டத்தை அருளாநின்ற, மதுரைச்சிவன் அடி

நிழலில் - மதுரைப் பதியில் எழுந்தருளி யிருக்கும் சோமசுந்தரக்

கடவுளின் திருவடி நீழலில், பிளப்பு அற பழைய தேசொடு நிறைந்து

வீற்றிருந்தான் - இரண்டறப் பழைய ஒளியொடு நிறைந்து

வீற்றிருந்தான் எ - று.

புரந்து அளித்து, ஒரு பொருளன. ஏழும் என்னும் உம்மை

தொக்கது. அருளிய - அருளாநின்ற வென்க; அருளும்பொருட்

டென்பாரும் உளர். சிவபெருமானது நுதற் கண்ணினின்றும்

தோன்றிய முருகவேளே உக்கிரவன்மனாக அவதரித்தானாகலின்

‘பழைய தேசொடு’ என்றார். (41)

ஆகச்செய்யுள் - 1151.



* * *





	 	 	 	 16. வேதத்துக்குப் பொருளருளிச்செய்த படலம்



	 	 [எழுசீரடி யாசிரிய விருத்தம்]





உலம்பொரு தடந்தோ ளுக்கிரச் செழிய

னுயரிய மேருமால் வரையைப்

பொலம்புரி செண்டாற் புடைத்துவைப் பெடுத்துப்

போந்தரு ளடைந்தவா புகன்றும்

வலம்படு திணிதோள் வீரபாண் டியன்கோல்

வழங்குநாண் மதுரையெம் பெருமான்

புலம்பொரு முனிவர் தேறநால் வேதப்

பொருளுணர்த் தியதிறம் புகல்வாம்.





(இ - ள்.) உலம் பொருதடம்தோள் உக்கிரச் செழியன் -

திரண்ட கல்லுப்போலும் பெரிய தோளையுடைய உக்கிரவழுதி,

உயரிய மேரு மால்வரையை - உயர்ந்த மேரு என்னும் பெரிய

மலையை. பொலம்புரி செண்டால் புடைத்து - பொன்னாற் செய்த

செண்டினால் அடித்து, வைப்பு எடுத்துப் போந்து - நிதியை எடுத்து

வந்து, அருள் அடைந்தவா புகன்றும் - திருவருளைப்பெற்ற

திருவிளையாடலைக் கூறினாம். வலம்படு திணிதோற் வீர பாண்டியன்

- (இனி) வெற்றி பொருந்திய வலிய தோள்களையுடைய வீர

பாண்டியன், கோல் வழங்கும் நாள் - செங்கோ லோச்சும் பொழுது.

மதுரை யெம்பெருமான் - மதுரையில் எழுந்தருளிய எம்

பெருமானாகிய சோமசுந்தரக் கடவுள், புலம்பொரு முனிவர் தேற -

புலன்களை வென்ற முனிவர்கள் தெளிய, நால்வேதப் பொருள்

உணர்த்திய திறம் புகல்வாம் - நான்கு வேதங்களின் பொருளை

அறிவுறுத்திய திருவிளையாடலைக் கூறுவாம் எ - று.

உலம் - திரண்ட கல். பொரு - மாறுபடுகின்ற எனினுமாம்.

அருள் அடைதல் - திருவடிநீழலிற் கலத்தல். அடைந்தவா : ஈறு

தொக்கது. புகன்றும் இறந்த காலத்தன்மைப் பன்மை முற்று. புலம்பு

ஒரு எனப் பிரித்துத், துன்பம் நீங்கிய என்றுரைத்தலுமாம். (1)





	 	 	 ஐம்பெரும் பூத நிலைதிரிந் தீரே

		 ழடுக்கிய வுலகொடு மயன்மால்

	உம்பர்வான் பதமு முதித்தவா றொடுங்க

		 வுருத்ததோ ரூழிவந் தெய்தச்

	செம்பொருண் மறையு மொடுங்கிய வழிநாட்

		 செஞ்சுடாக் கடவுள்முன் மலரும்

	வம்பவிழ் கமல மெனவரன் றிருமுன்

		 மலர்ந்ததா லகிலமு மாதோ.



(இ - ள்.) ஐம்பெரும் பூதம் நிலை திரிந்து - ஐந்து பெரிய

பூதங்களும் தத்தம் நிலையில் மாறுபட்டு, ஈர் ஏழ் அடுக்கிய

உலகொடும் - பதினான்காக அடுக்கப்பட்ட உலகங்களுடன்,

அயன்மால் உம்பர்வான் பதமும் - பிரமன் திருமால் ஏனைத்

தேவர்கள் ஆகிய இவர்களின் பெரிய பதங்களும், உதித்தவாறு

ஒடுங்க - தோன்றியவாறே ஒடுங்க, உருத்தது ஓர் ஊழி வந்து எய்த

- உட்குந் திறத்ததாகிய ஓர் ஊழிக காலம் வந்து பொருந்த,

செம்பொருள் மறையும் ஒடுங்கிய - மெய்ப் பொருளை யுடைய

மறைகளும் ஒடுங்கின; வழிநாள் - பின்னாளில், செஞ்சுடர்க் கடவுள்

முன் - சிவந்த கிரணங்களையுடைய ஆதித்தன் முன்னே, மலரும்

வம்பு அவிழ் கமலம் என - மலருகின்ற மணங்கமழும் தாமரை

மலர்போல, அரன் திருமுன் - சிவ பெருமான் திரு முன்னர்,

அகிலமும் மலர்ந்தது - யாவுந் தோன்றியது எ-று.

அயன் மால்களின் மேலிடத்துள்ள பெரிய பதம் என்னலுமாம்.

உதித்தவா றொடுங்கல் - எது எதனிடத்திற் றோன்றியதோ அது

அதனிடத்தில் ஒடுங்கல். உருத்தது : உரு என்னும் உரிச்சொல்

லடியாகப் பிறந்தது; வெகுண்ட தென்றும், தோன்றிய தென்றும்

கூறலுமாம். ஒடுங்கிய : முற்று. இறைவன் ஒரு தொழிலுமின்றியிருப்ப

அவனது சந்நிதிக்கண்ணே உலகங்கள் தோன்றின என்றார்; சந்நிதி -

சத்தி சங்கற்பம்.

"மன்னுசிவன் சந்நிதியின் மற்றுலகஞ் சேட்டித்த

தென்னு மறையி னியன்மறந்தாய்"

என்பது சிவஞானபோதம். மலர்ந்தது - மலர்ந்தன :

பன்மையிலொருமை. மாது, ஓ : அசைகள். (2)





	 	 	 பண்டுபோற் பின்னு முத்தொழி னடாத்தப்

		 பராபரஞ் சுடர்திரு வுள்ளங்

	கொண்டு போர்த்திகிரி வலவனைத் தாவிக்

		 குரிசிறன் னாபிமுண் டகத்தில்

	வண்டுபோற் பிரம னுதித்துமூ வுலகும்

		 வரன்முறை படைக்குநா ணஞ்சம்

	உண்டுபோற் றியவா னவர்க்குயி ரளித்த

		 வும்பர் நாயகன்றிரு வாக்கில்.

		 	 		 (இ - ள்.) பண்டுபோல் பின்னும் முத்தொழில் நடாத்த -

முன்பு போலப் பின்னும் ஆக்கலாதி மூன்று தொழிலையும்

நடாத்தியருள, பராபரஞ் சுடர்திருவுள்ளம் கொண்டு - சிவபரஞ்சுடர்

திருவுள்ளங் கொண்டு, போர்த் திகிரி வலவனைத்தர -

போர்செய்தற்குரிய திகிரிப் படை ஏந்திய திருமலைத் தோற்றுவிக்க,

இக் குரிசில் தன் நாபி முண்டகத்தில் வண்டுபோல் பிரமன் உதித்து

- அத்திருமாலின் உந்திக் கமலத்தினின்றும் வண்டுபோலப் பிரமன்

தோன்றி, மூவுலகும் வரன் முறை படைக்கு நாள் - மூன்று

உலகங்களையும் முறையாகப் படைக்கும்போது, நஞ்சம் உண்டு

போற்றிய வானவர்க்கு உயிர் அளித்த - நஞ்சினை உண்டு

வணங்கிய தேவர்களுக்கு உயிரைத் தந்தருளிய உம்பர் நாயகன்

திருவாக்கில் - தேவதேவனாகிய சிவபெருமான் திருவாக்கின்கண்

எ - று.

ஐந்தொழிலை முத்தொழிலுள் அடக்கிக் கூறுதலும் பெருவழக்கு;

"விண் முதல் பூதலம்

ஒன்றியி விருசுட ரும்பர்கள் பிறவும்

படைத்தளித் தழிப்பமும் மூர்த்திக ளாயினை"



என்பது திருவெழுகூற்றிருக்கை; சிவஞானபோத முதற் சூத்திரமும்,

"அவனவ ளதுவெனும் அவைமூ வினைமையின்"

என்று கூறிற்று. பராபரம்; பரஞசுடர் என்னும் இருதொகைகள்

ஒருதொடராய்த தொக்கன. முண்டகத்தினுள்ளிருந்து வெளிப்பட்டமை

கருதி ‘வண்டுபோல்’ என்றார். உண்டு அளித்த வெனக் கூட்டுக. (3)





	 	 	 பிரவண முதித்த ததனிடை வேதம்

		 பிறந்தன நைமிசா ரணியத்

	தருணிறை முனிவர் கண்ணுவர் கருக்க

		 ராதியோ ரதிகரித் தவற்றின்

	பொருணிலை தெரியா துள்ளமு முகமும்

		 புலர்ந்தன ரிருப்பவப் போதத்

	திருண்மல வலிவென் றவனர பத்த

		 னென்றொரு வேதியன் வந்தான்.



(இ - ள்.) பிரணவம் உதித்தது - பிரணவந் தோன்றியது;

அதனிடை வேதம் பிறந்தன - அதனிடத்து மறைகள் தோன்றின;

நைமி சாரணியத்து அருள் நிறை முனிவர் கண்ணுவர் கருக்கர்

ஆதியோர் - நைமிசாரணியத்தில் உள்ள கருணை நிறைந்த

முனிவராகிய கண்ணுவர் கருக்கர் முதலியோர், அதிகரித்து -

பயின்று, அவற்றின் பொருள் நிலை தெரியாது - அம்மறைகளின்

உட்கிடையாகிய பொருளை உணராமல், உள்ளமும் முகமும்

புலர்ந்தனர் இருப்ப - மனமும் முகமும் வாடி யிருக்க, அப்போதத்து

- அப்பொழுது, இருள் மலவலி வென்றவன் - ஆணவ மலத்தின்

சத்தியை வென்றவனாகிய, அரபத்தன் என்று ஒரு வேதியன் வந்தான்

- அரபத்தன் என்னும் பெயரினையுடைய ஒருமுனிவன் வந்தான்

எ - று.

அதிகரித்து - கற்று என்னும் பொருட்டு. புலர்ந்தனர் என்பது

வினை யெச்சமும், வென்றவன் என்பது பெயரெச்சமும் ஆயின.

அப்போதத்து, அத்து : சாரியை. ஆதியோ ரோதலுற்று என்று

பாடங் கொண்டாரு முளர். (4)





	 	 	 வந்தவே தியனை யிருந்த வேதியர்கள்

		 வரவெதிர்ந் திறைஞ்சிவே றிருக்கை

	தந்தவே லையிலம் மறையவன் முனிவர்

		 தமைமுக நோக்கியீ துரைப்பான்

	பந்தவே தனைசா லவாவெறுப் பிகந்த

		 பண்பின ராயினீர் நீவிர்

	சிந்தைவே றாகி முகம்புலர்ந் திருக்குஞ்

		 செய்தியா தெனவவர் சொல்வார்.

	 	 	 	 (இ - ள்.) வந்த வேதியனை இருந்த வேதியர்கள் வரவு

எதிர்ந்து -(அங்ஙனம்) வந்த முனிவனை இருந்த முனிவர்கள்

வரவேற்று, இறைஞ்சி - வணங்கி, வேறு இருக்கை தந்த வேலையில்

- வேறு ஆதனம் அளித்த பொழுது, அம் மறையவன் - அம்

முனிவன், முனிவர் தமை முகம் நோக்கி ஈது உரைப்பான் -

கண்ணுவர் முதலிய முனிவர்கள் முகத்தை நோக்கி இங்ஙனம்

கூறுவான் : நீவிர் பந்த வேதனை சால் அவர் வெறுப்பு இகந்த

பண்பினர் ஆயினீர் - நீங்கள் பந்த வேதனையும் மிக்க விருப்பு

வெறுப்பும் நீங்கிய தன்மையினரா யிருந்தும், சிந்தை வேறாகி முகம்

புலர்ந்து இருக்கும் செய்தியாது என - மனம் வேறுபட்டு முகம்வாடி

இருக்கும் செய்தியாது என்று வினவ, அவர் சொல்வார் - அம்

முனிவர்கள் கூறுவார்கள் எ - று.

முகநோக்கி யென்பது ஒரு சொல்லாய் இரண்டாவதற்கு

முடிபாயிற்று. இங்ஙனம் உரைப்பான், எங்ஙனம் எனின்

செய்தியாதென்று கூற வென்ற. பந்தவேதனை - கட்டினாகிய

துன்பம்; வேதனை யமைந்த அவாவெறுப் பென்னலுமாம். ஆயினீர்

- ஆகியும். (5)





	 மருட்படு மாயை கழிந்தவன் மொழிந்த

மறைபயின் றுரைசெய்தே சிகனற்

றிருட்படு மனத்தே மிருத்துமா லைய

யாதுசூ ழிதற்கெனக் கேட்ட

தெருட்படு மனத்தோன் செப்புவான் தேவஞ்

செப்பிய சிவபரஞ சுடரே

அருட்படி வெடுத்துப் பொருளையு முணர்த்து

மல்லது சூழ்ச்சியா தறைவீர்.

(இ - ள்.) ஐய - ஐயனே, மருள் படு மாயை கழிந்தவன் -

மயக்கத்திற் கேதுவாகிய மாயையை இயல்பாகவே நீங்கிய இறைவன்,

மொழிந்தமறை பயின்று - திருவாய் மலர்ந்தருளிய வேதங்களை ஓதி,

உரைசெய் தேசிகள் அற்று - அவற்றின் பொருளை உணர்த்தும்

குரவனில்லாமல், இருள்படு மனத்தேம் இருத்தும் - அஞ்ஞானம்

நிறைந்த மனத்தையுடையேமாக இருக்கின்றேம் (ஆதலால்), இதற்குச்

சூழ் யாது என - இதற்கு ஆலோசனை யாது என்று வினவ, கேட்ட

தெருள்படு மனத்தோன் செப்புவான் - அதனைக் கேட்ட தெளிவு

பொருந்திய மனத்தையுடைய அரபத்தன் கூறுகின்றான்; வேதம்

செப்பிய சிவபரஞ் சுடரே - அம் மறைகளைக் கூறியருளிய

சிவபரஞ் சோதியே, அருள் படிவு எடுத்து - அருளுருக் கொண்டு,

பொருளையும் உணர்த்தும் - பொருளையும் அறிவிக்கும்; அல்லது

சூழ்ச்சி யாது அறைவீர் - அஃதன்றி வேறு ஆலோசனை யாது

உளது சொல்வீர் (எனக் கூறி) எ - று.

மாயை மயக்கத்திற்கேது வென்பதனை.

"வைத்ததோர் மலமாய் மாயை

மயக்கமுஞ் செய்யு மன்றே"

என்னும் சிவஞான சித்தியாலறிக. மாயை கழிந்தவன் - மாயைக்கு

அப்பாற் பட்டவன் எனலுமாம். இருத்தும் - இருக்குதும் : தன்மைப்

பன்மை முற்று; தும் விகுதி நிகழ் காலத்தில் வந்தது. ஆல் : அசை.

உணர்த்து மல்லது என்பதற்கு உணர்த்தினன்றி என்றுரைத்தலுமாம்.

(6)





	 	 	 	 பண்ணிய தவத்தா லன்றியா தானும்

		 படுபொருள் பிறிதிலை தவமும்

	புண்ணிய தலத்தி னல்லது பலியா

		 புண்ணிய தலத்தினும் விழுப்பம்

	நண்ணிய சைவ தலத்தினி லியற்றி

		 னல்குமச் சிவதலங் களினும்

	எண்ணிய வதிக தலத்தினி லியற்றி

		 னிருந்தவ மெளிதுடன் பயக்கும்.

	 	 (இ - ள்.) பண்ணிய தவத்தால் அன்றி - செய்த

தவத்தினாலல்லாமல், பிறிது யாதானும் படுபொருள் இலை - வேறு

யாதொன்றினாலும் கைகூடும் பொருள் இல்லை; தவமும் புண்ணிய

தலத்தின் அல்லது பலியா - அத்தவங்களும் புண்ணியப்

பதிகளினன்றிச் சித்திக்க மாட்டா; புண்ணிய தலத்தினும் விழுப்பம்

நண்ணிய சைவ தலத்தினில் இயற்றின் நல்கும் - அந்தப் புண்ணியப்

பதிகளினும் சிறப்புப் பொருந்திய சிவத் தலங்களிற் செய்தால்

(எளிதிற்) பயனளிக்கும்; அச் சிவத் தலங்களினும் - அந்தச் சைவ

தலங்களினும், எண்ணிய அதிக தலத்தினில் இயற்றின் - மதிக்கப்

பெற்ற சிறந்த சிவத்தலத்தில் செய்தால், இருந்தவம் எளிது. உடன்

பயக்கும் - அப்பெரிய தவங்கள் எளிதாக விரைந்து பயனளிக்கும்

எ - று.

பிறிது யாதானும் எனக் கூட்டுக. யாதானும் - யாதினானும். படு

பொருள் இலை என்பதனைப் பொருள் படுதல் இலையெனப்

பிரித்தியைக்க;

"வேண்டிய வேண்டியாங் கெய்தலாற் செய்தவம்

ஈண்டு முயலப் படும்" (திருக்குறள் - 265)

என்னும் திருக்குறள் இங்கு நோக்கற்பாலது. தலத்தினுள்ளும்

தலங்களினுள்ளும் என உள்ளுருபு விரிக்க. எண்ணிய -

ஆன்றோரால் எண்ணப்பட்ட. அதிக தலம் - விசேடத்தலம். (7)





	 	 	 அத்தகு தலமற் றியாதெனி னுலக

		 மகிலமுந் தன்னுடம் பான

	வித்தகன் சென்னிப் பன்னிரு விரன்மேல்

		 விளங்கிய தலமது சீவன்

	முத்தரா யெண்ணில் வானவர் முனிவோர்

		 முயன்றுமா தவப்பய னடைந்து

	சித்தமா சகன்று வதிவதென் றறநூல்

		 செப்பிய மதுரையந் நகரில்.



(இ - ள்.) அத்தகு தலம் யாது எனில் - அந்தச் சிறந்த பதி

யாதெனில். அது - அஃது உலகம் அகிலமும் தன் உடம்பான

வித்தகன் - உலக மனைத்தும் தனது வடிவமாகவுள்ள

விராட்புருடனது, சென்னிப் பன்னிரு விரல்மேல் விளங்கிய தலம்

0என்று - முடியின்மேல் பன்னி ரண்டங்குலத்துக்கு மேலாக

விளங்கிய தலம் என்றும், எண் இல் வானவர் முனிவோர் முயன்று

மாதவப்பயன் அடைந்து - அளவிறந்த தேவர்களும் முனிவர்களும்

நோற்றுப் பெரிய தவப்பயனை எய்தி, சித்தம் மாசு அகன்று சீவன்

முத்தராய் வதிவது என்று - மனக் குற்றங்கள் நீங்கிச் சீவன்

முத்தராய் வசிக்கப் பெறுவது என்னும், அற நூல் செப்பிய மதுரை -

தரும நூல்கள் எடுத்துக்கூறும் மதுரைப் பதியாம்; அந்நகரில் - அத்

திருப்பதியிலே எ - று.

அது என்பதனை யாதெனில் அது எனக் கூட்டி யுரைக்க :

அகிலம் - எல்லாம். பன்னிரு விரன்மேல் விளங்கிய தலம் -

துவாதசாந் தத்தலம்; தல விசேடத்திற் காண்க. என்று என்பது

முன்னுங் கூட்டி யுரைக்கப்பட்டது. (8)





	 	 	 தெளிதரு விசம்பி னிழிந்ததோர் விமான

		 சிகாமணி யருகுதென் மருங்கின்

	முளிதரு பராரை வடநிழல் பிரியா

		 முழுமுதல் வழிபடு மறவோர்க்

	களிதரு கருணை முகமலர்ந் தளவா

		 வருங்கலை யனைத்தையுந் தெளிவித்

	தொளிதரு மனைய மூர்த்தியே நுங்கட்

		 கோதிய மறைப்பொரு ளுணர்த்தும்.

	 	 	 		 (இ - ள்.) தெளிதரு விசும்பின் இழிந்தது ஓர் விமான

சிகாமணி அருகு - தெளிந்து வானினின்றும் இறங்கியதாகிய

ஒப்பற்ற விமானங்களுக்கெல்லாம் சூளா மணியாயுள்ள விமானத்தின்

அருகில், தென் மருங்கில் - தென்பாலில், முளிதரு பராரை வடநிழல்

பிரியா முழு முதல் - உலர்ந்த (பொருக்குள்ள) பருத்த

அரையையுடைய கல்லால மரத்தி னிழலினின்றும் நீங்காத முழுமுதற்

கடவுள், வழிபடும் அறவோர்க்கு - வழிபடாநின்ற முனிவர்க்கு,

அளிதரு கருணை முகம் மலர்ந்து - முதிர்ந்த கருணையுடன்

முகமலர்ச்சியுற்று, அளவா அருஙகலை அனைத்தையும் தெளிவித்து

- அளவிறந்த அரிய நூல்கள் அனைத்தையும் தெளிவுறுத்தி, ஒளி

தரும் - விளங்கா நிற்பர்; அனைய மூர்த்தியே - அச்சிறந்த

தென்முகப் பெருமானே, ஓதிய மறைப்பொருள் நுங்கட்கு உணர்த்தும்

- (தாம்) அருளிய வேதத்தின் பொருளை உங்கட்கு அறிவிப்பர்

எ - று.

விமான சிகாமணி - விமானங்கள் முடியிற் றரிக்கும்

மணிபோலும் சிறப்புடையது. பருஅரை பராரை யென்றாயது. அரை -

அடிமரம். வடம் - ஆல். அறவோர் - சனகர் முதலிய முனிவர்.

அளிதல் - முதிர்தல்; அளிதரு கருணை என்பதற்கு அன்பு பெற்ற

அருள் என்று கூறுவது ஈண்டுச் சிறப்பின்று. அளவில்லாத என்பது

அளவா என நின்றது. ஒளிதரும் - ஞானத்தைத் தரும் என்றுமாம்.

(9)





	 	 	 அங்கவன் றிருமு னருந்தவ விரத

மாற்றுவான் செல்லுமி னெனவப்

புங்கவ னருள்போல் வந்தமா தவன்பின்

புனிதமா முனிவரு நங்கை

பங்கவன் மதுரைப் பதிபுகுந் தம்பொற்

பன்மணிக் கோயில்புக் காழிச்

சங்கவன் கைபோல் வளைசெறி செம்பொற்

றாமரைத் தடாகநீ ராடி.



	 	 	 	 (இ - ள்.) அவன் திருமுன் அருந்தவ விரதம் ஆற்றுவான்

அங்கு செல்லுமின் என - அந்த மூர்த்தியின் திருமுன்னர் இருந்து

அரிய தவமாகிய நோன்பைச் செய்தற்கு அங்கே செல்லுங்கள் என்று

கூற, அப் புங்கவன் அருள்போல் வந்த மாதவன் பின் - அந்தத்

தேவனது திருவருளே போலும் வந்த மாதவனாகிய அரபத்தன் பின்பு, புனிதம் மாமுனிவரும் - தூய பெருமையுடைய முனிவர்களும், நங்கை

பங்கவன் மதுரைப் பதி புகுந்து - உமையொரு பாகனாகிய

சோமசுந்தரக் கடவுளின் மதுரைப்பதியிற்சென்று, அம்பொன்

பல்மணிக் கோயில் புக்கு - அழகிய பொன்னாற் செய்த பல்வகை

மணிகள் இழைத்த திருக்கோயிலுட்புகுந்து, ஆழிச் சங்கவன்

கைபோல் - திகிரிப்படையை யுடைய திருமாலின் சங்கை ஏந்திய

கைபோல, வளைசெறி செம்பொன் தாமரைத் தடாகம் நீராடி - சங்கு

பொருந்திய சிவந்த பொற்றா மரையையுடைய வாவியில் நீராடி

எ - று.

மாதவன் பின் என்றமையால் அவனும் சென்றா னென்பது பெறப்பட்டது. இறைவனை வழிபடுதற்கு அம்முனிவன் அழைத்துச்

செல்லுதலை அவனது அருளேவந்து ஈர்த்துச் செல்வது போலும் என

உவமை கூறியது சாலவும் பொருத்த முடைத்து;

"அவனரு ளாலே யவன்றாள் வணங்கி"

என்று திருவாசகத் திருமறை அருளிச்செய்தல் காண்க. பங்கவன் :

வகரம் விரித்தல். ஆழியான் சங்கக் கைபோல் என விகுதி பிரித்துக்

கூட்டுக. சங்கு தாமரை மேல் இருக்குமென்றார்;

"முட்டாட் டாமரை முறுக்கவிழ் மலர்மேல்

வலம்புரி கிடக்கும் வாதவூ ரன்ப."

என நால்வர் நான்மணி மாலை கூறுவதுங் காண்க. (10)





	 	 	 கரைகடந் துள்ளங் கடந்தவன் புந்தக்

		 கடிதுபோய் நான்கிரு வெள்ளி

	வரைகடம் பிடரிற் கிடந்ததோர் மேரு

		 வரைபுரை விமானமேற் காணா

	உரைகடம் பொருளைக் கண்களாற் கண்டாங்

		 கும்பர்தம் பிரானைநேர் கண்டு

	திரைகடந் திடும்பே ரின்பவா ரியிலுஞ்

		 சேணிலத் திலும்விழுந் தெழுந்தார்.



(இ - ள்.) கரை கடந்து உள்ளம் கடந்த அன்பு -

எல்லையின்றி உள்ளத்தை விழுங்கி எழுந்த அன்பானது, உந்த -

செலுத்த, கடிது போய் - விரைந்துபோய், நான்கு இரு வெள்ளி

ரைகள் தம்பிடரில் கிடந்தது ஓர் மேருவரை புரை விமானம் மேல் -

எட்டு வெள்ளிமலைகளின் பிடரியிலே தங்கியதாகிய ஒரு

பொன்மலையைப் போலும் விமானத்தின்கண், காணா உரைகள்

தம்பொருளைக் கண்களால் கண்டாங்கு - தம் அகக்கண்ணாற்

காணக்கூடாத மறைகளின் பொருளைப் புறக்கண்ணாற் கண்டது

போல, உம்பர் தம்பிரானை நேர் கண்டு - தேவ தேவனாகிய

சொக்கலிங்கக் கடவுளை நேரிற்பார்த்து, திரை கடந்திடும் பேரின்ப

வாரியிலும் சேண் நிலத்திலும் விழுந்து எழுந்தார் - அலை யொழிந்த

பேரின்பக் கடலினும் சேய்மை யாகிய நிலத்தினும் விழுந்து

எழுந்தார்கள் எ - று.

எட்டு வெள்ளை யானைகளால் தாங்கப்பட்டிருக்கும் பொன்

விமானம் எட்டு வெள்ளி மலைகளின் மேற் பொருந்தியமேரு

மலையை ஒக்கு மென்றார். உரைகள் என்றது வேதங்களை

ணர்த்திற்று; ‘அவற்றின் பொருணிலை தெரியா துள்ளமுமுகமும்

புலர்ந்தனர்’ என மேலே கூறினராகலின், ஈண்டு அங்ஙனம்

காணப்படாப் பொருளையே கண்களாற் கண்டாங்குப் பிரானை

நேர்கண்டு என்றார். விமான மேற்கண்டு என இயையும். முழு

நிறைவுடைத் தாகலின் ‘திரை கடந்திடும்’ என்றார்;



"திரை பொரா மன்னும் அமுதத் தெண் கடலே"

என்னும் திருவாசகமும் நோக்குக; திரைகள் தந்திடும் எனப்

பிரித்தல் பொருந்து மேனுங் கொள்க. நிலத்திலும் வாரியிலும் ஒருங்கு

விழுந் தாராகக் கூறியது ஓர் அணி கருதிற்று. வரைகடம், உரைகடம்

என்ப வற்றில் தம் சாரியை. (11)





	 	 	 கைதலை முகிழ்த்துக் கரசர ணங்கள்

		 கம்பிதஞ் செய்துகண் ணருவி

	பெய்தலை வெள்ளத் தாழ்ந்துவாய் குழறிப்

		 பிரமன்மா லின்னமுந் தேறா

	மைதழை கண்ட வெள்ளிமன் றாடும்

		 வானவர் நாயக வானோர்

	உய்தர விடமுண டமுதருள் புரிந்த

		 வுத்தம போற்றியென் றேத்தா.

	 	 		 (இ - ள்.) கைதலை முகிழ்த்து - கைகளைத் தலைமேற் குவித்து,

கர சரணங்கள் கம்பிதம் செய்து - கைகளும் கால்களும் நடுங்கப்பெற்று,

கண் அருவி பெய்து - ஆனந்தக் கண்ரீாகிய அருவியைப் பொழிந்து,

அலை வெள்ளத்து ஆழ்ந்து - அலை வீசுகின்ற அவ் வெள்ளத்தில்

மூழ்கி, வாய்குழறி - நாத்தடுமாறி, பிரமன் மால் இன்னமும் தேறா

மைதழை கண்ட - பிரமனும் திருமாலும் இன்னமும் காணப்பெறாத

கருமை மிக்க திருமிடற்றை யுடையவனே, வெள்ளிமன்று ஆடும்

வானவர் நாயக - வெள்ளியம்பலத்தில் திருக்கூத்தாடி யருளும்

தேவதேவனே, வானோர் உய்தர விடம் உண்டு அமுது அருள்புரிந்த

உத்தம - தேவர்கள் (உயிர்) பிழைக்குமாறு நஞ்சினை அருந்தி

அமுதத்தை அளித்தருளிய உத்தமனே, போற்றி - எங்களைக்

காத்தருள்க, என்று ஏத்தா - என்று துதித்து எ - று. கர சரணம் :

வடசொற்றொடர், கம்பிதம் செய்து - கம்பித்து; நடுங்கி. கம்பித்தல்

முதலியன அன்பின் நிகழ்ச்சிகள். சினை வினைகள் முதன்மேல் நின்றன.

‘இன்னமுந் தேறா’ என்றது,



"தேவரு மறையு மின்னமுங் காணாச்செஞ்சடைக் கடவுளைப் பாடி

யாவது மதித்தோர் மூவரி லிருவர் பிறந்தநா டிந்தநன் னாடு."

என்னும் வரந்தருவார் கூற்றை நினைவுறுத்துகிறது. பிரமன் மால்

தேறாமையும் மன்றிலாடுதலும் ஒருங்கு கூறியிருப்பது,

"மன்றுளே மாலயன் றேட

ஐயர்தாம் வெளியே யாடுகின்றாரை."

என்னும் அருண்மொழித் தேவர் திருவாக்கைச் சிந்திக்கச்

செய்கின்றது. ஏனோர்க்கு அமுதளித்துத் தான் நஞ்சுண்ட பெருந்

தகைமை யாளன் என்பதுபற்றி ‘உத்தம’ என்றார்."எங்களுத்தமனே"

என்பர் வாதவூரடிகள். (12)





	 	 	 மறைபொருள் காணா துள்ளமா லுழந்து

		 வாடிய வெமக்குநி யேயந்

	நிறைபொரு ளாகி நின்றனை யதற்கு

		 நீயலாற் பொருள்பிறி தியாதென்

	நிறைவனை யிறைவன் பங்கிலங் கயற்க

		 ணிறைவியை யம்முறை யேத்தி

	முறைவலஞ் செய்து வடநிழ லமர்ந்த

		 மூர்த்திமுன் னெய்தினார் முனிவோர்.

	 	 	 		 (இ - ள்.) முனிவோர் - கண்ணுவர் முதலிய அம்முனிவர்கள்,

மறைபொருள் காணாது - (மறைகளின்) மறைந்த பொருளைக் காண

மாட்டாது, உள்ளம் மால் உழந்து வாடிய எமக்கு - உள்ளம் மயங்கி

வாடிய எமக்கு, நீயே அ நிறை பொருள் ஆகி நின்றனை - நீயே

அம் மறையின் நிறைந்த பொருளாகி நின்றாய், அதற்கு நீ அலால்

பிறிது பொருள் யாது என்று - அம்மறைக்கு நின்னை யல்லால்

வேறுபொருள் யாதென்று, இறைவனை (ஏத்தி) - சொக்கலிங்கக்

கடவுளைத் துதித்து, இறைவன் பங்கில் அங்கயற்கண் இறைவியை

அம்முறை ஏத்தி - அப் பெருமானது ஒரு பாதியிலமர்ந்த

அங்கயற்கண் ணம்மையையும் அங்ஙனமே துதித்து, முறைவலம்

செய்து - முறையாக வலம் வந்து, வடநிழல் அமர்ந்த மூர்த்தி முன்

எய்தினார் - கல்லாலின் நிழலிலமர்ந் தருளிய தட்சிணா மூர்த்தியின்

திருமுன்னர் அடைந்தார்கள் எ - று.

மறைந்த பொருளுடைமையால் மறையெனப்படுதலைத்

தொல்காப்பியப் பாயிரத்தில் "நான்மறை" என்பதற்கு

நச்சினார்க்கினியர் கூறிய உரையானுமறிக. நீயே அந்நிறை

பொருளாகி நின்றனை என்ற கருத்தை,

"மறையுமாம் மறையின் பொருளுமாய் வந்தென

மனத்திடை மன்னிய மன்னே."

என்னும் திருவாசகத்தானும் ஓர்க. ஏத்தி யென்பதனை இறைவனை

யென்பதனோடுங் கூட்டி யுரைக்க. முனிவோர், அகரம் ஓகாரமாதல்

தொல்காப்பியத்து உடம்பொடு புணர்த்தலாற் கொள்க. (13)





	 	 சீதளப் பளிக்கு மேனியும் பளிக்குச்

செழுமலை பதித்ததுப் பன்ன

பாதமுஞ செவ்வாய் மலருமுக் கண்ணும்

பங்கயச் செங்கர நான்கும்

வேதபுத் தகமு மமுதகும் பமுந்தன்

விழிமணி வடமுமெய்ஞ் ஞான

போதமுத் திரையுந் தரித்ததோர் தனிமைப்

போதன்முன் றாழ்ந்தெழுந் தேத்தா.

(இ - ள்.) சீதளம் பளிக்கு மேனியும் - குளிர்ந்த பளிங்கு

(மலை போன்ற வெள்ளிய) திருமேனியும், செழுபளிக்கு பதித்த துப்பு

அன்ன பாதமும் - ஒளி நிறைந்த அப்பளிக்கு மலையின் அடியிற்

பதித்த பவளம் போன்ற திருவடிகளும், செவ்வாய் மலரும் - சிவந்த

திருவாயாகிய தாமரை மலரும், முக்கண்ணும் - மூன்று கண்களும்,

பங்கயச் செங்கரம் நான்கும் - தாமரை மலர்போன்ற சிவந்த

திருக்கைகள் நான்கும், வேத புத்தகமும் - வேதத் திருமுறையும்,

அமுத கும்பமும் - அமுதம் நிறைந்த கலசமும், தன்விழி மணி

வடமும் - உருத்திராக்க மணி மாலையும், மெய்ஞ்ஞான போத

முத்திரையும் - சிவஞானத்தைத் தெளிவித்தருளும் சின்முத்திரையும்.

தரித்தது ஓத் தனிமைப் போதன் முன் - தரித்த ஒப்பற்ற

தேசிகனாகிய தட்சிணாமூர்த்தி திருமுன்னர், தாழந்து எழுந்து ஏத்தா

- வணங்கி எழுந்து துதித்து எ - று.

வேத புத்தகம் முதலியவற்றை நான்குகையிலும் தரித்தவென்க.

வேத புத்தகம் என்பது சிவஞான போதத்தைக் குறிக்கும் என்பர் :

பின் இவ்வாசிரியரே,

"போதம்வரை புத்தக மிடக்கையது பொற்ப."

"புத்தகத் தெழுதிய சிவஞான மெய்ப்போதம்

கைத்தலந்தரித் திருப்பதோர் கருணையைக் கண்டார்."

என்றும் கூறுவர்; புத்தகம் தரித்தல் - சிவஞானத்தை யுணர்த்துவ

தோர் குறிப்புப் போலும். தன்விழி - உருத்திராக்கம்.

சின்முத்திரையின் பொருட் குறிப்பானது.

"மும்மலம் வேறுபட் டொழய மொய்த்துயிர்

அம்மலர்த் தாணிழ லடங்கு முண்மையைக்

கைம்மலர்க் காட்சியிற் சிந்தி யாதரோ."

என்று கச்சியப்ப முனிவரால் திருவானைக்காப் புராணத்தில்

உணர்த்தப்பட்டுளது. தரித்தது என்பதனைத் தரித்தவென எச்சமாகக்

கொள்க. தரித்த தாகிய கரம் நான்கும் எனக் கூட்டி யுரைத்தலுமாம்.

(14)





	 	 	 வடநிழ லமர்ந்த மறைமுதன் மேதா

		 மனுவெழுத் திருபது மிரண்டுந்

	திடமுற வரபத் தன்றனாற் றெளிந்து

	 தேணிறை மதிமுத லடைவிற்

	படுமதி யளவுந் தருப்பண மோமம்

		 பார்ப்பன வுண்டிமுப் போதும்

	அடைவுற நுவன்று நோற்குமா தவர்மு

	 னருமறைப் பொருள்வெளி வருமால்.

	 	 (இ - ள்.) வடநிழல் அமர்ந்த மறைமுதல் மேதா -

கல்லாலின் நிழலிலமர்ந்தருளிய வேத முதலாகிய தட்சிணா

மூர்த்தியின், இருபதும் இரண்டும் எழுத்து மனு - இருபத்திரண்டு

எழுத்து வடிவமாகிய மந்திரத்தை, அரபத்தனால் திடம் உற

தெளிந்து - அரபத்த முனிவனால் உறுதிபெறத் தெளிந்து, தேள்நிறை

மதிமுதல் - கார்த்திகைத் திங்களின் பூரணை முதலாக, அடைவில்

படுமதி அளவும் - அடுத்த கார்த்திகைத் திங்களின் பூரணை

வரையும், தருப்பணம் ஓமம் பார்ப்பன உண்டி முப்போதும்

அடைவுற தருப்பணமும் ஓமமும் பார்ப்பன வுணவும் மூன்று

காலமும் பொருந்துதலுற, நுவன்று நோற்கும் மாதவர்முன் - செபித்து

நோற்கின்ற முனிவர்கள் முன், அருமறைப் பொருள் வெளிவரும் -

அறிதற்கரிய மறைகளின் பொருளாயுள்ள இறைவன் (அவர்களறிய)

வெளிப்பட்டு வருகின்றான் எ - று.

மேதா - ஞானி; தென்முகப் பெருமான்; மந்திரத்தின்

பெயராகக் கொண்டு மேதாமனு வென்றும் உரைப்பர். அடைவுற

என்றமையால் அவற்றைச் செய்து என்க. தெளிந்து நுவன்று

நோற்கும் எனக் கூட்டுக. ஆல் : அசை. (15)





	 	 [கலிவிருத்தம்]





மானமுனி வோரதி சயிப்பவட நீழல்

மோனவடி வாகி முதற்குரவ னெண்ணான்

கூனமி லிலக்கண வுறுப்பகவை நானான்

காணவொரு காளைமறை யோன்வடிவ மாகி.



(இ - ள்.) மானம் முனிவோர் அதிசயிப்ப - பெருமை

பொருந்திய அம்முனிவர்கள், அதிசயமெய்த, வடநீழல் மோனவடிவு

ஆகிய முதல் குரவன் - கல்லாலின் நிழலிலமர்ந்த மௌன

வடிவத்தையுடைய பரம குருவானவன், ஊனம் இல் எண்ணான்கு

இலக்கண உறுப்பு - குற்ற மில்லாமுப்பத்திரண்டு இலக்கணமுடைய

உறுப்புக்களுடன் கூடிய நானான்கு அகவை ஆன - பதினாறு

வயதுள்ள, ஒரு காளை மறையோன் வடிவம் ஆகி - ஒரு

குமாரனாகிய வேதிய னுருவங் கொண்டு எ - று.

சின் முத்திரையை மோனமுத்திரை யென்றுங் கூறுவர்;

திருமுருகாற்றுப் படையில், ஒருகை மார்பொடு விளங்க என்பதற்கு

‘முனிவர்க்குத் தத்துவங்களைக் கூறி உரையிறந்த பொருளை

யுணர்த்துங் காலத்து

ஒருகை மார்போடே விளங்காநிற்கு’ எனவும், ‘இறைவன்

மோனமுத்திரை யத்தனாய்த்தானாயே யிருந்து காட்ட ஊமைத்

தசும்புள் நீர் நிறைந்தாற்போல ஆனந்த மயமான வொளி

மாணாக்கர்க்கு நிறைதலின் அதற்குரிய மோன முத்திரை கூறிற்று’

எனவும் நச்சினார்க்கினியர் உரை விரித்தமை காண்க. காளை

யென்பது கட்டினமையை உணர்த்துகிறது. (16)





	 	 நீண்டதிரி முண்டமழ னெற்றிவிழீ பொத்தக்

காண்டகைய கண்டிகை வளைந்தொழுகு காதிற்

பூண்டகுழை கௌவிய பொவன் செய்பல காசு

சேண்டவ ழிளங்கதிர் சிரித்திருள் சிதைப்ப.

(இ - ள்.) நீண்ட திரி முண்டம் நெற்றி அழல் விழிபொத்த

- நீண்ட திரிபுண்டரமானது நெற்றியிலுள்ள அனற் கண்ணை

மறைக்கவும், காண் தகைய கண்டிகை - காணத்தக்க

அழகினையுடைய (கழுத்திலணிந்த) கண்டிகையோடு, வளைந்து

ஒழுகு காதில் பூண்ட குழை கௌவிய - வளைந்து நீண்ட

திருச்செவியில் அணிந்த குண்டலங்கள் கௌவியுள்ள, பொலன்

செய் பல காசு - விளக்கஞ் செய்யும் பலமணிகளும், சேண் தவழ்

இளங்கதிர் சிரித்து - வாளிற்றவழும் இளஞாயிற்றைச் சிரிப்பது

போலும் ஒளி வீசி, இருள் சிதைப்ப - இருளை ஓட்டவும் எ - று.

திரிமுண்டம் - திருநீற்றின் மூன்று கீற்று. கண்டிகையும்

குழையும் கௌவிய வென்க. கௌவுதல் - அகப்படப் பற்றிக்

கொள்ளுதல். பதிக்கப்பட்ட வற்றைக் கௌவிய வென்றார். சிரித்து -

சிரிப்பது போலும் ஒளிவிட்டு; சிரித்தல் - எள்ளி நகுதல். (17)





	 	 	 உத்தரிய வெண்படம் வலம்பட வொதுங்க

	முத்தவள நூலினொடு முத்தவிடை யிட்டு

	வைத்தணியு மக்கவட மாலையெறி வாளாற்

	பத்தரை மறைத்தமல பந்தவிருள் சிந்த.

	 	 	 		 (இ - ள்.) வெள் உத்தரியபடம் வலம்பட ஒதுங்க -

வெள்ளிய உத்தரியமாகிய அடை வலத்திற் பொருந்த ஒதுங்கவும்,

தவள முந் நூலினொடு வெள்ளிய பூணூலொடு, முத்தம் இடை

இட்டுவைத்து அணியும் அக்கவட மாலை - முத்துக்களை

இடையிட்டுக் கோவைசெய்து அணிந்த உருத்திராக்க மணி மாலை,

எறி வாளால் - வீசும் ஒளியால், பத்தரை மறைத்த மலபந்த இருள்

சிந்த - அன்பர்களை மறைத்த ஆணவ பந்தமாகிய இருள் சிதறவும்

எ - று.

உத்தரியம் - மேலாடை. வடம், மாலை ஒருபொருளன.

நூலும் மாலையும் எறியு மென்க. எறிகின்ற வாட்படை யென்பதோர்

பொருளும் தோன்ற நின்றது. பந்த இருள் - செறிந்த இருள்

என்னலுமாம். மேற் செய்யுளிற் புறவிருளை யோட்டுதல் கூறி,

இச்செய்யுளில், அகவிருளை யோட்டுதல் கூறினார். (18)





	 	 	 	 	 கண்டிகை தொடுத்திரு கரத்தினொடு வாகு

	தண்டனிடு மாலைவிட வாளரவு தள்ள

	வெண்டுகிலி னானவிரி கோவண மருங்கிற்

	றண்டரிய பட்டிகை வளைந்தொளி தழைப்ப.

	 	 (இ - ள்.) கண்டிகை தொடுத்து - உருத்திராக்க மணிகளைக்

கோத்து, இரு கரத்தினொடு தண்டு வாகின் இடுமாலை - இரண்டு

கைகளிலும் தண்டினை யொத்த தோள்களிலும் அணிந்த மாலை,

விடம் வாள் அரவு தள்ள - நஞ்சினையுடைய கொடிய பாம்

பணிகளை ஒழிக்கவும், வெண்துகிலின் ஆனவிரி கோவணம்

மருங்கில் - வெள்ளிய ஆடையாற் போக்கிய விரிந்த

கோவணத்தின் பக்கத்தில், தண்டு அரிய பட்டிகைவளைந்து

ஒளிதழைப்ப - நீங்குதலில்லாத பட்டிகை சூழ்ந்து ஒளி மிகவும்

எ - று.

கண்டிகை - உருத்திராக்கம். தொடுத்து இடுமாலை,

அரவினை யொழித்து மாலை யணிந்ததனை ‘மாலை விடவாளரவு

தள்ள’ என்றார்; அரவின் விடமென மாற்றி, அடியார்களின.்

மாயையாகிய விடத்தை யொழிக்க வென்பதோர் பொருளுங் கொள்க;

	 "உலோகா யதனெனு மொண்டிறற் பாம்பின்

கலாபே தத்த கடுவிட மெய்தி

அதிற்பெரு மாயை யெனைப்பல சூழவும்"



என்பது திருவாசகம். தண்டல் - நீங்குதல். பட்டிகை -

அரைப்பட்டிகை. (19)





	 	 	 வண்டுவரி பாடுவன போலமலர் பாத

	புண்டரிக மேலுழல் சிலம்புகள் புலம்பத்

	தொண்டரக மாசிரு டுணித்துமுடி சூட்டும்

	முண்டக மலர்ப்புறம் விறற்கழன் முழங்க.



(இ - ள்.) வண்டு வரி பாடுவன போல - வண்டுகள

இசைபாடுதல் போல, மலர்பாதபுண்டரிகம் மேல் உழல் சிலம்புகள்

புலம்ப - மலர்ந்த திருவடித் தாமரையின்மீது சூழ்ந்த சிலம்புகள்

ஒலிக்கவும், தொண்டர் அகமாசு இருள் துணித்து - அடியாரிகளின்

அக வழுக்காகிய ஆணவ இருளைப் போக்கி, முடிசூட்டும்

முண்டகமலர்ப்புறம் அவர்கள் முடியிற் சூட்டுகின்ற தாமரை

மலர்போலும் திருவடியின்கண், விறற்ல கழல் முழங்க - வெற்றியை

யுடைய வீரகண்டை ஒலிக்கவும் எ - று.

வரி - இசைப்பாட்டு. உழலல் - அசைதலுமாம் முண்டக மலர்

திருவடிக்கு ஆகுபெயர். (20)





	 	 	 ஏதமில் பவித்திரம் வலக்கர னிமைப்பப்

	போதம்வரை புத்தக மிடக்கையது பொற்ப

	ஓதியுண ராதலறி யோலமிடும் வேதம்

	பாதுகைக ளாகியிரு பாதமலர் சூட.

	 	 	 (இ - ள்.) ஏதம் இல் பவித்திரம் வலக்கரன் அமைப்ப -

குற்றமில்லாத பவித்திரம் வலத்திருக்கையில் விளங்கவும்; போதம்

வரை புத்தகம் இடக்கை பொற்ப - சிவஞானபோதம் எழுதப்பெற்ற

திருமுறை இடத் திருக்கரத்தில் அழகு செய்யவும், ஓதி உணராது

அலறி ஓலமிடும் வேதம் - பலவாறு கூறி அறியாது கதறி

ஓலமிடுகின்ற மறைகள், பாதுகைகளாகி இருபாத மலர் சூட -

பாதுகைகளாகி இரண்டு திருவடி மலர்களையும் சூடவும் எ - று.

கையது : அது பகுதிப்பொருள் விகுதி; கையினிடத்ததாய் என

வுரைத்தலுமாம். ஓதவும் உணரவும் கூடாமல் எனினுமாம். வேதங்கள்

இறைவனை உணரப் பெறாமல் ஓலமிடுதலை,

"அருமறை முறையிட் டின்னு மறிவதற் கரியான்"

என்றும்,

"மயக்கறு மறையோவிட்டு மாலயன்றேட நின்றான்"

என்றும் திருத்தொண்டர்புராணங் கூறுதல் காண்க. இறைவனை

அறிய மாட்டாது ஓலமிட்ட வேதங்கள் இப்பொழுது ஓர்

உபாயத்தையுன்னிப் பாதுகைகளாயின என்றார். மலர் என்றதற்

கேற்பச் சூட என்றார். போதம் வரை புத்தகம் இடக்கையிற் பொற்ப

என்றும், ஓலமிடும் வேதம் பாதமலர் சூட என்றும் கூறியது சிவஞான

போதத்திற்கும் வேதத்திற்குமுள்ள வாசியை விளக்கியவாறு மாயிற்று.

(21)





	 	 	 	 கள்ளமுள ரிக்குண்முரல் காளையறு கால

	புள்ளொலியி னாவுமித ழும்புடை பெயர்ந்து

	துள்ளவெழு வேதவொலி தொண்டர்செவி யாற்றால்

	உள்ளவயல் புக்குவகை யொன்பயிர் வளர்ப்ப.

	 	 	 		 (இ - ள்.) கள்ள முளரிக்குள் முரல் அறுகால காளை புள்

ஒலியின் - தேனையுடைய கமல மலரினுள் முழங்கும் ஆறு

கால்களையுடைய ஆண் வண்டின் ஒலிபோல, நாவும் இதழும்

புடைபெயர்ந்து துள்ள எழு வேத ஒலி - நாவும் இதழும் எழுந்து

துள்ளத்தோன்றும் மறை யொலியானது, தொண்டர்செவி ஆற்றால் -

அடியார்களின் செவியாகிய கால்வழியால் ஓடி, உள்ளம் வயல் புக்க

- உள்ளமாகிய கழனியிற் பாய்ந்து, உவசை ஒண்பயிர் வளர்ப்ப -

மகிழ்ச்சியாகிய ஒள்ளிய பயிரை வளர்க்கவும் எ - று.

கள்ள - தேனையுடைய : குறிப்புப் பெயரெச்சம்; கால

என்பதும் அது. முளரி மலருக்கு ஆகுபெயர். காளையாகிய புள்

எனக் கூட்டுக. புள் - வண்டு. வேதவொலி திருவாயினுள்ளிருந்து

வருதலின் அதற்கேற்ப முளரிக்குள் முரல் ஒலியின் என்றார். வேத

வொலியாகிய நீர் என்க. உருவகவணி. (22)





	 	 சீதமணி மூரறிரு வாய்சிறி தரும்ப

மாதவர்கள் காணவெளி வந்துவெளி நின்றான்

நாதமுடி யாயளவி னான்மறையி னந்த

போதவடி* வாகிநிறை பூரண புராணன்.

(இ - ள்.) திருவாய் சீதம் மணிமூரல் சிறிது அரும்ப -

திருவாயிலே குளிர்ச்சியும் அழகுள்ள புன்னகை சிறிது தோன்றவும்,

நாத முடிவாய் - நாத தத்துவத்தின் முடிவாகியும், அளவு இல்

நான்மறையின் அந்தம் - அளவிடலாகாத நால்வேதங்களின்

முடிவில், போத வடிவு ஆகி - ஞான வடிவாகியும், நின்ற பூரண

புராணன் - நிறைந்த பூரணத் தன்மையுடைய பழையோனாகிய

தட்சிணாமூர்த்தி, மாதவர்கள் காண எளி வந்து வெளி நின்றான் -

அம்முனிவர்கள் தரிசிக்கு மாறு எளிதின் வந்து வெளியே

நின்றருளினான் எ - று.

எளிவந்து : ஒருசொல். நிறை பூரணம் - முழு நிறைவு.

புராணன் - முன்னைப் பழம் பொருட்கு முன்னைப்

பழம்பொருளானவன். (23)



* * *



(பா - ம்.) * போதமுடி.





	 	 [அறுசீரடியாசிரியவிருத்தம்]



வட்டவாண்* மதிகண் மார்க்கு +முவாக்கடன் மானமாண்ட

சிட்டரா முனிவர் காளைத் தேசிக வடிவு நோக்கி

ஒட்டறா வுவகை வெள்ள மேற்கொள வுருத்த கூற்றை

அட்டதா மரைதஞ் சென்னிக் கணிமல ராகத் தாழ்ந்தார்.

		 	 		 (இ - ள்.) உவா வட்டம் வாள் மதி கண்டு ஆர்க்கும்

கடல்மான - உவா நாளிலே வட்டமாகிய ஒள்ளிய திங்களைக் கண்டு

முழங்குகின்ற கடலை ஒப்ப, மாண்ட சிட்டராம் முனிவர் -

மாட்சிமைப்பட்ட பெரியோராகிய முனிவர்கள், காளைத் தேசிக

வடிவம் நோக்கி - காளைப் பருவமுடைய ஆசான் வடிவத்தைக்

கண்டு, ஒட்டு அறா உவகைவெள்ளம் மேற்கொள - வற்றுதலில்லாத

மகிழ்ச்சிவெள்ளம் மேலெழ, உருத்த கூற்றை அட்ட தாமரை -

வெகுண்டெழுந்த கூற்றுவனை உதைத்தருளிய திருவடித் தாமரை,

தம் சென்னிக்கு அணிமலராகத் தாழ்ந்தார் - தங்கள் முடிக்குச்

சூடும் மலராக வணங்கினார்கள் எ - று.

உவாமதி கண்டார்க்கும் கடல் என மாறுக. சிட்டர் -

பெரியோர். உருத்த - மார்க்கண்டியைச் சினந்த. கூற்றையட்ட

என்னும் அடையால் தாமரை திருவடியை உணர்த்திற்று. தாமரை

அணி மலராக அதனை வணங்கினார்கள் என்க. (24)



* * *



(பா - ம்.) * வட்டவான். +உவர்க்கடல்.





	 	 	 	 அளவறு கலைகட் கெல்லா முறைவிடமாகி வேத

	வளைபொரு ளாகி நின்ற வேதிய சரண மென்ற

	வளைவுறு மனத்தி னாரைத் தேசிக வள்ள னோக்கிப்

	பளகறு தவத்தீர் வேட்கை யாதெனப் பணிந்து சொல்வார்.

	 	 	 		 (இ - ள்.) அளவு அறு கலைகட்கு எல்லாம் உறைவிடம்

ஆகி - அளவிறந்த கலைக ளெல்லாவற்றிற்கும் உறையுளாகி, வேத

விளைபொருள் ஆகி நின்ற வேதிய சரணம் என்று - வேதங்களில்

விளையும் பொருளாய் நின்ற வேதியனே அடைக்கலம் என்ற,

வளைவு உறு மனத்தினாரை - வணக்கம் பொருந்திய

மனத்தையுடைய முனிவர்களை, வளளல் தேசிகள்நோக்கி -

அருட்கொடையையுடைய குரவன்நோக்கி, பளகு அறு தவத்தீர் -

குற்றமற்ற தவத்தினையுடைய முனிவர்களே, வேட்கை யாது என -

நுங்கள் விருப்பம் யாதென்று வினவ, பணிந்து சொல்வார் -

அவர்கள் வணங்கிக் கூறுகின்றார்கள் எ - று.

கலைகள் எல்லாவற்றுக்கும் என உருவு பிரித்துக்கூட்டுக.

எல்லா வித்தைகளம் ஈசானனிடத்தினின்றும் தோன்றியன வென்னும்

உண்மை கூறியவாறு. வளை வெனினும் வணங்க மெனினும் ஒக்கும் :

குற்றம் அறுதற்குக் காரணமாகிய தவமுமாம். (25)





	 	 	 அடியரே முய்யு மாறு முகமெலா யளிக்கு மாறும்

படியிலா வரத்த வேதப் பயனருள் செய்தி யென்னக்

கொடியமா பாசந் தீர்ப்பான் குரவனம் முனிவ ரோடு

முடிவிலா விலிங்க முன்போய்மறைப்பொருண்

மொழிவதானான்.

	 	 	 		 (இ - ள்.) அடியரேம் உய்யுமாறும் - அடியேங்கள் உய்தி

கூடும் வண்ணமும், உலகு எலாம் அளிக்குமாறும் - உலகம்

அனைத்தையும் ஓம்பும் வண்ணமும், படி இலா வரத்த வேதப் பயன்

அருள் செய்தி என்ன - ஒப்பற்ற சிறப்பினையுடைய மறைகளின்

பொருளை அருளிச் செய்வாய் என விண்ணப்பிக்க, கொடிய மா

பாசம் தீர்ப்பான் குரவன் - (உயிர்களின் மிகக் கொடிய

பாசங்களைப் போக்கி யருளும் அக்குரவன், அம்முனிவரோடு -

அந்த முனிவர்களுடன், முடிவு இலா இலிங்கம் முன்போய்

மறைப்பொருள் மொழிவது ஆனான் - அழிவில்லாத இலிங்கத்தின்

திருமுன் சென்று வேதங்களின் பொருளை அருளு வானாயினன்

எ - று.

அளிக்குமாறும் - அளிக்கப்படுமாறும் என்றுமாம். வரத்த -

மேன்மையுடைய : குறிப்புப் பெயரெச்சம். தீர்ப்பான் : பெயரெச்சப்

பொருட்டாய் நின்றது; முனிவர்களின் பாசத்தைத் தீர்க்கவென்

றுரைப்பாருமுளர். முடிவிலா என்றமையால் முதலுமில்லா வென்பது

கொள்க. மொழிவது : தொழிற்பெயர். (26)





	 	 	 	 அந்தணிர் கேண்மின் சால வருமறைப் பொருள்க ளெல்லாம்

		மந்தண மாகு மிந்த மறைப்பொரு ளறித றானே

		நந்தலில் லாத போகப் பயனுக்கு நலியும் பாச

		பந்தனை கழிக்கும் வீட்டின் பயனுக்குங் கருவி யாகும்.

	 		 	 		 (இ - ள்.) அந்தணிர் கேண்மின் - முனிவர்களே கேளுங்கள்,

அரு மறைப்பொருள்கள் எல்லாம் சால மந்தணம் ஆகும் - அரிய

வேதங்களின் பொருள்களனைத்தும் பெரிதும் இரகசியமாகும்; இந்த

மறைப்பொருள் அறிதல் தானே - இந்த வேதப்பொருளை அறிதலே,

நந்தல் இல்லாத போகப் பயனுக்கும் - கெடுதலில்லாத போகப்

பேற்றிற்கும், நலியும் பாச பந்தனை கழிக்கும் வீட்டின் பயனுக்கும் -

வருந்துகின்ற பாச பந்தத்தைப் போக்கும் வீடுபேற்றிற்கும், கருவி

ஆகும் - சாதனமாகும் எ - று.

சால மந்தணம் எனக் கூட்டுக. தானே யென்பதின் ஏகாரம்

தேற்றம். போகப்பயன் - போகமாகிய பயன். கழிக்கும் வீடு -

கழித்தெய்தும் வீடு. வீட்டின் : இன்சாரியை அல்வழிக்கண் வந்தது.

‘மறைப் பொருள் கேட்டலாலே. நந்திடு துக்கமெல்லா

நண்ணுறாதகலும்’ எனப் பாடங் கொண்டாரு முளர். (27)





	 	 உத்தம சயம்புக் குள்ளு முத்தம தரமாய் மேலாந்

தத்துவ மாகு மிந்தச் சுந்தர சயம்பு லிங்கம்

நித்தமாய் மறைகட் கெல்லா நிதானமாம் பொருளா

யுண்மைச்

சுத்தவத் துவித மான சுயம்பிர காச மாகும்.

(இ - ள்.) உத்தம சயம்புக் குள்ளும் உத்தம தரமாய்

உத்தமமான சுயம்புலிங்கங்களுக்குள்ளும் மேலான உத்தமமாகி,

மேலாம்தத்துவம் ஆகும் இந்தச் சுந்தரசயம்புலிங்கம் - மேன்மையான

தத்துவங்களின் வடிவமாகிய இந்தச்சுயம்புவாகும் சொக்கலிங்கம்,

நித்தமாய் என்றும் அழியாததாய், மறைகட்கு எல்லாம் நிதானம் ஆம்

பொருளாய் - வேதங்களனைத்திற்கும் ஆதி காரணமாகிய

பொருளாய், உண்மைச் சுத்த அத்துவிதமான சுயம்பிர காசமாகும் -

உண்மையாகிய சுத்தாத்துவிதமான சுயம்பிரகாசமாக விளங்கும்

எ - று.

உத்தமம் - எல்லாவற்றுள்ளும் மேம்பட்டது; அதனைப்

பின்னும் சிறப்பித்து ‘உத்தமதரம்’ என்றார். அத்துவிதம் என்பதற்கு

இதுவே பொருளென்பார். ‘உண்மை’ என்றார்; சுத்தம் என்றதும்

இக்கருத்துப் பற்றியே யென்க. அத்துவிதம் என்பது ‘வேறன்மை’

என்னும் பொருட்டு; சிவஞானபோதம் இரண்டாஞ் சூத்திரத்தில்

வரும் "அத்து விதமென்ற சொல்லானே ஏக மென்னில் ஏகமென்று

சுட்டுவ துண்மையின் அத்துவித மென்ற சொல்லே அந்நிய

நாத்தியையுணர்த்துமாயிட்டு" என்னும் பொழிப்பும், அதற்கு மாதவச்

சிவஞானயோகிகள் தம்மதிவன்மையால் விரித்த வுரையும்

நோக்குக. ‘நிதானமதாகி நீங்காச் சத்தியப் பொருளுமாகித் தயங்குறு

மென்பர் நூலோர்’ எனப் பாடங்கொண்டாருமுளர்; இங்ஙனம் மிக்க

வேற்றுமையுடையவாய்க் காணப்படும் பாடமெல்லாம் மதுரைக்

காண்ட வளவிற் பொழிப் புரை யெழுதி வெளிப்படுத்தினார் ஒருவரே

கொண்டனவாகும். (28)





	 	 	 	 நிறைபரா பரம்விஞ் ஞான நிராமய மென்று நூல்கள்

		அறைபரம் பிரம மாகு மிதனுரு வாகு மேக

		மறையிதன் பொருளே யிந்தச் சுந்தர வடிவா யிங்ஙன்

		உறைசிவ லிங்க மொன்றை யென்பர்நூ லுணர்ந்த நல்லோர்.

	 		 		 (இ - ள்.) நிறை பராபரம் விஞ்ஞானம் நிராமயம் என்று

நூல்கள் அறை - எங்கும் நிறைந்த பராபரமென்றும் விஞ்ஞான

மென்றும் நிராமய மென்றும் நூல்கள் கூறுகின்ற, பரம் பிரமமாகும்

இதன் உரு பரப்பிரமமாகிய இந்த மூர்த்தியின் திருவுருவமே, ஏக

மறை ஆகும் - ஒன்றாயுள்ள வேதமாகும்; அதன் பொருள் - இந்த

வேதத்தின் பொருளும், இந்தச் சுந்தரவடிவாய் இங்ஙன் உறை

சிவலிங்கமே - இந்தச் சுந்தர மூர்த்தமாய் இங்கே எழுந்தருளிய

சிவலிங்கமே ஆகும்; நூல் உணர்ந்த நல்லோர் - உண்மை

நூல்களைக் கற்றுணர்ந்த நல்லறிவுடையோர், ஒன்றே என்பர் -

(இச்சிவலிங்கமும் வேதமும்) வேறல்ல என்று கூறுவர் எ - று.

நிராமயம் - நோயின்மை. பராபரம் உண்மையையும்,

விஞ்ஞானம் அறிவையும், நிராமயம் ஆனந்தத்தையும்

குறிப்பனவாகக் கொள்க. உருவேயாகும் என்றும், பொருளும்

சிவலிங்கமேயாகும் என்றும் ஏகாரத்தையும் ஆகும் என்பதனையும் பிரித்துச் கூட்டியுரைக்க. ஒன்றே யென்ற கருத்தினை,



"மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்தென்

மனத்திடை மன்னிய மன்னே"



என்னும் திருவாசகம் வலியுறுத்தல் காண்க. முற்கூறப்பட்டவர்

இச்செய்யுள் முழுவதையும் மாற்றி வேறுபாடங் கொண்டனர். (29)





	 	 	 	 ஆகையான் மறையு மொன்றே யருமறைப் பொருளுமொன்றே

		சாகையா லனந்த மாகித் தழைத்ததச் சாகை யெல்லாம்

		ஓகையா லிவனை யேத்து முலகுத யாதிக் கிந்த

		ஏகனா ணையினான் மூன்று மூர்த்தியாக யிருந்தா னன்றே.

	 		 	 		 (இ - ள்.) ஆகையால் மறையும் ஒன்றே அருமறைப்

பொருளும் ஒன்றே - ஆதலால் வேதமும் ஒன்றே அரிய

அவ்வேதத்தின் பொருளும் ஒன்றே, சாகையால் அனந்தமாகித்

தழைத்தது - (அவ்வேதம்) சாகைகளால் அளவிறந்த பேதமாகித்

தழைத்துள்ளது; அ சாகை எல்லாம் ஓகையால் இவனை ஏத்தும் -

அந்தச் சாகைகளனைத்தும் மகிழ்ச்சியோடு இவனையே துதிக்கும்;

உலகு உதய ஆதிக்கு இந்த ஏகன் ஆணையினால் மூன்று

மூர்த்தியாய் இருந்தான் - உலகத்தின் தோற்ற முதலிய மூன்று

தொழிற்கும் இந்த ஒருவனாகிய சொக்கலிங்க மூர்த்தி (தனது)

சத்தியால் மூன்று மூர்த்தியாய் இருந்தருளினான் எ - று. ஆகையால்

‘மறையு மொன்றே அருமறைப் பொருளு மொன்றே என்றது மேற்

செய்யுளற் கூறியதனை அநுவதித்தவாறு; வேதமும் ஒன்றே

இறைவனும் ஒருவனே என்னும் பொருள் இரட்டுற மொழிதலாற்

கொள்க. உதயாதி - தோற்றம் நிலை இறுதி என்பன;

தோற்றுவித்தல் முதலியவற்றுக்கு அயன் மால் உருத்திரனாகி

யிருந்தானென்க. ஏகனென்பது இறைவனுக்கோர் பெயர்;

"ஏக னநேக னிருள் கரும மாயையிரண்

டாகவிதை யாறாதி யில்"

என்று திருவருட்பயன் கூறுதலுங் காண்க. அன்று, ஏ : அசைகள்.

இச்செய்யுளையும் திரித்துப் பாடங்கொண்டனர். (30)





	 	 	 	 மலர்மக னாகி மூன்று வையமும் படைத்து மாலாய்

		அலைவற நிறுத்தி முக்க ணாதியா யழித்தம் மூவர்

		தலைவனாய்ப் பரமா காச சரீரியாய் முதலீ றின்றித்

		தொலைவருஞ் சோதி யாமிச் சுந்தர விலிங்கந் தன்னில்.

			 	 		 (இ - ள்.) மலர் மகனாகி மூன்று வையமும் படைத்து

பிரமனாகி மூன்றுலகங்களையும் ஆக்கி. மாலாய் மலைவு அறநிறுத்தி

- திருமாலாகி (உயிர்கள்) வருத்தமற அளித்து, முக்கண் ஆ கண்களையுடைய உருத்திரனாகி அழித்து, அம்மூவர் தலைவனாய் -

அந்த மூன்று மூர்த்திகளுக்குந் தலைவனாகியும், பரமாகாச சரீரியாய்

- சிதா காயமே திருமேனியாயுள்ளவனாகியும், முதல் ஈறு இன்றித்

தொலைவு அருஞ் சோதியாம் - ஆதி அந்த மில்லாது என்றுங்

கெடாதஒளிவடிவாகியு முள்ள, இ சுந்தர இலிங்கம் தன்னில் -

இந்தச் சொக்கலிங்க மூர்த்தி யிடத்தில் எ-று.

நான்முகன் திருமாலினும் சங்காரத் தொழில் நடத்தும்

உருத்திரனுக்கு முதன்மை கூறுவார், ‘முக்கணாதியாய்’ என்றார்.

மூவரிடத்து நின்றம் முத்தொழில் நடாத்துபவன் அம்மூவர்க்கும்

தலைவனாகிய முதல்வன் ஒருவனே யாமென்பார். ‘ஆகி’ யென

உபசரித்துக்கூறினார் மூவர் தலைவனாதலை ‘மூவர்கோனாய் நின்ற

முதல்வன்’ என்னும் திருவாசகத்தானும் அறிக. பரம ஆகாசம் -

ஞானமாகிய சூக்கும ஆகாயம்; வடமொழி நெடிற்சந்தி. ஞானமே

திருவுருவா யென்க. (31)





	 	 [எழுசீரடி யாசிரிய விருத்தம்]





ஆதியி லான்ம தத்துவ மான

வலர்மகன் பாகமு நடுவில்

நீதியில் விச்சா தத்துவ மான

நெடியவன் பாகமு முடிவில்*

ஓதிய சிவதத் துவமென லான

வுருத்திர பாகமு முதிக்கும்

பேதியிம் மூன்றி லெண்ணிறத் துவங்கள்

பிறக்குமிம் மூன்றினு முறையால்.

(இ - ள்.) ஆதியில ஆன்மதத்துவம் ஆன அலர்மகன்

பாகமும் - முதலில் ஆன்ம தத்துவமான் பிரமன் பாகமும், நடுவில்

நீதியில் விச்சாதத்துவமான நெடியவன் பாகமும் - இடையில்

முறைப்படி வித்தியாதத்துவமான திருமாலின் பாகமும், முடிவிற்

ஓதிய சிவதத்துவம் எனலான உருத்திர பாகமும் - இறுதியில்

சிறப்பித் தோதப்பட்டட சிவதத்துவம் என்னலான உருத்திர பாகமும்,

உதிக்கும் - தோன்றும், பேதி , ன்றில் - இங்ஙனம் வேறுபட்ட இந்த

மூவகைத் தத்துவங்களில். எண் இல் தத்துவங்கள் பிறக்கும் -

அளவிறந்தனவாய் ஏனைத் தத்துவங்கள் தோன்றும்; இம் மூன்றினும்

முறையால் - (இன்னும்) இந்த ன்று தத்துவங்களினும் முறைப்படி

எ - று.

ஆதி - அடிப்பகுதி. முடிவு - மேற்பகுதி. ஆன்ம தத்துவம் -

பூதம் ஐந்து, தன்மாத்திரை ஐந்து, ஞானேந்திரியம் ஐந்து,

கன்மேந்திரியம் ஐந்து, அந்தக் கரணம் நான்கு ஆகிய இருபத்து

நான்குமாம். வித்தியா தத்துவம் - காலம், நியதி, கலை, வித்தை,

அராகம், புருடன், மாயை ஆகிய ஏழுமாம். சிவ தத்துவம் - சுத்த

வித்தை, ஈச்சரம், சாதாக்கியம் சத்தி, சிவம் ஆகிய ஐந்துமாம். ஓதி -

ஏனைத் தத்துவங்களினும் சிறந்தனவென்றோதப்பட்ட;

"வித்தையோ டீசர் சாதாக் கியஞ்சத்தி சிவங்க ளைந்தும்

சுத்ததத் துவஞ்சி வன்றன் சுதந்தர வடிவமாகம்"



என்று சிவஞானசித்தியார் கூறுதல் காண்க. பேதி - பேதித்த;

வேறு பட்ட. இம்மூன்று என்றது சமட்டி தத்துவங்களை யெனவும்,

எண்ணில் தத்துவங்கள் என்றது ஆன்மாக்கள் தோன்றும்

வெவ்வேறாய தத்துவங்களை யெனவும் கொள்க. ஈற்றடி முழுதும்

மாற்றியமைத்தனர் ஒருவர். (32)



* * *



(பா - ம்.) * முடியில்.





	 	 	 ஓதரு மகார முகாரமே மகார

		 முதித்திடும் பிரணவம் விந்து

	நாதமோ டுதிக்கும் வியத்ததா ரகத்தி

		 னல்லகா யத்திரி மூன்று

	பேதமாம் பதத்தாற் பிறக்குமிக் காயத்

		 திரியிரு பேதமாம் பேதம்

	யாதெனிற் சமட்டி வியட்டியென் றிரண்டு

		 மேதுவாம் வேட்டவைக் கெல்லாம்.



(இ - ள்.) ஓது அரும் அகாரம் உகாரம் மகாரம் உதித்திடும்

ஓதுதற்கு அரிய அகாரமும் உகாரமும் மகாரமும் தோன்றும்;

பிரணவம் விந்து நாதமோடு உதிக்கும் - பிரணவமானது விந்து

நாதங்களோடும் அவை கூடுதலாற் றோன்றும்; வியத்த தாரகத்தில் -

சிறந்த அப்பிரணவத்தில், நல்ல காயத்திரி மூன்றுபேதமாம் பதத்தால்

பிறக்கும் - நன்மை தருகின்ற காயத்திரி மூன்று பேதமாகிய

பதங்களாலேதோன்றும்; இக்காயத்திரி இருபேதம் ஆம் - இந்தக்

காயத்திரி இரண்டு வேற்றுமையாகும்; பேதம் யாது எனில் -

அவ்வேற்றுமை என்னவென்றால், சமட்டி வியட்டி - சமட்டி வியட்டி

யென்பனவாம்; என்ற இரண்டும் வேட்டவைக்கு எல்லாம் ஏதுவாம் -

என்று கூறப்பட்ட இவ்விரண்டும் விரும்பிய பொருள்களனைத்தையும்

பெறுதற்குக் காரணங்களாகும் எ - று.

அகரம், உகரம், மகரம், விந்து, நாதம் என்னும் ஐந்துங் கூடிப்

பிரணவமாகும்; இவை சூக்கும பஞ்சாக்கரம் எனவும் பெறும்;

	 "அகார வுகார மகங்காரம் புத்தி

மகார மனஞ்சித்தம் விந்துப் - பகாதிவற்றை

நாம முளவடிவா நாடிற் பிரணவமாம்

போதங் கடற்றிரையே போன்று"



என்னும் சிவஞானபோத வெண்பாவும், அதற்கு மாதவச் சிவஞான

யோகிகள் உரைத்த விரிவுரையும் ஈண்டு உணரற்பாலன. வியத்த -

மேன்மையுடைய. தாரகம் - பிரணவம். மூன்று வாக்கிய வடிவமான

பதங்களாலென்க. பேதமென்னும் பொதுமை பற்றி ‘யாதெனில்’ என

ஒருமை கூறினார். சமட்டி, விய்டடி என்பவற்றின் பொருள் முன்

உரைக்கப்ப்ட்டது. முற்கூறிய பதிப்பாளர் இச் செய்யுளை முழுதும்

மாற்றியமைத்தனர். (33)





	 	 	 	 இன்னவை யிரண்டு மிவனருள் வலியா

		 லீன்றநான் மறையையந் நான்கும்

	பின்னிவ னருளா லளவில வான

		 பிரணவ மாதி மந்திரமும்

	அன்னவா றான தாரகத் தகார

		 மாதியக் கரங்களு முதித்த

	சொன்னவக கரத்திற் சிவாகம நூலிச்

		 சுரவர னடுமுகத் துதித்த.

	 	 (இ - ள்) இன்னவை இரண்டும் இவன் அருள் வலியால் ஈன்ற

நான் மறையை - இவை இரண்டும் இந்தச் சொக்கலிங்க மூர்த்தியின்

திருவருட் சத்தியால் நான்கு வேதங்களையும் தந்தன; அ நான்கும் -

அந்த நா வேதங்களும், பின் - பின்பு, இவன் அருளால் அளவு இல

ஆன - இவன் திருவருளால் அளவிறந்தனவாய் விரிந்தன; பிரணவம்

ஆதி மந்திரமும் அன்னவாறு ஆன - பிரணவத்தை முதலாகவுடைய

மந்திரங்களும் அவ்வாறே விரிந்தன; தாரகத்து அகாரம் ஆதி

அக்கரங்களும் உதித்த - (இன்னும்) அப் பிரணவத்தில் அகர

முதலிய எழுத்துக்களெல்லாம் தோன்றின; சொன்ன அக்கரத்தின்

சிவாகம நூல் இச்சுரவரன் நடு முகத்து உதித்த - கூறிய அவ்

வெழுத்துக்களினாலே சிவாகமா நூல் இச்சொக்கலிங்க மூர்த்தியின்

நடுமுகத்தில் தோன்றின எ - று.

ஈன்ற, உதித்த என்பன அன்சாரியை பெறாது வந்த பலவின்

பால் முற்று. ஆன, ஆயின வென்பதன் விகாரம், சுர வரன் -

தேவர்களில் மேலாயவன். நடு முகம் - ஈசானமுகம். சிவாகமம் -

காமிகம், யோகசம், சிந்தியம், காரணம், அசிதம், சீப்தம், சூக்குமம், சகச்சிரம், அஞ்சு மான், சுப்பிரபேதம், விசயம், நிச்சுவாசம்,

சுவாயம்புவம், ஆக்கினேயம், வீரம், இரௌரவம், மகுடம், விமலம்,

சந்திரஞானம், முகவிம்பம், புரோற்கீதம், இரளிதம், சித்தம்,

சந்தானம், சருவோக்தம், பாரமேச்சுரம், கிரணம், வாதுளம் என

இருபத்தெட்டாம்; இவை தனித்தனி ஞானபாதம், யோகபாதம்,

கிரியாபாதம், சரியாபாதம் என நான்கு பாதங்களை உடையனவாம்.

இச்செய்யுளையும் பிறர் மாற்றியமைத்தனர். (34)





	 	 	 கீட்டிசை முகத்தொன் றடுத்தநா லைந்திற்

		 கிளைத்ததா லிருக்கது தென்பால்

	ஈட்டிய விரண்டாம் வேதநூ றுருவோ

		 டெழுந்தது வடதிசை முகத்தில்

	நீட்டிய சாம மாயிர முகத்தா

		 னிமிர்ந்தது குடதிசை முகத்தில்

	நாட்டிய வொன்ப துருவொடு கிளைத்து

		 நடந்தது நான்கதா மறையே.

	 	 (இ - ள்.) கீழ்த்திசை முகத்து ஒன்று அடுத்த நாலைந்தில்

இருக்கு கிளைத்தது - தற்புருட முகத்திலே இருபத்தொரு சாகை

களோடு இருக்கு வேதம் தோன்றியது; தென்பால் இரண்டாம் வேதம்

ஈட்டிய நூறு உருவோடு எழுந்தது - அகோர முகத்தில் யசுர் வேதம்

நெருங்கிய நூறு சாகைகளோடும் தோன்றியது; வடதிசை முகத்தில்

சாமம் நீட்டிய ஆயிரம் முகத்தால் நிமிர்ந்தது - வாமதேவ முகத்தில்

சாமவேதம் நீண்ட ஆயிரம் சாகைகளோடும் தோன்றியது; குடைதிசை

முகத்தில் நாட்டிய ஒன்பது உருவொடு விளைத்து நான்காம் மறை

நடந்தது - சாத்தியோசாத முகத்தில் நாட்டப்பட்ட ஒன்பது

சாகைகளோடுந் தோன்றி அதர்வவேதம் நடந்தது எ-று.

கீழ்த்திசை என்பது கீட்டிசை யென மருவிற்று. ஒன்றடுத்த

நாலைந்து - இருபத்தொன்று. ஈண்டிய, நீண்ட என்பன ஈட்டிய,

நீட்டிய என விகாரமாயின. இருக்கது, நான்கது என்பவற்றில் அது

பகுதிப்பொருள் விகுதி. ஆல், ஆம், ஏ என்பன அசைகள். (35)





	 	 	 அருமறை நால்வே றாகையால் வருண

		 மாச்சிர மங்களு நான்காந்

	தருமம்யா காதி கருமமு மறையின்

		 றகைமையிற் றோன்றின மறையுங்

	கருமநூன் ஞான நூலென விரண்டாங்

		 கருமநூ லிவனருச் சனைக்கு*

	வரும்வினை யுணர்த்து ஞானநு’ லிவன்றன்

		 வடிவிலா வடிவினை யுணர்த்தும்.

	 	 	 		 (இ - ள்.) அருமறை நால் வேறு ஆகையால் - அரிய

வேதங்கள் நான்குவகை ஆகலின், வருணம் ஆச்சிரமங்களும்

நான்காம் - வருணங்களும் நிலைகளும் தனித்தனி நான்கு ஆகும்;

தருமம் யாகாதி கருமமும் மறையின் தகைமையின் தோன்றின -

தருமங்களும் வேள்வி முதலிய வினைகளும் வேதங்களின் நெறியிலே

தோன்றின; மறையும் கரும நூல் ஞானநூல் என இரண்டாம் -

அவ்வேதங்களும் கரும காண்டமும் ஞானகாண்டமுமென இரண்டு

வகைப்படும்; கருமநூல் இவன் அருச்சனைக்கு வரும்வினை

உணர்த்தும் - கரும காண்டமானது இச் சொக்கலிங்க மூர்த்தியின்

பூசனைக்குரிய வினைளை அறிவிக்கும்; ஞான நூல் இவன் தன்

வடிவிலா வடிவினை உணர்த்தும் - ஞான நூல் இவன் தன்

வடிடிவலா வடிவினை உணர்த்தும் -ஞான காண்ட மானது இவனது

சச்சிதானந்த வடிவத்தை அறிவிக்கும் எ - று.

ஆச்சிரமம் - நிலை; அது பிரிமசரியம், கிருகத்தம்,

வானப்பிரத்தம், சன்னியாசம் என நான்காம். தகைமை - கூறுபாடு.

நூல் என்றது காண்டத்தை. வடிவிலா வடிவு - சொரூப மெனப்படும்

சச்சிதானந்த வடிவு; நிட்களமுமாம். (36)



* * *



(பா - ம்) * இவனையர்ச்சிக்க.





	 	 முதனுகர் நீராற்சினை குழைத்+தாங்கிம்

முழுமுதற கருத்துநல் லவியின்

பதமிவன் வடிவப் பண்ணவத் பிறக்குந்

திருத்தியாம் பரனிவன் முகத்தின். விதமுறு நித்த மாதிமூ வினைக்கும்

வேண்டியாங்* குலகவர் போகங்

கரிபெற வியற்றுஞ் சிவார்ச்சனை வினைக்குங்

காரண மிச்சிவ கோசம்.



(இ - ள்.) முதல் நுகர் நீரால் சினை குழைத்தாங்கு - வேர்

நுகரும் நீரினாலே கிளைகள் தளிர்த்தாற்போல, இம்முழு முதற்கு

அருத்தும் நல் அவியின் பதம் - அம்முழுமுதற் கடவுளுக்கு

ஊட்டும் நல்ல அவியுணவு, இவன் வடிவப் கண்ணவர் பிறக்கும்

திருத்தியாம் - இவ்விறைவனது வடிவமாகிய தேவர்கள் பிறருக்கும்

நிறைவினைச் செய்யும்; பரன் இவன் முகத்தின் - இப்பரமன்

திருமுன்னர், விதம் ஊறு நித்தம் ஆதி மூவீனைக்கும் - (இயற்றும்)

வெவ்வேறு வகைப்பட்ட நித்திய முதலிய மூன்று வினைகளுக்கும்,

உலகவர் போகம் கதி வேண்டியாங்கு பெற இயற்றும் சிவார்ச்சனை

வினைக்கும் - உலகத்தவர் இன்பப் பேற்றினையும் வீடு

பேற்றினையும் வேண்டிய வண்ணமே பெறும் பொருட்டுச் செய்யும்

சிவார்ச்சனைக்கும், இச் சிவகோசம் காரணம் - இச்சிவலிங்கமே

காரணமாயுள்ளது எ - று.

முதல் நுகர் நீரால் சினை குழைத்தாங்கு என்னம் இவ்வுவமை,

முன் மூர்த்தி விசேடப் படலத்தி முதல் நுகர் நீரால் சினை

குழைத்தாங்கு என்னம் இவ்வுவமை, முன் மூர்த்தி விசேடப்

படலத்திலும்,

"வேரூட்டு நீர்ப்போய்

மற்றைய சினைகளெல்லாந் தழைவிக்கு மரத்தின்"

என இவ்வாசிரியராற் கூறப்பட்டது அவியின் கதம் - அவியாகிய

பதம்; இன் : சாரியை. ஏனைத்தேவரெல்லாம் உடலாக இவன்

உயிராக நிற்றலின் ‘பிறர்க்குந் திருத்தியாம்’ என்றார். மூவினை -

நித்தியம், நைமித்தியம், காமியம் என்பன. போகமும் கதியும் பெற

எனவிரிக்க. அருச்சனையாகிய வினை. சிவகோசம் - சிவலிங்கம்.

இச்செய்யுளின் பிற்பகுதி பிறரால் மாற்றி யுரைக்கப்பட்டது. (37)



* * *



(பா - ம்) * வேண்டியங்கு. +கிளைத்தாங்கு





	 	 	 மறைபல முகங்கொண் டலறிவா யிளைத்து

		 மயங்கவே றகண்டுபீ ரணமாய்

	நிறைபரம் பிரம மாகுமிக் குறியைக்

		 கருமநன் னெறிவழாப் பூசை

	முறையினு ஞான நெறியினிப் பொருளை

		 யருளினான் முயக்கற முயங்கும்

	அறிவினுந் தெளிவ துமக்குநா முரைத்த

				 அருமறைப் பொருள்பிறர்க் கரிதால்.



(இ - ள்.) மறை பல முகம் கொண்டு அலறி வாய் இளைத்து

மயங்க - வேதங்கள் பல முகங்களைக்கொண்டு (தேடியு முணராது)

கதறி வாய் சோர்ந்து மயங்க, வேறு அண்ட பூரணமாய் நிறை பரம்

பிரமமாகும் இக்குறியை - (அவற்றிற்கு) வேறாய் அகண்ட சொரூப

சிவமாகிய இச்சிவலிங்கத்தை, நல் கருமம் நெறிவழாப் பூசை

முறையினும் - நல்ல கரும காண்டத்திற் கூறிய நெறியினின்றுந்

தவறாத பூசை முறையினாலும், ஞான நெறியின் ஞான காண்டத்திற்

கூறிய நெறியினின்றுந் தவறாத பூசை முறையினாலும், ஞான நெறியின்

- ஞான காண்டத்திற் கூறிய நெறியினின்று, அருளினால் இ

பொருளை முயக்கு அறமுயங்கும் அறிவினும் - திருவருளால்

இதனைக் கலவாது கலக்கும் உணர்வினாலும், தெளிவது - தெளிக;

உமக்கு நாம் உரைத்த அருமறைப் பொருள் - நுங்கட்கு

நாமுணர்த்திய அரிய வேதங்களின் உட்கிடைப் பொருள், பிறர்க்கு

அரிது - ஏனையோர்க்கு அறிதற்கரிது எ - று.

முகம் என்றது சாகையினை. சொரூப சிவமே

இவ்விலிங்கமாகவுற்ற தென்றார். திருவருளா லன்றி உணர்தல் கூடா

தென்பார் ‘அருளினால்’ என்றார் முயக்கற முயங்கல் - ஒன்று

மாகாது வேறு மாகாது கலத்தல்; சிவோகம் பாவனை யெனலுமாம்.

தெளிவது : வியங்கோள். ஆல் : அசை. ‘உறை பரம்’ என்றும்,

‘உறுகன்ம நெறிவழாப் பூசை என்றும் பாடங் கொண்டார் பிறர். (38)





	 	 [அறுசீரடியாசிரியவிருத்தம்]



கருமத்தான் ஞான முண்டாங் கருமத்தைச் சித்த சுத்தி

தருமத்தா லிகந்த சித்த சுத்தியைத் தரும நல்கும்

அருமைத்தாந் தருமத் தாலே சாந்தியுண் டாகு மாண்ட

பெருமைத்தாஞ் சாந்தி யாலே பிறப்பதட் டாங்க யோகம்.

		 	 		 (இ - ள்.) கருமத்தால் ஞாலம் உண்டாம் - நல்

வினையினாலே ஞானம் கைகூடும்; கருமத்தை சித்த சுத்தி தரும் -

அந்நவ்வினைடிய உளத்தூய்மை கொடுக்கம்; மத்தால இகந்த சித்த

சுத்தியைத் தருமம் நல்கும் - மயக்கத்தினின்று நீங்கிய உளத்

தூய்மையை அறம் கொடுக்கும்; அருமைத்து ஆம் தருமத்தாலே

சாந்தி உண்டாக்கும் - அருமையை யுடையதாகிய அவ்வறத்தாலே

சாந்தி உண்டாகும்; மாண்ட பெருமைத்து ஆம் சாந்தியாலே

அட்டங்க யோகம் பிறப்பது - மாட்சிமைப்பட்ட பெருமையையுடைய

அச் சாந்தியினாலே அட்டாங்க யோகந் தோன்றும் எ - று.

கருமம் என்றது சிவபூசனையை என்றும், தருமம் என்றது சிவ

புண்ணியத்தை யென்றும் கொள்க. கருமத்தால் ஞானமுண்டா

மென்பது, "கிரியையென மருவுமவை யாவுஞானங் கிடைத்தற்கு

நிமித்தம்" எனச் சிவப்பிரகாசம் கூறுதலானறிக; சிவனை நோக்கிச்

செய்யும் உண்மைச் சரியை கிரியை யோகங்களினாலே ஞான

முண்டாமென்பது கருத்தாகக் கொள்க. மத்தத்தால் என்பது

விகாரமாயிற்று; ஆல் இன்னுருபின் பொருளில் வந்தது. சாந்தி -

அகக்கரண அடக்கம். அட்டாங்யோகம் முன் உரைத்தமை காண்க.

சிவபுண்ணியத்தால் சித்த சுத்தியும், அதனால் சிவபூசனையாகிய

கிரியையும், அதனால்சாந்தியும், அதனால் யோகமும், அதனால்

ஞானமும் முறையே உண்டாமென்பது இச்செய்யுளின் கருத்தாகும்.



"நித்தியகை மித்தியகன் மங்கணிட்கா மியமாகப்

பத்தியுறச் செய்வதனாற் பாவமெலா நாசமுறும்

ஒத்தியன்மற் றதனானே யொழியாம லுறுசித்த

சுத்தியுள தாமென்று சொல்லுமால் மறையனைத்தும்"





என்னும் சூதசங்கிதைச் செய்யுள் இங்கு உணர்தற் பாலது. இது

முதல் நான்கு செய்யுட்களையும் பிறர் பாடம் மாற்றி யமைத்தனர்.

(39)





	 	 	 	 கிரியையான் ஞானந் தன்னாற் கிளர்சிவ பத்தி பூசை

	தரிசனஞ் சைவ லிங்க தாபனஞ் செய்த லீசற்

	குரியமெய் யன்பர் பூசை யுருத்திர சின்னந் தாங்கல்

	அரியதே சிகன்பாற் பத்தி யனைத்தையுந் தெரிய லாகும்.



(இ - ள்.) கிரியையால் ஞானம் தன்னால் - கிரியையினாலும்

ஞானத்தினாலும், கிளர் சிவபத்தி பூசை தரிசனம் - விளக்கந்தரும்

சிவபத்தியும் சிவபூசையும் சிவதரிசனமும், சைவலிங்க தாபனம்

செய்தல் - சிவலிங்கம் தாபித்தலும், ஈசற்கு உரிய மெய் அன்பர்பூசை

- சிவபெருமானுக்குரிய மெய்யடியார் பூசையும், உருத்திர சின்னம் தாங்கல் - சிவசின்னந்தாங்தலும். அரிய தேசிகள் பால் பத்தி -

அரிய குருபத்தியும் ஆகிய இவை, அனைத்தையும் தெரியலாகும் -

எல்லாவற்றையும் அறியலாகும் எ - று.

ஞானத்தாற் சீவன் முத்தரானவர்களும் பாச வாசனை

தாக்காமைப் பொருட்டுத் திருவைந் தெழுத்தோதலும், சிவனடியார் திருவேடத்தையும் திருக்கோயிலையும் சிவனெனவே தேறி

வழிபடுதலும் செய்வராகலின் ‘ஞானந்தன்னால்’ என்றுங் கூறினார்.

வேதத்தின் கரும காண்டத்தாலும் ஞான காண்டத்தாலும் என்றும்,

ஆக மத்தின் கிரியாபாதத்தாலும் ஞான பாதத்தாலும் என்றும்

உரைத்தலுமாம். (40)





	 	 	 மறைவழி மதங்கட் கெல்லா மறைவிர மாணம் பின்சென்

றறைதரு மிருதி யெல்லாம் வைக்கனு குணமா மின்ன

முறையினான் மார்த்த மென்று மொழிவதம் மார்த்தஞ்

சேர்ந்த

துறைகள்வை திகமா மேலாச் சொல்வதிச் சுத்த மார்க்கம்.



(இ - ள்.) மறைவழி மதங்கட்கு எல்லாம் மறை பிரமாணம் -

வேதத்தின் வழிப்பட்ட மதங்களனைத்திற்கும் வேதம் பிரமாணமாகும்;

பின்சென்று அறைதரும் மிகுதி எல்லாம் அவைக்கு அனுகுணமாம -

அவ்வேதத்தின் வழியேசென்று அதற்குப் பொருந்தக் கூறும்

மிருதிகளனைத்தும் அம்மதங்களுக்கு ஏற்பனவாகும்; இன்ன

முறையினால் மார்த்தம் என்று மொழிவது - இங்ஙனம் வேதத்திற்குப்

பொருந்தக் கூறும் முறையினாலே அம்மிருதிக் கொள்கைகள்

மார்த்தம் என்று கூறப்படும்; அம்மார்த்தம் சேர்ந்த துறைகள்

வைதிகம் ஆம் - அந்த மார்த்தத்தைத் தழுவிய தேவ நெறிகள்

வைதிகம் என்று கூறப்படும்; மேலாச் சொல்வது இச் சுத்த மார்க்கம்

- அவற்றுள் மேன்மை யுடைத்தாகச் சொல்லப்படுவது இந்தச் சுத்த

சன்மார்க்கமாகிய வைதிகசைவமாகும் எ - று.

‘மறைவழி மதங்கட்கெல்லாம் மறை பிரமாணம்’ என்றமையால்

வேதம்பொது நூல் என்பதும், வேதாந்தத் தெளிவாகிய சைவசித்

தாந்தங் கூறும் சிவாகமம் சிறப்புநூல் என்பதும் பெறப்படும்;



"வேதநூல் சைவநூ லென்றிரண்டே நூல்கள்

வேறுரைக்கு நூலிவற்றின் விரிந்த நூல்கள்"



என்றும்,

"மிருதிபுராணங் கலைகண் மற்றுமெல்லாம்

மெய்ந்நூலின் வழிபுடையாம்"

என்றும் சிவஞானசித்தியார் கூறுவன நோக்கற்பாலன.

‘‘பின்சென்று அறைதரும்’ என்றமையால் மிருதிகளுள்ளும்

வேதத்திற்கு முரணாகாதவையே கொள்ளற்பாலன வென்பது பெற்றாம்.

அநு குணம் - பொருந்துவது. உதவியாவது. மார்த்தமென்றும் ஓர்

பெயர் கூறுவது என்க. சுத்தமார்க்கம் என்றது வைதிக சைவத்தை;

இதனை,

	 "சன்மார்க்கஞ் சகலகலை புராண வேத

		 ‘சாத்திரங்கள் சமயங்கள் தாம்பலவு முணர்ந்து

	பன்மார்க்கப் பொருள் பலவுங் கீழாக மேலாம்

		 ‘பதிபசுபா சந்தெரித்துப் பரசிவனைக் காட்டும்"



என்னும் சித்தியார் அருண்மொழியாலும்,

	 "அந்தோவி ததிசயமிச் சமயம் போலின்

		 ‘றறிஞரெல்லா நடுவறிய வணிமா வாதி

	வந்தாடித் திரிபவர்க்கும் பேசா மோனம்

		 ‘வைத்திருந்த மாதவர்க்கு மற்று மற்றும்

	இந்த்ராதி போகநலம் பெற்ற பேர்க்கும்

		 ‘இதுவன்றித் தாயகம்வே றில்லை யில்லை

	சந்தான கற்பகம்போ லருளைக் காட்டத்

		 ‘தக்கநெறி யிந்நெறியே தான்சன் மார்க்கம்"



என்னும் தாயுமானசுவாமிகள் திருப்பாட்டாலும் தெளிக. (41)





	 	 [எழுசீரடி யாசிரிய விருத்தம்]





தெருட்பெறு போகம் வீடுகா ரணமாய்ச்

‘சிவமய மாமறைப் பொருளை

இருட்கெட வுரைத்தே மிப்பொருட் கதிக

‘மில்லையிப் பெரருளெலா முமக்கு

மருட்கெடத் தெளிவ தாகென வினைய

‘வழிவழா மாதவர் புறத்தை

அருட்கையால் தடவி யிலிங்கத்துட் புகுந்தா

‘னருள்பழுத் தன்னதே சிகனே.

	 (இ - ள்.) தெருள் பெறு போகம் வீடு காரணமாய் - தெளிவு

பெற்ற போகத்திற்கும் வீட்டிற்கும் காரணமாகி சிவமயமாம் மறைப்

பொருளை - சிவமயமாகிய மறைகளின் பொருளை, இருள் கெட

உரைத்தேம் - அறியாமை நீங்கக்கூறினேம்; இ பொருட்கு அதிகம்

இல்லை - (நாம் கூறிய) இந்தப் பொருளுக்கு மேலான பொருள்

இல்லை; இ பொருள் எல்லாம் உமக்கு மருள்கெட தெளிவது

ஆகென - இப்பொருளனைத்தும் நுமக்கு மயக்கந்தீர விளங்குவதாக

என்று, அருள் பழுத்தன்ன தேசிகன் - அருள் கனிந்தா லொத்த

வடிவத்தையுடைய சிவபெருமானாகிய குரவன், இனைய வழிவழா

மாதவர் புறத்தை - இந்த வழியினின்றும் வழுவாத முனிவர்கள்

முதுகை, அருள் கையால் தடவி இலிங்கத்துள் புகுந்தான் -

அருளாகிய தமது திருக்கரத்தாலே தடவிச் சிவலிங்கத்துட்

புகுந்தருளினான் எ - று.

போகத்திற்கும் வீட்டிற்கும் என விரிக்க. தெளிவது :

பன்மையி லொருமை வந்தது. ஆகென : விகாரம். "அரன்றன்

கரசரணாதி சாங்கம் தருமருள்" என்பதனால், அருளாகிய கை என

உரைக்கப்பட்டது. பகுத்தாலன்ன என்பது தொக்கது. (42)

ஆகச் செய்யுள் - 1193.



* * *





17. மாணிக்கம்விற்ற படலம்



[கலிநிலைத்துறை]



சுகந்த வார்பொழின் மதுரையெம் பிரான்றன துணைத்தாள்

உகந்த வாவறு கண்ணுவ முனிமுத லோதும்

அகந்த வாதபே ரன்பருக் கருமறைப் பொருளைப்

பகர்ந்த வாறிது மாணிக்கம் பகர்ந்தவா பகர்வாம்.





(இ - ள்.) சுகந்தம் வார் பொழில் மதுரை எம்பிரான் -

நறுமண முடைய நெடிய சோலைகள் சூழ்ந்த மதுரைப்பதியில்

எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானாகிய சோமசுந்தரக்கடவுள், தன

துணைத்தாள் உகந்து அவா அறு கண்ணுவ முனி முதல் ஓதும் -

தன்னுடைய இரண்டு திருவடிகளையும் பற்றி (யான் என தென்னும்

இருவகைப்) பற்றும் நீங்கிய கண்ணுவர் முதலாகக் கூறப்படும்,

அகம் தவாத பேர் அன்பருக்கு - உள்ளத்தினீங்காத பெரிய

அன்பினையுடைய முனிவர்களுக்கு, அருமறைப் பொருளைப்

பகர்ந்தவாறு இது - அரிய வேதங்களின் பொருளைக் கூறிய

திருவிளையாடல் இதுவாகும்; மாணிக்கம் பகர்ந்தவா பகர்வாம் -

(இனி அப்பெருமான்) மாணிக்கம் விற்றதிருவிளையாடலைக் கூறுவாம்

எ - று.

சுகந்தம் - நன்மணம். தன : அகரம் ஆறாம் வேற்றுமைப்

பன்மை யுருபு. உகந்து - விரும்பி; ஈண்டு விரும்பிப்பற்றி

யென்னும்பொருட்டு;

"முதல்வன் பாதமே

பற்றாநின் றாரைப் பற்றா பாவமே"

என்னும் தமிழ்மறை சிந்திக்கற்பாலது. ஓதப்படும் அன்பருக்கு என்க.

தவாத என்னும் பெயரெச்சம் அன்பர் என்பதன் பகுதியைக்கொண்டு முடியும். பகர்தல் - விற்றல், கூறுதல். பகர்ந்தவா : ஈறு தொக்கது. (1)





அன்ன நாள்வயின் வீரபாண் டியற்கணங் கனைய

மின்ன னாருளைம் போகமும் விளைநில மனைய

பொன்ன னார்பெறு காளைய ரைங்கணைப் புத்தேள்

என்ன வீறினார் வான்பயிர்க் கெழுகளை யென்ன.



(இ - ள்.) அன்ன நாள் வயின் - அக்காலத்திலே,

வீரபாண்டியற்கு அணங்கு அனைய மின்னனாருள் -

வீரபாண்டியனுக்குத் தெய்வ மகள் போலும் மகளிருள், ஐம்போகமும்

விளை நிலம் அனைய பொன் அனார் - பெறு காளையர் - பெற்ற

புதல்வர்கள், வான் பயிர்க்கு எழு களை என்ன - சிறந்த பயனைத்

தரும் பயிருக்கு மாறாக வளர்கின்ற களைபோல, ஐங்கணைப்

புத்தேள் என்ன வீறினார் - ஐந்து பாணங்களை யுடைய மதவேள்

என்று கூறுமாறு வளர்ந்தனர் எ - று.

மின் அனார் - மின்னை யொத்தவர்; பொன் அனார் -

திருமகளை யொத்தவர்; இரண்டும் கிழத்தியர் என்னும் பெயர்

மாத்திரமாய் நின்றன. மனைவியையும் உளப்படுத்தி ‘மின்னனாருள்’

என்றார். பொன்னனார் காமக் கிழத்திய ரென்பதனைப் பின் ஏழாஞ்

செய்யுளிற் கூறுவதானறிக. ஐம்போகம் - ஐம்புல இன்பங்கள்;

"கண்டுகேட் டுண்டுயிர்த் துற்றறியு மைம்புலனும்

ஒண்டொடி கண்ணே யுள" (திருக்குறள் - 1101)

என முப்பானூல் கூறுவது காண்க. ஐந்து போகம் விளையும் நிலம்

போல் ஐந்து போகமும் விளையும் கிழத்தியர் என நயம் படக்

கூறினார்; நிலத்திற்கு ஐம்போகமாவது ஆண்டொன்றில் ஐந்து முறை

விளையும் விளைவு. பயிருக்கு மாறாக வளர்கின்ற வென விரிக்க.

தருக்கி வளர்ந்தாரென்பார், ‘வீறினார்’ என்றார். புத்தே ளென்ன

அழகிற் சிறந்தும், களையென்ன மாறாகியும் வளர்ந்தா ரென்க. (2)





	 	 	 	 பின்ன ரும்பெறற் குமரனைப் பெறுவது கருதி

	மன்ன னுங்குலத் தேவியுங் கயற்கணி மணாளன்

	தன்னை நோக்டிகயட் டமிசதுர்த் தசிமதி வாரம்

	இன்ன நோன்புநோற் றொழுகுவா ரிறைவனின் னருளால்.

	 			 	 		 (இ - ள்.) பின் - பின்பு. அரும் பெறல் குமரனைப் பெறுவது

கருதி - பெறுதற் கரிய பண்புடைய மகனைப்பெறுவது குறித்து,

மன்னனும் குலத்தேவியும் - அரசனும் அவன் குல மனைவியும்,

கயற்கணி மணாளன் தன்னை நோக்கி - அங்கயற் கண்ணம்மையின்

மணவாளனாகிய சொக்கலிங்கப் பெருமானை நோக்கி, அட்டமி

சதுர்த்தசி மதி வாரம் இன்ன நோன்பு நோற்று ஒழுகுவார் - அட்டமி

நோன்புசதுர்த்தசி நோன்பு சோமவார நோன்பு ஆகிய நோன்புகளை

அனுட்டித்து ஒழுகுவாராயினர்; இறைவன் இன் அருளால் -

இறைவனது இனிய திருவருளால் எ - று.

அரும் பெறற் குமரன் - குரமனைவி வயிற்றுப் பிறந்த

அரசாளு தற்குரியனாகும் பண்புடைய புதல்வன். பெறலரும் என

மாறுக. குலத்தேவி - முறைப்படி மணந்த பட்டத்து மனைவி.

அட்டமி முதலிய வற்றோடு நோன்பு என்பதனைக் கூட்டுக. நோன்பு

நோற்றொழுகு வார் என்றமையால், நெடு நாளாகியும் மனைவி

வயிற்றுப் புதல்வன் பிறந்திலன் என்பது தெளிவாகின்றது. (3)





	 	 	 	 சிறிது நாள்கழிந் தகன்றபின் கங்கையிற் சிறந்த

	மறுவி லாவட மீன்புரை கற்பினாள் வயிற்றிற்

	குறிய வாலவித் தங்குரம் போன்றொரு குமரன்

	நிறையு நீருல கருட்குடை நிழற்றவந் துதித்தான்.

	 	 	 		 (இ - ள்.) சிறிதுநாள் கழிந்து அகன்ற பி - சில நாட்கள்

சென்று நீங்கிய பின், கங்கையில் சிறந்த மறுவுஇலா வடமீன்

புரைகற்பினாள் வயிற்றில் - கங்கையினுஞ் சிறந்த தூய்மையுடைய

குற்றமில்லாத அருந்ததிபோலும் கற்பினையுடைய அத்தேவியின்

வயிற்றிலே, குறிய ஆலம் வித்து அங்குரம் போன்று - சிறிய ஆலம்

வித்தில் தோன்றிய முளைபோல, நிறையும் நீர் உலகு குடை நிழற்ற

ஒரு குமரன் வந்து உதித்தான் - கடல் சூழ்ந்த உலகிற்கு அருளுடன்

கூடிய குடையால் நிழலைச் செய்ய ஒரு புதல்வன் வந்து

தோன்றினான் எ - று.

கங்கை தூய்மைக்கு எடுத்துக் காட்டு;

"வான்யாறன்ன தூய்மையும்"

என்னும் ஆத்திரையன் பேராசிரியனது சூத்திரமும் காண்க. சிறந்த

என்னும் பெயரெச்சமும், புரை என்னும் பெயரெச்ச முதனிலையும்

முறையே கற்பினாள் என்தன் விகுதியையும், பகுதியையும் கொண்டு

முடியும். அங்குரம் போன்று நிழற்றுமாறு உதித்தான் என்க. சிறிய

ஆலம் வித்திற் றோன்றிய முளை பின் பணைத்து வளர்ந்து பெரிய

நிழலைச் செய்வதுபோல் இவ்விளங்குமரன் ஒருவனே பின் உலக

முழுதும் நிழல் செய்வான் என்றார்;

"ஆலம்வித் தனைய தெண்ணி"

என்றார் சிந்தாமணியுடையாரும்; ஆலம் வித்து நிழல் செய்தல்,

"உறக்குந் துணையதே ராலம்வித் தீண்டி

இறப்ப நிழற்பயந் தாங்கு"

என்று பிறராலும் கூறப்பட்டது. நிறையுநீர் - நிறைந்த நீரினை

யுடையது; கடல். குடை நிழல் செய்தலை, "கண்பொர விளங்குநின்

விண் பொருவியன் குடை, வெயின்மறைக் கொண்டன்றோ வன்றே

வருந்திய, குடிமறைப்பதுவே" என்னும் புறப்பாட்டாலறிக. (4)





	 	 	 	 அத்த னிச்சிறு குமரனுக் ககங்களி சிறப்ப

	மெய்த்த நூன்முறை சாதக வினைமுதல் வினையும்

	வைத்த னான்பொலி வெய்துநாள் மன்னவ னூழ்வந்

	தொத்த நாள்வர வேட்டைபுக் குழுவைகோட் பட்டான்.

	 	 	 		 (இ - ள்.) அத்தனிச் சிறுகுமரனுக்கு - அந்த ஒப்பற்ற சிறிய

புதல்வனுக்கு, அகம் களி சிறப்ப - மனமகிழ்ச்சி மிக, மெய்த்த நூல்

முறை - உண்மையையுடைய வேத நூலிற் கூறிய முறைப்படி, சாதக

வினை முதல் வினையும் வைத்து - சாதகன்ம முதலாகப்

பிறசடங்குகளையுஞ் செய்து முடித்து, அன்னான் பொலிவு எய்துநாள்

-அப்புதல்வன் விளக்கமுடன் வளர்ந்து வருங்காலத்தில், மன்னவன் -

வீரபாண்டியன், ஊழ்வந்து ஒத்த நாள் வர - போகூழ் வந்து

பொருந்திய நாள் வந்தமையால் வேட்டை புக்கு உழுவை கோட

பட்டான் - வேட்ட மாடுவான் சென்று புலியினாற் பற்றப்பட்டான்

எ - று.

தனிக் குமரன் - ஒருவனாகிய குமரனுமாம். மன்னவன் வைத்து

எய்து நாள் புக்குக் கோட்பட்டான் என்க. வேட்டையிற் புக்கென

ஏழாம் வேற்றுமை, இது சிறுபான்மை இயல்பாதல் கொள்க. உழுவை

கோட்பட்டான் : மூன்றாம் வேற்றுமையில் தம்மினாகி தொழிற்சொல்

முன்வர வலி யியல்பாயிற்று. (5)





	 	 	 	 வேங்கை வாய்ப்படு மீனவன் விண்விருந் தாக

	வாங்கு நூன்மருங் கிறக்கர மார்பெறிந் தாரந்

	தாங்கு கொங்கைசாந் தழிந்திடத் தடங்கண்முத் திறைப்ப

	ஏங்க மாதர்டொன் னகருளார் யாவரு மிரங்க.

	 	 	 (இ - ள்.) வேங்கை வாய்ப்படும் மீனவன் விண் விருந்து

ஆக - (இங்ஙனம்) புலியின் வாய்ப்பட்ட வீரபாண்டியன்

விண்ணுலகிலுள்ள தேவர்க்கு விருந்தாயினமையால், வாங்கு நூல்

மருங்கு இற கரம் மார்பு எறிந்து - துவளுகின்ற நூல்போலும்

இடையானது முறியுமாறு கையினால் மார்பில் அடித்துக்கொண்டு,

ஆரம் தாங்கு கொங்கை சாந்து அழிந்திட - முத்து மாலையைத்

தாங்கிய கொங்கைகளிற் பூசிய சாந்து அழிய, தடம் கண் முத்து

இறைப்ப - நீண்ட கண்கள் நீர்த்துளி சிந்த, மாதர் ஏங்க - மகளிர்

வருந்தவும், பொன் நகருளார் யாவரும் இரங்க - அழகிய

நகரத்திலுள்ள அனைவரும் கவலவும் எ - று.

உயிர் துறந்து விருந்தாயினா னென்க. ஈண்டு அறஞ்

செய்தமையால் விண் விருந்தாயினான்;

"செல்விருந் தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான்

நல்விருந்து வானத் தவர்க்கு"

என்று தமிழ் மறை கூறுவது காண்க. சாந்தழிந்திடுமாறு கண்

முத்திறைப்ப வென்க. மாதர் எறிந்து இறைப்ப ஏங்கவெனக் கூட்டுக. மாதர் - மனைவியும், காமக்கிழத்தியரும் முதலாயினார். (6)





	 மற்ற வேலைகா மக்கிழத் தியர்பெறு மைந்தர்

அற்ற நோக்கியீ தமையமென் றானைமா வாதி

உற்ற பல்பிற பொருணிதி யொண்கல னோடுங்

கொற்ற மௌலியுங் கவர்ந்தனர் கொண்டுபோய் மறைந்தார்.

(இ - ள்.) அ வேலை - அங்ஙனம் வருந்தும் பொழுது,

காமக்கிழத்தியர் பெறுமைந்தர் - காமக் கிழத்தியர் பெற்ற

பிள்ளைகள், அற்றம் நோக்கி - சோர்வு பார்த்து, ஈது அமையம்

என்று - இதுவே ஏற்ற சமயம் என்று கருதி, ஆனை மா ஆதி -

யானை குதிரை முதலியனவும், உற்ற பிற பல்பொருள் - பொருந்திய

ஏனைப் பல பொருள்களும், நிதி ஒண் கலனோஷடும் கொற்ற

மௌலியும் -திரவியங்களும் ஒள்ளிய அணிகலன்களும் வெற்றியையுடைய முடியுமாகிய இவைகளை, கவர்ந்தனர் கொண்டு

போய் மறைந்தார் - வௌவிக் கொண்டுபோய் மறைந்தார்கள்

எ-று.

மற்று : அசை. ஆதியாக உற்ற பிற பல் பொருளும்

என்னலுமாம். கவர்ந்தனர் : முற்றெச்சம். (7)





	 மன்ன னாணையா றொழுகிய மந்திரக் கிழவர்

மின்னு வேலிளங் குமரனைக் கொண்டுவிண் ணடைந்த

தென்னர் கோமகற் கிறுதியிற் செய்வினை நிரப்பி

அன்ன காதலற் கணிமுடி சூட்டுவா னமைந்தார்.

(இ - ள்.) மன்னன் ஆணை ஆறு ஒழுகிய மந்திரக் கிழவர்

- அரசனது ஆணைவழி நடந்த அமைச்சர்கள், மின்னுவேல் இளங்

குமரனைக் கொண்டு - ஒளிவிடும் வேற்படை ஏந்திய

இளமையையுடைய புதல்வனால், விண் அடைந்த தென்னர்

கோமகற்கு - துறக்கம் புக்க செழியர் தலைவனாகிய

வீரபாண்டியனுக்கு, இறுதியில் செய்வினை நிரப்பி - முடி வீற்

செய்யவேண்டிய ஈமக் கடன்களை நிறைவித்து, அன்ன காதலற்கு

அணிமுடி சூட்டுவான் அமைந்தார் - அந்தப் புதல்வனுக்கு அழகிய

முடிசூட்டத் தொடங்கி எ - று.

மந்திரம் - சூழ்ச்சி; கிழவர் - உரிமையுடையவர். கொண்டு :

மூன்றாவதன் சொல்லுருபு. இறுதியிற் செய்வினை - பிற்கடன்.

சூட்டுவான் : வானீற்று வினையெச்சம். அமைந்தார் : முற்றெச்சம். (8)





	 	 	 	 நாடிப் பொன்னறை திறந்தனர்* நவமணி மகுடந்

	தேடிக் கண்டிலர் நிதிசில கண்டிலர் திகைத்து

வாடிச் சிதைந்தநோ யுழந்திவை+ மாற்றலர் கூட்டுண்

டோடிப் போயின+ வாகுமென் றுணர்ந்திது நினைவார்.

	 	 	 		 (இ - ள்.) நாடிப் பொன் அறை திறந்தனர் -

கருவூலத்தினைத் திறந்து பார்த்தனர்; நவமணி மகுடம் தேடிக்

கண்டிலர் - ஒன்பான் மணிகளும் இழைத்தியற்றிய முடியினைத்

தேடிக் காணா ராயினர் : சில நிதி கண்டிலர் - வேறு சில

பொருள்களையும் காணாதவ ராயினர்; திகைத்து வாடி சிந்தைநோய்

உழந்து - மணங்கி வாட்டமுற்று மனம் வருந்தி, இவை மாற்றலர்

கூட்டுண்டு ஓடிப்போயின ஆகுமென்று உணர்ந்து - இவைகள்

பகைவரால கவர்ந்து கொண்டுபோகப்பட்டனவாகும் என்று அறிந்து,

இது நினைவார் - இதனைக் கருதுவா ராயினர் எ - று.

திறந்து நாடினர் என விகுதி பிரித்துக் கூட்டுக. போயின -

போகப் பட்டன. திறந்தனர், கண்டிலர் என்பவற்றை எச்சமாக்கி

யுரைத்தலுமாம். (9)



* * *



(பா - ம்.) * புகுந்தனர். +உழந்திது. +போயினதாகும்





	 	 	 	 வேறு மாமுடி செய்துமா லென்னினோ விலைமிக்

	கேறு மாமணி யிலையர சிருக்கையின் றின்றேற்

	றேறு நீருல கலையுமென் செய்வதிங் கென்னா

	ஆறு சேர்சடை யாரருள் காண்டுமென் றமைச்சர்.

	 	 	 		 (இ - ள்.) வேறு மாமுடி செய்தும் என்னினோ - வேறு

சிறந்த முடி செய்வோம் என்று கருதினாலோ, விலை மிககு ஏறு

மாமணி இலை - விலைமிகுந்து உணர்ந்த பெரிய மணிகள் இல்லை;

அரசு இருக்கை இன்று - (முடி இல்லையானால்) அரசிருக்கையு

மில்லை; இன்றேல் - அரசில்லையானால், தேறு நீர் உலகு

அலையும் - தெளிந்த கடல் சூழ்ந்த உலகு வருந்தும்; இங்கு

செய்வது என் என்னா - இங்கு நம்மாற் செய்யத் தகுவதுயாது என்று

(கவலையுற்றுப் பின்), ஆறுசேர் சடையார் அருள்காண்டும் என்று -

கங்கையை யணிந்த சடையை யுடைய சொக்கலிங்கப் பெருமானது

திருவருளைக் காண்போமென்று, அமைச்சர் - மந்திரிகள் எ - று.

ஆல் : அசை. முடியில்லையேல் என்பதும், அரசு என்பதும்

அவாய் நிலையால் வருவிக்கப்பட்டன. தேறுநீர் - கடல். என்

செய்வதென்று கவன்று, பின், அருள் காண்டுமென் றெண்ணினா

ரென்க. செய்தும், காண்டும் என்பன தன்மைப் பண்மையெதிர்கால

முற்றுக்கள். (10)





	 	 	 	 	 கரைசெ யாப்பெருங் கவலைசூழ் மனத்தராய்க் கறங்கும்

	முரசு கண்படாக் கடிமனை முற்றநீத் தருமை

	அரசி ளந்தனிக் கொழுந்தினைக் கொண்டுபோ யம்பொன்

	வரைசெய் கோபுர வாயின்முன் வருகுவார் வருமுன்.

	 	 (இ - ள்.) கரை செயாப் பெருங் கவலைசூழ் மனத்தராய் -

எல்லை காண முடியாத பெரிய துன்ப நிறைந்த மனத்தினை

யுடையவராய், கறங்கும் முரசு கண்படாக் கடிமனை முற்றம் நீத்து -

ஒலிக்கும்முரசு துயிலாத காவலையுடைய அரண்மனையில்

முற்றத்தினின்றும் நீங்கி, அருமை அரசு இளந்தளிக் கொழுந்தினை -

பெறுதற்கரிய அரசனின் ஒப்பற்ற இளம்புதல்வனை, கொண்டுபோய் -

கொண்டு சென்று, அம் பொன் வரைசெய் கோபுர வாயில்முன்

வருகுவார் - அழகிய பொன் மலையைக் கோபுரமாகச் செய்து

வைத்தா லொத்த திருக்கோபுர வாயிலின்முன் வருவா ராயினர்;

வருமுன் - அவர் வருவதற்கு முன் எ - று.

அரசு என்னும் பெயருக்கேற்ப இளங்கொழுந்து என நயம்

படக் கூறினார். செய் : உவமச் சொல்லுமாம். என்று மொலிக்கு

மென்பார், ‘கண்படா’ என்றார்;

"முழவுங் கண்டுயி லாதது முன்னவன் கோயில்"

என முன்னரும் கூறினமை காண்க; இதனைக் குணவணி என்ப. (11)





	 	 	 	 எற்ற தும்புகோ வணவுடை யிடம்படப் பிறங்கத்

	துற்ற பல்கதிர் மணிப்பொதி சுவன்மிசைத் தூங்க

	மற்ற டம்புய வரைமிசை வரம்பிலா விலைகள்

	பெற்ற வங்கதம் பரிதியிற் பேர்ந்துபேர்ந் திமைப்ப.



(இ - ள்.) எல் ததும்பு கோவண உடை - ஒளி மிகுந்த

கோவண மாகப் போக்கிய ஆடையானது, இடம்படப் பிறங்க -

விசாலமாக விளங்கவும், துற்ற பல்கதிர் மணிப் பொதி சுவல்மிசைத்

தூங்க - நெருங்கிய பல ஒளியினையுடைய அரதனங்களின் பொதி

பிடரியின் மேல் தூங்கவும், மல் தடம் புயவரை மிசை -

மற்போருக்குரிய பெரிய தோளாகிய மலையின்மேல், வரம்பு இலா

விலைகள் பெற்ற அங்கதம் - அளவிறந்த விலைகள்பெற்ற

வாகுவலயம், பரிதியில் பேர்ந்து போர்ந்து இமைப்ப - சூரியனைப்

போல விட்டுவிட்டு ஒளி வீசவும் எ - று.

துற்ற - நெருங்கிய; துறு : பகுதி; துன்றவுமாம். பொதி -

பொதியப் பட்டது; சுமை. தூங்கல் - தங்குதல், தொங்குதல்.

விலைகள், கள் : குதிப்பொருள் விகுதி. (12)





	 	 மந்தி ரப்புரி நூலது வலம்படப் பிறழ

இந்தி ரத்திரு வில்லென வாரமார் பிலங்கச்

சுந்த ரக்குழை குண்டலந் தோள்புரண் டாடத்

தந்தி ரத்தரு மறைகழி* தாணிலந் தோய.



(இ - ள்.) மந்திரப் புரிநூல் வலம்படப் பிறழ - மந்திரத்தா

லமைந்த பூணூலானது வலப்பாலிற் புரளவும், இந்திரத் திருவில் என

ஆரம் மார்பு இலங்க - அழகிய இந்திர வில்லைப்போல அரதன

மாலை மார்பில் விளங்கவும், சுந்தரம் குழைகுண்டலம் தோள்புரண்டு

ஆட - அழகிய குழையும் குண்டலமும் தோளிற் புரண்டு ஆடவும்,

அருமறை தந்திரத்து கழி தாள் நிலம் தோய - அரிய வேதங்களின்

சூழ்ச்சியினின்றும் நீங்கிய திருவடிகள் நிலத்திற் பொருந்தவும்

எ - று.

புரிநூல் - மூன்று புரியாக வுள்ள நூல். நூலது, அது : பகுதிப்

பொருள் விகுதி. இந்திரவில்லாகிய திருவில் என்க. குழை, குண்டலம்:

சாதி வேற்றுமை; ஒரு பொருள் குறித்தனவுமாம்; குழையைக் காது

என்னின், குழைக் குண்டலம் என ஒற்று மிகுதல் வேண்டுமென்க.

தந்திரம் - தீண்டுதற்குரிய உபாயம். தீண்டப்படாது நீங்கியவென்க.

களியெனப் பாடமோதிக், களிக்கும் என்றுரைப்பாரு முளர். (13)



* * *



(பா - ம்.) * மறைகளி.





	 	 [கலிவிருத்தம்]



பொன்னவிர்ந் திலங்குகோ புரமுன் போதுவார்

முன்னவர் துனிவுகூர் முன்ன நீக்கிய

தென்னவர் குலப்பெருந் தெய்வ மாகிய

மன்னவர் வணிகராய் வந்து தோன்றினார்.

	 	 		 (இ - ள்.) பொன் அவிர்ந்து இலங்கு கோபுரமுன் போதுவார்

முன் - பொன்னாலாக ஒளிவிட்டு விளங்கும் திருக்கோபுர வாயிலின்

முன் வருகின்றவர்களுக்கு எதிரே, அவர் துனிவு கூர் முன்னம்

நீக்கிய - அவர்களின் துன்ப நிறைந்த எண்ணத்தை ஒழிக்கும்

பொருட்டு, தென்னவர் குலப்பெருந் தெய்வமாகிய மன்னவர் -

பாண்டியர்கள் குலத்திற்குப் பெரிய தெய்வமாகிய சுந்தரேசர்,

வணிகராய் வந்து தோன்றினார் - வணிகராக வந்து தோன்றி

யருளினார் எ - று.

கூர் - மிக்க : உரிச்சொல். முன்னம் - குறிப்பு. நீக்கிய :

செய்யிய வென்னும் வாய்பாட்டு வினையெச்சம். (14)





	 	 	 வந்தவ ரெதிர்வரு வாரை மம்மர்கொள்

	சிந்தைய ராய்வரு செய்தி யாதென

	முந்தையில் விளைவெலா முறையிற் கூறினார்க்

	கெந்தையாம் வணிகரீ தியம்பு வாரரோ.

	 	 		 (இ - ள்.) வந்தவர் எதிர் வருவாரை - அங்ஙனம் வந்த

பெருமானார் எதிரில் வரும் அமைச்சர் முதலியோரை (நோக்கி),

மம்மர்கொள் சிந்தையராய் வருசெய்தி யாது என - மயங்கிய

மனத்தினராய் நீவிர் வரும் செய்தி யாதென்று வினவ, முந்தையில்

விளைவு எலாம் முறையில் கூறினார்க்கு - முன் நிகழ்ந்த செய்திக

ளனைத்தையும் முறைப்படி கூறிய அவர்களுக்கு, எந்தையாம்

வணிகர் ஈது இயம்புவார் - எம் தந்தையாகிய வணிகர்

பெருமானார் இதனைக் கூறுவார் எ - று.

முந்தை - முன்பு; இல் : ஏழனுருபு. எந்தையாம் வணிகர் :

ஒருமையிற் பன்மை வந்தது. அரோ : அசை. (15)





	 	 	 	 என்பட ரெய்துகின் றீர்க ளென்வயின்

	ஒன்பது மணிகளு முள்ள வாலாவை

பொன்பதி னாயிரங் கோடி* போனவென்+

	றன்புற மணியெலா மடைவிற் காட்டுவார்.

	 	 (இ - ள்.) என் படர் எய்துகின்றீர்கள் - என்னை துன்ப

முறுகின்றீர்கள், என்வயின் - என்னிடத்தில், ஒன்பது மணிகளும்

உள்ள - ஒன்பதுவகை மணிகளும் உள்ளன; அவை - அம்மணிகள்,

பதினாயிரங் கோடி பொன்போன என்று - பதினாயிரங்கோடி பொன்

விலையேறின என்று, அன்பு உற மணி எலாம் அடைவில் காட்டுவார்

- விருப்பம் பொருந்த அவற்றையெல்லாம் முறையே காட்டத்

தொடங்கி எ - று.

படர் - துன்பம். இனித் துன்பமுற வேண்டா என்பார், ‘என்

பட ரெய்துகின்றீர்கள்’ என்றார். ஆல் : அசை. போன -

விலையேறின, விலையாகப் பொருந்தியன. (16)



* * *



(பா - ம்.) * பதினாயிரகோடி. +போனதென்று.





	 	 	 இருந்தனர் கீழ்த்திசை நோக்கி யிட்டதோர்

	கருந்துகி னடுவுமிந் திராதி காவலர்

	அருந்திசை யெட்டினு மடைவிற் செம்மணி

	பெருந்தண்முத் தாதியெண் மணியும் பெய்தரோ.



(இ - ள்.) கீழ்த்திசை நோக்கி இருந்தனர் - கிழக்குத் திக்கை

நோக்கி இருந்து - இட்டது ஓர் கருந் துகில் நடுவும் - விரித்ததாகிய

ஒரு கரிய கம்பலத்தின் நடுவிலும், இந்திராதி காவலர் அருந்திசை

எட்டினும் - இந்திரன் முதலிய திசைக் காவலரின் அரிய திக்குகள்

எட்டினும். அடைவில் - முறையே, செம்மணி பெருந்தண் முத்தாதி

எண்மணியும் பெய்து - மாணிக்கத்தையும் பெரிய குளிர்ந்த முத்து

முதலிய எடடு மணிகளையும் வைத்து எ - று.

நடுவில் மாணிக்கமும்; கிழக்கு முதலிய எண்டிசையிலும்

முத்து முதலிய எண்வகை மணியும் வைத்தென்ப. இருந்தனர் :

முற்றெச்சம். அரோ : அசை. (17)





	 	 	 இம்மணி வலனுடற் சின்ன மென்னவக்

	கைம்மறி கரந்தவர் கூறக் கற்றநூற்

	செம்மதி யமைச்சரச் செம்மல் யாரவன்

	மெய்ம்மணி யாயதென் விளம்பு கென்னவே.



(இ - ள்.) இம் மணி வலன் உடல்சின்னம் என்ன - இந்த

மணிகள் வலன் என்னும் அவுணனது உடலின் பகுதிகளென்று, அக்

கை மறி கரந்தவர் கூற - கையிலுள்ள மானை ஒளித்து வந்த

அவ்வணிகர் கூற, நூல் கற்ற செம்மதி அமைச்சர் - பல

நூல்களையும் கற்ற நுண்ணிய அறிவினையுடைய அமைச்சர்கள், அச்

செம்மல் யார் - அவ்வலன் என்பான் யாவன், அவன் மெய் மணி

ஆயது என் - அவன் உடல் மணிகள் ஆயினமை எங்ஙனம்,

விளம்புக என்ன - கூறுக வென்று கேட்க எ - று.

உடற் சின்னம் - குருதி முதலிய தாதுக்களும், பல் முதலியவும்

ஆம். அகரச் சுடடு கரந்தவர் என்பதன் விகுதியோடியையும்.

நூலறிவும், இயற்கையாகிய நுண்ணறிவு முடையாரென்பார், ‘கற்ற -

நூற் செம்மதி யமைச்சர்’ என்றார்;



"மதிநுட்பம் நூலோ டுடையார்க்கு."



என்றார் திருவள்ளுவதேவரும். விளம்புக என்பதன் அகரம்

தொக்கது. (18)





	 	 	 மேவரும் வலனெனு மவுணன் மேலைநாள்

	மூவரின் விளங்கிய முக்கண் மூர்த்திசெஞ்

	சேவடி யருச்சனைத் தவத்தின் செய்தியால்

	யாவது வேண்டுமென் றிறைவன் கூறலும்.

	 	 	 		 (இ - ள்.) மேவரும் வலன் எனம் அவுணன் - (பகைவர்)

கிட்டு தற்கரிய வலன் என்னும் அசுரன், மேலை நாள் - முன்னாளில், மூவரின் விளங்கிய முக்கண் மூர்த்தி - மும்மூர்த்திகளினும் சிறந்து

விளங்கும் சிவபெருமானுடைய, செம் சேவடி - செவ்விய

திருவடிகளில், அருச்சனை தவத்தின் செய்தியால் - அருச்சித்தலாகிய

திருத்தொண்டின் செம்மையால், இறைவன் - அப்பெருமான், யாவது

வேண்டும் என்று கூறலும் - நினக்கு யாதுவேண்டு மென்று வினாவிய

வளவில் எ - று.

பகைவர் அணுகுதற்கரிய வென்க. செம்மைப் பண்பு அடுக்கி

வந்தது; ஒன்று செந்நிறததையும், ஒன்று விகார மின்மையையும்

குறிப்பன எனலுமாம் அருச்சனையே தவமென்றார். தவத்தின்,

சாரியை அல்வழிக்கண் வந்தது. யாவது : வகரம் விரித்தல். அவுணன்

தன் செய்தியால் இறைவன் கூறலும் என இயையும். (19)





	 	 	 தாழ்ந்துநின் றியம்பும்யான் சமரில் யாரினும்

	போழ்ந்திற வாவரம் புரிதி யூழ்வினை

	சூழ்ந்திறந் தாலென்மெய் துறந்த மாந்தரும்

	வீழ்ந்திட நவமணி யாதல் வேண்டுமால்.

	 	 	 		 (இ - ள்.) தாழ்ந்து நின்று இயம்பும் - வணங்கி நின்று

கூறுவானாய், யான் சமரில் யாரினும் போழ்ந்து இறவா வரம் புரிதி -

யான் போரின்கண் யாராலும் பிளவுண்டு இறவாத வரத்தையருளுக;

ஊழ் வினை சூழ்ந்து இறந்தால் - (அங்ஙன மன்றி) ஊழ் வினையாற்

சூழப் பட்டு இறப்பேனாயின், என் மெய் - என் உடம்பு, துறந்த

மாந்தரும் வீழ்ந்திட - பற்றுக்களை விடுத்த துறவினரும் விரும்பும்

வண்ணம், நவமணி ஆதல் வேண்டும் - ஒன்பான் மணிகளாக

வேண்டும் எ - று.

இயம்பு மென்பதனை எச்சப்படுத்துக. யாரினும் - எவராலும்;

இன்னுருபு மூன்றன் பொருட்டு. போழ்ந்து - வெட்டுண்டு :

செயப்பாட்டு வினைப் பொருளது, சூழ்ந்து என்பதும் அது. மாதரும்

என்னும் உம்மை உயர்வு சிறப்பு. மணியின் விசேடத்தால் விரும்ப

வென்க. ஆல் : அசை. (20)





	 	 	 	 என்றுவேண் டலும்வர மீச னல்கினான்

	அன்றுபோ யமர்குறித் தமரர் கோனொடு

	சென்றுபோ ராற்றலுந் தேவர் கோனெதிர்

	நின்றுபோ ராற்றல னீங்கிப் போயினான்.

	 	 (இ - ள்.) என்று வரம் வேண்டலும் - என்று வரம் கேட்க.

ஈசன் நல்கினான் - இறைவன் (அங்ஙனமே) அருளினான்; அன்று

அமர் குறித்துப்போய் -அப்பொழுதே போரினைக் குறித்துச் சென்று,

அமரர் கோனொடு சென்று கோர் ஆற்றலும் - தேவேந்திரனொடு

எதிர்த்துப் போர் புரியவும், தேவர்கோன் அவ்விந்திரன், எதிர்நின்று

போர் ஆற்றலன் - நேர்நின்று போர் புரியும் விலயிலனாய், நீங்கிப்

போயினான் - புறங்கொடுத் தேகினான் எ - று.

போய் என முன் வந்தமையின் சென்று என்பதற்கு

எதிர்த்தென உரைக்கப்பட்டது. ஆற்றலன் - செய்ய மாட்டானாய்;

முற்றெச்சம். (21)





	 	 	 தோற்றவா னாடவன் மீண்டு சூழ்ந்தமர்

	ஆற்றினும் வெல்லரி தழிவி லாவரம்

	ஏற்றவ னாதலா லிவனைச் சூழ்ச்சியாற்

	கூற்றினூ ரேற்றுதல் குறிப்பென் றுன்னியே.



(இ - ள்.) தோற்ற வான் நாடவன் - இங்ஙனம் தோல்வியுற்ற

இந்திரன், அழிவு இலா வரம் ஏற்றவன் ஆதலால் - இறவாத வரம்

பெற்றவன் ஆதலால், மீண்டு சூழ்ந்து அமர் ஆற்றினும் வெல் அரிது

- திரும்பவும் வளைந்து போர் செய்தாலும் இவனை வெல்லுதல்

கூடாது; இவனைச் சூழ்ச்சியால் கூற்றின் ஊா ஏற்றுதல் குறிப்பு என்று

உன்னி - இவனை வஞ்சத்தால் கூற்றுகூன் ஊரிற் குடியேற்றுதலே

செயற்பாலது என்று கருதி எ - று.

ஆலோசித்து மீள அமர் புரியினும் என்றுரைத்தலுமாம். வெல் :

முதனிலைத் தொழிற் பெயர். குறிப்பு - கருத்து. (22)





	 	 	 விடங்கலுழ் படைக்கல னின்றி விண்ணவர்

	அடங்கலுந் தழீஇக்கொள வடுத்துத் தானவ

	மடங்கலை வருகௌ நோக்கி வானவக்

	கடங்கலுழ் யானைபோற் கரைந்து கூறுவான்.



(இ - ள்.) விடம் கலுழ் படைக்கலம் இன்றி - நஞ்சு சிந்தும்

படைக்கலம் இல்லாமல் விண்ணவர் அடங்கலும் தழீஇக்கொள -

தேவரனை வரும் சூழ்ந்து வர, கடம் கலுழ் வானவ யானைபோல்

அடுத்து - மதம் பொழியும் தேவயானைபோல் போர்க்களத்தை

யடுத்து, தானவ மடங்கலை நோக்கி வருக எனக் கரைந்து - அசுர

சிங்கத்தை நோக்கி வருக என்று அழைத்து, கூறுவான் -

சொல்லுவான் எ - று.

யானையானது சிங்கத்தை நோக்கி அழைப்பது போல்

இந்திரன் அவுணனை நோக்கி அழைத்தான் என்பது கருத்தாகக் கொள்க. கரைதல் - அழைத்தல். (23)





	 	 	 	 விசையநின் றோள்வலி வென்றி வீக்கமெத்

	திசையினும் பரந்ததச்* சீர்த்தி நொக்கியுள்

	நசையறா மகிழ்ச்சியா னல்கு வேனுனக்

	கிசையவேண் டியவரம் யாது கேளென.

	 	 (இ - ள்.) விசைய - வெற்றியை யுடையோய், நின் தோற்வலி

வென்றி வீக்கம் எத்திசையினும் பரந்தது - உன் தோளின்

வலிமையும் வெற்றிப் பெருக்கமும் எல்லாத் திசைகளிலும் பரவின;

அ சீர்த்தி நோக்கி - அந்தப் புகழ்ச்சியை நோக்கி. உள் நமை அறா

மகிழ்ச்சியால் உனக்கு இசைய நல்குவேன் - உள்ளத்தில் விருப்பம்

நீங்காத மகிழ்ச்சியால் உனக்குப் பொருந்த வரம் அளிப்பேன்;

வேண்டிய வரம் யாது கேள் என - நீ விரும்பிய வரம் யாதோ

அதனைக் கேட்பாய் என்று கூற எ - று.

பரந்தது : பன்மையி லொருமை; தோள் வலியானாய

வென்றியென உரைத்தலுமாம். நோக்கி - மனத்தால் நோக்கி; கருதி.

பொருந்த வேண்டிய வரம் கேள் அதனை நல்குவேன் என

இயைத்தலுமாம். (24)



* * *



(பா - ம்.) * பரந்தவச் சீர்த்தி.





	 	 	 கடிபடு கற்பக நாடு காவலோன்

	நொடியுரை செவித்துளை நுழையத் தானவன்

	நெடியகை புடைத்துட னிமிர்ந்து கார்படும்

	இடியென நகைத்திகழ்ந் தினைய கூறுவான்.



(இ - ள்.) கடிபடு கற்பநாடு காவலோன் நொடி உரை -

மணம் பொருந்திய கற்பகத் தருவையுடைய விண்ணுலகிற்

கிறைவனாகிய இந்திரன் கூறிய உரை, செவித்துளை நுழைய -

செவிகளின் தொளைகளிற் புகுதவும், தானவன் - அவுணன், நெடிய

கை புடைத்து - நீண்ட கைகளை ஒன்றோடொன்று தாக்கி. உடல்

நிமிர்ந்து கார் படும் இடி என நகைத்து இகழ்ந்து - உடல் நிமிர்ந்து

முகிலிற் றோன்றும் இடி போலச் சிரித்து இகழ்ந்து, இனைய

கூறுவான் - இத்தன்மையன கூறுவான் எ - று.

நொடி - கூறிய. நொடியுரை : வினைத்தொகை. இடிபோல்

ஒலி யுண்டாக நகைத்தென்க. (25)





	 	 [அறுசீரடி யாசிரிய விருத்தம்]





நன்றிது மொழிந்தா யாரு நகைக்கநீ யெனைவெந் கண்ட

வென்றியு மதனாற் பெற்ற புகழுநின் வீறு பாடும்

இன்றுநின் போரிற் காணப் பட்டவே யிசைபோ யெங்கும்

நின்றதெ யிதுபோ னின்கை வண்மையு நிற்ப தன்றொ.



(இ - ள்.) யாரும் நகைக்க நன்று இது மொழிந்தாய் -

எவரும் நகையாடுமாறு நல்லதாகிய இந்தமொழியைக் கூறினாய்; நீ

எனை வெந் கண்ட வென்றியும் - நீ என்னைப் புறங்கண்ட

வெற்றியும், அதனால் பெற்ற புகழும் - அவ்வெற்றியால் அடைந்த

கீர்த்தியும், நின் வீறு பாடும் - நினது பெருமிதமும், இன்று நின்

போரில் காணப்பட்டவே - இன்று நீ என்னோடு செய்த போரிற்

காணப்பட்டனவே; இசை போய் எங்கும் நின்றதே - புகழானது

எங்கும் பரந்து சென்று நிலை பெற்றதே; இதுபோல் நின்கை

வண்மையும் நிற்பது அன்றோ - இது போல உனது வள்ளன்மையும்

நிலைபெறுவதல்லவா எ - று.

நன்று இது - நல்லதாகிய இதனை : இகழ்ச்சிக் குறிப்பு.

பகைவர் அயலார், நண்பர் என்னும் யாவரும் நகைக்க வென்க.

புறங்காட்டிய தோல்வி வெந்கண்ட வென்றி யென்றும்,

அதனாலுண்டாய பழி புகழென்றும், சிறுமை வீறுபாடென்றும்,

இகழ்ச்சி தோன்றக் கூறப்பட்டன. காண்ப்பட்டவே, நின்றதே

என்னும் ஏகாரங்கள் இவற்றை நீயும் அறிதியே என்னும்

வினாப்பொருள் தோன்ற நின்றன. இது போல் - இச்செயல் போல்;

இசை நிலை பெற்றது போல் என்றுமாம். (26)





	 	 	 ஈறிலா னளித்த நல்ல வரமெனக் கிருக்க நின்பால்

வேறுநான் பெறுவ துண்டோ வேண்டுவ துனக்கியா

தென்பாற்

கூறுநீ யதனை யின்னே கொடுக்கலே னாகி னின்போற்

பாறுவீழ் களத்திற் றோற்ற பழிப்புகழ் பெறுவ னென்றான்.

	 		 	 		 (இ - ள்.) ஈறு இலான் அளித்த நல்ல வரம் எனக்கு இருக்க

- தனக்கோர் இறுதியில்லாதவனாகிய சிவபெருமான் அருளிய

நல்லவரங்கள் எனக்கிருக்கவும், வேறு நான் நின்பால் பெறுவது

உண்டோ - அவற்றிற்கு வேறாக நான் உன்னிடம் பெறுவது தொன்று

உண்டோ - என்பால் உனக்கு வேண்டுவது யாது - என்னிடம்

நினக்கு வேண்டியது யாது, நீ கூறு - நீ சொல், அதனை இன்னே

கொடுக்கலேனாகில் - அதனை இப்பொழுதே கொடேனாயின்

பாறுவீழ் களத்தில் - பருந்துகள் வீழ்கின்ற இப்போர்க் களத்தில்,

நின்போல் தோற்ற பழிப்புகழ்பெறுவன் என்றான் - நின்னைப்

போன்றே தோல்வியுற்ற பழியாகிய புகழைப் பெறுவேன் என்று

கூறினான் எ - று.

ஈறிலான் என்றமையால் முதலும் நடுவும் இல்லாதவ

னென்பதும் பெறப்படும் ஈ.றுடைய நின்பால் நன்மை யில்லாத

வேறு என அடைகளை எதிர் மறுத்துக்கொள்க. ‘வேண்டுவதுனக்

கியாதென்பாற் கூறுநீ’ என்றது நின்பதவியினும் பெரிய

செல்வங்களை யான் அளித்தற் குரியேன் என்று குறிப்பிட்டவா

றாயிற்று. தோற்றமையா லாகிய பழி எனப் பெயரெச்சம் காரணப்

பொருட்டாயது. பழிப்புகழ் - பழியாகிய புகழ்; பழியையே புகழாகப்

பெற்றுளாய் என்றவாறு. (27)





	 	 மாதண்ட வவுணன் மாற்ற மகபதி கேட்டு வந்து

கோதண்ட மேருக் கோட்டிக் கொடும்புரம்

பொடித்தான்வெள்ளி

வேதண்ட மெய்தி யாங்கோர் வேள்வியான் புரிவ னீயப்*

போதண்டர்க் கூட்ட வாவாய்ப் போதுவாய் வல்லை

யென்றான்.

(இ - ள்.) மாதண்ட அவுணன் மாற்றம் - பெரிய

தண்டினையேந்திய அசுரனது வார்த்தையை, மகபத கேட்டு உவந்து

- இந்திரன் கேட்டு மகிழ்ந்து, கோதண்டம் மேரு கோட்டி - வில்லாக

மேரு மலையை வளைத்து, கொடும்புரம் பொடித்தான் - கொடிய

அவுணர்களின் திரிபுரத்தை நீறாக்கிய சிவபிரானது, வெள்ளி

வேதண்டம் எய்தி - வெள்ளி மலையை அடைந்து, ஆங்கு ஓர்

வேள்வி யான் புரிவன் - அங்கு ஒரு வேள்வியினை யான்

செய்வேன்; அப்போது அண்டர்க்கு ஊட்ட - அப்பொழுது

தேவர்களுக்கு அவியூட்ட, நீ ஆவாய் வல்லை போதுவாய் என்றான்

- நீ வேள்விப்பசுவாகி விரைந்து வருவாயாக என்று கூறினான்

எ - று.

மாற்றம் - மறுமொழி. தான் நினைத்தது கைகூடிற்றென

உவந்தென்க. கோதண்டம் - வில்லின் பொதுமையை உணர்த்துவது.

மேருவாகிய வில்லையெனலுமாம். கேட்டு உவந்து போதுவாய்

என்றான் என முடிக்க. (28)



* * *



(பா - ம்.) * புவனானப்.





	 	 	 அன்றொரு தவத்தோ னென்பு வச்சிர மொன்றே யாக

ஒன்றிய கொடையாற் பெற்ற புகழுடம் பொன்றே

யென்போல்

வென்றியி னாலும் வீயா மெய்யெலா மணிக ளாகப்

பொன்றிய கொடையி னாலும் புகழுடம் பிரண்டுண் டாமே.

	 		 	 		 (இ - ள்.) அன்று ஒரு தவத்தோன் - அக்காலத்திலே ஒரு

தவப் பெரியானாகிய ததீசிமுனிவன், என்பு ஒன்றே வச்சிரம் ஆக -

(பூத உடலின்) முதுகந்தண்டாகிய எலும்பு ஒன்றே வச்சிரப்படை

ஆமாறு, ஒன்றிய கொடையால் பெற்ற புகழ் உடம்பு ஒன்றே -

மனமிசைந்து கொடுத்த கொடையினாற் பெற்ற புகழுடம்பு

ஒன்றேயாகும்; வென்றியினாலும் - (பிறரை வெல்லும்)

வெற்றியினாலும்,வீயா மெய் எலாம் மணிகளாக - பிறரால்

அழியாத உடல் முழுதும் நவமணிகளாகுமாறு, பொன்றிய

கொடையினாலும் - இறத்தலாலாகும் கொடையினாலும், என் போல்

- என்னைப் போல, புகழ் உடம்பு இரண்டு உண்டாமே -

(அம்முனிவனுக்குப்) புகழுடம்பு இரண்டு உள்ளனவோ - எ - று.

ததீசி முனிவன் பெற்றது கொடையாலாகிய புகழொன்றே;

யானோ வென்றியினாலும் கொடையினாலும் இரு வகையான

புகழினை எய்துதற் குரியனானேன்; அவன் பெற்ற கொடைப் புகழ்

ஒன்று தானும் ஓர் என்பை ஒரு படைக்கலமாக ஒருவன் பெற

அளித்தமையாலாயது; என் கொடைப் புகழோ உடம்பின் எல்லா

உறுப்புக்களும் ஒன்பது வகை மணிகளாக எக்காலத்தும் யாவரும்

பெறுமாறு அளிக்கும் கொடையாலாயது; எனத் தன் புகழ்ப்

பேற்றினை வியந்துரைத்தானென்க. ஒன்றிய கொடை - மனம்

பொருந்தியளித்த கொடை. பொன்றிய கொடை -

பொன்றினமையாலாகிய கொடை. உண்டாமே - உள்ளனவோ;

ஏகாரம் எதிர்மறைப் பொருட்டு. (29)





	 	 	 மேவல னல்லை நீயே நட்டவன் மேலை வானோர்

		யாவரு மருந்து மாற்றா லறம்புக ழெனக்கே யாக

		ஆவுரு வாதி யென்றா யன்னதே செய்வே னென்றான்

		ஈவதே பெருமை யன்றி யிரக்கின்ற திழிபே யன்றோ.

	 		 	 		 (இ - ள்.) மேவலன் அல்லை - நீ எனக்குப் பகைவன்

அல்லை; நீயே நட்டவன் - நீயே நண்பன்; மேலை வானோர்

யாவரும் அருந்தும் ஆற்றால் - விண்ணுலகிலுள்ள

தேவர்களனைவரும் உண்ணுமியல்பினால், அறம் புகழ் எனக்கே

ஆக - புண்ணியமும் புகழும் எனக்கு உளவாக, ஆ உரு ஆதி

என்றாய் - ஆனின் உருவாகி வருவாய் என்றாய், அன்னதே

செய்வேன் என்றான் - அங்ஙனமே செய்வேன் என்று கூறினான்,

ஈவதே பெருமை அன்றி - (எஞ்ஞான்றும்) கொடுத்தலே

பெருமையல்லாமல், இரப்பது இழிபே அன்றோ - இரத்தல்

இழிபல்லவா எ - று.

எனக்கு அறமும் புகழும் உண்டாக இங்ஙனங் கூறினமையால்

நீ பகைவனல்லை நண்பனாவாய் என்றானென்க. நீ நண்பனே என

ஏகாரத்தைப் பிரித்துக் கூட்டலுமாம். மேற் செய்யுளில்

நவமணிகளாதலால் எய்தும் கொடைப் புகழைக் கூறி வைத்து, இச்

செய்யுளில் தேவர் யாவரும் அருந்துமாறளிக்கும் கொடையினையும்

அதனாற் புகழேயன்றி அறமும் உளதாதலையும் கூறினானென்க.

யானொருவனே சிறப்பெய்தினேன் என்பான்: 'அறம்புகழ்

எனக்கேயாக'என்றான். ஆதி - ஆவாய்; த் : எழுத்துப்பேறு,

இ: எதிர்கால விகுதி. ஈவதே பெருமையன்றி இரக்கின்றது

பெருமையன்று; அதன் மேலும் அஃது இழபேயாகும்; என

விரித்துரைத்துக் கொள்க. ஈதல் இரத்தல்களின் பெருமை

சிறுமைகளை,

"நல்லா றெனினுங் கொளல்தீது மேலுலகம்

இல்லெனினு மீதலே நன்று" (திருக்குறள்-222)

என்னும் திருக்குறளானும்,

"ஈயென விரத்த லிழிந்தன்று....

கொள்ளெனக் கொடுத்த லுயர்ந்தன்று"

என்னும் புறப்பாட்டாலு மறிக. இது வேற்றுப்பொருள் வைப்பணி.

(30)





	 	 	 	 அதற்கிசைந் தவுணர் வேந்த னமரர்வேந் தனைமுன் போக்கி

		மதர்க்கடுங் குருதிச் செங்கண் மைந்தனுக் கிறைமை யீந்து

		முதற்பெருங் கலையாம் வேத மொழிமர பமைந்த வானாய்ப்

		புதர்க்கடு வேள்விச் சாலைப் புறத்துவந் திறுத்து நின்றான்.

	 		 	 		 (இ - ள்.) அதற்கு இசைந்த அவுணர் வேந்தன் - அங்ஙனம்

பசுவாய் வர உடன்பட்ட அவுணர் தலைவனாகிய வலன், அமரர்

வேந்தனை முன் போக்கி - தேவர்க்கரசனாகிய இந்திரனை முன்னே

அனுப்பி விட்டு, மதர் கடுங் குருதிச் செங்கண் மைந்தனுக்கு இறைமை ஈந்து - மதர்த்த கொடிய உதிரம்போற் சிவந்த கண்களையுடைய

புதல்வனுக்கு அரசுரிமையைத் தந்து, முதல் பெருங் கலையாம்

வேதமொழி மரபு அமைந்த ஆனாய் - கலைகட்கெல்லாம்

முதன்மையாகிய பெரிய மறை நூலிற் கூறிய முறையே இலக்கணமமைந்த பசுவாகி, புதர்க்கு அடுவேள்விச் சாலைப் புறத்து

வந்து இறுத்து நின்றான் - தேவர்கட்கு அவியுணவு ஆக்கும்

வேள்விச் சாலையின்கண் வந்து நிலைபெயராது நின்றான் எ - று.

இசைந்தவென்னும் பெயரெச்சத்து அகரந்தொக்கது. இறைமை

இறையினது தன்மை; இறை - அரசன். மொழி மரபு - மொழிந்த

முறைமை. புதர் - தேவர்; புலவரென்னும் பொருட்டு. (31)





	 	 	 	 வாய்மையான் மாண்ட நின்போல் வள்ளல்யா ரென்று தேவர்

		கோமகன் வியந்து கூறத் தருக்குமேற் கொண்டு மேரு

		நேமியோ டிகலும் விந்த வரையென நிமிர்ந்து வேள்விக்

		காமெனை யூபத் தோடும் யாமினென் றடுத்து நின்றான்.

	 	 (இ - ள்.) வாய்மையால் மாண்ட நின்போல் -

மெய்ம்மொழியால் மாட்சிமைப்பட்ட நின்னைப் போல, வள்ளல் யார்

என்று தேவர் கோமகன் வியந்து கூற - வள்ளன்மையுடையார்

யாவருளர் என்று தேவவேந்திரன் வியந்து கூற, தருக்கு மேற்

கொண்டு - செருக்கினை மேற்கொண்டு, மேருநேமியோடு இகலும்

விந்த வரை என - மேருமலையோடு பகைத்து ஓங்கிய விந்தமலை

போல, நிமிர்ந்து - உயர்ந்து, வேள்விக்கு ஆம் என - வேள்விக்குப்

பயன்படும் என்னை, யூபத்தோடும் யாமின் என்று அடுத்து நின்றான்

-யூபத் தம்பத்தோடுங் கட்டுங்கள் என்று அதனை அடுத்து நின்றான்

எ - று.

நேமி - மலை. யூபம் - வேள்வித்தூண். யாமின் -

பிணியுங்கள்; யா : பகுதி. (32)





	 	 	 யாத்தனர் தருப்பைத் தாம்பா லூர்ணையால் யாத்த சிங்கப்

		போத்தென நின்றான் வாயைப் புதைத்துயிர்ப் படங்க வீட்டி

		மாய்த்தனர் மாய்ந்த வள்ளல் வலனுமந் தார மாரி

		தூர்த்திட விமான மேறித் தொல்விதி யுலகஞ் சேர்ந்தான்.



(இ - ள்.) தருப்பைத் தாம்பால் யாத்தனர் - தருப்பைக்

கயிற்றாற் கட்டி, ஊர்ணையால் யாத்த சிங்கப் போத்தென நின்றான்

வாயைப் புதைத்து - சிலம்பி நூலினாற் கட்டப்பட்ட ஆண் சிங்கம்

போல நின்ற அவன் வாயைப் பொத்தி, உயிர்ப்பு அடங்க வீட்டி

மாய்த்தனர் - மூச்சு அடங்கக் கொன்றனர்; மாய்ந்த வள்ளல்

வலனும் - இறந்த வள்ளலாகிய வலனும், மந்தார மாரி தூர்த்திட -

கற்பக மலர் மழை பொழிய, விமானம் ஏறித் தொல்விதி உலகம்

சேர்ந்தான் - விமானத்திலேறிப் பிரமன் உலகத்தை அடைந்தான்

எ - று.

தானாக வாய்மையால் அடங்கி நின்றமை தோன்ற

'ஊர்ணையால் யாத்த சிங்கப் போத்தென நின்றான்' என்றார்.

ஊர்ணை : மயக்க விதியின்றேனும் வட சொல்லாகலின் அமையும்.

போத்து : ஆண்பால் உணர்த்துஞ் சொல். வீட்டி வீழ்த்தி என்பதன்

மரூஉ. வீட்டி மாய்த்தல் : ஒரு பொருள் குறித்தன. வானோர்

தூர்த்திட என விரித்துரைத்தலுமாம். பிரமன் பிதாமகன் எனப்

படுவனாகலின் 'தொல்விதி' என்றார். (33)





	 	 மணித்தலை மலையின் பக்க மாய்த்தவன் வயிர வேலாற்

பிணித்துயிர் செகுத்த வள்ளற் பெருந்தகை யாவாய்* வேதம்

பணித்திடும் வபையை வாங்கிப் படரெரி சுவைமுன்

பார்க்கக்

குணித்தவா னாடர்க் கூட்டிக் கோதிலா வேள்வி செய்தான்.

(இ - ள்.) மணித்தலை மலையின் பக்கம் மாய்த்தவன் -

மணிகள் பொருந்திய முடிகளையுடைய மலைகளின் சிறகை அரிந்த

இந்திரன், பிணித்து உயிர் செகுத்த வள்ளல் பெருந்தகை ஆவாய் -

தூணிலே கட்டி உயிர் போக்கப்பட்ட வள்ளன்மையும்

பெருந்தகுதியுமுடைய வலனாகிய ஆவினிடத்திருந்து, வயிர வேலால்

வேதம் பணித்திடும் வபையை வாங்கி - வச்சிரப் படையினால்

வேதம் விதித்த வபையினை எடுத்து, படர் எரி சுவை முன் பார்க்க

- படர்ந்த வேள்வித் தீயானது முன்னே சுவை பார்க்க (இட்டு),

குணித்த வானாடர்க்கு ஊட்டி - கருதப்பட்ட தேவர்களுக்கு

உண்பித்து, கோது இலா வேள்வி செய்தான் - குற்றமில்லாத

வேள்வியைச் செய்து முடித்தான் எ - று.

பக்கம் - சிறை; இது வடமொழியில் பக்ஷம் எனப்படும்.

ஆவாய் - ஆவினிடத்து; வாய் : ஏழனுருபு. வபை - நிணம்.

வேலால் வாங்கியெனக் கூட்டுக பார்க்க இட்டு என ஒரு சொல்

வருவிக்க. குணித்த - மதிக்கப்பட்ட. வானாடர்க்கு - தேவரை :

உருபுமயக்கம். (34)





* * *



(பா - ம்.) * பெருந்தகை யாவை.





	 	 	 அத்தகை யாவின் சோரி மாணிக்க மாம்பன் முத்தம்

பித்தைவை டூய மென்பு வச்சிரம் பித்தம் பச்சை

நெய்த்தவெண் ணிணங்கோ மேதந் தசை துகிர் நெடுங்க

ணீலம்

எய்த்தவை புருட ராக மிவைநவ மணியின் றோற்றம்.

	 		 	 		 (இ - ள்.) அத்தகை ஆவின் சோரி மாணிக்கம் ஆம் -

அந்தப் பசுவினது குருதி மாணிக்கமாம்; பம் முத்தம் ஆம் - பற்கள்

முத்தமாம்; பித்தை வைடூயம் ஆம் - மயிர் வயிடூரியமாம்; என்பு

வச்சிரம் ஆம் - எலும்பு வயிரமாம்; பித்தம் பச்சை ஆம் - பித்தம்

மரகதமாம்; நெய்த்த வெள்நிணம் கோமேதம் ஆம் - நெய்ப்

பினையுடைய வெள்ளிய நிணம் கோமேதமாம்; தசை துகிர் ஆம் -

தசை பவளமாம் : நெடுங்கண் நீலம் ஆம் - நீண்ட கண்கள்

நீலமாம்; எய்த்த ஐ புருடராகம் ஆம் - இளைத்தற் கேதுவாகிய

கோழை புருடராகமாம்; இவை நவமணியின் தோற்றம் - இவையே

நவமணிகள் தோன்றிய முறைமையாம் எ - று.

ஆம் என்பதனை முத்தம் முதலியவற்றோடும் கூட்டுக. பச்சை

- மரகதம். எய்த்த - இளைத்தற்குக் காரணமான; ஐ - கபம். (35)





	 	 	 	 இவ்வடி வெடுத்துத் தோன்றி யிருண்முகம் பிளப்பக் காந்தி

		தைவரு மணியொன் பானுஞ் சார்விட நிறங்கள் சாதி

		தெய்வத மொளிமா செள்ளிச்*சோதனை செய்து தேசு

		மெய்வர வணிவோ ரெய்தும் பயனிவை விதியாற் கேண்மின்.

			 		 (இ - ள்.) இ வடிவு எடுத்துத் தோன்றி - இந்த

உருவங்களை யெடுத்துத் தோன்றி, இருள் முகம் பிளப்பக் காந்தி

தைவரும் மணி ஒன்பானும் - இருளின் முகம் பிளக்க ஒளிவீசும்

ஒன்பது மணிகளும், சார்விடம் - பொருந்து மிடங்களும், நிறங்கள் -

(அவற்றின்) நிறங்களும், சாதி - சாதியும், தெய்வதம் - தெய்வமும்,

ஒளி - ஒளியும், சோதனை செய்து மாசு எள்ளி - ஆராய்ந்து

குற்றங்களை நீக்கி (நல்லனவற்றை), தேசு மெய்வர அணிவோர்

எய்தும் பயன் - ஒளி பொருந்த உடலில் அணிகின்றவர் அடையும்

பயனும், இவை விதியால் கேண்மின் - (ஆகிய) இவற்றை

முறைப்படி கேளுங்கள் எ - று.

இருள் கெடுதலை 'இருள் முகம் பிளப்ப' என்றார். முகத்தைப்

பிளக்கவென இரண்டாம் வேற்றுமையாகக் கொள்ளுதலும்

பொருந்தும். தேசுவர மெய் அணிவோர் என மாறுக. (36)



* * *



(பா - ம்.) * மாசெண்ணி.





	 	 [- வேறு]



வாளவிரு மாணிக்கங் கிரேதமுத லுகநான்கும் வழியே

மக்கம்

காளபுரந் தும்புரஞ்சிங் களமிந்நான் கிடைப்படுமக் கமல

ராகம்

ஆளுநிற மொன்பதர விந்தமா துளம்பூவித் தழல்கல் லாரங்

கோளரிய கச்சோத நரந்தநுறும் பலந்தீபங் கோப மென்ன.

(இ - ள்.) வாள் அவிரும் மாணிக்கம் - ஒளி விளங்கும்

மாணிக்கமானது, கிரேதம் முதல் உகம் நான்கும் - கிருதயுக முதல்

நான்கு உகங்களிலும், வழியே - முறையே, மக்கம் காளபுரம் தும்புரம் சிங்களம் இ நான்கு இடைபடும் - மக்கமும் காளபுரமும் தும்புரமும்

சிங்களமும் ஆகிய இந்நான்கு இடங்களிலும் தோன்றும்; அ

கமலராகம் ஆளும் நிறம் - அப் பதுமராகம் ஆளா நின்ற நிறம்,

அரவிந்தம் - தாமரை மலரும், மாதுளம் பூ - மாதுளை மலரும்,

வித்து - மாதுளை விதையும், அழல் - நெருப்பும், கல்லாரம் -

செங்குவளை மலரும், கோள் அரிய கச்சோதம் - குற்றமற்ற

மின்மினிப் பூச்சியும், நரந்த நறும்பலம் - நாரத்தையின் நறியபழமும்.

தீபம் - விளக்கும், கோபம் - இந்திர கோபமும், என்ன ஒன்பது -

என ஒன்பது வகையாம் எ - று.



கிருதயுகத்தில் மக்கத்தினும், திரேதாயுகத்தில் காளபுரத்திலும்,

துவாபர யுகத்தில் தும்புரத்திலும், கலியுகத்தில் சிங்களத்திலும்

தோன்றுமென்க. மாணிக்கத்திற்குப் பதுமராகமென்பது ஒரு பெயர்.

முன் குறிப்பிட்டு வந்த பதிப்பொன்றிலே இது முதற் பல செய்யுட்கள்

பாடம் மாறியும், பல செய்யுட்கள் மிக்கும் உள்ளன. (37)





	 	 	 இந்நிறத்த பொதுவாய மாணிக்க

				 மறையவர்முன் னியனாற் சாதி

			தன்னியல்பாற் சாதரங்கங் குருவிந்தஞ்

				 சௌகந்தி கங்கோ வாங்கம்

			என்னுமிவற் றாற்சிறந்து நான்காகு

				 மிவ்வடைவே யிந்நான் கிற்குஞ்

			சொன்னவொளி பத்திருநான் கிருமூன்று

				 நான்கவையுஞ் சொல்லக் கேண்மின்.

				 	 		 (இ - ள்.) பொதுவாய இநிறத்த மாணிக்கம் - பொதுவாகிய

இவ்வொன்பது நிறங்களையுடைய மாணிக்கம், மறையவர் முன் இயல்

நால் சாதி தன் இயல்பால் - அந்தணர் முதலாகவமைந்த நான்கு

சாதியாகி வழங்கு மாற்றால், சாதரங்கம் குருவிந்தம் சௌகந்திகம்

கோவாங்கம் என்னும் இவற்றால் சிறந்து நான்கு ஆகும் -

சாதாரங்கமும் குருவிந்தமும் சௌகந்திகமும் கோவாங்கமும் என்று

சொல்வப்படும் இப்பெயர்களாற் சிறந்து நான்கு வகைப்படும்; இ

நான்கிற்கும் சொன்ன ஒளி - இந்த நான்கு வகைக்கும் நூலிற் கூறிய

ஒளி, இ அடைவே - இந்த முறையே, பத்து இரு நான்கு இரு மூன்று

நான்கு - பத்தும் எட்டும் ஆறும் நான்கு மாகும்; அவையும்

சொல்லக் கேண்மின் - அவற்றையும் சொல்லக் கேளுங்கள் எ-று.

மேலே மாணிக்கத்தின் பொதுநிறங்களைக் கூறிப் பின் நாற்

சாதிக்கும் உரிய நிறங்களைக் கூறுகின்றார். சாதரங்கம்

பதுமராகமெனவும், குருவிந்தம் இரத்த விந்து எனவும், சௌகந்திகம்

நீலகந்தியெனவும், கோவாங்கம் படிதமெனவும் பெயர்

கூறப்படுதலுமுண்டு;

"பதுமமும் நீலமும் விந்தமும் படிதமும்

விதிமுறை பிழையா விளங்கிய சாதியும்"

என்று சிலப்பதிகாரம் கூறுவது காண்க. சாதுரங்கம், சௌகந்தி,

கோவாங்கு என்றும் சிறிது உருவு திரிந்து காணப்படுகின்றன. தன் :

சாரியை. (38)





	 	 சாதரங்க நிறங்கமலங் கருநெய்த

லிரவியொளி தழல்கச் சோதம்

மாதுளம்போ ததன்வித்துக் கார்விளக்குக்

கோபமென வகுத்த பத்தும்

மேதகைய குருவிந்த நிறங்குன்றி

முயற்குருதி வெள்ள லோத்தம்

போதுபலா சலர் திலகஞ் செவ்வரத்தம்

விதாரமெரி பொன்போ லெட்டு.

(இ - ள்.) சாதரங்க நிறம் - சாதரங்கத்தின் நிறம், கமலம் -

தாமரை மலரும், கரு நெய்தல் - கருநெய்தல் மலரும், இரவி ஒளி -

சூரியனொளியும். தழல் - நெருப்பும், கச்சோதம் - மின்மினியும்,

மாதுளம் போது - மாதுள மலரும், அதன் வித்து - மாதுள வித்தும்,

கார் - முகிலும், விளக்கு - தீபமும், கோபம் - இந்திர கோபமும்,

என வகுத்த பத்தும் - எனப் பாகுபாடு செய்த பத்துமாகும்;

மேதகைய குருவிந்த நிறம் - சிறந்த தன்மையையுடைய குரு

விந்தத்தின் நிறம், குன்றி - குன்றி மணியும், முயற் குருதி -

முயலிரத்தமும் வெள்ள லோத்தம் போது - வெள்ள லோத்த

மலரும், பலாசு அலர் - முண் முருக்க மலரும், திலகம் - மஞ்சாடி

மலரும், செவ்வரத்தம் - செவ்வரத்த மலரும்; விதாரம் - முள்ளிலவ மலரும், எரி பொன் போல் - விளங்கும் பொன்னும் ஆகிய

இவைகளைப் போல, எட்டு - எட்டு வகையாகும் எ - று.

"தாமரை கழுநீர் சாதகப் புட்கண்

கோப மின்மினி கொடுங்கதிர் விளக்கு

மாதுளைப் பூவிதை வன்னியீ ரைந்தும்

ஓதுசா துரங்க வொளியா கும்மே"



என்னும் பழைய நூற்பாவிலும்,

"சாதகப் புட்கண் டாமரை கழுநீர்

கோப மின்மினி கொடுங்கதிர் விளக்கு

வன்னி மாதுளம் பூவிதை யென்னப்

பன்னு சாதுரங்க வொளிக்குணம் பத்தும்"



என்னும் கல்லாட அகவற் பகுதியினும் சாதுரங்க நிறத்துள் கார்

கூறப்படாது சாதகப் புள்ளின்கண் கூறப்பட்டிருத்தலும்;

"திலக முலோத்திரஞ் செம்பருத் திப்பூக்

கவிர்மலர் குன்றி முயலுதி ரம்மே

சிந்துரங் குக்கிற் கண்ணென வெட்டும்

எண்ணிய குருவிந்த மன்னிய நிறமே"

என்னும் நூற்பாவிலே, குருவிந்த நிறத்துள் செவ்வரத்தம், விதாரம்

பொன் என்பன வின்றிச், செம்பருத்திப்பூ, சிந்துரம், குக்கிற்கண்

என்பனவும்,

"செம்பஞ் சரத்தந் திலக முலோத்திரம்

முயலின் சோரி சிந்துரங் குன்றி

கவிரல ரென்னக் கவர்நிற மெட்டும்"

என்னும் கல்லாடப் பகுதியிலே விதாரமும் பொன்னும் இன்றிச், செம்

பஞ்சு, சிந்துரம் என்பனவும் கூறப்பட்டிருத்தலும் அறியற்பாலன. (39)





	 	 	 	 களிதருசௌ கந்திகத்தி னிறமிலவம்

போதுகுயிற் கண்ண சோகந்

தளிரவிர்பொன் செம்பஞ்சி யைவண்ண

மெனவாறு தகுகோ வாங்க

ஒளிகுரவு குசும்பைமலர் செங்கல்கொவ்

வைக்கனியென் றொருநான் கந்த

மிளிர்பதும ராகத்தைப் பொதுமையினாற்

சோதிக்க வேண்டு மெல்லை.





(இ - ள்.) களிதரு சௌகந்திகத்தின் நிறம் களிப்பைத்

தருகின்ற சௌகந்திகத்தின் நிறம், இலவம்போது குயிற்கண்

அசோகந் தளிர் அவிர் பொன் செம்பஞ்சி ஐவண்ணம் என ஆறு -

இலவ மலரும் குயிலின் கண்ணும் அசோகந்தளிரும் விளங்கும்

பொன்னும் செம்பஞ்சியும் மரு தோன்றியும் என ஆறு வகையாகும்;

தகு கோவாங்க ஒளி - தக்க கோவாங்கத்தின் ஒளி, குரவு குசும்பை

மலர் செங்கல் கொவ்வைக் கனி் என்று ஒரு நான்கு - குரா மலரும்

குசும்பை மலரும் செங்கல்லும் கொவ்வைக் கனியும் என்று ஒரு

நான்கு வகையாகும்; அந்த மிளிர் பது மராகத்தைப் பொதுமையினால் சோதிக்க வேண்டும் எல்லை - அந்த விளக்கமுள்ள மாணிக்கத்தைப்

பொதுவாக ஆராய வேண்டுமிடத்து எ - று.

ஐவண்ணம் - மருதோன்றி.



"கோகிலக்கண் செம்பஞ்சு கொய்ம்மலர்ப் பலாசம்

அசோகப் பல்லவம் அணிமலர்க் குவளை

இலவத் தலர்க ளென்றாறு குணமும்

சௌகந் திக்குச் சாற்றிய நிறனே"





என்னும் நூற்பாவில், சௌகந்திகத்தின் நிறத்துள் பொன், ஐவண்ணம்

என்பனவின்றிப், பலாசம், குவளை என்பனவும்,

"அசோகப் பல்லவம் அலரிசெம் பஞ்சு

கோகிலக் கண்ணீ ளிலவலர் செம்பெனத்

தருசௌ கந்தி தன்னிற மாறும்"



என்னும் கல்லாடத்தில் பொன், ஐவண்ணம் என்பன வின்றிச் செம்பு,

அலரி என்பனவும் கூறப்பட்டிருத்தலும்;

"கோவைநற் செங்கல் குராமலர் மஞ்சளெனக்

குங்கும மஞ்சிற் கோவாங்கு நிறமும்"

என்னும் கல்லாடத்தில், குசும்பை மலரின்றி மஞ்சள் கூறிக் குங்குமம்

ஒன்று மிகுதியாகக் கூறப்பட்டிருத்தலும் அறியற்பாலன. (40)





	 	 	 திண்ணியதாய் மேல்கீழ்சூழ் பக்கமுற

				 வொளிவிடுதல் செய்தாற் செவ்வே

			அண்ணியவுத் தமமுதன்மூன் றாமென்பர்

				 சாதரங்க மணிவோர் விச்சை

			புண்ணியவான் கன்னியறு சுவையன்ன

				 முதலான புனித தானம்

			பண்ணியதும் பரிமேத யாகமுதன்

				 மகம்புரிந்த பயனுஞ் சேர்வர்.

	 			 	 		 (இ - ள்.) திண்ணியது ஆய் மேல் கீழ் சூழ் பக்கம் உற ஒளி

விடுதல் செய்தால் - திட்பமுடையதாய் மேலும் கீழும் சுற்றுப்

பக்கமுமாகிய இவற்றில் ஒளி வீசினால், செவ்வே - முறையே,

அண்ணிய உத்தமம் முதல் மூன்று ஆம் - பொருந்திய உத்தமம்

முதலிய மூன்று வகைப்படும், என்பர் - என்று கூறுவர்; சாதரங்கம்

அணிவோர் - சாதரங்கத்தினை அணிகின்றவர்கள், விச்சை புண்ணிய

ஆன் கன்னி அறுசுவை அன்னம் முதலான புனித தானம்

பண்ணியதும் - கல்வியும் அறவடிவாகிய பசுவும் கன்னியும்

அறுசுவையமைந்த உண்டியும் முதலான தூய தானஞ் செய்த

பயனையும், பரிமேத யாகம் முதல மகம் புரிந்த பயனும் - பரி

வேள்வி முதலிய பல வேள்விகளைப் புரிந்த பயனையும், சேர்வர் -

அடைவர் எ - று.

மேலே ஒளி விடில் உத்தமம், கீழே ஒளி விடில் அதமம்,

பக்கத்தில் ஒளி விடில் மத்திமம் என்க. பண்ணியது - பண்ணிய

பயன். (41)





	 	 	 	 குருவிந்தந் தரிப்பவர்பார் முழுதுமொரு

				 குடைநிழலிற் குளிப்ப வாண்டு

			திருவிந்தை யுடனிருப்பர் சௌகந்தி

				 கந்தரிப்போர் செல்வங் கீர்த்தி

			மருவிந்தப் பயனடைவர் கோவாங்கந்

				 தரிப்போர்தம் மனையியற் பாலும்

			பெருவிந்த மெனச்சாலி முதற்பண்ட

				 முடன்செல்வப் பெருக்கு முண்டாம்.

	 	 (இ - ள்.) குருவிந்தம் தரிப்பவர் பார் முழுதும் ஒரு குடை

நிழலில் குளிப்ப ஆண்டு - குரு விந்தத்தினை அணிகின்றவர்

நிலவுலக முற்றும் தமது ஒரு குடை நிழலின் கீழ்த் தங்க அரசாண்டு,

திருவிந்தை உடன் இருப்பர் - திருமகளோடும் வீரமகளோடுங்

கூடியிருப்பர்; சௌகந்திகம் தரிப்போர் - சௌகந்திகத்தினை

அணிவோர், செல்வம் கீர்த்தி மருவு இந்தப் பயன் அடைவர் -

செல்வமும் புகழுமாகிய பொருந்திய இந்தப் பயன்களை யடைவார்;

கோவாங்கம் தரிப்போர் தம் மனையில் - கோவாங்கத்தினை

அணிவோரின் வீட்டில், பாலும் பெரு விந்தம் என சாலி முதல்

பண்டமுடன் செல்வப் பெருக்கும் உண்டாம் - பாலும் பெரிய விந்த

மலையைப் போல நெல் முதலிய பல பண்டங்களின் குவைகளோடு

செல்வப் பெருக்கமும் உண்டாகும் எ - று.

நிழலின் கீழிருத்தலை 'நிழலிற் குளிப்ப' என்றார். திருவுடனும்

விந்தையுடனும் என்க. (42)





	 	 	 எள்ளியிடு குற்றமெலா மிகந் துகுண

				 னேற்றொளிவிட் டிருள்கால் சீத்துத்

			தள்ளியவிச் செம்பதும ராகமது

				 புனைதக்கோர் தம்பா லேனைத்

			தெள்ளியமுத் துள்ளிட்ட பன்மணியும்

				 வந்தோங்குஞ் செய்யா ளோடும்

			ஒள்ளியநற் செல்வமதற் கொப்பநெடும்

				 பாற்கடலி னோங்கு மானே.



(இ - ள்.) எள்ளியிடு குற்றம் எலாம் இகந்து - விலக்கப

்பட்ட குற்றங்களெல்லாவற்றினின்றும் நீங்கி, குணன் ஏற்று ஒளிவிட்டு

இருள் கால் சீத்துத் தள்ளிய - சிறந்த குணங்களைத் தன்னகத்தே

கொண்டு ஒளி வீசி இருளைப் பற்றறக் கெடுத்துப் போக்கிய, இ

செம்பதும ராகமது புனை தக்கோர் தம்பால் - இந்தச் சிவந்த

பதுமராக மணியை அணிகின்ற தக்கோரிடத்து, ஏனை தெள்ளிய

முத்து உள்ளிட்ட பல் மணியும் வந்து ஓங்கும் - மற்றைச் சிறந்த

முத்து முதலிய பல மணிகளும் வந்து பெருகும்; அதற்கு ஒப்ப -

அதற்குப் பொருந்த, செய்யாளோடும் ஒள்ளிய நல் செல்வம்

-திருமகளோடும் புகழைத் தருவதாகிய நல்ல செல்வமும், நெடும்

பாற்கடலின் ஓங்கும் - நெடிய பாற்கடலைப் போல வளரும் எ - று.

கால் சீத்து - அடியுடன் கெடுத்து; ஒரு சொல்லுமாம். பதும

ராகமது; அது : பகுதிப் பொருள் விகுதி. தம் : சாரியை. ஆல், ஓ :

அசைகள். மாணிக்கத்தின் குற்றம் பதினாறு எனவும், குணம்

பன்னிரண்டு எனவும் கூறப்படும் : அதனை,

"மாணிக் கத்தியல் வகுக்குங் காலைச்

சமனொளி சூழ்ந்த விருநான் கிடமும்

நால்வகை வருணமு நவின்றவிப் பெயரும்

பன்னிரு குணமும் பதினறு குற்றமும்

இருபத் தெண்வகை யிலங்கிய நிறமும்

மருவிய விலையும் பத்தி பாய்தலும்

இவையென மொழிப வியல்புணர்ந் தோரே"



என்னும் பழைய நூற்பாவால் அறிக. (43)





	 பிறநிறச் சார்பு புள்ளி புள்ளடி பிறங்கு கீற்று

		மறுவரு* தராச மென்ன வகுத்தவைங் குற்றந் தள்ளி

		அறைதரு பண்பு சான்ற வரதன மணியும் வேந்தன்

		செறுநர்வா ளூற்ற மின்றிச் செருமகட் கன்ப னாவான்.



(இ - ள்.) பிறநிறச் சார்பு - (அவ்வவற்றிற்குரிய நிறமொழிந்த)

வேறு நிறம் பொருந்தலும், புள்ளி - விந்துவும், புள் அடி - காக

பாதமும், பிறங்கு கீற்று - விளங்குகின்ற தாரையும், மறு வரு தராசம்

- குற்றம் பொருந்திய ஒளி சலித்தலும், என்ன வகுத்த ஐங்குற்றம்

தள்ளி - என்று பாகுபாடு செய்த ஐந்து குற்றங்களையும் ஒழித்து,

அறைதரு பண்பு சான்ற அரதனம் அணியும் வேந்தன் - (அவ்வவற்றிற்குக்) கூறிய குணம் நிறைந்த மணிகளை அணிகின்ற

மன்னன், செறுநர்வாள் ஊற்றம் இன்றி - பகைவரது வாளினால்

இடையூறில்லாமல், செருமகட்கு அன்பன் ஆவான் - வீரமகளுக்குத்

தோழனாவான் எ - று.

சரை மலம், கீற்று, சம்படி, பிளத்தல், துளை, கரு, விந்து, காக

பாதகம், மிருத்து, கோடியில்லன, கோடி முரிந்தன, தாரை மழுங்கல்,

கருகல், வெள்ளை, கல், மணல், பரிவு, தார், சாயையிறுகுதல்,

கருப்பத் துளை, கல்லிடை முடங்கல், திருக்கு என்பன வாதியாகக்

குற்றங்கள் பலவாகும்; அவற்றுள், ஐந்து குற்றங்களைப் பொது

வகையால் ஈண்டெடுத்துக் கூறினார். புள்ளடி - காகபாதம்; புள் -

காக்கை. ஊற்றம் - ஊறு; அம் : பகுதிப்பொருள் விகுதி. (44)



* * *



(பா - ம்.) * மறுவுறு.





	 	 குறுநிலக் கிழவ னேனு மவன்பெருங் குடைக்கீழ்த் தங்கி

மறுகுநீர் ஞால மெல்லாம் வாழுமற் றவனைப் பாம்பு

தெறுவிலங் கலகை பூதஞ் சிறுதெய்வம் வறுமை நொய்தீக்

கறுவுகொள் கூற்றச் சீற்றங் கலங்கிட வாதி யாவாம்.

(இ - ள்.) குறுநிலக் கிழவனேனும் - (இம்மணிகளை

யணிபவன்) குறுநில மன்னாயினும், அவன் பெருங் குடைக்கீழ் -

அவனது பெரிய குடை நிழலின் கீழ், மறுகு நீர் ஞாலம் எல்லாம்

தங்கி வாழும் - கடல் சூழ்ந்த உலகமனைத்தும் பொருந்தி வாழும்;

பாம்பு தெறு விலங்கு அலகை பூதம் சிறு தெய்வம் வறுமை நோய் தீ

- பாம்பும் கொல்லும் விலங்குகளும் பேயும் பூதமும் சிறு

தெய்வங்களும் மிடியும் நோயும் நெருப்பும், கறுவுகொள் கூற்றச்

சீற்றம் - கறுவுதலைக் கொண்ட கூற்றின் சினமும், கலங்கிட

அவனை வாதியா - கலக்கமடையும்படி அவனைத் துன்புறுத்த

மாட்டா எ - று.

மறுகுதல் - சுழலுதல், மறுகு நீர் - கடல்; ஆகுபெயர். தெறு

விலங்கு - கொலைத் தொழிலையுடைய விலங்கு; சிங்கம் புலி

முதலியன. மற்று, ஆம் என்பன அசைகள். (45)





	 	 	 	 முன்னவ ரென்ப கற்றோர் வச்சிர முந்நீர் முத்தம்

		மன்னவ ரென்ப துப்பு மாணிக்கம் வணிக ரென்ப

		மின்னவிர் புருட ராகம் வயிடூயம் வெயிற்கோ மேதம்

		பின்னவ ரென்ப நீல மரகதம் பெற்ற சாதி.

	 		 	 		 (இ - ள்.) கற்றோர் - கற்று வல்லோர், பெற்ற சாதி -

பொருந்திய சாதி வகையால், வச்சிரம் முந்நீர் முத்தம் முன்னவர்

என்ப - வயிரத்தையும் கடலிற்றோன்றிய முத்தையும் அந்தணர்

என்று கூறுவர்; துப்பு மாணிக்கம் மன்னவர் என்ப - பவளத்தையும்

மாணிக்கத்தையும் அரசரென்று கூறுவர்; மின் அவிர் புருடராகம்

வயிடூயம் வெயில் கோமேதம் வணிகர் என்ப - மின் போல

விளங்கும் புருட ராகத்தையும் வயிடூரியத்தையும் ஒளி பொருந்திய

கோமேதகத்தையும் வணிகர் என்று கூறுவர்; நீலம் மரகதம்

பின்னவர் என்ப - நீலத்தையும் மரகதத்தையும் சூத்திரரென்று

கூறுவர் எ-று.

பொருந்திய சாதி வகையால் என விரித்துத் தனித்தனி கூட்டுக.

வெண்மை முதலிய நிறம்பற்றி வயிரம் முதலியவற்றை அந்தணர்

முதலிய சாதியுட்படுத்துக் கூறுவது புனைந்துரை வகையாயதொரு

வழக்கு. (46)





	 	 	 	 பார்த்திவர் மதிக்கு முத்தம் பளிங்கன்றிப் பச்சை தானுஞ்

		சாத்திகந் துகிர்மா ணிக்கங் கோமேதந் தாமே யன்றி

		மாத்திகழ் புருட ராகம் வயிடூயம் வயிரந் தாமும்

		ஏத்திரா சதமா நீலந் தாமத மென்ப ராய்ந்தோர்.

	 		 	 		 (இ - ள்.) ஆய்ந்தோர் - நூல்களை ஆராய்ந்தோர்,

பார்த்திவர் மதிக்கும் முத்தம் - அரசர்கள் மதிக்கின்ற முத்தும்,

பளிங்கு - பளிங்கும், அன்றி - இவையல்லாமல், பச்சை தானும் -

மரகதமும், சாத்திகம் - சாத்துவிக குணமுடையனவாம், துகிர்

மாணிக்கம் கோமேதம் - பவளமும் மாணிக்கமும் கோமேதமும்,

அன்றி இவையல்லாமல், மாதிகழ் புருடராகம் வயிடூயம் வயிரம்

தாமும் - பெருமை விளங்கும் புருடராகமும் வயிடூரியமும் வயிரமும்,

ஏத்து இராசதம் ஆம் - பலரும் போற்றும் இராசத குணம்

உடையனவாம், நீலம் - நீலமானது, தாமதம் - தாமத குணம்

உடையதாம், என்பர் என்று கூறுவர் எ - று.

நவமணிகளின் வேறாய பளிங்கும் இதிற் கூறப்பட்டது.

சாத்திகம் சாத்விகம் என்பதன் திரிபு, சாத்துவிகம் முதலிய குணவகை சிறிது வேறுபடக்கூறுவாருமுளர். தான், தாம், ஏ என்பன அசைகள்.

(47)





	 	 இனையவை யளந்து கண்டு மதிக்குநா ளெழுமான் பொற்றேர்

முனைவனாண் முதலா வேழின் முறையினாற் பதும ராகங்

கனைகதிர் முத்தந் துப்புக் காருடம் புருட ராகம்

புனையொளி வயிர நீல மென்மனார் புலமை சான்றோர்.

(இ - ள்.) இனையவை அளந்து கண்டு மதிக்கும் நாள் -

இம்மணிகளை ஆராய்ந்து பார்த்து மதிப்பிடும் நாட்கள், எழுமான்

பொன் தேர் முனைவன் நாள் முதலா - ஏழு குதிரைகளைப் பூட்டிய

பொன்னாலாகிய தேரினையுடைய சூரியனுக்குரிய ஞாயிற்றுக்கிழமை

முதலாக, ஏழின் முறையினால் - ஏழு கிழமைகளின் முறையே,

பதுமராகம் கனைகதிர் முத்தம் துப்பு காருடம் புருடராகம் -

பதுமராகமும் செறிந்த ஒளியினையுடைய முத்தும் பவளமும்

பச்சையும் புருடராகமும், புனை ஒளி வயிரம் நீலம் - அழகிய

ஒளியினையுடையய வயிரமும் நீலமும் (என்பவற்றிற்குரியன),

என்மனார் புலமை சான்றோர் - என்று கூறுவர் அறிவின் மிக்க

பெரியோர் எ - று.

நாள் முறையினால் உரியனவென விரித்து முடிக்க. காருடம் -

பச்சை. (48)





	 	 	 	 வெய்யவன் கிழமை தானே மேதக மணிக்கு மாகும்

		மையறு திங்க டானே வயிடூய மணிக்கு மாகும்

		ஐயற விவையொன் பானு மாய்பவ ரகம்பு றம்பு

		துய்யரா யறவோ ராய்மு சொன்னநா ளடைவே யாய்வர்.

	 		 		 		 (இ - ள்.) வெய்யவன் கிழமை தானே - ஞாயிற்றுக்

கிழமையே, மேதக மணிக்கும் ஆகும் - கோமே தக மணிக்கும்

உரியதாகும்; மை அறு திங்கள் தானே - குற்றமற்ற திங்கட்

கிழமையே, வயிடூய மணிக்கும் ஆகும் - வயிடூரிய மணிக்கும்

உரியதாகும்; இவை ஒன்பானும் ஐயம் அற ஆய்பவர் - இவை

ஒன்பது மணிகளையும் ஐயுறவு நீங்க ஆராய்பவர். அகம் புறம்பு துய்யராய் - உள்ளும் புறமும் தூய்மையுடையவராய். அறவோராய் -

அறநெறியிற் செல்பவராய், முன் சொன்ன நாள் அடைவே ஆய்வர்

- முன் கூறிய கிழமைகளில் முறையே ஆராயக் கடவர் எ - று.

பதுமராகத்திற்குக் கூறிய ஞாயிற்றுக் கிழமையே

கோமேதகத்திற்கும், முத்திற்குக் கூறிய திங்கட்கிழமையே

வயிடூரியத்திற்கும் ஆகுமென்றார். கோமேதகம் என்பது

முதற்குறையாய் நின்றது. ஐயமற என்பது ஐயற எனத் தொகுத்தல்

விகாரமாயிற்று. அகமும் புறம்பும் என விரிக்க. ஆய்வர் -

ஆயக்கடவரென்க. (49)





	 	 அல்லியம் பதுமஞ் சாதி யரத்தவா யாம்பல் கோடல்

வல்லிசேர் மௌவற் போது நூற்றிதழ் மரைகா லேயம்*

மெல்லிதழ்க் கழுநீர் பேழ்வாய் வெள்ளைமந் தார மின்ன

சொல்லிய முறையால் வண்டு சூழத்தன் முடிமேற் சூடி.

(இ - ள்.) அல்லி அம் பதுமம் - அகவிதழையுடைய

அழகிய செந் தாமரை மலரும், சாதி - சிறுசண்பக மலரும்,

அரத்தவாய் ஆம்பல் - சிவந்த வாயையுடைய ஆம்பன் மலரும்,

கோடல் - செங்காந்தண் மலரும், வல்லிசேர் மௌவல்போது -

கொடியாய்ப் படர்ந்த மல்லிகையின் மலரும், நூறு இதழ்மரை -

நூறு இதழ்களையுடைய வெண்டாமரை மலரும், காலேயம்

- மரமஞ்சள் மலரும், மெல் இதழ் கழுநீர் - மெல்லிய

இதழையுடைய நெய்தல் மலரும், பேழ்வாய் வெள்ளை மந்தாரம் -

பிளந்த வாயையுடைய வெள்ளை மந்தார மலரும், இன்ன - ஆகிய

இம்மலர்களை, சொல்லிய முறையால் வண்டு சூழத் தம் முடி மேல்

சூடி - முன்னர்க் கூறிய முறையினால் வண்டுகள் சூழத் தமது

முடியிற் சூடி எ - று.

அல்லி - அகவிதழ். மரை : முதற்குறை. முன்னே பதுமராகம்

முதலியவற்றைக் கூறிய முறையே அவற்றுக்கு உரியவாகக் கொண்டு

சூடி என்க. (50)



* * *



(பா - ம்.) * மரைகள் வாய.





	 	 	 	 தலத்தினைச் சுத்தி செய்து தவிசினை யிட்டுத் தூய

		நலத்துகில் விரித்துத் தெய்வ மாணிக்க நடுவே வைத்துக்

		குலத்தமுத் தாதி யெட்டுங் குணதிசை முதலெண் டிக்கும்

		வலப்பட முறையே பானு மண்டல மாக வைத்து.

	 		 	 		 (இ - ள்.) தலத்தினைச் சுத்தி செய்து - நிலத்தைத் தூய்மை

செய்து தவிசினை இட்டு - ஆதனத்தை இட்டு, தூயநலம் துகில்

விரித்து - அதன் மேல் வெள்ளிய நன்மையாகிய ஆடையை விரித்து,

தெய்வ மாணிக்கம் நடுவே வைத்து - தெய்வத் தன்மை பொருந்திய

மாணிக்கத்தை இடையில் வைத்து, குலத்த முத்து ஆதி எட்டும் -

சிறந்த முத்து முதலிய மணிகள் எட்டினையும், குணதிசை முதல் எண்

திக்கும் முறையே வலப்பட - கிழக்குத் திக்கு முதல் எட்டுத்

திக்குகளிலும் முறையே வலமாக, பானு மண்டலமாக வைத்து - பரிதி

மண்டலம் போல வைத்து எ - று.

நலத்துகில் - நன்மையாகிய துகில் : பண்புத் தொகை. குலத்த

- சிறப்பினையுடைய : குறிப்புப் பெயரெச்சம். மண்டலமாக வலப்பட

வைத்து என்க. வலம்பட என்பது வலித்தலாயிற்று. வட்டமாக

வென்பார்'பானு மண்டலமாக' என்றார். சூரிய மண்டிலம் சிவந்த

கதிருடன் ஏனைக் கதிர்களையும் உடையதாதலும் கொள்க. (51)





	 	 	 	 அன்புறு பதும ராக மாதியா மரத னங்கள்

		ஒன்பதுங் கதிரோ னாதி யொன்பது கோளு மேற்றி

		முன்புரை கமலப் போது முதலொன்பான் மலருஞ் சாத்தி

		இன்புற நினைந்து பூசை யியன்முறை வழாது செய்தல்.

	 		 	 		 (இ - ள்.) அன்பு உறு பதுமராகம் ஆதியாம் அராதனங்கள்

ஒன்பதும் - விருப்பமிக்க பதுமராகம் முதலாகிய ஒன்பதும்

மணிகளின் மேலும், கதிரோன் ஆதி ஒன்பது கோளும் ஏற்றி - ஞாயிறு முதலிய ஒன்பது கோட்களையுந் தாபித்து, முன்பு உரை

கமலப்போது முதல் ஒன்பான் மலரும் சாத்தி - முன்னே கூறிய

தாமரை மலர் முதலிய ஒன்பது மலர்களையும் சாத்தி, இன்பு உற

நினைந்து - இன்ப மிகச் சிந்தித்து இயல் முறை வழாது - விதி

முறை வழுவாமல், பூசை செய்தல் - பூசனை புரிக எ - று.

ஏற்றுதல் - ஆவாகித்தல். செய்தல் - செய்க : அல்லீற்று

வியங்கோள். மாணிக்கம் ஞாயிற்றுக்கும், முத்து திங்களுக்கும்,

பவழம் செவ்வாய்க்கும், மரகதம் புதனுக்கும், புட்பராகம்

வியாழனுக்கும், வயிரம் வெள்ளிக்கும், இந்திர நீலம் சனிக்கும்,

கோமேதம் இராகுவுக்கும், வைடூரியம் கேதுவுக்கும் மகிழ்ச்சி

தருவன என்று சுக்கிரநீதியுட் கூறப்பட்டுளது.* (52)





* * *



* பண்டிதர், மு. கதிரேசச் செட்டியாரவர்கள் மொழி பெயர்த்த

'சுக்கிர நீதி' 185, 186 ஆம் பக்கங்களிற் காண்க.





தக்கமுத் திரண்டு வேறு தலசமே சலச மென்ன

இக்கதிர் முத்தந் தோன்று மிடன்பதின் மூன்று சங்கம்

மைக்கரு முகில்வேய் பாம்பின் மத்தகம் பன்றிக் கோடு

மிக்கவெண் சாலி யிப்பி மீன்றலை வேழக் கன்னல்.

(இ - ள்.) தக்க முத்து தலசமே சலசமே என்ன இரண்டு

வேறு - குற்றமில்லாத முத்துக்கள் தலசமென்றும் சலசமென்றும்

இரண்டு வகைப்படும்; இ கதிர் முத்தம் தோன்றும் இடன் பதின்

மூன்று - இந்த ஒளியையுடைய முத்துக்கள் தோன்றும் இடம்

பதின்மூன்றாம்; சங்கம் மைக்கரு முகில் வேய் பாம்பின் மத்தகம்

பன்றிக்கோடு - சங்கும் மிகக் கரிய முகிலும் மூங்கிலும் அரவின்

தலையும் பன்றிக் கொம்பும், மிக்க வெண்சாலி இப்பி மீன் தலை

வேழக் கன்னல் - மிகுந்த வெண்ணெல்லும் சிப்பியும் மீனினது

தலையும் வேழக்கரும்பும் எ - று.

தலசம் - நிலத்திற்றோன்றுவது. சலசம் - நீரிற்றோன்றுவது.

தலசமே : ஏகாரம் எண்ணுப் பொருட்டு. என்ன இரண்டு வேறாம்

என்க. வேழக் கன்னல் - வேழமாகிய கன்னல் : இருபெயரொட்டு;

வேழம் - கரும்பின் ஒரு வகை. இச்செய்யுளை வருஞ் செய்யுளோடு

ஒரு தொடராக்கி, தோன்றுமிடன் கொக்கின் கண்டம் எனப்பதின்

மூன்றாம் என முடிக்க. (53)





கரிமருப் பைவாய் மான்கை கற்புடை மடவார் கண்டம்

இருசிறைக் கொக்கின் கண்ட மெனக்கடை கிடந்த மூன்றும்

அரிபன வாதிப் பத்து நிறங்களு மணங்குந் தங்கட்

குரியன நிறுத்த வாறே யேனவு முரைப்பக் கேண்மின்.

(இ - ள்.) கரிமருப்பு ஐவாய் மான்கை கற்புடை மடவார்

கண்டம் - யானையின் தந்தமும் சிங்கத்தின் கையும் கற்புடை

மகளிரின் கழுத்தும், இரு சிறைக் கொக்கின் கண்டம் என -

இரண்டு சிறைகளையுடைய கொக்கின் கழுத்தும் என்று; கடை

கிடந்த மூன்றும் அரியன ஈற்றிற் கூறிய மூவகையும் கிடைத்தற்

கரியன; ஆதிப்பத்து நிறங்களும் - முதற்கண் உள்ள பத்து வகை

முத்துக்களின் நிறங்களும் தங்கட்கு உரியன அணங்கும் -

அவற்றிற்கு உரியவாகிய தெய்வங்களும், ஏனவும் - பிறவும்,

நிறுத்தவாறே உரைப்பக் கேண்மின் - நிறுத்த முறையே சொல்லக்

கேளுங்கள் எ - று.

விரிந்த முகமுடையது என்னும் பொருளில் சிங்கத்திற்குப்

பஞ்சானனம் என்பது ஒரு பெயர்; பஞ்ச என்பது ஐந்து எனவும்

பொருள்படுமாகலின் சொல் நோக்கி 'ஐவாய்' எனக் கூறினார்;

இங்ஙனம் மொழி பெயர்த்தலுண்டென்பது 'குஞ்சர நகரம்'

முதலியவற்றாலறிக. அவை தங்கட்கு என்க. (54)





	 	 	 	 மாடவெண் புறவின்முட்டை வடிவெனத்திரண்ட பேழ்வாய்*

கோடுகான் முத்தம் வெள்ளை நிறத்தன+ கொண்மூ முத்தம்

		நீடுசெம் பரிதி யன்ன நிறத்தது கிளைமுத் தாலிப்

		பீடுசா னிறத்த ராவின் பெருமுத்த நீலத் தாமால்.

	 		 	 		 (இ - ள்.) மாடப் புறவின் வெள்முட்டை வடிவு எனத்

திரண்ட மாடப் புறவின் வெள்ளிய முட்டையின் வடிவினைப்

போலத் திரட்சி வாய்ந்த, பேழ்வாய் - பிளந்த வாயினையுடைய

இப்பியும், கோடு - சங்கும், கால் - ஈன்ற, முத்தம் - முத்தங்கள்,

வெள்ளை நிறத்தன - வெள்ளை நிறத்தினை யடையன; கொண்மூ

முத்தம் நீடு செம்பரிதி அன்ன நிறத்தது - முகிலீன்ற முத்து மிக்க

செந்நிறம் வாய்ந்த சூரியனை ஒத்த நிறத்தினையுடையது; கிளைமுத்து

- மூங்கிலீன்ற முத்து, ஆலிப் பீடுசால் நிறத்து - மழைக் கட்டி

போலப் பெருமை நிறைந்த நிறத்தினையுடையது; அராவின் பெரு

முத்தம் - பாம்பீன்ற பெரியமுத்து, நீலத்து ஆம் - நீல

நிறத்தினையுடையதாகும் எ-று.

பேழ்வாய் - பிளந்த வாயையுடையது என இப்பிக்குக்

காரணக் குறி. கோடு - சங்கு. கிளை - மூங்கில். ஆலி -

ஆலங்கட்டி; மழை பெய்யும் பொழுது விழும் நீர் திரண்ட கட்டி;

ஆலம் - நீர். நிறத்தது நீலத்தது என்பன நிறத்து நீலத்து என

விகாரமாயின. ஆல், அசை. (55)



* * *



(பா - ம்.) * பேழ்வாய்க்கோடு. +வெள்ளை நிறத்தது.





	 	 	 	 ஏனமா வாரஞ் சோரி யீர்ஞ்சுவைச் சாலி முத்தம்

		ஆனது பசுமைத் தாகும் பாதிரி யனைய தாகும்

		மீனது தரளம் வேழ மிரண்டினும் விளையு முத்தந்

		தானது பொன்னின் சோதி தெய்வதஞ் சாற்றக் கேண்மின்.

	 		 	 		 (இ - ள்.) ஏனம் மா ஆரம் சோரி - பன்றிக் கொம்பின்

பெருமையுடைய முத்தானது குருதியினிறத்தினையுடையது; ஈர்

சுவைச் சாலி முத்தம் ஆனது பசுமைத்து ஆகும் - தண்ணிய

சுவையினையுடைய வெண்ணெல்லின் முத்தம் பசிய

நிறத்தினையுடையது; மீனது தரளம் பாதிரி அனையதாகும் -

மீன்றலையின் முத்தம் பாதிரி மலர் போலும் நிறத்தினையுடையது;

வேழம் இரண்டினும் விளையும் முத்தம் - யானைக் கொம்பும்

கரும்பும் ஆகிய இவ்விரண்டினும் உண்டாகின்ற முத்துக்கள்,

பொன்னின் சோதி - பொன்னின் நிறத்தினையுடையன; தெய்வதம்

சாற்றக் கேண்மின் - அவ்வம் முத்தங்களுக்குரிய தெய்வங்களையும்

கூறக் கேளுங்கள் எ - று.

ஈர்ஞ்சுவை, 'மெல்லெழுத்து மிகுதல் மெய் பெறத் தோன்றும்'

என்பதன் இலேசால் மெலிமிக்கது. ஆனது, முதல் வேற்றுமைச்

சொல்.வேழம் - யானை, கரும்பு. தான், அது என்பன அசைகள்.

(56)





	 	 பான்முத்தம் வருணன் முத்தம்

பகன்முத்தம் பகலோன் முத்தம்

மான்முத்த நீல முத்த

மாசறு குருதி முத்தங்

கான்முத்தம் பசிய முத்தங்

காலன்றன் முத்தந் தேவர்

கோன்முத்தம் பொன்போன் முத்தங்

குணங்களும் பயனுஞ் சொல்வாம்.

(இ - ள்.) பால் முத்தம் வருணம் முத்தம் - பால் போன்ற

வெள்ளிய முத்தங்கள் வருணனுக்குரிய முத்தங்களாகும்; பகல்

முத்தம் பகலோன் முத்தம் - சூரியன் போன்று செந்நிறம் வாய்ந்த

முத்தங்கள் சூரியனுக்குரிய முத்தங்களாகும்; நீல முத்தம் மால்

முத்தம்- நீல நிறமுடைய முத்தங்கள் திருமாலுக்குரிய

முத்தங்களாகும்; மாசுஅறு குருதி முத்தம் கால் முத்தம் - குற்றமற்ற

குருதி நிறத்தினையுடைய முத்தங்கள் வாயு தேவனுக்குரிய

முத்தங்களாகும்; பசிய முத்தம் காலன் முத்தம் - பசிய

நிறத்தினையுடைய முத்தங்கள் கூற்றுவனுக்குரிய முத்தங்களாகும்;

பொன் போல் முத்தம் - பொன்னைப் போலும் நிறம் வாய்ந்த

முத்தங்கள், தேவர்கோன் முத்தம் - தேவேந்திரனுக்குரிய

முத்தங்களாகும்; குணங்களும் பயனும் சொல்வாம் - (இனி)

அவற்றின் குணங்களையும் அணிவோரடையும் பயனையும்

கூறுவோம் எ - று.

கால் காற்றுத் தெய்வம். தன் : சாரியை. (57)





	 	 உடுத்திர ளனைய காட்சி யுருட்சிமா சின்மை கையால்

எடுத்திடிற் றிண்மை பார்வைக் கின்புறல் படிக மென்ன*

அடுத்திடு குணமா றின்ன வணியின்மூ தணங்கோ டின்மை

விடுத்திடுந் திருவந் தெய்தும் விளைந்திடுஞ் செல்வம்

வாழ்நாள்.

(இ - ள்.) உடுத்திரள் அனைய காட்சி - உடுக் கூட்டத்தினை

ஒத்த தோற்றமும், உருட்சி - திரட்சியும், மாசு இன்மை -

குற்றங்களில்லாமையும், கையால் எடுத்திடில் திண்மை - கையினால்

எடுத்தால் திண்ணென்றிருத்தலும், பார்வைக்கு இன்புறல் -

நோக்கத்திற்கு இன்பஞ் செய்தலும், படிகம் - படிகம் போன்று

தெளிந்திருத்தலும், என்ன அடுத்திடு குணம் ஆறு - என்று

பொருந்திய குணங்கள் ஆறாகும்; இன்ன அணியின் மூதணங்கோடு

இன்மை விடுத்திடும் - இம் முத்துக்களை அணிந்தால்

(அணிவோரைத்) தவ்வையும் வறுமையும் (விட்டு) நீங்கும்; திருவந்து

எய்தும் - திருமகள் வந்து சேருவாள்; செல்வம் வாழ்நாள்

விளைந்திடும் - செல்வமும் வாழ்நாளும் மிகும் எ - று.

உடு - விண்மீன். மூதணங்கு - மூதேவி. குற்றங்களாவன -

காற்றேறு, மணலேறு, கல்லேறு, நீர்நிலை என்பன முதலாயின;



"காற்றினு மண்ணினுங் கல்லினு நீரினும்

தோற்றிய குற்றந் துகளறத் துணிந்தவும்

சந்திர குருவே அங்கா ரகனென

வந்த நீர்மைய வட்டத் தொகுதியும்"





என்னும் சிலப்பதிகாரத்து ஊர்காண் காதை யடிகளும், அவற்றின்

உரையும் நோக்குக. (58)



* * *



(பா - ம்.) * புடிதமென்ன.





	 	 மாசறு தவத்தோ னென்பும் வலாசுர னென்பும் வீழ்ந்த

கோசல மாதி நாட்டிற் பட்டது குணத்தான் மாண்ட

தேசதா யிலேச தாகித் தெள்ளிதா யளக்கி னெல்லை

வீசிய விலைய தாகி மேம்படு வயிரந் தன்னை.

(இ - ள்.) மாசு அறு தவத்தோன் என்பும் - குற்றமற்ற

தவத்தினை யுடைய ததீசி முனிவன் முதுகந் தண்டெலும்பும்,

வலாசுரன் என்பும் - வலாசுரனுடைய எலும்பும், வீழ்ந்த கோசலம்

ஆதி நாட்டில் - சிந்திய கோசல முதலிய நாட்டினில், பட்டது -

தோன்றி, குணத்தால் மாண்ட தேசது ஆய் - குணங்களால்

மாட்சிமைப்பட்ட விளக்கமுடையதாய், இலேசது ஆகி - (கையால்

எடுப்பின்) இலேசாய், தெள்ளிதாய் - சருச்சரையகன்றதாய்,

அளக்கின் எல்லை வீசிய விலையது ஆகி - (விலையை)

வரையறுத்தால் அளவு கடந்த விலையையுடையதாகி, மேம்படு

வயிரும் தன்னை - சிறந்த வயிரத்தை எ - று.

பட்டது - தோன்றியதாய்; எச்சம். எல்லை வீசிய -

அளவினைப் போக்கிய.

"வைராகர மேருப் பிமவா னேம கூடம்

துங்கசவாலக்க மவந்திக மாதங்கந் தொகுமருண

மெனுமெட்டா கரமேதோற்றம்"

என வயிரம் தோன்றுமிடம் எட்டென்பர் பெரும்பற்றப்புலியூர்நம்பி.

'குணத்தால் மாண்ட' எனவே குற்றமின்மையுங் கொள்க;

	 "சரைமலங் கீற்றுச் சம்படி பிளத்தல்

துளைகரி விந்து காக பாதம்

இருத்துக் கோடிக ளிலாதன முரிதல்

தாரை மழுங்கல் தன்னோ

டீராறும் வயிரத் திழிபென மொழிப"



என்பதனால் வயிரத்தின் குற்றம் பன்னிரண்டு எனவும்;

"காகபாதமுங் களங்கமும் விந்துவு மேகையு நீங்கி"

என்னும் சிலப்பதிகார அடிகளாலும்,

"காக பாத நாகங் கொல்லும்"

	 	 மலம்பிரி யாதது நிலந்தரு கிளைகெடும்"

		"விந்து சிந்தையிற் சந்தா பந்தரும்"

		"கீற்று வரலினை யேற்றவர் மாய்வர்"



என்னும் நூற்பாக்களாலும் அவற்றுள் மிக்க குற்றம் நான்கு எனவும்.

	 "பலகை யெட்டுங் கோண மாறும்

		 இலகிய தாரையுஞ் சுத்தியுங் தராசமும்

		 ஐந்துங் குணமென் றறைந்தனர் புலவர்

		 இந்திர சாபத் திகலொளி பெறினே"



என்பதனால் வயிரத்தின் குணம் ஐந்து எனவும் அறியப்படுகின்றன. (59)





	 	 	 	 குறுநிலத் தரசுந் தாங்கிற் குறைவுதீர் செல்வ மெய்தி

		உறுபகை யெறிந்து தன்கோன் முழுதுல கோச்சிக் காக்கும்

		வறுமைநோய் விலங்கு சாரா வரைந்தநா ளன்றிச் செல்லுங்

		கறுவுகொள் கூற்றம் பூதங் கணங்களு மணங்கு செய்யா.



(இ - ள்.) குறுநிலத்து அரசும் தாங்கின் - குறுநில மன்னனும்

(இதனை) அணியில், குறைவுதீர் செல்வம் எய்தி - குறைவற்ற

செல்வத்தை அடைந்து, உறுபகை எறிந்து - மிக்க பகைவரை

அழித்து தன்கோல் உலகு முழுதும் ஓச்சிக் காக்கும் - தனது

செங்கோல் உலக முழுதுஞ் செல்ல நடாத்திக் காப்பான்; வறுமை

நோய் விலங்கு சாரா - (அவ்வரசனை வருத்த) வறுமையும் பிணியும்

விலங்குகளும் அடையாவாம்; வரைந்த நாள் அன்றிச் செல்லும்

கறுவுகொள் கூற்றம் - வரையறுத்த நாளிலல்லாமல் இடையில் வரும்

சினங்கொண்ட கூற்றமும், பூதம் கணங்களும் அணங்கு செய்யா -

பூதங்களும் பேய்களும் துன்பம் செய்யமாட்டா எ - று.

உறு - மிக்க : உரிச்சொல்; உறுகின்ற பகையென வினைத்

தொகையுமாம். முழுது - எஞ்சாமைப் பொருட்டு. உலகு முழுதும்

என மாறுக. கூற்றமும் பூதமும் என உம்மை விரிக்க. அணங்கு -

வருத்தம். (60)





	 	 	 	 மாமணி மரபுக் கெல்லாம் வயிரமே முதன்மைச் சாதி

		ஆமென வுரைப்பர் நூலோ ரதிகம்யா தென்னி னேனைக்

		காமரு மணிகட் கெல்லாந் தமரிடு கருவி யாமத்

		தூமணி தனக்குந் தானே துளையிடுங் கருவி யாகும்.



(இ - ள்.) நூலோர் - மணி நூலாராய்ச்சி வல்லுநர், மாமணி

மரபுக்கு எல்லாம் வயிரமே முதன்மைச் சாதி ஆம் என உரைப்பர் -

பெருமை பொருந்திய மணிகளின் மரபுகளுக்கெல்லாம் வயிரமே

முதற் சாதியாம் என்று கூறுவர்; அதிகம் யாது என்னில் - அம்

முதன்மை எதனாலென்னில், அ தூமணி - அந்தத் தூய்மையுடைய

வயிரமணி, ஏனை காமரு மணிகட்கு எல்லாம் தமர் இடு கருவியாம்

- மற்றைய விருப்பம் பொருந்திய மணிகளனைத்திற்கும்

தொளையிடுங் கருவியாகும் (அன்றி), தனக்குத் தானே துளை இடும்

கருவியாகும் - தனக்கும் தானே தொளை செய்யும் கருவியாகும்

(ஆதலின்) எ - று.

'நவமணிகளுள் வயிரமே எல்லாவற்றினுஞ் சிறந்ததாகும்;

கோமேதகமும், பவழமும் எல்லாவற்றினும் தாழ்ந்தனவாகும்;

மரகதமும், மாணிக்கமும், முத்தும் தலையாய மணிகளாம்; இந்திர

நீலமும், புட்பராகமும், வைடூரியமும் இடையாய மணிகளாகும்.'

என்று சுக்கிர நீதியிற் கூறப்பட்டுளது. வயிரம் எல்லாவற்றினும்

திட்பமுடைத்தென்பது கூறப்பட்டது;

"வயிர வூசியு மயன்வினை யிரும்பும்

செயிரறு பொன்னைச் செம்மைசெ யாணியும்

தமக்கமை கருவியுந் தாமா மவைபோல்

உரைத்திற முணர்த்தலு முரையது தொழிலே"



என்னும் சூத்திரம் இங்கு நோக்கற் பாலது. (61)





	 	 	 	 மரகதத் தோற்றங் கேண்மின் வலாசுரன் பித்தந் தன்னை

		இரைதமக் காகக் கௌவிப் பறந்தபுள் ளீர்ந்தண் டில்லித்

		தரைதனிற் சிதற வீழ்ந்து தங்கிய தோற்ற மாகும்

		உரைதரு தோற்ற மின்னும் வேறுவே றுள்ள கேண்மின்.

	 		 	 		 (இ - ள்.) மரகதத் தோற்றம் கேண்மின் - மரகதத்தின்

தோற்றத்தினைக் கேளுங்கள்; வலாசுரன் பித்தந்தன்னை - வலாசுரன்

பித்தத்தை, இரை தமக்காகக் கௌவிப் பறந்த புள் - தமக்கு

உணவாகக் கௌவிப் பறந்த கலுழன், ஈர்தண் டில்லித் தரையினில்

சிதற வீழ்ந்து தங்கிய தோற்றம் ஆகும் - மிக்க தண்ணிய டில்லி

நாட்டிற் சிதறலால் வீழ்ந்து தங்கிய (இடங்களில்) தோற்றமாகும்;

உரைதரு தோற்றம் - சொல்லப்படும் தோற்றங்கள், இன்னும் வேறு

வேறு உள்ள கேண்மின் - இன்னம் வெவ்வேறு உள்ளன கேளுங்கள்

எ - று.

'வலனுடைய வயிற்றின் புறத்தைக் கொத்தி விழுங்கிய கருடன்

நகைத்தலானுமிழ, அஃது இமவான் முதலிய பன் மலைகளினும்

ஊறிப் பிறத்தலிற் கருடோற்காரம் என்று பெயர் பெற்ற மரகதச் சாதி'

என்று அடியார்க்கு நல்லார் கூறுவர். (62)





	 	 	 விதிர்த்தவே லனைய வாட்கண் வினதைமா தருணச்

செல்வன்

உதிர்த்தவான்முட்டையோட்டை உவணவேற்றயில்யாப்பக்

கதிர்த்தவோ டரையிற் றப்பி வீழ்ந்தொரு கடல்சூழ்

வைப்பில்

உதித்தவா றாகு மின்னு முண்டொரு வகையாற் றோற்றம்.

	 		 	 		 (இ - ள்.) விதிர்த்த வேல் அனைய வாள் கண் வினதை

மாது - அசைத்தலுடைய வேல் போன்ற ஒளி பெற்ற

கண்ணையுடைய வினதை என்பாள், அருணச் செல்வன் உதித்தவால்

முட்டை ஓட்டை - அருணன் உதித்த வெள்ளிய முட்டையின்

ஓட்டினை, உவண ஏற்று அரையில் யாப்ப - கருடனது அரையிற்

கட்ட, கதிர்த்த ஓடு அரையில் தப்பி வீழ்ந்து ஒரு கடல்

சூழ்வைப்பில் உதித்தவாறு ஆகும் - விளங்கிய வோடானது

அதன் அரையினின்றும் தவறி வீழ்ந்து ஒரு கடல் சூழ்ந்த நிலத்தில்

உதித்த விதம் ஒன்றாம்; இன்னும் ஒரு வகையால் தோற்றம் உண்டு -

இன்னும் ஒரு வகையினாலும் தோற்றம் உண்டு எ - று.

வினதை : தக்கன் புதல்வி; காசிபன் மனைவி; அருணனுக்கும்

கலுழனுக்கும் தாய். அருணச் செல்வன் - அருணனாகிய புதல்வன்.

வைப்பில் வீழ்தலால் உதித்த வாறாகும் என்க. (63)





	 	 	 	 முள்ளரை முளரிக் கண்ணன் மோகினி யணங்கா யோட

		வள்ளரை மதியஞ் சூடி மந்தர வரைமட் டாகத்

		துள்ளரி யேறு போலத் தொடர்ந்தொரு விளையாட் டாலே

		எள்ளரி தாய செந்தீ யிந்தியக் கலனஞ் செய்தான்.

	 		 	 		 (இ - ள்.) முள் அரை முளரிக் கண்ணன் - முட்கள்

பொருந்திய நாளத்தினையுடைய தாமரையின் மலர்போலும்

கண்களையுடைய திருமால், மோகினி அணங்காய் ஓட - மோகினிப்

பெண் வடிவாகி ஓட, வள் அரை மதியம் சூடி - அழகிய பாதி

மதியினைச் சடையிற் சூடிய சிவபெருமான், ஒரு விளையாட்டால் -

ஒரு திருவிளையாட்டாக, மந்தர வரை மட்டு ஆக -

மந்தரமலையின் எல்லையளவாக, துள் அரி ஏறு போலத் தொடர்ந்து

சென்று, எள் அரிதாய செந்தீ இந்தியக் கலனம் செய்தான் -

பழிப்பில்லாத சிவந்த தீயாகிய இந்திரியத்தைச் சிந்தினான் எ - று.

மதியம், அம் : சாரியை. சூடி - அணிந்தவன்; இ : வினை

முதற் பொருள் விகுதி, காமனை முனிந்த கண்ணுதற் பெருமான்

இங்ஙனம் புரிந்தது ஒரு விளையாட்டே என்றார். இறைவனுக்கு

இந்திரியமாவது செந்தீ என்பது நூற் கொள்கை. (64)





	 	 	 	 அப்பொழு தமல வித்தி லரிகர குமரன் கான

		வைப்புறை தெய்வத் தோடும் வந்தன னந்த விந்து

		துப்புறு கருடன் கௌவிக் கடலினுந் துருக்க நாட்டும்

		பப்புற விடுத்த வாறே பட்டது கலுழப் பச்சை.

	 		 	 		 (இ - ள்.) அப்பொழுது அமலவித்தில் அரிகர குமரன் -

அக்காலையில் தூய அவ்விந்தில் ஐயன் என்பான், கான வைப்பு

உறை தெய்வத்தோடும் வந்தனன் - காட்டிலுறையும் பரிவார

தெய்வங்களோடும் வந்தனன்; அந்த விந்து - அந்த விந்தினை, துப்பு

உறு கருடன் கௌவி - வலமிக்க கருடன் கௌவி, கடலினும்

துருக்க நாட்டும் பப்பு உற விடுத்தவாறே - கடலிலும் துருக்க

நாட்டிலும் பரவ விடுத்த வழியே, கலுழப் பச்சை பட்டது - கலுழப்

பச்சை தோன்றியது எ - று.

வித்து - விந்து. அரிகர குமரன் - திருமாலுக்கும் சிவனுக்கும்

பிறந்த புதல்வன்; ஐயனார்; மகா சாத்தா. பப்புற - பம்புதலுற.

ஐயனார் தோன்றிய வரலாறு,

"இந்த வண்ண மிருக்க முராரியும்

அந்தி வண்ணத் தமலனு மாகியே

முந்து கூடி முயங்கிய வேலையில்

வந்த னன்னெமை வாழ்விக்கு மையனே"



"அத்த குந்திரு மைந்தற் கரிகர

புத்தி ரன்னெனு நாமம் புனைந்துபின்

ஒத்த பான்மை யுருத்திரர் தம்மொடும்

வைத்து மிக்க வரம்பல நல்கியே"



எனக் கந்தபுராணத்துட் கூறப்படுதல் காண்க. (65)





	 	 காடமே சுப்பிரமே காளமெனக்

குணமூன்றாங் கருடப் பச்சைக்

கீடறுகி னிதழ் நிறத்த காடமது

சாதியினா லிருவே றாகுஞ்

சாடரிய சகுணமெனச் சதோடமென

வவையிரண்டிற் சகுண மாறாம்

பீடுபெறு காடமொடு முல்லசிதம்

பேசலம் பித்தகமே முத்தம்.



(இ - ள்.) கருடப் பச்சைக்குக் காடமே சுப்பிரமே

காளமெனக் குணம் மூன்றாம் - கருடப் பச்சை என்னும்

மரகதத்திற்குக் காடம் என்றும் சுப்பிரம் என்றும் காளம் என்றும்

குணங்கள் மூன்று வகையாம், ஈடு அறுகின் இதழ் நிறத்த காடமது -

பெருமை பொருந்திய அறுகினிதழ் போலும் நிறத்தையுடைய

காடமானது, சாடு அரிய சகுணமெனச் சதோடமெனச் சாதியினால்

இரு வேறு ஆகும் - கெடுதலில்லாத சகுணம் எனவும் சதோடம்

எனவும் சாதியினால் இரண்டு வகைப்படும்; அவை இரண்டில் -

அவ்விரண்டினில், பீடுபெறு காடமொடும் உல்லசிதம் என பேசலம்

என பித்தகம் என முத்தம் என - பெருமை பொருந்திய காடமொடு

உல்லசிதம் எனவும் பேசலம் எனவும் பித்தகம் எனவும் முத்தம்

எனவும் எ - று.

ஏ என என்பன எண்ணிடைச் சொற்கள். காடமது, அது :

பகுதிப் பொருள் விகுதி. சகுணம் ஆறாம் என்பது வருஞ் செய்யுளிற்

கூட்டி முடிக்கப்படும். (66)





	 	 	 புல்லரிய பிதுகமென விவையாறிற்

				 காடமது புல்லின் வண்ணம்

			உல்லசித மெலிதாகும் பேசலமே

				 குளச்செநெலொண் டரளம் போலும்

			அல்லடரும் பித்தகமே பசுங்கிளியின்

				 சிறைநிறத்த தாகு முத்தங்

			குல்லைநிறம் பிதுகமரை யிலையினிறஞ்

				 சதோடத்தின் குணனைந் தாகும்.

	 	 (இ - ள்.) புல் அரிய பிதுகம் என - அடைதற்கரிய பிதுகம்

எனவும், சகுணம் ஆறாம் - சகுணம் ஆறு வகைப்படும்; இவை

ஆறில் - இவ்வாறனுள், காடமது புல்லின் வண்ணம் ஆகும் -

காடமானது புல்லைப் போன்று பசிய நிறமுடையதாம்; உல்ல சிதம்

மெலிது ஆம் - உல்லசிதம் மென்மைத் தன்மையுடையதாம்; பேசலம்

குளச் செந்நெல் ஒண்தரளம் போலும் - பேசலமானது குளநீரால்

விளையும் செந்நெற் பயிரிற்றோன்றிய ஒள்ளிய முத்துப் போலும்

பசிய நிறத்தினையுடையதாம்; அல் அடரும் பித்தகமே பசுங்கிளியின்

சிறை நிறத்தது ஆகும் - இருளை ஓட்டும் பித்தகமானது பசிய

சிறையின் நிறத்தினையுடையதாம்; முத்தம் குல்லை நிறம் -

முத்தமானது துளவத்தி னிறத்தினையுடைய தாம்; பிதுகம் மரை

இலையின் நிறம் - பிதுகமானது தாமரை இலையின்

நிறத்தினையுடையதாம்; சதோடத்தின் குணன் - சதோடத்தின்

குணங்கள் எ - று.

மரை : முதற்குறை. ஐந்தாகும் என்பது வருஞ்செய்யுளிற் கூட்டி

முடிக்கப்படும். (67)





	 	 	 தோடலே சாஞ்சிதமே துட்டமே

				 தோடமூர்ச் சிதமே வெய்ய

			தோடலே சத்தினொடு சூழ்மந்த

				 தோடமெனத் தொகுத்த வைந்தில்

			தோடலே சாஞ்சிதஞ்சம் பிரவிலையா

				 மலரியிலை துட்ட நீலத்

			தோடதாம் புல்லினிறந் தோடமூர்ச்

				 சிதமுளரி தோட லேசம்.

	 			 	 		 (இ - ள்.) தோடலே சாஞ்சிதமே துட்டமே தோட மூர்ச்சிதமே

- தோடலே சாஞ்சிதம் எனவும் துட்டம் எனவும் தோட மூர்ச்சிதம்

எனவும், வெய்ய தோடலே சத்தினொடு சூழ் மந்த தோடம் என -

வெவ்விய தோடலேசம் எனவும் நீங்காத மந்த தோடம் எனவும்,

ஐந்து ஆகும் - ஐந்து வகைப்படும்; தொகுத்த ஐந்தில் - தொகுத்துக்

கூறிய சதோடமைந்தினுள், தோடலே சாஞ்சிதம் சம்பிர இலையாம் -

தோடலே சாஞ்சிதமானது எலுமிச்சையிலையின் நிறத்தினையுடைய

தாம்; துட்டம் - துட்டமானது, அலரி இலை - அலரியிலையின்

நிறத்தையும், நீலத்தோடது ஆம் - கருங்குவளையின் இதழ்

நிறத்தையும் உடையதாம்; தோட மூர்ச்சிதம் புல்லின் நிறம் - தோட

முர்ச்சிதமானது புல்லின் நிறத்தினையுடையதாம்; தோடலேசம் முளரி

- தோடலேசமானது தாமரையிலையின் நிறத்தினையுடையதாம்

எ - று.

தோடமூர்ச்சிதமானது நீலத்தோடாகிய புல்லின் நிறம் என்னலுமாம். (68)





	 	 	 மந்ததோ டங்கலப மயிலிறகி

னிறமாமிவ் வகுத்த தோடஞ்

சிந்தவா னாதகுண மணியணிவோர்

நாற்கருவிச் சேனை வாழ்நாள்

உந்தவாழ் வார்வலகை ணீலமிரண்

டரன்கண்டத் தொளிவிட் டோங்கும்

இந்திரநீ லந்தான்மா நீலமென

வேறிரண்டுண் டிந்த நீலம்.*



	 	 	 (இ - ள்.) மந்ததோடம் கலகமயில் இறகின் நிறமாம் - மந்த

தோடமானது கலாபத்தையுடைய மயிலிறகின் நிறத்தினையுடையதாம்;

இவ்வகுத்த தோடம் சிந்தகுணம் ஆனாதமணி அணிவோர் - இங்கு

வகுத்துக் கூறிய குற்றம் நீங்க (முன் கூறிய) குணத்தினின்றும்

நீங்காத மரகதத்தை அணிகின்றவர், நாற்கருவிச் சேனை வாழ்நாள்

உந்த வாழ்வார் - நான்கு கருவியாகிய தானையொடு வாழ்நாளும்

பெருக வாழ்வார்; வலன்கண் நீலம் இரண்டு - வலனுடைய இரு

கண்களாகிய நீலம் இரண்டு உண்டு; இந்த நீலம் - இந்நீலத்தில்,

அரன் கண்டத்து ஒளி விட்டு ஓங்கும் இந்திர நீலம் - சிவபெருமான்

திருமிடற்றைப் போல் ஒளி விட்டு விளங்கும் இந்திர நீலம் எனவும்,

மாநீலம் என - மாநீலம் எனவும், வேறு இரண்டு உண்டு - வேறு

இரண்டு வகை எ - று.



	 "கருகுதல் வெள்ளை கல்மணல் கீற்று

பரிவுதார் சாயை யிறுகுதல் மரகதத்

தெண்ணிய குற்ற மிவையென மொழிப"





என்பதனால் மரகதத்தின் குற்றம் எட்டு எனவும்,

"ஏகையு மாலையு மிருளொடு துறந்த"

என்னும் சிலப்பதிகார அடியால் அவற்றுள் மிக்க குற்றம் மூன்று

எனவும்,

	 "நெய்த்த மயிற்கழுத் தொத்தபைம் பயிரிற்

பசுத்தல் பொன்மை தன்னுடன் பசுத்தல்

வக்கி பாய்தல் பொன்வண்டின் வயி

றொத்துத் தெளிதலோ டெட்டுங் குணமே"



என்பதனால் மரகதத்தின் குணம் எட்டு எனவும் அறியப்படுகின்றன.

(69)





* * *



(பா - ம்.) * இன்னுநீலம்.





	 	 முந்தியவிந் திரநீலம் விச்சுவரூ

பனைமகவான் முடித்த நாளின்

நந்தியடு பழிதவிர்ப்பான் புரியுமகப்

பரிமகத்தி னறிய தூமம்

உந்தியரும் பரியிமையா நாட்டநுழைந்

தளிசேற்றி னொழுகும் பீளை

சிந்தியவாற் றிடைப்படுமொன் றிந்திரவின்

னீலமெனத் திகழு நீலம்.



(இ - ள்.) முந்திய இந்திர நீலம் - முன்னர்க் கூறிய இந்திர

நீலமானது, விச்சுவரூபனை மகவான் முடித்த நாளில் -

விச்சுவவுருவனை இந்திரன் கொன்ற பொழுது, நந்தி அடு பழி

தவிர்ப்பான் - வளர்ந்து வருத்தும் பழியினை நீக்கும் பொருட்டு,

புரியும் மகம் - செய்த வேள்வியாகிய, பரிமகத்தின் நறிய தூமம் -

புரவி வேள்வியில் எழுந்த நறுமணமுடைய புகையானது, உந்தி

அரும் பரி இமையா நாட்டம் நுழைந்து - ஓங்கி அரிய குதிரையின்

இமையாத கண்ணுள் நுழைதலால், அளி சேற்றின் - இளகிய

சேற்றைப் போல, ஒழுகும் பீளை சிந்திய ஆற்றிடைப் படும் -

ஒழுகிய பீளையானது சிதறிய இடத்தினின்றும் தோன்றும்; நீலம் -

இந்நீலமானது, இந்திரவில் ஒன்று நீலம் எனத் திகழும் - இந்திர

வில்லிற் பொருந்திய நீல நிறம் போல விளங்கா நிற்கும் எ - று.

விச்சுவவுருவனைக் கொன்ற வரலாற்றை இந்திரன் பழிதீர்த்த

படலத்திற் காண்க. நந்தி - பெருகி. மகப்பரிமகம் என்பதற்குப்

பெரிய அசுவமேதம் என்றுரைப்பாருமுளர். உந்தி - தாவி. (70)





	 	 	 சஞ்சையாம் பகற்கடவுண் மனைவியவன்

				 கனலுடலுந் தழுவ லாற்றா

			தஞ்சுவா டன்னிழலைத் தன்னுருவா

				 நிறுவிவன மடைந்து நோற்க

			விஞ்சையா லறிந்திரவி பின்றொடர

				 மாப்பரியா மின்னைத் தானுஞ்

			செஞ்செவே வயப்பரியாய் மையல்பொறா

				 திந்தியத்தைச் சிந்தி னானே.

	 			 	 		 (இ - ள்.) சஞ்சை ஆம் பகல் கடவுள் மனைவி - சஞ்சை

என்னும் பெயரையுடைய சூரியன் மனைவியானவள், அவன் கனல்

உடலம் தழுவல் ஆற்றாது அஞ்சுவாள் - அவனது தழல்

வடிவத்தைத் தழுவுதற்குப் பொறாமல் அஞ்சுவாளாகி, தன் நிழலைத்

தன் உருவா நிறுவி - தனது உடல் நீழலைத் தனது வடிவாக நிறுத்தி,

வனம் அடைந்து நோற்க - காட்டிற் சென்று தவஞ்செய்ய,

விஞ்சையால் இரவி அறிந்து - (அதனை) ஞானத்தாற் சூரியன்

உணர்ந்து, பின்தொடர - பின் தொடர்ந்து செல்ல, மாப்பரி ஆம்

மின்னை - (அப்பொழுது) பெருமை பொருந்திய பெண் குதிரை

வடிவாகி (ஓடிய) மனைவியை, தானும் செஞ்செவே வயப் பரியாய் -

அச்சூரியனும் செவ்வனே அமைந்த ஆண் குதிரை வடிவாய் (ப்பின்

சென்று), மையல் பொறாது இந்தியத்தைச் சிந்தினான் - காமம்

பொறுக்கலாற்றாது இந்திரியத்தைச் சிந்தினான் எ - று.

சஞ்சையாம் மனைவியென்க. நிழலுருவின் பெயர் சாயாதேவி.

நோற்க வென்னும் எச்சம் தொடரவென்பதையும், தொடரவென்னும்

எச்சம் ஆம் என்பதனையும் கொள்ளும். தானும் பரியாய்த்

தொடர்ந்து என விரித்துரைக்க. செஞ்செவே - மிகச்செவ்வே. (71)





	 	 	 அவைசிதறும் புலந்தோன்று நீலமா

நீலமிவை யணிவோர் வானோர்

நவையறுசீர் மானவரிந் நகைநீலஞ்

சாதியினா னால்வே றந்தக்

கவலரிய வெள்ளைசிவப் பெரிபொன்மை

கலந்திருக்கிற் கரிதாய் முற்றுந்

தவலரிதா யிருக்கிலிரு பிறப்பாளர்

முதன்முதனாற் சாதிக் காகும்.



	 	 (இ - ள்.) அவை சிதறும் புலம் தோன்றும் நீலம் மாநீலம் -

அவ் விந்திரியங்கள் சிந்திய இடங்களிற்றோன்றும் நீலம்

மாநீலமாகும்; இவை அணிவோர் வானோர் நவை அறுசீர் மானவர் -

இம்மணிகளை அணிபவர் தேவர்களும் குற்றமற்ற சிறப்பினையுடைய

மக்களுமாவர்; இ நகை நீலம் சாதியினால் நால்வேறு - இவ்

வொளியுள்ள மாநீலமானது சாதியினால் நான்கு வகையாகும்; அந்தக்

கவல் அரிய வெள்ளை சிவப்பு எரி பொன்மை கலந்திருக்கில் -

(பிறிதொன்று) பற்றுதலில்லாத அந்த வெண்மையும் சிவப்பும்

விளங்கும் பொன்மையும் கலந்திருக்கினும், கரிதாய் முற்றும் தவல்

அரிதாய் இருக்கில் - முற்றும் கரியதாய்க் கெடுதலில்லாததாய்

இருக்கினும், இரு பிறப்பாளர் முதல் - அந்தணர் முதல், முதல் நால்

சாதிக்கு ஆகும் - முதன்மையையுடைய நான்கு வருணத்திற்கும்

உரியதாகும் எ - று.

கவல் - கவ்வுதல்; பிறிதொன்று பற்றுதல். வெண்மை கலந்தால்

அந்தணனும், செம்மை கலந்தால் அரசனும், பொன்மை கலந்தால்

வைசியனும், முற்றும் கரிதாகில் சூத்திரனும் ஆம் என்க. சாதிக்காகும்

- சாதி எனப்படுதற்குரியவாகும். சிலப்பதிகாரத்து ஊர்காண்

காதையுரையில்,

"நீலத் தியல்பு நிறுக்குங் காலை

நால்வகை வருணமு நண்ணு மாகரமும்

குணம்பதி னொன்றுங் குறையிரு நான்கும்

அணிவோர் செயலு மறிந்திசி னோரே"



"வெள்ளை சிவப்புப் பச்சை கருமையென்

றெண்ணிய நாற்குலத் திலங்கிய நிறமே"



"கோகுலக் கழுத்துக் குவளை சுரும்பர்

ஆகுலக் கண்க ளவிரிச் சாறு

காயா நெய்தல் கனத்தல் பத்தி

பாய்த லெனக்குணம் பதினொன் றாமே"

என அடியார்க்கு நல்லார் எடுத்துக்காட்டிய நூற்பாக்கள் இங்கு

அறியற் பாலன. (72)





	 	 	 இலங்கொளிய விந்நீல மெய்ப்படுப்போர்

மங்கலஞ்சேர்ந் திருப்பா ரேனை

அலங்குகதிர் நீலத்திற் பெருவிலையா

யிரப்பத்தி னளவைத் தாகித்

துலங்குவதான் பாற்கடத்தி னூறுகுணச்

சிறப்படைந்து தோற்றுஞ் சோதி

கலங்குகட லுடவைப்பி லரிதிந்த

விந்திரன்பேர்க் கரிய நீலம்.



	 (இ - ள்.) இலங்கு ஒளிய இ நீலம் - விளங்குகின்ற ஒளியினையுடைய இந்நீல மணிகளை, மெய்ப்படுப்போர் மங்கலம்

சேர்ந்து இருப்பார் - அணிகின்றவர்கள் நலங்களெய்தியிருப்பர்;

ஏனை அலங்கு கதிர் நீலத்தின் பெருவிலை ஆயிரப்பத்தின்

அளவைத்து ஆகி - மற்றை விளங்கா நின்ற ஒளியினையுடைய மா

நீலத்தினும் பதினாயிர மடங்காகிய பெரிய விலையினை உடையதாகி,

துலங்குவது - விளங்குவதாகிய, இந்த இந்திரன் பேர்க்கரிய நீலம் -

இந்த இந்திர நீலம், ஆன்பால் கடத்தின் - ஆனின்பால் நிறைந்த

குடத்தில் இட்டால், நூறுகுணம் சிறப்பு அடைந்து சோதி தோற்றும் -

(அப்பால் நிறத்தைக் கீழ்ப்படுத்தி) நூறு மடங்கு தன் குணம்

மேம்பட்டு ஒளி தோன்றச் செய்யும்; கலங்கு கடல் உடைவைப்பில்

அரிது - (இஃது) ஒலிக்கின்ற கடல் சூழ்ந்த இந்நிலவுலகில்

அரியதாகும் எ - று.

மெய்ப்படுத்தல் - மெய்யின்கட் சேர்த்தல்; அணிதல். ஏனை

அலங்கு கதிர் நீலம் என்றது இந்திரநீல மென்னில் 'நீலத்தின்

பெருவிலை' என்றிருத்தல் வேண்டும். ஊறுகுணம் எனப் பிரித்து,

மேம்பட்டுச் சுரக்கின்ற குணம் என்றலுமாம். சோதி தோற்றுவது

மாநீலம் என்றுரைப்பாருமுளர். சீவகசிந்தாமணியிலே "கருமணியம்

பாலகத்துப் பதித்தன்ன படிலாய்" என்பதன் குறிப்பாகக்

'கருமணியைப் பாலிற் பதித்தால் பால்நிறங் கெடுமென்றுணர்க' என

நச்சினார்க்கினியர் கூறியிருப்பது இங்கு நினைக்கற்பாலது. (73)





	 	 	 மைந்துறுசெம் மணிமுத்து வாள்வயிரம்

				 பச்சையொளி வழங்கு நீலம்

			ஐந்திவைமேற் கோமேத முதற்பவள

				 மீறாக வறைந்த நான்கும்

			நந்தொளிய வேனுமவை சிறுவேட்கை

				 பயப்பவழ னகுசெங் குஞ்சி

			வெந்தறுகண் வலனிணங்கள் சிதறுமிடைப்

				 படுவனகோ மேத மென்ப.



(இ - ள்.) மைந்து உறு செம்மணி முத்து வாள் வயிரம் பச்சை

ஒளி வழங்கும் நீலம் ஐந்து இவைமேல் - வன்மை மிக்க

மாணிக்கமும் முத்தும் ஒளி பொருந்திய வயிரமும் மரகதமும்

ஒளியைக் கொடுக்கும் நீலமும் ஆகிய இவ்வைந்தின் மேல், கோமேத

முதல் பவளம் ஈறாக அறைந்த நான்கும் - கோமேதகம் முதலாகப்

பவளம் இறுதியாகக் கூறிய நான்கு மணிகளும், நந்து ஒளியவேனும்

- மிக்க ஒளியினையுடையவேனும், அவை - அம் மணிகள்,

சிறுவேட்கை பயப்ப - சிறிய விலையுள்ளன; அழல் நகு செங்குஞ்சி

வெந்தறுகண் வலன் நிணங்கள் சிதறு மிடை - நெருப்பைப் போலும்

விளங்காநின்ற சிவந்த சிகையையும் கொடிய அஞ்சாமையையும்

உடைய வலனுடைய நிணங்கள் சிந்திய இடத்தில், கோமேதம்

படுவன என்ப - கோமேதகங்கள் தோன்றுவன என்பர் எ - று.

இதுகாறும் கூறியவற்றைச் சுட்டி 'ஐந்திவை' என்றார். நான்கு -

கோமேதகம், புருடராகம், வைடூரியம், பவளம் என்பன. வேட்கை

விருப்பம்; ஈண்டு விலை. (74)





	 	 	 உருக்குநறு நெய்த்துளிதேன் றுளிநல்லான்

				 புண்ணியநீ ரொத்துச் சேந்து

			செருக்குபசும் பொன்னிறமும் பெற்றுமெலி

				 தாய்த்தூய்தாய்த் திண்ணி தாகி

			இருக்குமது தரிக்கினிருட் பாவம்போம்

				 பரிசுத்தி யெய்தும் வென்றித்

			தருக்குவலன் கபம்விழுந்த விடைப்புருட

				 ராகமொளி தழையத் தோன்றும்.

	 			 	 		 (இ - ள்.) உருக்கும் நறு நெய்துளி - உருக்கிய நறிய

நெய்த்துளியும், தேன் துளி - தேன்றுளியும், நல் ஆன் புண்ணிய நீர்

ஒத்துச் - சேந்து நல்ல பசுவின் கோசலமும் ஆகிய இவற்றை ஒத்துச்

சிவந்து, செருக்கு பசும்பொன் நிறமும் பெற்று - உயர்ந்த பசிய

பொன்னிறத்தையும் பெற்று, மெலிதாய் தூய்தாய் திண்ணிதாகி -

சருச்சரை அகன்றதாய்த் தூயதாய்த் திண்ணியதாய், இருக்குமது

தரிக்கின் - இருக்கின்ற கோமேதகத்தை அணிந்தால், இருட்பாவம்போம் - கருமையாகிய பாவம் நீங்கும்; பரிசுத்தி எய்தும்

- புனிதம் வந்து பொருந்தும்; வென்றித்தருக்கு வலன் கபம் விழுந்த

இடை - வெற்றிச் செருக்கினையுடைய வலனது கபம் விழுந்த

விடத்தினின்றும், புருடராகம் ஒளி தழையத் தோன்றும் -

புருடராகமணி ஒளிமிகத் தோன்றும் எ - று.

புண்ணிய நீர் - கோசலம். மாற்றுயர்ந்த பொன்னைச்

'செருக்கு பசும்பொன்' என்றார். இருட்பாவம் - அஞ்ஞானத்தாலாகிய

பாவம் என்றும், நிரயத்திற் கேதுவாகிய பாவம் என்றும் கூறலுமாம்.

'மஞ்சளும் சிவப்பும் கலந்தாலொத்த நிறத்தையுடைய கோமேதக

வருக்கமும்' என்பர் அடியார்க்கு நல்லார். (75)





	 	 	 தாழ்ந்தபிலத் திழிந்தெரிபொற் கண்ணவுண

				 னுயிர்குடிக்குந் தறுகட் பன்றி

			போழ்ந்தமுழை வாய்திறந்து திசைசெவிடு

				 படநகைத்துப் பொன்போற் கக்கி

			வீழ்ந்தகபம் படுதிவிற் படுமுச்சி

				 வட்டமாய் மெலிதாய்ப் பொன்போற்

			சூழ்ந்தொளிவிட் டவிர்தழல்போற் றெளிவெய்தி

				 மனங்கவர்ந்து தோற்றஞ் செய்யும்.

	 	 	 (இ - ள்.) தாழ்ந்த பிலத்து இழிந்த எரிபொற்கண் அவுணன்

உயிர் குடிக்கும் - ஆழ்ந்த பாதலத்தில் (பூமியைப் பாயாகச் சுருட்டிக்

கொண்டு) சென்றொளித்த இரணியாக்கன் என்னும் அவுணனது

உயிரைப் பருகிய, தறுகண் பன்றி போந்த முழைவாய் திறந்து -

அஞ்சாமையையுடைய (திருமாலாகிய) பன்றி தனது பிளந்த குகை

போன்ற வாயினைத் திறந்து, திசை செவிடுபட நகைத்துக் கக்கி -

திக்குகள் செவிடாம்படி நகைத்துக் கக்குதலால். பொன் போல்

வீழ்ந்து கபம் படு தீவில் படும் - பொன்னைப் போற் சிதறி வீழ்ந்த

கபம் பொருந்திய தீவிலும் உண்டாகும்; உச்சி வட்டமாய் மெலிதாய்

- (அது) உச்சியில் வட்ட வடிவாய் மென்மையுடையதாய், பொன்

போல் அவிர் தழல் போல் சூழ்ந்து ஒளிவிட்டு - பொன் போலும்

விளங்கும் தீப்போலும் சுற்றிலும் ஒளி வீசி, தெளிவு எய்தி

மனங்கவர்ந்து தோற்றஞ் செய்யும் - தெளிவு பொருந்திக் கண்டோர்

மனத்தைக் கவர்ந்து பொலியும் எ - று.

இழிந்த என்பதன் அகரம் தொக்கது; இழிந்து உயிர் குடிக்கும்

எனப் பன்றிக்கேற்றி உரைத்தலுமாம். பொற்கண்ணன் -

இரணியாக்கன்; இரணியனுக்குத் தமையன். இரணியாக்கன் புவியைப்

பாய்போற் சுருட்டிப் பாதலத்திற் புக்கொளிக்கத், திருமால்

வெள்ளைப் பன்றி யுருவெடுத்துச் சென்று அவனைக் கொன்று, தமது

கோட்டின் நுதியால் புவியைப் பண்டுபோற் கொணர்ந்து நிறுத்தினர்

என்பது வரலாறு. கக்குதலால் பொன் போல் வீழ்ந்த என

விரித்துரைக்க. தீவிலும் படும் என இறந்தது தழுவிய எச்சவும்மை

விரித்துரைக்க. தோற்றஞ் செய்யும் - விளங்கும். (76)





	 	 	 இந்தமணி பாரியாத் திரகிரியிற்

				 கொடுமுடியா யிலங்குந் தெய்வ

			மந்தரமால் வரைப்புறஞ்சூழ் மேகலையா

				 மயனிந்த மணியி னாலே

			அந்தரநா டவனகரு மரசிருப்பு

				 மண்டபமு மமைத்தா னிந்தச்

			சந்தமணி தரிப்பவரே தரியார்வெந்

				 நிடவாகை தரிக்க வல்லார்.

	 			 	 		 (இ - ள்.) இந்த மணி பாரியாத்திர கிரியின் கொடு முடியாய்

இலங்கும் - இந்த மணியானது பாரியாத்திர மலையின் சிகரமாய்

விளங்கும்; தெய்வ மந்தர மால் வரைப் புறம்சூழ் மேகலையாம் -

தெய்வத் தன்மை பொருந்திய பெரிய மந்தர மலையின் புறத்திற்

சூழ்ந்த மேகலையாகவும் விளங்கும்; மயன் இந்த மணியினாலே -

தெய்வத் தச்சன் இந்த மணியினாலே, அந்தர நாடவன் நகரும் அரசு

இருப்பு மண்டபமும் அமைத்தான் - தேவேந்திரனது நகரத்தையும்

அவன் அரசு வீற்றிருக்கு மண்டபத்தையும் ஆக்கினான்; இந்தச்

சந்தமணி தரிப்பவரே - இந்த அழகிய புருடராகமணியை

அணிபவரே, தரியார் வெந் இட வாகை தரிக்க வல்லார் - பகைவர்

புறங்கொடுக்க வெற்றி மாலை தரிக்க வல்லராவர் எ - று.

புருடராகமானது பூசத்தினது உருவினையுடைய பொன்னை

மாசறத் தெளிய வைத்தாலொத்தது எனச் சிலப்பதிகாரத்திற்

கூறப்பட்டுள்ளது. (77)





	 	 	 	 வலன்மயிராம் வயிடூய மிளாவிருத

				 கண்டத்தில் வந்து தோன்றிப்

			பலர்புகழுங் கோரக்க மகதஞ்சிங்

				 களமலயம் பார சீகம்

			இலகுதிரி கூடாதி தேயங்கள்

				 பிறதீப மெங்குந் தோற்றும்

			அலைகடலும் படுமிறுதிக் காரிடிக்கும்

				 போதுநிற மதற்கியா தென்னில்.

	 	 (இ - ள்.) வலன் மயிராம் வயிடூயம் இளாவிருத கண்டத்தின்

வந்து தோன்றி - வலன் மயிராகிய வயிடூரியமானது இளாவிருத

கண்டத்திற்றோன்றி, பலர் புகழும் கோரக்கம் மகதம் சிங்களம்

மலயம் பாரசீகம் - பலரும் புகழுகின்ற கோரக்கத்திலும் மகதத்திலும்

சிங்களத்திலும் பொதியின் மலையிலும் பாரசீகத்திலும், இலகு திரி

கூடாதி தேயங்கள் - விளங்கா நின்ற திரிகூடம் முதலான

தேயங்களிலும், பிற தீபம் எங்கும் - வேறு தீவுகளனைத்திலும்;

தோற்றும் - உண்டாகும்; அலை கடலும் இறுதிக்கார் இடிக்கும்

போதும் படும் - அலைகின்ற கடலிலும் ஊழிக்காலத்தில் முகில்

இடிக்கும் பொழுதிலும் தோன்றும்; அதற்கு நிறம் யாது என்னில் -

அம்மணிக்கு ஒளி யாதென்றால் எ - று.

ஊழிக்காலத்து மேகம் முழங்கும் பொழுது அலைகின்ற

கடலிலும் படும் என ஒன்றாக்கியுரைத்தலுமாம். (78)





	 	 	 கழையிலைகார் மயிலெருத்தம் வெருகின்கண்

				 ணிறத்ததாய்க் கனத்த தாகி

			விழைவுதரு தெளிதாகித் திண்ணிதாய்

				 மெலிதாகி விளங்கு மீதில்

			அழகுபெற வலமிடமேல் கீழொளிவிட்

				 டனமுறையே யறவோ ராதித்

			தழைவுறுநாற் சாதிகளாந் தினமிதனைப்

				 பூசித்துத் தரிக்க சான்றோர்.



(இ - ள்.) கழை இலை கார் மயில் எருத்தம் வெருகின் கண்

நிறத்ததாய் - மூங்கில் இலையும் கரிய மயிலின் கழுத்தும் பூனையின்

கண்ணுமாகிய இவற்றின் நிறத்தையுடையதாய், கனத்தது ஆகி -

கனமுடையதாய், விழைவுதரு தெளிதாகி - விருப்பத்தைத் தரும்

தெளிவுள்ளதாகி, திண்ணிது ஆய் - திண்மையுடையதாய், மெலிதாகி

விளங்கும் - மென்மைத் தன்மையுடையதாய் விளங்கா நிற்கும்; ஈதில் - இம்மணியில், வலம் இடம் மேல் கீழ் ஒளி விட்டன - வலத்தினும்

இடத்திலும் மேலும் கீழும் ஒளி வீசுவன, முறையே - முறையாக,

அறவோர் ஆதி - அந்தணர் முதலான, தழைவு உறு நால்சாதிகளாம்

- செழிப்பினையுடைய நான்கு வருணங்களாம்; சான்றோர் இதனைத்

தினம் பூசித்து தரிக்க - அறிவுடையோர் நாளும் இம்மணியைப்

பூசித்து அணியக் கடவர் எ - று.

நிறம் யாதென்னில் கழையிலை மயிலெருத்தம் வெருகின்கண்

என்னுமிவற்றின் நிறம் என முடித்துப், பின், அஃது அந்நிறத்தாய்க்

கனத்ததாகித் தெளிதாகித் திண்ணிதாய் மெலிதாகி விளங்கும்

என்றுரைத்துக் கொள்க. தெளிது தெள்ளிது. இதனில் எனற்பாலது

ஈதில் என நின்றது. அறவோர் - அந்தணர் என்னும் பொருட்டு.

வைடூரியமானது ஞாயிற்றின் ஒளியும், தேன்றுளியும் போலுமெனச்

சிலப்பதிகாரத்திற் கூறப்பட்டுளது. (79)





	 	 வலத்தவுணன் றசைவீழ்ந்த வழிப்படுதுப்

ப*யன்சந்தி வடிவ மாத்தென்

புலத்தவரை விதிக்குமிடத் தவனுடன்மா

சிழிபுலத்தும் புயல்போல் வண்ணன்

வலத்தமது கைடவரைக் குறைகுருதி

வழிநிலத்தும் மகவான் வெற்பின்

குலத்தையிற கரிசோரி சிதறிடத்தும்

வந்துகுடி கொண்டு தோன்றும்.

(இ - ள்.) வலத்தவுணன் தசை வீழ்ந்த வழிப்படு துப்பு -

வலனென்னும் அவுணனது தசை வீழ்ந்த இடத்துத் தோன்றிய

பவளம், அயன் சந்தி வடிவமாதென் புலத்தவரை விதிக்குமிடத்து -

பிரமன் சந்திக்கால வடிவமாக விருந்து தென்புலத்தவரைப்

படைக்கும்பொழுது, அவன் உடல் மாசு இழி புலத்தும் - அவனது

உடலின் அழுக்கு வீழ்ந்த இடத்திலும், புயல் போல் வண்ணன் -

முகில் போலும் நிறத்தினையுடைய திருமால், வலத்த மது

கைடவரைக் குறை குருதி வழி நிலத்தும் - வலியினையுடைய மது

கைடவர்களைச் சேதித்த குருதி ஒழுகிய இடத்திலும், மகவான் -

இந்திரன், வெற்பின் குலத்தை இறகு அரிசோரி சிதறு இடத்தும் -

மலையின் கூட்டத்தைச் சிறகு அரிந்த குருதி சிதறிய இடத்திலும்,

வந்து குடி கொண்டு தோன்றும் - வந்து குடி கொண்டு விளங்கும்

எ - று.

வலனாகிய அவுணனை 'வலத்தவுணன்' என்றார். பிரமன்

பிதிரரைப் படைக்கும் பொருட்டுக் கொண்ட உடலை விடுத்த

பொழுது சந்திக்காலம் ஆகலின் அவனுடல் சந்தியெனப்படும் என்று

புராணங் கூறும். மதுகைடவர் - மதுவும் கைடவனும் : உம்மைத்

தொகை. அயன் உந்தித் தாமரையில் இருக்க அரி திருப்பாற் கடலில்

அறிதுயில் கொள்ளும் பொழுது அவருடைய இரு செவிகளிலுமிருந்து

மது கைடவன் என்னும் அசுரர் இருவர் தோன்றி அண்டங்கள்

நடுங்க உலவும்பொழுது பிரமன் துணுக்கமுறத் திருமால் 'அஞ்சேல்' எனக் கூறி, விட்டுணு, சிட்டுணு என்று இருவரைப் படைத்து ஏவ,

அவர்கள் மதுகைடவரைக் கொன்றனர் என்று கூர்ம புராணங்

கூறும். (80)



* * *



(பா - ம்.) * வழிபடுந்துப்பு.





	 	 அவ்வழியிற் படுபவள முருக்கம்பூப்

பசுங்கிளிமூக் கலர்ந்த செவ்விச்

செவ்வரத்த மலர் கொவ்வைக் கனிபோலுங்

குணங்குற்றந் திருகிக் கோடல்

எவ்வமுறப் புழுவரித்தன் முகமொடிதல்

பெரும்பாலு மிப்பூ ணேந்தல்

பெய்வளையார் தமக்கேயாந் தரிக்கின்மகப்

பேறுமுதற் பேறுண்டாகும்.



(இ - ள்.) அ வழியில் படுபவளம் குணம் -

அவ்விடங்களிற்றோன்றிய பவளத்தினது நிறமானது, முருக்கம்பூ

பசுங்கிளி மூக்கு அலர்ந்த செவ்வி செவ்வரத்த மலர் கொவ்வைக்

கனி போலும் - முருக்க மலரையும் பசிய கிளியின் மூக்கையும்

மலர்ந்த பருவத்தையுடைய செவ்வரத்த மலரையும் கொவ்வைக்

கனியையும் ஒக்கும்; திருகிக்கோடல் எவ்வம் உறப் புழு அரித்தல்

முகம் ஒடிதல் குற்றம் - திருகிக் கோணுதலும் குற்றம் பொருந்தப்

புழு அரித்தலும் முகமொடிதலும் (அதற்குரிய) குற்றங்களாகும்; இ

பூண் ஏந்தல் பெரும்பாலும் பெய்வளையார் தமக்கே ஆம் - இப்

பவளங்களைத் தரித்தல் பெரும்பாலும் வளையலையணிந்த

மகளிருக்கே உரியதாகும்; தரிக்கின் - அவர்கள் அணிந்தால்,

மகப்பேறு முதல்பேறு உண்டாகும் - மக்கட்பேறு முதலாகிய

பயன்கள் உண்டாகும் எ - று.

முருக்கம்பூ முதலியவற்றின் நிறத்தைப்போலும் என்க.

குணமென்றது நிறத்தை. இப்பூண் - இதனாலாகிய அணியை.

பெரும்பாலும் என்றமையால் சிறுபான்மை பிறவற்றுடன் கலந்து

ஆடவர் அணிதலுண்டென்க.

"கருப்பத் துளையவுங் கலலிடை முடங்கலும்

திருக்கு நீங்கிய செங்கொடி வல்லியும்"

என்னும் சிலப்பதிகார அடிகளும், 'இனிக் குணமிக்குக்

குற்றங்கணீங்கியன நிறமும் உருட்சியும் சிந்துரமும் ஈச்சங்காயும்

முசுமுசுக்கைக் கனியும் தூதுவழுதுணம் பழமும் போல்வன வெனக்

கொள்க' என்னும் அடியார்க்கு நல்லார் உரையும் இங்கு

அறியற்பாலன. (81)





	 	 	 இரவியெதி ரெரியிறைக்குங் கல்லுமதி

				 யெதிர்செழுநீ ரிறைக்குங் கல்லும்

			உரையிடுமொன் பதினொன்றி னுட்கிடையாய்க்

				 கிடக்குமென வொன்பான் வேறு

			மரபுரைத்து வணிகரே றாகியவா

				 னவரேறு வடபா னோக்கிப்

			பரவியிருந் தருச்சித்து மணிகைக்கொண்

				 டெதிர்மதுரைப் பரனை நோக்கா.



(இ - ள்.) இரவி எதிர் எரி இறைக்கும் கல்லும் - சூரியன்

முன் தீயை உமிழும் சூரிய காந்தக் கல்லும், மதி எதிர் செழுநீர்

இறைக்கும் கல்லும் - சந்திரன் முன் தண்ணிய நீரைச் சிந்தும் சந்திர

காந்தக் கல்லும், உரையிடும் ஒன்பதில் ஒன்றில் உட்கிடையாய்க்

கிடக்கும் என - முன் கூறிய ஒன்பது மணிகளுள் ஒன்றின்

உட்கிடையாக அடங்கியிருக்குமென்று, ஒன்பான் வேறு மரபு

உரைத்து - நவமணிகளின் வெவ்வேறாகிய தன்மையைக் கூறி,

வணிகர் ஏறு ஆகிய வானவர் ஏறு - வணிகர் சிங்கமாக வந்த

வானவர் சிங்கமாகிய இறைவன், வடபால் நோக்கி இருந்து பரவி

அருச்சித்து - வடக்கு முகமாக நோக்கியிருந்து துதித்துப் பூசித்து,

மணி கைக் கொண்டு மதுரைப் பரனை எதிர் நோக்கா -

மணிகளைக் கையில் எடுத்து மதுரைச் சொக்கலிங்க மூர்த்தியை

எதிரே பார்த்து எ - று.

கிடைக்குமெனக் கூறி. இங்ஙனம் மரபுரைத்து என்க. தலைமை

யுடையாரென்பதனை ஏறு என்பதனாற் கூறினார். முன் கிழக்கு

நோக்கியிருந்து மணிகளினியல்பு கூறியவர், இப்பொழுது வடக்கு

நோக்கியிருந்து அருச்சித்தாரென்றார்; அவ்வாறிருத்தல் மரபு

போலும்; மதுரைப்பரனை எதிர் நோக்குதற் பொருட்டு வடக்கு

நோக்கினாருமாம். (82)





	 	 	 அஞ்சலிசெய் தகநோக்கா லிக்குமரற்

				 களவிறந்த வாயுள் செல்வம்

			விஞ்சுகவென் றளித்தருள விறைமகனும்

				 விண்ணிழிந்த விமான நோக்கிச்

			செஞ்சரணம பணிந்திருகைத் தாமரையும்

				 விரித்தேற்றான் செல்வ நாய்கர்

			மஞ்சனையும் புடைநின்ற வமைச்சரையு

				 நோக்கிமுக மலர்ந்து சொல்வார்.

	 			 	 		 (இ - ள்.) அஞ்சலி செய்து அக நோக்கால் இ குமரற்கு

அளவு இறந்த ஆயுள் செல்வம் விஞ்சுக என்று அளித்தருள -

அஞ்சலித்துத் திருவுளக் குறிப்போடு இவ்வரசிளங் குமரனுக்கு

அளவற்ற வாழ்நாளும் செல்வமும் ஓங்குக என்று கூறிக்

கொடுத்தருள, இறைமகனும் - அரச குமாரனும், விண் இழிந்த

விமானம் நோக்கி - வானுலகினின்றும் இறங்கிய விமானத்தைப்

பார்த்து, செஞ்சரணம் பணிந்து - சொக்கலிங்க மூர்த்தியின் சிவந்த

திருவடிகளை வணங்கி, இருகைத் தாமரையும் விரித்து ஏற்றான் -

தாமரை மலர்போலும் இரண்டு கைகளையும் விரித்து வாங்கினான்;

செல்வ நாயகர் - (அப்பொழுது) செல்வத்தையுடைய வணிகராகிய

சோமசுந்தரக் கடவுள் மஞ்சனையும் படை நின்ற அமைச்சரையும்

நோக்கி - அந்தப் புதல்வனையும் அருகில் நின்ற மந்திரிகளையும்

நோக்கி, முக மலர்ந்து சொல்வார் - முக மலர்ச்சியுடன்

சொல்வாராய் எ - று.

கூறியதுடன் அங்ஙனம் ஆக வென்று திருவுளம்

பற்றியருளினாரென்பார், 'அகநோக்கால்' என்றார். மஞ்சன் :

மைந்தன் என்பதன் போலி. சொல்வார் : எச்சம். (83)





	 	 	 இம்மணியா லிழைத்துநவ முடிசூட்டி

யிச்சிங்க விளவெ றன்ன

செம்மறனை யபிடேக பாண்டியனென

றியம்புமெனச் செம்பொன் றூக்கிக் கைம்மறியில் வணிகருக்கு விலைகொடுப்பான்

வருவார்முன் கருணை நாட்டம்

அம்மகன்மெ னிரப்பியிள நகையரும்பி

நின்றாரை யங்குக் காணார்.



	 	 (இ - ள்.) இ மணியால் இழைத்து நவமுடி சூட்டி - இந்த

மணிகளைக் கொண்டு புதிய மகுடஞ் செய்து சூட்டி, இசிங்க இள

ஏறு அன்ன செம்மல்தனை - இவ்விளமையையுடைய ஆண் சிங்கம்

போன்ற இறைமகனை, அபிடேக பாண்டியன் என்று இயம்பும் என -

அபிடேக பாண்டியனென்று பெயரிட்டழையும் என்று சொல்ல,

செம்பொன் தூக்கி - செம்பொன்னைத் துலையாற் றூக்கி, கைம் மறி

இல் வணிகருக்கு விலை கொடுப்பான் வருவார் - கையின்கண்

மானைக் கரந்து வந்த வணிகருக்கு விலை கொடுப்பதற்கு வருகின்ற

அமைச்சர்கள், முன் - முன்பு, அம்மகன் மேல் கருணை நாட்டம்

நிரப்பி - அவ்வரச குமரன் மேல் அருள் நோக்கினை மிகச்

செலுத்தி, இளநகை அரும்பி நின்றாரை - புன்னகை அரும்பி நின்ற

வணிகேசரை. அங்கு காணார் - அவ்விடத்திற் காணாதவராயினர்

எ - று.

நவமுடி இழைத்துச் சூட்டியென்க; நவம் - புதுமை; இந்

நவமணியால் என்றியைத்துரைத்தலுமாம். என - என்ற பொழுது.

சிவபிரானாகிய வணிகரென்பார், 'கைம்மறியில் வணிகர்' என்றார்.

வருவார் காணாராயினாரென்க. வருவார் : பெயர். (84)





	 	 	 ஓருருவாய் நேர்நின்ற வணிகேசர்

				 விடையின்மே லுமையா ளோடும்

			ஈருருவாய் முக்கண்ணு நாற்கரமு

				 மஞ்சமர ரிறவா வாறு

			காருருவா யெழுமிடறுங் காட்டித்தங்

				 கோயில்புகக் கண்டா ரின்று

			பாருருவாய் நின்றவணி கேசரிவ

				 ரெனவேபின் பற்றிப் போவார்.



(இ - ள்.) ஓர் உருவாய் நேர் நின்ற வணிகேசர் - ஓர்

உருவாகி நேரே நின்ற வணிகர் பெருமான், விடையின்மேல்

உமையாளோடும் ஈர் உருவாய் - இடபவூர்தியின் மேல் உமைப்

பிராட்டியோடும் இரண்டு திருவுருவமாய், முக் கண்ணும் நால் கரமும்

- மூன்று கண்களையும் நான்கு கைகளையும், அஞ்சு அமரர்

இறவாவாறு - அஞ்சிய தேவர்கள் இறவாத வண்ணம், கார் உருவாய்

எழுமிடறும் - கரியவுருவாய் எழுந்த திருமிடற்றினையும், காட்டி -

தோன்றச் செய்து, தம் கோயில் புகக் கண்டார் - தமது

திருக்கோயிலுட் போதலைக் கண்டவர்கள், இன்று பார் உருவாய்

நின்ற வணிகேசர் இவரே என - இன்று பாரின்கண் வணிகர்

தலைவர் வடிவினராய் நின்றவர் இவரே என்று, பின் பற்றிப்

போவார் - பின்றொடர்ந்து சென்றனர் எ - று.

சிவபெருமான் ஒருவரே 'படைப்பாதித் தொழிலும்

பத்தர்க்கருளும் பாவனையும்' முதலியன நிகழ்த்துதற்குச் சிவமும்

சக்தியுமென ஈருருவாயினர் என்பது தோன்ற 'ஈருருவாய்' என்றார்.

வணிகேசர் : குணசந்தி. திருமிடற்றின் கருமைக்கு நஞ்சினையுண்டல்

காரணமாகலின் 'இறவாவாறு காருருவா யெழுமிடறு' என்றார்.

வணிகேசர் உருவாய் நின்றவர் இவர் என விகுதி பிரித்துக் கூட்டுக;

பார் என்பதனை ஆகு பெயராக்கி, மனிதருருவாய் நின்ற என்றுரைத்தலுமாம். இச்செய்யுளில் ஒன்று முதல் ஏழு எண்களின்

பெயர் கூறியது எண்ணலங்காரம்; அஞ்சு, ஆறு, ஏழு என்பன ஈண்டு

எண்ணுப் பெயர்களல்லவேனும் சொல்லொப்புமை நோக்கி

எண்ணாகக் கொள்ளப்படும்; எழுகூற்றிருக்கை முதலியவற்றிலும்

இங்ஙனம் வருதல் காண்க. (85)





	 	 தேன்செய்த கொன்றைநெடுஞ் சடையார்முன்

றாழ்ந்தெழுந்து செங்கை கூப்பி

யான்செய்யுங் கைம்மாறா யெம்பிராற்

கொன்றுண்டோ யானு மென்ன

தூன்செயுட லும்பொருளு முயிருமெனி

னவையாவு முனவே யையா

வான்செய்யு நன்றிக்கு வையகத்தோர்

செய்யுங்கைம் மாறுண்டேயோ.

(இ - ள்.) தேன் செய்த கொன்றை நெடுஞ் சடையார் முன் -

தேன் பொருந்திய கொன்றை மலர் மாலையையணிந்த நீண்ட

சடையையுடைய சொக்கலிங்கக் கடவுளின் திருமுன், தாழ்ந்து எழுந்து

செங்கை கூப்பி - வீழ்ந்து வணங்கி எழுந்து சிவந்த கைகளைத்

தலைமேற் குவித்து, எம்பிராற்கு - எம் பெருமானாகிய நினக்கு, யான்

செய்யும் கைம்மாறாய் ஒன்று உண்டோ - அடியேனாற் செய்யப்படும்

எதிருதவியாக ஒன்றுண்டோ, யானும் என்னது ஊன்செய் உடலும்

பொருளும் உயிரும் எனின் - யானும் என்னுடைய தசையமைந்த

உடலும் பொருளும் ஆவியும் என்றால், ஐயா அவையாவும் உனவே

- ஐயனே அவை முற்றும் உன்னுடையனவே, வான் செய்யும்

நன்றிக்கு - முகில் செய்த உதவிக்கு, வையகத்தோர் செய்யும்

கைம்மாறு உண்டோ - நிலவுலகத்தார் செய்கின்ற கைம்மாறு

உண்டோ (இல்லையென்றபடி) எ - று.

யாவர்க்கும் மேலாம் அளவிலாச் சீருடையானாகிய பெருமான்

யாவர்க்கும் கீழாகிய என்னை ஆட்கொண்ட பெருங்கருணைக்குக்

கைம்மாறாவது யாதொன்றும் இல்லையென்பான், 'யான் செய்யுங்

கைம்மாறா யெம்பிராற் கொன்றுண்டோ' என்றும், யானும் என் உடல்

முதலியவும் நின் உதவிக்கு ஈடாகாவேனும் அவற்றையளித்து

ஒருவாறாக என் கட்டுப்பாட் டுணர்ச்சியை வெளிப்படுத்தலாமென்னின்

அவையெல்லாம் நின்னுடையவேயாகலின் யானென்றும்

என்னுடையதென்றும் கூறுதற்கொன்றுமில்லை யென்பான், 'அவை

யாவும் உனவே' என்றும் கூறினானென்க;

	 "பண்டாய நான்மறையும் பாலணுகா மாலயனுங்

கண்டாரு மில்லைக் கடையேனைத்-தொண்டாகக்

கொண்டருளுங் கோகழியெங் கோமாற்கு நெஞ்சமே

உண்டாமோ கைம்மா றுரை"

	 		 	 	 "அன்றே யென்ற னாவியு முடலு முடைமை யெல்லாமுங்

குன்றேயனையா யென்னையாட்கொண்ட போதே கொண்டிலையோ"

என்னும் திருவாசகத் திருப்பாட்டுகள் இங்குச் சிந்திக்கற்பாலன.

யானும் உயிரும் என வேறு கூறியது முதலும் சினையுமாகக்

கொண்டென்க; "ஊன்கெட் டுயிர்கெட் டுணர்வு கெட்டெ னுள்ளமும்

போய், நான் கெட்ட வா பாடி" என்பதும் நோக்குக. "வான் செய்யு

நன்றிக்கு வையகத்தோர் செய்யுங் கைம்மா றுண்டேயோ" என்றது

இறைவன் பிறர்பால் உதவிபெறுதற்கோர் குறைபாடுடையனல்லன்

என்பதும், அவன் உயிர்களுக்குச் செய்யு முதவியெல்லாம் கைம்மாறு

கருதியன அல்லவென்பதும் தோன்ற நின்றமையால் பிறிது

மொழிதல் என்னும் அணி.



"கைம்மாறு வேண்டா கடப்பாடு மாரிமாட்

டென்னாற்றுங் கொல்லோ வுலகு"



என்னும் திருக்குறள் நோக்குக. என்னது : விரித்தல். உன : குறிப்பு

வினைமுற்று. (86)





	 	 	 என்னாமுன் வழுத்தலுறும் விறன்மாறன்

				 கோக்கொழுந்தை இகல்வேல் விந்தை

			மன்னாகு மிவற்குமன வாக்கிறந்த

				 பூரணமா மதுரை நாதன்

			பொன்னாரு* மணிமகுடஞ் சூடமணி

				 நல்குதலாற் புவிய னேகம்

			பன்னாளு முறைபுரியத் தக்கதென

				 வாழ்த்தினார் பல்சான் றோரும்.

	 			 	 		 (இ - ள்.) என்னா முன் வழுத்தல் உறும் விறல்மாறன்

கோக்கொழுந்தை - என்றிங்ஙனமாகத் துதிக்கும் வெற்றியையுடைய

வீர பாண்டியன் புதல்வனை, பல் சான்றோரும் - பல அறிவு

நிறைந்த பெரியாரும், இகல்வேல் விந்தைமான் ஆகும் இவற்கு -

போருக்குரிய வேற்படை ஏந்திய வீரமகளின் தலைவனாகிய

இவ்வழுதிக்கு, மனம் வாக்கு இறந்த பூரணம் ஆம் மதுரை நாதன் -

உள்ளத்தையும் உரையையும் கடந்த முழு நிறைவாகிய மதுரை

நாயகனாகிய சொக்கலிங்கப் பெருமான், பொன் ஆரும் மணிமகுடம்

சூட - அழகு பொருந்திய மணி முடியினைச் சூடுதற்கு, மணி

நல்குதலால் - மணிகளை அளித்தருளினமையால், புவி அனேகம் -

உலக முழுதும், பல் நாளும் - எக்காலமும், முறை புரியத் தக்கது

என வாழ்த்தினார் - (இவனால்) ஆட்சி செய்யத்தக்கது என்று வாழ்த்தினார்கள் எ - று.

பின்பற்றிப் போனார்; அவருள் வழுத்தலுறும்

கோக்கொழுந்தைப் பல் சான்றோரும் வாழ்த்தினார் என முடிக்க.

கொழுந்து - கொழுந்து போலும் இளம்பிள்ளை; கோக்கொழுந்து -

அரசிளங்குமரன். பொன்னாரும் - பொன்னாற் செய்த என்றுமாம்.

அனேகம் - முழுதுமென்னும் பொருட்டு. பன்னாளும் - பல்லூழிக் காலமும்; எந்நாளும். புரியத் தக்கது - புரிகவென

வியங்கோளுமாம். (87)



* * *



(பா - ம்.) * பொன்னாகும்.





	 	 	 	 ஏத்திவலங் கொண்டிருநான் கிபந்தழுவப்

				 பெற்றோங்கி யிருக்கு மட்ட

			மூர்த்திவிடை யருள்பெற்று மூவாநன்

				 மறையாசி முனிவர் கூறப்

			பார்த்திவன்றன் பொலன்மாட மனைபுகுந்தா

				 னிறைமணிப்பண் பாயுங் கேள்விச்

			சாத்திரரு மந்திரரு மணிநோக்கி

				 வியப்படைந்தார் சங்கை கூர்ந்தார்.

	 	 (இ - ள்.) பார்த்திவன் - அரச குமாரன், ஏத்தி வலம்

கொண்டு - துதித்து வலம் வந்து, இருநான்கு இபம் தழுவப் பெற்று

ஓங்கி இருக்கும் அட்டமூர்த்தி - எட்டு யானைகளாற் சுமக்கப்

பெற்று வீற்றிருக்கும் அட்டமூர்த்தியாகிய சொக்கலிங்கப்

பெருமானின், விடை அருள் பெற்று - அருள் விடை பெற்று, மூவா

நல்மறை முனிவர் ஆசி கூற - அழியாத சிறந்த மறைகளை உணர்ந்த

அந்தணர்கள் வாழ்த்துக் கூற, தன் பொலன்மாட மனை புகுந்தான் -

தனது பொன்னாலாகிய மேன் மாடத்தையுடைய கோயிலிற்

புகுந்தான்; நிறைமணிப் பண்பு ஆயும் கேள்விச் சாத்திரரும் -

இலக்கணம் நிரம்பிய மணிகளின் குணங்களை ஆராயும் நூற்கேள்வி

வல்லுநரும், மந்திரரும் - அமைச்சரும், மணி நோக்கி வியப்பு

அடைந்தார் - மணிகளைப் பார்த்து வியப்புற்று, சங்கை கூர்ந்தார் -

ஐயங்கொண்டவர்களாய் எ - று.

'என்னாமுன்வழுத்தலுறும்' என்பதனுள், 'என்னா' என்பதனுடன்

'ஏத்தி' என்பதனை இயைத்துரைக்க. தழுவப்பெற்ற விமானத்தில்

இருத்தலைத் 'தழுவப் பெற்றிருக்கும்' என்றார். அட்டமூர்த்தி - நிலம்,

நீர், தீ, வளி, விசும்பு, நிலா, பகலோன், இயமானன் என்னும்

எட்டுருவாயவன். அருள் விடையென மாறுக. நிறை பண்பு என

இயைத்தும், இறைமணி எனப் பிரித்தும் உரைத்தலுமாம். சாத்திரக்

கேள்வியர் என விகுதி பிரித்துக் கூட்டுக; கேள்வியும் சாத்திரமும்

ஒரு பொருட் சொற்களுமாம். அடைந்தார், கூர்ந்தார் என்பன

முற்றெச்சங்கள். சங்கை கூர்தலை வருஞ்செய்யுளிற் காண்க. (88)





	 	 [- வேறு]



வேளென வந்த நாய்கர் சுந்தர விடங்க ரானால்

நாள்களும் கோளும் பற்றி நவமணி யாக்கி னாரோ

தாள்களுந் தோளு மார்புந் தரித்தநீ ணாக மீன்ற

வாள்விடு மணியோ வீந்தார் யாதென மதிக்கற் பாலேம்.



(இ - ள்.) வேள் என வந்த நாய்கர் சுந்தர விடங்கர் ஆனால்

- முருக வேளைப் போல வந்த வணிகர் சோமசுந்தரக் கடவுளானால்

(அவர்), நாள்களும் கோளும் பற்றி நவமணி ஆக்கினாரோ - நாண்

மீன்களையும் கோள்களையும் பிடித்து நவமணிகளாகச் செய்து

நல்கியருளினாரோ (அன்றி), தாள்களும் தோளும் மார்பும் தரித்த -

திருவடிகளிலும் திருத்தோள்களிலும் மார்பிலும் அணிந்த, நீள் நாகம்

ஈன்ற வாள் விடும் மணி ஈந்தாரோ - நீண்ட பாம்புகள் கான்ற ஒளி

வீசும் மணிகளைத் தந்தருளினாரோ, யாது என மதிக்கற்பாலேம் -

யாதென்று கருதும் பகுதியையுடையேம் எ - று.

சுந்தரவிடங்க ரென்பது உண்மையாயின் அவர் இவை

செயற்பால ரென்பார், 'விடங்கரானால்' என்றார். ஈந்தார் என்பதனை

முன்னுங் கூட்டி ஆக்கி யீந்தாரோ என்க. மணியோ ஈந்தார்

என்பதில் ஒகாரம் பிரித்துக் கூட்டப்பட்டது. சங்கை கூர்ந்து

இங்ஙனங் கூறியென்க. (89)





	 	 	 	 இந்திரக் கடவு ணாட்டு மிம்மணி யரிய வென்னா

		மந்திரக் கிழவர் நல்கி மயனினு மாண்ட கேள்வித்

		தந்திரக் கனகக் கொல்லர்க் குவப்பன ததும்ப வீசிச்

		செந்திரு மார்பி னாற்குத் திருமணி மகுடஞ் செய்தார்.

	 		 	 		 (இ - ள்.) இந்திரக் கடவுள் நாட்டும் இம்மணி அரிய என்னா

- இந்திரனது உலகத்திலும் இம் மணிகள் கிடைத்தற்கரியன என்று

வியந்து, மந்திரக் கிழவர் - சூழ்ச்சிக்குரிய அமைச்சர், மயனினும்

மாண்ட கேள்வித் தந்திரக் கனகக் கொல்லர்க்கு உவப்பன ததும்ப

வீசி - மயனைக் காட்டிலும் மாட்சிமையுடைய சிற்ப நூலில் வல்ல

பொற்கொல்லருக்கு அவர் உவப்பானவாய பல வரிசைகளை நிறைய

அளித்து, நல்கி - (அம்மணிகளைக்) கொடுத்து, செந்திரு

மார்பினாற்குத் திருமணி மகுடம் செய்தார் - சிவந்த திருமகள்

தங்கும் மார்பினையுடைய அரச குமாரனுக்குத் தெய்வத் தன்மை

பொருந்திய மணிகளழுத்திய முடியினைச் செய்வித்தனர் எ - று.

இந்திரனாகிய கடவுள் என இருபெயரொட்டு; இந்திரனது

கடவுள் நாடு எனக் கொண்டு உயர்திணைப் பெயர் விகாரமாயிற்று

எனலுமாம். சாத்திரரும் மந்திரரும் அரிய வென்னா வியந்தார் என

முடித்து, அவருள் மந்திரர் மகுடஞ் செய்தார் என்க. தந்திரக்

கேள்வி என மாறுக. செய்தார் : பிறவினைப் பொருட்டு. (90)





	 	 	 	 மங்கல மரபான் மாலை மணிமுடி சூட்டி நாமஞ்

		செங்கணே றுயர்த்த நாய்கர் செப்பிய முறையால் வேத

		புங்கவ ரிசைப்ப வீதி வலஞ்செய்து புனிதன் பாத

		பங்கய மிறைஞ்சி வேந்தன் பன்மணிக் கோயி லெய்தா.

	 		 	 		 (இ - ள்.) மங்கல மரபால் - மங்கல முறைமையால், மாலை

மணி முடிசூட்டி - மாலையையணிந்த மணிமகுடத்தை அணிவித்து,

செங்கண் ஏறு உயர்த்த நாய்கர் செப்பிய முறையால் - சிவந்த

கண்ணையுடைய இடபத்தைக் கொடியாக உயர்த்திய வணிகர் கூறிய

முறைப்படி, வேத புங்கவர் நாமம் இசைப்ப - மறைகளையுணர்ந்த

அந்தணர் அபிடேக பாண்டியனென்று பெயர் கூற, வேந்தன் -

அவ்வரசன், வீதி வலம் செய்து - வீதியை வலம் வந்து, புனிதன்

பாத பங்கயம் இறைஞ்சி - தூயனாகிய சோமசுந்தரக் கடவுளின்

திருவடித் தாமரைகளை வணங்கி, பல்மணிக் கோயில் எய்தா -

பல மணிகளழுத்திய அரண்மனையிற் சென்று எ - று.

மகுடாபிடேக விழாவானது தொல்காப்பியத்தில் 'மண்ணு

மங்கலம்' என்னும் பெயராற் கூறப்படுகின்றது. புங்கவர் முறையால்

நாமம் இசைப்ப என்க. (91)





	 	 போர்மகட் குறையு ளான புயத்தபி டேகத் தென்னன்

தேர்முதற் கருவித் தானைத் தெவ்வர்நீண் முடியெ லாந்தன்

வார்கழற் கமலஞ் மனுமுறை பைங்கூழ் காக்குங்

காரெனக் கருணை பெய்து வையகங் காக்கு நாளில்.

(இ - ள்.) போர்மகட்கு உறையுள் ஆன புயத்து அபிடேகத்

தென்னன் - போருக்குரிய வீரமகளுக்கு இருப்பிடமாகிய

தோளையுடைய அபிடேக பாண்டியன், தேர் முதல் கருவித்தானைத்

தெவ்வர் நீள் முடி எலாம் - தேர் முதலிய கருவியாகிய

படையினையுடைய பகைவருடைய நீண்ட முடிகள் அனைத்தும், தன்

வார்கழல் கமலம் சூட - தனது நெடிய வீரகண்டையை யணிந்த

அடியாகிய தாமரை மலரைச் சூட, மனுமுறை - மனுநூல் வழியே,

பைங்கூழ் காக்கும் கார் என - (மழை பொழிந்து) பயிரை ஓம்பும்

முகில் போல, கருணை பெய்து - கருணை சொரிந்து, வையகம்

காக்கும் நாளில் - உலகத்தைப் புரக்கும் நாளிலே எ - று.

கருவித்தானை - கருவியாகிய தானை; இருபெயரொட்டு.

கருணை பெய்து என்பதற்கேற்ப மழை பொழிந்து என விரித்துரைக்க.

தென்னன் மனுமுறை காக்கு நாளில் என இயையும். (92)





	 	 [எழுசீரடி யாசிரிய விருத்தம்]





தந்தைதன் காமக் கிழத்திய ரீன்ற

தனயராய்த் தனக்குமுன் னவராய்

முந்தைநா ளரசன் பொன்னறை முரித்து

முடிமுதற் பொருள்கவர்ந் துட்குஞ்

சிந்தைய ராகி மறுபுலத் தொளித்த

தெவ்வரைச் சிலர்கொடு விடுப்ப

வந்தவர் கவர்ந்த தனமெலா மீள

வாங்கினா னீர்ங்கதிர் மருமான்.

			 	 		 (இ - ள்.) தந்தை தன் காமக் கிழத்தியர் ஈன்ற தனயராய் -

தன் தந்தையின் காமக் கிழத்தியர் பெற்ற புதல்வராய், தனக்கு

முன்னவராய் - தனக்கு மூத்தவர்களாய், முந்தை நாள் அரசன்

பொன் அறை முரித்து - முன்னொரு நாளில் மன்னனது

கருவூலத்தின் தாழை முரித்து, முடி முதல் பொருள் கவர்ந்து - முடி

முதலிய பொருள்களை வௌவி, உட்கும் சிந்தையராகி - (அதனால்)

அஞ்சிய சிந்தையையுடையராய், மறு புலத்து ஒளித்த தெவ்வரை -

வேற்றூரிற் புகுந்து ஒளித்த பகைவரை, சிலர் கொடுவிடுப்ப - சிலர்

பிடித்துக் கொண்டு வந்து விடுக்க, வந்தவர் கவர்ந்த தனம் எலாம் -

வந்தவராகிய அன்னோர் கவர்ந்த பொருளனைத்தையும், மீள வாங்கினான் ஈர்ங்கதிர் மருமான் - திரும்பவும் வாங்கினான்

குளிர்ந்த ஒளியையுடைய திங்களின் மரபில் வந்தவனாகிய அபிடேக

பாண்டியன் எ-று.

முரித்து - தாழைப் போக்கி. தந்தையின் கிழத்தியர் ஈன்ற

தனயராயும் தனக்கு முன்னவராயுமிருப்பினும் முடி முதலியவற்றைக்

கவர்ந்து ஒளித்தாராகலின் 'ஒளித்த தெவ்வரை' என்றார். அவர்,

முறையின்றிக் கவர்ந்த பொருள்களை மீட்டு வாங்கியதன்றி, அவர்க்கு

யாதும் இன்னல் விளைத்தில னென்பது தோன்ற 'தனமெலா மீள

வாங்கினான்' என்று கூறி விடுத்தார். தந்தை தன், தன் : சாரியை.

ஈர்ங்கதிர், கதிரையுடைய திங்களுக்கு ஆகுபெயர். (93)

ஆகச்செய்யுள் - 1287.



* * *





	 	 	 	 18. வருணன்விட்டகடலை வற்றச்செய்த படலம்



	 	 [அறுசீரடி யாசிரிய விருத்தம்]



காழ்கெழு கண்டத் தண்ணல் கௌரியன் மகுடஞ்சூட

வீழ்கதிர் மணிக ளீந்த வியப்பிது விடையோன் சென்னி

வாழ்கரு முகிலைப் போக்கி மதுரைமேல் வருணன் விட்ட

ஆழ்கடல் வறப்பக் கண்ட வாடலைப் பாடல் செய்வாம்.





(இ - ள்.) காழ்கெழு கண்டத்து அண்ணல் - கருமை

பொருந்திய திருமிடற்றினையுடைய சோமசுந்தரக் கடவுள்,

கௌரியன் மகுடம் சூட - பாண்டியன் முடி சூட, வீழ் கதிர்

மணிகள் ஈந்த வியப்பு இது - விரும்பப்படுகின்ற நவமணிகளை

அளித்தருளிய திருவிளையாடல் இது; (இனி), விடையோன் சென்னி

வாழ் கருமுகிலைப் போக்கி - இடபவூர் தியையுடைய அப்பெருமான்

தம் திருமுடியிற் றங்கிய கரிய முகில்களை விடுத்து, மதுரை மேல்

வருணன் விட்ட ஆழ்கடல் வறப்பக் கண்ட - மதுரையின் மேல்

வருணன் ஏவிய ஆழ்ந்த கடலானது சுவறுமாறு செய்தருளிய,

ஆடலைப் பாடல் செய்வாம் - திருவிளையாடலைப் பாடுவோம்

எ - று.

காழ் - கருமை; காழகம் என்னும் பெயருங் காண்க. ஞாயிறு

முதலிய கதிர்களும் விரும்பும் மணி என்னலுமாம். வியப்பு -

மேன்மை. மேன்மையாகிய திருவிளையாடல். போக்கி வறப்பக் கண்ட வென்க. (1)





	 	 	 	 சித்திரை மதியிற் சேர்ந்த சித்திரை நாளிற் றென்னன்

		மைத்திரண் மிடற்று வெள்ளி மன்றுளாற் களவு மாண்ட

		பத்திமை விதியிற் பண்டம் பற்பல சிறப்ப நல்கிப்

		புத்தியும் வீடு நல்கும் பூசனை நடத்த லுற்றான்.



(இ - ள்.) தென்னன் - அபிடேக பாண்டியன், சித்திரை

மதியில் சேர்ந்த சித்திரை நாளில் - சித்திரைத் திங்களில் வந்த

சித்திரை நாளில் மைத்திரள் மிடற்று வெள்ளிமன்றுளாற்கு - கருமை

மிக்க மிடற்றினையுடைய வெள்ளியம்பல வாணனுக்கு, அளவுமாண்ட

பத்திமை - அளவிறந்த அன்பினால், விதியில் - ஆகம நெறிப்படி,

பண்டம் பற்பல சிறப்ப நல்கி - பூசைப் பொருள்கள் பலவற்றைச்

சிறக்க அளித்து, புத்தியும் வீடும் நல்கும் பூசனை நடத்தலுற்றான் -

போகத்தையும் வீடுபேற்றையும் அளிக்கும் பூசையை நடாத்தத்

தொடங்கினான் எ - று.

சித்திரைத் திங்களில் நிறைமதியுடன் கூடிய சித்திரை நாளில்

என்க. பத்திமையால் என உருபு விரிக்க. சிறப்ப - மிக. விதியின்

நடத்தலுற்றான் என இயையும். புத்தி தத்துவத்தின் பரிணாமமாகிய

போகத்தைப் புத்தி என்றார்; புத்தி - ஞானமுமாம். (2)





	 	 	 	 நறியநெய் யாதி யார நறுங்குழம் பீறா வாட்டி

		வெறியகர்ப் புரநீ ராட்டி யற்புத வெள்ளம் பொங்க

		இறைவனை வியந்து நோக்கி யேத்துவா னெறிநீர் வையைத்

		துறைவநீ யென்கர்ப் பூர சுந்தர னேயோ வென்றான்.

	 	 	 (இ - ள்.) நறியநெய் ஆதி - நறுமணங் கமழும் நெய்

முதலாக, நறும் ஆரக் குழம்பு ஈறா ஆட்டி - நறிய சந்தனக் குழம்பு

இறுதியாக உள்ள இவற்றால் அபிடேகித்து, வெறிய கர்ப்புர நீர்

ஆட்டி - மிக்க மணத்தினையுடைய கர்ப்புர நீரினால் ஆட்டி,

அற்புத வெள்ளம் பொங்க - அன்பின் பெருக்கு மேன்மேலெழ,

இறைவனை வியந்து நோக்கி ஏத்துவான் - சோமசுந்தரக் கடவுளை

வியப்புடன் தரிசித்துத் துதிப்பவன், எறிநீர் வையைத் துறைவ -

அலைவீசும் வையையாற்றின் நீர்த் துறையையுடைய பெருமானே, நீ

என் கர்ப்பூர சுந்தரனோ என்றான் - நீ அடியேனுடைய கர்ப்பூர

சுந்தரனோ என்று துதித்தான் எ - று.

ஆதியாக ஈறாக உள்ளவற்றால் என விரிக்க. வெறிய -

மணமுடைய : குறிப்புப் பெயரெச்சம். சிறப்பு நோக்கிக் கர்ப்

புரத்தைப் பிரித்துக் கூறினார். அற்புதம் - ஈண்டு அன்பு;

இன்பமுமாம்; இறைவனது அழகாகிய வெள்ளம் பெருக என்னலுமாம்.

அன்புரிமையால் 'என்' என்றான். ஓகாரம் வியப்பின்கண் வந்தது. (3)





	 	 	 	 பூசனை புரியு மெல்லைப் பொன்னகர்க் கிறைமை பூண்ட

		வாசவன் வருடந் தோறும் பூசித்து வருவா னன்ன

		காசறு மனத்தான் பூசை கழிவுறு மளவுந் தாழ்த்துத்*

		தேசமை சிறப்பார் பூசை செய்துதன் னாடு புக்கான்.

	 		 	 		 (இ - ள்.) பூசனை புரியும் எல்லை - இங்ஙனம் பூசை

செய்யும் பொழுது, வருடம் தோறும் பூசித்து வருவான் - ஆண்டுகள்

தோறும் (சித்திரைத் திங்களின் சித்திரை நாளில்) பூசித்து

வருபவனாகிய, பொன் நகர்க்கு இறைமை பூண்ட வாசவன் -

பொன்னுலகத்திற்குத் தலைமை பூண்ட இந்திரனானவன், அன்ன காசு

அறு மனத்தான் பூசை கழிவுறும் அளவும் தாழ்த்து - அந்தக்

குற்றமற்ற உள்ளத்தினையுடைய பாண்டியனது பூசை முடியும் வரை

தாமதித்து (முடிந்தபின்), தேசு அமை சிறப்பு ஆர் பூசை செய்து -

விளக்கமமைந்த சிறப்புமிக்க பூசையைச் செய்து முடித்து, தன் நாடு

புக்கான் - தனது நாட்டிற்குச் சென்றான் எ - று.

வருவான் : வினையாலணையும் பெயர். வருவானாகிய வாசவன்

எனக் கூட்டுக. அமை பூசை ஆர் பூசையெனப் பெயரெச்ச

முதனிலைகளைத் தனித் தனி கூடுக. (4)



* * *



(பா - ம்.) * தாழ்ந்து.





	 	 அன்றுநீர்க் கடவுள் வேள்வி நாயக னவையத் தெய்தி

நின்றவன் றன்னோய் தீருஞ் செவ்வியி னிகழ்ச்சி தோன்றக்

குன்றவன் சிறக ரீர்ந்த கொற்றவன் முகத்தை நோக்கி

இன்றுநீ சிறிது தேம்பி யிருத்தியா லிதென்கொ லென்றான்.

(இ - ள்.) அன்று - அப்பொழுது, நீர்க்கடவுள் -

வருணதேவன், வேள்வி நாயகன் அவையத்து எய்தி நின்றவன் -

வேள்வித் தலைவனாகிய இந்திரனது அவையின்கட் சென்று நின்று,

தன் நோய் தீரும் செவ்வியின் நிகழ்ச்சி தோன்ற - தனது நோயானது

நீங்கும் பருவத்தின் நிகழ்ச்சி கைகூட, குன்றவன் சிறகர் ஈர்ந்த

கொற்றவன் முகத்தை நோக்கி - மலைகளின் வலிய

சிறைகளையறுத்த இந்திரன் முகத்தை நோக்கி, இன்று நீ சிறிது

தேம்பி இருத்தி - இன்று நீ சற்று வாடியிருக்கின்றாய், இது என்

என்றான் - இதற்குக் காரணம் யாது என்று வினவினன் எ - று.

வேள்வி நாயகன் - மகபதி. நின்றவன் : முற்றெச்சம். நோய் -

வயிற்று நீர் நோய் என்பர். நிகழ்ச்சி - ஏதுத்தோற்றம். சிறகர் :

ஈற்றுப் போலி. ஆல், கொல் என்பன அசைகள். இதென் : விகாரம்.

(5)





	 	 	 	 சிலைப்படு முகிலூ ரண்ணல் செப்புவா னிருடீ ரன்பின்

		வலைப்படு பெருமா னெம்மான் மதுரையெம் பிரானை யன்பு

		தலைப்படு பூசை செய்யத் தாழ்த்ததின் றதனா லிப்போ

		தலைப்படச் சிறிதெ னுள்ள மாகுல மடைந்த துண்டால்.

	 		 	 		 (இ - ள்.) சிலைப்படும் முகில் ஊர் அண்ணல் - வில்லுடன்

கூடிய முகிலை ஊர்தியாகக் கொண்டு நடாத்தும்

பெருமையினையுடைய இந்திரன், செப்புவான் - சொல்லுவான், இருள்

தீர் அன்பின் வலைப்படு பெருமான் எம்மான் மதுரை எம்பிரானை -

மயக்கத்தினீங்கிய அன்பாகிய வலையிற்படுகின்ற பெருமானும்

எம்மானும் மதுரைப் பிரானுமாகிய சோமசுந்தரக் கடவுளை, அன்பு

தலைப்படு பூசை செய்ய இன்று தாழ்த்தது - அன்போடு கூடிய

பூசனை புரிய இன்று (வழுதியால்) காலந் தாழ்த்தது; அதனால் -

அக் காரணத்தால், இப்போது என் உள்ளம் சிறிது அலைப்பட -

இப்பொழுது என் மனம் சிறிது அலைவுற, ஆகுலம் அடைந்தது

உண்டு - துன்பமெய்தியதுண்டு எ - று.

சிலை - திருவில்; இந்திரவில். செப்புவான் - செப்புகின்றவன்

எனப் பெயராகக் கொள்க; செப்புதல் - விடையிறுத்தல். அன்பின்

வலைப்படுதலை.

"பத்திவலையிற் படுவோன் காண்க"

என்னும் திருவாசகத்தா னறிக. ஆல் : அசை. (6)





	 	 	 	 என்னவவ் விலிங்கந் தான்மா விலிங்கமோ வென்று முந்நீர்

		மன்னவன் வினவ லோடு மகபதி மொழிவான் முன்பென்

		றன்னரும் பழியும் வேழச் சாபமுந் தொலைத்த தன்றோ

		அன்னதை யறிந்தி லாய்கொ லென்னநீ ரண்ணல் கூறும்.

	 		 	 		 (இ - ள்.) என்ன - என்று இந்திரன் கூற, அ இலிங்கம் மா

இலிங்கமோ என்று முந்நீர் மன்னவன் வினவலோடும் - அந்தச்

சொக்கலிங்கம் (ஏனைய பதிகளின் இலிங்கங்களைவிடச்) சிறந்த

இலிங்கமோ என்று கடல் மன்னனாகிய வருணன் கேட்ட வளவில்,

மகபதி மொழிவான் - இந்திரன் கூறுவான், முன்பு - முன்னாளில்,

என் அரும் பழியும் - என்னுடைய போக்குதற்கரிய பழியையும்,

வேழச்சாபமும் தொலைத்தது அன்றோ - வெள்ளை யானையின்

சாபத்தையும் போக்கியதல்லவா, அன்னதை அறிந்திலாய் கொல்

என்ன - அச்செய்தியை நீ அறியாயோ என்று செப்ப, நீர் அண்ணல்

கூறும் - வருணன் கூறுவான் எ - று.

மா இலிங்கம் - மகாலிங்கம். பிறவாற்றாற் போக்குதற்கரிய

பழியென்பான், 'அரும்பழி' என்றான். அன்னதை - அவ்

விலிங்கத்தின் மேன்மையையென்றுமாம். தான், தன் என்பன

அசைகள். (7)





	 	 	 	 அற்றது வாகிற் றெய்வ மருத்துவ ராலுந் தீரச்

செற்றிட வரிதா யென்னைத் தெறும்பெரு வயிற்று நோயை

வற்றிடு மாறு தீர்க்குங் கொல்லென வலாரி யையம்

உற்றுநீ வினாய தென்னென் றுண்ணகை யரும்பிச்

சொல்வான்.

	 	 (இ - ள்.) அது அற்று ஆகில் - அவ்விலிங்கம்

அத்தன்மையை யுடையதானால், தெய்வ மருத்துவராலும் தீரச்செற்றிட

அரிதாய் - தேவ மருத்துவர்களாலும் முற்றக் கெடுத்தற்கு அரியதாய்,

என்னைத் தெறும் பெரு வயிற்று நோயை - என்னை வருத்துகின்ற

பெரிய வயிற்று நோயை, வற்றிடுமாறு தீர்க்கும் கொல் என -

ஒழியும்படி தீர்க்குமோ என்று வினவ, வலாரி - இந்திரனானவன், நீ

ஐயம் உற்று வினாயது என் என்று-நீ சந்தேகித்து வினவியது

என்னையென்று, உள் நகை அரும்பிச் சொல்வான் - புன் முறுவல்

செய்து கூறுவான் எ - று.

தெய்வ மருத்துவர் - அச்சுவினி தேவர். தீர - முற்ற; நீங்க

என்றுமாம். ஐயுற்றதுதகாதென்பான், 'ஐயமுற்று நீ வினாயதென்'

என்றான். உண்ணகையரும்பல் அவனது அறியாமை பற்றிய

எள்ளலால் நிகழ்ந்தது;

"எள்ளல் இளமை பேதைமை மடனென்

றுள்ளப் பட்ட நகைநான் கென்ப"

என்பது தொல்காப்பிய மெய்ப்பாட்டியல். (8)





	 	 	 அரியய ராலுந் தீராப் பிறவிநோ யறுக்க வல்ல

பெரியவ னிந்த யாக்கைப் பெரும்பணி பிறவுந் தீர்த்தற்

கரியனோ வையன் செய்யுந் திருவிளை யாட்டை யின்னே

தெரியநீ சோதி யென்னத் தெண்கடற் சேர்ப்பன்

சொல்வான்.



(இ - ள்.) அரி அயராலும் தீராப் பிறவி நோய் அறுக்கவல்ல

பெரியவன் - திருமால் பிரமர்களாலும் நீங்காத பிறவி நோயினைப்

போக்கவல்ல பெரியவனாகிய சொக்கலிங்க மூர்த்தி, இந்த யாக்கைப்

பெரும் பிணி பிறவும் தீர்த்தற்கு அரியனோ - இந்த உடலிலுள்ள

பெரிய பிணியையும் பிற நோயையும் போக்குதற்கு அரியவனோ,

ஐயன் செய்யும் திருவிளையாட்டை இன்னே தெரிய நீ சோதி என்ன

- இறைவன் செய்யும் திருவிளையாடலை இப்பொழுதே விளங்க சீ

சோதிப்பாய் என்று கூற, தெண் கடல் சேர்ப்பன் சொல்வான் -

தெளிந்த கடற்கிறைவனாகிய வருணன் கூறுவான் எ - று.

அரியயர் : உம்மைத் தொகை. பிணியும் பிறவுமென்க. தெரிய

- உணர வென்றுமாம். சேர்ப்பன் - நெய்தற்றலைவன். (9)





	 	 	 	 கல்லிற கரிந்தோ யிங்கு நான்வருங் காலை வேட்டார்க்

		கெல்லையில் காம நல்குஞ் சுரபியு மின்பால் சோரப்

		புல்லிய கன்று மாற்றுப் பட்டவப் போது கண்ட

		நல்லசோ பனத்தா லிந்த நன்மொழி கேட்டே னென்னா.

	 	 (இ - ள்.) கல் இறகு அரிந்தோய் - மலைகளின் சிறைகளை

அரிந்த இந்திரனே, இங்கு நான் வருங்காலை - இங்கு யான் வரும்

பொழுது, வேட்டார்க்கு விரும்பினாருக்கு, எல்லை இல் காமம்

நல்கும் சுரபியும் - அளவிறந்த விரும்பப்பட்ட பொருள்களைக்

கொடுக்கும் தேனுவும், இனபால் சோரப் புல்லிய கன்றும் - இனிய

பால் ஒழுக (அதனால்) தழுவப்பட்ட கன்றும், ஆற்றுப்பட்ட -

வழியில் எதிர்ப்பட்டன; அப்போது கண்ட நல்ல சோபனத்தால் -

அப்பொழுது பார்த்த அந்த நல்ல சகுனத்தால், இந்த நல்மொழி

கேட்டேன் என்னா - இந்த நல்ல சொல்லைக் கேட்டேனென்று

கூறி எ - று.

காமம் - விருப்பம்; விரும்பிய பொருள்கள். காம நல்குஞ்

சுரபி - காமதேனு. புல்லிய : செயப்பாட்டு வினைப்பொருளது. பட்ட :

அன்பெறாத பலவின் பால் முற்று. சோபனம் - ஈண்டு நிமித்தம்.

பாற்பசுவும் கன்றும் எதிர் வருதல் விரும்பியவற்றைப் பெறுதல்

காட்டும் நன்னிமித்தமென்க. (10)





	 	 	 	 வருணனு மேகி வெள்ளி மன்றுடை யடிகள் செய்யுந்

		திருவிளை யாடல் கண்டு வயிற்றுநோய் தீர்ப்பா னெண்ணி

		முரசதிர் மதுரை மூதூர் முற்றுநீ யழித்தி யென்னாக்

		குரைகட றன்னை வல்லே கூறினா னேவி னானே.

	 		 	 		 (இ - ள்.) வருணனும் ஏகி - வருணனானவன் சென்று,

வெள்ளி மன்று உடை அடிகள் செய்யும் திருவிளையாடல் கண்டு -

வெள்ளியம் பலத்தையுடைய பெருமான் செய்யும் திருவிளையாடலைப்

பார்த்து, வயிற்று நோய் தீர்ப்பான் எண்ணி - வயிற்று நீர் நோயை

நீக்கிக் கொள்ளக் கருதி, குரை கடல் தன்னை வல்லே கூவினான் -

ஒலிக்கின்ற கடலை விரைய அழைத்து, முரசு அதிர் மதுரை மூதூர்

முற்றும் நீ அழித்தி என்னா ஏவினான் - முரசுகன் ஒலிக்கின்ற

தொன்மையுடைய மதுரைப் பதியை முழுதும் நீ அழிப்பாயென்று

ஏவினான் எ - று.

தீர்ப்பான் : வினையெச்சம். அழித்தி : ஏவலொருமை முற்று;

த் : எழுத்துப் பேறு, இ : விகுதி. கூவினான் : முற்றெச்சம். கண்டு,

தீர்ப்பான், எண்ணி, கூவினான் என்னும் வினையெச்சங்கள்

முறையேய ஒன்று ஒன்றனைக் கொண்டன. (11)





	 	 [கொச்சகக்கலிப்பா]



கொதித்தெழுந்து தருக்களறக்

கொத்தியெடுத் தெத்திசையும்

அதிர்த்தெறிந்து வரைகளெல்லா

மகழ்ந்துதிசைப் புறஞ்செல்லப்

பிதிர்த்தெறிந்து மாடநிரை

பெயர்த்தெறிந்து பிரளயத்தில்

உதித்தெழுந்து வருவதென

வோங்குதிரைக் கடல்வருமால்.

	 (இ - ள்.) ஒங்கு திரைக்கடல் - (அப்பொழுது) உயர்ந்த

அலைகளையுடைய கடலானது, கொதித்து எழுந்து - பொங்கி

மேலெழுந்து, தருக்கள் அறக் கொத்தி எடுத்து - மரங்கள் முறியக்

கல்லி எடுத்து, அதிர்த்து எத்திசையும் எறிந்து - ஆரவாரித்து

எல்லாத் திசைகளிலும் வீசியும், வரைகள் எல்லாம் அகழ்ந்து

பிதிர்த்து திசைப்புறம் செல்ல எறிந்து - மலைகளை யெல்லாம்

தோண்டிப் பொடி செய்து திசைப்புறங்களிற் செல்லுமாறு வீசியும்,

மாட நிரை பெயர்த்து எறிந்து - மாட வரிசைகளைப் பெயர்த்து

வீசியும், பிரளயத்தில் உதித்து எழுந்து வருவதென வரும் -

ஊழிக்காலத்திற் பொங்கிமேலெழுந்து வருவது போல வாரா

நின்றது எ - று.

பிதிர்த்து - பொடியாக்கி; பிதிர் - பொடி. உதித்தல் -

பொங்குதல் என்னும் பொருட்டு. ஆல் : அசை. (12)





	 	 	 	 கந்தமலர்த் தனிக்கடவுள் கற்பத்து மழியாத

		இந்தவளம் பதிக்கிடையூ றெய்தியதெம் பதிக்குமினி

		வந்ததெனச் சுந்தரனை வந்திறைஞ்சி வானவருஞ்

		சிந்தைகலங் கினர்வருணன் செய்தசெய றெளியாதார்.

	 		 	 		 (இ - ள்.) வானவரும் - தேவர்களும், வருணன் செய்த

செயல் தெளியாதார் - வருணன் செய்த சூழ்ச்சியினை

அறியாதவர்களாய், கந்த மலர்த் தனிக் கடவுள் கற்பத்தும் அழியாத

- மணம் பொருந்திய தாமரை மலரில் இருக்கும் ஒப்பற்ற பிரமனது

கற்பத்தினும் அழியாத, இந்த வளம் பதிக்கு இடையூறு எய்தியது -

இந்த வளம் பொருந்திய மதுரைக்கும் அழிவு வந்தது; இனி

எம்பதிக்கும் வந்தது என - இனி எமது பதிக்கும் அழிவு வந்தது

என்று கருதி, சிந்தை கலங்கி வந்து சுந்தரனை இறைஞ்சினர் -

மனங் கலங்கி வந்து சோமசுந்தரக் கடவுளை வணங்கினார்கள்

எ - று.

'கற்பத்தும் அழியாத இந்த வளம்பதி' என்றமையால், எம்பதி

கற்பத்தில் அழிவதென்றவாறாயிற்று. வளம் பதிக்கும் என்னும் உயர்வு

சிறப்பும்மை தொக்கது. எம்பதிக்கும் இடையூறு வந்தது என

விரித்துரைக்க; வந்ததென : காலவழுவமைதி. வானவரும் என்பதில்

உம்மை உயர்வு சிறப்பும் எச்சமுமாம். கலங்கி இறைஞ்சினர் என

விகுதி பிரித்துக் கூட்டப்பட்டது. தெளியாதார் : முற்றெச்சம். (13)





	 	 	 	 குலமோ டழலேந்துஞ் சொக்கர்திரு விளையாட்டின்

		சீலமோ நாமிழைத்த தீவினையின் றிறமிதுவோ

		ஆலமோ வுலகமென மழியவரும் பேரூழிக்

		காலமோ வெனக்கலங்கிக் கடிநகரம் பனிப்பெய்த.

			 	 		 (இ - ள்.) இது குலமோடு அழல் ஏந்தும் சொக்கர்

திருவிளையாட்டின் சீலமோ - இந்நிகழ்ச்சி சூலப்படையையும்,

அங்கியையும் ஏந்திய சொக்கலிங்கப் பெருமானது திருவிளையாட்டின் செய்கையோ, நாம் இழைத்த தீவினையின் திறமோ - (அன்றி) நாம்

செய்த தீவினையின் பாகுபாடோ, ஆலமோ - (தேவர்களை அழிக்க

வந்த) கொடுவிடமோ, உலகம் எலாம் அழிய வரும் பேர்

ஊழிக்காலமோ - உலக முழுதும் அழியும்படி வரும் பெரிய ஊழிக்

காலமோ, என - என்று, கடி நகரம் - காவலையுடைய மதுரை

நகரிலுள்ளாரனைவரும், கலங்கி பனிப்பு எய்த - கலக்கமடைந்து

நடுக்கமுறா நிற்க எ - று.

உலகமுழுதும் அழித்தலையும் ஒரு திருவிளையாடலாக

உடையவரென்பது தோன்றச் 'சூலமோ டழலேந்துஞ் சொக்கர்' என

அடை கொடுத்தார். சீலம் - தன்மை : செய்கை. இது திறமோ எனப்

பிரித்தியைக்க. நகரம் : ஆகுபெயர். (14)





	 	 	 	 மண்புதைக்கத் திசைபுதைக்க மயங்கிருள்போல் வருநீத்தம்

		விண்புதைக்க வெழுமாட வியனகரின் புறத்திரவி

		கண்புதைக்க வருமளவிற் கண்டரச னடுநடுங்கிப்

		பெண்புதைக்கு மொருபாகப் பிரானடியே சரணென்னா.

	 		 	 		 (இ - ள்.) மண் புதைக்கத் திசை புதைக்க மயங்கு இருள்

போல் வரு நீத்தம் - மண்ணுலகை மறைக்கவும் திசைகளை

மறைக்கவும் மயங்குதற் கேதுவாகிய இருளைப் போல் வருகின்ற

கடல்வெள்ளம், விண் புதைக்க எழு மாட வியன் நகரின் புறத்து -

விண்ணுலகை மறைக்குமாறு மேல் ஓங்கிய மாடங்களையுடைய

மதுரை நகரின் புறத்தில், இரவி கண்புதைக்க வருமளவில் -

பரிதியும் அச்சத்தாற் கண்ணை மூடுமாறு வரும் பொழுது, அரசன்

கண்டு நடு நடுங்கி - அபிடேக பாண்டியன் அதனைப் பார்த்து மிக

நடு நடுங்கி, பெண் புதைக்கும் ஒருபாகப் பிரான் அடியே சரண்

என்னா - உமைப் பிராட்டியால் மறைக்கப்பட்ட ஒரு

பாகத்தினையுடைய பெருமானுடைய திருவடிகளே அடைக்கலம்

என்று கருதி எ - று.

புதைக்க என்பவற்றுக்குப் புதையவெனப் பொருள் கூறலுமாம்.

இப்பொருளில் கு சாரியை; புதைய - மறைய. இருள் போலும் நீத்தம்

இருளையோட்டும் இரவியும் கண் புதைக்க வரும் என்ற நயம்

உணர்தற் பாலது. பிராட்டி ஒரு கூறாக இருத்தலைப் பிராட்டியால்

மறைக்கப்பட்ட ஒரு கூற்றினையுடைய என்றார். பெருமானது

திருவடியன்றி வேறு புகலிடமில்லை யென்பான் பிரிநிலையும்

தேற்றமுமாகிய ஏகாரங் கொடுத்து 'அடியே சரண்' என்றானென்க.

இச் செய்யுள்,

"தேரொலிக்க மாவொலிக்கத் திசையொலிக்குந் திருக்காஞ்சி."



என்னும் திருத்தொண்டர் புராணச் செய்யுள் போன்று

ஓசையின்பமும் சொல்லழகும், பின் வருநிலையணியும் உடைத்தாய்

விளங்குவது காண்க. (15)





	 	 ஆலமெழுந் திமையவர்மே லடர்க்கவரும்* பொழுதஞ்சும்

மாலெனவுந் தன்னுயிர்மேன் மறலிவரும் பொழுதஞ்சும்

பாலனென வுங்கலங்கிப் பகுபதிசே வடியில் விழுந்

தோலமென முறையிட்டா னுலகுபுக ழுறையிட்டான்.

(இ - ள்.) உலகு புகழ் உறையிட்டான் - உலகத்தார் புகழும்

புகழாகிய கவசத்தையணிந்த அபிடேக பாண்டியன், ஆலம் எழுந்து

அடர்க்க இமையவர் மேல் வரும் பொழுது - நஞ்சானது

பாற்கடலினின்றும் தோன்றிக் கொல்லுதற்குத் தேவர்மேல்

வருங்காலத்தில், அஞ்சும் மால் எனவும் - அஞ்சுதலுற்ற திருமாலைப்

போலவும், தன் உயிர் மேல் மறலி வரும்பொழுது அஞ்சும் பாலன்

எனவும் - தனது உயிரின் மேல் கூற்றுவன் வரும் பொழுது அஞ்சிய

மார்க்கண்டனைப் போலவும், கலங்கி - மனங்கலங்கி, பசுபதி

சேவடியில் விழுந்து ஓலமென முறையிட்டான் - உயிர்களுக்கு

இறைவனாயுள்ள சோமசுந்தரக் கடவுளின் சிவந்த திருவடிகளில்

விழுந்து ஓல மென்று முறையிட்டான் எ - று.

ஆலத்தினையும் மறலியையும் போன்று வரும் வெள்ளத்தின்

கொடுமையையும், அரசன் புறவுயிர்க்கும் தன்னுயிர்க்கும் அஞ்சும்

அச்சத்தையும், அவனது அன்பின் மிகுதியையும், இறைவன்பால்

அடைக்கலம் புகுந்து காப்பாற்றப்படுதலையும் உணர்த்தத்

திருமாலையும், மார்க்கண்டனையும் உவமை கூறினார். அஞ்சுதல்,

கலங்குதல், சேவடியில் விழுந்து முறையிடல், இவற்றை மூவர்க்குங்

கொள்க. புகழும் புகழாகிய உறையென விரிக்க; உலகிற்குப்

புகழாகிய உறையினையிட்டான் எனலுமாம்; இதற்கு உலக முழுதும்

தன் புகழ் பரக்கவென்பது கருத்து. ஈற்றடியில் முறையிட்டான்

உறையிட்டான் என இயைபு நயம் அமைந்துளது. (16)



* * *



(பா - ம்.) * அடரவரும்.





	 	 	 	 முறையிட்ட செழியனெதிர் முறுவலித்தஞ் சலையென்னாக்

		கறையிட்டு விண்புரந்த கந்தரசுந் தரக்கடவுள்

		துறையிட்டு வருகடலைச் சுவறப்போய்ப் பருகுமெனப்

		பிறையிட்ட திருச்சடையியற் பெயனான்கும் வரவிடுத்தான்.

	 		 	 		 (இ - ள்.) முறையிட்ட செழியன் எதிர் - அங்ஙனம்

முறையிட்ட பாண்டியன் எதிரே, கறை இட்டு விண்புரந்த

கந்தரசுந்தரக் கடவுள் - நஞ்சக் கறையைப் பொருந்தித்

தேவர்களைக் காத்தருளிய திருமிடற்றினையுடைய சோமசுந்தரக்

கடவுள், முறுவலித்து - புன்னகை புரிந்து, அஞ்சலை என்னா -

அஞ்சாதே என்றருளி, துறை இட்டு வருகடலை - பல

துறைகளையிட்டு வருகின்ற கடலை, சுவறப் போய்ப் பருகும் என - அது வற்றுமாறு போய் உண்ணுங்கள் என்று, பிறை இட்ட

திருச்சடையில் பெயல் நான்கும் வரவிடுத்தான் - குழவித்

திங்களையணிந்த திருச்சடையிலுள்ள முகில் நான்கனையும்

செல்லவிட்டான் எ - று.

புரந்தமை சுந்தரத்திற்கேற்றி யுரைக்கப்பட்டது. கந்தரத்தினது

சுந்தரத்தையுடைய என்பதோர் பொருள் தோன்றுமாறும், கந்தர

சுந்தரம் என்னும் சொல்லழகும் நோக்குக. பெயல் - பெய்

தலையுடைய முகிலுக்காயிற்று. (17)





	 	 [அறுசீரடி யாசிரிய விருத்தம்]



நிவப்புற வெழுந்த நான்கு மேகமு நிமிர்ந்து வாய்விட்

டுவர்ப்புறு கடலை வாரி யுறிஞ்சின வுறிஞ்ச லோடுஞ்

சிவப்பெருங் கடவுள் யார்க்குந் தேவெனத் தெளிந்தோ ரேழு

பவப்பெரும் பௌவம் போலப் பசையற வறந்த தன்றே.

		 	 (இ - ள்.) நிவப்புற எழுந்த நான்கு மேகமும் - உயர எழுந்த

அந் நான்கு முகில்களும், நிமிர்ந்து வாய்விட்டு - நிமிர்ந்து முழங்கி,

உவர்ப்பு உறு கடலை வாரி உறிஞ்சின - உவர்ப்பினையுடைய கடல்

நீரை அள்ளி உறிஞ்சின; உறிஞ்சலோடும் - அங்ஙனம்

உறிஞ்சினவளவில் (அக்கடல்) சிவப் பெருங் கடவுள் யார்க்கும்

தேவு எனத் தெளிந்தோர் - சிவமாகிய பெரிய கடவுளே யாவருக்கும்

தேவனெனத் தெளிந்தவர்களின், ஏழு பவப் பெரும் பௌவம் போல

- எழுவகைப்பட்ட பிறவியாகிய பெரிய கடல் வற்றுதல் போல, பசை

அற வறந்தது - பசையின்றாக வற்றியது எ - று.

உறிஞ்சுதல் - உட்புக இழுத்தல். கடவுளேயெனப்

பிரிநிலையேகாரம் வருவித்துரைக்க. தெளிந்தோராவர் ஐயமின்றித்

துணிந்தவர் என்க. "ஐயத்தி னீங்கித் தெளிந்தார்க்கு." என்பது தமிழ்

மறை. யார்க்கும் என்றது, அயன்மால் உள்ளிட்ட தேவர்க்கும்

என்றவாறு;

"பாவ காரிகள் பார்ப்பரி தென்பரால்

தேவ தேவன் சிவன்பெருந் தன்மையே."

எனத் திருநாவுக்கரசர் இரங்கிக் கூறுதல் காண்க. 'மறை

முதற்கலைக ளெல்லாம் மணிமிடற்றவனே யெங்கும்,

நிறைபரமென்றும்.................அறைகுவது' என இவ்வாசிரியர் முன் கூறினமையும் நோக்குக. அன்று ஏ : அசைகள். (18)





	 	 	 	 அந்நிலை நகரு ளாரும் வானவ ராதி யோருந்

		தென்னவர் பிரானு மெந்தை திருவிளையாட னோக்கிப்

		பன்னரு மகிழ்ச்சி பொங்கப் பன்முறை புகழ்ந்து பாடி

		இன்னறீர் மனத்த ராகி யீறிலா வின்பத் தாழ்ந்தார்.

	 		 	 		 (இ - ள்.) அ நிலை - அப்பொழுது, நகருளாரும் வானவர்

ஆதியோரும் - நகரத்திலுள்ளாரும் தேவர் முதலானவர்களும்,

தென்னவர் பிரானும் - பாண்டியர்கள் தலைவனாகிய அபிடேக

பாண்டியனும், எந்தை திருவிளையாடல் நோக்கி - எம் தந்தையாகிய

சோமசுந்தரக் கடவுளின் திருவிளையாடலைப் பார்த்து, பன் அரும்

மகிழ்ச்சி பொங்க - சொல்லுதற்கரிய மகிழ்ச்சி மிக, பல் முறை

புகழ்ந்து பாடி - பல முறை புகழ்ந்து துதித்து, இன்னல் தீர்

மனத்தராகி - துன்ப நீங்கிய மனத்தினையுடையயராய், ஈறு இலா

இன்பத்து ஆழ்ந்தார் - முடிவில்லாத இன்ப வெள்ளத்தில்

மூழ்கினார்கள் எ - று.

அன்பு ஆராமையாற் பாடினாரென்பார். 'பன்முறை புகழ்ந்து

பாடி' என்றார். ஆழ்ந்தார் என்றமையால் இன்பமாகிய வெள்ளத்தில்

என விரிக்கப்பட்டது; கடல் வெள்ளமும் அதனாலாய துன்ப

வெள்ளமும் ஒழிய இன்ப வெள்ளத்தில் மூழ்கினார் என்பது தோன்ற,

'இன்னல் தீர் மனத்தராகி யீறிலா வின்பந் தாழ்ந்தார்' என்றார். (19)

ஆகச் செய்யுள் 1306.

மதுரைக்காண்டம்

முற்றிற்று.



* * *





	 பத்தொன்பதாவது நான்மாடக்கூடலான படலம்



பரசிவம்

[எழுசீரடியாசிரிய விருத்தம்]





பூதங்க ளல்ல பொறியல்ல வேறு புலனல்ல வுள்ள மதியின்

பேதங்க ளல்ல விவையன்றி நின்ற பிறிதல்ல வென்று

பெருநூல்

வேதங்கி டந்து தடுமாறும் வஞ்ச வெளியென்ப கூடன்

மறுகிற்

பாதங்க ணோவ வளையிற்த னாதி பகர்வாரை யாயு மவரே.



(இ - ள்.) ஆயுமவர் - உண்மையை ஆராய்ந்தறியும்

அறிவுடையார், கூடல் மறுகில் - மதுரைத் திருவீதியில், பாதங்கள்

நோவ - திருவடிகள் வருந்த (நடந்து), வளை இந்தன ஆதி

பகர்வாரை - வளையலும் விறகும் முதலியவற்றை விற்கும்

சோமசுந்தரக்கடவுளை, பூதங்கள் அல்ல - வான் முதலிய

ஐம்பூதங்களு மல்ல; பொறி அல்ல - செவி முதலிய

ஐம்பொறிகளுமல்ல; வேறு புலன் அல்ல - ஏனை ஒலி முதலிய

ஐம்புலன்களுமல்ல; உள்ளம் மதியின் பேதங்கள் அல்ல - மனமும்

புத்தியும் முதலிய அந்தக்கரணங்களின் விகற்பங்களுமல்ல; இவை

அன்றி நின்ற பிறிது அல்ல என்று - இவைகளல்லாமல் எஞ்சி

நின்ற ஆன்மாவுமல்ல என்றுகூறி, பெருநூல் வேதம் கிடந்து

தடுமாறும் வஞ்ச வெளி என்ப - பெரு நூலாகிய வேதங்கள்

(இதுவெனத் துணிய மாட்டாது) கிடந்து தடுமாறுதற் கேதுவாகிய

வஞ்ச வெளி என்று கூறுவர்.

வேறு என்பது ஏனை யென இடைச்சொற் பொருட்டாய்

நின்றது. உள்ளமும் மதியும் முதலியவற்றின் என்க; மதி -

அந்தக்கரணத்து ளொன்றாய புத்தி; மதியின் பேதம் - போத

விகற்பம் எனினுமாம். இவையன்றி நின்ற பிறிதல்ல என்பதற்கு,

இவையல்லாத வேறு பொருளும் அல்ல என்றும், இவற்றை

விடுத்து வேறாக நின்ற தல்ல என்றும் பொருள் கூறலுமாம்;

‘ஒன்று நீயல்லை யன்றி யொன்றில்லை’

என்னும் திருவாசகம் இங்கே சிந்திக்கற்பாலது. இந்நூலாசிரியர்,

அவையடக்கத்தில்,

‘அல்லையீ தல்லை யீதென மறைகளு மன்மைச்

சொல்லினாற் றுதித் திளைக்குமிச் சுந்தரன்’

என்று கூறியதும் இச்செய்யுளும் கருத்தொருமையுடையவாதல்

காண்க. பூதங்களும் அதுவல்ல என்றிங்ஙனம் விரித்துக்கொள்க.

பிறிதல்ல என்புழிப் பன்மையொருமை மயக்கம். அல்ல என்பன

பன்மை குறியாது நின்றன வென்னலுமாம். வேதங்களாலும் அறிய

வொண்ணாது கரந்திருத்தலின் ‘வஞ்சவெளி’ என்றார்; மாணிக்க

வாசகப்பெருமான் ‘ஒளிர்குஞ்சோரன்’ எனத் திருவாய்

மலர்ந்தருளியதுங் காண்க. இறைவன் இங்ஙனம் மறைகளாலும்

அறிதற்கரியனாயினும் அடியார்க்கு மிக எளியனாவன் என்பதனை

விளக்குவார் ‘கூடல், மறுகிற் பாதங்கணோவ வளையிந்தனாதி

பகர்வார்’ என்றார், ‘எத்தனையும் அரிய நீ எளியையானாய்’

என்றார் திருநாவுக்கரசரும்; இது கூடற் காண்ட மாதலும்,

இக்காண்டத்து முதற்படலம் கூடலாயின வரலாறுணர்த்தலும் கருதிக்

‘கூடல்’ எனப் பெயர் கூறினார். பாதங்கள் நோவ என்றது ஆராமை

மேலிட்டுக் கூறியவாறு. நடந்து என்பது சொல்லெச்சம். ஆதி

என்றமையால் மாணிக்கமும் பரியும் விற்றல் கொள்க. இந்தனாதி,

வடமொழி : நெடிற்சந்தி. ஆயுமவர் வெளியென்ப என முடிக்க. (1)





	 	 சிற்சத்தி

[அறுசீரடியாசிரிய விருத்தம்]





திருமகள் வலக்கண் வாக்கின் சேயிழை யிடக்கண் ஞானப் பெருமக ணுதற்க ணாகப் பெற்றுவான் செல்வங் கல்வி அருமைவீ டளிப்பாள் யாவ ளவளுயிர்த் துணைவன் காண ஒருமுலை மறைந்து நாணி யொசிந்தபூங் கொம்பி னின்றாள்.

(இ - ள்.) திருமகள் வலக்கண் - பூமகளை வலக்கண்ணும், வாக்கின் சேயிழை இடக்கண் - நாமகளை இடக்கண்ணும்,

ஞானப்பெருமகள் நுதல் கண் ஆகப் பெற்று - ஞானக்கோமகளை

நெற்றிக் கண்ணுமாகப் பெற்று, வான் செல்வம் கல்வி அருமை வீடு

அளிப்பான் யாவள் - சிறந்த செல்வத்தையும் கல்வியையும்

எய்துதற்கரிய வீடுபேற்றையும் அருள்பவள் யாவள், அவள் -

அம்முதல்வியே, உயிர்த்துணைவன் காண - தன் உயிர்த்துணைவன்

கண்டவளவில், ஒரு முலை மறைந்து - ஒரு கொங்கை மறையப்

பெற்று, நாணி - நாணுற்று, ஒசிந்த பூங்கொம் பின் நின்றாள் -

துவண்ட பூங்கொம்புபோல நின்றாளாவள்.

வாக்கின் சேயிழை - வாக்கிற்குரிய சேயிழை; சேயிழை -

செவ்விய அணிகளையுடையாள். ஞானப் பெருமகள் - உமை; அவள்

ஞானந் தருதற்குரியளாதலை,

"ஆகமங்ன ளெங்கே யறுசமயந் தானெங்கே

யோகங்க ளெங்கே யுணர்வெங்கே - பாகத்

தருள்வடிவுந் தானுமா யாண்டிலனே லந்தப்

பெருவடிவை யாரறிவார் பேசு"

என்று திருக்களிற்றுப்படியார் கூறுவது கொண்டு அறிக. இம்மூன்று

சத்திகளையும் இங்ஙனமே இவ்வாசிரியர், திருநகரச் சிறப்பின்கண்,



‘திரும கட்கொரு தாமரைக் கூடமே திருமான்

மரும கட்குவெண் டாமரை மாடமே ஞானந்

தரும கட்கியோ கத்தனிப் பீடமே’

என எடுத்துரைத்தமை காண்க. சிவபெருமான் ஒருவனே வெவ்வேறுருவில் வேறு வேறு பேர் பெற்று நின்று படைப் பாதித்

தொழில்களை நடத்துமாறு போலச் சிவசத்தி யொருத்தியே

வெவ்வேறுருவில் அவ்விறைவன் புரியுந் தொழில்கட்குத் துணையாய்

நின்று - உயிர்கட்குப் போகம் வீடருளுவளென்க; இந்நூலிலே முன்,

"ஈறி லாதவ ளொருத்தியே யைந்தொழி லியற்ற வேறு வேறுபேர் பெற்றென"

என்றும்,

"பரையாதி விருப்பறிவு தொழிலாகி யுலகமெலாம் படைத்துக்காத்து வரையாது துடைத்து மறைந்தருளி"

என்றும் கூறப்பெற்றமையும் நோக்குக. திருமகளாற் செல்வமும்

வாக்கின் சேயிழையாற் கல்வியும், ஞானப்பெருமகளால் வீடும்

அளிப்பாள் என நிரனிறையாகக் கொள்க; எனவே திருமகள்

முதலியோரால் அளிக்கப்படுவன வெல்லாம் சிவசத்தியால்

அளிக்கப்படுவனவேயாமென்க. இவ்விரண்டு செய்யுளும்

பொருளியல்பு கூறிய வாழ்த்துக்களாம்.(2)





	 	 கதிர்மதி மிலைந்த வேணிக் கண்ணுதல் வருண னேய

அதிர்கடல் வறப்பச் செய்த வாடலீ தனையா னேய

முதிர்மழை யேழின் மேலு முன்னைநான் முகிலும் போக்கி

மதுரைநான் மாடக் கூட லாக்கிய வண்ணஞ் சொல்வாம்.

(இ - ள்.) கதிர்மதி மிலைந்த வேணிக்கண்ணுதல் - ஒளி பொருந்திய சந்திரனைத் தரித்த சடையினையுடைய சோமசுந்தரக்

கடவுள், வருணன் ஏய அதிர்கடல் வறப்பச்செய்த ஆடல் ஈது -

வருணன் ஏவிய ஒலிக்கின்ற கடலை வற்றச்செய்த திருவிளையாடல்

இது; அனையான் ஏய - (இனி) அவ்வருணன் ஏவிய, முதிர் மழை

ஏழின் மேலும் - சூல் முதிர்ந்த ஏழு முகிலின் மேலும், முன்னை

நாம் முகிலும் போக்கி - முன் விடுத்த நான்கு முகிலையும் போக

விடுத்து, மதுரை - மதுரைப்பதியை நான்மாடக்கூடல்

ஆக்கியவண்ணம் சொல்வாம் - நான்மாடக் கூடலாகச் செய்தருளிய

திருவிளையாடலைக் கூறுவாம்.

ஏவிய என்பன ஏயவென விகாரமாயின. ஈது, சுட்டு நீண்டது

சூல் முதிர்ந்த வென்க. முன்னைய எனற்பாலது முன்னை என

நின்றது. இன்னுருபு விரித்து முன்போல என்னலுமாம். (3)





	 	 எற்றுதெண் டிரைநீர்ச் சேர்ப்பன் றன்செய லிழுக்கி நாணம்

உற்றிரு கண்ணுஞ் சேப்ப வுடன்றெழு கோபச் செந்தீப்

பற்றிட வாகம் வெம்பிப் பரவையும் யாறும் வெந்து

வற்றிட வெகுண்ட நின்றான் மானமும் வலியுங் குன்றான்.

(இ - ள்.) எற்று தெள் திரை நீர்ச் சேர்ப்பன் - (கரையை) மோதும் தெள்ளிய அலைகளையுடைய கடற் றலைவனாகிய

வருணன், தன் செயல் இழுக்கி நாணம் உற்று - தனது செய்ல

தவறினமையால் நாணுதலுற்று, மானமும் வலியும் குன்றான் - தன்

மானமும் வன்மையும் குறையாதவனாய், இரு கண்ணும் சேப்ப

உடன்று எழுகோபச் செந்தீ பற்றிட - இரண்டு விழிகளும் சிவக்க

மாறுபட்டெழுந்த சினமென்னும் செந்நெருப்பு மூளுதலால், ஆகம்

வெம்பி - உடல்கருகி, பரவையும் ஆறும் வெந்து வற்றிட - கடலும்

நதியும் வெந்து வற்றுமாறு, வெகுண்டு நின்றான் - சீறி நின்றான்.

திரைநீர் - கடல். சேர்ப்பன் - துறைவன்; ஈண்டுத் தலைவன்

என்னும் பொருட்டு. இழுக்குதலால் என்பது இழுக்கியென நின்றது.

சேப்ப, சிவப்ப என்பதன் மரூஉ, கடலும் யாறும் முதலாயின

அவனுக்கு உடம்பாகலின்‘ஆகம் வெம்பிப் பரவையும் யாறும் வெந்து

வற்றிட’ என்றார். இறைவன் கடலை வள்ளச் செய்தமை உணர்ந்த

பின்னரும் பணிந்துய்தலின்றி, மாண்பிறந்த மானமும் மதமும்

உடையனாயினான் என்பார் ‘மானமும் வலியுங் குன்றான்’ என்றார்.

குன்றான் : முற்றெச்சம். (4)





	 	 நளிர்புனன் மதுரை மூதூர் நாயக னாட றன்னைத்

தெளிகில னாகிப் பின்னுஞ் செழுமுகி லேழுங் கூவிக்

குளிர்கடல் வறந்த தென்னக் குடித்தெழுந் திடித்துப் பெய்யா

ஒளிவளர் மதுரை முற்று மொல்லெனக் களைமி னென்றான்.

(இ - ள்.) (அங்ஙனம் நின்ற வருணன்) நளிர் புனல் மதுரை மூதூர் நாயகன் ஆடல் தன்னைத் தெளிகிலனாகி - குளிர்ந்த புனல்

சூழ்ந்த மதுரையாகிய தொல்பதியில் எழுந்தருளிய சோமசுந்தரக்

கடவுளின் திருவிளையாடலைத் தெளியாதவனாகி, பின்னும் -

மீளவும், செழுமுகில் ஏழும் கூவி - செழிய ஏழு முகில்களையும்

அழைத்து, குளிர் கடல் வறந்தது என்னக் குடித்து எழுந்து இடித்துப்

பெய்யா - (நீவிர்) குளிர்ந்த கடல் வற்றியதுஎன்று சொல்லுமாறு

நீரினைக் குடித்து மேலெழுந்து இடித்து மழையினைப் பொழிந்து,

ஒளி வளர் மதுரை முற்றும் ஒல்லெனக் களைமின் என்றான் -

புகழ்மிக்க மதுரைப் பதி முழுதையும் விரைந்து அழியுங்கள் என்று

கூறினான்.

பெய்யா - பெய்து. ஒளி - புகழ். ஒல்லென விரைவுக்குறிப்பு. (5)





	 	 பொள்ளென மேக மேழும் புகுந்துபார் தெரிய முந்நீர்ப்

பள்ளமும் வறப்ப முற்றப் பருகிமெய் கருகி மின்னித்

தெள்ளருந் திசையும் வானுஞ் செவிடுறப் பிலமும் பாரும்

விள்ளமால் வரைக ளெட்டும் வெடிபட மேருச் சாய.

(இ - ள்.) மேகம் ஏழும் பொள்ளெனப் புகுந்து - ஏழுமுகிலு

விரைந்து சென்று, பார்தெரிய முந்நீர்ப் பள்ளமும் வற்ற - நிலந் தோன்றக் கடலின் ஆழம் வற்றும்படி, முற்றப் பருகி - (நீரினை)

முடியக் குடித்து, மெய் கருகி - உடல் கறுத்து, மின்னி - மின்னல்

வீசி, தெள் அருந்திசையும் வானும் செவிடு உற - கண்டு

தெளிதற்கரிய திசைகளும் வானும் செவிடு படவும், பிலமும் பாரும்

விள்ள - பாதலமும் நிலவுலகும் பிளக்கவும், மால்வரைகள்

எட்டும் வெடிபட மேருச்சாய - பெரிய மலைகள் எட்டும்

வெடிக்கவும் மேருமலை சாயவும்.

பொள்ளென விரைவுக் குறிப்பு;

"பொள்ளென வாங்கே புறம் வேறார்"

என்பது திருக்குறள் முந்நீராகிய பள்ளம் என்னலுமாம்.

பள்ளமும் என்பதில் உம்மை உயர்வு சிறப்பு. தெள்ளரும் - எல்லை

கண்டு தெளிதலரிய. மால்வரைகள் - மேருவைச் சூழ்ந்த

குலவரைகள்.மேகம் ஏழும் வரைகள் எட்டும் மதுரைக் காண்டத்திற்

கூறப்பட்டன; ஆண்டுக் காண்க. செவிடுற, விள்ள, வெடிபட, சாய

என்னும் எச்சங்கள் வருஞ் செய்யுளில் உருமு வீழ என்பது கொண்டு

முடியும். (6)





	 	 ஊழிநாள் வெடிக்கு மண்ட கடாகத்தி னொலிபோ லார்த்துப்

பாழிவா னுருமு வீழப் பணாடவி மணிகள் சிந்தி

ஆழிநீர் ஞாலந் தாங்கு மராவுட னெளியத் திக்கிற்

குழிமால் யானை நின்ற நிலைகெடத் துணுக்கங் கொள்க.

(இ - ள்.) ஊழி நாள் வெடிக்கும் அண்ட கடாகத்தின் ஒலிபோல் ஆர்த்துப் பாழிவான்உருமு வீழ - ஊழிக்காலத்தில்

வெடிக்கின்ற அண்ட கடாகத்தின் ஓசைபோல ஒலித்து வலிய பெரிய

இடியேறுகள் விழவும், ஆழி நீர் ஞாலம் தாங்கும் அரா - கடல்

நீராற் சூழப்பட்ட இந்நிலவுலகைத் தாங்குகின்ற அனந்தன்,

பணாடவிமணிகள் சிந்தி உடல் நெளிய - ஆயிரம் படங்களிலுமுள்ள,

மணிகளைச் சிதறி உடலை நெளிக்கவும், திக்கில் -

எண்டிசையிலுமுள்ள, சூழிமால் யானை - முகபடாத்தையுடைய பெரிய

யானைகள், நிலை கெடத துணுக்கம் கொள்ள - நிலையழிய நடுக்கங்

கொள்ளவும்.

ஒலிபோல் ஒளியுண்டாக ஆர்த்து என்க. உருவம் என்பது

உகரம் பெற்று உருமு என்றாயது; இதற்று விதி,

"ஈமும் கம்மும் உருமென் கிளவியும் ஆமுப் பெயரும் அவற்றோ ரன்ன"

என்னும் தொல்காப்பியச் சூத்திரமாகும். பணம் - படம்; அடவி -

காடு; மிகுதியைக் குறித்தது. பணாடவி : நெடிற்சந்தி. நெளிய என்பது

பிறவினைப் பொருட்டாயது; உடல் நெளிய என்பதனை ஒரு

சொல்லாக் கொண்டு, அராநெளிய என்னலுமாம். யானை -

திக்கயங்கள்; ‘தசை முகவேழம்’

என்றார் இளங்கோவடிகளும். (7)





	 	 வெள்ளிய நீறு பூத்து முழவென வீங்கு காய்போற்

றெள்ளிய வாலி சிந்தத் திரண்டதிண் பளிக்குத் தூண்போல்

ஒள்ளிய தாரைசோர வும்பர்மீன் கணங்க ளோடுந்

துள்ளிய திரையி லாடு மீன்கணந் துடித்து வீழ.

(இ - ள்.) வெள்ளிய நீறு புத்து முழவு என வீங்கு காய்போல் - வெண்மையான நீறு பூக்கப்பெற்று மத்தளம் போலப் பருத்த

பூசனிக் காயைஙப போல, தெள்ளிய ஆலி சிந்த - தெளிந்த மழைத்

துளிகள் சிந்தவும், திரண்ட திண் பளிக்குத்தூண்போல் -

திரட்சியாகிய வலிய பளிங்குத் தூணைப் போல, ஒள்ளிய தாமரை

சோர - ஒளி பொருந்திய தாரைகள் பொழியவும், உமபர் மீன்

கணங்களோடும் - மேலிடத்துள்ள உடுக்களாகிய மீன்

கூட்டங்களோடு, துள்ளிய திரையில் ஆடும் மீன்கணம் துடித்து வீழ

- மேலெழுந்து வீசிய அலையின்கண் விளையாடும் மீன்

கூட்டங்களும் துடித்து வீழவும்.

‘வெள்ளிய நீறுபூத்து முழவென வீங்கு’ என்னும் அடையால்

பூசனிக்காய் என்பதாயிற்று. ஆலி - ஆலங்கட்டியுமாம்.

"வெள்ளிவெண், கோல்நிரைத்தன போற்கொழுந் தாரைகள்" "வானம், நீர்த்திரள் பளிக்குத் தூணி சொரிந்திட"

என்னும் சிந்தாமணித் தொடர்கள் இங்கு ஒப்பு நோக்கற் பாலன.

பருமனைக் குறிக்கத் ‘தூண்போல்’ என்றார். உம்பர் - மேலிடம்;

விசும்பிற்காயிற்று. (8)





	 	 ஆர்த்தெழு கொண்மூ வேழுஞ் சராசா மனைத்துஞ் சூழ்ந்து

போர்த்தன ஞால முண்ணப் புக்கதோர் வடிவங் கொண்ட

தீர்த்தனில் விசும்பும் பாருந் திசைகளுந் தெரியா வாகப்

பார்த்தகண் ணுழையா வாகப் பரந்திருள் கான்ற வன்றே.

(இ - ள்.) ஆர்த்து எழு கொண்மூ ஏழும் - ஆரவாரித்து எழுந்த ஏழு மேகங்களும், சர அசரம் அனைத்தும் சூழ்ந்து

போர்த்தன. இயங்கியற் பொருளும் நிலையியற் பொருளுமாகிய

அனைத்தையும் வளைந்து மூடினவாய், ஞாலம் உண்ணப் புக்கது ஓர்

வடிவம் கொண்ட தீர்த்தளில் - உலகத்தை அழிக்கப் புகுந்ததாகிய

ஒப்பற்ற வடிவத்தினைக் கொண்ட இறைவனைப் போல, விசும்பும்

பாரும் திசைகளும் தெரியாவாக - விண்ணும் மண்ணும் திசைகளும்

தோன்றாதவாறும், பார்த்தகண் நுழையாவாக - நோக்கிய கண்கள்

(இருட் செறிவால் உள்) நுழையாத வாறும், பரந்து இருள்

கான்ற - பரவி இருளைத் தோற்றுவித்தன.

மேல் இரண்டு செய்யுளிலும் போந்த செயவெ னெச்சங்களை,

இச்செய்யுளிலுள்ள ‘ஆர்த்தெழு’ என்பது கொண்டேனும்,

‘போர்த்தன’ என்பது கொண்டேனும் முடிக்க. போர்த்தன :

முற்றெச்சம். வடிவம் - பிரளயகால உருத்திரவடிவம். அன்று, ஏ :

அசைகள். (9)





	 	 பைஞ்சுட ரெறிக்கும் பச்சை காரொளி பரப்பு நீலம்

புஞ்சவா ளுடுக்க ளன்ன நிலத்திலம் பொன்னங் குப்பை

செஞ்சுடர் மணிக டுப்புச் சிதறுவ கணவரொடும்

விஞ்சையர் மகளி ரூடி வெறுத்தெறி கலன்கள் போல.

(இ - ள்.) பைஞ்சுடர் எறிக்கும் பச்சை - பசிய ஒளியினை வீசும் மரகதங்களையும், கார் ஒளி பரப்பும் நிலம் - கரிய ஒளியினை

வீசும் நீல மணிகளையும், புஞ்சம் வாள் உடுக்கள் அன்ன நித்திலம்

- திரண்ட ஒள்ளிய விண் மீன்களை யொத்த முத்துக்களையும்,

பொன்னம் குப்பை - பொற்குவியலையும், செஞ்சுடர் மணிகள் -

சிவந்த ஒளியினையுடைய மாணிக்க மணிகளையும், துப்பு -

பவளங்களையும், விஞ்சையர் மகளிர் கணவரோடும் ஊடி -

விஞ்சையரின் மகளிர்கள் நாயகரோடும் புலந்து, வெறுத்து

எறிகலன்கள் போலச் சிதறுவ - வெறுப்புற்று எறிகின்ற அணிகள்

போலச் சிந்தாநின்றன.

புஞ்சம் - திரட்சி. பொன்னம், அம் : சாரியை. விசும்பினின்று

வீழ்தலால் விஞ்சையர் மகளிரைக் கூறினார். ஏழு மேகங்களுள்

சம்வர்த்தம் என்பது மணிகளையும், புட்கலாவர்த்தம் என்பது

பொன்னையும் பொழிவனவாமென்க. (10)





	 	 கடியகா லுதைப்பப் பெய்யுங் கடுஞ்செல வெழிலி மாடக்

கொடியநீ னகரைச் சூழ்ந்து புதைத்தலுங் கோலொன் றோச்சிப் படியெலாம் புரக்குங் கோனு நகருளார் பலரு

ஞாலம்

மடியுநா ளிதுவே யென்னா மயங்கினா ருயங்கி னாரே.

(இ - ள்.) கடியகால் உதைப்ப - வேகமாகிய காற்று

அடித்துத் தாக்க, பெய்யும் கடஞ்செலவு எழிலி - மழையைப்

பொழியும் கடிய செலவினையுடைய மேகங்கள், கொடிய மாட நீள்

நகரைச் சூழ்ந்து புதைத்தலும் - கொடிகளையுடைய மாடங்கள்

நெருங்கிய நீண்ட நகரைச் சூழ்ந்து மூடிய வளவில், கோல் ஒன்று

ஓச்சி படி எலாம புரக்கும் கோனும் - தனிச் செங்கோல் நடாத்தி

உலக மனைத்தையும் காக்கும் அபிடேக பாண்டியனும், நகர் உளார்

பலரும் - நகரத்திலுள்ளவர் பலரும், ஞாலம் மடியும் நாள் இதுவே

என்னா மயங்கினார் உயங்கினார் - உலகம் அழியும் நாள் இதுவே

யென்று மன மயங்கி வாடினார்கள்.

கொடிய, கொடி யென்னும் பெயரடியாகப் பிறந்த குறிப்புப்

பெயரெச்சம். கோல் ஒன்று ஓச்சல் - தனிச்செங்கோல் செலுத்தல்;

பொதுவறப் புரத்தல். உயங்குதல் - வாடுதல். மயங்கினார் :

வினையச்சப் பொருட்டாயது. (11)





	 	 	 கண்ணுதல் மூர்த்தி தானே யின்னமுங் காக்கு மென்னாப்

புண்ணிய நகரா ரோடும் பொருக்கெனக் கோயி லெய்தி

விண்ணிழி விமான வாழ்க்கை விடையவனடிக்கீழ் வீழ்ந்தான்

அண்ணலா ராடன் முன்னு மறிந்துகை கண்ட வேந்தன்.

	 (இ - ள்.) அண்ணலார் ஆடல் முன்னும் அறிந்து கைகண்ட

வேந்தன் - சோம சுந்தரக் கடவுளின் திருவிளையாடலை முன்னரும்

உணர்ந்து கைவந்த பாண்டி மன்னன், கண்ணுதல் மூர்த்தி தானே

இன்னமும் காக்கும் என்னா - நெற்றியிற் கண்ணையுடைய

அவவிறைவனே இன்னமும் காத்தருளுவனென்று, புண்ணிய

நகராரோடும் பொருக்கெனக் கோயில் எய்தி - அறம் மிகுந்த

நகரத்திலுள்ளவரோடும் விரைந்து திருக்கோயிலை யடைந்து, விண்

இழி விமான வாழ்க்கை விடையவன் அடிக்கீழ் வீழ்ந்தான் -

வானுலகினின்றும் இறங்கிய விமானத்தின்கண் அமர்ந்தருளும்

இடபவூர்தியையுடைய சொக்கலிங்க மூர்த்தியின் திருவடியின்கீழ்

விழுந்தான்.

முதற்கண் உலக மழியுங்கால மென்று மயங்கிய பாண்டியன், இறைவன் றிருவிளையாடலை முன் அறிந்து வைத்தவனாகலின்

தெளிவுற்றுக் கோயிலை யடைந்தானென்க. தானே, தான் அசை :

ஏ : தேற்றம். இன்னமும் : உம்மை இறந்தது தழுவிய எச்சம்.

புண்ணியம் நகருக்கு அடை. பொருக்கென : விரைவுக்குறிப்பு. (12)





	 	 விடையினை யால முண்ட மிடற்றினை கங்கை தாங்குஞ்

சடையினை கூற்றை வென்ற தாளினை மேருச் சாபப்

படையினை யடியேந் துன்பப் பாட்டினை நீக்கி யாளும்

நடையினை யாகி* யெங்க ணல்லுயிர் காத்தல் வேண்டும்.

(இ - ள்.) விடையினை - இடபவூர்தியையுடையாய், ஆலம்

உண்ட மிடற்றினை - நஞ்சை யுண்டருளிய திருமிடற்றினை

யுடையாய், கங்கை தாங்கும் சடையினை - கங்கையைத் தாங்கிய

சடையினையுடையாய், கூற்றை வென்ற தாளினை - கூற்றுவனை

உதைத்த திருவடியை யுடையாய், மேரு சாபப்படையினை - மேரு

மலையாகிய விற்படையை யுடையாய், அடியேம் துன்பப்பாட்டினை

நீக்கி ஆளும் நடையினையாகி அடியேங்களின் அல்லற்பாட்டினைப்

போக்கி ஆளுகின்ற அருட் செயலை உடையையாகி, எங்கள் நல்

உயிர் காத்தல் வேண்டும் - எங்கள் இனிய உயிர்களைப்

பாதுகாத்தருளல் வேண்டும்.



விடையினை, ஆலமுண்ட மிடற்றினை, கங்கை

தாங்குஞ்சடையினை, கூற்றை வென்ற தாளினை, மேருச்சாபப்

படையினை என்னும் பெயர்கள், அடியேங்களின் துன்பத்தைப்

போக்கிக் காத்தருள வல்லாய் என்னும் கருத்தோடு கூடிய

விசேடியங்கள் ஆகலின் கருத்துடையடை கோளியணி.

விடையினை முதலியவற்றில் இன் : சாரியை. ஐ : முன்னிலை விகுதி.

துன்பம் என்னும் பண்புப்பெயர் பாடு என்னும் விகுதி பெற்று ஒரு

சொல்லாய்த் தொழிற்பெயராயிற்று. தேவர்க்குத் தொண்டு செய்து

பேரின்ப வாழ்வெய்துதற்குரிய உயிரென்பார் ‘நல்லுயிர்’

என்றாரென்க. (13)



* * *



(பா - ம்.) * நடையினையாகில்.





	 	 என்னலுந் தென்னர்க் கென்று மெய்திய விடுக்கண் டீர்க்கும்

முன்னவன் முன்போ னான்கு முகிலையு நோக்கி யின்ன

தொன்னக ரெல்லை நான்குஞ் சூழ்ந்துநான் மாட மாகி

வின்னெடு மாரி* யேழும் விலக்குமி னெனவி டுத்தான்.

	 (இ - ள்.) என்னலும் - என்று முறையிட்ட வளவில்,

தென்னர்க்கு எய்திய இடுக்கண் என்றும் தீர்க்கும் முன்னவன் -

பாண்டியர்களுக்கு உண்டாகும் துன்பங்களை எப்பொழுதும் போக்கி

யருளும் முன்னவனாகிய சோமசுந்தரக் கடவுள், நான்கு முகிலையும்

முன்போல் நோக்கி - நான்கு முகில்களையும் முன்போலவே

பார்த்து, இன்ன தொல்நகர் எல்லை நான்கும் சூழ்ந்து - இந்தத்

தொன்று தொட்டுள்ள மதுரைப் பதியின் நான்கெல்லையையும்

வளைந்து, நான் மாடம் ஆகி - நான்கு மாடங்களாகி, வில் நெடு

மாரி ஏழும் விலக்குமின் என விடுத்தான் - வில்லினையுடைய

நீண்ட ஏழு முகில்களையும் விலக்குங்கள் என்று விடுத்தருளினான்.

வேந்தன் காத்தல் வேண்டும் என்னலும் என மேலிரண்டு

செய்யுட்களோடு இயைத்து ஒரு தொடராக்குக. சோமசுந்தரக்கடவுள்

இப்பொழுது இத்துன்பத்தைப் போக்குவது புதுமை யன்றென்பார்

‘தென்னர்க் கென்றும் எய்திய இடுக்கண் தீர்க்கும் முன்னவன்’

என்றார். முன்போல் என்றது முந்திய திருவிளையாடலைச் சுட்டிற்று.

(14)



* * *



(பா - ம்.) * இந்நெடுமாரி.





	 	 வந்துநான் மாட மாகி வளைந்துநாற் றிசையுஞ் சூழ்ந்து

சந்துவாய் தெரியா தொன்றித் தாமொரு குடிலாய் மாடப்

பந்திகோ புரஞ்செய் குன்றங் கால்கள்போற் பரிப்பப்

போர்த்த

இந்துவார் சடையோ னேய வெழிலிமா நகர மெங்கும்.

(இ - ள்.) இந்துவார் சடையோன் ஏய எழிலி - சந்திரனை

யணிந்த நீண்டசடையினையுடைய சோமசுந்தரக் கடவுள் ஏவிய

முகில்கள், வந்து நான் மாடமாகி வளைந்து - வந்து நான் மாடமாய்

வளைந்து, நால் திசையும் சூழ்ந்து சந்துவாய் தெரியாது ஒன்றி -

நான்கு திசைகளிலும் க்ஷழ்ந்து பொருத்துவாய் தோன்றாது ஒன்று

பட்டு, தாம் ஒரு குடிலாய் - தாம் ஒரு குடிசையாகி, மாடப் பந்தி

கோபுரம் செய்குன்றம் கால்கள் போல் பரிப்ப - மாடவரிசைகளும்

கோபுரங்களும் கட்டுமலைகளுமாகிய இவைகள் தூண்களைப்போல

நின்று தாங்க, மா நகரம் எங்கும் போர்த்த - பெருமையுடைய

அந்நகர முழுதையும் மறைத்தன.

சந்துவாய் - கூடுமிடம். தெரியாது - தோன்றாவாறு. பரிப்பக்

குடிலாய்ப் போர்த்த என்க. குடில் என்றது ஈண்டு மேற்கூரையை.

மாடப் பந்தி முதலியவற்றில் எண்ணும்மை விரிக்க. போர்த்த ;

அன்பெறாத முற்று, ஏய, ஏவிய என்பதன் விகாரம். (15)





	 	 அன்னநான் மாடத் துள்ளு நகருளா ரமைச்சர் வேந்தன்

தன்னநாற் கருவித் தானை சராசரம் பிறவுந் தாழ்ந்து

முன்னைநா டனினு மின்ப மூழ்கிநன் கிருந்தா ரூழிற்

பொன்னனாள் பாகன் றாளிற் புக்கமர்ந் திருந்தா ரொத்தார்

(இ - ள்.) அன்னநான் மாடத்துள்ளும் - அந்த நான்கு

மாடங்களினுள்ளும், நகருளார் அமைச்சர் வேந்தன் - நகரிலுள்ள

வரும் மந்திரிகளும் மன்னனும், தன்ன நால் கருவித்தானை -

அவனுடைய நால்வகைப்பட்ட கருவியாகிய சேனைகளும், சர அசரம்

பிறவும் தாழ்ந்து - இயங்குவனவும் நிற்பனவுமாகிய பிறவுயிர்களும்

தங்கி, முன்னை நாள் தனினும் இன்பம் மூழ்கி நன்கு இருந்தார் -

முன்னாளினும் இன்பக் கடலிற் றிளைத்து நன்றாக இருந்தனர்

(ஆதலின் அவர்), ஊழின் - முறைப்படி, பொன்னனாள் பாகன்

தாளில் புக்கு அமர்ந்து இருந்தார் ஒத்தார் - உமைபாகனாகிய

சிவபெருமானது திருவடி நீழலிற் புகுந்து மகிழ்ச்சி யுடனிருப்பவரை

ஒத்தனர்.

தன்ன என்பதில் அகரம் ஆறனுருபு, னகரம் விரித்தல். அவன்

றன்னுடைய வென்க. கருவித்தானை : இருபெயரொட்டு. பிறவும்

என்பதிலுள்ள உம்மையை நகருளார் முதலிய வற்றோடும் கூட்டுக.

தாழ்தல் - தங்குதல். முன்னைநாள் என்பதனை முன்னாட்களெனப்

பொதுவாகப் கொள்க; வருணன்விட்ட கடலை வற்றச்செய்த நாள்

என்பாருமுளர். ஆகலின் அவர் என வருவிக்க. சிவபுண்ணிய

முதிர்ச்சியால் இருவினை யொப்பு முதலியன எய்தப்பெற்று அடைய

வேண்டுவதாகலின், ஊழிற்புக்கமர்ந்திருந்தார் என்றார். (16)





	 	 கழைகெழு வரையி னுச்சி கவிழ்கின்ற புயல்போற் கார்சூழ்ந்

திழைமணி மாடத் தும்ப ரெறிதுளி யுடைந்து துள்ளத்

தழைகடல் வறப்ப வாங்கித் தம்முடல் வளப்பப் பெய்து

மழைகளும் வெள்கி நின்ற வருணனும் வெள்கி நின்றான்.

(இ - ள்.) கழை கெழுவரையின் உக்சி கவிழ்கின்ற புயல்

போல் - மூங்கில்கள் நிறைந்த மலையின் உச்சியிற் பெய்கின்ற மழை

உடைந்து சிதறுதல்போல, கார் சூழ்ந்து இழைமணி மாடத்து உம்பர்

எறிதுளி உடைந்து துள்ள - (சிவபிரான் விடுத்த நான்கு) முகில்களாற்

சூழ்ந்தியற்றப்பட்ட அழகிய மாடத்தின்மேல் எறியப்படுகின்ற துளிகள்

உடைந்து சிதற, தழை கடல் வறப்ப வாங்கித் தம் உடல் வறப்பப்

பெய்து - நீர் நிரம்பிய கடலானது வறளுமாறு நீரினை முகந்து தமது

உடல் பசையறுமாறு பொழிந்து, மழைகளும் வெள்கி நின்ற -

(வருணன் விடுத்த) முகில்களும் வெள்குற்று நின்றன; வருணனும்

வெள்கி நின்றான் - வருணனும் நாணமுற்று நின்றான் எ - று.

முகந்த நீரைக் கவிழ்ப்பது போன்று ஒருங்கு பொழியும் மழை

யென்பார் ‘கவிழ்கின்ற புயல்’ என்றும், கடுவிசையுடன் வீழ்க்கப்படும்

துளியென்பார் ‘எறிதுளி’ என்றும் கூறினார். புயல் மழை யென்னும்

பொருள் தருதலை ‘புயலென்னும் வாரி’ என்பதனா னறிக. இழை -

இயற்றப்பட்ட. மழைகள் வெள்குதல் நாணுதலும், வெண்ணிற

மாதலும், வருணன் வெள்குதலாவது உளங்கூசுதல். (17)





	 	 நடுங்கினன் கழிந்த வச்ச நாணமீ தூர மானம்

ஒடுங்கின னுள்ளத் துள்ளோ ருவகைவந் தெய்தப் பொற்பூத்*

தடங்கரை குறுகா முன்னோய் தணிந்துபின் றோய்ந்து பாசம் மடங்கினன் மடங்கா வன்பின் வள்ளலைப+பூசை செய்வான்..

(இ - ள்.) (அங்ஙனம் நின்ற வருணன்) நடுங்கினன் - உடல்

நடுங்கி, கழிந்த அச்சம் நாணம் மீதூர - மிகுந்த அச்சமும் நாணமும்

மிக, மானம் ஒடுங்கினன் -மானம் குறைந்து, உள்ளத்துள் ஓர் உவகை

எய்த - மனததின்கண் ஒரு மகிழ்ச்சி வந்து பொருந்த, பொற்பூத்

தடம் கரை குறுகாமுன் - பொற்றாமரை வாவியின் கரையை

அடைதற்கு முன்னரே, நோய் தணிந்து - பிணி நீங்கப்பெற்று, பின்

தோய்ந்து - பின் நீராடி, பாசம் மடங்கினன் - பாசத்தின் வலி

மடங்கப்பெற்று, மடங்கா அன்பின் வள்ளலைப் பூசை செய்வான் -

குறையாத அன்புடன் வள்ளலாகிய சோமசுந்தக் கடவுளைப் பூசிக்கத்

தொடங்கினான்.

கழிந்த : கழி என்னும் உரிச்சொல்லடியாகவந்த பெயரெச்ச

வினை மீதூர்தல் - மேன்மேல் அடர்தல். மானம் - தாழாமை.

முன்பில்லாதோர் வேகை என்பார் ‘ஓர் உவகை’ என்றார். தடங்கரை

குறுகி அங்ஙனங் குறுகு முன்னே நோய் தணிந்து என விரிக்க.

குறுகுமுன் - குறுகுதற்கு முன்; என வழக்குப்பற்றி வந்தது; பண்புத்

தொகையுமாம். நோய் என்றது முதற் காண்டத்து இறுதிப் படலத்திற்

கூறிய வயிற்று நோயை. பாசம் - ஆணவம் முதலியன. நடுங்கினன், ஒடுங்கினன் மடங்கினன் என்பன முற்றெச்சங்கள், (18)



* * *



(பா - ம்.) * உவகைவந்தே மக்கஞ்சத். +அடங்கின னடங்கா

வன்பினண்ணலை.





	 	 புனிதநீ றாடிக் கண்டி பூண்டுவான் கங்கை யாதி

வனிதையர் பசும்பொற் கும்ப வாசநீர் வடித்து நீட்டப்

பனிமலர் சந்தங் கந்த மணிக்கலன் பசும்பொன் னாடை

இனையன பிறவு மீன்று கற்பக மெடுத்துக் காட்ட

(இ - ள்.) புனித நீறு ஆடி - தூய திருநீறு தரித்து,

கண்டிபூண்டு - உருத்திராக்க வடம் அணிந்து, வான் கங்கை ஆத

வனிதையர் - ஆகாய கங்கை முதலிய மாதர்கள், பசும்பொன்

கும்பம் வாசநீர் வடித்து நீட்ட - பசும்பொன்னாலாகிய கலசத்தில்

மணம் கலந்த நீரினை வடித்துத் தரவும், பனிமலர் சந்தம் கந்தம்

மணிக்கலன் பசும்பொன் ஆடை அனையன பிறவும் ஈன்று -

குளிர்ந்த மலரையும் சந்தனத்தையும் ஏனைய மணப்பொருள்களையும்

மணிக்கலன்களையும் பசிய பொன்னாடையும் இவைபோன்ற

பிறவற்றையும் பெற்று, கற்பகம் எடுத்துக்காட்ட - கற்பகத்தரு

எடுத்துக் கொடுக்கவும் எ - று.

		 காந்தம் : ஆகுபெயர். சந்தம் முதலியவற்றையும் பிறவற்றையும்

என்க. (19)





	 	 ஐங்கனி யமுத மைந்து கௌவிய மமுது தூபஞ்

செங்கதிர் விளக்க மின்ன தேவரான் கொடுப்பச் சேற்கண்

நங்கைதன் பதியைப் பூசித் தாயிரி நாமங் கூறிப் பைங்கதிர்

முத்தஞ் சாத்தித் தொழுதடி பணிந்து நின்றான்.

(இ - ள்.) ஐங்கனி அமுதம் ஐந்து கௌவியம் அமுது தூபம்

செங்கதிர் விளக்கம் இன்னதேவர் ஆன் கொடுப்ப - ஐந்து

கனிவளையும் ஐந்து அமிர்தங்களையும் ஐந்து கௌவியங்களையும்

திருவழுதையும் தூபத்தையும் செவ்வொளியினையுடைய தீபத்தையும்

இவை போன்ற பிறவற்றையும் காமதேனு வழங்கவும், சேல்கண்

நங்கை தன் பதியைப் பூசித்து - அங்கயற்கண்ணம்மையின்

நாயகராகிய சோம சுந்தரக் கடவுளைப் பூசித்து, ஆயிரம் நாமம்

கூறிப் பைங்கதிர் முத்தம் சாத்தி - ஆயிரம் திருநாமங்களையும்

கூறிப் பசிய ஒளியையுடைய முத்துக்களைச் சாத்தி, தொழுது

அடிபணிந்து நின்றான் - திருவடியை வணங்கிக் கும்பிட்டு நின்றான்.

ஐங்கனி வாழைக்கனி முதலியன. ஐந்து என்பதனை அமுதத்

தோடும் கௌவியத்தோடும் கூட்டுக. இன்ன : குறிப்பு வினைப்பெயர்.

ஒரு திருப்பெயருக்கு ஒரு முத்தாக சாத்தி என்க. (20)





	 	 அருச்சனை யுவந்த வாதி யமலனீ யாது வேண்டிற்

றுரைத்தியென் றோதநீர்க்கோ னொல்லைதாழ்ந் தொன்றி

னாலுங்

கரைத்திட வரிய விந்தக் கடியவென் வயிற்று நோய்நின்

திரைத்தட மாடு முன்னே* தீர்ந்திடப் பெற்றே னெந்தாய்.

(இ - ள்.) அருச்சனை உவந்த ஆதி அமலன் - அவன்

பூசனையை மகிழ்ந்து ஏற்ற முதல்வனாகிய சொக்கலிங்கக் கடவுள்,

நீ வேண்டிற்று யாது உரைத்தி என்று ஓத - நீ விரும்பியது யாது

அதனை உரைப்பாயென்று கூற, நீர்க்கோன் - கடற்றலைவனாகிய

வருணன், ஒல்லை தாழ்ந்து - விரைவில் வணங்கி, எந்தாய் -

எந்தையே, ஒன்றினாலும் கரைத்திட அரிய - ஒன்றாலும்

போக்குதற்கரிய, இந்தக் கடிய என் வயிற்று நோய் - இந்தக்

கொடிய எனது வயிற்று நோயானது, நின் திரைத்தடம் ஆடும்

முன்னே தீர்ந்திடப் பெற்றேன் -உன்னுடைய அலைகளையுடைய

பொற்றாமரை வாவியில் ஆடுதற்கு முன்னே நீங்கப்பெற்றேன்.

ஒன்றினாலும் - மணிமந்திரம் மருந்து என்பவற்றுள்

எதனாலும். அரிய கடிய நோய் என்க. (21)



* * *



(பா - ம்.) * ஆடியின்னே.





	 	 [அறுசீரடியாசிரிய விருத்தம்]

வேதமுதற் கலைகாட்சி முதலளவை விரிஞ்சன்முதல் விண்ணோர் செய்யுஞ்

சோதனை ளகப்படாச் சோதியுனைச் சோதிக்கத்

துணிந்தேனந்தோ

பேதைமையே னிடத்தென்ன குணங்கண்டென்

பிணிதீர்த்தென் பெற்றா யாசை

கோதமிலாய் குற்றமே குணமாகக் கொள்வதுநின்

குணமோவையா.

(இ - ள்.) வேதம் முதல்கலை - மறைமுதலிய கலைகளுள்ளும்,

காட்சி முதல் அளவை - காட்சி முதலிய ஏனை அளவைகளுள்ளும்,

விரிஞ்சன் முதல் விண்ணோர் செய்யும் சோதனையுள் - பிரமன்

முதலிய தேவர்கள் செய்யும் ஆராய்ச்சியுள்ளும், அகப்படாச் சோதி

- அகப்படாத ஒளி வடிவினனே, அந்தோ உனைச் சோதிக்கத்

துணிந்தேன் - ஐயோ நின்னை (ஒன்றுக்கும் பற்றாத யானும்)

ஆராயத் துணிந்தேனே, பேதைமையேன் இடத்து என்ன குணம்

கண்டு என் பிணி தீர்த்து என் பெற்றாய் - அறிவிலியாகிய

என்னிடத்து என்ன குணநலத்தினைக் கண்டு எனது நோயைப்

போக்கி அதனால் என்ன பேறு பெற்றனை, ஆசை கோதம் இலாய்

- விருப்பு வெறுப்பில்லாதவனே, ஐயா - ஐயனே, குற்றம்

குணமாகவே கொள்வது நின் குணமோ - அடியார் செய்யும்

குற்றங்களைக் குணமாகவே கொள்வது நினது அருட் குணமோ!

வேதமுதற்கலை - உரையளவை. காட்சி முதலியவற்றிற்கு

எய்தா தவற்றையும் உணர்த்தலின் உரையளவையை வேறு

பிரித்தோதினார். கலையானும் அளவையானும் விண்ணோர் செய்யும்

சோதனை எனலுமாம்;

"மறையினா லயனால் மாலால் மனத்தினால் வாக்கால் மற்றும் குறைவிலா வளவி னாலுங் கூறொணா தாகிநின்ற இறைவனார்"

என்று சிவஞான சித்தியார் கூறுவது காண்க. எத்தனையும் அரிய

உன்னை இறப்ப இழிந்த யானும் சோதிக்கத் துணிந்தேனே

என்றிரங்கி ‘அந்தோ’ என்றான். ‘ஒழுக்கம் அன்பு அருள் ஆசாரம்

உபசாரம் உறவு சீலம், வழுக்கிலாத் தவம் தானங்கள் வந்தித்தல்

வணங்கல் வாய்மை, அழுக்கிலாத் துறவு அடக்கம் அறிவொடு

அர்ச்சித்தல், முதலியவற்றுள் ஒன்றும் உடையனல்லேன் என்பான்

‘என்ன குணங்கண்டு’ என்றான. என்ன குணங்கண்டு என்பிணி

தீர்த்தாய், பிணி தீர்த்து என் பெற்றாய் என விரிக்க. கோதம்,

குரோதம் என்பதன் சிதைவு.

"யாதுநீ பெற்றதொன் றென்பால்"

"குன்றே யனைய குற்றங்கள் குணமா மென்றே நீ கொண்டால்"

என்னும் மணிவாசகங்கள் இங்கே சிந்திக்கற்பாலன. (22)





	 	 பொன்னகரான் காலந்தாழ்த் துனையருச்சித் தயர்ச்சியொடும்

போன வாறும்

என்னெனயான் வினவியதும் வலாரியிறை கொடுத்ததுமவ்

விறைக்கு நேர்யான்

பின்னைவினா யதுமவன்சொல் வழியுன்னைச் சோதித்த

பெற்றி தானும்

முன்னவனே யுன்னருளா லென்பிணிக்கு மருந்தாகி முடிந்த

தன்றே.

	 (இ - ள்.) பொன் நகரான் காலம் தாழ்த்து உனை அருச்சித்து

அயர்ச்சியொடும் போனவாறும் - பொன்னுலகை யுடையவனாகிய

இந்திரன் காலந் தாழ்த்து உன்னைப் பூசித்தலால் மனக் கவலையோடு

போன தன்மையும், என் என யான் வினவியதும் -

(அவ்வயர்ச்சிக்குக் காரணம்) யாது என யான் வினவியதும், வலாரி

இறை கொடுத்ததும் - இந்திரன் விடை இறுத்தது, அவ்விறைக்கு நேர்

- அவ்விடைக்கு நேராக, யான் பின்னை வினாயதும் - யான் பின்பு

வினாவியதும், அவன் சொல் வழி உன்னைச் சோதித்த பெற்றி

தானும் - (அதற்கு விடையாக) அவன் கூறிய நெறியினின்று

நின்னைச் சோதித்த தன்மையும் ஆகிய இவை யனைத்தும்,

முன்னவனே உன் அருளால் என் பிணிக்கு மருந்து ஆகி முடிந்தது

- முதல்வனே! நின் திருவருளால் எனது நோய்க்கு மருந்தாய்

முடிந்தது.

முடிந்தது : பன்மையிலொருமை. தான், அன்று, ஏ என்பன

அசைகள். (23)





	 	 ஆறுமதி முடியணிந்த வருட்கடலே வயிற்றுநோ யன்றி

மேனாள்

மாறுபடு மிருவினையு மலவலியுங் கெடவீட்டின் வழியும்

பெற்றேன்

வேறினிமந் திரமென்னை மணியென்னை மருந்தென்னை

மெய்மை யாகத்

தேறுமவர்க் கிப்புனித தீர்த்தமே பிணியனைத்துந் தீர்ப்ப

தன்றோ.

(இ - ள்.) ஆறுமதி முடி அணிந்த அருட் கடலே -

கங்கையையும் சந்திரனையும் முடியிற் றரித்த கருணைக் கடலே,

வயிற்று நோய் அன்றி -என் வயிற்று நோயே அல்லாமல், மேல்

நாள் மாறுபடும் இரு வினையும் மல வலியும் கெட வீட்டின் வழியும்

பெற்றேன் - அனாதியே என்னுடன் மாறுபட்ட இருவினைகளும்

ஆணவ மலத்தின் வலியும் கெட வீட்டு நெறியையும் அடைந்தேன்;

வேறு இனி மந்திரம் என்னை மணி என்னை மருந்து என்னை

- இனி வேறு மன்திரம் எதற்கு மணி யாதினுக்கு மருந்து எதன்

பொருட்டு, மெய்மையாகத் தேறுமவர்க்கு - உண்மையாகத் தெளிய

வல்லோருக்கு, இப்புனித தீர்த்தமே - இந்தத் தூய தீர்த்தமே, பிணி

அனைத்தும் தீர்ப்பது - நோய் முற்றும் போக்குவதாகும்.

மந்திரம் மணி மருந்து என்பன நோய் தீர்த்தற்குரியன;

இறைவன் சார்பானே எல்லா நோயும் நீங்குமென்றார்.

"மந்திரமும் தந்திரமும் மருந்து மாகித் தீராநோய் தீர்த்தருள வல்லான்"

என ஆளுடைய அரசுகள் கூறுமாறுங் காண்க. என்னை -

எற்றிற்கு என்னும் பொருட்டு. (24)





	 	 [- வேறு]



அடியனேன் முன்னஞ் செய்த வபராத மிரண்டுந் தீரும்

படிபொறுத் தருள்வா யென்று பன்முறை பரவித் தாழ்ந்து

மடிவிலா மகிழ்ச்சி பொங்க வரங்களுஞ் சிறிது வேண்டிக்

கடியதன் னகரம் புக்கான் குடதிசைக் காவல் வேந்தன்.

(இ - ள்.) அடியனேன் முன்னம் செய்த அபராதம் இரண்டும்

தீரும்படி பொறுத்தருள்வாய் என்று - அடியேன் முன் செய்த

குற்றமிரண்டும் நீங்குமாறு பொறுத்தருள வேண்டுமென்று, பல முறை

பரவித் தாழ்ந்து - பல முறை துதித்து வணங்கி, மடிவு இலா மகிழ்ச்சி

பொங்க - அழிவில்லாத மகிழ்ச்சி மேலிட, சிறிது வரங்களும் வேண்டி

- சில வரங்களையும் விரும்பிப் பெற்று, கடியதன் நகரம் புக்கான் -

காவலையுடைய தனது நகரத்திற் புகுந்தான்; குடதிசைக் காவல்

வேந்தன் - மேற்றிசைக் காவலனாகிய வருணன்.

அபராதம் இரண்டு - மதுரையை யsழிக்கக் கடலை யேவியதும்,

முகில்களை யேவியதும். வேண்டிப் பெற்று என விரிக்க. கடிய,

குறிப்புப் பெயரெச்சம். வேந்தன் என்பதனை மேல் 21-ஆம்

செய்யுளிலுள்ள நீர்க்கோன் என்பதனோடு கூட்டி, வேந்தனாகிய

நீர்க்கோன் என்க, (25)





	 	 வன்றிறல் வருணன் விட்ட மாரியை விலக்க வீசன்

மின்றிகழ் சடையி னின்று நீங்கிய மேக நான்குங்

குன்றுபோ னிவந்து நான்கு கூடமாக் கூட லாலே

அன்றுநான் மாடக் கூட லானதான் மதுரை மூதூர்.

(இ - ள்.) வன்திறல் வருணன் விட்ட மாரியை விலக்க -

மிக்க வலியினையுடைய வருணன் ஏவிய முகில்களைத் தடுக்கும்

பொருட்டு, ஈசன் மின்திகழ் சடையினின்று நீங்கிய மேகம் நான்கும்

- இறைவனது மின்போல விளங்கும் சடையினின்று நீங்கிய நான்கு

முகில்களும், குன்றுபோல் நிவந்து நான்கு கூடமாக் கூடலால் -

மலைபோல உணர்ந்து நான்கு மாடமாகக் கூடுதலால், மதுரை மூதூர்

அன்று நான் மாடக் கூடல ஆனது - மதுரையாகிய பழைய

பதியானது அந்நாள் தொட்டு நான்மாடக் கூடல் என்னும்

பெயருடையதாயிற்று.

வன்றிறல் : ஒருபொருட் பன்மொழி, ஆக வென்பது

ஈறுதொக்கது. அன்று தொட்டென்க. ஆல் : அசை. (26)

ஆகச் செய்யுள் 1332.



* * *





	 	 இருபதாவது எல்லாம்வல்ல சித்தரான படலம்



[கலிநிலைத்துறை]



	 சத்த நான்மறைப் பொருள்வரை தள்ளுநீண் முடிமேல்

வைத்த கார்கணான் மாடமாய் மதுரைமேல் வருணன்

உண்த்த மாரியைத் தடுத்தவா றுரைத்துமே றுயர்த்தோர்

சித்த ராய்விளை யாடிய செயல்சியி துரைப்பாம்.



(இ - ள்.) சத்தம் நான மறைப்பொருள் வரைதள்ளும் நீள்முடி மேல் வைத்த - ஒலி வடிவாகிய நான்கு மறைகளின்

பொருளினெல்லையைக் கடந்த நீண்ட திருமுடியின்கண் வைத்த,

கார்கள் நான் மாடமாய் - முகில்கள் நான்கு மாடங்களாகி,

மதுரைமேல் வருணன் உய்த்த மாரியைத் தடுத்தவாறு

உரைத்தும் - மதுரையின் மேல் வருணன் ஏவிய முகில்களை

விலக்கிய திருவிளையாடலைக் கூறினேம்; ஏறு உணர்த்தோர் -

(இனி) இடபக்கொடியையுணர்த்திய சொக்கலிங்க மூர்த்தி, சித்தராய

விளையாடிய செயல் சிறிது உரைப்பாம் - எல்லாம் வல்ல சித்தராகிய

விளையாடிய திருவிளையாடலைச் சிறிது கூறுவாம்.

மறைப்பொருள் - மறை கூறும் பொருள், தள்ளுதல் - தாண்டி

நிற்றல், மாடமாய்த் தடுத்தவாறு என்க, உரைத்ததும் : தனித்தன்மைப்

பன்மை இறந்த கால முற்று. அறிந்தவாறென்பார் ‘சிறிது’ என்றார். (1)





	 	 தேட ருங்கதிர் மணிமுடிச் செழியனும் பாண்டி

நாட ருந்திரு வெய்திமே னல்லவீ டெய்தக்

கூட லம்பதி மேவிய குணங்குறி கடந்த

வேட ரங்கொரு சித்தமெய் வேடராய் வருவார்.

(இ - ள்.) தேடருங் கதிர்மணி முடிச்செழியனும் - தேடிப்

பெறுதற்கரிய ஒளியினையுடைய மணிகளழுத்திய முடியினைத் தரித்த

அபிடேக பாண்டியனும், பாண்டி நாடரும் - பாண்டி

நாட்டிலுள்ளவர்களும், திரு எய்திமேல் நல்ல வீடு எய்த - இம்மையிற்

செல்வத்தை யடைந்து பின்பு நல்ல வீடுபேற்றினை அடைய, கூடல்

அம்பதி மேவிய - கூடலாகிய அழகிய பதியில் எழுந்தருளிய, குணம்

குறி கடந்த வேடர் - குணத்தையும் குறியையும் கடந்த

உருவினையுடைய பெருமான், அங்கு ஒரு சித்தமெய் வேடராய்

வருவார் - அம்மதுரைப் பதியில் ஒரு சித்தவடிவமாகிய

திருவேடமுடையவராய் வருவாராயினர்.

எய்த வருவார் என்க. அம் : சாரியையுமாம். குணம் -

முக்குணம். குறி - ஒருவன் ஒருத்தி ஒன்று என்னும் பால்வகை;

குறிப்புமாம். கடந்த வேடம் - சொரூபம். மெய் - வடிவு. (2)





	 	 	 	 	 வட்ட வார்சடைக் குஞ்சியும் பூணநூன் மார்பும்

	இட்ட நீறணி திலகமு மிணைக்குழை தூங்க

	விட்ட வெள்ளைமுத் திரையுந்தோல் விரித்தபட் டிகையுஞ்

	சுட்ட வெண்பொடிப் பொக்கணந் தூக்கிய தோளும்.

	 	 (இ - ள்.) வட்டம் வார் சடைக் குஞ்சியும் - வட்டமாகக்

கட்டிய நீண்ட சடையாகிய சிகையும், பூணநூல் மார்பும் -

பூணூலணிந்த திருமார்பும், இட்ட நீறு அணி திலகமும் - தரித்த

திருநீற்றின்மேல் அணிந்த திலகமும், இணைக் குழை தூங்கவிட்ட

வெள்ளை முத்திரையும் - இரண்டாகிய குண்டலங்களுடன்

தொங்கவிட்ட வெள்ளிய தோடுகளும், தோல்விரித்த பட்டிகையும் -

தோலாகிய விரித்த அரைப் பட்டிகையும், சுட்ட வெண்பொடிப்

பொக்கணம் தூக்கிய தோளும் - நீற்றிய திருநீற்றினையுடைய

பையைத் தொங்க விட்ட தோளும்.

பூணனூல், அ : அசை; பூணநூல் என்பது பாடமாயின்

பூணுதலை யுடைய நூல் என்ப. முத்திரை - அடையாளமாகிய தோடு;

வெள்ளை முத்திரை - சங்காலாகிய தோடு. பொக்கணம் - திருநீற்றுப்பை. (3)





	 	 துய்ய வெண்பொடி யழிந்துமெய் சிவந்திடச் சுவடு

செய்யும் வெண்டிரட் படிகநீண் மாலையுஞ் சிவந்த

கையி லங்குகட் டங்கமுங் கண்டவர் மனஞ்சென்

றுய்ய வன்புற வீக்கிய வுதரபந் தனமும்.



(இ - ள்.) துய்ய வெண்பொடி அழிந்து மெய் சிவந்திட - தூய திருநீறு அழிந்து திருமேனி சிவக்குமாறு, சுவடுசெய்யும் -

தழும்பினைச் செய்யும், வெண்திரள் படிகம் நீள் மாலையும் -

வெள்ளிய திரண்ட படி கத்தாலாகிய நீண்ட மாலையும், சிவந்த கை

இலங்கு கட்டங்கமும் - சிவந்த திருக்கரத்தில் விளங்கும்

மழுப்படையும், கண்டவர் மனம் சென்று உய்ய வன்புற வீக்கிய

உதரபந்தனமும் - தரிசித்தோர் உள்ள மானது சென்று பதிந்து உய்தி

கூடச் சிக்கெனக் கட்டிய உதரபந்தனமும்.

திருநீறு அழிதலால் மெய்யின் சிவப்புத் தோன்றுமாறு என்க.

கட்டங்கம் - மழு;

"சுத்திய பொக்கணத் தென்பணி கட்டங்கம்"

என்னும் திருச்சிற்றம்பலக் கோவையார் உரையை நோக்குக. (4)





	 	 	 	 அட்ட வேங்கையீ ருரிவைகீண் டசைத்தகோ வணமும்

	ஒட்ட வீக்கிய புலியத ளுடுக்கையு மிடத்தோள்

	இட்ட யோகபட் டிகையும் பொன் னிடையிடை கட்டப்

	பட்ட சுஃறொலி வேத்திரப் படைக்கையும் படைத்து.



(இ - ள்.) அட்ட வேங்கை ஈர் உரிவை கீண்டு அசைத்த

கோவணமும் - கொன்ற வேங்கையினின்றும் உரித்த தோலைக்

கிழித்துக் கட்டிய கோவணமும், ஒட்ட வீக்கிய புலி அதன்

உடுக்கையும் - இறுகக் கட்டிய புலித்தோலாடையும், இடத்தோள்

இட்ட யோக பட்டிகையும் - இடத்தோளிலிட்ட யோகபட்டிகையும்,

பொன் இடை இடை கட்டப்பட்ட சுஃறொலி வேத்திரப் படைகையும்

படைத்து - பொற்கம்பியால் இடை யிடையே கட்டப்பட்ட

சுஃறென்னும் ஒலியினை யுடைய பிரப்புப் படையினை ஏந்திய

திருக்கையும் ஆகிய இவற்றை யுடையராய்.

		 		 அடப்பட்ட என்பது அட்ட என நின்றது. கீண்டு - கீழ்ந்து.

சுஃறென்னும் ஒலி என்பது சுஃறொலி யென நின்றது. சுஃறென :

ஒலிக்குறிப்பு; இது பிரம்பைச் சுழற்றி வீசுவதால் உண்டாவது. (5)





	 	 	 	 வேத கிண்கிணி சிலம்புசூழ்ந் தடிகளின் மிழற்ற

	ஓத ரும்பத முளரியூ றருண்மது வொழுகப்

	போத வானந்த மதுநுகர்ந் தலர்முகம் பொலியப்

	பாத பங்கய முபநிடப் பாதுகை சூட.



(இ - ள்.) வேதம் கிண் கிணிசிலம்பு சூழ்ந்து அடிகளின்

மிழற்ற - வேதமாகிய கிண்கிணியும் சிலம்பும் சூழ்ந்து திருவடிகளில்

ஒலிக்கவும், ஓது அரும்பதம் முளரி ஊறு அருள்மது ஒழுக -

சொல்லுதற்கரிய திருவடித்தாமரையிற் சுரக்கின்ற அருட்டேனானது

ஒழுகவும், போத ஆனந்த மது நுகர்ந்து அலர் முகம் பொலிய -

ஞானானந்தமாகிய தேனைப் பருகி மலர்ந்த திருமுகமானது

விளங்கவும், பாதபங்கயம் உபநிடப் பாதுகை சூட - திருவடித்

தாமரைகளை உபநிடதமாகிய பாதுகை முடியில் அணியவும்.

இறைவன் ஞானானந்தமயனாய் இருத்தலை ‘போதவானந்த

மது நுகர்ந்து’ என்றார். உபநிடதம் என்பது உபநிடம் என நின்றது.

பாதுகையைச் சூட எனலுமாம். (6)





	 	 	 சிறிது மூரலும் வெயர்வைந் திருமுகத் தரும்பக்

	குறுகி யாவணஞ் சித்திர கூடநாற் சந்தி

	மறுகு சூளிகை யுபரிகை மாளிகை வாயில்

	அறுகு சூழ்நிறை தெற்றியிவ் விடந்தொறு மடைந்து.



(இ - ள்.) திருமுகத்து சிறிது மூரலும் வெயர்வையும் அரும்ப

- திருமுகத்தின்கண் சிறிது புன்னகையும் வெயர்வும் தோன்ற, குறுகி

- சென்று, ஆவணம் - கடைவீதியும், சித்திரகூடம் - சித்திரகூடமும்,

நால்சந்தி - நான்கு தெருக்கள் கூடுமிடமும், மறுகு - வீதியும்,

சூளிகை உபரிகை - இறப்பினையுடைய மேல்மாடமும், மாளிகை

வாயில் - மாளிகையின் வாயிலும், அறுகு நிறை சூழ்தெற்றி - சிங்க

வரிசைகள் சூழ்ந்த திண்ணையும் ஆகிய, இவ்விடந்தொறும்

அடைந்து - இவ்விடங்கள் தோறும் போய்.

சித்திரகூடம் - தெற்றியம்பலம். சூளிகை - நிலாமுற்றமுமாம்.

அறுகு - சிங்கம். (7)





	 	 	 	 தெற்கி ருப்பவர் போல்வட திசைவயிற் சென்று

	புக்கி ருப்பதுங் கிழக்குளார் போலமேற் றிசையில்

	நக்கி ருப்பதும் யாவரு நாடின ரறியத்

	தக்க தன்றியே யிந்திர சாலமாத் தணந்தும்.

	 	 (இ - ள்.) தெற்கு இருப்பவர்போல் வடதிசை வயின்சென்று

புக்கு இருப்பதும் - தெற்கில் இருப்பவர்போற் காட்டி வடதிசைக்

கண்ணே சென்று அமர்ந்திருப்பதும், கிழக்கு உளார்போல மேல்

திசையில் நக்கு இருப்பதும் - கிழக்கிலிருப்பவர்போலக் காட்டி

மேற்குத் திசையிற் சென்று மகிழ்ந்திருப்பதும்,யாவரும் நாடினர்

அறியத்தக்கது அன்றியே - எவரும் ஆராய்ந்து அறியக்கூடாவாறு,

இந்திர சாலமாக தணந்தும் - இந்திர சாலமாக நீங்கியும்.

நாடினர் : முற்றெச்சம்; நாடினர் யாவரும் என இயைத்து,

பார்த்துநின்றவர் யாவரும் என உரைத்தலுமாம். தக்கது - தக்கவாறு.

இந்திரசாலம் - சாலங்களிற் றலையாயது. சாலம் - வலை; பிறரை

மயக்கி வயப்படுத்தும் விஞ்சையைக் குறிப்பதாயிற்று. ஆக வென்பது

தொக்கது. (8)





	 	 	 சேய வெற்பினை யணியதாச் செய்துமற் றணித்தாய்

	மேய வெற்பினைச் சேயதா விடுத்துமெய்ம் முதுமூப்

	பாய மக்களை யிளையவ ராக்கியுங் குதலை

வாய மக்களைக் கழிமுது மக்களா வகுத்தும்.



(இ - ள்.) சேய வெற்வினை அணியதாச்செய்தும் -

தூரத்திலுள்ள மலையை அண்மையி லுள்ளதாகச் செய்தும், மற்று

அணித்தாய் மேய வெற்பினைச் சேயதா விடுத்தும் - அதற்கு மாறாக

அண்மையிலுள்ள மலையைச் சேய்மையிற் செல்லவிடுத்தும், மெய்

முது மூப்பு ஆய மக்களை இளைவயர் ஆக்கியும் - உடல்

முதுமையடைந்த விருத்தர்களை இளைஞர்களாக்கியும், குதலை வாய

மக்களை கழி முதுமக்களா வகுத்தும் - குதலைச்சொற்கள் பேசும்

வாயினையுடைய பாலர்களை மிகுந்த விருத்தர்களாகக் செய்தும்.

சேய, வாய என்பன குறிப்புப் பெயரெச்சம். மற்று : வினைமாற்று.

மேவிய, ஆகிய ஆக என்பன விகாரமாயின. (9)





	 	 	 	 ஆணைப் பெண்ணுரு வாக்கியும் பெண்ணையா ணுருவா

	மாணக் காட்டியு மலடியை மகப்பெறச் செய்துங்

	கோணற் கூன்செவி டூமைகண் குருடுபங் கெவருங்

	காணத் தீர்த்துநா லுலோகமுங் கனகமாச் செய்தும்.



(இ - ள்.) ஆணைப் பெண்உரு ஆக்கியும் - ஆண் வடிவத்தினைப் பெண் வடிவமாகச் செய்தும், பெண்ணை ஆண்

உருவா மாணக்காட்டியும் - பெண் வடிவத்தினை ஆண் வடிவமாக

மாட்சிமைப்படக் காட்டியும்,

மலடியை மகப்பெறச் செய்தும் - மலடியைப் பிள்ளைப்பேறு

அடையச் செய்தும், கோணல் கூன் செவிடு ஊமை கண்குருடு பங்கு

எவருங் காணத்தீர்த்தும் - வளைந்த கூனும் செவிடும் ஊமையும்

விழிக் குருடும் முடமும் ஆகிய இவற்றை யாவருங் காணப்

போக்கியும், நால் உலோகமும் கனகமாச் செய்தும் - நான்கு

உலோகங்களையும் பொன்னாகச் செய்தும்.

நாலு லோகம் என்றது ஐந்து லோகத்துள் பொன் ஒழிந்த

இரும்பு, செம்பு, ஈயம், வெள்ளி என்பனவற்றை; ஐந்து லோகம்

இவை யென்பதனை,

‘தமனியம் இரும்பு தாமிரம் ஈயம்

இரசிதம் பஞ்ச லோக மென்ப’

என்னும் பிங்கலத்தானறிக. இரும்பு முதலியவற்றைப் பொன்னாக்கும்

வித்தைக்கு இரசவாதம் என்று பெயர். (10)





	 	 	 	 செல்வர் தம்மனைப் பொருளெலாம் வறுமையிற் சிறந்தோர்

	இல்ல மெய்தவு நட்டவ ரிகலின்றித் தம்மின்

	மல்லு வெஞ்சம ரிழைப்பவுங் காஞ்சிர மரத்தின்

	நல்ல தீங்கனி பழுப்பவும் விஞ்சைக ணயந்தும்.



(இ - ள்.) செல்வர்தம் மனைப்பொருள் எலாம் வறமையில் சிறந்தோர் இல்லம் எய்தவும் - செல்வர்கள் இல்லிலுள்ள

பொருள்களனைத்தும் வறுமையில் மிக்கோர் வீட்டிற்சென் றடையவும்,

நட்டவர் - நட்பினை யுடையவர், இகல் இன்றி - பகையில்லாமல்,

தம்மில் மல்லு வெஞ்சமர் இழைப்பவும் - தம்மிற் கொடிய மற்போர்

புரியவும், காஞ்சிர மரத்தில் நல்ல தீங்கனி பழுப்பவும் -

எட்டிமரத்தில் நல்ல சுவையினையுடைய பழங்கள் பழுக்கவும்;

விஞ்சகள் நயந்தும் - வித்தைகள் செய்தும்.

மல்லு, உகரம் சாரியை. எய்த இழைப்ப பழுப்ப விஞ்சைகள்

புரிந்தென்க. நயந்து - விரும்பி; செய்தென்னும் பொருட்டாயது. (11)





	 	 	 	 பருவ மாறிய பருவத்தில் வையைநீர் பரந்து

	வருவ தாக்கியு மீளவும் வறந்திடச் செய்தும்

	பொருவி றீஞ்சுவை யோடையும் பொய்கையு முவர்ப்புத்

	தருவ வாக்கியு முவரியின் சுவையதாத் தந்தும்.



(இ - ள்.) பருவம் மாறிய பருவத்தில் - காலமல்லாத

காலத்தில் வையை நீர் பரந்து வருவது ஆக்கியும் - வையையாறு

நீர்பெருகி வருவதாகச் செய்தும், மீளவும் வறந்திடச் செய்தும் -

திரும்பவும் வற்றுமாறு செய்தும், பொருவுஇல் தீஞ்சுவை ஓடையும்

பொய்கையும் உவர்ப்புத் தருவ ஆக்கியும் - ஒப்பில்லாத இனிய

சுவையினையுடைய ஓடையும் பொய்கையும் உவர்ப்புத் தருவனவாகச்

செய்தும்,உவரி இன்சுவையதாத் தந்தும் - கடல் இனிய சுவையினை

உடையதாகச் செய்தும்.

பருவமாறிய பருவம் - முதுவேனிற் பருவம். ஓடை, பொய்கை,

உவரி என்பன அவற்றின் நீரைக் குறிப்பன. தந்து -செய்தென்னும்

பொருட்டாயது. (12)





	 	 	 	 	 வீசி மாத்திரைக் கோலினை விண்ணினட் டதன்மேல்

	ஊசி நாட்டியிட் டூசிமேற் பெருவிர லூன்றி

	ஆசி லாடியு மூசிமேற் றலைகிழக் காக

	மாசில் சேவடிப் போதுவான் மலர்ந்திடச் சுழன்றும்.

	 	 (இ - ள்.) மாத்திரைக் கோலினை விண்ணில் வீசிநடடு

அதன் மேல் ஊசி நாட்டி இட்டு - மாத்திரைக் கோலை வானிலே

வீசி நிறுத்தி அக்கோலின்மேல் ஊசியை நாட்டிவைத்து, ஊசிமேல்

பெருவிரல் ஊன்றி ஆசில் ஆடியும் - அந்த ஊசியின்மேற்

பெருவிரலை ஊன்றி நுண்ணிதின் ஆடியருளியும், ஊசிமேல் -

அவ்வூசியின்மேல், தலை கிழக்கு ஆக மாசுஇல் சேவடிப்

போதுவான் மலர்ந்திடச் சுழன்றும் - தலைகீழாகவும் குற்றமற்ற

சிவந்த திருவடித்தாமரை வானின்கண் மலரவும் சுழன்றாடியும்.

மாத்திரை - அளவு; குறுந்தடியை மாத்திரைக் கோலென்பது

வழக்கு;

"மாங்காய் விழவெறிந்த மாத்திரைக்கோ லொக்குமே"



என்பது காண்க. இட்டு : அசைநிலை. ஆசு - நுட்பம்; ஆசுஇல் -

துன்ப மில்லையாக என்றுமாம். கிழக்கு என்பது முதற்கண் இப்

பொருளில் வழங்கியே பின் திசைப் பெயராயிற்று; மேற்கு என்பதும்

இவ்வாறே. போது என்றதற் கேற்ப மலர்ந்திட என்றார். மலர்தல்

ஈண்டு மேல்நோக்கியிருத்தல்.(13)





	 	 சண்ட வெம்பணிப் பகையெனப் பறந்துவிண் டாவிக்

கொண்ட லைப்பிடித் திடியொடுங் குடித்தநீர் பிழிந்து

கண்ட வர்க்கதி சயம்பெறக் காட்டியுங் காண

விண்ட லத்தினிற் பண்டுபோ லிறைகொள விடுத்தும்.



(இ - ள்.) சண்ட வெம்பணிப் பகை எனப் பறந்து - கடிய செலவினையுடைய கொடிய பாம்பின் பகையாகிய கலுழனைப்போலப்

பறந்து, விண் தாவி - வானிற்றாவி, கொண்டலைப் பிடித்து -

முகிலைப் பற்றி, இடியொடும் குடித்த நீர் பிழிந்து - இடியோடு

கடலிற்பருகிய நீரினைப் பிழிந்து, கண்டவர்க்கு அதிசயம் பெறக்

காட்டியும் - பார்த்தவர்க்கு வியப்புத் தோன்றக் காண்பித்தும், காண

- அவர்கள் காண, விண் தலத்தினில் பண்டுபோல் இறை கொள

விடுத்தும் - வானின்கண் முன்போலவே தங்கும்படி அதனை

விடுத்தும்.

சண்டம் - வன்மை; கலுழனுக்கு அடை. இடியொடும் பிழிந்து

காட்டி யென்க. (14)





	 	 	 	 எல்லி டைப்படும் பொருள்களை யிராவெழப் பார்த்தும்

	அல்லி டைப்படும் பொருள்களைப் பகல்வர வமைத்தும்

	வல்ல ழற்புன லுளர்வளி வலிகெடப் பார்த்தும்

நல்ல போதுகாய் கனியிலா நாள்படக் கண்டும்.

	 	 (இ - ள்.) எல் இடைப்படும் பொருள்களை இரா எழப்

பார்த்தும் - பகலிற்றோன்றும் பொருள்களை இரவிற் றோன்றுமாறு

பார்த்தருளியும், அல் இடைப்படும் பொருள்களைப் பகல்வர

அமைத்தும் - இரவிற் றோன்றும் பொருள்களைப் பகலில் வரச

செய்தும், வல் அழல் புனல் உளர்வளி வலிகெடப் பார்த்தும் -

வலிய நெருப்பும் நீரும் அசைகின்ற காற்றுமாகிய இவைகளின்

வலிகெடப் பார்த்தருளியும், நல்ல போது காய் கனி இலா நாள்

படக் கண்டும் - நல்ல மலரும் காயும் கனியும் இல்லாத நாளில்

உண்டாகச் செய்தும்.

பகலிற் றோன்றுவன ஞாயிறு முதலியன. இரவிற்றோன்றுவன

திங்கள் முதலியன. வலிகெடப் பார்த்தல் - எரித்தல் நனைத்தல்

அசைத்தல் முதலிய இயல்பினை இழக்கச் செய்தல். இல்லா நாள் -

உரியவல்லாத நாட்கள், பார்த்து, கண்டு என்பன செய்து என்னும்

பொருளன. (15)





	 	 	 பீளை கால்விழிக் கிழவரைப் பிரம்பினால் வருடிக்

	காளை யாடவ ராக்கியக் கணவருக் கிசைய

	ஈளை வாய்முது கற்பினார் கருவடைந் திளமை

	ஆள வேத்திரம் வருடி நீ றளித்தருள் செய்தும்.



(இ - ள்.) பீளை கால்விழிக் கிழவரைப் பிரம்பினால் வருடி

- பீளை ஒழுகும் விழியினை யுடைய விருத்தரைப் பிரம்பினால் நீவி,

காளை ஆடவர் ஆக்கி - காளைப்பருவத்தினையுடைய ஆடவராகச்

செய்து, அக்கணவருக்கு இசைய - அந்நாயகருக்குப் பொருந்த,

ஈளைவாய் முது கற்பினார் - ஈளை வாய்ந்த முதுமைப்

பருவத்தினையுடைய கற்பிற் சிறந்த அவர் மனைவியர், கரு

அடைந்து இளமை ஆள - கருவுற்று இளமைப் பருவத்தை

அடையுமாறு, வேத்திரம் வருடி நீறு அளித்து அருள் செய்தும் -

பிரம்பினாலே தடவித் திருநீறு அளித்துக் கருணை புரிந்தும்

கிழவர் என்னுஞ் சொல் உரியவர் என்னும் பொருளில் முன்பு

வழங்கிப் பின்பு முதியோரைக் குறிக்கும் பெயராயிற்று. ஈளை -

கபத்தா லுண்டாகும் இழைப்பு; பிறர் வீளையெனப் பிரித்தது

பொருந்தாமை காண்க. இளமை யெய்த வேத்திரம் வருடியும்

கருவடைய நீறளித்தும் என்க. (16)





	 	 	 அகர மாதிமூன் றாகிய வாகரு டணமே

	புகரி லாவதி ரிச்சிய மஞ்சனம் பொருவில்

	வகர மாதிமூன் றாகிய வசியமே வாதம்

	இகலி லாவயத் தம்பமென் றின்னவை செய்தும்.



(இ - ள்.) அகரம் ஆதி மூன்றாகி - அகரத்தை முதலாகவுடைய மூன்றாகிய, ஆகருடணம் புகர் இலா அதிரிச்சியம்

அஞ்சனம் - ஆகருடணமும் குற்றமில்லாத அதிரிச்சயமும்

அஞ்சனமும், பொருவுஇல் வகரம் ஆதி மூன்றாகிய - ஒப்பில்லாத

வகரத்தை முதலாகவுடைய மூன்றாகிய, வசியம் வாதம் இகல் இலா

வயத்தம்பம் - வசியமும் வாதமும் மாறுபாடில்லாதவயத்தம்பமும்,

என்று இன்னவை செய்தும் - என்று சொல்லப்டும் இவைகளைச்

செய்தும்.

குறியின் விகாரமே நெடிலாதலால் ஆ என்பதனை அகரத்து ளடக்கியும் வா என்பதனை வகரத்துளடக்கியும் ‘அகரமாதி

மூன்று,’‘வகரமாதி மூன்று’ என்றார். ஆகருடணம் முதலியவற்றைக்

குறிப்பாற் கூறலுறுவார் அவற்றின் முதலெழுத்தால் ‘அகாரம்,

வகாரம்’ என்றிங்ஙனம் கூறுவ ராகலின், அதனைப் புலப்படுப்பான்

வேண்டி ‘அகரமாதி மூன்றாகிய,’ ‘வகரமாதி மூன்றாகிய’ என்று

கூறிவைத்துப், பின் பெயர்களையும் கிளந்தோதினா தாமதஞகுண

சித்தி யெனப்படும் எட்டனுள் தம்பனம், மோகனம் என்னும்

இரண்டு மொழித்து ஒழிந்தவற்றை இதனுள் ஓதினார். ஆகருடணம்

- சேய்மை யிலுள்ளதை அண்மையில் வர இழுத்தல். அதிர்ச்சியம்

- கட்புலனாவதைப் புலனாகாமல் மறையச் செய்தல். அஞ்சனம் -

மறைந்திருப்பதை வெளிப்படுத்திக் காட்டுதல். வசியம் -

பகைவரையும் உறவாக்குவது. வாதம் - இரும்பு முதலியவற்றைப்

பொன்னாக்குவது. வயத்தம்பம் - முதியோரை இளையராகவும்

இளையோரை முதியராகவும் செய்வது. இடையிட்டு நின்ற ஏகாரங்கள்

எண்ணுப்பொருள் குறித்தன;

"எண்ணே காரம் இடையிட்டுக் கொளினும்

எண்ணுக் குறித்தியலு மென்மனார் புலவர்"

என்பது தொல்காப்பியம். (17)





	 	 வேத நூறெளி யார்களெக் கலைகளும் விளங்கப்

பூதி நாவினிற் சிதறியும் பூழியன் காதன்

மாத ராரொடும் பயில்புது மணமலர்க் காவிற்

காத நீண்டகோட் டெங்கினைக் கரும்பனை செய்தும்.



(இ - ள்.) வேத நூல் தெளியார்கள் எக்கலைகளும் விளங்க

- மறை நூல் முதலிய யாவுந் தெளியாதவர்களுக்கு எல்லாக்

கலைகளும் விளங்க, நாவினில் பூதி சிதறியும் - அவர் நாவிலே

திருநீற்றைச் சிதறியும், பூழியன் - பாண்டியனானவன், கால்

மாதராரொடும் பயில் புதுமணம் மலர்க்காவில் - காதல்

மகளிலொடும் விளையாடும் புதிய மணமிக்க மலர்கள் நிறைந்த

சோலையிலுள்ள, காதம் நீண்ட கோள் தெங்கினைக் கரும்பனை

செய்தும் - காத அளவு நீண்டுயர்ந்த கோட்புக்க தெங்கினைக் கரிய

பனையாகச் செய்தும்.

தெளியார்களுக்கு என்னும் நான்கனுருபு தொக்கது.

கோட்டெங்கு - கோட்புக்க தெங்கு; காய்த்த தெங்கு. (18)





	 	 ஏனை வான்றருக் குலங்களைப் புட்களை யிருகோட்

டானை யாதிபல் விலங்கினை யொன்றையொன் றாக

ஞான நோக்கினா னோக்கியு நாடிய விளையோர்

மானி னோக்கிய ராகிலோ மெனவெழில் வாய்ந்தும்.



(இ - ள்.) ஏனை வான் தருக் குலங்களை - மற்றைய

உயர்ந்த மரக் கூட்டங்களையும், புட்களை - பறவைகளையும், இரு

கோட்டு ஆனை ஆதி பல்விலங்கினை - இரண்டு கொம்பினை

யுடைய யானை முதலிய பல விலங்குகளையும், ஒன்றை ஒன்றாக

ஞான நோக்கினால் நோக்கியும் - ஒன்று மற்றொன்றாமாறு

ஞானப்பார்வையாற் பார்த்தருளியும், நாடிய இளையோர் - பார்த்த

இளமைப் பருவத்தினையுடைய ஆடவர், மானின் நோக்கியர்

ஆகிலோமென - மான்போன்ற பார்வையினையுடைய மகளிராக

நாம் பிறக்க வில்லையே எனக் கவல, எழில் வாய்ந்தும் -

கட்டழகினைப் பொருந்தியும்.

ஒன்றை யென்பதில் ஐகாரம் சாரியை. இவனை அணைதற்கு

மாதராகப் பிறந்திலோமேயென என்க;

"ஆடவர் பெண்மையை யவாவுந் தோளினாய்"

என இராமாயணங் கூறுவதுங் காண்க. இது வசியம் எனப்படும். (19)





	 	 நாக நாடுபொன் னாட்டுள பொருளுமந் நகருள்

ஆக வாக்கியு மின்னணம் விச்சைக ளனந்தம்

மாக நாயகன் மலைமக ணாயகன் மதுரை

ஏக நாயகன் றிருவிளை யாடல்செய் திருந்தான்.



(இ - ள்.) நாக நாடு பொன் நாடு உள பொருளும்

அந்நகருள் ஆக ஆக்கியும் - பாதலத்திலும் பொன்னுலகத்திலும்

உள்ள பொருள்களும் அம்மதுரைப் பதியில் உண்டாகுமாறு

செய்தும், இன்னணம் அனந்தம் விச்சைகள் - இங்ஙனம்

அளவில்லாத வித்தைகளை, மாகநாயகன் - சிவ லோக நாயகனும்,

மலைமகள் நாயகன் - பார்வதி தலைவனும், மதுரை ஏகநாயகன் -

மதுரையிலெழுந்தருளியுள்ள ஒப்பற்ற இறைவனுமாகிய சோமசுந்தரக்

கடவுள், திருவிளையாடல் செய்து இருந்தான் - திருவிளைாயடலாகப்

புரிந்து இருந்தருளினன்.

பாதலத்துப் பொருள் பொன்னாட்டுப் பொருளாகவும்

பொன்னாட்டுப் பொருள் பாதலத்துப் பொருளாகவும் எனப் பிறர்

பொருள் கூறுவாராயினர்; சொற்கள் அதற்கேற்றவாறில்லாமை

காண்க. (20)





	 	 சித்த யோகிகள் செய்கின்ற வாடன்மேற் செலுத்தி

வைத்த கண்களுஞ் சிந்தையும் வாங்கலர் திகைத்துத்

தத்த மாள்வினைத் தொழிமறந் திருந்தனர் தகைசால்

முத்த வேதிய ராதிய முதுநகர் மாக்கள்.



(இ - ள்.) தகைசால் முத்த வேதியர் ஆதிய முது நகர்

மாக்கள் - தகுதிமிக்க முத்தத்தன்மையையுடைய அந்தணர் முதலிய

தொன்மை யுடைய மதுரைப் பதியிலுள்ள மாந்தர்கள், சித்த

யோகிகள் செய்கின்ற ஆடல்மேல் செலுத்தி வைத்த - யோக

சித்தமூர்த்திகள் செய்தருளும் திருவிளையாடலின்மேற் செலுத்தி

வைத்த, கண்களும் சிந்தையும் வாங்கலர் - கண்களையும்

உள்ளத்தினையும் மீட்க முடியாதவர்களாய், திகைத்து - திகைப்புற்று,

தத்தம் ஆள்வினைத் தொழில் மறந்திருந்தனர் - தத்தமக்குரிய

தொழில் முயற்சிகளை மறந்திருந்தார்கள் எ - று.

வாங்கலர் : எதிர்மறை முற்று எச்சமாயது. வாங்குதல் -

மீட்டல் ஆள்வினை - முயற்சி; செங்கடனுமாம். முத்தர் -

விடுபட்டோர், சீவன் முத்தி பெற்றோர். (21)





	 	 இனைய செய்தியை யுழையரா லிறைமக னறிந்தான்

அனைய சித்தரை யிங்ஙன்ந் தருகென வடுத்தார்

தனைய கற்றினன் சித்தரைச் சார்ந்தவர் தாமும்

வினையை வென்றவ ராடலை வியந்துகண் டிருந்தார்.



(இ - ள்.) இனைய செய்தியை - இந்நிகழ்ச்சியை, இறைமகன்

உழையரால் அறிந்தான் - அபிடேக பாண்டியன் ஒற்றரால் அறிந்து,

அனைய சித்தரை இங்ஙனம் தருக என - அவ்வித்தக சித்தரை இட

அழைத்து வாருங்கள் என்று, அடுத்தார் தனை அகற்றினன் -

பக்கத்து நின்றவர்களைப் போக்கினன்; சித்தரைச் சார்ந்து

அவர்தாமும் - சித்தரை அடைந்து அவரும், வினையை வென்றவர்

ஆடலைக் கண்டு வியந்து இருந்தார் - இயல்பாகவே

பாசங்களினீங்கிய அச்சித்தரின் திருவிளையாடலைப் பார்த்து வியந்து

தம்மை மறந்திருந்தனர்.

தருகென, அகரந் தொக்கது. தமை எனற்பாலது தொடை

நோக்கித் தனையென நின்றது. தம் : சாரியை.; அவர்தாமும் சார்ந்து

என்க; தாம் : அசை. (22)





	 	 அமைச்சர் தங்களை விடுத்தன னமைச்சருஞ் சித்தர்

தமைச் சரண்பணிந் தரசன்முன் வருகெனத் தவத்தோர்

எமக்கு மன்னனா லென்பய னெனமறுத் திடமண்

சுமக்கு மன்னவன் றம்மவர்* தொழுதனர் போனார்.



(இ - ள்.) (அவர்கள் வாராமையைக் கண்ட வழுதி பின்னும்

அமைச்சர் தங்களை விடுத்தனன் - மந்திரிகளை ஏவினன்;

அமைச்சரும் சித்தர் தமைச்சரண் பணிந்து - அவர்களும்

சித்தமூர்த்தியின் திருவடிகளை வணங்கி, அரசன் முன்வருக என -

மன்னன் முன் வரக்கடவீர் என வேண்ட, தவத்தோர் - யோகசித்தர்,

எமக்கு மன்னனால் என்பயன் என மறுத்திட - எமக்கு அரசனாலாம்

பயன் யாது என்று மறுக்க, மண் சுமக்கு மன்னவன் தம்மவர்

தொழுதனர் போனார் - நிலவுலகினைத் தாங்கும் அரசனுடைய

அமைச்சர்கள் தொழுது போயினர்.

தம் என்பன சாரியை. சரணினை யென உருபை மாறுக.

வருகென : தொகுத்தல். பெருமிதந்தோன்ற ‘எமக்கு’ போயினர்.

"வையமும் தவமும் தூக்கின் தவத்திற்கு

ஐயவி யனைத்தும் ஆற்றாது"

என்பது தோன்றத் ‘தவத்தோர் எனவும், ‘மண்சுமக்கு மன்னவன்’ எனவும் கூறினார். வருதற்கு மறுத்திட வென்க. தம்மவர் - தமர்.

தொழுதனர் : முற்றெச்சம். (23)



* * *



(பா - ம்.) * தம்மனோர்.





	 	 [அறுசீரடியாசிரியவிருத்தம்]



	 	 மன்னன்மு னமைச்சர் சித்தர் மறுத்துரை மாற்றங் கூற

	முன்னவ னருள்பெற் றிம்மை மறுமையு முனிந்த யோகர்

	இந்நில வேந்தர் மட்டோ விந்திர னயன்மா லேனோர்

	தன்னையு மதிப்ப ரோவென் றிருந்தனன் றரும வேந்தன்.



(இ - ள்.) அமைச்சர் - அமைச்சர்கள், மன்னன்முன் -

பாண்டியன் முன் சென்று, சித்தர் மறுத்து உரைமாற்றம் கூற - சித்த

மூர்த்திகள் மறுத்துக் கூறிய மொழியினைச் சொல்ல, தரும வேந்தன்

-(கேட்ட) அறநெறி பிழையாத பாண்டிவேந்தன், முன்னவன்

அருள்பெற்று இம்மை மறுமையும் முனிந்த யோகர் -முதல்வனாகிய

சிவபெருமான் திருவருளைப் பெற்று இம்மை மறுமைப் பயன்களை

வெறுத்த யோகிகள், இந்நில வேந்தர் மாட்டோ - இந்நிலவுலக

மன்னரை மாத்திரமோ, இந்திரன் அயன் மால் ஏனோர் தன்னையும்

மதிப்பரோ - இந்திரனையும் அயனையும் திருமாலையும் மற்றைத்

தேவர்களையும் மதிப்பரோ (மதியார்), என்று இருந்தனன் -

என்றெண்ணி இருந்தனன்.

உரைமாற்றம் : வினைத்தொகை. ‘இகபரத்தாசை கழிந்த

யோகியர்’ என்றார் முன்னரும். தன்னையும், ஈண்டும் சாரியை

பன்மையி லொருமையாயிற்று.

"பாராண்டு பகடேறி வருவார் சொல்லும்

பணிகேட்கக் கடவோமா பற்றற் றோமே"

எனவும்,

"சென்றுநாம் சிறுதெய்வஞ் சேர்வோ மல்லோம்"

எனவும் திருநாவுக்கரசுகளும்,

"போகம் வேண்டி வேண்டிலேன் புரந்தராதி யின்பமும்"

எனவும்,

"கொள்ளேன் புரந்தரன் மாலயன் வாழ்வு"

எனவும் திருவாதவூரடிகளும் கூறிய அருண்மொழிகள் ஈண்டுச்

சிந்திக்கற் பாலன.

ஆகச் செய்யுள் 1332.



* * *





	 	 இருபத்தொன்றாவது கல்லானைக்குக் கரும்பருத்திய படலம்



[கலிநிலைத்துறை]



	 செல்லார் பொழில்சூழ் மதுராபுரிச் சித்த ரெல்லாம்

	வல்லா ரவரா டலையாருரை செய்ய வல்லார்

	எல்லாரும் வியப்புற வித்தனிச் சித்த சாமி

	கல்லானை தின்னக் கரும்பீந்த கதையுஞ் சொல்வாம்.





(இ - ள்.) செல் ஆர் பொழில் சூழ் மதுராபுரிச் சித்தர் -

மேகங்கள் தவழப் பெற்ற சோலைகள் சூழ்ந்த மதுரைப் பதியில்

எழுந்தருளிய சித்தமூர்த்திகள், எல்லாம் வல்லார் - எல்லாம் செய்ய

வல்லவர் (ஆகலின்), அவர் ஆடலை உரை செய்யவல்லார் யார் -

அவர் செய்தருளும் திருவிளையாடலை உரைக்க வல்லவர் யாவர்;

எல்லாரும் வியப்பு உற இத்தனிச் சித்தசாமி - (இனி) அனைவரும்

அதிசயமடைய இவ்வொப்பற்ற சித்தமூர்த்திகள், கல்லானை தின்னக்

கரும்பு ஈந்த கதையும் சொல்வாம் - கல்லானை தின்னுமாறு

கரும்பினைக் கொடுத்த திருவிளையாடலையும் கூறுவாம்.

வல்லார் ஆகலின் என விரித்துரைக்க; எல்லாம் வல்லாராகிய

சித்தர் எனக் கூட்டலுமாம். சிறிது கூறினேமென்பார் ‘யாருரை

செய்யவல்லார்’ என்றார். (1)





	 	 	 பின்னேய மச்சம் பெருகப்பெரி யோரை யெண்ணா

	தென்னே யெளியா ரௌயானிகழ்ந் திங்ங னீண்டச்

	சொன்னே னவர்க்கென் குறையென்னிற் றுருவி நானே

	தன்னே ரிலாதார் தமைக்காணத் தகுவ னென்னா.*



(இ - ள்.) பின் நேயம் அச்சம் பெருக - பின்பு அன்பும்

அச்சமும பெருக, யான் பெரியோரை எண்ணாது எளியாரென

இகழ்ந்து இங்ஙன் ஈண்டச் சொன்னேன் - யான் பெரியோரை

மதியாது எளியாரைப் போல (க்கருதி) அவமதித்து இங்கு வரும்படி

சொல்வித்தேன், என்னே - (என் அறியாமை இருந்தவாறு) என்னே,

அவர்க்கு என்னில் குறை என் - அவருக்கு என்னிடம் பெற

வேண்டிய குறைபாடு யாதுளது, தன் நேர் இலாதார் -

தனக்கொப்பில்லாத அச்சித்த சாமிகளை, நானே துருவிக்காணத்

தகுவன் என்னா - யானே தேடிக்காணத் தக்கவனாவேன் என்று

கருதி.

இகழ்தலாவது அவரை எளியரெனக் கருதினமையே. இங்ஙனம்

என்பது ஈறு தொக்கு நின்றது; இவ்விடம் என்னும் பொருட்டாயது.

சொன்னேன், சொல்வித்தேன் : பிறவினைப் பொருட்டு. என்னில் -

என்கண். பெறத்தக்க குறை என விரிக்க. நானே - குறையெலா

முடைய யானே. (2)

* * *



(பா - ம்) * தகுவ தென்னா.





	 	 ஆனந்த சித்தர் தமைக்காண்பலென் றன்பு கூர்ந்த

மீனந் தரித்த கொடிவேந்தன் குறிப்பு நோக்கி

மோனந் தரித்த சிவயோகரு முந்தித் தம்பொன்

மானந் தனக்கு வடமேற்றிசை வந்தி ருந்தார்.





(இ - ள்.) ஆனந்த சித்தர் தமைக் காண்பல் என்று அன்பு

கூர்ந்த - ஆனந்த வடிவாகிய சித்த மூர்த்திகளைத் தரிசிப்பேனென்று

அன்பு மிகுந்த, மீனம் தரித்த கொடிவேந்தன் குறிப்பு நோக்கி -

கயல்எழுதிய கொடியினை யுயர்த்திய அபிடேக பாண்டியனது

உள்ளக் குறிப்பினை உணர்ந்து, மோனம் தரிதத சிவயோகரும் -

மௌனநிலை குறிப்பினை உணர்ந்து, மோனம் தரித்த சிவயோகரும்

- மௌனநிலையினைப் பூண்ட சிவயோகியாகிய சித்தரும்,

முந்தி - முன்னாகவே, தம் பொன் மானம் தனக்கு வடமேல் திசை

வந்திருந்தார் - தமது பொன் விமானத்திற்கு வடமேற்குத்

திசையின்கண் வந்து இருந்தருளினார்.

வேந்தன் அன்பு கூர்ந்தான், அவன் குறிப்பு நோக்கி

வந்திருந்தார்; என வுரைத்துக்கொள்க. மீனத்தைத் தாங்கிய கொடி.

மோன முத்திரை தரித்த என்றுமாம். மானம் : முதற்குறை. (3)





	 	 அருகாத செல்வத் தவனன்றுதைத் திங்க டோற்றம்

வருகால மாக மதுரேசனை வந்து வந்தித்

துருகா தரத்தாற்* கழிந்துள்வல மாக மீள+

வருவா னவன்முன் வருகாஞ்சுகி வன்கண் மாக்கள்.



(இ - ள்.) அன்று தைத் திங்கள் தோற்றம் வரு காலமாக -

அந்நாள் தைமாதம் தோன்றுங் காலமாக, அருகாத செல்வத் தவன்

- குறையாத செல்வத்தினையுடைய பாண்டியன், வந்து மதுரேசனை

வந்தித்து - வந்து மதுரை நாயகனை வணங்கி, உருகு ஆதரத்தால்

கழிந்து - உருகும் அன்பினால் மிகுந்து, மீள உள் வலமாக வருவான்

- மீண்டு உள்ளே வலமாக வரா நிற்க, அவன் முன் வரு -

அவனுக்கு முன்னர் வருகின்ற, வன்கண் காஞ்சுகி மாக்கள் -

அஞ்சாமையையுடைய மெய் காப்பாளர்.

தோற்றம் வரு காலமாக - தோன்றுங் காலமாகா நிற்க; அந்

நன்னாளிலே என விரித்துக்கொள்க. கழிந்து - விஞ்சி; கழி என்னும்

உரிச்சொல்லடியாகப் பிறந்தது. ஆதரம் கழிந்து என்பதனை

ஆதரத்தாற் கழிந்து என்றார். உள் கழிந்து எனக் கூட்டி,

உள்ளிடத்தினீங்கி என்றுரைத்தலுமாம். வருவான் என்பதனை வாரா

நிற்க எனச் செயவெனெச்சமாக்குக. காஞ்சுகி - சட்டையிட்ட மெய்

காவலர்; கஞ்சுகம் சட்டை. காஞ்சுகியராகிய மாக்கள் என்க. (4)



* * *



(பா - ம்.) * உருகாதரத்தான். +வலமாக முன்பு.





	 	 	 சீறிட்ட வேங்கை யதட்சேக்கையர் சீறி யைந்தும்

	பாறிட்ட வேடர் யோகபட்டத்தர் கட்டங் கத்தில்

	ஏறிட்ட கைய ரிறுமாந்திருப் பாரை நோக்கி

	மாறிட்டு நீக்கி* யெழப்போகென வந்து சொன்னார்.

	 (இ - ள்.) சீறிட்ட வேங்கை அதள் சேக்கையர் - சீறிய

வேங்கையின் தோலாகிய தவிசினையுடையராய், ஐந்தும் சீறிப்

பாறிட்ட வேடர் - ஐம்புலன்களையும் சினந்து ஓட்டிய

திருவேடத்தினை யுடையராய், யோக பட்டத்தர் - யோக பட்டிகை

யுடையராய், கட்டங்கத்தில் ஏறிட்ட கையர் - மழுப்படையில் ஏற்றிய

திருக்கரத்தினை யுடையராய், இறுமாந்து இருப்பாரை நோக்கி -

இறுமாந்திருப்பவரைப் பார்த்து, வந்து - நெருங்கி வந்து, மாறு

இட்டு நீக்கி எழப் போக எனச் சொன்னார் - பிரம்பினை நீட்டி

அவ்விடத்தை விட்டு எழுந்துபோகக் கடவீர் என்று சொன்னார்.



சீறிட்ட - சிறிய; இடு : அசை, பாறிட்ட - பாற்றிய. ஏறிட்ட -

ஏற்றிய. சேர்க்கையர் முதலிய குறிப்பு முற்றுக்கள்

வினையெச்சமாயின. ஐந்து : தொகைக் குறிப்பு. பாற்றின்மை

தோற்றுவிக்கும் வேடம். கட்டங்கத்திற்கு முன் உரைத்தமை காண்க.

மாறிட்டு நீக்கல் - பிரம்புகொண்டு நீங்குமாறு குறித்துக் காட்டல்.

எழப் போதல் - அகலப்போதல். போகென : தொகுத்தல். (5)



* * *



(பா - ம்.) * நீட்டி. +எந்நாடு நும்மூர். எந்நாடு நுந்நாடு.





	 	 	 பின்னா வருதென் னர்பிரான்பெரி யோரை நோக்கி

என்னோடு நும்மூ+ருமக்கென்வரும் யாது வேண்டும்

	நுந்நாம மேது நுவன்மின்னென வைய ரெந்த

	நன்னாடு மெந்த நகருள்ளுந் திரிவ மப்பா.



(இ - ள்.) பின்னா வரு தென்னர் பிரான் பெரியோரை

நோக்கி - பின்னாக வரும் பாண்டியர் தலைவன் அப்பெரியோரைப்

பார்த்து, நும் நாடு ஊர் என் - நுமது நாடும் ஊரும் எவை, உமக்கு

என் வரும் - உமக்கு என்ன கைவரும், யாது வேண்டும் - உமக்கு

வேண்டியது யாது, நும் நாமம் ஏது - உமது பெயர் யாது, நுவல்மின்

என - சொல்வீராக என்று வினவ, ஐயர் - சித்த மூர்த்திகள், அப்பா

எந்த நல்நாடும் எந்த நகருள்ளும் திரிவம் - அப்பனே! நாம் எந்த

நல்ல நாட்டிலும் எந்த நகரிலும் சஞ்சரிப்பேம்.

நும் நாடு ஊர் என் எனக் கூட்டுக. என் - எவை. எந்நாடு

நும்மூர் என்பது பாடமாயின் நுமது ஊர் எந்த நாட்டிலுள்ளது என்று

பொருள்படும். நாட்டுள்ளம் என விரிக்க. அப்பா என்பது பெரியோர்

கூறும் மரபுச் சொல். இது முதல் ஐந்து செய்யுள் ஒரு தொடர். (6)





	 	 	 	 ஆனாலு மிப்போ தணிகான்மிர நாட்டிற் காசி

	தானா மருக்குந் தலமாகு மநாத ராகி

	ஆனாத பிச்சைப் பெருவாழ் வுடையார் நமரா

	நாணாளும் விஞ்சை நடாஅய்த்திரி* சித்த ரேம்யாம்.

	 	 (இ - ள்.) ஆனாலும் இப்போது - ஆயினும் இப்பொழுது,

அணி கான்மிர நாட்டில் காசிதான் - அழகிய காசுமீர நாட்டின்கண்

உள்ள காசிப்பதியே, நாம் இருக்கும் தலம் ஆகும் - நாம் தங்கும்

பதியாகும்; அநாதராகி ஆனாத பிச்சைப் பெரு வாழ்வு உடையார்

நமராம் - ஒரு பற்றுமில்லாதவராய் நீங்காத பிச்சை எடுத்தலாகிய

பெருவாழ்வினை யுடைய அடியார்களே நம் உறவின ராவர்; யாம்

நாள் நாளும் விஞ்சை நடா அய்த் திரி சித்ததேம் - யாம் எந்நாளும்

வித்தை நடாத்தித் திரிகின்ற சித்தராவேம்.

ஆனாலும் - எங்குந் திரிவமாயினும். கான்மிரம் - காசுமீரம்.

அநாதர் -ஆதரவில்லாதவர்; அநாதரர் என்பது தொக்கு நின்றது.

எய்துதற்கரிய வாழ்வென்பார் ‘பெருவாழ்வு’ என்றார். நாள் நாளும்

- நாடோறும். நடாஅய் - நடாவி; நடாத்தி. ‘அநாதனாகி . . . . .

வாழ்வுடையான்’ என்பது பாடமாயின், ஆதியில்லாத சிவபெருமான்

எமக்கு உறவாம் என்றுரைக்க. (7)



* * *



(பா - ம்.) * நடாத்திடுஞ்.





	 	 	 ஆனந்த கானந் தொடுத்திங்குள வான சைவத்

	தானம் பலவுந் தொழுதற்பர மாகி வந்தேம்

	ஞானந் தருமிந் நகரிம்மையிற் சீவன் முத்தி

	மானந் தாமன பரமுத்தி மறுமை நல்கும்.



(இ - ள்.) ஆனந்த கானம் தொடுத்து இங்கு உளவான சைவத்

தானம் பலவும் - தில்லைவனம் முதல் இங்கு உள்ளனவான

சிவத்தலங்கள் பலவும், தொழுதற் பரம் ஆகி வந்தேம் - வணங்குதற்

பொருட்டு வந்தேம்; ஞானம் இந்நகர் - ஞானத்தைப் பாலிக்கும்

இந்த நகரமானது, இம்மையில் சீவன் முத்தி - இம்மையிலே சீவன்

முத்தியையும், மறுமை மான் அந்தமான பரமுத்தி - மறுமையிலே

மாயைக்கு அப்பாற்பட்ட பரமுத்தியையும், நல்கும் - அளிக்கும்.



தில் என்னும் இடைச்சொல் விழைவுப் பொருளில் வருதல்

குறித்துத் தில்லை வனம் என்பதை ஆனந்த கானம் என

மொழிபெயர்த்தாராதல் வேண்டும்; தில்லை சிவபெருமான் ஆனந்தத்

தாண்வடம் புரியும் இடமாதலுங் கொள்க; ஆனந்த கானம்

என்பதற்குக் காசி என்று பொருள் கூறுவாரு முளர். பரம் -

பொருட்டு. மான் - பிரகிருதி மாயை; ஈண்டு விந்து

மோகினிகளையும் குறிப்பதாகக் கொள்க. (8)





	 	 ஈண்டுள்ள வர்க்கெம் விளையாடலைக் காட்டி யிச்சை

வேண்டும் பலசித் தியுநல் குவம் வேத மாதி

மாண்டங்கு மெண்ணெண் கலைஞானமும் வல்ல மல்லாற்

சேண்டாங்கு மெல்லாப் பொருளும்வல சித்த ரேம்யாம்.

(இ - ள்.) ஈண்டு உள்ளவர்க்கு எம் விளையாடலைக் காட்டி

- இங்குள்ளவர்களுக்கு எமது விளையாடலைக் காண்பித்து,

வேண்டும் பல சித்தியும் இச்சை நல்குவம் - (அவர்கள்) விரும்பும்

பல பேறுகளையும் விருப்பத்தின்படியே அருளுவோம்; வேதம் ஆதி

மாண் தங்கும் எண்ணென் கலை ஞானமும் வல்லம் - மறை

முதலான மாட்சி தங்கிய அறுபத்துநான்கு கலை ஞானங்களிலும்

வன்மையுடையோம்; அல்லால் - இவையன்றியும், யாம் சேண் தங்கும்

எல்லாப் பொருளும் வல சித்தரேம் - யாம் சேய்மையிலுள்ள

பொருளனைத்தையும் (அண்மையில் வரச் செய்தலில்) வல்ல

சித்தராவேம்.

பலசித்தி - பலமாகிய பேறு; பலவாகிய சித்தி என்றுமாம்.

எல்லாப் பொருளும் வல என்பதற்கு எல்லாப் பொருள்களையும்

நிருமிக்க வல்ல என்றுரைத்தலுமாம். (9)





	 	 	 	 உன்னால் நமக்குப் பெறல்வேண்டுவ தொன்று மில்லை

	தென்னா வெனவுண் ணகைசெய்தனர் சித்த யோகர்

	மன்னா மிவர்தம் மிறுமாப்புஞ் செருக்கும் வீறும்

	என்னா லளவிட்ட டறிவேனென வெண்ணித் தேர்வான்.



(இ - ள்.) தென்னா - பாண்டியனே, உன்னால் நமக்குப்

பெறல் வேண்டுவது ஒன்றும் இல்லை - உன்னாலே நாம் அடைதற்

பாலதாகிய பொருள் ஒன்றுமில்லை, என - என்று கூறி, உள் நகை

செய்தனர் சித்த யோகர் - புன்னகை புரிந்து நின்றனர் சித்த

மூர்த்திகள்; மன் ஆம் இவர் தம் இறுமாப்பும் செருக்கும் வீறும் -

நிலைபெற்ற இவருடைய இறுமாப்பும் செருக்கும் பெருமிதமுமாகிய

இவற்றை, என்னால் அளவிட்டு அறிவேன் என எண்ணித் தேர்வான்

- யாதினாளலந்து அறிவேன் என்று அரசன் எண்ணி

ஆராய்வானாயினன்.



நமக்கு : நாம் என எழுவாய்ப் பொருட்டு. ‘யாது வேண்டும்’

என அரசன் வினாவியதற்கு ‘விடையாக வேண்டுவ தொன்றுமில்லை’

என்றார். நம்மால் நீ பெறுவதன்றி உன்னால் நாம பெற

வேண்டுவதில்லை என்றார். மன்ஆம் - மன்னுதலுடைய. என்னால்

- எதனால். (10)





	 	 	 தேரும் பொழுதோ ருழவன்னொரு செல்வக் கன்னல்

	ஆருங் கமுகென்ன வயிர்ப்புறக் கொண்டு தாழப்

	பாருந் திசையும் புகழ்பங்கயச் செங்கை தாங்கி

	நீரும் பிறையுங் கரந்தார்தமை நேர்ந்து சொல்வான்.



(இ - ள்.) தேரும் பொழுது - அங்ஙனம் ஆராயும் பொழுது,

ஓர் உழவன் - ஓர் உழவனானவன், ஒரு செல்வக் கன்னல் -

செழித்தோங்கிய ஒரு கம்பினை, ஆரும் கமுகு என்ன அயிர்ப்புறக்

கொண்டு தாழ - யாரும் கமுகோ என்று ஐயுறக் கையிற் கொண்டு

வணங்க, பாரும் திசையும் புகழ் பங்கயச் செங்கை தாங்கி - (அக்

கரும்பினைப்) புவியும் திசைகளும் புகழும்படியான தாமரை மலர்

போன்ற சிவந்த கையிற்றாங்கி, நீரும் பிறையும் சுரந்தார் தமை

நேர்ந்து சொல்வான் - கங்கையையும் மதியையும் ஒளித்து வந்த

சித்தசாமிகளைப் பார்த்துக் கூறுவான்.

		 செல்வக் கன்னல் - செமுமையுள்ள கரும்பு. ஆரும் : யாரும்

என்பதன் மரூஉ. கையுறையாகக் கொண்டு வணங்க. கொடையாற்

புகழும் கை யென்க. (11)





	 	 	 வல்லாரில் வல்லே மெனவும்மை மதித்த நீரிக்

	கல்லானைக் கிந்தக் கரும்பை யருத்தி னெல்லாம்

	வல்லாரு நீரே மதுரைப்பெரு மானு நீரே

	அல்லா லெவர்நும் மனம்வேட்ட தளிப்ப னென்றான்.



(இ - ள்.) வல்லாரில் வல்லேம் என உம்மை மதித்த நீர் -

வல்ல வர்களுள் வல்லே மென்று உம்மை மதித்துக்கொண்ட நீர்,

இக்கல்லானைக்கு இந்தக்கரும்பை அருத்தின் - இந்தக்

கல்லானைக்கு இக் கரும்பினை உண்பித்தால். எல்லாம் வல்லாரும்

நீரே - எல்லாம் வல்ல சித்தரும் நீரே, மதுரைப் பெருமானும் நீரே

அல்லால் எவர் - மதுரை நாயகனும் நீரேயன்றி வேறு யாவர்,

நும்மனம் வேட்டது அளிப்பன் என்றான் - பின்பு நுமது மனம்

விரும்பியதைக் கொடுப்பேன் என்று கூறினான்.

வல்லாரெல்லாருள்ளும் யாம் வல்லேமென மதித்த வென்க;

ஏழுனுருபு கூட்டிப் பிரித்தற்பொருளில் வந்தது. (12)





	 	 	 என்னா முகிலைத் தளையிட்டவன் கூறக் கேட்டுத்

	தென்னா வருதி யெனப்புன்னகை செய்து சித்தர்

	நின்னால் வருவ தெமக்கேது நினக்கு நாமே

	உன்னாசை தீரத் தருகின்ற தலாம லுண்டோ.



(இ - ள்.) என்னா முகிலைத் தளை இட்டவன் கூற - என்று

மேகத்தைச் சிறையிட்ட பாண்டியன் சொல்ல, சித்தர் கேட்டு -

அம்மொழியைச் சித்தமூர்த்திகள் கேட்டு, தென்னா வருதி எனப்

புன்னகை செய்து - பாண்டியனே வருவாள் எனப் புன்னகை புரிந்து,

எமக்கு உன்னால் வருவது ஏது - எமக்கு உன்னால் வரும் பயன்

யாது உளது, உன் ஆசை தீர - உனது அவா அடங்க, நாமே

நினக்குத் தருகின்றது அலாமல் உண்டோ - நாமே உனக்குக்

கொடுக்கின்ற தல்லாமல் வேறு உண்டோ?

‘நும் மனம் வேட்டது அளிப்பன்’ என மீட்டுங் கூறியதற்கு

விடையாக இங்ஙனம் கூறினார். தருகின்றது : தொழிற்பெயர்.

நின்பாற் பெறுவதொன்றுண்டோ என்க. (13)





	 	 	 செல்லா வுலகத் தினுஞ்சென்றொரு விஞ்சை கற்றோர்

	பல்லாரு நன்கு மதிக்கப்பய னெய்து வார்கள்

	எல்லா மறிந்த வெமக்கொன்றிலு மாசை யில்லை

	கல்லானை கன்னல் கறிக்கின்றது காண்டி யென்றார்.

	 	 (இ - ள்.) ஒரு விஞ்சை கற்றோர் - யாதானும் ஒரு

வித்தையினைக் கற்றோர், செல்லா உலகத்தினும் சென்று -

போதற்கரிய உலகத்தினும் போய், பல்லாரும் நன்கு மதிக்கப் பயன்

எய்துவார்கள் பலரும் நன்கு மதிக்க (அவ்விஞ்சையைக் காட்டிப்)

பயனடைவார்கள்; எல்லாம் அறிந்த எமக்கு ஒன்றிலும் ஆசையில்லை

- எல்லா விஞ்சைகளையும் உணர்ந்த எமக்கு ஒன்றிலும் விருப்பம்

இல்லை; கல்லானை கன்னல் கறிக்கின்றது காண்டி என்றார் -

கல்லானையானது ஈதோ கரும்பினைக் கடிக்கின்றதைக் காண்பாய்

என்றார்.

நன்கு மதிக்கும்படி விஞ்சையைக் காட்டி என விரிக்க. காண்டி

ஏவலொருமை; ட் : எழுத்துப்பேறு. (14)





	 	 கடைக்கண் சிறிதே குறித்தார்முன் கடாக்கல் யானை

மடைக்கண் டிறந்து மதமூன்றும் வழிய விண்வாய்

அடைக்கும் படிவாய் திறந்தார்த்துப் புழைக்கை நீட்டித்

தொடைக்குன்ற னான்கைச் சுவைத்தண்டைப் பறித்த

தன்றே.



(இ - ள்.) சிறிது கடைக்கண் குறித்தார் முன் - சிறிது

கடைக்கண் வைத்தருளிய சித்தருக் கெதிரே, கடாக்கல் யானை -

மதத்தினையுடைய கல்யானையானது, மடைக்கண் திறந்து மத

மூன்றும் வழிய - மடை போலக் கண் திறந்து மூன்று மதங்களும்

ஒழுக, வின்வாய் அடைக்கும் வடி வாய் திறந்து ஆர்த்து -

மேகத்தின் வாய் அடைக்குமாறு வாயைத் திறந்து பிளிறிட்டு,

புழைக்கை நீட்டி - தொளையினையுடைய துதிக்கையை நீட்டி,

தொடைக்குன்று அனான் கைச்சுவைத் தண்டைப் பறித்தது -

மாலையை யணிந்த மாலையை ஒத்த பாண்டியன் கையிலிருந்த

கரும்பைப் பிடுங்கியது.

என்று கூறிக் கடைக்கண் குறித்தார் முன் என்க. கடாக்

கல்யானை - கல்லானையாகிய மதயானை. இடியோசையும் கீழ்ப்பட

ஆர்த்ததென்றார். தொடைக்குன்று அனான் : இல்பொருளுவமை.

சுவைத்தண்டு - கரும்பு. அன்று, ஏ : அசைகள். (15)





	 	 	 பறித்துக் கடைவாய் வழிசாறளி பாய்ந்து நக்கக்

	கறித்துக் குதட்டிப் பருகிக்கர மூச லாட

	நெறித்துத் தருக்கி நிழல்சீறி நிமிர்ந்து நிற்ப

	மறித்துக் கடைக்கண் குறித்தார்பினு மாயம் வல்லார்.



(இ - ள்.) பறித்து- அங்ஙனம் பிடுங்கி, கடைவாய் வழிசாறு

அளி பாய்ந்து நக்க - கடைவாயில் வழிகின்ற சாற்றினை வண்டுகள்

மொய்த்துப் பருகும்படி, கறித்துக் குதட்டிப் பருகி - கடித்து மென்று

தின்று, கரம் ஊசல் ஆட - துதிக்கை ஊஞ்சல்போல ஆடாநிற்க,

நெறித்துத் தருக்கி நிழல் சீறி நிமிர்ந்துநிற்ப - நெறித்துத் தருக்குற்று

நிழலைச் சீறி நிமிர்ந்துநிற்க, பினும் மாயம் வல்லார் - பின்னும்

விஞ்சையில்வல்ல சித்தர், மறித்துக் கடைக்கண் குறித்தார் - மீட்டும்

கடைக் கண்ணாற் குறித்தருளினார்.

பருகி - தின்றென்னும் பொருட்டு. நெறித்து - உடலை

நெளித்து. நிழலைச் சீறுதல் மதவேழததின் இயல்பு. மாயம் -

விசித்திரச் செய்கை. (16)





	 	 மட்டுற்ற தாரான் கழுத்திற்கண்ட மாலை தன்னை

எட்டிப் பறித்த திகல்காஞ்சுகி மாக்கள் சீறிக்

கிட்டிக் களிற்றைப் புடைப்பான் கிளர்கோல்கொண்டோச்சச்

சிட்டத் தவர்கண் சிவந்தானையைச் சீறி நோக்க.



(இ - ள்.) மட்டு உற்ற தாரான் கழுத்தில் கண்ட மாலை

தன்னை எட்டிப் பறித்தது - மணமிக்க மாலையையணிந்த

பாண்டியன் கழுத்திலுளள (முத்தாலாகிய) கண்டமாலையை எட்டிப்

பிடுங்கியது; இகல் காஞ்சுகி மாக்கள் சீறி - (உடனே) மாறுபட்ட

மெய்காவலர் சீற்றங்கொண்டு, களிற்றைப் புடைப்பான் கிட்டிகோல்

கொண்டு ஓச்ச - யானையை அடித்தற்கு நெருங்கிக் கோலினைக்

கொண்டு வீச, சிட்டத்தவர் கண் சிவந்து ஆனையைச் சீறி

நோக்க - சித்தமூர்த்திகள் கண் சிவந்து யானையைச் சினந்து

பார்க்க.

கண்டமாலை - கழுத்தணி; பெயர். இகல் - இகலிய.

சிட்டராகிய தவர் என்க; சிட்டர் மேலோர். ஓச்சினர் - ஓச்சிய

வளவில் என விரித்துரைக்க. (17)





	 	 கண்டா வளியைக்* களிறுண்டது கண்கள் சேப்புக்

கொண்டா னரசன் சிவயோகரிற் கோப மூளத்

தண்டா வரசன் றமருட்டறு கண்ணர் சீறி

வண்டா ரிதழி மறைத்தாரை யடிக்க வந்தார்.



(இ - ள்.) களிறு கண்டாவளியை உண்டது - யானையானது

கண்ட மாலையை உண்டுவிட்டது; அரசன் கண்கள் சேப்புக்

கொண்டான் - மன்னன் கண்கள் சிவந்து, சிவயோகரில் கோபம்

மூள - சிவயோக சித்தர்மீது கோபம் மிக, தண்டா அரசன் தமருள்

- நீங்காத அரசன் மெய் காப்பாளருள், தறுகண்ணர் சீறி -

அஞ்சாமையையுடைய சிலர் சினந்து, வண் இதழித் தார் மறைத்

தாரை அடிக்க வந்தார் - செழுமையாகிய கொன்றை மாலையை

மறைத்துவந்த சித்திரை அடிக்கும் பொருட்டு நெருங்கி வந்தனர்.

கண்டவாளி : வடமொழி நெடிற்சந்தி. ஆவலி - மாலை;

ஆவளி யெனத் திரியும். சேப்பு - சிவப்பு. கண்கள் சேப்புக்

கொண்டான். சினைவினை முதன்மேல் நின்றது. கொண்டான் :

முற்றெச்சம். கோபமூளக் கொண்டான் என்றலுமாம். யோகரில்

- யோகரிடத்து. தண்டாத தமர் என்க. வண் இதழித்தார் என

மாற்றுக; வண்டு மொய்த்த இதழி யென்றல் சிறப்பின்று. (18)



* * *



(பா - ம்.) * கண்டாவலி. +கண்கள் சேப்பக்.





	 	 	 அப்போ திளமூர லரும்பியச்சித்த சாமி

	கைப்போ தமைத்துக் கடிந்தோர்தமை நின்மி னென்ன

	மைப்போ தகமன் னவர்வைத்தடி பேர்க்க லாற்றா

தொப்போ தரிய நிலையோவியம் போல நின்றார்.



(இ - ள்.) அப்போது அச்சித்தசாமி - அங்ஙனம் வரும்

பொழுது அந்தச் சித்த மூர்த்திகள், இளமூரல் அரும்பி - புன்னகை

புரிந்து, கடிந்தோர்தமைக் கைப்போது அமைத்து நின்மின் என்ன -

வெகுண்டு வந்தோரைக் கைம்மலராலமைத்து நில்லுங்கள் என்று

சொல்ல, மைப்போதகம் அன்னவர் - கரிய யானையை ஒத்த

அவ்வீரர்கள், வைத்த அடிபேர்க்கலாற்றாது - வைத்த அடியைப்

பெயர்க்க முடியாது, ஒப்பு ஓது அரிய நிலை ஓவியம்போல நின்றார்

- ஒப்புச் சொல்லுதற்கரிய நிலையினையுடைய ஓவியம்போல

நின்றார்கள்.

அமைத்து நின்மினென்ன வென்க. தருக்குடைமையாற் போதக

மன்னா ரென்றார். வைத்த என்னும் பெயரெச்சத்து அகரம் தொக்கது.

அரிய ஓவியம் நிலை யோவியம் எனத் தனித்தனி கூட்டுக. நிலை -

அசையாது நிற்றல். (19)





	 	 	 	 மத்தக் களிற்றான் வெகுளித்தழன் மாறி யன்பு

	பொத்தப் புதைந்த மனத்தற்புதம் பொங்கிச் சோரச்

	சித்தப் பெருமா னடிமாமுடி தீண்டப் பாச

	பெத்தத் தமியேன் பிழையைப்பொறு மென்று வீழ்ந்தான்.



(இ - ள்.) மத்தக்களிற்றான் - மத மயக்கத்தையுடைய

யானையை யுடைய பாண்டியன், வெகுளித் தழல்மாறி - சினத்தீ

அவியப்பெற்று, அன்பு பொத்தப் புதைந்த மனத்து அற்புதம்

பொங்கிச் சோர - அன்பு மூடுதலாற் புதைபட்ட மனத்தின்கண்

வியப்பானது பொங்கி வழிய, சித்தப் பெருமான் அடி மா முடிதீண்ட

- சித்தசாமியின் திருவடிகள் தனது பெருமை பொருந்திய

முடியினைத் தீண்ட, பாச பெத்தத் தமியேன் பிழையைப்

பொறும் என்று வீழ்ந்தான் - பாசத்தாற் கட்டுண்ட ஏழையேன்

பிழையைப் பொறுத்தருளுமென்று வீழ்ந்து வணங்கினான்.

மத்தம் - உன்மத்தம்; மத்தகமுமாம். சோர - சோராநிற்க.

தீண்டுமாறு வீழ்ந்தானென்க. பெத்தம் - கட்டுண்ட நிலைமை. (20)





	 	 	 அன்புக் கிரங்குங் கருணைக்கட லான வையர்

	இன்புற்று வேண்டும் வரங்கேளெனத் தாழ்ந்து வேந்தன்

	நன்புத் திரப்பே றருள்வாயென நல்கிச் செங்கை

	வன்புற்ற வேழ மிசைவைத்தரு ணாட்டம் வைத்தார்.



(இ - ள்.) அன்புக்கு இரங்கும் கருணைக் கடலான ஐயர் -

அன்புக்கு இரங்கும் அருட்கடலான பெருமான், இன்புற்று -

மகிழ்ந்து, வேண்டும் வரம் கேள் என - விரும்பிய வரத்தினைக்

கேட்பாயாக என்று கூற, வேந்தன் தாழ்ந்து - அபிடேக பாண்டியன்

வணங்கி, நன் புத்திரப்பேறு அருள்வாய் என - நன்மைவாய்ந்த

புதல்வர்ப் பேற்றினை அளிப்பாயாக என்றுவேண்ட நல்கி -

(அங்ஙனமே) அருள் செய்து, வன்பு உற்ற வேழமிசை

செங்கைவைத்து அருள் நாட்டம் வைத்தான் - வலிமைமிக்க

யானையின் மேலே சிவந்த திருக்கையை வைத்து அருணோக்கம்

வைத்தருளினான்.

இரங்குதல் - எளிவருதல். (21)





	 	 [கலி விருத்தம்]

தழைக்கு நீள்கதிர்த் தண்முத்த மாலையைப்

புழைக்கை நீட்டிக் கொடுத்தது போதகம்

மழைக்கை நீட்டினன் வாங்கின னீதியிற்

பிழைக்க லாத பெருந்தகை வேந்தனே.



(இ - ள்.) போதகம் - யானையானது, புழைக்கை நீட்டி -

தனது தொளையுடைய துதிக்கையை நீட்டி, தழைக்கு நீள் கதிர் தண்

முத்த மாலையைக் கொடுத்தது - தழைக்கின்ற மிக்க ஒளியினை

யுடைய தண்ணிய முத்துமாலையைக் கொடுத்தது; நீதியில்

பிழைக்கலாத பெருந்தகை வேந்தன் - நீதியினின்று தவறாத பெருந்

தன்மையை யுடைய பாண்டி மன்னன், மழைக்கை நீட்டினன்

வாங்கினன் - முகில் போலுங் கையினை நீட்டி அதனை வாங்கினான்.

கொடுக்குங் கையால் வாங்கின னென்பார் ‘மழைக்கை

நீட்டினன் வாங்கினன்’ என்றார். நீட்டினன் : முற்றெச்சம். நீதி -

அரசாளு முறைமை. பிழைக்கலாத : எதிர்மறைப் பெயரெச்சம்;

குவ்வும் அல்லும் சாரியை; ஆ : எதிர்மறை யிடைநிலை. (22)





	 	 முத்த மாலிகை வாங்குமுன் முன்னின்ற

சித்த சாமி திருவுருக் கண்டிலன்

மத்த யானை வடிவமு மேனைய

ஒத்த தாக வுரவோன் வெருவினான்.



(இ - ள்.) முத்த மாலிகை வாங்கு முன் முன்நின்ற சித்தசாமி

திருவுருக் கண்டிலன் - அங்ஙனம் முத்து மாலையை வாங்குதற்கு

முன் எதிரே நின்றருளிய சித்த மூர்த்திகளின் திருவுருவத்தைங்க

காணானாயினன்; மத்தயானை வடிவமும் - மதமயக்கத்தினையுடைய

யானையின் உருவமும், ஏனைய ஒத்ததாக - (அங்கு நின்ற) மற்றைய

கல்லானைகளைப் போன்றதாக, உரவோன் - வலியோனாகிய

மன்னன். வெருவினான் - அஞ்சினான்.

ஒத்ததாயிற்று; அங்ஙனமாகவே வெருவினான் என

விரித்துரைக்க. திருவுருவைக் காணாமலும் ஒத்ததாயினமை கண்டும்

வெருவினான். வெருவுதலில்லாத மதுகை யுடையான் வெருவினான்

என்றார். (23)





	 	 இந்த வாட லெமக்குயி ராயவிவ்

வந்த மில்லி யருள்விளை யாட்டெனா

முந்தை வேத முதல்வனை மீளவும்

வந்து வந்தனை செய்தனன் மன்னனே.

	 (இ - ள்.) மன்னன் - (அங்ஙனம் அஞ்சிய) அரசனானவன்,

இந்த ஆடல் - இத் திருவிளையாடல், எமக்கு உயிராய இவ்வந்தம்

இல்லி அருள் விளையாட்டு எனா - எமக்கு உயிராகிய இந்த

அழிவில்லாத சோமசுந்தரக் கடவுளின் அருள் விளையாடலே என்று,

முந்தைவேத முதல்வனை - முன்னவனாகிய வேதநாயகனை, மீளவும்

வந்து வந்தனை செய்தனன் - மீண்டும் வந்து வணங்கினன்.

அந்தம் இல்லி - ஈறில்லாதவன்; இ : வினைமுதற்பொருள்

விகதி. முந்தை வேதத்திற்கு அடையுமாம். முன்பு சோமசுந்தரக்

கடவுளை வணங்கித் திருக்கோயிலை வலம்வருகையிற் சிவசித்திரைக்

கண்டானாகலின் ‘மீளவும் வந்துவந்தனை செய்தனன்’ என்றார். (24)





	 	 	 முழுது ணர்ந்த முதல்வநின் னாடலை

	இழுதை யேனறி யாதளந் தேனெனா

	அழுதி றைஞ்சி யபராத மீந்துகை

	தொழுது நின்று துதிக்கத் தொடங்கினான்.



(இ - ள்.) முழுது உணர்ந்த முதல்வ - முற்று முணர்ந்த முதல்வனே, நின் ஆடலை - உன் திருவிளையாடலை, இழுதையேன்

அறியாது அளந்தேன் எனா - அறிவிலியாகிய யான் அறியாமையால்

அளக்கலுற்றேன் என்று, அழுது இறைஞ்சி அபராதம் ஈந்து - அழுது

வணங்கித் தண்டம் இறுத்து, கைதொழுது நின்று துதிக்கத்

தொடங்கினான் - கைகூப்பி நின்று துதிக்கத் தொடங்கினான்.

இழுதையேன் என்பதற்குப் பேயனேன் என்றும் பொய்யினேன்

என்றும் கூறலுமாம். அறியாது - அறியாமையால். அபராதம் -

குற்றம், குற்றத்திற்குக் கழுவாயாக இறுக்கும் தண்டம்; ஈண்டுத்

தண்டத்தை யுணர்த்திற்று. (25)





	 	 [கொச்சகக் கலிப்பா]



வேதியாய் வேத விளைபொருளாய் வேதத்தின்

நீதியாய் நீதி நெறிகடந்த நீளொளியாய்

ஆதியா யீறாய் நடுவா யவைகழிந்த

சோதியாய் நின்றாயென் சோதனைத்தோ நின்னியல்பே.



(இ - ள்.) வேதியாய் - வேதத்தை அருளியவனாகியும், வேத

விளை பொருளாய் - வேதத்தில் விளையும் பயனாகியும், வேதத்தின்

நீதியாய் - வேதங்கூறும் நீதியாகியும், நீதிநெறி கடந்த நீள் ஒளியாய்

- அந்நீதி நெறிகளைக் கடந்த நீண்ட ஒளியாகியும், ஆதியாய் ஈறாய்

நடுவாய் அவை கழிந்த சோதியாய் - முதலாகியும் முடிவாகியும்

இடையாகியும் அவற்றுக்கு அப்பாலான ஒளிவடிவாகியும், நின்றாய் -

நின்றவனே, நின் இயல்பு - இங்ஙனமாகிய நினது தன்மை, என்

சோதனைத்தோ - என் சோதனையில் அகப்படற்பாலதோ?



வேதி - வேதத்தையுடையவன். வேத விளைபொருள் -

வேதத்தின் முடிந்த உண்மைப் பொருள். நீதியாய் நின்று அவவ்ழி

யொழுகும் உயிர்கட்கு ஏற்ற பயனளித்தும் தான் அதனைக் கடந்து

நின்றவன் என்றார். சோதனைத்தோ - சோதனை யகத்ததோ.

நின்றாய்: பெயர். ஓகாரம் எதிர்மறைப் பொருட்டு.

	 "ஆதி யானை யமரர் தொழப்படும்

நீதி யானை நியம நெறிகளை

ஓதி யானை யுணர்தற் கரியதோர்

சோதி யானைக்கண் டீர்தொழற் பாலதே"



என்னும் தமிழ்மறை இங்குச் சிந்திக்கற்பாலது. (26)





	 	 	 	 நின்னான் மொழிந்தமறை நின்னடிகள் வந்தித்தும்

	பன்னா ளருச்சித்தும் பாதந் தலைசுமந்தும்

	உன்னாமம் வாசித்து முன்னையறி யேனென்று

	சொன்னா லடியனேன்* சோதனைத்தோ நின்னியல்பே.



(இ - ள்.) நின்னால் மொழிந்த மறை - நின்னாலே திருவாய்

மலர்ந் தருளப்பட்ட வேதமானது, நின் அடிகள் வந்தித்தும் - உன்

திருவடிகளை வணங்கியும், பல்நாள் அருச்சித்தும் - பலநாள்

அருச்சனை புரிந்தும், பாதம் தலை சுமந்தும் - உன் திருவடிகளைத்

தலையிற் சுமந்தும், உன் நாமம் வாசித்தும் - உன் திருப்

பெயர்களைப் படித்தும், உன்னை அறியேன் என்று சொன்னால் -

உன்னை அறிகிலேன் என்று முறையிடு மாயின், நின் இயல்பு

அடியனேன் சோதனைத்தோ - அங்ஙனமாய நினது தன்மை

அடியேனது சோதனையில் அகப்படற் பாலதோ?

திருமறைக் காட்டிலே மறை அருச்சித்து வந்தித்தமை கொள்க.

பாதம் தலை சுமத்தல் - பாதுகையா யிருந்து சுமத்தல். நாமம்

வாசித்தல் - அவன் திருப்பெயர்களையே கூறுதல். உன்னாலும் உன்

பெருமை உணர்தற்கரிதென்பார், ‘நின்னால் மொழிந்த மறை உன்னை

யறியேனென்று சொன்னால்’ என்றார். வந்தித்தல் முதலிய ஒன்றுஞ்

செய்யாத அடியேன் என்க. மறை : சாரியொருமை. மறையும் என்னும்

உம்மை தொக்கது.(27)



* * *



(பா - ம்.) * அடியேன்றன், அடியேனென்.





	 	 [- வேறு]



பெரியதினும் பெரியதுமாய்ச் சிறியதினுஞ் சிறியதுமாய்

அரியதினு மரியதுமா யெளியதினு மெளியதுமாய்க்

கரியதுமாய்க் காண்பானுங் காட்சியுமா யவைகடந்த

துரியமுமாய் நின்றாயென் சோதனைத்தோ நின்னியல்பே.

	 	 		 (இ - ள்.) பெரியதினும் பெரியதுமாய் - பெரியதினும்

பெரிதாகியும், சிறியதினும் சிறியதுமாய் - சிறிதினும் சிறியதாகியும்,

அரியதினும் அரியதுமாய்- அரிதினும் அரிதாகியும், எளியதினும்

எளியதுமாய் -எளிதினும் எளியதாகியும், கரியதுமாய் - சான்றாகியும்,

காண்பானும் காட்டிசயுமாய் - காண்பவனும் காட்டிசயுமாகியும்,

அவை கடந்த துரியமுமாய் - அவற்றைக்கடந்த துரியமாகியும்,

நின்றாய் - நின்றவனே, நின் இயல்பு என் சோதனைத்தோ -

இங்ஙனமாய நினது தன்மை எனது சோதனையில் அகப்படற்

பாலதோ?

பெரிதிற் பெரிதாதல் - அண்டமோரணுவாம் பெருமை

கொள்ளுதல்;

	 "அண்டப் பகுதியி னுண்டைப் பிறக்கம்

அளப்பருந் தன்மை வளப்பெருங் காட்சி

ஒன்றனுக் கொன்று நின்றெழில் பகரின்

நூற்றொது கோடியின் மேற்பட விரிந்தன

இன்னுழை கதிரின் றுன்னணுப் புரையச்

சிறியவாகப் பெரியோன்"



என்பது திருவாசகத் திருமறை. இவ்வாசிரியர், கடவுள் வாழ்த்திலே

"அண்டங்க ளெல்லா மணுவாக வணுக்க ளெல்லாம்

அண்டங்க ளாகப் பெரிதாய்ச்சிறி தாயி னானும்"

என்றமையும் காண்க. கரி - சான்று; அறிவித்து உடனிருந் தறிவது.

காண்பான் - அறிபவன் ஆன்மா. காட்சி - அறிவு.

	 "அறிவானுந் தானே யறிவிப்பான் றானே

அறிவா யறிகின்றான் றானே - அறிகின்ற

மெய்ப்பொருளுந் தானே விரிசுடர்பா ராகாசம்

அப்பொருளுந் தானே யவன்"



என்னும் அம்மையார் திருவாக்கும் நோக்குக. உம்மைகள் மாற்றி

யுரைக்கப்பட்டன. (28)





	 	 [அறுசீரடியாசிரிய விருத்தம்]



என்றுபல முறைபழிச்சி மனையெய்தி விக்ரமனை யீன்று

பன்னாட்

டொன்றுமுறை கோலோச்சி விக்கிரமன் சுவன்மிசைப்பர்

சுமத்திப் பாசம்

வென்றுகளைந் தருட்சித்த சாமிதிரு வருணோக்கால்

விளைபே ரின்ப

மன்றன்மது* வீழ்வண்டிற் கலந்திருந்தா னபிடேக மாறன்

மன்னோ.



(இ - ள்.) என்று பல முறை பழிச்சி - என்று பலமுறை

துதித்து, மனை எய்தி - தனது அரண்மனையை அடைந்து,

விக்ரமனை ஈன்று - விக்கிரமனென்னும் புதல்வனைப் பெற்று, பல்

நாள் தொன்று முறை கோல் ஓச்சி - பலநாள்வரை பழைய

முறைப்படியே செங்கோலை நடத்தி, விக்கிரமன் சுவல்மிசை பார்

சுமத்தி - விக்கிரமனது தோளின் மேல் நிலச்சுமையை ஏற்றி, பாசம்

வென்று களைந்து - பாசத்தினை வென்று போக்கி, அருட்சித்தசாமி

திருவருள் நோக்கால் விளைபேரின்பம் - அருளுருவாகிய

சித்தமூர்த்திகளின் திருவருட் பார்வையால் விளைந்த

பேரின்பத்தின்கண், மன்றல் மது வீழ் வண்டில் - மணம் பொருந்திய

தேனின்கண் வீழ்ந்த வண்டினைப் போல, அபிடேகமாறன்

கலந்திருந்தான் - அபிடேக பாண்டியன் இரண்டறக் கலந்திருந்தான்.

தமிழிலே ககரவொற்றின் பின் வேறுமெய் வந்து

மயங்காதாகலின் விக்கிரமன் என்றே வருதல் வேண்டும்;

செய்யுளோசை மிகாமற் பொருட்டு ‘விக்ரமன்’ என நின்றது.

சோமசுந்தரக் கடவுள் சித்தராக வெளிவந்து அருள் புரிந்தமையால்

‘சித்தசாமி திருவருனோக்கால்’ என்றார். மதுவில் வீழ்ந்த வண்டு

அதனையுண்டு பெயராது கிடத்தல்போல வென்க;

	 "அதுவென்றா லெதுவெனவந் தடுக்குஞ் சங்கை

யாதலினா லதுவெனலு மறவே விட்டு

மதுவுண்ட வண்டெனவுஞ் சனக னாதி

மன்னவர்கள் சுகர்முதலோர் வாழ்ந்தார்"



என்று தாயுமானவடிகள் கூறுமாறுங் காண்க. மன்ற என்பது

பாடமாயின் தேற்றமாக என்றுரைக்க. மன்னும் ஓவும் அசைகள். (29)



* * *



(பா - ம்.) * மன்றமது.

		 		 ஆகச் செய்யுள் 1332.





* * *





	 	 இருபத்திரண்டாவது யானையெய்த படலம்





[கலிவிருத்தம்]



கட்டவிழ் கடுக்கையர் கலானை கழைதின்ன

இட்டதிது பஞ்சவ னிடத்தமண ரேவி

விட்டமத யானைவிழ மேவலர் புரத்தைச்

சுட்டகணை விட்டுயிர் தொலைத்தமுறை சொல்வாம்.



(இ - ள்.) இது - இத் திருவிளையாடல், கட்டு அவிழ்

கடுக்கையர் கல் ஆனை கழை தின்ன இட்டது - முறுக் கவிழ்ந்த

கொன்றைமலர் மாலையை யணிந்த சித்த மூர்த்திகள்

கல்லானையானது கரும்பினைத் தின்னுமாறு அளித்ததாகும்; பஞ்சவன்

இடத்து அமணர் ஏவி விட்ட - விக்கிரம பாண்டியன்மேல்

சமணர்கள் ஏவிய, மதயானை விழ - மதத்தையுடைய யானையானது

விழுமாறு, மேவலர் புரத்தைச் சுட்ட கணை விட்டு - பகைவரின்

திரிபுரத்தை நீறாக்கிய அம்பை விட்டு, உயிர் தொலைத்த முறை

சொல்வாம் - அதன் உயிரினைப் போக்கிய திருவிளையாடலை

இனிக் கூறுவாம்.

கல்லானை என்பதில் லகரந் தொக்கது. இது வென்றது மேலே

கூறியதனை. (1)





	 	 விக்கிரம பாண்டியன் வெலற்கரிய செங்கோல்

திக்குநில னுந்திறைகொள் செல்வநிறை வெய்த

அக்கிரம வெங்கலி யரும்பகை யொதுங்கச்

சக்கர முருட்டியிடர் சாய்த்துமுறை செய்வான்.



(இ - ள்.) வெலற்கு அரிய செங்கோல் - பிறரால்

வெல்லுதற்கரிய செங்கோலையுடைய, விக்கிரம பாண்டியன் -

விக்கிரம வழுதி யானவன், திக்கும் நிலனும் திறைகொள் செல்வம்

நிறைவு எய்த - எட்டுத் திக்கிலும் புவி முழுதிலும் திறையாகக்

கொண்ட செல்வமானது நிறைவினைப் பொருந்தவும், அக்கிரம

வெங்கலி அரும்பகை ஒதுங்க - கொடிய கலியாகிய அரிய

பகையானது ஓடவும், சக்கரம் உருட்டி - தனது ஆணையாகிய

திகிரியைச் செலுத்தி, இடர் சாய்த்து முறை செய்வான் - குடிகளின்

துன்பத்தைப் போக்கி முறை செய்வானாயினன்.

செங்கோலையுடைய பாண்டியன் எனக் கூட்டுக. திக்கு, நிலன்

என்பன ஆகு பெயர்கள், அக்கிரமம் - நெறியின்மை. அக்கிரமமும்

வெம்மையும் கலிக்கு அடை. கலி - வறுமையும் தீமையும் முதலியன.

நீதி திறம்புதலாகிய கலி என்பாருமுளர். (2)





	 	 புத்தரம ணாதிய* புறக்களை யகழ்ந்து

	நித்தமறை யாகம நெறிப்பயிர் வளர்த்து

	மெய்த்தவிதி பத்தியின் விளைந்தபயன் யாருந்

	துய்த்திட மனுத்தொழி னடத்திவரு தூயோன்.

	 (இ - ள்.) புத்தர் அமண் ஆகிய புறக்களை அகழ்ந்து -

புத்தரும் சமணரும் முதலிய புறமதக் களைகளைக் களைந்து, நித்தம்

மறை ஆகம நெறிப்பயிர் வளர்த்து - அழியாத வேதநெறியும் ஆகம

நெறியுமாகிய பயிரினை வளர்த்து, மெய்த்த விதி பத்தியின் விளைந்த

பயன் - (அப் பயிரின்) மெய்ம்மையையுடைய விதியாகவும்

பத்தியாகவும் வளைந்த பயனை, யாரும் துய்த்திட - அனைவரும்

நுகர, மனுதொழில் நடத்தி வரு தூயோன் - மனுமுறைப்படி ஆட்சி

புரிந்து வருகின்ற தூயவனாகிய பாண்டியன்.

புத்தம் சமணம் முதலிய புறச் சமயங்களாகிய களையென்க.

மறையாகம நெற்பயிர் - வைதிக சைவமாகிய பயிர். விதி பத்தியின்

- விதிநெறியும் பத்தி நெறியுமாக; இன் : சாரியை. மனுத்தொழில் -

நீதி ஆட்சி. இஃது உருவகவணி. (3)





	 	 மருவிதழி யானுறையும் வானிழி விமானத்

	தருகுவட பக்கமுற வாலய மெழுப்பி

	உருவரு விரண்டினையு மொருவிவரு சித்தர்

திருவுருவு கண்டுபணி செய்தொழுகு+நாளில்.



(இ - ள்.) மரு இதழியான் உறையும் வான் இழி விமானத்து

அருகு வடபக்கம் உற - மணம் பொருந்திய கொன்றை

மலர்மாலையை யணிந்த சோமசுந்தரக் கடவுள் வீற்றிருக்கும்

விண்ணுலகி னின்றும் இறங்கிய விமானத்தின் அருகில் வடபக்கத்தில்,

ஆலயம் எழுப்பி - திருக்கோயில் எடுப்பித்து, உரு அரு

இரண்டினையும் ஒருவி வரு சித்தர் திரு உருவு கண்டு -

உருவத்தினையும் அருவத்தினையும் நீங்கி அருளுருக் கொண்டுவந்த

சித்தசாமிகளின் திருவுருவத்தை ஆக்கி, பணிசெய்து ஒழுகு நாளில்

- தொண்டுசெய்தொழுகும் காலத்தில்.

பக்கமுற - பக்கமாக. உருவும் அருவும் மாயையின்

காரியமாகலின் அவற்றை ஒருவிவரு என்றார். கண்டு - பிரதிட்டித்து.

(4)



* * *



(பா - ம்.) * ஆதியர். +செய்துவரு.





	 	 	 செய்யகதி ரோன்வழிய செம்பிய னொருத்தன்

	கையனவன் வென்றிபயில் காஞ்சிநக ருள்ளான்

	பொய்யமணர் கட்டுரை புறத்துறையி னின்றான்

	மையின்மதி மாறனொடு மாறுபட நின்றான்.



(இ - ள்.) செய்ய கதிரோன் வழிய செம்பியன் ஒருத்தன் -

சிவந்த கிரணங்களை யுடையவனாகிய சூரியன் வழியில் சோழன்

ஒருவன், வென்றி பயில் காஞ்சி நகருள்ளான் - வெற்றி பொருந்திய

காஞ்சி நகரத்தில் இருப்பானாயினன்; பொய் அமணர் கட்டுரை

புறத்துரையில் நின்றான் - பொய்மையுடைய சமணர்கள், கட்டிக்

கூறிய சமண மதமாகிய புறநெறியில் நின்றவனும், கையன் -

வஞ்சகனுமாகிய, அவன் - அச்சோழன், மை இல் மதி மாறனொடு -

குற்றமில்லாத சந்திரன் மரபில் வந்த பாண்டியனோடு, மாறுபட

நின்றான் - மாறுபட்டிருந்தான்.

வழிய - வழியினையுடைய கட்டுரை - புனைந்து கூறிய.

ஒருத்தன் உள்ளான் புறத்துறையில் நின்றானும் கையனுமாகிய அவன்

மாறுபட நின்றான் என முடிக்க. மாறுபட - மாறுபட்டு. (5)





	 	 	 முடங்கன்மதி செஞ்சடை முடித்துவிடை யேறும்

	விடங்கரது சேவடி விழுங்கிய மனத்து

	மடங்கனிகர் தென்னனெதிர் வந்துபொர லாற்றா

	தடங்கலனொர் வஞ்சனையி னாலட மதித்தான்.



(இ - ள்.) முடங்கல் மதி செஞ்சடை முடித்து -

வளைவினையுடைய பிறையைச் சிவந்த சடையில் முடித்து, விடை

ஏறும் - இடபவூர்தியில் ஏறியருளும், விடங்கரது சேவடி விழுங்கிய

மனத்து - அழகராகி சோமசுந்தரக் கடவுளின் சிவந்த திருவடிகளை

உட்கொண்ட மனத்தினையுடைய, மடங்கல் நிகர் தென்னன் எதிர்

வந்து பொரல் ஆற்றாது - சிங்கத்தை ஒத்த விக்கிரபாண்டியனெதிரே

வந்து போர் செய்தலாற்றாது, அடங்கலன் ஓர் வஞ்சனையினால் அட

மதித்தான் - பகைவனாகிய அச்சோழன் ஒரு வஞ்சனையினாற்

கொல்லக் கருதினான்.

விழுங்கிய - உட்கொண்ட; நன்கு பதித்த. பொரலாற்றாது -

போர் செய்தற்கு வலியின்றி. ஓர் : விகாரம். (6)





	 	 [அறுசீரடியாசிரிய விருத்தம்]



அஞ்சனங் கவுஞ்சங் கோவர்த் தனந்திரி கூடங் காஞ்சிக்

குஞ்சரஞ் சைய* மேம கூடமே விந்த மென்னும்

மஞ்சிவர் வரைக ளெட்டும் வைகுறு மமணர் தம்மில்

எஞ்சலில் குரவர்க் கோலை வேறுவே றெபதி விட்டான்.



(இ - ள்.) அஞ்சனம் கவுஞ்சம் கோவர்த்தனம் திரிகூடம் -

அஞ்சனமும் கிரவுஞ்சமும் கோவர்த்தனமும் திரிகூடமும், காஞ்சிக்

குஞ்சரம் சையம் ஏமகூடம் விந்தம் என்னும் - காஞ்சியிலுள்ள

அத்திகிரியும் சையமும் ஏமகூடமும் விந்தமும் என்று சொல்லப்பட்ட,

மஞ்சு இவர் வரைகள் எட்டும் - முகில்கள் தவழும் எட்டு

மலைகளிலும், வைகுறும் அமணர் தம்மில் - வசிக்கும் சமணர்களுள்,

எஞ்சல் இல் குரவர்க்கு வேறு வேறு ஓலை எழுதிவிட்ட

குறைதலில்லாத ஆசிரியராயினோர்க்கு வேறு வேறாக ஓலை எழுதி

அனுப்பி

. அஞ்சனம் - நீலவெற்பு. கவுஞ்சம், வடற்சொற் சிதைவு.

அத்தி வெற்பினைப் பரியாயப் பெயராற் ‘குஞ்சரம்’ என்றார். எஞ்சல்

இல் - மிக்க தொகையினையுடைய. (7)



* * *



(பா - ம்.) * காஞ்சி குஞ்சர சையம்.





	 	 	 	 	 வடிவுபோ லுள்ள மெல்லா மாசிருள் புதைய நின்ற

	அடிகண்மா ராவா ரெண்ணா யிரவரு மார்த்தார் வேய்ந்த

	முடிகெழு வேந்தன் விட்ட முடங்கலை நிமிர்த்து வாசித்

	திடிகெழு கார்போற் குன்றி னிழிந்துவே றிடத்திற் செல்வார்.

	 	 (இ - ள்.) வடிவுபோல் உள்ளம் எல்லாம் மாசு இருள்

புதைய நின்ற அடிகள்மார் ஆவார் எண்ணாயிரவரும் - தம் வடிவு

போன்றே உள்ள முழுதும் அஞ்ஞானமாகிய இருள்மூட நின்ற

குரவராவார் எண்ணாயிரவரும், ஆர்தார் வேய்ந்த முடிகெழு

வேந்தன் விட்ட முடங்கலை நிமிர்த்து வாசித்து - ஆத்திமாலையை

யணிந்த முடிசூடிய சோமமன்னன் விடுத்த ஓலையைப்

பிரித்துப் படித்து, இடிகெழு கார் போல் - இடிமிக்க முகில்போல,

குன்றின் இழிந்து வேறு இடத்தில் செல்வார் - மலைகளினின்றும்

இறங்கி வேறாகக் குறித்த இடத்திற் செல்வாராயினர்.

வடிவு அழுக்கால் மூடப்பட்டிருப்பது போன்றே மனம்

அறியாமையால் மூடப்பட்ட என்றார்; புறத்தும் அகத்தும்

தூய்மையில்லாதவர் என்றவாறு. மாசு - கறை, அறியாமை; இருள்

மாசு என மாறி அறியாமையாகிய அழுக்கு எனலுமாம். அடிகள்மார்

- சமண குரவர்க்குச் சிறப்பாக வழங்கும் பெயர் : மார் : பெயர்

விகுதி : ஆவார் : முதல் வேற்றுமைச் சொல் கருமையாலும்

ஆரவாரத்தாலும் மலையினின் றிறங்குதலாலும் ‘இடிகெழுகார்போல்’

என்றார். தம்மிடத்தின் வேறாகிய குறித்த இடத்தில் என்க. (8)





	 	 	 	 யாவரு மொருங்கு கூடி யிருள்வழி கொள்வ தேய்ப்பக்

	காவல்வல் லரணஞ் சூழ்ந்த காஞ்சிமா நகரத் தெய்திப்

	பூவலர் தாரான் கோயிற் புறங்கடை புகுந்து வேந்தன்

	ஏவலர் விடுப்ப வுள்போ யிறைமக னிருக்கை புக்கார்.



(இ - ள்.) யாவரும் ஒருங்குகூடி - அனைவரும் ஒன்று

சேர்ந்து, இருள் வழி கொள்வது ஏய்ப்ப - இருளானது வழிச்

செல்வதைப்போல (நடந்து), காவல் வல் அரணம் சூழ்ந்த காஞ்சிமா

நகரத்து எய்தி - காவலையுடைய வலிய மதில் சூழ்ந்த பெரிய

காஞ்சிப்பதியினை அடைந்து,பூ அலர் தாரான் கோயில் புறங்கடை

புகுந்து - ஆத்தி மலரால் விளங்கும் மாலையை யணிந்த சோழனது

அரண்மனையின் வாயிலை அடைந்து, அவந்தன் ஏவலர் விடுப்ப

உள்போய் இறைமகன் இருக்கை புக்கார் - அரசனுடைய ஏவலாளர்

விடுக்க உள்ளே சென்று அரசனிருப்பிடத்தை யுற்றார்கள்.

இருள்வழி கொள்வ தேய்ப்ப என்றது இல்பொருளுவமை.

ஏவலர் - வாயில் காப்போர். (9)





	 	 	 	 மன்னவன் முடிமேற் பீலி வைத்தன ராக்கங் கூற

	அன்னவ னவரை நோக்கி வசியமுன் னாறும் வல்லீர்

	தென்னனை யாபி சாரஞ் செய்துயிர் செகுத்தா லுங்கட்

	கென்னது நாடு பாதி தருவல்போ யியற்று மென்றான்.

	 	 (இ - ள்.) மன்னவன் முடிமேல் பீலி வைத்தனர் ஆக்கம்கூற

- (புக்கவர்) சோழனுடைய முடியின்மேல் மயிற்றோகையை வைத்து

ஆசிமொழி கூற, அன்னவன் அவரை நோக்கி - அம்மன்னன்

அச்சமண குரவர்களைப் பார்த்து, வசியம் முன் ஆறும் வல்லீர் -

வசியம் முதலாகிய ஆறு தொழிலிலும் வல்லீரே, தென்னனை

ஆபிசாரம் செய்து உயிர் செகுத்தால் - (நீவிர்) விக்கிரம

பாண்டியனை மாரணவேள்வி செய்து கொல்லுவீரேல், உங்கட்கு

என்னது நாடு பாதி தருவல் - உங்களுக்கு என்னுடைய நாட்டிற்

பாதி தருவேன்; போய் இயற்றும் என்றான் - சென்று அதனைச்

செய்யுங்களென்று கூறினான்.

வசிய முன்னாறு எல்லாம் வல்ல சித்தரான படலத்திற் கூறப்

பட்டன. ஆபிசாரம - அபிசார வேள்வி. என்னது : னகரம் விரித்தல்.

நாடுபாதி - நாட்டிற் பாதி. (10)





	 	 	 	 தவம்புரிந் தவமே செய்வார் தாமதற் குடன்பட் டேகி

	நிவந்ததெண் டிரைநீர்ப் பாலி நெடுங்கரைக் காத மூன்றிற்

	கவர்ந்தகன் சாலை கோலி யோசனை யகலங் கல்லி

	அவம்படு வேள்விக் குண்டங் கோணமெட் டாகக் கண்டார்.



(இ - ள்.) தவம் புரிந்து அவமே செய்வார் தாம் - (புறத்திலே)

தவஞ் செய்து (அகத்தில்) அவமே செய்வாராகிய அவர்தாம்,

அதற்கு உடன்பாடு ஏகி - அச்செய்கைக்கு உடன்பட்டுச் சென்று,

நிவந்த தெண்திரை நீர்ப்பாலி நெடுங்கரை - உயர்ந்து வரும்

தெள்ளிய அலைபொருந்திய நீரையுடைய பாலியாற்றின் நீண்ட

கரையில், காதம் மூன்றில் கவர்ந்த அகன்சாலை கோலி - மூன்று

காத அளவினை அகப்படுத்திய அகன்ற வேள்விச் சாலையைக்

கோலி, யோசனை அகலம் கல்லி - (அதில்) ஒரு யோசனை

அகலம் தோண்டி, எட்டுக் கோணமாக அவம்படு வேள்விக்

குண்டம் கண்டார் - எண் கோணமாகப் பழிவிளையும்

வேள்விக்குண்டத்தினைச் செய்தனர்.

தவம்புரிவார் போன்று அவமே புரிவாரென்க. அவம் -

தவத்திற்கு மாறாய தீச்செய்கை;

"தவஞ்செய்வார் தங்கருமஞ் செய்வார்மற் றல்லார்

அவஞ்செய்வா ராசையுட் பட்டு"

என்பது தமிழ்மறை. மூன்றில் - மூன்றினை. கவர்ந்த என்னும்

பெயரெச்சத்து அகரந் தொக்கது. கண்டார் என்பதனை

எச்சமாக்கலுமாம். (11)





	 	 	 	 	விடம்பொதி காட்டம் பெய்து நிம்பநெய் விராய நஞ்சின்

	உடம்புடை யுயிரின் கோழுன் கறிப்பொடி யூறு மெண்ணெய்

	அடம்பட வாயங் காந்த வெரிக்குழி புதையப் பெய்து

	கொடும்பழி வேள்வி செய்தார் கொல்லாத விரதம் பூண்டார்.



(இ - ள்.) விடம்பொதி காட்டம் பெய்து - (அங்ஙனஞ்

செய்து) நஞ்சு பொதிந்த விறகினையிட்டு, நிம்பநெய் விராய -

வேம்பின் நெய் கலந்த, நஞ்சின் உடம்பு உடை உயிரின்

கோழ்ஊன் - நஞ்சு பொருந்திய உடலையுடைய உயிர்களின்

கொழுவிய ஊனையும், கறிப்பொடி ஊறும் எண்ணெய் -

மிளகுபொடி ஊறிய எள்ளின் நெய்யையும், இடம்பட வாய்

அங்காந்த எரிக்குழி புதையப்பெய்து - இடம் பொருந்த வாய்

திறந்த தீயினையுடைய வேள்விக் குண்டம் மறையுமாறு சொரிந்து,

கொல்லாத விரதம் பூண்டார் கொடும்பழி வேள்வி செய்தார் -

கொல்லாமையாகிய விரதத்தை மேற்கொண்ட சமணர்கள் கொடிய

பழியினை விளைக்கும் வேள்வியினைச் செய்தார்கள்.

		 விடம்பொதி காட்டம் - எட்டி முதலியவற்றின் விறகு.

நஞ்சினுடம்புடை உயிர் - பாம்பு முதலியன. கோமூன் கொழுப்பு.

வாய் அங்காந்த - வாய் திறந்தாற்போன்ற. கொல்லாமையாகிய

விரதம் என விரிக்க. இவரது கொல்லாத விரதம் இருந்தவா

றென்னேயென் றிகழுவார் ‘கொடும்பழி வேள்வி செய்தார்

கொல்லாத விரதம் பூண்டார்’ என்றார். (12)





	 	 	 மாடுள பொதும்பர் நந்தா வனமுள சோலை யுள்ள

	காடுள கருகிச் சாயக் கயலுள வோடை யுள்ள

	கோடுள வாவி யுள்ள குளமுள வறப்பத் தாவிச்

	சேடுள முகிலுந் தீயச் சிகையெழு குண்டத் தீவாய்.



(இ - ள்.) மாடு உள பொதும்பர் நந்தாவனம் உள -

பக்கத்திலுள்ள மரச் செறிவினையுடைய நந்தவனங்களானவும்,

சோலை உள்ள - சோலைகளானவும், காடுஉள - காடுகளானவும்,

கருகிச்சாய - கருகித் தீயவும், கயல் உள ஓடை உள்ள - கயல்கள்

உள்ள ஓடைகளானவும், கோடு உள வாவி உள்ள - கரையுள்ள

வாவிகளானவும், குளம் உள - குளங்களானவும், வறப்ப - வறளவும்,

சேடு உள முகிலும் தீய - சேய்மையில் உள்ள முகிலுங் கருகவும்,

தாவி எழுசிகை குண்டத் தீவாய் - தாவி எழுகின்ற

சிகையினையுடைய வேள்விக் குண்டத் தீயின்கண்.

மாடுள, கயலுள, கோடுள சேடுள என்பவற்றிலுள்ள உள

என்பன குறிப்புப் பெயரெச்சம். ஏனைய உள, உள்ள என்பன முதல்

வேற்றுமைச் சொல்; நந்நவனம் முதலியவற்றிலுள்ள உயிர்களென்று

உரைப்பாருமுளர்; நந்தவனம் முதலியன அழிதல் கூறவே

அவற்றிலுள்ள உயிர்களின் அழிவும் பெறப்படுதலானும், கருகிச்சாய,

வறப்ப என்பவற்றிற்கு அங்ஙனம் பொருள் கூறுதல்

சிறப்பின்றாகலானும் யாம் கூறிய பொருளே பொருத்தமாதல் காண்க.

கொல்லா விரதம் பூண்டவர் இவையெல்லாம் அழிவுறும்படியாகத் தீ

வளர்த்தனர் என இகழ்ந்துரைத்தவாறு. (13)





	 	 	 	 கூற்றெழு தோற்றம் போல வஞ்சனக் குன்றம் போலக்

	காற்றெழு செவியு நால்வாய் கௌவிய மருப்பு மாறா

	ஊற்றெகு மதமு மூச லாடிய வொற்றைக் கையும்

	ஏற்றெழு விடம்போற் சீறி யெழுந்ததோர் தறுகண் யானை.



(இ - ள்.) காற்று எழு செவியும் - காற்றினை எழுப்புகின்ற

காதினையும்,நால்வாய் கௌவிய மருப்பும் - தொங்குகின்ற

வாயினைப் பற்றிய கொம்பினையும், ஆறா ஊற்று எழு மதமும் -

ஆறாகச் சுரந்து ஒழுகுகின்ற மதத்தினையும், ஊசல் ஆடிய ஒற்றைக்

கையும் - ஊஞ்சல் போல ஆடா நின்ற ஒற்றைத் துதிக்கையும், ஏற்று

- பொருந்தி, எழுவிடம்போல் சீறி - (கடலின்கண்) எழுந்த

நஞ்சினைப்போல வெகுண்டு, கூற்று எழு தோற்றம்போல அஞ்சனக்

குன்றம்போல கூற்றுவன் எழுந்த தோற்றம் போலவும் நீலமலை

எழுந்த தோற்றம் போலவும், ஓர் தறுகண் யானை எழுந்தது - ஓர்

அஞ்சாமையையுடைய யானை எழுந்தது.

		 காற்று எழுகின்ற செவி என்றும், வாயாற் கௌவப்பட்ட

மருப்பு என்றும் உரைத்தலுமாம். ஆறாக என்றது ஈறு தொக்கது;

மாறா எனப் பிரித்தலுமாம். கொலைத் தொழிலுக்குக் கூற்றத்தையும்,

வடிவிற்கு அஞ்சனமாலையையும், சினத்திற்கு விடத்தையும் உவமை

கூறினார். (14)





	 	 	 	 அந்தமா வேள்வித் தீயு மவியமும் மதமுஞ் சோர

	வந்தமா களிற்றை நீபோய் வழுதியை மதுரை யோடுஞ்

	சிந்தவே தொலைத்தி யென்னாத் தென்றிசைச் செல்ல வேவி

	முந்தவே விடுத்த மாசு மூழ்கட லமணப் பேய்கள்.



(இ - ள்.) அந்த வேள்வி மாதீயும் அவிய - அந்த வேள்விக்

குண்டத்துப் பெரிய தீயும் அவியுமாறு, மும்மதமும் சோரவந்த

மாகளிற்றை - மூன்று மதங்களும் சொரிய எழுந்த பெரிய

யானையை, மாசு மூழ்கு உடல் அமணப்பேய்கள் - அழுக்கில்

மூழ்கிய உடலினை யுடைய சமணப் பேய்கள் (நோக்கி), நீ போய்

- நீ சென்று, வழுதியை மதுரை யோடும் சிந்தத் தொலைத்தி என்னா

- விக்கிரம பாண்டியனை மதுரைப் பதியோடும் அழியும்படி

தொலைப்பாயாக என்று, தென்திசை முந்தவே செல்ல ஏவி விடுத்த

- தென் திசைக்கண் முற்படச் செல்லுமாறு பணித்து விடுத்தன.

அத்தீயினும் கொடுமையுடைய தென்பார் ‘தீயும் அவிய’

என்றார். அந்தமா அவிய என்றுமாம்; அந்தமா - முடிவாக; அஃது

அவிந்து தொலைந்ததென்னும் குறிப்பிற்று. செறலினால் ‘அமணப்

பேய்கள் விடுத்த’ என்றார். நிரம்பாத ஆசையுடைமையாலும்

கொடுமையாலும் பேய்களாக்கிக் கூறினார். விடுத்த : அன்சாரியை

பெறாத பலவின்பால் முற்று. (15)





	 	 [கலி விருத்தம்]



அருளற்றிரு ளுடலிற்புதை யமணக்கய வர்களுட்

டெருளற்றரு மறையிற்படர் செயலற்றிக பரமெய்ப்

பொருளற்றவ னனிகத்தொடு புறமொய்த்திட மதமா

வெருளற்றிடி குரலிற்படி வெடிபட்டிட வருமால்.



(இ - ள்.) அருள் அற்று உடலில் இருள்புதை அமணக்

கயவர்கள் - கருணை சிறிதுமின்றி (கருமையாற் புதைந்த) உடல்

போல மற இருளால் மூடப்பெற்ற சமணக் கீழ்மக்கள், உள் தெருள்

அற்று - அகத்திலே தெளிந்த அறிவின்றி, அருமறையில் படல்

செயல் அற்று - அரிய வேதநெறியிற் செல்லுந் தொழிலின்றி, இகபரம்

மெய்ப்பொருள் அற்றவன் - இம்மை மறுமைப் பயனும் வீடுபேறும்

இல்லாதவனாகிய சோழனது, அனிகத்தொடு - சேனையுடன், புறம்

மொய்த்திட - புறத்தே நெருங்கிவர, மதமா - அந்த மத

யானையானது,வெருள் அற்று - அஞ்சு தலின்றி, இடி குரலில் படி

வெடிபட்டிட வரும் - முழங்குகின்ற ஒலியால் நிலவுலகம் பிளக்கும்

படி வாரா நின்றது.

தெருளறுதலும் மறையிற்ப்டர் செயலறுதலும் இகபர மெய்ப்

பொருளறுதலுக்குக் காரணமாயின. மெய்ப்பொருள் - நிலையாகிய

வீடு பேறு. இடிகுரல் : வினைத்தொகை, ஆல் : அசை. (16)





	 	 	 அடியின்னள வகல்பாதல முடியின்னள வண்டம்

	இடியின்னள வெழுகார்செவி யெறிகாலள வகிலம்

	மடியும்மள வுளர்கான்மத மழையின்னள வுலக

	முடிவின்னெழு கடல்கண்ணழ லளவாமுது வடவை.



(இ - ள்.) அடியின் அளவு அகல் பாதலம் - அந்த

யானையின் அடிகளின் எல்லை அகன்ற பாதலமாகும்; முடியின்

அளவுஅண்டம் - முடியின் எல்ல வானுலகமாகும்; இடியின் அளவு

எழுகார் - முழக்கத்தின் எல்லை எழுமேகங்களின் ஓசையாகும்;

செவி எறிகால் அளவு அகிலம் மடியும் இளவு உளர் கால் -

காதுகள் வீசும் காற்றின் எல்லை உலக முழுதும் அழியுங் காலத்தில்

வீசும் ஊழிக் காற்றாகம்; மதமழையின் அளவு உலக முடிவின்

எழுகடல் - மதமாகிய மழையின் எல்லை உலகம் முடியுங்காலத்திற்

பொங்கி யெழும் எழுகடலாகும்; கண் அழல் அளவு முது வடவை

ஆம் - விழிகள் சிந்தும் வெகுளித்தீயின் எல்லை பெரிதாகிய

வடவைத்தீயாகும்.

இறுதியிலுள்ள ஆம் என்பதனைப் பாதலம் முதலியவற்றோடு

கூட்டுக. ஓசையின் பொருட்டு னகர மகர வொற்றுக்கள் விரிந்து

நின்றன. (17)





	 	 	 கூற்றஞ்சிய* வருமிக்கரி குரலஞ்செவி முழைவாய்

	ஏற்றஞ்செய மடங்குஞ்செவி யெறிகால்வழி விழித்தீ

	ஊற்றஞ்செய மடைவாயுடைந் தொழுகுங்கட மதநீர்

	நாற்றஞ்செயத் திசைவேழமு நடுக்கஞசெய்து நலியும்.



(இ - ள்.) கூற்று அஞ்சிய வரும் இக்கரி - கூற்றுவனும்

அஞ்சு மாறு வருகின்ற இந்த யானை, குரல் அஞ்செவி முழைவாய்

ஏற்றம் செய - தனது முழக்கம் அஞ் செவியாகிய முழையின்

கண்ணே சென்று தாக்கவும், மடங்கும் செவி எறிகால் வழி விழித்தீ

ஊற்றம் செய - மடங்கிய செவிகள் வீசுகின்ற காற்றின் வழியே

விழியின் தீமூண்டு சென்று ஊறு செய்யவும், மடைவாய் உடைந்து

ஒழுகும் கடமத நீர் நாற்றம் செய - மடை வாய் உடைந்து ஒழுகும்

மதநீர்ப் பெருக்கு நாறுதலைச் செய்யவும், திசைவேழமும் நடுக்கஞ்செய்து நலியும் - (இவற்றால்) திக்கு யானைகளையும்

நடுங்கச்செய்து வருத்தும்.

		 		 அஞ்சிய : செய்யிய வென்னும் வினையெச்சம். கரியானது

திசை வேழங்களையும் நடுக்கஞ் செய்து நலியும் என்க.

திசைவேழங்களின் செவியாகிய முழை. (18)





	 	 	 	 இடிக்கும்புயல் வயிற்றைக்கிழித் திடியேற்றினை யுதிர்க்கும்

	வெடிக்கும்பிளி றொலியாற்றிசை விழுங்கிச்செவி டாக்குந்

	துடிக்கும்புழைக் கையோச்சிவிண் டொடுகுன்றினைச் சுற்றிப்

	பிடிக்குங்கடல் கலக்குந்தனிப் பெருமத்தெனத் திரிக்கும்.



(இ - ள்.) இடிக்கும் புயல் வயிற்றைக் கிழித்து இடி ஏற்றினை

உதிர்க்கும் - இடிக்கின்ற முகிலின் அகட்டினைக் கீண்டு இடியேற்றை

உதிர்க்கா நிற்கும்; வெடிக்கும் பிளிறு ஒலியால் திசை விழுங்கிச்

செவி டாக்கும் - முழங்குகின்ற் பியிறுதலின் ஒசையினால் திசைகளை

விழுங்கிச் செவிடாக்கும்; துடிக்கும் புழைக்கை ஒச்சி - துடிக்கா

நின்ற தொளைக் கையை வீசி, விண்தொடு குன்றினைச் சுற்றிப்

பிடிக்கும் - வானை யளாவிய மலகளைச் சுற்றிப் பிடிக்கும்; கடல்

கலக்கும் தனிப் பெருமத்தெனத் திரிக்கும் - (அம்மலைகளைக்)

கடலைக் கலக்குகின்ற ஒப்பற்ற பெரிய மத்தாகிய மந்தர மலையைப்

போலச் சுழற்றா நிற்கும்.

யானை முழங்குதல் பிளிறுதலெனப்படும். விழுங்கி -

அகப்படுத்தி. அவற்றைத் திரிக்கும் என விரித்துரைக்க. (19)





	 	 	 உருமுக்குர லொலியிற்றுள ரொலிவிட்டேறி செவியிற்

	றிருமுட்பிறை யெயிற்றழ* லெரிகடடிரு ளுடலிற்

	றருமுக்கட வருவித்துர லடியிற்றிறென நிலமேல்

	வருமுக்கிர வடவைக்கனல் வரினொப்பத மதமா.



(இ - ள்.) உருமுக் குரல் ஒலியிற்று - இடிபோன்ற

முழக்கத்தினை யுடையது; உளர் ஒலி விட்டெறி செவியிற்று -

சூறைக்காற்றினைவிட்டு வீசும் செவியினையுடையது; இருமுள் பிறை

எயிறிற்று - இரண்டு முட்போலும் முனையையுடைய பிறை போன்ற

மருப்புக்களையுடையது; அழல் எரி கட்டு - வெகுளித்தீ எரிகின்ற

கண்களையுடையது; இருள் உடலிற்று - இருள் போன்ற

உடலினையுடையது; அரு முக்கட அருவித்து - அரிய மூன்று

மதங்களாகிய அருவியையுடையது; அரல் அடியிற்று - உரல்

போன்ற அடியினையுடையது; அ மதமா - அந்த மதயானையானது,

உக்கிர வடவைக்கனல் வரின் ஒப்பது என - கொடுமையுடைய

வடவைத்தீயானது நடந்துவரின் அதனை ஒப்பதாம் என்னுமாறு,

நிலமமேல் வரும் - புவியின்மேல் வராநின்றது.

ஒலியிற்று என்பது முதலியன குறிப்பு வினைமுற்றுக்கள். உள

ரொலி என்பதில் ஒலி காற்று என்னும் பொருளது. உளர்தல் -

வீசுதல். எயிற்றிற்று என்பது விகாரமாயிற்று, மதமா கனல்வரின்

ஒப்பது என நிலமேல்வரும் எனக்கூட்டி முடிக்க. அம்மதமா

என்பதில் மகரந் தொக்கது. (20)



* * *



(பா - ம்.) * அழலெறி.





	 	 தெழிபட்டதிக்* கயத்தின்செவி தீயப்பகை யோடும்

வழிபட்டொரு கடுங்கூற்றென வருகுஞ்சர வரவை

விழிபடடவர் மொழியாலுணர் விரைபட்டலர் வேம்பன்

சுழிபட்டலை புனல்போன்மனஞ் சுழன்றானினைந் தழன்றான்.



(இ - ள்.) தெழிபட்ட திக்கயத்தின் செவி தீய - முழக்கந்

தாக்கிய திசையானைகளின் செவிகள் கருக, பகையொடும் வழிபட்டு

ஒரு கடுங் கூற்று என வரு குஞ்சர வரவை - பகைமையுடன்

வழிக்கொண்டு ஒரு கொடிய கூற்றுகூன்போல வருகின்ற யானையின்

வரவினை, விழி பட்டவர் மொழியால் உணர் - கண்ணுற்றவர்களின்

மொழியா லுணர்ந்த, விரைபட்ட அலர் வேம்பன் - மணம்

பொருந்திய மலர்ந்த வேப்ப மலர் மாலையை யணிந்த விக்கிரம

பாண்டியன், சுழிபட்டு அலை புனல்போல் மனம் சுழன்றான் -

சுழித்தல் கொண்டு அலைகின்ற நீர் போல மனஞ் சுழன்றான்,

நினைந்து அழன்றான் - எண்ணி வெதும்பினான்.

தெழி என்னும் முதனிலைத் தொழிற்பெயர் ஓசைக்காயிற்று,

தெழித்தல் - உரப்புதல், ஆர்த்தல். பகை - பகைவராகிய

சமணருமாம். விழிபட்டவர் - கண்டவர். உணர் வேம்பன் என்க.

சுழன்றாக், அழன்றான் என்பனவற்றை எச்சமாக்கலுமாம். (21)



* * *



(பா - ம்.) * தெழிப்பட்ட வழிப்பட்டொரு. விழிப்பட்டவர்,

சுழிலைப்பட்டலை.





	 	 மைப்போதகம் பொறையாற்றிய மணிக்கோயின்முன் குறுகாக்

கைப்போதக முரித்தான்கழற் காற்போதக முறத்தாழ்ந்

திப்போதகந் தனையுந்தொலைத் தெனைக்காத்தியென்

றிரந்தான்

அப்போதகல் வானின்றொரு திருவாக்கெழுந் தன்றே.



(இ - ள்.) மை போதகம் பொறை ஆற்றிய மணிக்கோயில்

முன் குறுகா - கரிய யானைகளாற் சுமக்கப்பட்ட மணிகள் அழுத்திய

இந்திர விமானத்தின் முன் சென்று, கை போதகம் உரித்தான் கழல்

கால் போது அகம் உறத் தாழ்ந்து - துதிக்கையனையுடைய

யானையை உரித்தருளிய சோமசுந்தரக் கடவுளின் வீரக்கழலணிந்த

திருவடி மலர்களை மனமுற வணங்கி, இப்போதகம் தனையும்

தொலைத்து எனைக்காத்தி என்று இரந்தான் - இந்த யானையையும்

கொன்று அடியேனைக் காத்தருள்க என்று குறையிரந்தான்;

அப்போது அகல் வான் நின்று ஒரு திருவாக்கு எழுந்தன்று -

அப்பொழுது அகன்ற விசும்பினின்றும் ஒரு திருவாக்கு எழுந்தது.

பொறை ஆற்றிய - பொறுத்தலைச் செய்த. முன்னொரு

காலத்தில் யானையை உரித்த பெருமானே இந்த யானையையும்

கொன்று அருள வல்லன் என்பார் ‘கைப்போதக முரித்தான்

கழற்காற்போதக முறத் தாழ்ந்து’ என்றார். தன் தந்தையின் காலத்தில்

வருணன் விட்ட கடலையும் முகிலையும் தொலைத்தமைபோல இந்த

யானையையும் தொலைக்கவேண்டு மென்பது தோன்ற நின்றமையின்

‘இப்போதகந் தனையும்’ என்பதிலுள்ளஉம்மை இறந்தது தழுவிய

எச்சப்பொருட்டு; முன் யானை உரித்தமையைத் தழுவி

நின்றதுமாம். எழுந்தன்று - எழுந்தது; அன் : சாரியை ஏ : அசை...

(22.)





	 	 விட்டார்வலி கெடநாமொரு விற்சேவக னாகி

ஒட்டார்விட வருவெங்கரி யுயிர்வௌவுது முதனின்

மட்டார்பொழிற் கடிமாநக ரயற்கீட்டிசை மருங்கோர்

அட்டாலைமண் டபஞ்செய்யென வதுகேட்டெழுந் தரசன்.



(இ - ள்.) விட்டார் வலிகெட - விடுத்தவர்களின் மனவன்மை

கெடுமாறு, நாம் ஒரு வில் சேவகன் ஆகி - நாம் ஒரு விற்பிடித்த

சேவகனாய் (வந்து). ஒட்டார் விடவரு வெங்கரி உயிர் வௌவுதும் -

பகைவர்விட வருகின்ற கொடிய யானையின் உயிரைக் கவருவேம்;

முதல் - முதலில், நின் மட்டு ஆர் பொழில் கடிமாநகர் அயல் கீழ்

திசை மருங்கு - உனது தேன் நிறைந்த சோலை சூழ்ந்த

காவலையுடைய பெரிய நகரத்தினரு கிலே கீழ்த்திசையில், ஓர்

அட்டாலை மண்டபம் செய்என - ஓர் அட்டாலை மண்டபம்

செய்வாய் என்று அவ்வாக்கு அருள, அது கேட்டு அரசன் எழுந்து

- அதனைக் கேட்டு அரசன் எழுந்து.

முதல் - முன்பு. கீழ்த்திசை என்பது மருவிற்று. அட்டாலை -

விலங்குகளை வேட்டமாடுவார் ஏறியிருக்கும் பரண். அட்டாலை

மண்டபம் - பரண் வடிவாக இயற்றிய மண்டபம். செய்யென

எழுந்தன்று என மேற் செய்யுளோடு கூட்டி முடித்தலுமாம். (23)





	 	 அகங்கவ்விய களிப்பெய்திவந் தட்டாலைமண் டபம்பொன்

நகங்கவ்விய தெனத்தூணொரு நானான்கினி லெடுத்தே

சகங்கவ்விய புகழான்செயத் தறுகட்கணை மதமா

முகங்கவ்விய விற்சேகவன் வருவானது மொழிவாம்.



(இ - ள்.) அகம் கவ்விய களிப்பு எய்திவந்து - உள்ளத்தை

விழுங்கிய மகிழ்ச்சியை அடைந்துவந்து, அட்டாலை மண்டபம் -

அட்டாலை மண்டப மொன்றை, பொன் நகம் கவ்வியது எனத் தூண்

ஒருநால் நான்கினில் எடுத்து - பொன் மலையே உருமாறிச்

சுமக்கின்றது என்று கண்டோர் சொல்லப் பதினாறு தூண்கள்

சுமக்குமாறு எடுத்து, சகம் கவ்விய புகழான்செய - உலகத்தைத்

தனதகப்படுத்திய புகழையுடைய விக்கிரம பாண்டியன் கட்டி முடிக்க,

தறுகண் கணை மதமா முகம் கவ்விய வில் சேவகன் வருவான் -

(சோமசுந்தரக் கடவுள்) கொலைத் தொழிலையுடைய அம்பானது

அம்மத யானையின் முகத்திலே தைத்துருவ வில்லை யேந்திய

சேவகனாகி வாராநின்றான்; அது மொழிவாம் - அதனைக்

கூறுவாம்.

புகழானாகிய அரசன் என மேற்செய்யுளோடு இயைத்துரைக்க.

தறுகண்மையுடைய மதமாவின் முகத்தைக் கணை கவ்விய

என்றுரைத் தலுமாம். கவ்விய வருவான் என்க; கவ்விய : செய்யிய

வென்னும் வினையெச்சம். அது - அங்ஙனம் வருந் தோற்றத்தை.

(24)





	 	 	 [அறுசீரடியாசிரிய விருத்தம்]



நீனிற நீத்த நீந்து நிழன்மதி யிரண்டுண் டென்ன

வானிற வலயச் சங்க வார்குழை நுழைவித் தம்பூம்

பானிற வெகினங் காணாப் படர்சடை மறைத்துத் தோற்றுங் கானிறை குஞ்சிச் சூட்டிற் களிமயிற் கலாபஞ் சூடி.

	 (இ - ள்.) நீல்நிற நீத்தம் நீந்தும் நிழல் மதி இரண்டு உண்டு

என்ன - நீலநிறத்தையுடைய இருளாகிய கடலை நீந்தும் திங்கள்

இரண்டுள்ளன என்னும்படி, வால்நிற வலயச் சங்கம் வார்சுகுழை

நுழைவித்து - வெண்ணிறத்தையுடைய வட்டமாகிய சங்கினாலாகிய

நீண்ட குண்டலங்களை (இருகாதிலும்) புகுத்தி, அம்பூம் பால் நிற

எகினம் காணாப் படர்சடை மறைத்து -அழகிய தாமரை மலரில்

வசிக்கும் வெண்ணிறத்தையுடைய பிரமனாகிய அன்னப் பறவை

காணாத படர்ந்த சடையினை மறைதது, தோற்றும் கான்நிறை குஞ்சிச்

சூட்டில் களிமயில் கலாபம் சூடி - தோன்றுகின்ற மணம் நிறைந்த

மயிர் முடியிலே களிக்கின்ற மயிலின் தோகையை அணிந்து.

நீலம் என்பது கடை குறைந்தது. நீல நிறத்தையுடைய கடல்

எனக்கொண்டு நிழல் மதி இரண்டுண்டாயின் அவற்றை யொப்ப என

விரித்துரைத்தலுமாம். காரொளியுடைய உடம்பின் இருபுறத்திலும்

குண்டலங்கள் அசையுந் தோற்றம் நீல நிற நீத்தத்தை இரண்டு

மதிகள் நீந்துவனபோன்றிருந்தது. சங்க வலயம் வார்குழை நுழை

வித்து எனச் சொல்வகை செய்து சங்கக் குண்டலத்தை நெடிய

காதில் நுழைவித்து என்றுரைத்தலுமாம். பூவும் நிறமும்

அன்னத்திற்கும் பிரமனுக்கும் பொது. சூடு -உச்சியிலுள்ள மயிர் முடி;

கண்ணியெனக் கொண்டு, குஞ்சியிலுள்ள கண்ணியுடன் கலாபத்தைச்

சூடி என்றுரைப்பினும் அமையும். (25)





	 	 	 	 கருங்கடன் முளைத்த செக்கர்க் கதிரெனக் குருதிக் கச்சை

	மருங்குற வீக்கிச் சோரி வாயுடை வாளுங் காட்டி

	இரங்குநான் மறைக ளேங்க விருநிலந் தீண்டு தாளிற்

	பொருங்கழல் வளைத்து வாளிப் புட்டிலும் புறத்து வீக்கி.



(இ - ள்.) கருங்கடல் முளைத்த செக்கர் கதிர் என - கரிய கடலிற் றோன்றிய செவ்வொளியையுடைய பரிதி என்னும்படி, குருதிக்

கச்சை மருங்கு உற வீக்கி - செந்நிறத்தையுடைய கச்சையினை

அரையிற் பொருந்தக் கட்டி, சோரிவாய் உடைவாளும் கட்டி -

குருதி ஒழுகும் வாயினையுடைய உடைவாளைம் இதன் புறத்தே

செறித்து, இரங்கும் நான்மறைகள் ஏஙக இருநிலம் தீண்டு தாளில் -

ஒலிக்கின்ற நான்கு மறைகளும் ஏங்கப் பெரிய நிலத்தைத

தீண்டுகின்ற திருவடியில், பொருங்கழல் வளைத்து - போருக்குரிய

வீரக்கழலை அணிந்து, வாளிப் புட்டிலும் புறத்து வீக்கி - அம்புக்

கூட்டினையும் முதுகிலே கட்டி.

குருதிக் கச்சை - குருதிபோலும் செந்நிறமுடைய கச்சை.

ஏங்கல் - மனம்வாடி இளைத்தல். ஏங்க - ஏங்கும்படி; ஏங்காநிற்க

என்றுமாம். (26)





	 	 	 	 	 வீங்கிய தடந்தோளிட்ட வார்சிலை வில்லி னோடும்

	பாங்குறை யிமயப் பாவை பாதியே யன்றி முற்றும்

	வாங்கிய வண்ணம் போன்று மல்லது மாலு மோர்பால்

	ஓங்கிய வண்ணம் போன்று மொளிநிறம் பசந்து தோன்ற.*

	 	 (இ - ள்.) வீங்கிய தடந்தோன் இட்ட வார்சிலை

வில்லினோடும் - பூரித்த பெரிய தோளிற் சாத்திய நீண்ட

வில்லோடும், பாங்கு உறை இமயப்பாவை பாதியே அன்றி முற்றும்

வாங்கிய வண்ணம் போன்றும் - இடப்பாலில் அறைகின்ற

மலைமகள் உடம்பின் பாதி யல்லாமல் முற்றும் பெற்றருளிய தன்மை

போலவும், அல்லது - அன்றி, மாலும் ஓர் பால் ஓங்கிய வண்ணம்

போன்றும் - திருமாலும் ஒரு பங்கில் எழுந்த தன்மை போலவும்,

ஒளிநிறம் பசந்து தோன்ற - ஒளியினை யுடைய வடிவம் முழுதும்

பசுமையாய்த் தோன்றவும்.

சிலைவில் : ஒருபொரு ளிருசொல்; மலையாகிய வில்லென்றும்,

ஒலித்தலை யுடைய வில்லென்றும் கூறலுமாம். வாங்கிய வண்ணம்

போலு மென்ன அல்லது ஓங்கிய வண்ணம்போலு மென்ன நிறம்

பசந்து என்க. திருமால் இடப்பாலும் சிவன் வலப்பாலுமாக

இயைந்திருப்பரென வைணவப் பெரியார்களும் கூறுவர்;

இச்செய்யுளில், மால் வலப்பாலில் ஓங்கிய வண்ணம் போன்று எனக்

கொள்ள வேண்டும். (27)



* * *



(பா - ம்.) * பசந்து தோன்றி. +நோக்கி.





	 	 காமனுங் காமுற் றஞ்சுங் காளையாம் பருவந் தோன்றத்

தாமுல களந்த வென்றித் தனிவிற்சே வகனாய்த் தோன்றி

மாமறை மகுட மன்ன மண்டபத் தேறித் தென்னர்

கோமக னிடுக்கண் டீர்ப்பான் குஞ்சர வரவு நோக்கா.+



(இ - ள்.) காமனும் காமுற்று அஞ்சும் காளையாம் பருவம்

தோன்ற - மதவேளும் விரும்பி அஞ்சுதற் கேதுவாகிய காளைப்

பருவந் தோன்றவும், உலகு அளந்த வென்றித் தனிவில் சேவகனாய்த்

தோன்றி - உலகினைத் தன்னகப்படுத்திய வெற்றி பொருந்திய

ஒப்பற்ற வில்லைத் தாங்கிய வேட்டுவ வீரனாகி எழுந்தருளி, மாமறை

மகுடம் அன்ன மண்டபத்து ஏறி - பெருமை பொருந்திய மறைகளின்

முடியை ஒத்த அம் மண்டபத்திலேயி, தென்னர் கோமகன் இடுக்கண்

தீர்ப்பான் - பாண்டியர் தலைவனாகிய விக்கிரம வழுதியின்

துன்பத்தைத் துடைக்கும் பொருட்டு, குஞ்சர வரவு நோக்கா -

யானையின் வரவினை நோக்கி. மன்மதனும் விரும்புதற்கும

அஞ்சுதற்கும் ஏதுவாகிய அழகினை யுடைய காளைப்பருவம் என்க.

தாம் : அசை. உலக முழுதும் பரந்த தனை ‘உலகளந்த’ என்றார்.

"ஞாலமளந்த மேன்மைத் தெய்வத் தமிழும்"

என்புழிப் போல, தோன்றி - எழுந்தருளி. தீர்ப்பான் : வினையெச்சம்.

(28)



* * *



(பா - ம்.) * பசந்து தோன்றி. +நோக்கி.





	 	 	 	 அஞ்சுகூ விளிச்சேய்த் தென்ன வதுவர வறனி லாதான்

வெஞ்சினக் கோலினோன்றாண் மிதித்துமெய் குழைய

வாங்கிச்

செஞ்சிலை நெடுநாண் பூட்டித் திருவிர றெறித்துத் தாக்கிக்

குஞ்சர மெட்டு மஞ்சக் கோளரி முழக்கங் காட்டி.

	 	 (இ - ள்.) அஞ்சு கூவிளி சேய்த்து என்ன அதுவர - கூப்பிடு

தூரம் என்று சொல்லுமாறு அந்த யானையானது வர, அறன் இலா

தான் வெஞ்சினக் கோலின் - அறநெறியில்லாத அச்சோழனது

கொடிய சினத்தினையுடைய கொடுங்கோலைப்போல, செஞ்சிலை

நோன்தாள் மிதித்து மெய்குழைய வாங்கி - செவ்வையாகிய

வில்லைத் தனது வலிய தாளால் மிதித்து உடல் வளைய (அதனை)

வளைத்து, நெடுநாண் பூட்டி - நீண்ட நாணைப் பூட்டி, திருவிரல்

தெறித்துத் தாக்கி - அழகிய விரலாலே தெறித்துக் குணத்தொனி

செய்து, குஞ்சரம் எட்டும் அஞ்சக் கோளரி முழக்கம் காட்டி -

திசை யானைகள் எட்டும் அஞ்சுமாறு சிங்கத்தொனியைக் காட்டி.

கூவிளி - கூப்பீடு. அறன் நிலாதான் எனப் பிரித்ததுமாம்.

உடையானது சினத்தைக் கோலுக்கேற்றினார். கோல்போல வளைய

வளைத்தென்க. தெறித்துக் தாக்கி - தெறித்து நாணொலி எழுப்பி;

குணத்தொனி செய்து, வருகின்ற யானையேயன்றித் திசை

யானைகளும் அஞ்ச. கோளரிமுழக்கம் - சிங்கநாதம். (29)





	 	 	 இங்கித நெடுங்கோ தண்ட மிடங்கையி லெடுத்து நார

சிங்கவெங் கணைதொட் டாகந் திருகமுன் னிடத்தாள்

செல்ல

அங்குலி யிரண்டா லையன் செவியுற வலித்து விட்டான்

மங்கலின் முழங்கும் வேழ மத்தகங் கிழிந்த தன்றே.



(இ - ள்.) இங்கித நெடுங் கோதண்டம் இடங்கையில் எடுத்து

- இனிய நெடிய வில்லை இடக்கையிலெடுத்து, நாரசிங்க வெங்கணை

தொட்டு - கொடிய நாரசிங்கக் கணையைப் பூட்டி, ஆகம் திருக

இடத்தாள் முன்செல்ல -தனது உடல் திருகவும் இடக்கால் முன்னே

செல்லவும், ஐயன் - இறைவன், அங்குலி இரண்டால் செவி உற

வலித்துவிட்டான் - இணை்டு விரல்களால் செவி வரையிலும் இழுத்து

விட்டான்; மங்குலின் முழங்கும் வேழ மத்தகம் கிழிந்தது -

(அக்கணை யினால்) முகில் போல முழங்கிவந்த அவ்வியானையின்

மத்தகம் பிளந்தது.

இங்கிதம் - இனிமை; குறிப்புமாம். இடங்கை, மெலித்தல்

விகாரம். முன் இடத்தாள் செல்ல என்றமையால் வலத்தாள் மண்ட

லித்தலுங் கொள்க; இது பைசாசம், மண்டலம், ஆலீடம்,

பிரத்தியாலீடம் என்னும் வில்லோா நிலைகளுள் ஆலீடம் எனப்படும்.

அங்குலி - விரல். விரைவு தோன்ற ‘விட்டான், கிழிந்தது’ என்றார்.

அன்று, ஏ : அசைகள். (30)





	 	 கொண்டலி னலறிச் சீறி வீழ்ந்தது கொடிய வேழம்

பிண்டது பாருஞ் சேடன் சென்னியும் பிளந்த தண்டம்

விண்டது போலு மென்னத் துண்ணென வெருவிப் போன

பண்டைய தருக்கும் வீறும் படைத்தன திசைமால் யானை

(இ - ள்.) கொடிய வேழம் கொண்டலின் அலறிச்சீறி

வீழ்ந்தது - கொடிய அக்களிறானது முகில்போலக் கதறிச் சீறி

நிலத்தில் விழுந்தது; பாரும் பிண்டது - (அதைப் பொறுக்கலாற்றாது)

புவியும் பிளவு பட்டது; சேடன் சென்னியும் பிளந்தது -

அனந்தனடைய ஆயிர முடிகளும் பிளந்தன; அண்டம் விண்டது

போலும் என்ன - அண்டம் வெடித்தது போலு மென்று, துண்ணென

வெருவிப்போன - துணுக்குற்று அஞ்சி யோடிய, திசைமால் யானை

- பெரிய திசையானைகள். பண்டைய தருக்கும் வீறும் படைத்தன -

பழைய செருக்கையும் இறுமாப்பையும் பெற்றன.

பிளந்தது : சாதி யொறுமை. திசை யானைகள் வருவிப்போயின,

பின்பு இவ்வேழம் வீழ்ந்தமைகண்டு தருக்கும் வீறும் படைத்தன என

விரிக்க; போன என்பதைப் பெயரெச்சமாக்கி, போகிய தருக்கும்

வீறும் என்னலுமாம். (31)





	 	 	 	 	புதைபடக் கரித்தோல் போர்த்த புண்ணிய மூர்த்தி தாளால்

	உதைபடக் கிடந்த கூற்ற மொத்தது மத்த யானை

	சுதைபடு மதிக்கோ வேந்தன் றொழுகுலச் சிறுவ னொத்தான்

	பதைபடு மமணர் கால படரெனப் படரிற் பட்டார்.



(இ - ள்.) மத்த யானை - (அங்ஙனம் வீழ்ந்த) மத

மயக்கத்தை யுடைய யானையானது, புதைபடக் கரித்தோல் போர்த்த

புண்ணிய மூர்த்தி தாளால் உதைபடக் கிடந்த கூற்றம் ஒத்தது -

(உடல்) மறைய யானைத்தோலைப் போர்த்தருளிய அற

வடிவினனாகிய இறைவன் திருவடியால் உதை படுதலாற் கீழே

வீழ்ந்து கிடந்த கூற்றுவனை ஒத்தது; சுதைபடு மதிக் கோவேந்தன்

- அமிழ்தம் பொருந்திய திங்களின் மரபில் வந்த மன்னனாகிய

விக்கிரம பாண்டியன், தொழுகுலச் சிறுவன் ஒத்தான் - சிவ

பெருமானை அடைக்கலம் புக்க அழகிய அந்தணச் சிறுவனாகிய

மார்க்கண்டனை ஒத்தான்; பதைபடும் அமணர் காலபடர் எனப்

படரில் பட்டார் - (யானை இறந்தது கண்டு) பதைக்கின்ற

சமணர்கள் எமபடரைப் போலத் துன்பத்திலழுந்தினார்கள்.

யானையை உரித்ததும் கூற்றினை உதைத்ததும் போல்வன

வெல்லாம் இறைவனுடைய அருட் செயல்களென்பது தோன்ற

‘புண்ணிய மூர்த்தி’ என்றார்.கோவேந்தன் - பேரரசன்; "கோவேந்தன்

றேவி" எனச் சிலப்பதிகாரத்துள் வருதல் காண்க. தொழுகுலச்

சிறுவன் - தொழுகின்ற அழகிய சிறுவன், அந்தணச் சிறுவன். படர்

- கிங்கரர். துன்பம். (32)





	 	 	 	 இருள்கிடந் தனைய தானை யிட்டசிந் துரங்கார் மாலை

	இருண்முகத் தொதுங்கிச் செல்லுமிரவிசெங் கிரணம் போன்ற

	திருண்முழு துண்ணக் காலை யெழுகதிர் வட்ட மன்ன

	திருளினை மறைத்த கண்ட னெய்தவாய் பெய்யுஞ்* செந்நீர்.



(இ - ள்.) ஆனை இருள் கிடந்தது அனையது - (இறந்து

கிடந்த) யானையானது இருள் கிடந்தாலொத்தது; இட்ட சிந்துரம் -

அதன் நெற்றியில் இட்ட சிந்துரமானது, கார் மாலை இருள் முகத்து

ஒதுங்கிச் செல்லும் இரவி செங்கிரணம் போன்றது - கரிய

மாலைக்காலத்திலுள்ள இருள் முகத்தில் ஒருபுறஞ் சாய்ந்து செல்லும்

சூரியனது சிவந்த கிரணத்தை ஒத்தது; இருளினை மறைத்த கண்டன்

எய்தவாய் பெய்யும் செந்நீர் - இருளை மறைத்த

திருமிடற்றினையுடைய இறைவன் எய்தவாய் பொழியும்

குருதியானது, இரள் முழுது உண்ண காலை எழு கதிர் வட்டம்

அன்னது - இருள் முழுதையும் உண்ணுதற்குக் காலையில் எழுந்த

வட்டமாகிய இளஞாயிற்றை ஒத்தது.

		 கிடந்தாலனையது என்பது கிடந்தனையது என்றாயிற்று.

வேட்டுக் கோலம் பூண்டு வந்தமையால் ‘இருளினை மறைத்த

கண்டன்’ என்றார். வாய் - வழி. (33)



* * *



		 (பா - ம்.)	* வாய்ப் பெய்யும்.





	 	 	 	 பொய்யறா மனத்தார் தேற்றும் புன்னெறி யொழுக்கம் பூண்ட

	வெய்யகோன் கொடுங்கா றன்னை வெண்மருப் பாகத் தாங்கி

	மையன்மா வடிவங் கொண்டு வந்தவெங் கலியைத் தென்னன்

	செய்யகோ லையன் சிங்க வாளியாய்ச் சிதைத்த தன்றே.



(இ - ள்.) பொய் அறா மனத்தார் தேற்றும் புல்நெறி ஒழுக்கம்

பூண்ட- பொய் நீங்காத உள்ளத்தினையுடைய சமணர்கள்

(அறநெறியெனத்) தெளிவிக்கும் மறநெறியில் ஒழுகுதலை

மேற்கொண்ட, வெய்யகோன் கொடுங்கோல் தன்னை -

கொடியனாகிய சோழனது கொடுங் கோலை, வெண் மருப்பாகத்

தாங்கி - வெள்ளிய கொம்பாக ஏந்தி, மையல் மா வடிவம்

கொண்டுவந்த வெங்கலியை - மத மயக்கத்தை யுடைய யானையின்

வடிவத்தைக் கொண்டுவந்த கொடிய கலியை, தென்னன் செய்யகோல்

- பாண்டியனது செங்கோலானது, ஐயன் சிங்க வாளியாய்ச்

சிதைத்தது. இறைவன் விடுத்தருளிய நாரசிங்கக் கணையாகி

அழித்தது.

புன்னெறி - புன்மையாகிய சமணநெறி. சோழனுடைய கொடுங்

கோலையம் தீச் செயலையும் பாண்டியனது செங்கோல் வென்றது

என்க. சிவபெருமான் வேடுருத் தாங்கிவந்த அம்ப விடுத்து

யானையைக் கொன்றதற்குப் பாண்டியனது செங்கோல் காரண

மாகலின்‘செய்யகோல் சிதைத்தது’ என அதன்மே லேற்றிக் கூறினார்.

அன்று, ஏ : அசைகள். (34)





	 	 	 	 உருமுவீழ்ப் புண்ட குன்றி னும்பன்மா* வம்பு தொட்ட

	பெருமுழை வாயும் வாயும் பெருகின வருவிச் சோரி

	கருமுகின் மானச் சேனங் கழுதுகள் பூத மொய்த்த

	திருமணித் தடந்தோள் வீங்கத் தென்னவ னுவகைபுத்தான்.



(இ - ள்.) உருமு வீழ்ப்புண்ட குன்றின் உம்பல்மா - இடிவீழப்

பட்ட மலையை ஒத்த யானையின், அம்பு தொட்ட பெருமுறை

வாயும் வாயும் அருவிச் சோரி பெருகின - அம்பினாலே

தொளைக்கப்பட்ட பெரிய முழை போன்ற இடத்தினின்றும்

வாயினின்றும் அருவி போரும் குருதிகள் பெருகின; கருமுகில் மான

- (அம்மலையிற் றவழும்) கரிய முகிலை ஒக்க, சேனம் கழுதுகள்

பூதம் மொய்த்த - பருந்துகளும் பேய்களும் பூதங்களும் (தசையை

உண்ணுதற்பொருட்டு) மொய்த்தன; திருமணித்தடம் தோள் வீங்க -

வீர மகள் வசிக்கும் அழகிய பெரிய தோள்கள் வளருமாறு,

தென்னவன் உவகை பூத்தான் - பாண்டியன் மகிழ் கூர்ந்தான்.

கணையால் ஏறுண்ட யானைக்கு உருமு வீழ்ந்த குன்றை

உவமை கூறினார். உம்பல் - யானை. உம்பல்மா, இருபெயரொட்டு.

திரு - வீரலக்குமி. (35)





	 	 ஆனையின் புண்ணீ ருண்ண வடுத்தகா ருடற்பே யென்னச்

சேனைபின் செல்லப் போந்த திணியிரு ளமணர் தம்மை

மீனவன் கண்டு சீற வேந்தவன் குறிப்பி னிற்கும்

மானவெஞ் சிவவேன் மள்ளர்* வல்லைபோய்

முடுக்கலுற்றார்.



(இ - ள்.) ஆனையின் புண்ணீர் உண்ண அடுத்த கார்

உடல்பேய் என்ன - யானையினது குருதியைப் பருகுதற்கு வந்த

கரிய உடலையுடைய பேய்கள் போல, சேனை பின் செல்லப் போந்த

- சோழனது சேனை பின்னே வர வந்த, திணி இருள் அமணர்

தம்மை - செறிந்த இருள் போன்ற அமணரை, மீனவன் கண்டு சீற

- பாண்டியன் கண்டு வெகுள, வேந்து அவன் குறிப்பில் நிற்கும் -

மன்னனாகிய அவன் குறிப்பின்படி ஒழுகும், மான வெஞ்சின வேல்

மள்ளர் - மானத்தையும் கொடிய சினத்தையு முடைய வேற்படை

ஏந்திய வீரர்கள், வல்லை போய் முடுக்கலுற்றார் - விரைந்து சென்று

துரத்தத்தொடங்கினார்கள்.

புண்ணீர் - குருதி. பேயென்னப் போந்த அமணரென்க.

வேந்தவன் - அவ்வேந்தன். (36)



* * *



(பா - ம்.) * மன்னர்.





	 	 எடுத்தனர் கையிற் றண்ட மெறிந்தனர் மறிந்து சூழ்போய்த்

தடுத்தனர் கரகந் தூளாத் தகர்த்தனர் பீலி யோடுந்

தொடுத்தன ருடுத்த பாயைத் துணிபடக் கிழத்துக் கால்வாய்

விடுத்தனர் மானம் போக்கி விட்டனர் சில்லோர் தம்மை.



(இ - ள்.) கையில் தண்டம் எடுத்தனர் சில்லோர் தம்மை

எறிந்தனர் - கையிலே தண்டத்தை எடுத்துச் சிலரை அடித்தனர்;

மறிந்து சூழ்போய்த் தடுத்தனர் கரகம் தூளாத் தகர்த்தனர் -

(சிலரைக்) குறுக்காக வளைந்து தடுத்து அவர் கமண்டலத்தைத்

தூளாக உடைத்தனர்; தொடுத்தனர் உடுத்த பாயை பீலியோடும்

துணிபடக் கிழித்து - (சிலர்) தொடுத்து உடுத்திய பாயை

மயிற்றோகையோடும் துண்டாகக் கிழித்து, கால்வாய் விடுத்தனர் -

காற்றின்கண்ணே பறக்கவிட்டனர்; மானம் போக்கி விட்டனர் -

(சிலரை) மானத்தைப் போக்கி ஓட்டினர்.

சில்லோர் தம்மை என்பதைத் தனித்தனி கூட்டுக. எடுத்தனர்,

தடுத்தனர், கொடுத்தனர் என்பன முற்றெச்சங்கள்; விடுத்தனர்

என்பதனையும் எச்சமாக்கி யுரைத்தலுமாம். தூளாக வென்பது ஈறு

தொக்கது. பீலியோடும் தகர்த்தனர் என்றும், வாய்க்காலில்

விடுத்தனர் என்றும் கூறுவாருமுளர். (37)





	 	 எறியுண்டு செய்த மாய மிழப்புண்டு சேனை யோடு

முறியுண்டு நடுக்கம் பாவ மூழ்குண்டு மாழ்கிச் சாம்பிப்

பறியுண்ட தலையர் யாரும் பழிப்புண்டு பாயுந் தாமும்

உறியுண்ட கரகத் தோடு மொதுங்குண்டு பதுங்கிப் போனார்.



(இ - ள்.) பறியுண்ட தலையர் யாரும் - மயிர் பறிக்கப்பட்ட

தலையினையுடைய சமணரனைவரும், எறியுண்டு - அடிபட்டு, செய்த

மாயம் இழப்புண்டு - செய்த மாயத்தை இழந்து, சேனையோடும்

முறியுண்டு - படைகளோடும் முறிபட்டு, நடுக்கம் பாவம் மூழ்குண்டு

மாழ்கி சாம்பி - நடுக்கத்திலும் பாவத்திலும் மூழ்கி மயங்கி வாடி,

பழிப்புண்டு - பழிப்படைந்து, பாயும் தாமும் உறியுண்ட

கரகத்தோடும் ஒதுங்கினர் பதுங்கிப் போனார் - பாயும் தாமும்

உறியிற் பொருந்திய கமண்டலத்தோடும் ஒளித்துப் பதுங்கி ஓடினர்.

முறிதல் - நிலை கெடுதல். உறியுண்ட - உறியுட் கொண்ட

பாயும் தாமும் கரகத்தோடும் போனார் என்றது,

"தானுந் தேரும் பாகனும் வந்தென் னலனுண்டான்"

என்புழிப்போலத் திணைவிரவிச் சிறப்பால் உயர்திணை முடிபேற்றது;

திணைவழுவமைதி. (38)





	 	 மாதங்கந் தடிந்தட் டாலை மண்டபத் திருந்த விரன்

பாதங்கள் கையாற் பற்றிப் பாண்டிய னிரந்து வேண்டிப்

போதங்கள் கடந்தா யென்றும் பொலியவிங் கிருத்தி யென்ன

வேதங்கட் கருத்தஞ சொன்ன வேதிய னதற்கு நேர்ந்தான்.



(இ - ள்.) மாதங்கம் தடிந்துஅட்டாலை மண்டபத்து இருந்த

வீரன் பாதங்கள் - யானையைக் கொன்று அட்டாலை

மண்டபத்தின்கண் நிகரின்றி இருந்த வீரனாகிய இறைவன்

திருவடிகளை, பாண்டியன் கையால்பற்றி இரந்து வேண்டி - விக்கிரம

பாண்டியன் தன்கைகளாற் பிடித்துக்கொண்டு குறையிரந்து வேண்டி,

போதங்கள் கடந்தாய் - பசுஞானம் பாசஞானங்களைக் கடந்தவனே,

பொலிய என்றும் இங்கு இருத்தி என்ன - விளக்கமுற எஞ்ஞான்றும்

இங்கு வீற்றிருப்பாயாக! என்று விண்ணப்பிக்க, வேதங்கட்ழு

அருத்தம் சொன்ன வேதியன் அதற்கு நேர்ந்தான் - வேதங்களுக்குப்

பொருளருளிச் செய்த அந்தணன் அதற்கு இசைந்தருளினான்.

இரந்து வேண்டி இருத்தியென்ன வென்க. போதங்கள் - பாச

பசு ஞானங்கள்;

"பாச ஞானத்தாலும் பசுஞானத் தாலும்பார்ப்பரிய பரம்பரனை"

என்பது சிவஞானசித்தியார். கண்ணுவர் முதலிய முனிவர்கள்

வேண்டிய காலையில் அவர்கள் தெளியுமாறு வேதங்கட்குப் பொருள்

கூறிய அந்தணனாகிய சிவபெருமான் என்க. (39)





	 	 பின்னுஞ்சில் வரங்க ணல்கப் பெற்றுநான் மாடக் கூடல்

மன்னுஞ்சின் மயனை வந்து வந்தித்து வருநாட் காமன்

என்னுஞ்சின் மலர்ப்பூந் தண்டா ரிராசசே கரனைப் பெற்று

மின்னுஞ்சில் லியந்தேர் வேந்தன் மேதினி புரக்கு மன்னோ.



(இ - ள்.) பின்னும் சில் வரங்கள் நல்கப் பெற்று - மீண்டும் சில வரங்கள் அருளப்பெற்று, நான்மாடக் கூடல் மன்னும்

சின்மயனை வந்து வந்தித்து வருநாள் - நான்மாடக் கூடலில்

வீற்றிருந்தருளும் ஞான வடிவினனாகிய சோமசுந்தரக் கடவுளைக்

காலந்தோறும் வந்து வழிபட்டு வருநாளில், காமன் என்னும் -

மன்மதன் என்று சொல்லப்படும், சில மலர்ப் பூந்தண்தார்

இராசசேகரனைப் பெற்று - மெல்லிய மலர்களாலாகிய

பொலிவுள்ள தண்ணிய மாலையை யணிந்த இராச சேகரன் என்னும்

புதல்வனைப் பெற்று, மின்னும் சில்லி அம் தேர் வேந்தன் மேதினி

புரந்து வந்தான் - விளங்கா நின்ற உருள்பூண்ட அழகிய

தேரினையுடைய விக்கிரமபாண்டியன் புவியினைப் பாதுகாத்துவந்தான்.

அழகிற் காமனென்று சொல்லப்படும் இராச சேகரன் என்க.

சின்மை ஈண்டு மென்மையை உணர்த்திற்று. சில்லி - உருள். மன்,

ஒ : அசைகள். (40)





	 	 வம்புளாய் மலர்ந்த வாரான் வரவிடு மத்தக் குன்றிற்

சிம்புளாய் வடிவங் கொண்ட சேவக னேவல் செய்த

அம்புளாய்த் தூணம் விள்ள வன்றவ தரித்த வாபோற்

செம்புளாய் கொடிய* நார சிங்கமா யிருந்த தன்றே.



(இ - ள்.) வம்பு உள்ளாய் மலர்ந்த ஆரான் - மணத்தைத்

தனதகத்துக்கொண்டதாய் மலர்ந்த ஆத்தி மாலையை யணிந்த

சோழன், வரவிடும் மத்தக் குன்றில் - வரவிட்ட மத யானையின்

மேல், சிம்புளாய் வடிவம் கொண்ட சேவகன் ஏவல் செய்த அம்பு -

சிம்புட் பறவையாகத் திருவுருக்கொண் டருளிய சோமசுந்தரக்

கடவுள் ஏவிய அம்பு, உள்ளாய் தூணம் விள்ள அன்று அவதரித்த

வாபோல் - தூணின் அகத்ததாகி அத்தூண் பிளவுபட அதினின்றம்

அப்பொழுது தோன்றிய வாறுபோல, செம்புள் ஆய் கொடிய

நாரசிங்கமாய் இருந்தது - பெரிய திருவடியாகிய கலுழன்

தியானிக்கின்ற உக்கிர நரசிங்கமாய் வெளிப்பட்டிருந்தது.

மத்தக் குன்று - மதமலை; யானை, மத்தம் - மதக்களி. சிம்புள்

- எண்காற் புள்; இது வருடை யெனவும் சரபமெனவும் கூறப்படும்.

ஏவல் செய்த - ஏவிய; மத்தக் குன்றில் ஏவிய அம்பு என்க,

தூணின் உள்ளிருந்து அது பிளக்க அன்று தோன்றிய

நரசிங்கத்தைப்போல இந்நரசிங்கக் கணையானது யானையின்

உட்புகுந்து பிளந்து வெளிப்பட்டது என்க. செம்புள் - கலுழன்.

ஆய்தல் - ஈண்டுச் சிந்தித்தல். செம்புளாய்க் கொடிய என்னும்

பாடத்திற்கு, கருடவடிவாய்க் கொடியினை யுடைய என்றுரைக்க.

அன்று, ஏ : அசைகள். திருமாலானவர் தம் அடியானாகிய

பிரகலாதன் பொருட்டு, அவன் தந்தை யாகிய இரணியனால்

அறையப்பட்ட தூணினின்றும் தோன்றி அவனைக் கொன்றருளினன்

என்பதும், இரணியனைக் கொன்ற நரசிங்கம் செருக்குற்று உலகை

யழக்கத் தொடங்கிய காலையில் சிவபெருமான் சிம்புளின்

உருக்கொண்டு அதனைக் கொன்றருளினர் என்பதும் வரலாறு. சரப

வடிவங்கொண்டது வீரபத்திரக் கடவுள் என நூல்கள் கூறினும்

அவர் சிவ மூர்த்தங்களுள் ஒருவராகலின் அமையுமென்க. நரசிங்கம்

தூணினின்றும் போந்ததனை,

"நசைதிறந் திரங்கப் பொங்கி நன்றுநன் றென்ன நக்கு

விசைபிறந் துருமு வீழ்ந்த தென்னவோர் தூணின் வென்றி

இசைதிறந் தமர்ந்த கையா லெற்றினா னெற்ற லோடும்

திசைதிறந் தண்டங் கீறிச் சிரித்தது செங்கட் சீயம்"

"பிளந்தது தூணு மாங்கே பிறந்தது சீயம் பின்னை

வளர்ந்தது திசைக ளெட்டும் பகிரண்ட முதல மற்றும்

அளந்ததப் புறத்துச் செய்கை யாரறிந் தறைய கிற்பார்

கிளர்ந்தது ககன மூட்டை கிழிந்தது கீழு மேலும்"



என்னும் கம்பராமாயணச் செய்யுட்களால் அறிக. (41)



* * *



(பா - ம்.) * செம்புளாய்க் கொடிய.





	 	 [எழுசீரடியாசிரிய விருத்தம்]



உலகெலா மழித்து மீளவுண் டாக்கு முருத்திரன் வீரசத்

தியினிற்

சிலதரித் திறவா வவுணன்மார் பிடந்த சிங்கநா யகனை

யங்கெய்தி

அலகின்மா தவஞ்செய் துரோமசன் றன்பே ரறியவோர் தீர்த்தமுண்டாக்கி

இலகுபே றடைந்தான் பிரகலா தனுநோற் றீறிலாப் பெருவர மடைந்தான்.



(இ - ள்.) உலகு எலாம் அழித்து மீள உண்டாக்கும் உருத்திரன் - எல்லாவுலகங்களையும் அழித்து அவற்றை மீளவும்

படைத்தருளும் உருத்திர மூர்த்தியின், வீரசத்தியினில் சில தரித்து

- வீரசத்திகளுட் சிலவற்றை அவனருளாற் பெற்று, இறவா அவுணன்

மார்பு இடந்த சிங்க நாயகனை - இறவாத அவுணனாகிய

இரணியனது மார்பினைப் பிளந்த நரசிம்ம மூர்த்தியை, உரோமசன்

அங்கு எய்தி அலகு இல் மாதவம் செய்து - உரோமச முனிவன்

அங்கே சென்று (வழிபட்டு) அளவிறந்த பெரிய தவங்களைச் செய்து,

தன்பேர் அறிய ஓர் தீர்த்தம் உண்டாக்கி இலகு பேறு அடைந்தான்

- தனது பெயர் விளங்க ஒரு தீர்த்தம் உண்டாக்கிப் பெரும்

பேற்றினை அடைந்தான்; பிரகலாதனும் நோற்று ஈறு இலாப்

பெருவரம் அடைந்தான் - பிரகலாதனும் அங்குத் தவஞ்செய்து

அழியாத பெரிய வரங்களைப் பெற்றான்.

அழித்தல் - காரணத்தில் ஒடுக்குதல். படைத்தல் -

காரணத்தினின்றும் தோற்றுவித்தல். "ஒடுங்கின சங்காரத்தின்

வழியல்லது உற்பத்தியில்லை" ஆகலின், ‘அழித்து மீளவுண்டாக்கு

முருத்திரன்’ என்றார். திருமால் முதலிய தேவர்களெல்லாம் தத்தம்

தொழில் நடத்துவது இறைவன் சத்திகளிற் சிலவற்றைப் பெற்றே

யென்பார் ’உருத்திரன் வீரசத்தியினிற் சில தரித்து’ என்றார். தரித்து

இடந்த வென்க. இறவா அவுணன் - இறவாதிருக்க வரங்கள்

பெற்ற அவுணன்; இதனை,

"பெண்ணிற் பேரெழி லாணினி லலியினிற் பிறிதும்

உண்ணிற் கும்முயி ருள்ளதி னில்லதி னுலவான்

கண்ணிற் காண்பன கருதுவ யாவினுங் கழியான்

மண்ணிற் சாகிலன் வானினுஞ் சாகிலன் வரத்தால்"



என்பது முதலிய கம்பர் செய்யுட்களால் அறிக. நரசிங்கக் கணைக்கு

நரசிங்கப் பெருமானை உவமை கூறிய ஆசிரியர்

அம்மூர்த்தியினிடத்துள்ள அன்பினால் அவனை வழிபட்டார் பெற்ற

பேற்றையும் கூறினார். (42)

		 ஆகச் செய்யுள் 1427



* * *





	 	 	 	 இருபத்து மூன்றாவது விருத்தகுமார பாலரான படலம்



	 	 [கலிநிலைத்துறை]



தழையு லாங்கைய ரேவிய தந்திமேல் விடைமேல்

அழகர் சேவகஞ் செய்தவா றறைந்தன மவரே

கிழவ னாகிப்பின் காளையாய்க் கிஞ்சுகச் செவ்வாய்க்

குழவி யாய்விளை யாடிய கொள்கையைப் பகர்வாம்.



(இ - ள்.) தழை உலாம் கையர் ஏவிய தந்திமேல் -

மயிற்றோகை பொருந்திய கையையுடைய சமணர்கள் ஏவிய

யானையின்மேல், விடை மேல் அழகர் சேவகம் செய்தவாறு

அறைந்தனம் - இடப வூர்தியில் ஏறியருளும் பேரழகராகிய

சோமசுந்தரக் கடவுள் சேவகஞ்செய்த திருவிளையாடலைக்

கூறினோம்; அவரே - (இனி) அவ்விறைவரே, கிழவனாகி பின்

காளையாய் சிஞ்சுகம் செவ்வாய்க் குழவியாய் - முதலில்

விருத்தனாகியும் பின்பு குமாரனாகியும் அதன்பின் முருக்கிதழ்

போன்ற சிவந்த வாயினையுடைய பாலனாகியும், விளையாடிய

கொள்கையைப் பகர்வாம் - விளையாடியருளிய திருவிளை

யாடலைக் கூறுவாம்.

தழை - மயிற்பீலி. உலாவும் என்பது உலாம் என்றாயது.

கையர் என்பதனை இரட்டுற மொழிதலாகக் கொண்டு, வஞ்சகர்

என்றும் உரைத்தலமையும். முறையே குழவியாய்க் காளையாய்க்

கிழவனாகும் உலகியற்கு மாறாக விளையாடின ரென்க. (1)





	 	 தென்னன் விக்கிர மன்புயத் திருநிலச் செல்வி

மன்னி வாழுநாண் மதுரையின் மறையவ னொருவன்

அன்ன வன் விரூ பாக்கனா மவன்குடி வாழ்க்கை

மின்ன னாள்வட மீனனாள் பெயர்சுவ விரதை.

(இ - ள்.) தென்னன் விக்கிரமன் புயத்து இருநிலச் செல்வி

மன்னி வாழு நாள் - பாண்டியனாகிய விக்கிரமன் தோளின்கண்

பெரிய நில மகளானவள் நிலை பெற்று வாழ்கின்ற நாளில்,

மதுரையில் மறையவன் ஒருவன் - அம் மதுரைப் பதியில் அந்தணன்

ஒருவன் இருந்தனன்; அன்னவன் விரூபாக்கன் ஆம் - அவன்

விரூபாக்கன் என்னும் பெயருடையனாவான்; அவன் குடி வாழ்க்கை

மின் அனாள் - அவன் இல்வாழ்க்கைக்குரிய மனையாள், வடமீன்

அனாள் - அருந்ததி போலும் கற்பினை யுடையவள்; பெயர்

சுபவிரதை - அவள் பெயர் சுபவிரதை யென்பதாம்.

ஏற்ற பெற்றி சொற்கள் விரித்துரைக்கப் பட்டன. விரூபாக்கன்

- மேல் நோக்கிய விழியையுடையவன்; இது சிவபிரான்

திருப்பெயர்களுள் ஒன்று. மின்னனாள் - மின்னலை யொத்தவள்;

கிழத்தி என்னுந் துணையாய் நின்றது. சுபவிரதை - நல்ல விரத

முடையாள் என்னும் பொருள் பயப்பது. (2)





	 	 அனையர் தங்களுக் கரும்பெறன் மகவின்றி யனந்தம்

புனித நல்லறஞ் செய்தொழி லொழுக்கமும் பூண்டு

நனைய வார்குழ லன்னை ரெழுவர்பா னண்ணி

இனிய மாதவஞ் செய்தொரு பெண்மக வீன்றார்.



(இ - ள்.) அனையர் - அவ்விருவரும், தங்களுக்குப் பெறல்

அரும் மகவு இன்றி - தமக்குப் பெறுதற்கரிய மகப்பேறு

இன்மையால், அனந்தம் புனித நல் அறம் செய்தொழில் -

அளவிறந்த தூய சிவ புண்ணியஞ் செய்தலாகிய தொழிலையும்,

ஒழுக்கமும் - சீலத்தையும், பூண்டு மேற்கொண்டு, நனைய வார்குழல்

அன்னையர் எழுவர் பால் நண்ணி - தேனினையுடைய நீண்ட

கூந்தலையுடைய அன்னையராகிய சத்தமாதர் திருமுன் பெய்தி,

இனிய மாதவஞ்செய்து - இனிய பெரிய தவத்தைச் செய்து, ஒரு

பெண்மகவு ஈன்றார் - ஒரு பெண் குழந்தையைப் பெற்றனர்.

பெறலரும் என்பது மாறி நின்றது. நெடுநாள் மகவில்லையாக

அதன் பின் என்க. தொழிலும் என உம்மை விரிக்க. ஒழுக்கம் -

கடவுள் வழிபாடு முதலியன. நனைய : குறிப்புப் பெயரெச்சம். சத்த

மாதர்கள் - பிரமாணி, நாராயணி, மாயேசுரி, கௌமாரி, வராகி,

உருத்திராணி, இந்திராணி என்போர்; பிறவாறுங் கூறுவர். (3)





	 	 பேருங் கௌரியென் றழைத்தனர் பிராயமோ ரைந்திற்

சாருங் கௌரியும் பிறவிநோய் தணிப்பதற் குறுதி

தேருஞ் சிந்தையா டந்தையை வணங்கியிச் செனனம்

ஈருந் தெய்வத மந்திர மியாதென வினவ.



(இ - ள்.) பேரும் கௌரி என்று அழைத்தனர் - பெயரும்

கௌரி யென்றிட்டு அழைத்தனர்; பிராயம் ஓத் ஐந்தில் சாரும்

கௌரியும் - ஐந்து வயதையடைந்த கௌரியம்மையும், பிறவி நோய்

தணிப்பதற்கு உறுதி தேறும் சிந்தையாள் - பிறவிப் பிணியைப்

போக்குதற்குச் சிறந்த வழியை ஆராயுஞ் சிந்தையை யுடையளாய்,

தந்தையை வணங்கி - தன் தந்தையாகிய விரூபாக்கனை வணங்கி,

இச்செனனம் ஈரும் தெய்வத மந்திரம் யாது என வினவ -

இப்பிறவியை ஒழிக்கும் தெய்வத்தன்மை பொருந்திய மந்திரம் யாது

என்று வினவ.

ஐந்திற் சாறும் - ஐந்தினைப் பொருந்திய, உறுதி - மேலான.

சாதனம் யாவென என்று பாடங்கொண்டு, தெய்வமும் மந்திரமும்

யாவை யென வினவ, என்றுரைப்பாரு முளர். (4)





	 	 அந்த ணாளனு மதிசயித் தரும்பெறன் மகட்குச்

சிந்தை யார்வமோ டிறைவிதன் மனுவினைச் செப்பத்

தந்தை பாலது தெளிந்துநாத் தழும்புறப் பயின்றாள்

முந்தை நாளருந் தவக்குறை முடித்திட வந்தாள்.

(இ - ள்.) அந்தணாளனும் அதிசயித்து - விரூபாக்கனும்

வியப்புற்று, பெறல் அரும் மகட்கு - பெறுதற்கரிய புதல்விக்கு,

சிந்தை ஆர்வமோடு இறைவினைச் செப்ப - உள்ளத்தி லெழுந்த

அன்புடன் பராசத்தியின் திருமந்திரத்தைக் கூற, முந்தை நாள்

அருந்தவக் குறை முடித்திட வந்தாள் - முற்பிறப்பிற் செய்த அரிய

தவத்தின் குறையை நிரப்புதற்கு வந்த கௌரியம்மை, தந்தைபால்

அது தெளிந்து - பிதாவினிடத்தில் அதனைக் கேட்டுத் தெளிந்து,

நா தழும்பு உற பயின்றாள் - நாவானது தழும்படையும்படி அதனை

ஓதி வந்தாள்.

குழவிப் பருவத்திலே பிறவினை யொழிக்க வேண்டு மென்னும்

பேரறிவு தோன்றியனமை குறித்து அதிசயித்தான். மனு - மந்திரம்.

தெளிந்து - தெளியக் கேட்டுணர்ந்து; பொருளும், ஓதுமுறையும்

நன்கு உணரவேண்டுமாகலின் ‘தெளிந்து’ என்றார். இடைவிடாது

பயின்றாள் என்பார் ‘நாத்தழும்புறப் பயின்றாள்’ என்றார். பயிலுதல்

- உருவேற்றுதல்; செபித்தல். வந்தாள் : பெயர். வந்தவளாகலின்

பயின்றாள் என்பது கருத்து. (5)





	 	 	 	 தாதை தன்றவக் கொழுந்தினுக் கிசையமா சைவ

	மாத வத்தனா யாதியாச் சிரமத்தில் வழங்கும்

	வேத வித்துமாய் மரபினான் மேம்படு வானெப்

	போது போதுமென் றுளத்தொடு புகன்றுகொண்டிருந்தான்.



(இ - ள்.) தாதை - தந்தையானவன், தன் தவக்

கொழுந்தினுக்கு இசைய - தனது தவக்கொழுந்தாகிய புதல்விக்குப்

பொருந்த, மாசைவ மாதவத்தனாய் - பெருமை பொருந்திய

சைவநெறி நின்ற பெரிய தவத்தினையுடையனாய், ஆதி

ஆச்சிரமத்தில் வழங்கும் வேத வித்துமாய் - முதல் நிலையாகிய

பிரமசரிய நெறியில் ஒழுகும் வேத வித்துமாகி, மரபினால்

மேம்படுவான் - மரபினாலு முயர்ந்த ஒருவன், எப்போது போதும்

என்று - எப்பொழுது (மணவாளனாக) வருவான் என்று, உளத்தொடு

புகன்று கொண்டு இருந்தான் - மனத்துடன் கூறிக் கொண்டிருந்தான்.

மாசைவம் - சைவத்தின் ஒரு வகையாகிய மகாசைவம்

என்னலுமாம். ஆதி - ஆச்சிரமம் - நான்கு நிலைகளுள் முதலது;

பிரமசரியம். வேதவித்து - வேதங்களை யறிந்தவன். மரபு -

குடிப்பிறப்பு; கோத்திரம் முதலியவுமாம். போதும் - வருவான்;

புகுதும் என்பதன் மரூஉ. இடைவிடாது சிந்தித்துக் கொண்டிருந்தான்

என்பதனை இலக்கணை வகையால் ‘உளத்தொடு புகன்று

கொண்டிருந்தான்’ என்றார். (6)





	 	 	 பருவ நாலிரண் டாகமேற் கடிமணப் பருவம்

	வருவ தாகவங் கொருபகல் வைணவப் படிவப்

	பிரம சாரியாய்க் கடைதொறும் பிச்சைபுக் குண்பான்

	ஒருவன் வந்தனன் பலிக்கவ ணயற்புலத்* துள்ளான்.



(இ - ள்.) பருவம் நாலிரண்டு ஆக - (புதல்விக்கு) எட்டு

வயது ஆக, மேல் கடிமணப் பருவம் வருவது ஆக - மேலே

திருமணப் பருவம் வராநிற்க, ஒரு பகல் - ஒருநாள், அயற் புலத்து உள்ளான் - வேற்றூரில் உள்ளவனும், வைணவப் படிவப் பிரமசாரியாய் - வைணவக் கோலமுடைய பிரமசரியனாய், கடைதொறும் பிச்சை புக்கு உண்பான் ஒருவன் - வாயில் தோறும்

பலி ஏற்று உண்பவனுமாகிய ஒருவன், அவண் பலிக்கு வந்தனன் -

அவ்விடத்திற் பிச்சைக்கு வந்தான்.

அங்கு - அப்பொழுதில் என்க. வைணவப் படிவ

முடையனாயும் பிரமசாரியாயும் என விரித்துக் கொள்க. புக்கு -

புகுந்து; ஏற்றலாகிய காரியத்தை யுணர்த்திற்று. (7)



* * *



(பா - ம்.) * னயற்புலத்.





	 	 	 பிச்சை வேண்டினா னவற்குத்தன் பெண்ணினைக்

கொடுப்பான்

இச்சை கூர்ந்தருந் தவத்தினால் வருந்தியீன் றெடுத்த

விச்சை வேதியன் மனையொடு சுற்றமும் வினவா

தச்ச மின்றிநீ ரெடுத்தவ னங்கையிற் பெய்தான்.



(இ - ள்.) பிச்சை வேண்டினான் அவற்கு - (அங்ஙனம் வந்து)

பிச்சை கேட்ட அப்பிரமசாரிக்கு, தன் பெண்ணினைக் கொடுப்பான்

இச்சை கூர்ந்து - தன் புதல்வியைக் கொடுத்தற்கு விருப்பங்

கொண்டு, அருந் தவத்தினால் வருந்தி ஈன்றெடுத்த விச்சை வேதியன்

- அதிய தவத்தினாலே உடல் வருந்திப் பெற்றெடுத்த கற்றுவல்ல

மறையவனாகிய விரூபாக்கன், மனையொடு சுற்றமும் வினவாது -

மனைவியையும் சுற்றத்தாரையும் கேளாது, அச்சம் இன்றி நீர் எடுத்து

அவன் அங்கையில் பெய்தான் - அச்சமு மில்லாமல் நீரினை எடுத்து

அவனுடைய அகங்கையில் வார்த்தான்.

வேண்டினனன், பெயரெச்சமாயிற்று. கொடுப்பான் :

வினையெச்சம். புதல்வி மேலுள்ள அன்பும் தனது கல்வியறிவும்

இதனைக் தடுத்தில வென்பார் ‘அருந்தவத்தினால் வருந்தி

யீன்றெடுத்த விச்சைவேதியன்’ என்றார். ஒரு தலையாக வினவுதற்

குரியாரையும வினாவிற்றிலன் என்பார் ‘மனையொடு சுற்றமும்

வினாவாது’ என்றார். மனைவி முதலாயினார் இணங்காவிடின் யாது

செய்வதென்ற அச்சமும், தன் புதல்வி எத்தகைய இன்னலுறுவாளோ

என்ற அச்சமும் இன்றி யென்க, எங்ஙனம் பெய்தான் என்பதனை

வருஞ்செய்யுளிற் காண்க. (8)





	 	 	 கலிக்கு நூபுரச் சீறடிக் கன்னிதன் விதியும்

	பலிக்கு வந்தவ னல்வினைப் பகுதியுந் துரப்ப

	ஒலிக்கு மந்திரச் சிரகநீ ரொழுக்கினான் முந்திச்*

	சலிக்கு மன்னையுந் தமர்களுங் கேட்டுளந் தளர்வார்.



(இ - ள்.) கலிக்கும் நூபுரச் சீறடிக்கன்னிதன் விதியும் -

ஒலிக்கின்ற சிலம்பினை யணிந்த சிறிய அடியையுடைய கௌரியின்

கன்மமும், பலிக்கு வந்தவன் நல்வினைப் பகுதியும் - பிச்சைக்கு

வந்தவனது நல்வினையின் கூறும், துரப்ப - செலுத்துதலால், முந்தி

- முற்பட்டு, ஒலிக்கும் மந்திரம் சிரக நீர் ஒழுக்கினான் - ஒலிக்கின்ற

மந்திரத்தோடு கமண்டல நீரை வார்த்தான்; கேட்டு சலிக்கும்

அன்னையும் தமர்களும் உளம் தளர்வார் - (அதனைக்) கேட்டு

வருந்துகின்ற தாயும் உறவினரும் மனந்தளர்வாராயினார்.

		 கன்னிதன் விதி - இவனுக்கு மனைவியாக வேண்டு மென்னும்

பிராரத்த கன்மம். நல்வினை பலதிறப் படுமாகலின் ‘பகுதி’ என்றார்.

இவன் தன்வயம் இழந்தனன் என்பார் ‘துரப்ப’ என்றார். முந்தி -

விரைந்து. மந்திரத் தோடு என விரிக்க. கன்னிகையைத் தானஞ்

செய்தற்குரிய மந்திரத்துடன் தாரை வார்த்தான் என்றவா றாயிற்று.

தளர்வார் : முற்றெச்சம். (9)



* * *



(பா - ம்.) * முந்தச்





	 	 குலனு மோர்கிலன் கோத்திர மோர்கிலன் குடிமை

நலனு மோர்கில னொழுக்கமுங் கல்வியு நண்ணுந்

தலனு மோர்கிலன் கன்னியைத் தத்தஞ்செய் தானெப்

புலனு மோர்ந்தவன் விதிவழி மதியெனப் புலந்தார்.



(இ - ள்.) குலனும் ஓர்கிலன் - குலத்தையும் ஓராது,

கோத்திரம் ஓர்கிலன் - கோத்திரத்தையும் ஓராது, குடிம நலனும்

ஓர்கிலன் - குடிப்பிறப்பின் மேன்மையையும் ஓராது, ஒழுக்கமும்

கல்வியும் நண்ணும் தலனும் ஓர்கிலன் - ஒழுக்கத்தையும்

கல்வியையும் இருக்கும் இடத்தினையும் ஓராது, எப்புலனும்

ஓர்ந்தவண் கன்னியை தத்தம் செய்தான் - எல்லா நூல்களையு

மறிந்தவன் தன் புதல்வினைத் தத்தஞ் செய்து விட்டான், விதிவழி

மதி எனப் புலந்தார் - யாவர்க்கும் விதியின் வழியே மதிசொல்லும்

என்று வாடினர்.

ஓர்கிலன் என்னும் எதிர்மறை முற்றுக்கள் எச்சமாயின; கு :

சாரியை, அல் : எதிர்மறை இடைநிலை. ஓர்தல் - ஆராய்ந்தறிதல்.

இவை யெல்லாம் ஆராய்தற் குரியவாகவும் இவற்றுள் ஒன்றும்

ஆராய்ந்திலன் என்றார்.

"நுண்ணிய நூல்பல கற்பினு மற்றுந்தன்உண்மை

யறிவே மிகும்"

என்பவாகலின், ‘எப்புலனு மோர்ந்தவன்’ என்றும், ‘விதிவழி மதி

என்றும் கூறினார். (10)





	 	 மற்ற வன்குடி கோத்திரஞ் சூத்திர மற்றும்

உற்ற றிந்துநம் மரபினுக் கொக்குமான் மாயோன்

சொற்ற தந்திர வைணவத் தொடக்குண்டு திரியுங்

குற்ற மொன்றினி மறுப்பதென் கொடுப்பதென் றிசைந்தார்.



(இ - ள்.) அவன் குடி கோத்திரம் சூத்திரம் மற்றும் உற்று

அறிந்து - அவனுடைய குடியையும் கோத்திரத்தையும்

சூத்திரத்தையும் பிறவற்றையும் பொருந்தியறிந்து, நம் மரபினுக்கு

ஒக்கும் - (இவன்குடி முதலிய வெல்லாம்) நமது மரபுக்கு

ஒத்திருக்கின்றன; மாயோன் சொற்ற தந்திர வைணவத் தொடக்

குண்டு திரியும் குற்றம் ஒன்று - (இவன்) திருமால் கூறிய நூலின்

வழிப்பட்ட வைணவ மதக் கட்டுண்டு ஒழுகும் குற்ற மொன்று தான்

உளது; இனி மறுப்பது என் - (முன்னரே தத்தஞ் செய்தமையால்)

இனி மறுப்பது எவ்வாறு, கொடுப்பது என்று இசைந்தார் - கொடுக்க

வேண்டுவதே யென்று உடன்பட்டனர்.

மற்று, ஆல் : அசைகள் : குடி முதலியவற்றில் உம்மை

விரித்துரைக்க. அறிந்து - அவனையடைந்து உசாவி யறிந்து. தந்திரம்

- பாஞ்சாரத்திரம், வைகானசம் என்னும் வைணவ ஆகமங்கள்.

ஒன்றே - கொடுப்பதே என ஏகாரங்கள் விரித்துக் கொள்க.

கொடுப்பது - கொடுக்கவேண்டுவது. (11)





	 	 	 	 தாயு மொக்கலு மொத்தபின் றாதையும் வேதத்

	தாயு மெண்மணத் தாதியா மறநிலை யாற்றால்

	தேயு நுண்ணிடைக் கன்னியைச் செம்பொனாற் புதைத்துக்

	காயு மாரழன் முன்னரக் காளைகைக் கொடுத்தான்.



(இ - ள்.) தாயும் ஒக்கலும் ஒத்தபின் - இங்ஙனம் தாயும்

சுற்றத்தாரும் இசைந்தபின், தாதையும் - தந்தையும், வேதத்து ஆயும்

எண் மணத்து - வேதத்தில் ஆராயப்பட்ட எண்வகை மணங்களுள்,

ஆதியாம் அறநிலை ஆற்றால் - முதற்கண் உள்ளதாகிய பிரம மண

நெறியால், தேயும்நுண் இடைக் கன்னியைச் செம்பொனால் புதைத்து

-மெலிகின்ற நுண்ணிய இடையையுடைய கௌரியைச் சிவந்த

பொன்னாலாகிய அணிகளால் உடல் மறைய அலங்கரித்து, காயும்

ஆர் அழல் முன்னர் அக் காளையைக் கொடுத்தான் - சுடுகின்ற

நிறைந்த ஓமத்தீயின்முன் அக்காளைப் பருவத்தையுடைய

பிரமசாரியின் கையிற் கொடுத்தான்.

எண்மணம் : பிரமம், பிரசாபத்தியம், ஆரிடம், தெய்வம்,

காந்தருவம், அசுரம், இராக்கதம், பைசாசம் என்பன; இவற்றை,

"மறையோர் தேஎத்து மன்ற லெட்டு"

என்று தொல்காப்பியமும்,

"அநத்ண ரருமறை மன்ற லெட்டு"

என்று இறையனாராகப்பொருளும் கூறும். முதற்கண் உள்ள பிரமம்

தமிழில் அறநிலை எனப்படும். பிரமமாவது பிரமசரியங்

காத்தானுக்குக் கன்னியைத் தீ முன்னர்க் கொடுப்பது, பொன் :

அணிக்கு ஆகுபெயர். மிக அணிந்து என்பார் ‘புதைத்து’ என்றார்.(12)





	 	 	 தெய்வ மங்கல வரிசைகள் செய்துதான் பயந்த

	மௌவ லங்குழற் கன்னியை மணமக னோடுங்

	கௌவை யம்புனல் வேலிசூழ் கடிநகர் விடுத்தான்

	சைவ மங்கல வேதியத் தாபத னிப்பால்.



(இ - ள்.) சைவ மங்கல வேதியத் தாபதன் - நன்மை

பொருந்திய சைவ தவ வொழுக்கத்தையுடைய மறையோனாகிய

விரூபாக்கன், தெய்வ மங்கல வரிசைகள் செய்து - தெய்வத் தன்மை

பொருந்திய மங்கல வரிசைகள் பலவற்றைச் செய்து, தான் பயந்த

மௌவல் அம் குழல் கன்னியை - தான் பெற்ற முல்லைமலர்மாலை

சூடிய அழகிய கூந்தலையுடைய கன்னியை, மணமகனோடும் -

மணவாளனோடும், கௌவை அம்புனல் வேலி சூழ் கடிநகர்

விடுத்தான் - ஒலிக்கின்ற நீர் வேலியாகச் சூழ்ந்த காவலையுடைய

நகரின்கண் செல்ல விடுத்தான்; இப்பால் - பின்.

மங்கல வரிசை - சுப சீதனம். முல்லை கற்பிற்குரியது.

கௌவையும், அம் : சாரியை. புனல் வேலி - நீர்வளமுடைய

கழனியாகிய வேலியுமாம். நகர் விடுத்தான் - நகரிற் செல்ல

விடுத்தான். மங்கல சைவத்தாபத வேதியன் என மாறுக. இப்பால் -

பின்பு என்றபடி; இதனைப் பின் நிகழும் சரிதத்தோடு இயைக்க. (13)





	 	 [அறுசீரடியாசிரிய விருத்தம்]



இல்லார்க்குக் கிழியீடு நேர்பட்டா லெனப்பல்லா

ரில்லந் தோறுஞ்

செல்லாநின் றிரந்துண்டு திரிந்தமகன் மணமகனாய்ச்

செல்வ நல்க

வல்லாளை மணந்துவரு வான்போற்றம் மனைபுகுத

வன்பட் சீலப்

பொல்லாராய் வைணவத்துப் புக்கொழுகு தாய்தந்தை

பொறார்க ளாகி.



(இ - ள்.) இல்லார்க்குக் கிழியீடு நேர்ப்பட்டாலென -

வறியார்க்குப் பொன் முடிப்புக் கிடைத்தாற்போல, பல்லார்

இல்லந்தோறும் செல்லாநின்று இரந்து உண்டு திரிந்த மகன் -

பலருடைய மனைதோறும சென்று ஏற்றுண்டு திரிந்த மகன்,

மணமகனாய் - மணமகனாக, செல்வம் நல்க வல்லாளை மணந்து

வருவான்போல் தம் மனைபுகுத - செல்வத்தை அளிக்கவல்ல

திருமகளை மணஞ் செய்து வருவான்போல வந்து தமது

இல்லத்தையுடைய, வன்கண் சீலப் பொல்லாராய் - கொடுமையையே

சீலமாகக்கொண்ட பொல்லாதவராய், வைணவத்துப் புக்கு ஒழுகு

தாய் தந்தை பொறார்களாகி - வைணவ மதத்தை மேற்கொண்டு

ஒழுகுகின்ற தாயும் தந்தையும் மனம் பொறாதவர்களாகி.

கிழியீடு - கிழியில் இடப்பட்டது; பொன் முடிப்பு. நேர்படுதல்

- தானே எதிர்ப்படுதல். நேர்பட்டால் அவர் களிப்பதுபோற்

களிப்புற்று என்க. திருமகளை மணந்து வருவாள்போற் கௌரியை

மணந்து வந்து புகவென விரிக்க. (14)





	 	 	 வந்தமண வாட்டிசிவ சிந்தனையுஞ் சைவதவ

வடிவு நோக்கி

வெந்தவுடல் போன்மனமும் வெந்தவளை வேறொதுக்கி

வேண்டா ராகி

நிந்தனைசெய் தொழுகுவா ரவளையொரு நாணீத்து

நீங்கி வேற்றூர்த்

தந்தமர்மங் கலங்காண்பான்* றனியேவைத் தகம்பூட்டித்

தாங்கள்போனார்.

	 	 	 (இ - ள்.) வந்த மணவாட்டி சிவவிந்தனையும் சைவ

தவவடிவும் நோக்கி - (தமது இல்லிற்கு) வந்த

மணக்கோலத்தையுடைய கௌரியின் சிவ சிந்தனையையும் சைவ

தவவேடப் பொலிவையும் நோக்கி, வெந்த உடல்போல் மனமும்

வெந்து - (தமது) கருகிய உடலைப் போல மனமும் வெந்து,

அவனைவேறு ஒதுக்கி வேண்டா ராகி நிந்தனை செய்து ஒழுகுவார்

- அவளை வேறாக ஒதுக்கி வைத்துச் சிறிதும் விரும் பாராய்

நிந்தித்து ஒழுகுபவர்கள், தாங்கள் ஒருநாள் வேற்றூர் தம் தமர்

மங்கலம் காண்பான் - தாம் ஒருநாள் வேற்றூரில் நடக்கும் தம்

சுற்றத்தாரின் மணத்தைக் காணுதற்கு, அவளைத் தனியே வைத்து

நீத்து நீங்கி அகம் பூட்டிப் போனார் - அவளைத் தனியாக வைத்து

விட்டு நீங்கி இல்லினைப் பூட்டிக்கொண்டு போயினர்.

மணவாட்டி - மணமகள்; மணவாளனுக்குப் பெண்பால். தவ

வடிவு - திருநீறு சாதனமுடைய வடிவு. சங்கு சக்கர முத்திரை

பொறிக்கப் பட்டமையால் வெந்த உடம்பு. உளம் அழுக்காற்றாற்

புழுங்குதலை ‘வெந்து’ என்றார். (15)





	 	 	 உண்மாசு கழுவுவது நீறென்றே யுபநிடத

			 முரைப்பக் கேட்டும்

	மண்மாசு படப்பூசும் வடிவுடையா ரகன்றதற்பின்

			 மனையில் வைகும்

	பெண்மாசு கழியவொரு சிவனடியார் தமைக்காணப்

			 பெறாம லின்றென்

	கண்மாசு படுவதெனக் கனிந்தொழுகு தலையன்பாற்

			 கவலை கூர்வாள்.



(இ - ள்.) நீறே உள்மாசு கழுவுவது என்று உபநிடதம்

உரைப்பக் கேட்டும் - திருநீறே அகத்திலுள்ள அழுக்கைப்

போக்கித் தூய்மை செய்வது என்று உபநிடதங் கூறுவதைக் கேட்டும்,

மண்மாசு படப் பூசும் வடிவு உடையார் அகன்றதன் பின் - மண்ணை

அழுக்குண்டாகப் பூசுகின்ற வடிவினையுடைய அவர்கள் போனபின்,

மனையில் வைகும் பெண் - இல்லில் இருக்கும் கௌரி, மாசு கழிய

- குற்றம் ஒழியுமாறு, ஒரு சிவன் அடியார் தம்மைக் காணப்

பெறாமல் -ஒரு சிவனடி யாரைக் காணப்பெறாமல், இன்று என் மாசு

படுவதுஎன - இப்பொழுது என் கண் மாசடைகின்றது என்று, கனிந்து

ஒழுகு தலையன்பால் கவலை கூர்வாள் - பழுத்து ஒழுகுத்

தலையன்பினாற் கவலை யுறுவாளாயினாள்.

		 உண்மாசு - ஆணவம் முதலியன. உபநிடதம் - மறைமுடி.

திருநீற்றின் பெருமையை விளக்குவது பஸ்ம ஜாபால உபநிடதம்

என்ப. திருநீறு மாசு போக்குவதனையும், வேதத்தாற்

கூறப்படுவதனையும், திருநீற்றுப் பதிகத்தால் அறிக. மண் - திருமண்

என்பது. மாசு கழிய - அனாதியே பந்தித்துள்ள பாசவழுக்கு ஒழிய;

தீயாருடன் சம்பந்தித்த குற்றம் நீங்க வென்றுமாம். ஒருவரையேனும்

காணப் பெறுதல் வேண்டுமென்பார் ‘ஒரு சிவனடியார் என்றார்.

காணப் பெறாமல் என்றது சிவனடியார் அங்குவரும் வழக்க

மின்மையைக் குறிக்கின்றது, காண்டற்குத் தடையில்லாத இன்றும்

காணப்பெறாமல் என்பார் ‘இன்று’ என்றார். கண் மாசுபடுவது -

கண் குருடாகின்றது. தலை யன்பு - தீவிர தரமான அன்பு. (16)



* * *



(பா - ம்.) * காண்பார்.





	 	 சிவனடியார்க் கன்பிலாச் சிந்தையே யிரும்பேவல்

செய்து நாளும்

அவனடியார் திறத்தொழுகா வாக்கையே மரஞ்செவிக

னாதி யைந்தும்

பவனடியா ரிடைச்செலுத்தாப் படிவமே பாவைமறை

பரவுஞ் சைவ

தவநெறியல் லாநெறிய பவநெறியென் றளியளாய்த்

தளர்வாள் பின்னும்.



(இ - ள்.) சிவன் அடியார்க்கு அன்பு இலாச் சிந்தையே

இரும்பு - சிவனடியார்க்கு அன்பில்லாத மனமே இரும்பாகும், அவன்

அடியார் திறத்து நாளும் ஏவல்செய்து ஒழுகா ஆக்கையே மரம் -

அவ்விறைவனது அடியார் பக்கத்து எந்நாளும் பணிசெய்து ஒழுகாத

உடலே மரமாகும், பவன் அடியாரிடை செவி கண் ஆதி ஐந்தும்

செலுத்தாப் படிவமே பாவை - அச்சிவபெருமான் அடியாரிடத்துக்

காது கண் முதலிய ஐம் பொறிகளையும் செலுத்தாத வடிவமே

பாவையாகும், மறை பரவும் சைவ தவநெறியல்லாத பிற நெறிகளே

- வேதந் துதிக்கும் சைவமாகிய தவநெறியல்லாத பிற நெறிகளே

பிறவிக்கேதுவாகிய நெறிகளாம், என்று அளியளாய்த் தளர்வாள்

- என்று அன்புடையளாய்த் தளர்கின்றாள்; பின்னும் - பின்னரும்.

சிந்தை இரும்பே, ஆக்கை மரமே, படிவம் பாவையே,

அல்லாநெறி பவ நெறியே என ஏகாரங்களைப் பிரித்துக்

கூட்டலுமாம். பவன் - சிவ பெருமான். அவ நெறி என்று

பாடமாயின் வீண்நெறி என்க.

"ஈசனுக்கன் பில்லா ரடியவர்க்கள் பில்லார்

எவ்வுயிர்க்கு மன்பில்லார் தமக்குமன் பில்லார்

பேசுவதென் னறிவிலாப் பிணங்களைநா மிணங்கிற்

பிறப்பினொடு மிறப்பினொடும் பிணங்கிடுவர் விடுநீ

ஆசையொடு மரனடியா ரடியாரை யடைந்திட்

டவர்கரும முன்கரும மாகச் செய்து

கூசிமொழிந் தருண்ஞானக் குறியி னின்று

கும்பிட்டுத் தட்டமிட்டுக் கூத்தாடித் திரியே"



என்னும் சிவஞான சித்தியார் திருவிருத்தம் இங்கு நோக்கற்பாலது.

(17)





	 	 	 	 எனைத்துயிர்க்கு முறுதியிக பரமென்ப வவைகொடுப்பா

னெல்லாந் தானாய்

அனைத்துயிர்க்கு முயிராகு மரனென்ப வவனறிவார்க்

கங்கம் வாக்கு

மனத்துறுமெய்ப் பத்திவழி வருமென்ப வப்பத்தி

வழிநிற் பார்க்கு

வினைத்துயர்தீர்த் திடவெடுத்த வடிவென்ப தவனடியார்

வேட மன்றோ.



(இ - ள்.) எனைத்து உயிர்க்கம் உறுதி இகபரம் என்ப -

எல்லா உயிர்களுக்கும் உறுதியாவன இம்மை யின்பமும் மறுமை

யின்பமும் என்று கூறுவர்; அவை கொடுப்பான் எல்லாம் தானாய்

அனைத்து உயிர்க்கும் உயிர் ஆகும் அரன் என்ப - அவற்றை

அருளுபவன் எல்லாமும் தானாகி எவ்வுயிர்க்கும் உயிராயுள்ள

சிவபெருமான் என்பர்; அவன் அறிவார்க்கு அங்கம் வாக்கு மனத்து

உறு மெய்ப் பத்திவழி வரும் என்ப - அவனை உணர்வார்க்கு

உடலும் உரையும் உள்ளமுமாகிய இம்மூன்று கரணங்களாலும்

செய்யப்படுகின்ற உண்மையாகிய பத்திநெறி உண்டாம் என்பர்,

அப்பத்திவழி நிற்பார்க்கு - அவ்வன்பு வினைகளால் வருந்

துன்பங்களைப் போக்குதற்கு எடுத்த வடிவமென்று சொல்லப்படுவது,

அவன் அடியார் வேடம் அன்றோ - அச்சிவபிரான் அடியார்களின்

திருவேடம் அல்லவா?

வீட்டினையும் அடக்கி ‘இகபரம்’ என்றார். என்ப

என்பனவற்றை அசையென்னலுமாம். அவனறிவார்க்கு, இரண்டனுருபு

தொக்கு நின்றது. அறிதலாவது எப்பொழுதும் சிந்தித்தல், இறைவன்

எடுத்த வடிவெனப்படுவது என்க;

"அறிவரியான் றனையறிய வாக்கை யாக்கி

அங்கங்கே யுயிர்க்குயிரா யறிவுகொடுத் தருளாற்

செறிதலினாற் றிருவேடஞ் சிவனுருவே யாகும்"

என்றும்,

"தாபர சங்கமங்க ளென்றிரண் டுருவினின்று

மாபரன் பூசைகொண்டு மன்னுயிர்க் கருளைவைப்பன்"

என்றும் சிவஞானசித்தியார் கூறுவது காண்க. (18)





என்னவிருந் தலமருவா ளிருக்குமிடத் தவளுள்ளத்

தெண்ணி யாங்கே

தென்னவனா யிருந்தரசு செய்தபிரா னவட்கருளுஞ்

செவ்வி நோக்கிக்

கன்னமுரங் கரஞ்சிரந்தோள் கண்டமுங்கண் டிகைபூண்டு

கையிற் றம்போற்

பன்னெடுநாட் பழகியதோர் தனிப்பெரிய புத்தகமும்

பக்கஞ் சேர்த்தி.

(இ - ள்.) என்ன இருந்து அலமருவாள் - என்று

கருதியிருந்து மனஞ் சுழலுவாள்; இருக்குமிடத்து - (இங்ஙனமாகக்

கௌரி வருந்தி) இருக்கு மிடத்தில், அவள் உள்ளத்து எண்ணி

யாங்கே- அவள் மனத்திற் கருதியவாறே, தென்னவனாய் இருந்து

அரசு செய்த பிரான் - சுந்தர பாண்டியனாய் வீற்றிருந்து ஆட்சி

புந்த சோமசுந்தரக்கடவுள், அவட்கு அருளும் செவ்வி நோக்கி -

அவளுக்கு அருள் புரியும் பருவத்தை நோக்கி, கன்னம் உரம் கரம்

சிரம் தோள் கண்டமும் கண்டிகை பூண்டு - காதுகளிலும் மார்பிலும்

கைகளிலும் சென்னியிலும் தோள்களிலும் கழுத்திலும் உருத்திராக்கம்

அணிந்து, தம்போல் பல் நெடுநாள் பழகியது ஓர் தனிப்பெரிய

புத்தகமும் - தம்மைப்போலப் பன்னெடுங்காலம் பழகியதாகிய ஓர்

ஒப்பற்ற பெரிய புத்தகத்தையும், பக்கம் கையில் சேர்த்தி

- பக்கத்தே கையில் வைத்துக்கொண்டு.

மேற்செய்யுளிற் கூறியதைச் சுட்டி ‘என்ன’ என்றார். ‘உண்மாசு

கழுவுவது’ ‘சிவனடியார்க்கு’ என்னுஞ் செய்யுட்களிலுள்ள ‘கவலை

கூர்வாள்’, ‘தளர்வாள்’ என்பவற்றை எச்சமாக்கி, இச்செய்யுளில்

‘அலமருவாள்’ என்பததைப் பெயராக்கலுமாம். எண்ணியாங்கே

அருளுஞ் செவ்வி நோக்கி யென்க; கன்னம் முதலியவற்றில்

எண்ணும்மை விரித்துக் கொள்க. தம்மைப்போல அனாதியாக

விருந்து தம்முடன் பயின்றதாகிய புத்தகம் என்க; இப்பொழுது

கொண்ட முதுமைக் கோலத்தைக் கருதி, தம்மைப்போல் நெடுநாட்

பழகியதாகத் தோற்றும் புத்தகம் எனக் கூறினார் எனலுமாம்.

பக்கத்திலே கையில் வைத்துக் கொண்டு என்க. (19)





	 	 	 	 கரிந்தநீள் கயன்முள்ளி னரையுமுது திரைகவுளுங்

களைக்கு நெஞ்சுஞ்

சரிந்தகோ வணவுடையுந் தலைப்பனிப்பு முத்தரியந்

தாங்கு தோளும்

புரிந்தநூல் கிடந்தலையும் புண்யிணநீ றணிமார்பும்

பாலிய நீழல்

விரிந்ததோர் தனிக்குடையுந் தண்டூன்றிக் கவிழ்ந்தசையு

மெய்யுந் தாங்கி.



(இ - ள்.) கரிந்த நீள்கயல் முள்ளின் நரையும் - கரிய நீண்ட

கயல் மீனின் முள்ளைப் போன்ற நரையும், முதுதிரைகவுளும் -

மிகவுந் திரைந்த கபோலமும், கனைக்கும் நெஞ்சும் - அடிக்கடி

கனைக்கின்ற மார்பும், சரிந்த கோவண உடையும் - ஒரு புறம்

சரிந்துள்ள கோவணம் போக்கிய ஆடையும், தலைப்பனிப்பும் -

தலை நடுக்கமும், உத்தரியம் தாங்கு தோளும் - மேலாடை தாங்கிய

தோளும், புரிந்த நூல் கிடந்து அலையும் புண்ணிய நீறு அணி

மார்பும் - (முப்புரியாகச்) செய்த பூணூல் கிடந்து அசையும்

புண்ணிய வடிவாகிய திருநிற்றினை அணிந்த மார்பும், நீழல் பொலிய

விரிந்தது ஓர் தனிக்குடையும் - நிழல் விளங்க விரிந்ததாகிய ஓர்

ஒப்பற்ற குடையும், தண்டு ஊன்றிக் கவிழ்ந்து அசையும் மெய்யும் -

தண்டினை ஊன்றி அதனோடு கவிழ்ந்தசைகின்ற திருமேனியும்,

தாங்கி - ஆகிய இவைகளைக் கொண்டருளி.

கரிந்த நீள்கயல் - புறத்தே கருநிறமுடைய நீண்ட கயல்.

முள்ளின், இன் ஒப்புப்பொருட்டு. திரைகவுள் : வினைத்தொகை.

கனைத்தல் - இருமல். நரை முததலியவற்றைப் பொலிய

என்பதனோடு முடித்து, கடையும் மெய்யும் தாங்கி

என்றுரைத்தலுமாம். (20)





	 	 	 	 ஒருத்தரா யுண்டிபல பகல்கழிந்த பசியினர்போ

லுயங்கி வாடி

விருத்தவே தியராய்வந் தகம்புகுதக் கண்டெழுந்து

மீதூ ரன்பின்

கருத்தளாய்த் தவிசிருத்திக் கைதொழுது சிவனையிங்குக்

காண வென்ன

வருத்தமா தவமுடையே னெனமுனிவர் பசித்துன்பால்

வந்தே மென்றார்.



(இ - ள்.) விருத்த வேதியராய் - மூப்பினையுடைய

மறையவராய், ஒருத்தராய் - தனியராய், பல பகல் உண்டி கழிந்த

பசியினர்போல் - பலநாட்கள் உணவு இன்மையால் நேர்ந்த

பசியினை யுடையார்போல, உயங்கி வாடி வந்து அகம்புகுத -

வருந்தி வாட்டமுற்று வந்து இல்லில் நுழையாநிற்க, கண்டு எழுந்து

மீதூர் அன்பின் கருத்தளாய் - (அதனைப்) பார்த்து எழுந்து

மேலோங்கும் அன்பினையுடைய எண்ணமுடையவளாய்,

தவிசு இருத்திக் கைதொழுது - அவரை ஆசனத்தில் அமர்த்திக்

கைகூப்பி வணங்கி நின்று, சிவனை இங்கு காண - சிவபெருமானை

இங்குத் தரிசிக்க, என்னவருத்தம் மாதவம் உடையேன் என -

என்ன வருந்திச் செய்த பெரிய தவத்தினை உடையேன் என்று

சொல்ல, முனிவர் உன்பால் பசித்து வந்தேம் என்றார் - முனிவர்

உன்னிடத்திற் பசியுற்று வந்தேம் என்று கூறியருளினார்.

ஒருத்தராய் - வேறு துணை யில்லாதவராய் கழிந்த என்னும்

பெயரெச்சம் காரணப்பொருட். சிவனை, முன்னிலையிற் படர்க்கை

வந்தது. சிவனடியாரைச் சிவன் என்று கூறுதல் மரபு; தேவரீர் என்பது

போல; வைணவர்கள் பெருமாள் என்று கூறுதலுங் காண்க.

உண்மையுந் தோன்ற இங்கே ‘சிவனை’ எனக் கூறினார். என்ன

தவம் என்க. (21)





	 	 	 இற்பூட்டிப் போயினா ரெமரங்க ளெனக்கௌரி

யியம்ப மேரு

விற்பூட்டிப் புரம்பொடித்த வேதியாநின் கைதொட்டு

விடுமுன் யாத்த

கொற்புட்டு விடுந்திறந்து கடிதடிசில் சமைத்தியெனக்

குமரி தாளில்

அற்பூட்டு மடவரலு மவ்வாறே யட்டில்புகுந்

தடிசி லாக்கி.

	 	 	 (இ - ள்.) (என்ற வளவில்), கௌரி - கௌரியம்மை,

எமரங்கள் இல்பூட்டிப் போயினார் என - எம்மவர் வீட்டினைப்

பூட்டிச் சென்றனர் என்று கூற, மேருவின் பூட்டிப் புரம் பொடித்த

வேதியர் - மேருவில்லில் (அனந்தனாகிய நாணைப்) பூட்டித்

திரிபுரத்தை நீறாக்கிய சிவபெருமானாகிய அந்தணர், நின் கை

தொட்டுவிடுமுன் - நினது கையாற் றொட்டு விடுதற்கு முன்னே,

யாத்த கொல் பூட்டி விடும் - பந்தித்த கொல்லனாற் செய்த பூட்டு

நெகிழ்ந்து விடும்; திறந்து கடிது அடிசில் சமைத்தி என்ன -

கதவைத் திறந்து விரைவில் உணவு ஆக்குவாய் என்று கூறு, குமரி

தாளில் அன்பு ஊட்டு மடவரலும் - இறைவியின் திருவடியில்

அன்பினைச் செலுத்திய கௌரியும், அவ்வாறே அட்டில் புகுந்து

அடிசில் ஆக்கி - அங்ஙனமே திறந்த அடுக்களையில் நுழைந்து

திருவமுது சமைத்து.

எமரங்கள், கள் என்னும் விகுதிமேல் விகுதியும் அம்

சாரியையும் பெற்று முடிந்தது. விற்பூட்டி - வில்லை வளைத்து

என்றுமாம். கையாற்றொடு, அங்ஙனம் தொட்டு விடுமுன் என

விரிக்க. கொல் - கொற்றொழில், பூட்டு விடும் - பூட்டு யாப்பு

விடும். அற்பூட்டு - அன்பினைச் செலுத்திய; அன்பு அற்பு என

வலித்தது. (22)





	 	 	 தையன்மா தவக்கொழுந்து புறம்போந்து சிரகநீர்

தளிர்க்கை தாங்கி

ஐயனே யமுதுசெய வெழுந்தருளு மெனவெழுந்த

வடிகள் பாதச்

செய்யதா மரைவிளககி யந்நீர்தன் சென்னியின்மேற்

றெளித்துப் பாச

மையன்மா சிருள்கழுவி யகம்புகுவித் தாசனமேல்

வைத்துப் பின்னர்.



(இ - ள்.) மாதவக் கொழுந்து தையல் - பெரிய தவக்

கொழுந்தாகிய கௌரி, புறம் போந்து - வெளியே வந்து, தளிர்க்கை

சிரக நீர் தாங்கி - தளிர்போன்ற கையிலே கமண்டல நீரையேந்தி,

ஐயனே அமுதுசெய எழுந்தருளும் என - ஐயனே! திருவமுது

செய்தற்கு எழுந்தருளுவீராக என்று வேண்ட, எழுந்த அடிகள் பாதம்

செய்ய தாமரை விளக்கி - அங்ஙனமே எழுந்த பெரியாரின்

திருவடியாகிய செந்தாமரை மலர்களை (அக் கமண்டல நீரால்)

விளக்கி, அந்நீர் தன் சென்னியின் மேல் தெளித்து - அந்த நீரைத்

தனது தலையின் மீது தெளித்து, பாசம் மையல் மாசு இருள் கழுவி

- பாசமாகிய மயக்கத்தை விளைவிக்கும் மல விருளைப்போக்கி,

அகம் புகுவித்து ஆசன மேல்வைத்து - இல்லிற் புகுவித்துத்

தவிசின்மேல் எழுந்தருளியிருக்கச்செய்து, பின்னர் - பின்பு,

தெளித்து அங்ஙனம் தெளித்தலாற் கழுவி என்க. இருட் பாச மையல்

மாசு எனக் கூட்டி, ஆணவமாகிய மயக்கத்தைச் செய்யும்

அழுக்கினை என்றுரைத்தலுமாம். (23)





	 	 நகைமலரிட் டருச்சித்து நல்லபரி கலந்திருத்தி

நறுவீ முல்லை

முகையனைய பாலடிசில் வெள்ளிமலை யெனப்பருப்பு

முதுகிற் செம்பொற்

சிகரமெனப் பல்வேறு கருனைபுறந் தழீஇக் கிடந்த

சிறுகுன் றீட்ட

வகையெனநெய் யருவியெனப் படைத்தனைய சிற்றுண்டி

வகையும் பெய்து.



(இ - ள்.) நகை மலர் இட்டு அருச்சித்து - விளக்கமாகிய

மலர்களால் அருச்சித்து, நல்ல பரிகலம் திருத்தி - நல்ல

உண்கலத்தைத்திருத்தி வைத்து, நறுவீ முல்லை முகைஅனைய பால்

அடிசில் வெள்ளி மலை என - நறுமணங்கமழும் மலர்களையுடைய

முல்லையின் அரும்பு போன்ற பால் வார்த்துச் சமைத்த சோற்றை

வெள்ளிமலை போலவும், பருப்பு முதுகில் செம்பொன் சிகரம் என

- பருப்பினை அம்மலையின் முதுகில் உள்ள சிவந்த

பொன்னாலாகிய முடிபோலவும், பல்வேறு கருனை - பலவேறு

பொரிக்கறிகளை, புறம் தழீஇக் கிடந்த ஈட்டம் சிறு குன்றின் வகை

என - அம்மலையின் புறத்திற் சூழ்ந்து கிடந்த கூட்டமாகிய சிறு

மலைகளின் வபை போலவும், நெய் அருவி எனப் படைத்து -

நெய்யினை (அம்மலையில் ஒழுகும்) அருவி போலவும் படைத்து,

சிற்றுண்டி வகையும் அனைய பெய்து - வேறு வேறு

சிற்றுண்டிகளையும் அங்ஙனமே படைத்து.

பரிகலம் - உண்கலம், திருத்தி - தூய்மையுற வைத்து, நறுவீ,

முல்லைக்கு அடை. பாலடிசில் - வெள்ளிய அடிசிலுமாம். அடிசிலின்

மேலிட்ட பருப்பு வெள்ளி மலையின் பொன் முடிபோலவும்,

அடிசிலைச் சூழவிட்ட கருனைகள் வெள்ளி மலையைச் சூழ்ந்து

கிடந்த குன்றுகள் போலவும், அடிசிலின்மேலிருந்து ஒழுகம் நெய்

வெள்ளி மலையின் முடியிலிருந்து ஒழுகும் அருவி போலவும்

இருக்குமாறு என்க; வடிவும் நிறமும் பற்றி உவமைகள் கூறினார். (24)





	 	 செய்யவா யிடையிடையே முகமனுரை யின்னமுது செவியி

லூட்டத்

தையலாள் வளைக்கையறு சுவையமுது வாயூட்டத் தளர்ந்த

யாக்கை

ஐயர்தாந் திருவமுது செய்தமுதுண் டவரெனமூப் பகன்று

பூவிற்

கையதே மலர்வாளிக் காளைவடி வாயிருந்தார்கன்னி

காண.

(இ - ள்.) தையலாள் - கௌரியம்மையின், செய்ய வாய்

இடை இடையே முகமன் உரை இன் அமுது செவியில் ஊட்ட -

சிவந்த வாயானது அடிக்கடி இன்மொழிகளாகிய இனிய அமுதினைச்

செவியில் உண்பிக்கவும், வளைக்கை - வளையலணிந்த கையானது,

அறுசுவை அமுது வாய் ஊட்ட - அறுசுவையோடுங் கூடிய

அமுதினை வாயில் உண்பிக்கவும், தளர்ந்த யாக்கை ஐயர் -

(மூப்பினால்) தளர்ச்சியுற்ற திருமேனியையுடைய அவ்வேதியர்,

திருவமுது செய்து - உண்டருளி, அமுது உண்டவர் என -

தேவாமுதம் உண்டவர் போல, மூப்பு அகன்று - முதுமை யொழிந்து,

பூவில் கைய தே மலர் வாளிக்காளை வடிவாய் - மலர்வில்லை

ஏந்திய கையினையுடைய தேன் சிந்து்ம மலர்க் கணைகளையுடைய

மதவேளின் வடிவினை உடையராகி, கன்னி காண இருந்தார் -

கௌரி பார்க்குமாறு இருந்தனர்.

இடையிடையே அமுதம் போலும் இன்மொழிகளைக் கூறிக்

கையால் அமுதூட்டினாவ என்க. கையினையுடைய காளை, வாளியை

யுடைய காளை எனக் கூட்டுக. மன்மதனுக்கு மலர் வில்லும் உண்

டென்பதனை ‘புஷ்பதந்வா’ என அவனுக்கு வழங்கும் பெயரானறிக;

"பூங், குலை சிலையாக் கொண்டவர் போலும்"

என மதுரைக்கலம்பகங் கூறுதலுங் காண்க. (25)





	 	 	 	 பூசியவெண் ணீறுபோய்க் கலவையாய்க் கண்டிகைபோய்ப்

பொன்செய் பூணுங்

காசணிபொற் குண்டலமுங் கடகமுமாய் மூப்புப்போய்க்

காளை யான

தேசுருவங் கண்டுநடு நடுங்கிவளைக் கரநெரித்துத்

திகைத்து வேர்த்துக்

கூசியொரு புறததொதுங்கி நின்றாளக் கற்புமலர்க்

கொம்ப ரன்னாள்.



(இ - ள்.) பூசிய வெள்நீறு போய்க் கலவையாய் - அணிந்த

வெள்ளிய திரு நீறு மாறிக் கலவைச் சாந்தாகி, கண்டிகை போய் -

உருத்தி ராக்கங்கள் மாறி, பொன் செய்பூணும் காசு அணி பொன்

குண்டலமும் கடகமும் ஆய் - பொன்னாற் செய்த அணிகளும்

மணிகளழுத்திய பொன்னாலாகிய குண்டலங்களும் கடகங்களும்

ஆகி, மூப்புப் போய் காளை ஆன தேசு உருவம் - முதுமை மாறிக்

கட்டிளமை ஆகிய ஒளி பொருந்திய உருவத்தை, அக்கற்பு மலர்க்

கொம்பர் அன்னாள் கண்டு - கற்பினையுடைய பூங்கொம்பு போன்ற

அக் கௌரியம்மை பார்த்து, நடுநடுங்கி வளைக்கரம் நெரித்து -

நடுநடுங்கி வளையலணிந்த கைகளை நெரித்து, திகைத்து வேர்த்து

- மனந்திகைத்து உடல் வெயர்த்து, கூசி ஒருபுறத்து ஒதுங்கி நின்றாள்

- அஞ்சி ஒரு பக்கத்தில் ஒதுங்கி நின்றாள்.

போய் - மாறி, ஆய் என்னும் எச்சங்கள் ஆன என்னும்

பெயரெச்ச வினை கொண்டன. மகளிர் அச்சத்தால் கை நெரித்தல்

இயல்பு. கொம்பர் : போலி. (26)





	 	 	 	 	 ஆனபொழு தருங்கடிநன் மணங்குறித்து மனையிற்றீர்ந்

தயலூர் புக்க

தேனொழுகு துழாயலங்கற் நீர்த்தனுக்கன் புடையார்போற்

றிரியும் வஞ்ச

மானமுடை யார்மீண்டு மனைபுகலும் பதினாறு

வயதின் மேய

பானன்மணி கண்டனுதற் காப்பணிந்தோர் பசுங்குழவிப்

படிவங் கொண்டான்.

	 	 (இ - ள்.) ஆனபொழுது அருங்கடி நல்மணம் குறித்து -

அப்பொழுது அரிய விளக்கத்தையுடைய நல்ல மணத்தினைக் கருதி,

மனையில் தீர்ந்து அயல் ஊர் புக்க - மனையை நீங்கி வேற்றூர்

சென்ற, தேன் ஒழுகு துழாய் அலங்கல் தீர்த்தனுக்கு அன்பு

உடையார்போல் திரியும் - தேன் வழியும் துழாய் மாலையை யணிந்த

திருமாலுக்கு அன்பு உடையார்போல் (நடித்துத்) திரிகின்ற, வஞ்சம்

மானம் உடையார் - தீய மானமுடைய மாமி முதலியோர், மீண்டு

மனை புகலும் - திரும்பி வந்து இல்லிற் புக, பதினாறு வயதில் மேய

பானல்மணிகண்டன் - பதினாறு வயதுடன் பொருந்தியிருந்த

நீலோற்பல மலர்போன்ற அழகிய மிடற்றினையுடைய இறைவன்,

நுதல் காப்பு அணிந்து ஓர் பசுங்குழவிப் படிவம் கொண்டான் -

நெற்றியிலே காப்பினை அணிந்து ஒரு பச்சைக் குழவியின்

வடிவத்தைக் கொண்டருளினான்.

புக்க மானமுடையார், திரியும் மானமுடையார் எனத் தனித்தனி

கூட்டுக. தீர்த்தன் - தூயன். திருமாலிடத்தும் உண்மை

யன்புடையரல்ல ரென்பார் ‘அன்புடையார்போல் திரியும்’ என்றார்.

வஞ்ச மானம் - தீய அபிமானம்; வஞ்சமும் மானமும் என்றுமாம்.

பானல் - குவளை. பானலும் நீலமணியும் போலும் கண்டம்

என்றுமாம்.காப்பு - திருநீறு; பொட்டுமாம். பசுமை - இளமை மேற்று.

(27)





	 	 	 	 எழுதரிய மறைச்சிலம்பு கிடந்துபுறத் தலம்பவன்ப

ரிதய மென்னுஞ்

செழுமலரோ டையின் மலர்ந்து சிவானந்தத் தேன்றதும்பு

தெய்வக் கஞ்சத்

தொழுதகுசிற் றடிப்பெரிய விரல்சுவைத்து மைக்கணீர்

துளும்ப வாய்விட்

டழுதணையா டையிற்கிடந்தா னனைத்துயிரு மீன்றுகாத்

தழிக்கு மப்பன்.



(இ - ள்.) அனைத்து உயிரும் ஈன்று காத்து அழிக்கும்

அப்பன் - எல்லா உயிர்களையும் படைத்துக் காத்துத் துடைத்

தருளும் ஐயன் எழுதரிய மறைச்சிலம்பு கிடந்து புறத்து அலம்ப

- எழுதற்கரிய வேதமாகிய சிலம்புகள் புறத்திற் சூழ்ந்து கிடந்து

ஒலிக்க, அன்பர் இதயம் என்னும் செழுமலர் ஓடையில் மலர்ந்து

- அன்பர்களின் நெஞ்சமாகிய செழிய மலரோடையில் மலர்ந்து,

சிவானந்தத்தேன் ததும்பு - சிவானந்தமாகிய தேன் ததும்பி வழியும்,

தெய்வக்கஞ்சம் தொழுதகு சிற்றடி - தெய்வத்தன்மை பொருந்திய

தாமரை மலர்போன்ற யாவராலும் வணங்கத் தக்க சிறிய திருவடியின்,

பெரிய விரல் சுவைத்தது - பெருவிரலை வாயில் வைத்துச்

சுவைத்துக் கொண்டு, மைக்கண் நீர் துளும்ப வாய்விட்டு அழுது

அணை ஆடையில் கிடந்தான் - மைதீட்டிய கண்களில் நீர் ததும்ப

வாயினைத் திறந்து அமுது அணையாக விரித்த ஆடையிலே

கிடந்தருளினான்.

வேதங்கள் புறத்தே ஒலித்துக் கொண்டிருக்க அன்பர்களின்

அகத்தில் விளங்குகின்ற திருவடி என்னும் நயமும் தோன்றுமாறு

காண்க. தாமரை போலும் அடியென்னும் உவமை இதய ஓடையில்

மலர்ந்து சிவானந்தத்தேன் ததும்பும் என்னும் உருவகங்களை

அங்கமாகக் கொண்டு வந்தது. காற்பெருவிரல் சுவைத்தல் குழவி

யியல்பு. எவ்வுயிர்க்கும் அப்பனாகியவன் தானொரு குழவியாய்க்

கிடந்தான் என அவனது திருவிளையாட்டை வியந்து கூறியவாறு.

(28)





	 	 	 	 தாய்விட்டுப் போனதொரு தனிக்குழவி யெனக்கலங்கித்

தாங்கித் தேடி

ஆய்விட்டுப் பிரமனழ மறைகளழ வன்புடையா

ளன்பிற் பட்டு

வாய்விட்டுக் கிடந்தழுத மகவினைக்கண் டணங்கனையாண்

மாமி யென்னுங்

காய்விட்டு மதக்கொடியா ளிம்மகவே தெனக்கோட்டாள்

கௌரி தன்னை.



(இ - ள்.) தாய் விட்டுப் போனது ஒரு தனிக் குழவி எனக்

கலங்கி - தாய் கைவிட்டுப் போகப்பட்டதாகிய ஓர் ஒப்பற்ற

குழவியைப் போலக் கலங்கி, தங்கி ஆய்விட்டு பிரமன் அழ -

முடியிற்றாங்கி ஆராய்ந்து தேடிப் பிரமன் (ஒருபால்) அழவும்,

மறைகள் அழ - வேதங்கள் (ஒருபால்) அழவும், அன்பு உடையாள்

அன்பில் பட்டு - அன்புடைய கௌரியின் அன்பிலகப்பட்டு,

வாய்விட்டுக் கிடந்து அழுத மகவினைக் கண்டு - வாயைத்

திறந்து அணையாடையிற் கிடந்தழுகின்ற குழவியைப் பார்த்து,

அணங்கு அனையாள் மாமி என்னும் காய்விட்டு மதக்கொடியாள்

- திருமகளை ஒத்த கௌரியின் மாமி என்கின்ற பெருஞ்

சினத்தையுடைய வைணவ மதக்கொடியவள், கௌரி தன்னை

இம்மகவு ஏது எனக் கேட்டாள் - கௌரியை நோக்கி இக்குழவி

ஏது என்று கேட்டாள்.

தாய்தனி விட்டுப் போனதொரு குழவி என்றுமாம்.

எவ்வுயிர்க்கும் தந்தையே யன்றித் தாயுமாகிய இறைவன் தாய்

விட்டுப் பிரிந்த குழவிபோல் அழுதான் என்றும், பிரமன் முதலிய

தேவர்களும் மறைகளும் தன்னைத் தேடிக் காணாது அழாநிற்கத்

தான் தாயைக் காணாது அழுவான்போல் அழுதான் என்றும்

இறைவனுடைய அருமையும் எளிமையும் தோன்றக் கூறிய

பொருனயமும் சொன்னயமும் பாராட்டற் குரியன. கலங்கி

வாய்விட்டுக் கிடந்தழுத எனக் கூட்டுக. ஆய்வு இட்டு - ஆராய்தலைப் பொருந்தி. பிரமன் ஏனைத் தேவர்க்கும் உபலக்கணம்.

அன்பாகிய வலியிலகப்பட்டு என்பார் ‘அன்பிற் பட்டு’ என்றார்.

மாமியென்னும் கொடியாள், காய்கின்ற கொடியாள் எனக் கூட்டுக.

விட்டு விஷ்ணு என்பதன் சிதைவு. (29)





	 	 நத்தனயன் றனக்கரிய நாயகனுக் கன்புடையா

ணவில்வா டேவ

தத்தனயந் தருமனைவி யொடுபோந்து சிறுபோது

தைய லாயீண்

டித்தனயன் றனைப்பார்த்துக் கோடியென வைத்தகன்றா

ளென்னா முன்னஞ்

சித்தநய னங்கலங்கச் சீறிமண வாட்டிதன்மேற்

செற்றங் கொண்டாள்.



(இ - ள்.) நத்தன் அயன் தனக்கு அரிய நாயகனுக்கு அன்பு

உடையாள் நவில்வாள் - சங்கினை ஏந்திய திருமாலுக்கும்

பிரமனுக்கும் காண்டற்கரிய சிவபெருமானுக்கு அன்புடைய கௌரி

கூறுவாள், தேவதத்தன் நயம் தரு மனைவியோடு போந்து -

தேவதத்தனென்பான் தனக்கு இன்பந்தரும் மனைவியோடும் வந்து,

தையலாய் - பெண்ணே, இத்தனயன் தனை ஈண்டு சிறுபோது

பார்த்துக் கோடி என வைத்து அகன்றான் - இக்குழவியை இங்குச்

சிறிது பொழுது பார்த்துக் கொள்வாயாக என்று வைத்துச் சென்றான்,

என்னா முன்னம் - என்று சொல்லு முன்னரே, சித்தம் நயனம்

கலங்கச் சீறி மணவாட்டி தன்மேல் செற்றம் கொண்டாள் -

மனமுங் கண்களுங் கலங்குமாறு சினந்து மருகியாகிய கௌரியின்

மேல் மாறாச் சினங் கொண்டாள்.

நத்து - சங்கு. நவில்வாள் என்பதனைக் கூறுபவள் எனப்

பெயராகக் கொள்க. யாரோ ஒருவன் என்பதற்குத் தேவதத்தன்

என்று கூறும் வடநூல் வழக்குப்பற்றி ஈண்டுத் தேவதத்தன் என்று

கூறிற்றுமாம். கோடி - கொள்ளுதி. என்றாள் என்னாமுனம் என

விரித்துரைக்க. தன் சித்தமும் கண்ணும் சினத்தாற் கலங்க என்றும்,

கௌரியின் சித்தமும் கண்ணும் கலங்க என்றும் இருவகையாகக்

கூறுதலும் பொருந்தும். செற்றம் - வைரம்; மாறா வெகுளி. தன் :

அசை. (30)





	 	 என்புபூண் டுடிகாட்டிற் பொடியாடு முருத்திரனுக்

கிடைய றாத

அன்புபூண் டான்மகவுக் கன்புடையாய் நீயுமெமக்

காக யென்னாத்

துன்புபூண் டயர்வாளை மகவையுங்கொண் டகத்தைவிடத்

துரத்தி னார்கள்

வன்புபூண் டொழுகுவை ணவம்பூண்டு பொறையிரக்க

மான நீத்தார்.

(இ - ள்.) என்பு பூண்டு இடுகாட்டில் பொடி ஆடும்

உருத்திரனுக்கு - என்பினை அணிந்து புறங்காட்டிலே சாம்பலைப்

பூசி ஆடுகின்ற உருத்திரனுக்கு, இடையறாத அன்பு பூண்டான் -

மகவுக்கு அன்பு உடையாய் - நீங்காத அன்பினை யுடையவன்

மகவுக்கு அன்புடையவளே, நீயும் எமக்கு ஆகாய் என்னா - நீயும்

எங்களுக்கு ஆகமாட்டாய் என்று, வன்புபூண்டு ஒழுகு -

கொடுமையை மேற்கொண்டு ஒழுகாநின்ற, வைணவம் பூண்டு -

வைணவ நெறியைக் கைக்கொண்டு, பொறை இரக்கம் மானம்

நீத்தார் - பொறுமையையும் கருணையையும் மானத்தையும் அறவே

கைவிட்ட அவர்கள், துன்புபூண்டு அயர்வாளை - துன்பத்தை

மேற்கொண்டு சோருகின்ற கௌரியை, மகவையும் கொண்டு

அகத்தைவிடத் துரத்தினார்கள் - அக்குழவியையும் கைக் கொண்டு

மனையினின்று புறம்போக ஓட்டினார்கள்.

உருத்திரனுக்கு அன்பு பூண்டான் மகவுக்கு அன்புடையாய்

என்றது அவர்கள் பொறாமை யென்னும் சிறுமைக் குணத்தைக்

காட்டுகின்றது. நீயும் என்னும் உம்மை, அவர்கள் எமக்கு

ஆகாதவராதலே யன்றி என்னும் பொருள் தருதலால் எச்சவும்மை.

ஆகாமை - பொருந்தாமை; பகைமை. முதலில் அவள் உறுந்

துன்பத்தையும் நோக்காது, மருகி யென்றும் எண்ணாது, இளங்

குழந்தையின் அழுகையையும் கருதாது துரத்தினமையால்

‘பொறையிரக்க மான நீத்தார்’ என்றார். ஒழுகு என்னும் பெயரெச்ச

முதனிலை நீத்தார் என்பதன் விகுதியைக் கொள்ளும். (31)





	 	 	 	 தாயிலாப் பிள்ளைமுகந் தனைநோக்கித் தெருவிளிடைத்

தளர்வா ளுள்ளங்

கோயிலாக் கொண்டுறையுங் கூடனா யகனைமனக்

குறிப்பிற் கண்டு

வேயிலாக் கியதடந்தோட் கௌரிதிரு மந்திரத்தை

விளம்ப லோடுஞ்

சேயிலாக் கிடந்தழுத குழவிவிசும் பிடைவிடைமேற்

றெரியக் கண்டாள்.



(இ - ள்.) தாய் இலாப் பிள்ளை முகம்தனை நோக்கித்

தெருவினிடைத் தளர்வாள் - தாயில்லாத அப்பிள்ளையின்

திருமுகத்தை நோக்கித் தெருவின்கண் வருந்தும்

அக்கௌரியானவன், உள்ளம் கோயிலாக் கொண்டு உறையும் கூடல்

நாயகனை - தனது உள்ளத்தைக் கோயிலாகக் கொண்டு எழுந்தருளி

யிருக்கும் மதுரை நாயகனாகிய சோமசுந்தரக் கடவுளை, மனக்

குறிப்பில் கண்டு - மனத்தின் தியானத்தாலே தரிசித்து, வேயில்

ஆக்கிய தடம் தோள் கௌரி திருமந்திரத்தை விளம்பலோடும் -

மூங்கிலால் அமைத்தா லொத்த பெரிய திருத்தோள்களை யுடைய

உமா தேவியின் திருமந்திரத்தை ஓதியவளவில், சேயிலாக் கிடந்து

அழுத குழவி - சேய்மை யில்லையாகக் (அண்மையிற்) கிடந்து

அழுத அம்மகவு, விசும்பிடை விடைமேல் தெரியக் கண்டாள் -

வானிலே இடப வூர்தியின்மேல் விளங்கத் தரிசித்தாள்.

சிவபெருமானைத் தாயிலாப் பிள்ளை என்று கூறிய நயம் ஓர்க.

குறிப்பு - சிந்தனை; தியானம், ஆக்கிய - அமைத்தா லொத்த; வேய்

போன்ற என்பது கருத்து. சேய்மை யில்லையாக என்பது ‘சேயிலர’

என்றாயிற்று. விடைமேல் மழவுரு நீத்துத்தெரிய வென்க. (32)





	 	 மழவுருநீத் தடலேற்றின் வருவார்தம் மிடத்தணங்கின்

மனுவை யோதிப்

பழகியபார்ப் பனமகளைப் பார்ப்பதியின் வடிவாக்கிப்

லருங் கண்டு

தொழவிடைமே லேற்றிவிசும் பாறாக மலர்மாரி

சுரர்க டூற்ற

அழகரெழுந் தருளினார் களிதூங்கி யதிசயித்தா

ரவனி மாக்கள்.



(இ - ள்.) மழ உரு நீத்து அடல் ஏற்றின் வருவார் - குழவி

வடிவத்தை நீக்கி வெற்றி பொருந்திய இடபவூர்தியில்

வருகின்றவராகிய, அழகர் - சோமசுந்தரக் கடவுள், தம் இடத்து

அணங்கின் மனுவை ஓதிப் பழகிய பார்ப்பன மகளை - தமது

இடப்பாகத்திலமர்த்தருளும் உமாதேவியின் திருமந்திரத்தை

உச்சரித்துக் கைவந்த கௌரி யம்மையை, பார்ப்பதியின் வடிவு

ஆக்கி - உமையின் சாரூபத்தை அளித்தருளி, பலரும் கண்டு தொழ

- யாவருங் கண்டு வணங்க, சுரர்கள் மலர்மாரி தூற்ற - தேவர்கள்

மலர் மழை பொழிய, விடைமேல் ஏற்றி - இடபவூர்தியில்

ஏற்றிக்கொண்டு, விசும்பு ஆறாக எழுந்தருளினார் - வான்வழியாக

எழுந்தருளினார்; அவனி மாக்கள் களிதூங்கி அதிசயித்தார் -

புவியிலுள்ள மக்கள் களிப்பிலழுந்தி வியப்புற்றார்கள்.

அழகர் என்பதனை முன்னர்க்கூட்டி, வருவாராகிய அழகர்

என்க. பார்ப்பதியின் வடிவு - உமையின் சாரூபம். மகளை ஏறி

எழுந்தருளினார் என்க. (33)

	 ஆகச் செய்யுள் 1460





* * *





	 	 இருபத்து நான்காவது கான்மாறியாடின படலம்



[அறுசீரடியாசிரிய விருத்தம்]



திருத்த ராய்மது ராபுரி மேவிய

சித்தரா கியசெல்வர்

விருத்த ராயிளை யவருமாய் மழவுமாய்

வேடங்கொண் டடலேற்றின்

ஒருத்த ராய்விளை யாடிய வாடலை

யுரைத்தன மினிமன்றுள்

நிருத்த ராயவர் மாறிநின் றாடிய

நிலைசிறி துரைசெய்வாம்.





(இ - ள்.) திருத்தராய் மதுராபுரி மேவயி சித்தராகிய செல்வர்

- நின்மலராய் மதுரை யம்பதியில் எழுந்தருளிய எல்லாம்வல்ல

சித்தரான அருட் செல்வத்தையுடைய சோமசுந்தரக் கடவுள்,

விருத்தராய் இளையவருமாய் மழவுமாய் வேடம் கொண்டு -

கிழவனாகியும் காளை யாகியும்குழவியாகியும் (உள்ள)

திருவேடங்களைக் கொண்டு - அடல் ஏற்றின் ஒருத்தராய் - (பின்பு)

வெற்றியையுடைய இடபவூர்தியின்மேல் ஒருவராய் நின்று,

விளையாடிய ஆடலை உரைத்தனம் - விளையாடிய

திருவிளையாடலைக் கூறினாம்; இனி மன்றுள் நிருத்தராயவர் மாறி

நின்று ஆடிய நிலை சிறிது உரை செய்வாம் - இனி

வெள்ளியம்பலத்தில் நிருத்தராகிய பெருமான் கான்மாறியாடியருளிய

திருவிளையாடலைச் சிறிது கூறுவாம்.

உம்மைகள் எச்சப் பொருளன. விருத்தர் முதலிய மூவுருவங்

கொண்டவரே பின்பு ஒருத்தராயும் நின்று விளையாடினா ரென்க.

ஆயவர் : முதல் வேற்றுமைச் சொல். (1)





	 	 வேந்தன் மீனவன் கொடியவ* னாகிய

விக்கிர மன்றன்றோள்

ஏந்து மண்பொறை யிராசசே கரன்புயத்

திறக்கியைந் தருநாடன்

பூந்தண் மாமலர் வேதியன் மாதவன்

புரத்தின்மேற் பொலிந்தோங்குஞ்

சாந்த நீறெச் சண்ணித்த புண்ணியத்

தனிமுத னகர்சார்ந்தான்.

	 (இ - ள்.) மீனம் வன் கொடியவனாகிய விக்கிரமன் வேந்தன்

- கயல் எழுதிய வலிய கொடியினையுடையவனாகிய விக்கிரம

பாண்டிய னென்னும் மன்னன், தன் தோள் ஏந்து மண் பொளை -

தனது தோளாற் சுமந்த புவிச்சுமையை, இராச சேகரன் புயத்து

இறக்கி - இராச சேகரன் என்னும் புதல்வன் தோளில் இறக்கிவிட்டு,

ஐந்தரு நாடன் - பஞ்ச தருக்களையுடைய நாட்டையுடைய

இந்திரனும், பூந் தண்மா மலர் வேதியன் - பொலிவினையுடைய

தண்ணிய சிறந்த தாமலை மலரில் வசிக்கும் பிரமனும, மாதவன்

புத்திரன்மேல் பொலிந்து ஓங்கும் - திருமாலுமாகிய இவர்களுடைய

உலகத்திற்கு மேலே பொலிந்து ஓங்கிய, நீறு சாந்தம் என சண்ணித்த

புண்ணியத் தனிமுதல் நகர் சார்ந்தான் - திருநீற்றினைச் சந்தனமாகப்

பூசிய அற வடிவுடைய ஒப்பற்ற முதற்கடவுளாகிய சிவபிரான்

உலகத்தை அடைந்தான்.

வல் மீனக்கொடியவனாகிய விக்கிசமவேந்தன் என்க. இராச

சேகரன் புயத்தில் ஏந்துமாறு இறக்கி, தான் சுமை ஒழிந்தமையால்

‘இறக்கி’ என்றார். புரத்தின்மேற் பொலிந்தோங்கும் நகர் எனக்

கூட்டுக. சண்ணித்தல் - பூசுதல்;

"மெய்யெலாம் வெண்ணீறு சண்ணித்த மேனியான்"

என்பது திருநாவுக்கரசர் திருவாக்கு. (2)



* * *



(பா - ம்.) * மீனவண் கொடியவ.





	 	 	 கண்ண கன்புவி யிராசசே கரன்பொதுக்

			 கடிந்துசெங் கோலோச்சி

	வண்ண வெண்குடை நிழற்றுவா னானந்த

		 வடிவமாய்த் தனிமன்றுள்

	அண்ண லாடிய திருநடத் தன்பினா

			 லாடனூ லொழித்தேனை

	எண்ணு மூவிரு பத்துமுக் கலையுங்கற்

			 றிறைமுறை செயுநாளில்.



(இ - ள்.) இராச சேகரன் கண் அகன்புவி பொதுக்கடிந்த -

இராச சேகர பாண்டியன் இடமகன்ற இந்நிலவுலகைப் பொது நீக்கி,

செங்கோல் ஒச்சி வண்ணம் வெண்குடை நிழற்றுவான் -

செங்கோலை நடாத்தி அழகிய வெண்கொற்றக் குடையால் நிழலைச்

செய்து, ஆனந்த வடிவமாய்த் தனி மன்றுள் ஆடிய அண்ணல் திரு

நடத்து அன்பினால் - இன்ப வடிவமாய் ஒப்பற்ற மன்றின்கண்

ஆடியருளும் இறைவனது திருநடத்தில் வைத்த பேரன்பினால்,

ஆடல் நூல் ஒழித்து பரதநூலை நீக்கி, எண்ணும் ஏனை மூவிருபத்து

முக்கலையும் கற்று - எண்ணப்படும் மற்றை அறுபத்து மூன்று

கலைகளையும் கற்று, இறைமுறை செயும் நாளில் - அரசியலை

முறைப்படி நடாத்தி வருநாளில்.

அகன், மருஉ. பொதுக்கடிந்து - தனக்கே உரியதாக்கி. நிழற்று

வான் பெயருமாம். இறைவன் புரியும் திருக்கூத்தினைத் தானும்

இயற்றுதல் தகவுடைத்தன்று எனக் கருதி யொழித்தான் என்பார்

‘திருநடத்தன்பினால் ஆடனூல் ஒழித்து’ என்றார். (3)





	 	 	 சிலம்பி வாயினூ லிழைத்திடு பந்தரிற்

			 செங்கண்மா றொழவைகும்

	அலம்பு தெண்டிரைப் பொன்னியந் தண்டுறை

			 யானைக்கா விறைக்கன்பு

	கலந்த சிந்தையான் மூவிரு பத்துநாற்

			 கலைகளும் பயின்றுள்ளம்

	மலர்ந்த வன்கரி காற்பெரு வளத்தவன்

			 வையகம் புரக்கின்றான்.



(இ - ள்) சிலம்பி வாயின் நூல் இழைத்திடு பந்தரில் -

சிலந்திப் பூச்சியானது வாயின் நூலாற் செய்த பந்தரின்கண்,

செங்கண்மால் தொழவைகும் - சிவந்த கண்களையுடைய திருமால்

வணங்க வீற்றிருக்கும், அலம்பு தெண் திரைப் பொன்னி

அம்தண்துறை ஆனைக்கா இறைக்கு - ஒலிக்கின்ற தெள்ளிய

அலைகளையுடைய காவிரியாற்றின் அழகிய தண்ணிய

நீர்த்துறையையுடைய திருவானைக்காவுடைய செல்வருக்கு,

அன்புகலந்த சிந்தையான் - அன்பு கலந்த உள்ளமுடையவனும்,

மூவிருபத்து நால்கலைகளும் பயின்று உள்ளம் மலர்ந்தவன் -

அறுபத்து நான்கு கலைகளையும் கற்று அறிவு விரிந்தவனும் ஆகி,

கரிகால் பெரு வளத்தவன் - கரிகாற்பெருவளத்தா னென்னும்

சோழமன்னன், வையகம் புரக்கின்றான் - நிலவுலகை ஆண்டு

வருவானாயினான்.

ஆனைக்கா - யானை பூசித்த காவாகிய பதி. யானை

பூசித்ததும், சிலம்பி வாயினூலாற் பந்தரிட்டு வழிபட்டதுமாகிய

வரலாறுகளைப் பெரியபுராணத்திலுள்ள கோச்செங்கட் சோழர்

புராணத்தாலறிக. கரிகாற் பெருவளத்தான் உருவப்பஃறேர்

இளஞ்சேட் சென்னியின் புதல்வன்; போர் குறித்து வடதிசைச்

சென்று, அமயமலை குறுக்கிட்ட தென்று சினந்து அதனைச்

செண்டாடித்த பெருவீரன்; காடுகெடுத்து நாடாக்கியும், காவிரிக்குக்

கரையிடுவித்தும், நீர் நிலைகளைப் பெருக்கியும் நாட்டினை

வளஞ்செய்வித்தவன்; பொருநராற்றுப்படை, பட்டினப்பாலை

முதலிய பாட்டுகட்குத் தலைவன்; பட்டினப்பாலை பாடிய

உருத்திரங்கண்ணனார் என்ற புலவர்க்குப் பதினாறு நூறாயிரம்

பொன் பரிசில் கொடுத்தவன்; மற்றும் இவன் பெருமைகளைப்

பட்டினப்பாலை முதலியவற்றா னறிக. (4)





	 	 	 பொன்னி நாடவன் வாயிலுள் ளானொரு

			 புலவன்வந் தலர்வேம்பின்

	கன்னி நாடனைக் கண்டுமுன் பரவுவான்

			 கனைகழற் கரிகாலெம்

	மன்ன வற்கறு பத்துநாற் கலைகளும்

			 வரும்வரா துனக்கொன்று

	தென்ன ரேறனை யாயது பரதநூ றெரிந்திலை

			 யெனச் சொன்னான்.

	 	 (இ - ள்.) பொன்னி நாடவன் வாயில் உள்ளான் ஒரு புலவன்

வந்து - காவிரி நாட்டையுடைய அக் கரிகாற் சோழனது

வாயிலினுள்ள வனாகிய, ஒரு புலவன் வந்து, அலர் வேம்பின்

கன்னிநாடனைக் கண்டு முன் பரவுவான் - அலர்ந்த வேப்ப மலர்

மாலையை யணிந்த பாண்டி நாடனாகிய இராச சேகரனைக் கண்டு

முன்னின்று துதிக்கின்றவன், தென்னர் ஏறு அனையாய் -

பாண்டியருள் ஆண் சிங்கம் போன்றவனே, கனைகழல் கரிகால்

எம்மன்னவர்க்கு அறுபத்துநால் கலைகளும வரும் - ஒலிக்கின்ற

வீரக்கழலையணிந்த கரிகாலன் என்னும் எம் அரசனுக்கு

அறுபத்துநான்கு கலைகளும் கைவரும்; உனக்கு ஒன்றுவராது -

உனக்கு ஒரு கலை வராது; அது பரத நூல் - அது யாதெனில்

பரதநூலாகும்; தெரிந்திலை எனச் சொன்னான் - ஆதலால் நீ

கலைகள் முழுதும் அறிந்திலை என்று சொன்னான்.

வாயிலுள்ளான் - அரண்மனைப் புலவன். பரவுவான் : பெயர்.

கரிகாலன். கரிகால் வளவன் என்றிங்ஙனம இவன் பெயர் வழங்கும்.

தீயாற் கரிந்த காலுடைமையால் இப்பெயர் போந்தது;

"சுடப்பட் டுயிருய்ந்த சோழன் மகனும்"

என்னும் பழமொழி வெண்பாவும்,

"முச்சக்கரமும் . . . கரிகாலன் கானெருப்புற்று"

என்னும் பத்துப் பாட்டைச் சார்ந்துள்ள வெண்பாவும்

முதலியவற்றால் தீயால் கால் கருகினமையறிக. அதனை ஏன்

தெரிந்திலையெனச் சொன்னான் எனினும் பொருந்தும். (5)





	 	 	 கேட்ட மீனவன் மறுபுலவெிஞ்சையன்

			 கிளத்துசொல் லிகன்மானம்

	மூட்ட வாகுல மூழ்கிய மனத்தனாய்

			 முதுமறைச் சிரமன்றுள்

	நாட்ட மூன்றுடை நாயக னாடலை

			 நானுமா டுதற்குள்ளம்

	வேட்ட தேகொலா மிதுவுமெம் பிரானருள்

			 விதியென வதுகற்பான்.



(இ - ள்.) கேட்ட மீனவன் - அதனைக் கேட்ட பாண்டியன்,

மறு புல விஞ்சையன் கிளத்து சொல் இகல் மானம் மூட்ட -

வேற்றரசன் வாயிற் புலவன் கூறிய கூற்று பகைமையையும்

மானத்தையும் மூள் விக்க, ஆகுலம் மூழ்கிய மனத்தனாய் -

துன்பத்துள் அழுந்திய மனத்தை யுடையவனாய், முதுமறைச்

சிரம்மன்றுள் - பழமையாகிய வேதமுடியின் வடிவாகிய மன்றின்கண்,

நாட்டம் மூன்று உடை நாயகன் ஆடலை - கண்கள் மூன்றுடைய

இறைவன் ஆடியருளும் திருக்கூத்தினை, நானும் ஆடுதற்கு உள்ளம்

வேட்டதே - ஒன்றுக்கும் பற்றாத சிறியனாகிய யானும் ஆடுதற்கு

என் உள்ளம் விரும்பிற்றேயோ, இதுவும் எம்பிரான் அருள் விதி

என அது கற்பான் - இதுவும் எம் இறைவனுடைய அருளாணையே

என்று கருதி அதனைக் கற்பதற்கு.

விஞ்சையன் - கல்வி வல்லோன்; புலவன். இகல்மானம் -

வலிய மானமும் ஆம். மானம் - தாழ்தற்கு ஒருப்படாமை. மன்றுள்

ஆடும் ஆடலை யென விரிக்க. விரும்பியதனை வியந்து ‘வேட்டதே’

என்றான் கொல், ஆம் : அசைகள். விதி - ஆணை, கட்டளை.

கற்பான். வினையெச்சம். (6)





	 	 [எழுசீரடி யாசிரிய விருத்தம்]



ஆடனூல் வரம்பு கண்டவ ராகி

யவ்வழி யாடலும் பயின்ற

நாடக நடைதேர் புலவரைத் துருவி

நண்ணிய வவர்க்கெலா மகிழ்ச்சி

வீடருஞ் சிறப்பா லறுவையும் பூணும்

வெறுக்கையும் வெறுத்திடக் கொடுத்துப்

பாடல்வண் டரற்றுந் தாரினான் பரதப்

பனுவலுங் கசடறப் பயில்வான்.



(இ - ள்.) ஆடல் நூல் வரம்பு கண்டவராகி - நாடக நூலின்

எல்லையைக் கண்டவராய் அவ்வழி ஆடலும் பயின்ற நாடக

நடைதேர் புலவரைத் துருவி - அந்நூலிற் கூறிய வழியே

ஆடுதலிலும் பழகிய நாடக நடையிற் றேர்ச்சி பெற்ற புலவரைத்

தேடி, நண்ணிய அவர்க்கு எலாம் -வந்த அப்புலவரனைவர்க்கும்,

மகிழ்ச்சி வீடு அருஞ் சிறப்பால் மகிழ்ச்சி நீங்குதலில்லாத

வரிசையினால், அறுவையும் பூணும வெறுக்கையும் வெறுத்திடக்

கொடுத்து - ஆடையும் அணியும் பொன்னுமாகியவற்றை (அவர்கள்)

விருப்பமொழியக் கொடுத்து, பாடல் வண்டு அரற்றும்

தாரினான் - இசைபாடுதலையுடைய வண்டுகள் ஒலிக்கும் மாலையை

யணிந்த பாண்டியன் (அவர்களிடம்,) பரதப் பனுவலும் கசடு அறப்

பயில்வான் - நாடக நூலையும் குற்றமற்க கற்கத் தொடங்கினான்.

நாடக நடை நாடக வொழுக்கம். துருவி - ஆராய்ந்து

அழைத்து. சிறப்பால் - வரிசையாக. வெறுத்திட - அவாவடங்க; பின்

வேண்டுதலல்லையாக : மிக என்றுமாம்.

"உற்றுழி யுதவியும் உறுபொருள் கொடுத்தும்

பிற்றைநிலை முனியாது கற்றல் நன்றே"

என்பவாகலின் ‘வெறுத்திடக் கொடுத்து’ என்றார். மீனவனாகிய

தாரினான் என்க. பனுவலும், உம்மை எச்சப்பொருட்டு. (7)





	 	 	 பாவமோ டராகந் தாளமிம் மூன்றும்

		 பகர்ந்திடு முறையினாற் பரதம்

	ஆவயி னங்க முபாங்கமே பிரத்தி

		 யாங்கமே யலர்முக ராகம்

	 ஓவறு சீர்சால் காப்பிர சார

		 முவமையில் சிரக்கர கருமந்

	தாவறு கரகேத் திரங்கா கரணந்

		 தானக மேசுத்த சாரி.

	 		 	 (இ - ள்.) பாவமோடு அராகம் தாளம் இம்மூன்று பகர்ந்திடும்

முறையினால் பரதம் - பாவமும் அராகமும் தாளமுமாகிய இந்த

மூன்றையுங் கூறும் மரபினால் (அந்நூல்) பரதமென்னும் பெயரதாம்;

ஆவயின் அங்கம் உபாங்கமே பிரத்தியாங்கமே அலர் முகராகம் -

அந்நூலுட் கூறப்படும் அங்கமும் உபாங்கமும் பிரத்தியாங்கமும்

தன்மை மிக்க முகராகமும், ஓவு அறு சீர்சால் காப்பிரசாரம் -

நீங்காத சிறப்பு நிறைந்த கரப்பிரசாரமும், உம்மை இல் சிரக்கர

கருமம் - ஒப்பில்லாத சிரக்கர கருமமும், தாவு அறு கர கேத்திரம்

கரகரணம் தானகமே சுத்தசாரி - கெடுதலில்லாத கரகேத்திரமும்

கரகரணமும் தானகமும் சுத்த சாரியும்.

பாவம், ராகம், தாளம் என்பவற்றின் முதற் குறிப்பாகிய ப, ர,த

என்னும் மூன்றெழுத்துக்களாலாயது பரதமென்னும் பெயர்; எனவே

நாடகத்திற்கு இன்றியமையாதன இம்மூன்று மென்பது பெற்றாம்.

பொறி யுணர்வாகிய சுவையும், அதுபற்றி உள்ளத்தே நிகழும்

குறிப்பும், அக் குறிப்புப் புறத்தே வெளிப்பட்டுத் தோன்றும் விறல்

எனப்படும் மெய்ப்பாடும் பாவம் என்பதில் அடங்கும்; எடுத்த

பொருளுக்கியைந்த தன்மையைப் பாவந் தோன்ற நிகழ்த்திக்

காட்டுவது பாவகம் அல்லது அவிநயம் எனப்படும். வீரச்சுவை,

அச்சச்சுவை, இழிப்புச் சுவை, வியப்புச்சுவை, இன்பச்சுவை,

அவலச்சுவை, நகைச்சுவை; வெகுளிச்சுவை, நடுவுநிலைச்சுவை எனச்

சுவை ஒன்பது வகைப்படும்.

விறல் அல்லது சத்துவம் என்பது மெய்ம்மயிர் சிலிர்த்தல்,

கண்ண்ா வார்தல், நடுக்க மடுத்தல், வியர்த்தல், தேற்றம், களித்தல்,

விரீத்தல், வெதும்பல், சாக்காடு, குரற்சிதைவு எனப் பத்து

வகைப்படும். வெகுண்டோன் அவிநயம், ஐயமுற்றோ னவிநயம்,

சோம்பினோ னவிநயம், களித்தோ னவிநயம்,உவந்தோ னவிநயம்,

அழுக்காறுடையோ னவிநயம், இன்பமுற்றோ னவிநயம்,

தெய்வமுற்றோ னவிநயம், அஞ்ஞை யுற்றோ னவிநயம், உடன்

பட்டோ னவிநயம், உறங்கினோ னவிநயம், துயிலுணர்ந்தோ

னவிநயம், செத்தோ னவிநயம், மழை பெய்யப் பட்டோ னவிநயம்,

பனித்தலைப்பட்டோ னவிநயம். வெயிற்றலைப் பட்டோ னவிநயம்,

நாணமுற்றோ னவிநயம், வருத்த முற்றோ னவிநயம்,

கண்ணோவுற்றோ னவிநயம், தலைநோவுற்றோ னவிநயம்,

அழற்றிறமபட்டோ னவிநயம், சீதமுற்றோ னவிநயம், வெப்பமுற்றோ

னவிநயம், நஞசுண்டோ னவிநயம் என அவிநயம் இருபத்து நான்கு

வகைப்படும்; இவற்றினியல்புகளைச் சிலப்பதிகார அரங்கேற்று

காதைக்கு அடியார்க்கு நல்லார் கூறிய உரையிற் காண்க.

அராகம் - இசை; இது மூலாதாரந் தொடங்கி ஆளத்தி எனப்பட்டு;

பின்பு இசை மூலாதாரந் தொடங்கி ஆளத்தி எனப்பட்டு; பின்பு

இசை யென்றும் பண்ணென்றும் சொல்லப்படும்; இஃது - ஆயம்.

சதுரம், வட்டம், திரிகோணம் என்னும் நால்வகைப் பாலையுள்

ஆயப்பாலையாய் நின்ற பதினாற் கோவையிலே செம்பாலை,

படுமலைப்பாலை, செவ்வழிப்பாலை, அரும்பாலை, கோடிப்பாலை,

விளரிப்பதலை, மேற்செம் பாலை எனப்பட்ட

		 ஏழுபாலையினையும் இணை நரம்புதொடுத்து நிறுத்த எழுகின்ற

நூற்று மூன்று பண்கள் முதலாயினவாகும்; இனி, பைரவி முதலாகச்

சொல்லப்படும் இராகங்களுமாம்; நரம்பின் அடைவால் உரைக்கப்

பட்ட ஆதியிசை பதினாயிரத்துத் தொள்ளாயிரத்துத்

தொண்ணூற்றொன்று என்பர். தாளம் - சச்சபுடம் முதலான பஞ்ச

தாளமும், அரை மாத்திரையுடைய ஏக தாளம் முதலாகப் பதினாறு

மாத்திரையுடைய பார்வதிலோசனம் ஈறாகச் சொன்ன நாற்பத்தொரு

தாளமும், ஆறன் மம்மம் எட்டன் மட்டம் என்பனவும்,

தாளவொரியல் தளிநிலை யொரியல் என்பனவும், ஒன்றன் பாணி

முதலாக எண்கூத்துப்பாணி இறுதியாகக் கிடந்த பதினொருபாணி

விகற்பங்களும், முதனடை வாரம் முதலாயினவுமாம். அங்கம்

முதலாகக் கூறப்படுவன நிருத்தத்தின் பொருவிலக்கண வகைகள்;

இவை வருஞ் செய்யுளிற் கூறப்படுவனவற்றோடு சேர்ந்து முடியும். (8)





	 	 விண்டிடாத் தேசி சாரியே நியாயம்

விருத்தியே பிரசிவா ரம்பூ

மண்டல முடனா காசமண் டலமே

மாசில்சுத் தக்கர ணஞ்சீர்

கண்டவுற் புலித கரணமே யங்க

காரமே யிரேசித மென்னக்

கொண்டநா லைந்து பேதமுங் கற்றுக்

கோதறப் பயின்றபி னவற்றுள்.



(இ - ள்.) விண்டிடாத் தேசிசாரியே - நீங்காத தேசிசாரியும்,

நியாயம் விருத்தியே பிரவிசாரம் - நியாயமும் விருத்தியும்

பிரவிசாரமும். பூ மண்டலமுடன் ஆகாச மண்டலம் - பூ மண்டலமும

ஆகாச மண்டலமும், மாசுஇல் சுத்தக் கரணம் - குற்ற மில்லாத

சுத்தக் கரணமும், சீர்கண்ட உற்புலித கரணமும் அங்ககாரமும்

இரேசிதமும், என்னக் கொண்ட - என்று சொல்லப்பட்ட, நாலைந்து

பேதமும் கற்றுக் கோதறப் பயின்ற பின் - இருபது பேதங்களையுங்

கற்றுக் குற்றமறப் பழகிய பின்னர், அவற்றுள் - அவைகளுள்

எண்ணேகாரம் இடையிட்டு வந்தன. (9)





	 	 வருத்தமின் மனோபா வாதியா மெட்டு

வகைநிருத் தங்களிற் சாரி

நிருத்தமா கியதாண் டவமக மார்க்க

நிகழ்த்திடுந் தேசியே வடுகே

அருத்தமா கியசிங் களமென மூன்றா

மதுநிலை யாறுமூ விரண்டு

திருத்தமாம் பதமுந் திகழிரே காதி

செப்பிய வங்கமீ ரெட்டும்.

(இ - ள்.) வருத்தம் இல் மனோபாவ ஆதியாம் எட்டுவகை

நிருத்தங்களில் - வருத்தமில்லாத மனோபாவ முதலிய எண்வகை

நிருத்தங்களில், சாரி நிருத்தமாகிய தாண்டவம் அகமார்க்கம் ஆம்

- சாரி நிருத்தமாகிய தாண்டவம் அகமார்க்க மாகும், நிகழ்த்திடும்

தேசியே வடுகே அருத்தமாகிய சிங்களம் என மூன்றாம் - (இன்னும்

அவ்வக மார்க்கம்) கூறப்படும் தேசியும் வடுகும் பொருளமைந்த

சிங்களமும் என மூன்று வகைப்படும்; அது நிலை ஆறும் - அவ்வக

மார்க்கத்திற் குரிய அறுவகை நிலையும், மூவிரண்டு திருத்தம் ஆம்

பதமும் - மூன்றும் இரண்டுஞ் சேர்ந்த திருத்தமாகிய ஐந்து பதமும்,

திகழ் இரேகை ஆதி செப்பிய அங்கம் ஈரெட்டும் - விளங்காநின்ற

இரேகை முதலாகச் சொல்லிய அங்கங்கள் பதினாறும்.

அகக் கூத்துள்ளே சாந்திக் கூத்தின் வகையாகிய சொக்கம்,

மெய். அவி நயம், நாடகம் என்னும் நான்கனுள் மெய்க்கூத்தானது

தேசி, வடுகு, சிங்களம் என மூவகைப்படும் என்பர். அறுவனை

நிலை - வைணவம், சமநிலை, வைசாகம, மண்டலம், ஆலீடம்,

பிரத்தியாலீடம் என்பன. மூவிரண்டு என்பதனை மூன்றும் இரண்டும்

எனக் கொள்க. பதம் - பாதம்; ஐவகைப் பாதம் - சமநிலை,

உற்கடிதம், சஞ்சாரம், காஞ்சிதம், குஞ்சிதம் என்பன. அங்கம் -

அங்கக் கிரியை; அங்கக் கிரியை பதினாறு - சரிகை, புரிகை,

சமகலி, திரிகை, ஊர்த்துவகலிகை, பிருட்டகம், அர்த்த பிருட்டகம்,

சுவத்திகம், உல்லோலம, குர்த்தனம், வேட்டனம், உபவேட்டனம்,

தானபதப்பிராய விருத்தம், உக்ஷே வேட்டனம். அவக்ஷேபணம்,

நிகுஞ்சனம் என்பன. ‘திகழரேகாதி’ என்பதனை, திகழ் சரிகாதி

எனப் பாடங் கொள்ளுதல் பொருத்தம். (10)





	 	 	 நால்வகைத் தாகுங் கரணமு மேலோர்

		 நாட்டிய விருவகைக் கரமுங்

	கால்வகை புரிகை முதற்பதி னாறுங்

		 கவான்மனை யாதியா மிரண்டும்

	பாலது மடிப்பு வகையெழு நான்கும்

		 பழிப்பறு சுத்தசா ரியெனும்

	ஏலுறு பூசா ரிகள்பத னாறு

		 மித்துணைக் ககனசா ரிகளும்.



(இ - ள்.) நால் வகைத்து ஆகம் கரணமும் - நான்கு வகைப்

பட்டதாகிய கரணமும், மேலோர் நாட்டிய இருவகைக் கரமும் -

மேலோர் நிலை பெறுத்திய இருவகைக் கைகளும், கால்வகை புரிகை

முதல் பதினாறும் - புரிகை முதலிய காலின் செய்கை பதினாறும்,

கவான்மனை ஆதியாம் இரண்டும் - மனை முதலய தொடையின்

றொழில் இரண்டும், பாலது மடிப்புவகை எழு நான்கும் -

பக்கங்களின் தொழிலாகிய மடிப்புவகை இருபத்தெட்டும், பழிப்பு

அறு சுத்தசாரி எனும் ஏல் உறு பூசாரிகள் பதினாறும் - குற்றமில்லாத

சுத்தசாரி என்னப்படும் பொருந்திய பூசாரிகள் பதினாறும்,

இத்துணைக் ககனசாரிகளும் - பதினாறு ககனசாரிகளும்.

		 கரணம் - கைத்தொழில்; இது வட்டணை எனப்படு்,

வட்டணை நான்கு - அபவேட்டிதம், உபவேட்டிதம், யாவர்த்திதம்,

பரிவர்த்திதம் என்பன.

"தற்சனி முதலாப் பிடித்த லகம்வரின்

அத்தொழி லாகும் அபவேட் டிதமே"





"தற்சனி முதலா விடுத்தல் புறம்வர

உய்த்த லாகும் உபவேட் டிதமே"



"கனிட்ட முதலாப் பிடித்த லகம்வர

விடுத்த லாகும் வியாவர்த் திதமே"



"கனிட் முதலா விடுத்தல் புறம்வரப்

படுத்த லாகும் பரிவர்த்திதமே"

என்வற்றால் அவற்றி னிலக்கணங்களை யறிக. இருவகைக்கரம் -

இணையாவிணைக்கை, இணைக்கை என்பன; இவற்றுள் முன்னது

ஒற்றைக்கை யெனவும், பிண்டி யெனவும் பெயர்பெறும்; பின்னது

இரட்டைக்கை யெனவும், பிணையல் எனவும் பெயர் பெறும்;

ஒற்றைக் கை - பதாகை, திரிபதாகை, கத்தரிகை, தூபம், அராளம்,

இளம் பிறை, சுகதுண்டம், முட்டி, கடகம், சூசி, கமலகோசிகம்,

காங்கூலம், கபித்தம், விற்பிடி, குடங்கை, அலாபத்திரம், பிரமரம்,

தாம்பிரசூடம், பசாசம், முகுளம், பிண்டி, தெரிநிலை, மெய்ந்நிலை,

உன்னம், மண்டலம், சதுரம், மான்றலை, சங்கு, வண்டு, இலதை,

கபோதம், மகரமுகம், வலம்புரி என முப்பத்துன்று வகைப்படும்;

இரட்டைக்ககை - அஞ்சலி, புட்பாஞ்சலி, பதுமாஞ்சலி, கபோதம்,

கற்கடகம், சுவத்திகம், கடகா வருத்தம், நிடதம், தோரம், உற்சங்கம்,

புட்பபுடம், மகரம், சயந்தம், அபயவத்தம், வருத்தமானம் எனப்

பதினைந்து வகைப்படும், பிண்டியும், பிணையலும் அன்றி, எழிற்கை,

தொழிற்கை என்ற இரண்டு வகையும் உண்டு. புரிகை என்பது

அங்கக்கிரியை பதினாறனுள் ஒன்றாகக் காணப்படுகிறது. வேறு

நூலிலுள்ளபடி கால்வகை காட்டுதும் : தேசிக்குரிய கால் - கீற்று,

கடிசரி, மண்டலம், வர்த்தனை, கரணம், ஆலீடம், குஞ்சிப்பு, கட்டுப்

புரியம், களியம், உள்ளாளம், கட்டுதல், கம்பித்தல், ஊர்த்ல், நடுக்கல்,

வாங்குதல், அப்புதல், அனுக்குதல், வாசிப்பு, குத்துதல், நெளிதல்,

மாறுகால், இட்டுப் புகுதல், சுற்றி வாங்குதல், உடற்புரிவு என

இருபத்து நான்கு வகைப்படும்; வடுகிற்குரிய கால்கள் - சுற்றுதல்,

எறிதல், உடைத்தல், ஒட்டுதல், கட்டுதல், வெட்டுதல், போக்கல்,

நீக்கல், முறுக்கல், அனுக்கல், சீசல், குடுப்புக்கால், கத்தரிகைக்கால்,

கூட்டுதல் எனப் பதினான்கு வகைப்படும். கவான் - தொடையின்

றொழில். மடிப்பு - பக்கங்களின் அசைவுத் தொழில். முன் அங்கம்

முதலாக எண்ணப் பட்ட இருபது பேதங்களும், இச்செய்யுளிற் கூறிய

பூசாரி, ககனசாரிகளும், மேல்வரும் தேசிசாரி முதலாயினவும்

இன்னவென நன்கு விளங்கவில்லை. (11)





	 	 	 ஏற்றதிக் கிராந்த மாதியா முப்பத்

திருவகைத் தேசிசா ரிகளுங்

காற்றினுங் கடுந்தேர்ச் சக்கர முதலாங்

ககனசா ரிகைகளே ழைந்துஞ்

சாற்றுவித் துவற்பி ராந்தமா தியவாஞ்

		 சாரிபத் தொன்பது மாகப்

	போற்றிவை யனைத்து முட்படப் புட்ப

புடத்திலக் கணமுதற் பொருள்கள்.

	 	 	 (இ - ள்.) ஏற்ற திக்கிராந்தம் ஆதியாம் முப்பத்து இருவகைத்

தேசிசாரிகளும் - பொருந்திய திக்கிராந்தம் முதலாகிய

முப்பத்திரண்டு வகைப்பட்ட தேசிசாரிகளும், காற்றினும் கடுந்தேர்ச்

சக்கரம் முதலாம் ககன சாரிகைகள் ஏழைந்தும் - காற்றினும்

வேகத்தை யுடைய தேர்ச் சக்கரம் முதலாகிய ககன சாரிகைகள்

முப்பத்தைந்தும். சாற்று வித்துவற்பிராந்தம் ஆதிய ஆம் சாரி

பத்தொன்பதும் ஆக - சொல்லாநின்ற வித்துவற்பிராந்தம் முதலாகிய

சாரி பத்தொன்பதுமாக, போற்று இவை அனைத்தும் உட்பட -

சொல்லப்பட்ட இவை யனைத்தும் அகப்பட, புட்பபுடத்து இலக்கணம்

முதல் பொருள்கள் - புட்பபுடத்தின் இலக்கணங்களாகிய

முதன்மையுள்ள பொருள்களாம். (12)





	 	 ஆசவாத் தியமுன் பொருண்முதற் களாச

மாதியாம் பாடபே தங்கள்

பேசின பதினா றொன்பதும் படக

பேதமொன் றொழிந்தநா லைந்தும்

மாசறு மளக மாதியாம் பாட

வகைகணா லேழுமற் றவற்றிற்

பூசல்வார்த் திகந்தொட் டைவகைச் சச்ச

புடாதியாந் தாளமாத் திரையும்.



(இ - ள்.) ஆசவாத்தியம் முன் பொருள் முதல்களாசம்

ஆதியாம் பாடபேதங்கள் பேசிய பதினாறு ஒன்பதும் - ஆச

வாத்தியமும் முன் பொருளும் முதன்மையாகிய களாசமும் முதலாகிய

பாட பேதங்கள் கூறப்பட்ட இருபத்தைந்தும், படக பேதம் ஒன்று

ஒழிந்த நாலைந்தும் - படக பேதங்கள் பத்தொன்பதும், மாசு அறும்

அளகம் ஆதியாம் பாட வகைகள் நாலேழும் - குற்றமற்ற அளகம்

முதலாகிய பாடவகைகள் இருபத் தெட்டும், அவற்றில் - அவைகளுள்,

பூசல் வார்த்திகம் தொட்டு ஐவகைச் சச்சபுட ஆதியாம் தாள

மாத்திரையும் - பூசல் வார்த்திகந் தொட்டு ஐந்துவகைப்பட்ட சச்சபுட முதலாகிய தாள மாத்திரைகளும்.

இதிற் கூறப்பட்டன வாத்திய வகைகள் போலும். (13)





	 	 கிளந்தமாத் திரையின் கதிகளுஞ் சொல்லுங்

கீதமும் பாடமு மெழுத்தும்

வளந்தரு மணிபந் தாதிகீ தத்தின்

வகுத்தகட் டளையெழு நான்கும்

அளந்திடு சரளை யாதிகட் டளையே

ழைந்துநன் கமைந்தபா வாதி

விளம்பிய மூன்று கலப்பு மீறாக

விளைத்திடுங் கூத்தக மார்க்கம்.

(இ - ள்.) கிளந்த மாத்திரையின் கதிகளும் - கூறப்பட்டட

மாத்திரையின் கதிகளும், சொல்லும் கீதமும் பாடமும் எழுத்தும் -

சொற்களும் கீதங்களும் பாடங்களும் எழுத்துக்களும், வளம்தரு

மணி பந்தம் ஆதி கீதத்தின் வகுத்த கட்டளை எழு நான்கும் -

வளப்பத்தைத் தருகின்ற மணிபந்தம் முதலாகக் கீதத்தின்கண்

வகுத்த கட்டளைகள் இருபத்தெட்டும், அளந்திடு சரளை ஆதி

கட்டளை ஏழைந்தும் - அளவறுக்கப்பட்ட சரளை முதலிய

கட்டளைகள் முப்பத்தைந்தும், நன்கு அமைந்த பாவ ஆதி

விளம்பிய மூன்று கலப்பும் ஈறாக விளைந்திடும் கூத்து அகமார்க்கம்

- நன்றாக அமைந்த பாவமும் தாளமும் அராகமுமாகப்

பரதநூலுட் கூறப்பட்ட இம்மூன்றும் தம்முட் பிளவுபடாமல்

ஒத்தபான்மை இறுதியாகச் செய்யப்படுங் கூத்து அகமார்க்கமாகும்.

தாள மாத்திரையின் கதிகள் - கொட்டு, அசை, தூக்கு, அளவு

எனப்படும். சொல் - உட்சொல், புறச்சொல், ஆகாயச் சொல் என

மூவகைப்படும்; உட்சொல் - நெஞ்சொடு கூறல்; புறச்சொல் -

கேட்போர்க்கு குரைத்தல்; ஆகாயச்சொல் - தானே கூறல். இனி

தற்கூற்று, புறக்கூற்று, முன்னிலைக் கூற்று, விண்ணின் கூற்று எனச்

சொல்லை நான்கு வகையாகப் பிரிப்பாருமுளர். கீதம் - இசை. பாடம்

- கீதவுரு; இசைப்பாட்டு. எழுத்து ? ஆளத்திக்குரிய எழுத்துக்கள்.

கட்டளை - வரையறை. (14)





	 	 [அறுசிரடியாசிரியவிருத்தம்]



உரைத்தவிக் கூத்துக் கற்கும் போதுதன் னுடம்பிற் சால

வருத்தநோ யெய்தி யிந்த வருத்தநான் மறையுந் தேறா

அருத்தமா யறிவாய் வெள்ளி யம்பலத் தாடி நின்ற

நித்தனார் தமக்கு முண்டே யென்பது நினைவிற்கொண்டான்.



(இ - ள்.) உரைத்த இக்கூத்துக் கற்கும்போது - சுறிய இந்தக்

கூத்தினைப் பயிலும் பொழுதில், தன் உடம்பில் சால வருத்த நோய

எய்தி - தனது உடம்பின்கண் மிகவும் துன்பமாகிய நோய் எய்தப்

பெற்று, இந்த வருத்தம் - இத்துன்பமானது, நால்மறையும் தேறா

அருத்தமாய் - நான்கு மறைகளாலும் அறியப்படாத பொருளாயும்,

அறிவாய் - ஞான வடிவாயும், வெள்ளி அம்பலத்து ஆடிநின்ற

நிருத்தனார் தமக்கும் - வெள்ளி மன்றின்கண் ஆடி நின்றருளும்

கூத்தப்பிரானுக்கும், உண்டே என்பது நினைவிற் கொண்டான் -

உளதாமே என்னும் எண்ணத்தை மனதிற் கொண்டான்.

இந்த வருத்தம் - இத்தன்மையான வருத்தம். எப்பொழுதும்

ஆடு கின்றவரென்பார் ‘ஆடி நின்ற’ என்றார். என்பது - என்னும்

எண்ணம்; என்று எனக் கொள்ளினுமாம். (15)





	 	 	 	 கரியதா மரைக்கண் ணானுங் கமலநான் முகனுங் காண்டற்

	கரியதா ளொன்றே நோவ வாற்ற நாணிற்ப தந்தோ

	உரியதா மிதனைக் கற்று வருத்தமுற் றோர்ந்து மீது

	தெரியநா னிருப்ப தேயோ வறனெனச் சிந்ததை நோவான்.



(இ - ள்.) கரிய தாமரைக் கண்ணாலும் - கரிய

நிறத்தைனையுயை் தாமரை மலர்போலுங் கண்களையுடைய

திருமாலும், கமல நான்முகனும் காண்டற்கு அரிய தாள் ஒன்றே -

தாமரை மலரில் வசிக்கும் பிரமனும் காணுதற்கரிய திருத்தாள்

ஒன்றே, நோவ - துன்பமுற, ஆற்ற நாள் நிற்பது - பல நாளாக

ஆடி நிற்கின்றது; அந்தோ - ஐயோ, உரியது ஆம் இதனைக் கற்று

வருத்தம் முற்றும் ஓர்ந்து - உரியதாகிய இப்பரத நூலைக் கற்று

அதனால் நேரும் வருத்தம் அனைத்தையும் அறிந்து வைத்தும்,

ஈறு தெரிய நான் இருப்பதேயோ அறன் எனச் சிந்தை நோவான் -

இவ் வருத்தத்தைக் காண நான் உயிருடன் இருப்பதோ அறமாகும்

என்று மணம் நோவானாயினன்.

தாளின் அருமையைப் புலப்படுப்பான் அரியும் அயனும்

காண்டற்கரிய தாள் என்றான். தாள் ஒன்றே - தாள்களில் ஒன்றே;

ஒன்றே நிற்பது எனக் கூட்டுக. இது தெரிந்து நான் வாளாவிருப்பது

அறமோ என்றுரைப்பினும் அமையும். அந்தோ, இரக்கப் பொருள்

குறித்த இடைச்சொல். (16)





	 	 	 	 வடுப்படு பிறவிப் பௌவ வரம்புகாண் கின்ற நாள்வந்

	தடுப்பவர் யாவ ரேனு மவர்க்கெலாம் போகம் வீடு

	கொடுப்பவர் செய்யு மிந்தக் கூத்தையெப் படிநாஞ சென்று

	தடுப்பது தகாதன் றேனும் வருந்துமே சரண மென்னா.



(இ - ள்.) வடுப்படு பிறவிப் பௌவம் வரம்பு காண்கின்ற

நாள் வந்து அடுப்பவர் யாவரேனும் - குற்றம் பொருந்திய

பிறவிக்கடலின் கரையைக் காணுதற்குரிய நன்னாள் வந்து பொருந்தப்

பெற்றவர் யாவராயினும், அவர்க்கு எலாம் போகம் வீடு கொடுப்பவர்

செய்யும் இந்தக் கூத்தை - அவரனைவர்க்கும் இன்பத்தையும்

வீடுபேற்றையும் அளித்தருளும் இறைவன் செய்கின்ற இந்தக்

கூத்தினை, நாம் சென்று எப்படித் தடுப்பது - நாம் போய்

எங்ஙனம் தடுப்பது; தகாது - தகுதியன்று; அன்றேனும் -

தடுப்பதன்றாயின், சரணம் வருந்துமே என்னா - திருவடி வருந்துமே

என்று கருதி.

வந்து அடுப்பவர் யாவரேனும் அவர்க்கெலாம் போகத்தையும்,

காண்கின்ற நாள் வீட்டையும் கொடுப்பவர் என்றுரைத்தலுமாம்;

காண்கின்ற நாளிலே வந்து அடுப்பவர்க் கெல்லாம் பேரின்பமாகிய

வீட்டை யளிப்பவர் என்று கூறுதலும் பொருந்தும்; வந்து அடுக்கும்

நாள் பிறவிக்கடலின் வரம்பி காண்கின்ற நாளாகு மென்க. எப்படித்

தடுப்பது - தடுப்பது எங்ஙனம் பொருந்தும். அன்றேனும் - தகா

தென ஒழியின்; உம் அசை. (17)





	 	 	 	 இதற்கிது துணிவென் றுன்னி யெழுந்துபோய்ச் சிவனி ராவிற்

	கதக்களிற் றொருத்த லேந்துங் கதிர்மணிக் குடுமிக் கோயில்

	மதக்கரி யுரியி னாற்கு வரம்பறச் சிறந்த பூசை

	விதப்பட யாம நான்கும் விதிவழி யியற்றல் செய்யா.



(இ - ள்.) இதற்கு இது துணிவு என்று உன்னி - இதற்கு

இதுவே துணிபொருள் என்று ஒன்றைக் கருதி, எழுந்துபோய் -

எழுந்து சென்று, சிவன் இரவில் - சிவராத்திரியில், கதக்களிற்று

ஒருத்தல் ஏந்தும் கதிர்மணிக் குடுமிக்கோயில் - சினத்தை யுடைய

எட்டு யானைகள் தாங்கும் ஒளிபொருந்திய மணிகளிழைத்த

சிகரத்தை யுடைய இந்திர விமானத்தில் எழுந்தருளிய, மதக்கரி

உரியினாற்கு - மதயானையின் தோலாகிய போர்வையை யுடைய

சோமசுந்தரக் கடவுளுக்கு, வரம்பு அறச் சிறந்த பூசை - எல்லை

யில்லையாகச் சிறந்த பூசையினை, விதப்பட - வகைப்பட, யாமம்

நான்கும் - நான்கு யாமங்களிலும், விதிவழி இயற்றல் செய்யா -

(ஆகம) விதிப்படி செய்து.

துணிவு - செய்யத்தக்கது. களிறும் ஒருத்தலும் ஆண்பாற்

பெயர்; களிறாகிய ஒருத்தலென்க. விதப்பட - பல் வகையாக.

இயற்றல் செய்யா - இயற்றுதலைச் செய்து; இயற்றி. (18)





	 	 	 	 விண்டக மலர்த்தா ளேத்தி வெள்ளியம் பலத்து ளன்பர்

	தொண்டக மலர நின்ற சோதிமெய்ஞ் ஞானக் கூத்தைக்

	கண்டக மகிழ்ந்து தாழ்ந்து கட்புனல் சோரக் செங்கை

	முண்டக முடிமே லேற்றி முகிழ்த்துநின் றிதனை வேண்டும்.



(இ - ள்.) அகம் விண்டு - மனமுருகி, மலர்த்தாள் ஏத்தி -

தாமரை மலர் போன்ற திருவயத் துதித்து, வெள்ளியம் பலத்துள்

அன்பர் தொண்டு அகம் மலர நின்ற சோதி - வெள்ளியம்

பலத்திலே அன்பர்களின் தொண்டு பூண்ட உள்ளத் தாமரை மலர

நின்ற பேரொளி யாகிய இறைவனது, மெய்ஞ் ஞானக் கூத்தைக்

கண்டு - உண்மை ஞானத் திருக்கூத்தைத் தரிசித்து, அகம் மகிழ்ந்து

தாழ்ந்து - மனமகிழ்ந்து வணங்கி, கண்புனல் சோர - கண்களில்

ஆனந்த வருவி பொழிய, செங்கை முண்டகம் முடிமேல் ஏற்றி

முகிழ்த்து நின்று - சிவந்த கையாகிய தாமரை மலர்களைத்

தலையின்மேற் கூப்பி நின்று, இதனை வேண்டும் - இதனை

வேண்டுவா னாயினன்.

விண்ட என்னும் பெயரெச்சம் தொக்கதாகக் கொண்டு,

அகத்தில் மலர்ந்த என்றுரைத்தலுமாம். அம்பலத்துள் நின்ற

சோதியின் கூத்தைக் கண்டு என்க. (19)





	 	 நின்றதா ளெடுத்து வீசி யெடுத்ததா ணிலமீ தூன்றி

	இன்றுநான் காண மாறி யாடியென் வருத்த மெல்லாம்

	பொன்றுமா செய்தி யன்றேற் பொன்றுவ லென்னா வன்பின்

	குன்றனான் சுரிகை வாண்மேற் குப்புற வீழ்வே னென்னா.

	 (இ - ள்.) நின்றதாள் எடுத்து வீசி - (ஐயனே) ஊன்றிய

திருவடியை மேலெடுத்து வீசியும், எடுத்த தாள் நிலம்மீது ஊன்றி -

தூக்கிய திருவடியை நிலத்தின் மேல் ஊன்றியும், இன்று நான் காண

மாறி ஆடி - இன்று அடியேன் காணுமாறு (இங்ஙனம் கால்) மாறி

ஆடுதலைப் புரிந்து, என் வருத்தம் எல்லாம் பொன்றுமா செய்து -

என் துன்பமனைத்தும் அழியுமாறு செய்தருள்க; அன்றேல் -

அங்ஙனஞ் செய்தருளாவிடில், பொன்றுவல் என்னா - நான்

இறந்துபடுவன் என்று திருமுன் விண்ணப்பித்துக் கொண்டு, அன்பின்

குன்று அனான் - அன்பில் மலையை ஒத்த இராசசேகர பாண்டியன்,

சுரிகை வாள் மேல் குப்புற வீழ்வேன் என்னா - உடை வாளின்மேற்

குப்புற விழுவேன் என்று கருதி.

எடுத்த தாள் - குஞ்சித்த திருவடி. பொன்றுமாறு என்பது

ஈறுதொக்கது. சலியாத அன்புடையான் என்பார், ‘அன்பின்

குன்றனான்’ என்றார். சுரிகையாகிய வாள் என்க. குப்புற விழுதல் -

வாளை எதிரே நிறுத்தி அதன்மேற் பாய்தல். (20)





	 	 	 	 நாட்டினான் குறித்துப் பாய நண்ணுமுன் னிடத்தா ளூன்றி

	நீட்டினான் வலத்தாள் வீசி நிருமலன் மாறி யாடிக்

	காட்டினான் கன்னி நாடன் கவலையும் பாச மூன்றும்

	வீட்டினான் பரமா னந்த வேலையுள் வீட்டி னானே.



(இ - ள்.) நாட்டினான் குறித்துப்பாய நண்ணுமுன் - கீழே

அவ்வுடைவாளை நட்டு அதன்மேற் பாய்தற்கு நண்ணு முன்னரே,

இடத்தாள் ஊன்றி - இடது தாளைக் கீழே ஊன்றி, வலத்தாள்

நீட்டினான் வீசி - வலது திருவடியை மேலெடுத்து வீசி, நிருமலன்

-இறைவன், மாறி ஆடிக் காட்டினான் - கால்மாறி ஆடிக்காட்டி,

கன்னி நாடன் கவலையும் பாச மூன்றும் வீட்டினான் - கன்னி

நாடனாகிய பாண்டிய னுடைய கவலையையும் மும்மலங்களையும்

அழித்து, பரமானந்த வேலையுள் வீட்டினான் - (அவனைப்)

போன்பக் கடலுள் வீழ்த்தினான்.

நான்கடியிலும் முன்னுள்ள முற்றுக்கள் எச்சமாயின -

காட்டினான் என்பதனை முற்றாக்கியும் கன்னிநாடன் என்பதனை

எழுவாயாக்கியும் பாண்டியனானவன் கவலையும் பாசமூன்றும்

வீட்டித், தன்னை வேலையுள் வீழ்த்தினான் என்றுரைத்தலுமாம்.

வீழ்த்தி என்பது வீட்டியென மருவிற்று. (21)





	 	 	 	 விளைகள்வாய் வீழ்ந்த வண்டின் மெய்யறி வின்ப மென்னும்

	அளவிலா முந்நீர் வெள்ளத் தாழ்ந்தவ னெழுந்து பின்னும்

	உளமும்வா சகமு மெய்யு முடையவ னதுவே யாகப்

	பளகிலா வன்பு தானே படிவமாய்ப் பழிச்ச லுற்றான்.



(இ - ள்.) விளைகள் வாய் வீழ்ந்த வண்டின் - இனிமை மிக்க

மதுவின்கண் வீழ்ந்த வண்டைப்போல, மெய் அறிவு இன்பம் என்னும்

அளவு இலா முந்நீர் வெள்ளத்து ஆழ்ந்தவன் - உண்மை

யறிவின்பம் என்று சொல்லப்படும் அளவில்லாத கடல் வெள்ளத்தில்

மூழ்கிய பாண்டியன், எழுந்து பின்னும் - எழுந்து மீண்டும், உளமும்

வாசகமும் மெய்யும் உடையவன் அதுவே ஆக - உள்ளமும்

உரையும் உடலுமாகிய இம்மூன்றும் தன்னை ஆளாக வுடையவன்

உடைமையாய் விட, பளகு இலா அன்பு தானே படிவமாய் -

குற்றமில்லாத அன்பே வடிவமாயிருந்து, பழிச்சலுற்றான் - துதிக்கத்

தொடங்கினான்.

விளைதல் - முதிர்தல்; இனிமை மிகுதல். வண்டின், இன் உருபு

ஒப்புப் பொருட்டு. மதுவில் வீழ்ந்த வண்டு அதனை யுண்டு அதிரே

மயங்கிக் கிடத்தல் போலச் சச்சிதானந்தமாகிய வெள்ளத்தில் மூழ்கி

அதனை யுண்டு தற்போத மிழந்தான் என்றவாறு. கடல் வெள்ளம்

போன்று இதுவும் உண்மை அறிவு இன்பம் என்னும் மூன்று நீர்மை

யுடையது என்பது போதர ‘முந்நீர் வெள்ளம்’ என்று வெயர் கூறினார்.

உடையவன் - உலகுயிர்களை யெல்லாம் உடைமையாகவும்

அடிமையாகவும் உடையவன்; இறைவன். மூன்று கரணங்களையும்

இறைவனிடத்தே ஒப்புவித்தா னென்க. உடையவனது, பன்மை

யொருமை மயக்கம். (22)





	 	 [கலிவிருத்தம்]



பெரியாய் சரணஞ் சிறியாய் சரணங்

கரியா கியவங் கணனே சரணம்

அரியா யெளியா யடிமா றிநடம்

புரிவாய் சரணம் புனிதா சரணம்.



(இ - ள்.) பெரியாய் சரணம் - பெரியதினும் பெரியவனே

வணக்கம்; சிறியாய் சரணம் - சிறியதினுஞ் சிறியவனே வணக்கம்;

கரியாகிய அங்கணனே சரணம் - சான்றாயுள்ள அழகிய கண்களை

யுடையவனே வணக்கம்; அரியாய் - தேவர்க்கும் அரியவனே,

எளியாய் - அடியார்க்கு எளியவனே, அடிமாறி நடம்புரிவாய் சரணம்

- கால் மாறி நடம்புரிவோனே வணக்கம்; புனிதா சரணம் -

தூயவனே வணக்கம்.

இறைவன் அண்ட மோரணுவாம் பெருமையும் அணுவோ

ரண்டமாம் சிறுமையும் உடையவனென்பது முன்னுங் கூறப்பட்டது.

இறைவன் உயிருக் குயிராயிருந்து காட்டிக் கண்டு நிற்பானாகலின்

‘கரியாகிய’ என்றார். சரணம் - போற்றி யென்பது போல் வணக்கம்

எனப் பொருள் படுவதொரு சொல்; அடைக்கலம் என்றுமாம். (23)





	 	 நதியா டியசெஞ் சடையாய் நகைவெண்

மதியாய் மதியா தவர்தம் மதியிற்

பதியாய் பதினெண் கணமும் பரவுந்

துதியாய் சரணஞ் சுடரே சரணம்.



(இ - ள்.) நதி ஆடிய செங்சடையாய் - கங்கை விளையாடுஞ்

சிவந்த சடையை யுடையவனே, நகைவெண் மதியாய் -

ஒளிபொருந்திய வெள்ளிய பிறையை அணிந்தவனே, மதியாதவர்

மதியில் பதியாய் - கருதாதவர்கள் கருத்திற் பொருந்தாதவனே,

பதினெண் கணமும் பரவும் துதியாய் - பதினெண் கணங்களாலும்

துதிக்கப்படுந் துதியினை யுடையவனே, சரணம் - வணக்கம், சுடரே

சரணம் - பேரொளியா யுள்ளவனே வணக்கம்.

ஆடிய - பொருந்திய என்றுமாம். மதியாதவர் - சிந்தியாதவர்.

மதி தற்போதமாகிய அறிவுமாம். பதிதல் - தங்குதல். பதினெண்கணம்

முன்பு உரைக்கப்பட்டன. (24)





	 	 பழையாய் புதியாய் சரணம் பணிலக்

குழையாய் சரணங் கொடுவெண் மழுவாள்

உழையாய் சரணம் முருகா தவர்பால்

விழையாய் சரணம் விகிர்தா சரணம்.



(இ - ள்.) பழையாய் - எல்லாவற்றினும் பழமையானவனே,

புதியாய் - எல்லாவற்றினும் புதுமையானவனே, சரணம் - வணக்கம்;

பணிலக் குழையாய் சரணம் - சங்கக் குழையினையுடையவனே

வணக்கம்; கொடுவெண் மழுவாள் உழையாய் சரணம் - கொடிய

வெள்ளிய மழுப்படையையும் மானையுமுடையவனே வணக்கம்;

உருகாதவர்பால் விழையாய் சரணம் - (நின்னை நினைந்து)

மனமுருகாத வரிடத்துச் (செல்ல) விரும்பாதவனே வணக்கம்;

விகிர்தா சரணம் - விகிர்தனே வணக்கம்.

இறைவன் பழமையுடைய எவற்றினும் பழமையுடையனும்

புதுமையுடைய எவற்றினும் புதுமை யுடையனுமாதலை,

"முன்னைப் பழம் பொருட்கு முன்னைப் பழம் பொருளே

பின்னைப் புதுமைக்கும் பேர்த்துமப் பெற்றியனே"

என்னும் திருவாசகத்தானறிக; எல்லாம் தோன்றுதற்கு முன்னும்

எல்லாம் அழிந்த பின்னும் இருப்பவன் என்பது கருத்து. உருகாதவர்

பால் விழையாமையை,

"உள்ள முருகி லுடனாவ ரல்லது

தெள்ள வறியரென் றுந்தீபற

சிற்பரச் செல்வரென் றுந்தீபற"

என்னும் திருவுந்தியாராலும்,



"நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுளே

புக்கு நிற்கும்பொன் னார்சடைப் புண்ணியன்

பொக்க மிக்கவர் பூவுநீருங் கண்டு

நக்கு நிற்ப னவர்தமை நாணியே"



என்னும் தேவாரத்தாலும் அறிக. விகிர்தன் - வேறுபாடுடையவன். (25)





	 	 	 	 இருளாய வெளியாய் சரணம் மெனையும்

	பொருளாக நினைந்து புரந்தரன் மால்

	தெருளா தநடந் தெரிவித் தெனையாள்

	அருளாய் சரணம் மழகா சரணம்

	 	 (இ - ள்.) இருளாய் வெளியாய் சரணம் - இருளா யுள்ளவனே

வெளியாயுள்ளவனே வணக்கம்; எனையும் பொருளாக நினைந்து -

(ஒன்றுக்கும் பற்றாத) அடியேனையும் ஒரு பொருளாகக் கருதி,

புரந்தரன் மால் தெருளாத நடம் தெரிவித்து எனை ஆள் அருளாய்

சரணம் - இந்திரனும் திருமாலும் அறியாத திருக்கூத்தினைக்

காண்பித்து என்னை ஆளும் அருளை யுடையவனே வணக்கம்;

அழகா சரணம் - பேரழகனே வணக்கம்.

பாசத்தாற் கட்டுண்ட உயிர்களால் அறிய லாகாமையின்

‘இருளாய்’ என்றார்;

"அருக்கனேர் நிற்பிநு மல்லிருளே காணார்க்

கிருட்கண்ணே பாசத்தார்க் கீசன்"

என்னும் மெய்கண்டார் திருவாக்கினை நோக்குக. ‘யாவர்க்கு

மேலாம் இளவிலாச் சீருடையான் யாவர்க்குங் கீழாம் அடியேனை’யும்

பொருளாக நினைந்து என்க. இசைப் பொருட்டு மகரம் விரிந்து

வருதல் காண்க. (26)





	 	 	 அயனத் தனெனப் படுமா டரவச்

	சயனத் தவனைத் தருதத் துவநால்

	வயனத் தவவா னவர்வா னவசேல்

	நயனத் தவணா யகனே சரணம்.



(இ - ள்.) அயன் நத்தன் எனப்படும் ஈடு அரவச்

சயனத்தவனைத் தரு தத்துவ - பிரமனையும் சங்கினை

ஏந்தியவனென்று சொல்லப்படும் ஆடுகின்ற அனந்தனைப் பாயலாகக்

கொண்ட திருமாலையும் தந்தருளிய தத்துவ வடிவாயுள்ளவனே, நால்

வயனத்தவ - நான்கு வேதங்களாகிய திரவாக்கினையுடையவனே,

வானவர் வானவ - தேவ தேவனே, சேல் நயனத்தவள் நாயகனே -

அங்கயற்கண்ணமையின் நாயகனே, சரணம் வணக்கம்.

அயனையும் சயனத்தவனையும் என உருபும் உம்மும் விரிக்க

அத்தன் எனப்பிரித்து, அயனுக்கு அத்தனெனப்படும்

என்றுரைத்தலுமாம். சிவபெருமான் அயன் மால்களைத் தந்தமையை,

	 "மைந்த நின்னையென் வலப்புறத் தளித்தன னறிய

	பைந்து ழாய்மணி வண்ணனை யெனதிடப் பாலில்

	தந்த ளித்தன னீவிர்வெங் கரிமுகன் றழல்வேற்

	கந்த னேரெனக் கருணையி னுச்சிமோந் தளித்தான்"

	 	 என்பதனானறிக. வயனம் - வசனம்; நான்கு மாவாக்கியங்களின்

பொருளா யுள்ளவன் எனலுமாம். (27)





	 	 கதவெங் கரியின் னுரியாய் சரணம்

முதலந் தமிலா முதலே சரணென்

றதிர்பைந் கழனூ புரவண் டலறும்

பதுபங் கயமுன் புபணிந் தரசன்.



(இ - ள்.) கதவெங் கரியின் உரியாய் சரணம் - சினத்தையுடைய கொடிய யானைத்தோலாகிய போர்வையை

யுடையவனே வணக்கம்; முதல் அந்தம் இலா முதலே சரண் -

முதலும் முடிவும் இல்லாத முதல்வனே வணக்கம்; என்று - என்று

வழுத்தி, அதிர் பைங் கழல் நூபுர வண்டு அலறும் பதபங்கயம்

முன்பு அரசன் பணிந்து - ஒலிக்கின்ற ஒளிபொருந்திய

வீரக்கழலும் சிலம்புமாகிய வண்டுகள் ஆர வாரிக்கும் திருவடித்

தாமரையின் முன்னர் மன்னன் வணங்கி.

ஆடுதலால் அலருமென்க. பத பங்கயம் என்பதற் கேற்பக்

கழலையும் சிலம்பையும் வண்டாக உருவகித்தார். பசுமை -

பொன்னின் ஒளி மேற்று. பங்கயத்தை முன்பு பணிந்தென்றுமாம். (28)





	 	 [அறுசீரடியாசிரிய விருத்தம்]



என்றுமிப் படியே யிந்தத் திருநடம் யாருங் காண

நின்றருள் செய்ய வேண்டு நிருமல மான வெள்ளி

மன்றவ வடியேன் வேண்டும் வரமிது வேன்று தாழ்ந்தான்

அன்றுதொட் டின்று மெங்கோ னந்நட நிலையாய் நின்றான்.

	 	 		 (இ - ள்.) இந்தத் திருநடம் யாரும் காண - இந்த மாறியாடிய

திருக்கூத்தினை யாவருந் தருசித் துய்யுமாறு, என்றும் இப்படியே

நின்று அருள் செய்ய வேண்டும் - எஞ்ஞான்றும் இவ்வாறே நின்று

அருள் புரிய வேண்டும்; நிருமலம் ஆன வெள்ளி மன்றவ -

தூய்மையாகிய வெள்ளியம்பலத்தையுடையானே, அடியேன் வேண்டும்

வரம் இது என்று தாழ்ந்தான் - அடியேன் வேண்டுகின்ற வரம்

இதுவே என்று வணங்கினான்; அன்று தொட்டு இன்றும் எங்கோன்

அந்நட நிலையாய் நின்றான் - அன்று முதல் இன்று காறும்

எம்பெருமானாகிய வெள்ளியம்பலவாணன் மாறியாடிய

அந்நிலையாகவே நின்றருளினான்.

ஒன்றுக்கும் பற்றாத என்னையும் ஒரு பொருளாகக் கொண்டு

ஆடிய பெருங் கருணைத் திறத்தை உலகம் அறிந்துய்ய வேண்டும்

என்னும் உட்கிடை யுடையவனாய் இங்ஙனம் வேண்டினானென்க.

தாழ்ந்தான்; தாழ, அங்ஙனமே அருள் செய்து நின்றான்; என

விாத்துரைத்துக் கொள்க. (29)

			 ஆகச் செய்யுள் 1489





* * *





	 	 இருபத்தைந்தாவது பழியங்சின படலம்



[அறுசீரடியாசிரியவிருத்தம்]



ஈறிலான் செழிய னன்புக் கெளியவ னாகி மன்றுள்

மாறியா டியகூத் தென்சொல் வரம்பின தாமே கங்கை

ஆறுசேர் சடையான் றானோ ரரும்பழி யஞ்சித் தென்னன்

தேறலா மனத்தைத் தேற்றுந் திருவிளை யாடல் சொல்வாம்.





(இ - ள்.) ஈறு இலான் - அழிவில்லாதவனாகிய இறைவன்,

செழியன் அன்புக்கு எளியவனாகி இராசசேகர பாண்டியன் அன்பிற்கு

எளியனாய், மன்றுள் மாறி ஆடிய கூத்து - வெள்ளியம்பலத்திலே

கான் மாறியாயி திருக்கூத்து, என் சொல்வரம்பினது ஆமே - எனது

சொல்லின் எல்லையுட் படுவதாமோ, கஙகை ஆறுசேர் கடையான் -

(இனி) கங்கையாறு பொருந்திய சடையையுடையனாகிய சோமசுந்தரக்

கடவுள், ஓர் அரும்பழி அஞ்சி - ஒரு கொடும்பழியை அஞ்சி,

தென்னன் தேறலா மனத்தைத் தேற்றும் - குலோத்துங்க

பாண்டியனுடைய தெளியாத மனத்தினைத் தெளிவித்த,

திருவிளையாடல் சொல்வாம் - திருவிளையாடலைக் கூறுவாம்.

எளியவ னாயினமையாற் கூத்தாடினான் என்பதொரு நயமுங்

காண்க. ஏகாரம் எதிர்மறைப் பொருட்டு, தான், அசை : முதல்

வேற்றுமைச் சொல்லுமாம், பருயின் கொடுமையை விளக்குவார் ‘ஓர்

அரும்பழி’ என்றார்; அறிதற்கரிய பழி எனப்பொருள் படுமாயினும்

அத்துணைச் சிறப்பின் றென்க. தேறலா : ஈறுகெட்ட எதிர்மறைப்

பெயரெச்சம். (1)





	 	 	 	 இனையநாட் சிறிதுசெல்ல விராசசே கரன்றன் காதற்

	றனையனாங் குலோத்துங் கற்குத் தன்னர சிருக்கை நல்கி

	வினையெலாம் வென்று ஞான வெள்ளியம் பலத்து ளாடுங்

	கனைகழ னிழலற் பின்னிக் கலந்துபே ரின்ப முற்றான்.



(இ - ள்.) இனைய நாள் சிறிது செல்ல - இங்ஙனமாய

நாட்கள் சில கழிய, இராசசேகரன் தன் காதல் தனையனாம்

குலோத்துங்கற்கு - இராசசேகர பாண்டியன் தன் அன்பிற்குரிய

புதல்வனாகிய குலோத்துங்கனுக்கு, தன் அரசிருக்கை நல்கி - தனது

அரசியலைத் தந்து, வினை எலாம் வென்று - வினைகளை யெல்லாம்

வென்று போக்கி, ஞான வெள்ளி அம்பலத்துள் ஆடும் கனைகழல்

நிழலில் - ஞானமயமாகிய வெள்ளி மன்றின்கண் ஆடியருளும்

ஒலிக்கின்ற வீரக்கழலை யணிந்த திருவடி நீழலில், பின்னிக் கலந்து பேரின்பம் உற்றான் - இரண்டறக் கலந்து பேரின்பத்தை

அடைந்தான். சிறிது - சில. அரசிருக்கை - அரியணை.

வினையெலாம் வென்று - வினைகளை எஞ்சாமற் கெடுத்து. கழல் :

ஆகுபெயர். இரண்டறக் கலந்தென்பார் ‘பின்னிக் கலந்து’ என்றார்.

(2)





	 	 குரவன்செங் கோல்கைக் கொண்ட குலோத்துங்க வழுதி

செங்கண் அரவங்கம் பூண்ட கூட லாதிநா யகனை நித்தம்

பரவன்பின் வழிபா டானாப் பத்திமை நியமம் பூண்டான்

இரவஞ்சுங் கதுப்பி னல்லா ரீரையா யிரவ ருள்ளான்.

(இ - ள்.) குரவன் செங்கோல் கைக்கொண்ட குலோத்துங்க

வழுதி - தந்தையினது செங்கோலைக் கையிற்கொண்ட குலோத்துங்க

பாண்டியன், செங்கண், அரவு அங்கம் பூண்ட கூடல் ஆதி

நாயகனை - சிவந்த கண்களையுடைய பாம்புகளைத் திருமேனியில்

அணிந்த மதுரையில் எழுந்தருளிய சோமசுந்தரக்கடவுளை, நித்தம்

அன்பின் பரவு வழிபாடு ஆனாப் பத்திமை நியமம் பூண்டான் -

நாடோறும் அன்பினாற் பூசிக்கும் வழிபாடாகிய நீங்காத பத்தி

நியமத்தை மேற்கொண்டவன்; இரவு அஞ்சும் கதுப்பின் நல்லார்

ஈரையாயிரவர் உள்ளான் - இருளும் அஞ்சுங் கூந்தலையுடைய

மனைவியர் பதினாயிரவரை யுடையவன்.

குரவன் - தந்தை. அரவினையும் என்பினையும் அணிந்த

என்றுமாம். வழிபாடாகிய நியமம் என்க. நியமம் - செய்கடன்.

பூண்டான்; அவன் உள்ளவனாயினான்; என முற்றாக வுரைத்தலுமாம்.

கூந்தலின் கருமைக்கு முன்னிற்கலாற்றாது இரவும் அஞ்சு மென்க. (3)





	 	 [கொச்சக்கலிப்பா]



அப்பதினா யிரவர்க்கு மொவ்வொருத்திக் கவ்வாறாய்

ஒப்பரிய வறுபதினா யிரங்குமர ருளரவருட்

செப்பரிய வல்லாண்மைச் சிங்கவிள வேறனையான்

வைப்பனையான் முதற்பிறந்த மைந்தன்பே ரனந்தகுணன்.



(இ - ள்.) ஒவ்வொருத்திக்கு அவ்வாறாய் - ஒவ்வொரு

மனைவிக்கும் ஆறு ஆறாக, அப்பதினாயிரவர்க்கும் - அந்தப்

பதினாயிரம் மகளிர்க்கும், ஒப்பு அரிய அறுபதினாயிரம் குமரர் உளர்

- ஒப்பில்லாத அறுபதினாயிரங் கமரர்கள் உளராயினார்; அவருள் -

அக்குமரருள்? மதல் பிறந்த மைந்தன் - முதலிற் றோன்றி புதல்வன்,

செப்பு அரிய வல் ஆண்மைச் சிங்க இள ஏறு அனையான் -

சொல்லுதற்கரிய வலிய ஆண்மையையுடைய இளமை பொருந்திய

ஆண்சிங்கத்தை ஒத்தவன்; வைம்பு அனையான் - வைப்பு

நிதியைப் போன்றவன்; பேர் அனந்த குணன் - அவன் பெயர்

அனந்தகுணன்.

ஒருத்தி, ஆறு என்பன இரட்டித்த வழி ஒவ்வொருத்தி,

அவ்வாறு என்றாயின; "எண்ணிறையளவும்" "ஒன்ப தொழித்தவெண்

ணொன்பது மிரட்டின்" என்னும் நன்னூற் சூத்திரங்கள் நோக்குக.

ஆக்கச் சொற்கொடுத்து உளராயினார் என விரிக்க. வல்லாண்மை -

மிக்க ஆண்மை. (4)





	 	 	 கலைபயின்று பரிநெடுந்தேர் கரிபயின்று பலகைவாள்

		சிலைபயின்று வருகுமரர் திறநோக்கி மகிழவேந்தன்

		அலைபயின்ற கடலாடை நிலமகளை யடலணிதோள்

		மலைபயின்று குளிர்தூங்க மகிழ்வித்து வர்ழுநாள்.



(இ - ள்.) கலைபயின்று - கற்றற்குரிய கலைகளைக் கற்று,

பரிநெடுந்தேர் கரிபயின்று - குதிரை நெடியதேர் யானை

என்பவற்றைச் செலுத்துந் திறமும் பயின்று, பலகை வாள் சிலை

பயின்று - கேடகம் வாள் வில் என்பவற்றின் வரிசையையும் கற்று,

வருகுமரர் திறம் நோக்கி மகிழ் வேந்தன் - வளர்கின்ற

புதல்வர்களின் திறங்களைக் கண்டு மகிழும் அரசன், அலை பயின்ற

கடல் ஆடை நிலமகளை - அலைகள் பொருந்திய கடலை

ஆடையாகவுடுத்த புவிமகளை, அடல் அணி தோள் மலை பயின்று

குளிர் தூங்க மகிழ்வித்து வாழும் நாள் - வெற்றியையே அணியாகப்

பூண்ட தோளாகிய மலையின்கண் தங்கி இன்புறுமாறு மகிழ்வித்து

வாழுங்காலத்தில்.

கலை கற்கும் நூல்கள். பரி முதலியன, அவற்றை ஊருந்

தொழிற்கும், பலகை முதலியன அவற்றாற் பொருந்தொழிற்கும்

ஆயின. திறம் - கூறுபாடு. நிலமகளை மகிழ்வித்து எனக் கூட்டுக.

மலையிலே தங்கிக் குளிர்ச்சியடைய என்பதொரு நயமுங் காண்க.

உயிர்களெல்லாம் இன்புற வருத்தமின்றாகப் புரந்தான் என்பதனை

இங்ஙனங் கூறினார். (5)





	 	 	 செய்யேந்து திருப்புத்தூர் நின்றுமொரு செழுமறையோன்

		பையேந்து மரவல்குன் மனைவியொடும் பானல்வாய்க்

		கையேந்து குழவியொடுங் கடம்புகுந்து மாதுலன்பால்

		மையேந்து பொழின்மதுரை நகர்நோக்கி வருகின்றான்.



(இ - ள்.) ஒரு செழு மறையோன் - ஓர் அழகிய வேதியன்,

செய் ஏந்து திருப்புத்தூர் நின்றும் - வயல்கள் சூழ்ந்த

திருப்புத்தூரினின்றும், அரவு எந்தும் பை அல்குல் மனைவியொடும்

- பாம்பு ஏந்திய படத்தினையொத்த அல்குலையுடைய

மனைவியோடும், கை ஏந்து பால் நல்வாய்க் குழவியொடும் - கடம்

புகுந்து - காட்டின் வழியில் நுழைந்து, மாதுலன் பால் - மாமன்

வீட்டிற்கு, மை ஏந்து பொழில் மதுரை நகர் நோக்கி வருகின்றான்

- முகிலைச் சுமந்திருக்கும் சோலை சூழ்ந்த மதுரைப் பதியை

நோக்கி வருகின்றான்.

செய் ஏந்து - கழனிகளை மிகுதியாகவுடைய, செழுமை

குணத்தின் மேற்று. அரவு ஏந்தும் பை என மாறுக. மாதுலனிடத்தை

யடைதற்கு நகர் நோக்கி வருகின்றான் என்க. மை - மேகம். (6)





	 	 	 வருவானுண் ணீர்வேட்டு வருவாளை வழிநிற்கும்

		பெருவானந் தடவுமொரு பேராலி னீழலின்கீழ்

		ஒருவாத பசுங்குழவி யுடனிருத்தி நீர்தேடித்

		தருவான்போய் மீண்டுமனை யிருக்குமிடந் தலைப்படுமுன்.

	 		 	 	 (இ - ள்.) வருவான் - அங்ஙனம் வரும் அம்மறையோன்,

உண் நீர் வேட்டு வருவாளை - உண்ணும் நீரினை விரும்பி வந்த

தன் மனைவியை, வழிநிற்கும் பெருவானம் தடவும் ஒரு பேர் ஆலின்

நீழலின் கீழ் - வழியில் நிற்கின்ற பெரிய வானையளாவிய ஒரு

பெரிய ஆலமரத்தின் நிழற் கீழே, ஒருவாத பசுங் குழவியுடன்

இருத்தி - நீங்காத இளங் குழந்தையோடும் இருக்கச் செய்து, நீர்

தேடித் தருவான் போய் - நீரினைத் தேடிக் கொண்டு

வரச் சென்று, மீண்டு மனை இருக்கும் இடம் தலைப்படுமுன் -

(நீரினைக் கொண்டு) திரும்பி மனைவியிருக்குமிடத்தை அடைதற்கு

முன்.

வேட்டு வருவாள் என்றது வேட்கையுற்ற பொழுதே பருகுதற்கு

நீரின்றி வந்து கொண்டிருப்பவள் என்றவாறு. ஒருவாத பசுங்குழவி -

சிறிதும் விட்டுப் பிரியாத பச்சைக் குழந்தை; பசுமை - மிக்க

இளமையைக் குறிப்பது. தருவான் :வினையெச்சம். மனை : ஆகு

பெயர். (7)





	 	 	 	 இலைத்தலைய பழுமரத்தின் மிசைமுன்னா ளெய்ததொரு

		கொலைத்தலைய கூர்வாளி கோப்புண்டு கிடந்ததுகால்

		அலைத்தலைய வீழ்ந்தும்மை வினையுலப்ப வாங்கிருந்த

		வலைத்தலைய மானோக்கி வயிறுருவத் தைத்தன்றால்.



(இ - ள்.) இலைத் தலைய பழுமரத்தின் மிசை - இலைகள்

பொருந்திய தலையையுடைய அந்த ஆலமரத்தின் மேல், முன்னாள்

எய்தது - முன்னொரு நாளில் (ஒரு வேடனால்) எய்யப் பெற்றதாய்,

கோப்புண்டு கிடந்தது ஒரு கொலைத்தலைய கூர்வாளி -

கோக்கப்பட்டுக் கிடந்த கொலைத் தொழிலைத் தன்னிடத்தேயுடைய

ஒரு கூரிய வாளியானது, கால் அலைத்து அலைய வீழ்ந்து -

காற்றினால் அலைக்கப்பட்டு மரம் அசைதலால் விழுந்து,

உம்மைவினை உலப்ப - முன்வினைப் பயன் முடிய, ஆங்கு இருந்த

வலைத்தலைய மான் நோக்கி வயிறு உருவத்தைத்தன்று - அங்கே

தங்கியிருந்த வலையில் அகப்பட்ட மான் போன்ற கண்ணையுடைய

பார்ப்பனியின் வயிற்றிலே ஊடுருவத் தைத்தது.

தலைய என்பன குறிப்புப் பெயரெச்சம். பழுமரம் - ஆலமரம்.

எய்தது, கிடந்தது என்பவற்றை முறையே வினையெச்சமும்

பெய்ரெச்சமுமாக்குக. கொலை செய்யும் கூரியய நுதியையுடைய வாளி

என்றலுமாம். அலைத்து - அலைக்கப்பட்டு; கடுங்காற்று

வீசிற்றென்பது அலைத்தல் என்னும் சொல்லாற்றலாற் பெறப்படும்.

மரம் அலைதலால் என்க. உம்மை வினை - வாழ்நாட்கு அலகாகிய

முன் வினை. உலத்தல் - முடிதல். வலைத்தலைய -

வலையினிடத்துள்ள; மருட்சியைக் குறித்தற்கு 'வலைத்லைய மான்'

என்றார். தைத்தன்று - தைத்தது; அன் : சாரியை. ஆல் : அசை. (8)





	 	 	 அவ்வாறவ் வணங்கனையா ளுயிரிழந்தா ளவ்வேலைச்

		செவ்வாளி யேறிட்ட சிலையுடையா னொருவேடன்

		வெவ்வாளி யேறனையான் வெயிற்கொதுங்கு நிழறேடி

		அவ்வால நிழலெய்தி யயனின்றா னிளைப்பாற.

	 	 (இ - ள்.) அவ்வாறு அவ்வணங்கு அனையாள் உயிர்

இழந்தாள் - அவ்வண்ணமாக அத்தெய்வ மகளையொத்த பார்ப்பனி

உயிர் துறந்தாள்; அவ்வேலை - அப்பொழுது, வெம் ஆளி ஏறு

அனையான் ஒரு வேடன் - கொடிய சிங்க வேற்றினை

யொத்தவனாகிய ஒரு வேடன், செவ்வாளி ஏறிட்ட சிலையுடையான் -

தெரிந்தெடுத்த வாளியினை ஏறிட்ட வில்லையுடையவனாய், வெயிற்கு

ஒதுங்கு நிழல் தேடி - வெயிலுக்கு ஒதுங்கி யிருக்கத்தக்க

நிழலினைத் தேடி, அவ்வால நிழல் எய்தி இளைப்பு ஆற அயல்

நின்றான் - அந்த ஆலமரத்தின் நீழலையடைந்து இளைப்பாறுதற்கு

அம்மரத்தின் பக்கலில் நின்றான்.

செவ்வாளி - வடிவு செவ்விதாகிய அம்பு என்றும், குருதி

தோய்ந்து சிவந்த அம்பு என்றும் கூறலுமாகும்; பார்ப்பனியைக்

கொன்ற கொடுமையுடையதன்று என்னுங் குறிப்புத் தோன்றக்

கூறிற்றுமாம். நிழல்தேடி என்றமையால் அவ்வால் ஒன்றே அங்கே

நிழல் மரமாயது என்பது பெறப்படும். பார்ப்பனியைக்

கண்டவனுமல்லனென்பார் 'அயல் நின்றான்' என்றார். (9)





	 	 	 	 தண்ணீர்க்குப் போயாவி தலைப்பட்ட மறையவனும்

		உண்ணீர்கைக் கொண்டுமீண் டொருங்கிருந்த குழவியொடும்

		புண்ணீர்வெள் ளத்துக்கா றாழந்துயிரைப் புறங்கொடுத்த

		பண்ணீர மழலைமொழிப் பார்ப்பனியைக் கண்ணுற்றான்.



(இ - ள்.) தண் நீர்க்குப் போய் ஆவி தலைப்பட்ட

மறையவனும் - தண்ணிய நீரினைக் கொணர்தற் பொருட்டுச் சென்று

நீரோடையையடைந்த அவ்வந்தணனும், உண் நீர் கைக்கொண்டு

மீண்டு - உண்ணும் நீரினைக் கைக் கொண்டு திரும்பி, ஒருங்கு

இருந்த குழவியொடும் புண்ணீர் வெள்ளத்துக் கால் தாழ்ந்து -

உடன் சேரவிருந்த குழவியோடும் குருதி வெள்ளத்தில் ஆழ்ந்து,

உயிரைப் புறம் கொடுத்த - உயிரையிழந்த, பண்நீர மழலை மொழிப்

பார்ப்பனியை கண்ணுற்றான் - பண்போலும் இனிமைத்

தன்மையையுடைய மழலைச் சொல்லையுடைய தன் மனைவியைப்

பார்த்தான்.

ஆவி - பொய்கை. குழவியொடும் தாழ்ந்திருந்த

பார்ப்பனியென்றும் தன் உயிரைப் புறங்கொடுத்த பார்ப்பனியென்றும்

கொள்க. வெள்ளத்துக்கால் என்பதில், அத்து : சாரியை. கால் :

ஏழனுருபு. புறங்கொடுத்தல் - புறம்பே போகவிடுத்தல். நீர -

நீர்மையுடைய; ஈர எனப் பிரித்து, குளிர்ந்த என்றுரைத்தலுமாம். (10)





	 	 அயில்போலுங் கணையேறுண் டவ்வழிபுண் ணீர்சோர

மயில்போல வுயிர்போகிக் கிடக்கின்றாண் மருங்கணைந்தென்

உயிர்போல்வா யுனக்கிதுவென் னுற்றதென மத்தெறிதண்

தயிர்போலக் கலங்கியறி வழிந்துமனஞ் சாம்பினான்.



(இ - ள்.) அயில் போலும் கணை ஏறுண்டு - வேல் போலுங்

கூரிய கணை தைத்து, அவ்வழி புண்நீர் சோர - அவ்வழியே

குருதியொழுக, உயிர் போகி மயில் போலக் கிடக்கின்றாள் மருங்கு

அணைந்து - உயிர் நீங்கி மயில் போன்று கிடக்கின்ற மனைவியின்

அருகிற் சென்று, என் உயிர் போல்வாய் - எனது உயிர்

போன்றவளே, உனக்கு இது உற்றது என் என - உனக்கு இத்தீமை

நேர்ந்தது என்னையென்று, மத்து எறி தண் தயிர் போலக்

கலங்கி - மத்தினாற் கலக்கப்பட்ட தண்ணிய தயிர் போலக்

கலக்கமுற்று, அறிவு அழிந்து மனம் சாம்பினான் - அறிவிழந்து

மனஞ் சோர்ந்தான்.

வலிய கணையென்பார் 'அயில்போலுங் கணை' என்றார்.

அவ்வழி - அவ்விடத்தில் என்றுமாம். அம்பு தைத்த மயில்

போலவெ 1. நினக்கும் இது நேர்ந்ததோவென இரங்கினான். கலங்கி

- உடைந்து; திட்பங்கெட்டு. (11)





	 	 	 இனையதோர் பெண்பழியை யாரேற்றா ரெனத்தேர்வான்

அனையதோர் பழுமரத்தின் புறத்தொருசா ரழல்காலும்

முனையதோர் கணையோடு முடக்கியகைச் சிலையேந்தி

வினையயதோர்ந் தெதிர்நின்ற விறல்வேடன்

றனைக்கண்டான்.



(இ - ள்.) இனையது ஓர் பெண் பழியை ஏற்றார் யார் எனத்

தேர்வான் - இங்ஙனமாகிய ஒரு பெண் பழியை ஏற்றுக் கொண்டவர்

யார் என்று ஆராயப் புகுந்த அம் மறையோன், அனையது ஓர்

பழுமரத்தின் புறத்து ஒரு சார் - அந்த ஆலமரத்தின் புறத்தே ஒரு

பக்கத்தில், அழல் காலும் முனையது ஓர் கணையோடும் -

நெருப்பினை உமிழும் முனையினையுடைய ஒரு வாளியோடும்,

முடக்கிய சிலை கை ஏந்தி - வளைத்த வில்லைக் கையிலேந்தி,

வினையது ஓர்ந்து எதிர் நின்ற விறல் வேடன் தனைக் கண்டான் -

தனக்கு வாய்க்கும் வேட்டை வினையினை ஆராய்ந்து எதிரில் நின்ற

வெற்றி பொருந்திய வேடனைக் கண்டான்.

பெண்பழி - பெண்கொலை புரிந்த பழி; அதன் கொடுமையை

விளக்க 'இனையதோர் பெண்பழி' என்றான்; இத்தகைய பழியை

யேற்பாரும் உளரோ வென்று கருதினான் என்க. தேர்வான் : பெயர்.

அனையது, : சுட்டு; ஓர் : அசை. முனையது; குறிப்புமுற்று

எச்சமாகியது. வினையது, அது : பகுதிப் பொருள் விகுதி. (12)





	 	 [கலிநிலைத்துறை]



காப்பணி தாளன் வாளொடு வீக்கிய கச்சாளன்

கூர்ப்பக ழிக்கோ லேறிடு வில்லன் கொலைசெய்வான்

ஏற்பன கைக்கொண் டிவ்விடை நின்றா னிவனேயென்

பார்ப்பனி யைக்கொன் றின்னுயி ருண்டு பழிபூண்டான்.



(இ - ள்.) காப்பு அணிதாளன் - செருப்பினையணிந்த

தாளையுடையனாய், வாளொடு வீக்கிய கச்சாளன் - வாளோடு

கட்டிய கச்சினையுடையனாய், கூர் பகழிக்கோல் ஏறிடு வில்லன்

- கூரிய அம்பினை ஏறிட்ட வில்லையுடைனாய், கொலை செய்வான்

- கொலை செய்தற்கு, ஏற்பன கைக் கொண்டு இவ்விடை நின்றான்

இவனே - ஏற்றவற்றைக் கையிற்கொண்டு இங்கு நிற்பகவானாகிய

இவனே, என் பார்ப்பனியைக் கொன்று இன் உயிர் உண்டு பழி

பூண்டான் - என் மனைவியைக் கொன்று அவள் இனிய உயிரைப்

பருகிப் பழிபூண்டவன்.

		 		 காப்பு - காலுக்கு அரணாயது; செருப்பு. தாளன் முதலிய

குறிப்பு முற்றுக்கள் வினையெச்சமாயின. இவன் கொன்றானென்று

துணிதற்குக் காரணம் கொலை செய்தற்குரியவற்றைக் கைக்

கொண்டிருத்தலும் அவ்விடத்தில் நிற்றலுமாம். கொலைக்

கருவிகளைக் கொண்டிருத்தலேயன்றி அவற்றைக் கொல்லுதற்கேற்ற

பெற்றியமைத்துக் கொலையையே குறித்துக் கொண்டுள்ளான் என்பது

தோன்ற 'கோல் ஏறிடு வில்லன்' என்றும், 'நின்றான்' என்றும்

கூறினான். பகழிக்கோல் : இரு பெயரெட்டு; கோல் என்பதும்

அம்பிற்கோர் பெயர். நின்றான் ஆகலால் இவனே கொன்று

பழிபூண்டான்; என்று முற்றாக்கியுறைத்தலுமாம். ஏகாரம் தேற்றம். (13)





	 	 என்ன மதித்தே யேடா வேடா வென்னேழை

தன்னை வதைத்தாய் நீயே யென்னாத் தழல்கால்கண்

மின்ன லெயிற்றுக் கூற்றென வல்வாய் விட்டார்த்து

மன்னவ னாணைப் பாச மெறிந்து வலித்தேகும்.



(இ - ள்.) என்ன மதித்தே - என்று கருதி, ஏடா வேடா -

ஏண்டா வேடா, நீயே என் ஏழை தன்னை வதைத்தாய் என்னா -

நீயே என் மனைவியைக் கொன்றாய் என்று, தழல் கால் கண்

மின்னல் எயிற்றுக் கூற்றென - தீயினை உமிழுங் கண்களையும்

மின்னல் போன்ற பற்களையுமுடைய கூற்றுவனைப் போல, வல்வாய்

விட்டு ஆர்த்து - வலிய வாயினைத் திறந்து முழக்கஞ் செய்து,

மன்னவன் ஆணைப் பாசம் எறிந்து வலித்து ஏகும் - வேந்தனது

ஆணையாகிய பாசத்தை வீசி இழுத்துச் செல்வானாயினன்.

மேற்செய்யுளிற் கூறியவற்றைச் சுட்டி 'என்ன மதித்து' என்றார்.

கண்டவன் இங்ஙனங் கருதியென்க. ஏடா என்பது இக்காலத்தில்

ஏண்டா எனத் திரிந்துளது. ஏழை - பெண். மின்னல் : அல், பெயர்

விகுதி. கண்ணினையும் எயிற்றினையும் பார்ப்பனனுக்கும்,

ஆர்த்தலைக் கூற்றுக்கும் கொள்க. ஆணையைப் பாசமாக

உருவகித்தார். 'அரசன் ஆணை' என்று கூறி இழுத்தேகினானென்க.

இதனாற் காட்டிலுள்ள வேட்டுவரும் அரசனாணையென்ற வளவில்

அடங்கி நிற்பரென்பது பெறப்படும். (14)





	 	 மாண்டவ ளைத்தன் வெந்நிடை யிட்டான் மகவொக்கற்

றாண்டவ ணைத்தான் றாய்முலை வேட்டழு தன்சேயைக்

காண்டொறும் விம்மாக் கண்புனல் சோரக் கடிதேகா

ஆண்டகை மாறன் கூட லணைந்தா னளியன்றான்.



(இ - ள்.) அளியன் தான் - இரங்கத் தக்கவனாகிய

அம்மறையோன், மாண்டவளை தன் வெந் இடை இட்டான் - இறந்து

போன தன் மனைவியைத் தனது முதுகில் இட்டு, மகவு ஒக்கல்

தாண்ட அணைத்தான் - குழந்தையைப் பக்கத்திற் பொருந்த

அணைத்து. தாய் முலைவேட்டு அழுதன் சேயைக் காண்தொறும் -

தாயின் பாலை விரும்பி அழுகின்ற அக் குழவியைப்

பார்க்குந்தோறும், கண்புனல் சோர விம்மா - கண்களில் நீர் ஒழுக

அழுது, கடிது ஏகா - விரைந்து சென்று, ஆண்தகை மாறன் கூடல்

அணைந்தான் - ஆண்டன்மையையுடைய பாண்டியனது மதுரையை

அடைந்தான்.

ஒக்கல் - அரையின் பக்கம். தாண்ட - தவழ. இட்டான்,

அணைத்தான் என்பன முற்றெச்சங்கள். அளியன் - பிறர்

இரங்கத்தக்கான். (15)





	 	 மட்டவிழ் தாரான் வரயின் மருங்கே வந்தெய்தா

உட்டுக ளில்லா வேடனை முன்விட் டுயிரன்னாள்

சட்டக* நேரே யிட்டெதிர் மாறன் றமர்கேட்பக்

கட்டுளி சிந்தா முறையிடு கின்றான் கையோச்சா.



(இ - ள்.) மட்டு அவிழ்தாரான் வாயில் மருங்கே வந்து

எய்தா - மணத்தொடு மலர்ந்த மலர் மாலையையணிந்த பாண்டியனது

கோயில் வாயிலை வந்தடைந்து, உள்துகள் இல்லா வேடனை

முன்விட்டு - மனத்திலே குற்றமில்லாத வேடனை முன்னே விட்டு,

உயிர் அன்னாள் சட்டகம் நேரே இட்டு - உயிர் போன்ற

மனைவியின் உடலை எதிரே கிடத்தி, மாறன் தமர் கேட்ப -

பாண்டியன் தமராகிய அமைச்சர் முதலியோர் கேட்ப, எதிர் -

அவர்கட்கு நேரே, கை ஓச்சா - கையை மேலே ஒச்சி, கண் துளி

சிந்தா முறையிடுகின்றான் - கண்ணீரைச் சொரிந்து முறையிடா

நின்றான்.

உட்டுகளில்லா வேடன் என்றது புறத்தே கொலை செய்யுங்

கருவிகளையுடையனாயினும் பார்ப்பனியைக் கொல்லாமையால்

அகத்தே குற்றமில்லானாகிய வேடன் என்றவாறு. சட்டகம் - வடிவு;

உடம்பு. அரசனுக்குத் தமராவார் அமைச்சர் முதலாயினார். எய்தா,

சிந்தா ஓச்சா என்பன செய்யா என்னும் வாய்பாட்டு

வினையெச்சங்கள். (16)



* * *



(பா - ம்.) * கட்டழல்.





	 	 	 	 கோமுறை கோடாக் கொற்றவ ரேறே முறையையோ

		தாமரை யாள்வாழ் தண்கடி மார்பா முறையையோ

		மாமதி வானோன் வழிவரு மைந்தர முறையேயோ

		தீமைசெய் தாய்போற் செங்கை குறைத்தாய் முறையேயோ.



(இ - ள்.) கோமுறை கோடாக் கொற்றவர் ஏறே முறையேயோ

- அரசியல் முறை கோணாத மன்னருள் ஆண் சிங்கம்

போன்றவனே முறையோ, தாமரையாள் வாழ் தண்கடி மார்பா

முறையேயோ - தாமரை மலரில் வசிக்குந் திருமகள் வாழ்கின்ற

தண்ணிய விளக்கமமைந்த மார்பினை யுடையவனே முறையோ,

மாமதி வானோன் வழி வரும் மைந்தா முறையேயோ - பெருமை

பொருந்திய திங்கட்புத் தேளின் மரபில் வந்த மைந்தனே முறையோ,

தீமை செய்தாய் போல் செங்கை குறைத்தாய் முறையேயோ -

குற்றஞ் செய்தவன் போலச் சிவந்த கையைத் தறித்துக்

கொண்டவனே முறையோ.

கோல் நிலை திரியாத கொற்றத்தினையுடைய

அரசருளெல்லாஞ் சிறந்தவனென்க. முறையேயோ என்றது நினது

நாட்டிலும் இத்தகைய தீமை நிகழ்வது முறைதானோ என்றவாறு.

வலியரால் நலிவுற்றோர் இங்ஙனம் முறையேயோ என்றேனும், ஓலம்

என்றேனும் பலகாற் கூறி வேண்டுதல் முறையிடுதல் எனப்படும். கடி

-விளக்கம். தீமை செய்தாய்போற் செங்கை குறைத்தாய் என்றது

பாண்டியருள் ஒருவன் புரிந்த அருஞ்செயலைக் குறிப்பிட்டவாறு.

		 கை குறைத்த வரலாறாவது : ஒரு காலத்தில் மதுரை மாநகரில்

வசித்த அந்தணனொருவன் தான் காசிக்குச் செல்ல விரும்பி அதனை

இரவிலே தன் மனைவியிடம் கூறிக் கொண்டிருப்பவன், அவளைத்

தேற்றுதற் பொருட்டு, 'பாண்டியனது செங்கோ லாட்சியில் நினக்கு

எத்தகைய துன்பமும் உண்டாகாது; நான் மீண்டு வருந்துணையும் நீ

அஞ்சாதிருப்பாயாக' என்று கூறினன்; நகரி சோதனையின் பொருட்டு

இரவில் தனித்து வந்து கொண்டிருந்த அரசன் அம்மொழிகளைச்

செவியுற்று, அன்று முதல் ஒவ்வொரு நாளிரவிலும் அம்மனையைக்

கண்காணித்து வந்தனன்; ஒரு நாளிரவிலே காசிக்குச் சென்ற

மறையோன் மீண்டு வந்து தன் மனைவியுடன் பேசிக்

கொண்டிருக்கும் அரவங்கேட்ட அரசன் வேற்றுக் குரல் கேட்பதாக

நினைந்து கதவைத் தட்டவும், அம்மறையோன் 'கதவு தட்டுவோன்

யார்' என உரத்த குரலுடன் வினாவினான்; வந்திருந்தவன்

மனைக்குரிய மறையோன் என அரசன் அறிந்து, அவ்

வந்தணனுக்குப் பெரியதோர் ஐயம் நிகழுமே யென வருந்தி, ஒரு

பாயங் கருதி, அங்குள்ள வேதியர் மனை ஒவ்வொன்றின் கதவையும்

தட்டிச் சென்றனன்; விடிந்த பின் மறையோ ரெல்லோரும் அரசன்

திருமுன் வந்து, இரவிலே தங்கள் இல்லங்களின் கதவு

தட்டப்பட்டமையை அறிவிக்க, அரச, அக்குற்றமிழைத்தது தன்

கையேயென்று கூறி, அதனைத் துணித்தனன் என்பது. இதனை,



"உதவா வாழ்க்கைக் கீரந்தை மனைவி

புதவக் கதவம் புடைத்தன னோர்நாள்

அரச வேலி யல்லதி யாவதும்

புரைதீர் வேலி யில்லென மொழிந்து

மன்றத் திருத்திச் சென்றீ ரவ்வழி

இன்றவ் வேலி காவா தோவெனச்

செவிச்சூட் டாணியிற் புகையழல் பொத்தி

நெஞ்சஞ் சுடுதலி னஞ்சிநடுக் குற்று

வச்சிரத் தடக்கை யமரர் கோமான்

உச்சிப் பொன்முடி யொளிவளை யுடைத்தகை

குறைந்த செங்கோற் குறையாக் கொற்றத்து

இறைக்குடிப் பிறந்தோர்க் கிழுக்க மின்மை"

என்று சிலப்பதிகாரமும்,

"எனக்குத் தகவன்றா லென்பதே நோக்கித்

தனக்குக் கரியாவான் றானாய்த் - தவற்றை

நினைத்துத்தன் கைகுறைத்தான் றென்னவனுங் காணா

ரெனச்செய் யார்மாணா வினை"

என்று பழமொழி வெண்பாவும் கூறுதல் காண்க. பரிமேலழகரும்,

"முட்டாமற் செலுத்தியவாறு......................

தன்கை குறைத்தான் கண்ணும் காண்க"

என்றனர். தீமை செய்தாய் போல் என்றது தீமை செய்யாமையைக்

காட்டுகின்றது. (17)



* * *



(பா - ம்.) * கட்டழல்.





	 	 	 பிறங்குங் கோலான் மாறடு கொற்றம் பெறுவேந்தன்

		உறங்கும் போதுந் தன்னரு ளாணை யுலகெங்கும்

		அறங்குன் றாவாக் காப்பதை யென்ப வஃதியாதிம்

		மறங்குன் றாதான் செய்கொலை காவா வழியென்றான்.



(இ - ள்.) பிறங்கும் கோலால் மாறுஅடு கொற்றம் பெறு

வேந்தன் - விளங்குகின்ற செங்கோலினாலே பகைவரை வெல்லும்

வெற்றியையுடைய அரசன், உறங்கும் போதும் - தூங்கும் போதும்,

தன் அருள் ஆணை - அவன் அருளாணையானது, உலகு எங்கும்

அறம் குன்றாவா காப்பது என்ப - உலக முற்றும் அறங்கள்

குறையாவாகக் காப்பது என்று நூலோர் கூறுவர்; அஃது -

அக்கூற்றானது, இம்மறம் குன்றாதான் செய் கொலை காவா வழி -

இக் கொலைத் தொழில் குறையாத வேடன் செய்த கொலையைக்

காவாவிடத்து, யாது என்றான் - என்ன பயனுடைத்து என்றான்.

அரசனது வெற்றிக்கு அவனது செங்கோல் காரணம்

என்பதை,என்னும் வாயுறைவாழ்த்தா லறிக.

"வேலன்று வென்றி தருவது மன்னவன்

கோலதூஉம் கோடா தெனின்"

"மாண்ட, அறநெறி முதற்றே யரசின் கொற்றம்" என்றார்

பிறரும். கோலான் என்பதற்குக் கோலையுடையன் என்று பிறர்

பொருள் கூறியது சிறிதும் சிறப்பின்றாதலறிக. மாறு - பகை;

பகைவரை யுணர்த்திற்று. அருளாணை - அருளுடன் கூடிய ஆணை,

அரசன் துயிலும் பொழுதும் அவனது தெய்வத் தன்மையாகிய

ஆணையானது உலகம் புரத்தலை,

"உறங்கு மாயினு மன்னவன் றன்னொளி

கறங்கு தெண்டிரை வையகங் காக்குமால்"

என்று சீவகசிந்தாமணி கூறுகின்றது. ஆகவென்பது ஈறு தொக்கது.

காப்பதை, ஐ : சாரியை. யாது எத்தன்மைத்து. காக்கவில்லை

யென்பான் 'காவாவழி' என்றான், அஃது - அவ்வாணை யெனலுமாம்.

அஃதியாது : குற்றியலிகரம். (18)





	 	 	 	 வாயிலு ளார்த மன்னவன் முன்போய் மன்னாநங்

		கோயிலின் மாடோர் வேதியன் மாதைக் கொலைசெய்தான்

		ஆயின னென்றோர் வேடனை முன்விட் டவிந்தாளைத்

		தாயினன் வந்திங் கிட்டயர் கின்றான் றமியென்றார்.

	 	 (இ - ள்.) வாயில் உளார்தம் மன்னவன் முன் போய் -

வாயில் காப்போர் தம் அரசன் முன் சென்று, மன்னா நம்

கோயிலின் மாடு - அரசே! நமது அரண்மனை வாயிலின்

பக்கத்தில், ஓர் வேதியன் அவிந்தாளைத் தாயினன் வந்து இங்கு

இட்டு - ஒரு மறையோன் உயிரிழந்த தன் மனைவியின் உடலை

எடுத்து வந்து அங்குப் போட்டு, மாதைக் கொலை செய்தான்

ஆயினன் என்று ஓர் வேடனை முன் விட்டு - அவளைக் கொலை

செய்தானென்று ஒரு வேடனை முன்னே விட்டு, சமி அயர்கின்றான்

என்றார் - தனியே வருந்துகின்றான் என்றனர்.

(செய்தான் என்பது செய்தானாயினன் என விரிந்து நின்றது.

தாயினன் - தாவினன்; அணைத்தனன்; முற்றெச்சம். வேதியன் வந்து

இட்டு முன் விட்டு அயர்கின்றான் என்றும், வாயிலுளார் வேதியன்

அயர்கின்றான் என்றார் என்றும் கூட்டுக. (19)





	 	 	 இறைமக னஞ்சா வென்குடை நன்றா லென்காவல்

		அறமலி செங்கோ லஞ்சு பயந்தீர்த் தரசாளும்

		முறைமையு நன்றான் மண்கலி மூழ்கா* முயன்றேந்தும்

		பொறைமையு நன்றா லென்று புலந்து புறம்போந்தான்.



(இ - ள்.) இறைமகன் அஞ்சா - (அதனைக் கேட்டலும்)

அரசன் அஞ்சி, என் குடை நன்று - (உயிர்களுக்குத் தண்ணிய

நிழலைத் தரும்) எனது வெண்கொற்றக் குடை நன்றாயிருந்தது; என்

காவல் அறம் மலி செங்கோல் - எனது காப்பாகிய அறம் மிக்க

செங்கோலானது, அஞ்சு பயம் தீர்த்து அரசு ஆளும் முறைமையும்

நன்று - (குடிகளுக்கு) ஐவகை அச்சமும் உண்டாகாமற் போக்கி

ஆட்சி புரியும் முறையும் நன்றாயிருந்தது; மண்கலி மூழ்கா முயன்று

ஏந்தும் பொறைமையும் நன்று - நிலவுலகம் கலியில் மூழ்காமல்

தாளாண்மையுடன் தாங்கும் பொறையும் நன்றாயிருந்தது; என்று

புலந்து புறம் போந்தான் - என்று தன்னை வெறுத்துக் கொண்டு

புறத்தே வந்தான்.

செங்கோலால் அரசாளும் முறைமையும் எனவும், என் காவலும்

செங்கோலும் முறைமையும் எனவும் விரித்துரைத்தலுமாம். அஞ்சு

என்பதனை இரட்டுற மொழிதலாக்கி, அஞ்சுகின்ற எனவும், ஐந்து

எனவும் பொருள் கொள்க. ஐந்து பயம் - அரசனாலும், அரசன்

றமராலும், பகைவராலும், கள்வராலும், ஏனை உயிர்களாலும்

உண்டாகும் அச்சம்;

	 "மாநிலங்கா வலனாவான் மன்னுயிர்காக் குங்காலை

தானதனுக் கிடையூறு தன்னாற்றன் பரிசனத்தால்

ஊனமிகு பகைத்திறத்தாற் கள்வரா லுயிர்தம்மால்

ஆனபய மைந்துந்தீர்த் தறங்காப்பா னல்லனோ"



என்று திருத்தொண்டர் புராணங் கூறுதல் காண்க. கலி - தீமை;

துன்பம். மூழ்கா : ஈறுகெட்ட எதிர்மறை வினையெச்சம். நன்று

என்பன் இகழ்ச்சிக் குறிப்பு : ஆல் அசை. (20)



* * *



(பா - ம்.) * மூழ்க.





	 	 	 வேதிய னிற்குந் தன்மை தெரிந்தான் மெலிவுற்றான்

		சாதியின் மிக்காய் வந்த துனக்கென் றளர்கின்றாய்

		ஓதுதி யென்னக் காவல னைப்பார்த் துரைசான்ற

		நீதியு ளாய்கே ளென்றுரை செய்வா னிகழ்செய்தி.



(இ - ள்.) வேதியன் நிற்கும் தன்மை தெரிந்தான்

மெலிவுற்றான் - மறையோன் (வந்து) நிற்கும் தன்மையைக் கண்டு

மெலிந்து, சாதியின் மிக்காய் - வருணத்தாற் சிறந்தவனே,

தளர்கின்றாய் - நீ வருந்துகின்றனையே, உனக்கு வந்தது என் -

நினக்கு நேர்ந்த துன்பம் யாது, ஓதுதி என்ன - சொல்லக்

கடவாயென்று வினவ, காவலனைப் பார்த்து - அம்மறையோன்

மன்னனை நோக்கி, உரை சான்ற நீதியுளாய் கேள் என்று -

புகழமைந்த நீதியுடையாய் கேட்பாயாகவென்று, நிகழ் செய்தி உரை

செய்வான் - நடந்த செய்தியைக் கூறுவானாயினன்

. நிற்குந் தன்மை - துன்பத்தில் ஆழ்ந்து நிற்கும் நிலைமை.

தெரிந்தான், மெலிவுற்றான் என்பன முற்றெச்சங்கள். மெலிதல் -

உளம் வாடுதல். ஓதுதி : ஒருமையேவல்; த் : எழுத்துப்பேறு. அரசன்

தெரிந்து மெலிந்து ஓதுதியென்ன மறையோன் உரை செய்வான்

என்க. (21)





	 	 	 	 இன்றிவ ளைக்கொண் டோர்வட நீழ லிடையிட்டுச்*

		சென்றுத ணீர்கொண் டியான்வரு முன்னிச் சிலைவேடன்

		கொன்றய னின்றா னென்றுலை யூட்டுங் கொலைவேல்போல்

		வன்றிறன் மாறன் செவிநுழை வித்தான் மறையோனால்.



(இ - ள்.) இன்று இவளைக் கொண்டு ஓர் வட நீழல்

இடையிட்டுச் சென்று - இன்று இவளை அழைத்துக் கொண்டு வந்து

ஓர் ஆலமரத்தின் நிழலின்கண் இருத்தி (நீரின் பொருட்டுச்) சென்று,

தண் நீர் கொண்டு யான் வரு முன் - தண்ணீரினை முகந்து

கொண்டு யான் வருதற்கு முன்னரே, இச்சிலை வேடன் - இந்த வில்

வேடனானவன், கொன்று அயல் நின்றான் என்று - கொலை புரிந்து

அருகே நின்று கொண்டிருந்தான் என்று (இச்சொல்லை), உலை

ஊட்டும் கொலை வேல் போல் - (கொல்லன்) உலையிற்காய்ச்சிய

கொலைத் தொழிலையுடைய வேல் போல, மறையோன் -

அவ்வேதியன், வல்திறல் மாறன் செவி நுழைவித்தான் - மிக்க

வலியினையுடைய பாண்டியனது செவியில் நுழைவித்தான்.

தணீர், ணகரம் தொக்கது. கொண்டியான், குற்றியலிகரம்.

வன்றிறல், ஒரு பொருளிருசொல். வேல் நுழைந்தாற் போல் நுழையச்

செய்தான் என்க; இச் சொல் செவியுறும் பொழுதே அரசன் அளவற்ற வேதனையெய்தினான் என்றபடி. முற்றுவினை முன் வந்தது. ஆல் :

அசை. (22)



* * *



(பா - ம்.) * இடைவிட்டு.





	 	 	 	 அந்தணன் மாற்றந் தன்னையு முட்கொண்ட டறநோக்குஞ்

		சந்தன வெற்பன் மறவனை நோக்கத் தாழ்ந்தன்னான்

		எந்தை பிரானே நாயடி யேனின் றெய்ப்பாற

		வந்து புகுந்தே னந்த மரத்தின் மருங்கோர்சார்.



(இ - ள்.) அறம் நோக்கும் சந்தன வெற்பன் - அறத்திற்

பிழை யாமையையே குறிக் கொள்ளும் பொதியின் மலையையுடைய

பாண்டியன், அந்தணன் மாற்றம் தன்னையும் உட்கொண்டு -

மறையோன் சொல்லையும் கேட்டு மனத்திற் கொண்டு, மறவனை

நோக்க - வேடனைப் பார்க்க, அன்னான் தாழ்ந்து - அவ்வேடன்

வணங்கி, எந்தை பிரானே - எம் தந்தையாகிய பெருமானே, நாய்

அடியேன் - அடி நாயேனாகிய யான், இன்று எய்ப்பு ஆற - இன்று

இளைப்பாறுதற் பொருட்டு, அந்த மரத்தின் மருங்கு ஓர் சார் வந்து புகுந்தேன் - அவ்வால மரத்தின் அடியில் ஒரு பக்கத்தில்

வந்தடைந்தேன்.

மாற்றத் தன்னையும், தன் : சாரியை; வேடன் மாற்றத்தையும்

கேட்க என்னும் பொருள் குறித்தலால் உம்மை எச்சப் பொருட்டு.

உட்கொள்ளல் - கேட்டலும், மனத்திற் கொள்ளலும். நோக்கும்

என்னும் பெயரெச்சம் வெற்பன் என்பதன் விகுதியைக் கொள்ளும்.

சந்தன வெற்பு - சந்தன மரங்களையுடைய மலை; பொதியில். நோக்க

- நிகழ்ந்ததைச் சொல்லுமாறு நோக்கினாற் கட்டளையிட. அறத்தை

நோக்குவோனாகலின் அந்தணன் சொல்லைக் கேட்ட வளவில்

வேடனை ஒறுத்தல் செய்யாது, அவன் வாய் மொழியையும்

கேட்டறிய விரும்பினான் என்க. எத்துணையும் சிறுமையுடைய

ஏவலாளன் என்பான் 'நாயடியேன்' என்றான். (23)





	 	 	 ஐயே நானுங் கொன்றவ னல்லேன் கொன்றாரைக்

		கையேன் வேறுங் கண்டில னென்றா னிவளாகம்

		எய்யே றுண்ட வாறெவ னென்றா ரெதிர்நின்றார்

		மெய்யே யையா யானறி யேனிவ் விளைவென்றான்.



(இ - ள்.) ஐயே - ஐயனே, நானும் கொன்றவன் அல்லேன் -

நானும் இவளைக் கொலை செய்தவ னல்லேன்; கையேன் - கீழ்

மகனாகிய யான், வேறு கொன்றாரையும் கண்டிலன் என்றான் -

வேறு கொன்ற வரையுங் காணேன் என்று கூறினான்; எதிர் நின்றார்

- எதிர் நின்ற அமைச்சர், இவள் ஆகத்து எய் ஏறுண்டவாறு எவன்

என்றார் - (ஆயின்) இவள் உடலிலே அம்ப தைத்துருவியது

எங்ஙனம் என்றார், ஐயா இவ்விளைவு மெய்யே யான் அறியேன்

என்றான் - ஐயா! இந்நிகழ்ச்சியை உண்மையாகவே யான்

அறியேன் என்றான்.

ஐயனே யெனற்பாலது வேட்டுவர் பேசு முறைக்கியைய 'ஐயே'

என நின்றது; ஐ என்பது விளியுரு பேற்றதுமாம்; ஐ - தலைவன்;

அரசன். கை - சிறுமை. வேறு கொன்றாரையும் என உம்மையை

மாறுக. அன்னான் எய்ப்பாற வந்து புகுந்தேன் கொன்றவ னல்லேன்

கண்டிலன் என்றான்; என மேற் செய்யுளோடு இயைத்துரைக்க. எய்

- எய்யப்படுவது; அம்பு. ஏறுண்டவாறு எவன் - தைத்த விதம்

என்னை. நின்றார் : பெயர். ஐயா : பன்மையி லொருமை. (24)





	 	 இக்கொலை செய்தான் யானல னென்னா துளனென்னத்

தக்கவ னேயோ தறுகண் மறவ னுரைமெய்யோ

சிக்க வொறுத்தா லல்லதை யுண்மை செப்பானென்

றொக்க வுரைத்தார் மந்திர ருள்ளார் பிறரெல்லாம்.



(இ - ள்.) (என்ற வளவில்) மந்திரர் உள்ளார் பிறர் எல்லாம்

- அமைச்சருளிட்ட அனைவரும், தருகண் மறவன் -

வன்கண்மையுடைய வேடனாகிய இவன், இக்கொலை செய்தான் யான்

அலன் என்னாது - இந்தக் கொலையினைச் செய்தவன் யானல்லேன்

என்று கூறாது, உளன் என்னத் தக்கவனேயோ - யான் செய்தேன்

என்று உண்மை கூறுந் தகுதியையுடையவனோ, உரை மெய்யோ -

(இவன் கூறும்) சொல் மெய்யாகுமோ, சிக்க ஒறுத்தால் அல்லது

உண்மை செப்பான் - மிகுதியாகத் தண்டித்தாலன்றி உண்மையைக்

கூறமாட்டான், என்று ஒக்க உரைத்தார் - என்று ஒரு சேரக் கூறினர்.

அன் விகுதி தன்மைக்கண் வந்தது. உளன் - செய்துளேன்.

கொடுமையை இயல்பாகவுடைய வேடனாகலின் இவன்

அலனென்னாது உளனென்னத் தக்கவனோ என்க. ஏகாரம் இசை

நிறை. ஓகாரம் எதிர்மறைப் பொருட்டு. சிக்க - யாப்புடைத்தாக;

நன்கு. அல்லதை, ஐ : சாரியை. அமைச்சரும் பிறருமாக

உள்ளாரெல்லாரும் சேரவுரைத்தாரென்க. (25)





	 	 	 	 மன்னன் றானு மற்றது செய்ம்மின் னெனமள்ளர்

பின்னந் தண்டஞ் செய்தனர் கேட்கப் பிழையில்லான்

முன்னஞ் சொன்ன சொற்பெய ரானாய் மொழியாநின்

றின்னந் தீரத் தேருமி னென்றா னென்செய்வான்.



(இ - ள்.) மன்னன் தானும் மற்றது செய்ம்மின் என -

அரசனும் அதனைச் செய்யுங்கள் என்று கட்டளையிட, மள்ளர்

பின்னம் தண்டம் செய்தனர் கேட்க - ஏவலாளர் பின்பு

தண்டத்தினைச் செய்து கேட்க, பிழை இல்லான் - குற்றமற்ற

அவ்வேடன், முன்னம் சொன்ன சொல் பெயரானாய் மொழியா

நின்று - முன் சொன்ன சொல்லினின்றும் மாறுபடாது கூறாநின்று,

இன்னம் தீரத் தேருமின் என்றான் - இன்னும் முற்ற ஆராயுங்கள்

என்று கூறினான்; என் செய்வான் - (இதையன்றி) வேறு யாது

செய்யவல்லன்.

தான், மற்று என்பன அசைகள். பின்னம், முன்னம், இன்னம் என்பவற்றில் அம் சாரியை; பகுதிப் பொருள் விகுதியுமாம்.

செய்தனர் : முற்றெச்சம். தீர - முடிவுற. மொழியா நின்று என்பதனை

முற்றாக்கி; பிழையில்லான் மொழியா நின்றான்; பாண்டியன் தேருமின்

என்றான், என்று பிறர் பொருள் கூறுவாராயினர். (26)





	 	 	 	 ஆற்ற வொறுக்குந் தண்டமு மஞ்சா னறைகின்ற

கூற்றமு மொன்றே கொன்ற குறிப்பு முகந்தோற்றான்

மாற்றவ ரேயோ மாவோ புள்ளோ வழிவந்த

கோற்றொடி யைக்கொன் றென்பெற வல்லான் கொலைசெய்வான்.



(இ - ள்.) ஆற்ற ஒறுக்கும் தண்டமும் அஞ்சான் - மிகவும்

ஒறுக்கும் தண்டத்திற்கும் அஞ்சுகின்றிலன்; அறைகின்ற கூற்றமும்

ஒன்றே - இவன் கூறுகின்ற மறுமொழியும் (வேறுபாடின்றி)

ஒன்றேயாயுள்ளது; கொன்ற குறிப்பும் முகம் தோற்றான் - கொன்ற

குறிப்பும் முகத்திலே தோன்றப் பெற்றிலன்; மாற்றவரேயோ மாவோ

புள்ளோ - தனக்குப் பகைவரோ (அன்றி) விலங்கோ பறவையோ,

வழி வந்த கோற்றொடியைக் கொன்று என்பெற வல்லான் -

வழியில் வந்த பார்ப் பனியைக் கொல்லுதலால் என்ன பயனைப்

பெறுவானாய், கொலை செய்வான் - (இவன், அவளைக்) கொலை

செய்தற் குரியனாவான்.

"அடுத்தது காட்டம் பளிங்குபோ னெஞ்சங்

கடுத்தது காட்டு முகம்"

என்பவாகலின், இவன் கொன்றிருப்பானாயின் அக் குறிப்பு

முகத்திலே தோன்ற வேண்டும்; அங்ஙனம் தோன்றிற்

றில்லையென்பான் 'கொன்ற குறிப்பு முகந் தோற்றான்' என்றான்.

பகைவர், விலங்கு, புள் என்பவற்றுள் ஒன்றாயின் இவன் கொல்லுதல்

பொருந்தும், அவற்றுள் ஒன்றல்லாத பார்ப்பனியைக் கொல்லுதலால்

இவன் கொன்றா னென்பது எங்ஙனம் என்பான் 'மாற்றவரேயோ............கொலை செய்வான்' என்றான். ஓகாரங்கள்

தெரிநிலைப் பொருளன. கோற்றொடி - கோல் போற் றிரண்ட

வளையினை யுடையாள்; அன்மொழித் தொகை. 'மாற்றவ ரேயோ

மாவோ புள்ளோ' என்பதற்கு, அவளைக் கொன்றது அம்

மறையோனுக்குப் பகைவராயினாரோ அன்றி விலங்கோ பறவையோ

என்றும், 'கொலை செய்வான்' என்பதற்கு வேடன் என்றும் பிறர்

பொருள் கூறுவாராயினர். இதுவும் வருஞ் செய்யுளும் அரசன்

உட்கோள். (27)





	 	 	 	 கைதவ னாமிக் கானவ னேயோ பிறரேயோ

		செய்தவர் யாரே யிக்கொலை வேட்டஞ் செய்தோர்மா

		எய்த விலக்கிற் றப்பிய கோறா னேறுண்டிம்

		மைதவழ் கண்ணாள் மாய்ந்தன ளேயோ வறியேனால்.



(இ - ள்.) இக்கொலை செய்தவர் - இந்தக் கொலையினைப்

புரிந்தவர், கைதவனாம் இக்கானவனேயோ - வஞ்சனாகிய

இவ்வேடன்றானோ, பிறரேயோ - (அன்றிப்) பிறரோ, யாரே -

யாரோ, வேட்டம் செய்தோர் மா எய்த இலக்கில் தப்பிய கோல்தான்

ஏறுண்டு - (அல்லது) வேட்டையாடுவோர் விலங்கினை எய்த

குறிப்பினின்றும் பிழைத்த கணைதான் தைத்தலால், இம் மைதவழ்

கண்ணாள் மாய்ந்தனளேயோ - இந்த மை தீட்டிய

கண்களையுடையவள் இறந்தனளோ, அறியேன் - அறிந்திலேன்.

கைதவன் என்றது வேடுவனென்னும் பொதுமை குறித்தது.

இவன் கொன்றிலனென்று துணிதலும் அரிதென்பான் 'கைதவனா

மிக்கா னவனேயோ' என்றான். ஏகாரங்கள் இசை நிறைக்க வந்தன.

தான், ஆல் : அசை. (28)





	 	 என்னா முன்னித் தென்னவ னின்ன மிதுமுன்னூல்

தன்னா லாயத் தக்கதை யென்றான் றகவிற்றன்

அன்னா ரந்நூ லாய்ந்திது நூலா லமையாதால்

மன்னா தெய்வத் தாலே தேறும் வழியென்றார்.



(இ - ள்.) என்னா தென்னவன் முன்னி - என்று பாண்டியன்

நினைத்து, இன்னம் இது முன்னூல் தன்னால் ஆயத் தக்கது

என்றான் - இன்னும் இது அற நூலால் ஆராய்ந்து தெளியத் தக்கது

என்றான்; தகவில் தன் அன்னார் அந்நூல் ஆய்ந்து - தகுதியில்

தன்னையொத்தவர்களாகிய அமைச்சர்கள் அவ்வற நூலை

ஆராய்ந்து, மன்னா - வேந்தனே, இது நூலால் அமையாது - இது

நூலாராய்ச்சியாலே தெளியத்தக்கதன்று; தெய்வத்தாலே தேறும் வழி

என்றார் - தெய்வத்தினாலே தெளியும் நெறியினையுடையது

என்றார்கள்.

முன்னூல் - தொன்மையாகிய நூல். தக்கதை, ஐ : சாரியை :

அரசன் எவ்வளவு தகுதி யுடையனோ அவ்வளவு தகுதியுடைய

ரென்பார் 'தகவிற் றன்னன்னார்' என்றார். தன்னன்னார் -

புரோகிதருமாம். ஆராய்ந்து, அறியலாகாமையால், இது

நூலாலமையாது தெய்வத்தாலே தேறும் வழியென்றா ரென்க. ஆல் :

அசை. தேறும் வழி - தெளியும் வழியினை யுடையது; தெய்வத்தின்

வழியாற் றெளியற்பாலதென்பது. (29)





	 	 வேந்தர்கள் சிங்கம் வேதிய னைப்பார்த் திதுதீர

ஆய்ந்துன துள்ளக் கவலை யொழிப்பே னஞ்சேனின்

ஏந்திழை யீமக் கடனிறு விப்போ தென்றேவித்

தேந்துணர் வேங்கைத் தார்மற வோனைச் சிறைசெய்தான்.



(இ - ள்.) வேந்தர்கள் சிங்கம் - (அதனைக் கேட்ட)

மன்னர்களுட் சிங்கம் போன்ற பாண்டியன், வேதியனைப் பார்த்து

- மறையவனை நோக்கி, இது தீர ஆராய்ந்து உனது உள்ளக் கவலை

ஒழிப்பேன் - இதனை நன்கு ஆராய்ந்து உன் மனக் கவலையைப்

போக்குவேன்; அஞ்சேல் - நீ அஞ்சற்க; நின் ஏந்திழை ஈமக்கடன்

நிறுவிப் போது என்று ஏவி - நின் மனைவியின் ஈமக் கடன்களை

முடித்து வருக என்று போக்கி, தேம்துணர் வேங்கைத் தார்

மறவோனைச் சிறை செய்தான் - தேன் சிந்தும் பூங்கொத்துக்களையுடைய வேங்கை மலர் மாலையையணிந்த

வேடனைச் சிறைப்படுத்தினான்.

பகை வேந்தர்களாகிய யானைகளுக்கு ஆண் சிங்கம்

போன்றவன் என்றுமாம். ஏந்திழை : அன்மொழித்தொகை. போது

- புகுது; வா, இப்போது என்று பிரிக்கலாமெனினும், வருகவென்று

கூறல் வேண்டுமாகலின் இது சிறப்பின்று. வேங்கையின் துணர்த்தார்

என்று கூட்டலுமாம். (30)





	 	 	 	 	 மின்னனை யாடன் செய்கடன் முற்றா மீண்டோனைத்

		தன்னமர் கோயிற் கடைவயின் வைத்துத் தானேகிக்

		கொன்னவில் வேலான் றங்கள் குடிக்கோர் குலதெய்வம்

		என்ன விருந்தா ரடிகள் பணிந்தா னிதுகூறும்.

	 	 (இ - ள்.) மின் அனையாள் தன் செய்கடன் முற்றா

மீண்டோனை - மின்னலையொத்த மனைவிக்கு இறுக்க வேண்டிய

கடன்களைச் செய்து முடித்துத் திரும்பி வந்த மறையோனை, தன்

அமர் கோயில் கடைவயின் வைத்து - தன்னால் விரும்பப்பட்ட

அரண்மனை வாயிலில் வைத்து விட்டு, கொல்நவில் வேலான் தான்

ஏகி - கொலைத் தொழில் பயின்ற வேற்படை யேந்திய பாண்டியன்

தான் சென்று, தங்கள் குடிக்கு ஓர் குலதெய்வம் என்ன இருந்தார் -

தமது குடிக்கு ஒரு குலதெய்வமாக எழுந்தருளியுள்ள சோம சுந்தரக்

கடவுளின், அடிகள் பணிந்தான் இது கூறும் - திருவடிகளை

வணங்கி இதனைக் கூறா நின்றான்.

தவிராது இறுக்கத் தக்கது என்பார் 'செய்கடன்' என்றார். தன்

அமர் கோயில் - தன்னால் விரும்பப்பட்ட கோயில்; தனது விருப்பம்

பொருந்திய கோயில் என விரித்தலுமாம். அமர்தல் - உளம்

மேவுதல். குலதெய்வமென்று உலகங் கூற என்றுமாம். பணிந்தான் :

முற்றெச்சம். இது வென்றது பின் வருவதனை. (31)





	 	 [கொச்சகக் கலிப்பா]



மன்றாடு மணியேயிம் மறவன்றான் பார்ப்பனியைக்

கொன்றானோ பிறர்பிறிதாற் கொன்றதோ விதுவறநூல்

ஒன்றாலு மளப்பரிதாக் கிடந்ததா லுன்னருளால்

என்றாழ்வு கெடத் தேற்றா யென்றிரந்தா னவ்வேலை.



(இ - ள்.) மன்று ஆடும் மணியே - வெள்ளியம்பலத்தில்

ஆடியருளும் மாணிக்கமே, இம்மறவன் தான் பார்ப்பனியைக்

கொன்றானோ - இவ்வேடன் தான் அப்பார்ப்பனியைக்

கொன்றானோ (அன்றி), பிறர் பிறிதால் கொன்றதோ - பிறர் பிற

காரணத்தாற் கென்றதோ, இது அறநூல் ஒன்றாலும் அளப் பரிதாக்

கிடந்தது - இந் நிகழ்ச்சி அறநூல் முதலிய ஒன்றாலும்

அளந்தறிதற்கரியதாகக் கிடக்கின்றது; உன் அருளால் என் தாழ்வு

கெடத்தேற்றாய் என்று இரந்தான் - உனது திருவருளால் எனது

குறைவுதீரத் தெளிவிப்பாயாக என்று குறையிரந்தான்; அவ்வேலை

- அப்பொழுது.

கொன்றதோ இக்கொலையென்க. அறநூலாலும்

வேறொன்றாலும்; அறநூல்களுள் ஒன்றாலும் என்னலுமாம். அரிதாக

என்பது ஈறுதொக்கது. ஆல் : அசை. என் தாழ்வு - எனக்கு

உண்டாகும் பழி. (32)





	 	 	 திருநகரின் புறம்பொருசார் குலவணிகத் தெருவின்கண்

		ஒருமனையின் மணமுளதங் கந்தணனோ டொருங்குநீ

		வருதியுன துளந்தேறா மாற்றமெலாந் தேற்றதுமென்

		றிருவிசும்பி னகடுகிழித் தெழுந்ததா லொருவாக்கு.

	 		 	 (இ - ள்.) திருநகரின் புறம்பு ஒருசார் வணிகர் குலத்

தெருவின் கண் - இத் திருநகரத்தின் புறம்பே ஒரு பக்கத்தில்

வணிகர் குலத் தெருவிலுள்ள, ஒரு மனையில் மணம் உளது - ஒரு

வீட்டில் மணவினை நிகழ்வதுளது; அங்கு அந்தணனோடு ஒருங்கு நீ

வருதி - அவ்வில்லிற்கு அம்மறையவனோடு நீ ஒரு சேர வருவாயாக;

உனது உளம்தேறா மாற்றம் எலாம் தேற்றுதும் என்று - உன் உள்ளந்

தெளியாத மாறுபாட்டினையெல்லாம் தெளிவிப்போமென்று, இரு

விசும்பின் அகடு கிழித்து ஒரு வாக்கு எழுந்தது - பெரிய வானினது

வயிற்றைக் கீண்டு கொண்டு ஓர் அசரீரிவாக்கு எழுந்தது.

திருநகர் - கோயில் எனலும் பொருந்தும். குலம் - சிறப்புமாம்.

மாற்றம் - செய்தியென்றுமாம். விசும்பினின்றும் தோன்றியதனை

'விசும்பினகடு கிழித்தெழுந்தது' என்றார். ஆல் : அசை. அவ்வேலை

ஒரு வாக்கு எழுந்தது என்க. (33)





	 	 	 	 திருவாக்குச் செவிமடுத்துச் செழியன்றன் புறங்கடையிற்

பெருவாக்கு மறையவனோ டொருங்கெய்திப் பெரும்பகல்போய்க்

கருவாக்கு மருண்மாலைக் கங்குல்வாய்த் தன்னைவேற்

றுருவாக்கிக் கடிமனைபோ யொருசிறைபுக் கினிதிருந்தான்.



(இ - ள்.) திருவாக்குச் செவிமடுத்து - அத் திருவாக்கினைக்

கேட்டு, செழியன் - பாண்டியன், தன் புறங்கடையில் பெருவாக்கு

மறையவனோடு ஒருங்கு எய்தி - தனது கடைவாயிலுள்ள

மறைகளையுணர்ந்த அந்தணனோடும் ஒருங்கு கூடி, பெரும் பகல்

போய் - பெரிய பகற்பொழுது கழிந்து, கரு ஆக்கும் மருள் மாலை

கங்குல்வாய் - கருமையை உண்டாக்கும் மயங்கிய மாலைப்

பொழுதின் இருளில், தன்னை வேறு உருவாக்கி - தன்னை

வேற்றுருவமாக்கிக் கொண்டு, கடிமனை போய் ஒரு சிறைபுக்கு

இனிது இருந்தான் - மணவீடு சென்று ஒரு பக்கத்திற் புகுந்து

இனிதே இருந்தனன்.



செவி நிரம்பக் கேட்டான் என்பார் 'செவி மடுத்து' என்றார்.

புறங்கடை : இலக்கணப் போலி. பெருவாக்கு - பெருமையுடைய

வாக்கு; மறை. கரு - கருமை. மருள்மாலை - பகலும் இரவும்

மயங்கிய மாலை; மயக்கத்தைச் செய்யும் மாலை. வேற்றுரு வாக்கல்

- அரச கோலமின்றி வேறு கோலங் கொள்ளல். பிறரால்

அறியப்படாமல் இடையூறின்றி யிருந்தான் என்பார் 'இனிதிருந்தான்' என்றார். (34)





	 	 	 	 அன்றிறைவ னருளாலங் கவர்கேட்க வம்மனையின்

		மன்றல்மகன் றனக்களந்த நாளுலப்ப மறலியிருட்

		குன்றமிரண் டெனவிடுத்த கொடும்பாசக் கையினர்வாய்

		மென்றுவருஞ் சினத்தவரி லொருசனிது விளம்புமால்.*



(இ - ள்.) அன்று இறைவன் அருளால் - அப்பொழுது சோம

சுந்தரக் கடவுளின் திருவருளால், அங்கு அவர் கேட்க - அங்கே

பாண்டியனும் மறையோனும் கேட்குமாறு, இம்மனையில் - இம்மண

வீட்டின்கண், மன்றல் மகன் தனக்கு அளந்த நாள் உலப்ப -

மணமகனுக்கு வரையறுத்த வாழ்நாள் முடிதலால், மறலி - கூற்றுவன்,

இரண்டு இருட்குன்றமென விடுத்த -இரண்டு கரியமலை போல

விடுத்த, கொடும் பாசக்கையினர் - கொடிய பாசத்தைக் கையிற்

கொண்டவராய், வாய் மென்று வரும் சினத்தவரில் - வாயை மென்று

வரும் - சினத்தையுடைய காலபடர் இருவருள், ஒருவன் இது

விளம்பும் - ஒருவன் இதனைக் கூறுவான்.

		 அளந்த - வரையறுத்த;

"அளந்தன போக மவரவ ராற்றால்"

என்பது காண்க. விடுத்த என்னும் பெயரெச்சம் சினத்தவர் என்பதன்

விகுதி கொண்டு முடியும். நாளுலத்தலால் மறலிவிடுத்த சினத்தவரில்

ஒருவன் இறைவனருளால் அது கேட்க இது விளம்பும் என முடிக்க.

ஆல் :அசை. (35)



* * *



(பா - ம்.) * வினவுமால்.





	 	 	 	 இன்றேயிங் கிவனுயிரைக் தருதிரெனு மிரும்பகட்டுக்

		குன்றேறுங் கோனுரையாற் கொள்வதெவன் பிணியுடம்பின்

		ஒன்றேனு மிலனொருகா ரணமின்றி யுயிர்கொள்வ

		தன்றேயென் செய்துமென மற்றவனீ தறைகிற்பான்.



(இ - ள்.) இன்றே இங்கு இவன் உயிரைத் தருதிர் எனும் -

இப்பொழுதே இங்கு இம்மணமகன் உயிரைக் கொண்டு வருவீராக

என்று கூறிய, இரும்பகட்டுக் குன்று ஏறும்கோன் உரையால் -

பெரிய எருமைக் கடாவாகிற மலையிலேறும் நம் தலைவனது

ஆணையால், கொள்வது எவன் - இவனுயிரைக் கவர்வது எங்ஙனம்;

உடம்பில் பிணி ஒன்றேனும் இலன் - உடலின்கண் ஒரு பிணியும்

இல்லாதவனாயுளன், ஒரு காரணம் இன்றி உயிர் கொள்வது அன்றே

- ஒரு காரணமுமில்லாமல் ஓருயிரைக் கொள்வது இயல்வதன்றே,

என் செய்தும் என - என்ன செய்வோம் என்று வினவ மற்றவன் ஈது

அறைகிற்பான் - மற்றொருவன் இதனைக் கூறுவான்.

இரும்பகடு - கரிய கடாவுமாம். தருதிரென்பது கோன்

உரையாகும்; காரணமின்றி உயிர் கொள்வதன்றே; பிணி ஒன்றேனு

மிலன்; ஆகலின் அவனுரையாற் கொள்வது எவன்; என்செய்தும்;

என்றிங்ஙனம் உரைத்துக் கொள்க. மற்றவன் - மற்றையான். (36)





	 	 	 	 ஆற்றாலே றுண்டகணை யருகொதுங்கும் பார்ப்பனியைக்

		காற்றால்வீழ்த் தெவ்வாறு கவர்ந்தேமப் படியிந்தச்

		சாற்றார வாரத்திற் றாம்பறுத்துப் புறநின்ற

		ஈற்றாவை வெருளவிடுத் திவனாவி கவர் கென்றான்.



(இ - ள்.) ஆற்று ஆல் அருகு ஒதுங்கும் பார்ப்பனியை -

வழியிலுள்ள ஆலமரத்து நிழலினருகு ஒதுங்கிய பார்ப்பனியின்

உயிரை, ஏறுண்ட கணை காற்றால் வீழ்த்து எவ்வாறு கவர்ந்தோம்

- (அம் மரத்தின் கண் முன்னரே) சிக்கிக் கிடந்த கணையைக்

காற்றினால் வீழ்த்தி எங்ஙனம் கவர்ந்தோமோ, அப்படி - அவ்வாறே,

புறம் நின்ற ஈற்று ஆவை - புறத்தே நின்ற புனிற்றுப் பசுவினை,

இந்தச் சாற்று ஆரவாரத்தில் தாம்பு அறுத்து வெருள விடுத்து -

இந்த மணவிழாவின் ஆரவாரத்தினாலே கயிற்றையறுத்து

வெருண்டோடச் செய்து, இவன் ஆவி கவர்க என்றான் -

இவனுயிரை வௌவுவேமாக என்றான்.

		 சாறு - விழா. ஈற்றா - கற்றினையீன்ற அணிமையையுடைய

பசு; புனிற்றா, கவர்கவென வியங்கோள் தன்மைக்கண் வந்தது;

அகரந்தொகுத்தல்; கவர்கும் என்னும் தன்மைப் பன்மை

விகாரமாயிற்றுமாம். பார்ப்பனி உயிரை எங்ஙனம் கவர்ந்தேமோ

அங்ஙனம் இவனாவியைக் கவர்வேம் என்றானென்க. (37)





	 	 அந்தமொழி கேட்டரச னருமறையோய் கேட்டனையோ

இந்தமொழி யெனப்பனவ னிவனிவ்வா றிறந்தாலென்

பைந்தொடியா ளிறந்ததுமப் படியேயென் மனக்கவலை

சிந்தவிது காண்பேனென் றொருங்கிருந்தான்

றென்னனொடும்.



(இ - ள்.) அந்த மொழி அரசன் கேட்டு - அவ்

வார்த்தையை மன்னவன் கேட்டு, அரு மறையோய் - அரிய

வேதங்களையுணரும் அந்தணனே, இந்த மொழி கேட்டனையோ

என - இவ் வார்த்தையைக் கேட்டாயோ என வினவ, பனவன் -

அப்பார்ப்பனன், இவன் இவ்வாறு இறந்தால் - இம்மணமகன்

இங்குக் கூறியவாறே இறந்து படுவானாயின், என் பைந்தொடியாள்

இறந்ததும் அப்படியே - என் மனைவி இறந்ததும் அங்ஙனமே

தான், என் மனக் கவலை சிந்த இது காண்பேன் என்று - எனது

மனத் துன்பங்கெட இந்நிகழ்ச்சியைக் காண்பேனென்று கூறி,

தென்னனொடும் ஒருங்கு இருந்தான் - பாண்டியனோடும் ஒரு சேர

இருந்தனன்.

அப்படியே - அங்ஙனமேயென்பது உண்மையாகும். (38)





	 	 	 ஒட்டியபல் கிளைதுவன்றி யொல்வொலிமங் கலந்தொடங்கக்

		கொட்டியபல் லியமுழங்கக் குழுமியவோ சையின் வெருண்டு

		கட்டியதாம் பிறப்புனிற்றுக் கற்றாவொன்* றதிர்ந்தோடி

		முட்டியதான் மணமகனை முடிந்ததா லவனாவி.



(இ - ள்.) ஒட்டிய பல் கிளைதுவன்றி ஒல்லொலி மங்கலம்

தொடங்க - நெருங்கிய பல சுற்றத்தாரும் சேர்ந்து ஒல்லெனும்

ஒலியுடன் மணவினையைத் தொடங்கவும், கொட்டிய பல் இயம்

முழங்க - அகப்பட்ட பல் இயங்களும் ஒலிக்கவும், குழுமிய

ஓசையின் - இவை ஒருங்கு தொக்க வேரொலியால், கட்டிய தாம்பு

இற - கட்டப்பட்ட கயிறு அறுமாறு, புனிற்றுக் கன்று ஆ ஒன்று -

இளங் கன்றினையுடைய பசு ஒன்று, வெருண்டு அதிர்ந்து ஓடி

மணமகனை முட்டியது - அஞ்சி அலறி மணமகனை முட்டியது;

அவன் ஆவி முடிந்தது - அவன் உயிர் முடிந்தது.

ஒட்டிய - அணுகிய. மங்கலந் தொடங்க - கடிசூத்திரம்

அணியத் தொடங்குகையில் என்றுமாம். கொட்டப் பட்டனவாகி

முழங்கவென்று கொள்க. புனிற்றுக் கற்றா - ஈன்றணிய

கன்றினையுடைய பசு கன்று என்பது வலித்தது. ஆல் இரண்டும்

அசை. (39)



* * *



(பா - ம்.) * எதிர்ந்தோடி.





	 	 மணமகனே பிணமகனாய் மணப்பறையே பிணப்பறையாய்

அணியிழையார் வாழ்த்தொலி*போ யழுகையொலி யாய்க்கழியக்+

கணமதனிற் பிறந்திறுமிக் காயத்தின் வரும்பயனை

உணர்வுடையார் பெறுவருணர் வொன்றுமிலார்க் கொன்றுமிலை.



(இ - ள்.) மணமகனே பிண மகனாய் - மணப் பிள்ளையே

உயிர் கழிந்த பிணமாகவும், மணப்பறையே பிணப் பறையாய் - மண

வாத்தியமே சாப்பறையாகவும், அணி இழையார் வாழ்த்து ஒலி

அழுகை ஒலியாய் போய்க் கழிய - அணியப்பட்ட கலன்களையுடைய

மங்கல மகளிரின் வாழ்த்தொலியே அழுகையொலியாகவும் மாறி

முடிய, கணம் அதனில் பிறந்து இறும் இக்காயத்தின் வரும் பயனை

- கணப்பொழுதிற்றோன்றி மறையும் இவ்வுடலினாலாய பயனை,

உணர்வு உடையார் பெறுவர் - அறிவுடையார் அடைவர்; உணர்வு

ஒன்றும் இலார்க்கு ஒன்றும் இலை - அறிவு சிறிதும் இல்லாதவர்க்கு

அப்பயனெய்துதல் சிறிதும் இல்லை.

உயிர் நீங்கிய உடம்பைப் பிணமகன் என்றார்;

"படுமகன் கிடக்கை காணூஉ"

என்பது புறப்பாட்டு. போய்க்கழிய எனக் கூட்டி, மாறி முடிறய

வென்றுரைக்க.இந்நிகழ்ச்சியை எடுத்துக் காட்டாகக் கொண்டு,

இங்ஙனம் கணத்திற் பிறந்தழியும் காயம் என்றார். இக்காயம் -

இத்துணை நிலையாமையுடைய உடம்பு. காயத்தின் வரும் பயனாவது

பிறவாமைக் கேதுவாகிய அறத்தினைச் செய்து கோடல்.

நில்லாதவுடம்பு நிற்கும் பொழுதே நிலையாய அறத்தைச் செய்ய

வேண்டுமென்றவாறு. ஒன்றும் என்பது சிறிது மென்னும் பொருட்டு.



	 	 "மன்றங் கறங்க மணப்பறை யாயின

		 அன்றவர்க் காங்கே பிணப்பறையாய்ப் - பின்றை

		 ஒலித்தலு முண்டாமென் றுய்ந்துபோ மாறே

		 வலிக்குமா மாண்டார் மனம்"



என்னும் நாலடியார்ச் செய்யுளின் பொருள் இதில் விளக்கமுற

அமைந்திருத்தல் காண்க. (40)



* * *



(பா - ம்.) * வாழ்த்தொலியே. +கழிந்த.





	 	 	 	 கண்டானந் தணனென்ன காரியஞ்செய் தேனெனத்தன்

		வண்டார்பூங் குழன்மனைவி மாட்சியினுங் கழிதுன்பங்

		கொண்டான்மற் றவனொடுந்தன் கோயில்புகுந் தலர்வேப்பந்

தண்டாரா னமைச்சர்க்கும் பிறர்க்குமிது சாற்றினான்.



(இ - ள்.) அந்தணன் கண்டான் - மறையோன் அதனைக்

கண்டு, என்ன காரியம் செய்தேன் என்று - யாது காரியம் செய்து

விட்டேனென்று இரங்கி, தன் வண்டு ஆர் பூங்குழல் மனைவி

மாட்சியினும் கழி துன்பம் கொண்டான் - தன் வண்டு மொய்க்கும்

பூவையணிந்த கூந்தலையுடைய மனைவியினது இறப்பினும் மிக்க

துன்பத்தைக் கொண்டான்; அலர் வேப்பம் தண் தாராள் - மலர்ந்த

வேப்பம் பூவாலாகிய தண்ணிய மாலையையணிந்த பாண்டியன்,

அவனொடும் தன் கோயில் புகுந்து - அவ் வேதியனுடன் தனது

மாளிகையை அடைந்து, அமைச்சர்க்கும் புறர்க்கும் இது சாற்றினான்

- அமைச்சர்களுக்கும் ஏனையோர்க்கும் இதனைக் கூறினான்.

என்ன காரியஞ் செய்தேன் என்றது குற்றமில்லாத வேடன்

மேல் இவ்வடாத பழியைச் சுமத்தி அவனையொறுக்குமாறு

செய்தேனே என்று கழிந்ததற் கிரங்கியபடி. மாட்சி - இறப்பு; மாள் :

பகுதி. மாண்ட துன்பத்தினும் மிக்க துன்பமென்க. மற்று : அசை.

வேம்பு என்பது அம் சாரியை பெற்று வலித்தது. (41)





	 	 	 	 மறையவனை யின்னுமொரு மணமுடித்துக் கோடியென

		நிறையவரும் பொருளீந்து நீபோதி யெனவிடுத்துச்

		சிறையழுவத் திடைக் கிடந்த செடித்தலைய விடிக்குரல

கறையுடல்வே டனைத்தொடுத்த கால்யாப்புக் கழல்வித்து.



(இ - ள்.) மறையவனை நீ இன்னும் ஒரு மணம் முடித்துக்

கோடி என - அந்தணனை (நோக்கி) நீ இன்னும் ஒரு மணஞ்செய்து

கொள்வாயாக என்று, அரும்பொருள் நிறைய ஈந்து - அரிய

பொருளை நிறையக் கொடுத்து, போதி என விடுத்து - செல்க என்று

விடை கொடுத்தனுப்பி, சிறை அழுவத்து இடைக் கிடந்த -

சிறைச்சாலையின் கண் (மனக்கவலையொடுங்) கிடந்த, செடித்தலைய

இடிக்குரல கறை உடல் வேடனை - முடைநாற்றம் பொருந்திய

தலையினையும் இடி போன்ற குரலினையும் கரிய உடம்பினையு

முடைய வேடனை, தொடுத்த கால் யாப்புக் கழல்வித்து - பூட்டிய

கால் விலங்கினைக் கழற்றச் செய்து.

கோடி - கொள்ளுதி; பகுதி முதனீண்டது : த் : எழுத்துப்

பேறு; போதி என்பதிலும் த் எழுத்துப் பேறே. அழுவம் - பரப்பு,

அரண். தலைய, குரல என்பவற்றில் அ அசை; குறிப்புப்

பெயரெச்சமாகக் கொண்டு தனித்தனி கூட்டுவாருமுளர். கறை -

கருமை; அழுக்குமாம். கால்யாப்பு - விலங்கு. (42)





	 	 	 	 தெளியாதே யாமிழைத்த தீத்தண்டம் பொறுத்தியென

		விளியாவின் னருள்சுரந்து வேண்டுவன நனிநல்கி

		அளியானா மனத்தரச னவனையவ னிடைச்செலுத்திக்

		களியானை விழவெய்த கௌரியனைப்* போய்ப் பணிவான்.



(இ - ள்.) அளி ஆனா மனத்து அரசன் - தண்ணளி நீங்காத

மனத்தையுடைய மன்னன், அவனை விளியா - அவளைத்

தன்னருகிலழைத்து, தெளியாதே யாம் இழைத்த தீத்தண்டம்

பொறுத்தி என - உண்மை அறியாமல் யாஞ்செய்த கொடிய

தண்டத்தைப் பொறுக்கக் கடவை என்று கூறி, இன் அருள் சுரந்து -

இனிய கருணை சுரந்து, வேண்டுவன நனி நல்கி - அவன் விரும்பிய

பொருள்களை மிகவும் அளித்து, அவன் இடைச் செலுத்தி -

அவனிடத்திற்குப் போக விடுத்து, களியானை விழ எய்த

கௌரியனைப் போய்ப் பணிவான் - (சமணர்கள் ஏவிய)

களிப்பினையுடைய யானை விழும்படி அம்பெய்த சோமசுந்தரக்

கடவுளைச் சென்று வணங்குவானாயினான்.

		 அவனை விளியா எனக் கூட்டுக; விளியா - விளித்து :

பெயரெச்சமாக்கி, கெடாத இனிய அருள் என்றுரைத்தலுமாம்.

வேண்டுவன - வரிசைகளுமாம். கௌரியன் - பாண்டியன்; இறைவன்

சுந்தர பாண்டியனாக விருந்து அரசு புரிந்தனனாகலின் 'கௌரியன்'

என்றார். (43)



* * *



(பா - ம்.) * எய்த கவலனை.





	 	 [எழுசீரடியாசிரிய விருத்தம்]



ஆதரம் பெருகப் பாவியேள் பொருட்டெம்

மடிகணீ ரரும்பழி யஞ்சு

நாதரா யிருந்தீ ரெந்தையார்க் குண்டோ*

நான்செயத் தக்கதொன் றென்னாக்

காதலிற் புகழ்ந்து பன்முறை பழிச்சிக்

கரையின்மா பூசனை சிறப்பித்

தேதம தகற்றி யுலகினுக் குயிரா

யிருந்தன னிறைகுலோத் துங்கன்.



(இ - ள்.) ஆதரம் பெருக - அன்பு மேலோங்கத் (திருமுன்

நின்று) எம் அடிகள் - எம்மிறைவரே, பாவியேன் பொருட்டு நீர்

அரும்பழி அஞ்சும் நாதராய் இருந்தீர் - பாவியேன் பொருட்டாகத்

தேவரீர் அரிய பழியினை அஞ்சுகின்ற நாதராயிருந்தீர்;

எந்தையார்க்கு நான் செயத்தக்கது ஒன்று உண்டோ என்னா -

(அங்ஙன மிருந்த) எம் தந்தையாகிய உமக்கு நான் செய்யத் தக்க

கைம்மாறு ஒன்று உண்டோ என்று, காதலில் புகழ்ந்து - அன்பினாற்

புகழ்ந்து, பல் முறை பழிச்சி - பல முறை துதித்து, கரை இல்

மா பூசனை சிறப்பித்து - அளவில்லாத பெரிய பூசைகளைச்

செய்வித்து, இறை குலோத்துங்கன் - அரசனாகிய குலோத்துங்க

பாண்டியன், ஏதம் அகற்றி - துன்பமுண்டாகாமற் போக்கி,

உலகினுக்கு உயிராய் இருந்தனன் - உலகத்திற்கு ஓர் உயிராகி

வீற்றிருந்தான்.

ஆதரம் பெருகத் திருமுன் நின்று கூறிப் புகழ்ந்து என்க.

பாவியேனுக்கு வரக்கிடந்த பழிக்கு அஞ்சினமையால், பழியஞ்சு

நாதர் என்பதொரு பெயருடையராயினீர் என்பான்

'பழியஞ்சுநாதராயிருந்தீர்' என்றான். எளியேனாற் செய்யத்தக்கதொரு

கைம்மாறும் உண்டோவென்க. மா பூசனை - விழா முதலியன. ஏதம்

- உலகிற்கு ஐவகையால் வருந் துன்பம். அது : பகுதிப் பொருள்

விகுதி. "மன்ன னுயிர்த்தே மலர்தலை யுலகம்" என்பவாகலின்

'உலகினுக் குயிரா யிருந்தனன்' என்றார். (44)





* * *



(பா - ம்.) *உண்டே.

	 ஆகச் செய்யுள் 1533





* * *





	 	 	 	 இருபத்தாறாவது மாபாதகந் தீர்த்த படலம்



	 	 [கலிவிருத்தம்]



வேத நாயகன் வெம்பழி யஞ்சிய

நாத னான நலனிது நல்கிய

தாதை யைக்கொலை செய்த தனயன்மா

பாத கந்தனைத் தீர்த்தமை பாடுவாம்.





(இ - ள்.) வேத நாயகன் - வேதங்கட்கு இறைவனாகிய சோம

சுந்தரக் கடவுள், வெம்பழி அஞ்சிய நாதன் ஆன நலன் இது -

கொடிய பழியினை அஞ்சிய நாதனாகிய திருவிளையாடல் இதுவாகும்;

நல்கிய தாதையைக் கொலை செய்த தனயன் மாபாதகம் தனைத்

தீர்த்தமை பாடுவாம் - (இனி அக்கடவுள்) பெற்ற தந்தையைக்

கொலை புரிந்த புதல்வனது மாபாதகத்தை நீக்கிய

திருவிளையாடலைக் கூறுவாம்.

நலன் - நன்மையாகிய திருவிளையாடல். தந்தையாக

எண்ணப்படுவார் பிறருமுளராகலின் 'நல்கியதாதை' என்றார். (1)





	 	 	 விரைசெய் மாலைக் குலோத்துங்க மீனவன்

			திரைசெய் நீர்நிலஞ் செங்கோல் செலத்தனி

			அரசு செய்யுமந் நாளி லவந்தியென்

			றுரைசெய் மாநக ரானொரு பூசுரன்.



(இ - ள்.) விரைசெய்ய மாலைக் குலோத்துங்க மீனவன் -

மணம் வீசும் மாலையையணிந்த குலோத்துங்க பாண்டியன், திரை

செய் நீர் நிலம் செங்கோல் செல - அலைகள் வீசும் கடல் சூழ்ந்த

புவி முழுதும் தனது செங்கோல் செல்ல, தனி அரசு செய்யும்

அந்நாளில் - பொதுக் கடிந்து ஆட்சி புரியும் அக்காலத்தில், ஒரு

பூசுரன் அவந்தி என்று உரைசெய்மா நகரான் - ஒரு வேதியன்

அவந்தி என்று கூறப்படும் பெரிய நகரத்தில் இருந்தனன்.

மீனவன் - மீனக்கொடியை யுடையவன்; பாண்டியன். உலக

முழுதும் இனிதாகச் செங்கோல் நடக்க என்பார் 'திரைசெய் நீர்

நிலஞ் செங்கோல் செல' என்றார். நகரான் என்பதனை

நகரத்திருப்பானாயினன் என விரிக்க. (2)





	 	 வெருவுங் காய்சின மாறிய வேதியன்

மருவுங் காதன் மனையெனும் பேரினாள்

திருவுங் காமனற்* றேவியு மண்புனை

உருவுங் காமுறு மொப்பில் வனப்பினாள்.

(இ - ள்.) வெருவும் காய் சினம் மாறிய வேதியன் - யாவரும்

அஞ்சத்தக்க சுடுகின்ற சினம் நீங்கிய அம் மறையோனுக்கு, காதல்

மருவும் மனை எனும் பேரினாள் - விருப்பம் பொருந்திய மனைவி

என்ற பெயரினை யுடையவள், திருவும் காமன் நல் தேவியும் -

திருமகளும் மதவேளின் நல்ல மனவைியாகிய இரதியும், மண்புனை

உருவும் - சுதையாற் செய்த பாவையும், காமுறும் - விரும்பத்தக்க,

ஒப்பு இல் வனப்பினாள் - ஒப்பற்ற அழகினையுடையாள்.

சினம் மாறிய - வெகுளி தன்கண் உண்டாகப் பெறாத.

வேதியன் மனையெனக் கூட்டுக. மனை - மனையாள். மனைக்குரிய

மாண்பு சிறிதுமிலளென்பார், 'மனையெனும் பேரினாள்' என்றார்.

திருவும் தேவியும் உருவும என்னும் உம்மைகள் எண்ணுப்

பொருளோடு சிறப்புங் குறித்தன. மண் - சுதை;

"மண்மாண் புனைபாவை"

என்பது திருக்குறள். (3)





* * *



(பா - ம்.) * காமன்றன் றேவியும்.





	 	 	 படியி லோவியப் பாவையொப் பாகிய

			வடிவி னாளவள் பான்மக னென்றொரு

			கொடிய பாவி பிறந்து கொலைமுதற்

			கடிய பாவக் கலன்போல்* வளருநாள்.



(இ - ள்.) படி இல் ஓவியப் பாவை ஒப்பு ஆகிய வடிவினாள்

அவள் பால் - ஒப்பில்லாத சித்திரப் பாவையை நிகர்த்த

அழகினையுடைய அவளிடத்து, மகன் என்று ஒரு கொடிய பாவி

பிறந்து - மகன் என்று ஒரு கொடும்பாவி தோன்றி, கொலை முதல்

கடிய பாவக் கலன் போல் வளரு நாள் - கொலை முதலிய கொடிய

பாவங்களாகிய சரக்குகளை ஏற்றிய கப்பல் போல வளரு நாளில்.

படி - ஒப்பு. படியில் என்பதற்குப் புவியில் என்றுரைத்தலுமாம்.

வடிவினாளாகிய அவளென்க. நன்மக்கட்குரிய பண்பு

சிறிதுமில்லானென்பார் 'மகனென்று' என்றார். வளரலுற்றான்

அங்ஙனம் வளரும் நாளில் என விரிக்க. (4)



* * *



(பா - ம்.) * கனல்போல்.





	 	 கோடி கோடி யடுஞ்சில கோட்டியே

கோடி கோடி கொடுங்கணை பூட்டியே

கோடி கோடி விகாரமுங் கூட்டியே

கோடி கோடி யனங்கரெய் தார்கொலோ.



(இ - ள்.) கோடி கோடி அனங்கர் - அநேகங்கோடி

காமர்கள், கோடி கோடி அடுஞ்சிலை கோட்டியே - பலகோடி

கொல்லதற் றொழிலையுடைய விற்களை வளைத்து, கோடி கோடி

கொடுங்கணை பூட்டியே - பல கோடி கொடி அம்புகளைப் பூட்டி,

கோடி கோடி விகாரமும் கூட்டி - பல கோடி விகாரங்களைக்

கூட்டி, எய்தார் கொலோ - எய்தார்களோ (யாம் அறியேம்).

		 கோடி கோடி என்பன எண்ணிறந்தனவென்னும் பொருளன.

பின் கூறப்போகிற தீக் காமத்திற்குக் காரணமாக 'எய்தார் கொலோ'

என்றார்; அங்ஙனமில்லையேல் இவன் தன்னையீன்றாளை

விரும்பியது என்னையென அதன் கொடுமை விளக்கியபடி.

விகாரமாவன,

"வேட்கை யொருதலை யுள்ளுதல் மெலிதல்

ஆக்கஞ் செப்பல் நாணுவரை யிறத்தல்

நோக்குவ வெல்லாம் அவையே போறல்

மறத்தல் மயக்கம் சாக்காடு"



என்று தொல்காப்பியத்திற் கூறப்பட்டவை; சுப்பிரயோகம், விப்பிர

யோகம், சோகம், மோகம், மரணம் என்றும் உரைப்ப. அனங்கர் -

உருவமில்லாதவர். கொல் : அசை. (5)



* * *



(பா - ம்.) * கனல்போல்.





	 	 இளமைச் செவ்விய யாக்கையன் மையல்கூர்

வளமைக் காமமும் வல்வினை யுந்நிறைத்

தளைவிட்* டீர்த்தலிற் றன்னை வயிற்றிடை

விளைவித் தீன்றவ டன்னை விரும்பினான்.



(இ - ள்.) இளமைச் செவ்விய யாக்கையன் - இளமைப்

பருவமுடைய உடலையுடையனாகிய அவன், மையல்கூர் வளமைக்

காமமும் வல்வினையும் - மயக்கம் மிக்க குன்றாத காமமும் வலிய

தீவினையும், நிறைத் தளை விட்டு ஈர்த்தலில் - நிறையாகிய

கட்டினை விடுவித்து இழுத்தலால், தன்னை வயிற்று இடை

விளைவித்து ஈன்றவள் தன்னை விரும்பினான் - தன்னைத் தனது

வயிற்றின்கண் தோற்றுவித்துப் பெற்ற தாயை விரும்பினான்.

இளமைச் செவ்வி - இளமைக்குரிய அழகுமாம். வளமை -

கொழுமை; மிகுதி. நிறை - ஆடூஉக் குணங்களியென்று; மனதை

நிறுத்தல் நிறையாகிய தளையை நீக்கியென்க. ஈன்றவடன்னை, தன் :

சாரியை. (6)



* * *



(பா - ம்.) * தளையிட்டு.





	 	 அன்னை யென்னு மழதகை யாளகத்

தின்னு யிர்த்துணை யும்மனக் காவலாய்

மன்னு நாண மடமுத னால்வருந்

தன்னை நீங்கலிற் றானுமொத் தாளரோ.



(இ - ள்.) அன்னை என்னும் அழதகையாள் - தாய் என்று

சொல்லப்படும் அக் கற்பழிந்தவள், அகத்து இன் உயிர்த் துணையும்

- உள்ளத்தில் இனிய உயிர்த் துணையாகவும், மனக்காவலாய் -

மனத்துக்குக் காவலாகவும், மன்னும் - பொருந்திய, நாணம் மடம்

முதல் நால் வரும் தன்னை நீங்கலில் - நாணமும் மடமும் அச்சமும்

பயிர்ப்புமாகிய நால்வரும் தன்னை விட்டு நீங்கினமையால், தானும்

ஒத்தாள் - தானும் அதற்குடன்பட்டாள்.

		 அழிதகையாள் - கற்பழிந்தவள்; தீநெறிப் பட்டவள்;

ஆண்பாலில் அழிதகையான் என்று வரும். துணையாகவும்

காவலாகவும் மன்னும் என விரிக்க. நாற்குணமும் நான்கு காவலர்

போலுதலின் 'நால்வர்' என உயர்திணையாற் கூறினார்;

"நாற்குணமும் நாற்படையா"

என்பர் புகழேந்தியாரும். தானும் என்பதில் உம்மை இறந்தது

தழுவிய எச்சம். அரோ, அசை. (7)





	 	 	 இன்ப மோசிறி தாகு மிதில்வருந்

			துன்ப மோகரை யில்லாத் தொடுகடல்

			என்ப தாரு மிவனா லறியவிவ்

			வன்ப தான வினையால் வருந்துவான்.



(இ - ள்.) இன்பமோ சிறிது ஆகும் (காமத்தால் வரும்)

இன்பமே அற்பமாகும், இதில் வரும் துன்பமோ கரையில்லாத் தொடு

கடல் - இதனால் விளையுந் துன்பமோ கரையில்லாத கடலாகும்,

என்பது - என்னும் உண்மையை, ஆரும் இவனால் அறிய -

யாவரும் இப்பாவியினால் அறிந்து கொள்ள, இவ்வன்பது

ஆனவினையால் வருந்துவான் - இக் கொடுமையான தீவினையால்

வருந்துவானாயினன்.

கணத்துள் அழிவது என்பார் 'சிறிது' என்றும், அளவிறந்த

காலம் நிற்பது என்பார் 'கரையில்லாத் தொடுகடல்' என்றும்

கூறினார். தொடு - தோண்டப்பட்ட; கடலுக்கு அடை. வன்பது, அது

பகுதிப் பொருள் விகுதி. (8)





	 	 	 மைய னாக மதியை விழுங்கவக்

			கைய னாயைக் கலந்தொழு குஞ்செயல்

			ஐயன் றான்குறிப் பாற்கண் டயற்செவிக்

			குய்ய லாவண்ண முள்ளத் தடக்கினான்.



(இ - ள்.) மையல் நாகம் மதியை விழுங்க - காம

மயக்கமாகிய இராகுவானது அறிவாகிய மதியை விழுங்கலால், அக்

கையன் ஆயைக் கலந்து ஒழுகும் செயல் - அந்தக் கீழ்மகன்

தாயைக் கூடியொழுகுஞ் செயலினை, ஐயன் குறிப்பால் கண்டு -

அவன் தந்தையானவன் குறிப்பாலறிந்து, அயல் செவிக்கு உய்யலா

வண்ணம் உள்ளத்து அடக்கினான் - பிறர் செவிக்குச் செல்லாவாறு

அதனை மனத்தின்கண் அடக்கியொழுகினான்.

மதி என்பது இரட்டுற மொழிதலாய் அறிவையும் திங்களையும்

குறித்தது; காம மயக்கத்தால் அறிவு முழுதையும் இழந்தானென்க.

கையன் -சிறுமையுடையன்; கீழோன். ஆய் - தாய். ஐயன் - தந்தை.

உய்யலா - செல்லாத; ஈறு கெட்ட எதிர்மறைப் பெயரெச்சம்; அல்;

எதிர்மறை இடைநிலை. உய் என்னும் பகுதி தன்வினை குறித்து

நின்றது. வேறு யாரும் அறியா வண்ணம் என்பார் 'அயற் செவிக்கு'

என்றார். (9)





	 	 	 வேற்றோர் வைகல் வெளிப்படக் கண்டறஞ்

			சாற்று நாவினன் வேறொன்றுஞ் சாற்றிலன்

			சீற்ற மேல்கொடு செல்வன்கொல் வேனென

			ஏற்றெ ழுந்தன னீன்றாள் விலக்குவாள்.



(இ - ள்.) வேறு ஓர் வைகல் - மற்றொரு நாளில்,

வெளிப்படக் கண்டு - புலப்படக் கண்டு, அறம் சாற்றும் நாவினன்

- அறநெறியைக் கூறும் நாவினையுடையனாய், வேறு ஒன்றும்

சாற்றிலன் - பிறிதொன்றும் கூறானாயினன்; (அங்ஙனமாகவும்),

செல்வன் - அவன் புதல்வன், சீற்றம் மேல்கொடு - சினத்தை

மேற்கொண்டு, கொல்வேன் என ஏற்று எழுந்தனன் - அவனைக்

கொல்வேனென்று எதிர்ந்து எழுந்தான் ஈன்றாள் விலக்குவாள் -

பெற்றவள் விலக்குவாளாய்.

அறங் கூறியதன்றி அவனை இகழ்ந்துரைத்திலனென்க.

செல்வன் என்றது இகழ்ச்சி தோன்றக் கூறியது. நாவினன்,

விலக்குவாள் என்னும் முற்றுக்கள் எச்சமாயின. (10)





	 	 	 தாயி லின்ப நுகர்ந்தனை தந்தையைக்

			காயி லென்பெறு வாயெனக் காமுகர்க்

			காயி லன்னையி லப்பனி லென்பயன்

			ஏயி லின்னரு ளென்னற மென்னென்றான்.



(இ - ள்.) தாயில் இன்பம் நுகர்ந்தனை - தாயினிடத்துக் காம

வின்பத்தினை நுகர்ந்தாய், தந்தையைக் காயில் என் பெறுவாய் என

- (இன்னும்) தந்தையைக் கொன்றனையாயின் என்ன பயனை

அடைவாயோ என்று கூற, காமுகர்க்கு - காமுகர்களுக்கு, ஆயில் -

ஆராய்ந்து பார்க்கில், அன்னையில் அப்பனில் என் பயன் -

தாயாலும் தந்தையாலும் என்ன பயன், இன் அருள் ஏயில் என்

அறம் (ஏயில்) என் என்றான் - இனிய அருளைப் பொருந்திலென்ன

பயள் அறத்தைப் பொருந்திலென்ன பயன் என்றனன்.

தாயில், இல் : ஏழனுருபு. தாயிலின்பம் நுகர்ந்ததே கொடு

நிரயத் துன்ப முழத்தற்கு ஏதுவாகும்; அதனோடமையாது தந்தையைக்

கொல்லுதலுஞ் செய்யின் நீ யெய்தும் துன்பத்திற்கு அளவில்லை

யாகும் என்பாள் 'தாயில்.............என்பெறுவாய்' என்றாள். காய்தல் -

சினத்தல்; கோறலை யுணர்த்திற்று. தாய் தந்தையென்னும்

முறைமையாலும், அருள் அறம் என்பவற்றாலும் என்ன

பயனென்றான். ஏயில் என்பதனை அறம் என்பதனோடுங் கூட்டுக.

நேயில் எனப் பிறர் பிரித்தது பொருந்தாமையோர்க. விலக்குவாள்

என அவன் என்னென்றான் எனக் கூட்டியுரைக்க. (11)





	 	 மண்டொ டுங்கரு விப்படை வன்கையிற்

கொண்டு தாதை குரவனென் றோர்கிலான்

துண்ட மாகத் *துணித்தனன் ஆய்முகத்

துண்ட காம நறவா லுணர்விலான்.

(இ - ள்.) மண் தொடும் கருவிப் படை வன் கையில்

கொண்டு - மண் வெட்டுங் கருவியாகிய படையினைத் தனது வலிய

கையிலேந்தி, தாதை குரவன் என்று ஓர்கிலான் - தன் தந்தையை

ஐங்குரவருள் ஒருவனென்று அறியாதவனாய், ஆய் முகத்து உண்ட

காம நறவால் உணர்வு இலான் - தாயினிடத்துப் புணர்ந்து நுகர்ந்த

காமமாகிய கள்ளினால் அறிவிழந்த பாவி, துண்டமாகத் துணித்தனன்

- (அவனைத்) துண்டு பட வெட்டினான்.

மண்டொடுங் கருவி - மண் வெட்டி. கருவிப்படை :

இருபெயரொட்டு. வன்கை - கொலை செய்யுங் கை.

ஐங்குரவரிவரென்பதனையும், அவரை வழிபட

வேண்டுமென்பதனையும்,

"அரச னுவாத்தியான் றாய்தந்தை தம்முன்

நிகரில் குரவ ரிவரிவரைத்...............

தேவரைப் போலத் தொழுதெழுக வென்பதே

யாவருங் கண்ட நெறி"



என்னும் ஆசாரக்கோவையாலுணர்க. 'தாய்முகம்' - முகம் : ஏழன்

உருபு. (12)





* * *



(பா - ம்.) * 'துணித்தானாய வாய்முகத்'





	 	 	 பமைக்க ருங்கங்குல் வாய்க்கொன்ற தாதைக்குத்

		தக்க தீத்தவி சிட்டன்னை தன்னொடுங்

		கைக்க டங்கு பொருளொடுங் கன்னெறி

		புக்க னன்புடை சூழ்ந்தார் புளிநரே.



(இ - ள்.) மைக்கருங் கங்குல்வாய் - மைபோலும்

கருமையாகிய இரவின்கண், கொன்ற தாதைக்கு - தன்னாற்

கொல்லப்பட்ட தந்தைக்கு, தக்க தீத்தவிசு இட்டு - பொருந்திய

தீயாகிய படுக்கையமைத்து, அன்னை தன்னொடும் கைக்கு அடங்கு

பொருளொடும் கல்நெறி புக்கனன் - தாயோடும் சுமக்கத் தகுந்த

பொருளோடும் கற்கள் பொருந்திய சுர நெறியை அடைந்தனன்;

புளிநர் புடை சூழ்ந்தார் - ஆறலைக்கும் வேடர்கள் அவனைச்

சுற்றிலும் வளைந்து கொண்டனர்.

இருள் மைபோலுமென்பது,

	 "எண்ணு மிவ்வுல கத்தவர் யாவரும்

		 துண்ணெ னும்படி தோன்றிமுன் றோய்ந்திடில்

		 வண்ண நீடிய மைக்குழம் பாமென்று

நண்ணல் செய்யா நடுவிருள் யாமத்து"



என்னும் பெரியபுராணச் செய்யுளிற் புனைந்துரைக்கப்

பட்டிருத்தல் காண்க. கொன்ற : செயப்பாட்டுவினை. தீத்தவிசு -

ஈமத் தீயாகிய படுக்கை; ஈமப் பள்ளியிற் கிடத்தியெரித்தென்க.

கைக்கடங்கு பொருள் - கையில் எடுக்கலான பொருள். (13)





	 	 	 எய்யுங் கோறொடு வில்ல ரிடிக்குநேர்

			செய்யுஞ் சொல்லினர் செல்லலை நில்லெனக்

			கையி லுள்ளவுங் கைக்கொண்டு காரிகைத்

			தைய றன்னையுந் தாங்கொடு போயினார்.



(இ - ள்.) எய்யும் கோல் தொடுவில்லர் - எய்யப் பெறும்

வாளியை ஏறிட்ட வில்லினையுடையவராய், இடிக்கு நேர் செய்யும்

சொல்லினர் - இடியையொக்குஞ் சொல்லினையுடையராய், செல்லலை

நில் என - செல்லாதே நில் என்று (நிறுத்தி), கையில் உள்ளவும்

தாம் கைக் கொண்டு - கையிலுள்ள பொருளையும் தாம் பறித்துக்

கொண்டு, காரிகை தையல் தன்னையும் கொடுபோயினார் - அழகிய

அம்மாதையுங் கைக்கொண்டு சென்றார்கள்.

செல்லலை, அல் எதிர்மறையிடைநிலை; ஐ முன்னிலை விகுதி.

காரிகை - அழகு. (14)





	 	 	 சென்று சேணிடைச் சிக்கற வாழலாம்

			என்ற வெண்ணமொன் றெய்திய வண்ணமொன்

			றொன்று நாமெண்ணத் தெய்வமொன் றெண்ணிய

			தென்ற வார்த்தை யிவனிடைப் பட்டதால்.



(இ - ள்.) சேண் இடைச் சென்று சிக்கு அற வாழலாம் என்ற

எண்ணம் ஒன்று - தூரதேயத்திற் சென்று இடையூறின்றி வாழலாம்

என அவன் கருதிய எண்ணம் ஒன்று; எய்திய வண்ணம் ஒன்று -

நிகழ்ந்த செய்தி மற்றொன்று; நாம் ஒன்று எண்ணத் தெய்வம் ஒன்று

எண்ணியது என்ற வார்த்தை - 'நாமொன்று நினைக்கத்

தெய்வமொன்று நினைத்தது' என்ற பழமொழி, இவன் இடைப்பட்டது

- இந்த மாபாதகனிடத்திற் புலப்பட்டது.

சிக்கற வாழலாம் - தடையின்றாக இன்பந் துய்த்து வாழலாம்.

ஆகலான் வார்த்தை இவனிடைப்பட்டதென்க. பட்டது -

வெளிப்பட்டது. ஆல் : அசை. (15)





	 	 	 தாதை தன்றன யற்கினி யார்துணை

			மாதர் யாயை மறவர்கைக் கொள்ளவிப்

			போது தான்றுணை யென்பவன் போன்றுமா

			பாத கத்துரு வாய்வந்து பற்றினான்.



(இ - ள்.) தாதை - வெட்டுண்டிறந்த தந்தையானவன், மாதர்

யாயை மறவர் கைக்கொள்ள - அழகிய தாயை வேடர் கவர்ந்து

கொண்டமையால், தன் தனயற்கு துணை இனியார் - தன்

புதல்வனுக்குத் துணையாவார் இனி யாவர் (என்று வருந்தி),

இப்போது துணையை இழந்து வருந்தும் இப்பொழுது, தான் துணை

என்பவன் போன்று - யானே துணையாவேன் என்று

தொடர்பவனைப் போல, மாபாதகத்து உருவாய் வந்து பற்றினான்

- மாபாதக வடிவாய் வந்து அவனைப் பிடித்தான்.

யாய் - தாய். தந்தையைக் கொன்ற கொலைப் பாவம் வந்து

பற்றியதனைத் தந்தை பாதகத்துருவாய் வந்து பற்றினான் என்றார்.

இது தற்குறிப்பேற்றவணி. (16)





	 	 ஆவ வென்னு மழுஞ்சிவ தாவெனும்

பாவம் பாவம் பழியிது வோவைய

கோவெ னுங்கை குலைத்தெறி யுந்நிழற்

பாவை போல விடாதுபின் பற்றுமால்.



(இ - ள்.) ஆவ என்னும் - (அங்ஙனம் பற்றிய கொலைப்

பாவமானது) ஐயோ என்று அலறும்; அழும் - அழாநிற்கும்; சிவதா

எனும் - சிவதா என்று முறையிடும்; பழி இதுவோ பாவம் பாவம் -

கொலைப் பழி இத்தன்மையதோ பாவம் பாவம், ஐயகோ எனும் -

ஐயகோ என்று புலம்பும்; கைகுலைத்து எறியும் - கையை அசைத்து

நிலத்தில் மோதும்; நிழல் பாவை போல விடாது பின்பற்றும் -

உடம்பின் சாயையாகிய நிழல் போல விடாது பின்பற்றிச் செல்லும்.

சிவதா என்பது சிவபெருமானை நோக்கி முறையிடுஞ் சொல்;

திருத்தொண்டர் புராணத்திலே,

	 "களியா னையினீ ருரியாய் சிவதா

		 எளியார் வலியா மிறைவா சிவதா

		 அளியா ரடியா ரறிவே சிவதா

		 தெளிவா ரமுதே சிவதா சிவதா"



என வருதல் காண்க. பாவம் பாவம் பழியிதுவோ என்பதனை

ஆசிரியர் இரங்கிக் கூறியதாகக் கொள்க. பாவத்தாற்

பற்றப்பட்டவனிடத்து நிகழ்வனவற்றிற்கு அதனையே வினைமுதலாகக்

கூறினார். ஆல் : அசை. (17)





	 	 [- வேறு]



நல்லதீர்த் தஞ்சிவ தலநலோர் பக்கமுஞ்

செல்லவொட் டாதரன் சீர்த்திநா மஞ்செவிப்

புல்லவொட் டாதுளம் புகுதவொட் டாதுநாச்

சொல்லவொட் டாதுகண் டுயிலவொட் டாதரோ.



(இ - ள்.) நல்ல தீர்த்தம் சிவதலம் நல்லோர் பக்கமும் செல்ல

ஒட்டாது - நல்ல தீர்த்தத்தினருகிலும் சிவதலத்தினருகிலும்

நல்லவர்களருகிலும் போக விடாது; அரன் சீர்த்தி நாமம் செவி புல்ல

ஒட்டாது - சிவபெருமானின் புகழும் அவன் திருப்பெயரும்

செவியிற்பட விடாது; உளம் புகுத ஒட்டாது - (ஒருக்காற்படினும்)

உள்ளத்திற் புகவிடாது; நாச்சொல்ல ஒட்டாது - (அவற்றை) நாவினாற்

சொல்ல விடாது; கண் துயில ஒட்டாது - கண்ணுறங்க விடாது.

ஒட்டாது - இசையாது; தடுக்கும்;

"ஒட்டே னரசோ டொழிப்பேன்"

	 என்பது சிலப்பதிகாரம். அப்பாவத்தையொழிக்க வேண்டித் தீர்த்தம்

முதலியவற்றை அடைதல் முதலியன செய்யக் கருதின் அவற்றைச்

செய்யவிடாது தடுத்தே விடும். அரோ : அசை. (18)





	 	 சுற்றுமுன் பின்புறச் சூழ்ந்துதன் கொடுக்கினிற்*

பற்றிநின் றீர்க்குமா பாதகத் தாலலைந்

தெற்றினிச் செய்வதென் றாற்றலா திடருழந்

துற்றுவே+றுலகெலா மச்சமுற் றுழலுமால்.

(இ - ள்.) முன் பின்பு உறச் சுற்றும் - முன்னும் பின்னும்

பொருந்தச் சூழும்; சூழ்ந்து தன் கொடுக்கினில் பற்றி நின்று ஈர்க்கும்

- (அங்ஙனஞ்) சூழ்ந்து தன் கொய்சகத்தைப் பிடித்து இழுக்கா நின்ற,

மாபாதகத்தால் அலைந்து - மாபாதகத்தினாலலைந்து, எற்று இனி

செய்வது என்று ஆற்றலாது இடர் உழந்து - இனி யாது

செய்வதென்று கருதிப் பொறுக்கலாற்றாது துன்பமுற்று, வேறு உலகு

எலாம் உற்று அச்சம் உற்று உழலும் - தனியே உலகமெல்லாஞ்

சென்று திரிந்து அஞ்சி வருந்துவானாயினன்.

கொடுக்கு - கொய்சகம்; ஆடையை மடித்து முன்புறந்

தொங்கவிட்டிருப்பது. பாதகத்தால் அவன் அலைந்து உழலுவான்

ஆயினான். வேறு - தனி. ஆல், அசை. (19)





	 	 உறுகணோ யாற்றநா ளுற்றுழன் றுலகெலாம்

மறுகவே திரியுமா பாதகன் வலியெலாஞ்

சிறுகுவான் சிவனருட் செயலினிற்+பாதகங்

குறுகுநாள் குறுகுநாள் கூடலைக் குறுகினான்.



(இ - ள்.) ஆற்ற நாள் உறுகண் நோய் உற்று உழன்று -

(இங்ஙனம்) பன்னெடு நாள் மிக்க துன்பமடைந்து வருந்தி, உலகு

எலாம் மறுகவே திரியும் மாபாதகன் - உலகின்கண்

கண்டோரனைவரும் மனம் இளகி வருந்துமாறு திரியா நின்ற

மாபாதகன், வலி எலாம் சிறுகுவான் - தனது வலிமை முழுதுங்

குறைந்தவனாய், சிவன் அருள் செயலினில் - சிவபெருமானது

திருவருட் செயலினால், பாதகம் குறுகுநாள் குறுகு நாள் கூடலைக்

குறுகினான் - அக்கொலைப் பாவமானது குறுகி ஒழியுநாள்

வரவே அந்நாளில் மதுரையம்பதியை அடையலாயினான்.

உலகு என்பது உயிரையுணர்த்திற்று; உலக முழுதும் சுழன்று

திரியும் என்னலுமாம். சிறுகுவான், இறந்த கால எச்சமாயிற்று.

செயலினிப் பாதகம் என்னும் பாடத்திற்கு, செயலால் இப்பாதகம்

என்று பொருள் கூறிக் கொள்க. பாதகங் குறுகுதல் - பாவங்

குறைதல். பின்னுள்ள குறுகுதல் அணுகுதல் என்னும் பொருட்டு.

குறுகுநாள் குறுகுநாள் என்றும், கூடலைக் குறுகினான் என்றும்

கூறிய ஈற்றடியின் நயம் போற்றற்பாலது; முற்று மோனையாதலுங்

காண்க. (20)



* * *



(பா - ம்.) * கொடுக்கிறப். +உற்றவே. +செயலினிப்.





	 	 [அறுசீரடியாசிரிய விருத்தம்]



அழிதகன் குறுகு வான்முன் னங்கயற் கண்ணி தந்தக்

குழையிரு காதுங் கோத்துக் கொலைகெழு* புலிப்பற் றாலி

நுழைமயிர் நெடுநாண் பின்ன னோன்பிட ரலைப்பப்

பூண்டோர்

பழிதகை யாத வேடப் பாவையாய்ப் படிவங் கொள்ள.



(இ - ள்.) அழிதகன் குறுகுவான் முன் - அத் தீநெறிப்பட்ட

பாதகன் அங்கு வருதற்கு முன், அங்கயற்கண்ணி - அங்கயற்கண்

அம்மையார், தந்தக் குழை இரு காதும் கோத்து - தந்தத்தாலாகிய

குண்டலங்களை இரு செவியிலும் நுழைவித்து, கொலைகெழு

புலிப்பல் தாலி நுழை - கொலை பொருந்திய புலியின் பல்லாகிய

காலி கோத்த, மயிர் பின்னல் நெடுநாண் - மயிராற் பின்னிய

நீண்ட மங்கல நாணினை, நோன்பிடர் அலைப்பப் பூண்டு -

பெருமை பொருந்திய பிடரில் அசைந்தலையத் தரித்து, பழிதகையாத

ஓர் வேடப் பாவையாய் படிவம் கொள்ள - பழிக்குந்

தன்மையில்லாத ஒரு வேடமகளாய்த் திருவுருவங்கொள்ள.

குறுகுவான், எச்சமாயிற்று. நுழை - கோத்தவெனப் பிறவினைப்

பொருட்டு. தகையில்லாத என்பது தகையாத என நின்றது. (21)



* * *



(பா - ம்.) * கொலையெழு.





	 	 	 கொலையிரும்* பழிக்கன் றஞ்சுங் கூடலெம் பெருமான்

கொன்றை

மிலையிருங் குஞ்சி வேங்கை மெல்லிணர்க் கண்ணி

வேய்ந்து

கலையிரு மருப்பிற் கோடிக் காதள வோடுந் தாடிச்

சிலையிருந் தடக்கை வேடத் திருவுருக் கொண்டு தோன்றி.



(இ - ள்.) கொலை இரும் பழிக்கு அன்று அஞ்சும் கூடல்

எம் பெருமான் - கொலையாலாம் பெரிய பழிக்கு அன்று அஞ்சிய

மதுரையி லெழுந்தருளிய எம்பெருமானாகிய சோமசுந்தரக் கடவுள்,

கொன்றைமிலை இருங் குஞ்சி வேங்கை மெல் இணர்க்கண்ணி

வேய்ந்து - கொன்றைமாலை யணிந்த நீண்ட சிகையின்கண்

வேங்கையின் மெல்லிய பூங்கொத்துக்களாலாகிய மாலையையணிந்து,

கலை இரு மருப்பில் கோடி காது அளவும் ஓடும் தாடி -

கலைமானின் இரு கொம்பைப் போல் வளைந்து காது மட்டுஞ்

சென்ற மீசையையும், சிலை இருந்தடக்கை - வில்லையேந்திய நீண்ட

பெரிய கையையுமுடைய, வேடத்திரு உருக் கொண்டு தோன்றி -

வேடத் திருவுருவங்கொண்டு தோன்றியருளி.

அன்று பழிக்கஞ்சியவர் இன்று பாதகத்திற் கஞ்சினாரென்பது

தோன்றக் கூறினார். முறுக்குடன் வளைந்து இருபுறமும் மேலே

சென்றிருப்பதற்குக் கலை மருப்பு உவமை. தாடியும் தடக்கையும்

உடையவென விரிக்க. (22)



* * *



(பா - ம்.) * கொலையெழு.





	 	 கொண்டல்கண் படுக்கு மாடக் கோபுர மருங்கிற் போந்தின்

கண்டகக் கருக்கு வாய குரைக்குநாய் கதுவிக் காப்பப்

புண்டலை வாளி வில்லோர் புறங்கிடந் திமைப்பத் திங்கட்

டுண்டவா ணுதலா ளோடுஞ் சூதுபோ ராடல் செய்வான்.

(இ - ள்.) கொண்டல் கண் படுக்கும் மாடக்கோபுரம்

மருங்கில் - முகில்கள் துஞ்சும் மாடங்களையுடைய கோபுரத்தின்

பக்கத்தில், போந்தின் கண்டகக் கருக்கு வாய குரைக்கும் நாய்

கதுவிக் காப்ப - பனையினது முட்களையுடைய கருக்குப் போன்ற

வாயையுடைய குலைக்கின்ற நாய்கள் சிறிதும் நீங்காது காக்கவும்,

புண் தலை வாளி வில் ஓர் புறம் கிடந்து இமைப்ப - தசை

பொருந்திய நுதியையுடைய கணையும் வில்லும் ஒரு புறத்திற் கிடந்து

விளங்கவும், திங்கள் துண்டம் வாள் நுதலாளோடும் சூது போர்

ஆடல் செய்வான் - திங்களின் ஒரு பாதியை ஒத்த தள்ளிய

நெற்றியையுடைய பிராட்டியோடும் சூதாடலாகிய போர்த் தொழிலைச்

செய்வானாயினன்.

கருக்கு - மட்டையின் விளிம்பு. 'வாய' குறிப்புப் பெயரெச்சம்.

(23)





* * *



(பா - ம்.) * கொலையெழு.





	 	 வெருவரு வேழ முண்ட வெள்ளில்போல் வறிய னாகிப்

பருவர லுடனாங் கெய்தும் பாதகன் வரவு நோக்கி

ஒருவரு முள்ளத் தாலு முன்னருங் கொடிய பாவி

வருவது காண்டி யென்னா மாதரை நோக்கிக் கூறும்.



(இ - ள்.) வெருவு அரு வேழம் உண்ட வெள்ளில் போல்

வறியனாகி - அச்சமில்லாத யானையாலுண்ணப்பட்ட விளாங்கனி

போல உள்ளீடில்லாதவனாய், பருவரலுடன் ஆங்கு எய்தும் பாதகன்

வரவு நோக்கி - துன்பத்துடன் அங்கு வருகின்ற மாபாதகனது

வருகையை நோக்கி, ஒருவரும் உள்ளத்தாலும் உன் அரும் கொடிய

பாவி வருவது - ஒருவரும் மனத்தாலும் நினைத்தற்கரிய கொடிய

பாவத்தையுடையவன் வருவதை, காண்டி என்னா - காண்பாயாக

என்று. மாதரை நோக்கிக் கூறும் - இறைவியை நோக்கிக் கூறுவான்.

வெருவரு - அஞ்சத்தக்க என்றுமாம். 'வேழம்' வெள்ளிலுக்கு

வருவதோர் நோய் என்பர் நச்சினார்க்கினியர்;

"தூம்புடை நெடுங்கை வேழந் துற்றிய வெள்ளில்"

என்னும் சிந்தாமணி யடியின் உரையை நோக்குக; ஓர் கொதுகு

என்பாருமுளர். வறியன் - மகிழ்ச்சி என்பது சிறிதுமில்லாதவன்.

காண்டி - காண்பாய், ட் : எழுத்துப் பேறு. (24)





	 	 	 அணங்குநோ யெவர்க்குஞ் செய்யு மனங்கனா லலைப்புண்

டாவி

உணங்கினா ருள்ளஞ் செல்லு மிடனறிந் தோடிச் செல்லா

குணங்குல னொழுக்கங் குன்றல் கொலைபழி பாவம் பாரா

இணங்குமின் னுயிர்க்கு மாங்கே யிறுதிவந் துறுவ தெண்ணா.



(இ - ள்.) எவர்க்கும் அணங்கு நோய் செய்யும் அனங்கனால்

அலைப்புண்டு - யாவர்க்குங் காமநோயைச் செய்கின்ற மாரனாலே

அலைக்கப்பட்டு, ஆவி உணங்கினார் உள்ளம் - உயிர்

சோர்ந்தவர்களின் உள்ளங்கள், செல்லும் இடன் அறிந்து ஓடிச்

செல்லா - செல்லுதற்குரிய இடத்தினை அறிந்து சென்று சேரா;

குணம் குலன் ஒழுக்கம் குன்றல் - குணமும் குலமும் ஒழுக்கமும்

குறைதலையும், கொலை பழி பாவம் - கொலையும் பழி பாவங்களும்

உண்டாதலையும், பாரா - பார்க்கமாட்டா; இணங்கும் இன்

உயிர்க்கும் ஆங்கே இறுதி வந்து உறுவது எண்ணா - பொருந்திய

தம் இனிய உயிர்க்கும் அவ்விடத்தே அழிவு வருதலையும்

எண்ணமாட்டா.

		 எவர்க்கும் - எத் தன்மையோர்க்கும். இடங்கழிகாமத்தால்

வருந்தினா ரென்பார் 'அலைப்புண்டாவி யுணங்கினார்' என்றார்.

செல்லுமிடன் - மணத்தற்குரிய கன்னியர் மனைவி காமக் கிழத்தியர்

என்னுமிடங்கள். குன்றலையும் கொலை முதலியன உண்டாதலையும்

என விரிக்க, ஆங்கே என்பதற்கு அவ்வாறே என்றும்; அப்பொழுதே

என்றும் உரைத்தலுமாம். (25)





	 	 	 கள்ளுண்டல் காம வென்ப கருத்தறை போக்குச் செய்வ*

எள்ளுண்ட காமம் போல வெண்ணினிற் காணிற் கேட்கிற்

றள்ளுண்ட விடத்தி னஞ்சந் தலைக்கொண்டா லென்ன

வாங்கே

உள்ளுண்ட வுணர்வு போக்கா துண்டபோ தழிக்குங்

கள்ளூண்.



(இ - ள்.) கள்உண்டல் காமம் என்ப கருத்து அறை போக்குச்

செய்வ - கள்ளுண்ணலும் காமமும் என்று சொல்லப்படுமிரண்டும்

அறிவினை நீங்குமாறு செய்வன; கள் ஊண் - (அவற்றுட்)

கள்ளுணவானது, எள்ளுண்ட காமம் போல - இகழப்பட்ட

காமத்தைப் போல, எண்ணினில் காணில் கேட்கில் தள்ளுண்ட

இடத்தில் - எண்ணினும் காணினும் கேட்கினும் தவறுதலுற்ற

இடத்தினும், நஞ்சம்தலைக் கொண்டால் என்ன - நஞ்சு

தலைக்கேறியது போல, ஆங்கே - அப்பொழுதே, உள் உண்ட

உணர்வு போக்காது - உள்ளே பொருந்திய அறிவினைப் போக்காது,

உண்ட போது அழிக்கும் - உண்ட பொழுதில் மட்டுமே அதனை

அழிக்கும்.

என்ப - என்பன; வினைப்பெயர்; என்று கூறுவர் என்றுமாம்.

அறைபோக்கு - அறை போதல்; உள்ளதுபோல் ஒழிதல்.

காமத்திற்கேற்றும் பொழுது - காமுறப் பட்டாரை எண்ணுதல்

முதலிய செய்த விடத்தென்று கொள்க. எண்ணினில், இன்

வேண்டாவழிச் சாரியை. தள்ளுண்ட இடம் - கிடைக்காவழி;

விடத்தின் நஞ்சம் எனப் பிரித்து ஒரு பொருளிரு சொல்லாகக்

கொள்ளலுமாம். கள்ளுண்டலும் காமமும் உணர்வினை

யிழப்பித்தலால் ஒக்கும்; எனினும், கள்ளூண் காமம் போல உணர்வு

போக்காது உண்டபோது அழிக்கும் என ஒப்புமையும் வேற்றுமையும்

கூறினமையின் இது வேற்றுமையணி.

"உள்ளக் களித்தலுங் காண மகிழ்தலும்

கள்ளுக்கில் காமத்திற் குண்டு"

என்னுங் குறள் ஒருபுடையொத்து நோக்கற்பாலது. (26)



* * *



((பா - ம்.) * செய்வது.





	 	 காமமே கொலையுட் கெல்லாங் காரணங் கண்ணோ டாத

காமமே களவுக் கெல்லாங் காரணங் கூற்ற மஞ்சுங்

காமமே கள்ளுண் டற்குங் காரண மாத லாலே

காமமே நரக பூமி காணியாக் கொடுப்ப தென்றான்.

(இ - ள்.) காமமே கொலைகட்கு எல்லாம் காரணம் - காமமே

கொலைகளுக்கு எல்லாம் காரணமாயுள்ளது; கண்ணோடாத காமமே

களவுக்கு எல்லாம் காரணம் - கண்ணோட்டமில்லாத காமமே களவு

அனைத்திற்குங் காரணமாகும்; கூற்றம் அஞ்சும் காமமே கள்

உண்டற்கும் காரணம் - கூற்றவனும் அஞ்சுதற்குரிய காமமே

கள்ளினை நுகர்வதற்கும் காரணமாகும்; ஆதலாலே, காமமே நரகபூமி

காணியாக் கொடுப்பது என்றான் - ஆதலினாலே, காமமொன்றே

(அவையனைத்தாலு நேரும்) நரக பூமியைக் காணியாட்சியாகக்

கொடுக்க வல்லது என்று கூறியருளினான்.

காமமே என்பவற்றி னேகாரங்கள் தேற்றமும் பிரிநிலையுமாம்.

கண்ணோடாத காமம் - தன்னையுடையாரைக் கண்ணோட்டமின்றி

வருத்தும் காமம். ஐம்பெரும்பாதகங்களுள் கொலை களவு கள்

என்பவற்றை எடுத்தோதினமையின் இனம் பற்றிப் பொய்யையுங்

கொள்க. காணியா - உரிமையாக; ஈறு தொக்கது. (27)





	 	 கொலைப்பழி கோட்பட் டாங்கே குறுகியான் முகங்கண

டேட

அலைப்பட ருழந்து சாம்பி யழிவதென் பார்ப்பா னென்னக்

கலைப்படு திங்கள் வேணிக் கானவ னருட்க ணோக்கந்

தலைப்படச் சிறிது பாவந் தணிந்துதன் னறிவு தோன்ற.



(இ - ள்.) கொலைப்பழி கோள்பட்டு ஆங்கே குறுகியான்

முகம் கண்டு - கொலைப் பாவத்தால் விழுங்கப்பட்டு அவ்விடத்தை

யடைந்தவனது முகத்தை நோக்கி, ஏட பார்ப்பான் - ஏடா

பார்ப்பானே, அலைப்படர் உழந்து சாம்பி அழிவது என் என்ன -

அலைத்தலையுடைய துன்பத்தால் வருந்திவாடி மெலிவது என்னை

என்று வினாவியருள, கலைப்படு திங்கள் வேணிக் கானவன் அருள்

கண் நோக்கம் சிறிது தலைப்பட - ஒரு கலையினைப் பொருந்திய

பிறையையணிந்த சடையையுடைய வேடனாகிய சோமசுந்தரக்

கடவுளின் திருவருட்பார்வை சிறிது தலைப்படுதலால், பாவம்

தணிந்து தன் அறிவு தோன்ற - பாவங் குறைந்து தனது

முன்னையுணர்வு தோன்றா நிற்க.

பழி கோட்பட்டு, தம்மினாகிய தொழிற்சொல் வர

வலியியல்பாயிற்று. அலை : முதனிலைத் தொழிற்பெயர்; "அலைமேற்

கொண்டு" என்புழிப்போல. வேணிக் கானவன் - வேணியையுடைய

வேடன், வேணியாகிய காட்டையுடையன் என இரு பொருள் தோன்ற

நின்றது. பாவம் முழுது மொழிதல் பின் கூறப்படுதலின் ஈண்டுச்

சிறிது தணிந்தென்றலுமாம். (28)





	 	 முற்பக லிழைத்த பாவ முதிர்ச்சியால்* பிறந்து தந்தை

தற்பக+னான வாறுந் தாதையை வதைத்த வாறும்

பிற்பக லந்தப் பாவம் பிடித்தலைத் தெங்குந் தீரா

திப்பதி புகுந்த வாறு மெடுத்துரைத் திரங்கி நின்றான்.

(இ - ள்.) முன் பகல் இழைத்த பாவ முதிர்ச்சியால் பிறந்து -

முற்பிறப்பிற் செய்த பாவ முதிர்ச்சியாலே பிறந்து, தந்தை தற்பகன்

ஆனவாறும் - தந்தையின் மனைவியை அடைந்த தன்மையும்,

தாதையை வதைத்தவாறும் - (அது காரணமாகத்) தந்தையைக்

கொன்ற தன்மையும், பின் பகல் அந்தப் பாவம் பிடித்து அலைத்து

- பின்னாளில் அந்தக் கொலைப் பாவம் பிடித்து வருத்த, எங்கும்

தீராது - எங்குந் திரிந்து அது நீங்கப் பெறாமல், இப்பதி

புகுந்தவாறும் - இப்பதியை அடைந்த தன்மையும், எடுத்து உரைத்து

இரங்கி நின்றான் - எடுத்துக் கூறிக் கவன்று நின்றான்.

தற்பகன் - தந்தையின் படுக்கையைப் பெற்றவன் என்பர்;

தற்பகை என்னும் பாடத்திற்கு, தனக்குப் பகையென்பது பொருள்.

அலைத்து - அலைக்க; எச்சத்திரிபு. (29)





* * *



(பா - ம்.) * பாவமுயற்சியால். +தற்பகை.





	 	 	 	 மறப்பெரும் படிவங் கொண்டு மனத்தருள் சுரந்து நின்ற

		அறப்பெருங் கருணை மூர்த்தி யழிதகை யவனைப் பார்த்தித்

		திறப்பழி யாங்குச் சென்று மீங்கன்றித் தீரா தென்றக்

		கறைப்பழி தீரும் வண்ணங் கருதியோ ருறுதி கூறும்.



(இ - ள்.) மறம் பெரு படிவம் கொண்டு - (புறத்தில்) மறத்

தொழிலையுடைய பெரிய வேட்டுவ வடிவங் கொண்டு, மனத்து

அருள் சுரந்து நின்ற அறப்பெருங் கருணை மூர்த்தி - அகத்தின்கண்

அருள் ஊறி நின்ற அறவுருவாகிய பேரருட் பெருமான்,

அழியதகையவனைப் பார்த்து - அந்த அழிதகைமையுடையவனை

நோக்கி, இத் திறப்பழி - இக்கொடிய பழியானது, யாங்குச் சென்றும்

ஈங்கு அன்றித் தீராது என்று - எங்கே செல்லினும் இப்பதியிலன்றி

நீங்காது என்று கூறி, அக்கறைப் பழி தீரும் வண்ணம் கருதி ஓர்

உறுதி கூறும் - அவ்வடுவாகிய பழி தீரும் வகையைக் கருதி ஓர்

உபாயம் கூறியருளுவான்.

இறைவன் கொள்ளுங் கோலங்களில் மறத்தன்மையுடையன

போல்வனவும் அருளுருவங்களே என்பது தோன்றக் கூறியவாறு;

"வேகியா னாற்போற்செய்த வினையினை வீட்ட லோரார்" எனச்

சிவஞானசித்தி கூறுவது காண்க. திறப்பழி - ஏனைப் பழிகள்

போல்வதன்றி வேறாகிய கொடும்பழி. ஈங்கன்றி யாங்குச் சென்றும்

தீராது எனக் கூட்டுக. கறை - நீங்காது நிற்கும் மறு. (30)



* * *



(பா - ம்.) * ஈசனுற்றவர்.





	 	 	 	 வருதிநின் னாமஞ் சொன்னோர் வருக்கமு நரகில் வீழக்

		கருதிநீ செய்த பாவங் கழிப்பவ ரெவர்யா நோக்கந்

		தருதலா லெளிதிற் றீரச் சாற்றுது மையங் கையேற்

		றொருபொழு துண்டி யீச னுறுதவ* ரேவல் செய்தி.



(இ - ள்.) வருதி - வருவாய், நின் நாமம் சொன்னோர்

வருக்கமும் நரகில் வீழ - உனது பெயரைக் கூறினவரின்

மரபிலுள்ளோரும் நரகில் வீழுமாறு, நீ கருதி செய்த பாவம்

கழிப்பவர் எவர் - நீ அறிந்து செய்த பாவத்தைப் போக்குவார்

யாவர் யாம் நோக்கம் தருதலால் எளிதில் தீரச் சாற்றுதும் - நாம்

திருவருணோக்கஞ் செய்தமையால் எளிதினில் நீங்குமாறு

கூறுகின்றோம்; ஐயம் கை ஏற்று ஒரு பொழுது உண்டி - கையிலே

பிச்சையேற்று ஒரு பொழுது உண்பாய், ஈசன் உறுதவர் ஏவல் செய்தி

- சிவபெருமானுக்கு அடியார்களாகிய மிக்க தவத்தினையுடையாரின்

ஏவலைச் செய்வாய்.

		 வருக்கமும் நரகில் வீழ்தல் கூறவே சொன்னோர் வீழ்தலும்,

நாமஞ் சொன்னோர் வீழ்வர் எனவே இணங்கினார் முதலானவர்

வீழ்தலும் கூறவேண்டாவாயின. அறியாமற் செய்த பாவமென்றென்பார்

'கருதி நீ செய்த பாவம்' என்றார். எவராலும் கழித்தற் கரிதாயினும்

எமது திருநோக்கிற் கிலக்கானமையின் தீரச் சாற்றுதும் என்றாரென்க.

உண்டி - உண்ணுதி. உண்டி, செய்தி என்பவற்றில் த் : எழுத்துப் பேறு; இ எதிர்கால விகுதி. (31)



* * *



(பா - ம்.) * ஈசனுற்றவர்.





	 	 	 செங்கதிர்க் கடவுள் வானந் தீண்டுமுன் னெழுந்து தீந்தண்

		பைங்கதி ரறுகு கொய்து பசுக்களை யருத்தி யார்வம்

		பொங்கமுப் போதுங் கோயிற் புறத்தொட்டித் தீர்த்த மாடிச்

		சங்கரன் றனைநூற் றெட்டு மெய்வலஞ் சாரச் செய்தி.



(இ - ள்.) செங்கதிர்க் கடவுள் வானம் தீண்டு முன் எழுந்து

- சிவந்த கிரணங்களையுடைய சூரியன் தோன்றி வானைத்

தொடுவதற்கு முன்னமே எழுந்து, தீந்தண் பைங்கதிர் அறுகு கொய்து

- இனிய தண்ணிய பசிய ஒளியையுடைய அறுகம் புல்லைக் கொய்து,

பசுக்களை அருத்தி - பசுக்களை உண்பிப்பாய்; ஆர்வம் பொங்க

முப்போதும் கோயில் புறத்தொட்டித் தீர்த்தம் ஆடி - அன்பு

மேலோங்க மூன்று காலமும் திருக்கோயிலின் புறத்திலுள்ள

தொட்டித் தீர்த்தத்தின்கண் நீராடி, சங்கரன் தனை நூற்றெட்டு

மெய்சார வலம் செய்தி - சிவபெருமானை நூற்றெட்டு முறை

உடம்பாலே பொருந்த வலஞ் செய்வாய்.

நல்ல நிலத்திலே செழுமையாகவிருக்கும் அறுகென்க.

அருத்துதி எனற்பாலது அருத்தி என நின்றது. முப்போது - காலை

நண்பகல் மாலை. கோயிற் புறத்தொட்டி - அபிடேக நீர் வந்து

விழும் புறத்திலுள்ள தொட்டி. சங்கரன்றன்னை என்பதற்குச்

சிவபெருமான் திருக்கோயில் என்பது கருத்தாகக் கொள்க.

மெய்வலம் அங்கப் பிரதக்கணம். (32)





	 	 	 இத்தவ நெறியி னின்றா லிப்பழி கழியு மென்னாச்

சித்தவன் புடைய வேடத் திருவுருக் கொண்ட கொன்றைக்

கொத்தவ னுரைத்தான் கேட்டுக் கொடிச்சியா யிருந்த

வம்மை

மத்தவன் கரித்தோல் போர்த்த மறவனை வினவு கின்றாள்.



(இ - ள்.) இத் தவநெறியில் நின்றால் இப்பழி கழியும் என்னா

-இந்தத் தவ ஒழுக்கங்களினின்றால் இந்தக் கொலைப் பழி நீங்கும்

என்று, சித்தம் அன்பு உடைய வேடத் திருவுருக் கொண்ட

கொன்றைக் கொத்தவன் உரைத்தான் - உள்ளத்தில் அன்புடைய

வேடத் திருவுருவங் கொண்ட கொன்றைப் பூங்கொத்தினையணிந்த

சோமசுந்தரக் கடவுள் கூறியருளினன்; கேட்டுக் கொடிச்சியாய்

இருந்த அம்மை இதனைக் கேட்டு வேட்டுவிச்சியாய் இருந்த

உமையம்மையார், மத்தம் வன் கரித் தோல் போர்த்த மறவனை

வினவுகின்றாள் - மத மயக்கத்தையுடைய வலிய யானையின்

தோலைப் போர்த்தருளிய வேடனை வினவுகின்றார்.

இத்தவநெறி - மேல் இரு செய்யுளிலும் உண்டி, ஏவல் செய்தி,

அருத்தி, செய்தி எனக் கூறியவை. உடைய, கொண்ட என்னும்

பெயரெச்சங்களைக் கொத்தவன் என்பதன் விகுதியோடு தனித்தனி

கூட்டுக. கொடிச்சி - குறிஞ்சித் தலைமகள்; வேட்டுவனுக்குப்

பெண்பால்.(33)





	 	 	 	 ஐயவிக் கொடியோன் செய்த பாவத்துக் களவில் காலம்

வெய்யநா லேழு கோடி நரகிடை வீழ்ந்தா னேனும்

உய்வகை யிலாத பாவி யிவனுக்கென் னுய்யுந் தேற்றஞ்

செய்வகை யென்று கேட்பச் செங்கண்மால் விடையோன் செப்பும்.



(இ - ள்.) ஐய - ஐயனே, இக்கொடியோன் - இத்தீயவன்,

செய்த பாவத்துக்கு - தான் செய்த பாவத்திற்கு, அளவு இல் காலம்

- அளவிறந்த காலம் வரையும், வெய்ய நாலேழு கோடி நரகு இடை

வீழ்ந்தானேனும் - கொடிய இருபத் தெட்டுக்கோடி நரகின் கண்ணும்

வீழ்ந்தானாயினும், உய்வகை இலாத பாவி - பிழைக்கும் வழி

இல்லாத பாவியாவான்; இவனுக்கு உய்யும் தேற்றம் செய்வகை என்

என்று கேட்ப இவனுக்கு உய்யும் தெளிவினைச் செய்யும் வகை

என்னை என்று கேட்க, செங்கண்மால் விடையோன் செப்பும் -

சிவந்த கண்களையுடைய திருமாலாகிய இடபவூர்தியையுடைய

பெருமான் கூறியருளுவான்.

கொடியோன் பாவியாவான் இவனுக்குச் செய்வகை

என்னென்று கேட்பச் செப்பும் என முடிக்க. உய்யுந் தேற்றம் -

பிழைக்கும் துணிவு; கடைத்தேற்றம். (34)





	 	 	 அடுபழி யஞ்சா நீச ராயினு நினைக்கி னச்சம்

படுபழி அஞ்சான் செய்த பாதகத் தொடக்குண் டெங்கும்

விடுவகை* யின்றி வேறு களைகணு மின்றி வீயக்

கடவனைக் காப்ப தன்றோ காப்பென்றான் கருணை

மூர்த்தி.



(இ - ள்.) கருணை மூர்த்தி - அருளேயுருவாகிய சோம

சுந்தரக் கடவுள், அடுபழி அஞ்சா நீசர் ஆயினும், கொல்லும் பழிக்கு

அஞ்சாத புலையராயினும் (அவரும்), நினைக்கின் அச்சம் படுபழி

அஞ்சான் செய்த - நினைத்தால் அச்சமுண்டாகும் கொடும் பழியை

அஞ்சாது செய்த, பாதகத் தொடக்குண்டு - மாபாதகத்தாற்

கட்டப்பட்டு, எங்கும் விடுவகை இன்றி - எவ்விடத்தும் தீரும்

வகையில்லாமல், வேறு களைகணும் இன்றி - வேறு பற்றுக்

கோடுமில்லாது, வீயக்கடவனைக் காப்பது அன்றோ காப்பு என்றான்

- அழியக் கடவோனைக் காப்பதல்லவா பாதுகாப்பாகும் என்று

கூறியருளினான்.

		 நீசர் நினைக்கினும் அவருக்கும் அச்சமுண்டாகும் பழி.

அஞ்சான் : முற்றெச்சம். காப்பன்றோ கருணையாற் காக்கும்

காப்பென்று சொல்லப்படுவ தென்க. (35)



* * *



(பா - ம்.) * விடுவதை.





	 	 செய்தற்போ தனைய வுண்க ணேரிழை நீயா தொன்று

செய்தற்குஞ் செய்யா மைக்கும் வேறொன்று செயற்கு மாற்றல்

மெய்தக்க கருணை வள்ளல் வேண்டினெவ் வினைஞ ரேனும்

உய்தக்கோ ராதல் செய்கை யுன்னருள் விளையாட் டன்றோ.



(இ - ள்.) நெய்தல்போது அனைய உண்கண் நேரிழை -

கருங்குவளை மலரை ஒத்த மையுண்ட கண்களையுடைய

உமையம்மையார், நீ யாதொன்று செய்தற்கும் செய்யாமைக்கும் வேறு

ஒன்று செயற்கும் மெய் ஆற்றல் தக்க கருணை வள்ளல் - நீ

எதுவும் ஒன்றனைச் செய்தற்கும் செய்யாமைக்கும் மற்றொன்று

செய்தற்கும் உண்மை வலியுடைய அருள் வள்ளலாகுவை;

எவ்வினைஞரேனும் வேண்டின் உய்தக்கோர் ஆதல் செய்கை -

எத்தகைய கொடுந்தொழிலினையுடையரேனும் விரும்பினால் அவர்

உய்தி பெறுவதற்குரியராகச் செய்தல், உன் அருள் விளையாட்டு

அன்றோ - நினது திருவருள் விளையாட்டல்லவா? நேரிழை :

அன்மொழித்தொகை. செய்தல், செய்யாமை, வேறொன்று செய்தல்

என்பன முறையே கர்த்திருத்துவம் அகர்த்திருத்துவம் அன்னிய

தாகர்த்திருத்துவம் என்று கூறப்படும். மெய் ஆற்றல் தக்க கருணை

வள்ளல் நீயென்க. உய்தக் கோராதல் செய்கை -உய்யத் தக்கோராகச்

செய்வது. (36)





	 	 என்றக மகிழ்ச்சி பொங்க வியம்பினா ளியம்ப லோடுங்

குன்றக நாட்ட வேடக் குழகனு மறைந்து வெள்ளி

மன்றக நிறைந்தான் மேக மறைந்திட மறைந்து செல்லும்

மின்றக விடாது பின்போம் விளங்கிழை மடந்தை யோடும்.



(இ - ள்.) என்று அகம் மகிழ்ச்சி பொங்க இயம்பினாள் -

என்று மனக் களிப்பு மீக்கூரக் கூறியருளினார், இயம்பலோடும் -

அங்ஙனம் கூறியவளவில், குன்றகம் நாட்ட வேடக் குழகனும் -

மலை நாட்டையுடைய வேடனாகிய சோமசுந்தரக் கடவுளும்,

மறைந்து - திருவுருக்கரந்து, மேகம் மறைந்திட மறைந்து செல்லும் மின்தக - முகில் மறைய உடன் மறைந்து செல்லும் மின் போல,

விடாது பின் போம் விளங்கு இழை மடந்தையோடும் - விடாது

பின் செல்லும் விளங்கிய அணிகளையுடைய உமைப்

பிராட்டியோடும், வெள்ளி மன்று அகம் நிறைந்தான் -

வெள்ளியம்பலத்தில் நிறைந்தருளினான்.

நேரிழை, கருணை வள்ளல் நீ செய்கை உன் அருள்

விளையாட்டன்றோ என்று இயம்பினாள் என்க. குன்றக நாடு

மலையின் கண்ணுள்ள நாடு. நாட்ட, குறிப்புப் பெயரெச்சம். குழகன்

- சுந்தரன். கரிய வேட்டுருக் கொண்டு வந்தமையின் மேகத்தை

உவமை கூறினார். மின்தக - மின்னலையொக்க. இறைவனுடன்

இறைவி திருவுருக் கரந்தமைக்குக் கூறிய இவ்வுவமை மிகப்

பாராட்டற்குரியது. (37)





	 	 ஆததா யியுங்கண்* டானா வற்புத மடைந்து கூடல்

நாதனார் நவின்ற வாற்றா னன்னெறி விரதச் செய்கை

மாதவ வொழுக்கந் தாங்கி வருமுறை மதிய மூன்றிற்

பாதகங் கழிந்து தெய்வப் பார்ப்பன வடிவ மானான்.



(இ - ள்.) ஆததாயியும் கண்டு ஆனாத அற்புதம் அடைந்து

- மா பாதகனும் அதனைப் பார்த்து நீங்காத வியப்பினை எய்தி,

கூடல் நாதனார் நவின்றவாற்றால் - மதுரை நாயகன் கூறியருளிய

நெறியே, நல் நெறி விரதச் செய்கை மாதவ ஒழுக்கம் தாங்கி

வருமுறை - நல்வழிக் கேதுவாகிய விரதச் செயலையும் பெரிய

தவவொழுக்கத்தையும் மேற்கொண்டு செய்து வருமுறைமையால்,

மதியம் மூன்றில் பாதகம் கழிந்து தெய்வப் பார்ப்பன வடிவமானான்

- மூன்று மாதங்களிலே பாதகமுற்றுந் தொலைந்து தெய்வத்

தன்மை பொருந்திய பார்ப்பன வடிவமாயினான்.

ஆததாயி - கொடியோன்; நஞ்சிடுவார், தீக்கொளுவுவார்

கருவியாற் கொல்வார் முதலாயினோரை வடநூலார் ஆததாயிகள்

என்ப; "கொலையிற் கொடியாரை வேந் தொறுத்தல்" என்னுங்

குறளுரையிற் பரிமேழலகர் எழுதியிருப்பது நோக்குக. ஆதனாங்கது

கண்டு என்பது பாடமாயின் அறிவில்லான் அதனைக் கண்டு என்பது

பொருளாகும். முன்னுள்ள நிலைமையினும் உயர்ந்த நிலைமை

எய்தினாளென்பார் 'தெய்வப் பார்ப்பன வடிவ மானான்' என்றார்.

(38)



* * *



(பா- ம்.) * ஆதனாங்கது கண்டு.





	 	 	 	 சொற்பதங் கடந்த வெந்தை சுந்தர நாதன் றாளிற்

		பற்பல வடசொன் மாலை பத்தியிற் றொடுத்துச் சாத்தித்

		தற்பர வறிவா னந்தத் தனியுரு வுடைய சோதி

		பொற்பத மருங்கிற் புக்கான் புண்ணிய மறையோ னம்மா.



(இ - ள்.) புண்ணிய மறையோன் - அங்ஙனம் புண்ணிய

வடிவாகிய அந்தணன், சொல் பதம் கடந்த எந்தை சுந்தரநாதன்

தாளில் - சொல்லி னெல்லையைக் கடந்த எம் தந்தையாகிய

சோமசுந்தரக் கடவுள் திருவடியில், பற்பல வட சொல் மாலை

பத்தியில் தொடுத்துச் சாத்தி - பற்பல வடமொழியாலாகிய

பாமாலைகளைப் பத்தியுடன் தொடுத்து அணிந்து, தற்பர அறிவு

ஆனந்தம் தனி உருவு உடைய சோதி - உண்மையறிவானந்த

மென்னும்ஒப்பற்ற திருவுருவையுடைய பரஞ்சுடராகிய சோமசுந்தரக்

கடவுளின், பொன் பாதம் மருங்கில் புக்கான் - அழகிய திருவடியின்

கண்ணே கலந்தனன்.இறைவன் சொற்பதங் கடந்தா னாதலை,

"சொற்பதங் கடந்த தொல்லோன்"

என்று திருவாசகங் கூறுதல் காண்க. வட நாட்டினனாகலின்

வடசொன் மாலை தொடுத்துச் சாத்தினனென்க. பத்தி - அன்பு.

வரிசை. தற்பரம் - உண்மை யென்னும் பொருட்டு. அம்மா :

வியப்பிடைச் சொல். (39)





	 	 	 	 		அன்னையைப் புணர்ந்து தாதை குரவனா மந்த ணாளன்

		றன்னையுங் கொன்ற பாவந் தணித்துவீ டளித்த தென்றால்

		பின்னைநீ ரிழிநோய் குட்டம் பெருவயி றீளை வெப்பென்

		றின்னநோய் தீர்க்குந் தீர்த்த மென்பதோ விதற்கு மேன்மை.



(இ - ள்.) அன்னையைப் புணர்ந்து - தாயைப் புணர்ந்து,

தாதை குரவன் ஆம் அந்தணாளன் தன்னையும் கொன்ற பாவம் -

தந்தையும் குரவனுமாகிய அந்தணனையும் கொன்ற மாபாதகத்தையும்,

தணித்து வீடு அளித்தது என்றால் - போக்கி வீடு பேற்றை

அளித்ததாயின், பின்னை -பின், நீர் இழி நோய் குட்டம் பெருவயிறு

ஈளை வெப்பு என்று இன்ன நோய் - நீரிழிவும் குட்டமும்

பெருவயிறும் ஈளையும் வெப்புமாகிய இந்த நோய்களை, தீர்க்கும்

தீர்த்தம் என்பதோ இதற்கு மேன்மை - போக்குகின்ற தீர்த்தமென்று

சொல்லுவதோ இதற்கு மேன்மையாகும்.

தந்தையும் குரவனும் அந்தணனுமாகியவனைக் கொன்றான்

என்றார்;

"பாதக மென்றும் பழியென்றும் பாராதே

தாதையை வேதியனைத் தாளிரண்டும் - சேதிப்ப"

என்னுந் திருக்களிற்றுப்படியாரில் தாதையென்றும் வேதியனென்றும்

பிரித்தோதினமையுங் காண்க. அவன் புரிந்த தவச் செயல்களுள்

கோயிலின் புறத்தொட்டி நீரில் முழுகியதைச் சிறந்தெடுத்து, இஃது

அளித்ததென்றால் என்பதோ இதற்கு மேன்மையென்றார். (40)





	 	 	 அழிந்தவே தியன்மா பாதகந் தீர்த்த

				 தறிந்துவேந் தமைச்சரூ ருள்ளார்

			ஒழிந்தபா ருள்ளார் வானுளார் வியப்ப

				 முற்றுநல் லுரையுணர் வெல்லாங்

			கழிந்தபே ரருளிக் கயவன்மேல் வைத்த

				 காரணம் யாதெனக் கண்ணீர்

			வழிந்துநான் மாடக் கூடனா யகனை

				 வழுத்தினார் மகிழ்ச்சியுட் டிளைத்தார்.



(இ - ள்.) வேந்து அமைச்சர் ஊர் உள்ளார் ஒழிந்த பார்

உள்ளார் வான் உள்ளார் - மன்னனும் மந்திரிகளும்

ஊரிலுள்ளவர்களும் ஏனைய நாட்டிலுள்ளவர்களும் தேவர்களுமாகிய

அனைவரும், அழிந்த வேதியன் மாபாதகம் தீர்த்தது அறிந்து -

நிலையழிந்த வேதியனது மாபாதகத்தைப் போக்கியதை அறிந்து,

வியப்பம் உற்று - வியப்பெய்தி, நல் உரை உணர்வு எல்லாம் கழிந்த

பேர் அருள் - நல்ல உரையையும் உணர்வையுங் கடந்த பெரிய

திருவருளை, இக்கயவன் மேல் வைத்த காரணம் யாது என - இந்தக்

கீழ்மகன் மீது வைத்ததற்குக் காரணம் யாதோ என்று, கண் நீர்

வழிந்து - கண்களினின்றும் ஆனந்தவருவி பொழிய, நான்மாடக்

கூடல் நாயகனை வழுத்தினார் மகிழ்ச்சியுள் திளைத்தார் - மதுரை

நாயகனாகிய சோமசுந்தரக் கடவுளைத் துதித்து உவகைக் கடலில்

அழுந்தினார்கள்.

வியப்பு என்பது வியப்பம் என்றாயது. திருவருளையுன்னிக்

கண்ணீர் வழியத் திளைத்தார்களென்க. வழிந்து - வழிய; எச்சத்

திரிபு. வழுத்தினார், முற்றெச்சம். (41)

	 ஆகச் செய்யுள் 1574





* * *





	 	 	 	 இருபத்தேழாவது அங்கம் வெட்டின படலம்



	 	 [அறுசீரடி யாசிரிய விருத்தம்]



வேதகந் தரத்து* முக்கண் வேதியன் மறையோன் செய்த

பாதகந் தவிர்த்த வாறு பகர்ந்தனம் விஞ்சை யீந்த

போதகன் மனைக்குத் தீங்கு+புந்திமுன் னாகச் செய்த

சாதகன் றனைப்போ ராற்றித் தண்டித்த தண்டஞ்

சொல்வாம்.





(இ - ள்.) வேத சுந்தரத்து முக்கண் வேதியன் - வேதம்

பாடுந் திருமிடற்றினையுடைய மூன்று கண்களையுடைய

மறையோனாகிய சோமசுந்தரக் கடவுள், மறையோன் செய்த பாதகம்

தவிர்த்தவாறு பகர்ந்தனம் - பார்ப்பனன் புரிந்த மாபாதகத்தினை

நீக்கியருளிய திருவிளையாடலைக் கூறினோம்; விஞ்சை ஈந்த

போதகன் மனைக்கு - (இனி) வரள் வித்தை கற்பித்த ஆசிரியன்

மனைவிக்கு, புந்தி முன்னாகத் தீங்கு செய்த சாதகன்தனை - அறிவு

சான்றாகத் தீங்கு புரிந்த மாணவனை, போர் ஆற்றித் தண்டித்த

தண்டம் சொல்வாம் - போர் புரிந்து தண்டித்த திருவிளையாடலைக்

கூறுவோம்.

வேதசந் தரித்த என்னும் பாடத்திற்கு இரத குளிகை போன்று

வேதித்தலைக் கொண்ட என்றும், பிரமன் தலையைத் தாங்கிய

என்றும் பொருள் கூறலாகும். போதகன் - ஆசிரியன். சாதகன் -

மாணாக்கன். புந்தி முன்னாக என்பது மனப்பூர்வமாக என்று

வடமொழியிற் கூறப்படும். (1)



* * *



(பா - ம்.) * வேதகந் தரித்த. +போதகன் றனக்கு.





	 	 கூர்த்தவெண் கோட்டி யானைக் குலோத்துங்க வழுதி

ஞாலங்

காத்தர சளிக்கு நாளிற் கடிமதி லுடுத்த கூடல்

மாத்தனி நகருள் வந்து மறுபுலத் தவனா யாக்கை

மூத்தவ னொருவன் வைகி முனையவாள் பயிற்றி வாழ்வான்.



(இ - ள்.) கூர்த்த வெண் கோட்டு யானைக் குலோத்துங்க

வழுதி - கூரிய வெள்ளிய கொம்புகளையுடைய யானைப்

படையினையுடைய குலோத்துங்க பாண்டியன், ஞாலம் காத்து அரசு

அளிக்கு நாளில் - புவியினைப் பாதுகாத்து ஆட்சி புரியுங்

காலத்தில், மறுபுலத்தவனாய் யாக்கை மூத்தவன் ஒருவன் - அயல்

நாட்டினனாய் மூப்பினால் உடம்பு முதிர்ந்த விஞ்சையனொருவன்,

கடிமதில் உடுத்த கூடல் மாத்தனி நகருள் வந்து வைகி -

காவலையுடைய மதில் சூழ்ந்த கூடல் என்னும் பெரிய ஒப்பற்ற

நகரின் கண் வந்து தங்கி, முனையவாள் பயிற்றி வாழ்வான் -

கூர்மையுடைய வாட்போர் விஞ்சையினைக் கற்பித்து வாழா நின்றான்.

கூர்த்த, முனைய என்பன குறிப்புப் பெயரெச்சம். (2)





	 	 	 	 வாள்வினைக் குரவ னன்னான் வல்லமண் விடுத்த வேழந்

		தோள்வினை வலியா லட்ட சுந்தர விடங்கன் றன்னை

		ஆள்வினை யன்புந் தானும் வைகலு மடைந்து தாழ்ந்து

		மூள்வினை வலியை வெல்லு மூதறி வுடைய னம்மா.



(இ - ள்.) வாள்வினைக் குரவன் அன்னான் - வாட்டொழில்

பயிற்றுங் குரவனாகிய அம் முதியோன், வல் அமண் விடுத்த

வேழம் - வலிய சமணர்கள் ஏவிய யானையை, தோள்வினை

வலியால் அட்ட சுந்தர விடங்கன் தன்னை - தமது திருத்தோளின்

போர்த் தொழில் வன்மையாற் கொன்றருளிய அழகனாகிய

சோமசுந்தரக் கடவுளை, வைகலும் - நாள்தோறும், ஆள்வினை

அன்பும் தானும் அடைந்து தாழ்ந்து இடையறாத அன்பும் தானுமாகச்

சென்று வணங்குதலால், மூள்வினை வலியை வெல்லும் மூதறிவு

உடையன் - மூண்டெழுகின்ற வினையின் வலியை வெல்லும்

பேரறிவுடையனாகும். அமண் :குழூஉப் பெயர். ஆள்வினை -

முயற்சி; இடையறாமையை உணர்த்திற்று; அடிமைத் தொழில்.

அம்மா : இடைச் சொல். (3)





	 	 	 	 கைவினை மறவாள் விஞ்சைக் காவல னவனைத் தாழ்ந்து

தெவ்வினை வெல்வான் கற்குஞ் சிங்கவே றனையார்

தம்முள்

உய்வினை யுணராப் பாவி சித்தனென் றொருவ னுள்ளான்

அவ்வினை நிரம்பக் கற்றா னாகலூழ் வலியா லன்னான்.



(இ - ள்.) மறம் வாள் கைவினை விஞ்சைக் காவலன்

அவனைத் தாழ்ந்து - கொலைத் தொழிலையுடைய வாளினைக்

கையிற் கொண்டு பொரும் வித்தையில் வல்லனாகிய அம்

முதியோனை வணங்கி, தெவ்வினைவெல்வான் கற்கும் சிங்க ஏறு

அனையார் தம்முள் - பகையை வெல்லுமாறு வாள் வித்தை பயிலும்

சிங்கவேற்றினை ஒத்த மாணவர் பலருள், உய்வினை உணராப் பாவி

சித்தன் என்று ஒருவன் உள்ளான் - உய்யு நெறியை அறியாத

பாவியாகிய சித்தனென்று ஒருவனுளன்; அன்னான் ஆகலூழ்

வலியால் அவ்வினை நிரம்பக் கற்றான் - அவன் ஆகூழின்

வலியினால் அத் தொழிலைக் குறைவின்றிக் கற்றான்.

தெவ் - பகை; பகைவரை யுணர்த்திற்று. வெல்வான் :

வினையெச்சம். உய்வு தீ வினையினின்றும் பிழைத்தல். ஆகலூழ் -

அவ்விஞ்சை பெருகுதற்குக் காரணமாகிய ஊழ்; "ஆகலூ ழுற்றக்

கடை" என்பது திருக்குறள். (4)





	 	 	 	 மானவாள் விஞ்சை யாலே தனைநன்கு மதிக்கத் தக்க

		தானதோர் செருக்கி னாற்றன் னாசிரி யற்கு மாறாய்த்

		தானுமோர் விஞ்சைக் கூடஞ் சமைத்துவாள் பலருங் கற்க

		ஊனுலாம் படைவல் லானி லூதிய மிதப்பக் கொள்வான்.

	 		 	 (இ - ள்.) மானவாள் விஞ்சையாலே - பெருமை பொருந்திய

வாள் வித்தையாலே, தனை நன்கு மதிக்கத்தக்கது ஆனது ஓர்

செருக்கினால் தன்னைப் பலரும் நன்கு மதிக்கத்தக்க திறமை

பெற்றிருக்கும் ஓர் செருக்கினால், தன் ஆசிரியற்கு மாறாய் - தன்

குரவனுக்கு மாறாய், தானும் ஓர் விஞ்சைக் கூடம் சமைத்து - தானும்

ஒரு வித்தைக் கூடமமைத்து, பலரும் வாள் கற்க - பலரும் வந்து

வாள் விஞ்சை பயிலுமாறு (பயிற்றலால்), ஊண் உலாம் படை

வல்லானில் ஊதியம் மிதப்பக் கொள்வான் - புலால் தங்கிய வாள்

வல்லானாகிய ஆசிரியனிலும் ஊதியம் நிரம்பப் பெறுவானாயினன்.

வீரரது மானத்தை வாள்மேலேற்றிக் கூறிற்றுமாம். மதிக்கத்தக்க

தன்மை உண்டானதாலாகிய செருக்கென்க. விஞ்சைக் கூடத்தைச்

சிலம்பக்கூடம் என்று வழங்குவர். உலாம் - உலாவும்; பொருந்தும்.

மிதப்ப - மிக. (5)





	 	 	 ஒருத்தனே யிருவர் வாளின் விருத்தியு மொருங்கு

கொள்ளுங்

கருத்தனாய் விருத்த னூரிற் கழிவது கருதி யன்னான்

வருத்துவா ளிளையர் தன்பால் வரமனந் திரித்து நாளும்

விருத்தமே செய்வான் றாயை விரும்பினோற் கிளையோ

னன்னான்.



(இ - ள்.) ஒருத்தனே இருவர் வாளின் விருத்தியும் ஒருங்கு

கொள்ளும் கருத்தனாய் - தான் ஒருவனே இருவரின் வாட்போர்

பயிற்றலால் வரும் ஊதியத்தையும் ஒரு சேர அடையும்

கருத்தினையுடையவனாய், விருத்தன் ஊரில் கழிவது கருதி - அம்

முதியோன் அவ்வூரினின்றும் நீங்குதல் கருதி, அன்னான் வருத்து

வாள் இளையர் தன்பால் வர - அவனுடைய வருத்துகின்ற

வாட்போர் பயிலும் மாணவர்கள் தன்னிடம் பயில வருமாறு, மனம்

திரித்து நாளும் விருத்தமே செய்வான் - அவர்கள் மனத்தை

வேறுபடுத்தி நாள்தோறும் பகைமையே செய்து வருவான்; தாயை

விரும்பினோற்கு இளையோன் அன்னான் - (அன்றியும் அவன்)

தாயை விரும்பிக் கூடிய மாபாதகனுக்கு இளையாள் போல்வானாய்.

வாளின் விருத்தி - வாள் பயிற்றுதலாற் பெறும் நிவேதனம்.

இளையர் - இளம் பருவமுடையர்; வீரர் என்றுமாம். அன்னான்

என்பது எச்சமாய் வருஞ் செய்யுளிற் கேட்டுக் கேட்டகல்வான்

என்பது கொண்டு முடியும். (6)





	 	 	 	 தொடத்தொடப் பொறுக்குந் திண்மைத் கொன்னில மனையா னில்லா

இடத்தவன் றேவி பாற்போ யிடனுண்டே யிடனுண் டேயென்

றடுத்தடுத் தஞ்சா தென்றுங் கேட்டுக்கேட் டகல்வா னாக

நடைத்தொழிற் பாவை யன்ன நங்கைவா ளாவி ருந்தாள்.*



(இ - ள்.) தொடத் தொடப் பொறுக்கும் திண்மைத் தொல்

நிலம் அனையான் - தோண்டப் தோண்டப் பொறுக்குந் திண்ணிய

பழமையாகிய நிலத்தினைப் போலும் பொறுமையுடைய

அவ்வாசிரியன், இல்லா இடத்து அவன் தேவிபால் போய் -

இல்லாதபொழுது அவன் மனைவியிடத்துச் சென்று, இடன் உண்டே

இடன் உண்டே என்று - சமயமுண்டோ சமயமுண்டோ என்று,

என்றும் அடுத்து அடுத்து அஞ்சாது கேட்டு கேட்டு அகல்வானாக

- நாள்தோறும் அடுத்தடுத்துச் சிறிதும் அஞ்சாது கேட்டுக்

கேட்டு நீங்க, நடைத்தொழில் பாவை அன்ன நங்கை வாளா

இருந்தாள் - நடக்குந் தொழிலையுடைய பாவை போன்ற

அம்மாதராள் ஒன்றும் பேசாது சும்மா இருந்தாள்.

		 அடுக்குகள் பன்மைப் பொருளில் வந்தன. தோண்டுந் தோறும்

பொறுக்கும் நிலம் போலும் பொறுமையென்னுங் கருத்தினை,

"அகழ்வாரைத் தாங்கு நிலம்போலத் தம்மை

இகழ்வார்ப் பொறுத்த றலை"

என்னுந் திருக்குறளிற் காண்க. இடன் - சமயம். ஏகாரம் வினா.

நடைத் தொழிற் பாவையன்னாள் என்றது இல் பொருளுவமம். (7)



* * *



(பா - ம்.) * வாளாதிருந்தாள்.





	 	 	 பின்னொரு பகற்போய்ச் செங்கை பிடித்தனன் வலிப்பத்

தள்ளி

வன்னிலைக் கதவ நூக்கித் தாழக்கோல் வலித்து மாண்ட

தன்னிலைக் காப்புச் செய்தா டனிமனக் காவல் பூண்டாள்

அந்நிலை பிழைத்த தீயோ னனங்கத்தீ வெதுப்பப்

போனான்.



(இ - ள்.) பின் ஒரு பகல் போய் செங்கை பிடித்தனன்

வலிப்ப பின்பு ஒரு நாள் சென்று அவள் சிவந்த கையைப் பிடித்து

இழுக்க தனிமனக் காவல் பூண்டாள் - ஒப்பில்லாத மனமாகிய

காவலையுடைய அந்நங்கை, தள்ளிவல் நிலைக்கதவம் நூக்கித்

தாழக்கோல் வலித்து - அவனைப் புறம்பே தள்ளி வலிய

நிலையையுடைய கதவினைச் சாத்தித் தாழிட்டு, மாண்ட தன்

நிலை காப்புச் செய்தாள் - மாட்சிமைப்பட்ட தனது கற்பு

நிலையைக் காத்துக் கொண்டனள்; அந்நிலை பிழைத்த தீயோன்

அனங்கத்தீ வெதுப்பப் போனான் - அப்பொழுது தன் எண்ணம்

தப்பிய அக்கொடியோன் காமத் தீயானது சுடச் சென்றான்.

பிடித்தனன் வலிப்ப - வலிதிற் பற்றியிழுக்க. தாழக்கோல் :

தாழாகிய கோல்; அக்குச் சாரியையென்று தொல்காப்பியரும், அகரம்

சாரியையென்று நன்னூலாரும் கூறுவர்;

"தாழென் கிளவி கோலொடு புணரின்

அக்கிடை வருத லுரித்து மாகும்"

என்பது தொல்காப்பியம். மனக்காவல் - மனத்தைக் கற்பு நெறியில்

நிறுத்துங்காவல்; இது நிறையெனப்படும்;

"சிறைகாக்குங் காப்பெவன் செய்யு மகளிர்

நிறைகாக்குங் காப்பே தலை"

என்பது திருக்குறள். பிழைத்த - தவறு செய்த என்றுமாம். (8)





	 	 	 	 அறங்கடை நின்றா ருள்ளு மாற்றவுங் கடைய னாகிப்

		புறங்கடை நின்றான் செய்த புலைமைதன் பதிக்குந் தேற்றாள்

		மறந்தவிர் கற்பி னாடன் மனம்பொதிந் துயிர்க டோறும்

		நிறைந்தநான் மாடக் கூட னிமலனை நினைந்து நொந்தாள்.



(இ - ள்.) அறங்கடை நின்றாருள்ளும் ஆற்றவும் கடையனாகி

- பாவநெறியில் நின்றாரெல்லாருள்ளும் மிகவுங் கடையனாகி,

புறங்கடை நின்றான் செய்த புலைமை - மனையின் வாயிற் புறத்தே

வந்து நின்ற அக் கொடியோன் செய்த புலைத் தன்மையை, தன்

பதிக்கும் தேற்றாள் - தன் நாயகனுக்குந் தெரிவியாது, மறம் தவிர்

கற்பினாள் - மறம் நீங்கிய கற்பினையுடையாள், மனம் பொதிந்து -

தன் மனத்தின் கண்ணே மூடி வைத்து, உயிர்கள் தோறும் நிறைந்த

நான்மாடக் கூடல் நிமலனை நினைந்து நொந்தாள் - உயிர்கள்

தோறும் நிறைந்துள்ள கூடலம்பதியில் எழுந்தருளியிருக்கும்

சோமசுந்தரக் கடவுளை நினைந்து வருந்தினாள்.

அறங்கடை - பாவம்;

"அறங்கடை நின்றாரு ளெல்லாம் பிறன்கடை

நின்றாரிற் பேதையா ரில்"

என்னும் வாயுறைவாழ்த்து இங்கு நோக்கற்பாலது. புலைமை -

கீழ்மை. மறந்தவிர் கற்பினாள் - அறக்கற்புடையாள். அறக்

கற்பினளாகலின் பதிக்கும் தெரிவியாது கூடனிமலனை நினைந்து

நொந்தாள் என்க. (9)





	 	 	 	 தாதக நிறைந்த கொன்றைச் சடையவன் புறம்பு செய்த

		பாதக மறுக்குங் கூடற் பகவனெவ் வுயிர்க்குந் தானே

		போதக னாகித் தோற்றும் புண்ணியன் புலைஞன் செய்த

		தீதக முணர்ந்து தண்டஞ் செய்வதற் குள்ளங் கொண்டான்.



(இ - ள்.) அகம் தாது நிறைந்த கொன்றைச் சடையவன் -

உள்ளே மகரந்த நிறைந்தத கொன்றை மலர் மாலையையணிந்த

சடையையுடையவனும், புறம்பு செய்த பாதகம் அறுக்கும் கூடல்

பகவன் - வேற்று நாட்டிற் செய்த மாபாதகத்தையும் போக்கும்

மதுரைப் பிரானும், எவ்வுயிர்க்கும் தானே போதகன் ஆகித் தேற்றும்

புண்ணியன் - எவ்வகை உயிர்களுக்குந் தானே உணர்த்துவோனாகி

அறிவிக்கும் அறவடிவினனும் ஆகிய சோமசுந்தரக் கடவுள்,

புலைஞன் செய்த தீது அகம் உணர்ந்து தண்டம் செய்வதற்கு

உள்ளம்கொண்டான் - நீசனாகிய சித்தன் செய்த தீங்கினை

மனத்தினுணர்ந்து அவனைத் தண்டிப்பதற்குத் திருவுள்ளங்

கொண்டருளினான்.

புறம்பு செய்த பாதக மறுக்கும் என்றதன் கருத்து பிற

பதிகளிற் போக்கலாகாத பாவத்தையும் போக்குமென்பதாம். பகவன்

- இறைமைக் குணங்கள் ஆறுடையான், போதகனாகி - அறிவினை

விளக்குவோனாகி; பக்குவ மெய்திய உயிர்களுக்கெல்லாம் ஆசானாகி

மெய்ப்பொருளைத் தெளிவிக்கும் என்றுமாம். (10)





	 	 	 	 	 கோளுடைக் குரவ னேபோற் சித்தனைக் குறுகிச் சித்தா

		காளையா நீயுஞ் சாலக் கழியமூப் படைந்த யாமும்

		வாளம ராடி நந்தம் வலிகளு மளந்து காண்டும்

		நாளைவா வருது நாமு நகர்ப்புறத் தொருசா ரென்றான்.

	 	 (இ - ள்.) கோள் உடைக் குரவனே போல் சித்தனைக் குறுகி

- வலியமைந்த அவ்வாளாசிரியனைப் போலத் திருவுருக் கொண்டு

சித்தனை அடைந்து, சித்தா - சித்தனே, காளை ஆம் நீயும் -

காளைப் பருவத்தினை யுடைய நீயும், சாலக் கழிய மூப்பு அடைந்த

யாமும் - மிக்க மூப்பினையுற்ற யாமும், வாள் அமர் ஆடி -

வாட்போர் புரிந்து, நம் தம் வலிகளும் அளந்து காண்டும் - நம்

ஆற்றல்களையும் வரை செய்து காண்போம், நகர்ப்புறத்து ஒரு சார்

நாளைவா நாமும் வருதும் என்றான் - நகரின் புறத்தே ஒரு

பக்கத்தில் நாளை நீ வருவாயாக நாமும் வருவோம் என்று

கூறியருளினன்.

கோள் - வலிமை. சாலக்கழிய, ஒரு பொருட் பன்மொழி;

அளவின்றி மூத்த என்றபடி. 'காளையா நீயும் சாலக்கழிய

மூப்படைந்த யாமும்' என்றது போரின் கண் அவனுக்கு

ஊக்கத்தையும் மானத்தையும் எழுப்ப வேண்டி யென்க. குமரன்

வலியையும் விருத்தன் வலியையும் காண்போமென்றான்.

காண்டும், வருதும் என்பன தன்மைப் பன்மையெதிர்கால

முற்றுக்கள். (11)





	 	 	 	 நாதனாங் குரவன் கூற நன்றென வுவந்து நாலாம்

		பாதக னதற்கு நேர்ந்தான் படைக்கலக் குரவன் மீண்டு

		பேர்தரு மளவில் வையம் புதையிருள் வெள்ளத் தாழ

		ஆதவன் வைய முந்நீர் வெள்ளத்து ளாழ்ந்த தம்மா.



(இ - ள்.) நாதன் ஆம் குரவன் கூற - இறைவனாகிய

வாளாசிரியன் கூற, நாலாம் பாதகன் - நாலாவது பாதகமாகிய

காமத்தை மேற்கொண்ட சித்தன், நன்று என உவந்து அதற்கு

நேர்ந்தான் - நல்லது என்று மகிழ்ந்து அதனுக்கு உடன்பட்டான்;

படைக்கலக் குரவன் மீண்டு போதரும் அளவில் - வாளாசிரியன்

மீண்டு போகும் போது, வையம் புதை இருள் வெள்ளத்து

ஆழ - புவியானது நிறைந்த இருள் வெள்ளத்தில் முழுகும்படி,

ஆதவன் வையம் - சூரியன் தேரானது. முந்நீர் வெள்ளத்துள்

ஆழ்ந்தது - கடல் வெள்ளத்தில் முழுகியது.

ஐம்பெரும் பாவங்களையெண்ணுமிடத்துக் காமம் நான்காம்

எண்ணு முறைக்கண் நிறுத்தப்படுதலின் 'நாலாம் பாதகன்' என்றார்.

வையம் - புவி, தேர். அம்மா : அசை. (12)





	 	 ஆசினன் குரவற் கின்னா வாற்றினோன் பாவம் போல

மாசிரு டிணிந்த* கங்குல் வலிகெட வடிவாள் விஞ்சைத்

தேசிக னொருவ னன்னான் றிணியுடல் சிதைப்பத் தீட்டுங்

காய்சின வாள்போற் கீழைக் கல்லிடை முளைத்தான்

வெய்யோன்.

(இ - ள்.) ஆசு இல் நன்குரவற்கு இன்னா ஆற்றினோன்

பாவம் போல - குற்றமில்லாத நல்ல குரவனுக்குத் துன்பஞ் செய்த

சித்தனது பாவச் செறிவுபோல, மாசு இருள் திணிந்த கங்குல்

வலிகெட - கரிய இருள் நிறைந்த இரவின் வன்மை கெடுமாறு,

வடிவாள் விஞ்சைத் தேசிகன் ஒருவன் - கூரிய வாள்வித்தை

கற்பிக்கும் குரவனாகிய ஒப்பற்ற இறைவன், அன்னான் திணி

உடல் சிதைப்பத் தீட்டும் காய்சின வாள் போல் - அச்சித்தனது

வலிய உடலைச் சேதிப்பதற்குத் தீட்டுகின்ற காயும் சினத்தினை

யுடைய வாட் படை போல, வெய்யோன் கீழைக்கடலிடை

முளைத்தான் - ஆதித்தன் கிழக்கு மலையிலே தோன்றினான்.

இருள் நிறைந்தது பின் அவ்விருளின் வலிகெட வெய்யோன்

முளைத்தான் என்றுரைத்துக் கொள்க. தேசிகன் வடிவுகொண்டு வந்த

ஒப்பற்றவன். (13)





* * *



(பா - ம்.) * மாசிரு டணிந்த.





	 	 	 	 நன்றியைக் கொன்று தின்றோ னாயக னாணைக் கஞ்சும்

		வன்றிற லரிமா னூர்தித் தெய்வதம் வழிபட் டேத்தி

		வென்றிவாள் பரவிக் கச்சு வீக்கிவாள் பலகை யேந்திச்

		சென்றுவா ளுழவன் சொன்ன செருக்களங் குறுகி னானே.



(இ - ள்.) நன்றியைக் கொன்று தின்றோன் - குரவன் செய்த

உதவியை முற்றுங் கெடுத்தவனாகிய சித்தன், நாயகன் ஆணைக்கு

அஞ்சும் - சிவபெருமான் ஆணைக்கு அஞ்சும், வன்திறல் அரிமான்

ஊர்தித் தெய்வதம் வழிபட்டு ஏத்தி - மிக்க வலியினையுடைய

சிங்கவூர்தியையுடைய துர்க்கையை வணங்கித் துதித்து, வென்றிவாள்

பரவி - வெற்றி பொருந்திய வாட்படையைத் துதித்து, கச்சு வீக்கி

வாள் பலகை ஏந்திச் சென்று - கச்சினைக் கட்டி வாளையும்

கேடகத்தையுங் கையிலேந்திச் சென்று, வாள் உழவன் சொன்ன

செருக்களம் குறுகினான் - வாளாசிரியன் சொன்ன போர்க்களத்தை

அடைந்தான்.

ஆசிரியன் செய்த நன்றியை மறந்து அவனுக்குப்

பெருந்தீங்கியற்ற லானான் ஆகலின் 'நன்றியைக் கொன்று

தின்றோன்' என்றார். நன்றி கோறல் உய்தியில்லாத பாவமென்பது,

"எந்நன்றி கொன்றார்க்கு முய்வுண்டா முய்வில்லை

செய்ந்நன்றி கொன்ற மகற்கு"

என்னுந் திருக்குறளாற் பெறப்படும். கொற்றந்தரும் தெய்வமாயினும்

இறைவனாணைக்கஞ்சு மதனை வழிபட்டு இறைவனை

வெல்லுமாறெங்ஙனம் என்பார் 'நாயகனாணைக்

கஞ்சும்.................தெய்வதம் வழிபட்டு' என்றார். வன்றிறல், ஒரு

பொருட் பன்மொழி. வாளுழவன் - வாளாகிய ஏரால் உழுதுண்

போன்; வாளாசிரியன்; "வில்லேருழவர்" என்பது திருக்குறள். (14)





	 	 மதுகைவா ளமர்க்கு நென்னல் வந்தறை கூவிப் போன

முதுகடும் புலியே றன்ன முடங்குடற் குரவன் றானும்

அதிர்கழல் வீக்கிக் கச்சு மசைத்துவெண் ணீறுஞ் சாத்திக்

கதிர்கொள்வாள் பலகை தாங்கிக் கயவனுக் கெதிரே வந்தான்.

(இ - ள்.) நென்னல் வந்து மதுகைவாள் அமர்க்கு அறை

கூவிப் போன - நேற்று வந்து வலிய வாட்போருக்கு அறை கூவிச்

சென்ற, முது கடும் புலி ஏறு அன்ன - முதிய கடிய புலியேற்றினை

ஒத்த, முடங்கு உடல் குரவன் தானும் - வளைந்த உடலையுடைய

(இறைவனாகிய) ஆசிரியனும், அதி்ர் கழல் வீக்கி - ஒலிக்கின்ற

வீரக்கழலையணிந்து, கச்சும் அமைத்து - கச்சினையுங் கட்டி, வெள்

நீறும் சாத்தி - வெள்ளிய திருநீற்றையுந் தரித்து, கதிர் கொள்வாள்

பலகை தாங்கிக் கயவனுக்கு எதிரே வந்தான் - ஒளியினைக்

கொண்ட வாளையும் கேடகத்தையும் கையிற்றாங்கி அக்கீழ் மகனுக்கு

எதிரே வந்தனள்.

அறை கூவல் - போருக்கழைத்தல். உடம்பு

முதிர்ந்தோனாயினும் ஆண்மையிற் குன்றானென்பார் 'முதுகடும்

புலியே றன்ன' என்றார். (15)





	 	 	 மடங்கலே றொன்றும் பைங்க ணரியொன்று மலைந்தா

லென்ன

முடங்கல்வான் றிங்க ளொன்று முக்கணு நான்கு தோளும்

விடங்கலுழ் மிடறுந் தோற்றா வென்றிவாள் விஞ்சை

வேந்தும்

அடங்கலன் றானு நேரிட் டாடம ராடல் செய்வார்.



(இ - ள்.) மடங்கல் ஏறு ஒன்றும் பைங்கண் நரி ஒன்றும்

மலைந்தால் என்ன - சிங்க ஏறு ஒன்றும் பசிய கண்ணையுடைய நரி

ஒன்றும் எதிர்த்துப் போர் புரிந்தாற்போல, முடங்கல் வான் திங்கள்

ஒன்றும் முக்கணும் நான்கு தோளும் விடம் கலுழ் மிடறும் தோற்றா

- வளைந்த வெள்ளிய பிறையும் மூன்று கண்களும் நான்கு

திருத்தோளும் நஞ்சக் கறை விளங்குந் திருமிடறுமாகிய இவைகளைத்

தோன்றாது மறைத்த, வென்றி வாள் விஞ்சை வேந்தும் - வெற்றி

பொருந்திய வாள் வித்தைக் கிறைவனும், அடங்கலன் தானும்

நேரிட்டு ஆடு அமர் ஆடல் செய்வார் - பகைவனாகிய சித்தனும்

எதிர்ந்து வெல்லும் போரினைச் செய்யயத் தொடங்கினர்.

மலைந்தாலென்ன விஞ்சை வேந்தும் அடங்கலனும் ஆடல்

செய்வா ரென்க; மடங்க லேறுபோல் விஞ்சை வேந்தும், நரி போல்

அடங்கலனும் என நிரனிறை. (16)





	 	 	 எதிர்ப்பர்பின் பறிவர் நேர்போ யெழுந்துவா னேறு போல

அதிர்ப்பர்கே டகத்துட் டாழ்வுற் றடங்குவர் முளைப்பர்

வாளை

விதிர்ப்பர்சா ரிகைபோய் வீசி வெட்டுவர் விலக்கி மீள்வர்

கொதிப்பர் போய் நகைப்ப ராண்மை கூறுவர் மாறி நேர்வர்.



(இ - ள்.) எதிர்ப்பர் - ஒருவரையொருவர் எதிர்ப்பர்;

பின்பறிவர் - பி்ன் வாங்குவர்; நேர் போய் எழுந்துவான் ஏறுபோல

அதிர்ப்பர் - (மீளவும்) முன் சென்று மேலெழுந்து இடியேறு போல

முழங்குவர்; கேடகத்துள் தாழ்வுற்று அடங்குவர் - கேடகத்தினுள்ளே

பதுங்கி மறைவர்; முளைப்பர் - மீண்டு வெளிப்படுவர்; வாளை

விதிர்ப்பர் - ஏந்திய வாளை அசைப்பர்; சாரிகை போய் வீசி

வெட்டுவர் - இடசாரி வலசாரியாகச் சென்று வாளை வீசி வெட்டுவர்;

விலக்கி மீள்வர் - அவ்வெட்டினை விலக்கித் திரும்புவர்; கொதிப்பர்

வெகுள்வர்; போய் நகைப்பர் - சென்று சிரிப்பர்; ஆண்மை கூறுவர்

- நெடு மொழி கூறுவர், மாறி நேர்வர் - சாரிகை மாறி எதிர்ப்பர்.

		 பின்பறிதல் - பெயர்தல்; பின் வாங்குதல். வீரரின் தொழிலியற்

கையைக் கூறுதலால் இது தொழிற்றன்மையணி. (17)





	 	 	 வெந்நிடு வார்போற் போவர் வட்டித்து விளித்து மீள்வர்

		கொன்னிடு வாண்மார் பேற்பர் குறிவழி பிழைத்து நிற்பர்

		இந்நிலை நாலைங் கன்ன லெல்லைநின் றாடல் செய்தார்

		அந்நிலை யடுபோர் காண்பா ரனைவருங் கேட்க வையன்.



(இ - ள்.) வெந்நிடுவார் போல் போவர் - புறங்காட்டிச்

செல்வார் போலப் போவர்; வட்டித்து விளித்து மீள்வர் - சுழன்று

போருக்கழைத்துத் திரும்புவர், கொன் இடுவாள் மார்பு ஏற்பர் -

அச்சத்தைத் தருகின்ற வாள் வெட்டினைத் தமது மார்பின்கண்

ஏற்பர்; குறிவழி பிழைத்து நிற்பர் - தாம் கொண்ட இலக்கின் நெறி

தவற நிற்பர்; இந்நிலை நாலைங் கன்னல் எல்லை நின்று ஆடல்

செய்தார் - இங்ஙனம் இருபது நாழிகை வரையும் நின்று போர்

புரிந்தனர்; அந்நிலை - அப்பொழுது, அடுபோர் காண்பார்

அனைவரும் கேட்க - கொல்லுதலையுடைய போரினைக்

காண்போரனைவரும் கேட்குமாறு, ஐயன் - இறைவன்.

வட்டித்தல் - சுழலல். கொன் - அச்சம். பிழைத்து - தப்ப :

எச்சத்திரிபு; பகைவர் செய்யுங் குறி தப்பவென்க. கன்னல் -

நாழிகை. முதியோனாகி வந்ததற்கேற்ப இருபது நாழிகை வரை

போர் செய்வதாக நடித்தான் என்க. (18)





	 	 	 குரத்தியை நினைத்த நெஞ்சைக் குறித்துரை நாவைத்

தொட்ட

கரத்தினைப் பார்த்த கண்ணைக் காத்தனை கோடி

யென்றென்

றுரைத்துரைத் தவற்றுக் கெல்லா முறுமுறை தண்டஞ்செய்து

சிரத்தினைத் தடிந்து வீட்டித் திருவுரு மறைந்து நின்றான்.



(இ - ள்.) குரத்தியை நினைத்த நெஞ்சை - குருபத்தினியை

விரும்பிக் கருதிய உள்ளத்தையும், குறித்து உரை நாவை - அவளை

நோக்கித் தகாத மொழிகளைக் கூறிய நாவினையும்; தொட்ட

கரத்தினை - பிடித்த கையையும்; பார்த்த கண்ணை - விரும்பிப்

பார்த்த கண்களையும் காத்தனை கோடி என்று என்று உரைத்து

உரைத்து - காத்துக் கொள்வாய் காத்துக் கொள்வாய் என்று

சொல்லிச் சொல்லி, அவற்றுக்கு எல்லாம் உறுமுறை தண்டம் செய்து

- அவ்வுறுப்புக்களுக்கெல்லாம் பொருந்துமாற்றால் ஒறுத்தலைச்

செய்து, சிரத்தினைத் தடிந்து வீட்டி - பின்பு தலையையறுத்துக் கீழே

தள்ளி, திரு உரு மறைந்து நின்றான் - திருவுருவம் மறைந்தருளினான்.

குரத்தி - குரவனுக்குப் பெண்பால். காத்தனை : முற்றெச்சம்.

இப்பொழுது முறையே அவற்றைப் பிளத்தலும் அறுத்தலும் தடிதலும்

சூலுதலும் செய்ய நின்றேம் வல்லையேல் காத்துக் கொள்ளுதி

என்றவாறு. நெஞ்சு - உளத்திற்கு நிலைக்களமாகிய மார்பு.

ஒவ்வொன்றையும் ஒறுக்குங்கால் இங்ஙனம் சொல்லிச்

சொல்லியொறுத்தென்க. வீட்டி, வீழ்த்தி யென்பதன் மரூஉ. (19)





	 	 போர்கெழு களங்கண் டாருட் பொருபடைக் கேள்விச்

செல்வர்

வார்கெழு கழற்கா லானைக் கண்டிலர் மனையற் றேடி

ஏர்கெழு கற்பி னாளை யெங்குற்றான் குரவ னென்னக்

கூர்கெழு வடிவேற் கண்ணாள் போயினார் கோயிற்

கென்றாள்.



(இ - ள்.) போர் கெழு களம் கண்டாருள் - போர் புரிதலைப்

பொருந்திய களத்தின்கண் நின்று (அப் போரினைப்)

பார்த்தவர்களுள்ளே, பொருபடைக் கேள்விச் செல்வர் -

பொருதற்குரிய வாள் வித்தை பயிலும் மாணாக்கர்கள், வார் கெழு

கழல் காலானைக் கண்டிலர் - நெடிய வீரக்கழ லணிந்த காலை

யுடைய குரவனைக் காணாது, மனையில் தேடி - இலலின்கண்

தேடிச் சென்று, ஏர் கெழு கற்பினாளை குரவன் எங்குற்றான் என்ன

- அழகு பொருந்திய கற்பினையுடைய குரத்தியை நோக்கி ஆசிரியன்

எங்குச் சென்றான்என்று வினவ, கூர்கெழு வடிவேல் கண்ணாள் -

கூர்மை வாய்ந்த வடித்த வேல் போன்ற கண்களையுடைய அந்

நங்கை, கோயிற்குப் போயினார் என்றாள் - திருக்கோயிலுக்குச்

சென்றனர் என்று கூறினாள்.

களங்கண்டார் - களப்போரின் வினோதங்கண்டு நின்றவர்.

கேள்விச் செல்வர் - கேள்வியாகிய செல்வத்தையுடையவர்;

மாணாக்கர். வாரிற் கோத்த கழல் என்றுங் கூறுவர். கண்டிலர் :

முற்றெச்சம். தேடிச் சென்று, கற்பினாளை நோக்கி என ஏற்ற

சொற்கள் வருவித்துரைக்க. (20)





	 	 என்றவப் போதே கோயிற் கேகினான் மீண்டான் றேடிச்

சென்றவர் சித்தன் றன்னைச் செருக்களத் தடுபோர் செய்து

வென்றனை யேபின் னந்த வெங்களத் தெங்குந் தேடி

நின்றனைக் காணா திங்கு நேர்ந்தனம் யாங்க ளென்றார்.



(இ - ள்.) என்ற அப்போதே கோயிற்கு ஏகினான் மீண்டான்

- என்று கூறிய அப்பொழுதே கோயிலுக்குச் சென்ற குரவன் திரும்பி

வந்தனன்; தேடிச் சென்றவர் - அவனைத் தேடிச் சென்ற

மாணவர்கள், சித்தன் தன்னை செருக்களத்து அடுபோர் செய்து

வென்றனையே - (குரவனை நோக்கி) சித்தனைப் போர்க்களத்திலே

கொல்லும் போரினைப் புரிந்து வெற்றி பெற்றாயே, பின் யாங்கள்

நின்றனை அந்த வெங்களத்து எங்கும் தேடிக் காணாது இங்கு

நேர்ந்தனம் என்றார் - பின்பு யாங்கள் உன்னை அப் போர்க்கள

முழுதும் தேடிக் காணாமல் இங்கு வந்தோம் என்றார்கள்.

ஏகினான் : வினையாலணையும் பெயர். வென்றனையே பின்

எங்ஙன் போந்தாயோ என விரித்துரைத்துக் கொள்க. நின்றனை, தன்

சாரியை. (21)





	 	 	 விரைசெய்தா ரவன்யா னங்கம் வெட்டினே னல்லே னீங்கள்

உரைசெய்வ தெவன்யா ரென்போற் சித்தனை யுடன்று

மாய்த்து

வரைசெய்தோள் விந்தைக் கீந்தார் மற்றிது சுற்றும்

வையைத்

திரைசெய்நீர்க் கூட லெந்தை திருவுளச் செயல்கொ

லென்றான்.



(இ - ள்.) விரை செய் தாரவன் - (அதனைக் கேட்டு) மணம்

வீசும் மாலையையணிந்த குரவன், யான் அங்கம் வெட்டினேன்

அல்லேன் - யான் சித்தனுடைய உடலை வெட்டினேனல்லேன்;

நீங்கள் உரை செய்வது எவன் - நீங்கள் இங்ஙனம் கூறுவது

என்னை, என்போல் உடன்று சித்தனை மாய்த்து - என் போல் வந்து

போர் புரிந்து சித்தனைக் கொன்று, வரை செய்தோள் விந்தைக்கு

ஈந்தார் யார் - மலை போலும் தம் தோள்களைக் கொற்றவைக்கு

அளித்தார் யாவரோ, இது - இந்நிகழ்ச்சி, சுற்றும் திரை செய் நீர்

வையை கூடல் எந்தை திருவுளச் செயல் கொல் என்றான் -

சூழ்ந்திரா நின்ற அலைகளை வீசும் நீரினையுடைய வையை

யாற்றினையுடைய நான்மாடக் கூடலில் எழுந்தருளிய எம்

தந்தையாகிய சோமசுந்தரக் கடவுளின் திருவுளச் செயலோ என்று

கூறினான்.

வெட்டிலேன் என்பது வெட்டினேனல்லேன் என விரிந்து

நின்றது : வரை செய், செய் : உவமவுருபு. தோள்களை விந்தை

குடியிருக்க அளித்தவர். அவன் தோளைத் தறித்துத் துர்க்கைக்குக்

கொடுத்தவர் என்று பிறர் கூறுவர்; அது சிறவாமை காண்க. சுற்றும்

வையை - மதுரையைச் சூழ்ந்திருக்கும் வையை. கொல் : ஐயப்

பொருட்டு. (22)





	 	 	 மட்டித்த கலவைக் கொங்கை மனைவியுஞ் சித்தன்

றன்னைக்

கிட்டிப்பல் காலும் வந்து கேட்டது நெருநல் வாய்வந்

தொட்டித்தன் கையைப் பற்றி யீர்த்தது முள்ளம் வெந்து

தட்டிப்போய்க் கதவந் தாழிட் டிருந்ததுஞ் சாற்றி னாளே.



(இ - ள்.) கலவை மட்டித்த கொங்கை மனைவியும் - கலவை

பூசிய கொங்கையையுடைய குரவன் பன்னியும், சித்தன் தன்னைக்

கிட்டி பல்காலும் வந்து கேட்டதும் - சித்தனானவன் தன்னை

நெருங்கி வந்து பல முறையும் (இடனுண்டா என்று) கேட்டதும்,

நெருநல் வாய் ஒட்டி வந்து தன் கையைப் பற்றி ஈர்த்ததும் -

நேற்றைப் பொழுது நெருங்கி வந்து தனது கையைப் பிடித்து

இழுத்ததும், உள்ளம் வெந்து தட்டிப் போய்க் கதவம் தாழிட்டு

இருந்ததும் - மனம் நொந்து அவனை விலக்கிப் போய்க் கதவைத்

தாழிட்டுக் கொண்டு இருந்ததும், சாற்றினாள் - கூறினாள்.

தட்டி - அகப்படாது தள்ளி. கதவம், அம் : பகுதிப் பொருள்

விகுதி. (23)





	 	 	 அம்மனை யருளிச் சொன்ன படியெலா மருளிச் செய்து

தெம்முனை யடுவாள் வீரர் சித்தனை மாய்த்தா ரீது

மெய்ம்மையா மென்று கண்ட மைந்தரும் விளம்பக்

கேட்டான்

எம்மையா ளுடைய கூட லிறைவிளை யாட்டே யென்றான்.

	 		 	 (இ - ள்.) அம்மனை அருளிச் சொன்னபடி எலாம் - எம்

அன்னையாகிய இவர் கூறியருளினபடியெல்லாம், தெவ் முனை

அடுவாள் வீரர் அருளிச் செய்து சித்தனை மாய்த்தார் - பகைவர்

முனையை மாய்க்கும் வாள் வீரர் கூறியருளிச் சித்தனை வதைத்தனர்;

ஈது மெய்மை ஆம் என்று கண்ட மைந்தரும் விளம்பக் கேட்டான்

- இஃது உண்மையாம் என்று பார்த்த மாணவர்களுஞ் சொல்லக்

கேட்டான் (ஆசிரியன்); எம்மை ஆள் உடைய கூடல் இறை

விளையாட்டே என்றான் - (இஃது) எம்மை ஆளுதலையுடைய

கூடல் நாயகனாகிய சோமசுந்தரக் கடவுளின் திருவிளையாடலே

என்றான்.

குரவனாவான் தந்தையாகலின் குரவன் பன்னியைத் தாய்

என்றும், மாணாக்கரை மைந்தர் என்றும் கூறினார். அருளிச்

சொன்ன என்பதைச் சொல்லியருளின என்று விகுதி பிரித்துக்

கூட்டுக. தெம் முனை - போர் முனையில் என்றுமாம். முன் எந்தை

திருவுளச் செயல் கொல் என்று ஐயுற்றவன் இப்பொழுது துணிந்தான்

என்பார் விளையாட்டே எனத் தேற்றேகாரங் கொடுத்தார். (24)





	 	 	 	 கொடியைநே ரிடையா ளோடுங் கொற்றவா ளிளைஞ

ரோடுங்

கடியநான் மாடக் கூடற் கண்ணுத லாடிக்கீழ்த் தாழ்ந்து

நெடியனான் முகனுந் தேறா நெறியது சிறிய வேழை

அடியனே னளவிற் றேநின் னருள்விளை யாட லென்றான்.



(இ - ள்.) கொடியை நேர் இடையாளோடும் - கொடியை

ஒத்த இடையினையுடைய தன் மனைவியோடும், கொற்றவாள்

இளைஞரோடும் - வெற்றி பொருந்திய வாள் விஞ்சை பயிலும்

மாணவர்களோடும் (சென்று), கடிய நான்மாடக் கூடல் கண்ணுதல்

அடிக்கீழ்த் தாழ்ந்து - காவலையுடைய நான்மாடக் கூடலில்

எழுந்தருளியுள்ள நெற்றிக் கண்ணையுடைய இறைவனது திருவடியின்

கீழ் வணங்கி, நெடியன் நான்முகனும் தேறா நெறியது நின் அருள்

விளையாடல் - திருமாலும் பிரமனும் தெளியாத நெறியதாகிய உனது

அருள் விளையாட்டு, சிறிய ஏழை அடியனேன் அளவிற்றே என்றான்

- ஒன்றுக்கும் பற்றாத அறிவிலியாகிய அடியேன் அளவினதோ

என்று துதித்தான்.

சென்று என ஒரு சொல் வருவிக்க. கடிய - காவலையுடைய :

குறிப்புப் பெயரெச்சம். நெடியனும் என உம்மை விரிக்க. யாவர்க்கு

மேலாம் இறைவன் எத்துணையும் சிறிய தமக்கு எளிவந்த பேரருளை

நினைந்து 'அடியனே னளவிற்றே' என ஆராமை மேலிட்டுக்

கூறியவாறு; 'ஏழையேங்களுக் காவதோ எந்தை நின் கருணை' என

முன் கூறினமையுங் காண்க. (25)





	 	 	 தண்மதி வழிவந் தோனு நகருளார் தாமும் பாதி

		விண்மதி மிலைந்த வேணி விடையவ னாட னோக்கிக்

		கண்மலர் வெள்ளத் தாழ்ந்து கனைகழ லடியிற் றாழ்ந்து

		பண்மலர் கீதம் பாடி யாடினார் பழிச்சி நின்றார்.

	 		 	 (இ - ள்.) தண்மதி வழிவந்தோனும் - குளிர்ந்த திங்களினது

மரபில் வந்தவனாகிய பாண்டியனும், நகர் உளார் தாமும் - நகரில்

உள்ளோரும், பாதி விண்மதி மிலைந்த வேணி விடையவன் -

வானிலுள்ள பாதி மதியினை யணிந்த சடையையுடைய

இடபவூர்தியையுடைய சோமசுந்தரக் கடவுளின், ஆடல் நோக்கி -

திருவிளையாடலை நோக்கி, கண்மலர் வெள்ளத்து ஆழ்ந்து -

கண்களாகிய மலரினின்று ஒழுகும் ஆனந்தவருவியாகிய

வெள்ளத்தில் முழுகி, கனைகழல் அடியில் தாழ்ந்து - ஒலிக்கின்ற

வீரக்கழலணிந்த திருவடியில் வணங்கி, பண்மலர் கீதம் பாடி

ஆடினார் பழிச்சி நின்றார் - பண் நிறைந்த இசைப்பாட்டுக்களைப்

பாடி ஆடித் துதித்து நின்றார்கள்.

ஆடல் அடியார்க்கு எளிவரும் திருவிளையாடல். கீதம்

இசைப்பாட்டு. உவகையால் ஆடினாரென்க. (26)





	 	 [- வேறு]



அடியவருக் கெளியுரிவர் பரதேசி காவலரென் றடிவீழ்ந்

தேத்தி

வடியயில்வேற் குலோத்துங்கன் மாணிக்க மாலையெனு

மளையா ளோடுந்

தொடியணிதோண் முதுமகனை களிறேற்றி நகரைவலஞ்

சூழ்வித் திப்பால்

முடியணிவித் தனந்தகுண பாண்டியற்குத் தன்னிறைமை முழுதுமீந்தான்.



(இ - ள்.) அடியவருக்கு எளியர் இவர் - அடியார்க்

கெளியராகிய இச் சோமசுந்தரக் கடவுள், பரதேசி காவலர் என்று

அடி வீழ்ந்து ஏத்தி - தமக்கு ஓர் களைகண் இல்லாதவரைக்

காத்தலில் வல்லவர் என்று அவர் அடியில் வீழ்ந்து வணங்கித்

துதித்து, வடி அயில் வேல் குலோத்துங்கன் - வடித்த கூரிய

வேற்படையேந்திய குலோத்துங்க பாண்டியன், தொடி அணிதோள்

முதுமகனை - வீரவளை அணிந்த தோளையுடைய முதியோனை,

மாணிக்க மாலையெனும் மனையாளோடும் - மாணிக்க மாலையென்று

கூறப்படும் அவன் மனைவியோடும், களிறு ஏற்றி நகரை வலம்

சூழ்வித்து - யானையின் மேல் ஏற்றி நகர் வலஞ் செய்வித்து,

இப்பால் - பின், அனந்தகுணபாண்டியற்கு முடி அணிவித்து - தன்

புதல்வனாகிய அனந்தகுண பாண்டியனுக்கு முடிசூட்டி, தன் இறைமை

முழுதும் ஈந்தான் - தனது அரசுரிமை முழுதுங் கொடுத்தனன்.

பரதேசி - வேற்று நாட்டவன். வேற்று நாட்டினின்றும் போந்து

வேறு களைகண் இலனாயிருந்த வாளாசிரியனைக் காத்தமையின்

'பரதேசி காவலர்' என்றானென்க. முதுமகன் - முதியோனாகிய

வாளாசிரியன். அவர்கள் தம் பொருட்டு இறைவன் எளிவந்து

அருள்புரியும் பேரன்புடையராயினமையின் அவர்களைக் களிறேற்றி

நகர் வலஞ் செய்வித்தானென்க. (27)





	 	 நிலைநிலையாப் பொருளுணர்ந்து பற்றிகந்து கரணமொரு நெறியே செல்லப்

புலனெறிநீத் தருள்வழிபோய்ப் போதமாந் தன்வலியைப் பொத்தி நின்ற

மலவலிவிட் டகலவரா வுமிழ்ந்தமதி போல்விளங்கி

மாறி யாடுந்

தலைவனடி நிழல்பிரியாப் பேரின்பக் கதியடைந்தான்

றமிழர் கோமான்.

(இ - ள்.) நிலைநிலையாப் பொருள் உணர்ந்து - நிலையுள்ள

பொருளையும் நிலையில்லாத பொருளையும் உணர்ந்து, பற்று இகந்து

கரணம் ஒரு நெறியே செல்ல - இருவகைப் பற்றினின்றும் நீங்கி

அந்தக்கரணம் ஒரு வழிச் செல்ல, புலன் நெறி நீத்து அருள் வழி

போய் - ஐம்புலன்களின் நெறியினின்றும் நீங்கித் திருவருள் நெறிச்

சென்று, போதம் ஆம் தன் வலியைப் பொத்தி நின்ற மலவலி விட்டு

அகல - போதமாகிய தனது வலியினை மறைத்து நின்ற ஆணவ

மலவலி கழன்றொழிய, அரா உமிழ்ந்த மதி போல் விளங்கி -

இராகுவென்னும் பாம்பால் உமிழப்பட்ட சந்திரனைப் போல விளங்கி,

மாறி ஆடும் தலைவன் அடிநிழல் பிரியாப் பேர் இன்பக் கதி - கால்

மாறி ஆடிய சோமசுந்தரக் கடவுளின் திருவடி நிழலைப் பிரியாத

பேரின்ப வீட்டினை, தமிழர் கோமான் அடைந்தான் - தமிழர்

பெருமானாகிய குலோத்துங்க பாண்டியன் அடைந்தான்.

நிலைநிலையாப் பொருளுணர்ச்சி - நித்தியாநித்திய வத்து

விவேகம் என்று கூறப்படும் நிலைப் பொருள் - என்றும் ஒரு

பெற்றியே நிற்கும் மெய்ப்பொருள். நிலையாப் பொருள் -

மாறியொழியும் பொய்ப் பொருள். இவற்றையுணர்ந்த வழி நிலையாப்

பொருளின் மேலுள்ள பற்று ஒழியும்; பின்பு மனம் ஒருவழிப்படும்;

அதன் பின் உயிர் அருள் வழிச் செல்லும்; அதனால் மலவலி

கெடும்; ஆகலின் அம்முறையே கூறினார். ஆன்மாவின் அறிவு

வலியையென்க. ஆணவ மலத்தாற் கட்டுண்டு நீங்கிய

ஆன்மாவிற்குப் பாம்பால் விழுங்கப்பட்டு அதினின்றும் நீங்கிய

மதியை உவமை கூறியது மிகவும் பொருத்தமுடைத்து.

பிரியாமையாகிய கதியென்க. (28)



	 	 ஆகச் செய்யுள் 1602.





* * *





	 	 	 	 இருபத்தெட்டாவது நாகமெய்த படலம்



	 	 [எழுசீரடியாசிரிய விருத்தம்]



செங்கண் மால்விடை மேல்வி டங்கர் செருக்க ளத்திடை வாளெடுத்

தங்கம் வெட்டிய சேவ கத்தை யறைந்த னந்தமிழ்

மாறன்மேற்

சங்கை யிட்டம ணீச ராற்றிய தறுகண் வேள்வி

முளைத்ததோர்

வெங்கண் வாளர வைத்து ணித்து விளித்த வாறு

விளம்புவாம்.





(இ - ள்.) செங்கண் மால் விடைமேல் விடங்கர் - சிவந்த

கண்களையுடைய திருமாலாகிய இடபவூர்தியின்மேல் இவர்ந்தருளும்

பேரழகராகிய சோமசுந்தரக் கடவுள், செருக்களத்து இடைவாள்

எடுத்து - போர்க் களத்தின்கண் வாட்படையைத் தாங்கி, அங்கம்

வெட்டிய சேவகத்தை அறைந்தனம் - அங்கம் வெட்டிய

திருவிளையாடலைக் கூறினோம்; தமிழ் மாறன்மேல் சங்கை இட்டு

- (இனி) தமிழ் வேந்தனாகிய பாண்டியன் மேல் பகை கொண்டு,

அமண் நீசர் ஆற்றிய - சமணராகிய கீழோர் செய்த, தறுகண்

வேள்வி முளைத்தது ஓர் வெங்கண் வாள் அரவை - கொடிய

வேள்வியின்கண் தோன்றியதாகிய ஒரு வெவ்விய கண்களையுடைய

கொடிய பாம்பினை, துணித்து விளித்தவாறு விளம்புவாம் - துண்டு

செய்து கொன்றருளிய திருவிளையாடலைக் கூறுவோம்.

சேவகம் - வீரம்; திருவிளையாடலை யுணர்த்திற்கு. சங்கை

- பகையென்னும் பொருட்டு. வாளரவு - கொடிய பாம்பு. விளித்த,

விளிந்த வென்பதன் பிறவினை. விளித்தவாறும் என உம்மை

விரித்துரைத்தலுமாம். (1)





	 	 	 கோதி லாத குணத்த னந்த குணப்பெ ருந்தகை மீனவன்

		ஆதி நாயக னுருவ மாகிய வைந்தெ ழுத்தொடு கண்டிவெண்

		பூதி சாதன மாவ தேபொரு ளென்று பத்திமை பூண்டுதன்

		தாதை யேமுத லாய மன்னவர் தம்மி னுந்தலை யாயினான்.



(இ - ள்.) கோது இலாத குணத்து - குற்றமில்லாத

குணத்தினையுடைய, அனந்தகுணப் பெருந்தகை மீனவன் -

அனந்தகுணன் என்னும் பெயரினையுடைய பெருந்தகுதியையுடைய

பாண்டியன், ஆதிநாயகன் உருவம் ஆகிய ஐந்து எழுத்தொடு -

முழுமுதற்றலைவனாகிய சோம சுந்தரக் கடவுளின் திருவுருவாகிய

திருவைந்தெழுத்துடன், கண்டி வெண்பூதி சாதனமே -

உருத்திராக்கமும் வெள்ளிய திருநீறுமாகிய சாதனமே, பொருள்

ஆவது என்று பத்திமை பூண்டு - மெய்ப்பொருளாவது என்று அன்பு

கொண்டதால், தன் தாதையே முதல் ஆய மன்னவர் தம்மினும் -

தன் தந்தை முதலாகிய அரசர்களினும், தலை ஆயினான் -

சிறந்தவனானான்.

		 திருவைந்தெழுத்துச் சிவபெருமானுக்கு உருவமாதலைச

சிவஞான சித்தியார் முதற்சூத்திரத்தா லறிக; இது முன்னுங் காட்டப்

பெற்றது. சாதனமே பொருளாவது எனப் பிரித்துக் கூட்டுக. தலை -

முதல் : முதல்வன். (2)





	 	 அத்த கைச்*சிவ சாத னந்தனி லன்பு மிக்கவ னொழுகலால்

அத்தன் மெய்த்திரு வைந்தெ ழுத்தொலி யாலு நீற்றொளி

யாலுமுட்

பைத்த வல்லிரு ளும்பு றத்திரு ளுஞ்சி தைந்து பராபரன்

வித்த கத்திரு வேட மானது+மீன வன்றிரு நாடெலாம்.



(இ - ள்.) அத்தகைச் சிவசாதனம்தனில் - அத்தன்மையுடைய

சிவசாதனத்தின்கண், அன்பு மிக்கு அவன் ஒழுகலால் - அன்பு

மிகுந்து அப் பாண்டியன் ஒழுகி வருதலால், மீனவன் திருநாடு

எலாம் - அவன் திருநாடு முழுதும், அத்தன் மெய்த் திரு ஐந்து

எழுத்து ஒலியாலும் - இறைவன் திருவுருவமாகிய திருவைந்

தெழுத்தின் ஒலியாலும், நீற்று ஒளியாலும் - திருநீற்றினது ஒளியாலும்

(முறையே), உள் வைத்த வல் இருளும் - உள்ளே பரந்த வலிய

மலவிருளும், புறத்து இருளும் சிதைந்து - புறவிருளும் கெட்டு,

பராபரன் வித்தகத் திருவேடம் ஆனது - சிவபெருமானது

மேன்மையுடைய திருவேடமாகப் பொலிந்தது.

'மன்ன னெவ்வழி மன்னுயி ரவ்வழி' என்பவாகலின் அரசன்

சிவ சாதனத்தால் அன்பு மிக்கானாகவே நாட்டிலுள்ளாரும்

அங்ஙனமாயினரென்க. திருவைந்தெழுத்தொலியால் அகவிருளும்

திருநீற்றொளியால் அகவிருளுடன் புறவிருளும் சிதைந்து என்றுமாம்.

புறத்திருள் - பூதவிருள். பைத்த - பரந்த. பராபரன் - பரமும்

அபரமும் ஆனவன். (3)



* * *



(பா - ம்.) *இத்தகை. +வேடமாயின.





	 	 	 	 நாயி னுங்கடை யான மாசுட னள்ளி ருட்புரை நெஞ்சரெண்

		ணாயி ரஞ்சமண் வேட ரன்ன தறிந்து கொண்டு வெகுண்டழ

		றோயி ரும்பென மான வெங்கனல் சுட்டி டத்தரி யார்களாய்

		மாயி ருந்தமிழ் மாற னைத்தெற வஞ்ச வேள்வி யியற்றுவார்.



(இ - ள்.) நாயினும் கடை ஆன மாசு உடல் - நாயினுங்

கடைப்பட்ட அழுக்குடம்பினையுடைய, நள் இருள் புரை நெஞ்சர்

எண்ணாயிரம் சமண் வேடர் - நடு இரவின் இருளையொத்த

நெஞ்சினை யுடை யுடையவராகிய சமணகுரவர் எண்ணாயிரவரும்,

அன்னது அறிந்து கொண்டு வெகுண்டு - அதனை அறிந்து சினந்து,

அழல் தோய் இரும்பு என - நெருப்பிற் காய்ச்சிய இரும்பு போல,

மான வெங்கனல் சுட்டிட - மானமாகிய கொடிய நெருப்புச்

சுடாநிற்க, தரியார்களாய் - பொறார்களாகி, மா இருந்தமிழ்

மாறனைத் தெற - பெரிய தமிழை வளர்க்கும் பாண்டியனைக்

கொல்லுதற்கு, வஞ்ச வேள்வி இயற்றுவார் - வஞ்ச வேள்வி

ஒன்றினைச் செய்வாராயினர்.

உடலையுடைய நெஞ்சராகிய என விரித்து வேடரென்பதுடன் தனித்தனி கூட்டுக. தங்கள் சமயத்திற்குரிய

ஒழுக்கமுடையரல்லரென்பார் 'சமண் வேடர்' என்றார். கொண்டு -

உளங்கொண்டு என்றுமாம். மா இரு. ஒரு பொருளிரு சொல். வஞ்ச

வேள்வி - அபிசார யாகம். (4)





	 எல்லை காத மளந்து சாலை யெடுத்த ழற்படு குண்டமுங்

கல்லி யாரழ லிட்டெ ழும்புகை கௌவி யெண்டிசை

களுமுறச்

செல்ல வான வுடுக்க ளும்பொரி யிற்பொ ரிந்தன சிதறநீண்

டொல்லை தாவி விசும்பு தைவர வோட்டி* வெங்கனன் மூட்டினார்.



(இ - ள்.) காத எல்லை அளந்து சாலை எடுத்து - ஒரு காத

அளவு அளந்து வேள்விச் சாலை கோலி, அழல்படு குண்டமும்

கல்வி - தீவளர்க்கும் வேள்விக் கிண்டழும் தோண்டி, ஆர் அழல்

இட்டு - நிறைந்த தீயினை அதிலிட்டு, எழும் புகை எண் திசைகளும்

கௌவி உறச் செல்ல - எழுகின்ற புகையானது எட்டுத்

திசைகளையும் தன்னுட்படுத்தி மிகச் செல்லவும், வான உடுக்களும்

பொரிந்தன பொரியில் சிதற - வானின்கண் உள்ள உடுக்

கூட்டங்களும் பொரிந்து பொரி போற் சிந்தவும், நீண்டு ஒல்லை

தாவி விசும்பு தைவர - ஓங்கி விரைந்து தாவி வானுலகத்தைத்

தடவவும், வெங்கனல் ஓட்டி மூட்டினார் - கொடிய நெருப்பினை

எழுப்பி மூட்டினார்கள்.

பொரிந்தன : முற்றெச்சம். அழலிட்டு மூட்டினாரென்க. (5)



* * *



(பா - ம்.) * ஒட்டி.





	 	 அத்த ழன்றெரி குண்ட நின்று மகன்பி லத்தெழு வானெனப்

பைத்த துஞ்சிருள் வாயும் வாயிரு பாலும் வாலிய பகிர்மதிக்

கொத்து நஞ்சின+மொழுகு பற்களு மூழி யாரழல் விழிகளும்

வைத்த சைந்தொரு வெற்பு வந்தென வந்து ளானொரு

தானவன்.



(இ - ள்.) அத்தழன்று எரிகுண்டம் நின்றும் - அந்தக்

கொதித்து எரிகின்ற வேள்விக் குண்டத்தினின்றும், அகன்பிலத்து

எழுவான் என அகன்ற பிலத்தினின்றும் எழுகின்றவனைப் போல

(எழுந்து), பைத்த இருள் துஞ்சு வாயும் - பரந்த இருள் தங்கிய

வாயினையும், வாய் இருபாலும் - வாயின் இரண்டு பக்கங்களிலும்,

வாலிய பகிர்மதிக்கு ஒத்து - வெள்ளிய அரைச்சந்திரனைப்

போன்று, நஞ்சு இனம் ஒழுகு பற்களும் - நஞ்சின் பெருக்கு

ஒழுகுகின்ற பற்களையும், ஊழி ஆர் அழல் விழிகளும் வைத்து

- ஊழிக் காலத்தின் நிறைந்த தீயை உமிழும் கண்களையுங்

கொண்டு, ஒரு வெற்பு அசைந்து வந்தென - ஒரு மலை அசைந்து

வந்தாற்போல, ஒரு தானவன் வந்துளான் - ஓர் அவுணன் வந்தான்.

அக் குண்டத்தினின்றும் வாயும் பற்களும் விழிகளும்

கொண்டு ஒரு தானவன் வந்தான் என்க. துஞ்சுதல் - தங்குதல்,

மதிக்கு ஒத்து - மதியையொத்து : வேற்றுமை மயக்கம். வைத்து -

கொண்டு என்னும் பொருட்டு. இஃது இல் பொருளுவமையணி. (6)



* * *



(பா - ம்.) +கொத்த டுஞ்சினம்.





	 	 	 உதித்த செங்க ணரக்க வஞ்ச னுருத்தெ ழுந்தெரி

வடவையிற்

கொதித்த டும்பசி தாக முங்கொடி தாலெ னக்கொடி

யோரைநீர்

விதித்தி டும்பணி யாதெ னக்கென மீன வன்றனை

மதுரையோ

டெதிர்த்தெ டுத்துவி ழுங்கி வாவென வேவி னாருட

னேகினான்.



(இ - ள்.) உதித்த செங்கண் அரக்க வஞ்சன் (அங்ஙனம்)

தோன்றிய சிவந்த கண்களையுடைய அவுணனாகிய கொடியோன்,

உருத்து எழுந்து - வெகுண்டெழுந்து, எரி வடவையில் - எரிகின்ற

வடவைத் தீயைப் போல, கொதித்து அடும்பசி தாகமும் கொடிது என

- பொங்கி வருத்துகின்ற பசியும் நீர் வேட்கையும் கொடியவென்று,

கொடியோரை நீர் விதித்திடும் பணி எனக்கு யாது என - அக்

கொடிய சமணர்களை (நோக்கி) நீவிர் எனக்கு விதிக்கும் ஏவல் யாது

என்று வினவ, மீனவன் தனை மதுரையோடு எதிர்த்து விழுங்கிவா

என ஏவினார் - பாண்டியனை மதுரையோடு எதிர்த்து எடுத்து

விழுங்கி வருவாயாக என்று விடுத்தனர், உடன் ஏகினான் - அவனும்

விரைந்து சென்றான்.

பசியும் என உம்மை விரிக்க. கொடிது : பன்மையிலொருமை. ஆல் : அசை. (7)





	 	 [அறுசீரடியாசிரிய விருத்தம்]



பாயுடை யவர்விட விடநாகப் படிவுகொ ணிசிசர

னிலனண்டந்

தோயுட லினனுடல் விடமூறிச் சொரிதுளை யெயிறினன்

வடவைச்செந்

தீயுடை யனவென வெரிகண்ணன் றிணியிருள் வரைமுழை

யெனவிண்ட

வாயுடை யவனெடு நெறிமுன்னி மழைநுழை வரையென

வருகின்றான்.



(இ - ள்.) பாய் உடையவர் விட - பாயினை

உடையானவுடைய சமணர்கள் ஏவ, விடநாகப் படிவுகொள் நிசிசரன்

- நஞ்சினையுடைய பாம்பின் வடிவினைக் கொண்ட அவுணன்,

நிலன் அண்டம் தோய் உயலினன் - நிலவுலகினின்றும் அண்டத்தை

அளாவும் உடலையுடையவனாய், உடல்விடம் ஊறிச் சொரிதுளை

எயிறினன் - வருத்துகின்ற நஞ்சு சுரந்து பொழியுந் துளையினை

யுடைய பற்களையுடையவனாய், வடவைச் செந்தீ உடையன என எரி

கண்ணன் - வடவைச் செந்தீயை உடையன என்று சொல்ல எரிகின்ற

கண்களையுடையவனாய், திணி இருள் வரை முழை என விண்ட

வாய் உடையவன் - இருள் செறிந்த மலையின் குகை போலத்

திறந்த வாயினையுடையவனாய், நெடுநெறி முன்னி - நீண்ட வழியில்

முற்பட்டு, மழை நுழை வரை என வருகின்றான் - முகில் தவழும்

மலை போல வாரா நின்றான்.

நிசிசரன் - இரவிற் சரிப்போன்; அரக்கன். எயிற்றினன்

எனற்பாலது விகாரமாயிற்று. உடலினன், எயிறினன், கண்ணன்,

வாயுடையவன் என்னும் குறிப்பு முற்றுக்கள் எச்சமாயின. (8)





	 	 	 	 அரவிறை யுறைபிலம் வெளிகாண வரையுடல் புதைபட

நிலம்விள்ள*

வருவிழி+யழலெழ வுயிர்கான்முன் வளியுளர் கிளர்வலி

விளிவெய்தப்

பொருசின விழியெதிர் படுபைங்கூழ் புகையெழ வனமரை

பொரிபொங்கர்

கருகிட முதுசினை யிறைகொள்ளுங் ககநிரை சிறைசுருள்

படவீழ.

	 	 (இ - ள்.) அரை உடல் புதைபட - பாதி உடல்

புதைபடுதலாலே அரவு இறை உறை பிலம் வெளி காண -

பாம்புகளின் தலைவனாகிய அனந்தன் உறையும் பாதலம்

வெளியாகத் தெரியும்படி, நிலம் விள்ள - நிலம் பிளக்கவும், விழி

வரு அழல் எழ உயிர் கால் முன் - கண்களினின்று வரும் நெருப்பு

எழ உயிர்க்கின்ற பெருமூச்சின் முன், உளர்வளி கிளர்வலி விளிவு

எய்த - சலிக்கின்ற காற்றினது மிக்க வலியானது இறத்தலைப்

பொருந்தவும், பொரு சின விழி எதிர்படு பைங்கூழ் புகையெழ -

மாறுபடும் சினத்தினையுடைய விழிகளுக்கு எதிர்ப்பட்ட பயிர்கள்

புகைந்து வாடவும், வனம் பொரி அரை பொங்கர் கருகிட -

காடுகளும் பொருக்கினையுடைய அடியினையுடைய மரச்

செறிவுகளும் கருகவும், முதுசினை இறை கொள்ளும் ககநிரை

சிறை சுருள்பட வீழ - பெரிய மரக்கிளைகளில் வசிக்கும் பறவைக்

கூட்டங்கள் சிறைகள் கருகிச் சுருண்டு கீழே விழவும்.

காற்றினால் நெருப்பு மூளுமாகலின் 'விழியழலெழ உயிர்கால்'

என்றார். உளர் வலி என்றும், பொரி அரை என்றும் மாறுக. இறை

கொள்ளும் - தங்கும். ககம் - பறவை. (9)



* * *



(பா - ம்.) * விள்ளா. +வருவழி.





	 	 	 	 அகனிலம் வெருவுற நிலனேந்து மரவிறை வெருவுற

வெயில் காலும்

பகன்மதி வெருவுற விவைகௌவும் பணிகளும் வெருவுற

வகறிக்கின்

புகர்மலை வெருவுற வடுதண்டப் புரவலன் வெருவுற

வருசெங்கண்

நகைமதி புரையெயிறவன்மாட நகரெதிர் குடவயின்

வருமெல்லை.



(இ - ள்.) அகல் நிலம் வெருவுற - அகன்ற நிலவுலகம்

அஞ்சவும், நிலன் ஏந்தும் அரவு இறை வெருவுற - அந்நிலத்தைத்

தாங்கும் அரவரசன் அசச்மெய்தவும், வெயில் காலும் பகல்மதி

வெருவுற - கிரணத்தை வீசும் சூரியனும் சந்திரனும் துணுக்குறவும்,

இவை கௌவும் பணிகளும் வெருவுற - இவற்றை விழுங்கும் இராகு

கேதுக்களாகிய பாம்புகளும் வெருவுற - இவற்றை விழுங்கும் இராகு

கேதுக்களாகிய பாம்புகளும் உட்கவும், அகல் திக்கின் புகர்மலை

வெருவுற - அகன்ற திசைகளிலுள்ள (முகத்திற்) புள்ளிகளையுடைய

மலை போன்ற யானைகள் அஞ்சவும், அடுதண்டப் புரவலன்

வெருவுற - கொல்லுகின்ற தண்டினை ஏந்திய கூற்றுவன் அஞ்சவும்,

வருசெங்கண் நகைமதி புரை எயிறவன் - வருகின்ற சிவந்த

கண்களையும் ஒள்ளிய (அரை) மதியினை ஒத்த வளைந்த

பற்களையுமுடைய அவுணன், மாடம் நகர் எதிர் குட வயின் வரும்

எல்லை - மாடங்கள் நிறைந்த மதுரைப் பதியின் நேரே

மேற்றிசைக்கண் வரும் பொழுதில்.

		 பகல் - ஞாயிறு. வெயில்காலும் என்பது பகலுக்கு அடை;

ஒளிப் பொதுவாக்கி, மதிக்கும் ஏற்றலுமாம். புகர்மலை, யானைக்கு

வெளிப்படை. எயிறவன் : ஒற்றிரட்டாது நின்றது. (10)



* * *



(பா - ம்.) * விள்ளா. +வருவழி.





	 	 கண்டவர் கடிநகர் கடிதோடிக் கௌரிய னடிதொழு

தடிகேணங்

கொண்டல்கண் வளர்மதில் வளைகூடற் குடவயி

னொருபெரு விடநாகம்

அண்டமு மகிலமு மொருவாயிட் டயிறர வருவதை

யெனநீள்வாய்

விண்டுகொண் டணைவதை யெனலோடும் வெருவலன்

மதிகுல மறவீரன்.



(இ - ள்.) கண்டவர் கடிநகர் கடிது ஓடி - (அதனைப்)

பார்த்தவர்கள் காவலையுடைய நகர்க்கண் விரைந்து ஓடி, கௌரியன்

அடி தொழுது - பாண்டியன் அடிகளை வணங்கி, அடி கேள் -

அடிகளே, நம் கொண்டல் கண்வளர் மதில்வளை - நமது முகில்

உறங்கும் மதில் சூழ்ந்த, கூடல் குடவயின் - மதுரைப்பதியின்

மேற்றிசையில், ஒரு பெருவிடநாகம் - ஒரு பெரிய நஞ்சினையுடைய

பாம்பானது, அண்டமும் அகிலமும் ஒரு வாய் இட்டு அயில்தர

வருவது என - அண்டங்களையும் மற்றெல்லாவற்றையும் ஒரு

வாயிற்போட்டு உண்ணுதற்கு வருவது போல, நீள் வாய் விண்டு

கொண்டு அணைவது எனலோடும் - பெரிய வாயைத் திறந்து

கொண்டு வருகின்றது என்று கூறவும், மதிகுல மறவீரன் வெருவலன்

- திங்கள் மரபில் வந்த வெற்றியையுடைய வீரனாகிய

அனந்தகுணபாண்டியன் அது கேட்டு அஞ்சானாயினன்.

அடிகேள் - பெருமானீர். நம் கூடற்குடவயின் என்க. அயில

வருவது போல அணைவது என்றனர் என்னவும் என விரிக்க.

வருவதை, அணைவதை என்பவற்றில் ஐ : சாரியை. (11)





	 	 மற்றிது முனமத கரிவிட்டோர் வரவிட வருவதை

யெனவெண்ணம்

உற்றிது தனையும் விளித்தற்கெம் முடையவர் விடையவர்

விட நாகஞ்

சுற்றிய சடையின ருளரென்னாச் சுரருல கிழிசுட

ரெனநிற்குங்

கற்றளி யுடையுறை யிறைமுன்போய்க் கணைகழ லடிதொமு

தறைகிற்பான்.



(இ - ள்.) இது முனம் மதகரி விட்டோர் வரவிடவருவது

என - இப்பாம்பானது முன்னர் மதயானையை விடுத்த சமணர்கள்

ஏவுதலால் வருவதாகும் என்று, எண்ணம் உற்று - கருதி, இது

தனையும் விளித்தற்கு - இதனையும் கொல்லுதற்கு, எம் உடையவர்

விடையவர் - எம்மை ஆளாக உயைவரும் இடபவூர்தியினை

உடையவரும், விடநாகம் சுற்றிய சடையினர் உளர் என்னா -

நஞ்சினையுடைய பாம்பினை அணிந்த சடையினை யுடையவருமாகிய

சோமசுந்தரக் கடவுள் இருக்கின்றாரென்று, சுரர் உலகு இழிசுடர்

என நிற்கும் கல்தளி இடை உறை இறை முன் போய் -

தேவருலகினின்றும் இறங்கிய சூரியனைப் போல நிற்கும் மாணிக்க

விமானத்தில் எழுந்தருளிய இறைவன் திருமுன் சென்று, கனைகழல்

அடிதொழுது அறைகிற்பான் - ஒலிக்கின்ற வீரக்கழலணிந்த

திருவடியை வணங்கிக் கூறுகின்றான்.

		 மற்று : அசை நிலை. வருவதை. ஐ : சாரியை. விளித்தல் -

இறப்பித்தல்; விளிதல் என்பதன் பிறவினை. உடையவர் விடையவர்

சடையினர் என ஒரு பொருள் மேற் பல பெயர் வந்தன. சுடரென

நிற்கும் என்றமையால் கல் என்பது மாணிக்கத்தை

உணர்த்துவதாயிற்று. தளி - கோயில்; விமானம். (12)





	 	 வழிவழி யடிமைசெய் தொருபோது மறவலன் வழிபடு

மடியேனின்

மொழிவழி முறைசெய்து வருவேனிம் முதுநக ரடையவு

மமணீசர்

அழிவது கருதினர் விடுநாக மடைவது னருள்வழி யதனாவி

கழிவது கருதிய வடியேனைக் கருணைசெய் தருளிது

கடனென்றான்.

(இ - ள்.) வழி வழி அடிமை செய்து - வழி வழியாகத்

தொண்டு பூண்டு, ஒரு போதும் மறவலன் வழிபடும் அடியேன் -

ஒரு பொழுதும் மறவாது வழிபடுகின்ற அடியேன், நின் மொழி வழி

முறை செய்து வருவேன் - நின் ஆணை வழியே ஆட்சி

புரிந்துவாரா நின்றேன், அமண் நீசர் - சமணராகிய கீழோர். இம்முது

நகர் அடையவும், அழிவது கருதினர் விடுநாகம் அடைவது -

இந்தகத் தொன்னகர் முழுதும் அழிவதைக் கருதி விடுத்த பாம்பு

வாரா நின்றது; உன் அருள் வழி அதன் ஆவி கழிவது

கருதிய அடியேனை - உனது திருவருளின் நெறியே அதன் உயிர்

போவதைக் கருதிய அடியேனுக்கு, கருணை செய்தருள் இது கடன்

என்றான் - அருள் பாலிப்பாயாக இது நினது கடனாகும் என்று

குறையிரந்தான்.

மொழி - வேதம் முதலியன. அடையவும் - முழுதும். மறவலன்,

கருதினர் என்பன முற்றெச்சம். அழவது, கழிவது என்பன தொழிற்

பெயர். அடியேனை - அடியேனுக்கு. (13)





	 	 அனுமதி கொடுதொழு திறைபாத மகமதி* கொடுபுற

னடைகின்ற

பனிமதி வழிவரு தமிழ்மாறன் பகழியொ டடுசிலை

யினனேகிக்

குனிமதி தவழ்தரு மதினீடுங் கொடியணி குடகடை

குறுகாமுன்

தனிவரை யெனநிகர் தருகோபத் தழல் விழி யரவினை

யெதிர்கண்டான்.



(இ - ள்.) அனுமதி கொடு - அருள் பெற்றுக் கொண்டு,

தொழுது - வணங்கி, இறை பாதம் அகம் மதிகொடு - இறைவனது

திருவடியை உள்ளத்திற் சிந்தித்தலொடு, புறன் அடைகின்ற புறத்தே

வருகின்ற, பனிமதி வழிவரு தமிழ் மாறன் - தண்ணிய சந்திரன்

மரபில் வந்த தமிழ் வேந்தனாகிய அனந்தகுண பாண்டியன்,

பகழியொடு அடுசிலையினன் ஏகி - கணையுடன், கொல்லுதற்குரிய

வில்லையுடையவனாய்ச் சென்று, குனிமதி தவழ் தருமதில் - வளைந்த

மதி தவழுகின்ற மதிலினது, நீடும் கொடி அணி குடகடை குறுகாமுன்

- நெடிய கொடி கட்டிய மேற்கு வாயிலை அடைதற்கு முன்னரே,

தனிவரை என நிகர்தரு கோபத்தழல் விழி அரவினை எதிர்

கண்டான் - ஒப்பற்ற மலையென்று சொல்லுமாறு எதிர்ந்த சினத்தீ

சிந்தும் விழியினையுடைய பாம்பினை நேரே கண்டனன்.

		 அனுமதி - உடன்பாடு; அரவினைக் கொல்லுதற்கு இறைவன்

அருளிப்பாடு. மதிகொடு - மதித்தல் கொண்டு; சிந்தித்து.

அடைகின்ற மாறன் ஏகிக் குறுகாமுன் என்க. நிகர்தரு - எதிர்ந்த;

"நிகர்த்து மேல்வந்த வேந்தனொடு"

என்பது தொல்காப்பியம். (14)



* * *



(பா - ம்.) * அகமதிற் கொடு.





	 	 [எழுசீரடியாசிரிய விருத்தம்]



பல்பொறிப் பகுவாய்ப் படம்புடை பரப்பிப்

பக்கமெண் டிசையொடு விசும்பிற்

செல்கதிர் புதைத்துத் திணியிருள் பரப்பித்

திங்களின் பகிர்புரை நஞ்சம்

பில்கெயி றதுக்கிப் பெரிதுயிர்த் தகல்வாய்

பிளந்துமா நகரெலா மொருங்கே

ஒல்லெனக் கௌவி விழுங்குவான் சீறி

யுருத்தன னுரகவா ளவுணன்.



(இ - ள்.) உரகவாள் அவுணன் - பாம்பின் வடிவாகிய

கொடிய அவுணன், பல்பொறிப் பகுவாய்ப் படம்புடை பரப்பி - பல

பொறிகளையும் பிளந்த வாயையுமுடைய படங்களைப் பரப்பி, பக்கம்

எண் திசையொடு - எட்டுத் திக்குகளாகிய பக்கங்களோடு, விசும்பில்

செல் கதிர் புதைத்து - வானிற் செல்லுகின்ற சூரியனையும் மறைத்து,

திணி இருள் பரப்பி - செறிந்த இருளை விரித்து, திங்களின்

பகிர்புரை - சந்திரனது பிளவினை ஒத்த, நஞ்சம் பில்கு எயிறு

அதுக்கி - நஞ்சினை உமிழும் பல்லினை அதுக்கி, பெரிது

உயிர்த்து - பெருமூச்சு விட்டு அகல் வாய் பிளந்து - அகன்ற

வாயைப் பிளந்து, மாநகர் எலாம் ஒருங்கே ஒல்லெனக் கௌவி

விழுங்குவான் - பெரிய நகர் முழுதையும் ஒரு சேர விரைந்து

கௌவி விழுங்குதற்கு, சீறி உருத்தனன் - சீறிச் சினந்தான்.

ஒல்லென : விரைவுக் குறிப்பு. விழுங்குவான் : வினையெச்சம்.

(15)





	 	 	 அடுத்தன னரச சிங்கவே றிடியே

				 றஞ்சவார்த் தங்கையிற் சாபம்

			எடுத்தன னெடுநா ணிருதலை வணக்கி

				 யெரிமுகக் கூாங்கணை தொடுத்து

			விடுத்னன் விடுத்த சரமெலா முரகன்

				 வெறுந்துகள் படக்கறித் துமிழ்ந்து

			படுத்தனன் பொறாது பஞ்சவன் புராரி

				 பங்கயச் சேவடி நினையா.



(இ - ள்.) அரச சிங்க ஏறு அடுத்தனன் இடி ஏறு அஞ்ச

ஆர்த்து - அரசருள் ஆண் சிங்கம் போன்ற பாண்டியன் நெருங்கி

இடியேறும் அஞ்சப் பெருமுழக்கம் செய்து, அங்கையில் சாபம்

எடுத்தனன் நெடு நாண் இருதலை வணக்கி - அழகிய கையில்

வில்லை எடுத்து நீண்ட நாணினால் (அவ்வில்லின்) இரண்டு

தலையையும் வளைத்து, எரிமுகக் கூர்ங்கணை தொடுத்து விடுத்தனன்

- கூரிய தீ முகக் கணைகளைப் பூட்டி விடுத்தனன்; விடுத்த சரம்

எலாம் - (அங்ஙனம்) விடப்பட்ட கணைகளனைத்தையும், உரகன்

வெறுந்துகள்படக் கறித்து உமிழ்ந்து படுத்தனன் - பாம்பின் வடிவாய

அவுணன் வெறிய தூளாமாறு கடித்து உமிழ்ந்து சிதைத்தான்;

பஞ்சவன் - (அதனைக் கண்ட) பாண்டியன், பொறாது - மனம்

பொறாமல், புராரி பங்கயச் சேவடி நினையா - சோம சுந்தரக்

கடவுளின் தாமரை மலர் போன்ற சிவந்த திருவடிகளைச் சிந்தித்து.

		 எடுத்து வணக்கி நாணிலே கணை தொடுத்து என்றுமாம்.

அடுத்தனன், எடுத்தனன் என்பன முற்றெச்சம். புராரி -

புரப்பகைவன்; முப்புரங்களை யெரித்தவன். (16)





	 	 கொடியதோர் பிறைவா யம்பினை விடுத்துக்

கோளரா வளையுட றுணித்தான்

இடியதோ வெனவார்த் தெரிநிறக் குருதி

யிரங்கிவீ ழருவியிற் கவிழ

நெடியதோ ருடலம் புரள்படக் கூர்வா

னெளிதர விளிபவன் மேலைக்

கடியதோ ரால காலவெள் ளம்போற்*

கக்கினான் கறையிரு ணஞ்சம்.



(இ - ள்.) கொடியது ஓர் பிறை வாய் அம்பினை விடுத்து -

கொடியதாகிய ஒரு பிறை போலும் வாயினையுடைய கணையை எவி,

கோள் அரா வளை உடல் துணித்தான் - வலிய பாம்பினது நெளிந்த

உடலைத் துண்டுபடுத்தினான்; இடியதோ என ஆர்த்து -

இடியொலியோ என்று ஐயுறப் பேரொலி செய்து, எரி நிறக்குருதி -

தீயின் நிறம் போன்ற குருதி, இரங்கி வீழ் அருவியில் கவிழ -

ஒலித்து வீழ்கின்ற அருவி போல ஒழுகவும், நெடியது ஓர் உடலம்

புரள்பட - நீண்டதாகிய ஒப்பற்ற உடல் புரளவும், கூர்வால் நெளிதர

- கூரியவால் நெளியவும், விளிபவன் - இறக்கின்ற அவ்வவுணன்,

மேலைக் கடியது ஓர் ஆலகால வெள்ளம் போல் -

முன்னாளிற்றோன்றிய கடியதாகிய ஒப்பற்ற ஆலகால நஞ்சின்

பெருக்குப் போல், கறை இருள் நஞ்சம் கக்கினான் - கரிய இருள்

போன்ற நஞ்சினைக் கக்கினான்.

இடியதோ, அது : பகுதிப் பொருள் விகுதி. கொடியது,

நெடியது, கடியது என்பன எச்சமாயின. ஓர் என்பன அசைகளுமாம்.

ஆர்த்து விளிபவன் கக்கினான் என்க. (17)



* * *



(பா - ம்.) * ஆலாகல வெள்ளம்போலக்.





	 	 தீவிட முருத்துத் திணியிருள் கடுப்பத்

திருநக ரெங்கணுஞ் செறிந்த

காவிடங் கூவல் கயந்தலை சதுக்கங்

கழகமா வணமக ழிஞ்சி

கோவிட மாட முபரிகை மேடை

கோபுர மரங்கெலாம் பரந்து

தாவிட மயங்கி யுறங்கினார் போலச்

சாம்பினார் தனிநகர் மாக்கள்.

(இ - ள்.) தீவிடம் உருத்து - அந்தக் கொடிய நஞ்சானது

சினந்து திணி இருள் கடுப்ப - செறிந்த இருள் பரவியதைப் போல,

திருநகர் எங்கணும் - அழகிய நகர் முழுதும், செறிந்த கா இடம் -

நெருங்கிய சோலைகளும், கூவல் கயந்தலை - கிணறும் குளமும்,

சதுக்கம் கழகம் ஆவணம் - நாற்றெருக் கூடுமிடமும் கல்விக்

கழகமும் கடை வீதியும், அகழ் இஞ்சி - அகழியும் மதிலும், கோ

இடம் அரசன் மாளிகையும், மாடம் உபரிகை மேடை கோபுரம்

அரங்கு - மாடமும் உப்பரிகையும் மேடையும் கோபுரமும் நாட்டிய

சாலையும், எலாம் பரந்து தாவிட - ஆகிய எல்லாவிடங்களிலும்

பரந்து தாவுதலால், தனிநகர் மாக்கள் - ஒப்பற்ற அந் நகரிலுள்ள

மாந்தர்கள், மயங்கி உறங்கினார் போலச் சாம்பினார் - நஞ்சினால்

மயங்கி உறங்கினவர்கள் போல வாடினார்கள்.

விடம் உருத்து இருள் கடுப்ப நகர் முழுதும்

எல்லாவிடங்களிலும் பரந்து தாவிட என்க. ஆலாலத்தால் உறங்கிய

வானோர் போல என்றுரைப்பாருமுளர். (18)





	 	 	 	 நிலைதளர்ந் துடலந் திமிர்ந்துவேர் வரும்பி

				 நிறைபுலன் பொறிகர ணங்கள்

			தலைதடு மாறி யுரைமொழி குழறித்

				 தழுதழுப் படைந்துநா வுணங்கி

			மலைதரு கபமே னிமிர்ந்துணர் வழிந்து

				 மயங்கிமூச் சொடுங்கியுள் ளாவி

			அலைதர வூச லாடினார் கிடந்தா

				 ரன்னதொன் னகருளா ரெல்லாம்.



(இ - ள்.) நிலைதளர்ந்து உடலம் திமிர்ந்து வேர்வு அரும்பி

- நிலை கெட்டு உடல் கம்பித்து வெயர்வை தோன்றி, நிறை புலன்

பொறி கரணங்கள் தலை தடுமாறி - நிறைந்த புலன்களும்

பொறிகளும் அந்தக் கரணங்களும் தலை தடுமாறி, உரைமொழி

குழறி தழுதழுப்பு அடைந்து நா உணங்கி - உரைக்கின்ற மொழிகள்

குழறி நாத் தழுதழுப்புற்றுக் காய்ந்து, மலைதரு கபம் மேல் நிமிர்ந்து

உணர்வு அழிந்து - பொருகின்ற கபம் மேலோங்கி அறிவழிந்து,

மயங்கி மூச்சு ஒடுங்கி - மயங்கி உயிர்ப்பு அடங்கி, உள் ஆவி

அலைதர - உள்ளேயுள்ள உயிர் அலைய, அன்னதொல் நகர்

உளார் எல்லாம் ஊசல் ஆடினார் கிடந்தார் - அப் பழைய

நகரிலுள்ளாரனைவரும் ஊஞ்சல் போல ஆடிக் கிடந்தனர்.

உடலம், அம் : சாரியை. தலை தடுமாறி - தடுமாற்றமுற்று;

ஒரு சொல். உரைமொழி, வினைத்தொகை. ஆடினார் : முற்றெச்சம்.

(19)





	 	 	 	 தென்னவன் விடங்கண் டஞ்சுமால் போலச்

சினகர மடைந்துதாழ்ந் தெந்தாய்

முன்னவ வாதி முதல்வ வித்தின்றி

முளைத்தவ முடிவிலா முனிவ

என்னவ வன்பர்க் கெளியவ யார்க்கு

மிறையவ விந்நகர்க் கென்றும்

மன்னவ வனாதி மறையவ முக்கண்

வானவ நினைச்சர ணடைந்தேன்.

	 	 (இ - ள்.) தென்னவன் - அனந்த குணபாண்டியன், விடம்

கண்டு அஞ்சும் மால் போலச் சினகரம் அடைந்து - ஆலால

விடத்தைக் கண்டு அஞ்சிய திருமால் போலத் திருக்கோயிலை

அடைந்து, தாழ்ந்து - வணங்கி, எந்தாய் - எந்தையே, முன்னவ -

யாவர்க்கும் முற்பட்டவனே, ஆதி முதல்வ - ஆதியாகிய

முதல்வனே, வித்து இனறி முளைத்தவ - மூலமின்றித்

தோன்றியவனே, முடிவு இலா முனிவ - இறுதியில்லாத முனிவனே,

என்னவ - எனக்குரிமையானவனே, அன்பர்க்கு எளியவ -

அன்பர்கட்கு எளியவனே, யார்க்கும் இறையவ - எல்லோருக்குந்

தலைவனே, இந்நகர்க்கு என்றும் மன்னவ - இம் மதுரைப் பதிக்கு

எக்காலத்திலும் மன்னவனே, அனாதி மறையவ - அனாதியாயுள்ள

மறையவனே, முக்கண் வானவ - மூன்று கண்களையுடைய தேவனே

நினைச் சரண் அடைந்தேன் - நின்னைப் புகலாக அடைந்தேன்.

விடங்கண்டஞ்சிய திருமால் திருககைலையை அடைந்து

சரண்புக் காற்போல என்க. அருகன் கோட்டம் என்னும்

பொருளுள்ள சினகரம் என்னும் பெயர் பின் பொதுப்படக்

கோயிலைக் குறிப்பதாயிற்று. என்னவ - எனக் குரிமையுடையவனே;

"அப்பனீ அம்மைநீ" என்னும் திருத்தாண்டகம் முதலியவற்றுள்

இறைவன் தமக்குரிமையுடையார் பலராகவும் கூறப்படுதல்

காண்க; என் நவ எனப் பிரித்து, எனக்குப் புதுமையை

விளைப்பவனே என்று பிறர் கூறுவாராயினர். (20)





	 	 	 அடுத்துவந் தலைக்கு மாழியைத் துரந்து

				 மாழியுண் டேழுமொன் றாகத்

			தொடுத்துவந் தலைக்கும் பெருமழை தடுத்துந்

				 துளைக்கைவிண் டுழாவவெண் பிறைக்கோ

			டெடுத்துவந் தலைக்குங் களிற்றினை விளித்து

				 மிந்நகர் புரந்தனை யின்று

			மடுத்துவந் தலைக்கும் விடத்தினான் மயங்கும்

				 வருத்தமுங் களைதியென் றிரந்தான்.



(இ - ள்.) அடுத்து வந்து அலைக்கும் ஆழியைத் துரந்தும்

- நெருங்கி வந்து வருத்துங் கடலைச் சுவறச் செய்தும், ஆழி உண்டு

ஏழும் ஒன்றாகத் தொடுத்து வந்து அலைக்கும் பெருமழை தடுத்தும்

- கடல் நீரைப் பருகி ஏழு மேகங்களும் ஒன்றாகத் திரண்டு வந்து

பெய்து வருத்தும் பெருமழையைத் தடுத்தும், துளைக்கை விண்துழாவ

- துளையையுடைய துதிக்கை வானைத் தடவுமாறு, வெண்பிறைக்

கோடு எடுத்து வந்து அலைக்கும் களிற்றினை விளித்தும் -

வெள்ளிய பிறை போன்ற கொம்பினிடையே மேலெடுத்து வந்து

வருத்தும் யானையைக் கொன்றும், இந்நகர் புரந்தனை - இந்த

நகரத்தைப் பாதுகாத்தனை, இன்று மடுத்து வந்து அலைக்கும் -

இப்பொழுது அகப்படுத்து வந்து வருத்துகின்ற, விடத்தினால்

மயங்கும் வருத்தமும் களைதி என்று இரந்தான் - நஞ்சினாலே

மயங்குகின்ற வருத்தத்தையும் நீக்கியருள்வாயென்று வேண்டினான்.

		 ஏழ் : தொகைக் குறிப்பு. துளைக்கையெடுத்து வந்தென்க

விளித்து - விளியச் செய்து; பிறவினை. மடுத்து - நகரினை

அகப்படுத்தி இன்றும் அடுத்து எனப் பிரிப்பாருமுளர். முன்னுண்டாகிய துன்பங்களையெல்லாம் போக்கி இந்நகரைக்

காத்தருளிய நீயே இப்பொழுதும் இத்துன்பத்தினின்றும் காக்கற்

பாலையென வேண்டினான். (21)





	 	 அருட்கட லனைய வாதிநா யகன்ற

னவிர்சடை யணிமதிக் கொழுந்தின்

பெருக்கடை யமுதத் தண்டுளி சிறிது

பிலிற்றினான் பிலிற்றிட லோடும்

பொருக்கென வெங்கும் பாலினிற் பிரைபோற்

புரையறக் கலந்துபண் டுள்ள

திருக்கிளர் மதுரா நகரமாப் புனிதஞ்

செய்ததச் சிறுதுளி யம்மா.



(இ - ள்.) அருள் கடல் அனைய ஆதி நாயகன் - கருணைக்

கடலனைய ஆதி நாயகனாகிய சோம சுந்தரக் கடவுள், தன் அவிர்

சடை அணிமதிக் கொழுந்தின் - தனது விளங்கா நின்ற சடையின்

கண் அணிந்த இளம்பிறையினது, பெருக்கு அடை அமுதத்தண் துளி

சிறிது பிலிற்றினான் - பெருக்கமைந்த அமுதத்தின் தண்ணிய

துளியிற் சிறிது சிந்தினான்; பிலிற்றிடலோடும் - அங்ஙனம்

சிந்தியவளவில், அச்சிறு துளி - அந்தச் சிறிய திவலையானது,

பொருக்கென பாலினில் பிரைபோல் எங்கும் புரை அறக்கலந்து -

விரைந்து பாலிற் பிரைபோல எவ்விடத்துங் குற்றமறக் கலந்து,

பண்டு உள்ள திருக்கிளர் மதுரா நகரம் ஆக - முன்னுள்ள

செல்வமிக்க மதுரை நகர் ஆகுமாறு, புனிதம் செய்தது - தூய்மை

செய்தது.

புரையற - இடைவெளியின்றி என்றுமாம். முன்பு

மதிக்கலையின் அமிழ்தாற் சாந்தி செய்யப் பெற்று அதனால்

மதுரையெனப் பெயரெய்தினமை திருநகரங்கண்ட படலத்துட்

கூறப்பட்டது; இப்பொழுதும் அவ்வமிழ்தால் நஞ்சினைப் போக்கித்

தூய்மை செய்தமையின் பண்டுள்ள மதுரா நகரமா என்றார். அம்மா :

வியப்பிடைச்சொல். (22)





	 	 	 	 இரவிமுன் னிருள தெனவிறை யருண்முன்

				 னிருண்மல வலியென வெங்கும்

			பரவிய வமுதால் விடமகன் றவசப்

				 படிவொழிந் தியாவரு மின்பம்

			விரவிய களிப்பின் மேவினா ரிருந்தார்

				 மீனவர் பெருந்தகை வேந்தன்

			அரவணி சடையாற் கன்புருத் தானே

				 யாகிமண் காவல்செய் திருந்தான்.

	 	 (இ - ள்.) இரவி முன் இருளது என சூரியன் முன்னர் இருள்

ஓடுதல் போலவும், இறை அருள் முன் இருள் மலவலி என -

இறைவனது திருவருள் முன்னே ஆணவ மலவன்மை கெடுதல்

போலவும், எங்கும் பரவிய அமுதால் - எவ்விடத்தும் பரவிய

அமுதத்தினால், விடம் அகன்று - நஞ்சு நீங்கப் பெற்று, அவசப்

படிவு ஒழிந்து - மயக்க வடிவம் நீங்கி, யாவரும் - அனைவரும்,

இன்பம் விரவிய களிப்பின் மேவினார் இருந்தார் - இன்பங்கலந்த

மகிழ்ச்சியிற் பொருந்தி இருந்தனர்; மீனவர் பெருந்தகை வேந்தன் -

பாண்டியர் பெருந்தகையாகிய அனந்த குணமன்னன், அரவு

அணிசடையாற்கு அன்பு உருத்தானே ஆகி - பாம்பினை அணிந்த

சடையையுடைய சோம சுந்தரக் கடவுளுக்கு அன்பே வடிவமாகி,

மண் காவல் செய்து இருந்தான் - நிலவுலகைப் பாதுகாத்திருந்தனன்.

இருளது, அது : பகுதிப்பொருள் விகுதி. திருவருளால்

ஆணவவலி கெடுதற்குக் கூறற்பாலவாய உவமைகளில் ஒன்றாகும்

அமுத நல்விட மொழிதல் இங்கு உவமேயமாக, அஃது

உவமையாயிற்று. அவசம் - வசமின்மை; மூர்ச்சை. மேவினார் :

முற்றெச்சம். (23)

			 ஆகச் செய்யுள் 1625.





* * *





	 	 இருபத்தொன்பதாவது மாயப் பசுவை வதைத்த படலம்



[கலிநிலைத்துறை]



சுருதி யின்புறத் தவர்விடு மராவினைச் சுருதி

கருத ரும்பர னருளுடைக் கௌரியன் றுணித்த

பரிசி தங்கது பொறாதமண் படிறர்பின் விடுப்ப

வருபெ ரும்பசு விடையினான் மாய்த்ததும் பகர்வாம்.





(இ - ள்.) சுருதியின் புறத்தவர் விடும் அராவினை - வேத

நெறிக்குப் புறம்பாகிய சமணர்கள் ஏவிய பாம்பினை, சுருதி கருது அரும் பரன் அருள் உடைக் கௌரியன் - வேதமுஞ்

சிந்தித்தற்கரிய இறைவனது திருவருளைப் பெற்ற அனந்தகுண

பாண்டியன், துணித்த பரிசு இது - துண்டு படுத்திய திருவிளையாடல்

இது; அங்கு அது பொறாது - (இனி) அங்கு அதனைப பொறுக்காது,

அமண் படிறர் - சமணராகிய வஞ்சகர், பின் விடுப்ப வரு பெரும்பசு

- பின்பு ஏவ வருகின்ற பெரிய (மாயப்) பசுவினை, விடையினால்

மாய்த்ததும் பகர்வாம் - (சோமசுந்தரக் கடவுள்) இடபத்தினால்

வதைத்தருளிய திருவிளையாடலையுங் கூறுவாம்.

புறம் - மாறுபாடு. கௌரியன் துணித்ததும் இறைவன் புரிந்த

திருவிளையாடலேயென்பார் 'பரனரு ளுடைக் கௌரியயன் றுணித்த'

என்றார். விடையினான் என்பதனை இரட்டுற மொழிதலாகக்

கொண்டு இடபத்தையுடைய சோம சுந்தரக் கடவுள் என்றும்,

இடபத்தினால் என்றும் உரைத்துக் கொள்க. (1)





	 	 பணப்பெ ரும்பகு வாயுடைப் பாந்தளை யனந்த

குணப்பெ ருந்தகை துணித்தபின் பின்வரு குண்டர்

தணப்ப ருங்குழாங் காலினாற் றள்ளுண்டு செல்லுங்

கணப்பெ ரும்புயல் போலுடைந் தோடின கலங்கி.



(இ - ள்.) பணம் பெரும்பகுவாய் உடை பாந்தளை - படம் பொருந்திய பெரிய பிளந்த வாயையுடைய பாம்பினை, அனந்த

குணப் பெருந்தகை துணித்தபின் - அனந்தகுணன் என்னும் பெரிய

தகுதியையுடைய பாண்டியன் துணித்த பின்பு, பின்வரு குண்டர்

தணப்பு அரும் குழாம் - பின்னே வந்த சமணர்களின் நீங்காத

கூட்டங்கள், காலினால் தள்ளுண்டு செல்லும் - காற்றினாற்

றள்ளப்பட்டு ஓடும், பெரும்புயல் கணம்போல் - பெரிய முகிற்படலம்

போல, உடைந்து கலங்கி ஓடின - இரிந்து மனம் கலங்கி

ஓடுவவாயின.

குண்டர் குழாங்கள் புயற்கணம் போல் கலங்கியோடின என்க. (2)





	 	 	 	 உடைந்து போனவ ரனைவரு மோரிடத் திருள்போல்

		அடைந்து நாமுன்பு விடுத்தமால் யானைபோ லின்று

		தொடர்ந்த பாம்பையுந் தொலைத்தனர் மேலினிச் சூழ்ச்சி

		மிடைந்து செய்வதை யாதென வினையமொன் றோர்வார்.



(இ - ள்.) உடைந்து போனவர் அனைவரும் - (அங்ஙனம்)

இரிந்து ஓடினவராகிய அச்சமணரனைவரும், ஓர் இடத்து இருள்போல்

அடைந்து - ஓரிடத்தில் இருள் செறிந்தது போலச் செறிந்து, நாம்

முன்பு விடுத்த மால் யானை போல் - நாம் முன் விடுத்த பெரிய

யானையைக் கொன்றது போல, இன்று தொடர்ந்த பாம்பையும்

தொலைத்தனர் - இன்று சென்ற பாம்பினையும் அழித்தார்கள்;

இனிமேல் மிடைந்து யாது சூழ்ச்சி செய்வது என - இனி நாம்

நெருங்கி யாது சூழ்ச்சி செய்வது என்று, வினையம் ஒன்று ஓர்வார்

- ஒரு வஞ்சத்தை எண்ணுவாராயினர்.

செய்வது, ஐ : சாரியை. வினையம் - வஞ்சம். யாதென

கருதினவர் பின் ஓர்வாராயின ரென்க. (3)





	 	 	 ஆவை யூறுசெய் யார்பழி யஞ்சுவா ரதனை

		ஏவு வாமிது வேபுணர்ப் பென்றுசூழ்ந் திசைந்து

		பாவ காரிகள் பண்டுபோற் பழித்தழல் வளர்த்தார்

		தாவி லாவுரு வாகியோர் தானவன் முளைத்தான்.



(இ - ள்.) ஆவை ஊறு செய்யார் - பசுவிற்கு துன்பஞ்

செய்யார்கள், பழி அஞ்சுவார் - (அதற்குத் துன்பஞ் செய்தலால்

வரும்) பழியை அஞ்சுவார்கள் (ஆகலின்), அதனை ஏவுவாம் -

அப்பசுவை விடுப்போம், இதுவே புணர்ப்பு என்று சூழ்ந்து இசைந்து

- இதுவே தக்க சூழ்ச்சியென்று கருதி யாவருங் கருதொத்து,

பாவகாரிகள் - பாவகாரிகளாகிய அச்சமணர், பண்டு போல்

பழித்தழல் வளர்த்தார் - முன் போலவே கொடிய வேள்வி

ஒன்றினைச் செய்தனர்; தாவு இல் ஆ உரு ஆகி ஓர் தானவன்

முளைத்தான் -கெடுதலில்லாத பசுவின் வடிவாகி ஓர் அவுணன்

தோன்றினான்.

புணர்ப்பு - சூழ்ச்சி. பாவகாரிகள் - பாவமே செய்வோர்;

"பாவ காரிகள் பார்ப்பரி தென்பரால்

தேவ தேவன் சிவன்பெருந் தன்மையே"

என்பது தேவாரம். ஆவின் சாதியியற்கை பற்றித் 'தாவில் ஆ'

என்றார்;

	 "விடுநில மருங்கிற் படுபுல் லார்ந்து

		 நெடுநில மருங்கின் மக்கட் கெல்லாம்

		 பிறந்தநாட் டொட்டுஞ் சிறந்ததன் றீம்பால்

		 அறந்தரு நெஞ்சோ டருள்சுரந் தூட்டும்

		 இதனொடு வந்த செற்ற மென்னை"



என்று மணிமேகலை கூறுதல் சிந்திக்கற் பாலது. (4)





	 	 	 	 		குண்ட ழற்கணின் றெழுந்தவக் கொடியவெம் பசுவைப்

		பண்டு போலவர் விடுத்தனர் கூடலம் பதிமேல்

		உண்டு மில்லையு மெனத்தடு மாற்றநூ லுரைத்த

		பிண்டி யானுரை கொண்டுழல் பேயமண் குண்டர்.

	 	 (இ - ள்.) குண்டு அழல்கண் நின்று எழுந்த அக் கொடிய

வெம் பசுவை - வேள்விக் குண்டத்தின் தீயினின்றுந் தோன்றிய

அந்தக் கொடிய பசுவினை, கூடலம் பதிமேல் - மதுரைப் பதியின்

மேல், உண்டும் இல்லையும் என தடுமாற்ற நூல் உரைத்த

பிண்டியான் - அத்தி நாத்தி என்ற தடுமாற்ற நூலினைக் கூறிய

அசோக மரத்தினடியினுள்ள அருகனது, உரை கொண்டு

உழல் பேய் அமண் குண்டர் அவர் - உரையினைக் கொண்டு

உழலுகின்ற பேய் போன்ற சமணக் கீழ் மக்களாகிய அன்னார்,

பண்டு போல் விடுத்தனர் -முன்போல் விடுத்தார்.

குண்டு - வேள்விக்குண்டம். கொடிய வெம் : ஒரு பொருளன.

பண்டு போல் - முன்பு யானையையும் நாகத்தையும் விடுத்தமை

போல. கூடலம்பதி, அம் : சாரியை. உண்டு இல்லை - அத்தி நாத்தி;

அநேகாந்தமாக விரித்துரைக்கும் எழுவகையும் இவ்விரண்டுள்

அடங்குதலின் யாண்டும் இவையே கூறப்படும். பிண்டி - அசோகு.

குண்டராகிய அவர் பசுவைக் கூடலம்பதிமேல் விடுத்தனர் என்க. (5)





	 	 [கலிவிருத்தம்]



மாடமலி மாளிகையி லாடுகொடி மானக்

கோடுகளி னோடுமுகில் குத்திமிசை கொத்துச்

சேடன்முடி யுங்கதிர்கொள் சென்னிவரை யுந்தூள்

ஆடவடி யிட்டுலவை யஞ்சிட வுயிர்த்தே.

(இ - ள்.) மாடம் மலி மாளிகையில் ஆடு கொடி மான -

மாடங்கள் நிறைந்த மாளிகையின்கண் ஆடுகின்ற கொடியையொப்ப,

கோடுகளின் - கொம்புகளினால், ஒடு முகில் குத்திமிசை கோத்து -

வானில் ஓடுகின்ற மேகங்களைக் குத்தி மேலே கோத்து, சேடன்

முடியும் - அனந்தனது முடியும், சதிர்கொள் சென்னி வரையும் தூள்

ஆட - ஒளியினைக் கொண்ட முடியினையுடைய மேருமலையும்

புழுதியாட, அடி இட்டு - அடிபெயர்த்து வைத்து, உலவை அஞ்சிட

உயிர்த்து - காற்றும் அஞ்சுமாறு மூச்செறிந்து.

மாடம் - மேனிலை. (6)





	 	 	 விடுத்திடு முயிர்ப்பினெதிர் பூளைநறை வீபோல்

			அடுத்திடு சராசர மனைத்துமிரி வெய்தக்

			கடுத்திடு சினக்கனலி னுக்குலக மெல்லாம்

			மடுத்திடு தழற்கடவுள் வார்புனலை மான.

	 	 (இ - ள்.) விடுத்திடும் உயிர்ப்பின் எதிர் - விடுகின்ற

மூச்சினெதிரே, அடுத்திடு சரஅசரம் அனைத்தும் - நேர்படுகின்ற

இயங்கியற் பொருளும் நிலையியற் பொருளுமாகிய எல்லாம், நறை

பூளை வீபோல் இரிவு எய்த - தேனையுடைய பூளைப்பூப் போலப்

பறக்கவும், கடுத்திடு சினக்கனலினுக்கு - மிக்கெழுகின்ற

கோபத்தீயினுக்கு, உலகம் எல்லாம் மடித்திட தழல் கடவுள் வார்

புனலை மான - உலகமனைத்தையும் அழிக்கும் தீக் கடவுள்

பெருகிய நீரினையொப்பதாகவும்.

சினக்கனலின் வெம்மையை நோக்குழி ஊழித்தீயும் நீர்

போலத் தண்ணிதாய்த் தோன்றவென்க. (7)





	 	 	 	 உடன்றிறைகொள் புள்ளொடு விலங்கலறி யோட

		மிடைந்தபழு வத்தொடு விலங்கலை மருப்பால்

		இடந்தெறி மருத்தென வெறிந்தளவி லோரைத்

		தொடர்ந்துடல் சிதைத்துயிர் தொலைத்திடியி னார்த்தே.



(இ - ள்.) இறைகொள் புள்ளொடு - தங்கிய பறவைகளோடு,

விலங்கு அலறி ஓட - மிருகங்களும் அலறி ஓடுமாறு, மிடைந்த

பழுவத்தொடு விலங்கலை - நெருங்கிய வனங்களோடு

மலைகளையும், உடன்று மருப்பால் இடந்து - வெகுண்டு

கொம்பினால் அடியொடு பெயர்த்து, எறி மருத்து என எறிந்து -

வீசுகின்ற காற்றைப் போல எறிந்து, அளவிலோரைத் தொடர்ந்து

உடல் சிதைத்து உயிர் தொலைத்து - அளவிறந்த மக்களைப் பின்

தொடர்ந்து அவர்கள் உடலைச் சேதித்து உயிரைத் தொலைத்து,

இடியின் ஆர்த்து - இடிபோல பேரொலி செய்து.

இறைகொள் - வனங்களிலும் மலைகளிலும் தங்குதலைக்

கொண்ட. உடன்று இடந்து எறிந்து எனக் கூட்டுக. (8)





	 	 	 மறலிவரு மாறென மறப்பசு வழிக்கொண்

			டறலிவர் தடம்பொருனை யாறுடைய மாறன்

			திறலிமலர் மங்கையுறை தென்மதுரை முன்னா

			விறலிவரு கின்றதது மீனவ னறிந்தான்.



(இ - ள்.) மறலி வருமாறு என மறப்பசு வழிக் கொண்டு -

கூற்றுவன் வருந்தன்மை போலக் கொலைத் தொழிலையுடைய

பசுவானது வழி நடந்து, அறல் இவர் தடம் பொருளை ஆறு உடைய

மாறன் - கருமணல் பரந்த பெரிய பொருனை யாற்றினையுடைய

பாண்டியனது, திறலி மலர் மங்கை உறை தென்மதுரை முன்னா -

வீரமகளும் திருமகளும் உறைகின்ற தென்றிசைக்கணுள்ள மதுரையை

நோக்கி, விறலி வருகின்றது - வெற்றி கொண்டு வாராநின்றது; அது

மீனவன் அறிந்தான் - அதனைப் பாண்டியன் அறிந்தான்.

திறலி - திறல் உடையவன்; கொற்றவை; இ : பெயர் விகுதி.

விறலி - விறல் கொண்டு. "மாடமலி" என்பது முதலிய

செய்யுட்களிலுள்ள எச்சங்களை 'வருகின்றது' என்பதனோடு முடிக்க.

(9)



* * *



(பா - ம்.) * திறலி மரைமங்கை.





	 	 	 	 மீனவனு மாநகருண் மிக்கவரு முக்கண்

			வானவனை மாமதுரை மன்னவனை முன்னோர்

			தானவனை யாழிகொடு சாய்த்தவனை யேத்தா

			ஆனதுரை செய்துமென வாலய மடைந்தார்.

	 	 (இ - ள்.) மீனவனும் - அனந்தகுண பாண்டியனும், மாநகருள்

மிக்கவரும் - பெரிய அந்நகரத்துள் மேம்பட்டவரும், முக்கண்

வானவனை - மூன்று கண்களையுடைய தேவனை, மா மதுரை

மன்னவனை - பெரிய மதுரைக்கு மன்னனாகிய சுந்தரபாண்டியனை,

முன் ஓர் தானவனை ஆழிகொடு சாய்த்தவனை - முன்னாளிலே

சலந்தரன் என்னும் ஓர் அசுரனைத் திகிரிப்படையினால்

வதைத்தவனை, ஏத்தா ஆனது உரை செய்தும் என - துதித்து

நிகழ்ந்த செய்தியைக் கூறுவேமென்று, ஆலயம் அடைந்தார் -

திருக்கோயிலை அடைந்தார்கள்.

மிக்கவர் - மேலோர். ஒரு பொருள்மேற் பல பெயர் வந்தன.

ஆனது - நிகழ்ந்தது. உரை செய்தும் என - உரைப்பேம் என்று.(10)





	 	 	 நாதமுறை யோபொதுவின் மாறிநட மாடும்

			பாதமுறை யோபல வுயிர்க்குமறி விக்கும்

			போதமுறை யோபுனித பூரண புராண

			வேதமுறை யோவென விளித்துமுறை யிட்டார்.



(இ - ள்.) நாதமுறையோ - நாதனே முறையோ; பொதுவில்

மாறி நடம் ஆடும் பாத முறையோ - வெள்ளியம்பலத்திலே கால்

மாறி ஆடியருளும் திருவடியையுடையவனே முறையோ; பல

உயிர்க்கும் அறிவிக்கும் போத முறையோ - எல்லா உயிர்களுக்கும்

அறிவிக்கின்ற போதனே முறையோ; புனித - தூயவனே, பூரண -

எங்கும் நிறைந்தவனே, புராண - பழம்பொருளானவனே,

வேதமுறையோ - வேதத்தை அருளியவனே முறையோ;என விளித்து

முறையிட்டார் - என்று கூவி முறையிட்டார்கள்.

நாதன் - தலைவன்; நாதத்தின் வடிவானவன் என்றுமாம்.

உயிர்களெல்லாம் இறைவன் அறிவிக்க அறியு மியல்பின வாகலின்

'பலவுயிர்கும் அறிவிக்கும் போத' என்றார். நாத, பாத என்றிங்ஙனம்

விளித்து, முறையோ என முறையிட்டார் என்க. முறையிடுதல் -

பிறரால் நலிதலுறுவார் தம்மைக் காக்க வேண்டுமெனக் கூவி

வேண்டுதல். (11)





	 	 	 நின்றுமுறை யிட்டவரை நித்தனரு ணோக்கால்

			நன்றருள் சுரந்திடப நந்தியை விளித்துச்

			சென்றமண ரேவவரு தீப்பசுவை நீபோய்

			வென்றுவரு வாயென விளம்பினன் விடுத்தான்.



(இ - ள்.) நின்று முறையிட்டவரை - (அங்ஙனம் திருமுன்)

நின்று முறையிட்டவர்களை, நித்தன் - இறைவன், அருள் நோக்கால்

நன்று அருள் சுரந்து - திருவருள் நோக்கத்தாலே மிகவும் கருணை

புரிந்து, இடப நந்தியை விளித்து - இடப வடிவாயுள்ள

திருநந்திதேவரை அழைத்து, நீ போய் - நீ சென்று, அமணர் ஏவ

சென்று வரு தீப் பசுவை வென்று வருவாய் என - சமணர்கள்

ஏவுதலால் வருகின்ற கொடிய பசுவை வென்று வருவாயாக என்று,

விளம்பினன் விடுத்தான் - கூறிவிடுத்தான்.

நன்று - பெரிது. சென்று, வரு என்பன ஒரு பொருளே

குறித்தன. விளம்பினன் : முற்றெச்சம். (12)





	 	 [கலிநிலைத்துறை]



தண்டங் கெழுகூற் றமுமஞ்சத் தறுகட் செங்கட்

குண்டந் தழன்று கொதிப்பக்கொடு நாக்கெ றிந்து

துண்டந் துழாவக் கடைவாய்நுரை சோர்ந்து சென்னி

அண்டந் துழாவ வெழுந்தன்றாட லேறு மாதோ.



(இ - ள்.) தண்டம் கெழு கூற்றமும் அஞ்ச - தண்டப்

படையை ஏந்திய கூற்றுவனும் அஞ்சும்படி, தறுகண் செங்கண்

குண்டம் தழன்று கொதிப்ப - கொடிய சிவந்த கண்களாகிய குழிகள்

அழற்சிகை விட்டுக் கொதிக்கவும், கொடு நாக்கு எறிந்து துண்டம்

துழாவ - வளைந்த நாவானது தாவி மூக்கினைத் துழாவவும், கடவாய்

நுரை சோர்ந்து சென்னி அண்டம் துழாவ - கடைவாய் நுரை

ஒழுகப் பெற்றுத் தலையானது அண்டத்தைத் தடவவும், அடல் ஏறு

எழுந்தன்று - வலி மிக்க இடபம் எழுந்தது.

குண்டம் - தீ வளர்க்கும் குழி. எறிந்து - தாவியென்னும்

பொருட்டு, துண்டம் - மூக்கு. எழுந்தன்று - எழுந்தது; அன் :

சாரியை. மாது, ஓ : அசைகள். (13)





	 	 	 நெற்றித் தனியோடை நிமிர்ந்து மறிந்த கோட்டிற்

		பற்றிச் சுடர்செம் மணிப்பூண்பிறை பைய நாகஞ்

		சுற்றிக் கிடந்தா லெனத் தோன்றவெள் ளாழியீன்ற

		கற்றைக் கதிர்போற் பருமம்புறங் கௌவி மின்ன.



(இ - ள்.) நெற்றித் தனி ஓடை நிமிர்ந்து - நெற்றியிலுள்ள

ஒப்பற்ற பட்டமானது சிறக்கப் பெற்று, மறிந்த கோட்டில் பற்றிச்

சுடர் செம்மணிப் பூண் - வளைந்த கொம்பினைப் பொருந்தி

ஒளிவிடும் சிவந்த மாணிக்கத்தாலாகிய பூணானது, பிறை - மூன்றாம்

பிறையை, பைய நாகம் சுற்றிக் கிடந்தாலெனத் தோன்ற -

படத்தையுடைய கேதுவென்னும் பாம்பானது வளைந்து

கிடந்தாற்போலத் தோன்றவும், வெள் ஆழி ஈன்ற கற்றைக் கதிர்

போல் பருமம் புறம் கௌவி மின்ன - வெள்ளிய கடல் பெற்ற

நெருங்கிய கிரணத்தையுடைய சூரியனைப் போலப் பொன்னாலாகிய

கவசம் உடம்பின் புறத்திலே பொருந்தி விளங்கவும்.

செம்மணிப் பூணுக்கேற்பச் செம்பாம்பாகிய கேதுவைக்

கொள்க. வளைந்த கொம்பிற்குப் பிறையும், பூணுக்குக் கேதுவும்,

நெற்றிப் பட்டத்திற்கு அதன் படமும் உவமங்களாம். பைய :

சினையடியாகப் பிறந்த குறிப்புப் பெயரெச்சம். வெள் ஆழி -

வெள்ளிய அலையையுடைய கடல் என்றாவது, பாற்கடல் என்றாவது

கொள்க. வெண்ணிற உடம்பிற் கிடந்த பொற் கவசத்திற்கு

வெண்கடலில் முளைத்து விளங்கும் ஞாயிறு உவமமாயிற்று.

பருமம் - கலனை, கவசம். (14)





	 	 கோட்டுப் பிறைகால் குளிர்வெண்கதிர் கற்றை போலச்

சூட்டுக் கவரித் தொடைத்தொங்கலு நெற்றி முன்னாப்

பூட்டுத் தரள முகவட்டும் பொலியப் பின்னல்

மாட்டுச் சதங்கைத் தொைகைல்லென வாய்விட் டார்ப்ப.



(இ - ள்.) கோட்டுப் பிறைகால் குளிர் வெண்கதிர்க் கற்றை

போல - கொம்பாகிய பிறை கக்கிய குளிர்ந்த வெள்ளிய

கதிர்த்திரளைப் போல, கவரித் தொடை சூட்டுத் தொங்கலும் -

கவரியின் மயிராற்றொடுக்கப்பட்ட சூட்ட கிய தொங்கலும், நெற்றி

முன்னாப் பூட்டுத் தளர முகவட்டும் பொலிய - நெற்றிக்கு

முன்னாகப் பூட்டுதலையுடைய முத்தாலாகிய முகவட்டும் பொலிந்து

விளங்கவும். பின்னல் மாட்டுச் சதங்கைத் தொடை கல்லென வாய்

விட்டு ஆர்ப்ப - பின்னலாகிய மாட்டுச் சதங்கை மாலை கல்லென்று

வாய்விட்டு ஒலிக்கவும்.

சூட்டு - உச்சியிலணிவது; ஈண்டுக் கொம்பினுச்சி. தொங்கல்

- குஞ்சம். வட்டு - வட்டம். தொங்கலும் முகவட்டும் கதிர்க் கூற்றை

போலப் பெலிய என்க. கல்லென : ஒலிக்குறிப்பு. (15)





	 	 	 பணிநா வசைக்கும் படியென்னக் கழுத்தில் வீர

		மணிநாட வசைப்ப நகைமுத்தின் வகுத்த தண்டை

		பிணிநாண் சிறுகிங் கிணிபிப்பல மாலைத் தொங்கல்

		அணிநா ணலம்பச் சிலம்பார்ப்ப வடிக ணான்கும்.



(இ - ள்.) பணி நா அசைக்கும்படி என்ன - பாம்பு நாவினை

அசைக்குந் தன்மைபோல, கழுத்தில் வீரமணி நா அசைப்ப -

கழுத்திலணிந்த வீரகண்டை நாவினை அசைத்து ஒலிக்கவும், நகை

முத்தின் வகுத்த தண்டை - ஒளி பொருந்திய முத்தை உள்ளிடு

பருக்கையாகக் கொண்டு செய்த தண்டையும், நாண் பிணி சிறு

கிங்கிணி - கயிற்றிற் கோத்த சிறு சதங்கை மாலையும், நாண் மாலை

அணி பிப்பலம் தொங்கல் - கயிற்றில் வரிசைப்படக் கோத்த

அழகிய அரசிலை வடிவமாகச் செய்த மாலையும், அலம்ப -

ஒலிக்கவும், அடிகள் நான்கும் சிலம்பு ஆர்ப்ப - நான்கு

கால்களிலும் சிலம்புகள் ஒலிக்கவும்.

பிப்பலம் - அரசு. பிப்பல மாலையாகிய தொங்கல் என்றும்,

நாணாகிய அணி என்றும் வேறு வேறாகக் கொள்ளலுமாம். (16)





	 	 அடியிட்டு நிலங்கிளைத் தண்டமெண் டிக்கும் போர்ப்பப்

பொடியிட் டுயிர்த்துப் பொருகோட்டினிற் குத்திக் கோத்திட்

டிடியிட் டதிர்கா ரெதிரேற்றெழுந் தாங்கு நோக்கிச்

செடியிட் டிருகண் ணழல்சிந்த நடந்த தன்றே.

(இ - ள்.) அடியிட்டு நிலம் கிளைத்து - அடியினால்

நிலத்தைக் கிளைத்து, அண்டம் எண் திக்கும் போர்ப்பப் பொடி

இட்டு - அண்டத்தையும் எட்டுத் திசைகளையும் மூடுமாறு புழுதி

செய்து, உயிர்த்து - பெருமூச்செறிந்து, பொரு கோட்டினில் குத்திக்

கோத்திட்டு - பொருதற்குரிய கொம்பினாற் குத்தி (மண்ணைக்)

கோத்துக் கொண்டு, இடி இட்டு அதிர் கார் எதிர் ஏற்று எழுந்தாங்கு

நோக்கி - இடித்து முழங்கும் முகிலினை எதிர்த்தெழுந்தது போல

(மேல்) நோக்கி, இரு கண் செடி இட்டு அழல் சிந்த நடந்தது -

இரண்டு கண்களும் ஒளி கான்று தீயினைச் சிந்த நடந்தது.

அடியிட்டு, இட்டு : மூன்றனுருபின் பொருட்டு, பொடியிட்டு

- பொடியாக்கி. இடியிட்டு - இடித்து. செடி - ஒளி; கற்றையுமாட்.

அன்று, ஏ : அசை. (17)





	 	 [அறுசீரடியாசிரிய விருத்தம்]



பால்கொண்ட நிழல்வெண் டிங்கட் பகிர்கொண்ட மருப்பிற் கொண்மூச்

சூல்கொண்ட வயிற்றைக் கீண்டு துள்ளியோர் வெள்ளிக்

குன்றங்

கால்கொண்டு நடந்தா லென்னக் கடிந்துடன் றாவைச்

சீற்றம்

மேல்கொண்டு நாற்றம் பற்றி வீங்குயிர்ப் பெறிந்து

கிட்டா.



(இ - ள்.) பால் கொண்ட நிழல் வெண் திங்கள் பகிர்

கொண்ட மருப்பில் - பால் போலும் வெள்ளிய ஒளியினையுடைய

திங்களின் பிளவையொத்த கொம்பினால், கொண்மூ சூல் கொண்ட

வயிற்றைக் கீண்டு துள்ளி - முகிலினது சூலைக் கொண்ட வயிற்றைக்

கிழித்துத் துள்ளிக் கொண்டு, ஓர் வெள்ளிக்குன்றம் கால் கொண்டு

நடந்தால் என்னக் கடிந்து - வெள்ளி மலை ஒன்று கால் பெற்று

நடந்தாற்போல விரைந்து சென்று, உடன்று - பகைத்து, சீற்றம் மேல்

கொண்டு - வெகுளி மீக்கொண்டு, நாற்றம் பற்றி வீங்கு உயிர்ப்பு

எறிந்த ஆவைக் கிட்டா - நாற்றம் பிடித்துப் பெருமூச்செறிந்து

பசுவினை நெருங்கி.

பால் கொண்ட வெண்ணிழல் என்க. பால் கொண்ட, பகிர்

கொண்ட என்பவற்றில் கொண்ட என்பது உவமவுருபு. கீண்டு, மரூஉ.

நாற்றம் பற்றுதல் நிலத்தை மோந்து நாற்றமறிதல். நாற்றம் பிடித்தலும்

வீங்குயிர்ப் பெறிதலும் ஏற்றின் சாதித்தன்மை. வெள்ளிக் குன்றம்

கால் கொண்டு நடந்தாலென்ன என்பது இல் பொருளுவமை. (18)





	 	 	 குடக்கது குணக்க தென்னக் குணக்கது குடக்க தென்ன

வடக்கது தெற்க தென்னத் தெற்கது வடக்க தென்ன

முடுக்குறு மருப்பிற் கோத்து முதுகுகீ ழாகத் தள்ளும்

எடுக்குறு மலையைக் கால்பேர்த் தெனத்திசைப் புறத்து

வீசும்.



(இ - ள்.) குடக்கது குணக்கது என்ன - மேலைத் திசையில்

உள்ள பசு அப்பொழுதே கீழைத் திசையில் உள்ளது என்று

சொல்லவும், குணக்கது குடக்கது என்ன - கிழக்கேயுள்ளது

மேற்கேயுள்ளதென்னவும், வடக்கது தெற்கது என்ன -

வடக்கிலுள்ளது தெற்கேயுள்ளதென்னவும், தெற்கது வடக்கது என்ன

- தெற்கிலுள்ளது வடக்கேயுள்ளதென்னவும், முடுக்குறும் -

இந் நான்கு திசைகளிலும் அதனை இடையறாது துரத்தும்; மருப்பில்

கோத்து முதுகுகீழ் ஆகத் தள்ளும் - கொம்பிற் கோத்து முதுகு

கீழாமாறு தள்ளும்; எடுக்குறும் - மீண்டு எடுக்கும்; மலையைக் கால்

பேர்த்து என - மலையைக் காற்றுப் பெயர்த்து வீசியது போல,

திசைப்புறத்து வீசும் - திசைகளின் புறத்தில் எறியும்.

		 குடக்கது, குணக்கது, வடக்கது, தெற்கது என்பன

வினைக்குறிப்புப் பெயர். ஊழிக் காற்றானது மலையினைப்

பெயர்த்தெறிந்தாற் போலவென்க. பேர்த்தென, விகாரம். (19)





	 	 	 	 கொழுமணிச் சிகர கோடி சிதைபடக் குவட்டில் வீசும்

		பழுமரச் செறிவில் வான்றோய் பணையிற வெறியும் வானின்

		விழுமறப் பசுப்போல் வீழ வேலைவாய் வீசு மிங்ஙன்

		செழுமதிக் கோட்டு நந்தித் தேவிளை யாடல் செய்து.



(இ - ள்.) கொழுமணிச் சிகரகோடி சிதைபடக் குவட்டில்

வீசும் - பருத்த உருப்பெற்ற மணிகள் நிறைந்த சிகரவரிசைகள்

தூளாகும்படி மலையின்கண் எடுத்து எறியும்; பழுமரச் செறிவில் -

ஆலமரங்களின் நெருக்கின்கண், வான் தோய் பணை இற எறியும் -

வானையளாவிய அவற்றின் கிளைகள் முறியுமாறு வீசும்; வானின்

விழும் அறப் பசுப் போல் வீழ வேலைவாய் வீசும் -

வானுலகினின்றும் கடலில் விழும் காம தேனுவைப் போல விழுமாறு

கடலின்கண் எடுத்து வீசும்; இங்ஙன் - இங்ஙனம், செழுமதிக்

கோட்டு நந்தித்தே விளையாடல் செய்து - செழுவிய (அரை) மதி

போன்ற கொம்பினையுடைய திருநந்தியாயிய தேவு போர்

விளையாடல் செய்து.

துருவாச முனிவன் சாபத்தால் இந்திரன் செல்வமுற்றும் கடலில்

ஒளித்த ஞான்று காமதேனுவும் அதன்கண் விழுந்ததாகலின் 'வானின்

விழும் அறப் பசுப்போல்' என்றார். வானின், ஐந்தனுருபு நீக்கப்

பொருட்டு. அவ்வறப் பசுப் போல் இம் மறப்பசு வீழவென்க.

தே - தெய்வம். (20)





	 	 	 	 பூரிய ரெண்ணி யாங்கே பொருதுயி ரூற்றஞ் செய்யா

		தாரிய விடைதன் மாண்ட வழகினைக் காட்டக் காமுற்

		றீரிய நறும்பூ வாளி யேறுபட் டாவி யோடும்

		வீரியம் விடுத்து வீழ்ந்து வெற்புரு வாயிற் றன்றே.



(இ - ள்.) பூரியர் எண்ணி யாங்கே - கீழ்மக்களாகிய

சமணர்கள் எண்ணிய வண்ணமே, பொருது உயிர் ஊற்றம் செய்யாது

- பொருதலினால் உயிர்க்குத் துன்பஞ் செய்யாது, ஆரிய விடை

தன் மாண்ட அழகினைக் காட்ட - அழகிய இடபமானது தனது

மாட்சிமைப்பட்ட அழகைக் காட்ட, காமுற்று - (அப் பசுவானது)

அதனை விரும்பி, ஈரிய நறும் பூவாளி ஏறுபட்டு - குளிர்ந்த நறிய

மலரம்புகளால் ஏறுண்டு ஆவியோடும் வீரியம் விடுத்து - உயிரோடு

வீரியத்தையும் விட்டு வீழ்ந்து வெற்பு உரு ஆயிற்று - கீழே

விழுந்து மலை வடிவமாயிற்று.

		 ஆவை யூறு செய்யார் எனக் கருதினராகலின் அவர் எண்ணி

யாங்கே என்றார். ஊற்றம் - ஊறு. ஆரிய விடை - அரிய

விடையென்றும், குரவுத் தன்மையுடைய விடையென்றும்

உரைத்தலுமாம். வீரியத்துடன் ஆவியை விடுத்தென்க. அன்று, ஏ :

அசைகள். (21)





	 	 வாங்கின புரிசை மாட மாநக ரானா வின்பந்

தூங்கின வரவாய் வேம்பின் றோடவிழ் தாரான் றிண்டோள்

வீங்கின விரவி தோன்ற வீங்கிரு ளுடைந்த தென்ன

நீங்கின நாண மோடு நிரையமண் குழாங்க ளெல்லாம்.



(இ - ள்.) வாங்கின புரிசைமாட மாநகர் - வளைந்த

மதிலையுடைய மாடங்கள் நிறைந்த பெரிய மதுரைப்பதி முழுதும்,

ஆனா இன்பம் தூங்கின - நீங்காத இன்பத்தில் அழுந்தின; அரம்

வாய் வேம்பின் தோடு அவிழ் தாராள் திண் தோள் வீங்கின -

அரம்போல இரு புறத்தும் வாயுள்ள இலைகளையுடைய வேம்பின்

இதழ் விரிந்த மாலையையுடைய அனந்தகுண பாண்டியனின்

திண்ணிய தோள்கள் பூரித்தன; இரவி தோன்ற வீங்கு இருள்

உடைந்தது என்ன - பரிதி உதித்த காலை செறிந்த இருள்

சிதைந்தாற்போல, நிரை அமண் குழாங்கள் எல்லாம் நாணமோடு

நீங்கின - வரிசை வரிசையாயுள்ள சமணக் கூட்டங்களனைத்தும்

நாணத்துடன் புறங்கொடுத் தோடின.

நகரிலுள்ளா ரனைவரும் என்பார் 'நகர்' என்றார். அரம் -

வாளரம்; இவ்வுவமம் பழஞ் செய்யுட்களிற் பயின்றுளது. நாணம் -

வெள்குதல்; நாணும் நீங்கிற்று அவர்களும் நீங்கினர் எனலுமாம். (22)





உலகறி கரியாத் தன்பே ருருவினை யிடபக் குன்றாக்

குலவுற நிறுவிச் சூக்க வடிவினாற் குறுகிக் கூடற்

றலைவனை வணங்க வீசன் றண்ணருள் சுரந்து பண்டை

இலகுரு வாகி யிங்ங னிருக்கென விருத்தி னானே.



(இ - ள்.) உலகு அறி கரியா - உலகத்தார் அறியுஞ்

சான்றாக, தன் பேர் உருவினை இடபக் குன்றாக் குலவுற நிறுவி -

நந்தி தனது பெரிய வடிவினை இடப மலையாக விளங்க நிறுத்தி,

சூக்க வடிவினால் கூடல் தலைவனைக் குறுகி வணங்க - நுண்ணிய

வடிவினோடு மதுரை நாயகனை அடைந்து வணங்க, ஈசன் தண்

அருள் சுரந்து - அவ் விறைவன் தண்ணிய கருணை சுரந்து,

பண்டை இலகு உருவு ஆகி இங்ஙன் இருக்க என இருத்தினான் -

முன்னைய விளங்கிய வடிவமாகி இங்கு இருப்பாயாகவென்று

இருத்தியருளினான்.

இந்நிகழ்ச்சியை உலகினர் அறியுஞ் சான்றாகவென்க. பேருரு -

தூலவடிவம். சூக்கம் - சூக்குமம்; நுண்மை. இருக்கென : அகரந்

தொகுத்தல். (23)





	 	 	 	 	 அந்நிலை நகரு ளாரு மரசனு மகிழ்ச்சி தூங்கிச்

		சன்னிதி யிருந்த நந்தி தாளடைந் திறைஞ்சிப் போக

		மின்னவிர் சடையா னந்தி வென்றிசால் வீறு நோக்கி

		இன்னமு தனையா ளோடுங் கறிசிறந் திருக்கு நாளில்.

	 	 (இ - ள்.) அந்நிலை நகருளாரும் அரசனும் மகிழ்ச்சி தூங்கி

- அப்பொழுது நகரிலுள்ளாரும் மன்னனும் களிப்பு மிக்கு, சன்னிதி இருந்த நந்தி தாள் அடைந்து இறைஞ்சிப் போக - திரு முன்பே

இருந்த திரு நந்தி தேவரின் திருவடியை அடைந்து வணங்கிச்

செல்ல, மின் அவிர் சடையான் - மின் போல் விளங்குஞ்

சடையையுடைய சோமசுந்தரக் கடவுள், நந்தி வென்றி சால் வீறு

நோக்கி - அந் நந்தி தேவரின் வெற்றிமிக்க பெருமிதத்தினைக்

கண்டு, இன் அமுது அனையாளோடும் களி சிறந்து இருக்கும்

நாளில் - இனிய அமுதத்தையொத்த உமைப் பிராட்டியோடும்

களிப்பு மிக்கு இருக்கும்பொழுது.

வீறு - பிறிதொன்றற் கில்லாத சிறப்பு. (24)





	 	 	 	 அவ்விடை வரைமேன் முந்நீ ரார்கலி யிலங்கைக் கேகுந்

		தெவ்வடு சிலையி ராமன் வானர சேனை சூழ

		மைவரை யனைய தம்பி மாருதி சுக்கி ரீவன்

		இவ்வடல் வீர ரோடு மெய்தியங் கிறுத்தான் மன்னோ.



(இ - ள்.) அவ்விடை வரைமேல் - அந்த இடப மலையின்

மேல், முந்நீர் ஆர்கலி இலங்கைக்கு ஏகும் - மூன்று நீர்களை

யுடைய கடல் சூழ்ந்த இலங்கைக்குச் செல்லா நின்ற, தெவ் அடுசிலை

இராமன் - பகைவரைக் கொல்லும் கோதண்டத்தையேந்திய

இராமபிரான், வானர சேனை சூழ - குரக்குப் படைகள் சூழ,

மைவரை அனைய தம்பி மாருதி சுக்கிரீவன் - நீல மலையை ஒத்த

இலக்குவனும் அனுமானும் சுக்கிரீவனுமாகிய, இவ்வடல் வீரரோடும்

எய்தி - இந்த வெற்றியையுடைய வீரர்களோடும் அடைந்து,

அங்கு இறுத்தான் - அங்கே தங்கினான்.

மைவரை - மேகந் தவழும் மலையுமாம். மாருதி - காற்றின்

மைந்தன். மாருதம் - காற்று. அவ்விடைவரைமேல் எய்தி அங்கு

இறுத்தான் என்க. மன், ஓ : அசைகள். (25)





	 	 	 	 அன்னது தெரிந்து விந்த மடக்கிய முனியங் கெய்தி

		மன்னவற் காக்கங் கூறி மழவிடைக் கொடியோன் கூடற்

		பன்னரும் புகழ்மை யோது பனுவலை யருளிச் செய்ய

		முன்னவன் பெருமை கேட்டு முகிழ்த்தகை முடியோ னாகி.



(இ - ள்.) விந்தம் அடக்கிய முனி - விந்த மலையை

அடக்கிய அகத்திய முனிவன், அன்னது தெரிந்து அங்கு எய்தி -

அதனை உணர்ந்து அங்குச் சென்று, மன்னவற்கு ஆக்கம் கூறி -

மன்னனாகிய இராமனுக்கு ஆக்க மொழி கூற, மழவிடைக்

கொடியோன் கூடல் - இளமை பொருந்திய இடபமாகிய

கொடியையுடைய சோமசுந்தரக் கடவுளது மதுரைப் பதியின்,

பன் அரும் புகழ்மை ஓது பனுவலை - சொல்லுதற்கரிய புகழைக்

கூறும் நூலை, அருளிச் செய்ய - கூறியருள, முன்னவன் பெருமை

கேட்டு - அம் முதல்வனது பெருமையைக் கேட்டு, முகிழ்த்தகை

முடியோன் ஆகி - கூப்பிய கையையுடைய முடியையுடையவனாய்.

		 விந்தம் அடக்கிய - மேருவோடு இகலிவோங்கிய விந்தத்தின்

வீற்றினையடக்கிய. புகழ்மை, மை பகுதிப் பொருள் விகுதி. முடியின்

மேற் குவித்த கைகளையுடையனாகி என்க. முனி அருளிச் செய்ய

இராமன் கேட்டு என இயையும். (26)





	 	 	 	 முனியொடு குறுகிச் செம்பொன் முளரியுண் மூழ்கி யாதித்

		தனிமுத லடியை வேணி முடியுறத் தாழ்ந்து வேத

		மனுமுறை சிவாக மத்தின் வழிவழா தருச்சித் தேத்திக்

		கனிவுறு மன்பி லாழ்ந்து முடிமிசைக் கரங்கள் கூப்பி.



(இ - ள்.) முனியொடு குறுகி - அம் முனிவனோடு சென்று,

செம்பொன் முளரியுள் மூழ்கி - சிவந்த பொற்றாமரையில் நீராடி,

ஆதித் தனி முதல் அடியை வேணி முடி உறத் தாழ்ந்து -

யாவர்க்கும் ஆதியாகிய ஒப்பற்ற முதற் கடவுளின் திருவடியைச்

சடையுடைய தனது முடி பொருந்துமாறு வணங்கி, வேத மனுமுறை

சிவகாமத்தின் வழி வழாது அருச்சித்துத் துதித்து, கனிவுறும் அன்பில்

ஆழ்ந்து - கனிந்த பேரன்பில் அழுந்தி, முடிமிசைக் கரங்கள் கூப்பி

- முடியின் மேற் கைகளைக் குவித்து நின்று.

தனிமுதல் - முழுமுதல். இராமன் தவக்கோலந் தாங்கி வனம்

போந்தானாகலின் 'வேணிமுடியுற' என்றார். மனு - மந்திரம். (27)





	 	 	 புங்கவ சீவன் முத்தி புராதிப புனித போக

		மங்கல மெவற்றி னுக்குங் காரண வடிவ மான

		சங்கர நினது தெய்வத் தானங்க ளனந்த மிந்த

		அங்கண்மா ஞால வட்டத் துள்ளன வவைக டம்மில்.



(இ - ள்.) புங்கவ - தேவர் யாவர்க்கும் உயர்ந்தோனே, சீவன்

முத்தி புர அதிப - சீவன் முத்தி புரத்திற்குத் தலைவனே, புனித

போக மங்கலம் எவற்றினுக்கும் காரண வடிவம் ஆன சங்கர -

தூயபோக நலங்கள் எவற்றுக்குங் காரண வடிவாகிய சங்கரனே,

இந்த அம் கண்மா ஞால வட்டத்து - இந்த அழகிய இடத்தையுடைய

பெருமை பொருந்திய நிலவுலகின்கண், நினது தெய்வத் தானங்கள்

அனந்தம் உள்ளன - நின்னுடைய தெய்வத் தன்மை பொருந்திய

பதிகள் பல உள்ளன; அவைகள் தம்மில் - அவற்றுள். புங்கவன் -

உயர்ந்தோன், வானோன். சீவன் முத்திபுரம் - மதுரை :

தலவிசேடத்திற் காண்க. புராதிப : நெடிற் சந்தி. புனித என

விளியாக்கித் தூயனே என்றுரைத்தலும், தூய போகங்கட்கும்

மங்கலங்கட்கும் காரண வுருவான என்றுரைத்தலும் பொருந்தும்.

சங்கரன் - சுகத்தையருளுபவன். அனந்தம் - வரம்பில்லன. ஞால

வட்டம் - பூ மண்டலம். (28)





	 	 [கலிநிலைத்துறை]



அற்பு தப்பெரும் பதியிந்த மதுரையீ தாற்றப்

பொற்பு டைத்தென்ப தெவன்பல புவனமு நின்பாற்

கற்பு வைத்துய நீசெய்த கருமத்தின் விருத்தம்

வெற்பு ருக்களாய்ப் புடைநின்று விளங்கலான் மன்னோ.



(இ - ள்.) அற்புதப் பெரும்பதி இந்த மதுரை - அற்புதம்

பொருந்திய சிறந்த பதியாகும் இந்த மதுரையானது; ஈது ஆற்றப்

பொற்பு உடைத்து என்பது எவன் - இது மிக்க

மேன்மையுடைத்தென்று கூறுவது என்னை, பல புவனமும் நின்பால்

கற்பு வைத்து உய - எல்லாவுலகமும் நின்னிடத்தே தியானம்

வைத்துப் பிழைக்குமாறு, நீ செய்த கருமத்தின் விருத்தம் - நீ

செய்தருளிய திருவிளையாடல்களின் வரலாறு, வெற்பு உருக்காய்ப்

புடை நின்று விளங்கலால் - மலை வடிவங்களாய்ப் பக்கத்தே நின்று

விளங்குதலால்.

கூறுதல் மிகையென்பார் 'எவன்' என்றார். கற்பு - கற்றல்;

ஈண்டுத் தியானம். கருமம் - காரியம். விருத்தம் - செய்தி.

கொலைத் தொழில் என்பது கொண்டு கருமத்தின் ஒவ்வாமை

என்றுரைத்தலுமாம். இங்கு நீ புரிந்த கருமத்தின் விருத்தம்

வெற்புருக்களாய் இப்பதியின் மேன்மைக்கு அழியாத சான்றுகளாக

விளங்குதலின் இது பொற்புடைத்தென்பது எவன் என

விரித்துரைத்துக் கொள்க. மன், ஓ : அசைகள். (29)





	 	 கண்ட வெல்லையிற் றுன்பங்கள் களைதற்கு மளவைக்

கண்ட ரும்பெருஞ் செல்வங்க ளளித்தற்குங் கருணை

கொண்டு நீயுறை சிறப்பினாற் குளிர்மதிக் கண்ணி

அண்ட வாணவிவ் விலிங்கத்துக் கொப்புவே றாமோ.



(இ - ள்.) கண்ட எல்லையில் துன்பங்கள் களைதற்கும் -

பார்த்த வளவிலே துன்பங்களைப் போக்குதற்கும், அளவைக்கு

அண்டு அரும் பெருஞ் செல்வங்கள் அளித்தற்கும் - அளவைக்குப்

பொருந்துதல் இல்லாத பெரிய செல்வங்களை அருளுதற்கும்,

கருணை கொண்டு நீ உறை சிறப்பினால் - திருவருள் கொண்டு நீ

வீற்றிருக்குஞ் சிறப்பினாலே, குளிர்மதிக் கன்னி அண்ட வாண -

குளிர்ந்த பிறையை மாலையாகவுடைய தேவனே, இவ்விலிங்கத்துக்கு

வேறு ஒப்பு ஆமோ - இந்தச் சொக்கலிங்கத்துக்கு வேறொன்று

ஒப்பாகுமோ?

அண்டு - கிட்டுதல்; முதனிலைத தொழிற் பெயர். அளவைக்கு

அண்டு அரும் - அளக்க வொண்ணாத என்றபடி, கண்ணி முடியிற்

சூடு மாலை. அண்ட வாணன் - தேவன். வாழ்நன் என்பது வாணன்

என மருவிற்று. ஓகாரம் எதிர்மறை. (30)





	 	 	 தோய்ந்தி டும்பொழு தீட்டிய தொல்வினைப் படலம்

		மாய்ந்தி டும்படி மாய்த்துநின் மங்கல போகம்

		ஈந்தி டும்படிக் கிருந்தமா தீர்த்தத்தி னியல்பை

		ஆய்ந்தி டும்பொழு ததற்கொரு தீர்த்தமொப் பாமோ.



(இ - ள்.) தோய்ந்திடும் பொழுது - (தன்னில்) மூழ்கும்

பொழுதில், ஈட்டிய தொல்வினைப் படலம் மாய்ந்திடும்படி மாய்த்து

- தேடி வைத்த பழவினைத் தொகுதி நசிக்குமாறு சிதைத்து, நின்

மங்கல போகம் ஈந்திடும்படிக்கு இருந்த - நினது நன்மையாகிய

போகத்தை அருளும்படி அமைந்த, மாதீர்த்தத்தின் பொய்கையின்

தன்மையை ஆராயுங்கால், அதற்கு ஒரு தீர்த்தம் ஒப்பு ஆமோ -

அதற்கு மற்றொரு தீர்த்தம் ஒப்பாகுமோ?

ஈட்டிய - பல பிறவிகளிலும் தேடிய. தொல்வினைப் படலம்

- சஞ்சித கன்மத் தொகுதி. நின் மங்கலபோகம் என்றது

சிவபோகத்தை. படிக்கு, கு : பகுதிப் பொருள் விகுதி. (31)





	 	 	 எத்த லத்தினு மொவ்வொன்று விழுமிதா மிந்த

		மெய்த்த லத்திலிம் மூவகை விழுப்பமும் விளங்கும்

		அத்த வாதலா லித்தல மடைந்தவ ரெவர்க்குஞ்

		சித்த சுத்தியும் பல்வகைச் சித்தியும் பயக்கும்.



(இ - ள்.) எத்தலத்தினும் ஒவ்வொன்று விழுமிதாம் - எந்தத்

தலங்களிலும் மூர்த்தியும் தீர்த்தமும் தலமுமாகிய மூன்றனுள்

ஒவ்வொன்று சிறப்புடைத்தாகும்; இந்த மெய்த்தலத்தில் இம்

மூவகைச் சிறப்பும் விளங்கும்; ஆதலால் - ஆதலினால், அத்த -

இறைவனே, இத்தலம் - இப்பதியானது, அடைந்தவர் எவர்க்கும் -

தன்னைச் சார்ந்தவரனைவருக்கும், சித்தசுத்தியும் பல்வகைச் சித்தியும்

பயக்கும் - மனத் தூய்மையையும் அணிமா முதலிய பலவகைச்

சித்திகளையும் அருளா நிற்கும்.

மேல் மூன்று செய்யுட்களால் தலம், மூர்த்தி, தீர்த்தம்

என்பவற்றின் சிறப்பு முறையே கூறப் பெற்றமையின் அவற்றைச்

சுட்டி 'இம் மூவகை விழுப்பமும்' எனப்பட்டது. (32)





	 	 	 அடியனே னெண்ணுங் கருமமுஞ் சரதமே யாக

		முடியு மாறரி தச்செயன் முடியுமெப் படியப்

		படிபு ரிந்தருள் கடிதெனப் பணிந்தனன் பரனும்

		நெடிய வான்படு மமுதென வெதிர்மொழி நிகழ்த்தும்.



(இ - ள்.) அடியனேன் எண்ணும் கருமமும் சரதமே ஆக

முடியுமாறு அரிது அடியேன் எண்ணிய செயலும் உண்மையாக

முடியுந்தன்மை அரிதோ; அச் செயல் எப்படி முடியும் அப்படி -

அச் செயலானது எவ்வாறு முடியுமோ அந்நெறியை, கடிது புரிந்தருள்

எனப் பணிந்தனன் -விரைந்து செய்தருள வேண்டும் என்று இரந்து

வணங்கினான்; பரனும் - சோம சுந்தரக் கடவுளும், நெடிய

வான்படும் அமுது என எதிர்மொழி நிகழ்த்தும் - பரந்த வானின்

கண் உண்டாகும் அமிழ் தென்னுமாறு எதிர்மாற்றம் கூறியருளுவான்.

		 முடியுமா, ஈறு தொக்கது. அரிதோ என ஓகாரம் விரிக்க.

புரிதல் - செய்தல்; ஈண்டு உணர்த்துதல்; விரும்பியருள் எனலுமாம்.

வான் மொழியாகக் கூறுதலின் 'வான்படும் அமுதென' என்றார்.

இஃது இல்பொருளுவமை. (33)





	 	 [அறுசீரடியாசிரியவிருத்தம்]



இரவிதன் மரபின் வந்த விராமகே ளெமக்குத் தென்கீழ்

விரவிய திசையிற் போகி விரிகடற் சேதுகட்டிக்

கரவிய வுள்ளக் கள்வன் கதிர்முடி பத்துஞ் சிந்தி

அரவமே கலையி னாளை யருஞ்சிறை யழுவ நீக்கி.



(இ - ள்.) இரவி தன் மரபில் வந்த இராமகேள் - சூரியன்

மரபில் வந்த இராமனே கேட்பாயாக; எமக்குத் தென்கீழ் விரவிய

திசையில் போகி - எமக்குத் தென்கிழக்காகப் பொருந்திய திசையிற்

சென்று, விரிகடல் சேதுகட்டி - விரிந்த கடலிலே சேதுபந்தனஞ்

செய்து, கரவிய உள்ளக்கள்வன் கதிர்முடி பத்தும் சிந்தி -

வஞ்சனையையுடைய உள்ளத்தையுடைய இராவணனது விளக்கமுள்ள

பத்துத் தலைகளையுந் துணித்து, அரவம் மேகலையினாளை -

ஒலிக்கின்ற மேகலையணிந்த சானகியை, அருஞ்சிறை அழுவம் நீக்கி

- பொறுத்தற்கரிய சிறைக்கூடத்தினின்றும் நீக்கி.

தெற்கும் கிழக்கும் கலந்த திசை என்றுமாம். சேது - அணை.

கரவிய - கரந்த. சிந்தி, தன் வினைக்கும் பிற வினைக்கும்

பொதுவாய சொல். அழுவம -பரப்பு, கூடம். (34)





	 	 	 மீண்டுநின் னயோத்தி யெய்தி விரிகட லுலகம் பன்னாள்

ஆண்டினி திருந்து மேனாள் வைகுண்ட மடைவா யாக

ஈண்டுநீ கவலை கொள்ளே லெனு*மச ரீரி கேட்டு

நீண்டவன் மகிழ்ந்து தாழ்ந்து நிருத்தனை விடைகொண்

டேகி.



(இ - ள்.) மீண்டும் நின் அயோத்தி எய்தி - மீளவும் நினது

அயோத்தியை அடைந்து, விரி கடல் உலகம் பல் நாள் ஆண்டு

இனிது இருந்து - பரந்த கடல் சூழ்ந்த உலகத்தை நெடுங்காலம்

ஆட்சி புரிந்து இனிதாக இருந்து, மேல் நாள் வைகுண்டம்

அடைவாயாக - பின்னாளில் வைகுண்டத்தைச் சேர்வாயாக; ஈண்டு

நீ கவலை கொள்ளேல் - இப்பொழுது நீ கவலை கொள்ளாதே,

எனும் அசரீரி கேட்டு - என்னும் அசரீரீயுரையைக் கேட்டு,

நீண்டவன் மகிழ்ந்து தாழ்ந்து - நெடியவனாகிய இராமன் மகிழ்ந்து

வணங்கி, நிருத்தனை விடை கொண்டு, ஏகி - சோமசுந்தரக்

கடவுளிடத்து விடைபெற்றுச் சென்று.

		 அயோத்தி - யுத்தத்தில் வெல்லப்படாதது என்னும் பொருளது,

பதினோராயிரம் ஆண்டு இராமன் அரசு புரிந்தனன் என்பர்.

மேனாள் - ஆண்டிருந்த பின்பு - ஈண்டு, காலங்குறித்தது. அசரீரி

- சரீரம் இல்லது; வானில் எழும் உரை. (35)



* * *



(பா - ம்.) * கொள்ளேலென.





	 	 	 	 மறைப்பொரு ளுரைத்தோன் சொன்ன வண்ணமேயிலங்கை

யெய்தி

அறத்தினைத் தின்ற பாவி யாவிதின் றனையான் செல்வத்

திறத்தினை யிளவற் கீந்து திருவிரா மேசங் கண்டு

கறைப்படு மிடற்றி னானை யருச்சித்துக் கருணை வாங்கி.



(இ - ள்.) மறைப்பொருள் உரைத்தோன் சொன்ன வண்ணமே

- வேதத்துக்குப் பொருளருளிச் செய்த சோமசுந்தரக்கடவுள்

கூறியருளியபடியே, இலங்கை எய்தி - இலங்கையை அடைந்து,

அறத்தினைத் தின்றபாவி ஆவி தின்று - அறத்தை அழித்த

பாவியாகிய இராவணனது ஆவியைப் பருகி, அனையான்

செல்வத்திறத்தினை இளவற்கு ஈந்து - அவனுடைய செல்வக்

கூறுகளை அவன் தம்பியாகிய விபீடணனுக்குக் கொடுத்து, திரு

இராமேசம் கண்டு - திருவிராமேச்சுரத்தை ஆக்கி, கறைப்படும்

மிடற்றினானை அருச்சித்து - நஞ்சக்கறை பொருந்திய

திருமிடற்றையுடைய சிவபெருமானை வழிபட்டு, கருணை வாங்கி -

அவனருளைப் பெற்று.

அறத்தை அடியொடுங் கெடுத்தவன் என்பார் 'அறத்தினைத்

தின்ற பாவி' என்றார். 'அறத்தினைத் தின்றபாவி யாவிதின்று'

என்பது மிக்க நயமுடைத்து. தின்னாவதற்றைத் தின்பனவாகக்

கூறுதல்.

"வாரா மரபின வரக்கூ றுதலும்"

என்னும் தொல்காப்பியச் சூத்திரத்து 'அன்னவை யெல்லாம்'

என்பதனால் முடியும். காணல் - உண்டாக்கல். (36)





	 	 	 	 பற்றிய பழியி னீந்தி யிந்திரன் பழியைத் தீர்த்த

		வெற்றிகொள் விடையி னானை மீளவும் வந்து போற்றி

		அற்றிர ளனைய கோதைக் கற்பினுக் கரசி யோடுஞ்

		சுற்றிய சடையி ராமன் றொன்னக ரடைந்தா னிப்பால்.



(இ - ள்.) பற்றிய பழியின் நீந்தி - தன்னைப் பற்றித்

தொடர்ந்த கொலைப் பாவத்தினின்றும் நீங்கி, இந்திரன் பழியைத்

தீர்த்த வெற்றி கொள் விடையினானை - தேவேந்திரனது

பழியினைப் போக்கிய வெற்றி பொருந்திய இடபவூர்தியையுடைய

சோமசுந்தரக் கடவுளை, மீளவும் வந்து போற்றி - மீண்டும் வந்து

துதித்து, அல்திரள் அனைய கோதைக் கற்பினுக்கு அரசியோடும்

- இருளின் திரட்சியை ஒத்த கூந்தலையுடைய கற்புக்கிறைவியாகிய

சானகியோடும், சுற்றிய சடை இராமன் - சுற்றிக் கட்டிய

சடையினையுடைய இராமன், தொல்நகர் அடைந்தான் -

தொன்மையுடைய தனது அயோத்தி நகரத்தை அடைந்தான்;

இப்பால் - பின்பு.

		 முனி மரபில் வந்து வேதம் வல்லனாய்ச் சிவ வழிபாட்டினை

மேற்கொண்ட இராவணனைக் கொன்றமையின் இராமனைக்

கொலபை்பழி பற்றியதென்க. இராமேச்சுரம் இராவணனைக் கொன்ற

பழிதீர இராமன் பூசித்த தென்பதனைத் திருஞானசம்பந்தரும்,

திருநாவுக்கரசரும் பல திருப்பாட்டுக்களிற் கூறியுள்ளார்கள்;

அவற்றுள் முறையே ஒவ்வொன்று பின்வருவன :

"தேவியை வல்விய தென்னிலங் கைத்தச மாமுகன்

பூவிய லும்முடி பொன்று வித்தபழி போயற

ஏவிய லுஞ்சிலை யண்ணல் செய்தவிரா மேச்சுரம்

மேவிய சிந்தையி னார்கடம் மேல்வினை வீடுமே"



"கோடிமா தவங்கள்செய்து குன்றினார் தம்மையெல்லாம்

வீடவே சக்கரத்தா லெறிந்துபின் னன்புகொண்டு

தேடிமால் செய்தகோயி றிருவிரா மேச்சுரத்தை

நாடிவாழ் நெஞ்ச மேநீ நன்னெறி யாகு மன்றே."



சீதையின் கற்பு மாண்பினைக் கம்பராமாயணம், திருவடி தொழுத

படலத்தில். அனுமான் இராமனுக்குக் கூறுங் கூற்றுக்களால்

உணரலாகும். (37)





	 	 [கலிநிலைத்துறை]



செங்கோ லனந்த குணமீனவன் றேயங் காப்பக்

கொங்கோ டவிழ்தார்க் குலபூடணன் றன்னை யீன்று

பொங்கோத ஞாலப் பொறைமற்றவன் பாலி றக்கி

எங்கோ னருளாற் சிவமாநக ரேறி னானே.



(இ - ள்.) செங்கோல் அனந்தகுண மீனவன் -

செங்கோலையுடைய அனந்தகுண பாண்டியன், தேயம் காப்ப -

நிலவுலகைப் பாதுகாப்பதற்கு, கொங்கோடு அவிழ்தார்க் குலபூடணன்

தன்னை ஈன்று - மகரந்தத்தோடு மலர்ந்த மலர் மாலையையுடைய

குலபூடணனைப் பெற்று, பொங்கு ஓதம் ஞாலப் பொறை -

பொங்குகின்ற கடல் சூழ்ந்த நிலச் சுமையை, அவன்பால் இறக்கி -

அக்குலபூடணனிடத்தில் இறக்கி, எங்கோன் அருளால் சிவமாநகர்

ஏறினான் - எம்பெருமானாகிய சோம சுந்தரக்கடவுளின் திருவருளால்

பெருமை பொருந்திய சிவபுரத்தை அடைந்தான்.

ஓதம் - கடல்;

"ஓதமலி நஞ்சுண்ட வுடையானே"

எனத் திருவாசகம் கூறுவது காண்க. மற்று : அசை. பொறையை

இறக்கிச் சிவமாநகர் ஏறினான் என நயந்தோன்றக் கூறினார். (38)

	 ஆகச் செய்யுள் 1663.





* * *





	 	 முப்பதாவது மெய்க்காட்டிட்ட படலம்



[கௌசகக்கலிப்பா]



பாவமென வடிவெடுத்த படிற்றமணர் பழித்ததழசெய்

தேவவரு மறப்பசுவை யேறுயர்த்தோன் விடைநந்திக்

காவலனை விடுத்தழித்த கதையுரைத்து மட்டாலைச்

சேவகன்மெய்க் காட்டிட்டு விளையாடுந் திறமுரைப்பாம்.





(இ - ள்.) பாவம் என முடிவு எடுத்த படிற்று அமணர் -

பாவமே என்னும்படி வடிவந்தாங்கிய வஞ்சனையையுடைய

சமணர்கள், பழித்தழல் செய்து ஏவவரும் - பழி வேள்வி செய்து

(தோற்றுவித்து) ஏவ வந்த, மறப்பசுவை - கொலைத் தொழிலை

யுடைய பசுவினை, ஏறு உயர்த்தோன் - இடபக் கொடியுயர்த்திய

சோமசுந்தரக் கடவுள், விடை நந்திக் காவலனை விடுத்து அழித்த

கதை உரைத்தும் - இடபவுருவினையுடைய திரு நந்தியாகிய

காவலனை ஏவி வதைத்தருளிய திருவிளையாடலைக் கூறினோம்;

அட்டாலைச் சேவகன் - (இனி) அட்டாலைச் சேவகனாகிய

அவ்விறைவன், மெய்க்காட்டிட்டு விளையாடும் திறம் உரைப்பாம் -

மெய்க் காட்டிட்டு விளையாடின திருவிளையாடலைக் கூறுவோம்.

பாவம் வடிவெடுத்தாலொத்த என மாறியுரைத்தலுமாம்.

தோற்றவித்து என்னுஞ் சொல் விரிக்க. காவலன் - காத்தல்

வல்லோன்; தலைவன். உரைத்தும் : இறந்தகால முற்று. இறைவன்

அட்டாலை மண்டபத்திற் சேவகனாய் வந்தமையை யானையெய்த

படலத்திற் காண்க. அட்டாலை - மதிலின் மேலே பரண் போலுள்ள

மண்டபம். மெய்க்காட்டிட்டு - திருமேனியைக் காட்டுதலைச் செய்து.

(1)





	 	 வெவ்வியமும் மதயானை விறற்குலபூ டணன்சமணர்

அவ்வியவஞ் சனைகடந்த வனந்தகுணச் செழியன்பாற்

செவ்வியசெங் கோல்வாங்கித் திகிரிதிசை செலவுருட்டி

வவ்வியவெங் கலிதுரந்து மண்காத்து வருகின்றான்.



(இ - ள்.) வெவ்விய மும்முத யானை விறல் குல பூடணன்

- கொடிய மும்மதங்களையுடைய யானையையுடைய வெற்றி

பொருந்திய குலபூடண வழுதி, சமணர் அவ்விய வஞ்சனை கடந்த

அனந்தகுணச் செழியன் பால் - சமணர்களது தீய வஞ்சனையைக்

கடந்த அனந்தகுண பாண்டியனிடத்து, செவ்விய செங்கோல் வாங்கி

- கோடாத செங்கோலைப் பெற்று, திகிரி திசை செல உருட்டி -

ஆணையாகிய நேமியைத் திசை முழுதுஞ் செல்லுமாறு

உருட்டி, வவ்விய வெங்கலி துரந்து - உலகினைப் பற்றா நின்ற

கொடிய கலியினை ஒட்டி, மண்காத்து வருகின்றான் - புவியினைப்

பாதுகாத்து வருகின்றான்.

		 அவ்வியம் - தீமை; அழுக்காறுமாம். செவ்விய செங்கோல் -

கோடாத செங்கோல்; செங்கோல் என்பதனைப் பெயர்

மாத்திரையாகக் கொள்ளலுமாம். வவ்விய என்பதனை நிகழ்

காலமாகவுரைக்க; வெம்மை பொருந்திய கலியென்றுமாம். (2)





	 	 	 	 சவுந்தரசா மந்தனெனத் தானைகா வலனொருவன்

		சிவந்தசடை முடியண்ண லடியவரே சிவமாகக்

		கவர்ந்தொழுகி யருச்சிக்குங் கடப்பாட்டி னெறிநின்றோன்

		உவந்தரசற் கிருமைக்குந் துணையாகி யொழுகுநாள்.



(இ - ள்.) சவுந்தர சாமந்தன் எனதானை காவலன் ஒருவன்

- சுந்தர சாமந்தன் என்று சேனாபதி ஒருவன் உள்ளான்; சிவந்த

சடைமுடி அண்ணல் அடியவரே - சிவந்த சடாமுடியையுடைய

சிவபெருமான் அடியாரையே, சிவமாகக் கவர்ந்து அருச்சித்து

ஒழுகும் - அச் சிவபெருமானாக மனத்திற் கொண்டு

வழிபட்டொழுகும், கடப்பாட்டின் நெறி நின்றோன் - கடமை

நெறியில் நின்றவனாகிய அவன், உவந்து அரசற்கு இருமைக்கும்

துணை ஆகி ஒழுகுநாள் - விரும்பி மன்னனுக்கு இம்மைக்கும்

மறுமைக்குந் துணையாக நின்று ஒழுகு நாளில்.

சாமந்தன் - படைத் தலைவன், சவுந்தர சாமந்தன் : சிறப்புப்

பெயர். ஒருவன் உளன் எனவும், நின்றோனாகிய அவன் எனவும்

விரிக்க. கவர்ந்து - உளங் கொண்டு. அருச்சித்து ஒழுகும் என

மாறுக. உவந்து துணையாகி என இயையும். (3)





	 	 	 	 வல்வேடர்க் கதிபதியாய் வருசேதி ராயனெனும்

		வில்வேட னொருவனவன் விறல்வலியான் மேலிட்டுப்

		பல்வேறு பரிமான்றேர்ப் பஞ்சவன்மேற் படையெடுத்துச்

		செல்வேனென் றுறவலித்தான் றென்னர்பிரா னஃதறிந்தான்.



(இ - ள்.) வல் வேடர்க்கு அதி பதியாய் வரு - வலிய

வேடர்களுக்குத் தலைவனாயிருந்து வருகின்ற, சேதிராயன் எனும்

வில் வேடன் ஒருவன் - சேதிராயன் என்னும் வில்லையுடைய

வேடன் ஒருவன் உளன்; அவன் விறல் வலியால் மேலிட்டு -

அவன் வெற்றியின் வலியினால் மேம்பட்டு, பல் வேறு

பரிமான் தேர்ப் பஞ்சவன் மேல் - பல வேறு வகைப்பட்ட

குதிரைகளையும் தேர்களையுமுடைய பாண்டியன் மேல், படை

எடுத்துச் செல்வேன் என்று உற வலித்தான் - படையெடுத்துப்

போருக்குச் செல்லுவேன் என்று உறுதியாகக் கருதினான்; தென்னர்

பிரான் அஃது அறிந்தான் - பாண்டியர் தலைவனாகிய குலபூடணன்

அதனை அறிந்தான்.

சேதிராயன் - சேதி நாட்டுக்கு அரையன். சேதிநாடு -

திருமுனைப் பாடிநாடு :

"சேதிநன் னாட்டுநீடு திருக்கோவ லூரின் மன்னி"

என்பது பெரியபுராணம். தமிழ் நாட்டு மூவேந்தரல்லாத குறுநில

மன்னர்களை வேடர், காடவர் முதலிய பெயர்களால் ஒரு காலத்தில்

இழித்துரைத்து வந்தனர் எனத் தெரிகிறது. பரிமான்; இருபெயரொட்டு;

விரைந்த செலவினையுடைய குதிரையுமாம். படையெடுத்தல் -

சேனையுடன் மேற்சேறல். உற - மிக. அறிந்தான் என்பதனை

எச்சமாக்கலுமாம். (4)





	 	 தன்னதுதா ணிழனின்ற சாமந்தன் றனைப்பார்த்தெம்

பொன்னறைதாழ் திறந்துநிதி முகந்தளித்துப் புதிதாக

இன்னமுநீ சிலசேனை யெடுத்தெழுதிக் கொள்கென்றான்

அன்னதுகேட் டீசனடிக் கன்புளா னென்செய்வான்.



(இ - ள்.) தன்னது தாள் நிழல் நின்ற சாமந்தன் தனைப்

பார்த்து - தனது அடி நிழலில் நின்ற சாமந்தனை நோக்கி, எம்

பொன்அறை தாழ் திறந்து நிதிமுகந்து அளித்து - எமது நிதி

அறையின் தாழைத் திறந்து பொருளை முகந்து கொடுத்து, புதிது

ஆக இன்னமும் நீ சில சேனை எடுத்து எழுதிக் கொள்க என்றான்

- புதிதாக இன்னுஞ் சில சேனைகளைச் சேர்த்துப் பதிவு செய்து

கொள்வாயாக என்றான்; அன்னது கேட்டு ஈசன் அடிக்கு அன்பு

உளான் என் செய்வான் - அதனைக் கேட்டு இறைவன் திருவடிக்கு

அன்புள்ளவனாகிய சுந்தரசாமந்தன் என்ன செய்கின்றானென்னில்.

தன்னது, னகரம் விரித்தல். அடங்கி நின்றமையைத் தாணிழல்

நின்ற என்றார். தன் : சாரியை, புதிது - புதுமை; பண்பு

மாத்திரையாக நின்றது. எடுத்து - தேர்ந்து திரட்டி, எழுதுதல் -

உரிமையைப் பதிவு செய்தல். கொள் கென்றான் : அகரந் தொக்கது.

(5)





	 	 தென்னவர்கோன் பணித்தபணி பின்றள்ளச் சிந்தையிலன்

புன்னவர னருளவந்து முன்னீர்ப்ப வொல்லைபோய்ப்

பொன்னறைதாழ் திறந்தறத்தா றீட்டியிடும் பொற்குவையுட்

டன்னதுளத் தவாவமையத் தக்கநிதி கைக்கவரா.



(இ - ள்.) தென்னவர்கோன் பணித்த பணி பின் தள்ள -

பாண்டியர் தலைவனாகிய குலபூடணன் இட்ட பணி பின்னே நின்று

தள்ளவும், சிந்தையில் அன்பு உன்ன அரன் அருள் வந்து முன்

ஈர்ப்ப - மனத்தில் அன்புடன் நினைத்த வளவிலே சிவபெருமான்

திருவருள் வந்து முன்னே இழுக்கவும், ஒல்லைபோய் - விரைந்து

சென்று, பொன் அறை தாழ் திறந்து - கருவூலத்தின் தாழைத்

திறந்து, அறத்து ஆறு ஈட்டியிடும் பொன் குவையுள் - அறநெறியால்

ஈட்டி வைத்த நிதிக் குவியலுள், தன்னது உளத்து அவா

அமையத்தக்க - தன்னது உள்ளத்து விருப்பம் அடங்கத்தக்க,

நிதிகைக் கவரா - பொருளைக் கைக்கொண்டு.

பணி பின்றள்ளவும் அருள் முன்னீர்ப்பவும் ஒல்லைபோய்

என்க. அவாவிற்குப் பொருந்த மிகுதியான நிதியைக் கவர்ந்து

என்றுமாம். (6)





	 	 	 	 	 எண்ணிறந்த களிப்பினொடுந் திருக்கோயி லிடத்தணைந்து

கண்ணிறைந்த பொன்முளரிக் கயந்தலைநீர் படிந்துதன

துண்ணிறைந்த மெய்யன்பி னொளியுருவாய் முளைத்தெழுந்த

பண்ணிறைந்த மறைப்பொருளை பணிந்திறைஞ்சி

யிதுவேண்டும்.

	 	 (இ - ள்.) எண் இறந்த களிப்பினொடும் - அளவிறந்த

மகிழ்ச்சியோடும், திருக்கோயில் இடத்து அணைந்து - திருக்

கோயிலுட் சென்று, கள் நிறைந்த பொன் முளரிக் கயந்தலை நீர்

படிந்து - தேன் நிறைந்த பொற்றாமரை வாவியில் நீராடி, தனது

உள் நிறைந்த மெய் அன்பின் - தனது உள்ளத்தின்கண் நிறைந்த

உண்மையன்பினாலே, ஒளி உருவாய் முளைத்து எழுந்த - ஒளி

வடிவாய்த் தோன்றியருளிய, பண் நிறைந்த மறைப்பொருளை

பணிந்து இறைஞ்சி - இசை நிறைந்த வேதப் பொருளாகிய

சோமசுந்தரக் கடவுளைக் கும்பிட்டு வணங்கி, இது வேண்டும்

- இதனை வேண்டுவானாயினன்.

கண் நிறைந்த எனப் பிரித்துக் கண்ணுக்கு நிறைந்த

பொலிவினையுடைய முளரி என்றுரைத்தலுமாம். கயந்தலை :

மெலிந்து நின்றது. அன்பினது ஒளியுருவாய் முளைத்தெழுந்த

பொருளை என்றுரைப்பாருமுளர். பணிந்து இறைஞ்சி என்பன

வணங்கியென்னும் ஒரு பொருள் குறித்தனவுமாம். (7)





	 	 	 பண்ணியனான் மறைவிரித்த பரமேட்டி யெங்கோமான்

		எண்ணியகா ரியமுடிப்பா யிவையுனக்கு முன்னடிக்கீழ்

		அண்ணியமெய் யடியவர்க்கு மாதக்க வெனவிரந்தப்

		புண்ணியமா நிதிமுழுது மவ்வழியே புலப்படுவான்.



(இ - ள்.) பண் இயல் நான்மறை விரித்த பரமேட்டி - இசை

அமைந்த நான்கு மறைகளையும் வெளிப்படுத்த பரமேட்டியே,

எம்கோமான் - எம்பெருமானே, எண்ணிய காரியம் முடிப்பாய் -

அடியார் கருதிய கருமங்களை முடித்தருளுபவனே, இவை -

இப்பொருள்கள், உனக்கும் - நினக்கும், உன் அடிக்கீழ் அண்ணிய

மெய் அடியவர்க்கும் ஆதக்க - நின் திருவடிக்கீழ்ப் பொருந்திய

உண்மையடியார்க்கும் ஆகக்கடவன; என இரந்து - என்று வேண்டி,

அப்புண்ணியமா நிதி முழுதும் அவ்வழியே புலப்படுப்பான் - அந்த

அறத்தாற்றின் வந்த பெரிய நிதி முழுதையும் அந்நெறியிலேயே

செலுத்துவானாயினன்.

பரமேட்டி - மேலோன்; எங்கோமான் எண்ணிய காரிய

முடிப்பாய் என்பதற்கு எம் அரசன் நினைத்த காரியத்தை

முற்றிவிப்பாய் என்றுரைத்தலும் பொருந்தும். ஆதக்க - ஆகத்

தக்கன; முதனிலை வினையெச்சப் பொருட்டாய் நின்றது; "செய்

தக்க" என்புழிப்போல. செலவிடுதலைப் புலப்படுத்தல் என்றார்.

அதன் பயன் நின்று விளங்குதலின். (8)





	 	 	 	 	 அண்டமுக டுரிஞ்சிநிமிர் கோபுரமு மாயிரக்கான்

		மண்டபமுங் கண்டிகையும் வயிரமணிக் கோளகையுங்

		குண்டலமுந் தண்டரளக் குடைநிரையுங் கொடிநிரையுங்

		கண்டனன்முன் னவனருளாற் பிறப்பேழுங் கரைகண்டோன்.

	 	 (இ - ள்.) அண்ட முகடு உரிஞ்சி நிமிர் கோபுரமும் -

வானத்தின் உச்சியைத் தடவி உயர்ந்த கோபுரமும், ஆயிரக்கால்

மண்டபமும் - ஆயிரம் தூண்களையுடைய மண்டபமும்,

கண்டிகையும் வயிர மணிக்கோளகையும் - கண்டிகையும்

வயிரமணியாற் செய்த தோளணியும், குண்டலமும் - குண்டலங்களும்,

தண் தரளக்குடை நிரையும் - தண்ணிய முத்துக்குடை வரிசைகளும்,

கொடி நிரையும் - கொடிவரிசைகளும் ஆகிய இவற்றை, முன்னவன்

அருளால் ஏழு பிறப்பும் கரை கண்டோன் கண்டனன் -

முதல்வனாகிய சோமசுந்தரக் கடவுளின் திருவருளால் எழுவகைப்

பிறப்பென்னுங் கடலின் கரையைக் கண்டவனாகிய சாமந்தன்

செய்தமைத்தான்.

கோளகை - யானைக் கொம்பின் முனையிற் செறிக்கும் குமிழ்;

ஈண்டுத் தோள்வலயத்தைக் குறிக்கின்றது போலும்; முன்னவனருளாற்

கண்டனன் என்று கூட்டியுரைத்தலும் பொருந்தும். கண்டனன்

அதனாற் கரைகண்டோனாயினன் என்னுங் கருத்துங் கொள்க. (9)





	 	 	 	 வானாடர்க் கவியுணவின் வகைமுந்நூன் மன்றல்முதல்

		நானாவாஞ் சிறுவேள்வி நான்மறையோர்க் கறுசுவையின்

		ஆனாத பேருண்டி துறவடைந்தோர்க் கருத்துபலி

		தானாதி பலவேறு தருமநனி தழைவித்தான்.



(இ - ள்.) வானாடர்க்கு அவி உணவின் வகை -

தேவர்களுக்கு ஊட்டும் அவியாகிய உணவின் வகைகளும், முந்நூல்

மன்றல் முதல் நானாவாம் சிறு வேள்வி - பூணூல் மங்கலம் முதலிய

பல வகையான சிறிய வேள்விகளும், நான்மறையோர்க்கு

அறுசுவையின் ஆனாத பேர் உண்டி - நான்கு

வேதங்களையுமுணர்ந்த அந்தணர்க்கு அறுசுவையின் நீங்காத

பேருண்டிகளும், துறவு அடைந்தோர்க்கு அருத்து பலி -

துறவிகளுக்கு ஊட்டுந் திருவமுதும், ஆதி - முதலாகிய, பல வேறு

தருமம் நனி தழைவித்தான் - பல வேறு வகையான தருமங்களை

மிகவும் பெருகச் செய்தனன்.

நானா - பல. தான் : அசை. தான ஆதி எனப் பிரித்து,

பல்வகைத் தானம் முதலிய என்றுரைத்தலுமாம். (10)





	 	 	 எவரேனு முருத்திரசா தனங்கண்டா லெதிர்வணங்கி

		அவரேநம் பிறப்பறுக்க வடிவெடுத்த வரனென்று

		கவராத வன்புள்ளங் கசிந்தொழுக வருச்சித்துச்

		சுவையாறி னமுதருத்தி யெஞ்சியவின் சுவைதெரிவான்.

	 		 	 (இ - ள்.) எவரேனும் - யாவராயினும், உருத்திர சாதனம்

கண்டால் எதிர் வணங்கி - சிவசாதனந் தாங்கினவரைக் காணின்

எதிர் சென்று வணங்கி, அவரே நம் பிறப்பு அறுக்க வடிவு எடுத்த

அரன் என்று - அவரே நமது பிறப்பைப் போக்கத் திருவுருவ

மெடுத்த சிவ பெருமானென்று, கவராத அன்பு உள்ளம் கசிந்து

ஒழுக அருச்சித்து - பிளவுபடாத அன்பால் உள்ளம் நெக்குருக

வழிபட்டு, சுவை ஆறின் அமுது அருத்தி - அறுசுவையோடு கூடிய

திருவமுதை உண்பித்து, எஞ்சிய இன்சுவை தெரிவான் - (அவர்

உண்டு) மிஞ்சியவற்றை இனிய சுவை பார்ப்பான்.

எவரேனும் - உருப்பொலாதவர் இழிகுலத்தவர்

முதலானோராயினும். உருத்திர சாதனம் - திருநீறு உருத்திராக்கம்.

கவராத - ஐயுறாத. எஞ்சிய - மிச்சிலாயுள்ளன : வினையாலணையும்

பெயர். சுவை தெரிதல் உண்டலாகிய காரியத்தை உணர்த்திற்று.

	 "எவரேனுந் தாமாக விலாடத் திட்ட

திருநீறுஞ் சாதனமுங் கண்டா லுள்கி

உவராதே யவரவரைக் கண்ட போதே

யுகந்தடிமைத் திறநினைந்தங் குவந்து நோக்கி

இவர்தேவ ரவர்தேவ ரென்று சொல்லி

யிரண்டாட்டா தொழிந்தீசன் றிறமே பேணிக்

கவராதே தொழுமடியார் நெஞ்சி னுள்ளே

கன்றாப்பூர் நடுதறியைக் காண லாமே"



என்னும் திருத்தாண்டகம் இங்கே சிந்திக்கற்பாலது. (11)





	 	 	 இன்றைக்கா யிரநாளைக் கிருமடங்கு வருநாட்கும்

அன்றைக்கன் றிருமடங்கா வரசனது* பொருளெல்லாங்

கொன்றைச்செஞ் சடையார்க்கு மடியார்க்குங்

கொடுப்பதனைத்

தென்றற்கோன் செவிமடுத்தான் சேனைக்கோ

னிதுசெய்வான்.



(இ - ள்.) இன்றைக்கு ஆயிரம் நாளைக்கு இருமடங்கு -

இன்றைக்கு ஆயிரம் பொன்னும் நாளைக்கு இரட்டிப்பும், வரு

நாட்கும் - மேலே வருகின்ற நாட்களுக்கும், அன்றைக்கு அன்று

இரு மடங்கா - அன்றைக் கன்று இரட்டிப்பும் ஆக, அரசனது

பொருள் எல்லாம் - மன்னனுடைய பொருள் முழுதையும்,

கொன்றைச் செஞ்சடையார்க்கும் அடியார்க்கும் கொடுப்பதனை -

கொன்றை மாலையையணிந்த சிவந்த சடையையுடைய

சிவபெருமானுக்கும் அவனடியார்க்குங் கொடுக்குஞ் செய்தியை,

தென்றல் கோன் செவிமடுத்தான் - தென்றல் தோன்றும் பொதியின்

மலைக்குத் தலைவனாகிய குலபூடணன் கேள்வியுற்றான்;

சேனைக்கோன் இது செய்வான் - சேனையின் தலைவனாகிய சுந்தர

சாமந்தன் இதனைச் செய்வானாயினன்.

இன்றைக்கு நாளைக்கு என்பவற்றில் நான்கனுருபு ஏழாவதன்

பொருளில் வந்தது. நாளை - அடுத்து வருநாள்; "நாளைச்

செய்குவம்அறமெனில்" எனச் சிலப்பதிகாரத்து வருதல் காண்க.

அன்றைக்கு அன்று - அற்றையினும் மற்றைநாள். ஆக வென்பது

ஈறு தொக்கது. கொடுப்பது : தொழிற்பெயர். தென்றல்

அதற்கிடமாகிய வெற்பினையுணர்த்திற்று. (12)



* * *



(பா - ம்.) * அரசனருள் பொருள்.





	 	 [அறுசீரடியாசிரியவிருத்தம்]



காவல னவையத் தெய்திக் காரியஞ் செய்வா ரோடு

மேவினன் பிறநாட் டுள்ள வீரர்க்கு வெறுக்கை போக்கிச்

சேவகம் பதிய வோலை செலவிடுத் தழைப்பான் போலப்

பாவகஞ் செய்து தீட்டிப் பட்டிமை யோலை யுய்ப்பான்.



(இ - ள்.) காவலன் அவையத்து எய்திக் காரியம்

செய்வாரோடு மேவினன் - அரசன் அவைக்குச் சென்று

வினையாளரோடு கலந்து, பிற நாட்டு உள்ள வீரர்க்கு வெறுக்கை

போக்கி - வேறு நாட்டிலுள்ள வீரர்களுக்குப் பொருளை அனுப்பி,

சேவகம் பதிய - போர்ச் செவகத்திற் பதிவு செய்ய, ஓலை செல

விடுத்து அழைப்பான் போல - திருமுகம் போக்கி அழைப்பவன்

போல, பாவகம் செய்து - பாவனை காட்டி, பட்டிமை ஓலை தீட்டி

உய்ப்பான் - பொய்யோலை எழுதி விடுப்பவனாய்.

காரியஞ் செய்வார் - வினை செய்வார். போக்கி விடுத்து

அழைப்பான் போல வென்க. சேவகம், பதிதல் என்பன பொதுச்

சொற்களாயினும் படையின் ஊழியத்தையும் அதிற் பதிவு

செய்தலையும் சிறப்பாகக் குறிப்பனவாகும். பட்டிமை - படிறு.

மேவினன், உய்ப்பான் என்பன முற்றெச்சம். (13)





	 	 எழுதுக தெலுங்கர்க் கோலை யெழுதுக கலிங்கர்க் கோலை

எழுதுக விராடர்க் கோலை யெழுதுக மராடர்க் கோலை

எழுதுக கொங்கர்க் கோலை யெழுதுக வங்கர்க் கோலை

எழுதுக துருக்கர்க் கோலை யென்றுபொய் யோலை

விட்டான்.



(இ - ள்.) தெலுங்கர்க்கு ஓலை எழுதுக - தெலுங்க

நாட்டினர்க்கு ஓலை எழுதுக; கலிங்கர்க்கு ஓலை எழுதுக - கலிங்க

நாட்டினர்க்கு ஓலை எழுதுக; விராடர்க்கு ஓலை எழுதுக - விராட

நாட்டினர்க்கு ஓலை எழுதுக; மராடர்க்கு ஓலை எழுதுக - மராட

நாட்டினர்க்கு ஓலை எழுதுக; கொங்கர்க்கு ஓலை எழுதுக - கொங்க

நாட்டினர்க்கு ஓலை எழுதுக; வங்கர்க்கு ஓலை எழுதுக - வங்க

நாட்டினர்க்கு ஓலை எழுதுக; துருக்கர்க்கு ஓலை எழுதுக - துருக்க

நாட்டினர்க்கு ஓலை எழுதுக; என்று பொய் ஓலை விட்டான் -

என்று கூறிப் பொய்யோலை போக்கினான்.

என்று - எனத் திருமுகம் வரைவானுக்குக் கூறி, அரசன்

அறியும்படி இங்ஙனம் கூறியதன்றி, ஓலை யெழுவித்ததுமிலன்,

அவ்வந் நாடுகட்கு அனுப்பியது மிலன் என்பார் 'என்று

பொய்யோலை விட்டான்' என்றார். (14)





	 	 	 	 	 எங்குமிப் படியே யோலை செலவிடுத் திருப்பவாறு

		திங்களி னளவு மந்தச் சேவகர் வரவு காணா

		தங்கதிர் வேலோன் சேனைக் கரசனை யழைத்து நாளை

		வெங்கதிர் படுமுன் சேனை யாவையும் விளித்தி யென்றான்.

	 	 (இ - ள்.) எங்கும் இப்படியே ஓலை செல விடுத்து இருப்ப -

எவ்விடத்தும் இங்ஙனமே பொய்யோலை போக விடுத்து இருக்க,

ஆறு திங்களின் அளவும் அந்தச் சேவகர் வரவு காணாது - ஆறு

மாதங்கள் வரையும் அந்த வீரர்கள் வரவினைக் காணாமல், அம்

கதிர் வேலோன் - அழகிய ஒளியினையுடைய வேற்படையேந்திய

குலபூடண பாண்டியன், சேனைக்கு அரசனை அழைத்து - தானைக்

காவலனாகிய சுந்தர சாமந்தனை அழைத்து, நாளை வெங்கதிர்

படுமுன் - நாளைச் சூரியன் மறையு முன்னே, சேனை யாவையும்

விளித்தி என்றான் - படை வீரர்களனைவரையும் அழைப்பாயாக

என்று கூறினான்.

படுதல் - மறைதல். விளித்தி : ஏவலொருமை முற்று; த் :

எழுத்துப் பேறு. (15)





	 	 	 என்றமன் னவனுக் கேற்கச் சாமந்த னிசைந்து வெள்ளி

மன்றவ னடிக்கீழ் வீழ்ந்து வள்ளலே யரச னீந்த

குன்றுறழ் நிதிய மெல்லாங் கொண்டெனைப்

பணிகொண்டாயே

வன்றிறற் சேனை யீட்டும் வண்ணம்யா தென்ன நின்றான்.



(இ - ள்.) என்ற மன்னவனுக்கு ஏற்கச் சாமந்தன் இசைந்து

- என்று கூறிய வேந்தனுக்குப் பொருந்தச் சாமந்தன் உடன்பட்டு,

வெள்ளி மன்றவன் அடிக்கீழ் வீழ்ந்து - வெள்ளியம்பலவாணன்

திருவடியின் கீழே விழுந்து வணங்கி, வள்ளலே - என் வள்ளால்,

அரசன் ஈந்த குன்று உறழ் நிதியம் எல்லாம் கொண்டு - மன்னன்

அளித்த மலைபோலும் பொருள் முழுதையும் ஏற்றுக் கொண்டு,

எனைப் பணி கொண்டாயே - என்னை அடிமை கொண்டனையே,

வன் திறல் சேனை ஈட்டும் வண்ணம் யாது என்ன நின்றான் - மிக்க

வலியுடைய சேனைகளைத் திரட்டும் வகை யாது என்று குறையிரந்து

நின்றான்.

வள்ளல் - வரையா தளிப்போன். தான் விரும்பியதனை

அளிக்க வேண்டுமென்னுங் கருத்தால் 'வள்ளலே' என்றான்.

மலைபோலும் நிதியமெல்லாம் கொள்ளை கொண்ட வள்ளலே என

நகை தோன்றுமாறுங் கொள்க. வன்றிறல் : ஒரு பொருளிருசொல். (16)





	 	 	 	 அடியவர் குறைவு தீர்த்தாண் டருள்வதே விரதம் பூண்ட

		கொடியணி மாடக் கூடற் கோமகன் காமற் காய்ந்த

		பொடியணி புராணப் புத்தேட் புண்ணிய னருளி னாலே

		இடியதிர் விசும்பு கீறி யெழுந்ததோர் தெய்வ வாக்கு.



(இ - ள்.) அடியவர் குறைவு தீர்த்து ஆண்டருள்வதே விரதம்

பூண்ட - அடியாரின் குறையினைப் போக்கி ஆண்டருள்வதையே

விரதமாகக் கொண்ட, கொடி அணி மாடக் கூடல் கோமகன் -

கொடிகள் கட்டிய மாடங்களையுடைய கூடலம்பதிக்கு நாயகனும்,

காமன் காய்ந்த பொடி அணி புராணப் புத்தேள் புண்ணியன் -

மன்மதனை எரித்த திருநீறு தரித்த முது தெய்வமாகிய அறவுருவனும்

ஆகிய சோமசுந்தரக் கடவுளின், அருளினால் - திருவருளாலே, இடி

அதிர் விசும்பு கீறி ஓர் தெய்வ வாக்கு எழுந்தது - இடி முழங்கும்

வானைக் கிழித்து ஒரு தெய்வ வாக்கு எழுந்தது.

விரதமாகப் பூண்ட என விரிக்க. அடியார்களின் அல்லல்

தீர்த்து ஆளுவதையன்றி இறைவனுக்கு வேறு கடப்பாடில்லை

என்றவாறாயிற்று. காய்ந்த புண்ணியன், பொடியணிந்த புண்ணியன்

எனத் தனித் தனி சென்றியையும். (17)





	 	 	 சூழ்ந்தெழு சேனை யோடுந் தோற்றுது நாளை நீயும்

வீழ்ந்தர சவையத் தெய்தி மேவுதி யென்ன விண்ணம்

போழ்ந்தெழு மாற்றங் கேட்டிப் பொருநரே றுவகை

வெள்ளத்

தாழ்ந்தனன் முந்நீர் வெள்ளத் தலர்கதி ரவனு மாழ்ந்தான்.



(இ - ள்.) சூழ்ந்து எழு சேனையோடும் தோற்றுதும் நாளை

- சூழ்ந்து எழுகின்ற தானை வீரர்களோடு சுரமும் நாளை

வருவோம்; நீயும் வீழ்ந்த அரசு அவையத்து எய்தி மேவுதி என்ன

- நீயும் (வீரர் வரவை) விரும்பிய அரசனது அவையின்கட் சென்று

இருப்பாயாக என்று, விண்ணம் போழ்ந்து எழு மாற்றம் கேட்டு -

வானைப் பிளந்தெழுந்த வார்த்தையைக் கேட்டு, பொருநர் ஏறு

உவகை வெள்ளத்து ஆழ்ந்தனன் - வீரருள் ஆண்சிங்கம் போன்ற

சுந்தரசாமந்தன் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கினான்; அலர்

கதிரவனும் முந்நீர் வெள்ளத்து ஆழ்ந்தான் - விரிந்த

கிரணத்தையுடைய சூரியனும் கடல் வெள்ளத்தில் மூழ்கினான்.

வீழ்ந்த என்னும் பெயரெச்சத்து அகரந் தொக்கது;

விரும்பியெய்தி என்றுமாம். விண்ணம், அம் : சாரியை. பொருநர்

- வீரர். முந்நீராகிய வெள்ளம் என்க. (18)





	 	 	 	 மீனவன் காண மேரு வில்லிதன் றமரை வன்கண்

		மானவேன் மறவ ராக்கி வாம்பரி வீர னாகத்

		தானுமோர் கூத்துக் கோலஞ் சமைத்துவந் தாட விட்ட

		நீனிற வெழினி போலக் காரிரு ணிவந்த தெங்கும்.



(இ - ள்.) மீனவன் காண - பாண்டியன் காணுமாறு,

மேருவில்லி - மேருவை வில்லாகக் கொண்ட சோம சுந்தரக்

கடவுள், தன் தமரை - தன்னுடைய கணங்களை, வன்கண் மான

வேல் மறவர் ஆக்கி - அஞ்சாமையையுடைய மான மிக்க

வேலையேந்திய வீரர்களாகச் செய்து, தானும் ஓர் வாம் பரி வீரன்

ஆகக் கோலம் சமைந்து வந்து - தானும் ஒரு தாவுகின்ற குதிரை

வீரனாகக் கோலம் பூண்டு வந்து, கூத்து ஆட இட்ட - திருக்கூத்து

ஆடுதற்கு இடப்பட்ட, நீல் நிற எழினி போலக் கார் இருள்

எங்கும் நிவந்தது - நீல நிறத்தையுடைய திரை போலக் கரிய

இருளானது எங்கும் மிக்கது. தமர் - சிவகணங்கள். ஆட - நடிக்க,

திருவிளையாடல் செய்ய. நீலம் என்பது கடைக்குறையாயிற்று. இது

தற்குறிப்பேற்றவணி. (19)





	 	 புண்ணிய மனையிற் போகிப் புலர்வதெப் போழ்தென்

றெண்ணி

அண்ணல்சா மந்தன் றுஞ்சா னடிக்கடி யெழுந்து வானத்

தெண்ணிறை மீன நோக்கி நாழிகை யெண்ணி யெண்ணிக்

கண்ணுத லெழுச்சி காண்பா னளந்தனன் கங்கு லெல்லாம்.



(இ - ள்.) அண்ணல் சாமந்தன் - பெருமையுடையனாகிய

சுந்தர சாமந்தன், புண்ணிய மனையில் போகி - அறம் நிலைபெற்ற

தன் இல்லிற் சென்று, புலர்வது எப்போழ்து என்று எண்ணி -

விடிவது எப்போது என்று கருதி, துஞ்சான் - தூங்காமல், அடிக்கடி

எழுந்து - அடிக்கடி எழுந்தெழுந்து, வானத்து எண் நிறை மீனம்

நோக்கி - வானின்கண் உள்ள எண் மிக்க மீன்களை நோக்கி,

நாழிகை எண்ணி எண்ணி - நாழிகையை எண்ணி யெண்ணி,

கண்ணுதல் எழுச்சி காண்பான் - சோமசுந்தரக் கடவுளின்

வருகையைக் காணுதற்கு, கங்குல் எல்லாம் அளந்தனன் - இரவு

முழுதையும் அளந்தனன்.

அண்ணல் சாந்தன், உயர்திணைப் பெயராகலின் வலி வர

இயல்பாயிற்று. மீனம் - நாண் மீன்கள். இருபத்தேழு நாண்மீன்களில்

உச்சியில் வருவதனைக் கொண்டு இரவு நாழிகை கணிக்கப்படும்.

எழுச்சி - எழுந்தருளுகை. இரவில் சென்ற நாழிகை இத்துணை,

நின்ற நாழிகை இத்துணை என்று பன்முறையும் எண்ணினமையின்

'கங்குலெல்லாம் அணந்தணன்' என்றார். துஞ்சான் : முற்றெச்சம்.

காண்பான் : வினையெச்சம். (20)





	 	 தெருட்டரு மறைக டேறாச் சிவபரஞ் சுடரோ ரன்பன்*

பொருட்டொரு வடிவங் கொண்டு புரவிமேற் கொண்டு

போதும்

அருட்படை யெழுச்சி காண்பான் போலவார் கலியின்

மூழ்கி

இருட்டுகள் கழுவித் தூய விரவிவந் துதயஞ் செய்தான்.



(இ - ள்.) தெருள் தரு மறைகள் தேறாச் சிவபரஞ்சுடர் -

அறிவை விளக்குகின்ற மறைகளுந் தெளியாத சிவபரஞ்சோதி, ஓர்

அன்பன் பொருட்டு ஒரு வடிவம் கொண்டு - ஓர் அன்பன்

காரணமாக ஒரு திருவுருவங் கொண்டு, புரவிமேற் கொண்டு போதும்

- குதிரை மேற்கொண்டு வருகின்ற, அருள் படை எழுச்சி காண்பான்

போல - அருட்படையெழுச்சியைக் காண வந்தவன் போல, ஆர்

கலியில் மூழ்கி - கடலில் முழுகி, இருள் துகள் கழுவி - இருளாகிய

அழுக்கினைப் போக்கி, தூய இரவி வந்து உதயம் செய்தான் -

தூயனாகிய பரிதி வந்து தோன்றினான்.

தெருள் - தெளிந்த அறிவு. தெருட்டு எனப் பிரித்து,

உயிர்கட்கு விதி விலக்குகளைத் தெளிவிக்கின்ற என்றுரைத்தலுமாம்.

அருளினாலாகிய படையெழுச்சி என்க. படையெழுச்சி - படையுடன்

புறப்படுதல். பெரியாரைக் காண வருவார் நீராடித் தூயவுடம்புடன்

வருவராகலின் இரவியும் அங்ஙனம் வந்தான் என்றார். இதுவும்

தற்குறிப் பேற்றவணி. (21)



* * *



(பா - ம்.) * சுடரோ னன்பன்.





	 	 	 	 பொருநரே றனையா னேர்ந்து போந்துநான் மாடக் கூடற்

கருணைநா யகனைத் தாழ்ந்து கைதொழு திரந்து வேண்டிப்

பரவிமீண் டொளிவெண் டிங்கட் பன்மணிக் குடைக்கீ

ழேகிக்

குருமதி மருமான் கோயிற் குறுகினான் குறுகு மெல்லை.

	 	 (இ - ள்.) பொருநர் ஏறு அனையான் ஏர்ந்து போந்து -

வீரருள் ஆண் சிங்கம் போன்ற சுந்தர சாமந்தன் எழுந்து சென்று,

நான்மாடக் கூடல் கருணை நாயகனைத் தாழ்ந்து கைதொழுது -

நான்மாடக் கூடலில் வீற்றிருக்கும் அருட்கோமானாகிய சோமசுந்தரக்

கடவுளைப் பணிந்து கைகூப்பி, இரந்து வேண்டிப் பரவி மீண்டு -

குறையிரந்து வேண்டித் துதித்து மீண்டு, ஒளிவெண் திங்கள்

பன்மணிக் குடைக் கீழ் ஏகி - ஒளி பொருந்திய வெள்ளிய

சந்திரனை ஒத்த முத்துக் குடையின் கீழ்ச் சென்று, குருமதி

மருமான் கோயில் குறுகினான் - நிறம் பொருந்திய சந்திரன்

மரபினனாகிய பாண்டியன் மாளிகையை அடைந்தான், குறுகும்

எல்லை - அங்ஙனம் அடையும்போது.

நேர்ந்து எனப் பிரித்து, ஞாயிற்றின் உதயத்தை எதிர்த்து

என்றும் செய்கடன் முற்றி என்றும், திருக்கோயிலை நோக்கி

என்றும் உரைத்தலுமாம். பன்மணி - பலவாகிய முத்து; விலையேறிய

முத்துமாம். திங்கட்குடை என வியையும். குரு - நிறம். மருமான் -

வழித் தோன்றல். (22)





	 	 	 	 கரைமதி யெயிற்றுச் சங்கு கன்னன்முன் னான வென்றிப்

		பிரதம கணமுங் குண்டப் பெருவயிற் றொருவ னாதி

		வரைபுரை குறுத்தாட்* பூத மறவருங் குழுமி வீக்கு

		குரைகழல் வலிய நோன்றாட் கோளுடை வயவ ராகி.



(இ - ள்.) கரைமதி எயிற்றுச் சங்கு கன்னன் முன்னான

வென்றிப் பிரமத கணமும் - தேய்ந்த மதி போன்ற பற்களையுடைய

சங்கு கன்னன் முதலிய வெற்றியையுடைய சிவகணங்களும்,

குண்டப்பெரு வயிற்று ஒருவன் ஆதி - ஆழ்ந்த பெரு

வயிற்றினையுடைய குண்டோதரன் முதலிய, வரை புரை குறுதாள்

பூதமறவரும் குழுமி - மலையை ஒத்த குறிய தாளையுடைய பூத

வீரருங்கூடி, வீக்கு குரை கழல் வலிய நோன்தாள் - கட்டப்பட்ட

ஒலிக்கும் வீரக்கழலையுடைய வலியய பெரிய தாள்களையும், கோள்

உடையவர் ஆகி - வலியினையுமுடைய வீரர்களாகி.

கரைதல் - தேய்தல்; குறைதல். குண்ட வயிற்றோன் -

குண்டோதரன். குறுத்தாள் : வலித்தல் விகாரம். வலிய குரைகழல்

வீக்கு நோன்றாள் என இயைத்தலுமாம். (23)



* * *



(பா - ம்.) * குறுந்தாள்.





	 	 	 	 	 நெட்டிலை வடிவாள் குந்தந் தோமர நேமி நெய்த்தோர்

		ஒட்டிய கணிச்சி சாப முடம்பிடி முதலா வெண்ணப்

		பட்டவெம் படைமூ வாறும் பரித்தசெங் கையர் காலிற்

		கட்டிய கழலர் காலிற் கடியராய்ப் புறம்பு காப்ப.

	 	 (இ - ள்.) நெடு இலை வடி வாள் - நெடிய தகட்டு

வடிவமமைந்த வடித்த வாளும், குந்தம் - பெருஞ்சவளமும், தோமரம்

- இருப்புலக்கையும், நேமி - திகிரியும், நெய்த் தோர் ஒட்டிய

கணிச்சி - குருதி பொருந்திய மழுவும், சாபம் - வில்லும், உடம்பிடி

- வேலும், முதலா எண்ணப்பட்ட - முதுலாக எண்ணப்பட்ட,

வெம்படை மூவாறும் பரித்த செங்கையர் - வெவவிய பதினெட்டுப்

படைக்கலங்களையும் ஏந்திய சிவந்த கையை யுடையவரும்,

காலில் கட்டிய கழலர் - காலிற்கட்டிய வீரக்கழலையுடையவரும்,

காலில் கடியராய்ப் புறம்பு காப்ப - காற்றினும் விரைந்த

செலவினையுடையவருமாய்ப் புறத்திற் சூழ்ந்து காக்கவும்.

நெய்த்தோர் - குருதி. படைக்கலங்களிற் சிறந்தனவாகக்

கொள்ளப்பட்டன பதினெட்டுப் போலும். பிரதம கணமும்

பூதமறவரும் இங்ஙனம் புறம்பு காப்பவென்க. (24)





	 	 	 வார்கெழு கழற்கா னந்தி மாகாளன் பிருங்கி வென்றித்

		தார்கெழு நிகும்பன் கும்போ தரன்முதற் றலைவர் யாரும்

		போர்கெழு கவசங் தொட்டுப் புண்டர நுதலிற் றீட்டிக்

		கூர்கெழு வடிவா ளேந்திக் குதிரைச்சே வகராய்ச் சூழ.



(இ - ள்.) வார் கெழு கழல்கால் நந்தி - நீட்சி பொருந்திய

வீரக் கழல் அணிந்த காலையுடைய நந்தியும், மாகாளன் -

மாகாளனும், பிருங்கி - பிருங்கியும், வென்றித் தார்கெழு நிகும்பன்

- வெற்றி மாலை பொருந்திய நிகும்பனும், கும்போதரன் -

கும்போதரனும். முதல் தலைவர் யாரும் - முதுலிய சிவகணத்

தலைவர் அனைவரும். போர் கெழு கவசம் தொட்டு - போரிற்குரிய

கவசம் பூண்டு, நுதலின் புண்டரம் தீட்டி - நெற்றியிலே திருநீறு

தரித்து, கூர்கெழு வடிவாள் ஏந்தி - கூர்மை பொருந்திய வடித்த

வாளை ஏந்தி, குதிரைச் சேவகராய்ச் சூழ - குதிரை வீரராய்ச்

சூழ்ந்து வரவும்.

தொட்டு - பூண்டு. (25)





	 	 	 கற்றைச்சா மரைகள் பிச்சங் கவிகைபூங் கொடிக்கா

டெங்கும்

துற்றக்*கா ரொலியு நாணத் தூரிய முழுது மேங்கக்

கொற்றப்போர் விடையைத் தானே குரங்குளைப் பரியா

மேற்கொண்

டொற்றைச்சே வகராய் மாறி யாடிய வொருவர் வந்தார்.



(இ - ள்.) கற்றைச் சாமரைகள் பிச்சம் கவிகை பூங்கொடிக்

காடு எங்கும் துற்ற - திரளாகிய சாமரைகளும் பீலிகளும்

குடைகளும் பொலிவினையுடைய துவசக்காடும் எங்கும் நெருங்கவும்,

கார் ஒலியும் நாணத் தூரியம் முழுதும் ஏங்க - முகிலின்

இடியொலியும் நாணுமாறு இயங்களைனைத்தும் முழங்கவும், கொற்றப்

போர்விடையைத் தானே - வெற்றியையுடைய போருக்குரிய

இடபவூர்தியையே, குரங்கு உளைபரியா மேற்கொண்டு - வளைந்த

பிடரி மயிரையுடைய குதிரையாக (ஆக்கி), அதில் ஏறியருளி,

ஒற்றைச் சேவகராய் - ஒப்பற்ற வீரராய் மாறியாடிய ஒருவர் வந்தார்

- கான்மாறியாடிய பெருமானார் வந்தருளினார்.

		 சாமரை, பிச்சம், கவிகை, கொடி ஆகிய காடு என்னலுமாம்.

முற்ற என்னும் பாடத்திற்குச் சூழ என்பது பொருள். தான் : அசை.

குரங்கல் - வளைதல்;

"குரங்கமை யுடுத்த மரம்பயி லடுக்கத்து"

என்பது சிலப்பதிகாரம். (26)



* * *



(பா - ம்.) * எங்கு முற்ற.





	 	 பல்லிய மொலிக்கு மார்ப்பும் பாய்பரி கலிக்கு மார்ப்புஞ்

செல்லொலி மழுங்க மள்ளர் தெழித்திடு மார்ப்பு மொன்றிக்

கல்லெனுஞ் சும்மைத் தாகிக் கலந்தெழு சேனை மேனாள்

மல்லன்மா நகர்மேற் சீறி வருகடல் போன்ற தன்றே.



(இ - ள்.) பல் இயம் ஒலிக்கும் ஆர்ப்பும் - பல இயங்களும்

ஒலிக்கின்ற ஒலியும், பாய் பரி கலிக்கும் ஆர்ப்பும் - பாய்கின்ற

குதிரைகள் கனைக்கும் ஒலியும், செல் ஒலி மழுங்க மள்ளர்

தெழித்திடும் ஆர்ப்பும் - முகிலின் இடியொலியும் மழுங்கும்படி

வீரர்கள் உரப்பும் ஒலியும் - ஒன்றி - கலந்து, கல்லெனும் சும்மைத்து

ஆகி கலந்து எழுசேனை, கல்லென்னும் ஓசையையுடையதாகிக்

கலந்தெழுந்த சேனையானது, மேல் நாள் - முன்னாளில், மல்லல்

மாநகர்மேல் சீறி வருகடல் போன்றது - வளப்பமிக்க பெரிய

மதுரையின்மேற் சீறி வந்த கடலை ஒத்தது.

தெழித்தல் - உரப்புதல்; அதட்டுதல். ஓசையாலும் பரப்பாலும்

கடல் போன்றது. மதுரையை நோக்கி வந்தமையின் முன்பு அங்ஙனம்

வந்த கடலைக் கூறினார். அன்று, ஏ : அசைகள். (27)





	 	 சேனையின் வரவு நோக்கித் திருமகன் திருமுன் னேகுந்

தானையந் தலைவன்* றெனனன் றாணிழல் குறுகிக் கூற

மீனவ னுவகை பூத்து வெயின்மணிக் கடையிற் போந்தங்

கானமண் டபத்திற் செம்போ னரியணை மீது வைகி.



(இ - ள்.) சேனையின் வரவு நோக்கி - தானையின்

வருகையைப் பார்த்து, திருமகன் திருமுன் ஏகும் - அரச

சமுகத்திற்குச் செல்லும், தானை அம் தலைவன் - படைத்

தலைவனாகிய சுந்தர சாமந்தன், தென்னன் தாள் நிழல் குறுகிக்

கூற - குலபூடண பாண்டியனது அடி நிழலை அடைந்து கூற,

மீனவன் உவகை பூத்து - அவ்வழுதியானவன் மகிழ்ந்து,

வெயில்மணிக் கடையில் போந்து - ஒளி பொருந்திய மணிகள்

பதித்த கடைவாயிலில் வந்து, அங்கு ஆன மண்டபத்தில் - அங்கு

இருத்தற்கு அமைந்த மண்டபத்தின் கண், செம்பொன் அரி அணை

மீது வைகி - செம்பொன்னாலாகிய சிங்காதனத்தின் மீது அமர்ந்து.

		 திருமகன் - சிறந்தோன், அரசன். அம் : சாரியை. தென்னன்,

மீனவன் என்பவற்றைச் சுட்டாகக் கொள்க. (28)



* * *



(பா - ம்.) * தானையர் தலைவன்.





	 	 தெவ்வடு மகிழ்ச்சி பொங்கச் சேனையின் செல்வ* நோக்கி

எவ்வெவ தேயத்+துள்ளா ரிவரென வெதிரே நின்று

கௌவையின் மனச்சா மந்தன் கையிற்பொற் பிரம்பு நீட்டி

அவ்வவர் தொகுதி யெல்லா மணியணி நிறுவிக் கூறும்.



(இ - ள்.) தெவ் அடு மகிழ்ச்சி பொங்க - பகைவனாகிய

சேதி ராயனைக் கொல்லும் மகிழ்ச்சி மிக, சேனையின் செல்வம்

நோக்கி - சேனையின் பெருக்கத்தைப் பார்த்து, இவர்

எவ்வெவதேயத்து உள்ளார் என - இவர்கள் எந்தெந்தத்

தேயத்திலுள்ளவர்கள் என்று பாண்டியன் வினவ, கௌவை இல்

மனச்சாமந்தன் - துன்பமில்லாத மனத்தினையுடைய சாமந்தன்,

எதிரே நின்று கையில் பொன் பிரம்பு நீட்டி - எதிரில் நின்று

கையிலுள்ள பொற் பிரம்பினை நீட்டி, அவ்வவர் தொகுதி எல்லாம்

அணி அணிநிறுவிக் கூறும் - அவரவர் கூட்டங்களையெல்லாம்

அணியணியாக நிறுத்திக் கூறுவான்.

நோக்கி மகிழ்ச்சி பொங்க வினவ என்க; பொங்கு அச்சேனை

எனப் பிரித்துரைத்தலுமாம். எவ்வெவ, அ : அசை : அவரவர்

என்பது அவ்வவர் என்றாயது.(29)



* * *



(பா - ம்.) * சேனையின் செவ்வி.





	 	 (29) [கலிவிருத்தம்]



கொங்கரிவ ரையகுரு நாடரிவ ரைய

கங்கரிவ ரையகரு நாடரிவ ரைய

அங்கரிவ ரையவிவ ராரியர்க ளைய

வங்கரிவ ரையவிவர் மாளவர்க ளைய.



(இ - ள்.) ஐய இவர் கொங்கா - ஐயனே இவர் கொங்க

நாட்டினர், ஐய இவர் குருநாடர் - ஐயனே இவர் குருநாட்டினர்;

ஐய இவர் கங்கர் - ஐயனே இவர் கங்க நாட்டினர்; ஐய இவர்

கருநாடர் - ஐயனே இவர் கருநாட நாட்டினர்; ஐய இவர் அங்கர்

- ஐயனே இவர் அங்க நாட்டினர்; ஐய இவர் ஆரியர்கள் - ஐயனே

இவர்கள் ஆரிய நாட்டினர்கள்; ஐய இவர் வங்கர் - ஐயனே இவர்

வங்க நாட்டினர்; ஐய இவர் மாளவர்கள் - ஐயனே இவர்கள்

மாளவநாட்டினர்கள். (30)





	 	 குலிங்கரிவ ரையவிவர் கொங்கணர்க ளைய

தெலுங்கரிவ ரையவிவர் சிங்களர்க ளைய

கலிங்கரிவ ரையகவு டத்தரிவ ரைய

உலங்கெழு புயத்திவர்க ளொட்டியர்க ளைய.



(இ - ள்.) ஐய இவர் குலிங்கர் - ஐயனே இவர் குலிங்க

நாட்டினர்; ஐய இவர் கொங்கணர்கள் - ஐயனே இவர்கள்

கொங்கண நாட்டினர்கள்; ஐய இவர் தெலுங்கர் - ஐயனே இவர்

தெலுங்கநாட்டினர்கள்; ஐய இவர் சிங்களர்கள் - ஐயனே இவர்கள்

சிங்களநாட்டினர்கள்; ஐய இவர் கலிங்கர் - ஐயனே இவர் கலிங்க

நாட்டினர்; ஐய இவர் கவுடத்தர் - ஐயனே இவர் கவுட நாட்டினர்;

ஐய உலம் கெழு புயத்து இவர்கள் ஒட்டியர்கள் - ஐயனே திரண்ட

கற்போலும் புயத்தினையுடைய இவர்கள் ஒட்டிய நாட்டினர்கள். (31)





	 	 கொல்லரிவ ரையவிவர் கூர்ச்சரர்க ளைய

பல்லரிவ ரையவிவர் பப்பரர்க ளைய

வில்லரிவ ரையவிவர் விதேகரிவ ரைய

கல்லொலி கழற்புனை கடாரரிவ ரைய.



(இ - ள்.) யை இவர் கொல்லர் - ஐயனே இவர்

கொல்லநாட்டினர்; ஐய இவர் கூர்ச்சரர்கள் - ஐயனே இவர்கள்

கூர்ச்சர நாட்டினர்கள்; ஐய இவர் பல்லவர் - ஐயனே இவர்

பல்லவநாட்டினர்; ஐய இவர் பப்பரர்கள் - ஐயனே

இவர்கள் பப்பர நாட்டினர்கள்; ஐய இவர் வில்லர் - ஐயனே

இவர்கள் வில்லர்கள்; ஐய இவர் விதேகர் - ஐயனே இவர்

விதேகநாட்டினர்; ஐய இவர் கல் ஒலி கழல்புனை கடாரர் - ஐயனே

இவர் கல்லென்னும் ஒலியையுடைய வீரக்கழலையணிந்த கடார

நாட்டினர்.

பல்லவர் என்பது பல்லர் என நின்றது. வில்லர் -

விற்கொடியை யுடைய சேரரின் நாட்டினர். கல்லென்னு மொலி

என்பது எல்லொலி என நின்றது. (32)





	 	 கேகயர்க் ளாலிவர்க்ள கேழ்கிளர் மணிப்பூண்

மாகதர்க ளாலிவர் மராடரிவர் காஞ்சி

நாகரிக ராலிவர்க ணம்முடைய நாட்டோர்

ஆகுமிவர் தாமெனமெய்க்* காட்டியறி வித்தான்.



(இ - ள்.) இவர்கள கேகயர்கள் - இவர்கள்

கேகயநாட்டினர்கள்; கேழ்கிர் மணிப்பூண் இவர் மாகதர்கள் - ஒளி

விளங்கும் மணிகள் பதித்த அணிகளை யணிந்த இவர்கள் மகத

நாட்டினர்கள்; இவர் மராடர் - இவர் மராடநாட்டினர்; இவர்கள்

காஞ்சிநாகரிகர் - இவர்கள் காஞ்சி நாட்டிலுள்ள

நாகரிகமுடையவர்கள்; இவர் நம்முடைய நாட்டோர் ஆகும் - இவர்

நமது நாட்டினராவர்; என என்று, மெய்க் காட்டி அறிவித்தான் -

அவரவர் உருவினைக் காட்டித் தெரிவித்தான்.

ஆல் மூன்றும், தாம் என்பதும் அசைகள். காஞ்சி நாகரிகர்

என்றது சோழரை யாதல்வேண்டும். (33)



* * *



(பா - ம்.) * மெய்காட்டி.





	 	 இத்தகைய சேட்புல னுளாரையிவ ணுய்த்த

வித்தகைமை யென்னென வினாவியருள் செய்யேல்

அத்தநின் னரும்பொரு ளனைத்தும்வரை யாதே

உய்த்தலி னடைந்தனர்க ளாலென வுரைத்தான்.

(இ - ள்.) இத்தகைய சேண் புலன் உளாரை -

இத்தன்மையுடைய சேய்மை நாடுகளில் உள்ளாரை, இவண் உய்த்த

வித்தகைமை என் என - இங்கு வருவித்த சாமார்த்தியம் யாது

என்று, வினவி யருள் செய்யேல் - வினாவியருளாதே, அத்த -

அப்பெருமானே, நின் அரும் பொருள் அனைத்தும் - நினது அரிய

பொருள் முற்றும், வரையாது உய்த்தலின் - வரையறையின்றிச்

செலவு செய்தமையால், அடைந்தனர்கள் என உரைத்தான் -இவர்கள்

யாவரும் வந்தார்கள் என்று கூறினான்.

வித்தகம் - சதுரப்பாடு; இது மை என்னும் பகுதிப்பொருள்

விகுதிபெற்று வித்தகைமை எனத் திரிந்தது. இவர்கள் வந்தமைக்கு

நின் பொருள் காரணமாமன்றி என் வித்தகம் காரணமன்று என

அடங்கிக் கூறினான். அரும் பொருள் - பெறுதற்கரிய பொருள்,

அறநெறியால் வந்தபொருள். ஆல் : அசை. அறிவித்தவன்

வினாவற்க உய்த்தலின் அடைந்தனர் என உரைத்தான் என்க.

இவ்வைந்து செய்யுட்களிலும் பலர்பாலில் இரு விகுதிபெற்று வந்த

சொற்களுள்ளமை காண்க. (34)





	 	 [அறுசீரயாசிரிய விருத்தம்]



அந்நெடுஞ் சேனை தன்னுட் சேணிடை யடன்மா வூர்ந்து

பின்னுற நிற்கு மொற்றைச் சேவகப் பிரானை நோக்கி

மன்னவ னவன்யா ரென்னச் சாமந்தன் வணங்கி யைய

இன்னவர் சேனை வெள்ளத் தியாரையென் றறிவ

தென்றான்.



(இ - ள்.) அந் நெடுஞ்சேனை தன்னுள் - அப் பெரிய

சேனையின் கண், சேண் இடை அடல்மா ஊர்ந்து பின்உற நிற்கும்

- சேய்மையில் வலிய குதிரையைச் செலுத்திப் பின்னாக நிற்கின்ற,

ஒற்றைச் சேவகப் பிரானை - ஒப்பில்லாத வீரனாகிய இறைவனை,

மன்னவன் நோக்கி - பாண்டி வேந்தன் பார்த்து, அவன் யார் என்ன

- அவன் யார் என்று வினவ, சாமந்தன் வணங்கி - சாமந்தன்

தொழுது, ஐய - ஐயனே, இன்னவர் சேனை வெள்ளத்து -

இவர்களின் சேனைப் பெருக்கத்துள், யார் என்று அறிவது என்றான்

- யார் என்று அறிந்து சொல்லக்கூடும் என்று கூறினான்.

இச் சேனை வெள்ளத்திலே தனித்தனியாக அறியலுறின் யாரை

அறியக்கூடும் என்றா னென்க. இன்னவர் யாரென்று அறிவது என

இயைத்தலுமாம். (35)





	 	 	 அவரையிங் கழைத்தி யென்றா னரசன்றன் வழிச்செல்

வார்போற்

கவயமிட் டவரும் போந்தார் காவலன் களிகூர்ந்

தம்பொன்

நவமணிக் கலன்பொன் னாடை நல்கினா னுள்ளத் தன்பு

தவறிலான் பொருட்டு வாங்கித் தரித்துத்தன் றமர்க்கு

மீந்தார்.



(இ - ள்.) அவரை இங்கு அழைத்தி என்றான் - அவரை

இங்கு அழைப்பாயாக என்றான் வேந்தன்; அரசன் தன் வழிச்

செல்வார்போல் - அவனது வழிப்பட்டுச் செல்பவரைப்போல, கவயம்

இட்டவரும் போந்தார் - கவசமணிந்த அவ் வீரரும் போந்தார்;

காவலன் களி கூர்ந்து - மன்னன் மகிழ்ச்சிமிக்கு, அம்பொன்

நவமணிக்கலன் பொன் ஆடை நல்கினான். அழகிய பொன்னாலாகிய

நவமணியிழைத்த அணிகளையும் பொன்னாடைகளையும்

கொடுத்தான்; உள்ளத்து அன்பு தவறிலான் பொருட்டு வாங்கித்

தரித்து - அவர் மனத்தின்கண் அன்பு நீங்காத சாமந்தன் பொருட்டு

அவற்றை வாஙகி அணிந்துகொண்டு, தன் தமர்க்கும் ஈந்தார் - தம்

பரிசனங்கட்குங் கொடுத்தருளினார்.

		 அழைத்தியென்றான் அழைக்கவே அவரும் போந்தார் என

விரித்துரைக்க. அவரது தோற்றத்தால் அரசன் களிகூர்ந்தானாயிற்று.

தன்றமர்க்கும் ஈந்தார் என ஒருமைச் சொல்லும் பன்மைச் சொல்லும்

விரவி வந்தன. (36)





	 	 	 ஆய்ந்தவெம் பரிமாத் தூண்டி யைங்கதி நடத்திக் காட்டி

ஏய்ந்ததஞ் சேனை வெள்ளத் தெய்தினா ரெய்து மெல்லை

வேய்ந்ததார்ச் சேதி ராயன் வேட்டைபோய்ப் புலிகோட்

பட்டு

மாய்ந்தன னென்றோ ரொற்றன் வேந்தன்முன் வந்து

சொன்னான்.



(இ - ள்.) ஆய்ந்த வெம் பரிமாத்தூண்டி - ஆராய்ந்து

கொண்ட கடிய செலவினையுடை குதிரையைச் செலுத்தி, ஐங்கதி

நடத்திக் காட்டி - ஐவகைக் கதிகளிலும் நடத்திக் காண்பித்து,

ஏய்ந்த தம் சேனை வெள்ளத்து எய்தினார் - பொருந்திய தமது

தானைவெள்ளத்தை அடைந்தார்; எய்தும் எல்லை -அங்ஙனம்

அடையும்பொழுது, தார் வேந்த சேதிராயன் வேட்டைபோய் -

மாலையணிந்த சேதிராயன் என்பான் வேட்டைக்குச் சென்று,

புலிகோட்பட்டு மாய்ந்தனன் என்று - புலியினாற் கொள்ளப்பட்டு

இறந்துபட்டனன் என்று, வேந்தன்முன் ஓர் ஒற்றன் வந்து

சொன்னான் - மன்னன் முன்னே - ஓர் ஒற்றன் வந்து கூறினன்.

ஐங்கதி இவை யென்பதனை,

"விக்கிதம் வற்கிதம் வெல்லு முபகண்டம்

மத்திமம் சாரியோ டைந்து"

என்பதனா லறிக; கோட்பட்டு : தம்மினாய தொழிற்சொல். (37)





	 	 	 முரசதி ரனிக நோக்கி முகமலர்ந் துவகை பூத்த

	அரசனு மனிக வேந்தற் களவில்சீர்த் தலைமை யோடும்

	வரிசைகண் மிதப்ப நல்கி வந்துமெய்க் காட்டுத் தந்து

	பரசிய பதாரி தத்தம் பதிபுகச் செலுத்து கென்றான்.



(இ - ள்.) முரசு அதிர் அனிகம் நோக்கி - முரசு முழங்குஞ்

சேனையைப் பார்த்து, முகம் மலர்ந்து உவகை பூத்த அரசனும் - மக

மலர்ந்து மகிழ்ச்சியுற்ற வேந்தனும், அனிக வேந்தற்கு - சேனைத்

தலைவனாகிய சுந்தரசாமந்தனுக்கு, அளவு இல் சீர்த்தலைமையோடும்

வரிசைகள் மிதப்ப நல்கி - அளவில்லாத சிறப்பினையுடைய

தலைமை யோடு வரிசைகளையும் நிரம்பக் கொடுத்து, வந்து

மெய்க்காட்டுத் தந்து பரசியபதாதி தத்தம் பதிபுகச் செலுததுக

என்றான் - வந்து மெய்க்காட்டுக் கொடுத்துத் துதிக்கப்பெற்ற

சேனைகள் தத்தம் நகரிற் செல்லுமாறு விடுக்க என்று கூறினன்.

		 தலைமை - முதன்மைக்குரிய பட்டம்; வேறு சிறந்த

வினைத்தலைமையுமாம். மெய்யைக் காட்டிய அளவானே

புகழப்பெற்ற. பதாதி - காலாள். செலுத்துகென்றான் : அகரந்

தொக்கது. (38)





	 அறைந்தவார் கழற்காற் சேனை காவல னனிகந் தத்தஞ் சிறந்தசே ணாட்டிற் செல்லச் செலுத்துவான் போன்று நிற்ப நிறைந்தநான் மாடக் கூட னிருத்தனந் நிலைநின் றாங்கே மறைந்தனன் மனித்த வேடங்* காட்டிய மறவ ரோடும்.



(இ - ள்.) அறைந்த வார்கழல் கால் சேனை காவலன் -

ஒலிக்கின்ற நீண்ட வீரக்கழலையணிந்த காலையுடை

படைத்தலைவனாகிய சுந்தர சாமந்தன், அனிகம் - சேனைகள்,

தத்தம் சிறந்த சேண் நாட்டில் செல்ல - தத்தமக்குரிய சிறந்த

சேய்மையிலுள்ள நாடுகளிற் செல்லுமாறு, செலுத்துவான்போன்று

நிற்ப - செலுத்துவான்போன்று நிற்ப - செலுத்துகின்றவனைப்

போலப் பாவனை செய்துநிற்க, நிறைந்த நான்மாடக் கூடல்

நிருத்தன் - பெருமை நிறைந்த மதுரையில் எழுந்தருளியிருக்கும்

சோமசுந்தரக்கடவுள், அந்நிலை நின்றாங்கே - அங்கு நின்ற

படியே, மனித்த வேடம் காட்டிய மறவரோடும் மறைந்தனன் -

மனித வேடம் காட்டிய வீரராகிய சிவ கணங்களோடும் மறைந்தருளினான்.

நிறைந்த என்பதனை நிருத்தனுக்கேற்றி யுரைத்தலுமாம்.

அங்கே தோன்றி நின்றாற்போன்றே மறைந்தனன் என்க. நின்று

ஆங்கே எனப் பிரித்து, அந்நிலை நின்றும் அப்பொழுதே

மறைந்தனன் என்னலுமாம். (39)



* * *



(பா - ம்.) * மனித வேடம்.





	 கண்டனன் பொருநை நாடன் வியந்தனன் கருத்தா சங்கை கொண்டனன் குறித்து நோக்கி யீதுநங் கூடன் மேய அண்டர்தம் பெருமான் செய்த வாடலென் றெண்ணிக் கண்ணீர் விண்டனன் புளகம் போர்ப்ப மெய்யன்பு வடிவ

மானான்.



(இ - ள்.) பொருநைநாடன் கண்டனன் வியந்தனன் -

பொருநை யாறு சூழ்ந்த நாட்டினையுடைய குலபூடண பாண்டியன்

இதனைக் கண்டு வியந்து, கருத்து ஆசங்கை கொண்டனன் -

கருத்தில் ஐயுறவு கொண்டு, குறித்து நோக்கி - உய்த்துணர்ந்து, ஈது

நம் கூடல் மேய அண்டர் தம் பெருமான் செய்த ஆடல் என்று

எண்ணி - இது நமது கூடலில் வீற்றிருக்குந் தேவதேவனாகிய

சோமசுந்தரக் கடவுள் செய்களில் ஆனந்த அருவி பொழியப்

பெற்று, மெய்புளகம் போர்ப்ப அன்பு வடிவம் ஆனான் - உடல்

முழுதும் புளகம் மூட அன்பே வடிவமாயினன்.

முதற்கண் வியப்பும் ஐயமும் எய்தியவன் பின்பு குறித்து

நோக்கி ஆடல் என்று துணிந்து அன்பு வடிவமானான் என்க.

எண்ணி - துணிந்து என்னும் பொருட்டு. கண்டனன் முதலிய

முற்றுக்கள் நான்கும் எச்சமாயின. தம் : சாரியை; மெய் என்பதனை

அன்புடன் கூட்டி, உண்மையன்பு என்னலுமாம். (40)





	 	 	 தனக்குயிர்த் துணையா நின்ற சாமந்தன் றன்னை நோக்கி

	உனக்கெளி வந்தார் கூட லுடையநா யகரே யென்றால்

	எனக்கவ ராவார் நீயே யென்றவற் கியாவு நல்கி

	மனக்கவல் பின்றி வாழ்ந்தான் மதிவழி வந்த மைந்தன்.



(இ - ள்.) தனக்கு உயிர்த்துணையா நின்ற சாமந்தன் தன்னை

நோக்கி - தனக்கு உயிர்த்துணையாகப் பொருந்தி நின்ற

சுந்தரசாமந்தனைப் பார்த்து, கூடல் உடைய நாயகரே - மதுரையில்

வீற்றிற்கும் எல்லாமுடைய சோமசுந்தரக்கடவுளே, உனக்கு

எளிவந்தார் என்றால் - நினக்கு எளிதில் வந்தருளினாரென்றால்,

எனக்கு அவராவார் நீயே என்று - எனக்கு அக்கடவுள் நீயே என்று,

அவற்கு யாவும் நல்கி - அவனுக்குப் பல சிறப்புக்களையுங்

கொடுத்து, மதிவழி வந்த மைந்தன் - சந்திரன் மரவில் வந்த

குலபூடண பாண்டியன், மனக்கவல்பு இன்றி வாழ்ந்தான் - மனத்திற்

கவலைஎன்பதில்லாமல் வாழ்ந்துவருவானாயினன்.

நாயகரே என்பதில் ஏகாரம் சிறப்புணர்த்திற்று. ஆவார் :

முதல் வேற்றுமைச்சொல். சிவனடியாரைச் சிவனெனவே தேறி

வழிபடுதல் முறையாகலின் ‘அவர் நீயே’ என்றான். (41)

	 ஆகச் செய்யுள் 1704.





* * *





	 	 முப்பத்தொன்றாவது உலவாக்கிழியருளிய படலம்



	 [அறுசீரடி யாசிரிய விருத்தம்]



அடியார் பொருட்டுப் பரிவயவ ராகிச் செழியன் காணவிடைக்

கொடியார் வந்து மெய்க்காட்டுக் கொடுத்த வண்ண

மெடுத்துரைத்துங்

கடியார் கொன்றை முடியாரக் கன்னி நாடன் றனக்கிசைந்த

படியா லுலவாக் கிழிகொடுத்த படியை யறிந்த படிபகர்வாம்.





(இ - ள்.) விடைக்கொடியார் - இடபக்கொடியையுடைய சோம

சுந்தரக் கடவுள், அடியார் பொருட்டு - அடியாராகிய சாமந்தர்

பொருட்டு, பரிவயவராகி - குதிரை வீரராகி, செழியன் காணவந்து -

பாண்டியன் காணுமாறு வந்து, மெய்க் காட்டுக் கொடுத்த வண்ணம்

எடுத்து உரைத்தும் - மெய்க்காட்டுக் கொடுத்தருளிய

திருவிளையாடலைக் கூறினோம்; கடி ஆர் கொன்றை முடியார் -

(இனி) மணம் நிறைந்த கொன்றை வேணியராகிய அவரே, அக்கன்னி

நாடன் தனக்கு இசைந்த படியால் - அப்பாண்டி நாடன்

தனக்கு மனமொத்த அன்பனானபடியினால், உலவாக்கிழி கொடுத்த

படியை - (அவனுக்கு) உலவாக்கிழி அளித்த திருவிளையாடலை,

அறிந்தபடி மொழிவாம் - அறிந்தவாறு கூறுவாம்.

உரைத்தும் - உரைத்தாம். கன்னி நாடனுக்குப் பொருந்தியவாறு

கொடுத்தபடி என்றலுமாம். உலவாக்கிழி - எடுக்கக் குறையாத பொன்

முடிப்பு. (1)





	 	 	 வற்றல் குலபூ டணன்றிங்கள் வாரந் தொடுத்துச் சிவதருமம்

உள்ள வெல்லாம் வழாதுநோற் றொழுகும் வலியாற்

றன்னாட்டில்

என்ன லில்லா வேதியரை யிகழ்ந்தா னதனான் மழைமறுத்து

வெள்ள மருக வளங்குன்றி விளைவஃ கியது நாடெல்லாம்.



(இ - ள்.) வள்ளல் குலபூடணன் - வள்ளலாகிய குலபூடண

பாண்டியன், திங்கள்வாரம் தொடுத்துச் சிவதருமம் உள்ள எல்லாம் -

சோமவார விரதம் முதலாக உள்ள சிவபுண்ணியங்களனைத்தையும்,

வழாது நோற்று ஒழுகும் வலியால் - தவறாமல் நோற்று நடக்கும்

வன்மையினால், தன் நாட்டில் எள்ளல் இல்லா வேதியரை

இகழ்ந்தான் - தனது நாட்டிலுள்ள இகழ்தற்குரியரல்லாத மறையோரை

அவமதித்தான்; அதனால் மழை மறுத்து வெள்ளம் அருக -

அதனாலே மதைு பெய்யாதொழிதலால் நீர்ப்பெருக்குக் குறைய, நாடு

எல்லாம் விளைவு அஃகி வளங்குன்றியது - நாடுமுழுதும் விளைவு

சுருங்கி வளங் குறைந்தது.

திங்கள் வாரம், நோன்பிற்கு ஆகு பெயர். தொடுத்து -

தொடங்கி, திங்கள் வாரந் தொடுத்து என்றும், நோற்று என்றும்

கூறினமையால் சிவதருமம் என்றது சிவ விரதங்களைக் குறிக்கும்.

நோற்றமையாலே தருக்குற்று இகழ்ந்தானென்க. எள்ளலில்லாவேதியர்

மறைகளை யுணர்ந்து அந்நெறி யொழுகும் சிறப்பினையுடைய

அந்தணர். மழை வளந்தரும் அழலோம்பாளரை இகழ்ந்தமையின்

அவர் அழலோம் புதலைக் கைவிட அதனால் மழை மறுத்ததென்க.

மறுத்தலால் என்பது மறுத்து எனத் திரிந்து நின்றது. விளைவஃகி

வளங்குன்றியது என விகுதி பிரித்துக் கூட்டப்பட்டது. (2)





	 	 அறவோ ரெல்லாம் நிரப்பெய்தி யாகங் கிடந்த நூலன்றி

மறைநூ லிழந்து முனிவேள்வி வானோர் வேள்வி

தென்புலத்தின்

உறைவோர் வேள்வி யிழந்திழிந்த தொழல்செய் தாற்றா

துயிர்வளர்ப்பான்

புறநா டணைந்தார் பசியாலே புழுங்கி யொழிந்த

குடியெல்லாம்.



(இ - ள்.) அறவோர் எல்லாம் நிரப்பு எய்தி -

அந்தணரெல்லாம் வறுமையுற்று, ஆகம் கிடந்த நூல் அன்றி

மறைநூல் இழந்து - மார்பிற் கிடந்த பூணூலன்றி வேதமாகிய நூலை

இழந்து, முனிவேள்வி வானோர் வேள்வி தென்புலத்தின் உறைவோர்

வேள்வி இழந்து முனிவர் வேள்வியும் தேவர் வேள்வியும் பிதிரர்

வேள்வியுமாகிய இவற்றைக் கை விட்டு, ஆற்றாது - வறுமைத்

துன்பம் பொறுக்காது, இழிந்த தொழில் செய்து உயிர் வளர்ப்பான்

புறநாடு அணைந்தார் - இழிவாகிய தொழிலைச் செய்தேனும்

உயிரினை ஓம்புதற்பொருட்டு வேற்று நாடு சென்றனர்; ஒழிந்த குடி

எல்லாம் பசியாலே புழுங்கி - அவரொழிந்த குடிகளெல்லாம்

பசியினாலே மனம் புழுங்கி.

அறவோர் - அறநெறி யொழுகுவோர். நிரப்பு, எதிர்மறை

யிலக்கணையாக வறுமையைக் குறிக்கும் பெயர். அவரை

வேதியரெனக் காட்டுதற்குப் பூணூலன்றிப் பிறிதொன்று மிலதாயிற்று

என நகை தோன்றக் கூறினார். முனி வேள்வி முதலாயின

அவ்வவர்க்கு இறுக்கப்படும் கடன்கள். முனிவா கடன்

கேள்வியானும், தேவர்கடன் வேள்வியானும், தென்புலத்தார் கடன்

புதல்வரைப் பெறுதலானும் இறுக்கப்படும் என்பர்;

"வேள்வியிற் கடவு ளருத்தினை கேள்வி

உயர்நிலை யுலகத் தையரின் புறுத்தினை

வணங்கிய சாயல் வணங்கா வாண்மை

இளந்துணைப் புதல்வரின் முதியர்ப் பேணித்

தொல்கட னிறுத்த வெல்போ ரண்ணல்"



எனப் பதிற்றுப்பத்துக் கூறுவது காண்க. (3)





	 	 	 	 எந்நா டணைவோ மெனவிரங்க விரங்கி மதிக்கோன்

மதிநாளிற்

பொன்னாண் முளரித் தடங்குடைந்து சித்திக் களிற்றைப்

பூசித்துத்

தன்னா தரவாற் கயற்கண்ணி தலைவன் றன்னை யருச்சித்து

முன்னா வீழ்ந்து கரமுகிழ்த்துப் பழிச்சி மகிழ்ந்து

மொழிகின்றான்.

	 	 (இ - ள்.) எந்நாடு அணைவோம் என இரங்க - எந்த

நாட்டிற்குச் செல்வோம் என்று வருந்த, மதிக்கோன் இரங்கி -

திங்கள் மரபினனாகிய குலபூடணன் மனங் கவன்று, மதிநாளில் -

திங்கட்கிழமையில், நாள் பொன் முளரித் தடம் குடைந்து -

அன்றலர்ந்த மலர்களையுடைய பொற்றாமரை வாவியில் நீராடி,

(சித்திக் களிற்றை பூசித்து - சித்தி விநாயகனை வணங்கி, தன்

ஆதரவால் - தனது அன்பினால், கயல் கண்ணி தலைவன் தன்னை

அருச்சித்து - அங்கயற்கண்ணி தலைவனாகிய சோமசுந்தரக்

கடவுளை அருச்சித்து, முன்னா வீழ்ந்து - திருமுன் வீழ்ந்து, கரம்

முகிழ்த்து - கை கூப்பி, பழிச்சி மகிழ்ந்து மொழிகின்றான் - துதித்து

மகிழ்ந்து கூறுகின்றான்.

அரசன் மன்னுயிர்களைத் தன்னுயிர்போற் கருதுபவ னாகலின்

‘இரங்க இரங்கி’ என்றார். முன்னா - முன்னாக. வீழ்ந்து பின்

எழுநது கரமுகிழ்த்து என விரிக்க. (4)





	 	 	 அத்த வுலகி லுயிர்க்குயிர்நீ யல்லை யோவவ் வுயிர்பசியால்

எய்த்த வருத்த மடியேனை வருத்து மாறென் யானீட்டி

வைத்த நிதியந்* தருமத்தின் வழியே சென்ற தினியடிகள்

சித்த மலர்ந்ததென் னிடும்பைவினை தீர வருட்கண்

செய்கவென.



(இ - ள்.) அத்த - ஐயனே, உலகில் உயிர்க்கு உயிர் நீ

அல்லையோ - உலகின்கண் உள்ள உயிர்களுக்கு உயிரா யுள்ளவன்

நீ யல்லவோ, அவ்வுயிர் பசியால் எய்த்த வருத்தம் அடியேனை

வருத்துமாறு என் - அந்த உயிர்கள் பசியால் இளைத்த வருத்தம்

(தேவரீரைச் சாராது) அடியேனைச் சார்ந்து வருத்துங் காரணம் யாது,

யான் ஈட்டிவைத்த நிதியம் தருமத்தின் வழியே சென்றது - யான்

தேடிவைத்த பொருள் முழுதும் சிவபுண்ணிய நெறியிலே செலவாயது;

அடிகள் - தேவரீர், இனி சித்தம் மலர்ந்து என் இடும்பை வினைதீர

- இனித் திருவுள்ளமலர்ந்து எனது துன்ப வினை நீங்குமாறு,

அருள்கண் செய்க என - திருவருள் நோக்கம் செய்தருளுக

என்று குறையிரக்க.

உயிர்கட்கெல்லாம் உயிராகிய நீயே அவ்வுயிர்களின்

வருத்தத்தையும் அதனால் யானெய்தும் துன்பத்தையும் போக்கி

யருளவேண்டுமென இரந்தான். என்னால் இயலுமளவு பொருளீட்டி

அறம் புரிந்தேன்; பொருளும் சென்றது; இனி யான் செய்யலாவ

தொன்றில்லை என விரித்துக் கொள்க. நீ எனவும் அடிகள் எனவும்

ஒருமையும் பன்மையும் விரவி வந்தன. நிதியம், அம் : சாரியை. (5)



* * *



(பா - ம்.) * வைத்த பொருளும்.





	 	 	 கோளா டரவம ரைக்கசைத்த கூடற் பெருமான்

குறையிரக்கும்

ஆளா மரசன் றவறுசிறி தகங்கொண் டதனைத்

திருச்செவியிற்

கேளார் போல வாளாதே யிருப்ப மனையிற் கிடைத்தமலன்

தாளா தரவு பெறநினைந்து தரையிற் கிடந்து துயில்கின்றான்.



(இ - ள்.) கோள் ஆடு அரவம் அரைக்கு அசைத்த கூடல்

பெருமான் - கொலைத் தொழிலையுடைய ஆடு பாம்பினை அரையிற்

கட்டி யருளிய சோமசுந்தரக் கடவுள், குறை இரக்கும் ஆளாம்

அரசன் - குறையிரவா நின்ற அடியனாகிய அரசனது, தவறு சிறிது

அகம் கொண்டு - தவற்றினைச் சிறிது திருவுள்ளத்திற் கொண்டு,

அதனைத் திருச் செவியில் கேளார்போல வாளாது இருப்ப - அவள்

மொழியைத் தனது திருச் செவியிற் கேளாதவர் போலச் சும்மா

இருப்ப, மனையில் கிடைத்து - மன்னன் தனது மாளிகையிற் சென்று,

அமலன் தாள் ஆதரவுபெற நினைந்து - இறைவனது திருவடியை

அன்புமிகச் சிந்தித்து, தரையில் கிடந்து துயில்கின்றான் - தரையிற்

படுத்து உறங்குவானாயினன்.

கோள் என்பதற்கு வலிமை என்றும் ஆடு என்பதற்குக்

கொலை என்றும் உரைத்தலுமாம். இரக்கும் அரசன் ஆளாம் அரசன்

எனத் தனித்தனி இயையும். வாளா என்னும் சொல் வாளாது

வாளாங்கு என்றிங்ஙனம் திரிந்தும் வழங்கும். கிடைத்து - அடுத்து.

(6)





	 	 	 அங்கண் வெள்ளி யம்பலத்து ளாடு மடிக ளவன்கனவிற்

சங்கக் குழையும் வெண்ணீறுஞ் சரிகோ வணமுந்

தயங்கவுரன்

சிங்க நாதங் கிடந்தசையச் சித்த வடிவா யெழுந்தருளிய

வெங்கண் யானைத் தென்னவர்கோன் முன்னின் றிதனை

விளம்புவார்.



(இ - ள்.) அங்கண் - அப்பொழுது, வெள்ளி அம்பலத்துள்

ஆடும் அடிகள் - வெள்ளியம்பலத்திலே திருநடம் புரியும்

சோமசுந்தரக் கடவுள், அவன் கனவில் - அவனது கனவின்கண்,

சங்கக்குழையும் - சங்கினாலாய குண்டலமும், வெள்நீறும் -

வெள்ளிய திருநீறும், சரிகோவணமும் - சரிந்த கோவணவுடையும்,

தயங்க - விளங்கவும், உரன் சிங்கநாதம கிடந்து அசைய

மார்பின்கண் சிங்க நாதம் கிடந்து அசையவும், சித்தவடிவாய்

எழுந்தருளி - சித்தமூர்த்தியாக எழுந்தருளி, வெங்கண் யானைத்

தென்னவர்கோன் முன்நின்று இதனை விளம்புவார் -

தறுகண்மையுடைய யானையையுடைய பாண்டிவேந்தனாகிய

குலபூடணன் முன்னே நின்று இதனைக் கூறியருளுகின்றார்.

சிங்க நாதம் - கொம்பினாற் செய்யப்பட்ட ஒருவகைத்

துளைக் கருவி. தென்னவர்கோன் : சுட்டு. அடிகள் அவன்

களவில் எழுந்தருளி முன்னின்று இதனை விளம்புவார் என்க. (7)





	 	 	 ஏடா ரலங்கல் வரைமார்ப வெம்பா லென்று மன்புடைமை

வாடா விரத விழுச்செல்வ முடையாய் வைய மறங்கடிந்து

கோடா தளிக்குஞ் செங்கோன்மை யுடையா யுனக்கோர்

குறையுளதுன்

வீடா வளஞ்சேர் நாட்டிந்நாள் வேள்விச் செல்வ

மருகியதால்.



(இ - ள்.) ஏடு ஆர் அலஙகல் வரைமார்ப - இதழ்கள்

நிறைந்த மலர் மாலையணிந்த மலை போலும் மார்பினை

உடையானே, என்றும் எம்பால் அன்பு உடைமை - எப்பொழுதும்

என்னிடம் அன்புடைமையும், வாடா விரதம் - கெடாத விரதமும்

ஆகிய, விழுச்செல்வம் உடையாய் - சிறந்த செல்வத்தினை

உடையவனே, வையம் மறம் கடிந்து கோடாது அளிக்கும் செங்கோன்மை உடையாய் - புவியை மறத்தினைக்கு கடிந்து

கோடுதலின்றிப் புரக்கும் செங்கோலை உடையாய், உனக்கு ஒரு

குறை உளது - நின்பால் ஒரு குறை உண்டு; உன் வீடாவளம் சேர்

நாட்டு - அதனால் உனது அழியாத வளம் பொருந்திய நாட்டின்

கண், இந்நாள் வேள்விச் செல்வம் அருகியது - இப்பொழுது

வேள்வியாகிய செல்வம் குறைந்தது.

வரை - உத்தம விலக்கணமாகிய கீற்றுமாம். அன்புடைமை

கெடாத விரதம் என்றுமாம். நீ இத்தன்மையை ஆயினும் நின்பால்

ஓர் குறையுளது அதனால் அருகியது என விரித்துரைக்க. வாடா

வீடா, என்னும் ஈறுகெட்ட எதிர்மறைப் பெயரெச்சங்கள் ஒரு

பொருள் குறித்தன. ஆல் : அசை. (8)





	 	 	 	 மறையே நமது பீடிகையா மறையே நமது பாதுகையாம்

	மறையே நமது வாகனமா மறையே நமது நூபுரமாம்.

	மறையே நமது கோவணமா மறைநேமது விழியாகும்

	மறையே நமது மொழியாகு மறையே நமது வடிவாகும்.



(இ - ள்.) மறையே நமது பீடிகை ஆம் - வேதமே நமது

ஆதன மாகும்; மறையே நமது பாதுகை ஆம் - வேதமே நமது

பாதுகையாகும்; மறையே நமது வாகனம் ஆம் - வேதமே நமது

ஊர்தியாகும்; மறையே நமது நூபுரம் ஆம் - வேதமே நமது

காற்சிலம்பாகும்; மறையே நமது கோவணம் ஆம் - வேதமே நமது

கோவணமாகும்; மறையே நமது விழி ஆகும். வேதமே நமது

கண்ணாகும்; மறையே நமது மொழி ஆகும் - வேதமே நமது

மொழியாகும்; மறையே நமது வடிவு ஆகும் - வேதமே

நமது திருவுருவமாகும். (9)





	 	 	 வேதந் தானே நமதாணைச் சத்தி வடிவாய் விதிவிலக்காய்ப்

போதங் கொளுத்தி நிலைநிறுத்திப் போகங்

கொடுத்துப்பல்லுயிர்க்கும்

பேதஞ் செய்யும் பிணியவிழ்த்தெம் பிரியா வீடு

தருவதுதேன்

நாதஞ் செய்யுந் தார்வேந்தே நமது செங்கோ

லதுவாகும்.



(இ - ள்.) வேதம் தானே நமது ஆணைச்சத்தி வடிவாய் -

வேதமே நமது ஆணையாகிய சத்தி வடிவாகியும், விதிவிலக்காய் -

விதி விலக்குகளாகியும், போதம் கொளுத்தி நிலை நிறுத்தி - அறிவு

கொளுத்தி நன்னெறியில் நிறுத்தி, போகம் கொடுத்து - போகத்தை

அளித்து, போம் செய்யும் பிணி அவிழ்த்து - திரிபினை விளைக்கும்

ஆணவ மலக்கட்டினை அவிழ்த்து, பல் உயிர்க்கும் - ஆன்ம

கோடிகளுக்கெல்லாம், எம்பிரியா வீடு தருவது - எமது பிரியாத

வீடுபேற்றை அருளுவதாகும்; தேன் நாதம் செய்யும் தார் வேந்தே

- வண்டுகள் ஒலிக்கும் மாலையையணிந்த மன்னனே, அது

நமதுசெங்கோல் ஆகும் - அவ்வேதமே நமது செங்கோலுமாகும்.

போகம் - இம்மை மறுமையின்பங்கள். பேதஞ்செய்யும்

அறிவை வேறுபடுத்தும். எம்மைப் பிரியாதிருத்தலாகிய எமது வீடு

என்க. (10)





	 	 	 	 அந்த மறைக டமக்குறுதி யாவா ரந்நூல் வழிகலிநோய்

	சிந்த மகத்தீ வளர்த்தெம்பாற் சிந்தை செலுத்து மந்தணரால்

	இந்த மறையோர் வேள்விமழைக் கேது வாகு மிவர்தம்மை

	மைந்த விகழ்ந்து கைவிட்டா யதனான் மாரி மறுத்தன்றால்.

	 	 (இ - ள்.) அந்த மறைகள் தமக்கு உறுதியாவார் - அந்த

வேதங்களுக்கு உறுதி யாவார், அந்நூல் வழி - அந்த வேதநூல்

வழியே, கலி நோய் சிந்த மகத்தீ வளர்த்து - கலித்துன்பம் கெடுமாறு

வேள்வித் தீயினை வளர்த்து, எம்பால் சிந்தை செலுத்தும் அந்தணர்

- எம்மிடத்துச் சிந்தையைச் செலுத்துகின்ற அநத்ணராவர்; இந்த

மறையோர் வேள்வி மழைக்குஏதுவாகும் - இவ்வந்தணர் வேட்கும்

வேள்வியே மழைக்குக் காரணமாகும்; மைந்த இவர் தம்மை இகழ்ந்து

கை விட்டாய் - மைந்தனே நீ இவர்களை இகழ்ந்து கை விட்டனை,

அதனால் மாரி மறுத்தன்று - அதனால் மழை பெய்யா தொழிந்தது.

உறுதியாவார் - பாது காவலாவார். சிந்தை செலுத்தல் -

தியானித்தல். மறுத்தன்று, உடன்பாட்டு வினைமுற்று ஆல் இரண்டும்

அசை. (11)





	 	 	 மும்மைப் புவனங் களுமுய்ய முத்தீ வேட்கு மிவர்தம்மை

நம்மைப்போலக் கண்டொழுகி நாளு நானா வளம்பெருக்கிச்

செம்மைத் தருமக் கோலோச்சித் திகிரி யுருட்டி

வாழ்தியென

உம்மைப் பயன்போ லெளிவந்தா ருலவாக் கிழியொன் றுதவுவார்.



(இ - ள்.) மும்மைப் புவனங்களும் உய்ய - மூன்று

உலகங்களும் உய்திபெற, முத்தீ வேட்கும் இவர் தம்மை - மூன்று

தீயையும் வளர்க்கும் இவ்வந்தணரை, நம்மைப்போல கண்டு ஒழுகி

நம்மைப்போலவே கருதி ஒழுகி, நாளும் நானாவளம் பெருக்கி -

எப்பொழுதும் பல வளங்களையும் பெருகச் செய்து, தருமம்

செய்மமைகோல் ஓச்சித் திகிரி உருட்டி - அறவடிவான

செங்கோலைச் செலுத்தி ஆக்கினா சக்கிரத்தை நடத்தி,

வாழ்தி என - வாழ்வாயாக வென்று, உம்மைப்பயன்போல்

எளிவந்தார் - முற்பிறப்பிற் செய்த நல்வினைப் பயன்போல எளிவந்த

அவ்விறைவர். உலவாக்கிழி ஒன்று உதவுவார் - உலவாக்கிழி ஒன்று

தந்தருளுவார்.

மும்மை - மூன்று; மை பகுதிப்பொருள் விகுதி. முத்தீ -

காருக பத்தியம், ஆகவனீயம், தென்றிசையங்கி என்பன. சிவனை

வழிபடும் திருமறையோராகலின் அவரைச் சிவனைப்போற்

காணவேண்டும் என்றவாறு. உம்மை - முற்பிறப்பு; தவத்திற்காயிற்று.

(12)





	 	 இந்தக் கிழியி லெத்துணைப்பொன் னெடுத்து வழங்குந்

தொறுநாங்கள்

தந்த வளவிற் குறையாத தன்மைத் தாகு மிதுகொண்டு*

வந்த விலம்பா டகற்றென்று கொடுத்து வேந்தன்

மனக்கவலை

சிந்தித் திருநீ றதுசாத்தி மறைந்தா ரையர் திருவுருவம்.

(இ - ள்.) இந்தக் கிழியில் எத்துணைப்பொன் எடுத்து

வழங்கும் தொறும் - இந்தப் பொற்கிழியில் எவ்வளவு

பொன்னாயினும் எடுத்து வழங்குந் தோறும், நாங்கள் தந்த அளவில்

குறையாத தன்மைத்து ஆகும் - அது நாம் கொடுத்த அளவினின்றும்

குறையாத தன்மை யுடையதாகும்; இது கொண்டு வந்த இலம்பாடு

அகற்று என்று கொடுத்து - இதனைக்கொண்டு வந்த வறுமையைப்

போக்குவாயாக என்று கொடுத்தருளி, வேந்தன் மனக்கவலை சிந்த

- மன்னனது மனக்கவலைகெட, திருநிறு சாத்தி - திருநீறு தரிப்பித்து,

ஐயர் திரு உருவம் மறைந்தார் - இறைவர் திருவுருக்கரந்தருளினார்.

எத்துணைப்பொன் எடுத்து வழக்கினும் வழங்குந்தோறும் என

விரித்துரைக்க. நாம் என்பது நாங்கள் என நின்றது. திருநீறது, அது :

பகுதிப்பொருள் விகுதி. (13)





* * *



(பா - ம்.) * அதுகொண்டு.





	 	 	 கண்ட கனவு நனவாகத் தொழுதா னெழுந்து

கௌரியர்கோன்

அண்டர் பெருமான் றிருவடிபோலம்பொற் கிழியை

முடித்தலைமேற்

கொண்டு மகிழ்ச்சி தலைசிறப்ப நின்றோர் முகூர்த்தங்

கூத்தாடித்

தண்டா வமைச்சர் படைத்தலைவர் தமக்குங் காட்டி

யறைவித்தான்.



(இ - ள்.) கௌரியர்கோன் கண்ட கனவு நனவு ஆக

எழுந்து கண்டதொழுதான் - குலபூடண பாண்டியன் தான் கனவு

நனவாக எழுந்து வணங்கி, அண்டர் பெருமான் திருவடிபோல் -

தேவ தேவனாகிய சோமசுந்தரக் கடவுளின் திருவடியைப் போல,

அம் பொன்கிழியை முடித் தலைமேல் கொண்டு - அழகிய பொன்

முடிப்பினை முடியினை யணிந்த தலைமேற் கொண்டு, மகிழ்ச்சி

தலைசிறப்ப நின்று - மகிழ்ச்சி மேலோங்க நின்று, ஓர் முகூர்த்தம்

கூத்து ஆடி - ஒரு முகூர்த்தநேரம் வரை ஆனந்தக்கூத்தாடி,

தண்டா அமைச்சர் படைத்தலைவர் தமக்கும் காட்டி அறிவித்தான்

- நீங்காத மந்திரிகளுக்கும் படைத்தலைவர்களுக்கும் அதனைக்

காண்பித்து நிகழ்ந்த செய்தியைத் தெரிவித்தான்.

விழித்தவுடன் கனவிற் கண்டவாறே தனது நெற்றியில் திருநீறு

சாத்தப் பெற்றிருந்ததனாலும், உலவாக்கிழ கைவரப் பெற்றமையாலும்

‘கண்டகனவு நனவாக’ என்றார். சிவபெருமான் திருவடியைத் தனது

முடிமேற் கொள்ளுமாறுபோல அவன் திருவருளாற் கிடைத்த

கிழியையும் முடிமேற் கொண்டான் என்க. அமைச்சர் அரசனை

நீங்கா ராகலின் ‘தண்டா வமைச்சர்’ என்றார்; "உழையிருந்ததான்"

என்று தெய்வப் புலவர் கூறுதலுங் காண்க. (14)





	 	 	 செங்க ணரிமான் பிடர்சுமந்த தெய்வ மணிப்பூந்

தவிசேற்றிச்

சங்க முழங்க மறைமுழங்கச் சாந்தந் திமிர்ந்து தாதொழுகத்

தொங்க லணிந்து தசாங்கவிரைத் தூப நறுநெய்ச்

சுடர்வளைத்துக்

கங்கை மிலைந்த கடவுளெனக் கருதிப் பூசை

வினைமுடித்தான்.



(இ - ள்.) செங்கண் அரிமான்பிடர் சுமந்த - சிவந்த

கண்களையுடைய சிங்கத்தின் பிடர் சுமந்த, தெய்வமணிப் பூந்தவிசு

ஏற்றி - தெய்வத் தன்மை பொருந்திய மணிகளிழைத்த அழகிய

ஆதனத்தில் ஏற்றி, சங்கம் முழங்க - சங்கள்கள் (ஒரு பால்)

முழங்கவும், மறை முழங்க - வேதம் (ஒருபால்) ஒலிக்கவும், சாந்தம்

திமிர்ந்து - சந்தனக் குழம்பைப் பூசி, தாது ஒழுகத் தொங்கல்

அணிந்து - மகரந்தஞ் சிந்த மாலையைச் சூட்டி, தசாங்கம்

விரைத்தூபம் நறுநெய்ச் சுடர் வளைத்து - தசாங்கத் தாலாகிய நறும்

புகையினையும் நறுமணங் கமழும் நெய் விளக்கினையும் விளைத்து,

கங்கை மிலைந்த கடவுளெனக் கருதி - கங்கையைத் தரித்த

சோமசுந்தரக் கடவுளெனக் கருதி - கங்கையைத் தரித்த

சோமசுந்தரக் கடவுளைப்போல அவ் வுலவாக்கிழியைக் கருதி,

பூசைவினை முடித்தான் - பூசையாகிய தொழிலை முற்றுவித்தான்.

தசாங்கம் - சந்தனம் அகில் முதலிய பத்துவகைப் பொருள்

கலந்தது; தசாங்க உபசார மென்றுரைப் பாருமுளர்; தசாங்க வுபசார

மாவன : ஆவாகனம், தாபனம், சந்நிதானம், சந்நிரோதனம், அவ

குண்டனம், தேனுமுத்திரை, பாத்தியம் ஆசமனீயம், அருக்கியம்,

புட்பதானம் என்பன. (15)





	 	 	 அடுத்து வணங்கி வலஞ்செய்திட் டம்பொற் கிழியைப்

பொதிநீக்கி

எடுத்து முத் வினைஞர்க்கும் யாகங் களுக்கும் யாவர்க்கும்

மடுத்து நாளும் வரையாது வழங்க வழங்க வடியார்க்குக்

கொடுக்கக் குறையா வீட்டினப் மாயிற் றையர் கொடுத்தகிழி.



(இ - ள்.) அடுத்து வணங்கி வலஞ் செய்திட்டு - நெருங்கி

வணங்கி வலஞ்செய்து, அம்பொன் கிழியைப் பொதி நீக்கி எடுத்து

- அழகிய பொன் முடிப்பைக் கட்டவிழ்த்து எடுத்து,

முத்தீவினைஞர்க்கும் யாகங்களுக்கும் யாவர்க்கும் மடுத்து நாளும்

வரையாது வழங்க வழங்க - முத்தீயினை ஓம்பும் அந்தணர்கட்கும்

வேள்விகளுக்கும் அனைவருக்கும் முகந்து நாள்தோறும்

வரைவின்றிக் கொடுக்கக் கொடுக்க, ஐயர் கொடுத்த கிழி -

சோமசுந்தரக்கடவுள் கொடுத்த அப் பொற்கிழியானது, அடியார்க்குக்

கொடுக்கக் குறையா வீட்டு இன்பம் ஆயிற்று - அடியார்கட்குக்

கொடுத்தலாற் குறைவுபடாத முத்தி யின்பம் போலாயிற்று.

எடுத்து மடுத்து வழங்கவென்க. தீவினைஞர் - தீ

வளர்த்தலாகிய தொழிலையுடையார். அடுக்கு பன்மைப் பொருட்டு.

சிவபோகமாகிய வீட்டின்பமானது எல்லையற்ற பூரணமாகலின்

எண்ணிறந்த அடியார்கள் நுகரினும் அது குறைவின்றியே

யுள்ளதாகும். இன்பமாயிற்று - இன்பம் போல்வதாயிற்று. (16)





	 	 	 ஆய பொதியில் விளைபொன்னா* லசும்பு செய்து

விசும்பிழிந்த

கோயி லதனை யகம்புறமுங் குயின்று ஞானக்

கொழுந்தனைய

தாயி லறுகாற் பீடிகைவான் றடவு கொடிய நெடியபெரு

வாயில் பிறவு மழகெறிப்ப வேய்ந்தான் மறையின்

வரம்பறிந்தான்.



(இ - ள்.) ஆய பொதியில் விளை பொன்னால் - அந்த

உலவாக் கிழியில் விளைந்த பொன்னினால், அசும்பு செய்து விசும்பு

இழிந்த கோயில் அதனை - ஒளி வீசி விண்ணினின்று மிழிந்த

இந்திர விமானத்தை, அகம் புறமும் குயின்று - உள்ளும் புறமும்

இழைத்து, ஞானக்கொழுந்து அனைய தாய் இல் -

ஞானக்கொழுந்துபோலும் அங்கயற்கண்ணம்மையின் திருக்கோயிலும்,

அறுகால் பீடிகை - அறு காற் பீடமும், வான் தடவு கொடிய நெடிய

பெருவாயில் - விண்ணினைத் தடவுகின்ற கொடியையுடைய நீண்ட

பெரிய கோபுர வாயிலும், பிறவும் - மற்றுள்ளனவும், அழகு எறிப்ப

- அழகு வீச, மறையின் வரம்பு அறிந்தான் - வேதத்தின்

எல்லையை அறிந்தவனாகிய குலபூடணபாண்டியன், வாய்ந்தான் -

தகடு வேய்ந்தான்.

		 ஆய - ஆகிய; அத்தன்மையுடைய. அசும்பு - ஒளியின் கசிவு.

கொடிய : பொருட் பெயரடியாக வந்த குறிப்புப் பெயரெச்சம்.

வாயில் : இலக்கணப்போலி. (17)



* * *



(பா - ம்.) * வளை பொன்னால்.





	 	 முந்திக் குறையா நிதிக்கடலை முகந்து முகந்து நாடோறுஞ்

சிந்திக் குலபூ டணக்கொண்ட றெய்வ தருமப்

பயிர்வளர்ப்பப்

பந்தித் திரைமுந் நீர்மேகம் பருகிச் சொரியப் பல்வளனும்

நந்திக் கன்னி நாடளகை நகர்போற் செல்வந் தழைத்தன்றே.



(இ - ள்.) குலபூடணக் கொண்டல் - குலபூடணை வழுதி

என்னும் முகிலானது, முந்தி - முற்பட்டு, குறையா நிதிக்கடலை

முகந்து முகந்து - குறையாத நிதியாகிய கடலினை மொண்டு

மொண்டு, நாள்தோறும் சிந்தி தெய்வ தருமப்பயிர் வளர்ப்ப -

நாள்தோறும் பொழிந்து தெய்வத் தன்மை பொருந்திய தருமமாகிய

பயிரை வளர்க்க, மேகம் - முகில்கள், பந்தித்திரை முந்நீர் பருகிச்

சொரிய - வரிசையாய் வரும் அலைகளையுடைய கடல்நீரைக்

குடித்து மழையினைப் பொழிய, பல்வளனும் நந்தி - பல வளங்களும்

மிகுந்து. கன்னிநாடு - பாண்டி நாடானது, அளகை நகர்போல்

செல்வம் தழைத்தன்று - அளகாபுரியைப்போலச் செல்வந் தழைத்தது.

குலபூடணன் அளவின்றி அறத்தினை வளர்க்கவே பின்பு

மேகமும் மழை பொழிந்தது; நாடும் தழைத்தது என்க. அடுக்கு

மிகுதிப் பொருட்டு. தெய்வதருமம் - சிவபுண்ணியம் என்றுமாம்.

அளகைநகர் நிதியின் கிழவனாகிய குபேரனடையது ஆகலின்

குறையாத செல்வ முடையடதாம். தழைத்தன்று - தழைத்தது;

அன் : சாரியை. நாடு செல்வம் தழைத்தது என இடத்து நிகழ்

பொருளின்றொழில் இடத்தின் மேல் நின்றது. முன்னிரண்டடியும்

உருவகம். (18)





	 	 [எழுசீரடியாசிரியவிருத்தம்]



வையா கரணர்க ணையா யிகர்மறை

வல்லோர் மறைமுடி சொல்லாய்வோர்

மெய்யா மிருதிகள் பொய்யா விரதிகள்

வேள்வித் தழல்களை வாழ்விப்போர்

பையா டரவணி யையா னனனுரை

பகர்வோ ருலகிய லகல்வோர்கள்

எய்யா துறைதலி னையா தளகைய

தென்னப் பொலிவது தென்னாடு.

(இ - ள்.) வையாகரணர்கள் - வியாகரண பண்டிதர்களம்,

நையாயிகர் - நியாயநூற் புலவர்களும் மறை வல்லோர் - வேத

முணர்ந்தவர்களும், மறைமுடி சொல் ஆய்வோர் - உபநிடதம்

கூறுவதனை ஆராய்வோரும், மெய்யாம் மிருதிகள் - உண்மையாகிய

மிருதிநூல் கற்றவர்களும், மெய்யா விரதிகள் - பொய்யா

நோன்பினர்களும் - வேள்வித்தழல்களை வாழ்விப்போர் -

வேள்வித்தீக்களை ஓம்புவோர்களும், பை ஆடு அரவு அணி ஐ

ஆனனன் உரை பகர்வோர் - படம் விரித்து ஆடுகின்ற பாம்பினை

அணிந்த ஐந்து முகங்களை உடையனாகிய சிவபெருமானது

உரையாகிய ஆகமங்களைப் போதிப்பவர்களும், உலகு அயல்

அகல்வோர்கள் - உலகியலினின்றும் நீங்கியவர்களும், எய்யாது

உறைதலின் - வறுமையால் வருந்தாது வசிப்பதனால், தென்னாடு

நையாத அளகையது என்னப் பொலிவது - பாண்டிநாடானத

வறுமையால் வருந்தாத அளகையைப்போல விளங்காநின்றது.

வையாகரணர், நையாயிகர் என்பன வடமொழித்

தத்திதாந்தங்கள், வியாகரணம் - இலக்கணம். நியாயம் - ஆறு

தரிசனங்களில் ஒன்று; அக்கபாதர் என்னும் முனிவரால்

உரைக்கப்பட்டது. சொல் : முதனிலைத் தொழிற்பெயர். மறை

முடிசொல் என்பதற்கு வேதத்தின் முடிந்த பொருளையுணர்த்தும்

மாவாக்கியம் என்றுரைத்தலுமாம். மிருதிகள் - மிருதியைக்

கற்றவர்கள்; வினைமுதற் பொருளுணர்த்தும் விகுதி புணர்ந்து

கெட்டது. பொய்யா - பயன் பொய்த்தலில்லாத. இன்னோரெல்லாம்

வருந்தாது உறையச் செல்வம் மிக்கிருத்தலால் அளகை யென்னப்

பொலிவ தென்க. நையாத என்னும் பெயரெச்சத்து அகரந்

தொக்கது. அளகையது, அது : பகுதிப்பொருள் விகுதி. (19)



	 	 ஆகச் செய்யுள் 1723.





* * *





	 	 	 	 முப்பத்திரண்டாவது வளையல் விற்ற படலம்



	 	 [அறுசிருடியாசிரிய விருத்தம்]



வேதந் தனது வடிவென்று விண்ணின் றிழிந்த நிமானமறைக்

கீதன் செழியன் றனக்குலவாக் கிழிதந் தளித்த வழியிதுவப்

போதங் கடந்த பொருள்வணிகப் புத்தேண் மாட மணிமறுகு

பாதந் தடவ நடந்துவளை பகர்ந்த பரிசு பகர்கிற்பாம்.





(இ - ள்.) வேதம் தனது வடிவு என்று - மறையே தனது திரு

வுருவம் என்று கூறியருளி, விண் நின்று இழிந்த விமானம் மறைக்

கீதன் - வானினின்றும் இறஙகிய விமானத்தின்கண் வீற்றிருக்கும்

வேதகீதனாகிய சோமசுந்தரக்கடவுள், செழியன் தனக்கு உலவாக்கிழி

தந்தளித்த வழி இது - பாண்டியனுக்கு உலவாக்கிழி தந்தருளிய

திருவிளையாடல் இதுவாகும்; அப் போதம் கடந்த பொருள் - (இனி)

சுட்டறிவினைக் கடந்த அவ்விறைவன், புத்தேள் வணிகன் -

தெய்வத்தன்மையையுடைய வணிகனாய், மாடம் மணி மறுகு பாதம்

தடவ நடந்து - மாடங்கள் நிறைந்த அழகிய வீரியிலே திருவடிகள்

தோற நடந்தருளி, வளை பகர்ந்த பரிசு பகர்கிற்பாம் - வளையல்

விற்ற திருவிளையாடலைக் கூறுவாம்.

‘வேதந் தனது வடிவென்று’ என்றது மேற்படலத்தில் ‘மறையே

நமது வடிவாகும்’ என்றதைச் சுட்டிற்று; வேதமே தனது வடிவமென்று

இழிந்த என விமானத்திற்கு அடையாக்கி யுரைத்தலுமாம். வணிகரது

தெய்வத் தன்மையுடைய மறுகில் என்றுரைத்தலும் பொருந்தும்.

போதங் கடந்த பொருள் பாதந் தடவ நடந்து என அருமையும

எளிமையும் தோன்றக் கூறினார். (1)





	 	 	 இறைவன் குலபூ டணன்றிகிரி யிவ்வா றுருட்டு

நாண்முன்னாட்

சிறைவண் டறையுந் தாருவன தெய்வ முனிவர் பன்னியர்தந்

நிறையன் றளந்து* காட்டுகென நெடியோன் மகனைப்

பொடியாக்கும்

அறவன் றானோர் காபாலி யாகிப் பலிக்கு வருகின்றான்.



(இ - ள்.) இறைவன் குலபூடணன் திகிரி இவ்வாறு உருட்டு

நாள் - மன்னனாகிய குலபூடணன் தனது ஆணையாகிய திகிரியை

இங்ஙனம் செலுத்தும்பொழுது, முன்னாள் - முன்னொரு காலத்தில்,

சிறைவண்டு அறையும் தாருவன தெய்வமுனிவர் பன்னியர்தம் -

சிறைகளையுடைய வண்டுகள் ஒலிக்கும் தாருகவனத்துத்

தெய்வத்தன்மை பொருந்திய முனிபத்தினிகளின், நிறை - கற்பினை,

அளந்து காட்டுகு என - அளந்து காட்டுவேனென்று, நெடியோன்

மகனைப் பொடி ஆக்கும் அறவன் - திருமாலின் புதல்வனாகிய

மதவேளைப் பொடியாக்கிய அறவடிவினனாகிய இறைவன், அன்று

தான் ஓர் காபாலி ஆகிப் பலிக்கு வருகின்றான் - அப்பொழுது

தான் ஒரு தலைகோட்டை ஏந்தினவனாய்ப் பலிக்கு

வருவானாயினான்.

		 இவ்வாறுருட்டுநாள் என்றது பின்சென்று இயையும்.

தாருகவனம் என்பது விகாரமாயிற்று. பன்னி - பத்தினி. காட்டுகு

- காட்டுவேன்; கு : தன்மை யொருமை முற்றுவிகுதி. மறவன் எனப்

பிரித்து, வீரத்தை யுடையான என்றுரைத்தலுமாம். காபாலி -

கபாலத்தையுடையவன்; தத்திதாந்தம். தம் : சாரியை. தான் : அசை.

(2)



* * *



(பா - ம்.) * நிறைவன்றளந்து.





	 	 வேத மசைக்குங் கோவணமு மெய்யி னீறு முள்ளாள்க்

கீத மிசைக்குங் கனிவாயு முள்ளே நகையுங் கிண்கிணிசூழ்

பாத மலரும் பாதுகையும் பலிகொள் கலனுங் கொண்டிரதி

மாதர் கணவன்* றவவேட மெடுத்தா லொத்து வருமெல்லை.



(இ - ள்.) அசைக்கும் வேத கோவணமும் - கட்டிய

வேதமாகிய கோவணமும், மெய்யில் நீறும் - திருமேனியிலே

திருநீறுங்ம, உள்ளாளக் கீதம் இசைக்கும் கனிவாயும் -

உள்ளாளமாகிய கீதத்தினைப் பாடும் கொவ் வைக்கனிபோன்ற

வாயும், உள்ளே நகையும் - உள்ளே அரும்பிய புன்

முறுவலும், கிண்கிணிசூழ் பாதமலரும் - கிண்கிணி சூழ்ந்த திவடித்

தாமரையும், பாதுகையும் - திருவடியிற் றரித்த பாதுகையும், பலி

கொள் கலனும் கொண்டு - பலியேற்கும் கலனுமாகிய இவற்றைக்

கொண்டு, இரதி மாதர் கணவன் தவவேடம் எடுத்தால் ஒத்து வரும்

எல்லை - அழகிய இரதியின் நாயகனாகிய மதவேள் தவவேடம்

எடுத்து வந்தாற்போன்று வரும் பொழுது.

உள்ளாளம் - காற்றினை உள்வாங்கிப் பாடும் பாட்டு; இது

பதினொருவகைப்படும்;

"உள்ளாளம் விந்துவுட னாத மொலியுருட்டுத்

தள்ளாத தூக்கெடுத்த றான்படுத்தல் - மெள்ளக்

கருதி நலிதல்கம் பித்தல் குடிலம்

ஒருபதின்மே லொன்றென் றுரை"



"கண்ணிமையா கண்டந் துடியா கொடிறசையா

பண்ணளவும் வாய்தோன்றா பற்றெரியா - எண்ணிலவை

கள்ளார் நறுந்தெரியற் கைதவனே கந்தருவர்

உள்ளாளப் பாட லுணர்"



என்னும் இசை மரபுச் செய்யுட்களால் உள்ளாளத்தின் வகையும்

இயல்பும் உணர்க. கொண்டு - உடையவனாய். காமக் குறிப்புத்

தோற்றும் பேரழகும் தவவேடமும் உடையனாய் வருதலின் ‘இரதி

மாதர் கணவன் றவவேட மெடுத்தாலொத்து’ என்றார். (3)



* * *



(பா - ம்.) * மாது கணவன்.





	 	 	 	 விள்ளுங் கமலச் சேவடிசூழ் சிலம்பி னொலியு மிடறதிரத்

துள்ளுங் கீத வொலியுங்கைத் துடியி னொலியுஞ்

செவித்துளைகீண்

டுள்ளம் பிளந்து நிறைகளைந்தீர்த் தொல்லை வருமுன்

வல்லியர்கள்

பள்ளங் கண்டு வருபுனல்போற் பலிகொண் டில்லின்

றம்போந்தார்.

	 	 (இ - ள்.) விள்ளும் கமலச் சேவடிசூழ் சிலம்பின் ஒலியும் -

மலர்ந்த தாமரை மலர்போன்ற சிவந்த திருவடியிற் சூழ்ந்த சிலம்பின்

ஒலியும், மிடறு அதிரத் துள்ளும் கீதவொலியும் - திருமிடறானது

துடிக்கத் துள்ளுகின்ற கீத ஒலியும், கைத்துடியின் ஒலியும் -

திருக்கரத்திலேந்திய உடுக்கையின் ஒலியும், செவித்துளை கீண்டு -

செவியின் துளையைக் கிழித்து, உள்ளம் பிளந்து - மனத்தை

ஊடறுத்து, நிறை களைந்து ஈர்த்து ஒல்லை வருமும் - நிறையினைப்

போக்கி இழுத்து விரைய வருதற்கு முன்னரே, வல்லியர்கள் -

அம்முனி பன்னியர்கள், பள்ளம் கண்டு வருபுனல்போல் -

பள்ளத்தைக் கண்டு வருகின்ற நீரைப் போல, பலிகொண்டு இல்லின்

புறம் போந்தார் - பலியினைக் கொண்டு மனையின் புறத்தே

வந்தார்கள்.

செவித் துளையில் மண்டிச் சென்றதனை ‘செவித்துளை கீண்டு’

என்றும், உள்ளத்தை வெளி செய்ததனை ’ உள்ளம் பிளந்து’

என்றும் கூறினார். இவ் வொலிகள் செவி வழியே உள்ளம் புகுமுன்

வல்லியர் நிறையினை யிழந்து விரைந்து பலிகொண்டு புறம்

போந்தார் என்பது கருத்தாகக் கொள்க. தடுமாற்ற முற்று விரைந்து

வருதலின் ‘பள்ளங் கண்டு வருபுனல போல்’ என்றார். (4)





	 	 [- வேறு]



ஐயங்கொண் டணைவா ரையர் பரிகலத் தைய மன்றிக்

கையம்பொன் வளையும் பெய்வார் கருத்துநா ணன்றிக்

காசு

செய்யும்பொன் மருங்கு னாணு மிழப்பர்வேள் சிலையம்

பன்றிக்

கொய்யுந்தண் மலர்க்க ணம்புங் கொங்கையிற் சொரியச்

சார்வார்.



(இ - ள்.) ஐயம் பொண்டு அணைவார் - அங்ஙனம்

பலிகொண்டு வருபவராகிய அம்முனி பன்னியர், ஐயர் பரிகலத்து

ஐயம் அன்றி - இறைவனது பலி ஏற்குங் கலத்தின்கண் அப்பலியை

யன்றி, கை அம் பொன் வளையும் பெய்வார் - கையிலணிந்த

அழகிய பொன்னாலாகிய வளையலையும் சொரிவார்கள்; கருத்து

நாண் அன்றி - மனத்தின்கண் இழப்பர் - மணிகள் அழுத்திய

பொன்னாலாகிய இடை நாணையு மிழப் பார்கள்; வேள்சிலை அம்பு

அன்றி - மன்மதனது வில்லிலிருந்து வரும் கணைகளன்றி, கொய்யும்

தண் மலர்க்கண் அம்பும் - கொய்யப் பெறுகின்ற தண்ணிய

மலர்போன்ற கண்களினின்றும் வரும் அம்பும், கொங்கையில்

சொரியச் சோர்வார் - தம் கொங்கைகளிற் சிந்த நிலை தளர்வார்கள்.

கருத்த நாண் - மகளிர் நாற்குணத்து ளொன்றாகிய நாண்.

மருங்குல் நாண் - மேகலை. சிலையம்பு - கருப்பு வில்லி லேறிட்ட

மலர்க்கணை, கண்ணம்பு - கண்ணீர். வேட்கை நோயால் உடல்

மெலிந்தமையால் வளைகளும் மேகலையும் கழன்றன. விரகவேதனை

பொறுக்கலாற்றாது கண்ணீர் சொரிந்து சோர்ந்தனர். இதனால்

மெலிதலும் நாணுவரை யிழத்தலும், மயக்கமும் கூறினார். (5)





	 	 மடமயி லனையா ரெங்கள் வளையினைத் தருதி ரென்றார் கடல்விட மயின்றா னுங்கள் கந்தரத் துள்ள தென்றான் தடமதிக் கொம்ப னாரெங் கலையினைத் தருதி ரென்றார் முடமதி மிலைந்தா னுங்கண் முகமதி யிடத்த தென்றான்.



(இ - ள்.) மடமயில் அனையார் - இளமையாகிய மயிலை

யொத்த அம்மகளிர், எங்கள் வளையினைத் தருதிர் என்றார் -

எங்கள் வளையைத் தாரும் என்று கேட்டனர்; கடல் விடம்

அயின்றான் - கடலிற்றோன்றிய நஞ்சினையுண்ட நாயகன், உங்கள்

கந்தரத்து உள்ளது என்றான் - (அது) உங்கள் கழுத்தில் உள்ளது

என்று விடையறுத்தான்; தடம் மதிக் கொம்பு அன்னார் - நிறைந்த

மதியினையுடைய பூங்கொம்புபோன்ற அம்மாதரார், எம் கலையினைத்

தருதிர் என்றார் - எமது கலையைக் கொடுத்து விடுமென்று

கேட்டனர்; முடம்மரி மிலைந்தான் - வளைவாகிய பிறையை யணிந்த

பெருமான். நுங்கள் முகமதி இடத்தது என்றான் - (அது) உங்கள்

முகமாகிய சந்திரனிடத்துள்ளது என்று விடையறுத்தான்.

வளை என்பது வளையலுக்கும் சங்கிற்கும், கலை என்பது

மேகலைக்கும் சந்திரகலைக்கும் சிலேடை. மகளிர் கழுத்துச்

சங்குபோல்வ தாகலின் ‘உங்கள் கந்தரத்துள்ளது’ என்றானென்க.

தடமதிக் கொம்பனார் என்றது இல்பொருளுவமை. கலை :

முதற்குறை; ஆடை யென்றுமாம். நீர் வவ்விய எம் வளையையும்

கலையையும் தருவீராக என்று மகளிர் தம் காமவேட்கை புலப்படக்

கூறாநிற்க, அவ்வேட்கை சிறிதும் பற்றப் பெறாதவனாகிய இறைவன்

அவர் கூறியவற்றுக்கு வேறு பொருள் கற்பித்துக் கொண்டு,

வளையும் கலையும் நும்மிடத்தவே யாகவும் நீர் எம்மை வினாவுவ

தென்னையென நகையாடினன். காமக் குறிப்பிலனாய இறைவன்

அக்குறிப்புடையான் போன்று நடித்தன னென்க. (6)





	 	 இடையறிந் தெம்மைச் சேர்மி னென்றன ரிளைய ரெங்கோன் கடலமு தனையீர் நுங்கட் கிடையினிக் காணா தென்றான் மடநலா ரஃதேற் பண்டை வண்ணமீந் தில்லிற் செல்ல விடையளித் தருண்மி னென்றார் வேலைபுக் குறங்கு

மென்றான்.



(இ - ள்.) இளையர் - அம்மங்கையர், இடை அறிந்து

எம்மைச் சேர்மின் என்றனர் - செவ்வி யறிந்து எம்மைச் சேரும்

என்று வேண்டினர்; எம் கோன் - எம் பெருமான், கடல் அமுது

அனையீர் - கடலிற் றோன்றிய அமுதத்தை ஒத்த பெண்களே,

நுங்கட்கு இனி இடை காணாது என்றான் - உங்களுக்கு இனி

இடைகாணப்பெறாது என்று கூறினன்; மடநலார் - மடப்பத்தையுடைய

அம் மகளிர், அஃதேல் பண்டை வண்ணம் ஈந்து - அங்ஙனமாயின்

எமது முன்னை நிறத்தைக் கொடுத்து, இல்லில் செல்ல விடை அளி

தருண்மின் என்றார் - எங்கள் வீட்டிற் செல்ல விடை

கொடுத்தருளும் என்று வேண்டினர்; வேலை புக்கு உறங்கும்

என்றான் - (அவன் அது) கடலிற் சென்று தூங்கும் என்று கூறினான்.

இடை என்பது சமயத்திற்கும் மருங்குலுக்கும், விடை என்பது

உத்தரவிற்கும் இடபத்திற்கும் சிலேடை. இடை சமயம் என்னும்

பொருளாதலை "உடையோர்போல இடையின்று குறுகி"

என்பதனாலறிக. காணாது - காணப்படாது. மடம் - மகளிர்

நாற்குணத்துளொன்று. நல்லார் என்பதுதொக்கது. இப்பொழுது நிறம்

பசந்து வேறுபட்டிருத்தலின் ‘பண்டை வண்ண மீந்து’ என்றார்.

கூடினாலன்றிப் பண்டை வண்ணம் எய்துமாறின்மையின், அதனையே

வேறோராற்றாற் கூறினாராயிற்று. வண்ணம் -தன்மை யென்றுமாம்.

இறைவர்க்கு ஊர்தியாகிய விடை திருமால் ஆகலின் ‘வேலைபுக்

குறங்கும்’ என்றனன். கடலமுதனையீர் என்றது நயப்புத் தோன்றக்

கூறியது. (7)





	 	 	 நங்கையர் கபாலிக் கென்று நடுவிலை போலு மென்றார்

அங்கண னடுவி லாமை நும்மனோர்க் கடுத்த தென்றான்

மங்கைய ரடிக ணெஞ்சம் வலியகற் போலு மென்றார்

கொங்கலர் கொன்றை யானுங் கொங்கையே வன்க

லென்றான்.



(இ - ள்.) நங்கையர் - அம்மகளிர், கபாலிக்கு என்றும் நடு

இலை போலும் என்றார் - இக்காபாலிக்கு எப்பொழுதும்

நடுவில்லைபோலும் என்றனர்; அங்கணன் - இறைவன், நடு இலாமை

நும் அன்னோர்க்கு அடுத்ததுஎன்றான் - நடுவில்லாமை

நும்மைப்போல்வார்க்கே பொருந்தியது என்றனன்; மங்கையர் -

அப்பெண்கள், அடிகள் நெஞ்சம்வலிய கல்போலும் என்றார் -

அடிகளின் நெஞ்சமானது வலிய கல்லை யொக்கும் என்று கூறினார்;

கொங்கு அலர் கொன்றையான் - மகரந்தத்தோடு மலர்ந்த கொன்றை

மாலையை அணிந்த சிவபெருமான், நும் கொங்கையே வன்கல்

என்றான் - நுங்கள் கொங்கையே வலிய கல்லாகும் என்று கூறினன்.

நடு என்பது நடுவு நிலைமைக்கும் இடைக்கும் சிலேடை.

நடுவுடைய ராயின் பிறர் துன்பத்தைத் தம்மையுற்ற துன்பம்போற்

கருதி நீக்க லுறுவர்; இவன் அங்ஙனஞ் செய்யாமையின்

நடுவிலனாவன் என்று மகளிர் கூற, நடு என்பதற்கு மருங்குல் என்று

பொருள் கொண்டு நடுவிலாமை நும்மனோர்க்கே அடுத்ததென்று

இறைவன் கூறினன். இடை இல்லை யென்னுமாறு நுண்ணிதாதல்

குறித்து ‘நடுவிலாமை’ என்றார். ‘கற்போலும்’ என்றதில் போலும்

ஒப்பில் போலியுமாம். வன்கல் - மலை உவமமாகலின் ‘கொங்கையே

வன்கல்’ என்றனனென்க. (8)





	 	 	 	 காதுவே லன்ன கண்ணார் கங்கைநீர் சுமந்த தேதுக்

கோதுமி னென்றா நும்பா லுண்பலி யேற்க வென்றான்

ஏதுபோ லிருந்த தைய னிசைத்தசெப் பென்றா ரீசன்

கோதுறா வமுதன் னீர்நுங் கொங்கைபோ லிருந்த

தென்றான்.

	 	 (இ - ள்.) காதுவேல் அன்ன கண்ணார் - கொலைபுரியும்

வேலினை ஒத்த கண்களையுடைய அம் மகளிர், கங்கை நீர் சுமந்தது

ஏதுக்கு ஓதுமின் என்றார் - நீர் கங்கை தாங்கியது எதன் பொருட்டு

என்று வினவினர்; நும்பால் உண் பலி ஏற்க என்றான் - (இறைவன்)

அது நும்மிடத்து உண்ணும் பலியை ஏற்பதற்கு என்று விடை

யிறுத்தான்; ஐயன் இசைத்த செப்பு ஏது போலிருந்தது என்று

கூறினர்; ஈசன் - இறைவன், சோது உறா அமுது அன்னீர் -

குற்றமில்லாத அமுதம் போன்றவர்களே, நும் கொங்கைபோல்

இருந்தது என்றான் - (அது) நுமது கொங்கை போல இருந்ததென்று

கூறினன்.

கங்கை, செப்பு என்பன சிலேடைப் பொருளன. கங்கை நீர்

சுமந்தது - நீர் கங்கையாற்றைத் தரித்தது, நீர் கையிலே பிரம

கபாலத்தை ஏந்தியது; கம் - தலை. செப்பு - விடை, கிண்ணம். நீர்

கங்கை யாற்றினைத் தரித்திருந்தும் தண்ணளியுடையீரல்லீர் என்பது

தோன்ற ‘கங்கை நீர் சுமந்த தேதுக்கு’ என மங்கையர் கூறினர். தம்

வினாவிற்கு ஏற்ற விடையன் றென்பார் ‘ஏதுபோலிருந்ததைய

னிசைத்த செப்பு’ என்றனர். (9)





	 	 கறுத்ததை யெவன்கொ லைய கந்தர மென்றார் வேளை

வெறுத்தவன் மாரி பெய்தற் கென்றனன் விழியால் வேலை

ஒறுத்தவர் யாவ தென்றீ ருத்தர மென்றார் கூற்றைச்

செறுத்தவன் றென்பா னின்று நோக்கினாற் றெரிவ

தென்றான்.



(இ - ள்.) ஐய - ஐயனே, கந்தரம் கறுத்தது எவன் கொல்

என்றார் - கந்தரம் கறுத்தது யாது காரணம் என்று மங்கையர்

வினவினர்; வேளை வெறுத்தவன் - மன்மதனை யெரித்த பெருமான்,

மார் பெய்தற்கு என்றனன் - மழை பெய்தற்கு என்று விடை

யிறுத்தான்; விழியால் வேலை ஒறுத்தவர் - கண்களால்

வேற்படையை வென்ற அம்மகளிர், உத்தரம் யாவது என்றீர் என்றார்

- உத்தரம் எதுவென்று கூறினீர் என்றனர்; கூற்றைச் செறத்தவன்

- காலனை உதைத்த இறைவன், தென்பால் நின்று நோக்கினால்

தெரிவது என்றான் - (அது) தெற்கே நின்று எதிர் முகமாக

நோக்கின் தெரியப் பெறுவது என்று கூறினன்.

கந்தரம் மிடற்றுக்கம் மேகத்திற்கும், உத்தரம் விடைக்கும்

வடக்கிற்கும் சிலேடை. இவற்றை முறையே மிடறு விடை என்னும்

பொருள்களில் வைத்து மகளிர் வினவ, இறைவன் இவற்றுக்கு

மேகம் வடக்கு எனப் பொருள் கொண்டு விடையிறுத்தனன்.

கறுத்ததை, ஐ : சாரியை. கொல் : அசை. (10)





	 	 	 	 செக்கரஞ் சடையான் கண்ணிற் றம்முருத் தெரிய நோக்கி

இக்கொடி யார்போற் கண்ணு ளெம்மையு மிருத்தி ரென்றார்

நக்கனுந் தனையன் னார்கண் ணிடைக்கண்டு நகைத்து

நம்மின்

மிக்கவர் நுங்க ணுள்ளார் விழித்தவர்க் காண்மி னென்றான்.

	 	 (இ - ள்.) செக்கர் அம் சடையான் கண்ணில் - (அம்மகளிர்)

சிவந்த அழகிய சடையையுடைய இறைவன் கண்களில், தம் உருத்

தொய நோக்கி - தங்கள் வடிவம் புலப்பட நோக்கி, இக்கொடியார்

போல் - இந்தக் கொடிபோன்ற மகளிரைப்போல, கண்ணுள்

எம்மையும் இருத்திர் என்றார் - நும் விழியுள் எம்மையும்

வைத்துக்கொள்ளும் என்று வேண்டினர்; நக்கனும் - இறைவனும்,

தனை அன்னார் கண் இடைக்கண்டு - தன்னை அப்பெண்களின்

விழியுட் கண்டு, நகைத்து- சிரித்து, நம்மின் மிக்கவர் நும்கண்

உள்ளார் - நம்மைப்போல் அழகில் மிக்கார் நும் கண்களில்

உள்ளார், விழித்து அவர்க் காண்மின் என்றான் - செவ்வனே

விழித்து அவரைப் பாருங்கள் என்று கூறினன்.

தமக்கு மாறாக இருக்கின்றனர் என்னுங் கருத்தால் கொடுமை

யுடையார் என்னும் பொருள் தோன்றவும் ‘கொடியார்’ என்றார்.

இருத்திர் - இருத்துவீர். நும் கண்ணுளே பிறரை வைத்துக்

கொண்டிருக்கும் நீவிர் எம்மை இங்ஙனம் வேண்டுவதென்னென்று

இறைவன் நகைத்தனன். இவற்றால் ஒருவரை யொருவர்

பருகுவார்போல் நோக்கினமை புலனாம். இறைவன் காம

யக்கமின்றியே விளையாடுகிzன்றானாகலின் நகைத்தனன் என்க.

நம்மைக்காட்டினும் மிக்கவர் என்று பொருள் கொண்டு, நீர் பிறரைக்

கண்ணுள் வைத்திருப்பது நம்மினும் மிக்காரென்னுங் கருத்தாலாம்

என்பது தோன்றக் கூறினானென்னலுமாம். கண்ணுள் இருப்பவரை

விழித்துக் காண்மின் என்றது நகைச்சுவையுடைத்து. "கண்ணுளார்

நுங்காதலர்" என்னும் சிந்தாமணிச் செய்யுள் இங்கு நினைக்கற்பாலது. (11)





	 	 	 	 அஞ்சலிப் போது பெய்வார் சரணமென் றடியில் வீழ்வார்

	தஞ்செனத் தளிர்க்கை நீட்டித் தழுவிய கிடைக்குந் தோறும்

	எஞ்சுவா னெஞ்சா தேத்தி யெதிர்மறை யெட்டுந் தோறும்

	வஞ்சனா யகல்வான் மையல் வஞ்சியர்க் கணிய னாமோ.



(இ - ள்.) அஞ்சலிப் போது பெய்வார் - (அம் மகளிர்)

அஞ்சலியாகிய மலரைச் சொரிவாராய், சரணம் என்று அடியில்

வீழ்வார் - அடைக்கல மென்று திருவடியில் வீழ்ந்து, தஞ்சம் எனத்

தளிர்க்கை நீட்டி - பின்பு நீரே துணை என்று தணிர் போன்ற

கைகளை நீட்டி, தழுவிய கிடைக்குந் தோறும் -தழுவ

நெருங்குந்தோறும், எஞ்சுவான் அப்பாற் படுவானாயினன், எஞ்சாது

ஏத்தி எதிர்மறை எட்டுந்தோறும் வஞ்சனாய் அகல்வான் -

சலிக்காது துதித்து எதிர்கின்ற வேதங்கள் எட்டுந்தோறும் வஞ்சனாய்

அகப்படாது நீங்கும் பொருமான், மையல் வஞ்சியர்க்கு அணியன்

ஆமோ - காம மயக்கத்தையுடைய பெண்களுக்கு

அண்மையனாவனோ?

மலர் போன்ற கைகளைச் சென்னியிற் கூப்பி வணங்கினவர்கள்

அங்ஙனம கூப்பியவாறே அடியில் வீழ்வதனை அஞ்சலப்போது

பெய்வார் வீழ்வார் என்றனர். குவித்த கையிலுள்ள மலரைச் சொரிந்

தென்றுமாம். பெய்வார், வீழ்வார் என்பன முற்றெச்சங்கள். தஞ்சம் -

பற்றுக்கோடு; ஈறு தொக்கது. தழுவிய : செய்யின் வென்னும்

வினையெச்சம். எஞ்சுவான் - கடப்பான் என்னும் பொருள் குறித்தது.

‘இரக்குவாரேன் எஞ்சிக்கூறேன்’ எனப் பதிற்றுப்பத்திலும் இப்

பொருளில் வந்துள்ளமை காண்க. நேர் நின்று துதித்து எட்டுந்

தோறும் அகப்படா தொழிதலின் ‘வஞ்சனா யகல்வான்’ என்றார்.

ஓகாரம் எதிர்மறை. இது வேற்றுப் பொருள் வைப்பின்பாற்படும் (12)





	 	 அடுத்தெமைத் தழாதி ரேனீ ரவிழ்த்தபூங் கலையை மீள

உடுத்துமி னும்பால் யாங்கண் மையனோ யுழப்ப நோக்கிக்

கடுத்தெமர் முனியா முன்னங் கழற்றிய வளையுங் கையில்

எடுத்திடு மென்றார் நாளை யிடுதுமென் றேகினானே.



(இ - ள்.) நீர் எமை அடுத்துத் தழாதிரேல் நீர் எம்மை

நெருங்கித் தழுவாது போவீராயின், அவிழ்த்த பூங்கலையை மீள

உடுத்துமின் - அவிழ்த்த அழகிய கலையை யேனும் மீள உடுத்தும்;

நம்பால் யாங்கள் மையல் நோய் உழப்ப - நும்மிடத்து யாங்கள்

கொண்ட காம மயக்கத்தாலே துன்பமுற, எமர் நோக்கிக் கடுத்து

முனியா முன்னம் - எம் கணவர் அதனை நோக்கி எங்களைச்

சினந்து வெறுக்கா முன், கழற்றிய வளையும் கையில் எடுத்து இடும்

என்றார் - கழற்றிய வளையும் எடுத்துக் கையில் இடும் என்று

வேண்டினர்; நாளை இடுதும் என்று ஏகினான் - நாளை வந்து

இடவோம் என்று சென்றனன்.

தழுவாதிர் என்பது தழாதிர் என்றாயிற்று. கடுத்து என்பதற்கு

விரைந்து என்றும், மிக்கு என்றும் பொருள் கூறலுமாம். கலை

அவிழ்தலும் வளை கழலுதலும் அவர் காரணமாக நிகழ்ந்தமையின்,

நீர் அவிழ்த்த கலை என்றும் கழற்றிய வளை என்றும் கூறினர்.

அத்துணைப் பரிச வின்பேனும் நுகருங் கருத்தால் இங்ஙனம்

வேண்டினர். மறுபிறப்பில் அவர்கட்கு வளையிடுதல் குறித்து நாளை

யிடுதுமென்றேகினான் என்க. தாருக வானத்து முனிவர்கள் சில

வழிபாட்டைக் கைவிட்டு வேள்வியே பொருளெனக் கொண் டிறு

மாந்திறுக்க, அவர் மனைவயரும் கற்பிலே தமக்கு நிகராவார்

யாருமிலரெனச் செருக்குற்றிருந்தனர்; அன்னாரின் தருக்கை

யொழிக்கும் பொருட்டுச் சிவபெருமான் பிச்சைப் பெருமானாகப்

போந்து முனிபன்னியர் கற்வினின்றும் நெகிழுமாறு செய்தனர்

என்பது புராண வரலாறு. (13)





	 	 	 பிள்ளைவெண் டிங்கள் வேய்ந்த பிரான்கொண்டு போன

நாணும்

உள்ளமு மீட்க லாற்றா துயங்கினார் கலையுஞ் சங்குந்

துள்ளவைங் கணையான் வாளி துளைப்பவெம் பசலை

யாகங்

கொள்ளைகொண் டுண்ண நின்றா ரந்நிலை கொழுநர்

கண்டார்.



(இ - ள்.) பிள்ளை வெண் திங்கள் வேய்ந்த பிரான் கொண்டு

போன -வெள்ளிய இளமதியை அணிந்த இறைவன் கொண்டுபோன,

நாணும் உள்மும் மீட்கலாற்றாது உயங்கினார் - நாணினையும்

மனத்தையும் மீட்கமுடியாமல் அம்மகளிர் வாட்டமுற்று,

கலையும்சங்கும்துள்ள - ஆடையும் வளையும் சரியவும்,

ஐங்கணையான் வாளி துளைப்ப - பஞ்சபாணனுடைய கணைகள்

உடலைத் துளைக்கவும், வெம்பசலை ஆகம் கொள்ளை கொண்டு

உண்ண - காம விருப்பாலாகிய நிற வேறுபாடு உடம்பு முழுதையும்

கவர்ந்து படரவும், நன்றார் - நின்றனர்; அந்நிலை அங்ஙனம் நின்ற

நிலைமையை, கொழுநீர் கண்டார் - அவர்கள் கணவராகிய

தாருகவன முனிவர்கள் கண்டனர்.

		 உயங்கினார் : முற்றெச்சம். கலை - மேகலையுமாம். துள்ள

- சரிய என்னும் பொருட்டு. ஐங்கணையான் : காமன்; பெயர்.

வெம்மை - விருப்பம்; கொடுமையுமாம். உடல் முழுதும் போர்த்து

வருத்தலை ‘ஆகங்கொள்ளை கொண் டுண்ண’ என்றார். (14)





	 	 பொய்தவ வடிவாய் வந்து நம்மனைப் பொன்னி னன்னார்

மெய்தழை கற்பை நாணை வேரொடுங் களைந்து போன

கைதவன் மாடக் கூடற் கடவுளென் றெண்ணித் தேர்ந்தார்

செய்தவ வலியாற் கால மூன்றையுந் தெரிய வல்லார்.



(இ - ள்.) செய்தவ வலியால் காலம் மூன்றையும் தெரிய

வல்லார் - செய்கின்ற தவத்தின் வன்மையால் முக்கால

நிகழ்ச்சிகளையும் அறிய வல்ல அத்தாருகவன முனிவர், பொய்தவ

வடிவாய் வந்து - பொய்த்த தவவேடத்துடன் வந்து, நம்மனைப்

பொன்னின் அன்னார் - நமது மனையிலுள்ள திருமகள்போலும்

மனைவியரின், மெய்தழை கற்பை நாணை - உண்மை மிக்க

கற்பினையும் நபணையும், வேரொடும் களைந்து போன கைதவன்

- அடியொடும் களைந்து சென்ற வஞ்சகன், மாடக் கூடல் கடவுள்

என்று எண்ணித் தேர்ந்தார் - மாடங்கள் நெருங்கிய கூடலில்

வீற்றிருக்கும் சோமசுந்தரக் கடவுளே என்று சிந்தித்துணர்ந்தார்கள்.

பொய்தவ வடிவு, வினைத்தொகை யாகலின் இயல்பாயிற்று.

தொடை நோக்கித் தகரம் தொக்க தென்றுமாம். பொன்னினன்னார்.

சாரியை நிற்க வருபு தொக்கது. எண்ணும்மைகள் தொக்கன. மாடக்

கூடல் - நான்மாடக் கூடல் எனலுமாம். காலம் : ஆகுபெயர். கால

மூன்றையும் தெரிய வல்லாரை "மறுவில் செய்தி மூவகைக் காலமும்,

நெறியி னாற்றிய அறிவர்" எனக் கூறுவர் தொல்காப்பியர். (15)





	 	 [- வேறு]



கற்புத் திரிந்தார் தமைநோக்கிக் கருத்துத் திரிந்தீர் நீராழ*

வெற்புத் திரிந்த மதிற்கூடன் மேய வணிகர் கன்னியராய்ப்

பொற்புத் திரியா தவதரிப்பீர் போமென் றிட்ட சாபங்கேட்

டற்புத் திரிந்தா ரெங்களுக்கீ தகல்வ தெப்போ

தெனமுனிவர்.



(இ - ள்.) கற்புத் திரிந்தார் தமை நோக்கி - கற்புநிலை

மாறுபட்ட தம் மனைவியரைப் பார்த்து, நீர் கருத்துத் திரிந்தீர் -

நீவிர் மனம் வேறுபட்டீர்கள் (ஆதலால்) ஆழி வெற்புத்திரிந்த

மதில்கூடல் மேய - சக்கரவாளகிரி தனது வடிவந் திரிந்து

வந்தாலொத்த மதில் சூழ்ந்த கூடலில் வசிக்கும். வணிகர் கன்னியராய்ப் பொற்புத்திரியாது அவதரிப்பீர் வணிகர் மகளிராய்

அழகு சிறிதும் குறைபடாது தோன்றுவீர்கள் போம் - செல்லுங்கள்,

என்று இட்ட சாபம் கேட்டு - என்று அளித்த சாபத்தினைக் கேட்டு,

அன்பு திரிந்தார் - நாயகனிடத்து வைத்த அன்பு வேறுபட்ட

அம்மகளிர், எங்களுக்கு ஈது அகல்வது எப்போது என - எங்கட்கு

இச் சாபம் நீங்குவது எப்பொழுது என்று வினவ, முனிவர் அம்

முனிவர்கள்.

		 கருத்து திரிந்தீர் என்பது விளியுமாம். திரிந்தாலனைய என்பது

திரிந்த என நின்றது. அவதரிப்பீர் - பிறக்க் கடவீர்கள். போம் -

போமின்; பன்மையேவல். அற்பு : வலித்தல். திரிந்தார் : பெயர். (16)





* * *



(பா - ம்.) * நீளாழி.





	 	 	 	 அந்த மாட மதுரைநகர்க் கரசா கியசுந் தரக்கடவுள்

வந்து நும்மைக் கைதீண்டும் வழியிச் சாபங் கழியுமெனச்

சிந்தை தளர்ந்த பன்னியருந் தென்னர் மதுரைத்

தொன்னகரிற்

கந்த முல்லைத் தார்வணிகர் காதன் மகளி ராய்ப்பிறந்தார்.



(இ - ள்.) அந்த மாட மதுரை நகர்க்கு மரசு ஆகிய சுந்தரக்

கடவுள் வந்து - மாடங்கள் நெருங்கிய அம் மதுரைப் பதிக்கு

இறைவனாகிய சோமசுந்தரக் கடவுள் வந்து, நும்மைக் கைதீண்டும்

வழி இச் சாபம் கழியும் என - உங்களைக் கைதீண்டும் பொழுது

இந்தச் சாபம் நீங்குமென்று கூற, சிந்தை தளர்ந்த பன்னியரும் -

(அச்சாபத்தால்) மனம் வாடிய முனி பன்னியரும், தென்னர் மதுரைத்

தொல் நகரில் - பாண்டியரின் மதுரையாகிய தொன்மையுடைய

நகரின்கண், கந்த முல்லைத் தார் வணிகர் - மணம் பொருந்திய

முல்லை மலர் மாலையை யணிந்த வணிகர்களின், காதல் மகளிராய்ப்

பிறந்தார் - அன்புடைய புதல்வியராய்த் தோன்றினார்கள்.

கைதீண்டல் - கையாற்றொடுதல் : சாபத்தாற் சிந்தை தளர்ந்த

வென்க; தம் கற்பிற்கு இழுக்குண்டானமை கருதித் தளர்ந்த

என்றுமாம். முல்லைமாலை வணிகர்க்குரித்து. (17)





	 	 	 	 வளர்ந்து பேதை யிளம்பருவ மாறி யல்குற் புடையகன்று

தளர்ந்து காஞ்சி மருங்கொசியத் ததும்பி யண்ணாந்

தரும்புமுலை

கிளர்ந்த செல்லும் பருவத்திற் கிடைத்தா ராக விப்பான்மண்

அளந்த விடையான் வந்துவளை பகரும் வண்ண

மறைகிற்பாம்.



(இ - ள்.) வளர்ந்து பேதை இளம் பருவம் மாறி - வளர்ந்து

இளமையாகிய பேதைப்பருவங் கடந்து, அல்குல் புடை அகன்று -

அல்குலானது புடை பரக்க, காஞ்சிமருங்கு தளர்ந்து ஒசிய -

மேகலை யணிந்த இடையானது தளர்ந்து வளையுமாறு, அரும்புமுலை

- அரும்பிய கொங்கைகள், ததும்பி அண்ணாந்து கிளர்ந்து செல்லும்

-விம்மி நிமிர்ந்து புரித்து ஓங்கும், பருவத்தில் - மங்கைப்

பருவத்தில், கிடைத்தாராக - அடைந்தாராக; இப்பால் - இப்புறம்,

மண் அளந்த விடையான் வந்து - புவியை அளந்த திருமாலாகிய

இடப வூர்தியையுடைய இறைவன் வந்து, வளை பகரும் வண்ணம்

அறைகிற்பாம் - வளையல் விற்குந் தன்மையைக் கூறுவாம்.

		 அகன்று - அகல; எச்சத்திரிபு. அகல ஒசிய கிளர்ந்து

செல்லும் என்க. அரும்புபோலும் முலை என்றுமாம். பருவத்திற்

கிடைத்தார் - பருவ மெய்தினார். இப்பால் - இனி; அது நிற்க

என்றபடி. குல பூடணன் திகிரியுருட்டுநாள் விடையான் வந்து

வளைபகரும் வண்ணம் என இயையும். (18)





	 	 கங்கை கரந்து மணிகண்டங் கரந்து நுதற்கண்

கரந்தொருபால்

மங்கை வடிவுங் கரந்துழையு மழுவுங் கரந்து மழவிடையூர்

அங்க ணழகர் வளைவணிக ராகி யேன மளந்தறியாச்

செங்க மலச்சே வடியிரண்டுந் திரைநீர் ஞால மகள்சூட.

(இ - ள்.) மழவிடை ஊர் அம்கண் அழகர் - இளமையாகிய

இடபத்தை ஊர்ந்தருளும் அழகிய கண்களையுடைய

சோமசுந்தரக்கடவுள், கங்கை கரந்து - கங்கையை மறைத்து,

மணிகண்டம் கரந்து - நீலமிடற்றினை ஒளித்து, நுதல் கண்கரந்து -

நெற்றிக் கண்ணை மறைத்து, ஒரு பால் மங்கை வடிவும் கரந்து -

ஒரு கூறாகிய உமை வடிவியும் மறைத்து, உழையும் மழுவும்

கரந்து - மானையும் மழுவையும் ஒளித்து, வளை வணிகர் ஆகி -

வளையல் விற்கும் வணிகராய், ஏனம் அளந்து அறியாச் செங்கமலச்

சேவடி இரண்டும் - திருமாலாகிய பன்றியினால் தேடி அறியப்படாத

செந்தாமரை போன்ற சிவந்த இரண்டு திருவடிகளையும், திரைநிர்

ஞால மகள் சூட - அலைகளையுடைய கடல் சூழ்ந்த புவிமாது

(தனது முடியிற்) சூட.

யாவர்க்கும் மேலோனாகிய இறைவன் ஈண்டு எளிவந்தருளும்

அருமைப்பாட்டை வியந்து ‘கங்கை கரந்து மணிகண்டங் கரந்து’

என்றிங்ஙனம் தனித்தனி கூறினார். ஊர்தற்கு விடை யிருக்கவும்

தாளால் நடந்துவந்தா ரென்பார் ‘விடையூர் அழகர்’ என்றார். மணி

கண்டம் - நீல மணிபோலும் திருமிடறு. கரந்து : தன்வினை

பிறவினைக்குப் பொது; ஈண்டுப் பிறவினை. இது பல்கால் வந்தது

பின்வரும் நிலை என்னும் அணி இதுவும் வருஞ் செய்யுளும் ஒரு

தொடர். (19)





	 	 	 பண்டு முனிவர் பன்னியர்பாற் கவர்ந்த வளையெ

பட்டுவடங்

கொண்டு தொடுத்து மீண்டவர்கே யிடுவே மெனுமுட்

கோளினர்போற்

றொண்டர் தொடுத்த வைவண்ணத் துணர்த்தார் போலத்

தோள்சுமந்து

மண்டு வளையை விலைபகர்ந்து வணிக மறுகில்

வருகின்றார்.



(இ - ள்.) பண்டு முனிவர் பன்னியர் பால் கவர்ந்த

வளையே - முன்னே முனிவரின் மனைவியரிடத்துக் கவர்ந்த

வளைகளையே, பட்டு வடம் கொண்டு தொடுத்து - பட்டுக் கயிற்றாற்

கோத்து வந்து, மீண்டு அவர்க்கே இடும் எனும் உட்கோளினர்போல்

- மீள அம் மகளிர்க்கே இடுவேம் என்னுங் கருத்துடையார் போல,

தொண்டர் தொடுத்த ஐவண்ணத் துணர்த்தார் போலத் தோள் சுமந்து

- அடியார்கள் தொடுத்துச் சூட்டிய ஐந்து நிறங்களைய

பூங்கொத்துக்களாலமைத்த மாலையைப்போலத் தோளிற் றாங்கி,

மண்டு வளையை விலை பகர்ந்து வணிக மறுகில் வருகின்றார்.

நெருங்கிய வளையல்களை விலை கூறி வணிக வீதியில் வருகின்றார்.

		 வேறெங்குஞ் செல்லாது வணிக மறுகில் வருதலின் ‘அவர்க்கே

யிடுவே மெனும் உட்கோளினர் போல்’ என்றார். வளையை

உட்கோனினர் போற் சுமந்து என்றும் தார்போலச் சுமந்து என்னும்

தனித்தனிகூட்டுக. பட்டுக் கயிற்றிலே பல நிற வளைகள்

கோத்திருப்பது ஐவண்ணத் துணர்த்தார் போன்றது. அதனைச்

சுமத்தற்கண் உள்ள விருப்பம் புலப்பட ‘தொண்டர் தொடுத்த

தார்போல்’ என்றார். (20)





	 	 மன்னு மறையின் பொருளுரைத்த மணிவாய் திறந்து

வளைகொண்மின்

என்னு மளவிற் பருவமுகி லிமிழின் னிசைகேட

டெழுமயில்போற்

றுன்னு மணிமே கலைமிழற்றத் தூய வணிக குலமகளிர்

மின்னு மணிமா ளிகைநின்றும் வீதி வாயிற் புறப்பட்டார்.



(இ - ள்.) மன்னும் மறையின் பொருள் உரைத்த மணிவாய்

திறந்து - நிலைபெற்ற வேதத்தின் பொருளை அருளிச் செய்த

அழகிய திருவாயைத் திறந்து, வளைகொண்மின் என்னும் அளவில்

- வளையல் கொள்ளுங்கள் என்று கூறிய வளவில், பருவம் முகில்

இமிழ் இன் இசை கேட்டு எழு மயில்போல் - கார் காலத்துச்

சூற்கொண்ட மேகம் ஒலிக்கும் இனிய ஒலியினைக் கேட்டு

(ஆடுதற்கு) எழும் மயில்போல, துன்னும் மணிமேகலை மிழற்ற -

நெருங்கிய மணிகளையுடைய மேகலை ஒலிக்க, தூய வணிககுல

மகளிர் - களங்க மில்லாத வணிககுல மகளிர், மின்னும் மணி

மாளிகை நின்றும் - ஒளி விடுகின்ற மணிக ளழுத்திய

மாளிகையி னின்றும், வீதி வாயில்புறப்பட்டார் - வீதியின்கண்

புறப்பட்டனர்.

முனிபுங்கவர்களாலும் உணர்தற்கரிய மறைப்பொருளை

அவர்கட்கு உணர்த்தியருளிய திருவாயால் அறிவு சிறிது மில்லாரும்

கூறிவிற்கும் மொழிகளைக் கூறுவானாயிற்று, அவனது அருள்

இருந்தவாறென்னே என வியந்துரைத்தவாறு. வளைவாங்குவாருளரோ

எனக் கூவி விற்குமளவில் என்க. மயில் சாயலால் மகளிர்க்கு

உவமம், ஈண்டு உவகை மிகுதியைக் குறிக்க முகிலிசை கேட்டெழும்

மயிலைக் கூறினார். மாளிகை நின்றும்

என்பதற்கியையமலையினின்றெழும் மயில் போல்

என விரித்துரைத்தலும் பொருந்தும். வாய் - இடம். (21)





	 	 	 வளைக ளிடுவா ரெனத்தங்கண் மனமெல் லாந்தம்

புடையொதுங்கத்

தளைக ளிடுவார் வருகின்றார் தம்மைக் கொம்மை

வெம்முலையார்

துளைக ளிடுதீங் குழலிசைபோற் சுரும்பு பாடக்

கருங்குழன்மேல்

விளைக ளொழுக நுடங்கிவரு மின்போ லடைந்து

கண்டார்கள்.



(இ - ள்.) வளைகள் இடுவார் என - கைக்கு வளையல்

இடுவார் போன்று, தங்கள் மனம் எல்லாம் தம்புடை ஒதுங்க -

தங்கள் மனம் முழுதும் தம்மிடம் ஒதுங்குமாறு, தளைகள் இடுவார்

வருகின்றார் தம்மை - (அவற்றை) விலங்கிடுதற்கு வருகின்ற

அவ்வணிகரை, கொம்மை வெம்முலையார் - திரட்சியுடைய

விருப்பந்தரும் கொங்கையையுடைய அம்மகளிர், துளைகள் இடு

தீங்குழல் இசைபோல் சுரும்பு பாட - துளைகளிட்ட இனிய

வேய்ங்குழலின் இசைபோல வண்டுகள் பாடவும், கருங்குழல்மேல்

விளைகள் ஒழுக - கரிய கூந்தலின்மே னின்று சுரங்குந்

தேன் ஒழுகவும், நுடங்கிவரும் மின்போல் அடைந்து கண்டார்கள்

- அசைந்து வருகின்ற மின்னல்போலச் சென்று பார்த்தார்கள்.

இடுவார் இரண்டனுள் முன்னது பெயர்; பின்னது

வினையெச்சப் பொருட்டு. வெம்மை - விருப்பம், குழல்மேல்

சுரும்புபாடவும் கள் ஒழுகவும் என்க. நுடங்கி வருமின்போல்

என்றது இல்பொருளுவமை.. (22)





	 	 கண்ட வடிவாற் றிளைப்பதற்குக் கழிபே ரன்பு காதல்வழிக்

கொண்டு செல்ல வொருசார்தங் குணனா நாண

முதனான்கும்

மண்டி யொருசார் மறுதலைப்ப மனமு முழன்று தடுமாற

அண்டர் பெருமான் விளையாடற் கமையச் சூழ்ந்தா

ரமுதனையார்.



(இ - ள்.) கண்ட வடிவால் திளைப்பதற்கு - நோக்கிய

அவ்வடிவுடன்கூடி இன்பம் நுகர்தற்கு, கழிபோ அன்பு - மிகவும்

பெரிய அன்பானது, ஒருசார் காதல் வழிக்கொண்டு செல்ல - ஒரு

பக்கம் ஆசையின் வழியே கொண்டுபோக, ஒரு சார் தம் குணன்

ஆம் நாணம் முதல் நான்கும் மண்டி மறுதலைப்ப - மற்றொரு

பக்கம் தங்கள் குணமாகிய நாண் முதலிய நான்கும் நெருங்கித்

தடுப்ப, மனமும் உழன்று தடுமாற - (அதனால்) மனமும் சுழன்று

தடுமாற, அண்டர் பெருமான் விளையாடற்கு அமைய - தேவர்

பிரானாகிய சோமசுந்தரக் கடவுளின் திருவிளையாடலுக்குப்

பொருந்த. அமுது அனையார் சூழ்ந்தார் - அமுதினை ஒக்க

அம்மகளிர் சூழ்ந்து மொய்த்தனர்.

வடிவால் - வடிவொடு கூடி; ஆல் ஒடுவின் பொருட்டாயது.

அகண்டனாகிய இறைவனைத் தமது கண்ட வடிவால் திளைப்பதற்கு

என்னும் தொனிப்பொருளும் கொள்க. கழி என்னும் உரிச்சொல்

அன்பின் பெருமையைச் சிறப்பித்து நின்றது நான்கு - நாண், மடம்,

அச்சம், பயிர்ப்பு. ஒரு சார் கொண்டு செல்ல ஒருசார் மறுதலைப்ப

அதனால் மனம் தடுமாறா நிற்கவும் சூழ்ந்தார் என்க. மறுதலைப்ப

என்பது மறுதலிப்ப என வழங்கும். (23)





	 	 [கலிவிருத்தம்]



இரங்குமே கலைசிலம் பன்றி யேனைய

விரும்பிய குழைதொடி மின்செய் கண்டிகை

மருங்கிறச் சுமப்பினும் வளைகைக் கில்லெனின்

அரும்பிய முலையினார்க் கழகுண் டாகுமோ.



(இ - ள்.) இரங்கும் மேகலை சிலம்பு அன்றி - ஒலிக்கின்ற

மேகலையும் சிலம்பும் அல்லாமலும், ஏனைய - அவை ஒழிந்த,

விரும்பிய குழைதொடி மின்செய் கண்டிகை - விரும்பப்பட்ட

குழையும் தொடியும் ஒளிவீசுங் கண்டிகையுமாகிய இவற்றை, மருங்கு

இற சுமப்பினும் - இடை முறியுமாறு தாங்கினாலும், கைக்கு வளை

இல் எனின் - கைகளுக்கு வளையல் இல்லையானால், அரும்பிய

முலையினார்க்கு - முகிழ்த்த தனங்களை யுடைய மகளிர்க்கு, அழகு

உண்டாகுமோ - அழகுண்டாகுமோ? தொடி - ஈண்டுக் கங்கணம்.

கண்டிகை - கழுத்தணி. அரும்பிய - கோங்கரும்புபோல் முகிழ்த்த.

ஓகாரம் : எதிர்மறை. இச்செய்யுளை மகளிர் கூற்றாக்கி, ஆதலால்

என விரித்து, வருஞ் செய்யுளோடு கூட்டி முடிக்க; கவிக் கூற்றுமாம்.

(24)





	 	 செல்வநல் வணிகிரெஞ் செங்கைக் கேற்பன

நல்வளை தெரிந்திடு மென்று நாய்கர்முன்

வல்வள ரிளமுலை மகளிர் மின்னுமிழ்

கல்வளர் கடகமென் காந்த ணீட்டினார்.



(இ - ள்.) செல்வ நல்வணிகிர் - செல்வ மிக்க நல்ல

வணிகரே, எம் செங்கைக்கு ஏற்பன - எம்முடைய சிவந்த

கைகளுக்குப் பொருந்திய, நல் வளை தெரிந்து இடும் என்று -

நல்ல வளைகளை ஆராய்ந்து இடு வீராக என்று, வல் வளர்

இளமுலை மகளிர் - சூதாடு கருவிபோலக் குவிந்து வளர்ந்த

இளமையாகிய கொங்கையையுடைய மகளிர், நாயகர் முன் -

வணிகர் முன்னே, மின் உமிழ் கல்வளர் கடகம் மென் காந்தள்

நீட்டினார் - ஒளிவீசும் கற்கள் அழுத்திய கடகத்தையுடைய

காந்தள் மலர் போன்ற கையை நீட்டினார்கள்.

ஏற்பனவும் நல்லனவுமாகிய வளை என்றுமாம். கணந்தோறும்

வேட்கை மிகலால் உடல் மெலிந்து வளை கழலுதலின் ‘ஏற்பன

நல்வளை தெரிந்து இடும்’ எனக் காமக் குறிப்புத் தோன்றக்

கூறினாரென்க. கல் - மாணிக்கம் முதலியன. கல்வளர் -

கற்பள்பொருந்திய. (25)





	 	 	 பண்டருங் கிளவியங் கயற்கட் பாவைகைத்

	தண்டளிர் பற்றிய தடக்கை மாதர்கைம்

	முண்டகம் பற்றியே முகிழ்த்துப் பல்வரி

	வண்டுக ளேற்றுவார் மைய லேற்றுவார்.



(இ - ள்.) பண்தரும் கிளவி அங்கயற்கண் பாவை -

இசைபோலு மினிமையைத்தரும் சொற்களையுடைய அங்கயற்கண்

ணம்மையினது, கைத்தண் தளிர் பற்றிய தடக்கை - திருக்கரமாகிய

குளிர்ந்த தளிரைப் பிடித்த நெடிய கையால், மாதர் கைம்மூண்டகம்

பற்றியே முகிழ்த்து - வணிக மகளிரின் கைகளாகிய தாமரை

மலரைப் பிடித்து முகிழ்ப்பித்து, பல்வரி வண்டுகள் ஏற்றவார் மையல்

ஏற்றுவார் - பல வரிகளையுடைய வளையல்களைச் செறிப்பாராய்க்

காம மயக்கத்தை மிகுவிப்பாராயினர்.

மாதர் - வணிக மாதர். வண்டு - வளை. முண்டகம்

என்பதற்கேற்ப வண்டு என நயமுறக் கூறினார். வளையலைக்

கையில் ஏற்றுவதுடன் மயக்கத்தை மனத்தில் ஏற்றினார் என்க. (26)





	 	 	 புங்கவ னிடுவளை புடைத்து மீளவந்

	தெங்களுக் கிடவிலை யிடுதி ராலெனக்

	கொங்கவிழ் பைங்குழ லெருத்தங் கோட்டிநின்

	றங்கர நீட்டுவா ராசை நீட்டுவார்.

	 	 (இ - ள்.) புங்கவன் இடுவளை புடைத்து மீளவந்து -

இறைவனாகிய அவ்வணிகள் இட்ட வளையைஉடைத்துவிட்டு

மீளவும் வந்து, எங்களுக்கு இடவிலை - எங்களுக்கு இன்னும்

இடவில்லை, இடுதிர் என - இப்பொழுது இடுவீராக என்று,

கொங்கு அவிழ் பைங்குழல் எருத்தம் கோட்டி நின்று - மணம்

விரிந்த பசிய கூந்தல் சரிந்த கழுத்தினை வளைத்து (முகத்தை

மறைத்து) நின்று, அம் கரம் நீட்டுவார் - அழகிய கைகள்

நீட்டுவாராய், ஆசை நீட்டுவார் - தமது வேட்கையைத்

தோற்றுவிப்பார்கள்.

அவனது கையைப் பரிசித்தலாகிய இன்பத்தை மேன்மேல்

நுகர விரும்பி இங்ஙனம் வளையை உடைத்து வந்து மீள இட

வேண்டுவர் என்க. முன்பு வளையல் இடப் பெற்றவராகலின்

தமதுருவைக் காட்டாது முகத்தை மறைத்தற்கு எருத்தங்

கோட்டுவாராயினர், கூந்தலின் முகம் மறைய என்பார் ‘பைங்குழல்

எருத்தகோட்டி’ என்றார். நாணாற் கோட்டுதலுங் கொள்க.

ஆசை நீட்டுதல் - ஆசையைத் தோற்றுவித்தல்; மிகுவித்தலுமாம்.

ஆல் : அசை. மேற்செய்யுளில் ‘வண்டுகளேற்றுவார்

மையலேற்றுவார்’ என்றும், இச்செய்யுளில், ‘அங்கர நீட்டுவார்

ஆசை நீட்டுவார்’ என்றும் கூறிய அழகு பாரட்டாற் பாலது. (27)





	 	 	 எமக்கிடு மெமக்கிடு மெனப்பின் பற்றியே

	அமைத்தடந் தோளினா ரனங்கள் பூங்கணை

	தமைத்துளை படுத்துவோர் சார்பி லாமையாற்

	கமைப்புறு நாண்முதற் காப்பு நீங்கினார்.



(இ - ள்.) எமக்கு இடும் எமக்கு இடும் எனப் பின்பற்றி -

எங்களுக்கு இடும் எங்களுக்கு இடும் என்று பின் தொடர்ந்து,

அமைதடம் தோளினார் - மூங்கிலை ஒத்த பருத்த தோளையுடைய

வணிககுல மகளிர், அனங்கன் பூங்கணை தமைத் துளைபடுத்த -

மத வேளின் மலர் வாளிகள் தம்மைத் துளைக்க, ஒர் சார்பு

இலாமையால் - (அதனை நீக்கி) ஒரு பற்றுக்கோ டில்லாமையால்,

கமைப்பு உறு நாண்முதல் காப்பு நீங்கினார் - பொறுத்தலையுற்ற

நாண முதலாகிய காவலாகிய காவலினின்றும் நீங்கினார்கள்.

சார்பு - துணை. கமைப்பு - பொறுத்தல்; தம்மாற் பொறுக்கப்

பெற்றிருந்த நாண்முதலாகிய என்க. நாண்முதலியன காவலாதலையும்

காமமானது அதனை யழிப்பதனையும்,

"காமக் கணிச்சி யுடைக்கு நிறையென்னும்

நாணுத்தாழ் வீழ்த்த கதவு"

என்னும் முப்பாலால் அறிக. (28)





	 	 	 முன்னிடு வளையெலாங் கழல முன்புசூழ்ந்

	தின்னவை பெரியவே றிடுமென் றிட்டபின்

	அன்னவு மனையவே யாக மீளவந்

	தின்னமுஞ் சிறியவா விடுமென் றேந்துவார்.

	 	 (இ - ள்.) முன் இடுவளை எலாம் கழல - முன்னே இட்ட

வளைகளனைத்துங் கழன்றுவிட; மன்பு சூழ்ந்து - (அம்மகளிர்)

வணிகர் முன்பு மொய்த்து, இன்னவை பெரிய - இவ்வளைகள்

அளவிற் பெரியன (ஆதலின் கழன்றன); வேறு இடும் என்று -

வேறு வளைகள் இடுமென்று கூறி, இட்டபின் - அங்ஙனம் இட்டபின்,

அன்னவும் அனையவே ஆக - அவையும் அங்ஙனமே கழல,

மீளவந்து - மீண்டும் வந்து; இன்னமும் சிறியவா இடும் என்று

ஏந்துவார் - இன்னுஞ் சிறிய வளைகளாக இடும் என்று கையை

ஏந்துவார்.

பெரிய : அன்பெறாத பலவின்பாற் குறிப்புமுற்று. சிறியவாக

என்பது விகாரமாயிற்று. ஏந்துதல் கையை நிமிர்த்தி நீட்டுதல். (29)





	 	 	 பின்னிடு வளைகளுஞ் சரியப் பேதுறா

	மன்னெதிர் குறுகிநீர் செறித்த மொய்வளை

	தன்னொடு கலைகளுஞ் சரிவ தேயென

	மின்னென நுடங்கினார் வேனெ டுங்கணார்.



(இ - ள்.) பின் இடுவளைகளும் சரிய - பின் இட்ட

வளைகளுங் கழல, பேதுறா - மனமயங்கி, முன் எதிர் குறுகி -

வணிகர் முன் சென்று எதிர் நின்று, நீர் செறித்த மொய்வளை

தன்னொடு - நீர்செறிய இட்ட நெருங்கிய வளையோடு,

கலைகளும் சரிவதே என - மேகலைகளுங் கழல் கின்றனவே

என்று, வேல் நெடுங்கணார் - வேல்போன்ற நெடிய

கண்களையுடைய அம்மகளிர், மின் என நுடங்கினார் -

மின்னல்போலத் துவண்டு (வெள்கினார்கள்).

பேது - மயக்கம். பேதுறா : செய்யா என்னும் வாய்பாட்டு

வினையெச்சம், சரிவது எனப் பன்மையில் ஒருமை வந்தது.

சரிவதே என - சரியா நிற்கின்றது, இஃதொரு வியப்பிருந்த

வாறென்னே என்று. நுடங்குதல் நாணினாலாயது. (30)





	 	 	 இவ்வளை போல்வளை* யாமுன் கண்டிலேம்

	மெய்வளை வணிகிரிவ் வரிய வெள்வளை

	எவ்வயி னுள்ளவின் றினிய வாகியெம்

மெய்ம்மயிர் பொடிப்பெழ+வீக்கஞ் செய்தவே.



(இ - ள்.) வளைவணிகிர் - வளையல் விற்கும் வணிகீரே,

இவ் வளைபோல் வளையாம் முன் கண்டிலேம் - இந்த

வளையல்போன்ற வளைகயை யாம் முன்னே பார்த்திலோம்; மெய்

- இது உண்மை; இவ்வரிய வெள்வளை எவ்வயின் உள்ள - இந்த

அருமையான வெள்ளிய வளையல்கள் எவ்விடத்தில் உள்ளன?

இன்று இனிய ஆகி எம் மெய் மயிர் பொடிப்பு எழு வீக்கம் செய்த

- இன்று இனியனவாய் எம் உடம்பினை மயிர் முகிழ்ப்பு உண்டாகப்

பூரிக்கச் செய்தன.

உடல்கூனிய வணிகரே எனப் பொருள்கூறுவாருமுளர்; அது

பொருந்தாமை யுணர்க. உள்ள, இனிய, செய்த என்பன அன்சாரியை

பெறாது நின்றன. வீக்கஞ்செய்த என்பது ஒரு சொல்லாகி மெய்யை

என்னும் இரண்டாவதற்கு முடிபாயிற்று. (31)





	 	 	 	நாளையும் வளையிட நண்ணுமிங் கென்பார்

	கோள்வளை விலையிது கொண்டுபோ மென்பார்

	வாள்விழி யீர்பினாள் வாங்கிக் கோடுமென்

	றாளரி யேறனா ராடிப் போயினார்.



(இ - ள்.) நாளையும் வளை இட இடங்கு நண்ணும் என்பார்

- நாளையும் வளை இடுதற்கு இங்கு வருவீராக என்பார்கள் (மற்றும்),

கோள்வளை விலை இது கொண்டு போம் என்பார் - நாங்கள்

கொண்ட வளைக்கு விலையாகும் இதனைக் கொண்டுபோம்

என்பார்கள்; ஆள் அரி ஏறு அனார் - ஆண்மையுடைய சிங்கவேறு

போன்ற வணிகேசர் (அம் மகளிரை நோக்கி), வாள் விழியீர் -

வாள்போலும் கண்களை யுடையவர்களே, பின் நாள் வாங்கிக்

கோடும் என்று - நாளை வாங்கிக் கொள்வேம் என்று கூறி, ஆடிப்

போயினார் - திருவிளையாடல் செய்து சென்றருளினர்.

கோள் : முதனிலை திரிந்தது. கோடும் - கொள்ளுதும்.

ஆள் - ஆண்மை. ஆடி என்பதனை இரட்டுற மொழிதலாகக்

கொண்டு, உரைத்து என்று கூறுதலுமாம். (32)





	 	 	 போயின வணிகர்தம் புடையின் மின்னெனப்

	பாயின மகளிரும் பலருங் காணமுன்

	மேயின விண்ணிழி விமானத் துள்ளொளி

	ஆயின திருவுரு வாகித் தோன்றினார்.



(இ - ள்.) போயின வணிகர் - அங்ஙனஞ் சென்ற

வணிகராகிய பெருமானார், தம்புடையில் மின் எனப் பாயின

மகளிரும் பலரும் காண - தமது பக்கத்தில் - மின்னலைப் போலப்

பரந்து நின்ற மகளிரும் ஏனை யோருங் கண்டு வியக்க, முன்

மேயின - முன் எழுந்தருளி யிருந்த, விண் இழி விமானத்துள் ஒளி

ஆயின திரு உரு ஆகித் தோன்றினார் - விசும்பினின்று மிழிந்த

விமானத்தின்கண் ஒளி மயமாகிய திருவுருவமாகித் தோன்றி

யருளினார்.

பாயின - பரந்த. மேயின - மேவின : பெயரெச்சம் இடப்

பெயர் கொண்டது, சென்றவர் மறைந்து சிவலிங்கத் திருவுருவிற்

கலந்தருளினார் என்க. (33)





	 	 [எழுசீரடியாசிரிய விருத்தம்]



மட்ட லம்பு கோதை யார்முன் வளைப கர்ந்த வணிகர்தாம்

பட்டி சைந்த வல்கு னங்கை பாக ராகு மெனவியந்

துட்ட தும்பு முவகை வெள்ள முற்றெ ழுந்த குமிழிபோற்

கட்ட தும்பு புனலி லாழ்ந்து களிய டைந்த நகரெலாம்.

	 (இ - ள்.) மட்டு அலம்பு கோதையார் முன் - தேன் ததும்பு

- மாலையை யணிந்த மகளிர் முன்னே, வளைபகர்ந்த வணிகர்

தாமம் வளையல் விற்ற வணிகரானவர், பட்டுஇசைந்த அல்குல்

நங்கை பாகர் ஆகும் என வியந்து - பட்டாடை பொருந்திய

அல்குகலையுடைய உமா தேவியை ஒரு பாகத்திலுடைய

இறைவராவார் என்று வியப்புற்று உள் ததும்பும் உவகை வெள்ளம்

உற்று எழுந்த குமிழிபோல் - உள்ளத்திற் றதும்பிய மகிழ்ச்சி

வெள்ளத்திற் பொருந்தி யெழுந்த குமிழி போல, கண்ததும்பு புனலில்

ஆழ்ந்து - கண்களிலே ததும்புகின்ற நீரில் அமிழ்ந்து நகர் எல்லாம்

களி அடைந்த - நகரிலுள்ளா ரனைவரும் களிப்புற்றனர்.

அலம்புதல் - ஈண்டுத் ததும்புதல். அல்குல் - அரை;

"பட்டிசைந்த வல்குலாள்"

என்பது தேவாரம். குமிழிபோலத் ததும்புகின்ற புனல் என்க.

அடைந்த : அன்பெறாத முற்று, நகரிலுள்ளார் அனைவரும்

களிப்படைந்தார் என்பதனை ‘நகரெலாம் களியடைந்த’ என்றார். (34)





	 	 	 	 உருவி லாளி யுடல் பொடித்த வொருவர் கூட லிருவரான்

	மருவி லார்தி ருக்கை தொட்டு வளைசெ றித் நீர்மையாற்

	கருவின் மாத ராகி நாய்கர் கன்னி மார்கண் மின்னுவேற்

	பொருவில் காளை யெனவ ரம்பில் புதல்வ ரைப்ப யந்தனர்.



(இ - ள்.) உருவிலாளி உடல் பொடித்த ஒருவர் -

மன்மதனுடைய உடலை நீறாக்கிய ஒருவரும், கூடல் இருவரால்

மருவிலார் - திருமாலும் அயனுமாகிய இருவராலும் அடையப்

படாத கூடல் நாயகருமாகிர் சோமசுந்தரக்கடவுள், திருக்கை

தொட்டு வளைசெறித்த நீர்மையால் - தமது திருக்கையாலே

தொட்டு வளையல் இட்ட தன்மையால், நாயகர் கன்னிமார்கள் -

வணிக மங்கையர்கள், கருவின் மாதராகி - கருவுற்ற மகளிராகி,

மின்னுவேல் பொருவு இல் காளை என - ஒளி விடுகின்ற

வேலினையுடைய ஒப்பில்லாத காளையாகிய முருகவேளைப்

போல. வரம்பு இல் புதல்வரைப் பயந்தனர் - அளவில்லாத

மைந்தர்களைப் பெற்றார்கள்.

உருவிலாளி - உருவின்மையை ஆள்பவன்; அனங்கன்;

ஈண்டு மதனன் என்னும் பெயர் மாத்திரையாக நின்றது. இறைவர்

காமவயத்தராய் அம்மகளிரைப் பரிசித்தாரல்லர் என்பது தோன்ற

‘உருவிலாளியுடல் பொடித்த வொருவர்’ என்றார்.

மருவு - அடையப்படுதல். வளை செறித்த நீர்மையால்

என்னும் ஏதுவைக் கருவின் மாதரானமைக்கும், வேற்காளை யெனப்

புதல்வரைப் பயந்தமைக்கும் தனித்தனி கொள்க. (35)





	 	 	 பிறந்த மைந்த ரளவி றந்த பெருமை கொண்ட பெருமிதஞ்

	சிறந்த வீர மாாற்ற லேற்ற திறல்பு னைந்து வைகினார்

	மறந்த தும்பு வேனெ டுங்கண் வணிக மாதர் சிறிதுநாள்

	துறந் தரன்ற னருள டைந்து துணைய டிக்கண் வைகினார்.

	 	 (இ - ள்.) பிறந்த மைந்தர் (அங்ஙனம்) தோன்றிய

புதல்வர்கள், அளவு இறந்த பெருமை கொண்ட பெருமிதம் -

அளவற்ற பெருமை கொண்ட களிப்பும், சிறந்த வீரம் - மிக்க

வீரமும், ஆற்றல் - வலிமையும், ஏற்ற திறல் - தக்க வெற்றியும்

(ஆகிய இவற்றை), புனைந்து வைகினார் - அணிகலமாகச் சூடி

வாழ்ந்தனர்; மறம் ததும்பு வேல் நெடுங்கண் வணிகமாதர் -

கொலை மிக்க வேல்போலும் நீண்ட விழிகளையுடைய வணிக

மகளிர், சிறிது நாள் துறந்து - சின்னாட் கழித்து, அரன் தன்

அருள் அடைந்து - சிவபெருமானது திருவருளப் பெற்று, துணை

அடிக்கண் வைகினார் - அவருடைய இரு திருவடிக்கண்ணும்

கலந்து தங்கினார்கள்.

பெருமிதம் ஈண்டுக் களிப்பினை யுணர்த்திற்று.

பெருமைகொண்ட, பெருமிதஞ் சிறந்த, வீரம் ஆற்றல் ஏற்ற எனப்

பிரித்துத் திறலுக்கு அடையாக்கித் தனித்தனி கூட்டி யுரைத்தலுமாம்.

சிறிது நாள் - சின்னாள். (36)

		 ஆகச் செய்யுள் 1759.





* * *





	 	 	 	 முப்பத்து மூன்றாவது அட்டமாசித்தி

யுபதேசித்த படலம்



	 	 [எழுசிரடி யாசிரிய விருத்தம்]



கொத்தி லங்கு கொன்றை வேய்ற்த கூட லாதி மாடநீள்

பத்தி யம்பொன் மறுக ணைந்து வளைப கர்ந்த பரிசுமுன்

வைத்தி யம்பி னாமி யக்க மாதர்* வேண்ட வட்டமா

சித்தி தந்த திறமி னித்தெ ரிந்த வாறு செப்புவாம்.





(இ - ள்.) இலங்கு கொன்றைக் கொத்து வேய்ந்த கூடல்

ஆதி - விளங்கா நின்ற கொன்றையினது பூங்கொததினை யணிந்த

கூடற் பதியில் எழுந்தருளிய முதல்வராகிய சோமசுந்தரக்கடவுள்,

நீள்மாட பத்தி அம்பொன் மறுகு அணைந்து - நீண்ட மாட

வரிசைகளையுடைய அழகிய செல்வத்தையுடைய வீதியிற் சென்று,

வளைபகர்ந்த பரிசு முன் வைத்து இயம்பினாம் - வளையல் விற்ற

திருவிளையாடலை முன் எடுத்துக் கூறினாம்; இயக்க மாதர் வேண்ட

- இயக்க மகளிர் குறையிரக்க, அட்டமா சித்தி தந்த திறம் - பெரிய

எட்டுச் சித்திகளையும் உபதேசித்த திருவிளையாடலை, இனி

தெரிந்தவாறு செப்புவாம் - இனி அறிந்தவாறு கூறுவோம் எ - று.

அம்பொன் மாடம் என இயைத்தலுமாம். பரிசு, திறம்

என்பவற்றைத் திருவிளையாடல் என்றுரைத்துக் கொள்க. (1)





* * *



(பா - ம்.) * இயக்கி மாதர்.





	 	 	 	 மின்ன லங்கல வாகை வேல்வி ழுப்பெருங் குலத்தினிற்

	றென்ன வன்ற னாணை நேமி திசையெ லாமு ருட்டுநாள்

	முன்னை வைக லூழி தோறு மோங்கு மொய்வ ரைக்கணே

மன்னுதன்ப ராரை+யால நிழன்ம ருங்கு மறைமுதல்.



(இ - ள்.) வாகை அலங்கல் மின்வேல் - வெற்றி மாலை

சூடிய மின் போலும் வேற்படையினை ஏந்திய,

விழுப்பெருங்குலத்தினில் - மேன்மை மிக்க பாண்டியர் குலத்தில்

வந்த, தென்னவன் - குலபூடன வழுதி யானவன், தன் ஆணை நேதி

திசை எலாம் உருட்டு நாள் - தனது ஆணைத் திகிரியைத் திசை

முழுதும செலுத்தி வருநாளில், ஊழிதோறும் ஓங்கும் மொய்

வரைக்கண் - ஊழிக்காலந் தோறும் வளருகின்ற வலிய

திருக்கைலாய மலையின்கண், மன்னு தன் பராரை ஆல நிழல்

மருங்கு - நிலைபெற்ற தனது பருத்த அரையினையுடைய வடவாலின்

நிழலின்கண், மறைமுதல் - வேத முதல்வனாகிய இறைவன், முன்னை

வைகல் - முன்னொரு நாள்.

		 தன் குலத்திற்கு அணிகலன் போன்றவன் என்னும் காரணப்

பெயருடையான் என்பார் ‘விழுப்பெருங் குலத்தினிற் றென்னவன்’

என்றார். திருக்கைலை ஊழிதோறு முயர்தல்,

"ஊழிதோ றூழிமுற்று முயர்பொன் னொடித்தான் மலையே"

என்று தம்பிரான் றோழரால் அருளிச் செய்யப்பெற்றுளது; முன்பும்

வந்தமை காண்க. பராரை : மரூஉ முடிபு. (2)



* * *



(பா - ம்.) * இயக்கி மாதர். +தண்பிராரை.





	 	 	 	 அடுப்ப மாசில் வெள்ளி வெற்பி னருகி ருக்கு மரகதங்

	கடுப்ப வாம மிசை யிருந்து கனக வெற்பன் மகளெனும்

	வடுப்ப டாத கற்பி னாண்ம டித்து வெள்ளி லைச்சுருள்

	கொடுப்ப நேச மூறுபோக குரவ னாகி வைகினான்.



(இ - ள்.) அடுப்ப - தங்கியருள,மாசு இல் வெள்ளி வெற்பின்

அருகு இருக்கும் மரகதம் கடுப்ப - குற்றமில்லாத வெள்ளி மலையின்

பக்கத்திலிருக்கும் மரகதத்தையொப்ப, வாமமிசை இருந்து -

வலப்பாகத்திலிருந்து, கனக வெற்பன் மகளெனும் வடுப்படாத

கற்பினாள் - மலையரையன் புதல்வியாகிய குற்றமில்லாத கற்பினையுடைய உமையம் மையார், வெள்ளிலைச் சுருள்மடித்துக்

கெடுப்ப - வெற்றிலைச் சுருளை மடித்துக் கொடா நிற்க, நேசம்

ஊறுபோக குரவனாகி வைகினான் - (அவ்விறைவன்) அன்பு

சுரக்கும் போக குரவனாய் இருந்தருளினான்.

நிழல் மருங்க அடுப்ப எனக் கூட்டுக. இமயம் பொன்மலை

யெனப்படும் ஆகலின் மலையரையனைக் ‘கனக வெற்பன்’ என்றார்.

வெள்ளிலை வெறுவிதாகிய இலை. இறைவன் போகம் நுகர்தல்

உயிர்களுக்குப் போக நுகர்ச்சி காட்டுங் கருத்தால் ஆகலின் ‘போக

குரவனாகி’ என்றார்;

"போகமா யிருந்தயிர்க்குப் போகத்தைப் புரித லோரார்"

என்பதுங் காண்க. (3)





	 	 	 பிருங்கி நந்தி யேமு தற்பெ ருந்த கைக்க ணத்தரும்

	மருங்கி ருந்த சனக னாதி மாத வத்தர் நால்வரும்

	ஒருங்கி றைஞ்சி யுண்ண வுண்ண வமுத மூறு சிவகதைக்

	கரும்ப ருந்த வாய்ம லர்ந்து கருணை செய்யு மெல்லைவாய்.



(இ - ள்.) பிருங்கி நந்தி முதல் பெருந்தகைக் கணத்தரும்

- பிருங்கியும் திருநந்தி தேவரும் முதலிய பெருந்தகுதியையுடைய

சிவகணத்தலைவரும், மருங்கு இருந்த சனகன் ஆதி மாதவத்தர்

நால்வரும் - அருகில் இருந்த கனகன் முதலிய பெரிய

தவத்தினையுடைய முனிவர் நால்வரும், ஒருங்கு இறைஞ்சி - ஒரு

சேர வணங்கி, உண்ண உள்ள அமுதம் ஊறு - உண்ணுந்தோறும்

அமுதம் ஊற்றெடுக்கும், சிவகதைக் கரும்பு அருந்த -

சிவகதையாகிய கரும்பினைச் (செவிவாயால்) உண்ண, வாய் மலர்ந்து

கருணை செய்யும் எல்லைவாய் - திருவாய் மலர்ந்து அருள் புரியும்

பொழுதில்.

ஒருங்கிறைஞ்சி அருந்த எனக் கூட்டுக. (4)





	 	 	 	 	 பௌவ மூழ்கு சூர்த டிந்த பால னுக்கு முலைகொடுத்

	தெவ்வ மாய வினைக டீரி யக்க மாத* ரறுவருந்

	தெய்வ நீறு முழுத ணிந்து செய்ய வேணி கண்டிகைச்

	சைவ வேட மாதவந் தரித்து வந்து தோன்றினார்.

	 	 (இ - ள்.) பௌவம் மூழ்கு சூர் தடிந்த பாலனுக்கு - கடலின்

கண் மூழ்கியொளித்த சூரபன்மனை வதைத்தருளிய

முருகக்கடவுளுக்கு, முலை கொடுத்து - பால் கொடுத்தலினால்,

எவ்வம் ஆய வினைகள் தீர் இயக்கமாதர் அறுவரும் - துன்பமாகிய

வினைகள் நீங்கப்பெற்ற இயக்க மகளிர் அறுவரும், தெய்வ நீறு

முழுது அணிந்து - தெய்வத் திருநீற்றினை உடல் முழுதும் பூசி,

செய்ய வேணி கண்டிகை - சிவந்த சடையையும் உருத்திராக்க

வடத்தையும் (தாங்கி,) மா சைவ தவ வேடம் தரித்து -

(இங்ஙனமாகப்) பெருமை பொருந்திய சைவத் தவக்கோலம் பூண்டு,

வந்து தோன்றினார் - வந்து தோன்றினார்கள்.

துன்பத்திற்குக் காரணமாகிய வினையைத் துன்பமாகிய

வினையென உபசரித்தார். அறுவர் கார்த்திகை மகளிர் என்று

கூறப்படுவோர். வேணியும் கண்டிகையும் தாங்கி என ஒருசொல்

வருவித்துரைக்க. (5)



* * *



(பா - ம்.) * இயக்கி மாதர்.





	 	 	 மந்தி ரச்சி லம்ப லம்பு மலர டிக்கண் வந்திசெய்

	தெந்தை யட்ட சித்தி வேண்டு மெங்க ளுக்கெ னத்தொழா

	அந்த ளிர்க்கை யவரி ரப்ப வண்ண றன்ம டித்தலந்

	தந்தி ருக்கு மாதை யங்கை சுட்டி யீது சாற்றுமால்.



(இ - ள்.) அம் தளிர்க்கையவர் - (அங்ஙனம் தோன்றிய)

அழகிய தளிர் போலும் கையையுடைய அம் மகளிர், மந்திரச்

சிலம்பு அலம்பும் - வேதமாகிய சிலம்பு ஒலிக்கும், மலர் அடிக்கண்

வந்தி செய்து - மலர் போன்ற திருவடியின் கண் (வீழ்ந்து) வணங்கி,

தொழா - தொழுது, எந்தை - எம் தந்தையே, எங்களுக்கு அட்ட

மாசித்தி வேண்டும் என - அடியேங்களுக்கு அட்டமாசித்தியைத்

தெரித்தருள வேண்டு மென்று, இரப்ப - குறையிரப்ப, அண்ணல் -

இறைவன், தன் மடித்தலம் தந்து இருக்கும் மாதை - தனது

மடித்தலத்தினைப் பெற்றிருக்கும் உமை நங்கையை, அம் கை

சுட்டி ஈது சாற்றும் - அழகிய கையினாற் சுட்டி இதனைக்

கூறியருளுவானாயினன்.

மந்திரம் என்றது ஈண்டு வேதத்தை. கை அவர் எனப்

பிரித்துரைத்தலுமாம். தந்து - தரப்பெற்று. ஆல் : அசை. (6)





	 	 [அறுசீரடி யாசிரிய விருத்தம்]



அலர்பசும் பொலங்கொம் பன்ன வணங்கிவ ணிறைவா

லெங்கும்

மலர்பரா சத்தி யாகி மகேசையா யணிமா வாதிப்

பலர்புகழ் சித்தி யெட்டும் பணிந்துகுற் றேவல் செய்யுஞ்

சிலதிய ராகிச் சூழ்ந்து சேவகஞ் செய்ய வைகும்.

		 (இ - ள்.) அலர் பசும் பொலம் கொம்பு அன்ன அணங்கு

இவள் - மலர்ந்த பசிய பொற்கொம்பு போன்ற இவ்வுமை நங்கை,

நிறைவால் - பூரணத்தன்மையால், எங்கும் மலர் பராசத்தி ஆகி -

எஙகும் வியாபித்த பராசத்தி யாகியும், மகேசை ஆய் - மகேச்சுவரி

எனப் பெறுவாளாகியும், அணிமா ஆதி - அணிமா முதலிய, பலர்

புகழ் சித்தி எட்டும் - பலரும் புகழ்கின்ற எட்டுச் சித்திகளும்,

பணிந்து குற்றேவல் செய்யும் சிலதிய ராகி - வணங்கிக் குற்றேவல்

புரியும் சேடியராகி, சூழ்ந்து சேவகம் செய்ய - சூழ்ந்து நின்று

பணிசெய்யா நிற்க, வைகும் - வீற்றிருப்பாள்.

நிறைவு - பூரணம். மலர்தல் - பரத்தல், வியாபித்தல்.

பராசத்தி, மகேசை என்னும் சத்திகளாய் நிற்பவள் இவ்வுமையே

என்றார்;

	 "சத்தியாய் விந்து சத்தி யாய்மனோன் மனிதா னாகி

ஒத்துறு மகேசை யாகி யுமைதிரு வாணி யாகி

வைத்துறுஞ் சிவாதிக் கிங்ஙன் வருஞ்சித்தி யொருத்தி யாகும்

எத்திற நின்றா னீச னத்திற மவளு நிற்பள்"



என்று சிவஞானசித்தியார் கூறுதல் காண்க. (7)





	 	 	 இவளைநீர் சிந்தித் தான்முன் னீட்டிய வினையை நீக்கித்

	தவலருஞ் சித்தி யெட்டுந் தருமெனக் கருணை பூத்துச்

	சிவபரஞ் சோதி யெட்டுச் சித்தியுந் தெளித்தல் செய்தான்

	அவரது மறந்தா ரும்மை யாழ்வினை வலத்தான் மன்னோ.



(இ - ள்.) இவளை நீர் சிந்தித்தால் - இப்பிராட்டியை நீவிர்

சிந்திப் பீராயின், முன் ஈட்டிய வினையை நீக்கி - முற்

பிறப்புக்களிலே செய்து தொகுத்த வினையைப் போக்கி, தவல்

அரும் சித்தி எட்டும் தரும் என கெடுதலில்லாத எட்டுச்

சித்திகளையும் தந்தருளுவாளென்றுஇ கருணை பூத்து - அருள்

புரிந்து, சிவபரஞ்சோதி எட்டுச் சித்தியும் தெளித்தல் செய்தான் -

சிவபரஞசுடர் எட்டுச் சித்திகளையுந் தெளிவித்தருளினான்; அவர்

உம்மை ஆழ்வினை வலத்தால் அது மறந்தார் - அம்மகளிர் பிரா

ரத்த வினையின் வலியால் அதனை மறந்தனர்.

அது மறந்தார் என்பதற்கு உமையைச் சிந்தியாமல்

அச்சித்தியை மறந்தார் என்க. உம்மை யென்றது ஈண்டு

முற்பிறப்புக்களை. ஆழ்வினை - ஆழமாகிய வினை, மன்னும்

ஓவும் அசைகள். (8)





	 	 	 செழுமதிப் பிளவு வேய்ந்த தேவுமக் குற்ற நோக்கி

	முழுமதி முகத்தி னாரை முனிந்துநீர் பட்ட மங்கைப்

	பழுமர முதலஞ் ஞானப் பாறையாய்க் கிடமி னென்னக்

	கழுமலுற் றவர்தாழ்ந் தென்று கழிவதிச் சாப மென்றார்.



(இ - ள்.) செழுமதிப் பிளவு வேய்ந்த தேவும் -

செழுமையாகிய மதியின் பிளவினை அணிந்த இறைவனும்,

அக்குற்றம் நோக்கி - அப் பிழையை நோக்கி, முழுமதி

முகததினாரை முனிந்து - நிறைமதி போன்ற முகத்தினையுடைய

அப்பெண்களைச் சினந்து, நீர் - நீவிர், பட்டமஙகைப் பழுமர

முதல் - பட்டமங்கை யென்னும் பதியிலே ஆலமரத்தினடியில்,

அஞ்ஞானப் பாறையாய்க் கிடமின் என்ன - அசேதனமாகிய

கற்பாறையாய்க் கிடப்பீராக என்று சபிக்க, கழுமல் உற்று அவர்

தாழ்ந்து - அவர்கள் மயக்கமுற்று வணங்கி, இச்சாபம் என்று

கழிவது என்றார் - இந்தச் சாபம் நீங்குவது எப்பொழுது என்று

வினவினர்.

		 உபதேசத்தை மறந்த குற்றத்தால் அறிவில்லாத பாறையாய்க்

கிடக்குமாறு சபித்தார். கழுமல் - மயங்கல். உற்றவர் என வினைப்

பெயருமாம். (9)





	 	 	 	 இப்படிக் கருங்க லாகிக் கிடத்திரா யிரமாண் டெல்லைக்

	கப்புற மதுரை நின்று மடுத்துமைத் தொடுத்த சாபத்

	துப்பற் நோக்கி நுங்க டொல்லுரு நல்கிச் சித்தி

	கைப்படு கனிபோற் காணக் காட்டுதும் போதி ரென்றான்.



(இ - ள்.) ஆயிரம் ஆண்டு எல்லைக்கு - ஆயிரம்

ஆண்டளவு காறும், இப்படி கருங்கல் ஆகி கிடத்திர் - இங்ஙனங்

கருங்கற் பாறையாய்க் கிடப்பீர், அப்புறம் - அதன்மேல், மதுரை

நின்றும் அடுத்து - மதுரையினின்றும் வந்து, உமைத் தொடுத்த

சாபத்துப்பு அற நோக்கி - உங்களைத் தொடுத்த சாபத்தின் வலிமை

நீங்குமாறு கடைக்கணித்து, நுங்கள் தொல் உரு நல்கி - உங்கள்

பழைய வடிவையுங் கொடுத்து - சித்தி - எட்டுச் சித்திகளையும்,

கைப்படு கனிபோல் காணக் காட்டுதும் - கையிலுள்ள

நெல்லிக்கனிபோல ஐயந்திரிபின்றிக் காணுமாறு காட்டுவோம்;

போதிர் என்றான் - செல்வீர் என்று அருளிச் செய்தான்.

எல்லைக்கு - எல்லைகாறும். துப்பு - வலி. கிடத்திர். போதிர்

என்பனவற்றில் த் : எழுத்துப்பேறு. (10)





	 	 [வஞ்சித்துறை]



கொடியனார்க ளறுவரும்

நெடியவானி மிர்ந்துகார்

படியும்பட்ட மங்கையால்

அடியிற்பாறை யாயினார்.



(இ - ள்.) கொடி அனார்கள் அறுவரும் - பூங்கொடி

போன்ற அம்மாதர் அறுவரும், நெடிய வான் நிமிர்ந்து - நீண்ட

விசும்பின்கண் உயர்ந்து, கார்படியும் - மேகம் பொருந்தப்பெற்ற

பட்ட மங்கை ஆல் அடியில் - பட்ட மங்கை என்னும் பதியில்

உள்ள ஆலமரத்தினடியில், பாறை ஆயினார் - கருங்கற்

பாறையாயினார்கள்.

நிமிர்ந்து படியும் ஆல் என்க. இதனை முச்சீரடியாக்கி வஞ்சி

விருத்தம் என்னலுமாம். (11)





	 	 	 	 கதிர்கலம்பெய் காட்சிபோல்

	உதிர்பழத்தி னுடலெலாம்

	புதைபடக் கிடந்தனர்

	மதரரித் தடங்கணார்.

	 	 (இ - ள்.) மதர் அரி தடங்கணார் - மதர்த்த அரி பரந்த

பெரிய கண்களையுடைய அம்மகளிர், கதிர் கலம்பெய் காட்சிபோல்

உதிர் பழத்தின் - (வேட்கோவர் வனைந்த) ஒளிவிடுகின்ற புதுக்கலம்

வீழுந் தோற்றம்போல உதிர்கின்ற ஆலம் பழத்தினால், உடல்

எலாம் புதை படக் கிடந்தனர் - உடல் முழுதும் புதையக்

கிடந்தனர்.

கதிர் கலம் : வினைத்தொகை; இயல்பாகலின்.

"புதுக்கலத் தன்ன கனிய வாலாம்"

என ஐங்குறு நூற்றிலும்,

"புதுக்கலம் போலும் பூங்கனி யாலும்"

எனச் சீவகசிந்தாமணியிலும் ஆலம் பழத்திற்குப் புதுக்கலம்

உவமையாக வந்துள்ளமை காண்க. (12)





	 	 	 பருவமா யிரங்கழிந்

				தொருவமாட மதுரையெங்

				குரவனெண் குணத்தினான்

				திருவுளந் திரும்பினான்.



(இ - ள்.) ஆயிரம் பருவம் கழிந்து ஒருவ - ஆயிரம்

ஆண்டும் கழிந்துபோக, மாடமதுரை எம் குரவன் - மாடங்கள்

நிறைந்த மதுரையின்கண் எழுந்தருளியுள்ள எம் குரவனும், எண்

குணத்தினான் - எட்டுக் குணங்களை யுடையவனுமாகிய

சோமசுந்தரக் கடவுள், திருவுளம் திரும்பினான் - தனது திருவுளத்திற்

கருணை கொண்டருளினான்.

பருவம் என்றது ஈண்டு ஆண்டினை. நீங்க அதன்பின்

என்க. உளந் திரும்புதல் - கருணை கூர்தல். (13)





	 	 	 தன்னதிச்சை கொண்டதோர்

	இன்னருட் குரவனாய்

	அந்நெடுங்க லாயினார்

	முன்னர்வந்து தோன்றினான்.



(இ - ள்.) தன்னது இச்சை கொண்டது ஓர் இன் அருள்

குரவனாய் - தனது இச்சையினாலே திருமேனி கொண்டருளிய

இனிய கருடைிணக் குரவனாகி, அந்நெடுங்கல் ஆயினார் முன்னர்

வந்து தோன்றினான் - நீண்ட கருங்கல்லாய்க் கிடக்கும்

அப்பெண்களின் முன்வந்து தோன்றியருளினான்.

		 		 தன்னது, னகரம் விரித்தல். கொண்டது - கொண்ட

திருமேனியை யுடைய. இறைவன் சுதந்தர னாகலின் அவன்

கொள்ளும் திருமேனி அவனது இச்சையாலாவதென்க;

"நிறுத்துவ னினைந்த மேனி நின்மல னருளி னாலே" எனச்

சிவஞான சித்தியார் கூறுதல் காண்க. (14)





	 	 இருட்டதும்பு கோதையார்

மருட்டதும்பு வினைகெட

அருட்டதும்பு கண்ணினாற்

றெருட்டதும்பி நோக்கினான்.



(இ - ள்.) இருள் ததும்பு கோதையார் - இருள் மிக்க

கூந்தலை யுடைய அப் பெண்களின், மருள் ததும்பு வினைகெட

- அஞ்ஞானத்தால் வந்த பெருந்தீவினை கெடுமாறு, அருள்

ததும்பு கண்ணினால் - அருள் நிறைந்த திருவிழியால், தெருள்

ததும்ப நோக்கினான் - ஞானமிக நோக்கி யருளினான்.

ததும்புதல் - நிறைதல். மருள் - அஞ்ஞானம். தெருள் -

ஞானம். இசைப் பொருட்டு நான்கடியிலும் டகரம் விரிந்து

நின்றது. (15)





	 	 அடிகளோக்க வம்புயங்

கடிகொணெய்தல் காந்தள்பைங்

கொடிகொண்முல்லை குமுதமேற்

படியப்பூத்த பாறையே.



(இ - ள்.) அடிகள் நோக்க - இறைவன் அங்ஙனம்

நோக்கியருள, பாறை - அக் கற்பாறைகள், அம்புயம் - தாமரை

மலர்களையும், கடி கொள் நெய்தல் - மணத்தினைக் கொண்ட

நெய்தல் மலர்களையும், காந்தள் - காந்தட் பூக்களையும்,

பைங்கொடி கொள் முல்லை - பசிய கொடியிற் பொருந்திய

முல்லையரும்புகளையும், குமுதம் - ஆம்பல் மலர்களையும்,

மேல் படியப் பூத்த - தம்மேற் பொருந்துமாறு பூத்தன.

அடிகள் நோக்க பாறை பூத்தன வென்க. அம்புயம்

முதலியவற்றை எழுவாயாக்கி, பாறையின்மேற் படியப் பூத்தன

என்னலுமாம். கல்லுரு நீங்கிப் பெண்ணுரு வெய்தினமையை

இங்ஙனங் கூறினார். அம்புயம் முதலிய உவமைகளால் முகம், கண்,

கை, பல், வாய் என்னும் பொருள்களை இலக்கணையாகச்

சொல்லினமையின் இச் செய்யுள் உருவகவுயர்வு நவிற்சியணி. (16)





	 	 தாக்கவேத கத்திரும்

பாக்கமுற்ற பொன்னென

நீக்கமற்ற விருண்மல

வீக்கமற்று விட்டதே.

(இ - ள்.) வேதகத்து இரும்பு தாக்க - பரிசவேதியில் இரும்பு

தாக்குற, ஆக்கம் உற்ற பொன் என - (அவ்விரும்பின் றன்மை

கெட்டு) ஆகிய பொன்னைப்போல, நீக்கம் அற்ற இருள் மலவீக்கம்

அற்றுவிட்டது - (இறைவன் திருவருட் பார்வையால்) நீங்காத

ஆணவமலத்தின் கட்டு அற்று விட்டது.

மேற் செய்யுளிலுள்ள ‘அடிகள் நோக்க’ என்பதனை ஈண்டும்

கூட்டியுரைக்க. நீக்க மற்ற - பிரிப்பின்றியிருந்த. வீக்கம் -

செறிவுமாம். (17)





	 	 	 நிறையுமன் பெனுந்நதி

	பொறையெனுங் கரைகடந்

	திறைவனின் னருட்கடற்

	றுறையின்வாய் மடுப்பவே.



(இ - ள்.) நிறையும் அன்பு எனும் நதி நிறைந்த அன்பு

என்னும் யாறானது, பொறை எனும் கரை கடந்து - பொறுமை

யென்னும் கரையைக் கடந்து, இறைவன் இன் அருள் கடல்

துறையின்வாய் மடுப்ப - சிவபெருமானது இனிய திருவருளாகிய

கடலின் துறையின் கண் (சென்று) கலக்க.

அடக்கலாற்றாது பொங்கி யெழுந்த தென்பார் ‘பொறை

யெனுங் கரை கடந்து’ என்றார். (18)





	 	 	 எழுந்திறை யடிக்கணே

	அழுந்துநேச மொடுதவக்

	கொழுந்தனார்க ளறுவரும்

	விழுந்திறைஞ்சி னரரோ.



(இ - ள்.) தவக்கொழுந்து அனார்கள் அறுவரும் - தவத்தின்

கொழுந்து போன்றாராகிய அம்மகளிரறுவரும், எழுந்த - எழுந்த,

அழுந்து நேசமொடு - ஆழ்ந்த அன்புடன், இறை அடிக்கண்

விழுந்து இறைஞ்சினார் - இறைவன் திருவடியின்கண் வீழ்ந்து

வணங்கினார்கள்.

அறுவரும் எழுந்து நேசமொடு இறைஞ்சினார் என்க. அரோ :

அசை. (19)





	 	 	 குமரற்கூட்டு மிளமுலை

	உமையொப்பார்கள் சென்னிமேல்

	அமலச்சோதி யங்கையாங்

	கமலப்போது சூட்டினான்.



(இ - ள்.) குமரற்கு ஊட்டும் இளமுலை உமை ஒப்பார்கள்

சென்னிமேல் - முருகக் கடவுளுக்குப் பால அருத்தும்

இளமையாகிய கொங்கையையுடைய உமையம்மைபோலும்

அப்பெண்களின் முடியின் மேல், அமலச்சோதி - தூய

ஒளிவடிவினனாகிய இறைவன், அம்கை ஆம் கமலப்போது

சூட்டினான் - அழகிய கையாகிய தாமரை மலரைச் சூட்டினான்.

		 சென்னியிற் கை வைத்தல் பரிச தீக்கை. போது என்றதற்

கேற்பச் சூட்டினான் என்றார். (20)





	 	 	 சித்தியெட்டு மந்நலார்

	புத்தியிற்கொ ளுந்தவே

	கைத்தலத்தில் வைத்ததோர்

	முத்தெனத்தெ ருட்டுவான்.



(இ - ள்.) சித்தி எட்டும் - எட்டுச் சித்திகளையும், அந்நலார்

புத்தியில் கொளுந்த - அம்மகளிரின் அறிவிற் பொருந்த,

கைத்தலத்தில் வைத்தது ஓர் முத்து எனத் தெருட்டுவான் -

கையின்கண் வைத்த முத்தினைப் போலத் தெளிவிப்பானாயினன்.

கைக்கனி என்பதுபோல் மணி முதலியவும் கூறப்படும். ஓர் :

இசை நிறைக்க வந்தது. (21)





	 	 [அறுசீரடி யாசிரிய விருத்தம்]



அணிமா மகிமா விலகிமா வரிய கரிமா பிராத்திமலப்

பிணிமா சுடையோர்க் கடைவரிய பிராகா மியமீ

சத்துவமெய்

துணிமா யோகர்க் கெளியவசித் துவமென் றெட்டா

மிவையுளக்கண்

மணிமா சறுத்தோர் விளையாட்டின் வகையா மவற்றின்

மரபுரைப்பாம்.



(இ - ள்.) அணிமா மகிமா இலகிமா அரிமா கரிமா பிராத்தி

- அணிமாவும் மகிமாவும் இலகிமாவும் அருமையையுடைய கரிமாவும்

பிராத்தியும், மலப்பிணி மாசு உடையோர்க்கு அடைவு அரிய

பிராகாமியம் ஈசத்துவம் - மல நோயாகிய குற்றமுடையார்க்கு

அடைதலரிய பிராகாமியமும் ஈசத்துவமும், மெய்துணிமா யோகர்க்கு

எளிய வசித்துவமுகி என்று எட்டு ஆம் - மெய்ப்பொருளை

யுணர்ந்து பெரிய யோம யருக்கு எளிய வசித்துவமும் என்று

அச்சித்தி எட்டு வகைப்படும்; இவை உளக் கண்மணி மாசு

அறுத்தோர் விளையாட்டின் வகையாம் - இவைகள் உள்ளத்தின்கண்

கரிய அவிச்சையை நீக்கினவர்களின் விளையாட்டின் வகையாகும;

அவற்றின் மரபு உரைப்பாம் - அவற்றின் தன்மையைக் கூறுவாம்.

மாயோகர்க்கு எளிய என்றது ஏளையோர்க்கு அரிய என்றபடி.

மணி - கருமை. (22)





	 	 	 அறவுஞ் சிறிய வுயிர்தொறுந்தான் பரம காட்டை

யணுவாய்ச்சென்

றுறையுஞ் சிறுமை யணிமாவா முவரி ஞால முதன்மேலென்

றறையுஞ் சிவாந்த மாறாறு முள்ளும் புறனு மகலாதே

நிறையும் பெருமை தனையன்றோ மகிமா வென்னு

நிரம்பியநூல்.

	 	 (இ - ள்.) அறவும் சிறிய உயிர் தொறும் - மிகவும்

நுண்ணிய உயிர்கள் தோறும், தான் பரமகாட்டை அணுவாய்ச்

சென்று உறையும் சிறுமை அணிமா ஆம் - தான் (சிறுமையில்)

முடிவாகிய கரமாணுவாய்ச் சென்று தங்கும் நுண்மையே

அணிமாவாகும்; நிரம்பிய நூல் - பொருள் நிரம்பிய நூல்கள்,

உவரி ஞால முதல் மேல் என்று அறையும் சிவ அந்தம் ஆறாறும்

- கடல் சூழ்ந்த நில முதலாக எல்லாவற்றினும் மேல் என்று

கூறப்படும் சிவம் ஈறாகவுள்ள முப்பத்தாறு தத்துவங்களின்,

உள்ளும் புறனும் அகலாது நிறையும் பெருமைதனை - அகத்தும்

புறத்தும் நீங்காது உறையும் பெருமையை, மகிமா என்னும் - மகிமா

என்று கூறாநிற்கும்.

காட்டை - முடிவு; வரம்பு. பிருதிவி தத்துவத்தை ஞாலம்

என்றதற் கேற்ப உவரியென அடைகொடுத்துக் கூறினார். சிவம்

- சிவதத்துவம். சிவாந்தம் : நெடிற்சந்தி. நிரம்பிய நூல் -

மெய்ந்நூல். அன்று, ஓ : அசைகள். (23)





	 	 	 இலகு மேரு பாரம்போ லிருக்கும் யோகி தனையெடுத்தால்

இலகு வான பரவணுப்போ* லிருப்ப திலகி மாவாகும்

இலகு வான பரவணுப்போ லிருக்கும் யோகி

தனையெடுத்தால்

இலகு மேரு பாரம்போ லிருப்ப தன்றோ கரிமாவாம்.



(இ - ள்.) இலகு மேரு பாரம்போல் இருக்கும் யோகிதனை

எடுத்தால் - விளங்கா நின்ற மேருமலையின் பாரம்போலக்

கனத்திருக்கும் யோகியை எடுத்தால், இலகு ஆன பர அணுப்போல்

இருக்கது இலகிமா ஆகும் - இலேசான பரமாணுவைப் போலக்

கனமற்று இருப்பது இலகிமாவாம்; இலகு ஆன பர அணுப்போல்

இருக்கும் யோகிதனை எடுத்தால் - இலேசான பரமாணவைப்போல

மெலிந்திருக்கும் யோகியை எடுத்தால், இலகு மேரு பாரம்போல்

இருப்பது கரிமா ஆம் - விளங்கா நின்ற மேரு மலையின்

கனம்போலக் கனமாக இருப்பது கரிமாவாம்.

அன்று, ஓ : அசைகள். தூலம் என்பது பாடமாயின் பஞ்சு

என்பது பொருளாம். (24)



* * *



(பா - ம்.) * இலகுவான தூலமென.





	 	 பிலத்தி லிருந்தோ னயனுலகிற் புகுதன் மீண்டும்

பிலமடைதல்

பலத்தின் மிகுந்த பிராத்தியதாம் பரகா யத்தி

னண்ணுதல்வான்

புலத்தி னியங்க லிச்சித்த போக மனைத்துந் தானிருக்குந்

தலத்தி னினைந்த படிவருதல் பிராகா மியமாந்

தவக்கொடியீர்.



(இ - ள்.) தவக் கொடியீர் - தவக்கொடிபோலும் நங்கையீர்,

பிலத்தில் இருந்தோன் அயன் உலகில் புகுதல் - பிலத்தின்கண்

இருந்தவன் பிரமனுலகில் அடைதலும், மீண்டும் பிலம் அடைதல் -

மீளவும் பிலத்திற் புகுதலும், பலத்தின் மிகுந்த பிராத்தியதாம் -

பயனால் மிக்க பிராத்தியாகும்; பரகாயத்தில் நண்ணுதல் - வேறு

உடலிற் புகுதலும், வான் புலத்தின் இயங்கல் - வானின்கண்

சஞ்சரித்தலும், இச்சித்த போகம் அனைத்தும் - விரும்பிய

போகமெல்லாம், தான் இருக்கும் தலத்தில் நினைந்தபடி வருதல் -

தான் இருக்குமிடத்தில் நினைந்த வண்ணமே வரச்செய்தலும்,

பிராகாமியம் ஆம் - பிராகாமிய மாகும்.

அது : பகுதிப்பொருள் விகுதி. வருவித்தல் என்பது வில்விகுதி

குன்றி நின்றது. (25)





	 	 	 விண்ணி லிரவி தன்னுடம்பின் வெயிலா லனைத்தும் விளக்குதல்போல்

மண்ணி லுளவாம் பொருள்பலவுங் கால மூன்றும்

வானத்தின்

கண்ணி லுளவாம் பொருளுந்தன் காயத் தொளியா

லிருந்தறிதல்

எண்ணி லிதுவு மறையொருசார் பிராகா மியமென்

றியம்புமால்.



(இ - ள்.) விண் இல் இரவி தன் உடம்பின் வெயிலால் -

வானின் கண் உள்ள சூரியன் தனது உடலின் ஒளியால், அனைத்தும்

விளக்குதல் போல் - எல்லாவற்றையும் விளங்கச் செய்தல்போல,

மண்ணில் உளவாம் பொருள் பலவும் - நிலவுலகில் உள்ள

பொருளனைத்தையும் காலம் மூன்றும் - மூன்று காலங்களையும்,

வானத்தின் கண்ணில் உளவாம் பொருளும் - விண்ணுலகிலுள்ள

பொருள்களையும், தன் காயத்து ஒளியால் இருந்து அறிதல் - தனது

உடம்பின் ஒளியினால் (விளங்கச் செய்து) தானிருந்த வண்ணமே

அறிதலாகிய, இதுவும் - இதனையும், எண்ணில் - ஆராயுமிடத்து,

மறை ஒருசார் பிராகாமியம் என்று இயம்பும் - வேதம் ஒருபுடை

பிராகாமியம் என்று கூறா நிற்கும்.

தான் ஓரிடத்திருந்தே யாவற்றையும் தன் காயத்தொளியால்

விளங்கச் செய்து அறிதல் என்க. (26)





	 	 	 	 ஈச னெனமுத தொழிலுந்தன் னிச்சை வழசெய் தெழுபுரவித்

	தேசன் முதற்கோள் பணிகேட்பத் திகழ்வ தீசத் துவமாகும்

	பூச லவுணர் புள்விலங்கு பூத மனிதர் முதலுலகும்

	வாச வாதி யெண்மருந்தன் வசமாக் கொள்கை வசித்துவாம்.



(இ - ள்.) ஈசன் என முத்தொழிலும் தன் இச்சை வழிசெய்து

சிவபெருமானைப்போல ஆக்கலும் அழித்தலும் காத்தலுமாகிய

மூன்று தொழில்களையும் தன் இச்சையின்படியே இயற்றி, எழு புரவித்

தேசன் முதல் கோள் பணி கேட்ப - ஏழு குதிரைகளையுடைய

சூரியன் முதல் ஒன்பது கோள்களும் ஏவல் கேட்க, திகழ்வது

ஈசத்துவம் ஆகும். விளங்குவது ஈசத்துவமாகும்; பூசல் அவுணர்

புள்விலங்கு பூதம் மனிதர் முதல் உலகும் - போர்த் தொழிலை

யுடைய அவுணரும் பறவையும் விலங்கும் பூதமும் மனிதரும்

முதலிய பல்வகை உயிர்களையும், வாசவ ஆதி எண்மரும் -

இந்திரன் முதலிய திக்குப்பாலர் எண்மரையும், தன் வசமாகக்

கொள்கை வசித்துவம் ஆம் - தன் வசமாகச் செய்து கொள்வது

வசித்துவம் ஆகும்.

		 தேசன் - ஒளியுருவன்; ஆதித்தன். உலகு என்பது ஈண்டு

உயிர் என்னும் பொருட்டு. வாசவாதி : தீர்க்க சந்தி. (27)





	 	 எம்மை யுணர்ந்த யோகியர்க் ளிவற்றை விரும்பா

ரெனினுமவர்

தம்மை நிழல்போ லடைந்துலகர்க் கனையார் பெருமை

தனையுணர்த்தும்

செம்மை யுடைய விவையென்னச் சித்தி யெட்டுந்

தெளிவெய்தக்

கொம்மை முலையா ரறுவருக்குங் கொளுத்தி னானெண்

குணச்செல்வன்.



(இ - ள்.) எம்மை உணர்ந்த யோகியர்கள் - எம்மை யறிந்த

சிவயோகியர், இவற்றை விரும்பார் எனினும் - இச் சித்திகளை

விரும்பா ராயினும், அவர் தம்மை நிழல்போல் அடைந்து -

அவர்களை உடம்பின் நிழல்போலத் தொடர்ந்து, உலகர்க்கு

அனையார் பெருமைதனை உணர்த்தும் செம்மையுடைய இவை

என்ன - உலகினருக்கு அவர் பெருமையை அறிவிக்கும் தகுதியை

யுடையனவாம் இச் சித்திகள் என்று, சித்தி எட்டும் தெளிவு எய்த

- அவ்வெண் சித்திகளையும் தெளிவுபட, கொம்மை முலையார்

அறுவருக்கும் - திரண்ட கொங்கை களையுடைய மகளிர்

அறுவருக்கும், எண்குணச் செல்வன் கொளுத்தினான் - எட்டுக்

குணங்களாகிய செல்வத்தினையுடைய இறைவன் அறிவித்தான்.

சிவஞானச் செல்வமுடைய பெரியார் இச்சித்திகளை

விரும்பா ராதலை,



"இந்திரச் செல்வமு மெட்டுச் சித்தியும்

வந்துழி வந்துழி மறுத்தன ரொதுங்கி"

என்று பட்டினத்ததடிகள் கூறுமாறு காண்க. செம்மையுடைய இவை

உணர்த்தும் என முடித்தலுமாம். (28)





	 	 [- வேறு]



தேவதே வுபதே சித்த சித்தியைச் சிலம்பன் செல்வி

பாவனை வலத்தா னன்கு பயின்றுவான் வழிக்கொண் டேகிப்

பூவலர் கதுப்பி னல்லா ரறுவரும் புரமூன் றட்ட

காவலன் விரும்பி வைகுங் கயிலைமால் வரையிற் புக்கார்.



(இ - ள்.) பூ அலர் கதுப்பின் நல்லார் அறுவரும் - மலர்கள்

நிறைந்த கூந்தலையுடைய மகளிரறுவரும், தேவதே உபதேசித்த

சித்தியை - தேவ தேவனாகிய சோமசுந்தரக்கடவுள் உபதேசித்

தருளிய அட்டமாசித்தியையும், சிலம்பன் செல்வி பாவனை வலத்தால்

நன்கு பயின்று - மலையரையன் புதல்வியாகிய உமையம்மையின்

தியான வலியால் நன்றாகப் பயின்று, வான் வழிக்கொண்டு ஏகி -

வான் வழியாற் சென்று, புரம் மூன்று அட்ட காவலன் விரும்பி

வைக்கும் - திரிபுரங்களை எரித்த இறைவன் விரும்பி வீற்றிருக்கும்,

கயிலை மால் வரையில் புக்கார் - கைலை என்னும் பெரிய

மலையிற் புகுந்தனர்.

தேவு எனப் பிரித்தலுமாம். சிவன் தேவ தேவனாதலை,

"தேவதேவன் சிவன்பெருந் தன்மையே"

என்னும் திருநாவுக்கரசர் தேவாரத்தா லறிக.

"இவளைநீர் சிந்தித் தால்முன் னீட்டிய வினையை நீக்கித்

தவலருஞ் சித்தி யெட்டுந் தரும்"

என முன்பு சிவபெருமான் அருளிச்செய்தமையால் உமையின்

பாவனை வலத்தால் நன்கு பயின்றா ரென்க. இங்ஙனம்

பட்டமங்கையில் அட்ட மாசித்தி உபதேசித்த வரலாறு,

"பட்ட மங்கையிற் பாங்கா யிருந்தங்

கட்டமா சித்தி யருளிய வதுவும்"

எனத் திருவாசகத்திற் குறிப்பிடப்பெற்றது. (29)

	 ஆகச் செய்யுள் 1788.





* * *





	 	 	 	 முப்பத்து நான்காவது விடையிலச்சினையிட்ட படலம்



	 	 [எழுசீரடி யாசிரிய விருத்தம்]



சந்து சூழ்மல யச்சி லம்பர் தவம்பு ரிந்த வியக்கிமார்க்

கந்த நாலிரு சித்தி தந்த தறைந்த னந்தன தடிதொழா

வந்து மீள்வள வன்பொ ருட்டு வடாது வாயிறி றந்தழைத்

திந்து சேகரன் விடையி லச்சினை யிட்ட வாறுவி ளம்புவாம்.





(இ - ள்.) சந்து சூழ்மலயச் சிலம்பர் - சந்தன மரங்கள்

சூழ்ந்த பொதியின் மலையையுடைய சோமசுந்தரக் கடவுள்,

தவம்புரிந்த இயக்கி மார்க்கு - தவமியற்றிய இயக்க மாதர்

அறுவர்க்கு, அந்தநா லிருசித்தி தந்தது அறைந்தனம் - அந்த

எட்டுச் சித்திகளையும் அருளிச் செய்த திருவிளையாடலைக்

கூறினாம்; வந்த தனது அடி தொழா மீள் வளவன் பொருட்டு -

வந்து தன் திருவடிகளை வணங்கித் திரும்பும் சோழமன்னன்

பொருட்டு, வடாது வாயில் திறந்து அழைத்து - வடக்கு வாயலைத்

திறந்து உள்ளே அழைத்து, இந்து சேகரன் விடை இலச்சினை

இட்டவாறு விளம்புவாம் - பிறை முடியனாகிய இறைவன் இடபக்

குறியினைப் பொறித்த திருவிளையாடலை (இனிக்) கூறுவாம்.

எண் சித்திகளும் முன் கூறினமையால் ‘அந்த’ எனச்

சுட்டினார். வளவன் பொருட்டு அங்ஙந் தொழுதற்குத் திறந்தழைத்து

இலச்சினை யிட்டவாறு என்க.

வடாது - வடக்கிலுள்ளது. (1)





	 	 	 தோடு வெட்டி மலைத்து வாள்விதிர் துணைவி ழிக்குயி

லிளமுலைக்

கோடு வெட்டிய குறிகொண் மேனியர் குடிகொண் மாநகர்

கடிகொள்பைங்

காடு வெட்டிய கார ணக்குறி காடு வெட்டிய சோழனென்

றேடு வெட்டிய வண்டு சூழ்பொழி லெயல்கொள்கச்சியு

ளானவன்.



(இ - ள்.) தோடு மலைத்து வெட்டி - (காதின்) தோட்டினைப்

போர்புரிந்து வெட்டி, வாள் விதிர் துணைவிழிக் குயில் - வாளை

அசைத்தா லொத்த இரண்டு விழிகளையுடைய குயில்போலும் உமைப்

பிராட்டியின், இளமுலைக்கோடு வெட்டிய குறிகொள் மேனியர் -

இளமையாகிய கொங்கை யென்னுங் கொம்பினாற் போழப்பட்ட

குறியினைக்கொண்ட திருமேனியை யுடைய ஏகம்பவாணர்,

குடிகொள் மாநகர் - எழுந்தருளி யிருக்கும் பெருமை பொருந்திய

காஞ்சி நகரில், கடிகொள் பைங்காடு வெட்டிய காரணக்குறி -

(கண்டோர்க்கு) அச்சம் விளைத்தலைக் கொண்ட பசிய காடுகளை

வெட்டிய காரணக் குறியினானே, காடு வெட்டிய சோழன் என்று -

காடு வெட்டிய சோழனென்று பெயர் கூறப்பட்டு, ஏடு எட்டிய வண்டு

சூழ்பொழில் எயில்கொள் கச்சியுளான் - இதழ்கள் பொருந்திய

வண்டுகள் மொய்க்கும் சோலைகளை யுடைய மதிலையுடைய

காஞ்சி நகரி லுள்ளான் ஒருவன்; அவன் - அம்மன்னன்.

மாநகரைச் சூழவென்க. கடி - மணமுமாம். ஏடுவெட்டிய

வண்டு - இதழினைக் கிண்டிய வண்டு என்றுமாம். சிவபெருமான்

உமையின் தனக்குறி யணிந்த வரலாற்றைக் காஞ்சிப் புராணம் -

தழுவக் குழைந்த படலத்திலும், திருத்தொண்டர் புராணம் திருக்

குறிப்புத் தொண்டர் புராணத்திலும் காண்க.(2)





	 	 	 உடதத மச்சிவ பத்த ரிற்பெரி துத்த மன்புது விரைகலன்

மித்தை யென்றுவெ ணீறு கண்டிகை யார மென்றணி

மெய்யினான்

நித்த வேத புராண மாதி நிகழ்த்தி டும்பொருள் கண்ணுதல்

அத்த னேபர தத்து வப்பொரு ளென்ற ளந்தறி கேள்வியான்.



(இ - ள்.) உத்தம சிவபத்தரில் பெரிது உத்தமன் -

உத்தமமாகிய சிவபத்தியுடைய அடியாருள் மிகவும் உத்தமன்; புது

விரைகலன் மித்தை என்று - புதிய மணமுடைய சந்தனமும்

அணிகலனும் அழியும் பொருளென்று கருதி, வெள் நீறு கண்டிகை -

வெள்ளிய திருநீறும் உருத்திராக்க மாலையமே, ஆரம் என்று

மெய்யினான் - சந்தனமும் முத்தாரமு மென்று அணிந்த

மேனியை யுடையவன்; நித்த வேதம் புராணம் ஆதி - அழியாத

மறைகளும் புராணங்களும் முதலிய நூல்கள், நிகழ்த்திடும் பொருள்

கண்நுதல் அத்தனே -கூறும பொருள் நுதற்கண்ணை யுடையராகிய

சிவபெருமானே; பரதத்துவப் பொருள் என்று அளந்து அறி

கேள்வியான் - (ஆகலின் அவனே) உண்மைப் பொருள் என்று

அளந்தறிந்த கேள்வியை யுடையவன்.

மித்தை - பொய்; ஈண்டு அநித்த மென்னும் பொருட்டு.

அவற்றால் விளையும் இன்பம் நிலையற்ற தென்றபடி. ஆரம் என்பது

இரட்டுற மொழிதலாற் சந்தனத்தையும் முத்தையும் உணர்த்திற்று.

வெண்நீறு சாந்தமும், கண்டிகை முத்து வடமும் எனக் கொள்க.

அளந்தறி - வேதம் முதலிய அளவைகளால் அளந்தறிந்த. (3)





	 	 	 அங்க மாறொடு வேத நான்கு மறிந்து மெய்ப்பொரு ளாய்ந்துளஞ்

சங்கை கொண்டனு தினம ரன்புகழ் சாற்றி சைவபு

ராணநூல்

பொங்கு மின்சுவை யமுது தன்செவி வாய்தி றந்து

புகட்டியுண்*

டெங்க ணாயக னடியி ணைக்க ணிருத்து மன்பு

கருத்துளான்.



(இ - ள்.) அங்கம் ஆறொடு வேதம் நான்கும் அறிந்து -

இங்ஙனம் ஆறு அங்கங்களையும் நான்கு மறைகளையும் கற்று,

மெய்ப்பொருள் ஆய்ந்து - உண்மைப்பொருளை ஆராய்ந்து

துணிந்து, உளம் சங்கை கொண்டு - உள்ளத்தால் (அப்பொருளைச்)

சிந்தித்தல் செய்து, அனுதினம் - எப்பொழுதும், அரன் புகழ் சாற்று

- சிவபெருமான் புகழைக் கூறுகின்ற, சைவ புராண நூல் - சிவ

புராண நூல்களாகிய, பொங்கும் இன் சுவை இமுது - மிக்க இனிய

சுவையோடு கூடிய அமுதினை, தன் செவிவாய் திறந்து

- தனது செவியாகிய வாயினைத் திறந்து, புகட்டி உண்டு -

(பெரியோர்) ஊட்ட உண்டு, எங்கள் நாயகன் அடி இணைக்கண் -

எங்கள் பெருமானாகிய அவ்விறைவனுடைய இரு திருவடியின்

கண்ணும், இருத்தும் அன்பு கருத்துளான் - பதிய வைத்த அன்பு

மிக்க மனத்தினையுடையவன்.

		 அங்கம ஆறு - சிட்சை, வியாகரணம், நிருத்தம், கற்பம்,

சந்தம், சோதிடம் என்பன; இவை வேதத்திற்கு உறுப்புக்கள்

போறலின் அங்கம் எனப்படும்; இவற்றின் இயல்பு முன்

உரைக்கப்பெற்றமை காண்க. சங்கை - ஈண்டுச் சிந்தித்தல் என்னும் பொருட்டு. புகட்டி - ஊட்டப்பெற்று. (4)





	 	 முக்க ணாயகன் முப்பு ரத்தை முனிந்த நாயகன்

மங்கையோர்

பக்க நாயகன் மிக்க வானவர் பரவு நாயக னரவணிச்

சொக்க* நாயக னாட லுஞ்செவி யான்மு கந்து சுவைதருந்+

தக்க பாலொடு தேன்க லந்து தருக்கி யுண்பவ னாயினான்.



(இ - ள்.) முக்கண் நாயகன் - மூன்று கண்களையுடைய

இறைவனும், முப்புரத்தை முனிந்த நாயகன் - திரிபுரங்களை

எரித்தருளிய இறைவனும், மங்கை ஓர்பக்க நாயகன் - உமையை

ஒரு கூற்றில் வைத்த இறைவனும், மிக்க வானவர் பரவும் நாயகன்

- சிறந்த தேவர்கள் வழிபடும் இறைவனுமாகிய, அரவு அணிச்சொக்க

நாயகன் ஆடலும் - பாம்பாகிய அணியினையுடைய சொக்கலிங்க

மூர்த்தியின் திருவிளையாடலையும், செவியால் முகந்து -

செவியினால் மொண்டு, சுவை தரும் தக்க பாலொடு தேன் கலந்து

- சுவையினைத் தருகின்ற சிறந்த பாலுந்தேனுங் கலந்து,

தருக்கி உண்பவன் ஆயினான் - உண்டு களிப்பானாயினன்.

ஒரு பொருள்மேற் பல பெயர் வந்தன. அரவணி

சொக்கநாயகன் என இயல்பாயின் வினைத் தொகையாகும். சைவ

புராணங்களுடன் சோமசுந்தரக் கடவுளின திருவிளையாடலைக்

கேட்டலைப் பாலுந் தேனும் கலந்துண்பதாகக் கூறினார். உண்டு

தருக்குபவனாயினான் எனப் பிரித்துக் கூட்டுக. (5)



* * *



(பா - ம்.) * அரவணி சொக்க. +சுவைத்தருந்.





	 	 அங்க யற்கண் மடந்தை பாக னடித்த லந்தொழு

மாசைமேற்

பொங்கி மிக்கெழு மன்ப னாய்மது ரேசன் மின்னு

பொலங்கழற்

பங்கய யப்பத மென்று நான்பணி வேனெ னப்பரி

வெய்தியே

கங்கு லிற்றுயில் வான்க யற்புரை கண்ணி பங்கனை

யுன்னியே.



(இ - ள்.) அங்கயற்கண் மடந்தை பாகன் -

அங்கயற்கண்ணம்மையை ஒரு பாகத்திலுடைய சோமசுந்தரக்

கடவுளின், அடித்தலம் தொழும் ஆசைமேல் பொங்கி மிக்கு எழும்

அன்பனாய் - திருவடிகளை (க் கண்டு) தொழவேண்டுமென்னும்

ஆசை மேலே பொங்கி எழுதலால் அதிகரித் தெழுகின்ற

அன்புடையனாகி, மதுரேசன் மின்னு பொலம் கழல் பங்கயயப்பதம்

- மதுரைப்பிரானின் விளங்குகின்ற பொன்னலாகிய வீரக்கழலணிந்த

தாமரை மலர்போலுந் திருவடிகளை, நான் என்று பணிவேன் எனப்

பரிவு எய்தி - யான் என்று கண்டு வணங்குவேன் எனப்

பரிவுகூர்ந்து, கயல்புரை கண்ணி பங்கனை உன்னி - கயல்போலும்

கண்களையுடைய உமை பாகனாகிய அப்பெருமானைச் சிந்தித்துக்

கொண்டே, கங்குலில் துயில்வான் - இரவில் உறங்குவானாயினன்.

பரிவு - அன்பு, துன்பம். கயற்புரை கண்ணிபங்கன்

என்பதனைச் சுட்டாகக் கொள்க. (6)





	 	 அன்று செம்பியர் கோம கன்கன வின்க ணேயருள்

வெள்ளிமா

மன்று ணின்றவர் சித்த ராயெதிர் வந்து மன்னவ நின்னுளத்

தொன்று மஞ்ச லொருத்த னாகி யுருத்தி ரிந்துத னித்துவந்

தின்று வந்தனை செய்து போதி யெனப்பு கன்றன ரேகினார்.



(இ - ள்.) அன்று - அப்பொழுது, செம்பியர் கோமகன்

கனவின் கண் - காடு வெட்டி என்னும் சோழர் பெருமானது

கனவினிடத்து, அருள் வெள்ளி மாமன்றுள் நின்றவர் சித்தராய் எதிர்

வந்து - அருள் மயமாகிய பெரிய வெள்ளியம்பலத்திலே நின்றருளிய

இறைவர் சித்த மூர்த்தியாய் எதிரே வந்து, மன்னவ - அரசனே, நின்

உளத்து ஒன்றும் அஞ்சல் - நின் மனதின்கண் சிறிதும் அஞ்சற்க;

ஒருத்தனாகி உருதிரிந்து - நீ ஒருவனாய் மாறுவேடம் பூண்டு,

தனித்து வந்து இன்று வந்தனை செய்து போதி என - துணையின்றி

வந்து இன்று வணங்கிப் போவாயாக என்று, புகன்றனர் ஏகினார் -

திருவாய்மலர்ந்தருளிச் சென்றனர்.

போதி, த் : எழுத்துப்பேறு. புகன்றனர் : முற்றெச்சம். (7)





	 	 	 கேடடு வேந்தன் விழித்து ணர்ந்து கிளர்ந்த வற்புத னாகிய

ஈட்டு சேனை யமைச்சு ளார்பிறர் யாரு மின்றி

வழிக்கொளீஇ

நாட்ட மூன்றவ னாம வாள்கொடு நல்ல ருட்டுணை

யாய்வழி

காட்ட வன்பெனு மிவுளி மேல்கொடு கங்குல் வாய்வரு

வானரோ.



(இ - ள்.) வேந்தன் கேட்டு விழித்து உணர்ந்து - சோழ

மன்னன் (அவ்வருளிப் பாட்டினைக்) கேட்டு விழித்து அறிந்து,

கிளர்ந்த அற்புதனாகி - மிக்க வியப் புடையவனாய், ஈட்டு சேனை

அமைச்சுளார் பிறர் யாரும் இன்றி -தொகுக்கப்பட்ட சேனைகளும்

மந்திரிகளும் வேறு யாரும் இல்லாமல், கங்குல்வாய் - அவ்விர

விரேயே, நல் அருள் துணை யாய் வழிகாட்ட - நல்ல திருவருள்

துணையாய் நின்று வழிகாண்பிக்க, அன்பு எனும் இவுளி மேல்கொடு

- அன்பு என்னுங் குதிரையிலேறி, நாட்டம் மூன்று உடையவன்

நாமவாள் கொடு - கண்கள் மூன்றுடைய இறைவனது திருநாமமாகிய

திருவைந்தெழுத்தென்னும் வாட்படையேந்தி, வழிக்கொளீஇ வருவான்

- வழிக்கொண்டு வருவானாயினன்.

		 இறைவன் திருநாமம் பஞ்சாக்கர மென்பதனையும், அஃது

அடியார்களின் இடையூறு களையும் வாள்போல்வ தென்பதனையும்,

"படைக்கல மாகவுன் னாமத்தெழுத்தஞ்செ னாவிற் கொண்டேன்"

என்று திருநாவுக்கரசர் அருளிச்செய்தலால் அறிக. நாமம்

முதலியவற்றை வாள் முதலியவாக உருவகஞ் செய்தமையால் இஃது

உருவகவணி. அரோ : அசை. (8)





	 	 	 கல்லு மாரழ லத்த மும்பல கலுழி யுங்குண கனைகடற்

செல்லு மாநதி பலவும் வானிமிர் கன்ன லுஞ்செறி

செந்நெலும்

புல்லு மாநில னுங்க ழிந்து புறங்கி டக்கந டந்துபோய்

வல்லு மாமுலை யார்க ணம்பயில் வையை யந்துறை

யெய்தினான்.



(இ - ள்.) கல்லும் - மலைகளும், ஆர் அழல் அத்தமும் -

நிறைந்த நெருப்புப்போலும் பாலைநிலமும், பல கலுழியும் - பல

காட்டாறுகளும், குண கனைகடல் செல்லும் மாநதி பலவும் -

ஒலிக்கின்றன கீழ்க்கடலிற் சென்று கலக்கும் பெரிய பல நதிகளும்,

வான்நிமிர் கன்னலும் செந்நெலும் புல்லும் மாநிலனும் - வானை

யளாவிய கரும்பும்களும், கழிந்து புறம் கிடக்க நடந்துபோய் -

பிற்பட்டுப் புறத்தே கழிய கடந்து சென்று, வல்லு மா முலையார்

கணம்பயில் வையை அம் துறை எய்தினான் - சூதாடு கருவிபோன்ற

பெரிய கொங்கையினையுடைய மகளிர் கூட்டம் நீராடிப் பயிலும்

வையையாற்றின் அழகிய நீர்த்துறையை யடைந்தனன்.

ஆர் அழல் அத்தம் - இயங்குதற்கரிய அழலையுடைய சுரம்

என்றுமாம். குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம் என்பன முறையே

கூறப்பட்டன. (9)‘





	 	 	 குறுகு முன்ன ரதிர்ந்து வையை கொதித்த கன்கரை

குத்திவேர்

பறிய வன்சினை முறிய விண்டொடு பைந்த ருக்களை

யுந்தியே

மறுகி வெள்ள மெடுத்த லைத்தர மன்ன வன்கரை

தன்னினின்

றிறுதி யில்லவ னைத்தொ ழற்கிடை யூறி தென்றஞ

ரெய்துவான்.



(இ - ள்.) குறுகு முன்னர் - அரசன் அங்கு வருவதற்கு

முன்னரே, வையை வெள்ளம் எடுத்து - வையையாறு வெள்ளம்

பெருகி, கொதித்து அதிர்ந்து - கொந்தளித்து ஆரவாரித்து,

அகன்கரை குத்தி - அகன்ற கரையை அகழ்ந்து, விண் தொடு

பைந் தருக்களை - வாளை யளாவிய பசிய மரங்களை, வேர் பறிய

வன்சினை முறிய உந்தி - வேர் அறவும் வலிய கிளைகள் முறியவும்

தள்ளி, மறுகி அலைத்தர - சுழன்று அலைக்க, மன்னவன்

கரைதன்னில் நின்று - சோழமன்னன் கரையின் கண்ணே நின்று

கொண்டு, இறுதி இல்லவனைத் தொழற்கு - அழிவில்லாத

சோமசுந்தரக் கடவுளை வணங்குதற்கு, இது இடையூறு என்று அஞர்

எய்துவான். இஃது இடையூறு யிராநின்றதென்று துன்புறுவானாயினன்.

வெள்ளமெடுத்து - பெருக்கெடுத்து. அலைத்தர -

அலைத்தலைச் செய்ய; அலைவீச. (10)





	 	 	 	 இழுதொ டுஞ்சுவை யமுது பொற்கல னிட்டு ணாதிரு

கண்கணீர்

வழிய வந்து விலக்கு வாரின் வளைந்த தாறு பகற்செயும்

பொழுதெ ழும்பொழு தோம றுக்கம் விளைக்கு மேயிகல்

பூழியன்

வழுதி யன்றியும் வையை யும்பகை யான தென்று

வருந்துவான்.

	 	 (இ - ள்.) இழுதொடும் சுவை அமுது பொன்கலன் இட்டு -

நெய்யோடு சுவை மிக்க அமுது (பசித்தவனுக்குப்) பொற்கலத்தில்

இட்டிருக்க, உண்ணாது இரு கண்கள் நீர் வழிய - (அவன் அதனை)

உண்ணப் பெறாமல் இரண்டு விழிகளினின்றும் நீர் சொரியுமாறு,

வந்து விலக்கு வாரின் - வந்து விலக்கு வாரின் - வந்து

தடுப்பவரைப்போல, ஆறு வளைந்தது - இந்நதி தடுத்தது, பகல்

செயும் பொழுது எழும் பொழுதோ - பகலைச் செய்யும் சூரியன்

உதிக்கும் பொழுது வந்தாலோ, இகல் பூழியன் மறுக்கம்

விளைக்கும் - பகை கொண்டுள்ள பாண்டியன் துன்பஞ் செய்வான்,

வழுதி அன்றியும் வையையும் பகை ஆனது என்று வருந்துவான்

- பாண்டியனே அல்லாமல்இவ் வையை யாறும் பகையாயிற்று

என்று வருந்தினான்.

இட்டு என்பதற்கு இடப்பட்டிருக்க என்று பொருள் கூறுக.

‘கைக்கெட்டியது வாய்க் கெட்டவில்லை’ என்னும உலக வசனம்

இங்கே கருதற்பாலது. பகற் செயும் பொழுது - பகலைச் செய்யும்

ஞாயிறு. இகல் பூழியன் - மாறுபாடு கொண்ட பாண்டியன் :

வினைத்தொகை. (11)





	 	 	 வெள்ள நோக்கி யழுங்கு செம்பியன் மெலிவு நோக்கி

விரைந்தெழீஇக்

கள்ள நோக்கி லகப்ப டாதவர் கனவு போலவ னனவில்வந்

துள்ள நோக்குடை யன்ப ருக்கரு ளுருவ மாகிய சித்தர்தாம்

பள்ள நோக்கி வரும்பெ ரும்புனல் வற்ற நோக்கினர்

பார்த்தரோ.



(இ - ள்.) கள்ள நோக்கில் அகப்படாதவர் -

கரவினையுடைய பார்வைக்குக் கிட்டாதவராகிய சோமசுந்தரக்

கடவுள், வெள்ளம் நோக்கி அழுங்கு செம்பியன் மெலிவு நோக்கி

- வெள்ளத்தைக் கண்டு மனம் வருந்தும் சோழனது துன்பத்தைப்

பார்த்தருளி, கனவுபோல் அவன் நனவில் விரைந்து எழீஇ வந்து -

கனவின்கண் வந்ததுபோல அவன் நனவின் கண்ணும் விரைந்து

எழுந்து வந்து, உள்ள நோக்கு உடை அன்பருக்கு - ஞானக்

கண்ணாகிய அகப் பார்வையினையுடைய அன்பர்கட்கு, அருள்

உருவம் ஆகிய சித்தர்தாம் - கருணை வடிவாய்த் தோன்றி

யருளும் சித்தமூர்த்தி, பள்ளம் நோக்கி வரும் பெரும் புனல் -

பள்ளத்தினை நோக்கி வருகின்ற வெள்ளநீரை, பார்த்து வற்ற

நோக்கினர் - நோக்கி வற்றுமாறு திருவுளங் கொண்டனர்.

கள்ள நோக்கில் அகப்படார் என்ற கருத்தை,

"உள்ள முள்கலந் தேத்தவல் லார்க்கலாற்

கள்ள முள்ளவ ருக்கருள் வானலன்"

என்பது முதலிய அருள் வாக்குகளிற் காண்க. நோக்கினர் -

கருதினார்.அரோ : அசை. (12)





	 	 	 	 வறந்த வாறுக டந்து வந்து வடக்கு வாயிறி றந்துபோய்

		நிறைந்த காவல்க டந்து வீதிக ணீந்தி நேரியர் வேந்தனைச்

		சிறந்த வாடக புனித பங்கய திப்பி யப்புன லாடுவித்

		திறந்த வாதறை சாம கண்டர்த* மால யம்புகு வித்தரோ.

	 	 (இ - ள்.) வறந்த ஆறு கடந்து வந்து - (அங்ஙனந் திருவுளங்

கொண்ட வளவில்) வற்றிய ஆற்றினை (அச்சோழ மன்னனோடும்)

கடந்து வந்து, வடக்கு வாயில் திறந்து போய் - வடக்கு (மதில்)

வாயிலைத் திறந்து உள்ளே சென்று, நிறைந்த காவல் கடந்து வீதிகள்

நீந்தி - (போர் வீரர்கள்) நிறைந்த காவல்களைக் கடந்து பல

வீதிகளையுந் தாண்டி, நேரியர் வேந்தனை - சோழமன்னனை, சிறந்த

புனித ஆடக பங்கயத் திப்பியப் புனல் ஆடுவித்து - மேலான தூய

பொற்றாமரையின் இனிய நீரில் மூழ்குவித்து, அறம் தவாது அறை

சாம கண்டர் - அறத்தினைப் பிறழாது கூறுஞ் சாமகானஞ் செய்யும்

கண்டத்தினையுடைய இறைவர், தம் ஆலயம் புகுவித்து தமது

திருக்கோயிலுட் புகச் செய்து.

ஆடக புனித பங்கய திப்பியம் : வட சொற்களாகலின் இயல்

பாயின. திப்பியம் - இனிமை. அரோ : அசை. (13)



* * *



(பா - ம்.) * காளகண்டர்த.





	 	 [அறுசீரடி யாசிரிய விருத்தம்]



வெம்மைசெய் கதிர்கால்+செம்பொன் விமானசே கரத்தின் மேய

தம்மையும் பணிவித் தெண்ணில் சராசர மனைத்து மீன்ற

அம்மையங் கயற்க ணாளா மணங்கையும் பணிவித்

துள்ளுஞ்

செம்மைசெய் தின்ப வெள்ளத் தழுத்தினார் சித்த சாமி.



(இ - ள்.) சித்தசாமி - அச் சித்தமூர்த்தியாகிய பெருமான்.

வெம்மை செய்கதிர்கால் செம்பொன் - வெப்பத்தைச் செய்கின்ற

ஒளியினை வீசும் சிவந்த பொன்னாலாகிய, விமான சேகரத்தில் மேய

தம்மையும் பணி வித்து - விமானங்களுள் முடிபோல்வதாகிய இந்திர

விமானத்தி லெழுந்தருளிய தம்மையும் வணங்கச் செய்து, எண் இல்

சர அசரம் அனைத்தும் ஈன்ற - அளவிறந்த சராசங்களனைத்தையும்

பெற்றருளிய, அம்மை - தாயாகிய, அங்கயற்கண்ணாளாம்

அணங்கையும் பணிவித்து - அங்கயற்கண்ணியாகிய அணங்கினையும்

வணங்கச்செய்து, உள்ளம் செம்மை செய்து இன்ப வெள்ளத்து

அழுத்தினார் - உள்ளத்தைத் தூய்மை செய்து பேரின்பப் பெருக்கில்

ஆழச்செய்தருளினார்.

வெம்மை - விருப்பமுமாம். உள்ளம் என்றது ஈண்டு உயிரை.

செம்மை செய்தல் - ஆணவமல வழுக்கைப்போக்கித் தூய்மை

செய்தல். (14)



* * *



(பா - ம்.). +கதிர்காய்.





	 	 எண்ணிய வெண்ணி யாங்கே யான்பெற முடித்தாய் போற்றி

பண்ணியன் மறைக டேறாப் பான்மொழி மணாள போற்றி

புண்ணியர் தமக்கு வேதப் பொருளுரை பொருளே போற்றி

விண்ணிழி விமான மேய சுந்தர விடங்க போற்றி.



(இ - ள்.) எண்ணிய எண்ணியாங்கே யான் பெற முடித்தாய்

போற்றி - எண்ணியவற்றை எண்ணியவண்ணமே யான் பெறுமாறு

முடித்தவனே வணக்கம்; பண் இயல் மறைகள் தேறா - பண்

அமைந்த மறைகளால் அறியப்படாத, பால் மொழி மணாள போற்றி

- பால்போலும் இனிய மொழிகளையுடைய அங்கயற்கணம்மையின்

தலைவனே வணக்கம்; புண்ணியர் தமக்கு வேதப் பொருள் உரை

பொருளே போற்றி - கண்ணுவர் முதலிய முனிவர்கட்கு வேதத்தின்

பொருளை அருளிச்செய்த மெய்ப்பொருளே வணக்கம்; விண்இழி

விமானம் மேய சுந்தர விடங்க போற்றி - வானினின்றும் இறங்கிய

விமானத்தின்கண் எழுந்தருளிய சோமசுந்தரரென்னும்

பேரழகுடையவனே வணக்கம்.

‘எண்ணிய வெண்ணியாங் கெய்துப’

என்னும் திருக்குறட்டொடர் இங்கே கருதற்பாலது. தேறா மணாள

என்க. பான்மொழி. அன்மொழித்தொகை. உரை பொருள் - உரைத்த

மெய்ப்பொருள் :வினைத்தொகை. (15)





	 	 	 	 எவ்விட லெடுத்தேன் மேனா ளெண்ணிலாப் பிறவி தோறும்

		அவ்வுட லெல்லாம் பாவ மறம்பொருட் டாக வன்றோ

		தெவ்வுடல் பொடித்தா யுன்றன் சேவடிக் கடிமை பூண்ட

		இவ்வுட லொன்றே யன்றோ வெனக்குட லான தையா.



(இ - ள்.) மேல்நாள் எண் இலாப் பிறவிதோறும் -

முன்னாளில் எண்ணிறந்த பிறவிகள்தோறும், எவ்வுடல் எடுத்தேன் -

எவ்வெவ்வுடல்கள் எடுத்தேனோ, அவ்வுடல் எல்லாம் -

அவ்வுடல்களனைத்தும், பாவம் அறம் பொருட்டாக அன்றோ -

தீவினையும் நல்வினையுமாகிய அவ்விரண்டின் பொருட்டாக

அல்லவா, தெவ் உடல் பொடித்தாய் - பகைவனாகிய மதவெளின்

உடலைநீறாக்கியவனே, உன்றன் சேவடிக்கு அடிமைபூண்ட

இவ்வுடல் ஒன்றே அன்றோ - உனது சிவந்த திருவடிக்கு

அடிமைபூண்ட இந்த உடல் ஒன்றுமட்டுமல்லவா, ஐயா - ஐயனே,

எனக்கு உடல் ஆனது - எனக்கு உடலாய்நின்று பயன் தந்தது.

பிறவி எண்ணிலாதன என்பதை,

"தொல்லைநம் பிறவி யெண்ணிற் றொடுகடல் மணலுமாற்றா எல்லைய"

என்னும் சிந்தாமணிச் செய்யுளாலும், பல்வகை உடலெடுத்தலை,

"புல்லாகிப் பூடாய்ப் புழுவாகி மரமாகிப்

பல்விருக மாகிப் பறவையாய்ப் பாம்பாகிக்

கல்லாய் மனிதராய்ப் பேயாய்க் கணங்களாய்

வல்லசுர ராகி முனிவராய்த் தேவராய்ச்

செல்லாஅ நின்றவித் தாவர சங்கமத்துள்

எல்லாப் பிறப்பும் பிறந்தினைத்தே னெம்பெருமான்"

என்னும் வாதவூரடிகளின் மணிவாசத்தாலும் அறிக.

அவ்வுடலெல்லாம் இருவினைப் பயன்களை நுகர்தற்பொருட்டன்றி,

என் உயிர்க்கு உறுதி பயத்தற்பொருட்டு வந்தனவல்ல என்றார்.

பாவ மறம், செவ்வெண்; இரண்டென்னும் தொகை விகாரத்தாற்

றொக்கது. (16)





	 	 இன்னன பலவு மேத்தி யிறைஞ்சிப்பல் வரமும் வேண்டும்

மின்னகு வேலி னானை வேந்தநீ போந்த வண்ணந்

தென்னவ னறிந்தா லேதஞ் செய்யுமென் றார்த்தார்க்

கண்ணி

மன்னனைச் சித்த சாமி யுத்தர வழிக்கொண் டேகா.



(இ - ள்.) இன்னன பலவும் ஏத்தி இறைஞ்சி - இவைபோன்ற

பலவுங்கூறத் துதித்து வணங்கி, பல் வரமும் வேண்டும் - பல

வரங்களையும் வேண்டுகின்ற, மின் நகு வேலினானை -

மின்னலைப்போல விளங்கும் வேற்படையினை யுடைய சோழனை,

வேந்த - மன்னனே, நீ போந்த வண்ணம் - நீ இங்கு வந்த

செய்தியை, தென்னவன் அறிந்தால் ஏதம் செய்யும் என்று -

பாண்டியன் அறிவனேல் துன்பஞ் செய்வான் என்று கூறி,

ஆர் தார் கண்ணி மன்னனை - ஆத்திமாலையை யணிந்த அச்

சோழ மன்னனை, சித்தசாமி - சித்த மூர்த்திகள், உத்தர வழிக்

கொண்டு ஏகா - வடக்கு வழிக்கொண்டு சென்று.

மேல் இரண்டு செய்யுளிலும் கூறியவற்றைச் சுட்டி ‘இன்னன’

என்றார். மின்நகு - மின்னலை எள்ளி நகும் என்றுமாம். தாராகிய

கண்ணி யென்க. (17)





	 	 மண்ணினை வளர்க்கும் வையை வடகரை யளவு நண்ணிப்

புண்ணிய நீற்றுக் காப்புப் புண்டர நுதலிற் சாத்தி

உண்ணிறை கருத்துக் கேற்ப வுறுதுணை யுனக்குண் டாகி

நண்ணுக வென்று பொன்னி நாடனை விடுத்து மீண்டு.



(இ - ள்.) மண்ணினை வளர்க்கும் வையை - நிலவுலகின்கண்

உள்ள உயிர்களை யூட்டி வளர்க்கும் வையை யாற்றின், வடகரை

யளவும் நண்ணி - வடகரை வரையுஞ்சென்று, புண்ணிய வடிவாயுள்ள

திருநீற்றுக் காப்பினைத் திரிபுண்டரமாக நெற்றியில் அணிவித்து,

உள் நிறை கருத்துக்கு ஏற்ப - உனது உள்ளத்தில் நிறைந்த

கருத்துக்குப் பொருந்த, உறு துணை உனக்கு உண்டாகி - மிக்க

துணை உனக்கு உண்டாகப்பெற்று, நண்ணுக என்று - செல்லக்

கடவாய் என்று, பொன்னி நாடனை விடுத்து - காவிரி நாடனை

அனுப்பி, மீண்டு மீள.

திருநீறு துன்பம் புகுதாமற் காப்பதாகலின் ‘காப்பு’

எனப்பெறும்;

"ஆனநீற்றுக் கவசம் அடையப் புகுமின்கள்"

என்பது திருவாசகம். கருத்து - சிவநேயம். உறுதுணை - இறைவன்

றிருநாமம் முதலியன : மேல்,

		 "நாட்ட மூன்றவன் நாம வாள்கொடு நல்ல ருட்டுணை யாய்வழி

காட்ட அன்பெனு மிவுளி மேல்கொடு கங்குல்வாய் வருவான்"

என்று கூறினமையுங் காண்க. (18)





	 	 [கலிவிருத்தம்]



காப்புச் செய்து* கதவில் விடைக்குறி

யாப்புச் செய்தமைத் தீர்ஞ்சடைச் சித்தர்போய்த்

தூப்புக் கைவரை சூழ்வட மேருவிற்

கோப்புச் செய்தபொற் கோயிலின் மேயினார்.



(இ - ள்.) காப்புச் செய்து - முன் திறந்த கதவினைச் சாத்தி,

கதவில் விடைக்குறி யாப்புச்செய்து அமைத்து - அதன்கண் இடப

முத்திரையைப் பொறித்தமைத்து, ஈர்ஞ்சடைச் சித்தர்போய் -

குளிர்ந்த சடையையுடைய சித்தசாமி யென்று, தூப்புக் கைவரை சூழ்

-துளையையுடைய துதிக்கையையுடைய யானைகள் சூழ்ந்து நின்று

சுமக்கும், வடமேருவில் கோப்புச் செய்த - வடக்கின்கண் உள்ள

மேருமலையைப்போல் இயற்றிய, பொன் கோயிலில் மேயினார் -

அழகிய விமானத்தின்கண் எழுந்தருளினார்.

தூம்பு, தூப்பு என வலித்தது; அடை. கைவரைசூழ் மேருவின்

என இல்பொருளுவமை யாக்கலுமாம். கோப்புச்செய்த - ஒழுங்குற

இயற்றிய. (19)



* * *



(பா - ம்.) * காப்புச் செய்த.





	 	 	 கங்கு லின்கருங் கைகுறைப் பானெனச்

	செங்கை நீட்டித் தினகரன் றோன்றலும்

	எங்க ணாயக னிட்ட குறியறிந்

	தங்கண் வாயி றிறப்பவ ரையுறா.



(இ - ள்.) கங்குலின் கருகை குறைப்பான் என இரவாகிய

அரக்கியின் கருமையாகிய கையினைத் தறிப்பவன்போல, தினகரன்

செங்கை நீட்டித் தோன்றலும் - சூரியன் சிவந்த கிரணமாகிய

கைகளை நீட்டித் தோன்றுதலும், அங்கண் வாயில் திறப்பவர் -

அவ்விடத்து அவ்வாயிலைத் திறப்பவர்கள், எங்கள் நாயகன் இட்ட

குறி அறிந்து ஐயுறா - எங்கள் பெருமானாகிய சோமசுந்தரக்கடவுள்

இட்ட விடைக் குறியினைக்கண்டு ஐயுற்று.



கருங்கை செங்கை என்றது சொல் முரண். (20)





	 	 மற்றை வாயில்கண் மூன்றினும் வல்லைபோய்

உற்று நோக்கினர் தாநென்ன லொற்றிய

கொற்ற மீனக் குறிபிழை யாமைகண்

டெற்றி தாங்கொலென் றேந்தன்மு னெய்தினார்.

(இ - ள்.) மற்றை மூன்று வாயில்களினும் - ஏனை மூன்று

வாயில் களினும், வல்லைபோய் உற்று நோக்கினர் - விரைந்துசென்று

உற்றுப் பார்த்து, தாம் நென்னல் ஒற்றிய - தாம் நேற்று வைத்த,

கொற்ற மீனக்குறி பிழையாமை கண்டு - வெற்றி பொருந்திய கயல்

முத்திரை பிறழாமையைக் கண்டு, இது எற்று ஆம் கொல் என்று -

இது யாதாய் முடியுமோ என்று, ஏந்தல் முன் எய்தினார் - மன்னன்

முன்னே சென்றனர்.

நோக்கினர் : முற்றெச்சம். ஒரு புறம் குறி பிறழ்ந்திருத்தலின்

முடிபு யாதாகுமோ எனத் துணுக்குற்றா ரென்க. (21)





	 	 	 போற்றி மன்னநம் பொன்னங் கயற்குறி

	மாற்றி யுத்தர வாயிற் கதவதில்

	ஏற்றி லச்சினை யிட்டவர் யாரையென்

	றாற்றல் வேந்த வறிகிலம் யாமென்றார்.



(இ - ள்.) மன்ன போற்றி - வேந்தனே வணக்கம்,

உத்தரவாயில் கதவில் - வடக்கு வாயிற் கதவின்கண், நம் பொன்

அம் கயற்குறி மாற்றி - நமது அழகிய மீனக்குறியை மாற்றி, ஏற்று

இலச்சினை இட்டவர் யார் என்று - விடைக் குறியினை இட்டவர்

யார் என்று, ஆற்றல் வேந்த அறிகிலம் யாம் என்றார் -

வலியமைந்த வேந்தனே! யாங்களறியோம் என்று கூறினர்.

யற்குறி மாற்றி ஏற்றிலச்சினை இடப்பட்டுளது, அங்ஙனம்

இட்டவர் யாரென அறிகிலம்; என விரித்துரைக்க. பொன் அம்

எனும் இரண்டும் அழகினை உணர்த்தின; அம் சாரியையுமாம்.

கதவதில், அது : பகுதிப்பொருள் விகுதி. யாரை, ஐ : சாரியை. (22)





	 	 	 வையை நாடனும் வந்தது நோக்குறீஇ

	ஐய வின்னதோ ரற்புத மாயையைச்

	செய்ய வல்லவர் யாரெனத் தேர்கிலான்

	ஐய மெய்தி யகன்மனை நண்ணினான்.



(இ - ள்.) வையை நாடனும் வந்து அது நோக்குறீஇ -

வையை யாறு பாயும் நாட்டையுடைய பாண்டியனும் வந்து அதனை

நோக்கி, ஐய இன்னது ஓர் அற்புத மாயையை - வியப்பினையுடைய

இந்த அதிசய மாயையை, செய்ய வல்லவர் யார் எனத் தேர்கிலான்

ஐயம் எய்தி - செய்தற்கு வல்லவர் யாரென்று தெரியாது ஐயுற்று,

அகல்மனை நண்ணினான் - அகற்சி பொருந்திய தனது கோயிலை

அடைந்தான்.

அளபெடை சொல்லிசை நிறைக்க வந்தது. ஐய ஐ என்னும்

வியப்புணர்த்தும் உரிச்சொல்லடியாகப் பிறந்த குறிப்புப் பெயரெச்சம்.

தேர்கிலான் : முற்றெச்சம். (23)





	 	 	 	 மறுத்த வுண்டியன் மாமலர்ப் பாயலை

	வெறுத்த கன்றரை மேற்பள்ளி கொள்ளவும்

	பொறுத்த னன்றுயின் றானிருட் போழ்தினிற்

	கறுத்த கண்டர் கனவினிற் கூறுவார்.

	 	 (இ - ள்.) மறுத்த உண்டியன் - உணவை மறுத்தவனாய்,

மாமலர்ப் பாயலை வெறுத்து பெருமை பொருந்திய மலர்ப்

படுக்கையை வெறுத்து, அகன் தரைமேல் பள்ளிகொள்ளவும்

பொறுத்தனன் துயின்றான் - அகன்ற தரையின் மீது பள்ளி

கொள்ளவும் மனம் பொறுத்து உறங்கினன்; இருள் போழ்தினில்

- இருட் போதில், கறுத்த கண்டர் கனவினில் கூறுவார் - கரிய

திருமிடற்றினையுடைய சோமசுந்தரக் கடவுள் கனவில்கண் வந்து

கூறியருளுவார்.

உணவு மறுத்தல் - உணவுண்ணாமை. மலர்ப்பாயல் -

பூவணை; மலர் பரப்பிய பாயலுமாம். மலரணையிற் றுயிலுதற்

குரியோர் தரையிற் றுயிலுதல் அரிதாகலின் ‘பொறுத்தனன்

றுயின்றான்’ என்றார். இருட் போழ்தினில் கனவினிற் கூறுவார்

என்க; இருட் போழ்துபோலக் கறுத்த கண்டம் ன்றுமாம்.

பொறுத்தனன் ; முற்றெச்சம். (24)





	 	 	 மட்ட லம்பிய தாதகி மாலையான்

	உட்ட தும்பி யொழுகிய வன்பினாற்

	கட்டி லங்கெயிற் கச்சியிற் காடெலாம்

	வெட்டி நம்புடை வித்திய பத்தியான்.



(இ - ள்.) பட்டு அலம்பிய தாதகி மாலையான் - தேன்

சிந்தும் ஆத்தி மாலையை யணிந்த சோழன், உள் ததும்பி ஒழுகிய

அன்பினால் உள்ளத்தில் நிறைந்து வழிந்த அன்பினாலே, கட்டு

இலங்கு எயில் கச்சியில் - காவலாக விளங்கும் மதிலையுடைய

காஞ்சிமா நகரின்கண், காடு எலாம் வெட்டி நம்புடை வித்திய

பத்தியான் - காடு அனைத்தையும் வெட்டி நம்மிடத்தும் பத்தியாகிய

விதையை விதைத்தவன்.

கட்டு - காவல் என்னும் பொருட்டு; கட்டப்பட்ட என்றுமாம்.

காடெலாம் வெட்டி என்றதற்கேற்பப் பத்தி வித்தியவன் என்றார்;

காட்டினை அழித்து நாடாக்கி அந்நாடு முழுதும் சிவபத்தி வளரச்

செய்தவன் என்பது கருத்து. (25)





	 	 	 வந்து நம்மை வழிபட வேண்டினான்

	இந்த வாயி றிறந்தழைத் தின்னருள்

	தந்து மீள விடுத்துப்பின் றாட்கொளீஇ

	நந்த மால்விடை நாம்பொறித் தேமெனா.



(இ - ள்.) வந்து நம்மை வழிபட வேண்டினான் - (அவன்

இங்கு) வந்து நம்மை வணங்க விரும்பினான், நாம் இந்த வாயில்

திறந்து - நாம் இந்த வடக்கு வாயிலைத் திறந்து, அழைத்து இன்

அருள் தந்து - (அவனை உள்ளே) அழைத்து இனிய அருள்

பாலித்து, மீள விடுத்து பின் தாள் கொளீஇ - மீண்டும்

அனுப்பிவிட்டுப் பின் தாளிறுக்கி, நந்தம் மால் விடை பொறித்தேம்

எனா - நமது பெரிய விடை யிலச்சினையை வைத்தோமென்று.

தாள் - தாழக்கோல்; கொளீஇ - கொளுவி; செறத்து, நந்தம் :

தம் சாரியை. (26)





	 	 	 அருளி னானையற் தேற்றி யகன்றபின்

	மருளி னீங்கி மலர்க்கண் விழித்தெழீஇ

	வெருளி னான்வெயர்த் தான்விம்மி னான்பல

	பொருளி னாற்றுதித் தான்குல பூடணன்.



(இ - ள்.) அருளினான் - அருளையுடைய சோமசுந்தரக்

கடவுள், ஐயம் தேற்றி அகன்ற பின் - ஐயத்தைத் தெளிவித்து

நீங்கிய பின், குல பூடணன் - குல பூடண பாண்டியன், மலர்க்கண்

விழித்து எழீஇ - மலர்போலும் கண்டுயி லுணர்ந்து எழுந்து, மருளின்

நீங்கி - ஐயுறவினின்றும் நீங்கி, வெருளினான் வெயர்த்தான்

விம்மினான் - அஞ்சி வியர்த்து உடல் பூரித்து, பல பொருளினால்

துதித்தான் - பொருள் நிறைந்த பல பாக்களாலே துதித்தான்.

அருளினான் என்பதனை எச்சமாக்கி, அருள்புரிந்து

என்றுரைத்தலுமாம். ஐயம் தேற்றி -ஐயத்தின் நீக்கித் தெளிவித்து.

வெருளினான் முதலிய மூன்றும் முற்றெச்சம். பொருள் -

பொருளையுடைய பாடல்; சொற்களுமாம். (27)





	 	 	 வள்ள லன்புக் கெளிவந்த மாண்புகண்

	டுள்ள வுள்ளநின் றூற்றெழு மற்புத

	வெள்ள மும்பர மானந்த வெள்ளமுங்

	கொள்ளை கொண்டுதன் கோமனை நீங்கினான்.



(இ - ள்.) வள்ளல் - சோமசுந்தரக்கடவுள், அன்புக்கு

எளிவந்த மாண்பு கண்டு - அன்பினுக்கு எளியனாய் வெளிவந்த

மாட்சியை நோக்கி, உள்ள உள்ள நின்று ஊற்று எழும் அற்புத

வெள்ளமும் - நினைக்குந்தோறும் இடையறாது சுரந்து எழுகின்ற

அதிசய வெள்ளமும், பரமானந்த வெள்ளமும் கொள்ளை கொண்டு -

சிவானந்த வெள்ளமும் தன்னைக் கொள்கை கொள்ள, தன்

கோமனை நீக்கினான் - தனது அரண்மனையை நீங்கினான்.

உள்ள உள்ளத்தினின்று ஊற்றெழும் என உரைத்தலுமாம்.

அற்புதத்தைச் சிவஞானம் என்றும், பரமானந்தத்தைச் சிவபோகம்

என்றும் உரைப்பாரு முளர். அளவின்மை தோன்ற வெள்ளம்

என்றார். கொண்டு என்பதைக்கொள்ள வெனத் திரிக்க. (28)





	 	 	 அளிய றாமனத் தன்புடை யன்பருக்

	கெளிய ராடலை யார்க்கும் வெளிப்படத்

	தெளியு மாறு தெளிவித்துத் தன்னைப்போல்

	விளிவிலா வின்ப வெள்ளத் தழுத்தினான்.

	 	 (இ - ள்.) அளி அறா மனத்து அன்பு உடை அன்பருக்கு -

உயிர் களிடத்து அருள் நீங்காத மனத்தின்கண் அன்பு நிறைந்த

அடியார் கட்கு, எளியர் ஆடலை - எளியராயுள்ள

சோமசுந்தரக்கடவுளின் திருவிளையாடலை, யார்க்கும் வெளிப்படத்

தெளியுமாறு தெளிவித்து - யாவருக்கும் புலப்படத் தெளியும்

வண்ணம் தெளிவித்து, தன்னைப் போல் விளைவு இலா இன்ப

வெள்ளத்து அழுத்தினான் - தன்னைப்போல யாவரும் அழியாத

பேரின்ப வெள்ளத்தில் முழுகும்படி அழுத்தினான்.

(அளி - கனிவுமாம். தன்னைப்போல் முழுகுமாறு

அழுத்தினான் என விரிக்க. (29)





	 	 [கொச்சகக்கலிப்பா]



கோடாத செங்கோலும் வெண்குடையுங் கோமுடியும்

ஏடா ரலங்க லிராசேந் திரற்களித்துத்

தோடா ரிதழியான் றாட்கமலஞ் சூடிவான்

நாடா ளரசுரிமை பெற்றா னரபதியே.



(இ - ள்.) நரபதி - குலபூடண பாண்டியன், கோடாத

செங்கோலும் வெண்குடையும் - கோணாத செங்கோலையும்

வெண்கொற்றக் குடையையும், கோ முடியும் - அரசு முடியையும்,

ஏடு ஆர் அலங்கல் இராசேந்திரறகு அளித்து - இதழ்கள் நிறைந்த

மலர் மாலையை யணிந்த இராசேந்திர பாண்டியனுக்குக் கொடுத்து,

தோடு ஆர் இதழியான் - இதழ்கள் நிறைந்த கொன்றை

மாலையையுடைய இறைவனது, தாள கமலம் சூடி - திருவடித்

தாமரையைத் (தனது முடியில்) அணிந்து, வான் நாடு ஆள் அரசு

உரிமை பெற்றான் - வான நாட்டை ஆளும் அரசுரிமையைப்

பெற்றனன்.

(கோடாத என வந்தமையால் செங்கோல் என்பது கோல்

என்னுந் துணையாய் நின்றது; என்றும் கோடுதலில்லாத என்றுமாம்.

செங்கோல் வெண்குடை என்பன சொல் முரண். இராசேந்திரனை

முடிசூட்டி என்பார் ‘இராசேந்திரற் களித்து,’ என்றார். (30)

			 ஆகச் செய்யுள் 1818.





* * *





	 	 	 	 முப்பத்தைந்தாவது தண்ணீர்ப்பந்தல் வைத்த படலம்



	 	 [அறுசீரடி யாசிரிய விருத்தம்]



சம்பு மதுரைப் பரனிரவு தனியே வந்து தனைப்பணிந்த

வெம்பு கதிரோன் மருமானை விடுத்து மீண்டு தாழிறுக்கி

அம்பொற் கதவின் விடைபொறித்த தறைந்துந் தென்ன னடுபடைக்கு

வம்பு மலர்தோய் புனற்பந்தர் வைத்துக் காத்த

வகைசொல்வாம்.





(இ - ள்.) சம்பு மதுரைப் பரன் - சம்புவாகிய மதுரைப்

சோமசுந்தரக் கடவுள், இரவு தனியே வந்து தனைப் பணிந்த -

இரவில் ஒருவனாய் வந்து தன்னை வணங்கிய, வெம்பு கதிரோன்

மருமானை - வெப்பமாகிய கிரணத்தையுடைய சூரியன் மரபினனாகிய

சோழனை, விடுத்து - அனுப்பி, மீண்டு தாழ் இறுக்கி - திருப்பித்

தாழிட்டு, அம்பொன் கதவின் விடை யிலச்சினையிட்ட

திருவிளையாடலைக் கூறினோம்; தென்னன் அடுபடைக்கு -

பாண்டியனது போர் செய்யும் படைகளுக்கு, வம்பு மலர் தோய்

புனல் பந்தர் வைத்துக் காத்த வகை சொல்வாம் - மணத்தினை

யுடைய மலர் தோய்ந்த தண்ணீர்ப் பந்தர் வைத்துக் காத்தருளிய

திருவிளையாடலை (இனிக்) கூறுவாம்.

அறைந்தும்; இறந்தகாலத் தனித் தன்மைப் பன்மைமுற்று.

தண்ணீர்க்கு மலரால் மண மூட்டுதலை,

"ஒண்ணிறப் பாதிரிப்பூச் சேர்தலாற் புத்தோடு

தண்ணீர்க்குத் தான்பயந் தாங்கு"

என்னும் நாலடியார்ச் செய்யுளா னறிக. (1)





	 	 	 தென்ன னரச புரந்தரன்கோல் செலுத்து நாளிற் காடெறிந்த

மன்னன் பின்னர் வெளிப்படையாய்ப் போந்து போந்து

மதுரேசன்

பொன்னங் கமலத் தாள்வணங்கிப் போவாள் முன்னிப்

பொரும்பொருநைக்

கன்னி நாடன் கேண்மைபெற விடுத்தான் வரிசைக்

கையுறையே.



(இ - ள்.) தென்னன் அரச புரந்தரன் கோல் செலுத்து நாளில்

- பாண்டியனாகிய இராசேந்திரன் செங்கோல் செலுத்தும் நாளில்,

காடு எறிந்த மன்னன் - காடுவெட்டிய சோழன், பின்னர்

வெளிப்படையாய்ப் போந்து போந்து - பின் யாவருமறிய

வெளிப்படையாய் வந்துவந்து மதுரேசன் பொன் அம் கமலத்தாள்

வணங்கிப் போவான் கருதி - சோம சுந்தரக்கடவுளின் அழகிய

பொற்றாமரை மலர்போன்ற திருவடிகளை வணங்கிப் போகக்

கருதி, பொரும் பொருநைக் கன்னி நாடன் - கரையை மோதும்

பொருநையாற்றினை யுடைய கன்னி நாடனாகிய இராசேந்திர

பாண்டியனது, கேண்மை பெற - நட்பைப் பெறுதற்கு வரிசைக்

கையுறை விடுத்தான் - வரிசையாகிய கையுறையை அனுப்பினான் :

		 இந்திரனுக்குப் புரந்தரன் என்பது ஒரு பெயராகலின்

இராசேந்திரனை அரசபுரந்தரன் என்றார். போவான் : வினையெச்சம்.

வரிசை, கையுறை என்பன காணிக்கை என்னும் பொருளன. (2)





	 	 	 பொன்னி நாடன் வரவிடுத்த பொலம்பூ ணாடை

முதற்பிறவுங்

கன்னி நாடன் கைகவர்ந்து தானுங் கலக்குந் தொடர்பினால்

உன்னி வேறு கையுறையுய்த் துறவு செய்ய வுவப்பெய்திச்

சென்னி காதன் மகட்கொடுப்ப னிசைந்தா னந்தச்

செழியற்கு.



(இ - ள்.) பொன்னி நாடன் வரவிடுத்த - காவிரி நாடனாகிய

சோழ மன்னன் வரவிடுத்த, பொலம் பூண் ஆடை முதல் பிறவும் -

பொன்னாலாகிய அணிகலன்களையும் பொன்னாடை முதலாக வுள்ள

பிற பொருளையும், கன்னிநாடன் கைகவர்ந்து - கன்னிநாடனாகிய

பாண்டியன் ஏற்றுக்கொண்டு, தானும் கலக்கும் தொடர்பினால்

கையுறை உய்த்து உறவுசெய்ய - வேறு காணிக்கை விடுத்து நட்புச்

செய்ய, சென்னி - சோழன், உவப்பு எய்தி, மகிழ்ச்சியுற்று, அந்தச்

செழியற்கு - அந்த இராசேந்திர பாண்டியனுக்கு, காதல் மகள்

கொடுப்பான் இசைந்தான் - தன் அன்புள்ள மகளைக் கொடுத்தற்கு

மனமிசைந்தான்.

பொலம், பொன் என்பதன் றிரிபு. கலக்குந் தொடர்பு -

ஒருவர் ஒருவரோடு அளவளாவும் தொடர்பு. தானும் பேறு

கையுறையுய்த்து என்க. (3)





	 	 	 செழியன் றனக்கு வரையறுத்த செய்தி கேட்டுச்

செம்பியர்கோன்

கழியன் புடைய குலமகளைத் தான்போய்க் கொள்வான்

கருதிமதி

வழிவந் தவற்குத் தம்பியென வந்த வரச சிங்கமெனும்

பழியஞ் சாதான் வஞ்சித்துப் பழனக் காஞ்சிப்

பதிபுகுவான்.



(இ - ள்.) செழியன் தனக்கு வரையறுத்த செய்தி கேட்டு -

இராசேந்திர பாண்டியனுக்கு உறுதி செய்த செய்தியினைக் கேட்டு,

செம்பியர்கோன் கழி அன்பு உடைய குலமகளை - சோழ

மன்னனது மிக்க அன்புடைய சிறந்த புதல்வியை, தான் போய்க்

கொள்வான் கருதி - தான் போய் மணந்து கொள்ளக் கருதி, மதி

வழிவந்த அவற்குத் தம்பி என வந்த - சந்திரன் மரபில்

வந்தவனாகிய அவனுக்குத் தம்பி என்று சொல்லத் தோன்றிய,

அரசசிங்கம் எனும் பழி அஞ்சாதான் - அரச சிங்கனென்னும்

பெயரினையுடைய பழியினை அஞ்சாத ஒருவன், வஞ்சித்துப்

பழனக் காஞ்சிப்பதி புகுவான் - (முன்னவனை) வஞ்சித்து வயல்

சூழ்ந்த காஞ்சிநகரிற் செல்வானாயினன்.

கொள்பான் : வினையெச்சம். வந்த அவற்கு என்பது

வந்தவற்கு எனத் தொகுத்தலாயிற்று. தம்பி யெனற்குத் தகாதவன்

என்பார் ‘தம்பி யென வந்த’ என்றார். அரச சிங்கம் - இராச

சிம்மன். தமையனுக்கு மனைவியாக வரையறுக்கப் பட்டவள் தனக்கு

அன்னை போல்வாளாகவும் அவளை மணக்கக் கருதினமையின்

‘பழியஞ்சா தான்’ என்றார். (4)





	 	 காஞ்சிப் பதிமுன் குறுகுமிளங் காவ லோனைக் கடற்சேனை

தாஞ்சுற் றியவந் தெதிர்கொடுபோய்த் தன்முன் றனக்கென்

றிருந்தமகள்

ஆஞ்சிற் றிடையை மணம்புணர்த்தி யந்த மருகற் கரசுநிலை

வாஞ்சித் தரச புரந்தரனைப் பிடிக்க மதித்தான்

வனமெறிந்தான்.



(இ - ள்.) காஞ்சிப்பதிமுன் குறுகும் - காஞ்சி நகரை நோக்கி

வரும்,இளங்காவலோனை, சிற்றரசனாகிய அரச சிங்கனை, வனம்

எறிந்தான் - காடு வெட்டிய சோழன், கடல்சேனை தாம் சுற்றிய

வந்து எதிர்கொடுபோய் - கடல்போன்ற சேனைகள் சூழ எதிர்வந்து

அழைத்துச் சென்று, தன் முன் தனக்கு என்று இருந்த மகள் ஆம்

சிற்றிடையை - அவன் தமையனுக்கு என்று வரையறுத்திருந்த சிறிய

இடையை யுடையவளாகிய தன் புதல்வியை, மணம் புணர்த்தி -

மணம் புரிவித்து, அந்த மருகற்கு அரசு நிலை வாஞ்சித்து - அந்த

மருமகனுக்கு அரசுரிமை (கிடைத்தலை) விரும்பி, அரச புரந்தரனைப்

பிடிக்க மதித்தான் - இராசேந்திரனைப் பிடிக்கக் கருதினான்.

சுற்றிய : செய்யிய வென்னும் வினையெச்சம். அவன்றன் முன்றனக்கு

என்க. வனமெறிந்தான் : பெயர். (5)





	 	 [எழுசீரடி யாசிரிய விருத்தம்]



மரும கன்ற னுடனெ ழுந்து மாம னான வளவர்கோன்

பொரும கன்ற சேனை யானை புடைநெ ருங்க மதிவழித்

திரும கன்றன் மேல மர்த்தி றங்கு றித்து முரசறைந்

துரும கன்ற பலலி யம்மொ லிப்ப வந்து ளானரோ.



(இ - ள்.) மாமனான வளவர்கோன் - மாமனாகிய சோழ

மன்னன், மருமகன் உடன் எழுந்து - மருமகனோடு புறப்பட்டு,

பொரும் அகன்ற சேனை யானை புடை நெருங்க, போர்

செய்தற்குரிய பரந்த சேனையும் யானையும் பக்கத்தில் நெருங்கிவர,

மதிவழித் திருமகன்மேல் அமர்த்திறம் குறித்து - சந்திரன்

மரபினனாகிய இராசேந்திர வழுதியின்மேல் போர் செய்தலைக்

குறித்து. முரசு அறைந்து - முரசு அறைவித்து, உரும் அகன்ற

பல்இயம் ஒலிப்ப வந்துளான் - இடியும் அஞ்சி அகலுதற்

கேதுவாகிய பல இயங்களும் ஒலிப்ப வந்தனன்.

சிறப்பு நாக்கி யானையை வேறு பிரித்துச் சேனை யானை

என்றார். மருமகன்றன், திருமகன்றன் என்பவற்றில் தன் : சாரியை.

அகன்ற - அகலுதற்கேதுவாகிய. அரோ : அசை. (6)





	 	 	 திரண்ட திர்ந்தெ ழுந்து வந்த சென்னி சேனை தன்னகர்க்

	கிரண்டு யோச னைப்பு றத்தி றுக்கு முன்ன ரொற்றால்

	தெருண்டு தென்னன் மாட நீடு கூடன் மேய சிவனதாள்

	சரண்பு குந்து வேண்டு கென்று சார்ந்து தாழ்ந்து கூறுவான்.



(இ - ள்.) எழுந்து திரண்டு அதிர்ந்து வந்த சென்னி சேனை

- (போர்குறித்து) எழுந்து நெருங்கி முழங்கி வந்த சோழனுடைய

அப் படைகள், தன் நகர்க்கு இரண்டு யோசனைப் புறத்து இறுக்கும்

முன்னர் - தனது நகருக்கு இரண்டு யோசனையில் வந்து தங்குதற்கு

முன்னரே, ஒற்றரால் தென்னன் தெருண்டு - ஒற்றர்களாலே

பாண்டியன் அறிந்து கொண்டு, மாடம் நீடு கூடல்மேய சிவனதாள்

- மாடங்கள் நிறைந்த கூடலின்கண் எழுந்தருளிய சோமசுந்தரக்

கடவுளின் திருவடிகளில், சரண்புகுந்து வேண்டுகு என்று -

அடைக்கலம் புகுந்து குரையிரப்பேனென்று கருதி, சார்ந்து தாழ்ந்து

கூறுவான் - சென்று வணங்கிச் சொல்லுவான்.

சிவன, அகரம் ஆறனுருபு.

"சிவன தாட் சிந்தியாப் பேதைமார் போல"

என்பது தேவாரம். வேண்டுகு - வேண்டுவேன்; கு : தன்மை

யொருமை யெதிர்கால விகுதி. (7)





	 	 	 அன்று பாதி யிரவில் வந்து னடிப ணிந்து தமியனாய்ச்

சென்ற சென்னி யென்னு நின்ன திருவ டிக்க ணன்பினான்

இன்று மந்நி லைய னா*யெ னக்கு வேண்டு வனவிடுத்

தொன்று கேண்மை புரிகு வானுளத்தி லொன்றை

யுன்னினான்.



(இ - ள்.) அன்று பாதி இரவில் தமியனாய் வந்து - அன்று

அரை யிரவில் ஒருவனாய் வந்து, உன் அடி பணிந்து சென்ற -

நினது திருவடியை வணங்கிப்போன, சென்னி என்னும் நின்ன

திருவடிக்கண் அன்பினான் - காடு வெட்டிய சோழனென்னும் உன்

திருவடியின்கண் அன்புடையவன், இன்றும் அந்நிலையன் ஆய் -

இப்பொழுதும் அந் நிலையை யுடையவனாதற்கு, எனக்கு வேண்டுவன

விடுத்து - எனக்கு வேண்டும் பொருள்களை அனுப்பி, ஒன்று

கேண்மை புரிகுவான் - கலந்த நட்பினைப் பெற விரும்பியவன்,

உளத்தில் ஒன்றை உன்னினான் - மனத்தின்கண் மற்றொன்றைக்

கருதினான்.

நின்ன, அகரம் ஆறனுருபு. நிலையனாய், நிலையனாக. ஒன்று

- அதற்கு மாறாய தொன்று. (8)



* * *



(பா - ம்.) * என்று மந்நிலையனாய்.





அறத்தி னுக்கு ளாகி யன்று நின்ற நீய வன்செயும்

மறத்தி னுக்கு ளாகி யின்று வன்மை செய்வ தேயறப்

புறத்தி னார்பு ரம்பொ டித்த புண்ணி யாவெ னக்கரைந்

துறைத்து வேண்டி னான வேலை யும்பர் நாத னருளினால்.

(இ - ள்.) அறப்புறத்தினார் புரம்பொடித்த புண்ணியா -

அறத்திற்கு வேறாகிய மறத்தினையுடையார் முப்புரங்களையும்

நீறாக்கிய புண்ணியனே, அன்று அறத்திற்கு உள்ளாகி நின்ற நீ -

அவன் வந்து வணங்கிய அப்பொழுது அறத்திற்கு உடன்பட்டு நின்ற

நீ, இன்று அவன் செய்யும் மறத்தினுக்கு உள்ளாகி வன்மை

செய்வதே எனக் கரைந்து - இன்று அவன் செய்யும்

தறுகண்மைக்கும் உடன்பட்டு நின்று கொடுமை செய்வது நன்றோ

எனக் கூறி, உறைத்து வேண்டினான் - நாதன் அருளினால் -

தேவர்க்கு நாயகனாகிய சோமசுந்தரக்கடவுளின் திருவருளால்.

செய்வதே - செய்வது அழகிதோ என்றபடி - அறப்புறம் -

பாவம்; "அறங்கடை" என்புழிப்போல. தீயோரை யொறுத்தல்

அறமாகலின் ‘புரம் பொடித்த புண்ணியன்’ என்றார். உறைத்து -

அழுத்தமுற்று; "திருத்தொண்டி நுறைப்பாலே" என்பது காண்க.

உள்ளாகி, அவ்வேலை என்பன ளகர வகரம் தொக்கு நின்றன,

அறப் புறத்தினார் புரம் பொடித்த என்னும் அடை இன்றும்

அறத்திற்கு மாறாகியவனை அழிக்கற்பாலை என்னும் கருத்துடன்

கூடி யிருத்தலால் இது கருத்துடை யடையணி. (9)





	 	 	 	 மெய்து றந்த வாய்மை யொன்று விண்ணி னின்று மண்ணலே

		ஐது நுங்கள் சேனை யோடு* மாக வத்து நாளைநீ

		எய்தி வந்த தெவ்வ ரோடெ திர்ந்து ருத்து நின்றுபோர்

		செய்தி வென்றி நின்ன தாதல் செய்து மென்றே ழுந்ததால்.



(இ - ள்.) விண்ணின் நின்றும் மெய்துறந்த வாய்மை ஒன்று

- வானினின்றும் அசரீரி மொழி ஒன்று, அண்ணலே - வேந்தனேஇ

நாளை நீ நுங்கள் ஐது சேனையோடும் ஆகவத்து எய்தி - நாளை

நீ நும் அற்பமாகிய சேனையோடும் போர்க்களஞ் சென்று, வந்த

தெவ்வரோடு எதிர்ந்து உருத்து நின்று போர் செய்தி - வந்த

பகைவரோடு எதிர்த்துச் சினந்து நின்று போர் புரிவாயாக; வென்றி

நின்னது ஆதல் செய்தும் - வெற்றி நின்னுடையதாகச் செய்வோம்;

என்று எழுந்தது - என்று உண்டாயது.

மெய் துறந்த வாய்மை - அசரீரி வாக்கு; அசரீரி - சரீரம்

இல்லது. வாய்மை ஈண்டு மொழியென்னும் பொருட்டு. ஐது -

நுண்ணியது; அழகியதாக என்றுமாம். நுங்கள் நீ எனப் பன்மை

யொருமை மயங்கிற்று. ஆகவம் - போர்க்களம். ஆல் : அசை. (10)



* * *



(பா - ம்.) * சேனை யேனும்.





	 	 	 	 காய வாணி செவிநு ழைந்த காலை வேந்த ரிந்திரன்

	நாய னார டிக்கணே நயந்த வன்பு முவகையும்

	ஆய வேலை வீழந்து தாழ்ந்த கன்று தன்னி ருக்கைபோய்

	மேயி னானி மிர்ந்த கங்குல் விடியு மெல்லை நோக்குவான்.



(இ - ள்.) காயவாணி செவி நுழைந்த காலை - ஆகாய

வாக்குச் செவியிற் புகுந்த பொழுது, வேந்தர் இந்திரன் -

இராசேந்திர பாண்டியன், நாயனார் அடிக்கண் நயந்த - இறைவரது

திருவடிக்கண் விரும்பிய, அன்பும் உவகையும் ஆயவேலை வீழ்ந்து

தாழ்ந்து அகன்று - அன்பும் மகிழ்ச்சியுமாகிய கடலுள் வீழ்ந்து

வணங்கி அங்கு நின்றும் நீங்கி, தன் இருக்கைபோய் மேயினான் -

தனது இருப்பிடஞ் சென்று அடைந்து, நிமிர்ந்த கங்குல் விடியும்

எல்லை நோக்குவான் - மிகுந்த இரவு விடியுமெல்லையை

நோக்குவானாயினன்.

		 காயம் - ஆகாயம்; முதற்குறை; இது காயமென்றே

தொல்காப்பியம் முதலியவற்றில் வழங்குவது ஆராய்தற் குரியது.

வாணி - வாக்கு. இராசேந்திரனை முன்பு அரச புரந்தரன்

என்றதுபோல் ஈண்டு வேந்த ரிந்திரன் என்றார். நாயன் - தலைவன்.

விடியலை எதிர் நோக்கினா னாகலின் இரவு மிக்குத் தோன்றிற்

றென்பார் ‘நிமிர்ந்த கங்குல்’ என்றார். (11)





	 	 	 கழித்த கங்கு லிறவி சும்பு கண்வி ழிக்கு முன்னரே

விழித்தெ ழுந்து சந்தி யாதி வினைமு டித்து வானநீர்

சுழித்து லம்பு வேணி யண்ண றூய பூசை செய்தெழீஇத்

தெழித்தெ ழுந்த சேனை யோடு செருநி லத்தை

நண்ணினான்.



(இ - ள்.) கழித்த கங்குல் இற - மிக்க இராப் பொழுது ஒழிய,

விசும்பு கண்விழிக்கு முன்னரே - ஆகாயம் கண் விழிக்கு முன்னரே,

விழித்து எழுந்து சந்தி ஆதிவினை முடித்து - விழித்தெழுந்து சந்தி

முதலிய வினைகளை முடித்துக்கொண்டு, வான நீர் சுழித்து அலம்பு

வேணி அண்ணல் - கங்கைநீர் சுழித்து ஒலிக்கும் முடியினையுடைய

இறைவனது, பூசை செய்து - பூசையை முடித்து, எழீஇ - எழுந்து,

தெழத்து எழுந்து சேனையோடு செரு நிலத்தை நண்ணினான் -

ஆரவாரித்தெழுத் படையுடன் போர்க்களத்தை அடைந்தான்.

கழிந்த என்பது கழித்த என வலித்தலாயிற்று. ஞாயிற்றை

விசும்பிற்குக் கண்ணாக்கி, ஞாயிறு தோன்றுதலை விசும்பு

கண்விழித்தல் என்றார்;

"வான்கண் விழியா வைகறை யாமத்து"

என்றார் இளங்கோவடிகளும். காலை மாலையாகிய சந்திகளிற்

செய்யப்படும் நாட்கடன் சந்தி எனப்படும். தெழித்தல் - உரப்புதல்.

(12)





	 	 	 அலைசி றந்த சலதி மீதொ ராறு செல்லு மாறுபோல்

	மலைசி றந்த நேரி வெற்பன் மள்ளர் சேனை வெள்ளமேற்

	கலைசி றந்த மதிநி றைந்த கன்னி நாடு காவலான்

	சிலைசி றந்த சிறிய சேனை சென்ற லைத்து நின்றதே.



(இ - ள்.) அலை சிறந்த சலதி மீது ஒரு ஆறு செல்லு

மாறுபோல் - அலைமிக்க கடலின்மேல் ஒரு நதி சென்று

பாயுமாறுபோல, மலைசிறந்த நேரி வெற்பன் - மலைகளிற் சிறந்த

நேரி மலையினையுடைய சோழனது மள்ளர் சேனை வெள்ளமேல் -

படை வீரராகிய கடலின்மேல், கலை சிறந்த மதி நிறைந்த கன்னி

நாடு காவலான் - கலைப்பயிற்சியாற் சிறந்த அறிவு நிறைந்த கன்னி

நாட்டு மன்னனாகிய பாண்டியனது, சிலை சிறந்த சிறிய சேனை

சென்று அலைத்து நின்றது - விற்போரிற் றலைசிறந்த சிறியதாகிய

சேனை சென்று வருத்தி நின்றது.

		 சிறத்தல் - மிகுதல், மேம்படுதல். சோழன் சேனையின்

பெருமையும் பாண்டியன் சேனையின் சிறுமையும் தோன்றக்

கடலின்மேல் ஆறு செல்லுமாறுபோல் என உவமை கூறினார்.

மள்ளர் - வீரர். கலை சிறந்த மதி நிறைந்த என்னும் அடை

நாட்டிற்கும் காவலானுக்கும் பொருந்தும். (13)





	 	 [அறுசீரடியாசிரியவிருத்தம்]



உருமு வன்ன குரலினா ருலவை யன்ன செலவினார்

வெருவு தீயின் வெகுளியார் வெடித்த வீர நகையினார்

செருவின் மான வணியினார் சினைஇ மடித்த வாயினார்

இருவர் சேனை மள்ளரும் மெதிர்ந்து கைக லந்தனர்.



(இ - ள்.) உருமு அன்ன குரலினார் - இடிபோன்ற குரலினை

யுடைய வரும், உலவை அன்ன செலவினார் - காற்றினைப் போன்ற

கடிய செலவினையுடையவரும், வெருவு தீயின் வெகுளியார் -

அஞ்சப்படும் தீப்போன்ற சினமுடையவரும், வெடித்த வீர

நகையினார் - வெடிப்புடன் தோன்றிய வீர நனையினை உடைய

வரும், செருவில் மான அணியினார் - போரின்கண் மானமாகிய

அணியினை யுடையவரும், சினைஇ மடித்த வாயினார் - சினந்து

மடித்த வாயினை யுடையவருமாகிய, இருவர் சேனை மள்ளரும்

எதிர்ந்து கை கலந்தனர் - இருவர் படை வீரரும் நேர்ந்து

போர்புரியத் தொடங்கினர்.

இருதிறத்து வீரரும் ஒரு பெற்றியே ஆற்றலும் தறுகண்மையு

முடையராய் எதிர்ந்தமை கூறினார். வெடித்தல் - ஒலியுடன்

புறப்படுதல். சினைஇ : சொல்லிசை யளபெடை. கை : துணைமொழி.

குரலினார் முதலியன வினையெச்சப் பொருளன. (14)





	 	 	 	 மன்ற லந்தெ ரியனேரி மலைய வன்ற மர்க்கெலாந்

	தென்ற லம்பொ ருப்பினான் றிரண்ட நான்கு கருவியும்

	மின்ற யங்கு செய்யவேணி விடைய வன்ற னருளினால்

	ஒன்ற னந்த மாகவந் துருத்தெ திர்ந்து தோன்றுமால்.



(இ - ள்.) மன்றல் அம் தெரியல் நேரி மலையவன் தமர்க்கு

எலாம் - மணம் பொருந்திய அழகிய மாலையை யணிந்த நேரி

மலையையுடைய சோழன் படை வீரர்கட் கெல்லாம், தென்றல் அம்

பொருப்பினான் - தென்றலுக்கிடமாகிய அழகிய பொதியின்

மலையையுடைய பாண்டியனது, திரண்ட நான்கு கருவியும் - திரண்ட

நால்வகைப் படையும், மின்தயங்கு செய்ய வேணி விடையவன் தன்

அருளினால் - மின்போல விளங்குஞ் சிவந்த சடையையும் இடபவூர்

தியையுமுடைய சோமசுந்தரக் கடவுளின் திருவருளால், ஒன்று

அனந்தமாக உருத்துவந்து எதிர்ந்து தோன்றும் - ஒன்று

அளவில்லவாகஉருக்கொண்டு வந்து எதிரே தோன்றா நிற்கும். அம்

இரண்டும் சாரியையுமாம். கருவி - சேனை - வேணியையுடை

யவனாகிய விடையவன் என்க. அனந்தம் - முடிவின்மை. உருத்து

- உருக்கொண்டு : தன், சாரியை, ஆல் : அசை. (15)





	 	 தேரி னோதை கந்துகஞ் சிரிக்கு மோதை சொரிமதக்

காரி னோதை பேரியங் கறங்கு மோதை மறவர்தம்

போரி னோதை வீரர்தோள் புடைக்கு மோதை யோடுமுந்

நீரி னோதை யொன்றெனக் கலந்தொ டுங்கி* நின்றதே.



(இ - ள்.) தேரின் ஓதை - தேர்செல்லும் ஒலியும், கந்துகம்

சிரிக்கும் ஓதை - குதிரைகள் கனைக்கு மொலியும், சொரிமதக்

காரின் ஓதை - மதஞ்சொரிகின்ற யானைகளின் பிளிறொலியும், பேர்

இயம் கறங்கும் ஓதை - பெரிய வாத்தியங்கள் ஒலிக்கு மொலியும்,

மறவர்தம் போரின் ஓதை - வீரர்கள் புரியும் போரினொலியும், வீரர்

தோள்புடைக்கும் ஓதையோடு - அவர்கள் தோளினைத் தட்டு

மொலியுமாகிய இவற்றோடு, முந்நீரின் ஓதை ஒன்று எனக்கலந்து

ஒடுங்கி நின்றது - கடலினொலி ஒன்றென்று கூறுமாறு அஃது

அவ்வொலிகளிற் கலந்து அடங்கிநின்றது.

சொரிமதம் என்னும் அடையால் கார் யானையாயிற்று. தம் :

சாரியை. தேரொலி முதலியவற்றோடு கடலொலியும் ஒன்றென்னும்

படி அது அவற்றில் ஒடுங்கியது என்றது தேரொல முதலிய

ஒவ்வொன்றும் கடலொலிபோல் விஞ்சியிருந்தமை கூறியவாறாயிற்று.

ஒன்றென என்பதற்கு அற்பமென்ன என்றுரைத்தலுமாம். (16)



* * *



(பா - ம்.) * ஒடுங்க.





	 	 	 சிலைப யின்ற வீரரோடு சிலைப யின்ற வீரரே

	கலைப யின்ற வாளரோடு கலைப யின்ற வாளரே

	கொலைப யின்ற வேலரொடு கொலைப யின்ற வேலரே

	மலைப யின்ற மல்லரோடு மலைப யின்ற மல்லரே.



(இ - ள்.) சிலை பயின்ற வீரரோடு சிலை பயின்ற வீரர் -

விற்றொழில் பயின்ற வீரர்களோடு விற்றொழில் பயின்ற வீரர்களும்,

கலைபயின்ற வாள்வீரரோடு கலைபயின்ற வாளர் - படைக்கல

நூன்முறையிற் பயின்ற வாள்வீரரோடு அங்ஙனம் பயின்ற

வாள்வீரர்களும, கொலை பயின்ற வேலரொடு கொலை பயன்ற

வேலர் - கொல்லுதலைப் பழகிய வேல் வீரரோடு வேல் வீரர்களும்,

மலை பயின்ற மல்லரோடு மலை பயின்ற மல்லரே - மற்போரிற்

பழகிய மல்லரோடு மற்போாற் பழகிய மல்லர்களும்.

கலை ஒளியுமாம். மல் என்பது ஐ என்னும் பகுதிப் பொருள்

விகுதி பெற்று மலை யென நின்ற தென்க; இரண்டனுருபாயின்

மலைப்பயின்ற என ஒற்று இரட்டுதல் வேண்டும்; மலையை யொத்த

என்றலுமாம். வீரரே முதலியன வருஞ்செய்யுளில் மலைவர் என்பது

கொண்டு முடியும். (17)





	 	 	 	 கரியு கைத்த பாகரோடு கரியு கைத்த பாகரே

	பரியு கைத்த மறவரோடு பரியு கைத்த மறவரே

	கிரியு கைத்த* வலவரோடு கிரியு கைத்த வலவரே

	எரியு கைத்தெ திர்ந்தகா லெனக்க லந்து மலைவரால்.

	 	 (இ - ள்.) கரி உகைத்த பாசரோடு கரி உகைத்த பாகரே -

யானையைச் செலுத்திய வீரரோடு யானையைச் செலுத்திய வீரரும்,

பரி உகைத்த மறவரோடு பரி உகைத்த மறவரே - குதிரையைச்

செலுத்திய வீரரோடு குதிரையைச் செலுத்திய வீரரும், கிரி உகைத்த

வலவ ரோடு கிரி உகைத்த வலவரே - மலை போலும் தேரைச்

செலுத்திய வீரரோடு தேரைச் செலுத்திய - வீரரும், எரி உகைத்து

எதிர்ந்து கால் எனக் கலந்து மலைவர் - நெருப்பினை மூட்டி

எதிர்த்த காற்றைப்போல எதிர்ந்து போர் செய்வாராயினர்.

யானைவிரரும் தேர்வீரரும் அவற்றைச் செலுத்துதல் நோக்கி

முறையே பாகர் எனவும் வலவர் எனவும் கூறப்பட்டனர். கிரி.

உவமையாகு பெயராய்த் தேரினைக் குறித்தது; திகிரி என்பது முதற்

குறையாயிற்றென்பாரு முளர். வடவைத்தீயை மூட்டி யெழுந்த

ஊழிக்காற்றுப்போல் எனலுமாம். தீயுங் காற்றுங் கூடி எதிர்ந்து

பொருதாற்போல வென்க. ஆல் : அசை. (18)



* * *



(பா - ம்.) * தேர்க்கிரியுகைத்த.





	 	 	 	 விடுக்கும் வாளி யெதிர்பிழைப்பர் வெய்ய வாளி யெய்துபின்

	தொடுக்கும் வாளி வில்லொடுந் துணிப்பர் பின்க ணிப்பற

மடுக்கும் வாளி மார்புதைப்ப வாங்கி மற்றவ் வாளி+கொண்

	டடுக்கு மேவ லாரையெய் தடர்ப்பர் கிள்ளி மள்ளரே.



(இ - ள்.) கிள்ளி மள்ளர் - சோழனுடைய சேனை வீரர்,

விடுக்கும் வாளி எதிர் பிழைப்பர் - பாண்டியன் வீரர் விடும்

கணைகளை எதிர் நின்று தப்புவர்; வெய்ய வாளி எய்து - கொடிய

அம்புகளைத் தாம் விடுத்து, பின் தொடுக்கும் வாளி வில்லொடும்

துணிப்பர் - பின் அவர்கள் தொடுக்கும் அம்புகளை வில்லோடும்

துண்டு படுத்துவர்; பின் கணிப்பு அற மடுக்கும் வாளி மார்புதைப்ப

- பின் அவர்கள் அளவின்றிச் செலுத்தும் அம்புகள் தம்

மார்பிற்றைக்க, வாங்கி - அவற்றைப் பிடுங்கி, அவ்வாளி கொண்டு

- அவ்வம்புகளால், அடுக்கும் மேவலாரை எய்து அடர்ப்பர் -

நெருங்கும் பகைவரை எய்து கொல்லுவர்.

எதிர் பிழைத்தல் - அவை தம்மீது படாது தப்பச்செய்தல்.

மற்று : அசை; வினைமாற்றுமாம். வாங்கி என்பதற்கு ஏற்று

என்றுரைத் செலுத்தினர் என்பது நூழிலாட்டு எனப்படும்;

"களங்கழுமிய படையிரிய

உளங்கழிந்தவேல் பறித்தோச்சின்று"

என்பது அதன் இலக்கணம்.

	 	 "கைவேல் களிற்றொடு போக்கி வருபவன்

மெய்வேல பறியா நகும்"



என வள்ளுவர் கூறுதலுங் காண்க. (19)



* * *



(பா - ம்.) . +மற்றை வாளி.





	 	 சோனை மாரி யிற்சரஞ் சொரிந்து நின்று துள்ளுவார்

ஆன வாளி யெதிர்பிழைத் தொதுங்கி நின்ற ழற்சரங்

கூனல் வாளி சிலையிறத் தொடுத்தெ றிந்து கூவுவா

மீன கேத னத்துவேந்தன் வீரர் சென்னி வீரர்மேல்.



(இ - ள்.) மீன கேதனத்து வேந்தன் வீரர் - கயற்கொடியினை

யுயர்த்திய பாண்டியன் படை வீரர்கள், சென்னி வீரர்மேல் - சோழன்

படை வீரர்களின்மேல், சோனை மாரியில் சரம் சொரிந்து - சோனை

மழையைப்போல வாளிகளைப் பொழிந்து, நின்று துள்ளுவார் -

களித்து நின்று துள்ளுவார்கள்; ஆனவாளி எதிர் பிழைத்து ஒதுங்கி

நின்று - அங்ஙனமே பகைவர் சொரிந்த அம்புகளுக்கு எதிர்தப்பி

ஒதுங்கி நின்று, வாளி கூனல் சிலை இற - அவர்களுடைய அம்பும்

வளைந்த வில்லும் முறியுமாறு, அழல் சரம் தொடுத்து எறிந்து

கூவுவார். கொடிய கணைகளைத் தொடுத்து விடுத்து வீர முழக்கஞ்

செய்வார்கள்.

சோனைமாரி - விடாது பெய்யும் மழை. எறிந்து - துணித்து

என்றுமாம். (20)





	 	 தறிந்த தாட கர்ந்தசென்னி தரையு ருண்ட வரையெனச்

செறிந்த தோள்ச ரிந்ததேர் சிதைந்த பல்ப டைக்கலம்

முறிந்த யானை கையிறா முழங்கி வீழ்ந்த செம்புனல்

பறிந்த பாறு பாரிடங்கள் பைத்த கூளி மொய்ததவே.



(இ - ள்.) தாள் தறிந்த - (படைவீரர்களின்) கால்கள்

முறிந்தன; தகர்ந்த சென்னி தரை உருண்ட - அறுபட்ட தலைகள்

நிலத்தில் உருண்டன; உரை எனச்செறிந்த தோற் சரிந்த -

மலைபோலத் திரண்ட தோற்கள் துண்டாகிச் சரிந்தன; தேர் சிதைந்த

- தேர்கள் அழிந்தன; பல்படைக்கலம் முறிந்த - பர

படைக்கலங்களும் முறிந்தன; யானை கைஇறா முழங்கி வீழ்ந்த -

யானைகள் துதிக்கை அறுபடுதலால் அலறி வீழ்ந்தன; செம்புனல்

பறிந்த - குருதிவெள்ளம் ஓடின; பாறு பாரிடங்கள் பைத்தகூளி

மொய்த்த - பருந்துகளும் பூதங்களும் கரிய பேய்களும்

(போர்க்களமெங்கும்) நெருங்கின.

தறிந்த முதலியன அன்பெறாத பலவின்பால் முற்றுக்கள்.

இறா : செய்யா என்னும் எச்சம். பறிதல் - செல்லுதல். பைத்த -

பரந்த என்றுமாம். (21)



* * *



(பா - ம்.) * உழந்தவாலரோ.





	 	 மடலி னீடு தாரலங்கன் மன்னர் சேனை யின்னவா

றுடலி னீழ லடியகத் தொடுங்க வும்ப ருச்சியிற்

கடலி னீடு கதிர்பரப்பு கடவு ளெய்து மளவுநின்

றடலி னீடி யிடைவிடாம லமரு ழந்த தாலரோ.*

(இ - ள்.) மடலின் நீடு தார் அலங்கல் மன்னர்சேனை -

இதழ்கள் பொருந்திய (மண) மிக்க மாலையை யணிந்த இரண்டு

மன்னர்களின் சேனைகளும், இன்னவாறு - இவ்வகையாக, உடலின்

நீழல் அடியகத்து ஒடுங்க - உடம்பின் நிழல் அடியின்கண்

ஒடுங்குமாறு, உம்பர் உச்சியில் - வானின் நடுவிடத்திற்கு, கடலின்

நீடு கதிர் பரப்பு கடவுள் எய்தும் அளவும் - கடல்போல

அளவின்றிப் பரந்த கிரணங்களை வீசுகின்ற சூரியன் வரும் அளவும்

அடலின் நீடி நின்று இடைவிடாமல் அமர் உழந்து - வெற்றியில்

மிக்கு நின்று இடைவிடாது போர் செய்தன.

சேனை இன்னவாறு எய்துமளவும் நின்று அமருழந்த தென்க.

சேனை என்றதற்கேற்ப உழந்ததென ஒருமையாற் கூறினார். ஆல்,

அரோ என்பன அசைகள். (22)





* * *



(பா - ம்.) * உழந்தவாலரோ.





	 	 	 அந்த நாள னைத்தையும் மழிக்க நின்ற வரனுதற்

	சிந்து தீயெ னக்கனன் றுருத்து நின்று தெறுதலால்

	எந்த யாறு மறவறப்ப விம்ப ரன்றி யும்பரும்

	வெந்து வான யாறும்வற்ற வேனில் வந்தி றுத்ததால்.



(இ - ள்.) அந்தம் நாள் - முடிவுநாளில், அனைத்தையும்

அழிக்க நின்ற - எல்லாவற்றையும் அழிக்குமாறு நின்ற, அரன்

நுதல் சிந்து தீ என - உருத்திரமூர்த்தியின் நெற்றியினின்று சிந்திய

தீயைப்போல, கனன்று உருத்துநின்று தெறுதலால் - (ஞாயிறு)

கொதித்துச் சினந்து நின்று எரித்தலால், எந்த யாறும் அறவறப்ப -

எல்லா நதிகளும் முற்றும் வற்ற, இம்பர் அன்றி உம்பரும் வெந்து

- இந்நிலவுலகமல்லாமல் வானுலகும் கருகி, வானயாறும் வற்ற -

ஆகாய கங்கையும் வற்ற - வேனில்வந்து இறுத்தது - வேனிற்

பொழுது வந்து தங்கியது.

அந்த நாள் - உக முடிவாகிய நாள்; அந்நாளில் வேனில்

வந்திறுத்தது என்றுமாம். நுதல் - நுதற்கண்; ஆகுபெயர். ஆல் :

அசை. (23)





	 	 	 மண்பி ளந்து பிலநுழைந்து வரைபி ளந்து நிரையவாய்

	எண்பி ளந்து நின்றபொங்க ரிலையு கப்பி ளந்துமேல்

	விண்பி ளந்து பரிதிநீடு வெங்க ரங்கள் யாரையுங்

	கண்பி ளந்த ழன்றுவீசு கான லெங்கு மானதே.



(இ - ள்.) பரிதி நீடு வெங்கரங்கள் - சூரியனுடைய நீண்ட

வெய்ய கிரணங்கள், மண்பிளந்து - நிலவுலகைப் பிளந்து, பிலம்

நுழைந்து - பாதலவுலகிற் சென்று, வரைபிளந்து - மலைகளைப்

பிளந்து, நிரைய வாய் எண்பிளந்து நின்ற பொங்கர் -

ஒழுங்குபட்டனவாய் அளவிறந்து நின்ற சோலைகளின், இலை

உகப்பிளந்து - இலைகள் உதிருமாறு வெதுப்பி, மேல் விண்பிளந்து

- மேலுள்ள வானுலகையும் பிளந்து, யாரையும் கண்பிளந்து -

யாவரையும் கண்ணைப் பிளந்து, அழன்று வீசுகானல் - கொதித்து

வீசும் கானல், எங்கும் ஆனது - எவ்விடத்தும் ஆயிற்று.

எண் பிளந்து - எண்ணைக் கடந்து. இலை உக

மரக்கோடுகளைப் பிளந்தென்றுமாம். கண் பிளந்து என்பது ஒரு

சொல்லாய் இரண்டாவதற்கு முடிபாயிற்று; யாருடைய கண்ணையும்

என மாற்றி யுரைத்தலுமாம். கண்பிளந்து - கண் கூசச்செய்து.

வீசுகானல் - வீசுதலாலாகிய கானல். பேய்த்தேரைக் கானல் என்பது

பிற்கால வழக்கு. (24)





	 	 [அறுசீரடி யாசிரிய விருத்தம்]



ஆயிடை யலகைத் தேரு மடைந்தவர் வெயர்வு மன்றித்

தூயநீர் வறந்த வந்தச் சுடுபுலந் தோய்ந்த காலும்

மீயுயர் மதிநி லாவும் வெய்யவாய்ச் சுடுநல் லோருந்

தீயவர் தம்மைச் சேர்ந்தாற் றீயவ ராவ ரன்றோ.



(இ - ள்.) ஆயிடை - அவ்விடத்து, அலகைத்தேரும் -

பேய்த் தேரும், அடைந்தவர் வெயர்வும் அன்றி - அங்குச்

சென்றவர்களின் வியர் நீருமல்லாமல், தூயநீர் வறந்த - நல்ல நீர்கள்

சிறிதுமின்றி வற்றின; அந்த சுடுபுலம் தோய்ந்த காலும் - அந்த

வெப்பு நிலத்திற் படிந்துவரும் காற்றும், மீ உயர்மதி நிலாவும் -

வானின்கண் உயர்ந்து விளங்கும் திங்களின் ஒளியும், வெய்யவாய்ச்

சுடும் - கொடியனவாய்ச் சுடா நிற்கும்; நல்லோரும் - நல்லவரும்,

தீயவர் தம்மைச் சேர்ந்தால் - தீயவரைக் கூடினால், தீயவர் ஆவர்

அன்றோ தீயவராவரல்லவா?

அலகைத்தேர் நீர்போலும் தோற்றமுடைத் தாகலின் ‘அலகைத்

தேரும் வெயர்வும் என்றார், கால் ஈண்டுக் காற்று, தட்பமுடைய

காற்றும் மதியின் கிரணமும் வெப்பமுடைய நிலத்தைச் சார்ந்து

வெய்யவாய்ச் சுடும் என்ற பொருளைச் சாதித்தற்கு நல்லோரும்

தீயவரைச் சேர்ந்தால் தீயவராவர் என்னும் வேறு பொருளைக்

கூறினமையால் வேற்றுப் பொருள் வைப்பணி. (25)





	 	 விளைமத வூற்று மாறி வெகுளியுஞ் செருக்கு மாறித்

துளையுடைக் கைம்மான் றூங்கு நடைய வாய்ச் சாம்பிச்

சோர்ந்த

உளர்தரு மூழிக் காலி னோடுவாம் புரவி யெய்த்துத்

தளர்நடை யுடைய வாகித் தைவரு தென்றல் போன்ற.



(இ - ள்.) துளைஉடைக, கைமான் - துளை பொருந்திய

கையையுடைய யானைகள், விளைமத ஊற்று மாறி - இடையறாதொழுகும் மதநீர் சுரத்தல் மாறி, வெகுளியும் செருக்கும்

மாறி - சினமும் செருக்கும் ஓழிந்து, தூங்கு நடையவாய் சாம்பிச்

சோர்ந்த - மந்த நடையையுடைய ஊழிக்காற்றைப் போல ஓடும்,

வாம்புரவி - தாவுங் குதிரைகள், எய்த்து - இளைத்து, தளர்நடை

உடையவாகி - தளர்ந்த நடையினை உடையனவாய், தைவரு

தென்றல் போன்ற - தவழ்ந்து செல்லுந் தென்றலை ஒத்தன.

விளைதல் - உண்டாதல். உளர்தல் - அசைதல். காலின்,

இன் :ஒப்புப் பொருட்டு. சோர்ந்த, போன்ற என்பன அன்பெறாத

பலவின் பால் முற்றுக்கள்.(26) .





	 	 கானலந் தேர்மேற் சூறைக் காலெனும் பாகன் றூண்ட

வேனில்வேந் தேறிச் சீறி வெப்பமாம் படைகள் வீச

மாநிலங் காவல் பூண்ட மன்னவ ரிருவர்* தங்கள்

தானையு முடைந்து தண்ணீர் நசைசுடச் சாம்பிற் றன்றே

(இ - ள்.) கானல் தேர்மேல் - கானலாகிய தேரின்மேல்,

சூறைக் கால் எனும் பாகன் தூண்ட - சூறைக்காற்று என்னும் பாகன்

செலுத்த, வேனில் வேந்து ஏறி - வேனிலாகிய வேந்தன் ஏறி, சீறி

வெப்பமாம் படைகள் வீச சினந்து வெப்பமாகிய படைக்கலங்களை

வீச, மாநிலம் காவல் பூண்ட மன்னவர் இருவர் தங்கள் தானையும்

உடைந்து - பெரிய நிலவுலகத்தை மேற்கொண்ட இரண்டு

மன்னர்களின் சேனையும் (அவ் வெம்மைக்குத்) தோற்று, தண்ணீர்

நசைசுட சாம்பிற்று - நீர் வேட்கை வருத்த வாடியது.

வேனிற் காலத்தில் கானலுத் சூறைக்காற்றும் வெப்பமும்

மிக்கமையை இங்ஙனங் கூறினார். அம், அன்று, ஏ : அசைகள்.

கானல் முதலியவற்றைத் தேர் முதலியவாக உருவகப்

படுத்தினமையால் இஃது உருவகவணி. (27)





* * *



(பா - ம்.) * மானவரிருவர்.





	 	 	 இரக்கமில் கொடிய செல்வர் மருங்குபோ யிரப்பார் போல

உருப்பமொண் டிறைக்குங் கள்ளி நீழல்புக் கொதுங்கு

வாரும்

தருக்கற நிரப்பா லெய்த்தோர் தம்மினும் வறியர் பாற்சென்

றிரப்பபோ லிலைதீந் துக்க மரநிழ லெய்து வாரும்.



(இ - ள்.) இரக்கம் இல் கொடிய செல்வர் மருங்குபோய் -

இரக்க மற்ற கொடிய செல்வரிடஞ் சென்று, இரப்பார்போல -

இரப்பவரைப் போல, உருப்பம் கொண்டு இறைக்கும் - வெப்பத்தை

முகந்து வீசுகின்ற, கள்ளி நீழல் புக்கு ஒதுங்குவாரும் - கள்ளி

நிழலிற் சென்று ஒதுங்குப வரும், தருக்கு அற நிரப்பால் எய்த்தோர்

- களிப்பு நீங்க வறுமையால் மெலிந்தோர்கள், தம்மினும் வறியர்பால்

சென்று இரப்பபோல் - தம்மைக் காட்டிலும் வறுமையை டையாரிடஞ்

சென்று இரத்தலைப் போல, இலை தீந்து உக்க மரம் நிழல்

எய்துவாரும் - இலைகள் உதிரப் பட்ட மரத்தின்கண் நிழலுக்குச்

செல்பவரும். உருப்பம் - வெப்பம். மொண்டு, முகந்து என்பதன்

மரூஉ. உருப்ப மொண்டிறைக்கும் என்னும் பொருளடையால்

கொடிய செல்வர் கடுஞ் சொற்களைப் பெய்வரென்பது பெறப்படும்.

இரப்ப : தொழிற் பெயர். குளகம். (28)





	 	 	 	 கொல்லிபம் பரிமான் றேரின் குறுநிழ லொதுங்கு வாரும்

		அல்லிருள் வட்டத் தோல்வெண் கவிகையு ளடங்கு வாருஞ்

		செல்லிடம் பிறிது காணார் வீரவான் சென்றோர் நின்ற

		கல்லுட்* னிழல்சேர் வாரு மாயினார் களம ரெல்லாம்.



(இ - ள்.) கொல் இபம் பரிமான் தேரின் - கொல்லுதற்

றொழிலை யுடைய யானையும் குதிரையும் தேருமாகிய இவற்றின்,

குறுநிழல் ஒதுங்குவாரும் - சிறு நிழலில் ஒதுங்குகின்றவரும், அல்

இருள் வட்டத் தோல் வெண்கவிகையுள் அடங்கு வாரும் - மிக்க

இருள் போன்ற கேடகத் துள்ளும் வெள்ளிய குடையினுள்ளும்

சென்று ஒடுங்குவாரும், செல் இடம் பிறிது காணார் - செல்லுதற்கு

இடம் வேறு காணாதவராய், வான் சென்றார் நின்ற கல் உடல்

நிழல் சேர்வாரும் - வீர சுவர்க்கஞ் சென்ற வீரர்கள் நின்ற

கல்லாகிய உடம்பின் நிழலை அடைவாரும், ஆயினார் களமர்

எல்லாம் - ஆயினர் வீர ரனைவரும்.

		 அல் இருள் - நள்ளிரவின் இருள். வட்டத்தோல் - பரிசை.

வீரவான் சென்றோர் - போரிற் புறங் கொடாது உயிர் துறந்து வீர

சுவர்க்க மடைந்தோர், அங்ஙனம் துறக்க மெய்திய வீரர்க்குக்

கல்லில் உருச்செய்து பெயரும் பீடும் எழுதி நடுதல் பண்டை

வழக்கமாகும்;

"என்னைமுன் னில்லன்மன் றெவ்விர் பலரென்னை

முன்னின்று கன்னின் றவர்"

எனத் திருக்குறளிலும் இது கூறப்படுதல் காண்க. களமர் - போர்க் களத்தி லிருப்போர், வீரர். (29)



* * *



(பா - ம்.) * கல்லிடை.





	 	 	 	 ஆயதோ மையந் தன்னி லளவிலா வுயிர்க்கு மீன்ற

	தாயனார் துலைபோல் யார்க்குஞ் சமநிலை யாய கூடல்

	நாயனார் செழியன் றானை நனந்தலை வேத நாற்காற்

	பாயதோர் தண்ணீர்ப் பந்தர் பரப்பியப் பந்தர் நாப்பண்.



(இ - ள்.) ஆயது ஓர் அமையம் தன்னில் - இவ்வாறான

அமையத்தில், அளவு இலா உயிர்க்கும் ஈன்ற தாய் அன்னார் -

அளவிறந்த உயிர் களனைத்திற்கும் பெற்ற தாய் போன்றவராகிய,

துலைபோல் யார்க்கும் சமநிலை ஆய - தராசின் நாவினைப்போல்

யாவரிடத்தும் நடுவு நிலையைப் பொருந்திய, கூடல் நாயனார் -

மதுரைப் பெருமானாகிய சோமசுந்தரக் கடவுள், செழியன் தானை

நனந்தலை - பாண்டியன் படையின் நடுவுள், வேதம் நால்கால்

பாயது ஓர் தண்ணீர்ப் பந்தர் பரப்பி - நான்கு வேதங்களும் நான்கு கால்களாகப் பொருந்தியதொரு தண்ணீர்ப் பந்தர் வைத்து,

அப்பந்தர் நாப்பண் - அப்பந்தரின் நடுவில்.

ஓர் : அசை, எல்லாவுயிர்களிடத்தும் பேரருளுடைய

இறைவனுக்குப் பகையும் நொதுமலும் நண்பும் இல்லை யென்பார்

‘யார்க்கும் சம நிலையாய’ என்றார். யாவர் கண்ணும்

நடுவுநிலையுடைய பெருமான் ஈண்டுச் செழியன்றானை நாப்பண்

தண்ணீர்ப் பந்தர் வைத்துச் செழியற்கு வெற்றியும் சோழற்குத்

தோல்வியும் எய்துவித்தது ஆன்மாக்களின் வினைகட் கீடாக

அறக்கருணையால் அருளலும் மறக்கருணையால் ஒறுத்துக் குற்றந்

தீர்த்தலுமாகிய அவரது அருட்செயலின் பெற்றியே யாமென்க.

பாயது - பொருந்திய தென்னும் பொருட்டு. பரப்பி - பரப்புடைத்தாக

வைத்து. பந்தர் : ஈற்றுப்போலி. (30)





	 	 	 புண்டர நுதலுங் காதின் புறத்தணி மலரும் பாத

முண்டக மலர்மே லொற்றைக் கிண்கிணி முழங்குங்

கச்சியாப்

புண்டதோ லுடையுங் கண்டோ ருள்ளமுங் கண்ணுங்

கொள்ளை

கொண்டபுன் னகையு முள்ளக் கருணையின் குறிப்புந்

தோன்ற.



(இ - ள்.) புண்டர நுதலும் - திரிபுண்டர மணிந்த நெற்றியும்

காதின் புறத்து அணி மலரும் - காதின் மீது அணிந்த மலரும், பாத

முண்டக மலர் மேல் - திருவடியாகிய தாமரை மலர் மேல், ஒற்றைக்

கிண்கிணி முழங்கும் - ஒற்றைச் சதங்கையின் ஒலியும், கச்சு

யாப்புண்ட தோல் உடையும் - கச்சினால் இறுகக் கட்டப்பட்ட

புலித்தோலாடையும், கண்டோர் உள்ளமும் கண்ணும் -

நோக்கினவர்களின் உள்ளத்தையும் விழிகளையும், கொள்ளை

கொண்ட புன்னகையும் - கொள்ளை கொண்ட புன்முறுவலும்,

உள்ளக்கருணையின் குறிப்பும் தோன்ற - திருவுள்ளத்தி லெழுந்த

அருட் குறிப்பும் புலப்பட.

		 புறம் ன்பதை ஏழனுபு பாக்கிக் காதினிடத் தணிந்த

என்றலுமாம். கச்சியாப்பு : குற்றிகரம். கருணையின் குறிப்பு -

கருணையை வெளிப்படுத்தும் தோற்றம். (31)





	 	 அருமறை யகத்து ணின்றாங் கருந்தவ ராகி வேணிப்

பொருபுனல் பூரித் தாங்கோர் புண்ணியச் சிரகந் தாங்கி

ஒருவருக் கொன்றே யாகி யிலக்கருக் கிலக்க மாகித்

தருகுறும் புழையால் வாக்கித் தணித்தனர் தண்ணீர்த் தாகம்.



(இ - ள்.) அருமறை அகத்துள் நின்றாங்கு - அரிய

வேதத்தினுள்ளே நின்ற நிலைபோல, அருந்தவர் ஆகி - அரிய

தவக்கோல முடையராகி, ஓர் புண்ணியச் சிரகம் - ஒரு புண்ணிய

வடிவாகிய நீர்க் கரகத்தினை, வேணிப் பொரு புனல் பூரித்துத்

தாங்கி - சடையிலுள்ள (அலைகள்) மோதுங் கங்கை நீரை நிறைத்து

ஏந்தி, ஒருவருக்கு ஒன்றே ஆகி இலக்கருக்கு இலக்கம் ஆகித்

தரு - ஒருவருக்கு ஒரு தாரையாகவும் இலக்கம் பேருக்கு இலக்கந்

தாரையாகவு மிருந்து நீரைத் தருகின்ற, குறும் புழையால் வாக்கி

- (அதன்) சிறிய துவாரத்தால் நீரை வார்த்து. தண்ணீர்த் தாகம்

தணித்தனர் - நீர் வேட்கையைப் போக்கினார். வேதத்துள் நின்ற

நிலை - வேதத்தாற் கூறப்படும் நிலை; இறைவன் தவ வடிவினனாகக்

கூறப்படுதலை,

"நீரற வறியாக் கரகத்துத்

தாழ்சடைப் பொலிந்த வருந்தவத் தோற்கே"

என்னும் புறப்பாட்டானு மறிக. பூரித்தாங்கு என்பதில் ஆங்கு

அசை; பூரித்தாற்போல என்பாருமுளர். இலக்கர் - நூறாயிரவர்;

எண்ணிலார் என்றபடி. வாக்கி - வார்த்து. இங்ஙனம் இறைவன்

தண்ணீர்ப்பந்தர் வைத்த அருட் செயல்,

"தண்ணீர்ப் பந்தர் சயம்பெற வைத்து

நன்னீர்ச் சேவக னாகிய நன்மையும்"

எனத திருவாசகத்திற் குறிக்கப் பெற்றுளது. (32)





	 	 	 	 சுந்ததப் புத்தேள் வைத்த துறுமலர் வாசத் தெண்ணீர்ப்

	பந்தாபுக் கடைந்து நன்னீர் பருகியெய்ப் பகல வாற்றல்

	வந்தபின் செழியன் றன்னோர் வளவன்மே லேறிச் சீறி

	அந்தமி லனிகஞ் சிந்தித் தும்பைவேய்ந் தடுபோர் செய்தார்.

	 	 (இ - ள்.) சுந்தரப் புத்தேள்வைத்த - சோமசுந்தரக் கடவுள்

வைத்தருளிய, துருமலர் சாவத் தெள்நீர்ப் பந்தர்புக்கு அடைந்து -

மணமிக்க மலரால் மணம் ஊட்டிய தெளிந்த நீரினையுடைய பந்தர்

சென்று அடைந்து, நல்நீர்பருகி - நல்ல நீரினைப் பருகி, எய்ப்பு

அகல - இளைப்பு நீங்க, ஆற்றல் வந்தபின் - முன் இழந்த வலிமை

மீண்ட வளவில், செழியன் தன்னோர் - பாண்டியன் சேனைவீரர்,

வளவன்மேல் ஏறி - சோழன்மேற் போருக்கெழுந்து, சீறி - சினந்து,

அந்தம்இல் அனிகம் சிந்தி - அளவிறந்த அவன் படைகள்

சிதறும்படி, தும்பை வேய்ந்து அடுபோர் செய்தார் - தும்பைமாலை

யணிந்து கொல்லுதலையுடைய போரினைப் புரிந்தனர்.

வீறு - நெருங்கிய, தன்னோர் - தமர்; படைவீரர். சிந்த

வென்பது சிந்தியெனத் திரிந்து நின்றது. அடுபோர் செய்து சிந்தினார்

என விகுதி பிரித்துக் கூட்டலுமாம். (33)





	 	 	 கடலுடைந் தென்னப் பொன்னிக் காவலன் றானை சாய

	மடலுடை வாகை வேய்ந்து வளவனை மருக னோடும்

	மிடலுடைத் தறுகட் சேனை வீரர்வெங் கையாற் பற்றி

	அடலுடைக் கன்னி நாடர்க் கரசன்முன் கொண்டு போந்தார்.



(இ - ள்.) கடல் உடைந்து என்ன - கடற்பெருக்கு

நிலை கடந்து புறம் போனாற்போல, பொன்னி காவலன் தானை

சாய - காவிரியை யுடைய சோழ மன்னன் சேனைகள் புறங்கொடுக்க,

மடல் உடை வாகை வேய்ந்து - இதழ்களையுடைய வாகை மாலை

சூடி, வளவனை மருகனோடும் - காடு வெட்டிய சோழனை அவன்

மருமகனாகிய இராச சிங்க பாண்டியனோடு, மிடல் உடைத் தறுகண்

சேனை வீரர் - வலிமை யுடைய அஞ்சாமை மிக்க படை வீரர்கள்,

வெங்கையால் பற்றி - தம் வெவ்விய கையாற் பிடித்து, அடல்

உடைக் கன்னி நாடர்க்கு அரசன் முன் - வெற்றியையுடைய கன்னி

நாட்டிலுள்ளவர்கட்கு அரசனாகிய இராசேந்திர பாண்டியன் முன்பு,

கொண்டுபோந்தார் - கொண்டு வந்தனர்.

கடல் போலுஞ் சேனையாகலின் அது நிலை

கெட்டோடுதலைக் கடலுடைந் தென்ன என்றார். உடைந்ததென்ன

என்பது விகாரமாயிற்று. மடலுடை வாகை, சினைக்கேற்ற

அடையடுத்தது. அடலுடை அரசன் என்க. (34)





	 	 	 கொடுவந்த வளவன் றன்னைக் கோப்பெருஞ் செழியர்

கோமான்

வடுவந்த தம்பி யோடு மாடநீள் கூடன் மேய

கடுவந்த மிடற்றார் முன்போய் விடுத்தெந்தை கருத்தியா

தென்ன

நடுவந்த நிலையான் கேட்ப நாயக னிகழ்த்து மன்னோ.



(இ - ள்.) கோப்பெரும் செழியன் கோமான் - பெரிய

தலைமையை யுடைய செழியர் பெருமானாகிய இராசேந்திர

பாண்டியன், கொண்டு வந்த வளவன் தன்னை - அங்ஙனங்

கொண்டு வரப்பட்ட சோழனை, வடுவந்த தம்பியோடு - (தனது

குடிக்கு) வடுவாகத் தோன்றிய தம்பியோடு, மாடம்நீள் கூடல்மேய

- மாடங்கள் மிக்க கூடலில் எழுந்தருளிய, கடுவந்த மிடற்றார் முன்போய் விடுத்து - நஞ்சு தங்கிய திரு மிடற்றினையுடைய

இறைவன் திருமுன் கொடுபோய் விடுத்து, எஙநடிம கருத்து யாது

என்ன - எந்தையே நின் திருவுள்ளம் யாதென்று, நடுவந்த

நிலையான் கேட்ப - நடுவு நிலைமை பொருந்திய பாண்டியன்

வினவ, நாயகன் நிகழ்த்தும் - இறைவன் கூறியருளுவான்.

		 சோ - தலைமை. தமையனுக்கு மனைவியாகக் குறித்தவளை

மணஞ் செய்தமையாலும் தமையனது அரசினை வௌவப் போர்க்கு

வந்தமை யாலும் ‘வடுவந்த தம்பி’ என்றார். கடுவந்த -

கடுப்பொருந்திய. நடுவந்தநிலை - நடுவாகப் பொருந்திய நிலை.

என்ன என்பதற்கு என்று வினவ என்று கூறி, கேட்ப என்பதற்குச்

செவியேற்க என்றுரைத்தலுமாம். மன்னும் ஓவும் அசைகள். (35)





	 	 	 	 அறவனீ யல்லை யோவுன் னகத்தினுக் கிசைந்த செய்கென்

	றிறைவன தருளால் வானின் றெழுமொழி கேட்டு வையைத்

	துறைவனு மறத்தி னாற்றாற் சோழனைச் சிலமால் யானை

	மறவயப் பரிபூண் மற்றும் வழங்கினான் விடுத்தான் பின்னர்.



(இ - ள்.) நீ அறவன் அல்லையோ - நீ அறநெறி

பிழையாதவ னல்லையோ, உன் அகத்தினுக்கு இசைந்த செய்த என்று

- உன் உள்ளத்திற்குப் பொருந்திய செய்கையைச் செய்யக் கடவை

என்று, இறைவனது அருளால் வான் நின்று எழும் மொழிகேட்டு -

இறைவன் திருவருளால் வானினின்று உண்டாகும் மொழியைக்கேட்டு,

வையைத் துறைவனும் - வையையின் நீர்த்துறையையுடைய

பாண்டியனும், அறத்தின் ஆற்ால் - அறநெறியால், சோழனை - காடு

வெட்டிய சோழனை, சிலமால் யானை மறவயப்பரி பூண்மற்றும்

வழங்கினான் விடுத்தான் - சில மத யானைகளையும் வெற்றியையும்

வன்மையையுமுடைய குதிரைகளையும் அளிகளையும் பிறவற்றையும்

கொடுத்து விடுத்து, பின்னர் - பின்பு.

போரில் அகப்பட்ட வேந்தரைக் கொடுமையாக நடத்துதல்

தகா தென்பதும், சோழனும் தமக்கு அன்பனாயும் பாண்டியற்கு

நண்பனாயும் இருந்தவனென்பதும் தோன்ற ‘அறவன் நீ அல்லையோ’

எனக் கூறியருளினார். செய்கென்று, அகரம் தொகுத்தல், எழுந்தது

அங்ஙனம் எழுந்த மொழியைக் கேட்டு என விரிக்க. வழங்கினான்,

விடுத்தான் என்பன எச்சங்களாயின. (36)





	 	 	 	 வள்ளறன் றம்பி யென்னு மன்னவர் சிங்கந் தன்னைத்*

	தள்ளறன் தறுக ணாண்மைத் தருக்கறத் தானாள் செல்வ

	முள்ளன சிறிது மாற்றி யொதுக்கியெவ் வுயிர்க்குந் தாயாய்ப்

	பள்ளநீ ரகிலங் காத்துப் பல்வளம் பழுக்க வாழ்ந்தான்.

	 	 	 		 (இ - ள்.) வள்ளல் - இராசேந்திர பாண்டியன், தன் தம்பி

என்னும் மன்னவர் சிங்கம் தன்னை - தன் இளவல் என்று

சொல்லப்படும் இராச சிங்கனை, தள் அறுந் தறுகண் ஆண்மைத்

தருக்கு அற - தள்ளுதற் கரிய அவனது அஞ்சாமையும் ஆண்மைச்

செருக்கும் நீங்க, தான் ஆள் செல்வம் உள்ளன - தான் ஆளுஞ்

செல்வங்களாயுள்ளவற்றுள், சிறிது மாற்றி ஒதுக்கி கொடுத்து அவனை

வேறாக ஒதுக்கி விட்டு, எவ்வுயிர்க்கும் தாயாய் - எல்லா

வுயிர்களுக்கும் அன்னையாய், பள்ள நீர் அகிலம் காத்து - கடல்

சூழ்ந்த நிலவுலகினைப் புரந்து, பல்வளம் பழுக்க வாழ்ந்தான் - பல

வளங்களும் சிறக்க வாழ்ந்தனன்.

		 பிறர் செய்த தீங்கினைப் பொறுத்ததன்றி அவர்க்கு உதவி

செய்யவும் முற்பட்டா னாகலின் ‘வள்ளல்’ என்றார். தம்பி யாதற்குத்

தக்கவனல்ல னென்பார் ‘தம்பி யென்னும்’ என்றார். மாற்றி -

அவனுக்குரியதாகச் செய்து. எல்லா வுயிர்களிடத்தும் தலையளி

யுடையவனாய் என்பார் ‘எவ்வுயிர்க்குந் தாயாய்’ என்றார். (37)



* * *



(பா - ம்.) * சிங்கன் றன்னை.

			 ஆகச் செய்யுள் 1855.





* * *





	 	 	 	 முப்பத்தாறாவது இரசவாதஞ் செய்த படலம்



	 	 [கலி நிலைத்துறை]



வரதன் மீனவன் படையிடை வந்துநீர்ப் பந்தர்

விரத னாகிநீ ரருத்திய வினையுரை செய்தும்

பரத நூலிய னாடகப் பாவையா ளொருத்திக்

கிரத வாதஞ்செய் தருளிய வாடலை யிசைப்பாம்.





(இ - ள்.) வரதன் - வள்ளலாகிய சோமசுந்தரக் கடவுள்,

மீனவன் படையிடை - பாண்டியன் சேனை நடுவுள், நீர்ப்பந்தர் விரதனாகி வந்து - தண்ணீர்ப் பந்தர் வைக்கு முனிவனாய் வந்து,

நீர் அருத்திய வினை உரைசெய்தும் - நீரைப் பருகுவித்த

திருவிளையாடலைக் கூறினோம்; பரத நூல் இயல் நாடகப்பாவையாள்

ஒருத்திக்கு - பரத நூல் இலக்கண மமைந்த நாடகத்தில் வல்ல

பதுமைபோல்வளாகிய பொன்னனை யாளுக்கு, இரத வாதம்

செய்தருளிய ஆடலை இசைப்பாம் - இரச வாதஞ் செய்த

திருவிளையாடலை (இனிக்) கூறுவாம்.

வரதன் - வேண்டுவன அளிப்போன். விரதன் - நோன்பினை

மேற் கொண்டுளோன். (1)





	 	 	 பருக்கை மால்வரைப் பூமியன் பைந்தமிழ் நாட்டின்

	இரங்கு தெண்டிரைக் கரங்களா லீர்ம்புனல் வையை

	மருங்கி னந்தன மலர்ந்தபன் மலர்கடூய்ப் பணியப்

	புரங்க டந்தவ னிருப்பது பூவண நகரம்.



(இ - ள்.) பருகை மால்வரை பூழியன் - பருத்த

கையையுடைய கரிய மலைபோலும் யானைப் படையையுடைய

பாண்டியனது. பைந் தமிழ்நாட்டின் - அழகிய தமிழ் நாட்டின்கண்,

ஈர்புனல் வையை - குளிர்ந்த நீரையுடைய வையை யாறு, இரங்கு

தெள் திரைக் கரங்களால் - ஒலிக்கின்ற தெளிந்த

அலையாகியகைகளால், மருங்கில் நந்தனம் மலர்ந்த -

பக்கங்களிலுள்ள நந்தனவனங்கள் மலர்ந்த, பல் மலர்கள்

தூய்ப்பணிய - பல மலர்களையும் தூவி இறைஞ்ச, புரம் கடந்தவன்

இருப்பது - திரிபுரங்களையும் நீறாக்கிய இறைவன் வீற்றிருக்கப்

பெறுவது, பூவண நகரம் - திருப் பூவண மென்னும் பதியாகும்.

மால் - பெருமையும், மத மயக்கமும் ஆம். பூழியர் என்னும்

பெயர் பூழி நாட்டையுடைய காரணத்தால் முன்பு சேரர்க்குளதாகிப்

பின் பாண்டியர்க்கு வந்திருத்தல் வேண்டும் : பூழி - கொடுந்தமிழ்

நாடு பன்னிரண்டனுள் ஒன்று; மேற்குக் கடலோரத்தில் உள்ளது.

பசுமை தமிழுக்கு அடை; தமிழ் மொழியானது மென்மையும்

ஒண்மையும் இனிமையும் வளமையும் செம்மையும் சீர்மையும்

உடையதாய் விளங்குதலால் இதனைச் சான்றோர்கள் பலவாறு

அடையடுத்து வழங்குவாராயினர் என்க. தூவி என்பது

விகாரமாயிற்று. பூவணம் - பாண்டி நாட்டிலுள்ள தேவாரம் பெற்ற

பதினான்கு திருப்பதிகளிலொன்று. இருப்பது - இருக்கும் இடனாவது.

(2)





	 	 எண்ணி லங்குறை சராசர மிலிங்கமென் றெண்ணி

விண்ணி னாள்களுங் கோள்களும் விலங்குவ தியாக்கைக்

கண்ணி னான்கதிர் முதற்பல கடவுளர் பூசை

பண்ணி வேண்டிய நல்வர மடைந்ததப் பதியில்.



(இ - ள்.) அங்கு உறை எண் இல் சர அரசம் - அங்கு

வசிக்கும் இளவற்ற சரா சரங்களனைத்தும், இலிங்கம் என்று

எண்ணி - சிவலிங்க மூர்த்தமென்று கருதி, விண்ணின் நாள்களும்

கோள்களும் விலங்குவது - வானின்கணுள்ள நாண்மீன்களும்

நவக்கோள்களும் விலகிச் செல்லப் பெறுவது; ஆக்கைக்

கண்ணினான் கதிர் முதல் பல கடவுளர் - உடலில் கண்களையுடைய

இந்திரனும் சூரியனு முதலிய பல தேவர்கள், பூசை பண்ணி -

வழிபட்டு, வேண்டிய நல்வரம் அடைந்தது - தாம் விரும்பிய நல்ல

வரங்களை அடையப்பெற்றது; அப்பதியில் - அத்தன்மை வாய்ந்த

அந்நகரில்,

எண்ணில் சராசரங்களையும் என்றியைத்து விரிக்க. சிவலிங்க

மாகத் தோன்றுதலின் எண்ணி விலங்குவவாயின; பதியின் மேன்மை

கூறியவாறு. பூவணநகரம் விளங்கப்பெறுவது, அடையப்பெற்றது

என்க. (3)





	 	 	 கிளியு ளார்பொழிற் பூவணக் கிழவர்தங் கோயிற்

	றளியு ளார்தவப் பேறனா டாதுகு பூந்தார்

	அளியு ளார்சூழ லணங்கனா ளந்தரத் தவர்க்குங்

	களியு ளார்தர மயக்குறூஉங் கடலமு தனையாள்.



(இ - ள்.) கிளி உள் ஆர் பொழில் பூவணக் கிழவர்தம் -

கிளிகள் உள்ளே நிறைந்துவாழும் சோலைசூழ்ந்த திருப்பூவண

நாதருடைய, கோயில தளியுளார் தவப்பேறு அனாள் - திருக்கோயிற்

பணிபுரியும் உருத்திரகணிகையர் தவப்பயன்போலும் ஒரு நங்கை

உளள்; தாது உகு பூந்தார் உள் அளி ஆர் குழல் அணங்கு அனாள்

- அவள் மகரந்தஞ் சிந்தும் மலர்மாலையுள் வண்டுகள் பொருந்தி

இசைபாடுங் கூந்தலை யுடைய அணங்கினை யொப்பாள்;

அந்தரத்தவர்க்கும் - தேவர்கட்கும். களிஉள் ஆர்தர - உள்ளத்திற்

களிப்புமிக, மயக்குறூஉம் - மயக்குகின்ற, கடல் அமுது அனையாள்

- கடலிற் றோன்றிய அமுதம்போல்வாள். (4)





	 	 	 நரம்பி னேழிசை யாழிசைப் பாடலு நடநுல்

	நிரம்பு மாடலும் பெண்ணல நீர்மையும் பிறவும்

	அரம்பை மாதரை யொத்தன ளறனெறி யொழுகும்

	வரம்பி னாலவர் தமக்குமே லாயினிாண் மன்னோ.

	 	 	 (இ - ள்.) நரம்பின் ஏழு இசை யாழிசைப் பாடலும் -

நரம்பின் கண்ணமைந்த குரல் முதலிய ஏழிசைகளையுடைய யாழின்

வழியே பாடும் மிடற்றுப்பாடலும், நடநூல் நிரம்பும் ஆடலும் - பரத

நூலிற் கூறும் இலக்கணம் நிரம்பிய ஆடலும், பெண் நல நீர்மையும்

- பெண் கட்குரிய அழகின் றன்மையும், பிறவும் - ஏனையவுமாகிய

இவற்றால், அரம்பை மாதரை ஒத்தனள் - அரம்பை மகளிரை

நிகர்த்தனள், அறன் நெறி ஒழுகும் வரம்பினால் - சிவபுண்ணிய

நெறியில் நடக்குங் கடப்பாட்டால், அவர் தமக்கு மேல் ஆயினாள்

- அவ்வர மகளிரினும் மேம்பட்டவளானாள்.

ஏழிசை - குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இளி, விளரி,

தாரம் என்பன. யாழ்ப்பாடலும் அதன்வழியே அதனை யொத்துப்

பாடும் மிடற்றுப் பாடலும் என்பார், ‘ஏழிசை யாழிசைப் பாடலும்’

என்றார். பெண்ணலம் - பெண்டிர்க்குரிய அழகு. நாடக மகளிர்

ஆடல் பாடல் அழகு என்பவற்றாற் சிறந்திருக்க வேண்டு

மென்பதனை,

"ஆடலும் பாடலு மழகு மென்றிக்

கூறிய முறையி னொன்றுகுறை படாமல்"

என்னும் சிலப்பதிகார அரங்கேற்றுகாதை யடிகளானறிக.

பிறவென்றது இன்சொல் முதலியவற்றை. அரம்பை மாதர் - ஊர்வசி

முதலாயினார். தவப்பேறனாள் ஒருத்தியளள் அவள் அணங்கனாள்

அமுதனையாள் ஒத்தனள் மேலாயினாள் என முடிக்க. மன்னும்

ஓவும் அசைகள். (5)





	 	 	 ஆய மாதர்பேர் பொன்னனை யாளென்ப வவடன்

	நேய வாயமோ டிரவிரு ணீங்குமு னெழுந்து

	தூய நீர்குடைந் துயிர்புரை சுடர்மதிக் கண்ணி

	நாய னாரடி யருச்சனை நியமமு நடாத்தி.



(இ - ள்.) ஆய மாதர்பேர் பொன்னையாள் என்ப -

அன்னளாகிய மாதின் பெயர் பொன்னனையாள் என்று கூறுவர்,

அவள் தன் நேய ஆயமோடு - அவள் தன்னுடைய அன்புள்ள

தோழியர் கூட்டத்தோடும், இரவு இருள் நீங்குமுன் எழுந்து -

இரவின் இருள் புலர்தற்குமுன்னரே துயிலுணர்ந் தெழுந்து, தூயநீர்

குடைந்து - புனிதமான நீரில் மூழ்கி, உயிர் புரை - உயிரையொத்த,

சுடர்மதிக்கண்ணி நாயனார் - ஒளி பொருந்திய பிறைமதியைக்

கண்ணியாகச் சூடிய சிவபெருமானுடைய, அடி அருச்சனை நியமமும்

நடத்தி - திருவடிகளை அருச்சித்தலாகிய கடனையும் இயற்றி.

என்ப, அசையுமாம். இருணீங்குமுன் - வைகறையில், கண்ணி

- முடியிற்சூடும் மாலை. நாயனார் - தலைவர். உயிர்புலை நாயனார்

என்க. (6)





	 	 	 திருத்தர் பூவண வாணரைச் சேவித்துச் சுத்த

	நிருத்த மாடிவந் தடியரைப் பொருளென நினையுங்

	கருத் ளாயருச் சித்தவர் களிப்பவின் சுவையூண்

	அருத்தி யெஞ்சிய தருந்துவா ளஃதவ ணியமம்.

	 	 (இ - ள்.) திருத்தர் பூவணவாணரைச் சேவித்து - தூயராகிய

திருப் பூவணநாதரை வணங்கி, சுத்த நிருத்தம் ஆடி - சுத்தநாடகம்

ஆடி, வந்து - இல்லிற்கு வந்து, அடியரைப்பொருள் என நினையும்

கருத்தளாய் - சிவனடியார்களை மெய்ப்பொருளென்று கருதும்

உள்ளமுடையாளாய், அருச்சித்து - பூசித்து, அவர் களிப்ப இன்சுவை

ஊண் அருத்தி - அவர் மகிழுமாறு இனிய சுவையோடு கூடிய

உணவினை உண்பித்து, எஞ்சியது அருந்துவாள் - எஞ்சிய உண

வினை உண்பாள்; அஃது அவள் நியமம் - அஃது அவள்

நாடொறும் இயற்றும் கடனாகும்.

வாணர், வாழ்நர் என்பதன் மரூஉ. சுத்த நிருத்தம் - சொக்கம்;

சாந்தமாக ஆடும் சாந்திக் கூத்தின் வகை நான்கனுள் ஒன்று; நூற்

றெட்டுக் கரணமுடையது. இனி மத்தள முதலியனவின்றிச்

செய்யப்படும் கூத்து என்றுமாம். அயிர் - வினைத்துயர் தீர்க்கும்

திருவேட முடைய சிவனடியார். எஞ்சியது - மிச்சில். நியமம் -

தவிராக்கடன். (7)





	 	 மாத ரிந்நெறி வழங்குநாண் மற்றவ ளன்பைப்

பூத லத்திடைத் தெருட்டுவான் பொன்மலை வல்லி

காத னாயகன் றிருவுருக் காணிய வுள்ளத்

தாத ரங்கொடுத் தருளினார் பூவணத் தையர்.

(இ - ள்.) மாதர் இந்நெறி வழங்கும் நாள் -

பொன்னனையாள் இந்த நெறியில் ஒழுகும் நாளில், பூவணத்து ஐயர்

- திருப்பூவணத்து இறைவர், மற்றவள் அன்பை -

அப்பொன்னனையாள் அன்பினை, பூதலத்திடை தெருட்டுவான் -

நிலவுலகிலுள்ளாருக்கு அறிவிக்க, பொன்மலை வல்லி காதல் நாயகன்

- உமையம்மையின் அன்புள்ள நாயகனாகிய சிவபெருமானுடைய,

திரு உருக்காணிய - திருமேனியைச் சமைக்க, உள்ளத்து ஆதரம்

கொடுத்தருளினார் - (அவள்) மனத்தின்கண் ஆசையைக்

கொடுத்தருளினார்.

காதல் எனப் பொருள்படும் மாதர் என்னும் உரிச்சொல்லே

பின் மகளிரைக் குறித்ததாகலின், அஃது ஒருமையிலும் வழங்கும்.

மற்று : அசை. தெருட்டுவான் : வானீற்று வினையெச்சம்.

பொன்மலைவல்லி காதனாயகன் றிருவுரு - தமது திருவுரு. காணிய

- இயற்ற : செய்யிய என்னும் வினையெச்சம். ஐயர் அவள் அன்பைத்

தெருட்டுவான் திருவுருக் கரணிய ஆதரங் கொடுத்தருளினார் என்க. (8)





	 	 	 சுயர் தந்தபே ரன்புரு வாயினாண் மழுமான்

	கையர் தந்திரு வுருவினைக் கருவினாற் கண்டு

	மைய கண்ணினாள் வைகலும் வரும்பொரு ளெல்லாம்

	பொய்யி லன்புகொண் டன்பர்தம் பூசையி னேர்வாள்.



(இ - ள்.) மைய கண்ணினாள் - மைதீட்டிய விழிகளையுடைய

பொன்னனையாள், ஐயர் தந்தபேர் அன்பு உரு ஆயினாள் -

இறைவர் கொடுத்தருளிய பெரிய அன்பே வடிவமாகியவளாய்,

மழுமான் கையர் தம் திரு உருவினை - மழுவையும் மானையும்

திருக்கரத்திலேந்திய சிவபெருமானது திருமேனியை, கருவினால்

கண்டு - கருவில் உளதாக்கி, வைகலும் வரும் பொருள் எல்லாம் -

நாள்தோறும் வருகின்ற பொருள் முழுதையும், பொய்இல்

அன்புகொண்டு - பொய்யில்லாத (மெய்) அன்பினால், அன்பர்தம்

பூசையில் நேர்வாள் - அடியார் பூசையிலே செலுத்துவாள். ஆயினாள்

: முற்றெச்சம், தம் இரண்டும் சாரியை. கரு - குழவியுருத் தோன்றும்

தாயின் கருப்போன்று உலோகங்களினாய உருவார்க்கப்படுதற்கு

மெழுகினால் அமைக்கப்படும் வடிவம். இம் மெழுகுருவமைத்தலைக்

கருக்கட்டுதல் என்பர். மைய : குறிப்புப் பெயரெச்சம். வரும்பொருள்

- ஆடல் பாடல் முதலியவற்றால் வரும் பொருள். (9)





	 	 அடியா பூசனைக் கன்றியெஞ் சாமையா லடிகள்

வடிவு காண்பதெப் படியென்று மடியிலச் செழியற்

கொடிவில்* பொற்கிழி நல்கிய வள்ளலை யுன்னிப்

பிடிய னாளிருந் தாளஃ தறிந்தனன் பெருமான்.



(இ - ள்.) அடியா பூசனைக்கு அன்றி - அடியார்களின் வழி

பாட்டிற்கே யல்லாமல், எஞ்சாமையால் - பொருள் மிஞ்சாமையினால்,

அடிகள் வடிவுகாண்பது எப்படி என்று - இறைவரின்

திருவுருவமைத்தல் எங்ஙனமென்று கருதி, மடிஇல் அச்செழியற்கு -

சோம்பலில்லாத அக்குல பூடண பாண்டியனுக்கு, ஒடிவு இல்

பொற்கிழி நல்கிய வள்ளலை உன்னி - குறையாத

பொற்கிழியினையருளிய சோமசுந்தரக் கடவுளைச் சிந்தித்து,

பிடிஅனாள் இருந்தாள் - பெண் யானைபோல்பவளாகிய அப்

பொன்னனையாள் இருந்தனள்; பெருமான் அஃது அறிந்தனன் -

இறைவன் அதனைத் திருவுளங் கொண்டான்.

அகரம் பண்டறிசுட்டு. ஒடிவில் கிழி - உலவாக் கிழி.

தனக்கும் பொன்னருளுவர் என்னுங் கருத்துடன் சித்தித்தாள்

என்பார் ‘பொற்கிழி நல்கிய வள்ளலை யுன்னி’ என்றார். (10)





	 	 	 துய்ய நீறணி மெய்யினர் கட்டங்கந் தொட்ட

	கையர் யோகபட் டத்திடைக் கட்டினர் பூதிப்

	பையர் கோவண மிசையசை யுடையினர் பவளச்

	செய்ய வேணிய ரங்கொரு சித்தராய் வருவார்.



(இ - ள்.) துய்யநீறு அணி மெய்யினர் - தூய திருநீறு தரித்த

மெய்யினையுடையவரும், கட்டங்கம் தொட்ட கையர் - மழு ஏந்திய

திருக்கரத்தையுடையவரும், யோகபட்டத்து இடைக்கட்டினர் - யோக

பட்டிகையை இடையிற் கட்டியவரும், பூதிப்பையர் - திருநீற்றுப்

பையினையுடையவரும், கோவணமிசை அசை உடையினர் - கோவண

மீது கட்டிய ஆடையையுடையவரும், பவளச்செய்ய வேணியர் -

பவளம் போன்ற சிவந்த சடையையுடையவரும், பவளச்செய்ய

வேணியர் - பவளம் போன்ற சிவந்த சடையையுடையவருமாகி, ஒரு

சித்தராய் அங்கு வருவார் - ஒரு சித்தமூர்த்தியாய் அங்கு

வருவாராயினர்.

கட்டங்கம் - மழு; முன்னர் உரைத்தமை காண்க. அசை -

அசைத்த, கட்டிய. மெய்யினர் முதலிய குறிப்பு முற்றுக்கள்

எச்சமாயின. (11)





	 	 	 	 வந்து பொன்னனை யாண்மணி மாளிகை குறுகி

	அந்த மின்றிவந் தமுதுசெய் வாரொடு மணுகிச்

	சிந்தை வேறுகொண் டடைந்தவர் திருவமு தருந்தா

	துந்து மாளிகைப் புறங்கடை யொருசிறை யிருந்தார்.

	 	 (இ - ள்.) வந்து பொன் அனையாள் மணிமாளிகை குறுகி -

(அங்ஙனம்) வந்து பொன்னனையாளின் அழகிய திருமாளிகையை

அடைந்து, சிந்தை வேறு கொண்டு அடைந்தவர் - வேறு கருத்துடன்

வந்த அச்சித்த மூர்த்திகள், அந்தம் இன்றிவந்து அமுது

செய்வாரொடும் அணுகி - அளவில்லாமல் வந்து உண்பவரோடும்

கூடி, திரு அமுது அருந்தாது - திருவழுது செய்யாமல், உந்தும்

மாளிகைப் புறங்கடை - ஒளிவீசும் மாளிகையன் கடைவாயிலில்,

ஒருசிறை இருந்தார் - ஒரு பக்கத்தில் இருந்தருளினார்.

சிந்தை வேறுகொண்டு அடைந்தவர் - ஏனையடியார்போலத்

திரு வமுதருந்துங் கருத்தின்றி இரசவாதஞ் செய்யுங் கருத்துடன்

போந்தவர். உந்துதல் - (ஒளி) வீசுதல்; மேல் நிவத்தலுமாம். வந்து

குறுகி அருந்தாதுஒரு சிறையிருந்தார் என்க. (12)





	 	 	 அமுது செய்தருந் தவரெலா மகலவே றிருந்த

	அமுத வாரியை யடிபணிந் தடிச்சிய ரைய

	அமுது செய்வதற் குள்ளெழுந் தருள்கென வுங்கள்

	அமுத னாளையிங் கழைமினென் றருளலு மனையார்.



(இ - ள்.) அமுதுசெய்து அருந்தவர் எலாம் அகல - அரிய

தவத்தினையுடைய அடியவரெல்லாருந் திருவமுதுசெய்து செல்ல,

வேறு இருந்த அமுதவாரியை அடிச்சியர் அடிபணிந்து - வேறாக

இருந்த அமுத வெள்ளமாகிய சித்த மூர்த்திகளைத் தாதியர்

அடிவணங்கி, ஐய - ஐயனே, அமுதுசெய்வதற்கு உள் எழுந்தருள்க

என - திருவமுது செய்வதற்கு உள்ளே எழுந்தருளவேண்டுமென்று

வேண்ட, உங்கள் அமுது அன்னாளை இங்கு அழைமின் என்று

அருளலும் - அவர் உங்கள் அமுதம் போன்ற தடிலவியை இங்கே

அழைமின்கள் என்று அருளிச்செய்யவும், அனையார் - அந்த

ஏவன்மகளிர்.

அடிபணிந்து என்பது ஒரு சொல்லாய் இரண்டாவதற்கு

முடிபாயிற்று. அடிச்சியர் - அடித்தொண்டு புரியும் தாதியர்,

குற்றேவன் மகளிர். அருள்கென, அகரம் தொகுத்தல். (13)





	 	 	 முத்த ராமுகிழ வாணகை யல்குலாய் முக்கண்

	அத்த ரானவர் தமரெலா மமுதுசெய் தகன்றார்

	சித்த ராயொரு தம்பிரான் சிறுநகை யினராய்

	இதத ராதலத் தரியரா யிருக்கின்றா ரென்றார்.



(இ - ள்.) முத்து அரா - முத்தினையும் பாம்பின் -

படத்தினையும் முறையே நிகர்த்த, வாள்முகிழ் நகை அல்குலாய் -

ஒள்ளிய புன்னகையையும் அல்குலையுமுடைய அம்மையே, முக்கண்

அத்தர் ஆனவர் தமர் எலாம் - மூன்று கண்களையுடைய

சிவபெருமானுடைய சுற்ற மாகிய அடியார்களனைவரும், அமுது

செய்து அகன்றார் - திருவமுது செய்து நீங்கினர்; ஒரு தம்பிரான்

சித்தராய் - ஒரு தம்பிரான் சித்த மூர்த்தியாய், சிறுநகையினராய் -

புன்னகையுடையராய், இத்தராத லத்து அரியராய் இருக்கின்றார்

என்றார் - இந்நிலவுலகின்கண் கிடைததற் கரியராய் இருக்கின்றார்

என்று கூறினர்.

		 முத்துப்போலும் நகை அராப்போலும் அல்குல் என நிரனிறை.

இருக்கின்றார் - அமுது செய்யாதிருக்கின்றார். (14)





	 	 	 நவம ணிக்கலன் பூத்தபூங் கொம்பரி னடந்து

	துவரி தழ்க்கனி வாயினாள் சுவாகதங் கிலவென்

	றுவமை யற்றவர்க் கருக்கிய மாசன முதவிப்

	பவம கற்றிய வடிமலர் முடியுறப் பணிந்தாள்.



(இ - ள்.) தவர் இதழ்க்கனி வாயினாள் - பவளம்போன்ற

இதழையும் கொவ்வைக் கனிபோன்ற வாயையுமுடைய

பொன்னனையாள், நவமணிக்கலன் பூத்த - நவரத்தினங்களாலாகிய

அணிகலன்கள் மலர்ந்த, பூங்கொம்பரின் நடந்து - பூங்கொம்புபோல

நடந்து, சு ஆகதம் கில என்று - (தேவரீர் வரவு) நல்வரவல்லவா

என்று கூறி, உவமை அற்றவர்க்கு - ஒப்பற்ற சித்த மூர்த்திகளுக்கு,

அருக்கியம் ஆசனம் உதவி - அருக்கியமு ஆசனமுங் கொடுத்து,

பவம் அகற்றிய அடிமலர் - அடியார் பிறப்பை நீக்கிய திருவடி

மலர்கள், முடி உறப் பணிந்தாள் - முடியுற் பொருந்த வணங்கினாள்.

முதலடி இல்பொருளுவமை. கொம்பர் : ஈற்றுப்போலி.

அருக்கிய என்றதனால் இனம் பற்றிப் பாத்தியம் ஆசமனீயம்

என்பவும் கொள்க. அகற்றிய என்பதனைச் செய்யியவென்னும்

வினையெச்சமாக்கித், தனது பிறப்பைப் போக்குதற்கு

என்றுரைத்தலுமாம். அடிமலரை முடி பொருந்த என்றுமாம். (15)





	 	 	 	 எத்த வஞ்செய்தே னிங்கெழுந் தருளுதற் கென்னாச்

	சித்தர் மேனியும் படிவெழிற் செல்வமு நோக்கி

	முத்த வாணகை யரும்பநின் றஞ்சலி முகிழ்ப்ப

	அத்தர் நோக்கினா ரருட்கணா லருள்வலைப் பட்டாள்.



(இ - ள்.) சித்தர்மேனியும் - சித்தமூர்த்திகளின்

திருமேனியையும், படிவு எழில் செல்வமும் நோக்கி - வடிவினது

அழகின் செல்வத்தையுங் கண்டு, முத்தவாள் நகை அரும்ப நின்று

- முத்துப்போன்ற ஒள்ளிய புன்னகை தோன்ற நின்று, இங்கு

எழுந்தருளுதற்கு எத்தவம் செய்தேன் என்னா - (தேவரீர்) இங்கு

எழுந்தருளுதற்கு என்ன தவம் செய்தேனோ வென்று, அஞ்சலி

முகிழ்ப்ப - கையைச் சென்னியிற் குவித்து வணங்க, அத்தர்

நோக்கினார் அருள் கண்ணால் - இறைவர் திருவருள் நாட்டத்தால்

நோக்கி யருளினார்; அருள் வலைப்பட்டாள் - (பொன்னனையாள்)

திருவருளாய வலையில் அகப்பட்டனள்.

படிவு - படிவம் : ஈறு தொக்கது. செல்வம் - பெருக்கம்.

நோக்குதல் - சுட்சு தீட்சையாகும். பத்தி வலையிற்பட்ட பரமனது

அருள் வலையிற் பட்டாள் பொன்னனையாள் என்க. அருள்

வலைப்பட்டாள் என்பதனை வினையாலணையும் பெயராக்கி வருஞ்

செய்யுளிற் கூட்டி யுரைத்தலுமாம். (16)





	 	 ஐய *உள்ளெழுந் தருளுக வடிகணீ ரடியேன்

உய்ய வேண்டிய பணிதிரு வுளத்தினுக் கிசையச்

செய்ய வல்லனென் றஞ்சலி செய்யவுண் ணகையா

மைய னோக்கியை நோக்கிமீ னோக்கிதன் மணாளன்.



(இ - ள்.) ஐய - ஐயரே, உள் எழுந்தருளுக - உள்ளே

எழுந்தருளக் கடவீர்; அடிகள் நீர் - அடிகளாகிய நீர், அடியேன்

உண்ண - அடியாளாகிய யான் ஈடேற, வேண்டிய பணி - விரும்பிய

தொண்டினை, திருவுளத்தினுக்கு இசையச் செய்யவல்லன் என்று -

திருவுள்ளத்திற்குப் பொருந்துமாறு செய்யவல்லேன் என்று கூறி,

அஞ்சலி செய்ய - வணங்க, மீன் நோக்கி தன் மணாளன் -

அங்கயற்கண்ணி மணாளனாகிய சோமசுந்தரக் கடவுள், உள் நகையா

- உள்ளே நகைத்து, மையல் நோக்கியை நோக்கி - மையல்

விளைக்கும் பார்வையுடைய பொன்னனையாளைப் பார்த்து.

ஐய அடிகள் என ஒருமையும் பன்மையும் விரவிவந்தன; ஐய,

அசையுமாம். யான் உய்ய நீர் வேண்டிய பணி என்க. உள் நகையா

என்றும், மையல் நோக்கியை என்றும் கூறிய குறிப்பால், அவர்

தம்மை அணைய வேண்டினாரெனக் கருதி, வேண்டிய பணி

திருவுளத்தினுக் கிசையச் செய்ய வல்லன் என்று மறைத்துக் கூறினள்

என்க. உள் நகையா - புன் முறுவல் செய்து. தன் : சாரியை. (17)





	 	 	 	 வடியை நேர்விழி யாய்பெரு வனப்பினை சிறிதுன்

	கொடியை நேரிடை யெனவிளைத் தனையெனக் கொன்றை

	முடியி னானடி யாரமென் முகிழ்முலைக் கொடிதாழ்ந்

	தடிய னேற்குவே றாயொரு மெலிவிலை யையா.



(இ - ள்.) வடியை நேர்விழியாய் - மாவடுவின்

பிளவினையொத்த விழிகளையுடையாய், பெருவனப்பினை -

பேரழகுடைய நீ, உன் கொடியை நேர் இடை எனச் சிறிது

இளைத்தனை என - உனது கொடி போன்ற இடைபோலச் சிறிது

உடல் மெலிந்திருக்கின்றாய் (அதன் காரணம் யாது) என்று வினவ,

மெல்முகிழ் முலைக் கொடி - மெல்லிய அரும்பாகிய கொங்கை

முகிழ்த்த கொடிபோன்ற அவள், கொன்றை முடியினான் அடி

ஆரத்தாழ்ந்து - கொன்றை மலரணிந்த திருமுடியை யுடைய

சிவபிரான் திருவடிகளைப் பொருந்த வணங்கி, ஐயா - ஐயனே,

அடியனேற்கு வேறாய் ஒரு மெலிவு இலை - அடியேற்கு வேறொரு

மெலிவு இல்லை (ஆனால்).

இளைத்திருப்பதன் காரணம் யாதென்று வினவ என

விரித்துரைக்க. வேறாயொரு மெலிவிலை என்றதனால் ஒரு

மெலிவுண்டென்பது குறிப்பிட்டவாறாயிற்று. அது வருஞ் செய்யுளிற்

பெறப்படும். மெலிவின் காரணம் மெலிவு எனப்பட்டது. (18)





	 	 எங்க ணாயகர் திருவுரு க்காண்பதற் கிதயந்

தங்கு மாசையாற் கருவுருச் சமைத்தனன் முடிப்பேற்

கிங்கு நாடொறு மென்கையில் வருபொரு ளெல்லாம்

உங்கள் பூசைக்கே யல்லதை யொழிந்தில வென்றாள்.



(இ - ள்.) எங்கள் நாயகர் - எங்கள் தலைவராகிய

சிவபெருமானுடைய, திரு உருக் காண்பதற்கு - திருவுருவத்தை

ஆக்குவதற்கு. இதயம் தங்கும் ஆசையால் - உள்ளத்தில் நிலை

பெற்ற விருப்பத்தினால், கரு உருச் சமைத்தனன் - மெழுகினாற்

கருக்கட்டி வைத்தேன்; முடிப் பேற்கு - அதனைப் பொன்னினால்

(செய்து) முடிக்கக் கருதிய எனக்கு, இங்கு நாள்தொறும் என்கையில்

வருபொருள் எல்லாம் - இங்கு நாள் தோறும் என் கையில்

வருகின்ற பொருள் முழுதும், உங்கள் பூசைக்கே அல்லது -

அடியார்களாகிய உங்கள் பூசனைக்கே சரியாவதல்லாமல், ஒழிந்தில

என்றாள் -எஞ்சவில்லை என்று கூறினாள்.

சிவபெருமானாகிய சித்த மூர்த்திகளைச் சிவனடியாராகக் கருதி

‘உங்கள் பூசைக்கே’ என்றாளென்க. அல்லதை, ஐ : சாரியை. (19)





	 	 	 அருந்து நல்லமு தனையவ ளன்புதித் திக்கத்*

	திருந்து தேனென விரங்குசொற் செவிமடுத் தையர்

	முருந்து மூரலாய் செல்வமெய் யிளமைநீர் மொக்குள்

	இருந்த வெல்லையு நிலையில வென்பது துணிந்தாய்.



(இ - ள்.) அருந்து நல் அமுது அனையவள் - உண்ணு

தற்குரிய இனிய அமிழ்தம்போன்ற பொன்னனையாள், அன்பு -

அன்போடு, தித்திக்க - இனிமை பொருந்த, திருந்து தேன் என -

இனிமை திருந்திய தேன்போல, இரங்குசொல் - கூறுஞ் சொற்களை,

ஐயர் செவிமடுத்து - சித்தமூர்த்திகள் கேட்டு, முருந்து மூரலாய் -

மயிலிறகினடி போன்ற பற்களையுடையவளே, செல்வம் மெய்

இளமை - செல்வமும் யாக்கையும் இளமையம், நீர்மொக்குள்

இருந்த எல்லையும் நிலை இல என்பது துணிந்தாய் - நீரிற்

றோன்றுங் குமிழி இருந்த அளவும் நிலைபெறுவன அல்ல

வென்பதனை நன்கு உணர்ந்தாய்.



சித்திக்க என்னும் பாடத்திற்கு அன்பு கைகூட என்றுரைக்க.

இரங்கு சொல் - இரக்கந் தோன்றக் கூறுஞ்சொல் எனலுமாம். (20)



* * *



(பா - ம்.) * அன்பு சித்திக்க.





	 	 அதிக நல்லற நிற்பதென் றறிந்தனை யறத்துள்

அதிக மாஞ்சிவ புண்ணியஞ் சிவார்ச்சனை யவற்றுள்

அதிக மாஞ்சிவ பூசையு ளடியவர் பூசை

அதிக மென்றறிந் தன்பரை யருச்சனை செய்வாய்.

(இ - ள்.) நல் அறம் அதிகம் நிற்பது என்று அறிந்தனை -

நன்றாகிய அறமே சிறப்புடையதும் நிலைபெறுவதும் என்று

உணர்ந்தனை; அறத்துள் - அவ்வறங்களுள்ளே, சிவபுண்ணியம்

அதிகம் ஆம் - சிவ புண்ணியங்கள் சிறந்தனவாகும் (என்றும்),

அவற்றுள் சிவார்ச்சனை அதிகம் ஆம் - அச் சிவ

புண்ணியங்களுள்ளும் சிவபூசை சிறந்ததாகும் (என்றும்), சிவபூசையுள்

அடியவர் பூசை அதிகம் என்று அறிந்து - அச் சிவ பூசையினும்

அடியார் பூசை சிறந்தது என்றும் அறிந்து, அன்பரை அருச்சனை

செய்வாய் - அடியார்களைப் பூசிப்பாயாயினை (அதனால்),

என்று என்பதனைப் பிறவிடத்துங் கூட்டுக. ஏனை

அறங்களினும் சிவ புண்ணியம் சிவார்ச்சனைகளினும் அடியார்

பூசை சிறந்ததென்பதனைப் பின்வரும் திருமந்திரங்களால் அறிக :

"ஆறிடும் வேள்வி யருமறை நூலவர்

கூறிடு மந்தணர் கோடிபே ருண்பதில்

நீறிடுந் தொண்டர் நினைவின் பயனிலை

பேறெனி லோர்பிடி பேறது வாகுமே"



"அகர மாயிர மந்தணர்க் கீயிலென்

சிகர மாயிரஞ் செய்து முடிக்கிலென்

பகரு ஞதனி பகலூண் பலத்துக்கு

நிகரிலை யென்பது நிச்சயந் தானே"



"படமாடக் கோயிற் பகவற்கொள் றீயின்

நடமாடக் கோயி னம்பர்க்கங் காகா

நடமாடக் கோயி னம்பர்க்கொன் றீயிற்

படமாடக் கோயிற் பகவற்க தாமே."



(21)





	 	 உறுதி யெய்தினை யிருமையு முன்பெயர்க் கேற்ப

இறுதி யில்வன் றிருவுரு வீகையாற் காணப்

பெறுதி யாகநின் மனைக்கிடைப் பித்தளை யீயம்

அறுதி யானபல கலன்களுங் கொணர்தியென் றறைந்தார்.



(இ - ள்.) இருமையும் உறுதி எய்தினை - இம்மை மறுமை

இரண்டிலும் பயன் பெற்றனை; உன் பெயர்க்கு ஏற்ப -

பொன்னனைாள் என்னும் உன் பெயருக்குப் பொருந்த, இறுதி

இல்லவன் திரு உரு - அழிவில்லாத இறைவன் திருமேனியை,

ஈகையால் காணப் பெறுதியாக - பொன்னாற் செய்யப் பெறுவாயாக;

நின் மனைக் கிடை - நினது மனையிற் கிடக்கும், பித்தளை ஈயம்

அறுதியான பல் கலன்களும் - பித்தனையும் ஈயமு முடிவாவுள்ள

பல உலோகங்களாற் செய்யப்பட்ட கலன்களையும் கொணர்தி

என்று அறைந்தார் -கொண்டு வருவாய் என்று கூறினார்.

ஈகை - பொன். தாழ்ந்த உலோகங்களைக் கூறி அவை

முடிவாகவுள்ள என ஏனையவற்றைத் தழுவினார். (22)





	 	 	 	 	 ஈயஞ் செம்பிரும் பிரசித மென்பவும் புணர்ப்பாற்

	றோயம் பித்தளை வெண்கலந் தராமுதற் றொடக்கத்

	தாயும் பல்வகை யுலோகமுங் கல்லென வலம்பத்

	தேயுஞ் சிற்றிடை கொண்டுபோய்ச் சித்தர்முன் வைத்தாள்.

	 	 (இ - ள்.) ஈயம் செம்பு இரும்பு இரசிதம் என்பவும் - ஈயமும்

செம்பும் இரும்பும் வெள்ளியும் என்பனவும், புணர்ப்பால் தோயும்

பித்தளை வெண்கலம் தராமுதல் தொடக்கத்து - ஒன்றோடொன்று

கலத்தலால் உண்டாகும் பித்தளையும் வெண்கலமும் தராவு முதலிய

தொடக்கத்தை யுடையவும் ஆகிய, ஆயும் பல்வகை உலோகமும் -

ஆராயும் பலவகை உலோகங்களையும்; கல் என அலம்ப -

கல்லென்று ஒலிக்க, தேயும் சிற்றிடை - தேய்ந்த சிறிய

இடையையுடைய பொன்னனையாள், கொண்டு போய்ச் சித்தர்முன்

வைத்தாள் -கொண்டுபோய்ச் சித்த மூர்த்திகள் முன்னர் வைத்தனள்.

ஈயம் முதலியன தனியுலோகமும், பித்தளை முதலியன கலப்பு லோகமும் என்றார். கல்லென : ஒலிக்குறிப்பு. சிற்றிடை :

அன்மொழித் தொகை. (23)





	 	 	 வைத்த வேறுவே றுலோகமு மழுவுழை கரந்த

	சித்த சாமிக ணீற்றினைச் சிதறினர் பாவித்*

	தித்தை நீயிரா வெரியிலிட் டெடுக்கினன் பொன்னாம்

	இத்தை நாயகன் றிருவுருக் கொள்கென வறைந்தார்.



(இ - ள்.) வைத்த வேறுவேறு உலோகமும் - (அங்ஙனம்

கொண்டு வந்து) வைத்த வெவ்வேறு வகையான் உலோகங்க

ளெல்லாவற்றிலும், மழு உழை கரந்த சித்தசாமிகள் - மழுவையும்

மானையும் மறைத்து வந்து சித்தமூர்த்திகள், நீற்றினைச் சிதறினர் -

திருநீற்றைச் சிதறி பாவித்து - (இவை பொன்னாகவென்று) சிந்தித்து,

இத்தை நீ இரா எரியில் இட்டு எடுக்கில் - இவற்றை நீ

இரவில்நெருப்பிலிட்டு எடுத்தாயானால். நன்பொன் ஆம் - நல்ல

பொன்னாகும்; அத்தை - அப் பொன்னினால், நாயகன் திரு

உருக்கொள்க என அறைந்தார் - இறைவன் திருமேனி செய்யக்

கடவை எனக் கூறியருளினார்.

உலோகங்களிலும் என ஏழனுருபு விரிக்க. சிதறினர் :

முற்றெச்சம். இது அது என்பன அன்சாரியை பெறாமல் இரட்டித்தன.

உலோகமென்னும் பொதுமையால் இத்தை என ஒருமையாற் கூறினார்.

எரியிலிடுதல் - புடமிடுதல். அத்தை - அதனால் : வேற்றுமை

மயக்கம். கொள்கென : தொகுத்தல். (24)



* * *



(பா - ம்.) * சிதறின பார்த்தே.





	 	 மங்கை பாகரை மடந்தையு மிங்குநீர் வதிந்து

கங்குல் வாயமு தருந்தியிக் காரிய முடித்துப்

பொங்கு காரிருள் புலருமுன் போமெனப் புகன்றாள்

அங்க யற்கணா டனைப்பிரி யாரதற் கிசையார்.

(இ - ள்.) மங்கைபாகரை - அங்ஙனங் கூறியருளிய உமை

பாகராகிய சிவபெருமானை, மடந்தையும் - பொன்னனையாளும்,

இங்கு நீர் வதிந்து -இங் நீர் தங்கி, கங்குல்வாய் அமுது அருந்தி

- இரவிற் றிருவமுதுசெய்து, இக்காரியம் முடித்து - இவ்வினையையும்

முடித்து, பொங்குகார் இருள் புலருமுன் போம் எனப் புகன்றாள் -

மிக்க கரிய இருள் விடியுமுன் போவீராகஎன்று வேண்டினள்;

அங்கயற்கணாள் தனைப் பிரியார் - அங்கயற் கண்ணம்மையைப்

பிரியாதவராகிய இறைவர், அதற்கு இசையார் - அதற்கு

உடன்படாமல்.

என்னுடன் கலந்து செல்லும் என்பதனை இடக்க ரடக்கலாக

‘இங்குநீர் வதிந்து . . . . . . போம்’ என்றாளென்க. கங்குல்வாய்

அமுதருந்தி என்பதற்கு இரவின்கண் அடிசில் உண்டு என்றும்.

இரவில் என் வாயிலுண்டாகும் ‘வாலெயி றூறிய நீர்’ ஆகி

அமுதினை யுண்டு என்றும் சிலேடைப்பொருள் கொள்க. இக்காரியம்

- உலோகங்களைப் பொன்னாக்கும் காரியம். நீர் என்னுடன்

அணைந்தமையைப் பிறர் அறிதலால் நுமக்குப் பழியுண்டாகாதவாறு

செல்லும் என்பாள் ‘காரிருள் புலருமுன் போமெனப் புகன்றாள்’

என்க. ஒரு காதலியைப் பிரியாதுறையும் இயல்பினர்

மற்றொருத்தியைக் கூடுதல் அரிதென்பார் ‘அங்கயற் கணாள்

தனைப்பிரியார் அதற்கிசையார்’ என்றார். இறைவன் அருளாகிய

சத்தியைப் பிரியாமை யுணர்க. பிரியார் : பெயர். இசையார் :

முற்றெச்சம். (25)





	 	 	 சிறந்த மாடநீண் மதுரையிற் சித்தர்யா மென்று

	மறைந்து போயினார் மறைந்தபின் சித்தராய் வந்தார்

	அறைந்த வார்கழ லலம்பிட வெள்ளிமன் றாடி

	நிறைந்த பேரொளி யாயுறை நிருத்தரென் றறிந்தாள்.



(இ - ள்.) சிறந்த மாடம் நீள் மதுரையில் சித்தர் யாம் என்று

- சிறப்புடைய மாடங்கள் உயர்ந்த மதுரையில் வசிக்குஞ் சித்தர்

யாம் என்று கூறி, மறைந்து போயினார் - மறைந்து சென்றனர்;

மறைந்தபின் - (அங்ஙனம் அவர்) மறைந்தருளியவின், சித்தராய்

வந்தார் - இங்குச் சித்தசாமியாய் வந்தவர், அறைந்த வார்கழல்

அலம்பிட - (பலரும்) புகழும் நீண்ட வீரக்கழல் ஒலிக்க

வெள்ளிமன்று ஆடி - வெள்ளியம் பலத்திலே திருக்கூத்தாடி,

எங்கும் நிறைந்தபேர் ஒளியாய் உறை நிருத்தர் என்று அறிந்தாள்

- எங்கும் நிறைந்த பெரிய ஒளிவடிவாய்த் தங்கிய திருக்கூத்தர்

என்று உணர்ந்தனள்.

அறைந்த - ஒலிக்கின்ற என்றுமாம். வந்தவர் வெள்ளிமன்றிலே

ஆடி உறையும் நிருத்தரென் றறிந்தாள் என முடிக்க. மதுரையிற்

சித்தர் என்று கூறி மறைந்த குறிப்பால் இங்ஙன் அறிந்தாள் என்க.

(26)





	 	 	 மறைத்து போயினா ரெனச்சிறி தயர்ச்சியு மனத்தில்

	நிறைந்த தோர்பெருங் கவற்சியை நீக்கினா ரென்னச்

	சிறந்த தோர்பெரு மகிழ்ச்சியு முடையளாய்ச் சித்தர்

	அறைந்த வாறுதீப் பெய்தன ளுலோகங்க ளனைத்தும்.

	 	 (இ - ள்.) மறைந்து போயினார் எனச் சிறிது அயர்ச்சியும் -

மறைந்து போனாரே என்று சிறிது வருத்தமு, மனத்தில் நிறைந்தது

ஓர் பெருங் கவற்சியை நீக்கினார் என்ன - மனத்தில் நிறைந்துள்ள

தாகிய ஒரு பெரிய கவலையைப் போக்கினாரென்று, சிறந்தது ஓர்

பெரு மகிழ்ச்சியும் - சிறந்ததாகிய ஒரு பெரிய மகிழ்ச்சியும்,

உடையளாய் - உடையவளாகி, சித்தர் அறைந்தவாறு - சித்த

மூர்த்திகள் கட்டளை யிட்ட வண்ணமே, உலோகங்கள் அனைத்தும்

தீப் பெய்தனள் - உலோகங்கள் அனைத்தையும் தீயிற் புடமிட்டனள்.

அயர்ச்சி - சோர்வு. கவர்ச்சி - திருவுருச் சமைத்தற்குப் பொன்

னில்லையே என்னும் கவலை. (27)





	 	 	 	 அழல் டைந்தபி னிருண்மல வலிதிரிந் தரன்றாள்

	நிழல டைந்தவர் காட்சிபோ னீப்பருங் களங்கங்

	கழல வாடக மானதா லதுகொண்டு கனிந்த

	மழலை யீர்ஞ்சொலாள் கண்டனள் வடிவிலான் வடிவம்.



(இ - ள்.) அழல் அடைந்த பின் - (உலோகம்)

நெருப்பினைச் சேர்ந்தபின், இருள்மல வலிதிரிந்து - ஆணவமல

சத்திகெட்டு, அரன் தாள் நிழல் அடைந்தவர் காட்சிபோல் -

இறைவனது திருவடி ஞானத்தை அடைந்தவர் சிவமாக

விளங்குதல்போல, நீப்பருங் களங்கம் கழல - நங்குதலில்லாத

களிம்பு நீங்க, ஆடகம் ஆனது - பொன்னாகியது; அது கொண்டு

அப்பொன்னினால், கனிந்த மழலை ஈர்ஞ்சொல்லாள் - சுவை

முதிர்ந்த தண்ணிய மழலைச் சொற்களையுடைய பொன் னனையாள்,

வடிவு இலான் வடிவம் கண்டனள் - ஒரு வடிவமுமில்லாத

இறைவனுக்கு ஒரு திருவுருவம் சமைத்தனள்.

இருள் மலம் - உயிரின் அறிவை மறைக்கும் இருளாகிய

ஆணவ மலம். தாள்நிழல் என்றது ஈண்டுத் திருவடி ஞானத்தை.

ஆன்மாத் திருவடி ஞானத்தால் ஆணவமாகிய பசுத்துவம் நீங்கிச்

சிவத்ன்மை யெய்தினாற்போல உலோகம் எரியாற் களிம்பு நீங்கிப்

பொன்னாகியது என்க. ஆணவம் செம்பிற் களிம்பு கோல்

அனாதியே உயிரைப்பற்றி யிருப்பதென்பதும், அது ஞானத்தால்

நீங்கவே ஆன்மா சிவமாய் விளங்கு மென்பதும் உண்மை நூற்

கொள்கை. அழலடைந்த பின் களங்கம் கழல ஆடகமானது எனக்

கூட்டுக. ஆல் : அசை. கொண்டு : மூன்றாம் வேற்றுமைச் சொல்.

(28)





	 	 [அறுசீரடி யாசிரிய விருத்தம்]



மழவிடை யுடையான் மேனி வனப்பினை நோக்கி யச்சோ

அழகிய பிரானோ வென்னா வள்ளிமுத் தங்கொண் டன்பிற்

பழகிய பிரானை யானாப் பரிவினாற் பதிட்டை செய்து

விழவுதேர் நடாத்திச் சின்னாள் கழிந்தபின் வீடு பெற்றாள்.



(இ - ள்.) மழவிடை உடையான் மேனி வனப்பினை நோக்கி

- (அங்ஙனம் சமைக்கப்பெற்ற) இளமையாகிய இடப வூர்தியை

யுடைய இறைவன் திருமேனியின் அழகினைப் பார்த்து, அழகிய

பிரானோ என்னா - சுந்தரநாதனோ இவன் என்று, அள்ளி முத்தம்

கொண்டு - (கபோலத்தில்) அள்ளி முத்தமிட்டு, அன்பில் பழகிய

பிரானை - தனது மெய்யன்பில் இடைவிடாதிருந்த இறைவனை,

ஆனாப் பரிவினால் பதிட்டை செய்து - நீங்காத அன்பினாலே

பிரதிட்டை செய்து, விழவுதேர் நடாத்தி - திருவிழாவுந் தேரும்

நடாத்தி, சிலநாள் கழிந்தபின் வீடு பெற்றாள் - சில நாட்கள்

சென்றபின் பொன்னனையாள் வீடு பேற்றினை யெய்தினாள்.

அச்சோ : வியப்பிடைச் சொல்; பிரானோ என்பதில்

ஓகாரமும் அப்பொருட்டு. பதிட்டை : வடசொற் சிதைவு. தேர் -

இரதோற்சவம். (29)





	 	 	 	 நையுநுண் ணிடையி னாளந் நாயகன் கபோலத் திட்ட

	கையுகிர்க் குறியுஞ் சொன்ன காரணக் குறியுங் கொண்டு

	வெய்யவெங் கதிர்கால* செம்பொன் மேனிவே றாகி நாலாம்

	பொய்யுகத் தவர்க்குத் தக்க பொருந்துரு வாகி மன்னும்.



(இ - ள்.) நையும் நுண் இடையினாள் - தேய்ற்த நுண்ணிய

இடையையுடைய பொன்னனையாள், அந்நாயகன் கபோலத்து இட்ட

கை உகிர்க்குறியும் - அவ்விறைவன் கபோலத்தின்கண்

அள்ளுதற்கிட்ட கையிலுள்ள நகக்குறியையும், சொன்ன காரணக்

குறியும் கொண்டு - அவள் கூறிய அழகிய பிரான் என்னும் காரணப்

பெயரையுங் கொண்டு, வெய்ய வெம் கதிர்கால் செம்பொன் மேனி

வேறு ஆகி - மிக்க விருப்பந் தருதலையுடைய ஒளிவீசும் சிவந்த

பொன்னாலாகிய திருமேனி வேறு பட்டு, நாலாம் பொய்

உகத்தவர்க்கு - பொய்மிக்க கலியுகத்தார்க்கு, தக்க பொருந்து

உரு ஆகி மன்னும் - தக்க பொருந்திய திருவுருவமாய் நிலை

பெறும்.

உலகிற்கு இறைவனும் அவளால் விரும்பப்பட்டவனும் என்பது

தோன்ற ‘அந்நாயகன்’ என்றார் : வெய்ய வெம் : ஒருபொரு

ளிருசொல்; விருப்பத்தைச் செய்யும் ஞாயிற்றின் கதிர் என்னலுமாம்.

உகிர்க் குறியும் காரணக் குறியும் கொண்டு மன்னும்,

பொருந்துருவாகி மன்னும் எனத் தனித்தனி கூட்டுக. (30)



* * *



(பா - ம்.) * கதிர்காய்.

			 ஆகச் செய்யுள் 1885.





* * *





	 	 	 	 முப்பத்தேழாவது சோழனை மடுவில் வீட்டிய படலம்



	 	 [அறுசீரடி யாசிரிய விருத்தம்]



மின்னனை யார்பூங் கொன்றை வேணிய ரிரத வாதம்

பொன்னனை யாண்முன் செய்து போந்தது புகன்றே

மார்த்தார்

மன்னனை மடுவில் வீட்டி மலரடிக் கன்ப னான

தென்னனை யமரிற் காத்த திருவிளை யாடல் சொல்வாம்.





(இ - ள்.) நனை ஆர் பூங் கொன்றை மின்வேணியர் - தேன்

நிறைந்த கொன்றை மலர் மாலையை யணிந்த மின்போலும்

சடையையுடைய சோமசுந்தரக் கடவுள், பொன்னனையாள்முன்

இரதவாதம் செய்து போந்ததது புகன்றேம் - பொன்னனையாள்

முன்னர் இரசவாதஞ் செய்து சென்றருளிய திருவிளையாடலைக்

கூறினோம்; ஆர்தார் மன்னனை - (இனி) ஆத்திமாலையை யணிந்த

சோழமன்னனை, மடுவில்வீட்டி - மடுவின்கண் வீழ்த்தி, மலர்

அடிக்கு அன்பன் ஆன தென்னனை - மலர்போன்ற திருவடிகட்கு

அன்பனாகிய சுந்தரபாத சேகர பாண்டியனை, அமரில் காத்த

திருவிளையாடல் சொல்வாம் - போரின்கண் காத்தருளிய

திருவிளையாடலைக் கூறுவாம்.

மின்போலும் வேணி என்க; சித்தராய் வந்து தோன்றி

மறைதலின் மின்னையொத்தவராகிய வேணியர் என்றுரைத்தலுமாம்.

வீட்டி, வீழ்த்தி என்பதன் மரூஉ. (1)





	 	 	 பொன்னெடுந் தேரி ராச புரந்தரன் பரந்த ராதி

	மன்னெடுந் தேவ ரேத்தப் பரனுல கடைந்தா னிப்பால்

	அந்நெடுந் தகையோன் மைந்த னடலிரா சேசனென்போன்

	இந்நெடுந் தகையோன் மைந்த னிராசகம் பீர னென்போன்.



(இ - ள்.) பொன் நெடுந் தேர் இராச புரந்தரன் -

பொன்னாலாகிய பெரிய தேரினையுடைய இராசேந்திர பாண்டியன்.

புரந்தர ஆதி பல் நெடும் தேவர் ஏத்த - இந்திரன் முதலிய பல

கெரிய தேவர்களும் புகழ, பரன் உலகு அடைந்தான் -

சிவலோகமடைந்தனன்; இப்பால் - பின், இந்நெடுந் தகையோன்

மைந்தன் - அப்பெரிய தகுதியை யுடையான் புதல்வன், அடல்

இராசேசன் என்போன் - வெற்றியையுடைய இராசேச பாண்டியன்

என்று சொல்லப்படுவோன்; அநெடுந் தகையோன் மைந்தன் - இந்த

நெடுந்தகையின் மகன், இராச கம்பீரன் என்போன் - இராச

கம்பீரனென்று சொல்லப்படுவோன். (2)





	 	 	 	 	 மற்றிவன் குமரன் வங்கிய தீப னன்னான்

	பொற்றிணி தடந்தோண் மைந்தன் புரந்தர சித்தா மன்னான்

	வெற்றிகொள் குமரன் பாண்டி வங்கிய பதாகன் வீரம்

	பற்றிய சுந்த ரேச பாதசே கரன வன்சேய்.

	 	 (இ - ள்.) இவன் குமரன் - இந்த இராச கம்பீரபாண்டியன்

புதல்வன், பாண்டிவங்கிய தீபன் - பாண்டிவங்கிய தீபனென்பவன்;

அன்னான் பொன்திணி தடந்தோள் மைந்தன் - அவனுடைய

பொன்னிறம் வாய்ந்த திண்ணிய பெரிய தோள்களை யுடைய

புதல்வன், புரந்தரசித்தாம் - புரந்தரசித்து என்பான்; அவன் சேய் -

அவன் மைந்தன், வீரம் பற்றிய - வீரத்தைப் பொருந்திய, சுந்தரேச

பாதசேகரன் - சுந்தரேச பாத சேகர னென்பவன்.

மற்று : அசை. வங்கியம் - வமிசம். (3)





	 	 	 பலர்புகழ் சுந்த ரேச பாதசே கரனாந் தென்னன்

அலைபுன லுடுத்த கூட லடிகளுக் கன்ப னாகிக்

கொலைபுணர் வேலால் வெங்கோற் குறும்பெனும்

களைக டீர்த்து

மலர்தலை யுலக மென்னும் வான்பயிர் வளர்க்கு நாளில்.



(இ - ள்.) பலர்புகழ் சுந்தரேச பாதசேகரனாம் தென்னன் -

பலரும் புகழ்கின்ற சுந்தரேச பாதசேகரன் என்னும் அப்பாண்டியன்,

அலைபுனல் உடுத்த கூடல் அடிகளுக்கு அன்பனாகி - அலையும்

நீரையுடைய வையை சூழந்த கூடலின்கண் எழுந்தருளியுள்ள

சோமசுந்தரக் கடவுளுக்கு அன்பனாகி, கொலைபுணர் வேலால் -

கொலைத் தொழில் பொருந்திய வேற்படையால், வெங்கோல்

குறும்பு எனும் களைகள் தீர்த்து - கொடுங் கோலையுடைய

குறுநில மன்னரென்னுங் களைகளைப் போக்கி, மலர்தலை உலகம்

என்னும் வான்பயிர் வளர்க்கு நாளில் - பரந்த இடத்தையுடைய

உலகிலுள்ள உயிர்கள் என்னுஞ் சிறந்த பயிரை வளர்க்கு நாளில்.

சுட்டு வருவிக்க. குறும்பு - குறுநில அரசு. உலகம் ஈண்டு

உயிர்களை யுணர்த்திற்று. வளர்க்கலுற்றான் அங்ஙனம் வளர்க்கு

நாளில் என விரித்துரைக்க. (4)





	 	 	 பத்துமான் றடந்தேர் நூறு பனைக்கைமா நூற்றுப் பத்துத்

	தத்துமா னயுத மள்ளர் தானையிவ் வளவே யீட்டி

	இத்துணைக் கேற்ப நல்கி யெஞ்சிய பொருள்க ளெல்லாஞ்

	சித்துரு வான கூடற் சிவனுக்கே செலுத்து மன்னோ.



(இ - ள்.) மான்தடந் தேர்பத்து - குதிரை பூட்டிய பெரிய

தேர் பத்தும், பனைக்கைமாநூறு - பனைபோன்ற துதிக்கையையுடைய

யானைகள் நூறும், தத்துமான் நூற்றுப் பத்து - தாவுகின்ற குதிரைகள்

ஆயிரமும், மள்ளர் அயுதம்- காலாள் பதினாயிரமு மாகிய,

இவ்வளவே தானை ஈட்டி - இவ்வளவு படைகளையே தொகுத்து

வைத்த, இத்துணைக்கு ஏற்ப நல்கி - இவ்வளவிற்குப் பொருந்திய

பொருள்களைக் கொடுத்து எஞ்சிய பொருள்கள் எல்லாம் - மிஞ்சிய

பொருள் முழுதையும், சித்து உருவான - அறிவே வடிவமாகிய,

கூடல் சிவனுக்கே செலுத்தும் - மதுரையில் எழுந்தருளிய

சிவபெருமானுக்கே செலவிடுவான்.

		 அயுதம் - பதினாயிரம். அரசன் பொருளிற் பெரும்பகுதி

படையின் பொருட்டுச் செலவிடப்படுதல் வழக்காகவும் இவன்

அதனைக் குறைத்து இறைவன் பொருட்டுச் செலவிட்டனன் என்க;

இதனால், இவன்பகை வெல்லுதற்கன்றி அரசன் என்பதற்கு ஓர்

அறிகுறி யாகவே சிறிது படை வைத்திருந்தனன் என்பதும், தனக்கும்

தனது நாட்டிற்கும் பகைவரால் நலிவுண்டாகாமல் இறைவன்

காத்தருள்வன் எனக் கருதி யிருந்தனன்என்பதும் பெறப்படும். ஏற்ப

- ஏற்றவளவாக; சிறிதென்றபடி. மன், ஓ : அசைகள். (5)





	 	 	 கண்டிகை மகுட மாதிக் கலனிரை குயின்றுந் திங்கண்

	மண்டல மிடறுஞ் சென்னிக் கோபுர மாட மாதி

	எண்டிசை யிருள்கால் சீப்ப வெரிமணி யிழைத்து வேய்ந்துந்

	திண்டிற லுடையா னின்ன திருப்பணி பிறவுஞ் செய்தான்.



(இ - ள்.) கண்டிகை மகுடம் ஆதி - கண்டிகையும் முடியு

முதலாகிய, கலன் நிரை குயின்றும் - அணிகல வரிசைகளை

இயற்றியும், திங்கள் மண்டலம் இடறும் - சந்திர மண்டலத்தை

இடறும்படி யோங்கிய, சென்னி - சிகரத்தையுடைய, கோபுரம் மாடம்

ஆதி - கோபுரமும் திருமாளிகையு முததலியவற்றை, எண்திசை

இருள் கால் சீப்ப - எட்டுத் திக்கிலுமுள்ள இருளைப் போக்குமாறு,

எரிமணி இழைத்து வேய்ந்தும் - மாணிக்க மணிகள் இழைத்

தியற்றியும், திண்திறல் உடையான் - மிக்க வலியினை யுடைய

சுந்தரபாத சேகர பாண்டியன், இன்ன திருப்பணி பிறவும் செய்தான்

- இவைபோன்ற பிற திருப்பணிகளையும் செய்தனன்.

கால் சீப்ப - ஓட்ட; துணைச்சொல்; கால் என்பதனை ஒளி

யாக்கி, ஒளியால் இருளையோடட என்றுரைத்தலுமாம். கோபுர மாட

மாதி வேய்ந்தும் என்க. எரிமணி - நெருப்புப் போலும் ஒளியுடைய

மாணிக்க மணி. (6)





	 	 	 கல்லுமா றகன்ற மார்பன் கருவியின் சிறுமை நோக்கி

மல்லுமா றாத திண்டோள் வளவர்கோ னொருவன் காலிற்

செல்லுமா யிரம்ப ரிக்கோர் சேவக னென்போன் றானே

வெல்லுமா றெண்ணி வஞ்சி வேய்ந்துகொண் டெழுந்து

போந்தான்.



(இ - ள்.) கல்லு மாறு அகன்ற - (திண்மையாலும்

பரப்பினாலும்) மலையுடன் மாறுபட்டு அகன்ற, மார்பன் -

மார்பினையுடைய பாண்டியனது, கருவியின் சிறுமை நோக்கி -

சேனையின் சிறுமையைக் கருதி, மல்லு மாறாத திண்தோற் -

மற்போர் இடையறாது செய்யும் திண்ணிய தோளையுடைய,

வளவர்கோன் ஒருவன் - சோழர் மன்னர் ஒருவன், காலில்

செல்லும் - காற்றைப்போல விரைந்து செல்லும், ஆயிரம்

பரிக்கு ஓர் சேவகன் என்போன் - ஆயிரங் குதிரைகட்கு

ஒரு சேவகனென்று சொல்லப்படுவோன், தானே வெல்லுமாறு

எண்ணி - தானே வெற்றி பெறுமாறு துணிந்து, வஞ்சி வேய்ந்து

கொண்டு எழுந்து போந்தான் - வஞ்சிமாலை சூடிப் புறப்பட்டு

வந்தான்.

கல்லு - மலை; உ : சாரியை; கல்லுடன் என விரிக்க. கல்லு

மாறு - மலை தோற்கும்படியான என்றுரைத்தலுமாம். கருவி - படை.

சேவக னென்போனாகிய ஒருவன் என்க. தானே - வேறு

துணையின்றியே. ஆயிரம் பரிக்கோர் சேவகன் என்பது சிறப்பினாய

பெயர். (7)





	 	 	 	 பல்வகைக் கருவி யீட்டப் படையொடும் பரவை சீறிச்

	செல்வது போலக் கன்னித் தீம்புன னாடு நோக்கி

	மல்வரை யாத தோளான் வரவறிந் தெழுந்து மேருக்

	கல்வரி சிலையான் முன்போய்க் கைதவன் றாழ்ந்து கூறும்.



(இ - ள்.) பல்வகைக் கருவி ஈட்டப் படையொடும் -

பல்வகைப் படைக்கலங்களை ஏந்திய சேனையோடும், பரவை

சீறிச் செல்வது போல - கடலானது சினந்து செல்வது போல,

கன்னித் தீம்புனல் நாடு நோக்கி - இனிய பொருநை யாற்றின்

நீரையுடைய கன்னி நாட்டை நோக்கி, மல் வரையாத தோளான்

வரவு - மற்போர் நீங்காத தோளையுடைய சோழன் வருதலை,

கைதவன் அறிந்து எழுந்து - பாண்டியன் (ஒற்றரால்) அறிந்து

எழுந்து, மேருக்கல் வரிசிலையான் முன்போய் - மேருமலையைக்

கட்டமைந்த வில்லாகக் கொண்ட இறைவன் திருமுன் சென்று,

தாழ்ந்து கூறும் - வணங்கிக் கூறுவான்.

கருவி - படைக்கலப் பொது. செல்வது போல வரவு என்க.

மேருக்கல் - மேருமலை. (8)





	 	 	 	 பொன்னது வனைய வேணிப் புனிதவிப பூமி நேமி

	உன்னது வலத்தி னாலே யுருட்டுமென் வலத்தை நோக்கான்

	தன்னது வலத்தி னாலென் றானையின் சிறுமை நோக்கி

	என்னது தேயங் கொள்வா னெண்ணினான் போலு மன்னோ.



(இ - ள்.) பொன் அணைய வேணிப் புனித - பொன்போன்ற

சடையையுடைய புனிதனே, இப்பூமி - இநநிலவுலகில், உன்னது

வலத்தினாலே நேமி உருட்டும் - உன்னுடைய திருவருள் வலியால்

ஆணைத் திகிரியை உருட்டுகின்ற, என் வலத்தை நோக்கான் - என்

வலிமையைக் கருதாது, என் தானையின் சிறுமை நோக்கி - எனது

சேனையின் குறையை மட்டுங் கருதி, தன்னது வலத்தினால் -

தன்னுடைய வலியினால், என்னது தேயம் கொள்வான் - எனது

நாட்டைக் கைப்பற்றிக் கொள்வதற்கு, எண்ணினான் போலும் -

கருதிப் போலும்.

பொன்னது, து : பகுதிப்பொருள் விகுதி. பூமியில் நேமி

யுருட்டும் என்க. வலம் - வலிமை. உன்னது முதலிய மூன்றிலும்

னகரம் விரித்தல். நோக்கான் : முற்றெச்சம். கொள்வான் : வான்

ஈற்று வினையெச்சம். எண்ணிப்போலும் காவிரி நாடன் மேவினன்

எனவருஞ் செய்யுளோடு முடியும். மன், ஓ : அசைகள. (9)





	 	 	 	 	 காவிரி நாடன் சேனைக் கடலிடை யெரிபோன் மூண்டு

	மேவின னென்று கூறி னவன் வேண்ட வானிற்

	பூவிரி வாகை நீயே புனையநாம் பொருது மென்னா

	நாவிரி யாத மாற்ற நாயகன் கூறக் கேட்டான்.

	 	 (இ - ள்.) காவிரி நாடன் - காவிரி நாட்டையுடைய சோழன்,

சேனைக் கடல் இடை - சேனையாகிய கடலின் நடுவில், எரிபோல்

மூண்டு மேவினன் என்று கூறி - வடவைத் தீப்போல மூண்டுவந்தன

னென்று கூறி, மீனவன் வேண்ட - பாண்டியன் குறையிரப்ப, பூவிரி

வாகை நீயே புனைய - மலர்விரிந்த வாகைமாலையை நீயே

அணியுமாறு, நாம் பொருதும் என்னா - நாம் போர் செய்வோ

மென்று, நாயகன் - இறைவனாகிய சோமசுந்தரக் கடவுள், நாவிரியாத

மாற்றம் - நாவாற் கூறாத மொழியால், வானில் கூறக் கேட்டான் -

விசும்பின்கண் கூறியருளப் பாண்டியன் கேட்டனன்.

சேனையைக் கடலென்றமையால் எரி என்றது வடவைத்

தீயாயிற்று. பூ விரி - பொரிவு மிக்க என்றுமாம். நாவிரியாத

மாற்றம் - அசரீரி மொழி. வானிற் கூறவென இயைக்க. (10)





	 	 	 	 எல்லியங் கமலச் செவ்வி யெனமுக மலர்ந்து நாதன்

அல்லியங் கமலச் செந்தா ளகந்தழீஇப் புறம்பு போந்து

பல்லியந் துவைப்பத் தானைப் பரவையுட் பரிமா வூர்ந்து

கொல்லியம் பொருப்பன் சேனைக் கடலெதிர் குறுகி

னானே.



(இ - ள்.) எல்லி அம் கமலச் செவ்வி என - சூரியனைக்

கண்ட அழகிய தாமரை மலரின் பொலிவைப் போல, முகமலர்ந்து

- முக மலர்ச்சி யுடையவனாய், நாதன் அல்லி அம்கமலச் செந்தாள்

- இறைவ னுடைய அகவிதழையுடைய அழகிய தாமரை மலர்போன்ற

சிவந்த திருவடிகளை, அகம்தழீஇ - உள்ளத்தில் இருத்தி, புறம்பு

போந்து - வெளியே வந்து, பல் இயம் துவைப்ப - பல

வாத்தியங்களும் ஒலிக்க, தானைப் பரவையுள் பரிமா ஊர்ந்து -

சேனையாகிய கடலினுள்ளே குதிரையைச் செலுத்தி, கொல்லி அம்

பொருப்பன் - அழகிய கொல்லி மலையையுடைய சோழனது,

சேனைக்கடல் எதிர் குறுகினான் - சேனைக் கடலின் எதிரே

சென்றனன்.

எல்லி - எல்லையுடையது, ஞாயிறு; எல் - ஒளி. எல்லி -

பகலுமாம். தழீஇ : சொல்லிடையளபெடை. கொல்லி மலை

சேரர்க்குரிய தாயினும் ஓரொருகால் சோழரால் வென்று

அடிப்படுத்தப் பெற்ற தென்று கருதிச் சோழனைக் கொல்லியம்

பொருப்பன் என்றார் போலும். அதனை மூவேந்தர்க்கும்

உரியதாகக் கூறிய செய்யுட்களும் உண்டு. கேட்டவன் மலர்ந்து

போந்து ஊர்ந்து குறுகினான் என வினை முடிக்க. (11)





	 	 	 	 பண்ணுத லிசைவண் டார்க்கும் பசுந்தொடைச் செழியன்

றானை

எண்ணுத லிலவாஞ் சென்னி யிரும்படைக் கடனே ராறாய்

நண்ணுத லெனப்போய்ப் பொன்னி நாடவன் றமர்கட்

கெல்லாங்

கண்ணுத லருளா லங்கோர் கடலெனத் தோன்றிற் றம்மா.

	 	 (இ - ள்.) பண்நுதல் இசை வண்டு ஆர்க்கும் -

பண்ணோடமைந்த இசையினையுடைய வண்டுகள் ஒலிக்கும்,

பசுந்தொடைச் செழியன் தானை - பசிய மாலையையணிந்த

பாண்டியன் சேனையானது, எண்ணுதல் இலவாம் சொன்னி

இரும்படைக் கடல் நேர் - எண்ணுதற்கு இயலாத சோழனது பெரிய

சேனைக்கடலுக்கு நேரே, ஆறாய் நண்ணுதல் எனப் போய் - ஓர்

ஆறு செல்லுதல் போலச் சென்று, பொன்னி நாடவன் தமர்கட்கு

எல்லாம் - காவிரி நாடனாகிய சோழனது போர் வீரர்கள்

எல்லார்க்கும், கண்ணுதல் அருளால் - சோமசுந்தரக்கடவுளின்

திருவருளினாலே, ஓர் கடல் என அங்கு தோன்றிற்று - ஒரு

கடல்போலப் போர்க்களத்திலே தோன்றியது.

பண்ணுதலையுடைய இசை யென்றுமாம். பசமை - வாடாமை.

இலவாம் படைகளாகிய கடல் என்க. ஆறு நண்ணுதல் எனப் பாடங்

கொள்ளுதல் நேரிது. தமர் - போர் வீரர். ஆறு போலச் சிறிதாய்ச்

சென்று கடல் போலப் பெரியதாய்த் தோன்றிற்று என்றார். அம்மா :

வியப்பிடைச்சொல். (12)





	 	 	 கடலென வருமா வூர்ந்து கைதவன் சேனை முன்போய்

	அடலணி மேருக் கோட்டி யாலவாய் நெடுநாண் பூட்டி

	மடலவிழ் துழாய்க்கோ னாட்டி வாயெரி புரத்தி லூட்டி

	மிடலணி கூடற் கோமான் வேடுரு வாகி நின்றான்.



(இ - ள்.) அடல் அணி மேரு கோட்டி - வலிமை மிக்க

மேரு மலையாகிய வில்லை வளைத்து, ஆலவாய் நெடுநாண் பூட்டி

- வாசுகி யாகிய நீண்ட நாணைப் பூட்டி, மடல் அவிழ்

துழாய்க்கோன் நாட்டி - இதழ் விரிந்த துழாய் மாலை யணிந்த

திருமாலாகிய வாளியை ஏறிட்டு, வாய் எரி புரத்தில் ஊட்டி -

நகையாலாகிய நெருப்பினை முப்புரங்களில் மூள்வித்து, மிடல்

அணி கூடல் கோமான் - வெற்றி பூண்ட கூடற் றலைவனாகிய

சோமசுந்தரக் கடவுள், வேடு உருவாகி - வேட்டுவ வடிவந் தாங்கி,

கடல் என வருமா ஊர்ந்து - (புடை பெயர்ந்த) கடல்போல

விரைந்துவரும் குதிரையைச் செலுத்தி, கைதவன் சேனை முன்போய்

நின்றான் - பாண்டியனது சேனையின் முன்னணியிற்சென்று

நின்றான்.

கடல் - திரையுமாம். ஊர்ந்த என்று பாடமிருப்பின், மாவூர்ந்த

கைதவனது கடலென வரும் சேனை முன்போய் என்றியைத்

துரைத்தல் பொருந்தும். ஆலவாய் - பாம்பு; ஆலத்தை

வாயிலுடையது என அன் மொழித்தொகை. கோனாகிய கோல் என

இரட்டுற மொழிதலாகக் கொள்க. அவ்வம்பின் வாயிலிருந்த அக்கினி

யென்றுமாம். ஊட்டி அணிந்த கோமான் என்க. (13)





	 	 	 	 கங்குல்வாய்த் திங்கள் போலக் காதணி தந்தத் தோடுங்

கங்குல்வாய் முளைத்த மீன்போற் கதிர்முத்த வடமுங்

குஞ்சிக்

கங்குல்வாய்ச் சிலைபோல் வெட்சிக் கண்ணிசூழ் கலாபச்

சூட்டுங்

கங்குல்வாய் கிழிக்குந் தந்தக் கடகமு மின்னுக் கால.

	 	 (இ - ள்.) கங்குல்வாய்த் திங்கள்போல - இரவில் நிலவிய

சந்திரனைப்போல விளங்கும், காது அணி தந்தத் தோடும் - காதின்

கண் அணிந்த தந்தத்தாலாகிய தோடும், கங்குல்வாய் முளைத்த

மீன்போல் - அரவிற் றோன்றிய நாண்மீனைப்போல, கதிர் முத்த

வடமும் - ஒளி வீசும் முத்து மாலையும், கங்குல் வாய்ச் சிலைபோல்

-இரவின் கண் தோன்றிய இந்திர வில்லைப்போல, குஞ்சி வெட்டிசக்

கண்ணி சூழ் கலாபச் சூட்டும் - சிகையிலணிந்த வெட்சி

மாலையுடன் சூழ்ந்த மயிற் பீலியாலாகிய நுதலணி மாலையும்,

கங்குல் வாய் சிழிக்கும் தந்தக் கடகமும் - இரவின் வாயினைக்

கிழித்து விளங்கும் தந்தவளையும், மன்னுக்கால - ஒளி வீசா நிற்க.

வடிவு முழுதும் கருமையாயிருந்தமையின் கங்குலை உவமை

கூறினார். சூட்டு - நுதலின் அணியும் மாலை. இருளை யோட்டு

மென்பதனை இரவின் வாயைக் கிழிக்கும் என்றார். (14)





	 	 	 அண்டத்தா ரமரர் நாம மன்றுதொட் டடையத் தோற்று

கண்டத்தா ரிருளே யெங்கும் கலந்தெனக் கறுத்த மேனி

கொண்டத்தா ராரி னாற்கோர் கூற்றெனக் கொல்வே

லேந்திச்

சண்டத்தீ யென்ன நின்றான் காவிரித் தலைவன் காணா.



(இ - ள்.) அண்டத்தார் - தேவர்கள், அன்று தொட்டு -

(நஞ்சுண்ட) அந்நாள் தொடங்கி, அமரர் நாமம் அடைய - அமரர்

- என்னம் பெயரைப் பெறும்படி, கண்டத்துத் தோற்று ஆர் இருளே

- திருமிடற்றிலே தோன்றிய நஞ்சாகிய மிக்க இருளே, எங்கும்

கலந்தென - உடல் முழுதுங் கலந்தாற்போல, கறுத்தமேனி

கொண்டு - கறுத்த திருமேனி கொண்டு, அ ஆர் தாரினாற்கு -

அந்த ஆத்தி மாலையையணிந்த சோழனுக்கு, ஓர் கூற்றென - ஒரு

கூற்றுவனைப்போல, கொல்வேல் ஏந்தி - கொல்லுதற்

றொழிலையுடைய வேற்படையினை ஏந்தி, சண்டத்தீ என்ன நின்றான்

- ஊழித்தீப்போல நின்றருளினான்; காவிரித் தலைவன் காணா -

(அதனைக்) காவிரித் தலைவனாகிய சோழன் கண்டு.

அமரர் என்னுஞ் சொல்லுக்கு மரணமில்லாதவர் என்பது

பொருள். ஆலாலம் உண்டாய போழ்து இறைவன் அதனை

உண்டருளி வானோரனைவரும் மரித்தொழியாது காத்தமையின்

‘அண்டத்தார் அமரர் நாமம் அடையத் தோற்று’ என்றார்.

அண்டத்திலே பொருந்திய தேவர்கள் அன்று தொட்டு

அச்சமடையும்படி தோன்றிய என்றுமாம்; இதற்கு, அச்சப்

பொருட்டாய நாம் என்னும் உரிச்சொல் அம்முப் பெற்ற

தெனக்கொள்க. அஞ்சுதல் - இறைவனது முதன்மையும் தமது

சிறுமையும் உணர்ந்து ஒடுங்குதல். கலந்தென : விகாரம்.

ஆர்த்தார் என மாறுக. வேடுருவாகி நின்றவன் மின்னுக்கால

மேனி கொண்டு வேல் ஏந்தி நின்றான் என்க. (15)





	 	 சீறியா யிரம்ப ரிக்கோர் சேவகன் வந்தே னென்னாக்

கூறினா னெதிர்த்தான் வெள்ளிக் குன்றவன் பத்து நூறு

மாறிணப் பரிக்கு மட்டோர் வயவனீ யன்றோ வெண்ணில்

ஈறிலாப் பரிக்கு மொற்றைச் சேவகன் யானே யென்றான்.



(இ - ள்.) சீறி - சினந்து, ஆயிரம் பரிக்கு ஓர் சேவகன்

வந்தேன் என்னா - ஆயிரம் குதிரைகட்கு ஒரு வீரனாகிய யான்

வந்தேனென்று, கூறினான் எதிர்த்தான் - சொல்லி எதிர்த்தான்;

வெள்ளிக் குன்றன் - வெள்ளி மலையையுடைய இறைவன், நீ மாறு

இலா பத்து நூறு பரிக்கு மட்டு ஓர் வயவன் அன்றோ - நீ

பகைமையில்லாத ஆயிரங் குதிரைகளுக்கு மட்டும் ஒரு சேவகன்

அல்லவா, எண்ணில் ஈறு இலா பரிக்கும் - எண்ணில் முடிவு பெறாத

குதிரைகளுக்கும், ஒற்றைச் சேவகன் யானே என்றான் - ஒற்றைச்

சேவகன் யானே என்று கூறியருளினான்.

சேவகன் எனத் தன்மையிற் படர்க்கை வந்தது. கூறினான் :

முற்றெச்சம். நீ ஆயிரம் பரிக்கோர் வீரனென இறுமாந்தாய், யானோ

எண்ணில்லாத பரிக்கோர் வீரனாவேன் என இறைவனாகிய வேடுவன்

தன்னைப் புகழ்ந்து கூறினன் என்க. (16)





	 	 	 	 என்றசொல் லிடியே றென்ன விருசெவி துளைப்பக் கேட்டு

நின்றவ னெதிரே மின்று நீடடிச்சென் மேகம் போலச்

		சென்றுவேல் வலந்தி ரித்துச் செயிர்த்தன னதிர்த்துச் சீற

		வன்றிற னூற்றுப் பத்து வயப்பரிக் கொருவ னஞ்சா.



(இ - ள்.) என்ற சொல் இடி ஏறு என்ன - என்று

இறைவனாகிய வேடன் கூறிய சொல்லானது இடியேற்றின் ஒலியைப்

போல, இரு செவி துளைப்ப - இரண்டு காதுகளையுந் துளைக்க,

கேட்டு நின்றவன் எதிரே - கேட்டு நின்ற சோழனெதிரே, மின்னு

நீட்டிச் செல் மேகம் போலச் சென்று - மின்னலை நீட்டிச் செல்லும்

முகில் போலச் சென்று, வேல் வலம் திரித்துச் செயிர்த்தனன் -

வேற்படையை வலமாகச் சுழற்றிச் சினந்து, அதிர்த்துச் சீற -

முழங்கிச் சீற வன்திறல் நூற்றுப் பத்து வயப்பரிக்கு ஒருவன் அஞ்சா

- மிக்க வலிமையுடைய ஆயிரங் குதிரைகட்கு ஒரு சேவகனாகிய

சோழன் பயந்து.

நின்றனன் அங்ஙனம் நின்றவனெதிரே என விரித்துரைக்க.

செயிர்த்தனன் : முற்றெச்சம், வன்றிறல் : ஒரு பொருளிருசொல். (17)





	 	 	 	 யாமினி யிந்த வேலா லிறப்பதற் கைய மில்லை

		யாமென வகன்றான் மாவோ டாயிரம் பரிக்கோர் மன்னன்

		காமனை வெகுண்ட வேடன் மறைந்தனன் கங்குற் சோதி

		மாமக னதுகண் டோடும் வளவனைத் துரத்திச் சென்றான்.

	 		 (இ - ள்.) யாம் இனி இந்த வேலால் இறப்பதற்கு - இனி

யாம் இந்த வேற்படையால் மாளுவதற்கு, ஐயம் இல்லையாம் என -

ஐயுறவு இல்லை என்று கருதி, ஆயிரம் பரிக்கு ஓர் மன்னன்

மாவோடு அகன்றான் - ஆயிரங் குதிரைகளுக்கு ஒரு சேவகனாகிய

சோழன் குதிரையோடு புறங்கொடுத்து ஓடினான்; காமனை வெகுண்ட

வேடன் மறைந்தனன் - மன்மதனை எரித்த வேடனாகிய இறைவன்

மறைந்தருளினான்; கங்குல் சோதி மாமகன் - இரவில் விளங்கும்

சந்திரன் மரபில் வந்த சுந்தரபாத சேகர பாண்டியன், அது கண்டு

ஓடும் வளவனைத் துரத்திச் சென்றான் - அதனைக் கண்டு ஓடுகின்ற

சோழனைத் துரத்திச் சென்றான்.

கங்குற்சோதி - இரவில் ஒளிவிடும் திங்கள். மா - பெருமை.

மகன் - வழித் தோன்றல். (18)





	 	 	 துரந்திடு மளவி லோடுஞ் சோழனுந் திரும்பி நோக்கிக்

கருந்தடங் கண்ணி பாகங் கரந்தவே டுவனைக் காணான்

வருந்துய ரச்சந் தீர்ந்து மருரையி னளவும் பற்றிப்

புரந்தரற் புறங்கண் டானைப் புறங்கண்டு முடுக்கிப்

போனான்.



(இ - ள்.) துரந்திடும் அளவில் - அங்ஙனம் துரத்திச்

செல்லுமளவில், சோழனும் திரும்பி நோக்கி - சோழன் திரும்பிப்

பார்த்து, கருந்தடம் கண்ணி பாகம் கரந்த - கரிய நீண்ட

கண்களையுடைய உமையுடன் கூடிய பாகத்தை மறைத்து வந்த,

வேடுவனைக் காணான் - வேடனைக் காணாமையால், வரும்

துயர் அச்சம் தீர்ந்து - உண்டாகிய துன்பமும் அச்சமும் நீங்கி,

புரந்தரன் புறங்கண்டானை - இந்திரனைப் புறங்கண்ட பாண்டியனை,

மதுரையின் அளவும் பற்றி - மதுரை வரையிலும் தொடர்ந்து. புறம்

கண்டு முடுக்கிப் போனான் - முதுகு கண்டு முடுக்கிச் சென்றனன்.

காணாமையால் தீர்ந்து முடுக்கிப் போனான் என்க.

முன்னோன் புரிந்த வீரச் செயலை அவன் மீது ஏற்றிப் 'புரந்தரற்

புறங்கண் டானை' என்றார். (19)





	 	 	 காலொன்று முடுக்கப் பட்ட கனலொன்று நடந்தா

லொத்து

வேலொன்று தடக்கை நேரி வேந்தனான் முடுக்குண்

டோடுஞ்

சேலொன்று கொடியி னான்றன் செழுநகர் விரைந்து

செல்வான்

மாலொன்று களிற்றி னாங்கோர் மதுமலர்க் கிடங்கில்

வீழ்ந்தான்.



(இ - ள்.) கால் ஒன்று முடுக்கப்பட்ட - காற்றொன்றினாலே

துருத்தப்பட்ட, கனல் ஒன்று நடந்தால் ஒத்து - நெருப்பு ஒன்று

நடந்தாற்போல, வேல் ஒன்று தடக்கை நேரி வேந்தனால்

முடுக்குண்டு - வேற்படை ஏந்திய நீண்ட கையையுடைய நேரி

மலையையுடைய சோழ மன்னனாற் துரத்தப்பட்டு, ஓடும் சேல்

ஒன்று கொடியினான் - ஓடுகின்ற கயல் எழுதிய கொடியையுடைய

பாண்டியன், தன் செழுநகர் விரைந்து செல்வான் - வளம்

பொருந்திய தனது நகர்க்கண் விரைந்து செல்லுகின்றவன்,

மால் ஒன்று களிற்றின் - மதமயக்கமுடைய யானை போல,

ஆங்கு ஓர் மதுமலர்க்கிடங்கில் வீழ்ந்தான் - அங்குள்ள தேன்

நிறைந்த பூக்களையுடைய ஓர் அகழியில் வீழ்ந்தனன்.

		 காலொன்று என்புழி ஒன்று எண்ணுப்பெயர்; ஏனைய

பெயரெச்ச முதனிலை. சோழனைக் காற்றோடும் பாண்டியனைக்

கனலோடும் ஒப்பித்தார். (20)





	 	 மீனவன் மதுரை மூதூர் மேற்றிசைக் கிடங்கில் வீழ

மானவெம் புரவி யோடும் வளவனும் வீழ்ந்தான் கூடற்

கோனவ னருளால் வானோர் குரைகடல் கடையத்

தோன்றும்

ஆனையி னெழுந்தான் றென்னன் கோழிவேந் தாழ்ந்து

போனான்.



(இ - ள்.) மீனவன் மதுரை மூதூர்மேல் திசைக்கிடங்கில் வீழ

- பாண்டியன் மதுரையாகிய பழைய நகரின் மேற்புறத்துள்ள

அகழியில் விழ, மானவெம் புரவியோடும் வளவனும் வீழ்ந்தான் -

பெருமையையுடைய கொடிய குதிரையோடு சோழனும் விழுந்தனன்;

கூடல் கோனவன் அருளால் - மதுரைப் பெருமானாகிய

சோமசுந்தரக் கடவுளின் திருவருளால், வானோர் குரைகடல் கடைத்

தோன்றும் ஆனையின் - தேவர்கள் ஒலிக்கின்ற பாற்கடலைக்

கடையத் தோன்றிய வெள்ளானைபோல, தென்னன் எழுந்தான் -

பாண்டியன் எழுந்தான்; கோழிவேந்து ஆழ்ந்து போனான் -

உறையூர் வேந்தனாகிய சோழன் ஆழ்ந்திறந்தனன்.

விரைந்து துரந்து சென்றானாகலின் அவன் வீழ்ந்தவுடன்

இவனும் வீழ்ந்தான். அருளால் எழுந்தான் என்றியையும்.

இறைவனருளால் எழுந்தான் எனவே விழுந்ததும் அவனருளால்

என்பது பெற்றாம். மேற்செய்யுளில் மாலொன்று களிற்றின் வீழ்ந்தான்

எனக் கூறி, இதில், ஆனையின் எழுந்தான் என்ற நயம்

பாராட்டற்குரியது. இதனால் அகழியின் பெருமையும் கூறிய

வாறாயிற்று. கோழி - உறையூர். ஒரு கோழி யானையைப் போர்

வென்ற இடத்தில் இயற்றப்பட்டதாகலின் இப் பெயரெய்திற்று;

"முறஞ்சொலி வாரண முன்சம முருக்கிய

புறஞ்சிறை வாரணம் புக்கனர்"

எனச் சிலப்பதிகாரம் கூறுதலுங் காண்க. (21)





	 	 [எழுசீரடி யாசிரிய விருத்தம்]



பிலத்தள வாழ்ந்த கடிமலர்க் கிடங்கிற் பெருந்தகை யவிந்தவன் றுகில்பூண்

கலத்தரும் பேழை படைபரி மான்றேர் கரியெலாங்

கவர்ந்துதண் பொருநைத்

தலத்தவன் றங்க ணாயக ரணியத் தக்கதூ சணிகல னல்கி

நலத்தகை யவர்பே ரருட்கடற் கன்பு நதியெனப்

பெருகிவீற் றிருந்தான்.



(இ - ள்.) தண்பொருநைத் தலத்தவன் பெருந்தகை -

தண்ணிய பொருநை சூழ்ந்த நாட்டையுடையவனாகிய பெருந்

தகுதியுடைய சுந்தரபாத சேகர பாண்டியன், பிலத்து அளவு ஆழ்ந்த

கடிமலர் கிடங்கில் அவிந்தவன் - பாதலம்வரை ஆழ்ந்துள்ள

மணமிக்க மலர்களையுடைய அகழியில் வீழ்ந்து இறந்த சோழனுடைய,

துகில் பூண் - ஆடையும் அணியும், கலத்து அரும் பேழை - அரிய

அணிகலப் பெட்டியும், படை பரிமான் தேர் கரிஎலாம் கவர்ந்து -

காலாளும் குதிரையும் தேரும் யானையும் ஆகிய

இவையெல்லாவற்றையும் கொண்டு, தங்கள் நாயகர் அணியத்தக்க

தூசு அணிகலன் நல்கி - தங்கள் தலைவராகிய சோமசுந்தரக்

கடவுள் அணியத்தக்க ஆடைகளையும் அணிகலங்களையும் தந்து,

நலத்தகையவர் பேர் அருள் கடற்கு - உயிர்களுக்கு நன்மையே

புரியுந் தகுதியையுடைய அவ் விறைவரது பேரருளாய கடலுக்கு,

அன்பு நதி எனப் பெருகி வீற்றிருந்தான் - தனது அன்பானது ஆறு

போலப் பெருக வீற்றிருந்தான்.

		 பெருந்தகை என்பதனைப் பிரித்துக் கூட்டுக. கடி -

காவலுமாம். அன்பு அன்பினாலே திருவருளைத் தலைக்கூட

வேண்டுதலின் 'அருட் கடற்கு அன்பு நதியெனப் பெருகி' என்றார்.

பெருகி - பெருக. (22)

	 ஆகச் செய்யுள் 1907.





* * *





	 	 	 	 முப்பத்தெட்டாவது உலவாக்கோட்டை யருளிய படலம்



	 	 [எழுசீரடி யாசிரிய விருத்தம்]



மின்ப னிக்கதிர் வேணு வானவன் மீன வன்றனை மானவேல்

முன்ப னிக்க வலந்தி ரித்து முடுக்கி நேரி யடுக்கலான்

பின்ப னிக்கம லத்த டத்திற விட்ட வாறிது பெருமைசால்

அன்ப னுக்குல வாத கோட்டை யளித்த வாறு கிளத்துவாம்.





(இ - ள்.) பனிக் கதிர் மின் வேணி வானவன் - குளிர்ச்சி

பொருந்திய கிரணங்களையுடைய சந்திரனையணிந்த மின் போலும்

சடையையுடைய சோமசுந்தரக் கடவுள், மீனவன் தனை - பாண்டியன்

பொருட்டு, மானவேல் - பெருமை பொருந்திய வேற்படையினை,

முன் - எதிரே, பணிக்க - நடுங்குமாறு, வலம் திரித்து - வலமாகச்

சுழற்றி, நேரி அடுக்கலான் - நேரி மலையையுடைய சோழனை,

முடுக்கி - துரத்தி, பின் - பின்பு, பனிக்கமலத் தடத்து இறவிட்டவாறு

இது - (அவன்) குளிர்ந்த தாமரைகளையுடைய அகழியில்

வீழ்ந்திறக்கச் செய்த திருவிளையாடல் இதுவாகும்; பெருமை சால்

அன்பனுக்கு - பெருமை நிறைந்த அடியார்க்கு நல்லானுக்கு,

உலவாத கோட்டை அளித்தவாறு - குறையாத அரிசிக்

கோட்டையினை (அக் கடவுள்) அளித்தருளிய திருவிளையாடலை,

கிளத்துவாம் - (இனிக்) கூறுவாம்.

மின்வேணி எனக் கூட்டுக. பனிக்கதிர் - திங்கள். தன் :

சாரியை. மீனவனை - மீனவனுக்கு : வேற்றுமை மயக்கம். முன்

முடுக்கிப் பின் இறவிட்டவாறு என்றுமாம். (1)





	 	 [கலிநிலைத்துறை]



பொடியார்க்கு மேனிப் புனிதர்க்குப் புனித வேற்றுக்

கொடியார்க்கு வேதக் குடிமிக்கிணை யான கூடற்

படியார்க்குஞ் சீர்த்திப் பதியேருழ வோரு ணல்லான்

அடியார்க்கு நல்லா னறத்திற்கும் புகழ்க்கு நல்லான்.



(இ - ள்.) பொடி ஆர்க்கும் மேனிப் புனிதர்க்கு - திருநீறு

நிறைந்த திருமேனியையுடைய தூயவரும், புனித ஏற்றுக்

கொடியார்க்கு - வெள்ளிய இடபக் கொடியையுடையவரும் ஆகிய

சோம சுந்தரக் கடவுளுக்கு, வேதக் குடுமிக்கு இணையான - வேத

சிகைக்குச் சமமான, படி ஆர்க்கும் சீர்த்தி கூடற்பதி - புவி முழுதும்

நிறைந்த கீர்த்தியையுடைய மதுரைப் பதியிலே, ஏர் உழவோருள்

நல்லான் - ஏரான் உழுதலைச் செய்யும் வேளாளரில் சிறந்தவன் ஒருவன், அடியார்ககு நல்லான் - அடியார்க்கு நல்லான் என்னும்

பெயரினன்; அறத்திற்கும் புகழுக்கும் நல்லான் - அறத்திற்கும்

(அதனாலாம்) புகழுக்கும் நல்லனாயுள்ளான்.

		 புனிதர்க்கு ஏற்றுக் கொடியார்க்கு என ஒரு பொருண்மேற்

பல பெயர் வந்தன. வேதக் குடுமியானது எங்ஙனம் இறைவர்

வசிக்கும் தூய இடமாமோ அங்ஙனமே கூடற்பதியுமாமென்றார்.

சீர்த்தியையுடைய கூடற்பதி என இயக்க. படியார்க்கும் என்பதில்

கு : சாரியை. கூடலின் புகழ் புவி முழுதும் நிறைதல்,

"நிலனாவிற் றரிதரூஉ நீண்மாடக் கூடலார்"

எனக் கலித்தொகை யுள்ளும் குறிக்கப்பட்டது. அடியார்க்கு

நல்லான் என்பதனைக் காரணப் பெயராகக் கொண்டவன் என்க.

அடியார்க்கு நல்லார் என்பது இறைவன் றிருப் பெயருமாம்;

"கருவூரு ளானிலை, அண்ணலா ரடியார்க்கு நல்லரே"

என்னும் ஆளுடையபிள்ளையார் திருவாக்கும் காண்க. (2)





	 	 	 	 அனையா னறத்திற் கருள்போன்றவ ளான்ற கற்பின்

		மனையாண் மரபின் வழுவாத தரும சீலை

		எனையாரு நன்கு மதிக்க விருக்கு நீராள்

		தனையாள் பதிக்குக் கதிக்குத்தனிச் சார்பு போல்வாள்.



(இ - ள்.) அனையான் அறத்திற்கு அருள் போன்றவள் -

அவள் செய்யும் அறத்திற்கு அருள் போன்றவளாகிய, ஆன்ற

கற்பின் மனையாள் - நிறைந்த கற்பினையுடைய மனைவி, மரபின்

வழுவாத தருமசீலை - மரபிற்குரிய ஒழுக்கத்தினின்றுந் தவறாத

தருமசீலை என்பவள்; எனை யாரும் நன்கு மதிக்க இருக்கும்

நீராள் - (அவள்) தன் கணவனேயன்றி ஏனை யாவரும் நன்கு

மதிக்குமாறு மனையறம் புரிந்திருக்குந் தன்மையையுடையவள்;

தனை ஆள்பதிக்குக் கதிக்குத் தனிச் சார்பு போல்வாள் -

தன்னை ஆளும் நாயகனுக்கு வீடெய்துதற்குரிய ஒப்பற்ற

பற்றுக்கோடு போல்பவள்.

அறத்திற்குச் சிறந்த துணையாவது அருள் ஆகலின்

'அறத்திற்கு அருள் போன்றவள்' என்றார். எனையாரும் -

யாவரும்; 'வாழுமுர் தற் புகழும் மாண்கற்பின் இல்லாள்'

என்றவாறு. வீடெய்துதற்குச் சிறந்த துணையாகிய மெய்யுணர்வு

போல்வாளென்பார் 'கதிக்குத் தனிச்சார்பு போல்வாள்' என்றார். (3)





	 	 பல்லே ருழவின் றொழில்பூண்டு பயன்கள் கொள்வான்

வில்லே ருழவன் கடன்கொண்டு மிகுந்த வெல்லாம்

இல்லே ருழத்தி் மடைச்செல்வ மியற்றி யேந்த

அல்லேறு கண்ட னடியாரை யருத்து நீரான்.



(இ - ள்.) பல் ஏர் உழவின் தொழில் பூண்டு - பல

ஏர்களால் உழுதற்றொழிலை மேற்கொண்டு, பயன்கள் கொள்வான்

- மிக்க ஊதியத்தைப் பெறும் அடியார்க்கு நல்லான், வில் ஏர்

உழவன் கடன் கொண்டு - அரசன் ஆறிலொன்றாகிய கடமையைக்

கொள்ள, மிகுந்த எல்லாம் - எஞ்சிய பொருளனைத்தையும், இல்

ஏர் உழத்தி - மனைக்கிழத்தியாகிய தரும சீலை, மடைச் செல்வம்

இயற்றி ஏந்த - அடிசில் அமைத்து அளிக்க, அல் ஏறு

கண்டன் அடியாரை அருத்தும் நீரான் - இருள் நிறைந்த

திருமிடற்றினையுடைய இறைவன் அடியார்களை உண்பிக்குந்

தன்மையை யுடையான்.

உழவின், இன் : சாரியை அல்வழிக்கண் வந்தது.

வில்லேருழவன் - வில்லாகிய ஏரால் மாற்றாரை வெல்லுதலாகிய

உழவினைச் செய்வோன்; அரசன். இல்லே ருழத்தி - இல்லிற்

செய்யும் விருந்தோம்புதல் முதலியவற்றால் அறப்பயன்

விளைப்பவள்; மனையாள். எல்லாத் தொழில்களையும் உழவாக

உருவகித்துக் கூறுதல் வழக்கு. கொண்டு - கொள்ள. மடை -

சோறு; அதனைச் செல்வமெனச் சிறப்பித்துக் கூறினார். (4)





	 	 	 தொகைமாண்ட தொண்டர் சுவையாறு தழீஇய நான்கு

		வகைமாண்ட மாறு படுமுண்டி மறுத்த ருந்த

		நகைமாண்ட வன்பின் றலையாயவ னல்க நல்கப்

		பகைமாண்ட செல்வ மணற்கேணியிற் பல்கு நாளின்.



(இ - ள்.) தொகை மாண்ட தொண்டர் - அளவிறந்த

அடியார்கள், அறுசுவை தழீஇய - அறுவகைச் சுவையும்

பொருந்திய, நான்கு வகை மாண்ட மாறுபடும் உண்டி - நான்கு

வகையால் மாட்சிமைப்பட்ட (தம்முள்) மறுதலையாய உணவுகளை,

மறுத்து அருந்த - மறுத்து உண்ணும்படி, நகை மாண்ட அன்பின்

தலையாயவன் நல்க நல்க - மகிழ்ச்சி மிக்க தலையன்பினையுடைய

அடியார்க்கு நல்லான் கொடுக்குந்தோறும், பகை மாண்ட செல்வம்

- பகையில்லாத செல்வமானது, மணல் கேணியில் பல்கும் நாளில் -

மணற் கேணியில் (இறைக்குந் தோறும்) நீர் சுரத்தல் போல

இடையறாது பெருகு நாளில்.

மாண் என்பது மிகுதிப் பொருள் தருதலை 'ஞாலத்தின்

மாணப் பெரிது' என்பதனால் அறிக. ஆறு சுவை - தித்திப்பு,

புளிப்பு, கார்ப்பு, கைப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு என்பன. நால்வகை

உண்டி - உண்பன. தின்பன, நக்குவன, பருகுவன என்பன.

மாறுபடுதலாவது வெவ்வேறு வகையினதாதல். மறுத்தருந்தல் -

போதுமென்று தடுத்துண்ணுதல்; மிகுதியாக இடுதலின்

மறுப்பரென்க;

"மறு சிகை நீக்கி யுண்டாரும்"

என்பது காண்க. இச் செல்வம் யாவர்க்கும் களிப்பை விளைத்தலின்

'பகைமாண்ட செல்வம்' என்றார். மாறுபடுவ தொன்றில்லாத செல்வம்

என்றுமாம். (5)





	 	 இந்நீர வாய வளங்குன்றினு மின்மை கூறாத்*

தன்னீர்மை குன்றா னெனுந்தன்மை பிறர்க்குத் தேற்ற

நன்னீர் வயலின் விளைவஃகி நலிவு செய்ய

மின்னீர வேணி மதுரேசர் விலக்கி னாரே.

(இ - ள்.) இந்நீரவாய வளம் குன்றினும் - இத்தன்மையவாகிய

செல்வங்கள் குறைந்தாலும், இன்மை கூறாத் தன் நீர்மை குன்றான்

எனும் தன்மை - வறுமையைக் கூறாமையாகிய தன் இனிய

பண்பினின்றும் குன்ற மாட்டான் (இவ்வடியார்க்கு நல்லான்) என்னுந்

தன்மையை, பிறர்க்குத் தேற்ற - அஃதுணராத மற்றையோருக்குத்

தெளிவிக்க, நல் நீர் வயலின் விளைவு அஃகி நலிவு செய்ய - நல்ல

நீர்வள மிக்க வயல்களில் விளைவு குறைந்து வருத்துமாறு, மின் நீர

வேணி - மின்போலும் ஒளி வீசுந் தன்மையையுடைய சடையை

யுடைய, மது ரேசர் விலக்கினார் - சோமசுந்தரக் கடவுள்

அவ்விளைவை விலக்கியருளினார்.

இன்மை கூறாமை - தன்பால் வந்து இரந்தவர்க்கு 'என்னிடம்

பொருளில்லை' யென்று கூறாமை; ஈதல்.

"இலனென்னு மெவ்வ முரையாமை யீதல்"

என்பது காண்க. அன்பன், இயல்பு ஆண்டவனுக்குத்

தெரியுமாயினும், அவ்வியற்கையை ஏனையோர்க்கும் தெரிவித்து

உய்வித்தற் பொருட்டு அங்ஙனஞ் செய்தனர் என்றார். மின் ஈர

வேணி என்றுரைத்தலும் பொருந்தும். மதுசேர் தேற்ற நலிவு

செய்யும்படி விலக்கினார் என்க.

"செல்வ மேவிய நாளி லிச்செயல் செய்வ தன்றியு மெய்யினால்

அல்ல னல்குர வான போதினும் வல்ல ரென்றறி விக்கவே

மல்ல னீடிய செல்வ மெல்ல மறைந்து நாடொறு மாறிவந்

தொல்லை யில்வறு மைப்ப தம்புக வுன்னி னார்தில்லை

மன்னினார்"



என்னுந் திருத்தொண்டர் புராணச் செய்யுள் இங்கு

நினைக்கற்பாலது.(6)





	 	 	 குன்றா விருத்திக் கடன்கொண்டுகொண் டன்பர் பூசை

		நன்றா நடாத்தத் தொடுத்தான்கடன் றானுங் கிட்டா

		தொன்றாலுங் கொண்ட விரதத்துக் குறுதி யின்றி

		நின்றா னுடம்பை யொறுக்கின்ற நியமம் பூண்டான்.



(இ - ள்.) குன்றா விருத்திக் கடன் கொண்டு கொண்டு -

குறையாத வட்டிக் கடனை வாங்கி வாங்கி, அன்பர் பூசை நன்றா

நடாத்தத் தொடுத்தான் - அடியார் பூசையைச் செவ்வனே நடத்தத்

தொடங்கினான்; கடன் தானும் கிட்டாது - பின் அக்கடனும்

கிடைக்காமல், ஒன்றாலும் கொண்ட விரதத்துக்கு உறுதி இன்றி

நின்றான் - வேறொன்றினாலுந் தான் மேற்கொண்ட விரதத்தை

முடிப்பதற்கு வலியில்லாமல் நின்ற அடியார்க்கு நல்லான், உடம்பை

ஒறுக்கின்ற நியமம் பூண்டான் - உடலை (உணவின்றியிருத்தலால்)

வருத்தும் கடப்பாட்டினை மேற்கொண்டான்.

விருத்தி - வட்டி. தொடுத்தான் - தொடங்கினான். நின்றான் :

பெயர். (7)





	 	 	 	 கொடுப்பா ரவரே விளைவுக்கடன் கோளு மாற்றித்

		தடுப்பா ரெனின்மற் றதையாவர் தடுக்க வல்லார்

		அடுப்பார் விழுமங் களைவாரடி யார்க்கு நல்லூண்

		மடுப்பா னியமந் தடைப்பட்டு வருந்து கின்றான்.

	 	 (இ - ள்.) கொடுப்பார் அவரே கொடுக்கின்ற இறைவரே,

விளைவும் கடன் கோளும் மாற்றித் தடுப்பார் எனில் - விளை

வையுங் கடன் கோடலையும் மாற்றி விலக்குவாராயின், அதை யாவர்

தடுக்க வல்லார் - அதனை தடுக்க வல்லவர் யாவர் (ஒருவருமில்லை;

அதனால்), அடுப்பார் விழுமம் களைவார் அடியார்க்கு - தம்மை

அடுத்தவரின் துன்பத்தைப் போக்கும் சிவபிரான் அடியார்க்கு, நல்

ஊண் மடுப்பான் - நல்ல உணவுகளை அளிக்கும் அடியார்க்கு

நல்லான், நியமம் தடைப்பட்டு வருந்துகின்றான் - அந்நியமம்

தடைப்பட்டு வருந்துகின்றனன்.

கோள் : முதனிலை திரிந்த தொழிற்பெயர். மற்று : அசை :

யாவர் தடுக்க வல்லார் என்றது கவிக்கூற்று. விழுமம் - துன்பம்.

நியமம் உணவளித்தலாகிய கடன். (8)





	 	 	 	 விண்ணாறு சூடும் விடையான்றமர்க் கூட்டி யன்றி

		உண்ணாத வன்றன் னுயிர்க்குத்துணை யாய* கற்பிற்

		பண்ணார்மொழி தன்னொடும் பட்டினி விட்டு நெஞ்சம்

		புண்ணாக வாகம் பசித்தீயிற் புழுங்கப் பட்டான்.



(இ - ள்.) விண் ஆறு சூடும் விடையான் தமர்க்கு - ஆகாய

கங்கையை அணிந்த இடபவூர்தியையுடைய சிவபெருமான்

அடியார்கட்கு, ஊட்டி அன்றி உண்ணாதவன் - திருவமுது

செய்வித்தல்லாமல் உண்ணுதல் இல்லாத அடியார்க்கு நல்லான், தன்

உயிர்க்குத் துணையாய - தனது உயிர்க்குத் துணையாகிய, கற்பின்

பண் ஆர் மொழி தன்னொடும் பட்டினி விட்டு - கற்பினையும்

இசை போலுஞ் சொல்லையுமுடைய மனைவியோடும் பட்டினி

கிடந்து, நெஞ்சம் புண்ணாக - மனம் புண்ணாக, ஆகம் பசித் தீயில்

புழுங்கப்பட்டான் - உடம்பு பசி என்னும் நெருப்பினால்

வெதுபப்பட்டான்.

ஊட்டியன்றி உண்ணாதவன் - உண்பித்து மிச்சிலை

அருந்துவதன்றி வேறுண்ணாத நியமமுடையான். பண்ணார் மொழி :

ஆகுபெயர். விட்டு - இருந்து, கிடந்து. (9)



* * *



(பா - ம்.) (உயிர்த்துணையாய.)





	 	 இறக்கும் முடம்பாற் பெறும்பேறினி யாவ தென்னா

அறக்குன் றனையான் மனையோடு மடைந்திச் செய்தி

நிறக்கின்ற செம்பொற் சிலையார்க்கு நிகழ்த்தி யாவி

துறக்கின் றதுவே துணிவென்று துணிந்து போனான்.

(இ - ள்.) அறக்குன்று அனையான் - புண்ணிய மலை

போன்ற அடியார்க்கு நல்லான், இறக்கும் உடம்பால் - இறந்து

படுகின்ற இவ்வுடம்பினால், இனி பெறும் பேறு யாவது என்னா

- (நமது விரதந் தடைப்பட்ட) பின் நாம் அடையும் பயன் யாது

என்று கருதி, மனையோடும் அடைந்து - மனைவியோடுஞ்

சென்று, இச்செய்தி - இச் செய்தியை, நிறக்கின்ற செம்பொன்

சிலையார்க்கு நிகழ்த்தி - விளங்குகின்ற சிவந்த பொன்மலையை

வில்லாகவுடைய சோமசுந்தரக் கடவுளுக்குக் கூறி, ஆவி

துறக்கின்றதுவே துணிவு என்று துணிந்து போனான் - உயிரை

விடுதலே முடிவு என்று மனம் துணிந்து சென்றனன்.

என்றேனும் அழியும் இயல்பினதாகிய இவ்வுடம்பை நியமந்

தவறிய பின்னரும் வைத்திருத்தலால் எய்தலாகும்

பயனொன்றுமின்மையால், இப்பொழுதே அதனை விடுத்தல்

செயற்பாலதாமென்று துணிந்தனன் என்க. உடல் என்றேனும்

அழியுமென்பதனை,

"மின்போ லழியும் வயிற்றாமை வடிவா யழியு மெய்யுருவாய்

முன்போ லழியும் பிறந்தழியு மடவா ருடனே முயங்கியதன்

பின்போ யழியு நரைத்தழியும் பேய்போற் றிருந்து பெயர்ந்தழியும்

பொன்போல் வளர்த்து மிவ்வுடலம் நிலையா தழிந்து போய்விடுமே"



என்னும் செவ்வந்திப் புராணச் செய்யுள் நன்கு விளக்குகின்றது.

சலியாமையும் பெருமையும் பற்றி "அறக்குன் றனையான்" என்றார்.

நிறக்கின்ற : பெயரடியாகத் தோன்றிய வினை. அனையான்

யாவதென்னா, துணிவென்று துணிந்து போனான் என்க. (10)





	 	 	 ஐயன் றிருமுன்ன ரடைந்தடி தாழ்ந்து வானோர்

		உய்யும் படிநஞ் சமுதுண்ட வொருவ வுன்றன்

		மெய்யன்பர் பூசைக் கிடையூறு விளைய வென்றன்*

		செய்யும் புலமும் விளைவின்றிச் சிதைந்த வென்னா.



(இ - ள்.) ஐயன் திருமுன்னர் அடைந்து - சிவபெருமானது

திருமுன்னர்ச் சென்று, அடிதாழ்ந்து - திருவடியில் வீழ்ந்து வணங்கி,

வானோர் உய்யும்படி நஞ்சு அமுது உண்ட ஒருவ - தேவர்கள்

உய்யுமாறு நஞ்சினை அமுதாக உண்டருளிய ஒப்பற்றவனே, உன்

தன் மெய் அன்பர் பூசைக்கு இடையூறு விளைய - உனது

மெய்யடியார்கள் பூசைக்கு இடையூறுண்டாக, என் தன் செய்யும்

புலமு விளைவு இன்றிச் சிதைந்த என்னா - என்னுடைய நன்

செய்யும் புன் செய்யும் விளைவு சுருங்கிக் கெட்டன என்று கூறி

(மற்றும்).

வானோர் உய்யும் பொருட்டு நஞ்சையும் உண்ட

பேரருளாளனாகிய நின்னடியார் பூசை முட்டின்றி முடியும்படி

அருள் செய்தல் கடன் என்னும் கருத்தினைக் கொண்டிருத்தலால்

நஞ்சமுதுண்ட ஒருவ என்றது கருத்துடை யடையணி. தன்

இரண்டும் சாரியை. செய்யும் புலமும் என வேறு கூறினமையால்

நன்செயும் புன் செயும் என்க. (11)



* * *



(பா - ம்.) * இன்றென்.





	 	 	 	 விடனல்கு சூலப் படையாய் கடன் வேறு காணேன்

		கடனல்க வல்லார் தமைக்காட்டுதி காட்டி லாயேல்

		மடனல்கு மிந்த வுடம்பின்சுமை மாற்று வேனென்

		றுடனல்கு கற்புக் குரியாளொடும் வேண்டு மெல்லை.

	 	 (இ - ள்.) விடன் நல்கு சூலப் படையாய் - நஞ்சினை

உமிழுஞ் சூலப் படையையுடைய பெருமானே, கடன் வேறு காணேன்

- கடன் கொடுப்பார் வேறு ஒருவரையும் யான் அறிந்திலேன்; கடன்

நல்க வல்லார் தம்மைக் காட்டுதி - (ஆதலின்) கடன் கொடுக்க

வல்லவரை நீ காட்டக் கடவை; காட்டிலாயேல் காட்டாவிடிலோ,

மடன் நல்கும் இந்த உடம்பின் சுமை மாற்றுவேன் என்று -

அறியாமை பொருந்திய இந்த உடற்பொறையை மாற்றி

விடுவேனென்று கூறி, உடன் அல்கு கற்புக்கு உரியாளொடும்

வேண்டும் எல்லை - தன்னுடனுறையும் கற்புக்குரிய மனைவியோடும்

நின்று குறையிரக்கும் பொழுது.

விடன் அல்கு, மடன் அல்கு எனப் பிரித்தலுமாம். அல்கல்

- பொருந்தல். கடன் வேறு காணேன் என்பதற்கு வேறு செய்யத்

தக்கது அறியேன் என்னலுமாம். உடம்பின் : இன் சாரியை

அல்வழிக் கண் வந்தது. (12)





	 	 	 பஞ்சாதி வேதப் பொருள்சொன்ன பரமன் வாக்கொன்

		றஞ்சாதி வேளாண் டலைவளவு னகத்தி லின்றோர்

		செஞ்சாதி யாய* செழுவாலரிக் கோட்டை யுய்த்தேம்

		எஞ்சா திருக்கு மெடுக்குந்தொறு மென்று மாதோ.



(இ - ள்.) பஞ்சாதி வேதப் பொருள் சொன்ன பரமன் வாக்கு

ஒன்று - பஞ்சாதி என்னும் உறுப்பினையுடைய வேதத்திற்குப்

பொருளருளிச் செய்த இறைவன் திருவாக்கு ஒன்று, வேளாண்

தலைவா அஞ்சாதி - வேளாண்குடித் தலைவனே! நீ அஞ்சாதே;

உன் அகத்தில் இன்று - உன் வீட்டில் இன்று, ஓர் செஞ்சாதி ஆய

செழுவால் அரிக் கோட்டை உய்த்தேம் - ஒரு செந்நெல்லாலாய

அழகிய வெள்ளிய அரிசிக் கோட்டையைச் செலுத்தினோம்; என்றும்

எடுக்குந் தோறும் எஞ்சாது இருக்கும் - (அது) எஞ்ஞான்றும் எடுக்க

எடுக்கக் குறையாமலிருக்கும்.

பஞ்சாதி - சந்தை கூட்டி ஓதுவோர் நிறுத்துதற் பொருட்டு

வேதத்தில் வகுக்கப்பட்ட ஐம்பது பதங்கொண்ட ஒரு முடிவு.

அஞ்சாதி : எதிர்மறை யேவல்; த் : எழுத்துப்பேறு. அரி - அரிசி.

மாது, ஓ : அசைகள். (13)



* * *



(பா - ம்.) * செஞ்சாலியாய.





	 	 நீநாளும் பூசித் ததில்வேண்டிய கொண்டு நித்தம்

ஆனாத வன்பர்க் கமுதூட்டி யெவர்க்கு மன்ன

தானாதி நானா தருமங்களுஞ் செய்தி வீடு

மேனா ளளிக்கின் றனமென்று விசும்பிற் கூற.

(இ - ள்.) நீ நாளும் பூசித்து - நீ தினந்தோறும் வழிபட்டு,

அதில் வேண்டிய கொண்டு - அக் கோட்டையில் வேண்டுமளவு

பெற்றுக் கொண்டு, நித்தம் ஆனாத அன்பர்க்கு அமுது ஊட்டி -

நாடோறும் நீங்காத நமது அடியார்கட்கு உணவு அருத்தி, எவர்க்கும்

- யாவருக்கும் அன்னதான ஆதி -அன்னதானம் முதலிய, நானா

தருமங்களும் செய்தி - பலவேறு வகையான அறங்களையுஞ்

செய்யயக்கடவை; வீடு மேல் நாள் அளிக்கின்றனம் என்று

- முடிவில் வீடு பேறு அளிக்கின்றோமென்று, விசும்பில் கூற -

வானின்கண் அசரீரியாகக் கூறியருள.

வேண்டிய : வினையாலணையும் பெயர். ஆனாத அன்பர் -

குறையாத அன்பினையுடையர் என்றுமாம். தானாதி : நெடிற்சந்தி.

நானா - பல. (14)





* * *



(பா - ம்.) * செஞ்சாலியாய.





	 	 	 	 கேட்டின்ப மெய்திக் கிளர்விம்மித னாகி வேதப்

		பாட்டின் பயனைப் பணிந்தில்ல மடைந்து பண்டை

		ஈட்டுந் தவப்பே றெனக்கண்டனன் றொண்டர்க் கெந்தை

		கூட்டுங் கதிபோ லுலவாமற் கொடுத்த கோட்டை.



(இ - ள்.) கேட்டு இன்பம் எய்தி - (அதனைக்) கேட்டு

மகிழ்ச்சியடைந்து, கிளர் விம்மிதனாகி - மேலெழுந்த

விம்மிதத்தையுடைய வனாய், வேதப் பாட்டின் பயனைப் பணிந்து -

வேதப் பனுவலின் பொருளாயுள்ள இறைவனைப் பணிந்து, இல்லம்

அடைந்து - மனையையெய்தி, பண்டை ஈட்டும் தவப்பேறு என -

முற்பிறப்புக்களிலே தேடிய தவத்தின் பயனைக் கண்டாற்போல,

தொண்டர்க்கு - அடியார்கட்கு, எந்தை - எம் பெருமான், கூட்டும்

கதிபோல் - அடைவிக்கும் பேரின்பம் (என்றுங் குறையாதிருத்தல்)

போல, உலவாமல் கொடுத்த கோட்டை - குறையாதிருக்கக்

கொடுத்தருளிய கோட்டையை, கண்டான் - கண்டனன்.

விம்மிதம் - அதிசயம். கோட்டையைத் தவப்பேறெனக்

கண்டனன் என முடிக்க. கோட்டையை என்னும் இரண்டனுருபு

இறுதிக்கண் தொக்கது;

"ஐயுங் கண்ணு மல்லாப் பொருள்வயின்

மெய்யுருபு தொகாஅ விறுதி யான"

என்பது தொல்காப்பியம். (15)





	 	 	 வானாறு சூடி தருகோட்டையை வைக றோறும்

		பூநாறு சாந்தம் புகையொண்சுடர் கொண்ட ருச்சித்

		தானாத செவ்வி யடிசிற்கு மதற்கு வேண்டும்

		நானா கருவி விலைக்கும்மது நல்க வாங்கா.



(இ - ள்.) வான் ஆறு சூடி - கங்கையைத் தரித்த சோம

சுந்தரக் கடவுள், தரு கோட்டையை - அருளிய கோட்டையை,

வைகல் தோறும் - நாள்தோறும், பூ நாறு சாந்தம் புகை ஒண்சுடர்

கொண்டு அருச்சித்து - மலரும் நறிய சந்தனமும் தூபமும் ஒள்ளிய

தீபமும் என்னும் இவற்றாற் பூசித்து, செவ்வி ஆனாத அடிசிற்கும் -

பதம் நீங்காத அன்னத்திற்கும், அதற்கு வேண்டும் நானா கருவி

விலைக்கும் - அவ்வன்னத்திற்கு வேண்டிய கறிப் பொருள் முதலிய

பலவேறு உபகரணங்கள் விலைப் பொருட்கும், அது நல்க - அக்

கோட்டை கொடுக்க, வாங்கா - கைக்கொண்டு.

		 சூடி - சூடுதலையுடையான்; இ : வினை முதற்பொருள் விகுதி.

கொண்டு : மூன்றாம் வேற்றுமைச் சொல். (16)





	 	 	 	 மின்னார் சடையான் றமராய்ந்தவர் வேதச் செல்வர்

		தென்னாடர் தெய்வம் விருந்தொக்கல் செறிந்து நட்டோர்

		முன்னா மெவர்க்கு முகில்போல் வரையாம னல்கி

		எந்நாளு நோயின் றளகாதிப னென்ன வாழ்ந்தான்.



(இ - ள்.) மின் ஆர் சடையான் தமர் - மின் போன்ற

சடையை யுடைய சிவபெருமானது அடியார்களும், ஆய்ந்தவர்

வேதச் செல்வர் - வேதத்தை ஆராய்ந்தவர்களாகிய அந்தணர்களும்,

தென்னாடர் தெய்வம் விருந்து ஒக்கல் - பிதிரரும் தெய்வமும்

விருந்தும் சுற்றத்தாரும், செறிந்து நட்டோர் - நெருங்கி நட்புச்

செய்தோரும், முன் ஆம் எவர்க்கும் - முதலாகிய யாவர்க்கும்,

முகில் போல் வரையாமல் நல்கி - மேகம் போல் வரைவின்றிக்

கொடுத்து, எந்நாளும் நோய்ய இன்று அளகாதிபன் என்ன

வாழ்ந்தான் - எஞ்ஞான்றும் வறுமை நோயின்றிக் குபேரன் போல

வாழ்ந்து வந்தான்.

கலைகளை ஆய்ந்தவரும் வேதச் செல்வரும் என்றுமாம்.

"தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானென்றாங்

கைம்புலத்தா றோம்ப றலை"

என்பவாகலின், தென்னாடர் முதலாயினோர்க் களிப்பது

இல்வாழ்க்குரிய பொது வறமாகும். சிவனடியார் முதலாயினார்க்

களிப்பது சிறப்பறம். மேகம் யாவரையும் நீக்காது பெய்தல் போல

நீக்காமற் கொடுத்தென்க. நோய் - துன்பமுமாம். அளகாதிபன் -

அளகைப்பதிக் கிறைவன் : தீர்க்க சந்தி. (17)





	 	 [- வேறு]



அன்பன் னடியார்க் கினியா னனிநா ளளந்தல்கித்

தன்பன் னியொடு மயலார் சுற்றந் தமரோடும்

பின்பந் நிலையே யிமவான் மகளைப் பிரியாத

இன்பன் னுருவாய்ச் சிவமா நகர்சென் றிறைகொண்டான்.

(இ - ள்.) அன்பன் அடியார்க்கு இனியான் - அன்பனாகிய

அடியார்க்கு நல்லான், தன் பன்னியொடும் - தன் மனைவியோடும்,

அயலார் சுற்றம் தமரோடும் - பக்கத்திலுள்ளார் சுற்றத்தார் நட்டார்

என்னும் இவர்களோடும், நனிநாள் அளந்து அல்கி - நீண்ட நாள்

அறஞ் செய்திருந்து, பின்பு - அதன் பின்னர், அந்நிலையே -

அங்கிருந்தவாறே, இமவான் மகளைப் பிரியாத இன்பன் உருவாய்

- மலைமகளைப் பிரியாத இன்ப வடிவினனாகிய சிவபெருமான்

உருவாகி, சிவமாநகர் சென்று இறை கொண்டான் - பெருமை

பொருந்திய சிவபுரமெய்தித் தங்குதலுற்றான்.

அளந்து - அறஞ்செய்து; நாட்களை அளந்து என்றுமாம் -

அந்நிலையே - கடவ நாட்கழித்த அப்பொழுதே என்றுமாம். உரு -

சிவசாரூபம். இமவான் மகளைப் பிரியாத இன்பன் உருவாய்

என்றமையால் அவன் பத்தினி உமையின் சாரூபம் பெற்றமையும்

கொள்க. இறை கொண்டான் - ஒரு பெற்றியே இன்பம்

நுகர்ந்திருந்தான். (18)



	 	 ஆகச் செய்யுள் 1925.





* * *





	 	 முப்பத்தொன்பதாவது மாமனாகவந்து

வழக்குரைத்த படலம்



[அறுசீரடி யாசிரிய விருத்தம்]



தாமநா றிதழ யார்தந் தமர்க்கன்பன் வறுமைப் பட்டோன்

ஆமநா ளுலவாக் கோட்டை யருளிய முறையீ தையன்

தேமனான் முல்லைத் தீந்தார்ச் சிறுதகை வணிகற் காக

மாமனாம் படிவங் கொண்டு வழக்குரை வண்ணஞ்

சொல்வாம்.





(இ - ள்.) நாறு தாம இதழியார்தம் தமர்க்கு அன்பன் -

மணங் கமழும் கொன்றை மாலையையணிந்த இறைவன் தம்முடைய

அடியார்க்கு நல்லான், வறுமைப் பட்டோன் ஆம் அ நாள் -

வறுமையுடையனாகிய அந்த நாளில், உலவாக் கோட்டையருளிய

முறை ஈது : உலவாக் கோட்டையருளிய திருவிளையாடல் இது;

ஐயன் - அப்பெருமான், தேம் மன்நாள் முல்லைத் தீந்தார் - தேன்

பொருந்திய அன்றலர்ந்த முல்லை மலராகிய இனிய மாலையயணிந்த,

சிறு தகை வணிகற்கு ஆக - இளம்பருவமுடைய சொல்வாம்

- அவனுக்கு மாமனாகிய வடிவந்தாங்கி வந்து வழக்குரைத்த

திருவிளையாடலை (இனிக்) கூறுவாம்.

தாமம் நாறு இதழி என்பதற்கு மாலை போலத் தோன்றும்

கொன்றைத்துணர் என்றுமாம். அநாள் : தொகுத்தல். தகை -

பருவத்தை யுணர்த்திற்று. (1)





	 	 	 கன்னிநான் மாடக் கூடற் கடிநகர் வணிக மாக்கள்

தன்னின்மா நிதிக்கோ னன்னான் றனபதி யென்னும்

பேரான்

மன்னினா னனையான் கற்பின் மடவரல் சுசீலை

யென்பாள்

பொன்னினாண் முளரிச் சேக்கைப் புண்ணியத் திருவி

னன்னாள்.



(இ - ள்.) கன்னிநான் மாடக் கூடல் கடிநகர் - என்றும்

அழியாத நான்மாடக் கூடலென்னுங் காவலையுடைய மதுரைப்

பதியின்கண் வசிக்கும், வணிக மாக்கள் தன்னில் - வாணிக

மக்களுள், மாநிதிக் கோன் அன்னான் - குபேரனையொத்த

செல்வமுடையனாகிய, தனபதி என்னும் பேரான் மன்னினான் -

தனபதி என்னும் பெயரினையுடைய ஒருவன் இருந்தான்; அனையான்

கற்பின் மடவரல் சுசீலை என்பாள் - அவனுடைய கற்பினையுடைய

மனைவி சுசீலை என்னும் பெயரினையுடையாள்; பொன்னின் நாள்

முளரிச் சேக்கை - பொன் போன்ற புதிய தாமரை மலராகிய தவிசில்

இருக்கும், புண்ணியத் திருவின் அன்னாள் - புண்ணிய வடிவாகிய

திருமகளையொத்தவள்.

		 கன்னி - அழிவின்மை. தம்மின் எனற்பாலது தன்னின் என

எதுகை நோக்கி வந்தது. அன்னனாய் என வினையெச்சமாக்கலுமாம்.

மடவரல் - மடப்பத்தையுடையாள். திருவின், சாரியை நிற்க உருபு

தொக்கது. (2)





	 	 எனவிவர் தமக்கு மைந்தற் பேறின்றி யிரங்கு நாளிற்

றனபதி மருகன் றன்னைத் தகவுசான் மகவாக் கொண்டு

மனமகிழ் சிறப்பா னல்க மனைவியுந் தொழுது வாங்கிப்

புனைவன புனைந்து போற்றிப் பொலிவுற வளர்த்துக்

கொண்டாள்.



(இ - ள்.) என இவர் தமக்கு - என்று கூறப்பட்ட இவர்கட்கு,

மைந்தன் பேறு இன்றி இரங்கு நாளில் - புதல்வற்பேறு இல்லாமல்

வருந்தும் பொழுது, தனபதி மருகன் தன்னை - தனபதி என்பவன்

தன் மருமகனை, தகவுசால் மகவாக் கொண்டு - தகுதியமைந்த

புதல்வனாக ஏற்றுக் கொண்டு, மனமகிழ் சிறப்பால் நல்க -

மனமகிழ்ந்து சிறப்போடு கொடுக்க, மனைவியும் தொழுது வாங்கி

- மனைவியாகிய சுசீலையும் வணங்கிக் கையில் வாங்கி,

புனைவன புனைந்து போற்றி - அணியத்தக்க அணிகளை

அணிவித்துப் பேணி, பொலிவுஉற வளர்த்துக் கொண்டாள் -

பொலிவு மிக வளர்த்தனள்.

மருகன் - தங்கை மகன். மகனாக் கொள்ளுதல் புதல்வனாக

முறைப்படி ஏற்றுக் கொள்ளுதல். (3)





	 	 	 தனபதி மகப்பே றற்றா னாயினுந் தணவாக் காதன்

மனைவிமேல் வைத்த வாசை மயக்கினால் வருந்தி யீன்ற

தனையனை மகவாத் தந்த தங்கைமேற் றீராப் பூசல்

வினைவிளைத் தொழுக வோர்நா ளிளையளும் வெகுண்டு

சொல்வாள்.



(இ - ள்.) தனபதி - தனபதி என்பான், மகப்பேறு அற்றான்

ஆயினும் - பிள்ளைப் பேறு இல்லாதவனாயினும், தணவாக் காதல்

மனைவி மேல் வைத்த - நீங்காத காதலையுடைய மனைவியினிடத்து

வைத்த, ஆசை மயக்கினால் - ஆசையாற் போந்த மயக்கத்தினால்,

வருந்தி ஈன்ற தனையனை - தான் வருந்திப் பெற்ற புதல்வனை,

மகவாத் தந்த தங்கை மேல் - பிள்ளையாகக் கொடுத்த தங்கையின்

மேல், தீராப் பூசல் வினைவிளைத்து ஒழுக - நீங்காத போர்த்

தொழிலைச் செய்து வர, ஓர் நாள் இளையளும் வெகுண்டு

சொல்வாள் - ஒரு நாள் தங்கையும் சினந்து கூறுவாளாயினள்.

மனைவி வயிற்று மகப் பேறின்றித் தங்கை மகனை மகவாக்

கொண்டவன் அவளுடன் பூசல் விளைத்தல் சிறிதும் தகாதென்பார்

'மகப் பேறற்றானாயினும்...............பூசல் வினைவிளைத்து' என்றார்.

மயக்கினால் பூசல் வினைவிளைத்து என இயைக்க. இதனால் அவன்

மனைவி தனது நாத் தூண் நங்கையொடு மனம் பொருந்தாதிருந்தமை

பெறப்படும். (4)





	 	 	 	 	 பெருமித முனக்கேன் பிள்ளைப் பேறற்ற பாவி நீயென்

		அருமைநன் மகனா லன்றோ விருமையு மடைவா யென்னப்

		பெரிதுநா ணடைந்து மேலைக் காயினும் பிள்ளைப் பேறு

		தருதவம் புரிவே னென்னாத் தனபதி தவமேற் செல்வான்.

	 	 (இ - ள்.) பிள்ளைப் பேறு அற்ற பாவி உனக்குப் பெருமிதம்

ஏன் - மகப்பேறற்ற பாவியாகிய உனக்குப் பெருமிதம் எதற்கு, என்

அருமை நன் மகனால் அன்றோ - எனது அருமைப்

புதல்வனாலல்லவா, நீ இருமையும் அடைவாய் என்ன - நீ இம்மைப்

பேற்றினையும் மறுமைப் பேற்றினையும் அடைவாய் என்று கூற,

பெரிதும் நாண் அடைந்து - மிகவும் வெட்கமுற்று, மேலைக்கு

ஆயினும் பிள்ளைப் பேறு தருதவம் புரிவேன் என்னா - மறு

பிறப்பிலாயினும் மகப் பேற்றினைத் தருதற்குரிய தவத்தினைச்

செய்வேனென்று, தனபதி தவமேல் செல்வான் - தனபதி தவம்

புரிதற் பொருட்டுச் செல்வானாயினன்.

பெருமிதம் - செருக்கு. புதல்வற்பேறு மறுமைக்கும் காரணமாதலை,

"எழுபிறப்புந் தீயவை தீண்டா பழிபிறங்காப்

பண்புடை மக்கட் பெறின்"

என்னும் பொய்யா மொழியால் அறிக. மேலை - ஈண்டு மறுமை. (5)





	 	 	 	 தன்பெருஞ் செல்வ மெல்லா மருமகன் றனக்கே யாக்கி

		அன்புகொண் மனைவி யோடு மருந்தவ நெறியிற் சென்றான்

		பின்பவன் வரவு தாழ்ப்ப மருமகன் பெற்ற வெல்லாம்

		வன்பினால் வழக்குப் பேசி வௌவினார் தாய மாக்கள்.



(இ - ள்.) தன் பெருஞ் செல்வம் எல்லாம் - தனது பெரிய

செல்வ முழுதையும், மருமகன் தனக்கே ஆக்கி - மருகனுக்கே

உரிமையாக்கி, அன்பு கொள் மனைவியோடும் - அன்பு கொண்ட

தன் மனைவியோடும், அருந்தவ நெறியில் சென்றான் - அரிய

தவநெறியிற் சென்றனன்; பின்பு அவன் வரவு தாழ்ப்ப - பின்பு

அத் தனபதியின் வருகை காலந் தாழ்க்க, மருமகன் பெற்ற

எல்லாம் - அவன் மருகன் அடைந்த செல்வமனைத்தையும்,

வன்பினால் வழக்குப் பேசி - வலிமையினால் வழக்குரைத்து,

தாய மாக்கள் வௌவினார் - தாயத்தார் வௌவிக் கொண்டனர்.

வரவு தாழ்ப்ப - நெடுநாள் வாராதிருந்தமையால். வன்பு -

வலிமை; வன்கண்மையுமாம். (6)





	 	 விளைநில னடிமை பைம்பூண் வெறுக்கைநன் பசுக்க ளேனை

வளனுமாற் றவர்கைக் கொள்ள வன்சிறை யிழந்த புட்போற்

றளர்வுறு மகனுந் தாயுஞ் சார்பிலாத் தம்ம னோர்க்கோர்*

களைகணா யிருக்குங் கூடற் கடவுளே சரண மென்னா.

(இ - ள்.) விளை நிலன் - விளை நிலங்களையும், அடிமை -

அடிமைகளையும், பைம்பூண் - பசிய அணிகளையும், வெறுக்கை -

பொருள்களையும், நன் பசுக்கள் - நல்ல பசுக்களையும், ஏனை

வளனும் - பிற வளங்களையும், மாற்றவர் கைக்கொள்ள - பகைவர்

கவர்ந்து கொள்ள, வன்சிறை இழந்த புள்போல் - வலிய சிறைகளை

இழந்த பறவை போல, தளர்வு உறு மகனும் - மெலிவுற்ற புதல்வனும்,

தாயும் - அவனையீன்ற அன்னையும், சார்பு இலாத் தம்மனோர்க்கு

- பற்றுக் கோடில்லாத தம் போல்வார்க்கு, ஒரு களை கணாய்

இருக்கும் - ஒரு பற்றுக்கோடாயிருக்கும், கூடல் கடவுளே -

கூடலம்பதியில் வீற்றிருக்கும் இறைவனே, சரணம் என்னா

- அடைக்கலம் என்று கருதி.

அடிமை - ஏவலாட்கள். வெறுக்கை - பொன் முதலியன,

ஏனை வளன் - மனை, தோட்டம் முதலியன. (7)





* * *



(பா - ம்.) *சார்பிலார் தம்மனோர்க்கோர்.





	 	 	 வந்துவா னகடு போழ்ந்த மணிமுடி விமானக் கோயிற்

சுந்தர நாதன் பாதத் துணைதொழு திறைஞ்சி யார்க்குந்

தந்தையுந் தாயு மாகுந் தம்பிரா னீரே யெங்கட்

கெந்தையும் யாயு மென்னா விராங்கிநின் றினைய

சொல்வாள்.



(இ - ள்.) வந்து - வந்தெய்தி, வான் அகடு போழ்ந்த

மணிமுடி விமானக் கோயில் - விசும்பின் வயிற்றைக் கிழித்

துயர்ந்த அழகிய முடியினையுடைய இந்திர விமானமாகிய

கோயிலில் வீற்றிருக்கும், சுந்தரநாதன் பாதத்துணை தொழுது

இறைஞ்சி - சோமசுந்தரக் கடவுளின் இரண்டு திருவடிகளையும்

கும்பிட்டு வணங்கி, யார்க்கும் தந்தையும் தாயும் ஆகும் தம்பிரான்

- யாவர்க்கும் அத்தனும் அன்னையுமாகிய தம்பிரானே, நீரே

எங்கட்கு எந்தையும் யாயும் என்னா - தேவநீரே அடியேங்கட்கும்

தந்தையும் தாயுமாவீர் என்று, இரங்கி நின்று இனைய சொல்வாள்

- வருந்தி நின்று இத்தன்மையனவாய குறைகளைக்

கூறுவாளாயினள்.

தம்பிரானாகிய நீரேயென்றுமாம். யாய் - தாய். மகனும்

தாயும் வந்து வணங்கினர் எனவும், பின்பு தாய் இனைய

சொல்வாள் எனவும் கொள்க. (8)





	 	 என்மகன் றன்னை மைந்த னின்மையா லெவருங் காணத்

தன்மக னாகக் கொண்டு தகுதியா லன்றே காணி

பொன்மனை பிறவு நல்கிப் போயினா னென்மு னிப்பால்

வன்மையாற் றாயத் தார்க ளவையெலாம் வௌவிக்

கொண்டார்.

(இ - ள்.) என் முன் - என் தமையன், மைந்தன்

இன்மையால் - தனக்குப் பிள்ளையில்லாமையால், என் மகன்

றன்னை - என் மகனை, எவரும் காண - யாவருமறிய, தகுதியால்

- கொள்ள வேண்டிய முறைப்படி, தன் மகனாகக் கொண்டு - தன்

புதல்வனாகக் கொண்டு, அன்றே - அப்பொழுதே, காணி பொன்

மனைபிறவும் நல்கிப் போயினான் - விளை நிலம் பொன் மனை

என்பவைகளையும் பிறவற்றையும் கொடுத்துப் போயினான்; இப்பால்

- பின்பு, தாயத்தார்கள், பங்காளிகள் அவை எலாம் -

அப்பொருள்களனைத்தையும், வன்மையால் வௌவிக் கொண்டார்

- தங்கள் வலியினாலே கவர்ந்து கொண்டார்கள்.

என் முன் நல்கிப் போயினான் பின் தாயத்தார் வௌவிக்

கொண்டனர் என்க. (9)





	 	 ஒருத்திநா னொருத்திக் கிந்த வொருமக னிவனுந் தேருங்*

கருத்திலாச் சிறியன் வேறு களைகணுங் காணே னைய

அருத்திசா லறவோர் தேறு மருட்பெருங் கடலே யெங்கும்

இருத்திநீ யறியாய் கொல்லோ வென்றுபார் படிய வீழ்ந்தாள்.



(இ - ள்.) ஐய - ஐயனே, ஒருத்தி நான் - நானோ யாருமற்ற

ஒருத்தி, ஒருத்திக்கு இந்த ஒரு மகன் - ஒருத்தியாகிய எனக்கு

இவன் ஒரே புதல்வன், இவனும் தேரும் கருத்து இலாச் சிறியன் -

இவ்வொரு புதல்வனும் நன்மை தீமைகளை ஆராயுங் கருத்து

இல்லாத இளைஞன்; வேறு களைகணும் காணேன் - வேறு பற்றுக்

கோடும் காணேன்; அருத்திசால் அறவோர்தேறும் அருள் பெருங்

கடலே - அன்பு நிறைந்த முனிவர்கள் தெளியும் பெரிய கருணைக்

கடலே, நீ எங்கும் இருத்தி - நீ யாண்டும் இருப்பாய்; அறியாய்

கொல்லோ என்று - (ஆதலின் இதனை) அறியாயோ என்று, பார்

படிய வீழ்ந்தாள் - நிலம்படியய வீழ்ந்தனள்.

தேறும் கருத்து என்பது பாடமாயின் தெளியும்

கருத்தென்றுரைக்க. ஒருத்தியென்றதனாலும் வேறு களைகணும்

காணேன் என்றதனாலும் இவட்குக் கணவனும், வேறு துணையாகும்

சுற்றத்தாரும் இலரென்பது பெற்றாம். அருத்தி - ஆர்வம், அன்பு.

கொல் அசை நிலை. (10)





	 	 மாறுகொள் வழக்குத் தீர்க்க வல்லவ ரருளி னாலே

சீறுகொள் வடிவேற் கண்ணாள் சிறுதுயி லடைந்தாள்

மெய்யில்

ஊறுகொள் கரண மைந்து முற்றறி கனவிற் கங்கை

யாறுகொள் சடையார் வேதச் செல்வரா யடுத்துச்

சொல்வார்.



(இ - ள்.) மாறுகொள் வழக்குத் தீர்க்க வல்லவர்

அருளினால் - மாறுபட்ட கொடிய வழக்கினைத் தீர்க்க வல்ல

பெருமானது திருவருளினால், சீறுகொள் வடிவேல் கண்ணாள்

சிறுதுயில் அடைந்தாள் - சினங்கொண்ட வடித்த வேல்போலுங்

கண்களையுடையவள் சிறிய உறக்கங் கொண்டனள்; மெய்யில்

ஊறுகொள் கரணம் ஐந்தும் உற்று அறி கனவில் - உடலின்கட்

பொருந்திய ஐம்பொறிகளும் ஒடுங்கி நிற்க (ஆள்மாவானது

சூக்கும உடம்பினின்று) அறியும் கனவின்கண், கங்கை ஆறுகொள்

சடையார் - கங்கையாற்றையணிந்த சடையினையுடைய இறைவர்,

வேதச் செல்வராய் அடுத்துச் சொல்வார் - ஓர் அந்தணராய் வந்து

கூறுகின்றார்.

ஊறுகொள் - உறுதலைக் கொண்ட, பொருந்திய. உற்று -

ஒடுங்கி நிற்க; எச்சத்திரிபு. கனவின் இயல்பினை "பொறிகளும்

தமது சத்தி மடங்கி, அவை மடங்கவே, அவற்றின் வழியவாகிய

வாக்காதிகளும் தமது சத்தி மடங்கி, அவ்விருவகை இந்திரியங்களும்

தொழிற்பாடின்றி ஆண்டு நின்றொழியும் அவத்தையின், ஏனை

அந்தக்கரண முதலியன தொழிற்படினும் புறப்பொருள்

விடயமாகாமையின் அகத்தே சூக்கும தேகத்தோடு நின்று

ஆண்டைக் குரிய இருவினைப் பயன்களை நுகர்ந்து நிற்கும்

அவத்தை சொப்பனம்" என்னும் சிவஞான போதமா

பாடியத்தாலுணர்க. (11)





	 	 புலர்ந்தபின் றாயத் தோரைப் புரவல னாணை யாற்றால்

வலந்தரு மன்றத் தேற்றி மறித்தனை யிருத்தி யாம்போந்

தலந்தரு மறிவான் மூத்தோ ரனைவரு மிசைய *வந்தச்

சலந்தரு வழக்குத் தீர்த்துத் தருகுவம் போதி யென்றார்.



(இ - ள்.) புலர்ந்தபின் - விடிந்த பின்னர், தாயத்தோரை -

பங்காளிகளை, புரவலன் ஆணை ஆற்றால் - அரசன் ஆணை

வழியால், மறித்தனை - மறித்து, வலம்தரு மன்றத்து ஏற்றி இருத்தி

- வெற்றியைத் தரும் அவையின்கண் ஏற்றி இருப்பாயாக; யாம்

போந்து - யாம் வந்து, அலம் தரும் அறிவால் மூத்தோர்

அனைவரும் இசைய - அமைந்த உணர்வினால் முதியோரனைவரும்

உடன்பட, அந்தச் சலம் தரு வழக்குத் தீர்த்துத் தருகுவம் - அந்தப்

பொய்ய வழக்கினை ஒழித்து உன் பொருளைக் கொடுப்போம்; போதி

என்றார் - நீ போகக் கடவை என்றருளிச் செய்தார்.

அரசன் ஆணை கூறியழைப்பின் மீறிச் செல்லாராகையால்

'புரவலன் ஆணையாற்றால் மறித்தனை மன்றத் தேற்றி' என்றார்.

வலந்தரு மன்றம் - உண்மையுணர்த்தி வெற்றியைத் தரும் மன்றம்;

அறங்கூறவையம். மறித்தனை : முற்றெச்சம். அலம் - அமைவு.

அனைவருக்கும் பொருந்த என்றுமாம். சலம் - பொய். இருத்தி,

போதி என்பவற்றில் த் : எழுத்துப் பேறு. (12)





	 	 	 வேரியங் குவளை யுண்கண் விழித்தனள் வியந்து

கெட்டேன்

ஆருமில் லார்க்குத் தெய்வந் துணையென்ப தறிந்தே

னென்னாக்

காரிருங் கயலுண் கண்ணாள் கணவனைத் தொழுது

வாழ்த்திச்

சீரிளங் குமர னோடுந் தெரிவைதன் மனையிற் சென்றாள்.



(இ - ள்.) வேரி அம் குவளை உண்கண் விழித்தனள் -

தேனையுடைய அழகிய குவளை மலரை வென்ற கண்கள் விழித்து,

வியந்து - அதிசயித்து, கெட்டேன் - ஆ கெட்டேன்!, ஆரும்

இல்லார்க்குத் தெய்வம் துணை என்பது அறிந்தேன் என்னா -

அகதிக்குத் தெய்வந்துணை என்னும் பழமொழியை அறிந்தேனென்று

கூறி, கார் இருங்கயல் உண்கண்ணாள் கணவனை - கரிய பெரிய

மையுண்ட கயல்போலுங் கண்களையுடைய அம்மையின் நாயகனாகிய

சோமசுந்தரக் கடவுளை, தொழுது வாழ்த்தி - வணங்கித் துதித்து,

சீர் இளங் குமரனோடும் - சீரிய இளமை பொருந்திய

புதல்வனோடும், தெரிவை தன் மனையில் சென்றாள் - அம்மாது

தனது இல்லின்கட் சென்றனள்.

விழித்தனள் : முற்றெச்சம். கெட்டேன் : வியப்புணர்த்தும்

இடைச்சொல். (13)



* * *



(பா - ம்.) * அனைவரு மறிய.





	 	 சென்றவள் கங்கு லெல்லை தெரிந்தபி னெழுந்து வெள்ளி

மன்றவன் கோயில் வாயில் வந்துவந் தனைசெய் தம்பொற்

குன்றவ னுரைத்த வாற்றாற் கொடுமைசால் வழக்குப் பூட்டி

வென்றவ ரிருக்கை யெய்தி விளம்புவாள் பலருங் கேட்ப.

(இ - ள்.) சென்றவள் கங்குல் எல்லை தெரிந்த பின் எழுந்து

- அங்ஙனஞ் சென்றவள் இரவு புலர்ந்தவுடன் எழுந்து, வெள்ளி

மன்றவன் கோயில் வாயில் வந்து - வெள்ளியம்பல வாணனது

திருக்கோயில் வாயிலை யடைந்து, வந்தனை செய்து - வணங்கி,

அம்பொன் குன்றவன் உரைத்த ஆற்றால் - அழகிய பொன்மலையை

(வில்லாக) உடைய பெருமான் கூறியருளியவாறே, கொடுமைசால்

வழக்குப் பூட்டி வென்றவர் - கொடுமை மிக்க வழக்ககினைத்

தொடுத்து வென்ற ஞாதிகளின், இருக்கை எய்தி - இருப்பிடத்தை

அடைந்து, பலருங் கேட்ப விளம்புவாள் - பலருங் கேட்கக்

கூறுவாள்.

கங்குல் எல்லை தெரிதல் - இரவின் முடிவு தெரிதல்; இருள்

புலர்தல். சென்றவள் எழுந்து வந்து வந்தனை செய்து இருக்கை

யெய்தி விளம்புவாள் என முடிக்க. (14)





	 	 	 அட்டில்வாய் நெருப்பி டேலோ ரடியிடே லறத்தா றன்றிப்

பட்டிமை வழக்கால் வென்று போகொட்டேன் பலருங்

கேட்க

இட்டன னரச னாணை யறத்தவி சேறி யான்றோர்

ஒட்டிய படிகேட் டெங்க ளுரிப்பொரு டந்து போமின்.



(இ - ள்.) அட்டில் வாய் நெருப்பு இடல் - அடுக்களையில்

நெருப்பு மூட்டாதே, ஓர் அடி இடேல் - ஓர் அடியும் பெயர்தது

வையாதே, அறத்து ஆறு அன்றி - அறநெறியால் அல்லாமல்,

பட்டிமை வழக்கால் வென்று போக ஒட்டேன் - பொய் வழக்கினால்

வென்று போக விடமாட்டேன், பலரும் கேட்க அரசன் ஆணை

இட்டனன் - அனைவருஞ் சான்றாக அரசன் மீது ஆணையிட்டேன்,

அறத்தவிசு ஏறி - தருமாசனத்தில் ஏறி, ஆன்றோர் ஒட்டியபடி

கேட்டு - நூலோர் ஆய்ந்து கூறுந் தீர்ப்பினைக் கேட்டு, எங்கள்

உரிப்பொருள் தந்து போமின் - எங்கள் உரிமைப் பொருளைக்

கொடுத்துச் செல்வீராக.

அடுக்களையில் நெருப்பிடாதே, அடியெடுத்து வையாதே என

ஆணை கூறி மறிப்போர் உரைத்தல் வழக்கு. பட்டிமை - படிறு,

வஞ்சம். போகொட்டேன் : அகரந் தொக்கது. ஒட்டியபடி -

வாதித்துக் கூறும் தீர்ப்பு; பலரும் ஒன்று கூடியுரைக்கும் தீர்ப்புமாம்.

ஒட்டியபடி கேட்டு எங்களுரிப்பொருள் தந்து என்றமையால் வெற்றி

தமக்கேயெனத் துணிந்து கூறினாளாயிற்று. மகனை உளப்படுத்தி

'எங்கள்' என்றாள். உரி - உரிய. இடேல் எனத் தனித்தனியே

நோக்கிக் கூறி, போமின் என அனைவரையும் நோக்கிக் கூறினாள்

என்க. (15)





	 	 	 	 என்றனள் மறித்த லோடு மிழுக்குரை யாடி வைது

வன்றிறல் வலியார் தள்ளி யடித்தனர் மைந்த னோடுஞ்

சென்றனண் முறையோ வென்னாத் திருந்தறத் தவிசி

னோர்முன்

நின்றுரை யாடி னாள்கேட் டறிந்தனர் நீதி நூலோர்.

	 	 (இ - ள்.) என்றனள் மறித்தலோடும் - என்று கூறி (அவர்

செலவைத்) தடுத்தவளவில், வன்றிறல் வலியார் - மிக்க வலியுடைய

ஞாதியர், இழுக்கு உரை ஆடி வைது தள்ளி அடித்தனர் - தீய

சொற்களைக் கூறி வைது நிலத்திற் றள்ளி அடித்தார்கள்;

மைந்தனோடும் சென்றனள் - (அவள்) புதல்வனோடுஞ் சென்று,

முறையோ என்னா - இது முறையோ என்று கூவி, திருந்து

அறத்தவிசினோர் முன் நின்று உரையாடினாள் - திருந்திய தரும

பீடத்துள்ளார் முன் நின்று வழக்கினைக் கூறினாள்; நீதி நூலோர்

கேட்டு அறிந்தனர் - நீதி நூல் வல்ல மன்றத்தார் அதனைக்

கேட்டறிந்தனர்.

என்றனள், சென்றனள் என்பன முற்றெச்சம். வன்றிறல். ஒரு

பொருட் பன்மொழி. திருந்துதல் - சமன் செய்து சீர் தூக்கும் கோல்

போல் அமைந்து ஒருபாற் கோடாதிருத்தல். (16)





	 	 	 அறத்தவி சிருப்போ ரேவ லாடவ ரோடும் போந்து

		மறித்தவைக் களத்திற் கூட்டி வந்தனள் வந்த வெல்லை

		அறக்கொடி பாகர் வெள்ளி யம்பல வாணர் தாமத்

		திறத்தன பதியே யென்னத் திருவுருக் கொண்டு செல்வார்.



(இ - ள்.) அறத் தவிசு இருப்போர் - தரும பீடத்தில்

இருப்போருடைய, ஏவல் ஆடவரோடும் போந்து - ஏவலாளரோடுஞ்

சென்று, மறித்து அவைக் களத்தில் கூட்டி வந்தனள் - மறித்து

மன்றின்கண் (அஞ்ஞாதிகளைக்) கூட்டி வந்தாள்; வந்த எல்லை -

வந்த பொழுது, அறக்கொடி பாகர் - தரும வல்லியாகிய உமையை

ஒரு பாகத்திலுடைய வரும், வெள்ளி அம்பலவாணர் - வெள்ளி

மன்றுடையாருமாகிய சோமசுந்தரக் கடவுள், தாம் அத்திறம்

தனபதியே என்ன - தாம் தவமேற் சென்ற தனபதியே போல,

உருக்கொண்டு செல்வார் - திருவுருவந் தாங்கிச் செல்வாராயினர்.

கேட்டறிந்த அறத் தவிசினோர் ஏவலாளரை அனுப்பின

ரென்பது உடம்பொடு புணர்த்துரைக்கப்பட்டது. அறக்கொடி -

அறமே உருவமாகிய கொடிபோல்வாள்; அறம் வளர்த்தாள்

என்றுமாம். திறம் - தன்மை, அத்திறத் திருவுருக் கொண்டு என்று

கூட்டுதலுமாம். (17)





	 	 [கலிவிருத்தம்]



பெருவிலைக் குண்டலம் பிடரிற் பத்திபாய்ந்

தெரிகதிர் கவிழ்ப்பவா ளெறிக்கு மங்கதம்

அருவரைத் தோள்கிடந் திமைப்ப வாகமேற்

குருமணிக் கண்டிகை குலாய்ப்பின் கோட்டவே.

(இ - ள்.) பெருவிலைக் குண்டலம் - பெரிய

விலையினையுடைய குண்டலங்கள், பிடரில் பத்தி பாய்ந்து எரிகதிர்

கவிழ்ப்ப - பிடரியில் நிரைபட விளங்கும ஒளியினை உமிழவும்,

வாள் எறிக்கும் அங்கதம் - ஒளி வீசும் தோளணி, அருவரை தோள்

கிடந்து இமைப்ப - அரிய மலை போன்ற தோளிற் பொருந்தி ஒளி

விடவும், ஆகம் மேல் குருமணிக் கண்டிகை குலாய்ப்பின் கோட்ட

- மார்பிற் கிடக்கும் நிறம் பொருந்திய மணிக் கண்டிகை விளங்கிப்

பின்னே வளைந்து கிடக்கவும்.

காதிலும் மார்பிலும் அணிந்த குண்டலங்களும் கண்டிகையும்

அசைதலால் முறையே பிடரிலும் முதுகிலும் ஒளி வீசி விளங்கின

என்றார். அங்கதம் - வாகுவலயம். அருமை - ஈண்டுப் பெருமை. (18)





	 	 	 முரலளி புறவிதழ் மொய்ப்பச் செய்யதா

			மரைசிறி தலர்ந்தென மணிசெய் மோதிரக்

		கரதலம் வீசியோர் கடுங்க ணேறெனப்

			பெருமித நடைகொடு நடக்கும் பெற்றியார்.



(இ - ள்.) முரல் அளி புற இதழ் மொய்ப்ப - ஒலிக்கின்ற

வண்டுகள் புற இதழில் மொய்த்துக் கிடப்ப, செய்ய தாமரை சிறிது

அலர்ந்தென - செந்தாமரைப் போது சிறிது மலர்ந்தாற்போல்

விளங்கும், மணி செய் மோதிரக் கரதலம் வீசி - நீலமணியாற் செய்த

மோதிரங்களையணிந்த கைகளை வீசி, ஓர் கடுங்கண் ஏறு என -

ஒரு வெகுளி நோக்கினையுடைய இடபம் போல, பெருமித நடை

கொடு நடக்கும் பெற்றியார் - செம்மாந்த நடையால் நடக்குந்

தன்மையுடையராய்.

(விரல்கள் இதழ்கள் போலவும், விரல்களின் புறத்தணிந்த நீல

மணி மோதிரங்கள் இதழ்களின் புறத்து மொய்த்துள்ள வண்டுகள்

போலவும் விளங்கினவென்க. அலர்ந்தென. விகாரம். விளங்கும் என

ஒரு சொல் விரிக்க. ஏறு - சிங்கவேறுமாம். (19)





	 	 	 வாடிய முளரிபோன் மாறிட் டாரிடத்

			தூடிய மலர்ந்தபோ தொப்ப மைந்தன்மேல்

			நாடிய தண்ணளி நயந்து முட்கிடை

			கூடிய முகத்தினர் குறுகு வாரவை.



(இ - ள்.) வாடிய முளரிபோல் - வாட்டமுற்ற தாமரை

மலரைப் போல, மாறு இட்டார் இடத்து ஊடியும் - பகைவிளைத்த

ஞாதிகளிடத்துப் பிணக்கினைக் காட்டியும், மலர்ந்த போது ஒப்ப

- மலர்ந்த தாமரை மலரைப் போல, மைந்தன் மேல் நாடிய தண்

அளி நயந்தும் - புதல்வனிடத்துக் கொண்ட தண்ணிய அருளை

விருப்புடன் காட்டியும், உட்கிடை கூடிய முகத்தினர் - உட்

கருத்தைப் புலப்படுத்துவது போலும் முகத்தினராய், அவை

குறுகுவார் - மன்றின்கண் வருகின்ற பெருமானார்.

"அடுத்தது காட்டும் பளிங்குபோ னெஞ்சம்

கடுத்தது காட்டு முகம்"

	 என்னும் பொய்யா மொழியால், உள்ளத்தே மிக்கு நிகழ்வதனை

முகம் காட்டுதல் பெற்றாம். இறைவர் தாம் கொண்ட கோலத்திற்

கேற்ப மாறிட்டா ரிடத்து ஊடுதலும் மைந்தனிடத்து நயத்தலு

முடையார் போல் நடிப்பாராய் முறையே முகவாட்டமும்

மலர்ச்சியுமுடையவராய்த் தோன்றினார் என்க. உட்கிடை -

உள்ளக்கருத்து. கவிழ்ப்ப, இமைப்ப, கோட்ட, பெற்றியராய்,

முகத்தினராய் அவை குறுகுபவர் எனக் கூட்டி முடிக்க. (20)





	 	 [அறுசீரடி யாசிரிய விருத்தம்]



அரசனிங் கில்லை கொல்லோ வான்றவ ரில்லை கொல்லோ

குரைகழல் வேந்தன் செங்கோல் கொடியதோ கோதி

னூல்கள்

உரைசெயுந் தெய்வந் தானு மில்லைகொ லுறுதி யான

தருமமெங் கொளித்த தேகொ லென்றறத் தவிசிற் சார்வார்.



(இ - ள்.) இங்கு அரசன் இல்லை கொல்லோ - இந்நகரில்

மன்னன் இல்லையோ, ஆன்றவர் இல்லை கொல்லோ - அறிவால்

அமைந்த முதியோர் இல்லையோ, குரை கழல் வேந்தன் செங்கோல்

கொடியதோ - ஒலிக்கின்ற வீரக்கழலையணிந்த அரசனது செங்கோல்

கொடுங் கோலானதோ, கோது இல் நூல்கள் உரை செயும் தெய்வம்

தானும் இல்லைகொல் - குற்றமற்ற வேத சிவாகமங்களை அருளிய

கடவுளும் இல்லையோ, உறுதியான தருமம் எங்கு ஒளித்ததே கொல்

- நிலைபேறுடைய அறமும் எங்கே சென்று ஒளித்ததோ,

என்று - என்று முறையிட்டு, அறத் தவிசில் சார்வார் -

அறமன்றினைச் சார்வாராயினர்.

செங்கோல் வேந்தனோ ஆன்றவரோ தெய்வமோ அறமோ

இருப்பின் இத்தீமை நிகழாதென்பார் அவை இல்லையோ

என்றாரென்க. கொடியதோ - கோடியதோ; குறுக்கல் விகாரம்;

கொடுமையுடையதாயிற்றோ என்றுமாம். நூல்களால் உரை

செய்யப்படும் தெய்வம் என்றுரைத்தலும் அமையும். முன்னுள்ள

கொல் இரண்டும் அசைகள். (21)





	 	 தனபதி வரவு நோக்கி வஞ்சனைத் தாயத் தார்கள்

இனைவுறு மனத்த ராகி விம்மித மெய்தி வெல்லும்

மனவலி யிழந்து பண்டு வழக்கலா வழக்கால் வென்ற

வினைநினைந் துள்ள மச்ச நாணினால் விழுங்கப் பட்டார்.



(இ - ள்.) தனபதி வரவு நோக்கி - தனபதியின் வருகையைப்

பார்த்து, வஞ்சனைத் தாயத்தார்கள் - வஞ்சனையையுடைய

பங்காளிகள், இனைவு உறு மனத்தர் ஆகி - வருத்தமிக்க

மனத்தினையுடையராய், விம்மிதம் எய்தி - வியப்புற்று, வெல்லும்

மனவலி இழந்து - வெல்லக் கருதிய மனவலியை இழந்து, பண்டு

வழக்கு அலா வழக்கால் வென்ற வினை நினைந்து - முன்பு

கொடுவழக்கால் வென்ற தீச் செய்கையை நினைந்து, உள்ளம்

அச்சம் நாணினால் விழுங்கப்பட்டார் - நெஞ்சம் அச்சத்தினாலும்

வெட்கத்தினாலும் விழுங்கப்பட்டார்.

வரவு நோக்கி முதலில் வியப்பும் பின் வருத்தமும் எய்தினர்

என்க. முன் போன்றே மீட்டும் வெல்லலாமென்னும்

மனவலியுடையராயிருந்து பின் அதனை இழந்தனரென்பார் 'வெல்லும்

மனவலி யிழந்து' என்றார். வழக்கு அலா வழக்கு - மெய்

வழக்கல்லாத வழக்கு; கொடு வழக்கு. தமது தீமை புலனாதல் குறித்து

நாணமும், அரசன் ஒறுப்பன் என்பது கருதி அச்சமும் உள்ளத்தே

மிக்கனரென்க. (22)





	 	 மாதுல ராகி வந்தோர் மருகனைத் தம்பின் வந்த

தாதுல ராத கோதை தன்னொடுந் தழீஇத்தங் கண்ட

மீதுல ராத சாம வேதமார்ப் பவர்போல் வாய்விட்

டாதுல ரானீ ரந்தோ வையவென் றழுது நைந்தார்.



(இ - ள்.) மாதுலர் ஆகி வந்தோர் - மாமனாகி வந்த

இறைவர், மருகனை - மருமகனை, தம் பின் வந்த - தமக்குப் பின்

தோன்றிய, தாது உலராத கோதை தன்னொடும் தழீஇ -

தங்கையோடும் தழுவி, தம் கண்டம் மீது உலராத சாம வேதம்

ஆர்ப்பவர் போல் - தமது திருமிடற்றினின்றும் நீங்காத

சாமவேதத்தினைப் பாடுபவர் போல, வாய் விட்டு - வாய் திறந்து.

ஆதுலர் ஆனீர் - (நீங்கள்) வறியரானீர்கள்; அந்தோ ஐய என்று

அழுது நைந்தார் - ஐயகோ வென்று புலம்பி வருந்தினார்.

மருகனையும் தங்கையையும் தழுவியென்க. கோதை - பெண்.

தம்பின் வந்த கோதை - தங்கை. கோதை என்பது மாலையும்

ஆகலின் அப்பெயருக் கேற்பத் 'தாதுலராத' என அடை

கொடுத்தார். தாது உலராத - மகரந்தம் அறாத. அவரது

அழுகையொலியும் சாமவேத இசை போல இனிமையா

யிருந்ததென்பார் 'சாம வேத மார்ப்பவர் போல் வாய்விட்டு' என்றார்.

அந்தோ, ஐய என்பன இரக்கப் பொருளில் வந்த இடைச் சொற்கள்.

(23)





	 	 	 குடங்கையி னெடுங்க ணாளுங் குமரனும் வணிகர் தாளிற்

றடங்கணீ ராட்ட வீழ்ந்தார் தடக்கையா லெடுத்துப் புல்லி

மடங்கலே றனையார் தாமு மற்றவர் தமைத்தங் கண்ணீர்

நெடுங்கடல் வெள்ளத் தாழ்த்திக் குமரனை நேர்ந்து

நைவார்.



(இ - ள்.) குடங்கையின் நெடுங்கணாளும் - உள்ளங்

கைபோல் அகன்ற நீண்ட கண்களையுடைய தங்கையும், குமரனும்

- புதல்வனும், வணிகர் தாளில் - வணிகரின் திருவடிகளில், தடம்

கண் நீர் ஆட்ட - தம் பெரிய கண்கள் அவற்றை நீராட்டும்படி,

வீழ்ந்தார் - வீழ்ந்தனர்; தடக்கையால் எடுத்துப் புல்லி - நீண்ட

திருக்கரத்தினால் எடுத்துத் தழுவி, மடங்கல் ஏறு அனையார் தாமும்

- சிங்கவேற்றினையொத்த அவ்வணிகரும், அவர்தமை - அவர்களை,

தம் கண் நீர் நெடுங்கடல் வெள்ளத்து ஆழ்த்தி - தமது

கண்ணீராகிய பெரிய கடற்பெருக்கில் மூழ்குவித்து, குமரனை நேர்ந்து

நைவார் - பின் புதல்வனைப் பார்த்து வருந்துவாராயினர்.

		 அகன்ற என வருவிக்க. தாளில் வீழ்ந்தார் என இயையும்.

தாம, மற்று என்பன அசைகள். கண்ணீர் பெருக விடுத்தமையைத்

தடங்கணீராட்ட என்றும், கண்ணீர் வெள்ளத் தாழ்த்தி என்றும்

கூறினார். (24)





	 	 ஐம்படை மார்பிற் காணேன் சிறுசிலம் படியிற் காணேன்

மொய்ம்படை மதாணி காணேன் முகத்தசை சுட்டி காணேன்

மின்படு குழைகள் காணேன் வெற்றுடல் கண்டே னப்பா

என்பெறு மென்று பிள்ளைப் பணிகளுங் கவர்ந்தா ரென்னா.



(இ - ள்.) மார்பில் ஐம்படை காணேன் - மார்பின்கண்

ஐம்படை யென்னும் அணியைக் கண்டிலேன்; அடியில் சிறு சிலம்பு

காணேன் - காலின்கண் சிறிய சிலம்பினை கண்டிலேன்; மொய்ம்பு

இடை மதாணி காணேன் - தோளின்கண் தோளணியைக்

கண்டிலேன்; முகத்து அசை சுட்டி காணேன் - முகத்தின் கண்

அசையும் சுட்டியைக் கண்டிலேன்; மின்படு குழைகள் காணேன் -

(காதுகளில்) ஒளி வீசுங் குண்டலங்களைக் கண்டிலேன்; வெற்று

உடல் கண்டேன் - (பின் இவை நீங்கிய) வெறும் உடலைக்

கண்டேன்; அப்பா - அப்பனே, என் பெறும் என்று - எத்துணை

விலை பெறுமென்று கருதி, பிள்ளைப் பணிகளும் கவர்ந்தார்

என்னா - குழந்தையின் அணிகளையும் வௌவினார் என்று கூறி.

ஐம்படை - காவற் கடவுளாகிய திருமாலின் சக்கரம், தனு,

வாள், தண்டு, சங்கம் என்னும் பஞ்சாயுதங்களின் உருவமைக்கப்

பெற்றதோர் அணி; குழந்தைகட்குக் காவலாக ஐந்தாவது திங்களில்

இதனைத் தரிப்பது மரபென்பர்; இது தாலி எனவும், ஐம்படைத்

தாலி எனவும் வழங்கப் பெறும்;

"தாலி களைந்தன்று மிலனே பால்விட்டு

அயினியு மின்றயின் றனனே"

எனப் புறப்பாட்டிலும்,

"அமளித் துஞ்சு மைம்படைத் தாலிக்

குதலைச் செவ்வாய்க் குறுநடைப் புதல்வர்"

என மணிமேகலையிலும்,

"தாலி யைம்படை தழுவு மார்பிடை

மாலை வாயமு தொழுகு மக்களை"

என இராமாயணத்திலும் வருதல் காண்க. மதாணி - ஈண்டுத்

தோள்ளை. சுட்டி - உச்சியிலணிந்து முகத்திற்றொங்கும் அணி.

அப்பா : மரபு வழுவமைதி; இரக்கத்தில் வந்ததுமாம். (25)





	 	 அனைவரு மிரங்க வாய்விட் டழுதவ ரிளையா டன்னைத்

தனையனைக் கண்ணீர் மாற்றித் தடக்கையான் முதுகு

தைவந்

தினையன்மி னென்மு வேறொன் றெண்ணன்மி னெண்ணா வஞ்ச*

வினைஞர்வல் வழக்குச் சோர்ந்து விடுவதுங் காண்மி

னென்னா.

	 (இ - ள்.) அவர் - அவ்வணிகேசர், அனைவரும் இரங்க

வாய்விட்டு அழுது - கண்டாரெல்லாரும் மனமிரங்கும்படி

வாய்விட்டழுது, இளையாள் தன்னைத் தனையனை - தங்கையையும்

புதல்வனையும், கண் நீர் மாற்றி - கண்ணீரைத் துடைத்து,

தடக்கையால் முதுகு தைவந்து - நீண்ட கையினால் முதுகினைத்

தடவி, இனையன்மின் - வருந்தாதீர்கள் - என்முன் வேறு ஒன்று

எண்ணன்மின் - என் முன்னே வேறொன்றினையும் கருதாதீர்கள்;

எண்ணா வஞ்ச வினைஞர் - (நான் வருவேனென்று சிறிதும்)

நினையாத வஞ்சத் தொழிலையுடைய ஞாதிகளின், வல் வழக்குச்

சோர்ந்து விடுவது காண்மின் என்னா - கொடு வழக்குத்

தோற்றுவிடுவதைக் காணுங்கள் என்றும்.

எண்ணும்மை விரிக்க. கண்ணீர் மாற்றி, முதுகு தைவந்து

என்பன ஒரு சொன்னீரவாய் இரண்டாவதற்கு முடிபாயின.

தனையனை நோக்கி என ஒரு சொல் வருவித் துரைத்தலுமாம்.

தைவரல் - தடவுதல். வேறொன் றெண்ணன்மின் என்பதற்கு

இத்துணை நாள் உங்களை விடுத்து மறந்திருந்தேன்என நினையன்

மின் என்றேனும். இவ்வழக்குத் தோற்றுவிடுமோ என நினையன்மின்

என்றேனும் கருத்துக் கொள்க. எண்ணா - அறத்தினியல்பைச்

சிறிதும் நினையாத என்றுமாம். (26)



* * *



(பா - ம்.) * என்னா வஞ்ச.





	 	 	 நட்பிடை வஞ்சஞ் செய்து நம்பினார்க் கூன்மா றாட்டத்*

		துட்படக் கவர்ந்து மேற்றோர்க் கிம்மியு முதவா ராயும்

		வட்டியின் மிதப்பக் கூறி வாங்கியுஞ் சிலர்போ லீட்டப்

		பட்டதோ வறத்தா றீட்டு நம்பொருள் படுமோ வென்னா.



(இ - ள்.) நட்பு இடை வஞ்சம் செய்தும் - நண்பர் மாட்டும்

வஞ்சனை புரிந்தும், நம்பினார்க்கு ஊன் மாறாட்டத்து உட்படக்

கவர்ந்தும் - நம்பிப் பொருளை வைத்தவர்க்கு உயிர் மயங்குமாறு

அப்பொருளைக் கவர்ந்தும், ஏற்றோர்க்கு இம்மியும் உதவாராயும் -

இரந்தவர்க்கு இம்மியளவுங் கொடாதவராயும், வட்டியில் மிதப்பக்

கூறி வாங்கியும் - வட்டியில் வரம்பின்றிச் சொல்லி அங்ஙனமே

வாங்கியும், சிலர் போல் ஈட்டப்பட்டதோ - சிலர் தேடுதல் போலத்

தேடப்பட்டதோ (அன்று); அறத்து ஆறு ஈட்டும் நம் பொருள்

படுமோ என்னா - அற நெறியால் ஈட்டிய நமது பொருள் அழியுமோ

என்றும் கூறி (ப்பின்பு).

நட்பிடை வஞ்சஞ் செய்தல் - நண்பர் பொருளைக் கவர்ந்து

கொள்ளுதல். ஊன், உயிருக்கு ஆகுபெயர். மாறாட்டம் - தடுமாற்றம்;

மயக்கம். நம்பி வைத்தார் பொருளைக கவர்ந்த ஞான்று அவர்

தடுமாற்றமடைதல் இயற்கை. ஊண் மாறாட்டத்துட்பட என்னும்

பாடத்திற்கு நஞ்சு முதலிய கலந்த உணவால் மயங்கச் செய்து

என்பது பொருள். இம்மி - மத்தங்காய்ப் புல்லரிசி; ஒரு

சிற்றெண்ணுமாம்;

"இம்மியரிசித் துணையானும்"

என்பது நாலடி;

"இம்மியன நுண்பொருள்க ளீட்டி"

	 என்னும் சிந்தாமணிச் செய்யுளின் உரையும் நோக்குக. தீ

நெறியானும் அறமின்றியும் அங்ஙனம் ஈட்டப்பட்டதாயின் அழிதல்

கூடும் என்றவாறாயிற்று. (27)



* * *



(பா - ம்.) * ஊண் மாறாட்டத்.





	 	 மங்கல மாட மோங்கு மதுரைநா யகனை நோக்கிச்

செங்கரஞ் சிரமேற் கூப்பி மாணிக்கந் தேற்றி விற்கும்

எங்குல வணிக ரேறே யெம்மனோர் வழக்கை யிந்தப்

புங்கவ ரிடனாத் தீர்த்துத் தருகெனப் புலம்பி யார்த்தார்.



(இ - ள்.) மங்கல மாடம் ஓங்கும் மதுரை நாயகனை நோக்கி

- மங்கலம் நிறைந்த மாடங்கள் ஓங்கிய மதுரை நாயகனாகிய சோம

சுந்தரக் கடவுளை நோக்கி, செங்கரம் சிரம் மேல் கூப்பி - சிவந்த

திருக்கரங்களைத் திருமுடிமேற் குவித்து, மாணிக்கம் தேற்றி விற்கும்

எம் குல வணிகர் ஏறே - மாணிக்கங்களின் இலக்கணங்களைத்

தெளிவித்து விற்றருளிய எமது வணிகர் குலச் சிங்கமே, எம்மனோர்

வழக்கை - எங்கள் வழக்கை, இந்தப் புங்கவர் இடனாத் தீர்த்துத்

தருக எனப் புலம்பி ஆர்த்தார் - இந்த அற மன்றத்தவர்

வாயிலாகத் தீர்த்து எமது பொருளைத் தருக என்று புலம்பி

முறையிட்டார்.

நோக்கி - எழுந்தருளியிருக்கும் திசையை நோக்கி. தேவரீர்

எம் வழக்குத் தீர்த்து அருள் புரிதற்கு உரிமையுடையீர் என்பார்

'எங்குல வணிகரேறே' என்றார். புங்கவர் - உயர்ந்தோர். இடனா,

வாயிலாக. தருகென :அகரம் தொகுத்தல். (28)





	 	 ஆவலித் தழுத கள்வர் வஞ்சரை வெகுண்டு நோக்கிக்

காவலன் செங்கோ னுண்ணூல் கட்டிய தருமத் தட்டில்

நாவெனுந் துலைநா விட்டெம் வழக்கையு நமராய் வந்த

மேவலர் வழக்குந் தூக்கித் தெரிகென விதந்து சொன்னார்.



(இ - ள்.) ஆவலித்து அழுத கள்வர் - இங்ஙனம் அவலங்

கொட்டி அழுத பொய் வேடமுடைய இறைவர், வஞ்சரை வெகுண்டு

நோக்கி - கொடியராகிய ஞாதிகளைச் சினந்து பார்த்து (ப்பின்),

காவலன் செங்கோல் நுண்நூல் கட்டிய தருமத் தட்டில் - புரவலனது

செங்கோலாகிய நுண்ணிய நூலினால் யாத்த அறமாகிய தட்டின்கண்,

நா எனும் துலைநா இட்டு - உங்கள்நாவாகிய துலைநாவை இட்டு,

எம் வழக்கையும் - எமது வழக்கையும், நமராய் வந்த மேவலர்

வழக்கும் - எமது பங்காளிகளாய் வந்த இப்பகைவர்களின்

வழக்கையும், தூக்கித் தெரிக என - தூக்கி அறிவீர் என்று, விதந்து

சொன்னார் - (நூலோரை நோக்கித்) தெளிவுபடக் கூறியருளினார்.

ஆவலித்தல் - வாய் புடைத் தார்த்தல். அரசன்

செங்கோலுக்கும் அறத்திற்கும் பழுதுண்டாகாமல் நடுவு நிலையுடன்

ஆராய்ந்து கூறுக என்பார், இங்ஙனம் உருவகப்படுத்திக் கூறினார்;

"சமன்செய்து சீர்தூக்குங் கோல்போ லமைந்தொருபாற்

கோடாமை சான்றோர்க் கணி"

என்னும் குறள் இங்கே சிந்திக்கற்பாலது. தெரிகென : தொகுத்தல்.

விதத்தல் - வெளிப்படுத்தல். (29)





	 	 நரைமுது புலியன் னான்சொற் கேட்டலு நடுங்கிச் சான்றோர்

இருவர்சொல் வழக்கு மேற்கொண் டநுவதித் திரண்டு

நோக்கித்

தெரிவழி யிழுக்கு ஞாதி வழக்கெனச் செப்பக் கேட்டு

வெருவினர் தாயத் தார்கள் வலியரின் வேறு சொல்வார்.



(இ - ள்.) நரைமுதுபுலி அன்னான் சொல் கேட்டலும் -

நரைத்த முதிய புலியையொத்த வணிகனது சொல்லைக் கட்டவளவில்,

சான்றோர் நடுங்கி - அறத்தவிசில் இருக்கும் பெரியோர் நடுங்கி,

இருவர் சொல் வழக்கும் மேற் கொண்டு - இரு திறத்தார் கூறுகின்ற

வழக்கினையும் ஏற்றுக் கொண்டு, அநுவதித்து இரண்டும் நேக்கித்

தெரிவழி - அநுவாதஞ் செய்து இரண்டு வழக்கினையுஞ் சீர் தூக்கி

உண்மை தெரிந்த விடத்து, ஞாதி வழக்கு இழுக்கு எனச் செப்ப -

தாயத்தாரின் வழக்கு இழுக்குடைய தெனக்கூற, தாயத்தார்கள்

கேட்டு வெருவினர் - ஞாதிகள் அதனைக் கேட்டு அஞ்சி

வலியரின் வேறு சொல்வார் - அஞ்சாத வலியுடையார் போல வேறு

சொல்வாராயினர்.

முதுமையும் ஆண்மையும் உடைமையால் 'நரை முது

புலியன்னான்' என்றார். தாம் வழுவின்றியுரைக்க வேண்டமென்னும்

அச்சத்தால் நடுங்கினர் என்க. அநுவதித்தல் - முற்கூறியதனைப்

பின்னும் எடுத்துரைத்தல். நோக்கித் தெரிதல் - தடை விடைகளாற்

கேட்டவற்றைச் சீர்தூக்கி ஊழான் உள்ளவா றுணர்தல். அகத்தே

வெருவினராயும் புறத்தே வெருவிலர் போலச் சொல்வார்

என்க. வெருவினர் : முற்றெச்சம். (30)





	 	 தவலருஞ் சிறப்பி னான்ற தனபதி வணிக ரல்லர்

இவரென வவையங் கேட்ப விருகையும் புடைத்து நக்குக்

கவளமா னுரித்துப் போர்த்த கண்ணுதல் வணிகர் கோமான்

அவரவர் குடிப்பேர் பட்டங் காணிமற் றனைத்துங் கூறும்.



(இ - ள்.) இவர் தவல் அருஞ்சிறப்பின் ஆன்ற தனபதி

வணிகர் அல்லர் என - இவர் கெடுதலில்லாத சிறப்பினால் நிறைந்த

தனபதி வணிகர் அல்லரென்று கூற, அவையம் கேட்க -

அவையிலுள்ளார் கேட்குமாறு, இருகையும் புடைத்து நக்கு - இரண்டு

கைகளையும் ஒன்றோடொன்று தாக்கிச் சிரித்து, கவள மான்

உரித்துப் போர்த்த கண்ணுதல் வணிகர் கோமான் - கவளமாகிய

உணவினையுடைய யானையை உரித்துத் தோலைப் போர்த்த

சோம சுந்தரக் கடவுளாகிய வணிகர் தலைவன், அவர் அவர்

குடிப்பேர் பட்டம் காணி மற்று அனைத்தும் கூறும் - அவரவரின்

குடிப்பெயரும் பட்டமும் காணியும் பிற அனைத்துங் கூறி.

இவர் அல்லரென்று ஞாதியர் கூற என்க. அவை :

ஆகுபெயர்; அம் : அசை. இவர் இங்ஙனம் முழுப்பொய்

கூறியவாறென்னென்று கைகொட்டி நக்கார். அவரவர் - ஞாதியர்

எல்லாருடைய. குடிப்பேர் - கோத்திரப் பெயர். பட்டம் - சிறப்புப்

பெயர். கூறும் என்பதனை எச்சமாக்குக. (31)





	 	 	 	 தந்தைதாய் மாமன் மாமி தாயத்தா ரவரை* யீன்றார்

மைந்தர்க ளுடன்பி றந்தார் மனைவியர் கிளைஞர் மற்றும்

அந்தமில் குணங்கள் செய்கை யாதிய வடையா ளங்கள்

முந்தையின் வழுவா வண்ண முறையினான் மொழிந்தான் முன்னோன்.

	 	 (இ - ள்.) தந்தை தாய் மாமன் மாமி - அவரவருடைய

தந்தையும் தாயும் மாமனும் மாமியும், தாயத்தார் - ஞாதிகளும்.

அவரை ஈன்றோர் - அவர்களைப் பெற்றோரும், மைந்தர்கள் உடன்

பிறந்தார் மனைவியர் கிளைஞர் - புதல்வர்களும் உடன் பிறந்தாரும்

மனைவியரும் சுற்றத்தாருமாகிய இவர்களையும், மற்றும் அந்தம் இல்

குணங்கள் செய்கை ஆதிய அடையாளங்கள் - மற்றும் அவர்களின்

அளவிறந்த குணங்களும் செய்தொழிலும் முதலிய

அடையாளங்களையும், முந்தையின் வழுவாவண்ணம் முறையினால்

முன்னோன் மொழிந்தான் - முன்னுள்ள படியே சிறிதுந் தவறாத

வண்ணம் முறைப்படி முதல்வனாகிய வணிகன் மொழிந்தனன்.

தந்தை முதல் கிளைஞர் ஈறாய அனைவரையும், அவர்கள்

குணம் செயல் முதலிய அடையாளங்களையும் கூறினன் என்க. (32)



* * *



		 (பா - ம்.) * தாயத்தா ரிவரை.





	 	 	 	 அனையது கேட்ட வான்றோ ரனைவரு நோக்கி யந்தத்

		தனபதி வணிகர் தாமே யிவரெனச் சாற்ற லோடும்

		மனவலித் தாயத் தார்தம் வழக்கிழுக் கடைந்த தீது

		நனைவழி வேம்பன் றேரிற் றண்டிக்கு நம்மை யென்னா.



(இ - ள்.) அனையது கேட்ட ஆன்றோர் அனைவரும்

நோக்கி - அதனைக் கேட்ட பெரியோரனைவரும் (ஞாதிகளைப்)

பார்த்து, இவர் அந்தத் தனபதி வணிகரே எனச் சாற்றலோடும் -

இவர் அந்தத் தனபதி வணிகரே யாவர் என்று கூறியவளவில்,

மனவலித் தாயத்தார்தம் வழக்கு இழுக்கு அடைந்தது - மன

வன்மையுடைய ஞாதியரின் வழக்குத் தோல்வியுற்றது; ஈது -இதனை,

நனைவழி வேம்பன் தேரில் - தேன் வழியும் வேப்பமலர்

மாலையையுடைய பாண்டியன் அறிந்தானாயின், நம்மைத் தண்டிக்கும்

என்னா - நம்மைத் தண்டிப்பான் என்று கருதி.

தாம் : அசை; ஏகாரம் தேற்றம். (33)





	 	 	 	 இல்லினுக் கேகி மீள்வன் யானென்றுங் குளத்திற் கேகி

ஒல்லையில் வருவே னென்று மொவ்வொரு வார்த்தை யிட்டு

வல்லெழு வனைய தோளா ரனைவரும் வன்கா றள்ளச்

செல்லெழு முகில்போற் கூட்டஞ் சிதைந்தன ரொளித்துப் போனார்.



(இ - ள்.) யான் இல்லினுக்கு ஏகி மீள்வன் என்றும் - யான்

வீட்டிற்குச் சென்று வருவேன் என்றும், குளத்திற்கு ஏகி ஒல்லையில்

வருவேன் என்றும் - பொய்கைக்குப் போய் விரைவில்

வருவேனென்றும், ஒவ்வொரு வார்த்தை இட்டு - ஒவ்வொரு

புகலைக் கூறிவிட்டு, வல் எழு அனைய தோளார் அனைவரும் -

வலிய தூணையொத்த தோளினையுடைய ஞாதிகளனைவரும்,

வன்கால் தள்ள - வலிய காற்றுத் தள்ளுதலால், எழு செல் முகில்

போல் - எழுந்து சிதறியோடும் முகிலைப் போல, கூட்டம்

சிதைந்தனர் ஒளித்துப் போனார் - கூட்டங் கலைந்து ஒளித்துப்

போயினர்.

		 ஒவ்வொருவரும் தனித்தனி ஒவ்வொரு புகல் கூறிச்

சென்றொளித் தன ரென்க. எழு என்னும் முதனிலை எழுந்து என

வினையெச்சப் பொருட்டாயது. எழுந்து செல் முகில் என இயைக்க.

சிதைந்தனர் : முற்றெச்சம். (34)





	 	 	 	 அனையவர் போக நின்ற வறனவின் மன்றத் துள்ளோர்

		தனபதி வணிகர் தந்த தனமெலாந் தத்த மைந்தற்

		கெனமனை யெழுதி வாங்கி யீந்தன ரீந்த வெல்லை

		மனமொழி கடந்த நாய்கர் மறைந்துதங் கோயில் புக்கார்.



(இ - ள்.) அனையவர் போக - அங்ஙனம் அந்த ஞாதிகள்

மறைந்தொழிய, நின்ற அறன் நவில் மன்றத்து உள்ளோர் -

அங்கிருந்த அறங்கூறும் அவையிலுள்ளார், தனபதி வணிகர் தந்த

தனம் எலாம் - தனபதி வணிகர் முன் கொடுத்த பொருள்

அனைத்தும், தத்த மைந்தற்கு என - தத்துப் புதல்வனுக்கே

உரியவென்று, மனை எழுதி வாங்கி ஈந்தனர் - அவராற் சாதனம்

எழுதி வாங்கிக் கொடுத்தனர்; ஈந்த எல்லை - அங்ஙனங்

கொடுத்தவளவில்; மனம் மொழிகடந்த நாய்கர் மறைந்து -

உள்ளத்தையும் உரையையும் கடந்த வணிகர் தமது திருவுருக்

கரந்து, தம் கோயில் புக்கார் - தமது திருக்கோயிலுட்

புகுந்தருளினர்.

அறனவில் மன்றம் - அறங்கூறவையம். மனை - சாதனம்

என்னும் பொருட்டு. முன் ஞாதியர் கைப்பற்றி யிருந்தமையால்

மீட்டு எழுத வேண்டிற்று. (35)





	 	 	 	 இம்மெனப் பலருங் காண மறைந்தவ ரிருந்தண் கூடற்

		செம்மலென் றறிந்து நாய்கச் சிறுவனுக் குவகை தூங்க

		விம்மித மடைந்து வேந்தன் வரிசைகள் வெறுப்ப* நல்கிக்

		கைம்மறி வணிகர் கோயில் புதுக்கினான் கனகங் கொண்டு.



(இ - ள்.) இம்மெனப் பலரும் காண மறைந்தவர் -

ஒல்லையில் அனைவருங் காண மறைந்தருளியவர், இருந்தண் கூடல்

செம்மல் என்று வேந்தன் அறிந்து - பெரிய தண்ணிய கூடல்

நாயகனாகிய சோம சுந்தரக் கடவுள் என்று அரசன் அறிந்து,

விம்மிதம் அடைந்து - வியப்புற்று, நாய்கச் சிறுவனுக்கு - வணிக

இளைஞனுக்கு, உவகை தூங்க - மகிழ்ச்சி மிக, வரிசைகள் வெறுப்ப

நல்கி - வரிசைகளை மிகக் கொடுத்து, கைம்மறி வணிகர் கோயில்

- கையில் மானையுடைய வணிகராய் வந்த இறைவன்

திருக்கோயிலை, கனகம் கொண்டு புதுக்கினான் - பொன்னினாலே

புதுப்பித்தான்.

		 இம்மென : விரைவுக்குறிப்பு. அறத்தவிசோராற்

கேட்டறிந்தென்க. வெறுத்தல் செறிதலாகலின் வெறுப்ப என்பதற்கு

மிக எனப் பொருள் கொள்க. உள் வெறுப்ப என்னும் பாடத்திற்கு

மனம் வெறுக்க என்றுரைத்துக் கொள்க. வேந்தன் அறிந்து

அடைந்து நல்கிப் புதுக்கினான் என வினை முடிவு செய்க.

(36)

* * *



(பா - ம்.) * வரிசையுள் வெறுப்ப.





	 	 [கலி நிலைத்துறை]



பூத நாயகன் பூரண சுந்தரப் புத்தேள்

பாத சேகரன் வரகுண பாண்டியன் புயத்தில்

ஓத நீருல கின்பொறை சுமக்கவைத் தும்பர்

நாதர் சேவடித் தாமரை நகைநிழ லடைந்தான்.

(இ - ள்.) பூதநாயகன் பூதங்களுக்குத் தலைவனும், பூரண

சுந்தரப் புத்தேள் - எங்கும் நிறைந்துளோனுமாகிய சோம சுந்தரக்

கடவுளுடைய, பாத சேகரன் - திருவடியை முடியிற் கொண்ட

சுந்தரேச பாத சேகர பாண்டியன், வரகுணபாண்டியன் புயத்தில் -

வரகுணபாண்டியன் தோளின் கண், ஓத நீர் உலகின் பொறை சுமக்க

வைத்து - கடல் சூழ்ந்த புவியின் சுமையைத் தாங்க வைத்து, உம்பர்

நாதர் சேவடித் தாமரை நகை நிழல் அடைந்தான் - தேவ

தேவராகிய சிவபெருமான் திருவடித் தாமரையின் ஒள்ளிய நிழலிற்

கலந்தனன்.

பூதம் - ஆன்மா; ஐம்பூதம் என்றும், சிவகணம் என்றும்

கொள்ளலுமாம். புயத்தில் பொறை வைத்து என்க; சுமக்க :

இடைப்பிற வரல். (37)

	 ஆகச் செய்யுள் 1962.





* * *





	 	 	 	 நாற்பதாவது வரகுணனுக்குச் சிவலோகங் காட்டிய படலம்



	 	 [எழுசீரடி யாசிரிய விருத்தம்]



பண்கொண்ட வேதமுத லிடையீறு நாடரிய

பரன்மாம னாகி* யொரு வணிகன்

எண்கொண்ட காணிபொருள் கவர்ஞாதி மாதுலரை

யெதிரேறி வென்றபடி யிதுவாந்

தண்கொண்ட நேமிவர குணதேவ னெய்துபழி

தன்னைத் துடைத்தனைய மனவன்

கண்கொண்டு காணவுயர் சிவலோக மதுரைதனில்

வருவித்த காதையினி மொழிவாம்.





(இ - ள்.) பண் கொண்ட வேதம் - இசையினைக் கொண்ட

மறையினாலும், முதல் இடை ஈறு நாடரிய பரன் - முதலும் நடுவும்

ஈறும் நாடுதற்கரிய இறைவன், மாமனாகி - மாமனாக - வந்து, ஒரு

வணிகன் - ஒரு வணிகச் சிறுவனது, எண் கொண்ட காணி பொருள்

கவர் ஞாதி மாதுலரை - மதிப்பினையுடைய விளைநிலங்களையும்

பிற பொருளையும் வௌவிய ஞாதிகளாகிய மாமன்மாரை, எதிர் ஏறி

வென்றபடி இது ஆம் - எதிர்த்து மன்றில் ஏறி வென்றருளிய

திருவிளையாடல் இதுவாகும், தண்கொண்ட நேமி வரகுண தேவன்

- தண்ணிய ஆக்கினா சக்கரத்தையுடைய வரகுண தேவன்,

எய்து பழி தன்னைத் துடைத்து - அடைந்த கொலைப்

பாவத்தினைப் போக்கி, அனைய மன்னவன் - அந்த மன்னன், கண்

கொண்டு காண - கண்களாற் றரிசிக்க, உயர் சிவலோகம் உயர்ந்த

சிவலோகத்தை, மதுரைதனில் வருவித்த காதை - மதுரையில்

வருவித்துக் காட்டிய திருவிளையாடலை, இனி மொழிவாம் - இனிக்

கூறுவாம்.

வேதத்தின் முதல் இடை ஈறுகளால் நாடரிய

என்றுரைப்பாருமுளர். தனபதிக்கு ஞாதிகளும், அவன் தங்கை

மைந்தனுக்கு மாமன்மாரும் என்பார் 'ஞாதி மாதுலர்' என்றார். தேவர்

என்பது சோழ, பாண்டிய வேந்தர்களுக்குச் சிறப்புப் பெயராக

வழங்கியுளது. இம் மன்னனைப் 'பெரிய அன்பின் வரகுண தேவர்'

என்பர் பட்டினத்தடிகளும். மன்னவன் என்பதில் னகரம் தொக்கு

நின்றது. கண் கொண்டு என விதந்தோதினார், காண்டலருமை

நோக்கி. (1)



* * *



(பா - ம்.) * பரமாமனாகி.





	 	 	 			இயமான னிந்திரவி யெரிவா னிலஞ்சலில

				 மெறிகா லெனும்பகுதி யிருநான்

			மயமான சுந்தரனை மனம்வாய்மெய் யன்பினிறை

				 வழிபா டடைந்தவர குணனாய்ச்

			சயவேளை வென்றவடி வினனீரில் வென்றிபெறு

				 சதவேள்வி யிந்திரனை நிகர்வோன்

			இயன்மேனி கொண்டவொளி யினிலேழ் பசும்புரவி

				 யினன்றேசு* வென்றவர குணனே.

	 	 (இ - ள்.) இயமானன் இந்து இரவி - ஆன்மாவும் திங்களும்

ஞாயிறும், எரிவான் நிலம் சலிலம் எறி கால் எனும் - நெருப்பும்

வானும் நிலமும் நீரும் வீசுகின்ற காற்றுமாகிய, இரு நால் பகுதி

மயமான சுந்தரனை - எண் பகுதியின் மயமாகிய சோமசுந்தரக்

கடவுளை, மனம் வாய் மெய் அன்பில் நிறை வழிபாடு அடைந்த

வரகுணனாய் - மனம் மொழி மெய்யென்னும் மூன்று

கரணங்களினாலும் மெய்யன்பு நிறைந்த வழிபாட்டினைப் பொருந்திய

சிறந்த குணத்தையுடையவனாய், இயல் மேனி கொண்ட ஒளியினில் -

இலக்கணமமைந்த வடிவத்திலுள்ள ஒளியினால், ஏழ் பசும் புரவி

இனன் தேசு வென்ற வரகுணன் - ஏழு பச்சைக் குதிரைகளையுடைய

சூரியன் ஒளியையும் வென்ற வரகுண பாண்டியன் என்பான்,

சயவேளை வென்ற வடிவினன் - (அழகினால்) வெற்றியையுடைய

மதவேளையும் வென்ற வடிவத்தையுடையவன்; ஈறு இல் வென்றி

பெறு சதவேள்வி இந்திரனை நிகர்வோன் - (வேள்வி யியற்றுதலால்)

அழிவில்லாத வெற்றி பொருந்திய நூறு வேள்வியினையுடைய

இந்திரனையொப்போன்.

இயமானன் - எஜமானன் என்பதன் றிரிபு. எஜமானன் -

வேள்வியியற்றிய ஆன்மா. இருநாற் பகுதி மயமான என மாறுக.

அட்ட மூர்த்தத்தை,

"இருநிலனாய்த் தீயாகி நீரு மாகி இயமான னாயெறியுங் காற்று மாகி அருநிலைய திங்களாய் ஞாயி றாகி ஆகாச மாயட்ட மூர்த்தி யாகி"

என்று தாண்டக வேந்தர் அருளிச் செய்தலுங் காண்க. வரகுணன்

- மேலாகிய குணமுடையவன். வழிபாடடைந்த வரகுணனாய்

என்றமையால் அவன் பெயர் அக்காரணத்தாலெய்தியதென்பது

குறிப்பித்தவாறாயிற்று. வேள்வியால் இந்திரனை நிகர்வோன் என

ஏது வருவிக்க. இனன் - சூரியன். (2)





	 	 	 	 	 மறையாதி கலைபலவு மகமாதி பலவினையும்

வழுவாது நிறுவுதலின் மலர்மேல்

இறையாகி மலர்வனிதை பிரிவான+திருமகளி

ரிகபோகம் விளையமுறை செயலாற்

கறையாழி வளைகளணி கரனாகி யிகல்செய்பொறி

கரணாதி பகைகளையு நெறியால்

அறைவாய்மை யுரையின்முழு துணர்வாலெவ் வுயிருநிறை

யரனாகி யுலகுமுறை செயுநாள்.

	 	 (இ - ள்.) மறை ஆதிகலை பலவும் - வேத முதலிய பல

நூல்களையும், மகம் ஆதி பலவினையும் - வேள்வி முதலிய பல

கருமங்களையும், வழுவாது நிறுவுதலின் - தவறாது நிலைபெறச்

செய்தலால், மலர்மேல் இறை ஆகி - தாமரை மலரில் இருக்கும்

பிரமனாகியும், மலர்வனிதை பிரிவான திருமகளிர் - பூமகளின்

கூறாகிய அட்டலக்குமிகளால், இகபோகம் விளைய - இம்மையின்பம்

விளைய, முறை செயலால் - செங்கோலோச்சுவதால், கறை

ஆழிவளைகள் அணிகரன் ஆகி - குருதிக்கறை தோய்ந்த திகிரிப்

படையையும் சங்கினையும் ஏந்திய கரத்தை யுடையவனாகிய

திருமாலாகியும், இகல் செய் பொறிகரண ஆதி பகைகளையும்

நெறியால் - மாறுபாட்டினைச் செய்யும் ஐம்பொறியும் அந்தக்

கரணமு முதலிய பகையினைக் களையும் ஒழுக்கத்தாலும்,

அறைவாய்மை உரையின் - கூறுகின்ற மெய்யுரையாலும்,

முழுது உணர்வால் - முற்று முணர்தலினாலும், எவ்வுயிரும்

நிறை அரன் ஆகி - எல்லாவுயிர்களிலும் நிறைந்த

சிவபெருமானாகியும், உலகுமுறை செயும் நாள் - உலகினை

ஓம்பிவரு நாளில்.

வழுவாது பயின்றும் செய்தும் நிறுவுதலின் என்க. இலக்குமி

வேறு வேறு உருவெடுது வந்தாலொத்த மகளிர் பலரால் இன்பம்

விளைய என்றுமாம். வாய்மையுரை - அரசற்கு மெய்ம்மை கூறுதலும்

அரனுக்கு வேத சிவாகமங்களை அருளிச் செய்தலும் ஆம்.

முழுதுணர்வு - அரசற்கு எல்லாக் கலைகளையும் உணர்தலும்

அரனுக்கு இயல்பாகவே முழுதுமுணர்தலும் எனக் கொள்க. வேத

முதலிய நூல்கள் கூறும் பொருளால் முற்று முணரு முண்ாச்சியாலும்

என ஒன்றாக்கியுரைப்பாரு முளர். இறைவன் பொறிகரணாதி

பகைகளை தலை, "பொறிவாயி லைந்தவித்தான்" என்பதனாலுணர்க. இஃது ஏது உருவகவணி. (3)





	 	 	 வேட்டஞ்செய் காதலொரு நாட்டங்க வேகிவன

				 மேட்டெங்கு மாதடவி யெரியா

			நாட்டஞ்செய் காயுழுவை நீட்டுங்கை யானைமுக

				 நாட்டும்ப லேனமிவை முதலா

			ஓட்டஞ்செய் தேரிரவி கோட்டின்க ணேறியிரு

				 ளூட்டந்தி மாலைவரு மளவாக்

			கோட்டஞ்செய் வார்சிலையின் மாட்டம்பி னூறியுயிர்

				 கூட்டுண்டு மாநகரில் வருவான்.

	 		 (இ - ள்.) வேட்டம் செய்காதல் ஒரு நாள் தங்க -

வேட்டையாடும் விருப்பம் ஒரு நாள் உள்ளத்தில் வந்து பொருந்த,

ஏகி - சென்று, வனம் மேட்டு எங்கும் - காடு மலையுமாகிய

எவ்விடத்தும், மாதடவி - விலங்குகளைத் துருவி, எரி ஆம் நாட்டம்

செய் காய் உழுவை - நெருப்புப் பரக்கும் கண்களையுடைய

சினத்தையுடைய புலிகளும், கை நீட்டும் யானை - துதிக்கையை

நீட்டும் யானைகளும், முகம் நாட்டும் பல் ஏனம் இவை முதலா -

முகத்தை நிலத்தில் நாட்டி உழுகின்ற பற்களையுடைய

பன்றிகளுமாகிய இவை முதலாகப் பல விலங்குகளை, ஓட்டம் செய்

தேர் இரவி - விரைந்து செல்லுந் தேரினையுடைய சூரியன்,

கோட்டின் கண் ஏறி - அத்தகிரியின் மீது ஏறுதலால், இருள்

ஊட்டும் அந்தி மாலை வரும் அளவா - இருளைப் புகுவிக்கும்

அந்திப் போது வருங்காறும், கோட்டம் செய் வார்சிலையின் மாட்டு

அம்பின் நூறி - வளைந்த நீண்ட வில்லிற் பூட்டிய கணைகளாற்

கொன்று, உயிர் கூட்டுண்டு மாநகரில் வருவான் - அவற்றின்

உயிர்களைக் கொள்ளை கொண்டு பெரிய நகரை நோக்கி

வருவானாயினன்.

மேடெங்கும் என்பது சந்தம் நோக்கி விரிந்து நின்றது.

முகத்தில் நாட்டப்பட்ட பல்லையுடைய ஏனம் என்றுமாம். உம்பல்

ஏனம் எனப் பிரித்து ஆண் பன்றி என்றுரைப்பாருமுளர். கோடு -

மலை. (4)





	 	 	 காலிற் கடும்புரவி மேலிற் கடிந்துவரு

				 காலக் கடந்தனிலொர் மறையோன்

			மாலுற் றயர்ந்துமுகம் வேர்வைக் குறுந்தி வலை

				 வாரக் கிடந்துவிழி துயில்வோன்

			மேலக் கடும்புரவி கால்வைப்ப வந்தணனும்

				 வீவுற் றவிந்தனன தறியான்

	 			கோலிற் செலும்பரியின் மீனத்த னுந்தனது

				 கோயிற் புகுந்தனன வளவே.



(இ - ள்.) காலில் கடும்புரவி மேலில் கடிந்து வருகால் -

காற்றைப் போலும் கடிய செலவினையுடைய குதிரையின் மேல்

விரைந்து வரும் பொழுது, அக்கடம்தனில் - அக்காட்டின்கண்,

மால் உற்று அயர்ந்து - துயில் மயக்கங்கொண்டு சோர்வெய்தி,

வேர்வைக் குறுந் திவலை முகம் வாரக் கிடந்து துயில்வோன் -

வேர்வையாகிய குறுந்துளி முகத்தினின்றும் ஒழுகக் கிடந்து

உறங்குவோனாகிய, ஒரு மறையோன் மேல் - ஓர் அந்தணன் மேல்,

அக்கடும்புரவி கால் வைப்ப - அந்தக் கடுமையையுடைய குதிரை

காலை வைக்க, அந்தணனும் வீவுற்று அவிந்தனன் -

அம்மறையோனும் இறந்தொழிந்தான்; அது அறியான் - அதனை

அறியாமல், கோலில் செலும் பரியின் - அம்பு போலச் செல்லும்

குதிரையோடு, மீனத்தனும் தனது கோயில் புகுந்தனன் - மீனக்

கொடியையுடைய பாண்டியனும் தன் அரண்மனையையடைந்தான்;

அவ்வளவே - அப்பொழுதே.

காலின், கோலின் என்பவற்றின் இன்னுருபு ஒப்புப் பொருட்டு.

துயில்வோனாகிய மறையோன் என்க. வீவுற்று அவிந்தனன் : ஒரு

பொருளிருசொல், அதறியான், அவளவே என்பன விகாரம். (5)





	 	 [- வேறு]



கனவட்டத் தடியிடறப் பொறிவிட்டுப் புலனவியக்

கரணத்துட் பொதியுயிர்விட் டவனாகந்

தனையொக்கற் பனவரெடுத் தனர்கிட்டிக் குரிசில்கடைத்

தலையிட்டத் திறமொழியத் தமிழ்மாறன்

இனைவுற்றுப் பனவர்கையிற் கனகக்குப் பைகணிறைவித்

தெமதிக்குற் றவனையெடுத் தெரிமாலை

புனைவித்தக் கடன்முடிவித் தனன்மற்றப் பழிபடரிற்

புதையப்பற் றியதிடையவிட் டகலாதே.



(இ - ள்.) கனவட்டத்து அடி இடற - கனவட்டம் என்னுங்

குதிரையின் காலிடறுதலால், பொறி விட்டுப் புலன் அவிய -

பொறிகளை விடுத்துப் புலன்கள் ஒழிய கரணத்துள் பொதி உயிர்

விட்டவன் ஆகம் தனை - கரணங்களுட் பொதிந்த உயிரை

விட்டவனது உடலை, ஒக்கல் பனவர் எடுத்தனர் கிட்டி -

கிளைஞராகிய அந்தணர்கள் எடுத்துச் சென்று, குரிசில் கடைத்

தலையில் இட்டு அத்திறம் மொழிய - பாண்டியனது கடைவாயிலிற்

போட்டு அச்செய்தியைக் கூற, தமிழ் மாறன் - தமிழை வளர்க்கும்

பாண்டியனாகிய அவ்வரகுணன், இனைவுற்று - வருந்தி, பனவர்

கையில் கனகக் குப்பைகள் நிறைவித்து - அவ்வேதியர் கையில்

பொற்குவைகளை நிரப்பி, எமதிக்கு உற்றவனை எடுத்து எரிமாலை

புனைவித்து - எமபுரஞ் சென்றவன் உடலை எடுத்துத்

தகனஞ்செய்வித்து, அக்கடன் முடிவித்தனன் - அந்த ஈமக்

கடன்களை முற்றுவித்தான்; அப்பழி . அக்கொலைப் பாவமானது,

படரில் புதைய - அவன் துன்பத்தில் அழுந்துமாறு, இடைவிட்டு

அகலாது பற்றியது - சிறிதும் நீங்காது தொடர்ந்தது.

கனவட்டம் - பாண்டியன் குதிரையின் பெயர், புலன் -

பொறியுணர்வு. பொறிவிட்டு என்பதற்குப் பொறிகள் நிலை கெட்டு

என்றுரைத்தலுமாம். அரசன் அமைச்சர் வாயிலாகத் தொழில்

நடாத்துதல் போல ஆமாவானது கரணங்களினுள்ளே பொருந்தி

அவற்றின் வாயிலாகத் தனது தொழிலை நடாத்துதலின் 'கரணத்துட்

பொதியுயிர்' என்றார். எடுத்தனர் : முற்றெச்சம். எரிமாலை

புனைவித்து - அக்கினிச் சுவாலையாகிய மாலை புனைவித்து;

தீச்சுடர் மெய்ம் முழுதும் போர்க்கும்படி தகனஞ் செய்வித்து

என்றவாறு. மாலை என்பதற்கு முறைப்படி என்றுரைப்பாருமுளர் :

மற்று, அசை. (6)





	 	 [அறுசீரடி யாசிரிய விருத்தம்]



பற்றிய பழிக்குத் தீர்வு பழமறைக் கிழவர் சொன்ன

பெற்றியி னைவே றுண்டி நதிக்கரைப் பெருநூற் கேள்வி

முற்றிய மறையோர்க் கீந்து மூவராந் தாரு வேந்தைச்

சுற்றியுந தூர்வை கொய்து சுரபிகள் சுவைக்க வீந்தும்.

(இ - ள்.) பற்றிய பழிக்குத் தீர்வு - அங்ஙனந் தொடர்ந்த

கொலைப் பாவத்திற்குக் கழுவாயாக, பழமறைக் கிழவர் சொன்ன

பெற்றியின் - தொன்று தொட்டுள்ள வேதத்திற்குரிய அந்தணர்

கூறிய வண்ணமே, ஐவேறு உண்டி - ஐவகைப்பட்ட உணவினை,

நதிக்கரை - ஆற்றங் கரையின் கண், பெரு நூல் கேள்வி முற்றிய

மறையோர்க்கு ஈந்தும் - வேத நூற் கேள்வி மிக்க அந்தணர்க்கு

அளித்தும், மூவர் ஆம் தாரு வேந்தைச் சுற்றியும் - மும்

மூர்த்திகளின் வடிவமாகிய அரச மரத்தை வலம் வந்தும், தூர்வை

கொய்து - அறுகம் புல்லைக் கொய்து, சுரபிகள் சுவைக்க ஈந்தும்

- பசுக்கள் உண்ணக் கொடுத்தும்.

தீர்வு கழுவாய்; பிராயச்சித்தம். ஐவேறுண்டி - கறிப்பன,

நக்குவன, பருகுவன, விழுங்குவன, மெல்லுவன, தாருவேந்து -

அரகமரம். அரச மரத்தின் அடிப்பகுதி பிரமன் வடிவும், நடுப்பகுதி

திருமால் வடிவும், இறுதிப் பகுதி உருதிரன் வடிவும் உடையன

என்பர். தூர்வை - அறுகு. பசுவுக்கு உணவளித்தல் சிறந்த

அறமாதலை,

"யாவர்க்கு மாம்பசு வுக்கொரு வாயுறை"

என்னும் திருமந்திரத்தாலறிக. (7)





	 	 	 	 அகமரு டணத்தா லோம மாற்றியு மானைந் தாவின்

நகைமணிக் கோடு தோய்ந்த * நளிர்புனல் குடித்துந்

தான

வகைபல கொடுத்து நீங்கா வலியதா யிழுது பெய்த

புகையழ லெனமே லிட்டுப் புலப்பட வளைந்த தன்றே.



(இ - ள்.) அகமருடணத்தால் ஓமம் ஆற்றியும் - அகமருடண

மந்திரத்தால் ஓமஞ் செய்தும், ஆன் ஐந்து - பஞ்சகவ்வியத்தையும்,

ஆவின் நகை மணிக்கோடு தோய்ந்த நளிர் புனல் குடித்தும் -

பசுவின் விளக்கமாகிய அழகிய கொம்பிற்றோய்ந்த குளிர்ந்த

நீரினையும் பருகியும், தானவகை பல கொடுத்தும் - பல வகையான

தானங்களைச் செய்தும், நீங்கா வலியதாய் - (அப்பழி) நீங்காத

வலியினையுடையதாய், இழுது பெய்த புகை அழல் என்ன

மேலிட்டு - நெய் சொரிந்த புகையினையுடைய நெருப்பைப் போல

மேலோங்கி, புலப்பட வளைந்தது - கண்ணுக்குப் புலனாம்படி

சூழ்ந்தது.

அகமருடணம் - பாவத்தைப் போக்கும் ஒரு வேத மந்திரம்.

பசுவின் பெருமையை,

	 	 "தங்கு மகில யோனிகட்கு மேலாம் பெருமைத தகைமையன

பொங்கு புனித தீர்த்தங்க ளெல்லா, மென்றும் பொருந்துவன

துங்க வமரர் திருமுனிவர் கணங்கள் சூழ்ந்து பிரியாத

அங்க மனைத்துந் தாமுடைய வல்ல வோநல் லானினங்கள்"



என்பது முதலிய திருத்தொண்டர் புராணச் செய்யுட்களாலும், சிவ

தருமோத்தரத்தாலும் உணர்க. ஆனின் கோட்டில் புண்ணிய

தீர்த்தங்களெல்லாம் இருப்பனவாக நூற்கள் கூறுதலின் கோடு

தோய்ந்த புனல் குடித்தனன் என்க. அன்று, ஏ : அசை. (8)



* * *



		 (பா - ம்.) * தோய்த்த.





	 	 [கலி நிலைத்துறை]



ஏங்கும் பெருமூச் செறியுங்கை யெறியுங் குன்றின்

ஓங்குஞ் சிறுகு முடுன்றார்த்திடு முன்னும் பின்னும்

பாங்குந் தொடருஞ் சிரிக்கும்பகு வாயை மெல்லும்

நீங்குங் குறுகும் பழிதாவென நேர்ந்து பற்றும்.



(இ - ள்.) ஏங்கும் - இரங்கும்; பெருமூச்சு எறியும் -

பெருமூச்சு விடும்;கை எறியும் - கையோடு கைதாக்கும்; குன்றின்

ஓங்கும் - மலை போல வளரும்; சிறுகும் - (அணுவாகத்) தேயும்;

உடன்று ஆர்த்திடும் - வெகுண்டு ஆரவாரிக்கும்; முன்னும் பின்னும்

பாங்கும் தொடரும் - முன்னிலும் பின்னிலும் இரு பக்கங்களிலும்

தொடரும்; சிரிக்கும் - நகைக்கும்; பகுவாயை மெல்லும் - பிளந்த

வாயை மெல்லும்; நீங்கும் - (சிறிது) விலகும்; குறுகும் - (பின்)

நெருங்கும்; பழிதா என நேர்ந்து பற்றும் - பழிதா என்று கூறி

எதிர்ந்து பிடிக்கும்.

அப்பழி உருக்கொண்டு வந்து இங்ஙனமெல்லாம் செய்யா

நின்றன. பழிக்குப் பழி கொடு என்னும் பொருள்படப் 'பழிதா'

என்று கூறுமென்க. (9)





	 	 மாசுண்ட தெய்வ மணிபோற்பணி வாயிற் பட்ட

தேசுண்ட தீந்தண் மதிபோலொளி தேம்பி வண்டு

மூசுண்ட தான முகமாவுண்ட வெள்ளில் போலக்

காசுண்ட பூணா னறைபோய கருத்த னானான்.



(இ - ள்.) மாசு உண்ட தெய்வ மணி போல் - மாசு படிந்து

(கழுவப்படாத) தெய்வத் தன்மையுடைய மாணிக்கம் போலவும், பணி

வாயில் பட்ட - இராகுவென்னும் பாம்பின் வாய்ப்பட்ட, தேசுஉண்ட

தீந்தண் மதி போல் - ஒளியிழந்த இனிய தண்ணிய சந்திரன்

போலவும், ஒளி தேம்பி - பொலிவு குன்றி, வண்டு மூசு உண்ட

தானம் முகம்மா உண்ட - வண்டுகள் மொய்க்கும் மதநீர் ஒழுகும்

முகத்தினையுடைய வேழத்தால் உண்ணப்பட்ட, வெள்ளில் போல -

விளங்கனிபோல, காசு உண்ட பூணான் - மணிகள் இழைத்த

அணிகளையுடைய வரகுண பாண்டியன், அறை போய கருத்தன்

ஆனான் - உள்ளீடில்லாத மனமுடையவனானான்.

தேசுண்ட என்பதற்கு ஒளி பொருந்திய என்றுரைத்து மதிக்கு

இயற்கையடை ஆக்கலுமாம். விளவிற்கு வருவதோர் நோய் யானை

என்னும் பெயருடையது; அப்பெயருக் கேற்பவே 'வண்டு மூசுண்ட

தான முகம்' என அடை கொடுக்கப்பட்டது; இந்நூலின், மாபாதகந்

தீர்த்த படலத்தில், "வெருவரு வேழமுண்ட வெள்ளில் போல்

வறியனாகி" என்பதன் உரையை நோக்குக. அறை போதல் -

அறிவின்றிட்பமாகிய உள்ளீடொழிதல். (10)





	 	 	 	 மறையோர்கள் பின்னும் பழிமேலிடு வண்ண நோக்கி

		இறையோ யிதுநான் முகன்சென்னி யிறுத்த கூடல்

		அறவேதியனைத் தினமாயிரத் தெண்காற் சூழல்

		உறவே யொழிக்கப் படு* மின்ன முரைப்பக் கேட்டி.

	 	 (இ - ள்.) பின்னும் பழி மேலிடும் வண்ணம் - மீண்டும்

கொலைப் பாவம் ஓங்கி வளருந் தன்மையை, மறையோர்கள் நோக்கி

- அந்தணர்கள் கண்டு, இறையோய் - மன்னனே, இது - இந்தக்

கொலைப்பாவம், நான் முகன் சென்னி இறுத்த - பிரமன் தலையைக்

கிள்ளிய, கூடல் அறவேதியனை - மதுரையில் வீற்றிருக்கும்

அறிவுருவினனாகிய சோம சுந்தரக் கடவுளை, தினம் ஆயிரத்து

எண்கால் சூழ உற ஒழிக்கப்படும் - நாள்தோறும் ஆயிரத்தெட்டு

முறை வலம் வருதலால் ஒழிக்கப்படும்; இன்னம் உரைப்பக்

கேட்டி - இன்னுஞ் சொல்லக் கேட்பாயாக.

பிரமச்சாயை ஒழிதற்குப் பிரமன் சென்னியைக் கிள்ளிய

பெருமானை வணங்குதலே ஏற்புடைத்தென்றார் என்க. (11)



* * *



(பா - ம்.) * ஒழியப்படும்.





	 	 	 ஆனா விரத நெறியாலிரண் டைந்து வைகல்

		வானா டனையம் முறையால் வலஞ் செய்து வந்தாய்

		ஆனா லதற்கு வழிகாட்டுமென் றையர் கூறப்

		போனா னரசன் புனிதன்றிருக் கோயில் புக்கான்.



(இ - ள்.) ஆனா விரத நெறியால் - நீங்காத நோன்பின் வழி

நின்று, இரண்டு ஐந்து வைகல் - பத்து நாட்கள், வான் நாடனை -

சிவலோக நாயகனாகிய சோம சுந்தரக் கடவுளை, அம்முறையால்

வலம் செய்து வந்தாய் ஆனால் - மேற்கூறிய எண்ணின்படி வலம்

வருவாயாயின், அதற்கு வழி காட்டும் என்று - அவன்

அக்கொலைப்பாவம் நீங்கும் நெறியைக் காட்டியருளுமென்று, ஐயர்

கூற - அவ்வந்தணர்கள் சொல்ல, அரசன் போனான் - வரகுண

மன்னன் சென்று, புனிதன் திருக்கோயில் புக்கான் - இறைவனது

திருக்கோயிலையடைந்தான்.

போனான் : முற்றெச்சம். (12)





	 	 	 	 விழியா யிரத்தோன் பழிதீர்த்தனை வேதி யன்றன்

		கழியாத மாபா தகந்தீர்த்தனை கௌவைக் கங்கைச்

		சுழியா றலைக்குஞ் சடையாயெனைத் தொட்ட லைக்கும்

		பழியா னதுந்தீர்த் தருளென்று பணிந்து வீழ்ந்தான்.



(இ - ள்.) கௌவைக் கங்கைச் சுழி ஆறு அலைக்கும்

சடையாய் - ஒலியினையுடைய கங்கையாகிய சுழித்தல் பொருந்திய

ஆறு அலைக்கின்ற சடையையுடையவனே, விழி ஆயிரத்தோன்பழி

தீர்த்தனை - ஆயிரங் கண்களையுடைய இந்திரன் பழியை

நீக்கியருளின; வேதியன் தன் கழியாத மாபாதகம் தீர்த்தனை - ஓர்

மறையோனுடைய (எவ்வாற்றானும்) நீங்காத மாபாதகத்தையும்

நீக்கியருளினை; எனைத் தொட்டு அலைக்கும் பழியானதும்

தீர்த்தருள் என்று - (அதுபோல) என்னைப் பற்றி வருத்தும்

பழியினையுந் தீர்த்தருளுவாயென்று கூறி, பணிந்து வீழ்ந்தான் -

வீழ்ந்து வணங்கினான்.

		 இந்திரனும் ஒரு வேதியனும் அறிந்து செய்த கொலையாலாய

பழியைப் போக்கிய பேரருளாளனாகிய நினக்கு அடியேன்

அறியாமல் நேர்ந்த கொலையானாய பழியைப் போக்குதல்

முறைமையே என்பான் அவற்றையெடுத்துரைத்தனன் என்க. கங்கைச்

சடையனென்றதும் பாவத்தைக் கழுவும் இயல்புடையனென்பது

குறிப்பிட்டபடி. பணிந்து வீழ்ந்தான் என்பதற்குக் கும்பிட்டு

வீழ்ந்தான் எனலுமாம். (13)





	 	 	 	 எண்ணும் படியம் முறையால்வளைந் தேத்த வையன்

		விண்ணின் றியம்பு மரசேபரி மேத வேள்வி

		நண்ணும் பயனோ ரடிவபை்பினி னண்ண வெம்மைப்

		பண்ணும் வலத்தான் மகிழ்ந்தேம்பழி பஞ்சன் மன்னோ.



(இ - ள்.) எண்ணும்படி - ஆயிரத்தெட்டு என்று எண்ணுமாறு,

அம்முறையால் வளைந்து ஏத்த - அந்நெறியால் வலம் வந்து துதிக்க.

ஐயன் - இறைவன், விண் நின்று இயம்பும் - வானின் கண் நின்று

(அசரீரியாகக்) கூறியருளுவன்; அரசே - வேந்தனே, பரிமேத

வேள்வி நண்ணும் பயன் - துரங்க வேள்வியினால் வரும் பயன், ஓர்

அடிவைப்பினில் நண்ண - ஓர் அடி பெயர்த்து வைத்தலாலே

பொருந்துபடி, எம்மைப் பண்ணும் வலத்தால் மகிழ்ந்தேம் - எம்மை

வலஞ் செய்தலாற் களிப்புற்றேம்; பழி அஞ்சல் - (இனிப்) பழிக்கு

அஞ்சுதலொழிக.

வலஞ்செய்தற்கு ஓர் அடியெடுத்து வைத்தல் ஓர் அசுவமேதப்

பயனை அளிக்கும் என அதன் மேன்மை கூறினார். மன்னும் ஓவும்

அசை நிலை. (14)





	 	 	 	 பொன்னோடு முத்தங் கொழிக்குந்துறைப் பொன்னி நாடன்

		நின்னோ டமராற்ற நினைந்தெழு நீயு நேர்வாய்

		அன்னோ னுனக்குப் புறகிட்டகன் றோடு நீயும்

		பின்னோடி யெட்டிப் பிடிப்பாரிற் றுரத்து மெல்லை.



(இ - ள்.) பொன்னோடு முத்தம் கொழிக்கும் துறை -

பொன்னையும் முத்தையும் (அலைகள்) ஒதுக்கும் நீர்த்

துறைகளையுடைய, பொன்னி நாடன் - காவிரி நாடனாகிய சோழன்,

நின்னோடு அமர் ஆற்ற நினைந்து எழும் - நின்னுடன் போர்

புரியக் கருதி வருவான்; நீயும் நேர்வாய் - நீயும் எதிர்ப்பாய்;

அன்னோன் உனக்குப் புறகிட்டு அகன்று ஓடும் - அச்சோழன்

- உனக்குப் புறங்காட்டிப் (போர்க்களத்தினின்றும்) நீங்கி ஓடுவன்;

நீயும் பின் ஓடி - நீயும் அவன் பின்னேயே ஓடி, எட்டிப்

பிடிப்பாரின் துரத்தும் எல்லை - எட்டிப் பிடிப்பவரைப் போல

அவனைத் துரத்தும்பொழுது.

புறகிட்டு - முதுகாட்டி; தோற்று. அணிமையிற் சென்று

துரத்துதலை 'எட்டிப்பிடிப்பாரின் துரத்து மெல்லை' என்றார். (15)





	 	 எமையா மருச்சித் திருக்குந்தல மெய்து வாயால்

அமையா தவன்கட் பழியாற்றுது * மென்னச் சேற்கண்

உமையாண் மணாள னருள்வாழ்த்தி யுரக னுச்சிச்

சுமையாறு தோளான் றொழுதான்ற னிருக்கை புக்கான்.

(இ - ள்.) எமையாம் அருச்சித்து இருக்கும் தலத்து

எய்துவாய் - எம்மை யாமே அருச்சித்து வழிபட்டிருக்குந் தலமாகிய

திருவிடை மருதூரை அடைவாய், அமையாதவன்கண் பழி ஆற்றுதும்

என்ன - (அங்கு உனது) தணியாத கொடிய பழியைத்

தணிவிப்போமென்று கூறியருள, உரகன் உச்சிச் சுமை ஆறு

தோளான் - அனந்தன் முடிப்பொறை ஆறுதற்கேதுவாகிய

தோளையுடைய வரகுண வேந்தன், சேல்கண் உமையாள் மணாளன்

அருள் வாழ்த்தி - அங்கயற் கண்ணம்மையின் மணாளனாகிய சோம

சுந்தரக் கடவுளின் திருவருளை வாழ்த்தி, தொழுதான் - தொழுது,

தன் இருக்கை புக்கான் - தனது இருப்பிடஞ் சென்றனன்.

சிவபெருமான் எல்லா ஆன்மாக்களும் தம்மை வழி

பட்டுய்யுமாறு மறையாதி நூல்களால் அருளிச் செய்தமையன்றித்

தாமே அருச்சித்தும் காட்டுவாராயினர். 'எமையாம்

அருச்சித்திருக்கும்' என்பதனால் அவ்விறைவனால் அருச்சிக்கத்தக்க

வேறு தெய்வமின் றென்பது பெற்றாம். இறைவன் திருவிடைமருதூரில்

தம்மைத் தாம் பூசித்த வரலாற்றை அத்தல் புராணம் நோக்கியுணர்க.

சுமையானாய வருத்தம் ஆறுதற்குக் காரணமாகிய தோள் என்க.

அவன் தலையாற் பொறுக்கும் புவிப்பொறை முழுதையும் இவன்

தோளாற் பொறுக்கின்றனன் என்றபடி. தொழுதான், முற்றெச்சம் :

ஆல் : அசை. (16)



* * *



(பா - ம்.) * பழிமாற்றுதும்.





	 	 ஆர்த்தார் முடியோன் சிலநாள்கழித் தாற்ற லேற்ற

போர்த்தாவு வேங்கைக் கொடித்தானை புடவி போர்ப்பப்

பேர்த்தார் கலிவந் தெனப்பேரிய மார்ப்பக் கன்னிப்

பார்த்தாம வேன்மீ னவனாட்டிற் படர்ந்த வெல்லை.



(இ - ள்.) சில நாள் கழித்து - சில நாள் சென்ற பின்,

ஆர்த்தார் முடியோன் - ஆத்திமாலையணிந்த முடியையுடைய

சோழன், ஆற்றல் ஏற்ற - வலிமை மிக்க, போர்த் தாவு வேங்கைக்

கொடித்தானை - போரின்கண் தாவுகின்ற புலிக் கொடியை

உயர்த்திய தனது சேனையானது, புடவி போர்ப்ப - புவியை

மறைக்கும்படி, ஆர்கலி பேர்த்து வந்தென - கடல் நிலை

பெயர்ந்து வந்தாற்போல, பேர் இயம் ஆர்ப்ப - பெரிய முரசங்கள்

ஒலிப்ப, கன்னிப்பார் - கன்னி நாட்டினையுடைய, தாமவேல்

மீனவன் நாட்டில் - மாலையணிந்த வேற்படையேந்திய

பாண்டியனது நாட்டின்கண், படர்ந்த எல்லை - சென்ற பொழுது.

		 சேனையின் பரப்பாலும் முழக்கத்தாலும் எழுச்சியாலும்

கடல்புடை பெயர்ந்து வந்தாற்போல என்க. முடியோன் தானை

போர்ப்ப அதனுடன் பேரியம் ஆர்ப்ப ஆர்கலிவந்தெனப் படர்ந்த

வெல்லை என வினை முடிக்க. தாமம் - ஒளியுமாம். (17)





	 	 மிடைந்தேறு நேரிப் பொருபன்படை வேலை மேற்சென்

றடைந்தேறி மீனக் கொடியானம ராட வாழி

கடைந்தேறு வெற்பிற் கலங்கிற்றெனக் கிள்ளி சேனை

உடைந்தேக வெந்நிட் டுடைந்தோடின னுள்ளம் வெள்கா.



(இ - ள்.) மிடைந்து ஏறும் நேரிப்பொருப்பன்படை வேலை

மேல் - நெருங்கி முன்னேறிய நேரி மலையையுடைய சோழனது

சேனைக் கடலின் மேல், ஏறிச் சென்று அடைந்து - எதிர்த்துச்

சென்று பொருந்தி, மீனக்கொடியான் அமர் ஆட -

மீனக்கொடியுயர்த்திய பாண்டியன் போர் செய்ய, ஆழி - கடலானது,

கடைந்து ஏறு வெற்பின் - கடைந்து எழுந்த மந்தர மலையினால்,

கலங்கிற்று என - கலங்கினாற்போல, கிள்ளி சேனை உடைந்து ஏக

- சோழன் படை தோற்று ஓட, உடைந்து வெந்இட்டு உள்ளம்

வெள்கா ஓடினன் - (சோழனும்) தோற்றுப் புறங்காட்டி மனம்

வெள்கி ஓடினான்.

பாற்கடலை மந்தர வெற்புக் கலக்கினாற் போலச் சோழனது

சேனையைப் பாண்டியன் கலக்கினான் என்க. (18)





	 	 	 சுறவக் கொடியண்ண றுரந்துபின் பற்றிச் செல்வோன்

		புறவக் கடிமுல் லையுந்தாமரைப் போது மேந்தி

		நறவக் கழிநெய்தலங் கானலின் ஞாங்கர் மொய்த்த

		இறவப் புலவு கழுவீர்ந்துறைப் பொன்னி சேர்ந்தான்.



(இ - ள்.) பின்பற்றி துரந்து செல்வோன் - (அங்ஙனம் ஓடிய

சோழனைப்) பின் பற்றித் துரந்து செல்வோனாகிய, சுறவக்கொடி

அண்ணல் - மீனக் கொடியுயர்த்திய வரகுண பாண்டியன், புறவக்கடி

முல்லையும் - முல்லை நிலத்து மணமிக்க முல்லை மலரையும்,

தாமரைப் போதும் ஏந்தி - தாமரை மலரையும் ஏந்தி, நறவம் கழி

செய்தல் கானலின் ஞாங்கர் - தேன் சிந்தும் கழிசூழ்ந்த நெய்தல்

நிலத்துச் சோலையின் மருங்கில், மொய்த்த இறவு புலவுகழுவு -

நெருங்கிய இறால் மீனின் புலால் நாற்றத்தைப் போக்கும். ஈர்துறைப்

பொன்னி சேர்ந்தான் - குளிர்ந்த நீர்த் துறையையுடைய

காவிரியையடைந்தான்.

பாண்டியன் கொடியை மீன் என்னும் பொதுமையால் கயல்

எனவும் சுறா எனவும் கூறுவர். இறவு - இறான் மீன். முல்லை

நிலத்துப் பூவையும் மருத நிலத்துப் பூவையும் கொண்டு சென்று

நெய்தனிலத்துப் புலாலை யொழிக்கும் எனக் காவிரியின் சிறப்புக்

கூறினார். செல்வோனாகிய அண்ணல் பொன்னி சேர்ந்தான் என்க.

(19)





	 	 	 	 பூசத் துறையிற் புகுந்தாடியப் பொன்னித் தென்சார்

		வாசத் திடைமா மருதைப்பணி தற்கு வையைத்

		தேசத் தவன்கீழ்த் திசைவாயில் கடந்து செல்லப்

		பாசத் தளையும் பழியும்புற நின்ற வன்றே.

	 	 (இ - ள்.) வையைத் தேசத்தவன் - (அங்ஙனம் அடைந்த)

வையையாறு சூழ்ந்த பாண்டி நாட்டையுடைய வரகுண வேந்தன்,

பூசத் துறையில் புகுந்து ஆடி - பூசத் துறையிற் சென்று நீராடி,

அப்பொன்னித் தென்சார் - அக்காவிரியின் தென் பக்கத்தில்,

வாசத்து மா இடை மருதைப் பணிதற்கு - மணமிக்க பெருமை

பொருந்திய திருவிடை மருதூர் இறைவனை வணங்குதற்கு, கீழ்த்

திசைவாசல் கடந்து செல்ல - கீழைத் திசை வாயிலைக் கடந்து

உள்ளே செல்ல, பாசத் தளையும் பழியும் புறம் நின்ற - பாச

பந்தமும் கொலைப் பாவமும் (உடன் செல்லாது) புறத்தே நின்றன.

பூசத் துறை - தைமாதம் பூச நாளிலே மருதவாணர்

தீர்த்தமாடும் திருக்காவிரித்துறை; இதனை,

"பூசம் புகுந்தாடிப் பொலிந்தழ காய

ஈச னுறைகின்ற இடைமரு தீதோ"

எனத் திருஞான சம்பந்தப்பெருமானும்,

"ஈசனெம்பெரு மானிடை மருதினில்

பூச நாம்புகு தும்புன லாடவே"

எனத் திருநாவுக்கரசுகளும் அருளிச் செய்தல் காண்க. வாசம்

மருதுக்கு அடை. எழுந்தருளியுள்ள என்றுமாம். அன்றும், ஏயும்

அசைகள். (20)





	 	 	 	 	 சுருதிச் சுரும்பு புறஞ்சூழ்ந்து குழறத் தெய்வ

		மருதிற் சிறந்த பெருந்தேனைக்கண் வாயங் காந்து

		பருகிப் படிந்து தழல்வாய் வெண்ணெய்ப் பாவையொப்ப

		உருகிச் செயலற் றுரையற்றுணர் வாகி நின்றான்.

	 (இ - ள்.) சுருதிச் சுரும்பு புறம் சூழ்ந்து குழற - வேதமாகிய

வண்டுகள் புறத்திற் சூழ்ந்து ஒலிக்க, தெய்வமருதில் சிறந்த

பெருந்தேனை - தெய்வத் தன்மை பொருந்திய இடைமருதிற் சிறந்த

பெருமையுடைய தேனை, கண்வாய் அங்காத்து பருகி - கண்ணாகிய

வாயைத் திறந்து பருகி, படிந்து - அதிலே தோய்ந்து, தழல்வாய்

வெண்ணெய்ப் பாவை ஒப்ப உருகி - நெருப்பிற்பட்ட

வெண்ணெயாலாகிய பாவை போல உருகி, செயல் அற்று உரை

அற்று உணர்வு ஆகி நின்றான் செயலும் சொல்லும் ஒழிந்து உணர்வு

வடிவாகி நின்றான்.

மருதடியில் வீற்றிருக்கும் பெருமானை மருத மரத்தில் உள்ள

தேனாக உருவகப்படுத்தி, அதற்கேற்ப வேதத்தை வண்டாக

உருவகித்தார். மரத்தின் பொந்தில் தேன் இறால் வைப்பது காண்க.

நினைத்தோறும் காண்டொறும் பேசுந்தொறும் எப்பொழுதும்

இன்பஞ் செய்வதாகலின் 'பெருந்தேன்' என்றார்.

"அந்த விடைமருதி லானந்தத் தேனிருந்த

பொந்தைப் பரவிநாம் பூவல்லி கொய்யாமோ"

என்னும் திருவாசகமும்,

"மன்று ளாடுமது வின்னசை யாலே மறைச்சு

ரும்பறை புரத்தின் மருங்கே"

என்னும் பெரிய புராணச் செய்யுளும் இங்கே சிந்திக்கற்பாலன.

தழல்வாய் வெண்ணெய்ப் பாவை உருகி உருத்தோன்றா தொழிதல்

போல அன்பால் உருகிக் கருவி கரணமெல்லாம் கெட்டு

தற்போதமிழந்து நின்றானென்க. பெருந்தேனை மிகப்

பருகினனென்பது 'அங்காந்து பருகிப்படிந்து' என்னுஞ்

சொல்லாற்றலாற் பெறப்படும். தேனை மிகவுண்டார்க்கு உரைசெயல்

ஒழிதலாகிய நயமும் போற்றுக. சிவபெருமான் தாம்

எழுந்தருளியிருக்கும் திருப்பதிகளை உமாதேவியார்க்குக் காட்டிக்

கொண்டு திருவிடை மருதூர்க்கு நேரே வருகையில், திருக் கைலை

அவரது பிரிவாற்றாது மருதமாகி அங்கு நின்றதென்ப. (21)





	 	 [அறுசீரடி யாசிரிய விருத்தம்]



நிராமய பரமா னந்த நிருத்தநான் மாடக் கூடற்

பராபர விமையா முக்கட் பகவபார்ப் பதிம ணாள

புராதன வகில நாத புண்ணிய மருத வாண

அராவணி சடையா வென்றென் றளவிலாத் துதிகள்

செய்தான்.



(இ - ள்.) நிராமய - நோயற்றவனே, பரம ஆனந்த நிருத்த

- பேரின்பத் திருக்கூத்தனே, நான் மாடக்கூடல் பராபர -

நான்மாடக் கூடலில் வீற்றிருக்கும் பராபரனே, இமையா முக்கண்

பகவ - இமையாத மூன்று கண்களையுடைய பகவனே,

பார்ப்பதிமணாள - பார்வதி மணாளனே, புராதன -

பழமையானவனே, அகிலநாத - எல்லாவற்றுக்கும் இறைவனே,

புண்ணிய - அறவடிவனே, மருதவாண - இடைமருதில் வாழ்பவனே,

அரா அணி சடையா - பாம்பை அணிந்த சடையையுடையானே,

என்று அளவு இலாத் துதிகள் செய்தான் - என்று சொல்லிச்

சொல்லி அளவிறந்த துதிகளைக் கூறினான்.

நிராமயன் - பிறவி நோயில்லாதவன்; ஆமயம் - நோய்.

மதுரையில் அருள்புரிந்த இறைவனே இப்பெருமான் என்று கொண்டு

'நான்மாடக் கூடற் பராபர' என்றான். பகவன் - ஆறு

குணங்களையுடையவன். (22)





	 	 	 சொற்பதங் கடந்த சோதி துதித்தடி பணிந்த வேந்தை

		மற்பெருந் தோவாய் கீழை வாயிலிற் பிரம சாயை

		நிற்பதந் நெறியாற் செல்லே னிழன்மதி யுரிஞ்சு மேலைப்

		பொற்பெரு வாயி னீங்கிப் போதிநம் மதுரைக் கென்றான்.

	 		 (இ - ள்.) சொல் பதம் கடந்த சோதி - சொல்லின்

நிலையைக் கடந்து நின்ற ஒளிவடிவான இறைவன், துதித்து

அடிபணிந்த வேந்தை - துதி செய்து அடி வணங்கிய

வரகுணவேந்தனை (நோக்கி) மல் பெருந்தோளாய் - மற்போரிற்

றேர்ந்த பெரிய தோள்களையுடையவனே, கீழைவாயிலில் பிரமசாயை

நிற்பது - கீழைவாயிலில்கண் பிரம சாயை நிற்கின்றது (ஆகலின்),

அந்நெறியால் செல்லேல் - அவ்வழியாற் போதலொழிக; நிழல்மதி

உரிஞ்சு மேலைப் பொன் பெருவாயில் நீங்கி - ஒளியினையுடைய

சந்திரமண்டலத்தை உரிஞ்சுகின்ற பொன்னாலாகிய பெரிய மேலை

வாயிலினின்று நீங்கி, நம் மதுரைக்குப் போதி என்றான் - நமது

மதுரைப் பதிக்குச் செல்வாயாக என்று கூறியருளினான்.

'சொற்பதம்' என்புழிப் பதம்

என்பது நிலைமையென்னும் பொருட்டு.

"சொற்பதங் கடந்த தொல்லோன்"

என்பது திருவாசகம். போதி, த் எழுத்துப்பேறு. (23)





	 	 	 வரகுண னதுகேட் டையன் மருதினை வளைந்து நீங்கற்

		கருமையால் வாயி றோறு மடிக்கடி வீழ்ந்து வீழ்ந்து

		வரைதொளைத் தன்ன மேலை வாயிலாற் போவா னன்ன

		திருமணிக் கோபு ரந்தன் பெயரினாற் செய்து சின்னாள்.



(இ - ள்.) வரகுணன் அது கேட்டு - வரகுண பாண்டியன்

அதனைக் கேட்டு, ஐயன் மருதினை வளைந்து - இறைவன்

வீற்றிருக்கும் இடை மருதினை வலம் வந்து, நீங்கற்கு அருமையால் -

பிரிதற்கு அருமையால், வாயில் தோறும் அடிக்கடி வீழ்ந்து வீழ்ந்து -

வாயில்கள் தோறும் பன்முறையும் வீழ்ந்து வீழ்ந்து வணங்கி, வரை

தொளைத்தன்ன மேலை வாயிலால் போவான் - மலையைத்

தொளைத்தாலொத்த மேலை வாயிலாற் போகின்றவன், அன்ன

திருமணிக் கோபுரம் - அந்த அழகிய மணிகளழுத்திய கோபுரத்தை,

தன் பெயரினால் செய்து - தனது பெயரினாற் செய்து, சில் நாள்

- சில நாள் (அங்குத் தங்கி)

தொளைத்ததன்ன என்பது விகாரமாயிற்று. மலையைத்

தொளைத்தது போலும் வாயில் என்னும் இக்கருத்து,

"வென்றெழு கொடியொடு வேழஞ் சென்றுபுகக்

குன்று குயின்றன்ன வோங்குநிலை வாயில்"

என நெடுநல்வாடையில் வந்துளது. (24)





	 	 	 திருப்பணி பலவுஞ் செய்து தென்றிசை வழிக்கொண் டேகிச்

சுருப்பணி நெடுநாண் பூட்டுஞ் சுவைத்தண்டச் சிலையாற்

காய்ந்த

மருப்பணி சடையான் கோயில் வழிதொறுந் தொழுது

போற்றிப்

பொருப்பணி மாடக் கூடற் பொன்னக ரடைந்தான் மன்னோ.

	 	 (இ - ள்.) திருப்பணி பலவும் செய்து - பல

திருப்பணிகளையுஞ் செய்து முடித்து, தென் திசை வழிக் கொண்டு

ஏகி - தென்றிசையின் வழிக் கொண்டு சென்று, சுரும்பு அணி நெடு

நாண் பூட்டும் - வண்டுகளின் வரிசையாகிய நெடிய நாண் பூட்டிய,

சுவைத்தண்டச் சிலையான் காய்ந்த - கரும்பு வில்லையுடைய

மதவேளை எரித்தருளிய, மருப்பு அணி சடையான் கோயில் -

பன்றிக் கொம்பினை அணிந்த சடையையுடைய சிவபெருமான்

வீற்றிருக்குந் திருக்கோயிலை, வழிதொறும் தொழுது போற்றி -

வழிதோறும் வணங்கித் துதித்து, பொருப்பு அணிமாடக் கூடல்

பொன் நகர் அடைந்தான் - மலைகளின் வரிசை போல (ஓங்கிய)

மாடங்களையுடைய மதுரை என்னுந் திருநகரை அடைந்தனன்.

சுருப்பு - சுரும்பு : வலித்தல். சுவைத்தண்டம் - கரும்பு.

சடையான் கோயில் வழிதொறும் தொழுது என்பதற்கு மருதவாணர்

கோயிலை வழிதொறும் திரும்பி நோக்கித் தொழுது என்றுரைக்க;

அன்றி, வழிதொறும் உள்ள இறைவன் கோயில்களைத் தொழுது

என்றுமாம். மன்னும் ஓவும் அசைகள். வரகுணதேவரது அன்பின்

பெருக்கையும், அவர் இடைமருதில் இயற்றிக் கொண்டிருந்த

திருத்தொண்டின் திறத்தையும்,

"வெள்ளை நீறு மெய்யிற் கண்டு

கள்ளன் கையிற் கட்டவிழ்ப் பித்தும்

ஓடும் பன்னரி யூளைகேட் டரனைப்

பாடின வென்று படாம்பல வளித்தும்

குவளைப் புனலிற் றவளை யரற்ற

ஈசன் றன்னை யேத்தின வென்று

காசும் பொன்னுங் கலந்து தூவியும்

வழிபடு மொருவன் மஞ்சனத் தியற்றிய

செழுவிதை யெள்ளைத் தின்னக் கண்டு

பிடித்தலு மவனிப் பிறப்புக் கென்ன

இடித்துக் கொண்டவ னெச்சிலை நுகர்ந்தும்

மருத வட்டத் தொருதனிக் கிடந்த

தலையைக் கண்டு தலையுற வணங்கி

உம்மைப் போல எம்மித் தலையும்

கிடத்தல் வேண்டுமென் றடுத்தடுத் திரந்தும்

கோயின் முற்றத்து மீமிசைக் கிடப்ப

வாய்த்தன வென்று நாய்க்கட்ட மெடுத்தும்

காம்புகுத் துதிர்ந்த கனியுருக் கண்டு

வேம்புகட் கெல்லாம் விதான மமைத்தும்

விரும்பின கொடுக்கை பரம்பரற் கென்று

புரிகுழற் றேவியைப் பரிவுடன் கொடுத்த

பெரிய வன்பின் வரகுண தேவரும்"

என்று திருவிடை மருதூர் மும்மணிக் கோவையில், பட்டினத்தடிகள்

அருளிச் செய்தல் காண்க. (25)





	 	 	 	 தொடுபழி தொலைவித் தாண்ட சுந்தரத் தோன்றல் பாதக்

		கடிமல ரடைந்து நாளுங் கைதொழு துலக மெல்லாம்

		வடுவறு செங்கோ லோச்சும் வரகுண னறவோர் நாவால்

		அடுசுவை யமுத மன்ன வரன்புகழ் செவிம டுப்பான்.

	 	 (இ - ள்.) தொடுபழி தொலைவித்து ஆண்ட - விடாது

தொடர்ந்த பழியைப் போக்கிக் காத்தருளிய, சுந்தரத் தோன்றல்

பாதக் கடிமலர் அடைந்து - சோம சுந்தரக் கடவுளின் திருவடியாகிய

மணமிக்க தாமரை மலரைச் சார்ந்து, நாளும் கைதொழுது -

நாள்தோறும் வணங்கி, உலகம் எல்லாம் வடு அறு செங்கோல்

ஓச்சும் வரகுணன் - உலகம் முழுதும் குற்றமற்ற செங்கோல்

செலுத்தும் வரகுண பாண்டியன், அறவோர் நாவால் - அந்தணர்கள்

நாவினால், சுவை அடு அமுதம் அன்ன அரன் புகழ் - சுவை

பொருந்திய அமுதத்தையொத்த இறைவன் புகழை - செவிமடுப்பான்

- கேட்பான்.

தொடுபழி - விடாது தொடரும் பழி; தொடுத்த என விரித்து

வளைத்துக் கொண்ட பழி என்றுரைத்தலுமாம்; இஃது

இப்பொருட்டாதலை,

"தொடுத்துங் கொள்ளா தமையலென்"

என்று புறப்பாட்டுள் வருதலானறிக. நாவைக் கலமாகவும், புகழை

உணவாகவும், செவியை வாயாகவும் உருவகங் கொள்க. அடு -

அடுத்த, பொருந்திய. ஏனைச் சுவைகளை வெல்லும்

சுவையென்றுமாம்; நாவால் அட்ட என்றுரைப்பாருமுளர். (26)





	 	 	 	 வேதமா கமம்பு ராண மிருதிகண் முதலா நூலும்

		ஓதுவ துலகின் மிக்க துருத்திர வுலக மென்னும்

		போதம தகங்கொண் டந்தப் பொற்பதி காண வேண்டுங்

		காதல்செல் வழியே யீசன் கங்குலிற் கோயி லெய்தா.



(இ - ள்.) வேதம் ஆகமம் புராணம் மிருதிகள் முதலாம்

நூலும் - வேதமும் ஆகமமும் புராணமும் மிருதிகளு முதலாகிய

நூல்கள் அனைத்தும், ஒதுவது - கூறுவதாகிய, உலகில் மிக்கது

உருத்திர உலகம் என்னும் - உலகங்களில் மேம்பட்டது

சிவலோகமென்னும், போதம் அகம் கொண்டு - அறிவினை மனத்திற்

கொண்டு, அந்த பொன்பதி காண வேண்டும் காதல் செவ்வழியே -

அந்த அழகிய சிவலோகத்தைக் காண எழுந்த விருப்பத்தின் வழியே,

ஈசன் கங்குலில் கோயில் எய்தா - சிவராத்திரியில் திருக்கோயிலை

அடைந்து.

ஓதுவதாகிய போதம் என்க. உலகின் - பிரமன் முதலாயினார்

உலகங்களிலும். போதமது என்பதில் அது : பகுதிப்பொருள் விகுதி. (27)





	 	 [கலிநிலைத்துறை]



மாழை மான்மட நோக்கிதன் மணாளனை வணங்கிப்

பீழை யேழ்பவங் கடந்துநின் னடிநிழல் பெற்றோர்

சூழ நீசிவ புரத்தில்வீற் றிருப்பது தொழுதற்

கேழை யேற்கொரு கருத்துவந் தெய்திய தெந்தாய்.



(இ - ள்.) மாழைமான் மட நோக்கி தன் மணாளனை

வணங்கி - இளமை பொருந்திய மான் போலும் பார்வையையுடைய

மடப்பத்தையுடைய உமையம்மையின் நாயகனாகிய சோம சுந்தரக்

கடவுளை வணங்கி, பீழை ஏழ்பவம் கடந்து - துன்பத்தையுடைய

எழுவகைப் பிறவியையுங் கடந்து, நின் அடி நிழல் பெற்றோர் -

நினது திருவடி நிழலை அடையப் பெற்றோர்கள், சூழ - சூழா நிற்க,

நீ சிவபுரத்தில் வீற்றிருப்பது - நீ சிவலோகத்தின்கண் வீற்றிருக்குங்

காட்சியை, தொழுதற்கு - கண்டு வணங்குதற்கு, எந்தாய் - எம்

தந்தையே, ஏழையேற்கு ஒரு கருத்து வந்து எய்தியது - அறிவில்லாத

அடியேனுக்கு ஓர் எண்ணம் வந்து தோன்றியது. மாழை - இளமை;

இஃது இப்பொருட்டாதலை,

"மைபூத்தலர்ந்த மழைக்கண் மாழைமானேர் நோக்கின்"

என்னும் சிந்தாமணிச் செய்யுள் உரை நோக்கியுணர்க.

மடப்பத்தையுடையாள் என விகுதிப் பொருளோடு இயைக்க;

மருட்சியும் மடப்பமும் உடைய நோக்கு என்றுமாம். (28)





	 	 	 என்ற காவல னன்பினுக் கெளியராய் வெள்ளி

		மன்ற வாணரவ் வுலகையில் வுலகிடை வருவித்

		தின்று காட்டுது மிவற்கெனத் திருவுளத் தெண்ணம்

		ஒன்றி னாரஃ துணர்ந்ததா லுருத்திர வுலகம்.



(இ - ள்.) என்ற காவலன் அன்பினுக்கு எளியராய் - என்று

கூறிக் குறையிரந்த வரகுண வேந்தன் அன்பிற்கு எளியவராகி,

வெள்ளி மன்றவாணர் - வெள்ளியம்பலமுடைய சோம சுந்தரக்

கடவுள், அவ்வுலகை இவ்வுலகிடை வருவித்து இன்று இவற்குக்

காட்டுதும் என - அச்சிவலோகத்தை இந்த நிலவுலகின்கண்

வருவித்து இன்று இவ்வன்பனுக்குக் காட்டுவேமென்று, திருவுளத்து

எண்ணம் ஒன்றினார் - திருவுள்ளத்தின்கண் எண்ணியருளினார்;

உருத்திர உலகம் அஃது உணர்ந்தது - அச்சிவலோகம் அதனை

உணர்ந்தது.

எண்ணம் ஒன்றினார் - எண்ணம் பொருந்தினார்; எண்ணினார்.

ஆல் : அசை. (29)





	 	 	 	 	 கோடி மாமதிக் கடவுளர் குரூஉச்சுடர் பரப்பி

			நீடி யோரிடத் துதித்தென மின்மினி நிகர்த்து

			வாடி வானிரு சுடரொளி மழுங்கவா னிழிந்து

			தேடி னார்க்கரி யானுறை சிவபுரந் தோன்ற.

	 	 (இ - ள்.) தேடினார்க்கு அரியான் உறை சிவபுரம் - தேடிய

திருமாலுக்கும் பிரமனுக்கும் அரிய இறைவன் தங்கியருளிய

சிவலோகமானது, கோடிமா மதிக்கடவுளர் - நிறைந்த கோடி திங்கட்

புத்தேளிர், குரூஉச்சுடர் பரப்பி - நிறம் பொருந்திய ஒளியினைப்

பரப்பி, நீடி ஓர் இடத்து உதித்தென -குறைவின்றி ஒரேயிடத்தில்

உதித்தாற்போல, வான் இரு சுடர் - வானின்கண் உள்ள பரிதியும்

மதியுமாகிய இரண்டு சுடர்களும், மின் மினி நிகர்த்து வாடி ஒளி

மழுங்க - மின்மினிப் பூச்சியை ஒத்து வாடி ஒளி மழுங்குமாறு, வான்

இழிந்து தோன்ற - விண்ணினின்றும் இறங்கித் தோன்றா நிற்க.

கோடி - எண்ணிறந்த என்னும் பொருட்டு. ஒளியுடன்

தட்பமும் உடைமையால் மதிக் கடவுளரைக் கூறினார். உதித்தென :

விகாரம். தேடினார்க்கு என்பதற்குத் தற்போதத்தால்

ஆராயலுற்றார்க்கு எனப் பொதுவாக உரைத்தலுமாம். சிவபுரம்

இருசுடரொளி மழுங்க வாளிழந்து தோன்ற என வினை முடிவு

கொள்க. (30)





	 	 	 	 ஆண்ட நாயக னந்தியை யழைத்தெமக் கன்பு

		மாண்ட காதலான் வரகுண வழுதிநம் முலகங்

		காண்டல் வேண்டினான் காட்டெனக் கருணையா லேவல்

		பூண்ட வேத்திரப் படையினான் றொழுதனன் போனான்.



(இ - ள்.) ஆண்ட நாயகன் - எம்மை ஆண்டருளிய சோம

சுந்தரக் கடவுள், நந்தியை அழைத்து - நந்திப்புத்தேளை அழைத்து,

எமக்கு அன்பு மாண்ட காதலான் வரகுணவழுதி - எமக்கு அன்பு

சிறந்த விருப்பத்தை யுடையனாகிய வரகுண பாண்டியன், நம் உலகம்

காண்டல் வேண்டினான் காட்டு என - நமது உலகத்தைக் காண

விரும்பினான் ஆகலின் காட்டுவாயாக என்று கூறியருள,

கருணையால் - அவன் திருவருளினால், ஏவல் பூண்ட வேத்திரப்

படையினான் - அவ்வேலை மேற்கொண்ட பிரம்புப் படையையுடைய

திருநந்திதேவன், தொழுதனன் போனான் - வணங்கிச் சென்றான்.

ஆண்ட நாயகன் - தம்மை ஆண்ட நாயகன் என்றும்,

உயிர்களை ஆண்ட நாயகன் என்றும் உரைத்தலுமாம். காதல் -

அன்பின் முதிர்ச்சி, ஏவல் பூண்ட என்பதற்குப் பணி செய்தலை

மேற்கொண்ட எனப் பொதுவின் உரைத்தலுமாம். கருணையான்

என்னும் பாடத்திற்கு இறைவன் என்பது பொருள். தொழுதனன் -

முற்றெச்சம். (31)





	 	 	 	 வருதி யாலெனப் பணிந்தெழு வரகுணற் கொடுபோய்க்

		கருதி யாயிரம் பெயருடைக் கடவுணான் முகத்தோன்

		சுருதி யாதியீ றளப்பருஞ் சொயம்பிர காசப்

		பரிதி யாள்சிவ புரமிது பாரெனப் பணித்தான்.

	 		 	 (இ - ள்.) வருதி என - (அங்ஙனஞ் சென்ற நந்திதேவன்)

வருவாய் என்றருள, பணிந்து எழு வரகுணன் கொடு போய் -

வணங்கி எழுந்த வரகுண பாண்டியனைக் கொண்டு சென்று, ஆயிரம்

பெயர் உடைக் கடவுள் நான்முகத்தோன் - ஆயிரம் பெயருடைய

திருமாலும் பிரமனும், சுருதி ஆதி கருதி - வேத முதலிய

அளவைகளால் ஆராய்ந்து, ஈறு அளப்பு அரு - முடிவு காண்பரிய,

சொயம்பிரகாசம் பரிதி ஆள் - இயற்கையாகிய பேரொளியினை

யுடைய ஞான சூரியனாகிய சோம சுந்தரக் கடவுள்

ஆண்டருளுகின்ற, சிவபுரம் இது - சிவலோகம் இது; பார் எனப்

பணித்தான் - இதனைக் காண்பாயாக எனப் பணித்தருளினான்.

வருதியென்று கூறி அங்ஙனம் கூறியவளவிற் பணிந்தெழுந்த

வருகுணனைக் கொண்டு போய் என விரித்துரைக்க. கடவுளாகிய

பரிதி எனலுமாம்; இதற்கு, கருதிப் பார் எனப் பணித்தான்

என்றியைத்துரைக்க. நான்முகத்தோனும் சுருதி முதலியவும் ஈறு

அளப்பரும் என்றும், நான்முகத்தோனும் சுருதியும் முதலு முடிவும்

அளத்தற்கரிய என்றும் உரைத்தலுமாம்;

"மறையினா லயனான் மாலான் மனத்தினால் வாக்கால் மற்றும்

குறைவிலா வளவி னாலுங் கூறொணா தாகி நின்ற

இறைவனார்"

என்று சிவஞான சித்தியார் கூறுதல் அறியற் பாலது, ஞாயிறு

முதலிய ஒளிகட்கெல்லாம் ஒளி கொடுத்து இயல்பின் விளங்கும்

பேரொளியாகலின் 'சொயம்பிரகாசப் பரிதி' என்றார். ஆல் : அசை.

(32)





	 	 	 கருப்பு ரங்கமழ்ந் துளர்பசுங் கால்களா லுதையுண்

		டருப்பி னஞ்சிதைந் தாயிரப் பத்தியோ சனைபோய்

		மருக்க மழ்ந்துநூ றாயிரம் வாலிதழ்க் கமலம்

		இருக்கு மோடைகள் புடைதொறுந் தழுவிய யாறும்.



(இ - ள்.) கருப்புரம் கமழ்ந்து - கருப்புர மணம் வீசி, உளர்

பசுங் கால்களால் - அசைகின்ற தென்றற் காற்றுகளால், உதையுண்டு

- மொத்துண்டு, அருப்பு இனம் சிதைந்து - அரும்புக் கூட்டங்கள்

முறுக் கவிழ்ந்து, ஆயிரப் பத்து யோசனை போய் மருக்கமழ்ந்து -

பதினாயிரம் யோசனை தூரஞ் சென்று மணம் வீசி, நூறாயிரம் வால்

இதழ்க் கமலம் இருக்கும் ஓடைகள் - நூறாயிரம் இதழ்களையுடைய

வெண்டாமரை மலர்கள் இருக்கின்ற ஓடைகள், புடை தொறும்

தழுவிய யாறும் - பக்கந்தோறும் பொருந்திய ஆறுகளும்.

பசுங்கால் - இளங்காற்று. கால் என்றதற்கேற்ப உதையுண்டு

என நயம்படக் கூறினார். வால் - தூய்மையுமாம். (33)





	 	 	 	 வரம்பின் மாதரார் மதுரவாய் திறந்துதேன் வாக்கும்*

		நரம்பி னேழிசை யாழிசை நகைமலர்த் தருவின்

சுரும்பி னேரிசை நாரதர் தும்புரு+விசைக்கும்

		இரும்பு நீர்மெழு காக்கிய வின்னிசை யெங்கும்.

	 	 (இ - ள்.) வரம்பு இல் மாதரார் - அளவிறந்த மாதர்கள்,

மதுரவாய் திறந்து - இனிய வாயினைத் திறந்து, தேன் வாக்கும் ஏழ்

இசை - தேனைச் சொரிவது போற் பாடும் ஏழிசைகளும், நரம்பின்

யாழ் இசை - நரம்புகளையுடைய யாழின் இசைகளும், நகை மலர்த்

தருவின் - விளங்குகின்றமலர்களையுடைய மரங்களில் உள்ள,

சுரும்பின் ஏர் இசை - வண்டுகளின் அழகிய இசையும், நாரதர்

தும்புரு இசைக்கும் - நாரதரும் தும்புருவும் பாடுகின்ற, இரும்பு நீர்

மெழுகு ஆக்கிய இன் இசை - இரும்பினை மெழுகு போல இளகுந்

தன்மையாக்கிய இனிய இசையுமுள்ள, எங்கும் - எல்லா விடங்களும்.

தேன் வாக்கும் என்பதற்கேற்ப வாயை மலராக்குக. வாக்கும்

ஏழிசையும் நரம்பின் யாழிசையும் எனக் கூட்டுக; யாழுடன் கூடிய

வாக்கும் இசை என்றியைத்துரைத்தலுமாம். ஏழிசை முற்கூறப்பட்டமை

காண்க. மெழுகு நீர் என மாறுக. எங்கும் என்பதனை எல்லா

இடங்களும் எனக் கொண்டு யாறு முதலியவற்றோடு எண்ணுக. (34)



* * *



(ப - ம்.) * வார்க்கும், +நாரத தும்புரு.





	 	 	 அமுத வாவியும் பொன்மல ரம்புயத் தடமுங்

			குமுத வாயர மாதராங் குயிலினம் பயிலும்

			நிமிர வாள்விடு மரகத நெடியபைங் காவுந்

			திமிர மாசறக் கழுவிய தேவர்வாழ் பதமும்.



(இ - ள்.) அமுத வாவியும் - அமிழ்த மயமான நீரினை

யுடைய நடைக்கிணறும், பொன் அம்புய மலர்த்தடமும் - பொன்

போன்ற தாமரை மலர்கள் நிறைந்த தடாகங்களும், குமுதவாய்

அரமாதர் ஆம் குயில் இனம் பயிலும் - செவ்வல்லி மலர் போலும்

வாயினையுடைய தேவ மகளிராகிய குயிற் கூட்டங்கள் விளையாடும்,

நிமிரவாள் விடும் மரகதம் - நிரம்ப ஒளிவிடும் மரகதம் போன்ற,

நெடிய பைங்காவும் - நீண்ட பசிய சோலைகளும், திமிரம் மாசு

அறக் கழுவிய - இருளாகிய களங்கம் ஒழியுமாறு கழுவிய, தேவர்

வாழ் பதமும் - தேவர்கள் வாழ்கின்ற பதங்களும்.

வாவி - நடைக் கிணறு, நிமிர - மிக. தேவர் ஒளி

வடிவினராகலின் 'திமிர மாசறக் கழுவிய தேவர்' என்றார்; ஆணவ

இருளுமாம். (35)





	 	 	 அலம்பு பாற்கடல்+போற்புறத் தமுதநீ ரகழும்

பொலஞ்செய் ஞாயில்சூழ் புரிசையும் பொன்செய்கோ

புரமும்

நலங்கொள் பூவியல் வீதியு நவமணி குயின்ற

துலங்கு மாளிகைப் பந்தியுஞ் சூளிகை நிரையும்.

	 (இ - ள்.) அலம்பு பால் கடல் போல் - ஒலிக்கின்ற

பாற்கடல் போல, புறத்து அமுத நீர் அகழும் - புறத்தின்கண்

அமுதம் போன்ற நீரினையுடைய அகழியும், பொலம் செய்ஞாயில்

சூழ் புரிசையும் - பொன்னாற் செய்த சூட்டுக்கள் சூழ்ந்த மதிலும்,

பொன்செய் கோபுரமும் - பொன்னாற் செய்த கோபுரமும், நலம்

கொள்பூ இயல் வீதியும் - நன்மையைக் கொண்ட பொலி வமைந்த

வீதிகளும், நவமணி குயின்ற - ஒன்பது மணிகளும் பதிக்கப்பட்ட,

துலங்கு மாளிகைப் பந்தியும் - விளங்கா நின்ற மாளிகை

வரிசைகளும், சூளிகை நிரையும் - அவற்றின் இறப்பு வரிசைகளும்.

ஞாயில் - மதிலுறுப்பு; ஏப்புழைக்கு நடுவாக எய்து மறையும்

சூட்டு என்பர். சூளிகை - நிலா முற்றமுமாம். (36)



* * *



(ப - ம்.) +அலங்கு பாற்கடல்.





	 	 	 	 ஐம்பு லங்களும் வைகலும் விருந்ததா வருந்த*

		வெம்பு நால்வகை யுண்டியும் வீணையுஞ் சாந்துஞ்

		செம்பொ னாரமு மாடலின் செல்வமுந் தெய்வப்

		பைம்பொன் மேகலை யோவியப் பாவையொப் பாரும்.



(இ - ள்.) ஐம்புலங்களும் - ஐந்து புலன்களும், வைகலும் -

நாள் தோறும், விருந்ததா அருந்த - விருந்தாக உண்ணுதற்கு

அமைந்த, வெம்பு நால்வகை உண்டியும் - வெம்மையுள்ள நான்கு

வகையாகிய உணவுகளும், வீணையும் - யாழும், சாந்தும் -

சந்தனமும், செம்பொன் ஆரமும் - சிவந்த பொன்னாற் செய்த

மாலைகளும், ஆடலின் செல்வமும் - ஆடலாகிய செல்வமும்,

தெய்வப் பைம்பொன் மேகலை - தெய்வத் தன்மை பொருந்திய

பசிய பொன்னாலாகிய மேகலையணிந்த, ஓவியப் பாவை ஒப்பாரும்

- சித்திரப் பாவையை மகளிரும்.

ஐம் புலங்கள் - ஐம் பொறிகள். விருந்தது, அது : பகுதிப்

பொருள் விகுதி. ஆக என்பது தொக்கது. வெம்பு - விருப்பஞ்

செய்கின்ற என்றுமாம். உண்டி நாவிற்கும், வீணை செவிக்கும்,

சாந்து மூக்கிற்கும் மெய்க்கும், ஆரமும் ஆடலும் கண்ணிற்கும்

விருந்தாக அமைந்தன. பாவையொப்பார் ஐம்பொறிகட்கும் விருந்தாக

அமைந்தனர் என்க;

"கண்டுகேட் டுண்டுயிர்த் துற்றறியு மைம்புலனும்

ஒண்டொடி கண்ணே யுள"

என்பது முப்பால். (37)



* * *



(ப - ம்.) * விருந்தவா வருந்த.





	 	 	 	 படர்ந்த வார்சடை யுருத்திரர் பணைத்திறு மாந்த

		வடங்கொள் பூண்முலை யுருத்திர மகளிரோ டமரும்

		இடங்கொண் மாளிகைப் பந்தியு மிகல்விளை துன்பங்

		கடந்த செல்வமுங் கவலையில் போகமுங் காட்டி.



(இ - ள்.) படர்ந்த வார்சடை உருத்திரர் - விரிந்த நீண்ட

சடையையுடைய உருத்திரர்கள், பணைத்து இறுமாந்த - பருத்து

இறுமாந்த, வடம்கொள் பூண்முலை உருத்திர மகளிரோடு அமரும்

- முத்து வடமாகிய அணியை அணிந்த கொங்கையையுடைய

உருத்திர மகளிரோடு பொருந்தியிருக்கும், இடம் பொள் மாளிகைப்

பந்தியும் - இடம் பரந்த மாளிகை வரிசைகளும், இகல் -

பகையையும், விளை துன்பம் - பிறரால் விளையுந் துன்பங்களையும்,

கடந்த செல்வமும் - நீங்கிய செல்வமும், கவலை இல் போகமும் -

கவலையின்றித் துய்க்கும் போகங்களும் ஆகிய இவை

அனைத்தையும், காட்டி - (தனித்தனி) காண்பித்து.

		 ஏனை யுலகங்களில் உள்ள செல்வம் பகைமையுடனும்

துன்பங்களுடனும் பொருந்தியதும், போகம் கவலையுடன் கூடியதும்

ஆம் ஆகலின் ஈண்டு அவையொழிந்த செல்வமும் போகமும்

என்றார். சிவபுரம் இது பார் எனப் பணிந்து, அங்குள்ள இவற்றைத்

தனித்தனி காட்டியென்க. (38)



* * *



(ப - ம்.) * விருந்தவா வருந்த.





	 	 	 முண்ட காசனன் பதமிது மூவுல களந்த

			தண்டு ழாயவன் புரமிது தனிமுதல் வடிவங்

			கொண்டு வீறுசா லுருத்திரர் கோப்பதி யின்ன

			எண்டி சாமுகங் காவல ருறைவிட மிவைகாண்.



(இ - ள்.) முண்டக ஆசனன் பதம் இது - தாமரைத்

தவிசினையுடைய பிரமன் வாழும் பதம் இதுவாகும்; மூவுலகு அளந்த

தண் துழாயவன் புரம் இது - மூன்றுலகங்களையும் அளந்த குளிர்ந்த

துழாய் மாலையையுடைய திருமாலின் பதி இதுவாகும்; தனி முதுல்

வடிவம் கொண்டு - ஒப்பற்ற முதுற் கடவுளாகிய சிவபெருமான்

திருவுருவத்தைப் பெற்று, வீறு சால் உருத்திரர் கோப்பதி இன்ன -

பெருமை மிக்க உருத்திரர்களின் சிறந்த நகரங்கள் இவை;

எண் திசாமுகம் காவலர் உறைவிடம் இவை காண் - எட்டுத்

திக்குகளையும் காவல் செய்கின்ற திக்குப் பாலகர்களின்

இருப்பிடங்கள் இவையாகும். முண்டகாசனன் : வடமொழி நெடிற்

சந்தி. கோ - தலைமை; சிறப்பு. திசாமுகம்- திசையின் இடம். காண்,

முன்னிலையசை; தனித் தனி கூட்டி, காண்பாயாக

என்றுரைத்தலுமாம்; வருஞ் செய்யுட்களிலும் இங்ஙனங் கொள்க. (39)





	 	 	 	 புலரு முன்புன லாடிநீ றாடிநம் புனிதன்

		இலகு மாலயம் விளக்கிநந் தனப்பணி யியற்றி

		மலர்கொய் தாய்ந்தனர் தொடுத்தரன் புகழ்செவி மடுத்திவ்

		வுலக வாணராய்ப் போகமுற் றுறைகுவ ரிவர்காண்.



(இ - ள்.) புலருமுன் - விடிவதற்கு முன்னரே, புனல் ஆடி -

நீராடி, நீறு ஆடி - திருநீறு தரித்து, நம்புனிதன் இலகும் ஆலயம்

விளக்கி - நமது இறைவன் விளங்கும் திருக்கோயிலைத்

திருவலகிட்டு நந்தனப் பணி இயற்றி - திருநந்தனப்பணி செய்து,

மலர் கொய்து ஆய்ந்தனர் தொடுத்து - மலரெடுத்து ஆய்ந்து

திருப்பள்ளித்தாமம் தொடுத்துச் சாத்தி, அரன் புகழ் செவி மடுத்து

- இறைவன் புகழைச் செவி நிரம்பக் கேட்டு, இவ்வுலக வாணர் ஆய்

- இவ்வுலகத்தில் வாழ்பவராய், போகம் உற்று உறைகுவர் இவர்காண்

- போகந்துய்த்திருப்போர் இவர்.

ஆய்ந்தனர் : முற்றெச்சம். தாதமார்க்கமாகிய சரியை

நெறியினின்று சாலோக முற்றோர் இதிற் கூறப்பட்டனர். சரியையின்

இயல்பினையும் பேற்றையும்,

"தாதமார்க்கஞ் சாற்றிற் சங்கரன்றன் கோயிற்

றலமலகிட் டிலகுதிரு மெழுக்குஞ் சாத்திப்

போதுகளுங் கொய்து பூந்தார் மாலை கண்ணி

புனிதற்குப் பலசமைத்துப் புகழ்ந்துபாடித்

தீதிறிரு விளக்கிட்டுத் திருநந்த வனமும்

செய்துதிரு வேடங்கண் டாலடியேன் செய்வ

தியாதுபணி யீரென்று பணிந்தவர்தம் பணியும்

இயற்றுவதிச் சரியைசெய்வோ ரீசனுல கிருப்பர்"



என்னும் சிவஞானசித்தித் திருவிருத்தத்தால் அறிக. (40)





	 	 	 தூய ராகியைஞ் சுத்திசெய் தகம்புற மிரண்டின்

நேய ராய்விதி நெறியினான் முகமனீ ரெட்டாற்

		காயம் வாய்மன வொருமையா லர்ச்சித்துக் கடவுள்

நாய னரரு குறைபத நண்ணினா ரிவர் காண்.



(இ - ள்.) தூயர் ஆகி ஐஞ் சுத்தி செய்து - புனிதமுடையராய்

ஐவகைச் சுத்தி செய்து, அகம்புறம் இரண்டின் நேயராய் - உள்ளும்

புறம்பும் அன்புடையராய், விதி நெறியினால் - ஆகம நெறியினால்,

முகமன் ஈர் எட்டால் - பதினாறு வகை உபசாரத்தாலும், காயம்

வாய் மன ஒருமையால் - உடல் உரை உள்ளமாகிய இம்மூன்றின்

ஒருமைப்பாட்டுடன், அர்ச்சித்து - பூசித்து, கடவுள் நாயனார் அருகு

உறைபதம் நண்ணினார் இவர்காண் - எல்லாத் தேவர்களுக்கும்

இறைவனாகிய சிவபிரான் அணிமையில் உறையும் பதத்தினை

அடைந்தவர் இவர்.

ஐஞ்சுத்தி - பூதசுத்தி, ஆன்ம சுத்தி, திரவிய சுத்தி, மந்திர

சுத்தி, இலிங்க சுத்தி என்பன. பூத சுத்தியாவது தத்துவங்களைச்

சடமென்றறிதல்; ஆன்ம சுத்தியாவது அவ்வாறறிதல் ஆன்ம

போதத்தாலன்று, திருவருளா லென்றுணர்தல்; திரவிய சுத்தியாவது

ஆன்மா அறிவித்தாலன்றி அறியாதென வுணர்ந்து கண்டு கேட்டு

உண்டு உயிர்த்து உற்று அறியும் பொருள் முழுதும் திருவருள்

என்றுணர்தல்; மந்திர சுத்தியாவது திருவைந்தெழுத்தை முறைப்படி

மாறி யுச்சரித்து அதன் உண்மையை உணர்தல்; இலிங்க சுத்தியாவது

பதியாகிய சிவம் பசு பாசங்களின் பிரிவின்றி நின்று அவற்றைச்

சேட்டிப்பிக்குந் தன்மையை உணர்ந்து அச் சிவம் இலிங்கத்தினும்

எழுந்தருளியிருக்கு மேன்றுணர்தல். சரியை புறத்தொண்டும், கிரியை

புறம் அகம் இரண்டினும் செய்யுந் தொண்டும் ஆகலின் 'அகம்புற

மிரண்டின் நேயராய்' என்றார். முகமன் ஈரெட்டு - சோடச வுபசாரம்.

கடவுளர்க்கு நாயனார் என்க. புத்திர மார்க்கமாகிய கிரியை

நெறியினின்று சாமீப முற்றோர் இதிற் கூறப்பட்டனர். கிரியையின்

இயல்பையும் பேற்றையும்,

'புத்திரமார்க் கம்புகலின் புதியவிரைப் போது

புகையொளிமஞ் சனமமுது முதல்கொண் டைந்து

சுத்திசெய்தா சனமூர்த்தி மூர்த்தி மானாஞ்

சோதியையும் பாவித்தா வாகித்துச் சுத்த

பத்தியினா லர்ச்சித்துப் பரவிப் போற்றிப்

பரிவினொடு மெரியில்வரு காரியமும் பண்ணி

நித்தலுமிக் கிரியையினை யியற்று வோர்கள்

நிமலன்ற னருகிருப்பர் நினையுங் காலே"



என்னும் சிவஞானசித்தித் திருவிருத்தத்தால் அறிக. (41)





	 	 கிளர்ந்த காலினா லங்கியை நிமிர்த்துமேற் கிடைத்து

வளர்ந்த பிங்கலை யிடைநது வழியுகு மதியின்

விளைந்த வின்னமு துண்டுநம் விடையவன் வடிவங்

குளந்த னிற்குறித் தவனுருக் கொண்டவ ரிவர்காண்.



(இ - ள்.) கிளர்ந்த காலினால் - மேலெழுந்த பிராண

வாயுவால், அங்கியை நிமிர்த்து - (மூலாதாரத்திலுள்ள) நெருப்பினை

மேலே எழுப்பி, மேற் கிடைத்து - மேற் சென்று, வளர்ந்த பிங்கலை

இடை நடுவழி உகும் - வளர்ந்த பிங்கலைக்கும் இடைக்கும்

நடுவிலுள்ள சுழுமுனையின் வழியாகச் சொரிகின்ற, மதியின்

விளைந்த இன் அமுது உண்டு - சந்திர மண்டிலத்தில் விளைந்த

இனிய அமுதினை அருந்தி, நம் விடையவன் வடிவம் குளந்தனில்

குறித்து - நம் இறைவனது திருவுருவத்தினைப் புருவ மத்தியில்

தியானித்து, அவன் உருக்கொண்டவர் இவர்காண் - அவன்

வடிவத்தை அடைந்தவர் இவர்.

அங்கி - உடல் நடுவில் அக்கினி மண்டலத்தில் உள்ள

மூலாக்கினி. பிராண வாயுவாலும் வன்னி பீசமந்திரத்தாலும்

மூலக்கனலை மேலெழுப்பி என்க. மேல் - பிரமரந்திரம், பிங்கலை

- வலது நாடி. இடை - இடது நாடி. நடு - சுழிமுனை நாடி. சுழி

முனை வழியாக மேற் சென்று என்றுமாம். குளம் -நெற்றி; புருவ நடு.

இவற்றின் இயல்புகளை யோக நூல்களில் விரிவாகக் காண்க. சகமார்க்கமாகிய யோக நெறியினின்று சாரூபமுற்றோர் இதிற்

கூறப்பட்டனர். யோகத்தின் இயல்பையும் பேற்றையும்,

"சகமார்க்கம் புலனொடுக்கித் தடுத்துவளி யிரண்டுஞ்

சலிப்பற்று முச்சதுர மூலாதா ரங்கள்

அகமார்க்க மறிந்தவற்றி னரும்பொருள்க ளுணர்ந்தங்

கணைந்துபோய் மேலேறி யலர்மதிமண் டலத்தின்

முக மார்கக வமுதுடல முட்டத் தேக்கி

				 முழுச்சோதி நினைந்திருத்தன் முதலாக வினைகள்

			உகமார்க்க வட்டாங்க யோக முற்றும்

				 உழத்தலுழந் தவர்சிவன்ற னுருவத்தைப் பெறுவர்"

என்னும் சிவஞான சித்தித் திருவிருத்தத்தால் அறிக. (42)





	 	 முக்க ணாயகன் பொருட்டென வேள்விகள் முடித்துத்

தொக்க வேதிய ரிவர்புனற் சாலையித் தொடக்கத்

தக்க பேரறம் புகழ்பயன் றமைநன்கு மதிக்கும்

பொக்க மாறிய நிராசையாற் புரிந்தவ ரிவர்காண்.



(இ - ள்.) முக்கண் நாயகன் பொருட்டு என - மூன்று

கண்களையுடைய இறைவன் பொருட்டாக, வேள்விகள் முடித்துத்

தொக்க வேதியர் இவர் - வேள்விகளைச் செய்து சிவபதம் அடைந்த

அந்தணர்களிவராவர்; புனற்சாலை இத்தொடக்கம் தக்கபேர் அறம்

- நீர்ச் சாலை வைத்தலாகிய இது முதலான தகுந்த பெரிய

அறங்களை, புகழ் பயன் தமை நன்கு மதிக்கும் பொக்கம் மாறிய

நிராசையால் - புகழையும் பயனையும் நன்கு கருதிச் செய்யும் பொய்

நீங்கிய நிராசையுடன், புரிந்தவர் இவர்காண் - செய்தவர் இவர்.

புனற்சாலை - தண்ணீர்ப்பந்தர். புகழ் பயன் கருதிச் செய்யும்

அறம் உண்மை யறம் அன்றென்பார் 'புகழ்பயன்றமை நன்கு

மதிக்கும் பொக்க மாறிய' என்றார். மேல் மூன்று செய்யுளிலும்,

சிவாகமங் கூறும் நான்கு நெறிகளுள் முன் மூன்று நெறியினின்றும்

பதமுத்திகள் எய்தினோர்களைக் கூறி, இச்செய்யுள் முதலியவற்றாற்

பிறவாறு சிவனுல கடைந்தவர்களைக் கூறுகின்றார். மறைநூல் கூறும்

வேள்விகளைச் சிவன் பொருட்டுச் செய்த அந்தணர்களும், அறநூல்

கூறும் பொது வறங்களைப் பயன் கருதாது செய்தவர்களும்

சிவனுலகில் வாழ்தல் இதிற் கூறப்பட்டது. (43)





	 	 	 மறையி னாற்றினாற் றந்திர மரபினான் மெய்யில்

		நிறையு நீற்றினர் நிராமய னிருத்தனைந் தெழுத்தும்

		அறையு நாவினர் பத்தரா யரன்புகழ் கேட்கும்

		முறையி னாலிவர் வினைவலி முருக்கினார் கண்டாய்.



(இ - ள்.) மறையின் ஆற்றினால் - வேத நெறியினாலும்,

தந்திர மரபினால் - ஆனம நெறியினாலும், மெய்யில் நிறையும்

நீற்றினர் - உடலில் நிறைந்த திருநீற்றினையுடையவரும், நிராமயன்

நிருத்தன் ஐந்து எழுத்தும் அறையும் நாவினர் - நோயற்றவனாகிய

கூத்தப்பிரானது திருவைந்தெழுத்தையும் உச்சரிக்கின்ற

நாவினையுடையாருமாய், பத்தராய் அரன் புகழ் கேட்கும்

முறையினால் - அன்பராகி இறைவன் புகழைக் கேட்கின்ற

முறைமையினால், வினைவலி முருக்கினார் இவர் - வினையின்

வன்மையைக் கெடுத்தவர் இவர்.

வேத நெறியிலும் சிவாகமத்துறையில் நின்று சிவபிரானை வழிபட்டுப்

பேறெய்தினோர் இதிற் கூறப்பட்டனர். (44)





	 	 மறைக ளின்சத வுருத்திர மந்திர நவின்றோர்

நிறைகொள் கண்டிகை நீறணி நீரரியா ரேனுங்

குறிகு ணங்குலன் குறித்திடா தன்பரைச் சிவனென்

றறியு மன்பினாற் பிறவிவே ரறுத்தவ ரிவர்காண்.



(இ - ள்.) மறைகளின் சத உருத்திர மந்திரம் நவின்றோர் -

வேதங்களிலுள்ள சதவுருத்திர மந்திரத்தைக் கூறினோரும், நிறை

கொள் கண்டிகை நீறு அணி நீரர் - நிறைந்த உருத்திராக்க

மாலையும் திருநீறும் அணிந்த தன்மையையுடையாரும், யாரேனும் -

யாவராயினும், குறிகுணம் குலன் குறித்திடாது - அவர் பெயரையுங்

குணத்தையுங் குலத்தையுங் கருதாது, அன்பரைச் சிவன் என்று

அறியும் அன்பினால் - அடியார்களைச் சிவபிரானே என்று

அறிகின்ற அன்பினாலே, பிறவிவேர் அறுத்தவர் இவர் காண் -

பிறவியின் மூலத்தை அறுத்தவர் இவர்.

வேத புருடனுக்கு உருத்திரம் கண்ணும், அதனுள்ளிருக்கும்

திருவைந்தெழுத்துக் கண்மணியுமாம் என்று பெரியோர் கூறுவர்.

கண்டிகையும் நீறு மணிந்தார் எவராயினும் அவரை இன்னவாறு

வழிபட வேண்டுமென்பதனை,

	 "எவரேனுந் தாமாக விலாடத் திட்ட

திருநீறுஞ் சாதனமு கண்டா லுள்கி

உவராதே யவரவரைக் கண்ட போதங்

குகந்தடிமைத் திறம்பேணி யுவந்து போற்றி

இவர்தேவ ரவர்தேவ ரென்று சொல்லி

யிரண்டாட்டா தொழிந்தீசன் றிறமே பேணிக்

கவராதே தொழுமடியார் நெஞ்சினுள்ளே

கன்றாப்பூர் நடுதறியைக் காண லாமே"



என்னும் தேவாரத்தால் அறிக. (45)





	 	 	 ஆனஞ் சாடிய பரஞ்சுட ரிறைசிவ ஞான

			தானஞ் செய்தவர் தருப்பணஞ் செய்தவர் சாம

	 			கானஞ் செய்தவற் காலயங் கண்டுதா பித்தோர்

			ஊனஞ் சேர்பிறப் பறுத்துவா ழுத்தம ரிவர்காண்.



(இ - ள்.) ஆன் அஞ்சு ஆடிய பரஞ்சுடர் இறை - பஞ்ச

கவ்வியமாடிய பரஞ்சோதியாகிய இறைவனுடைய, சிவஞான தானம்

செய்தவர் -சிவஞானத்தைத் தானஞ் செய்தவரும், தருப்பணம்

செய்தவர் - தருப்பணஞ் செய்தவரும், சாமகானம் செய்வதற்கு -

சாமகானம் பாடும் சிவபெருமானுக்கு, ஆலயம் கண்டு தாபித்தோர் -

திருக்கோயில் எடுத்துப் பிரதிட்டை செய்தவருமாய், ஊனம் சேர்

பிறப்பு அறுத்து வாழ் உத்தமர் இவர் காண் - குற்றம் பொருந்திய

பிறப்பினைப் போக்கி வாழும் உத்தமர் இவர்.

		 சிவஞான தானமாவது அபர ஞானமாகிய மெய்ந் நூல்களை

ஈதலும், அவற்றின் பொருளைப் பக்குவமுடையார்க்கு அறிவுறுத்தலும்

முதலியன செய்தல். தருப்பணம் - சிவனைக் கருதி மந்திர நீர்

இறைத்தல். (46)





	 	 	 சிவனை யர்ச்சனை செய்பவர்க் கிசைவன செய்தோர்

		அவனெ னக்குறித் தடியரைப் பூசைசெய் தாறு

		சுவையு வின்னமு தருதினோர் தொண்டர்தம் பணியே

		தவமெ னப்புரிந் துயர்ச்சியைச் சார்ந்தவ ரிவர்காண்.



(இ - ள்.) சிவனை அர்ச்சனை செய்பவர்க்கு -

சிவபெருமானைப் பூசிப்பவருக்கு, இசைவன செய்வோர் - பொருந்தும்

காரியங்களைச் செய்தவரும், அடியரை அவன் எனக் குறித்து -

அடியார்களை அச்சிவ பெருமானே எனக் கருதி. பூசை செய்து -

பூசித்து, ஆறு சுவைய இன் அமுது அருத்தினோர் - அறுவகைச்

சுவையமைந்த இனிய உணவினை உண்பித்தவருமாய், தொண்டர்தம்

பணியே தவம் எனப் புரிந்து - அடியார் பணியைச் செய்தலே

தவமென்று கருதிச் செய்து, உயர்ச்சியைச் சார்ந்தவர் இவர்காண் -

மேன்மையை அடைந்தவர் இவர்.

இசைவன - பொருந்திய உபகரணங்களையளித்தலும் பணி

செய்தலுமாம். (47)





	 	 	 ஆதி சுந்தரக் கடவுளுக் காலயம் பிறவும்

			நீதி யாலருச் சனைபிற பணிகளு நிரப்பிப்

			பூதி சாதன வழிநிலம் புரந்திவ ணடைந்த

			கோதி லாதநின் குடிவழிக் கொற்றவ ரிவர்காண்.



(இ - ள்.) ஆதி சுந்தரக் கடவுளுக்கு - முதல்வராகிய சோம

சுந்தரக் கடவுளுக்கு, ஆலயம் பிறவும் - திருக்கோயிலும்

மற்றுள்ளனவும், நீதியால் அருச்சனை பிற பணிகளும் நிரப்பி -

விதிப்படி அருச்சனையும் பிற திருப்பணிகளும் குறைவறச் செய்து,

பூதி சாதன வழி - திருநீறு முதலிய சிவசாதன நெறியினால், நிலம்

புரந்து - புவியினைக் காத்து, இவண் அடைந்த - இங்கு வந்த கோது

இலாத - குற்றமில்லாத, நின் குடிவழிக் கொற்றவர் இவர் காண் -

நின் மரபிற்றோன்றிய மன்னவர் இவர்.

ஆலயமும் பிறவும் அமைத்து என ஒரு சொல் வருவித்

துரைத்தலுமாம். (48)





	 	 	 	 என்று வேத்திரங் கொடுகுறித் தெம்மிறை நந்தி

			கொன்றை வேணியா னடியர்தங் குழாத்தினைத் தேற்றி

			நின்று வீழ்ந்துவீழ்ந் தஞ்சலி முகிழ்த்திட நெறியே

			சென்று வானவர் நாயகன் றிருமுன்பு விடுத்தான்.

	 	 (இ - ள்.) என்று - என்று கூறி, வேத்திரம் கொடு குறித்து -

பிரம்பினாற் சுட்டிக் காட்டி, எம் இறை நந்தி - எம் தலைவனாகிய

திரு நந்தி தேவன், கொன்றை வேணியன் - கொன்றை

மாலையையணிந்த முடியையுடைய இறைவனது, அடியர்தம்

குழாத்தினைத் தேற்றி - அடியார் கூட்டத்தினைத் தெரிவித்து,

நெறியே - முறைப்படியே, நின்று வீழ்ந்து வீழ்ந்து அஞ்சலி

முகிழ்த்திட - (பாண்டியன்) ஒவ்வோரிடத்தினும் நின்று பல முறை

விழுந்து வணங்கிக் கைகூப்ப, சென்று - (அவனைக் கொண்டு)

சென்று, வானவர் நாயகன் திருமுன்பு விடுத்தான் - தேவர்கள்

தலைவனாகிய சிவபெருமான் திருமுன் விடுத்தனன்.

பிரமன் முதலாகப் பாண்டியர் ஈறாக இதுகாறும் கூறப்

பெற்றோரை அடியர் தங்குழாம் என்றார். நந்தி குறித்துத் தேற்றிச்

சென்று விடுத்தான் என வினைமுடிக்க. (49)





	 	 	 மறைக ளாகமம் வடிவெடுத் திருபுடை வாழ்த்த

		நறைகொள் யாழ்தழீஇத் தும்புரு நாரதர் பாட

		அறைகொள் வண்டிமிர் கொம்பரி னரம்பைய ராடக்

		குறைகொள் வானவர் பதங்கிடை யாதிரை கொள்ள.



(இ - ள்.) மறைகள் ஆகமம் வடிவு எடுத்து - வேதங்களும்

ஆகமங்களும் உருவங்கொண்டு, இருபுடை வாழ்த்த - இரண்டு

பக்கங்களிலும் நின்று வாழ்த்தவும், நறைகொள் யாழ்தழீஇ - இனிய

இசையமைந்த யாழினைத் தழுவி, தும்புரு நாரதர் பாட - தும்புருவும்

நாரதரும் நின்று பாடவும், அறைகொள் வண்டு இமிர் கொம்பரின் -

இசை பாடும் வண்டுகள் ஒலிக்கும் பூங்கொம்பு போல; அரம்பையர்

ஆட - தேவ மகளிர் ஆடவும், குறை கொள் வானவர் பதம்

கிடையாது இறை கொள்ள - குறையிரக்குந் தேவர்கள் காண்டற்குரிய

செவ்வி பெறாது காத்திருக்கவும்.

நறை - தேன்; தேன் போலும் இன்னிசைக் காயிற்று. தழீஇ :

சொல்லிசை யளபெடை. அறை - பாடுதல் : முதனிலைத் தொழிற்

பெயர். இறை கொள்ள - தங்க; ஒரு சொல். (50)





	 	 	 	 மதங்க விழ்க்குமால் வரைமுக மைந்தனுஞ் சூரன்

		கதங்க விழ்த்தவேற் கந்தனுங் கருதலன் வேள்வி

		விதங்க விழ்த்தவாள் வீரனும் வெயின்முடித் தார்தேன்

		பதங்க விழ்ப்பவீழ்ந் தேயின பணிவழி நிற்ப.

	 	 (இ - ள்.) மதம் கவிழ்க்கும் மால்வரை முகம் மைந்தனும் -

மதத்தைக் கொட்டும் பெரிய மலை போன்ற யானையின்

முகத்தையுடைய மூத்த பிள்ளையாரும், சூரன் கவிழ்த்த வேல்

கந்தனும் - சூரபன்மனது சினத்தை அறக்கெடுத்த வேற்படையேந்திய

முருகக் கடவுளும், கருதலன் வேள்வி விதம் கவிழ்த்த வாள் வீரனும்

- பகைவனாகிய தக்கன் வேள்வி வகையினை அழித்த

வாட்படையேந்திய வீரபத்திரக் கடவுளும், வெயில் முடித்தார் -

ஒளியினையுடைய முடியிலணிந்த மாலைகள், பதம் தேன் கவிழ்ப்ப

- செவ்வியுள்ள தேனைச் சிந்தும்படி, வீழ்ந்து ஏயின பணிவழி நிற்ப

- வீழ்ந்து வணங்கி ஏவின பணியின் வழியே நிற்கவும்.

மதங்கவிழ்க்கும் என்ற அடையால் வரை யானையாயிற்று.

கவிழ்த்த வேல் என்க. பதம் - செவவி. ஏயின - ஏவின. (51)





	 	 	 	 தூங்கு தானையை யொதுக்கிவாய் துணைக்கரம் பொத்தி

		ஓங்கு மாலயன் றங்குறை யொதுங்கிநின் றுரைப்ப

		வாங்கு வான்சிலை யிந்திரன் முதற்றிசை வாணர்

		தாங்க டாம்புரி காரியக் குறைநின்று சாற்ற.



(இ - ள்.) தூங்கு தானையை ஒதுக்கி - தொங்குகின்ற

முன்னாடையை ஒதுக்கி, வாய் துணைக்கரம் பொத்தி - வாயினை

இரண்டு கைகளாலும் பொத்தி, ஒதுங்கி நின்று - ஒரு புறமாக

ஒதுங்கி நின்று, ஓங்கும் மால் அயன் தம் குறை உரைப்ப - சிறந்த

திருமாலும் அயனும் தங்கள் குறையினைக் கூறவும், வாங்குவான்

நிலை இந்திரன் முதல் திசை வாணர் - வளைந்த வானவில்லை

யுடைய இந்திரன் முதலிய திசைக் காவலர்கள், நின்று - ஒரு

புறமாக நின்று, தாங்கள் புரி காரிய குறை சாற்ற - தாங்கள் புரிந்து

வரும் காரியங்களின் குறைகளைக் கூறவும்.

மாலயன் ஒதுக்கிப் பொத்தி ஒதுங்கி நின்று குறை உரைப்ப

என்க. தாம் : அசை. (52)





	 	 	 எழுவி னோடுதண் டேந்திவாய் மென்றெயி றதுக்கிக்

		குழுமு பாரிடத் தலைவருங் கோடிகூற் றொதுங்கி

		விழும மூழ்கிமெய் பனித்திட விதிர்க்குமுக் குடுமிக்

		கழுமு ளேந்திய கணத்தவர் கடைதொறுங் காப்ப.



(இ - ள்.) எழுவினோடு தண்டு ஏந்தி - வளைதடியையும்

தண்டத்தையும் ஏந்தி, வாய் மென்று எயிறு அதுக்கி - வாயினை

மென்று பற்களை அதுக்கி, குழுமு பாரிடத் தலைவரும் - கூடிய

பூதகணத் தலைவரும், கோடி கூற்று ஒதுங்கி - அளவிறந்த

கூற்றுவர்கள் ஒதுங்கி, விழுமம் மூழ்கி மெய் பனித்திட - துன்பத்துள்

முழுகி உடல் நடுங்க, விதிர்க்கும் - அசைக்கின்ற, முக்குடுமிக்

கழுமுள் ஏந்திய கணத்தவர் - மூன்று சிகையினையுடைய சூலப்படை

ஏந்திய சிவகணத் தலைவர்களும், கடைதொறும் காப்ப -

வாயில்தோறும் காவல பூண்டு நிற்கவும்.

		 பாரிடம் - பூதகணம். கணத்தவரும் என எண்ணும்மை விரிக்க.

(53)





	 	 சித்தர் வானவர் தானவர் சாரணர் திணிதோள்

வைத்த யாழினர் கின்னரர் மாதவ ரியக்கர்

பைத்த பாரிடர் காருடர் பாதல வாணர்

சுத்த யோகியர் முதற்கணத் தொகையெலாம் பரவ.

(இ - ள்.) சித்தர் வானவர் தானவர் சாரணர் - சித்தரும்

வானவரும் அவுணரும், சாரணரும், திணிதோள் வைத்த யாழினர் -

வலிய தோளின்கண் வைத்த யாழினையுடைய விஞ்சையரும்,

கின்னரர் மாதவர் இயக்கர் - கின்னரரும் மாதவரும் இயக்கரும்,

பைத்த பாரிடர் காருடர் - பரவிய பூத கணத்தலைவரும் கருடரும்,

பாதல வாணர் - நாகரும், சுத்த யோகியர் முதல் கணத் தொகை

எலாம் பரவ - தூய சிவயோகியரும் முதலாகிய பல கணங்களும்

துதிக்கவும்.

பைத்த - பரந்த என்னும் பொருட்டு. (54)





	 	 இனிவ ரும்பிறப் பறுத்தெமைக் காத்தியா லெனத்தங்

கனிவ ரும்பிய வன்பெழு கருணையா ரமுதைப்

பனிவ ருந்தடங் கண்களாற் பருகிமெய் பனிப்ப

முனிவர் சங்கர சிவசிவ வெனமுறை முழங்க.



(இ - ள்.) இனி வரும் பிறப்பு அறுத்து - மேல் வரும்

பிறப்பினை வேரறுத்து, எமைக் காத்தி என - எங்களைக் காக்கக்

கடவை என்று வேண்டி, தம் கனிவு அரும்பிய அன்பு எழு

கருணை ஆர் அமுதை - தங்கள் கனிவு தோன்றிய அன்பின்கண்

விளைந்த அருள் நிறைந்த அமுதினை, பனி வரும் தடம் கண்களால்

பருகி - ஆனந்த நீர்த்துளி வருகின்ற பெரிய கண்களாகிய வாயாற்

பருகி, மெய் பனிப்ப - உடல் நடுங்க, முனிவர் சங்கர சிவ சிவ என

முறை முழங்க - முனிவர்கள் சங்கர சிவசிவ என்று முறையே

முழங்கவும்.

அன்பெழு கருணை யாரமுது என்ற கருத்தினை,

"அம்மையே யப்பா வொப்பிலா மணியே

அன்பினில் விளைந்த வாரமுதே"

என்னும் திருவாசகத்திற் காண்க. ஆல் : அசை. (55)





	 	 வரந்த வாதன யாவர்க்கும் வரன்முறை வழங்கி

முருந்த வாநகை* மலைக்கொடி முகிழ்நகை யரும்பத்

திருந்த வாயிரங் கதிர்விடு சிங்கமெல் லணைமேல்

இருந்த நாயக னிருக்கைகண் டிறைஞ்சினா னிறைவன்.

(இ - ள்.) யாவர்க்கும் வரன் முறை - அனைவருக்கும்

அவரவர் தகுதிக்கேற்ப, தவாதன வரம் வழங்கி - கெடாதனவாகிய

வரங்களை அருளிச் செய்து, முருந்து அவாம் நகை மலைக்கொடி

- மயிலிறகின் அடியும் விரும்பும் பல் வரிசைகளையுடைய மலை

வல்லியாகிய உமையம்மையார், முகிழ் நகை அரும்ப - புன்னகை

செய்ய, திருந்த ஆயிரம் கதிர் விடு சிங்க மெல் அணைமேல் -

திருத்தமாக அளவிறந்த ஒளி விடுகின்ற மெல்லிய

சிம்மாதனத்தின்மேல், இருந்த நாயகன் இருக்கை கண்டு - வீற்றிருந்த

இறைவனுடைய இருப்பினைத் தரிசித்து, இறைவன் இறைஞ்சினான் -

வரகுண வேந்தன் வணங்கினான்.

முருந்த வாணகை என்னும் பாடத்திற்கு முருந்து போலும்

ஒள்ளிய நகை என்றுரைத்துக் கொள்க; இதற்கு அ அசை. ஆயிரஞ்

சிங்கஞ் சுமந்த அணையென்றுமாம். (56)





* * *



(பா - ம்.) * முருந்த வாணகை.





	 	 	 உரைக ளுந்தடு மாறமெய் யுரோமமுஞ் சிலிர்ப்பக்

		கரையி றந்தவின் னருட்பெருங் கடலிலன் பென்னுந்

		திரையி றந்தவா றீர்த்திட மிதந்துபோய்ச் செப்பின்

		வரையி றந்தவா னந்தவா ரமுதைவாய் மடுத்தான்.



(இ - ள்.) உரைகளும் தடுமாற - சொற்கள் குழற, மெய்

உரோமமும் சிலிர்ப்ப - உடல் புளகம் போர்ப்ப, கரை இறந்த இன்

அருள் பெருங் கடலில் - எல்லையில்லாத இனிய பெரிய

அருட்கடலின் கண், அன்பு என்னும் திரை இறந்த ஆறு ஈர்த்திட

- அன்பாகிய அலையில்லாத ஆறு இழுத்துச் செல்ல, மிதந்து போய்

- அதில் மிதந்து சென்று, செப்பின் வரை இறந்த - சொல்லின்

எல்லையைக் கடந்த, ஆனந்த ஆர் அமுதை வாய் மடுத்தான் -

பேரின்பமாகிய அமிழ்தத்தை உண்டான்.

உரை தடுமாறல் முதலியன அன்பின் மிகுதியால் விளைவன.

மணிவாசகரும் 'அன்பெனும் ஆறு கரையது புரள' என அன்பை

ஆறாகக் கூறினார். கலக்கமற்ற பேரன்பானது இழுத்துச் செல்ல

வருத்தமின்றிச் சென்று இறைவனைக் கண்டு

சிவானந்தத்திற்றிளைத்தமையை இங்ஙனம் உருவகித்தார்.

கடலென்றதற்கேற்ப அமுதென்றார்; இதன் நயம் பாராட்டற்பாலது.

(57)





	 	 	 தன்பு லன்களுங் கரணமுந் தன்னவே யாக்கி

		அன்பு டம்புகொண் டவனெதி ரருட்சிவ லோகம்

		பின்பு பண்டுபோன் மதுரையாப் பிராட்டியுந் தானும்

		முன்பி ருந்தவா றிருந்தனன் சுந்தர மூர்த்தி.



(இ - ள்.) தன் புலன்களும் கரணமும் தன்னவே ஆக்கி -

தன் இந்திரியங்களையும் அந்தக் கரணங்களையுந்

தன்னுடையனவாகவே செய்து, அன்பு உடம்பு கொண்டவன் எதிர் -

அன்பே வடிவமாகக் கொண்டு நின்ற வரகுண பாண்டியனெதிரே,

அருள் சிவலோகம் - கருணை வடிவமாகிய சிவலோகமானது, பின்பு

பண்டு போல் மதுரையா - பின் முன்பு போல மதுரையாக. சுந்தர

மூர்த்தி - சோம சுந்தரக் கடவுள், பிராட்டியும் தானும் -

உமையம்மையும் தானும், முன்பு இருந்தவாறு இருந்தனன் - முன்பு

இருந்தது போலவே இருந்தருளினன்.

		 தன்னவாக்குதல் - விடயங்களிற் செல்லாது தனக்கு

அடங்கியிருக்கச் செய்தல். ஆக என்பது ஈறு தொக்கது. பிராட்டியும்

தானும் இருந்தனன் என்றது வழுவமைதி; "தானுந்தன் றையலும்

தாழ்சடையோ னாண்டிலனேல்" என்புழிப் போல. (58)





	 	 	 	 வேந்தர் சேகரன் வரகுணன் விண்ணிழி கோயில்

		ஏந்தல் சேவடி யிறைஞ்சிநின் றிறையருட் பெருமை

		ஆய்ந்த வாவுதன் னகம்புக வின்பமோ டன்பு

		தோய்ந்து தாரைநீர் துளும்பநாக் குழறிடத் துதிப்பான்.



(இ - ள்.) வேந்தர் சேகரன் வரகுணன் - மன்னர்கட்கு ஒரு

முடி போல்பவனாகிய வரகுண பாண்டியன், விண் இழி கோயில்

ஏந்தல் சேவடி இறைஞ்சி - வானினின்றும் இறங்கிய இந்திர

விமானத்தின்கண் வீற்றிருக்கும் சோம சுந்தரக் கடவுளின் சிவந்த

திருவடிகளைப் பணிந்து, நின்று - திருமுன் நின்று, இறை அருள்

பெருமை - இறைவனது திருவருட் பெருக்கம், ஆய்ந்து அவாவு தன்

அகம்புக - ஆராய்ந்து விரும்பும் தனது உள்ளத்திற் புகுந்த வளவில்,

இன்பமோடு அன்பு தோய்ந்து - பேரின்பத்திலும் அன்பினும்

அழுந்தி, தாரை நீர் துளும்ப - கண்களில் ஆனந்த நீர் ததும்பவும்,

நாக்குழறிட - நாவானது குழறவும், துதிப்பான் - பரவுவானாயினான்.

அவன் கண்ட காட்சியும் எய்திய இன்பமும் கனவுபோல்

உள்ளததிற்றோன்ற அதனை ஆராய்ந்தவிடத்து இறைவனது

திருவருட் பெருமை புலனாயினமையின் துதிப்பானாயினான் என்க.

(59)





	 	 [கொச்சகக் கலிப்பா]



நாயினே னென்னை* நடுக்கும் பழியகற்றித்

தாயினே ராகித் தலையளித்தாய் தாள்சரணஞ்

சேயினேன் காணச் சிவலோகங் காட்டிப்பின்

கோயினேர் நின்றவருட் குன்றேநின் றாள்சரணம்.



(இ - ள்.) நாயினேன் என்னை - நாய் போன்ற அடியேனை,

நடுக்கும் பழி அகற்றி - வருத்துகின்ற கொலைப் பாவத்தினின்றும்

நீக்கி, தாயின் நேராகி - தாயே போன்று, தலையளித்தாய் தாள்

சரணம் - தலையளி செய்து ஆண்டவனே நின் திருவடிகட்கு

வணக்கம்; சேயினேன் காண - நின் திருவருளுக்குச் சேய்மை

யிலுள்ள யானுங் கண்டுகளிக்க, சிவலோகங் காட்டி - சிவபுரத்தைக்

காண்பித்தருளி, பின் - பின்னர், கோயில் நேர் நின்ற -திருக்கோயிலில் என்னெதிரே நின்றருளிய, அருள் குன்றே -

கருணை மலையே. நின்தாள் சரணம் - நின் திருவடிகளுக்கு

வணக்கம்.

		 "பானினைந் தூட்டுந் தாயினுஞ் சாலப் பரிந்து"

என்ற திருவாசகம் இங்கே சிந்திக்கற் பாலது. சேய்மை - தூரம். (60)



* * *



(பா - ம்.) * நாயினேன் றன்னை.





	 	 	 மாழாந்து செய்யும் வினைவழிபோய் வன்னரகிற்

		றாழா தடியனேற் கன்புந்தாய் தாள்சரணம்

		ஏழாகி நான்கு வகையா யெழுபிறப்பும்

		பாழாக வென்னைப் பணிகொண்டாய் தாள்சரணம்.



(இ - ள்.) மாழாந்து செய்யும் வினை வழிபோய் - மயங்கிச்

செய்கின்ற வினையின் வழியே சென்று, வல் நரகில் தாழாது -

கொடிய நரகத்தில் அழுந்தாத வண்ணம், அடியனேற்கு அன்பு

தந்தாய் - அடியேனுக்கு அன்பினையளித்தவனே, தாள் சரணம் -

நின் திருவடிகளுக்கு வணக்கம்; ஏழு ஆகி நான்கு வகையாய் எழு

பிறப்பும் பாழாக - ஏழு வகைப்பட்டு நால்வகைத் தோற்றமாக வாரா

நின்ற பிறவிகள் அனைத்தும் பாழ்பட, என்னைப் பணி கொண்டாய்

தாள் சரணம் - அடியேனை ஏவல் கொண்டவனே நின்

திருவடிகட்கு வணக்கம்.

ஏழு - தேவர், மக்கள், விலங்கு, புள், ஊர்வன, நீர் வாழ்வன,

தாவரம் என்பன. நான்கு வகை - அண்டசம், சுவேதசம், உற்பிச்சம்

சராயுசம் என்பன. எழு - எழுகின்ற; உண்டாகின்ற. (61)





	 	 	 வெங்கட் பழியின் வினையேனை வேறாக்கித்

		திங்கட் குலக்களங்கந் தீர்த்தாய்நின் றாள்சரணம்

		அங்கட் சிவபுரமுண் டன்புடையார்க் கென்பதையின்

		றெங்கட்குக் காட்டி யிசைவித்தாய் தாள்சரணம்.



(இ - ள்.) வினையேனை - தீவினையுடைய என்னை,

வெங்கண் பழியின் வேறு ஆக்கி - கொடிய பழியினின்றும்

வேறுபடுத்தி, திங்கள் குலக் களங்கம் தீர்த்தாய் - சந்திர குலத்திற்கு

வந்த மறுவைத் தொலைத்தவனே, நின் தாள் சரணம் - நின்

திருவடிகளுக்கு வணக்கம்; அன்பு உடையார்க்கு அங்கண் சிவபுரம்

உண்டு என்பதை - அன்புடையார்களுக்கு அழகிய இடத்தையுடைய

சிவலோகம் உண்டு என்று நூல் கூறுவதை, இன்று - இப்பொழுது,

எங்கட்குக் காட்டி இசைவித்தாய் - அடியேங்களுக்குக் காண்பித்து

இசையச் செய்தவனே, தாள் சரணம் - நின் திருவடிகட்கு

வணக்கம்.

தானுற்ற பழியால் தனது குலத்திற்கே களங்கமுண்டாகுமெனக்

கருதினானாகலின் 'திங்கட்குலக் களங்கம் தீர்த்தாய்' என்றான்.

அங்கண் என்பதற்கு அவ்விடம் என்றும், மறுமை என்றும்

உரைத்தலுமாம். ஆகம வளவையால் அறியப்படுவதைக்

காட்சியளவையானும் அறியச் செய்தாய் என்றனனென்க. (62)





	 	 [கலி நிலைத்துறை]



என்ன வேத்தியின் னருள்முகந் தீறிலா வன்பாற்

பின்னர் வேறுபல் பூசையும் பிறக்குவித் திருந்தான்

மன்ன ரேறடை யார்க்கொரு மடங்கலே றடல்வேற்

றென்ன ரேறெனத் தோன்றிய வரகுண தேவன்.



(இ - ள்.) என்ன ஏத்தி - என்று துதித்து, மன்னர் ஏறு -

அரசர்களுள் ஆண் சிங்கம் போன்றவன், அடையார்க்கு ஒரு

மடக்ஙல் ஏறு - பகைவர்களுக்கு ஓர் இடியேறு போன்றவன்,

அடல்வேல் தென்னர் ஏறு - வெற்றி பொருந்திய வேற்படையேந்திய

பாண்டியர்களுள் ஏறு போன்றவன், என தோன்றிய வரகுணதேவன்

- என்னும்படி பிறந்த வரகுண தேவனென்னும் பாண்டியன், இன்

அருள் முகந்து - இனிய திருவருளை முகந்துண்டு, ஈறு இலா

அன்பால் - அழிவில்லாத அன்பினால், பின்னர் வேறு பல் பூசையும்

பிறக்குவித்து இருந்தான் - பின் பல வேறு வகைப்பட்ட

பூசனைகளையும் விளங்கச் செய்வித்து இருந்தனன்.

பிறங்குவித்து என்பது வலித்தலாயிற்று. மடங்கல் - இடி.

தென்னர் ஏறு - பாண்டியருட் சிறந்தவன். (63)





	 	 	 என்ற தென்மலை முனிவனை யிருடிக ணோக்கி

			அன்று வாசவன் பழிகரி சாபமந் தணனைக்

			கொன்று தாயொடுங் கூடிய கொடுவினை முதலாத்

			துன்று பாவமு மதுரையிற் றொலைத்தன னன்றோ.



(இ - ள்.) என்ற - என்று கூறியருளிய, தென்மலை முனிவனை

- பொதியின் மலையையுடைய அகத்திய முனிவனை, இருடிகள்

நோக்கி - முனிவர்கள் பார்த்து, அன்று - முன்பு, வாசவன் பழி -

இந்திரன் பழியையும், கரிசாபம் - வெள்ளை யானை சாபத்தையும்,

அந்தணனைக் கொன்று தாயொடுங் கூடிய கொடுவினை

முதலாத்துன்று பாவமும் - தந்தையாகிய அந்தணனைக் கொன்று

தாயுடன் கலவி செய்த மாபாதக முதலாக மிக்க பாவங்களையும்,

மதுரையில் தொலைத்தனன் அன்றோ - மதுரையிலேயே

போக்கியருளினான் அல்லவா.

வேறிடங்களிற் செய்த பாவ முதலாயினவும் முன்பு

இம்மதுரையிலே போக்கப்பட்டன என்றவாறு. தேவர், மனிதர்,

விலங்கு என்னும் எவ்வியிரின் பாவத்தையும் இந்நகரிற் போக்கினன்

என்பதற்கு வாசவன், கரி, மாபாதகன் வரலாறுகள் சுட்டப் பெற்றன.

இத் திருவிளையாடற் சரிதம் அகத்தியரால் முனிவர்கட்குக்

கூறப்பட்டதென்பதனைப் புராண வரலாற்றுட் காண்க. (64)





	 	 	 பரம னெண்குணன் பசுபதி வரகுணற் பற்றும்

			பிரம வன்பழி யிடைமரு திடைவிட்டுப் பெயர

			வரம ளித்தவா றென்னைகொல் வள்ளலே யிதனைத்

			திரமு றப்புக லெமக்கென முனிவர்கோன் செப்பும்.

	 			 	 (இ - ள்.) பரமன் எண்குணன் பசுபதி - (அங்ஙனந்

தீர்த்தருளிய) பரமனும் எட்டுக் குணங்களையுடையவனும்

பசுபதியுமாகிய சோம சுந்தரக் கடவுள், வரகுணன் பற்றும் பிரம

வன்பழி - வரகுணனைப் பிடித்த கொடிய பிரமசாயை, இடைமருது

இடைவிட்டுப் பெயர வரம் அளித்தவாறு என்னை கொல் -

திருவிடை மருதூரின்கண் விட்டு நீங்குமாறு வரங் கொடுத்தது

என்னையோ, வள்ளலே இதனைத் திரம் உற எமக்குப் புகல் என -

வள்ளலே இச்செய்தியை எங்களுக்கு ஐயுறவு நீங்கக் கூறி

யருளுவாயாக என்று வேண்ட, முனிவர்கோன் செப்பும் - முனிவர்

வேந்தனாகிய அகத்தியன் கூறியருளுவான்.

திரம் - உறுதி. கொல், அசை. (65)





	 	 	 பூத நாயகன் சுந்தரன் புண்ணிய மூர்த்தி

			யாத லாலன்ன தலத்துறை யடியவ ரஞ்சிப்

			பாத கஞ்செயா தொழுகுறூஉம் படிநினைந் தினைய

			தீது றூஉமபழி தனையிடை மருதினிற் றீர்த்தான்.



(இ - ள்.) பூதநாயகன் சுந்தரன் - பூதங்கட்கு இறைவனாகிய

சோம சுந்தரக் கடவுள், புண்ணிய மூர்த்தி ஆதலால் -

அறவடிவினன் ஆதலின், அன்னதலத்து உறை அடியவர் - அந்தப்

பதியில் உறையும் அடியார்கள், அஞ்சி பாதகம் செய்யாது

ஒழுகுறூஉம்படி நினைந்து - பயந்து பாவஞ் செய்யாது ஒழுகுமாறு

திருவுளங்கொண்டு, இனைய தீது உறூஉம் பழிதனை - இந்தத் தீமை

மிக்க பழியினை, இடைமருதினில் தீர்த்தான் - திருவிடைமருதூரில்

தீர்த்தருளினான்.

பூதம் - ஆன்மா. அன்ன, இனைய என்பன சுட்டுத் திரிபுகள்.

அளபெடைகள் இன்னிசை நிறைக்க வந்தன. (66)





	 	 	 என்ற கத்திய முனியிறை யிறைகொடுத் தியம்ப

			நன்றெ னச்சிரம் பணிந்து*மெய்ஞ் ஞானவா னந்தந்

			துன்றி நற்றவர் சுந்தரச் சோதிசே வடிக்கீழ்

ஒன்று மற்புத வானந்த வுததியுட் குளித்தார்+.



(இ - ள்.) என்று அகத்தியமுளி இறை - என்று

அகத்தியனாகிய முனி மன்னன், இறை கொடுத்து இயம்ப - விடை

கொடுத்தருள, நல்தவர் - நல்ல தவத்தினையுடைய முனிவர்கள்,

நன்று எனச் சிரம் பணிந்து - நன்று என்று சிரமசைத்து,

மெய்ஞ்ஞானம் ஆனந்தம் துன்றி - உண்மையறி வானந்தத்தில்

தோய்ந்து, சுந்தரச் சோதி சேவடிக் கீழ் ஒன்றும் - சோம சுந்தரக்

கடவுளின் சிவந்த திருவடியின்கீழ்ப் பொருந்தும், அற்புத ஆனந்த

உததியுள் குளித்தார் - அற்புதமாகிய பேரின்பக் கடலில்

மூழ்கினார்கள்.

அகத்தியனாகிய முனியிறை என்க. இறை - விடை. மெய்ஞ்

ஞானவானந்தம் - சச்சிதானந்தம். (67)



* * *



(பா - ம்.) * பனித்து. +களித்தார்.





	 	 [கொச்சகக் கலிப்பா]



அன்னதனித் தொன்மதுரை யன்றுதொடுத் தின்றெல்லை

தன்னனைய தாயகில தலங்கள்சிகா மணியாகிப்

பொன்னகரின் வளஞ்சிறந்து பூவுலகிற் சிலலோகம்

என்னவிசை படப்பொலிந்த தேழிரண்டு புவனத்தும்.



(இ - ள்.) அன்னதனி தொல் மதுரை - அந்த ஒப்பற்ற

பழைய மதுரைப்பதி, அன்று தொடுத்து இன்று எல்லை - அன்று

முதல் இன்று வரையும், தன் அனையதாய் - தனக்குத் தானே

நிகரானதாய், அகில தலங்கள் சிகாமணியாகி - எல்லாத்

தலங்களுக்கும் ஒரு முடி மணியாய், பொன் நகரின் வளம் சிறந்து -

தேவ உலகத்தினும் வளம் மிக்கு, ஏழ் இரண்டு புவனத்தும் பூ

உலகில் சிவலோகம் என்ன இசைபடப் பொலிந்தது - பதினான்கு

உலகங்களினும் பூலோக சிவலோகமென்று கூறப் புகழுடன்

விளங்கியது.

வேறு ஒப்பாவ தில்லையென்பார் 'தன்னனையதாய்' என்றார்.

இதனால் மதுரைக்குப் பூலோக சிவலோகம் என்னும்

பெயருண்டானமை கூறப்பட்டது. (68)

	 ஆகச் செய்யுள் 2030.





* * *





	 	 	 	 நாற்பத்தொன்றாவது விறகுவிற்ற படலம்



	 	 [அறுசீரடியாசிரிய விருத்தம்]



நெடியவன் பிரமன் றேட நீண்டவன் றென்னற் கேழின்

முடியதாஞ் சிவலோ கத்தைக் காட்டிய முறையீ தையன்

படிமிசை நடந்து பாடிப் பாணன்றன் விறகா ளாகி

அடிமையென் றடிமை கொண்ட வருட்டிற மெடுத்துச்

சொல்வாம்.





(இ - ள்.) நெடியவன் பிரமன் தேட நீண்டவன் - திருமாலும்

பிரமனுந் தேட (அவர்கட்குக் கிட்டாமல் ஒளிப்பிழம்பாய்) வளர்ந்த

சோம சுந்தரக் கடவுள், தென்னற்கு - வரகுண பாண்டியனுக்கு,

ஏழின் முடியதாம் சிவலோகத்தை - ஏழு உலகங்கட்கும்

முடியாகவுள்ள சிவபுரத்தை, காட்டிய முறை ஈது காட்டியருளிய

திருவிளையாடல் இதுவாகும்; ஐயன் - (இனி) அவ் விறைவனே,

படிமிசை விறகு ஆள் ஆகி நடந்து பாடி - புவியின் மேல்

விறகு சுமந்து விற்கும் ஆளாகி நடந்து இசை பாடி, பாணன் தன்

அடிமை என்று அடிமை கொண்ட - பாணபத்திரனுக்கு அடிமை

என்று கூறி அவனை அடிமை கொண்டருளிய, அருள் திறம்

எடுத்துச் சொல்வாம் - திருவருளின் திறத்தை எடுத்துக் கூறுவாம்.

ஏழு - ஏழுலகங்கள் : ஆகுபெயர். முடியது, அது பகுதிப்

பொருள் விகுதி. ஏழுலகங்களையும் அவற்றின் முடியாகச்

சிவலோகம் விளங்குதலையும்,

"புவலோகங் கடந்துபோய்ப் புண்ணியருக்

கெண்ணிறந்த போக மூட்டுஞ்

சுவலோகங் கடந்துபோய் மகலோகஞ்

சனலோகந் துறந்து மேலைத்

தவலோகங் கடந்துபோய்ச் சத்தியலோ

கங்கடந்து தண்டு ழாயோன்

நவலோகங் கடந்துலக நாயகமாஞ்

சிவலோக நண்ணி னாரே"



என, மேல் மலய்ததுவசனையழைத்த படலத்திற் கூறியிருப்பது

காண்க. வானோர்க்கும் அரியனாம் இறைவன் அடியார்க்கு

எளியனாயிருக்குந் தன்மை தோன்ற 'நெடியவன் பிரமன் றேட

நீண்டவன்.......விறகாளாகி அடிமையென்று' என்றனர். நெடியவன்

றேட நீண்டவன், அடிமையென்று அடிமை கொண்ட என்பவற்றின்

நயம் ஓர்ந்துணர்க. தன் சாரியை. (1)





	 	 	 	 மன்றலந் தெரியன் மார்பன் வரகுணன் செங்கோ லோச்சிப்

பொன்றலங் காவ லானிற் பொலியுநா ளேம நாதன்

என்றொரு விறல்யாழ்ப் பாணன் வடபுலத் திருந்தும் போந்து

வென்றிகொள் விருதி னோடும் விஞ்சைசூழ் மதுரை

சார்ந்தான்.

	 	 (இ - ள்.) மன்றல் அம் தெரியல் மார்பன் வரகுணன் -

மணம் பொருந்திய அழகிய மாலையையணிந்த

மார்பினையுடையனாகிய வரகுண பாண்டியன், செங்கோல் ஓச்சி -

செங்கோல் நடாத்தி, பொன்தலம் காவலானில் பொலியுநாள் -

பொன்னுலகினைப் புரக்குந் தேவேந்திரனைப் போல விளங்கு

நாளில், ஏமநாதன் என்று ஒரு விறல் யாழ்ப்பாணன் - ஏமநாதன்

என்னும் ஒரு வெற்றியையுடைய யாழ்ப்பாணன். வடபுலத்திருந்தும்

போந்து - வடநாட்டினின்றும் வந்து; வென்றி கொள் விருதினோடும்

- வெற்றியினாற் கொள்ளப்பட்ட விருதுகளோடும், விஞ்சை சூழ்

மதுரை சார்ந்தான் - கல்வி மிக்க மதுரையை அடைந்தான்.

யாழ்ப்பாணன் - யாழாற் பாடும் பாணன். முன் பலரை

இசையில் வென்று விருதுகள் பெற்றவனென்பது. 'வென்றிகொள்

விருதினோடும்' என்பதனாற் பெறப்பட்டது. விருதினோடும் போந்து

மதுரை சார்ந்தான் என்க. (2)





	 	 	 	 பூழியர் பெருமான் கோயில் புகுந்துவேத் தவையத் தெய்திச்

		சூழிமால் யானை யானைத் தொழுதுபல் புகழ்கொண் டாடி

		ஏழிசை மழலை வீணை யிடந்தழீஇச் சுருதி கூட்டி

		வாழியின் னிசைத்தேன் மன்ன னஞ்செவி வழியப் பெய்தான்.



(இ - ள்.) பூழியர் பெருமான் கோயில் புகுந்து - பாண்டியர்

தலைவனாகிய வரகுண தேவன் மாளிகையிற் சென்று, வேத்து

அவையத்து எய்தி - அரசவையை அடைந்து, சூழிமால் யானை

யானைத் தொழுது - முக படாமணிந்த பெரிய யானைகளையுடைய

வேந்தனை வணங்கி, பல்புகழ் கொண்டாடி - பல புகழ்களையும்

பாராட்டி, ஏழ் இசை மழலை வீணை - ஏழு இசைகளையுடைய

மழலை போலும் இனிமையைப் பயக்கும் யாழினை, இடம் தழீஇச்

சுருதி கூட்டி - இடப்பக்கங் கொண்டு சுருதி கூட்டி, இன்

இசைத்தேன் - இனிய இசையாகிய தேனை, மன்னன் அஞ்செவி

வழியப் பெய்தான் - அரசனது அகஞ் செவி நிரம்பி வழியுமாறு

சொரிந்தான். தழீஇ, சொல்லிசை யளபெடை. சுருதி கூட்டி -

பண்ணமைத்து. வாழி, மங்கலப் பொருட்டாய அசைச்சொல்.

அஞ்செவி - அகஞ்செவி. (3)





	 	 	 	 முகையுடைந் தவிழ்ந்த மாலை முடித்தலை துளக்கித் தூசு

		பகலவிர் மணிப்பூ ணல்கிப் பல்லுணாக் கருவி நல்கி

		அகன்மனை வேறு காட்டி யரசர்கோன் வரிசை செய்ய

		இகலறு களிப்பி னோடு மிசைவல்லா னில்லிற் புக்கான்.

	 		 (இ - ள்.) முகை உடைந்து அவிழ்ந்த மாலை முடித்தலை

துளக்கி - அரும்பின் முறுக்குடைந்து விரிந்த மலராலாகிய

மாலையையணிந்த முடியினையுடைய தலையை அசைத்து, தூசு - பல

ஆடைகளையும், பகல் அவிர் மணிப்பூண் நல்கி - சூரியன் போல

விளங்கும் மணிக்கலன்களையும் கொடுத்து, பல் உணாகருவி நல்கி

- உணவுக்கு வேண்டிய பல பொருள்களையும் அளித்து, அகன்மனை

வேறு காட்டி - அகன்ற இல்லம் வேறு காண்பித்து, அரசர் கோன்

வரிசை செய்ய - மன்னர் மன்னனாகிய வரகுண பாண்டியன் சிறப்புச்

செய்ய, இகல் அறு களிப்பினோடும் - பகையற்ற மகிழ்ச்சியோடும்,

இசை வல்லான் இல்லில் புக்கான் - இசையில் வல்ல ஏமநாதன்

தனக்கு அமைத்த வீட்டிற் சென்றான்.

கருவி - உபகரணம். அரசன் வரிசை செய்தமையால் இங்கும்

தன்னை வெல்லவல்லார் இலரெனக் கருதி மகிழ்ந்தனனென்பார்

'இகலறு களிப்பினோடும்' என்றார். (4)





	 	 	 	 மீனவன் வரிசை பெற்ற செருக்கினும் விருதி னானும்

		மானமேல் கொண்டு தன்னோ டின்னிசை பாட வல்ல

		தானயாழ்ப் புலவர் வேறிங் கில்லெனத் தருக்குஞ் செய்தி

		கோனறிந் துழையர்க் கூவிப்பத்திரற் கொணர்தி ரென்றான்.



(இ - ள்.) மீனவன் வரிசை பெற்ற செருக்கினும் - பாண்டியன்

செய்த வரிசைகளைப் பெற்ற செருக்கினாலும், விருதினாலும் - (முன்

பல அரசர்களிடம் பெற்ற) விருதினாலும், மானம் மேல் கொண்டு -

பெருமை மிக்கு, தன்னோடு இன் இசை பாடவல்ல - தன்னுடன்

இனிய இசை பாடுவதற்கு வல்ல, தான யாழ்ப்புலவர் - தானமமைந்த

யாழ்ப் புலவர், இங்கு வேறு இல் எனத் தருக்கும் செய்தி - இங்கு

வேறு ஒருவருமில்லை என்று கருதி இறுமாக்குஞ் செய்தியை, கோன்

அறிந்து - பாண்டி மன்னன் அறிந்து, உழையர்க் கூவி - ஏவலாளரை

விளித்து, பத்திரன் கொணர்திர் என்றான் - நமது பாணபத்திரனை

அழைத்து வாருங்கள் என்று ஏவினான்.

தானம். இசை தோன்றுமிடம். தருக்கினான் அங்ஙனந்

தருக்குஞ் செய்தியை என விரித்துரைக்க. உழையர் - ஒற்றர். (5)





	 	 	 உழையரால் விடுக்கப் பட்ட பத்திர னுவரி வென்றோன்

கழல்பணிந் தருகு நிற்பக் கௌரிய னோக்கிப் பாணி

பழகிசை வல்லா னோடும் பாடுதி கொல்லோ வென்ன

மழலையா ழிடந்தோ ளிட்ட பாணர்கோன் வணங்கிச் சொல்வான்.



(இ - ள்.) உழையரால் விடுக்கப்பட்ட பத்திரன் -

அவ்வொற்றரால் அழைத்து வரப்பட்ட பாணபத்திரன், உவரி

வென்றோன் கழல் பணிந்து - கடலை வென்ற பாண்டியன்

அடிகளை வணங்கி, அருகு நிற்ப - பக்கத்தில் நிற்க, கௌரியன்

நோக்கி - பாண்டியன் அவனைப் பார்த்து, பாணி பழகு இசை

வல்லானோடும் - பாடுதல் பயின்ற இசை வல்லனாகிய ஏம

நாதனோடும், பாடுதி கொல்லோ என்ன - நீ பாடவல்லையோ

என்று வினவ, மழலை யாழ் இடந்தோள் இட்ட பாணர் கோன்

வணங்கிச் சொல்வான் - இனிய யாழை இடது தோளிலிட்ட பாணர்

தலைவன் வணங்கிக் கூறுவான்.

		 உழையர் அழைத்து வந்துவிட அங்ஙனம் விடுக்கப்பட்ட

பத்திரன் என விரித்துக் கொள்க. உவரி - உவர்ப்புடையது; கடல்.

இ : வினை முதற் பொருள் விகுதி. முன்னோன் செயல் இவன் மீது

ஏற்றிக் கூறப்பட்டது. பாணி - பாட்டு; தாளமுமாம். அடிப்பட்ட

பயிற்சியுடையன் எனற்கு 'பாணி பழகிசை வல்லான்' என்றனன்.

கொல் : அசை. இடந்தோள்; மெலித்தல். (6)





	 	 	 தென்னவர் பெரும யானுன் றிருவுள வலனுங் கூடன்

		முன்னவ னருளுங் கூட்டு முயற்சியான் முயன்று பாடி

		அன்னவன் விருது வாங்கி யவனைவீ றழிப்ப னென்றான்

		மன்னவ னாளைப்பாடு போகென வரைந்து சொன்னான்.



(இ - ள்.) தென்னவர் பெரும - பாண்டியர் பெருமானே,

யான் - அடியேன், உன் திரு உள வலனும் - உனது திருவுள்ளத்தின்

வலிமையும், கூடல் முன்னவன் அருளும் - கூடலில் வீற்றிருக்கும்

முதல்வனாகிய சோம சுந்தரக் கடவுளின் திருவருளும், கூட்டும்

முயற்சியால் முயன்று பாடி - கூட்டுகின்ற முயற்சியின் நெறியே

சென்று பாடி, அன்னவன் விருது வாங்கி - அந்த ஏமநாதன்

விருதினை வாங்கி, அவனை வீறு அழிப்பன் என்றான் - அவன்

தருக்கினையும் ஒழிப்பேன் என்று கூறினான்; மன்னவன் - வேந்தன்,

நாளை பாடு போக என வரைந்து சொன்னான் - நாளை வந்து

பாடுவாய் இன்று போகக் கடவை என்று வரையறுத்திச் சொன்னான்.

நின் திருவுள்ளத்தின் அன்பும் இறைவன் அருளும் அவனை

வெல்லுதற்கேற்ற முயற்சித் திறனை எனக்களிப்பது ஒரு

தலையாகலின் யானும் அவ்வாறு முயன்று பாடி வெல்லோன்

என்றானென்க. தோற்றவன் விருதினையிழக்க வேண்டுமாகலின்

'விருது வாங்கி' என்றார். போகென, அகரந் தொகுத்தல். வரைந்து

- காலம் வரையறுத்து. (7)





	 	 	 இற்கண்ணே யிசைவல் லான்போ யிருந்துழி யனையான் பாங்கர்க்

கற்கும்பாண் மக்கண் மல்ல லாவணங் கவலை மன்றம்

பொற்குன்ற மனைய மாட மருகெங்கும் போகிப் போகிச்

சொற்குன்றா வகையாற் பாடித் திரிந்தனர் வீறு தோன்ற.



(இ - ள்.) இசை வல்லான் இல் கண் போய் இருந்துழி -

இசையில் வல்ல பாணபத்திரன் தனது வீட்டின்கண் சென்று

இருந்தபொழுது, அனையான் பாங்கர் பாண் கற்கும் மக்கள்

- அவ்வேமநாதனிடம் இசை கற்கின்ற மாணவர்கள், மல்லல்

ஆவணம் கவலை மன்றம் - வளமிக்க கடை வீதியும் கவர் வழியும்

மன்றங்களும், பொன்குன்றம் அனைய மாடம் மறுகு - பொன்

மலையை ஒத்த மாடங்களையுடைய வீதிகளும், எங்கும் - ஆகிய

எவ்விடத்தும், போகிப் போகி - சென்று சென்று சொல்குன்றா

வகையால் பாடி - இசை நூலிற்குரியய சொற்கள் மாத்திரை குறையா

வகை பாடி, வீறு தோன்றத் திரிந்தனர் - தமது இசை வன்மை

புலப்பட உலாவினர்.

		 பாண் கற்கும் மக்கள் என்க. மக்கள் மாணவர்; பாண் மக்கள்

என்றுமாம். கவலை - கவர் வழி; இரண்டு தெருக்கூடுமிடம். மன்றம்

- பலர் கூடும் இடம். தங்கள் ஆசிரியனுடைய பெருமை தோன்ற

என்றுமாம். (8)





	 	 	 	 இவ்விசை கேட்டு நன்றென் றதிசயித் திசைவல் லான்பால்

		வவ்விசை மைந்தா பாடும் வண்ணமீ தென்னை கெட்டேன்

		அவ்விசை வல்லான் பாடு முறையெற்றோ வவனை நாளைச்

		செவ்விசை* பாடி வெல்வ தெவனெனத் திவவுக் கோலான்.



(இ - ள்.) திவவுக்கோலான் - நரம்பின் கட்டமைந்த

வீணையில் வல்ல பாணபத்திரன், இவ்விசை கேட்டு - இந்த

இசையினைக் கேட்டு, நன்று என்று அதிசயித்து - நல்லது என்று

வியந்து, இசை வல்லான்பால் இசை வவ்வு - ஏமநாதனிடம் இசை

கற்கின்ற, மைந்தர் பாடும் வண்ணம் ஈது - மாணவகர் இசை பாடுந்

தன்மை இது; என்னை - இவர்கள் இசை வன்மையிருந்தா

வாறென்னை, கெட்டேன் - ஆ கெட்டேன், அவ்விசை வல்லான்

பாடும் முறை எற்றோ - அந்த ஏமநாதன் பாடும் முறைமை

எத்தன்மைத்தோ, நாளை செவ்விசை பாடி அவனை வெல்வது

எவன் என - நாளைச் செவ்விய இசை பாடி அவனை வெல்வது

எங்ஙனமென்று கருதி.

வவ்வுதல் - பற்றுதல்; கற்றுக் கொள்ளல். கெட்டேன்,

வியப்பிடைச் சொல். இவர் பாடுவது இவ்வாறாயின் அவன்

பாடுவது எத்தன் மைத்தோ அவனை வெல்வதெங்ஙனமெனக்

கவலை கொண்டனனென்க. தெவ்விசை பாடி என்னும் பாடத்திற்குப்

பகையாக இசை பாடி என்றும், யாவரும் ஏற்றுக் கொள்ளும் இசை

பாடி என்றும் பொருள் கொள்ளலாகும்.

"தெவுக் கொளற் பொருட்டே"

என்பது தொல்காப்பியம். (9)



* * *



(பா - ம்.) * தெவ்விசை.





	 	 	 	 மையணி மிடற்றி னானை மதுரைநா யகனை வந்தித்

		தையனே யடியேற் கின்று னருட்டுணை செய்யல் வேண்டும்

		மெய்யனே யென்று போற்றி வேண்டுகொண் டன்புதோய்ந்த

		பொய்யறு மனத்தா னில்லம் புக்கினி திருந்தா னிப்பால்.



(இ - ள்.) மை அணி மிடற்றினானை மதுரைநாயகனை

வந்தித்து - கரிய அழகிய திருமிடற்றினையுடையனாகிய சோம

சுந்தரக் கடவுளை வணங்கி,ஐயனே - அப்பனே, அடியேற்கு -

அடியேனுக்கு - இன்று உன் அருள் துணை செய்யல் வேண்டும்

- இப்பொழுது நினது திருவருளாகிய துணையை அளித்தல்

வேண்டும்; மெய்யனே என்று - உண்மை வடிவனே என்று, போற்றி

வேண்டு கொண்டு - வணங்கி வேண்டிக் கொண்டு. அன்பு தோய்ந்த

பொய் அறு மனத்தான் - அன்பில் மூழ்கிய பொய்யற்ற

உள்ளத்தையுடைய பாணபத்திரன், இல்லம் புக்கு இனிது

இருந்தான் - மனையை அடைந்து கலலையின்றி இருந்தனன்;

இப்பால் - பின்.

கருமையை அணிந்த மிடறு என்றுமாம். ஒரு பொருண்மேற்

பல பெயர் வந்தன. அருட்டுணை - அருளாகிய துணை. வேண்டு -

வேண்டுதல்; முதனிலைத் தொழிற்பெயர். (10)





	 	 [கலிநிலைத்துறை]



வருத்த னாகிவந் திரந்தவ னிசைப்பகை மாற்ற

விருத்த னாம்விற காளென விண்ணிழி விமானத்

தொருத்த னாரறி வாகிய வுண்மையா னந்தத்

திருத்த னார்தம திச்சையாற் றிருவுருக் கொள்வார்.



(இ - ள்.) வருத்தனாகி வந்து இரந்தவன் -

துன்பமுடையவனாகி வந்து குறையிரந்த பாணபத்திரனது, இசைப்

பகை மாற்ற - இசையில் வல்ல பகைவனை ஓட்ட, விருத்தனாம்

விறகு ஆள் என - மூப்புடையனாகிய விறகாளைப் போல, விண்

இழிவிமானத்து ஒருத்தனார் - வானினின்றும் இறங்கிய இந்திர

விமானத்தில் எழுந்தருளிய ஒப்பற்றவரும், உண்மை அறிவு

ஆனந்தம் ஆகிய திருத்தனார் - சச்சிதானந்த

வடிவமுடையவருமாகிய சோம சுந்தரக் கடவுள், தமது இச்சையால்

திரு உருக்கொள்வார் - தமது இச்சையானே திருமேனி

கொள்வாராயினர்.

இசைப் பகை - இசைவல்ல பகைவன்.

உண்மையறிவானந்தமாகிய என மாறுக. திருத்தன் - தீர்த்தன்.

இறைவன் கொள்ளும் திருமேனிக்குக் காரணம் அவனது

இச்சையே எனல் போந்தது. (11)





	 	 	 அழுக்கு மூழ்கிய சிதரசைத் தவிர்சடை யமுதம்

		ஒழுக்கு வெண்மதி* வாங்கியே செருகிய தொப்ப

			மழுக்கு கூனல்வெள் வாய்க்குயம் வலம்படச் செருகி

		இழுக்கு தேய்செருப் பருமறை கடந்ததா ளேற்றி.



(இ - ள்.) அழுக்கு மூழ்கிய சிதர் அசைத்து - அழுக்கு

நிறைந்த கந்தையை உடுத்தி, அவிர்சடை அமுதம் ஒழுக்கு -

விளங்கிய சடையிலிருந்து அமிழ்தினைப் பொழிகின்ற, வெண்மதி

வாங்கியே செருகியது ஒப்ப - வெள்ளிய சந்திரனையே வாங்கி

இடையிற் செருகியது போல, கூனல் - வளைந்த, மழுக்கு

வெள்வாய்க் குயம் - மழுங்கிய வெள்ளிய வாயையுடைய

அரிவாளை, வலம்படச் செருகி - வலப்புறத்து இடையிற் செருகி,

இழுக்கு தேய் செருப்பு - இழுத்துத் தேய்ந்த செருப்பின்கண்.

அரூமறை கடந்த தாள் ஏற்றி - அரிய வேத முடியைக் கடந்த

திருவடிகளை ஏற்றி.

		 சிதர் - கிழிந்த துணி. மதியையே என ஏகாரம் பிரித்துக்

கூட்டுக. மழுக்கு : வலித்தல் விகாரம். கூனல் குயம் - கொடுவாள்.

செருப்பினைத் தாளில் இயைத்து என்றுமாம். (12)



* * *



(பா - ம்.) * வான்மதி.





	 	 பழைய தோர்பொல்லம் பொத்திய பத்தர்யாழ்க் கோறோள்

உழைய தாகவிட் டெருத்தலைத் தூசலா டியவொண்

குழைய காதினிற் களவிணர்க் *குறியகாய் தூக்கித்

தழையும் வார்சிகை சரிந்திடச் சுமையடை தாங்கி.



(இ - ள்.) பழையது - பழையதாகிய, பொல்லம் பொத்திய -

தைக்கப்பட்ட, ஒர் பத்தர் யாழ்க்கோல் - ஒரு பத்தரையுடைய

வீணையின் தண்டானது, தோள் உழையது ஆகவிட்டு,

தோளினிடத்ததாகத் தொங்க விட்டு, எருத்து அலைத்து ஊசல்

ஆடிய - பிடரியை அலைத்து ஊசல் போல் அலைந்தாடிய,

ஒண்குழைய காதினில் - ஒள்ளிய குண்டலத்தை யணிந்த

திருச்செவியில், கள இணர்க்குறிய காய் தூக்கி - களாவின்

பூங்கொத்தோடு கூடிய சிறிய காயினைத் தொங்கவிட்டு, தழையும்

வார்சிகை சரிந்திட - தழைந்த நீண்ட சிகை சரிய, சுமையடை

தாங்கி - சும்மாடு தாங்கி. பொல்லம் பொத்தல் - கிழிந்ததனை

மூட்டுதல்; தைத்தல். பத்தர் - யாழின் உறுப்புகளுள் ஒன்று. -

சுமையடை என்பது சும்மாடு என வழங்குகிறது. (13)



* * *



(பா - ம்.) * களவினற் குறிய.





	 	 தறிந்த விந்தனந் தினந்தொறுந் தாங்கிநீள் பங்கி

பறிந்து தேய்ந்தழுந் தியதலை யுடையராய்ப் பரிந்து

மறிந்த கங்கையும் பங்குறை மங்கையுங் காணா

தெறிந்த விந்தனச் சுமைதிரு முடியின்மே லேற்றி.



(இ - ள்.) தறிந்த இந்தனம் - முறியுண்ட விறகினை,

தினந்தொறும் தாங்கி - நாள்தோறுஞ் சுமந்து, நீள்பங்கி பறிந்து

தேய்ந்து அழுந்திய தலையுடையராய் - நீண்ட மயிர் கழியப்பட்டுத்

தேய்ந்து பள்ளமாகிய தலையினை உடையவராய், பரிந்து மறிந்த

கங்கையும் - அன்பு கூர்ந்து (முடியில்) மடங்கிய கங்கையும், பங்கு

உறை மங்கையும் காணாது - பாகத்தில் உறையும் அங்கயற்கண்

ணம்மையும் காணாமல், எறிந்த இந்தனச் சுமை திருமுடியின்மேல்

ஏற்றி - வெட்டிய விறகின் சுமையைத் திருமுடியின் மேல்

ஏற்றி.

தறிந்த - தறியுண்ட; தறிக்கப்பட்ட. தினந்தோறும்

தாங்கினமையாற் பறிந்து தேய்ந்தழுந்திய தலை போன்று

தலையுடையராய் என்பது கருத்து. மறிந்த - அலை மடங்குகின்ற.

அவர் காணின் பொறாராகலின் காணாதபடி முடியின் மேல்

ஏற்றினர் என்க. (14)



* * *



(பா - ம்.) * களவினற் குறிய.





	 	 	 	 என்பு தோன்றியூ னின்றியே யிளைத்தயாக் கையராய்

		அன்பு தோன்றியே கண்டவ ரகங்கனிந் திரங்க

		வன்பு தோன்றிய மனமொழி கடந்ததாண் மலர்பார்

		முன்பு தோன்றிய தவத்தினான் முடிமிசைச்* சூட.

	 	 (இ - ள்.) என்பு தோன்றி - எலும்புகள் வெளிப்பட்டு, ஊன்

இன்றி இளைத்த யாக்கையராய் - தசை சிறிதுமின்றி இளைத்த

உடம்பினை யுடையராய், அன்பு தோன்றியே கண்டவர் அகம்

கனிந்து இரங்க - பார்த்தவர்கள் அன்பு மிக்கு மனங் கனிந்திரங்க,

வன்பு தோன்றிய மனம் மொழி கடந்த தாள் மலர் - கடினமான

மனத்தையும் மொழியையுங் கடந்த திருவடித் தாமரைகளை, பார் -

நிலமகள், முன்பு தோன்றிய தவத்தினால் - முன்பு செய்த

தவத்தினால், முடிமிசை சூட - தன் முடியின் கண்ணே சூட.

வன்பு தோன்றிய - கடினம் பொருந்திய; அன்பால்

உருகுதலில்லாத. (15)



* * *



(பா - ம்.) * முடிமிசை சூட.





	 	 	 திருமு கத்துவேர் வரும்பவாய் குவிந்தொலி+செய்ய

			வருவர் கற்சுமை தாங்கிமேற் சார்த்துவர் மடுநீர்

			பருகு வாரெடுப் பார்தலை வெம்மைவேர் பறிய

			இருகை யாலடிக் கடியெடுத் தேந்தியூர் புகுவார்.



(இ - ள்.) திருமுகத்து வேர்வு அரும்ப - திருமுகத்தின்கண்

வேர்வை தோன்ற, வாய் குவிந்து ஒலி செய்ய - திருவாய் கூம்பி

ஒலி செய்ய, வருவர் - வாரா நிற்பர்; சுமை தாங்கி மேல் சார்த்துவர்

- கல்லாலாகிய சுமை தாங்கி மேல் சுமையைச் சார்த்தா நிற்பர்; மடு

நீர் பருகுவார் - மடுவிலுள்ள நீரைக் குடிப்பர்; எடுப்பார் - சுமையை

எடுத்துத் தலையின்மேல் வைப்பர்; தலை வெம்மை வேர் பறிய -

தலையில் வெப்பத்தாலாகிய வேர்வை நீங்க, இரு கையால் - இரண்டு

திருக்கரங்களாலும், அடிக்கடி எடுத்து ஏந்தி ஊர் புகுவார் -

அடிக்கடி சுமையை மேலே எடுத்து ஏந்தி ஊருட் புகுவாராயினர்.

உடம்பாலுழந்து தொழில் செய்வோர் களைப்புற்றபொழுது வாய்

குவித்து ஒலி செய்தல் இயற்கை, இச்செய்யுள் விறகு சுமப்பார்

தொழிலினியல்பை விளக்குதலின் தொழிற்றன்மையணி. (16)



* * *



(பா - ம்.) +குவித்தொலி.





	 	 நடந்து கொள்ளுநர்க் கறாவிலை பகர்ந்துநான் மாடம்

மிடைந்த வீதியுங் கவலையு முடுக்கரு மிடைந்து

தொடர்ந்த வேதமும் பிரமன்மால் சூழ்ச்சியும் பகலுங்

கடந்து போகியவ் விசைவலான் கடைத்தலைச் செல்வார்.

(இ - ள்.) நடந்து - அங்ஙனஞ் சென்று; கொள்ளுநர்க்கு

அறாவிலை பகர்ந்து - வாங்குபவர்க்கு மிக்க விலை சொல்லி, நால்

மாடம்மிடைந்த வீதியும் - பல மாடங்கள் நெருங்கிய வீதிகளையும்,

கவலையும் - இரண்டு தெருக்கள் கூடுமிடங்களையும், முடுக்கரும் -

குறுந் தெருக்களையும், மிடைந்து தொடர்ந்த வேதமும் - நெருங்கிப்

பின் பற்றிய மறையையும், பிரமன் மால் சூழ்ச்சியும் - பிரமனும்

திருமாலுமாகிய இவர்கள் சூழ்ச்சியையும், பகலும் - பகற்

பொழுதையும், கடந்து போகி - கடந்து சென்று, அவ்விசைவலான்

கடைத்தலைச் செல்வார் - அந்த இசையில் வல்ல ஏமநாதன்

கடைவாயிலின்கண் செல்வாராயினர்.

அறாவிலை - விலைப்படலாகாத விலை; மிக்க விலை. நான்கு

மாடம் கூடிய என்றுமாம். முடுக்கர் - குறுந்தெரு; இக்காலத்தில் இது

சந்து என வழங்கும். பகல் முழுதும் வீதி முதலியவற்றில் நடந்து

அவ்றறைக் கடந்து பகல் கழிந்த பின் இசைவலான் கடைத்தலைச்

செல்வாராயினர்; அங்ஙனஞ் செல்லுதற் பொருட்டே அறாவிலை

பகர்ந்தனரென்க. வேதமும் பிரமன் மால் சூழ்ச்சியும் இறைவன்

இங்ஙனம் எழுந்தருளுதலை அறியும் வலியிலவாயின

வென்பார் அவற்றைக் கடந்து என்றார். (17)





	 வரவு நேர்ந்தழைப் பவரென வாம்பல்வாய் மலர

இரவு கான்றுவெண் மதிநகைத் தெழவுயிர்த் துனைவர்

பிரிவு நோக்கினா ரெனக்கணீர் பில்குதா மரையின்

நிரைகள் கூம்பிடக் கதிரவன் குடகட*னீந்த.



(இ - ள்.) உயிர்த் துணைவர் வரவு நேர்ந்து அழைப்பவர்

என - உயிர் போன்ற தலைவரது வருகையை நோக்கி அழைப்பவர்

போல, ஆம்பல் வாய் மலர - ஆம்பல்கள் வாய மலர, இரவு கான்று

- இரவினைத் தோற்றுவித்து, வெண்மதி - வெள்ளிய சந்திரன்,

நகைத்து எழ - புன்முறுவல் செய்து தோன்றவும், (உயிர்த் துணைவர்)

பிரிவு நோக்கினர் என - கணவரது பிரிவினைக் கண்ட மகளிர்

கண்ணீர் உகுத்து முகம் வாடுதல் போல, கள் நீர் பில்கு தாமரையின்

நிரைகள் கூம்பிட, தேனாகிய நீர் பெருகுந் தாமரையின் வரிசைகள்

குவிய, கதிரவன் குடகடல் நீந்த - சூரியன் மேலைக் கடலில்

நீந்திச் செல்லவும்.

உயிர்த் துணைவர் என்பதனை முன்னுங் கூட்டியுரைக்க.

மாலைப் பொழுதில் கூடினார்க்கு இன்பமும் பிரிந்தார்க்குத்

துன்பமும் உளவாதலும் குறிப்பிட்டவாறாயிற்று. கண்ணீர் -

கள்ளாகிய நீர் எனவும், விழி நீர் எனவும் இரட்டுற மொழிதல். (18)



* * *



(பா - ம்.) * குரைகட னீந்த.





	 பறவை வாயடைத் தருகணை பார்ப்பொடும் பெடையைச்

சிறிக ராலணைத் திருபொழிற் குடம்பையுட் செறிய

நறவ வாய்ப்பெடை யுண்டதே னக்கிவண் டோடைப்

பொறைகொ டாமரைப் பள்ளியுட் புகுந்துகண் படுக்க.

(இ - ள்.) பறவை வாய் அடைத்து - ஆண் பறவைகள் வாய்

திறந்து ஒலிக்காமல், அருகு அணை பார்ப்பொடும் பெடையை

-பக்கத்தில் வந்து அணையும் குஞ்சுகளையும் பெட்டையையும்,

சிறகரால் அணைத்து - சிறகினால் அணைத்து, இரும்பொழில்

குடம்பையுள் செறிய - பெரிய சோலையிலுள்ள தங்கள் கூட்டில்

அடங்கவும், நறவம் உண்ட பெடைவாய் தேன் - தேனை உண்ட

பெண் வண்டின் வாயிலுள்ள தேனை, வண்டு நக்கி - ஆண் வண்டு

நக்கி, ஓடைப் பொறைகொள் தாமரைப் பள்ளியுள் - ஓடையிலுள்ள

தம்மைச் சுமத்தலையுடைய தாமரையாகிய படுக்கையுள், புகுந்து

கண் படுக்க - புகுந்து உறங்கவும்.

மாலைப் பொழுதில் பறவைகள் ஒலியடங்குதல் இயல்பு. சிறகர்,

போலி. (19)





	 	 புல்லெ னீணிலைக் குரங்கினம் பொதுபர்புக் குறங்க

முல்லை யாய்மகா ருய்த்தரக் கன்றுள்ளி முந்திக்

கொல்லை யானிரை மனைதொறுங் குறுகிடச் சிறுபுன

கல்வி மாணவச் சிறார்பயில் கணக்கொலி யடங்க.



(இ - ள்.) நீள் புல்லென் நிலைக் குரங்கு இனம் - மிக்க

புல்லென்ற தன்மையுடைய குரங்கின் கூட்டங்கள், பொதும்பர் புக்கு

உறங்க - சோலை சென்று தூங்கவும் - முல்லை ஆய் மகார்

உய்த்தர - முல்லை நிலத்திலுள்ள ஆயச் சிறுவர்கள் செலுத்த,

கொல்லை ஆன் நிரை - அந்நிலத்துப் பசுவின் கூட்டங்கள், கன்று

உள்ளி - கன்றுகளை நினைத்து, மனைதொறும் முந்திக் குறுகிட -

வீடுகள் தோறும் முற்பட்டுச் செல்லவும், சிறுபுள் கல்வி மாணவச்

சிறார் - ஆரம்பக் கல்வி பயிலும் மாணவச் சிறுவர்கள், பயில்

கணக்கு ஒலி அடங்க - பயிலுகின்ற நெடுங்கணக்கின் ஒலி

அடங்கவும்.

புல்லெனல் - பொலிவின்றியிருத்தல். ஆய் - ஆயச்சாதி.

சிறுபுன் சிறார் என்றுமாம், சிறுபுன், ஒரு பொருளிருசொல்.

கணக்கொலி - நெடுங்கணக்கை முறைவைத் தோதும் ஒலி. (20)





	 	 	 	 புனைந்த வாழ்கடற் கரும்படா முடம்பெலாம் போர்த்து

		வனைந்த பூண்முலை நிலமக டுயில்வது மானக்

		கனைந்த காரிருண் மெல்லெனக் கவிதரப் பிரிவால்

		இனைந்த காதலர் நெஞ்சில்வே ளெரிகணை நாட்ட.



(இ - ள்.) பூண் வனைந்த முலை நிலமகள் - ஆரம் அணிந்த

முலைகளையுடைய நிலமாது, புனைந்த - தான் உடுத்திருந்த,

ஆழ்கடல், கரும்படாம் - ஆழ்ந்த கடலாகிய கரிய ஆடையை,

உடம்பு எலாம் போர்த்து - உடம்பு முழுதும் போர்த்து,

துயில்வதுமான - உறங்குவதுபோல, கனைந்த கார் இருள் - செறிந்த

கரிய இருளானது, மெல்லெனக் கவி தர - மெல்லென வந்து

உலகினைப் போர்க்கவும், பிரிவால் இனைந்த காதலர் நெஞ்சில் -

பிரிவினால் வருந்திய காதலர்களுடைய நெஞ்சின் கண், வேள்

எரிகணை நாட்ட - மன்மதன் எரிகின்ற அம்புகளை நாட்டவும்.

		 அருவியாகிய ஆரம்பூண்ட மலைகளாகிய கொங்கைகளை

யுடைய நிலமகள் என்க. மருங்கில் உடுத்த கரிய ஆடையை உடல்

முழுதும் போர்த்து உறங்கினாற் போல எனக் கூறிய நயம்

பாராட்டற்பாலது, இரவில் உயிர்களெல்லாம் வினையொழிந

்திருத்தலின் 'நிலமகள் துயில் வதுமான' என்றது மிக்க

பொருத்தமுடைத்து. (21)





	 	 திங்கள் வாணுதன் முயற்கறைத் திலகமுஞ் சிவந்த

மங்கு லாடையு மயங்கிரு ளோதியும் வான்மீன்

பொங்கு மாரமும் பொலிந்துதன் கொண்கனைப்

பொருப்பன்*

மங்கை தேடிவந் தாளென வந்தது மாலை.

(இ - ள்.) திங்கள் வாள் நுதல் - சந்திரனாகிய ஒள்ளிய

நெற்றியில், முயற்கறைத் திலகமும் - முயற்களங்கமாகிய பொட்டும்,

சிவந்த மங்குல் ஆடையும் செல்வானமாகிய ஆடையும், மயங்கு

இருள் ஓதியும் - மயங்கிய இருளாகிய கூந்தலும், வான்மீன்

பொங்கும் ஆரமும் - விண்மீன்களாகிய விளங்குகின்ற ஆரமுமாகிய

இவைகளால், பொலிந்து - விளங்கி, பொருப்பன் மங்கை -

மலையரையன் புதல்வியாகிய உமை, தன்கொண்கனை - தனது

நாயகனாகிய சோம சுந்தரக் கடவுளை, தேடி வந்தாள் என - தேடி

வந்தாள் என்னும்படி, மாலை வந்தது - மாலைப் பொழுது வந்தது.

சிவந்த மங்குல் - செவ்வானம். மயங்குதல் - கலத்தல்;

மயக்கஞ் செய்தலுமாம். கரிய நிறமுடைய உமை செவ்வாடையுடுத்துக்

கூந்தலை ஒப்பனை செய்து திலகமும் ஆரமும் பூண்டு, தன்னைப்

பிரிந்து விறகு சுமந்து போந்த இறைவனைத் தேடி வந்தாற் போல

என்க. வரவு நேர்ந்து என்னுஞ் செய்யுள் முதலாகக் கூறி வந்த

செயவெனெச்சங்கள் இச் செய்யுளிலுள்ள வந்தது என்னும் வினை

கொண்டு முடியும். மாலை பொலிந்து வந்தது என முடிக்க. (22)



* * *



(பா - ம்.) * பொருப்பின் மங்கை.





	 	 எடுத்த விந்தன மொருபுறத் திறக்கியிட் டூன்றி

அடுத்த வன்புறந் திண்ணைமீ தமர்ந்திளைப் பாறித்

தொடுத்த வின்னிசை சிறிதெழீஇப் பாடினார் சுருதி

மடுத்தி யாரவன் பாடுவா னென்றிசை வல்லான்.



(இ - ள்.) எடுத்த இந்தனம் - சுமந்து வந்த விறகு கட்டை,

ஒரு புறத்து இறக்கி ஊன்றி இட்டு - ஒரு பக்கத்தில் இறக்கி ஊன்றி

வைத்து, அடுத்தவன் புறம் திண்ணை மீது அமர்ந்து - வந்தவனாகிய

ஏமநாதனது வெளித் திண்ணையின் மேல் அமர்ந்து, இளைப்பாறி -

வந்த இளைப்பினைப் போக்கி, தொடுத்த இன் இசை சிறிது எழீஇப்

பாடினார் - தொடுத்த இனிமையையுடைய இசையைச் சிறிது எழுப்பிப்

பாடினார்; இசை வல்லான் - இசையில் வல்ல ஏமநாதன், சுருதி

மடுத்து - அவ்விசையினைக் கேட்டு, பாடுவான் அவன் யார் என்று

- பாடுவானாகிய அவன் யாவன் என்று கருதி.

அடுத்தவன் - வெற்று நாட்டிலிருந்து வந்தவன். எழீஇ,

சொல்லிசை யளபெடை. சுருதி மடுத்து என்பதற்குப் பண்ணமைத்து

என்றுரைத்தலுமாம். அவன் இசை பாடுவான் வல்லான் யாவன்

என்று கருதியென்னலுமாம். (23)





	 	 [அறுசீரடி யாசிரிய விருத்தம்]



வண்டறை கொன்றை யான்முன் வந்துநீ யாரை யென்றான்

பண்டரு விபஞ்சி* பாணபத்திர னடிமை யென்றான்

முண்டக மலரோன் மாயோன் புரந்தரன் முதன்மற் றேனை

அண்டருந் தன்குற் றேவ லடிமையாக் கொண்ட வம்மான்.



(இ - ள்.) வண்டு அறை கொன்றையான் முன் வந்து -

வண்டுகள் ஒலிக்கின்ற கொன்றை மாலையையணிந்த இறைவன்

திருமுன் வந்து, நீ யார் என்றான் - நீ யாவன் என்று வினாவினான்;

முண்டகமலரோன் - தாமரை மலரை இருக்கையாகவுடைய பிரமனும்,

மாயோன் - திருமாலும், புரந்தரன் முதல் மற்று ஏனை அண்டரும்

- இந்திரன் முதலிய ஏனைய தேவர்களுமாகிய இவர்களை, தன்

குற்றேவல் அடிமையாக் கொண்ட அம்மான் - தனது குற்றேவல்

செய்யும் அடிமைகளாகக் கொண்ட இறைவன், பண்தரு விபஞ்சி -

பண்ணமைந்த யாழ் வல்லோனாகிய, பாண பத்திரன் அடிமை

என்றான் - பாணபத்திரன் அடிமை என்று கூறியருளினான்.

யாரை, ஐகாரம் முன்னிலைக் கண் வந்தது. விபஞ்சி - யாழ்;

ஈண்டு யாழ் வல்லான் என்னும் பொருட்டு. மற்று : அசை.

அடிமையென்றான் இஃதொரு வியப்பிருந்தவாறென்னையென்க.

"எப்புன்மையரை மிகவேயுயர்த்தி விண்ணோரைப் பணித்தி"

என்னும் திருவாசகம் இங்கே சிந்திக்கற்பாலது. (24)



* * *



(பா - ம்.) * விபஞ்சிப்பாண, + பாணன் பத்திரன்.





	 	 கனியிசைக் கிழவன் றன்கீழ்க் கற்பவ ரநேகர் தம்முள்

நனியிசைக் கிழமை வேட்டு நானுமவ் வினைஞ னானேன்

தனியிசைக் கிழவ னோக்கித் தசையெலா மொடுங்க

மூத்தாய்

இனியிசைக் கிழமைக் காகா யென்றெனைத் தள்ளி விட்டான்.



(இ - ள்.) கனி இசை கிழவன் தன் கீழ்க் கற்பவர் அநேகர்

தம்முள் - சுவை கனிந்த இசையில் வல்ல அப்பாண பத்திரனிடத்து

இசை கற்கும் மாணவகர் பலருள், இசைக்கிழமை - இசை கற்றற்கு

உரியனாதலை, நனி வேட்டு - மிகவும் விரும்பி, நானும்

அவ்வினைஞன் ஆனேன் - நானுங் கற்குந்தொழிலுடையனானேன்;

தனி இசைக் கிழவன் நோக்கி - ஒப்பற்ற இசைக்குரிய

அப்பாணபத்திரன் என்னைப் பார்த்து, தசை எல்லாம் ஒடுங்க

மூத்தாய் - தசை முற்றும் ஒடுங்குமாறு முதியவனாயினை (ஆகலின்,)

இனி இசைக் கிழமைக்கு ஆகாய் என்று - இனி நீ இசை கற்றற்கு

உரியனாக மாட்டாய் என்று கூறி, எனைத் தள்ளிவிட்டான் -

என்னை நீக்கிவிட்டான்.

கற்குந்தொழில் முற்றுப் பெறுமுன் என்னை நீக்கி

விட்டனனென்க. (25)





	 	 வெவ்விற கெறிந்து கட்டி விலைபகர்ந் தேனு மைய

இவ்வயி றோம்பு கேனென் றித்தொழில் பூண்டே னென்ன

நைவளந் தெரிந்த வேம நாதனும் விறகு மள்ளா

அவ்விசை யொருகா லின்னும் பாடென வையன் பாடும்.



(இ - ள்.) ஐய - ஐயனே, வெவ்விறகு எறிந்து கட்டி விலை

பகர்ந்தேனும், உலர்ந்த விறகினை வெட்டிக் கட்டி விற்றாயினும்,

இவ்வயிறு ஓம்புகேன் என்று - இந்த வயிற்றை ஓம்பக்

கடவேனென்று கருதி, இத் தொழில் பூண்டேன் என்ன - இந்தத்

தொழிலை மேற்கொண்டேன் என்று கூற, நைவளம் தெரிந்த

ஏமநாதனும் - இசை நூலில் வல்ல அவ்வேமநாதனும், விறகு மள்ளா

- விறகு விற்கும் மள்ளனே, அவ்விசை - முன் பாடிய அந்த

இசையை, இன்னும் ஒருகால் பாடு என - இன்னும் ஒரு முறை

பாடுவாயாக என்று கூற, ஐயன் பாடும் - இறைவன் பாடியருளுவான்.

இசையால் வயிறோம்புதல் கூடாமையின் இத்தொழில்

பூண்டேன் என்றான். நைவளம் - நட்டபாடை என்னும் பண்; ஈண்டு

இசைப் பொதுமையை உணர்த்திற்று; சிறப்பாக நட்ட பாடையில்

வல்லவன் என்றுமாம். மள்ளர் என்னுஞ் சொல் பழைய நாளில்

வீரரைக் குறித்து, பின் உடற்றிண்மையுடைய ஏவன்மாக்களைக்

குறிப்பதாயிற்று. (26)





	 	 	 குண்டுநீர் வறந்திட் டன்ன நெடுங்கொடிக் குறுங்காய்ப்

பத்தர்த்

தண்டுநீ ணிறத்த நல்யா ழிடந்தழீஇத் தெறித்துத் தாக்கிக்

கண்டுமா டகந்தி ரித்துக் கௌவிய திவவிற் பாவ

விண்டுதே னொழுகிற் றென்ன வீக்கிமென் சுருதி கூட்டி.



(இ - ள்.) குண்டு நீர் வறந்திட்டன்ன - மடுவின் நீர் வறந்தாற்

போன்ற, நெடுங்கொடி குறுங்காய்ப் பத்தர் - நீண்ட கொடியிலுள்ள

சிறிய காயாகிய பத்தரமைந்த, தண்டு - கோட்டினையும், நீள் நிறத்த

- மிக்க நிறத்தினையுமுடைய, நல்யாழ் - நல்ல யாழினை, இடம்தழீஇ

- இடது பக்கத்தில் தழுவி, தெறித்துத் தாக்கிக் கண்டு - நரம்பை

எறிந்து தாக்கி (ப்பண்ணை எழுப்பி)ப் பார்த்து, மாடகம் திரித்து -

முறுக்காணியைச் சுழற்றி, திவவில் கௌவிய வீக்கி - வார்க்கட்டிலே

கவ்வும்படி நரம்பைப் பிணித்து, விண்டு தேன் ஒழுகிற்று என்னப்

பாவ - இறாலினீங்கித் தேன் ஒழுகினாற் போலப் பரவும்படி,

மென்சுருதி கூட்டி - மென்மையாகச் சுருதியை எழுப்பி.

வறந்திட்டதன்ன என்பது விகாரமாயிற்று. நீர் வறந்த குட்டம்

போல் எனக் கொள்க : குறுங்காய் - சுரைக்காய். உள்ளீடும் நீரும்

வற்றிய சுரைக்காய்க்கு நீர் வற்றிய குண்டு உவமம். நிறம் ஐந்து;

அவற்றை,

	 	 "மாத்திரைக ளொன்பானுந் தானங்க ளெட்டானும்

ஏத்துங் கிரியையென் நீரைந்தும் - கோத்துப்

பதின்மூன் றெழுத்தாற் றொழிலைந்தும் பண்ணின்

மதியோர்க ளைந்துநிற மாம்"

	 	 என்னுஞ் செய்யுளாலறிக. நல்யாழ் - குண முழுதும் பொருந்திக் குற்ற

முழுதும் நீங்கின யாழ். குணங்களை,

"சொல்லிய கொன்றை கருங்காலி மென்முருக்கு

நல்ல குமிழும் தணக்குடனே - மெல்லிலாய்

உத்தம மான மரங்க ளிவை யென்றார்

வித்தக யாழோர் விதி"



		 	 	 "தளமாய்ச் சமநிலத்துத் தண்காற்று நான்கும்

உளதா யொருங்கூன மின்றி - அளவ

முதிரா திளகாது மூன்றாங்கூ றாய

அதுவாகில் வீணைத்தண் டாம்"

	 				 		 "கோடே பத்த ராணி நரம்பே

மாடக மெனவரும் வகையின வாகும்"



"செம்பகை யென்பது பண்ணோ டுளரா

இன்பமி லோசை யென்மனார் புலவர்"



என்பன முதலியவற்றால் அறிக. குற்றம் - நரம்பின் குற்றம்; அவை

செம்பகை, ஆர்ப்பு, கூடம், அதிர்வு என்பன : அவற்றின் இயல்பை,

"ஆர்ப்பெனப் படுவ தளவிறந் திசைக்கும்"





"கூட மென்பது குறியுற விளம்பின்

வாய்வதின் வாராது மழுங்கியிசைப் பதுவே"



"அதிர்வெனப் படுவ திழுமென வின்றிச்

சிதறி யுரைக்குந ருச்சரிப் பிசையே"

என்பவற்றாலறிக. இவை மரக் குற்றத்தால் வருவன என்பதை,

	 	 "நீரிலே நிற்ற லழுகுதல் வேத னிலமயங்கும்

		 பாரிலே நிற்ற லிடிவீழ்த னோய்மரப் பாற்படல்கோ

		 ணேரிலே செம்பகை யார்ப்பொடு கூட மதிர்வுநிற்றல்

		 சேரினேர் பண்க ணிறமயக் கம்படுஞ் சிற்றிடையே"



என்பதனாலறிக. இம்மேற்கோள்கள் சிந்தாமணி உரையில்

நச்சினார்க்கினியராற் காட்டப் பெற்றன. தேனொழுகிற்றென்ன

நரம்பை வீக்கி என்றுமாம். (27)





	 	 	 	 	 விசையொடு தானந் தோறும் விரனடந் தூச லாட

		இசைமுத லேழிற் பல்வே றின்னிசை யெழுஞ்சா தாரி

		அசையொடு வீதிப் போக்கு முடுகிய லராகம் யார்க்கும்

		நசைதரு நரம்பு கண்ட மொற்றுமை நயங்கொண் டார்ப்ப.

	 	 (இ - ள்.) தானந்தோறும் - சுரங்கள் எழும் தானங்கடோறும்,

விசையொடு விரல் கடந்து ஊசல் ஆட - விசையுடன் விரல் சென்று

போக்கு வரவு செய்ய, இசை முதல் ஏழில் - ஏழிசைகளுக்கும்

முதலாயுள்ள ஏழு சுரங்களில், பல்வேறு இன் இசை எழும் சாதாரி -

பலவேறு வகைப்பட்ட இனிய இசைகளில் ஒன்றாயெழுஞ் சாதாரிப்

பண்ணினை, அசையொடு வீதிப் போக்கு முடுகியல் அராகம் -

அசையும் வீதிப் போக்கும் வண்ணமும் திறமுமாகிய இவைகளால்,

யார்க்கும் நசைதரும் நரம்பு கண்டம் ஒற்றுமை நயம் கொண்டு

ஆர்ப்ப - எவருக்கும் விருப்பந் தரும் நரம்பின் ஒலியும்

மிடற்றின் ஒலியுந் தம்முள் வேறின்றி ஒலிக்க.

சாதாரி - முல்லைப்பண்; இதனைத் தேவகாந்தாரம் என்பர்.

சாதாரி பாடினார் என 32-ஆம் செய்யுளில் முடிக்க. அசை - தாள

நான்கனுள் ஒன்று. வீதிப் போக்கு - நகர முதலிய நாலெழுத்துக்கள்

நேராய்ச் செல்லுதல். முடுகியல் - பெருவண்ணம், இடைவண்ணம்,

வனப்பு வண்ணம் என்னும் ண்ணங்கள். அராகம் - பாலை

யாழ்த்திறம். (28)





	 	 	 வயிறது குழிய வாங்க லழுமுகங் காட்டல் வாங்குஞ்

		செயிரறு புருவ மேறல் சிரநடுக் குறல்கண் ணாடல்

		பயிரரு *மிடறு வீங்கல் பையென வாயங் காத்தல்

		எயிறது காட்ட லின்ன வுடற்றொழிற் குற்ற மென்ப.



(இ - ள்.) வயிறு குழிய வாங்கல் - (பாடும்போது) வயிறு

குழிபட மேல் வாங்குதலும், அழுமுகம் காட்டல் - அழுமுகங்

காட்டுதலும், வாங்கும் செயிர் அறுபுருவம் ஏறல் - வளைந்த

குற்றமற்ற புருவம் மேலேறுதலும், சிரம் நடுக்குறல் - தலை

அசைத்தலும், கண் ஆடல் - கண் ஆடுதலும், பயிர் அருமிடறு

வீங்கல் - பாடுகின்ற அரியமிடறு வீங்குதலும், பை என வாய்

அங்காத்தல் - பையைப் போல வாய் திறத்தலும், எயிறு காட்டல்

- பற்களைக் காட்டுதலும், இன்ன - இவை போல்வன பிறவுமாகிய,

உடல் தொழில் குற்றம் - உடம்பின் தொழிற் குற்றங்களும்.

வயிறது எயிறது என்பனவற்றில் அது பகுதிப் பொருள் விகுதி.

பயிர் - பாடுகின்ற. என்ப, அசை; உடற்றொழிற் குற்றம்

என்பனவாகிய இவைகளும் என்றுரைத்தலுமாம். இக் குற்றங்களின்றிப்

பாட வேண்டுமென்பதனை,

"கருங்கொடிப் புருவ மேறா கயனெடுங் கண்ணு மாடா

அருங்கடி மிடறும் விம்மா தணிமணி யெயிறுந் தோன்றா"

என்னும் சிந்தாமணிச் செய்யுளாலும்,

		 	 "கண்ணிமையா கண்டந் துடியா கொடிறசையா

		 பண்ணளவும் வாய்தோன்றா பற்றெரியா - எண்ணிலவை

		 கள்ளார் நறுந்தெரியற் கைதவனே கந்தருவர்

		 உள்ளாளப் பாட லுணர்"

	 			 	 	என்னும் இசைமரபுச் செய்யுளாலும்,

	 "விரனான் கமைத்த வணிகுரல் வீங்காது

		 நான்மறை துள்ளும் வாய்பிள வாது

		 காட்டியுள் ளுணர்த்து நோக்கமா டாது

		 பிதிர்கனல் மணிசூழ் முடிநடுக் காது

		 வயிறு குழிவாங்கி யழுமுகங் காட்டாது"



என்னும் கல்லாடச் செய்யுளாலும் அறிக. (29)



* * *



(பா - ம்.) * பயிரறு. பயிறரு.





	 	 	 வெள்ளைகா குளிகீ ழோசை வெடிகுர னாசி யின்ன

எள்ளிய வெழாலின் குற்ற மெறிந்துநின் றிரட்ட லெல்லை

தள்ளிய கழிபோக் கோசை யிழைத்தனெட் டுயிர்ப்புத்

தள்ளித்

துள்ளலென் றின்ன பாடற் றொழிற்குற்றம் பிறவுந் தீர்ந்தே.



(இ - ள்.) வெள்ளை - நிறமில்லாத வெள்ளோசையும், காகுளி

- இன்னாவோசையும், கீழோசை - கட்டையிசையும், வெடிகுரல் -

வெடித்த குரலும், நாசி - மூக்கோசையும், இன்ன - இவை

போல்வனவுமாகிய, எள்ளிய எழாலின் குற்றம் - (இசை நூலார்)

விலக்கிய மிடற்றோசையின் குற்றங்களும், எறிந்து நின்று இரட்டல் -

விலங்கி நின்று ஒலித்தலும், எல்லை தள்ளிய கழி போக்கு - அளவு

கடந்த கழி போக்கும், ஓசை இழைத்தல் - ஓசை புரிதலும்,

நெட்டுயிர்ப்புத் தள்ளித் துள்ளல் - பெருமூச்செறிந்து துள்ளலும்,

என்று இன்ன பாடல் தொழில் குற்றம் - என்று சொல்லப்பட்ட

இவை முதலான பாடற்றொழிற் குற்றங்களும், பிறவும் - பிற

குற்றங்களும், தீர்ந்து - நீங்கி.

காகுளி - பேய் கத்தினாற்போற் பாடுதல். கீழோசை - நிறமும்

தானமும் குறைந்த கட்டையிசை. நாசி - ஒரு தானத்தே பாட ஒரு

தானத்தே நழுவுதல் என்றுமுரைப்பர். எறிந்து நின்றிரட்டல் - ஒரு

பண்ணைப் பாட வேறொரு பண்ணில் விலங்கி நின்றொலித்தல்

கழிபோக்கு - ஓசை பலவாய் மிக்குச் செல்லுதல். ஓசை பிழைத்தல்

- காக்கை கத்தினாற்போற் கத்துதல் என்பர்.

	 "நாசி காகுளி வெடிகுரல் வெள்ளை

		 பேசாக் கீழிசை யொருபுற மோடல்

		 நெட்டுயிர்ப் பெறிதல் எறிந்துநின் றிரட்டல்

		 ஓசையிழைத்தல் கழிபோக் கென்னப்

		 பேசுறு குற்ற மசைவொடு மாற்றி"



என்று கல்லாடத்துள் வருதல் காண்க.(30)





	 	 	 	 எழுதுசித் திரம்போன் மன்னி யிழுமெனு மருவி யோதை

முழவொலி கஞ்ச நாதம் வலம்புரி முரலு மோசை

கொழுதிசை வண்டின் றாரி யெனவிசைக் குணனும் வேரல்

விழுமிலை சிரன்மீன் மேல்வீழ் வீழ்ச்சிபோற் பாடற்

பண்பும்.

	 	 (இ - ள்.) எழுத சித்திரம் போல் மன்னி - எழுதிய ஓவியம்

போல அசைவற விருந்து, இழுமெனும் அருவி - ஓதை

இழுமென்றொலிக்கும் அருவியின் ஓசையும், முழவு ஒலி - முழவின்

ஓசையும், கஞ்சநாதம் - கஞ்சக் கருவியின் ஒலியும், வலம்புரி முரலும்

ஓசை - வலம்புரிச் சங்கு முழங்கும் ஓசையும், கொழுது இசை

வண்டின் தாரி என - மலர்களைக் கிண்டி ஒலிக்கும் வண்டின்

ஒலியும் என்று சொல்லப்பட்ட, இசைக் குணனும் - மிடற்றோசையின்

குணமும், வேரல் விழும் இலை - மூங்கிலினின்று வீழா நின்ற

இலையின் வீழ்ச்சியும், சிரல் - மீன்குத்திப் பறவையானது, மீன் மேல்

வீழ் வீழ்ச்சி போல் - மீனின் மேல் வீழ்கின்ற வீழ்ச்சியும் போல,

பாடல் பண்பும் - பாடற் குணமும்.

மூங்கில் இலையின் வீழ்ச்சி மேலிருந்து மெத்தெனக்

கீழிறங்குதற்கும், சிரல் வீழ்ச்சி மேலே அசைந்து நின்று விரைந்து

கீழிறங்கிச் செல்லுதலுக்கும் உவமம். இசைக் குணம் பாடற்

குணங்களை,

"துய்யமொழி மென்குயிலுஞ் சோலைவரி வண்டினமும்

வைய முழங்கும் வலம்புரியும் - கைவைத்துத்

தும்புருவு நாரதரும் பாடியமூ வோசையென

நம்புநீர் நால்வேதத் துள்"



"சிச்சிலி பூனை குடமுழக்கஞ் செம்மைத்தாம்

சிரல்வா னிலையுங் கழையிலை வீழ்வதும்

அருவி யோசையு முழவின் முழக்கமும்

வலம்புரிச் சத்தமும் வெருகின் புணர்ச்சியும்

இன்னுமென் றிசைப்பப் பன்னிய விதியொடு"





என்னும் கல்லாடத்தாலும் அறிக. (31)





	 	 பொருந்தமந் தரத்தினோடு மத்திமந் தாரம் போக்கித்

திருந்திய துள்ள றூங்கன் மெலிவது சிறப்பச் செய்து

மருந்தன செய்யு ளோசை யிசையோசை வழாமல் யார்க்கும்

விருந்தெனச் செவியின் மாந்தப் பாடினார் வேத கீதர்.

(இ - ள்.) பொருந்த - இசைய, மந்தரத்தினோடு மத்திமம்

தாரம் போக்கி படுத்தல் நலிதல் எடுத்தல் என்பவற்றில் இசையை

நடாத்தி, திருந்திய துள்ளல் தூங்கல் மெலிவது சிறப்பச் செய்து -

திருத்தமாகிய துள்ளலும் தூங்கலும் மெலிவதுமாகிய இவற்றைச்

சிறக்கச் செய்து, மருந்து அன செய்யுள் ஓசை இசை ஓசை வழாமல்

- அமுதத்தை ஒத்த பாடலோசையும் இசையோசையும்

வழுவுதலில்லாமல், யார்க்கும் விருந்து என - யாவர்க்கும்

விருந்தென்னும்படி, செவியின் மாந்த - அவர்கள் காதினாற் பருக,

வேத கீதர் பாடினார் - சாமகானராகிய இறைவர் பாடியருளினார்.

இசைக் குணனும் பாடற் பண்பும் பொருந்த என

மேற்செய்யுளோடு இயைக்க. மந்தரம் - கீழ் இசை; படுத்தல்.

மத்திமம் - சமனிசை; நலிதல். தாரம் - உச்சவிசை; எடுத்தல்,

இவற்றை,

"மந்தரத்து மத்திமத்துந் தாரத்தும் வரன்முறையால்

தந்திரிகண் மெலிவித்துஞ் சயங்கொண்டும் வலிவித்தும்"

என்னும் திருத்தொண்டர்புராணச் செய்யுளால் அறிக. (32)





	 	 [கொச்சகக்கலிப்பா]



விரைசார் மலரோ னறியா விகிர்தன்

அரசாய் மதுரை யமர்ந்தா னென்னே

அரசாய் மதுரை யமர்ந்தா னவனென்

புரைசார் மனனும் புகுந்தா னென்னே.



(இ - ள்.) விரைசார் மலரோன் அறியா விகிர்தன் - மணம்

பொருந்திய தாமரை மலரில் இருக்கும் பிரமனால் அறியப்படாத

பெருமான், அரசாய் மதுரை அமர்ந்தான் என்னே - பாண்டி

மன்னனாக மதுரையின்கண் வீற்றிருந்தான் இது என்னே; அரசாய்

மதுரை அமர்ந்தான் அவன் - அங்ஙனம்அரசனாய் மதுரையிலமர்ந்த

அவ்விறைவனே, என் புரைசார் மனனும் புகுந்தான் என்னே - எனது

குற்றம் பொருந்திய உள்ளத்தின் கண்ணும் குடிப்புகுந்தான் இது

என்னே.

இது முதல் மூன்றும் அவர் பாடியய இசைப் பாட்டுக்கள்.

தலையி கூற்றாகவுள்ளன. விகிர்தன் - வேறுபட்ட தன்மையன். (33)





	 	 	 பாடன் மறையுந் தெளியாப் பரமன்

			கூடல் கோயில் கொண்டா னென்னே

			கூடல் போலக் கொடியே னககும்

			ஆட லரங்கா வமர்ந்தா னென்னே.



(இ - ள்.) பாடல் மறையும் தெளியாப் பரமன் -

துதித்தலையுடைய வேதமும் தெளிந்துணராத இறைவன், கூடல்

கோயில் கொண்டான் என்னே - கூடலின்கண்

திருக்கோயில்கொண்டெழுந்தருளினன் இது என்னே, கூடல்போல -

அக்கூடலில் எழுந்தருளியது போல, கொடியோன் அகமும் -

கொடியேனது உள்ளத்திலும், ஆடல் அரங்கா அமர்ந்தான் என்னே

- நிருத்தம் புரியும் அம்பலமாக வீற்றிருந்தானன்! இது என்னே,

		 அகமும் அரங்காக அதில் அமர்ந்தான் என்க. (34)





	 	 	 நீல வண்ணன் றேறா நிமலன்

			ஆல வாயி லமர்ந்தா னென்னே

			ஆல வாயா னலரில் வாசம்

			போலென் னுளமும் புகுந்தா னென்னே.



(இ - ள்.) நீலவண்ணன் தேறா நிமலன் - நீல நிறத்தையுடைய

திருமாலானும் அறியப்படாத இறைவன், ஆல வாயில் அமர்ந்தான்

என்னே - திருவாலவாயின்கண் வீற்றிருந்தான் இது என்னே, ஆல

வாயான் - அங்ஙனம் திருவாலவாயிலமர்ந்த அவ்விறைவன், அலரில்

வாசம் போல் - மலரில் மணம் போல, என் உளமும் புகுந்தான்

என்னே - எனது உள்ளத்தின் கண்ணும் புகுந்தான், இது என்னே!

இம்மூன்று செய்யுளிலும் மலரோனாலும் மறையாலும் மாலாலும்

அறியப்படாதவன் என இறைவன் பெருமை கூறி, அவன் எளிவந்த

தன்மையையும் விளக்கினமை காண்க. இந்நகர் பெயர்கள்

கூறப்பட்டன. என்னே, என்றது இங்ஙனம் பெரியனாய இறைவன்

இத்துணையெளியனாகியது என்ன வியப்பு என வியந்தபடி.

சிந்தாமணியில் இங்ஙனம் மூன்றாக வந்த செய்யுட்களை'தாழிசைக்

கொச்சக வொருபோகுகள் கந்தருவ மார்க்கத்தான் இடை மடக்கின'

என நச்சினார்க்கினியர் கூறினர். (35)





	 	 [அறுசீரடி யாசிரிய விருத்தம்]



பாணர்தம் பிரானைக் காப்பான் பருந்தொடு நிழல்போக்

கென்ன

யாணரம் பிசைபின் செல்ல விசைத்தவின் னிசைத்தே னண்ட

வாணர்தஞ் செவிக்கா லோடி மயிர்த்துளை வழியத் தேக்கி

யாணரின் னமுத வாக்கை யிசைமய மாக்கிற் றன்றே.



(இ - ள்.) பாணர் தம் பிரானைக் காப்பான் - பாணர்களின்

தலைவனாகிய பத்திரனைக் காத்தற் பொருட்டு, பருந்தொடு நிழல்

போக்கு என்ன - பருந்தினோடு அதன் நிழல் செல்லுதல் போல,

யாழ் நரம்பு இசை பின் செல்ல இசைத்த - வீணை நரம்பிலெழும்

இசை பின்றொடரப் பாடியருளிய, இன் இசைத்தேன் - இனிய

இசையாகிய தேனானது, அண்ட வாணர்தம் செவிக்கால் ஓடி -

தேவர்களுடைய செவியாகிய காலின் வழியே ஓடி, மயிர்த்துளை

வழியத் தேக்கி - மயிர்த் துளைகளின் வழியே கசியுமாறு நிரப்பி,

யாணர் இன் அமுத ஆக்கை - அழகிய இனிய அமுத மயமாகிய

அவர்கள் உடலை, இசை மயம் ஆக்கிற்று - இசைமயமாகச் செய்தது.



காப்பான், வினையெச்சம். காப்பான் இசைத்த வென்க.

'பருந்து மதனிழலும் பாட்டு மெழாலும்

திருந்துதார்ச் சீவகற்கே சேர்ந்தன'

என்னும் சிந்தாமணிச் செய்யுளும், பருந்து பறக்கு மிடத்து முறையே

உயர்ந்து அந்நிலத்தின்கண் நின்று ஆய்ந்து பின்னும் அம்முறையே

மேன் மேல் உயர்கின்றார் போலப் பாட வேண்டுதலின் அஃது

உவமையாயிற்று என்னும் அதனுரையும் இங்கு நோக்கத் தக்கன.

மிடற்றிசையை யாழிசை தொடர்ந்து செல்லுதற்குப்

பருந்தினிழலியக்கம் உவமை. யாணரம்பு, வாணர் என்பன முறையே

யாழ்நரம்பு, வாழ்நர் என்பவற்றின் மரூஉக்கள். தம் இரண்டும்

சாரியை. அன்று, ஏ அசைகள். (36)





	 	 	 	 தருக்களுஞ் சலியா முந்நீர்ச் சலதியுங் கலியா நீண்ட

		பொருப்பிழி யருவிக் காலு நதிகளும் புரண்டு துள்ளா

		அருட்கடல் விளைத்த கீத வின்னிசை யமுத மாந்தி

		மருட்கெட வறிவன் றீட்டி வைத்தசித் திரமே யொத்த.



(இ - ள்.) தருக்களும் சலியா - மரங்களும் அசையாவாய்,

முந்நீர்ச் சலதியும் கலியா - மூன்று நீரினையுடைய கடல்களும்

ஒலியாவாய், நீண்ட பொருப்பு இழ அருவிக்காலும் - உயர்ந்த

மலையினின்றும் இழியும் அருவியாகிய கால்களும், நதிகளும் புரண்டு

துள்ளா - ஆறுகளும் புரண்டு துள்ளாவாய், மருள்கெட - மயக்கம்

நீங்க, அருள் கடல் விளைத்த - கருணைக் கடலாகிய இறைவன்

பாடியருளிய, கீத இன் இசை அமுதம் மாந்தி - இன்னிசைக்

கீதமாகிய அமுதத்தைப் பருகி, அறிவன் - சிற்ப நூல் வல்லான்,

தீட்டி வைத்த சித்திரமே ஒத்த - எழுதி வைத்த சித்திரங்களையே

ஒத்திருந்தன.

தருக்கள் முதலியன மாந்திச் சலித்தல் முதலியன செய்யாவாய்ச்

சித்திரமேயொத்த என வினை முடிக்க. மருள் - அறியாமையுமாம்.

	 "மருவியகால் விசைத்தசையா மரங்கண்மலர்ச் சினைசலியா

கருவரைவீ ழருவிகளுங் கான்யாறுங் கலித்தோடா

பெருமுகிலின் குலங்கள்புடை பெயர்வொழியப் புனல்சோரா

இருவிசும்பி னிடைமுழங்கா வெழுகடலு மிடைதுளும்பா"



என்னும் திருத்தொண்டர் புராணச் செய்யுள் இங்கே நோக்கற்பாலது. (37)





	 	 வீணைகை வழுக்கிச் சோர்வார் சிலர்சிலர் விரன டாத்தும்

யாணரம் பெழாலுங் கண்டத் தெழாலும்வே றாக வேர்ப்பர்*

நாணமோ டுவகை துள்ள நாத்தலை +நடுங்கித் தங்கள்

மாணிழை யவர்மேல் வீழ்வார் விஞ்சையர் மயங்கிச் சில்லோர்.

(இ - ள்.) விஞ்சையர் சிலர் - யாழ் விஞ்சைவல்ல

காந்தருவருட் சிலர், வீணைகை வழுக்கிச் சோர்வார் - வீணை

கையினின்றும் நழுவி வீழச் சோர்வடைவர், சிலர் - மற்றுஞ் சிலர்,

விரல் நடாத்தும் யாழ் நரம்பு எழாலும் - விரலால் ருடியெழுப்பப்

படும் யாழ் நரம்பின் இசையும், கண்டத்து எழாலும் வேறாக

வேர்ப்பர் - மிடற்றினது இசையும் வேறாகுமாறு வேர்ப்பார்கள்;

சில்லோர் - வேறு சிலர், நாணமோடு உவகை துள்ள - நாணம்

ஒரு பாலும் மகிழ்ச்சி ஒருபாலும் ஓங்க, நாத்தலை நடுங்கி மயங்கி

- நாவும் தலையும் நடுங்கி மதிமயங்கி, தங்கள் மாண் இழையவர்

மேல் வீழ்வார் - தத்தம் சிறந்த அணிகளையுடைய மகளிர் மேல்

வீழ்வர்.

விஞ்சையர் - விச்சாதரர் என்றுமாம். எழால் - இன்னிசை.

யாணரம்புக்கு மேல் உரைத்தது காண்க. (38)





* * *



(பா - ம்.) * வேறாக வோர்ப்பார். +நாத்தல நடுங்கி.





	 	 போதுளான் பரமன் பாதப் போதுளா னானான் வேலை

		மீதுளான் பரமா னந்த வேலைமீ துள்ள னானான்

		தாதுளாங் கமலக் கண்போற் சதமக னுடல மெல்லாங்

		காதுளா னல்லே னென்றான் கண்ணுளான் கானங் கேட்டு.



(இ - ள்.) கண்ணுளான் கானம் கேட்டு - நுதற் கண்ணுடைய

சிவபெருமான் பாடியருளிய தேவகானத்தினைக் கேட்டு, போதுளான்

பரமன் பாதம் போதுளான் ஆனான் - தாமரை மலரில் இருக்கும்

பிரமன் அவ்விறைவனுடைய திருவடித் தாமரையின்

கீழுள்ளவனானான்; வேலை மீதுளான் - கடலின் மேல் அறிதுயில்

கொள்ளுந் திருமால், பரமானந்த வேலை மீது உள்ளான் ஆனான்

- பேரின்பக் கடலில் உள்ளவனானான்; சதமகன் - இந்திரன், தாது

உள் ஆம் கமலக் கண்போல் - அகத்தே மகரந்தத்தையுடைய

தாமரை மலர் போன்ற கண்களைப் போல, உடலம் எல்லாம் -

உடல் முற்றும், காது உளான் அல்லேன் என்றான் -

செவிகளையுடைய னல்லேனாயினேன் என்று கூறி வருந்தினான்.

இசையானது சிவானந்தத்தை விளைத்தமையின் இறைவன்

திருவடியிற் கலந்தார் போலாயினான் என்பார் 'பாதப்

போதுளானானான்' என்றார். போதுளான் பாதப் போதுளான் என்றும்,

வேலை மீதுள்ளான் பரமான்ந்த வேலை மீதுள்ளான் என்றும் கூறிய

நயம் பாராட்டற்பாலது. கண்ணுளான் என்பதற்குக் கூத்தியற்றுபவன்

என்றுரைப்பாருமுளர். (39)





	 	 முனிவருந் தவத்த ராதி முத்தர்மா சித்த ரன்பன்*

துனிவரும் பழங்கண் டீர்ப்பான் சுந்தரத் தோன்றல் கீதம்

கனிவருங் கருணையென்னுங் கடலிலன் பென்னு மாற்றிற்

பனிவருங் கண்ணீர் வெள்ளம் பாய்ந்திட வின்பத்

தாழ்ந்தார்.



(இ - ள்.) முனிவு அரும் - வெறுப்பு, (விருப்பு) அற்ற,

தவத்தர் ஆதிமுத்தர் மாசித்தர் - தவத்தரும் சீவன் முத்தரும்

பெரிய சித்தரும், அன்பன் - பாணபத்திரனது, துனி வரும் பழங்கண்

தீர்ப்பான் சுந்தரத் தோன்றல் - துன்பத்தையும் அதனால் வந்த

மெலிவையும் நீக்குவானாகிய சோம சுந்தரக் கடவுளின், கீதம்

கனிவரும் கரணை என்னும் கடலில் - இசையாகக் கனிந்த

கருணையாகிய கடலில், அன்பு என்னும் ஆற்றில் - அன்பாகிய

ஆற்றோடு, பனி வரும் கண்ணீர் வெள்ளம் பாய்ந்திட - குளிர்ந்த

ஆனந்தக் கண்ணீர் வெள்ளம் பாய, இன்பத்து ஆழ்ந்தார் -

இன்பத்தில் ஆழ்ந்தனர்.

		 முனிவு - வெறுப்பு. இறைவன் அனாதி முத்தனாகலின் சீவன்

முத்தரை ஆதி முத்தர் என்றார்; தவத்தர் முத்தர் சித்தர்

ஆதியானவர்கள் என்றுமாம். பழங்கண் - மெலிவு. தீர்க்கும்படி

சுந்தரத் தோன்றல் பாடிய என விரித்துரைத்தலுமாம். கடலில்

ஆற்றாலே செவள்ளம் பாய; கடலிற் செல்லும் ஆற்றிலே வெள்ளம்

பாய என்றுமாம். (40)



* * *



(பா - ம்.) * அன்பின் துனிவரும்.





	 	 	 	 ஊடிவே றொதுங்கித் துன்ப வுவரியுட் குளித்தார் தம்மிற்

கூடிவே றற்ற வின்பக் குளிர்கடல் வெள்ளத் தாழ்ந்தார்

நாடிவே றிடைப்பி ரிந்தார் மேன்மன நடாத்தி மேனி

வாடிவே ளலைப்பச் சோர்ந்து மம்மர்நோ யுழந்தார் மண்ணோர்.



(இ - ள்.) மண்ணோர் - நிலவுலகிலுள்ளவருள், ஊடி வேறு

ஒதுங்கி - பிணங்கி வேறாக ஒதுங்கி, துன்ப உவரியுள் குளித்தார் -

துன்பக் கடலுள் மூழ்கிய மகளிர், தம்மில் கூடி வேறு அற்ற இன்பக்

குளிர் கடல் வெள்ளத்து ஆழ்ந்தார் - தாமாகவே தலைவர்களைக்

கூடி வேறில்லாத இன்பமாகிய குளிர்ந்த கடல் வெள்ளத்துள்

ஆழ்ந்தார்கள்; நாடி வேறு இடைப் பிரிந்தார் மேல் மனம் நடாத்தி

- தலைவரைப் பிரிந்த மகளிர்) பொருள் முதலியவற்றை நாடி

மறுபுலத்துப் பிரிந்து சென்ற தலைவர் மேல் மனத்தைச் செலுத்தி,

வேள் அலைப்ப - மன்மதன் வருத்துதலைச் செய்ய, மேனி வாடி

சோர்ந்து - உடல் வாடி உள்ளஞ் சோர்ந்து, மம்மர் நோய் உழந்தார்

- காம நோயால் வருந்தினார்கள்.

வேறு வாயிலின்றி என்பார் 'தம்மில்' என்றார். வேறற்ற -

உடம்பு ஒன்றாய. பிரிந்த மகளிர் என வருவிக்க. ஊடின ஆடவரும்

மகளிரும் என்றும், பிரிந்த ஆடவரும் மகளிரும் என்றும் பொதுவாக

உரைத்தலுமாம்.(41)





	 	 	 	 பைத்தலை விடவாய் நாகம் பல்பொறி மஞ்ஞை நால்வாய்

		மத்தமா னரிமான் புல்வாய் வல்லிய மருட்கை யெய்தித்

		தத்தமா றறியா வாகித் தலைத்தலை மயங்கிச் சோர

		இத்தகை மாவும் புள்ளு மிசைவலைப் பட்ட வம்மா.



(இ - ள்.) பைத்தலை விடவாய் நாகம் பல்பொறி மஞ்ஞை -

படத்தையுடைய தலையையும் நஞ்சு பொருந்திய வாயினையுமுடை

பாம்புகளும் பல பொறிகளையுடைய மயில்களும், நால்வாய்

மத்தமான் அரிமான் - தொங்குகின்ற வாயினையும் மத

மயக்கத்தையுமுடைய யானைகளும் சிங்கங்களும், புல்வாய் வல்லியம்

- மான்களும் புலிகளும், இத்தகை மாவும் புள்ளும் - இங்ஙனம்

ஒன்றுக்கொன்று பகைமையுடைய ஏனைய விலங்குகளும்

பறவைகளும், மருட்கை எய்தி - இசையால் மயங்கி, தத்தம் மாறு

அறியாவாகி - தம் தம் பகைமையை அறியாவாய், தலைத்

தலை மயங்கிச் சோர - இடங்கள் தோறும் ஒன்றோடொன்று

கலந்து சோர்ந்து; இசை வலைப்பட்ட - இசையாகிய

வலையின்கட்பட்டன.

		 பாம்புக்கு மஞ்ஞையும் யானைக்குஞ் சிங்கமும் மானுக்குப்

புலியும் பகையாவன. இங்ஙனம் பகையான விலங்குகளும்

பறவைகளும் இசையால் மருட்கையெய்தினமையால் தம் பகைமை

யறிய மாட்டாமல் ஒன்றோடொன்று விரவிச் சோர்ந்து நின்றன

என்றார். சோர்தல் - ஒன்றின் மீது ஒன்று சாய்தலுமாம். சோர -

சோர்ந்து; சோரும்படி என்றுமாம். மாவும் புள்ளும் வலைப்பட்டன

என்பது நயமுடைத்து. அம்மா, வியப்பிடைச் சொல். (42)





	 	 	 வன்றரை கிழிய வீழ்போய் வான்சினை கரிந்து நின்ற

		ஒன்றறி மரங்க ளெல்லாஞ் செவியறி வுடைய வாகி

		மென்றளி ரீன்று போது விரிந்துகண் ணீருஞ் சோர

		நன்றறி மாந்தர் போல நகைமுக மலர்ந்த மாதோ.



(இ - ள்.) வன்தரை கிழிய வீழ்போய் - வலிய நிலம்

பிளக்குமாறு விழுது வீழ்த்தி, வான் சினை கரிந்து நின்ற - பெரிய

கிளைகள் உலர்ந்து நின்ற, ஒன்று அறிமரங்கள் எல்லாம் - ஊறு

என்னும் ஓரறிவுடையவாகிய மரங்கள் அனைத்தும், செவி அறிவு

உடையவாகி - ஓசையறி வினையு முடையனவாய், மென்தளிர்

ஈன்று - மெல்லிய தளரினை ஈன்று, போது விரிந்து - பூக்கள்

மலர்ந்து, கண்ணீரும் சோர - கண்ணீரும் பொழிய, நன்று

அறிமாந்தர் போல - தமக்கு உறுதியாவன அறிந்த மக்களைப்

போல, நகைமுகம் மலர்ந்த - நகையொடு முகமலர்ந்தன.

வீழ் - விழுது. ஒன்று அறி - ஊறு என்னும் ஒன்றனையே

அறியும்;

"ஒன்றறி வதுவே யுற்றறி வதுவே"

என்பது தொல்காப்பியம். செவியறிவு - ஐந்தாவதாகிய ஓசையை

அறியும் அறிவு. இசை செவியால் அறியப்படுவதாகலின் அதற்கேற்பச்

செவியறிவுடையவாகி என்றார். ஓரறிவுடையதன் மேலும் கரிந்தும்

போன மரங்கள் செவியறிவுடையன போல இசையையேற்றுத்

தளிர்த்து அவ்வளவேயன்றி மனத்தால் நன்றினையறியும் மக்கள்

போலக் கண்ணீர் சொரிந்து முக மலர்ந்தன என வியந்து கூறினார்.

வற்றல் மரமானது தளிரீன்று அரும்பிப் போதாகி மலர்ந்து தேனுஞ்

சிந்திற்றென்றால் இசையின் பெருமையை யாரால் இயம்பலாகும்.

மரத்திற்குக் கள்ளாகிய நீர் எனவும், மாந்தர்க்கு விழிநீர் எனவும்

கொள்க. மாது, ஓ : அசைகள். (43)





	 	 	 	 வாழிய வுலகின் வானோர் மனிதர்புள் விலங்கு மற்றும்

		ஆழிய கரண மெல்லா மசைவற வடங்க வையன்

		ஏழிசை மயமே யாகி யிருந்தன வுணர்ந்தோ ருள்ளம்

		ஊழியி லொருவன் றாள்புக் கொடுங்கிய தன்மை யொத்த.

	 	 (இ - ள்.) உலகின் வானோர் - வானுலகிலுள்ள தேவர்களும்,

மனிதர் - மனிதர்களும், புள் விலங்கு மற்றும் - பறவையும்

விலங்கும் ஏனையவும், ஆழிய கரணம் எல்லாம் - இசையிற் பதிந்த

மன முதலிய கரணங்கள் அனைத்தும், அசைவு அற அடங்க -

அசைவின்றி அடங்க, ஐயன் - இறைவனது, ஏழ் இசை மயமே ஆகி

இருந்தன - ஏழாகிய இசையின் மயமேயாகி இருந்தன -

(அங்ஙனமிருந்த தன்மை), உணர்ந்தோர் உள்ளம் -

மெய்யுணர்ந்தோரின் உள்ளம், ஊழிஇல் ஒருவன் தாள்புக்கு -

இறுதியில்லாத ஒருவனாகிய இறைவன் திருவடியின்கண் சென்று,

ஒடுங்கிய தன்மை ஒத்த - ஒடுங்கிய தன்மையை ஒத்தது.

வாழிய : மங்கலப் பொருட்டாய அசைச்சொல். வானுலகினோர்

எனப் பிரித்துக் கூட்டுக; உலகங்களில் உள்ள எனப்

பொதுப்படவுரைத்தலுமாம். ஆழிய - அழுந்திய. உணர்ந்தோர் -

பரஞானத்தாலே பரத்தைத் தரிசித்தோர். உலகமெல்லாம் ஒடுங்கிய

ஊழியிலும் எஞ்சி நிற்கும் ஒருவனாகிய இறைவன் என்றுமாம்.

ஒடுங்கிய தன்மை - சிவமேயான தன்மை. (44)





	 	 	 	 கண்ணிறை நுதலோன் சாம கண்டத்தி னெழுந்த முல்லைப்

		பண்ணிறை தேவ கீதஞ் சராசர வுயிரும் பாரும்

		விண்ணிறை திசைக ளெட்டும் விழுங்கித்தன் மயமே யாக்கி

		உண்ணிறை யுயிரு மெய்யு முருக்கிய திசைவல் லானை.



(இ - ள்.) கண் நிறை நுதலோன் - கண் நிறைந்த

நெற்றியையுடைய சோம சுந்தரக் கடவுளின், சாம கண்டத்தின்

எழுந்த - சாம வேதம் பாடுந் திருமிடற்றினின்றும் எழுந்த, முல்லைப்

பண் நிறை தேவ கீதம் - சாதாரியாகிய நிறைந்த தேவகானமானது,

சர அசர உயிரும் - இயங்குவனவும் நிற்பனவுமாகிய உயிர்களையும்.

பாரும் - நிலவுலகத்தையும், விண் - விண்ணுலகத்தையும், நிறை

திசைகள் எட்டும் - நிறைந்த எட்டுத் : திக்குகளையும், விழுங்கி தன்

மயமே ஆக்கி - விழுங்கித் தன் மயமாகவே செய்து, இசை

வல்லானை உள் நிறை உயிரும் மெய்யும் உருக்கியது - இசையில்

வல்ல ஏமநாதனை உள்ளே நிறைந்த உயிரையும் உடலைம்

உருக்கியது.

வல்லானுடைய உயிரையும் மெய்யையும் உருக்கியதென்க. (45)





	 	 [கலிநிலைத்துறை]



சிந்தை தோயுமைம் பொறிகளுஞ் செவிகளாப் புலன்கள்

ஐந்து மோசையா விசைவலா னிருந்தன னாகப்

பந்த நான்மறை நாவினாற் பத்திர னாளாய்

வந்து பாடினா ரிந்தனச் சுமையொடு மறைந்தார்.



(இ - ள்.) சிந்தை தோயும் ஐம்பொறிகளும் - மனத்துடன்

பொருந்தும் ஐம்பொறிகளும், செவிகளா - காதுகளாகவும், புலன்கள்

ஐந்தும் - ஐம்புலன்களும், ஓசையா - ஓசையாகவும், இசை வலான்

இருந்தனனாக - இசையில் வல்ல ஏமநாதன் இருந்தானாக; பந்தம்

நான்மறை நாவினால் - பந்த முதலிய உறுப்புக்களையுடைய

நான்மறைகளைக் கூறியருளிய நாவினால், பத்திரன் ஆளாய் வந்து

பாடினார் - பாணபத்திரன் அடிமையாக வந்து பாடியருளிய

இறைவர், இந்தனச் சுமையொடும் மறைந்தார் - விறகுச்

சுமையோடும் மறைந்தருளினார்.

		 மனத்துடன் கூடாவிடத்துப் பொறிகள் உணராவாகலின்

'சிந்தை தோயும் ஐம்பொறிகளும்' என்றார். ஐம்பொறிகளும்

செவிகளாப் புலன்களைந்தும் ஓசையா என்றது கண் முதலிய

ஏனைப் பொறிகள் உருவம் முதலிய புலன்களைச் சிறிதும்

உணராதிருக்க என்றதன்றி, அவற்றின் ஆற்றல்களையெல்லாம்

செவியே கொண்டு அனைத்தையும் ஒடுக்கி நிற்கின்ற

ஓசையொன்றையே யுணர என்றதுமாயிற்று;

"ஐந்து பேரறிவுங் கண்களே கொள்ள"

என்னும் பெரிய புராணச் செய்யுள் இங்கே சிந்திக்கற்பாலது. பந்தம்

- தளை; வேதத்தின் உறுப்பு. பாடினார், பெயர். அவன்

இசையொன்றையே உணர்ந்து கொண்டிருந்தமையின் அவர் மறைந்த

தன்மையையும் உணரானாயினான் என்க. (46)





	 	 	 யான றிந்தசா தாரியன் றிம்பரு ளிதனை

			நான றிந்ததென் றொருவரு நவின்றிலர் தேவ

			கான மீதிவற் குணர்த்தினோன் கடவுளே யன்றி

			ஏனை மானுடர் வல்லரோ விதுவியப் பென்னா.



(இ - ள்.) யான் அறிந்த சாதாரி அன்று - (இது) யான் அறிந்த

சாதாரிப் பண் அன்று; இம்பருள் - இந்நிலவுலகில், நான் அறிந்தது

என்று ஒருவரும் இதனை நவின்றிலர் - என்னால் அறியப்பட்டது

என்று ஒருவரேனும் இதனைக் கூறிற்றிலர்; ஈது தேவகானம் - இது

தேவ கானமாகும் (ஆதலின்), இவற்கு உணர்த்தினோன் - இவனுக்கு

இதனை அறிவித்தவன், கடவுளே அன்றி - கடவுளே அல்லாமல்,

ஏனை மானுடர் வல்லரோ - மற்றை மனிதர்கள் அறிவிக்க வல்லரோ,

இது வியப்பு என்னா - இது வியக்கத்தக்க செய்தி என்று கூறி.

ஒருவரும் தாம் அறிந்ததாகக் கூறிற்றிலர் என்க. மானுடனாகிய

பாணபத்திரனுடைய மாணாக்கனாகக் கூறினமையின் 'இது வியப்பு'

என்றான். (47)





	 	 	 	 இழுக்கி விட்டவிக் கிழமக னிசையிதே லந்த

		வழுக்கில் பத்திரன் பாடலெற் றோவென மதியா

		அழுக்க முற்றெழுந் திசைவலா னடுத்ததன் பண்டர்

		குழுக்க ளுங்குலை குலைந்திட விருள்வழிக் கொண்டான்.



(இ - ள்.) இழுக்கிவிட்ட இக்கிழமகன் இசை இதேல் -

நீக்கிவிடப்பட்ட இம்முதியோன் இசை இதுவாயின், அந்த வழுக்கு

இல் பத்திரன் - அந்தக் குற்றமில்லாத பாணபத்திரனது, பாடல்

எற்றோ என மதியா - பாடல் எத்தன்மைத்தோ என்று கருதி,

அழுக்கம் உற்று - வருந்துதலுமுற்று, இசைவவான் எழுந்து -

இசையில் வல்ல ஏமநாதன் அவணின்றும் எழுந்து, அடுத்த தன்

பண்டர் குழுக்களும் குலை குலைந்திட - தன்னை அடுத்த

பாண் மக்களின் கூட்டங்களும் தலை தடுமாறிச் செல்ல, இருள்

வழிக் கொண்டான் - இரவிலேயே ஓடத் தலைப்பட்டான்.

		 இழுக்கி - கடிந்து. இதேல் : விகாரம். அழுக்கம் -

அழுங்குதல். பண்டர் - பாண்மக்கள். (48)





	 	 	 மடக்கு பல்கலைப் பேழையு மணிக்கலம் பிறவும்

		அடக்கு பேழையுங் கருவியாழ்க் கோலுமாங் காங்கே

		கிடக்க மானமு மச்சமுங் கிளர்ந்துமுன் னீர்த்து

		நடக்க வுத்தர திசைக்கணே நாடினா னடந்தான்.



(இ - ள்.) பல்கலை மடக்கு பேழையும் - பல் வகை

ஆடைகளை மடித்து வைத்துள்ள பெட்டிகளும், மணிக்கலம் பிறவும்

அடக்கு பேழையும் - மணிகள் இழைத்த அணிகளையும் பிற

பொருளையும் அடக்கிய பெட்டிகளும், கருவியாழ்க் கோலும் -

கருவியாகிய யாழ்க்கோலும், ஆங்காங்கே கிடக்க -அங்கங்கே

கிடக்க, மானமும் அச்சமும் கிளர்ந்து முன் ஈர்த்து நடக்க -

மானமும் பயமும் முன்னே இழுத்துச் செல்ல, உத்தர திசைக்கணே

நாடினான் நடந்தான் - வட திசைக் கண்ணே நாடிச் சென்றான்.

மானம் அழிந்து விடுமென்னும் அச்சத்தால் விரைந்து

சென்றானென்பார், மானமும் அச்சமும் ஈர்த்து 'நடக்க' என்றார்.

மிக விரைந்து செல்லுங் கருத்தால் பேழை முதலியவற்றை எடாது

சென்றனன் என்க. நாடினான் : முற்றெச்சம். (49)





	 	 	 சிவிகை யோர்வழி விறலிய ரோர்வழி செல்லக்

			கவிகை யோர்வழி கற்பவ ரோர்வழி கடுகக்

			குவிகை யேவல ரொருவழி கூடநா ணுள்ளத்

			தவிகை யோவரு மொருவழி யகன்றிட வகன்றான்.



(இ - ள்.) சிவிகை ஓர் வழி விறலியர் ஓர் வழி செல்ல -

பல்லக்கு ஒரு வழியிலும் பாடினிகள் ஒரு வழியினுஞ் செல்லவும்,

கவிகை ஓர் வழி கற்பவர் ஓர் வழி கடுக - குடை ஒரு வழியிலும்

மாணவகர் ஒரு வழியிலும் விரைந்து செல்லவும், கை குவி ஏவலர்

ஒரு வழி கூட - கை கூப்பி வணங்கும் ஏவலாளர் ஒரு வழியிற்

செல்லவும், உள்ளத்து நாண் அவிகை ஓவரும் ஒரு வழி அகன்றிட

- உள்ளத்தின் கண் நாண் ஒழிந்த பாண் மக்களும் ஒரு வழி

அகல, அகன்றான் - தானும் நீங்கினான்.

விறலியர் - பாடினிகள்; பாடுமகளிர்; விறல்பட ஆடு மகளிர்

என்பர் நச்சினார்க்கினியர். அவிகை - அவிதலுடைய. ஓவர் -

ஏத்தாளர்; அரசர்களை ஏத்துவோர்; பாணர். (50)





	 	 	 	 அன்று பத்திரன் கனவில்வந் தாடலேற் றழகர்

		இன்று பத்திர விசைவலா னிடைவிற் காளாய்ச்

		சென்று பத்திர னடிமையா மென்றுபாண் செய்து

		வென்று பத்திரஞ் செய்துநின் வேண்டுகோ ளென்றார்.

	 	 (இ - ள்.) ஆடல் ஏற்று அழகர் - வெற்றியையுடைய

இடபவூர்தியையுடைய சோம சுந்தரக் கடவுள், அன்று பத்திரன்

கனவில் வந்து - அன்று பாணபத்திரன் கனவில் வந்து, பத்திர -

பாணபத்திரனே, நின் வேண்டுகோள் - உன் வேண்டுகோளின்

படியே, இசைவலான் இடை - இசையில் வல்ல அவ்வேமநாதனிடத்து,

விறகு ஆளாய் இன்று சென்று - விறகாளாக இன்று போய், யாம்

பத்திரன் அடிமை என்று - யாம் பாணபத்திரன் அடிமை என்று

கூறி, பாண் செய்து - இசை பாடி, வென்று பத்திரம் செய்தும்

என்றார் - வென்று நின்றைக் காத்தனம் என்றருளிச் செய்தார்.

பாண் செய்து - என்பதனை இரட்டுற மொழிதலாகக் கொண்டு

தாழ்ச்சி செய்து என்றும் உரைத்துக் கொள்க.

"பணிந்து பாண் செய்த தன்றே"

என்னும் சிந்தாமணித் தொடருக்கு நச்சினார்க்கினியர் இங்ஙனம்

பொருள் கூறினமை காண்க;

"பாண்பேசிப் படுதலையிற் பலி கொள்கை தவிரீர்"

எனத் தேவாரத்தில் பாண் பேசி என்பது தாழ்ச்சி சொல்லி என்னும்

பொருளில் வந்திருத்தலும் கருதுக. செய்தும் - செய்தோம்.

வேண்டுகோளால் என மூன்றனுருபு விரிக்க. (51)





	 	 	 குஞ்சி நாண்மலர்க் கொன்றையா ரங்ஙனங் கூறும்

		நெஞ்சி னானினைப் பரியசொற் கேட்டலு நெஞ்சம்

		அஞ்சி னானிது செய்யவோ வடியனேன் மறைகட்

		கெஞ்சி னாரையின் றிரந்தவா றென்றுகண் விழித்தான்.



(இ - ள்.) குஞ்சி நாள்மலர்க் கொன்றையார் - முடியின்கண்

அன்றலர்ந்த கொன்றை மலர் மாலையையுடைய இறைவர், அங்ஙனம்

கூறும் - அவ்வாறு கூறியருளிய, நெஞ்சினால் நினைப்பரிய சொல் -

நெஞ்சினாலும் நினைத்தற்கரிய சொல்லை, கேட்டலும் -

கேட்டவளவில், நெஞ்சம் அஞ்சினான் - மனந் துணுக்குற்று, இது

செய்யவோ - இக்காரியம் செய்தற்கோ, அடியனேன் மறைகட்கு

எஞ்சினாரை இன்று இரந்தவாறு என்று -அடியனேன் வேதங்களுக்கு

மெட்டாத இறைவரை இன்று குறையிரந்தபடி யென்று, கண்

விழித்தான் - கண் விழித்தெழுந்தான்

. நெஞ்சினால் நினைப்பரியய சொல் - விறகாளாய்ச் சென்று

'பத்திர னடிமையாம்' என்று கூறிய சொல். (52)





	 	 	 	 	 கண்ம லர்ந்தெழு பத்திரன் கரையிலா வுவகை

		உண்ம லர்ந்தெழு மன்புகொண் டூக்கவெங் கதிரோன்

		விண்ம லர்ந்தெழு முன்புபோய் விசும்பிழி கோயிற்

		பண்ம லர்ந்தநான் மறைப்பொரு ளடித்தலம் பணிந்தான்.

	 	 (இ - ள்.) கண் மலர்ந்து எழு பத்திரன் - அங்ஙனங் கண்

விழித்தெழுந்த பாணபத்திரன், கரை இலா உவகை உள் மலர்ந்து

- அளவிறந்த மகிழ்ச்சியால் அகமலர்ந்து, எழும் அன்பு கொண்டு

ஊக்க - மேலெழுந்த அன்பு தன் மயமாக்கிச் செலுத்த,

வெங்கதிரோன் - வெவ்விய கதிர்களையுடைய சூரியன், விண்

மலர்ந்து எழுமுன்பு போய் - வானிலே உதித்தெழுதற்கு முன்னரே

சென்று, விசும்பு இழிகோயில் - விண்ணினின்றும் இழிந்த இந்திர

விமானத்தில் எழுந்தருளிய, பண் மலர்ந்த நான் மறைப் பொருள் -

இசை நிறைந்த நால் வேதங்களின் பொருளாயுள்ள சோம சுந்தரக்

கடவுளின், அடித்தலம் பணிந்தான் - திருவடிகளை வணங்கினான்.

(53)





	 	 கடிய கானகம் புகுதவோ கட்டிய விறகை

முமடியி லேற்றவோ முண்டகத் தாள்கணொந் திடவந்

தடிய னேன்பொருட் டடாதசொற் பகரவோ வஞ்சக்

கொடிய னேன்குறை யிரந்தவா விளைந்ததே குற்றம்.



(இ - ள்.) கடிய கானகம் புகுதவோ - கொடிய காட்டின்கண்

செல்லவோ, கட்டிய விறகை முடியில் ஏற்றவோ - கட்டப்பட்ட

விறகு சுமையைத் திருமுடியில் ஏற்றுதற்கோ, முண்டகத் தாள்கள்

நொந்திட வந்து - தாமரை மலர் போன்ற திருவடிகள் நோவுமாறு

நடந்து வந்து, அடியனேன் பொருட்டு - அடியேன் நிமித்தம், அடாத

சொல் பகரவோ - தகாத சொல்லைக் கூறுதற்கோ, வஞ்சக்

கொடியனேன் குறையிரந்தவா - வஞ்சகத்தையுடைய கொடியேன்

குறையிரந்தபடி, குற்றம் விழைந்ததே - அதனால் அடியேனுக்குப்

பெரும் பிழை விளைந்து விட்டதே (இதற்கு என் செய்வேன்).

கொடியனேன் குறையிரந்தது அடியேன் பொருட்டுப் புகுதவோ

ஏற்றவோ பகரவோ என இரங்கினான் என்க. (54)





	 	 	 நெடிய னேமுதல் வானவர் நெஞ்சமுஞ் சுருதி

		முடிய னேகமுங் கடந்தநின் முண்டகப் பாதஞ்

		செடிய னேன்பொருட் டாகவிச் சேணிலந் தோய்ந்த

		அடிய னேற்கெளி தாயதோ வையநின் பெருமை.



(இ - ள்.) நெடியனே முதல் வானவர் நெஞ்சமும் - திருமால்

முதலிய தேவர்களின் உள்ளங்களையும், சுருதி முடி அனேகமும்

கடந்த - எண்ணிறந்த வேதங்களின் முடிகளையுங் கடந்தருளிய, நின்

முண்டகப் பாதம் - தேவரீரது தாமரை மலர் போன்ற திருவடிகள்,

செடியனேன் பொருட்டாக - பாவியேன் பொருட்டாக, இச்சேண்நிலம்

தோய்ந்த - இந்தப் பெரிய நிலத்தின்கண் தோய்ந்தன; ஐயநின்

பெருமை - (ஆதலால்) ஐயனே நினது பெருமை, அடியனேற்கு

எளிது ஆயதோ - அடியேனுக்கு எளிதாயிற்றோ?

செடியனேன் - பாவியேன்; செடி - குற்றம். தோய்ந்த :

அன்பெறாத பலவின்பால் முற்று. எத்தனையும் அரிய நின் பெருமை

ஒன்றுக்கும் பற்றாத புன்மையேன் திறத்தும் எளிதாயிற்றோ என்றபடி.

(55)





	 	 பநாத வந்தமுங் கடந்தமெய்ஞ் ஞானவா னந்த

போத மென்பரஃ தின்றொரு புடவிமா னுடமாய்

ஆத பந்தெற வெறிந்த* விந்தனஞ்சுமந் தடியேன்

பேதை யன்பள வாயதோ பெருமநின் னுருவம்.



(இ - ள்.) பெரும - பெருமானே, நின் உருவம் - தேவரீரின்

உருவம், (நாத அந்தமும் கடந்த - நாதாந்தத்தினையுங் கடந்தருளிய,

மெய் ஞான ஆனந்த போதம் என்பர் - உண்மையறிவானந்த

மென்று கூறுவர் பெரியோர்; அஃது இன்று ஒரு புடவி மானுடமாய்

- அவ்வுருவம் இன்று இந்நிலவுலகின்கண் ஒரு மனித வடிவாய்,

ஆதபம் தெற - வெய்யில் சுட்டு வருத்த, எறிந்த இந்தனம் சுமந்து

- வெட்டிய விறகினைச் சுமந்து, பேதை அடியேன் அன்பு அளவு

ஆயதோ - பேதையாகிய அடியேனது அன்பின் அளவாகியதோ.

நாத அந்தம் - குடிலை. போதம் - தெளிவு என்னும்

பொருட்டு. ஆதபம் - வெய்யில். பேதையாகிய அடியேன் என

மாறுக; பொய்யன்பு எனலுமாம். (56)



* * *



(பா - ம்.) * தெறத்தறிந்த. +எறிந்த.





	 	 மறிந்த தெண்டிரை கிடந்தவ னுந்தியில் வந்தோன்

அறிந்த தன்றரும் பொருள்வரம் பகன்றெழு விசும்புஞ்

செறிந்த வண்டமுங் கடந்தது சிறியனேன் பொருட்டாத்

தறிந்த+விந்தனஞ் சுமந்ததோ தம்பிரான்+முடியே.



(இ - ள்.) தம்பிரான்முடி - இறைவனது திருமுடியானது,

மறிந்த தெண்திரை கிடந்தவன் - மடங்கி வீசுந் தெளிந்த

அலைகளையுடைய பாற்கடலிற் பள்ளி கொண்டவனாகிய திருமாலும்,

உந்தியில் வந்தோன் - அவனது உந்தியிற்றோன்றியவனாகிய

பிரமனும், அறிந்தது அன்று - அறிந்ததன்று; அரும் பொருள் வரம்பு

- அரிய பொருள்களின் முடிவாயது; அகன்று எழு விசும்பும் செறிந்த

அண்டமும் கடந்தது - பரந்த வானினையும் நெருங்கிய

அண்டங்களையுங் கடந்தது; சிறியனேன் பொருட்டா - (அஃது)

இன்று சிறியனாகிய என் பொருட்டு, தறிந்த இந்தனம் சுமந்ததோ -

வெட்டப்பட்ட விறகினைச் சுமந்ததோ.

அரும்பொருள் - மறைப்பொருள்; தத்துவங்கள்;

"போதார் புனைமுடியும் எல்லாப் பொருண் முடிவே"

	 என்று திருவாசகம் கூறுதல் காண்க. அரும்பொருள் என்பதற்கு

அணு என்றுரைத்து, அணுவுக் கணுவாயது என்பாரு முளர்; அது

சிறப்பின்றாதல் உணர்க. 'பாதாள மேழினுங் கீழ் பாதமலர்'

என்பதனால் முடி அண்டமனைத்துங் கடந்ததென்பது பெறப்படுதல்

காண்க. (57)



* * *



(பா - ம்.) . +எம்பிரான்.





	 	 என்ன வந்தனை செய்துநின் றேத்தியங் கயற்கண்

மின்ன மர்ந்தபங் கொருவனை வலங்கொடு மீண்டு

மன்னர் தம்பிரா னாகிய வரகுண தேவன்

தன்னை வந்தடி பணிந்தனன் றந்திரிக் கிழவோன்.



(இ - ள்.) என்ன - என்று, வந்தனை செய்து நின்று ஏத்தி -

வணங்கி நின்று துதித்து, அங்கயற்கண் மின் அமர்ந்த பங்கு

ஒருவனை - அங்கயற் கண்ணம்மை அமர்ந்த பாகத்தையுடைய

சோம சுந்தரக் கடவுளை, வலங் கொடு மீண்டு - வலஞ்செய்து

திரும்பி, மன்னர் தம்பிரானாகிய வரகுண தேவன் தன்னை - மன்னர்

மன்னனாகிய வரகுண தேவனை, தந்திரிக் கிழவோன் - யாழுக்குரிய

பாணபத்திரன், வந்து அடி பணிந்தனன் - வந்து வணங்கினான்.

மின் - மின்போல்வாள். தந்திரி - நரம்பு : யாழுக்கு

ஆகுபெயர். (58)





	 	 வந்த வேழிசைத் தலைமகன் வரவறிந் தரசன்

அந்த வேழிசைக் கிழவனை யழையென வுழையோர்

பந்த யாழ்மக னிருக்கைபோய்ப் பார்த்தனர் காணார்

சிந்தை யாகுல மடைந்தவன் போனவா தெரியார்.*



(இ - ள்.) வந்த ஏழ்இசைத் தலைமகன் வரவு - அங்ஙனம்

வந்த ஏழிசையிலும் வல்ல பாணபத்திரனது வருகையை, அரசன்

அறிந்து - வரகுண பாண்டியன் தெரிந்து, அந்த ஏழ் இசைக்

கிழவனை அழை என - (வட புலத்தினின்றும் வந்த) அந்த ஏழிசை

வல்ல ஏமநாதனை அழையாய் எனப் பணிக்க, உழையோர் -

ஏவலாளர், பந்தம் யாழ் மகன் இருக்கை போய் - கட்டமைந்த

யாழ்மகனாகிய ஏமநாதன் இருப்பிடஞ் சென்று, பார்த்தனர் காணார்

- பார்ததுக் காணாது, சிந்தை ஆகுலம் அடைந்து அவன் போனவர்

தெரியார் - மனம் வருந்தி அவ்வேமநாதன் போன விதத்தைத்

தெரியாதவர்களாய்.

அழையென ஒருவனை நோக்கிக் கூற உழையோர் பலர்

சென்றனரென்க.பந்தம் - யாழ்வலிக்கட்டு. அடைந்து போனவா

என இயையும்; அடைந்து காணார் எனினும் பொருந்தும்.

போனவாறு என்பது ஈறு தொக்கது. பார்த்தனர், காணார், தெரியார்

என்பன முற்றெச்சங்கள். (59)



* * *



(பா - ம்.) * தெளியார்.





	 	 	 	 	 எங்கு ளானெனத் தேடுவா ரிவரெதி ரயல்வாய்

		அங்கு ளார்சில ரறிந்தவா றறைகுவா ரவனேற்

		றிங்கு ளான்விற கெடுத்தொரு முதுமக னிவன்பாற்

		பொங்கு மேழிசைப் பத்திர னடிமையாய்ப் போந்தான்.

	 	 (இ - ள்.) எங்கு உளான் எனத் தேடுவார் இவர் எதிர் -

எங்கு இருப்பான் எனத் தேடுவாராகிய இவரெதிரே, அயயல்வாய்

அங்குளார் சிலர் - அங்கே அருகிலுள்ளார் சிலர், அறிந்தவாறு

அறைகுவார் - தெரிந்தவாறு சொல்வார், அவன் நேற்று இங்கு

உளான் - அவன் நெரு நல் இங்கு இருந்தான், ஒரு முதுமகன் -

ஒரு கிழவன், விறகு எடுத்து - விறகு சுமந்து. இவன்பால் -

இவ்வேம நாதனிடத்து, பொங்கும் ஏழ் இசைப் பத்திரன் -

விளங்குகின்ற ஏழு இசையிலும் வல்ல பாண பத்திரனது.

அடிமையாய்ப் போந்தான் - அடிமையாகி வந்தான்.

அயல்வாய் பக்கத்து மனையிடங்கள். அடிமையாய் -

அடிமையென்று கூறி. அறைகுவார் என்பது வருஞ்செய்யுளில்

'என' என்பதனைக் கொள்ளும். (60)





	 	 	 பாடி னான்பின்பு பட்டது தெரிகிலேம் பானாள்

		ஓடி னானெனக் கேட்டலு மொற்றர்போய்க் கொற்றஞ்

		சூடி னானவை யடைந்தவர் சொல்லிய வாறே

		ஆடி னார்வியப் படைந்தனு மானமுற் றரசன்.



(இ - ள்.) பாடினான் - (வந்து) பாடினான், பின்பு பட்டது

தெரிகிலேம் - பின்னர் நிகழ்ந்த செய்தியை அறியோம். பால் நாள்

ஓடினான் - பாதி இரவில் அவ்வேமநாதன் ஓடினான், என - என்று

கூற, கேட்டலும் - கேட்டவளவில், ஒற்றர் போய் - உழையோர்

சென்று, கொற்றம் சூடினான் அவை அடைந்து - வெற்றி மாலையைச்

சூடிய பாண்டியனது அவையைச் சார்ந்து, அவர் சொல்லியவாறே

ஆடினார் - அவ்வயலோர் கூறியவாறே கூறினார்; அரசன் வியப்பு

அடைந்து அனுமான முற்று - பாண்டியன் அதிசயித்து ஐயமுற்று.

பட்டது - நிகழ்ந்தது. கொற்றம் - வெற்றி; வாகை. ஆடினார்

- கூறினார். அநுமானம் - ஐயம்; கருதுதலுமாம். (61)





	 	 	 	 தன்ன டைந்தவத் தந்திரித் தலைவனை நோக்கி

		என்ன வாறவன் போனவா றிங்கினும் போன

		பின்னை யாதுநீ செய்தனை யெனவிசைப் பெருமான்

		தென்னர் கோனடி தொழுதுதன் செய்தியை மொழிவான்.



(இ - ள்.) தன் அடைந்த அத்தந்திரித் தலைவனை நோக்கி

- தன்னைச் சார்ந்து நின்ற அந்த யாழ்த் தலைவனாகிய

பாணபத்திரனைப் பார்த்து, அவன் போனவாறு என்னவாறு - அவன்

போன விதம் என்ன வகை, இங்கினும் போன பின்னை - இங்கு

நின்றும் போயினபின், நீ யாது செய்தனை என - நீ என்ன செய்தாய்

என்று வினவ, இசைப் பெருமான் - இசைத் தலைவனாகிய பத்திரன்,

தென்னர் கோன் அடிதொழுது - பாண்டியர் மன்னனாகிய

வரகுணனின் அடிகளை வணங்கி, தன் செய்தியை மொழிவான் -

தனது செய்தியைக் கூறுவானாயினன்.

		 இங்கினும் - இவ்விடத்தினின்றும்; இன : நீக்கப்பொருட்டு. (62)





	 	 	 	 நென்னல் வாயடி யேனின தாணிழ னீங்கிப்

		பின்னல் வார்சடை மௌலியெம் பிரானடி பணிந்தேன்

		இன்ன லார்குறை யிரந்துமீண் டிருக்கைபுக் கிருந்தேன்

		கன்ன லார்மொழி பங்கரென் கனாவில்வந் தருளி.



(இ - ள்.) நென்னல் வாய் - நேற்றைப் பொழுதில், அடியேன்

நினதாள் நிழல் நீங்கி - அடியேன் உன்னுடைய அடி நிழலை நீங்கிச்

சென்று, பின்னல் வார் சடை மௌலி - பின்னிய நீண்ட சடையாகிய

முடியினையுடைய, எம்பிரான் அடி பணிந்தேன் - எம் பிரானாகிய

சோம சுந்தரக் கடவுளின் திருவடிகளைப் பணிந்து, இன்னல் ஆர்

குறை இரந்து மீண்டு - துன்ப மிக்க குறைபாடுகளை இரந்து கூறி

மீண்டு, இருக்கை புக்கு இருந்தேன் - இல்லிற் புகுந்து இருந்தேன்;

கன்னல் ஆர்மொழி பங்கர் - கரும்பு போலும் மொழியினையுடைய

உமையைப் பாகத்திலுடைய அவ்விறைவர், என் கனாவில் வந்தருளி

- எனது கனவின்கண் வந்தருளி. வாய் : ஏழனுருபு. நின : அகரம்

ஆறன் பன்மையுருபு. பணிந்தேன் : முற்றெச்சம். ஆர் : உவமச்

சொல்லாக நின்றது. மொழி : ஆகு பெயர். (63)





	 	 	 	 ஓடி யுன்பொருட் டாகநாம் விறகெடுத் துழன்று

		வாடி நின்பகைப் புறங்கடை வந்துசா தாரி

		பாடி வென்றுநின் பகைவனைத் துரந்தன மெனச் சொல்

		ஆடி னார்விழித் தேனிது நிகழ்ந்ததென் றறைந்தான்.



(இ - ள்.) உன் பொருட்டாக - உன் நிமித்தமாக, நாம் ஓடி

விறகு எடுத்து உழன்று வாடி - நாம் ஓடி விறகு சுமந்து திரிந்து

வாடி, நின் பகைப் புறங்கடை வந்து - நின் பகைவனாகிய ஏமநாதன்

தலைவாயிலிற் சென்று, சாதாரி பாடி வென்று - சாதாரிப் பண்ணைப்

பாடி வென்று, நின் பகைவனைத் துரந்தனம் எனச் சொல் ஆடினார்

- அவனை ஓட்டி விட்டேமெனக் கூறியருளினார்; விழித்தேன் -

யானுங் கண் விழித்தேன்; இது நிகழ்ந்தது என்று அறைந்தான் - இது

தான் நடந்த செய்தி என்று கூறினான்.

பகைப் புறங்கடை - பகைவனது இல்லின் புறங்கடை.

சொல்லாடினார் - சொல்லினார். சொல்லியவளவில் விழித்தேன்

என்க. (64)





	 	 	 	 	 ஏவன் மைந்தர்போய் விளங்கிவந் திசைத்ததும் வீணைக்

	காவ லன்கனா நிகழ்ச்சியு மொத்தலிற் கைக்கும்

	பூவ லங்கலா னிஃதுநம் பொன்னகர்க் கூடற்

	றேவர் தம்பிரான் றிருவிளை யாட்டெனத் தெளிந்தான்.

	 	 (இ - ள்.) ஏவல் மைந்தர்போய் - ஏவலாளர் சென்று,

விளங்கி வந்து இசைத்ததும் - தெரிந்துவந்து கூறியதும்,

வீணைக்காவலன் கனா நிகழ்ச்சியும் - வீணை வேந்தனாகிய

பாணபத்திரனது கனா நிகழ்ச்சியும் ஒத்தலின் - ஒத்திருத்தலால்,

கைக்கும் பூ அலங்கலான் - வேப்ப மலர் மாலையை யணிந்த

பாண்டியன், இஃது நம் பொன்நகர்க் கூடல் - இது நமது அழகிய

நகரமாகிய கூடலின்கண் எழுந்தருளிய, தேவர் தம்பிரான்

திருவிளையாட்டெனத் தெளிந்தான் - தேவதேவனாகிய

சோமசுந்தரக் கடவுளின் திருவிளையாடல் என்று தெளிந்தான்.

விளங்கி என்பது விளங்க அறிந்து என்னும் பொருளில்

வந்தது. கைக்கும்பூ - கசக்கும் பூ; வேப்பம் பூ. (65)





	 	 	 இகழ்ந்த கூற்றெறி சேவடிக் கிடையறா நேயந்

	திகழ்ந்த பத்திர னன்பையுந் தேவரைக் காப்பான்

	அகழ்ந்த வாழிநஞ் சுண்டவ னருளையும் வியந்து

	புகழ்ந்து போய்மது ராபுரிப் புனிதனைப் பணியா.



(இ - ள்.) இகழ்ந்த கூற்று எறி சேவடிக்கு - அவமதித்து

வந்த கூற்றுவனை உதைத்த சிவந்த திருவடிக்கு, இடையறா நேயம்

திகழ்ந்த - இடைவிடாத அன்பு விளங்கிய, பத்திரன் அன்பையும் -

பாணபத்திரனது அன்பையும், தேவரைக் காப்பான் - தேவர்களைக்

காக்கும் பொருட்டு, அகழ்ந்த ஆழி நஞ்சு உண்டவன் அருளையும்

- (சகரர்) தோண்டிய கடலின் நஞ்சினை உண்ட இறைவனது

அருளையும், வியந்து புகழ்ந்து - பாராட்டிப் புகழ்ந்து, போய் -

சென்று, மதுராபுரிப் புனிதனைப் பணியா - மதுரைப்பதியி

லெழுந்தருளிய இறைவனை வணங்கி.

இகழ்ந்த - தன்னைச் சரண் புகுந்த அடியான்மீது தன்னை

மதியாது அடர்ந்து வந்த. காப்பான் : வினையெச்சம். நஞ்சுண்டவன்

என்றதனாலும் அருளை விளக்கினார். (66)





	 	 	 	 பத்தர் யாழிசைக் கிழவனைப் பனைக்கைமா னெருத்தில்

	வைத்து மாடநீ ணகர்வலஞ் செய்வித்து மலர்ந்த

	சித்த மாழ்ந்திட வரிசைகண் மிதப்புறச் செய்து

	தத்து மான்றொடைத் தேரினான் றன்மனை புகுவான்.



(இ - ள்.) பத்தர் யாழ் இசைக்கிழவனை - பத்தரையுடைய

யாழிசைக்கு உரிய பாணபத்திரனை, பனைக்கைமான் எருத்தில்

வைத்து - பனைபோன்ற துதிக்கையையுடைய யானையின் பிடரில்

வைத்து, மாடம் நீள்நகர் வலம் செய்வித்து - மாடங்கள் நிறைந்த

நீண்ட நகரினை வலஞ் செய்வித்து, மலர்ந்த சித்தம் ஆழ்ந்திட -

மலர்ந்த அவன் மனம் உவகைக் கடலில் அமிழ்ந்த, வரிசைகள்

மிதப்புறச் செய்து - வரிசைகளை நிறையச் செய்து, தன்மனை

புகுவான் - தனது மனையிற் புகுகின்றவனாகிய, தத்தும் மான்

தொடைத் தேரினான் - தாவுகின்ற குதிரைகள் பூட்டிய

தேரையுடைய பாண்டியன்.

மிதப்புற - மிக. தொடை - பூட்டு. புகுவானாகிய தேரினான்

என்க. (67)





	 	 	 தேவ ருந்தவ முனிவருந் தேவரிற் சிறந்தோர்

	யாவ ருந்தமக் காட்செய விருப்பவ ரிருதாள்

	நோவ வந்துமக் காட்செய்து நுங்குறை முடிப்பார்

	ஆவ ரேலுமக் கனைவரு மேவல் ரன்றோ.



(இ - ள்.) தேவரும் தவமுனிவரும் தேவரில் சிறந்தோர்

யாவரும் - தேவர்களும் தவத்தினையுடைய முனிவர்களும்

தேவர்களிற்சிறந்த திருமால் முதலிய அனைவரும், தமக்கு ஆள

்செய்ய இருப்பவர் - தமக்குக் குற்றேவல் செய்ய வீற்றிருப்பவராகிய

இறைவர், இருதாள் நோவ வந்து - இரண்டு திருவடிகளும் வருந்த

வந்து, உமக்கு ஆள்செய்து - உமக்கு ஏவல் செய்து, நும்குறை

முடிப்பார் ஆவரேல் - உமது குறையினை முடிப்பாராயின், உமக்கு

அனைவரும் ஏவலர் அன்றோ - உமக்கு அனைவரும் ஏவலாளர்

அல்லவோ?

அனைவரும் - அத்தேவர் முதலாயினாரும் புவியின்

மாந்தரனை வரும். (68)





	 	 	 ஆத லாலெனக் குடையர் நீ ருமக்குநா னடியேன்

	ஈத லாலெனக் கும்மொடு வழக்குவே றிலைநான்

	ஓத லாவதோர் குறையுள தின்றுதொட் டுமக்கு

	வேத நாதனைப் பாடலே கடனென விடுத்தான்.



(இ - ள்.) ஆதலால் - ஆகையால், எனக்கு உடையர் நீர் -

என்னை யுடைய தலைவர் நீர்; நான் உமக்கு அடியேன் - நான்

நுமக்கு அடிமை; ஈது அல்லால் - நீர் தலைவரும் யான்

அடிமையுமாகிய இந்த முறையே யன்றி, எனக்கு உம்மொடு வேறு

வழக்கு இலை - அடியேனுக்கு உம்முடன் வேறு வழக்கு இல்லை;

நான் ஓதல் ஆவதோர் குறை உளது - இன்னும் நான்

கூறக்கடவதாகிய குறை ஒன்று உளது; (அது), இன்று தொட்டு -

இன்று முதல், உமக்கு வேத நாதனைப் பாடலே கடன் என

விடுத்தான் - உமக்கு வேதநாதனாகிய இறைவனைப் பாடுதலே

கடமை என்று வேண்டி அனுப்பினான்.

நீர் முன்போல் அரசவைக் கண் வந்து பாடுதல்

மரபன்றென்பார் ‘எனக் கும்மொடு வழக்கு வேறிலை’ என்றார். (69)





	 	 	 	 	 அரச னலகிய வெறுக்கைபூ ணாடைகள் பிறவும்

	பரசு நாவலர் மாணவர் யாவர்க்கும் பகிர்ந்து

	வரிசை யாலிசைக் கிளையொடு மனையில்வந் தெய்திக்

	கரைசெ யாமகழ் சிறந்திசைக் காவல னிருந்தான்.

	 	 (இ - ள்.) அரசன் நல்கிய - வரகுண பாண்டியன் காடுத்த,

வெறுக்கை பூண் ஆடைகள் பிறவும் - செல்வமும் அணியும்

ஆடைகளும் பிறவுமாகிய அனைத்தையும், பரசும் நாவலர் மாணவா

யாவர்க்கும் பகிர்ந்து - துதிக்கின்ற நாவலர்க்கும் மாணவர்கட்கும்

பகிர்ந்து கொடுத்து, இசைக்கிளையொடு - பாண் சுற்றத்தோடு,

வரிசையால் - அரசன் செய்த வரிசையோடும், மனையில் வந்து எய்தி

- மனையின்கண் வந்தடைந்து, கரை செயா மகிழ் சிறந்து -

அளவிறந்த மகிழ்ச்சியிற் சிறந்து, இசைக் காவலன் இருந்தான் - யாழ்

வேந்தனாகிய பாணபத்திரன் இனிதிருந்தான்.

ஆடைகளும் பிறவும் என்க. பரசு நாவலர் - வந்தியர்.

வரிசை - ஊர்தி கொடி முதலியன. (70)

	 ஆகச் செய்யுள் 2100.





* * *





	 	 	 	 நாற்பத்திரண்டாவது திருமுகங் கொடுத்த படலம்



	 	 [அறுசீரடியாசிரிய விருத்தம்]



முன்னவன் மதுரை மூதூர் முழுமுத லிசைவ லானை

இன்னிசை பாடி வென்ற தின்றுரை செய்தே* மந்தத்

தென்னவன் சேரன் மாடே திருமுகங் கொடுத்துப் பாணர்

மன்னவன் றனக்குச் செம்பொன் வழங்கிய வழக்கஞ் சொல்வாம்.





(இ - ள்.) முன்னவன் - (திருமால் முதலியோர்க்கு)

முன்னவனும், மதுரைமூதூர் முழு முதல் - மதுரை என்னும் பழம்

பதியில் எழுந்தருளிய முழுமுதற் பொருளுமாகிய சோமசுந்தரக்

கடவுள், இசை வலானை - இசையில் வல்ல ஏமநாதனை, இன்

இசை பாடி வென்றது - இனிய இசை பாடி வென்ற திருவிளை

யாடலை, இன்று உரை செய்தேம் - இப்பொழுது கூறினேம்; அந்தத்

தென்னவன் - (இனி) அவ்விறைவனே; சேரன் மாடே திருமுகம்

கொடுத்து - சேரமான் பெருமாளிடந் திருமுகங் கொடுப்பித்து,

பாணர் மன்னவன் தனக்கு - பாணர் வேந்தனாகிய பத்திரனுக்கு,

செம்பொன் வழங்கிய வழக்கம் சொல்வாம் - செம்பொன் அளித்த

திருவிளையாடலைக் கூறுவோம்.

முன்னவனென்ற கருத்தை,

"மாலு நான்முகத் தொருவன் யாரினும்

முன்ன வெம்பிரான் வருக" ."

என்னும் திருவாசகத்தால் அறிக

என்னுரை செய்தேம் என்பது பாடமாயின் யாதினையறிந்து

கூறினேம் என்றுரைத்துக் கொள்க. சுந்தர பாண்டியனாக

வந்தமையின் ‘அந்தத் தென்னவன்’ என்றார். வழக்கம் - வரலாறு. (1)



* * *



(பா - ம்.) * என்னுரை செய்தேம்.





	 	 	 	 இனிமதி யெமக்கீ தென்னா யாழ்வல்லோ னன்று தொட்டுப்

	பனிமதி மருமான் கோயிற் பாணிசைக் கிழமை நீத்துக்

	குனிமதி மிலைந்த நாதன் கோயின்முப் போது மெய்திக்

	கனிமதி யன்பிற் பாடுங் கடப்படு நியமம் பூண்டான்.



(இ - ள்.) இனி எமக்கு மதி ஈது என்னா - இனி எமக்கு

அறிவாவது இதுவே என்று கருதி, யாழ் வல்லோன் - யாழில் வல்ல

பாணபத்திரன், அன்று தொட்டு - அந்நாள் முதல், பனிமதி மருமான்

கோயில் பாண் இசைக் கிழமை நீத்து - குளிர்ந்த சந்திரன்

மரபினனாகிய வரகுண பாண்டியனது

அரண்மனையில் இசை பாடுகின்ற உரிமையைவிட்டு, குனி மதி

மிலைந்த நாதன் - வளைந்த மதியினை அணிந்த இறைவனது,

கோயில் முப்போதும் எய்தி - திருக்கோயிலை மூன்று காலங்களினும்

அடைந்து, மதிகனி அன்பில் பாடும் - உள்ளத்திற் கனிந்த

அன்பினாலே பாடுகின்ற, கடப்படு நியமம் பூண்டான் - கடமையாகிய

நியதியை மேற்கொண்டான்.

அரசன் கூறிய இந்நெறியில் ஒழுகுதலே எமக்கு அறிவென்று

கொண்டென்க. முப்போது - காலை நண்பகல் மாலை. (2)





	 	 	 இத்தொழி லன்றி வேறு தொழிலிவற் கின்மை யாலே

பத்திர னிலம்பா டெய்தப் பொறுப்பரோ பழனக் கூடற்

சித்தவெம் மடிகள் வேந்தன் பொன்னறைச் செல்வம்

வௌவிப்

பத்தர்யா ழிடத்தோ ளேந்திப் பாடுவான் காண வைப்பார்.



(இ - ள்.) இத்தொழில் அன்றி - இங்ஙனம் இறைவன்

திருமுன் பாடுதலேயன்றி, வேறு தொழில் இவற்கு இன்மையாலே

- வேறு தொழில் இவனுக்கு இல்லாமையினால், பத்திரன் இலம்பாடு

எய்த - பாணபத்திரன் வறுமையை அடைய, பழனக்கூடல் சித்த

எம் அடிகள் பொறுப்பரோ - வயல் சூழ்ந்த கூடலிலுள்ள

சித்தராகிய எம்மிறைவர் அதனைப் பொறுப்பரோ (பொறாராகலின்),

வேந்தன் பொன் அறைச் செல்வம் வௌவி - மன்னனது

கருவூலத்திலுள்ள செல்வங்களைக் கவர்ந்து, பத்தர் யாழ்

இடத்தோள் ஏந்தி - பத்தரையுடைய யாழினை இடது தோளிலேந்தி,

பாடுவான் காணவைப்பார் - பாடுகின்ற பாண பத்திரன் காணுமாறு

எதிரில் வைப்பாராயினர்.

வேறு தொழில் - அரசவையிற் பாடுதல் மாணவர்க்குக்

கற்பித்தல் முதலிய பொருள் பெறுந் தொழில். (3)





	 	 	 சிலைபொலங் காசு சின்னாண் மணிக்கலன் சின்னாள்

செம்பொற்

கலைவகை சின்னா ளம்பொற் சாமரைக் காம்பு சின்னாள்

அலர்கதி ரரிமான் சேக்கை யாடகத் தகடு சின்னாள்

குலமணி வருக்கஞ் சின்னாள் கொடுத்திடக் கொண்டு

போவான்.



(இ - ள்.) சில நாள் பொலங்காசு சில - சில நாள்

பொற்காசு சிலவும், சில் நாள் மணிக்கலன் - சில நாள் மணிகள்

இழைத்த அணிகளும், சில் நாள் செம்பொன் கலைவகை - சில

நாள் சிவந்த பொன்னாடை வகைகளும், சில் நாள் அம்பொன்

சாமரைக் காம்பு - சில நாள் அழகிய பொன்னாலாகிய சாமரைக்

காம்புகளும், சில் நாள் - சில நாள், அரிமான் சேக்கை -

சிம்மாசனத்தில் வேய்ந்த, அலர் கதிர் ஆடகத்தகடு - விரிந்த

ஒளியினையுடைய பொற்றகடும், சில் நாள் குர மணி வருக்கம் -

சில நாள் பலசாதி மணிக் குவியல்களும், கொடுத்திட அளிக்க,

கொண்டு போவான் - பெற்றுக்கொண்டு போவானாயினன்.

குலம் - சிறப்புமாம். (4)





	 	 	 	 கைவரும் பொருளைத் தந்த கள்வருந் தானு மன்றி

எவ்வெவர் தமக்குந் தோற்றா தெரியிலிட் டழித்துஞ்

சின்னஞ்

செய்வன செய்துந் தன்னைச் சேர்ந்தவ ரிரந்தோர்

கைபார்த்

துய்பவர் பிறர்க்கு மாறா துதவியுட் கவலை தீர்ப்பான்.

	 	 (இ - ள்.) கைவரும் பொருளை - அங்ஙனம் கையில்வந்த

பொருளை தந்த கள்வரும் தானும் அன்றி - தனக்கு அளித்த

கள்வரும் தானுமே அல்லாமல், எவ்வெவர் தமக்கும் தோற்றாது -

எவ்வகையினர்க்கும் புலப்படாமல், எரியில் இட்டு அழித்தும் -

நெருப்பில் இட்டு வருவழித்தும் சின்னம் செய்வன செய்தும் -

உருமாற்ற வேண்டியகைகளை அங்ஙனமே செய்தும், தன்னைச்

சேர்ந்தவர் இரந்தோர் - தன்னைச் சார்ந்தவர்க்கும்

இல்லையென்றிரந்தவர்க்கும், கை பார்த்து உய்பவர் பிறர்க்கும் -

தன் கை வரவு பார்த்துப் பிழைப்போர்க்கும், இவரொழிந்த

பிறர்க்கும், மாறாது உதவி உள்கவலை தீர்ப்பான் - இடையறாது

கொடுத்து அவர்களின் உள்ளக் கவலையைப் போக்கி வருவான்.

அழித்தல் - உருக்குதல். சின்னஞ் செய்தல் -

முன்னையுருத்தோன்றா வகை பேதித்தல். தன்னைச் சேர்ந்தவர் -

சுற்றத்தார். கைபார்த்துய்பவர் - பரவுவோர், ஏவல் செய்வோர்

முதலாயினார். (5)





	 	 	 வைகலுங் கொடுப்போர் பின்னாண் மறுத்தன ராகப் போய்ப்போய்க்

கைதொழு திறைஞ்சி வாளா வருமவன் கலியின் மூழ்கி

உய்வகை வேறு காணா தொக்கலு மொக்க வாடிக்

கையற வடைய நோனா துறங்கினான் கனவி னெல்லை.



(இ - ள்.) வைகலும் கொடுப்போர் - இங்ஙனம்

நாள்தோறும் கொடுத்துவரும் இறைவர், பின்நாள் மறுத்தனராக -

பிந்திய நாட்களில் கொடாது மறுத்தாராக; போய்ப்போய் -

சென்றுசென்று, கை தொழுது இறைஞ்சி - கைகூப்பி வணங்கி,

வாளா வரும் அவன் - ஒன்றும் பெறாது வருகின்ற

அப்பாணபத்திரன், கலியில் மூழ்கி - வறுமைக் கடலிலழுந்தி,

உய்வகை வேறுகாணாது - பிழைக்கும் வகை வேறு காணாமல்,

ஒக்கலும், சுற்றத்தாரும், ஒக்க வாடிக் கையறவு அடைய - ஒரு சேர

வாடித் துன்பமுற, நோனாது உறங்கினான் - பொறுக்க லாற்றாது

துயின்றான்; கனவின் எல்லை - அப்பொழுது அவன் கனவின் கண்.

ஒக்க - உடன் என்றுமாம். கையறவு - கையாறு; செயலறுதி

யாகிய துன்பம். நோன்றல் - பொறுத்தல். (6)





	 	 	 சித்தவெம் பெருமான் வந்து செப்புவா ரப்பா நிம்பத்

தொத்தவன் கோசந் தன்னிற் றும்பியுண் கனியின் வௌவி

இத்தன மின்று காறு மீந்தன மெம்பா லன்பு

வைத்தவ னறிந்தாற் சங்கை மனத்தனாய் விகற்பங்

கொள்வான்.

	 	 (இ - ள்.) சித்த எம்பெருமான் வந்து செப்புவார் - சித்த

மூர்த்தி களாகிய எம் பெருமானார் தோன்றியருளிக் கூறுவார்;

அப்பா - அப்பனே, நிம்பத் தொத்தவன் - வேப்பமலர் மாலையை

யணிந்த பாண்டியனது, கோசம் தன்னில் - பொன்னறையில், தும்பி

உண் கனியின் வௌவி - வேழம் உண்ட விளாங்கனிபோல (அது

ஆகுமாறு) கவர்ந்து, இத்தனம் இன்றுகாறும் ஈந்தனம் - இந்தப்

பொருளை இந்நாள் வரையும் கொடுத்தருளினோம்; எம்பால் அன்பு

வைத்தவன் அறிந்தால் - எம்மிடத்து அன்புவைத்த

வரகுணபாண்டியன் அறிந்தானாயின், சங்கை மனத்தனாய் விகற்பம்

கொள்வான் - ஐயமுற்ற மனத்தினனாய் வேறுபட்டு.

அப்பா என அன்பால் விளித்தார். தொத்து - பூங்கொத்து.

கோசம் - பொன்னறை. கனியின் - கனிபோல வறிதாக. சங்கை -

ஐயம். விகற்பங் கொள்ளல் - தடுமாற்ற மடைதல். கொள்வான்

என்பதனை எச்சமாக்குக. (7)





	 	 	 	 மயலறக் கற்புக் காக்கு மகளிர்போற் றுறவு காக்க

முயலும்யோ கரிலுட் காப்பு முரசெறி புறஞ்சூழ் காப்புங்

கயலிலச் சினையு நிற்கக் கவர்ந்ததற் புதமிக் கள்வன்

உயிர்தொறு மொளித்து நின்ற வொருவனோ* வறியே

னென்பான்.



(இ - ள்.) மயல் அறக் கற்புக் காக்கும் மகளிர்போல் -

(வேறு ஆடவரிடத்து) ஆசை இல்லையாகக் கற்பினைக் காக்கின்ற

மகளிர் போலவும், துறவு காக்க முயலும் யோகரில் - துறவினைக்

காக்க முயலுகின்ற சிவயோகிகளைப் போலவும், உள்காப்பும் -

அகக்காவலும், முரசு எறிபுறம் சூழ்காப்பும் - எறிகின்ற

முரசொலியுடன் சூழ்தரும் வெளிக்கவலும், கயல் இலச்சினையும்

நிற்க - மீன முத்திரையும் உள்ளவாறே இருக்க, கவர்ந்தது அற்புதம்

- பொருளை வௌவியது வியக்கத்தக்கது; இக்கள்வன் - இங்ஙனம்

கவர்ந்த கள்வன், உயிர் தொறும் ஒளித்துநின்ற ஒருவனோ -

உயிர்கள் தோறும் ஒளித்துநின்ற ஒருவனாயிருப்பானோ, அறியேன்

என்பான் - அறியேனே என்று கருதுவான்.

மயல் - மையல்; ஆசை. கற்புக் காக்கும் மகளிர்க்கு நாண்

முதலியன அகத்தே நீங்காது நின்று காத்தல்போலவும் துறவுகாக்க

முயல்வார்க்குப் புறத்திலுள்ள ஐம்பொறிகளும் விடயங்கள் புகுதாது

தடுத்து நிற்றல்போரவும் உட்காப்பும் புறஞ்சூழ் காப்பும் என முறை

நிரனிறையாகக் கொள்க. உயிர்தொறு மொளித்து நின்ற வொருவனோ

எனத் தன்னை ஐயுறுதலுஞ் செய்வான் என்றபடி. (8)



* * *



(பா - ம்.) * ஒளித்த கள்வ னொருவனோ.





	 	 கோமக னினைய செய்தி யறியுமெற் கோசங் காப்போர்க்

காமுறு+தண்ட நின்போ லன்பகத் தெம்மை வைத்த

தெமரு போந்தின் கண்ணிச் சேரமான் றனக்கிப் போது

நாமொரு முடங்க றீட்டி நல்குவம் போதி யென்னா.

(இ - ள்.) கோமகன் இனையசெய்தி அறியுமேல் - மன்னவன்

இச் செய்தியை அறிவானேல் (அங்ஙனங் கருதுவதன்றி), கோசம்

காப்போர்க்கு உறுதண்டம் ஆம் - கருவூலங் காப்போர்க்கு மிக்க

தண்டமும் உண்டாகும்; (ஆதலால்), நின்போல் உன்னைப் போல்,

அன்பு அகத்து எம்மை வைத்த - அன்போடு உள்ளத்தின்கண்

எம்மை வைத்துள்ள, தேம் மரு போந்தின் கண்ணிச் சேரமான்

தனக்கு - தேன்பொருந்திய பனம் பூமாலையை யணிந்த சேர

மானுக்கு, இப்போது - இப்பொழுது, நாம் ஒரு முடங்கல் தீட்டி

நல்குவம் - நாம் ஓர் ஓலை எழுதிக்கொடுப்போம், போதி என்னா

- நீ அங்குப் போகக்கடவை என்று கூறி.

முடங்கல் - திருமுகம். (9)





* * *



(பா - ம்.) +ஆமுறுந் தண்டம்.





	 	 	 மறைக்குரை செய்த வாக்கான் மதிமலி புரிசை யென்னுஞ்

சிறப்பியல் சீர்சால் செய்யுட் பாசுரஞ் செப்பித் தீட்டிப்

பிறைச்சடைப் பெருமானல்கி மறைந்தனன் பெரும்பாண் செல்வன்

உறக்கநித் தாடிப் பாடி யுவகைமா கடலி லாழ்ந்தான்.



(இ - ள்.) மறைக்கு உரைசெய்த வாக்கால் - வேதத்துக்குப்

பொருளருளிச் செய்த திருவாகினால், மதிமலி புரிசை என்னும் -

‘மதி மலிபுரிசை’ என்னு முதலையுடைய, சிறப்பு இயல் சீர்சால் -

சொற் பொருட் சிறப்புடைய விழுப்பமிக்க, செய்யுள் பாசுரம் செப்பி

தீட்டி - செய்யுளாகும் திருப்பாசுரம் ஒன்றினைக் கூறி அதனை

எழுதி, நல்கி - சொடுத்தருளி, பிறைச்சடைப் பெருமான் மறைந்தனன்

- பிறையினை யணிந்த சடையையுடைய இறைவன் மறைந்தருளினான்;

பெரும்பாண் செல்வன் - பெருமையுடைய இசையாகிய

செல்வத்தையுடைய பாண பத்திரன், உறக்கம் நீத்து - துயிலினின்றும்

நீங்கி, ஆடிப்பாடி - ஆனந்தக்கூத்தாடிப் பாடி, உவகைமா கடலில்

ஆழ்ந்தான்; உவகை என்னும் பெரிய கடலுள் அமிழ்ந்தினான்.

திருமுகப்பாசுரம்

	 "மதிமலி புரிசை மாடக் கூடற்

	பதிமிசை நிலவும் பானிற வரிச்சிறை

	அன்னம் பயில்பொழி லால வாயின்

	மன்னிய சிவன்யான் மொழிதரு மாற்றம்

	பருவக் கொண்முப் படியெனப் பாவலர்க்

	குரிமையி னுரிமையி னுதவி யொளிதிகழ்

	குருமா மதிபுரை குலவிய குடைக்கீழ்ச்

	செருமா வுகைக்குஞ் சேரலன் காண்க

	பண்பால் யாழ்வல பாண பத்திரன்

	தன்போ லென்பா லன்பன் றன்பாற்

	காண்பது கருதிப் போந்தனன்

	மாண்பொருள் கொடுத்து வரவிடுப் பதுவே"



என்பது. வரிச்சிறகு, சிவன்யாம், ஒருமையினுரிமையின், யாழில்,

தன்போலெம்பால் என்பன பாசுரத்தின் பாடபேதங்கள். இது 11-ஆம்

திருமுறையில் முதலதாகவுள்ளது.

		 	 "பரிபுரக் கம்பலை யிருசெவி யுண்ணும்

குடக்கோச் சேரன் கிடைத்திது காண்கென

மதிமலி புரிசைத் திருமுகங் கூறி

அன்புருத் தரித்த வின்பிசைப் பாணன்

பெறநிதி கொடுக்கென வுறவிடுத் தருளிய

மாதவர் வழுத்துங்கூடற் கிறைவன்"

	 	 எனக் கல்லாடத்தும் இவ்வரலாறு குறிக்கப் பெற்றுள்ளது. (10)





	 	 [கலிவிருத்தம்]



வாங்கிய திருமுக மணிப்பட் டாடையிட்

டாங்கிறை யடிபணிந் தகன்று பத்திரன்

ஓங்கிய கோயிலை வலங்கொண் டொல்லென

நீங்கிமேல் வரைப்புல நெறிக்கொண் டேகுவான்.



(இ - ள்.) வாங்கிய திருமுகம் - பெற்ற திருமுகத்தை, மணி

- அழகிய, பட்டு ஆடை இட்டு - பட்டாடையில் வைத்து, இறை

அடி பணிந்து - இறைவன் திருவடியை வணங்கி, ஆங்கு அகன்று

- அங்கு நின்றும் நீங்கி, பத்திரன் - பாணபத்திரன், ஓங்கிய

கோயிலை வலம் கொண்டு - உயர்ந்த திருக்கோயிலை வலம்வந்து,

ஒல்லென நீங்கி - விரைந்து அகன்று, மேல்வரைப் புலம்

நெறிக்கொண்டு ஏகுவான் - மேற்றிசையிலுள்ள மலைநாட்டிற்கு

வழிக்கொண்டு செல்வானாயினன்.

ஒல்லென : விரைவுக்குறிப்பு. வரைப்புலம் - மலைநாடு. (11)





	 	 	 கொல்லையுங் குறிஞ்சியுங் கொதிக்கும் வெம்பரற்

	கல்லத ரத்தமுங் கடந்து முட்புறப்

	பல்சுளைக் கனியடி யிடறப் பைப்பைய

	நல்வளங் கெழுமலை நாடு நண்ணினான்.



(இ - ள்.) கொல்லையும் குறிஞ்சியும் - முல்லைநிலத்தையும்

குறிஞ்சி நிலத்தையும், கொதிக்கும் வெம்பரல் கல் அதர் அத்தமும்

கடந்து - கொதிக்கின்ற வெய்ய பருக்கைக் கற்களையுடைய

வழியினையுடைய பாலை நிலத்தையும் கடந்து, முள்புறம் பல்

சுளைக்கனி அடி இடற - புறத்தில் முட்களையும் பல

சுளைகளையுமுடைய பலாக்கனிகள் அடியில் இடற, பைப்பைய -

மெல்லமெல்ல, நலவளம்கெழு மலை நாடு நண்ணினான் - நல்ல

வளங்கள் நிறைந்த மலைநாட்டினை அடைந்தான்.

மலைவளங் கூறுவார் ‘கனியடியிடற’ என்றார். பையப் பைய

என்பது முன் மொழியிறுதி அகரம் மெய்யொடுங் கெட்டுப் பைப்

பைய என்றாயது. (12)





	 	 	 அலைகட னெடுந்துகி லந்த நாடெனுந்

	தலைமக டனக்குவான் றடவு குன்றுபூண்

	முலையென விளங்கின முகத்திற் றீட்டிய

	திலகமே யானது திருவஞ் சைக்களம்.

	 	 (இ - ள்.) அலை கடல் நெடுந்துகில் - அலைக்கின்ற நெடிய

கடலினை ஆடையாகவுடைய, அந்த நாடு எனும் தலைமகள் தனக்கு

- அந்த நாடு என்கின்ற தலைவிக்கு, வான் தடவு குன்று -

விண்ணினை அளாவிள மலைகள், பூண்முலை என விளங்கின -

அணிகளையுடைய கொங்கைகள் போல விளங்கின;

திருவஞ்சைக்களம் - திருவஞ்சைக்களம் என்னும் பதி, முகத்தில்

தீட்டிய திலகமே ஆனது - அம்மாதின் முகத்தில் இட்ட திலகமே

போன்று விளங்கியது.

பூண்முலையும் திலகமும் மகளிர்க்கு இன்றியமையாச்

சிறப்பினவாதல் உணர்க. (13)





	 	 	 அறமக ளாக்கமு மலரின் மேயசெந்

	நிறமக ளாக்கமு நீதி சான்றபோர்

	மறமக ளாக்கமும் வடசொற் றென்கலைத்

	திறமக ளாக்கமுஞ் சிறந்த தந்நகர்*.



(இ - ள்.) அறமகளாக்கமும் - அறமகளாலாய

தருமச்செல்வமும், அலரில்மேய செந்நிறமகள் ஆக்கமும் - தாமரை

மலரில் வசிக்குந் திரு மகளாலாய பொருட் செல்வமும், நீதிசான்ற

போர் மறமகள் ஆக்கமும் - நீதியமைந்த போருக்குரிய

கொற்றவையாலாய வீரச்செல்வமும். வட சொல் தென்கலைத்

திறமகள் ஆக்கமும் - வடமொழி தென்மொழி யென்னும்

பகுப்பினையுடைய கலைமகளாலாய கல்விச் செல்வமும், சிறந்தது

அந்நகர் - சிறக்கப்பெற்றது அந்நகரம்.

அறமகள் - தருமதேவதை. செந்நிறமகள் - செய்யாள்;

இலக்குமி. நீதியுடன் கூடாத போர் வென்றி வீரமாகாதென்பார்

‘நீதிசான்ற போர்’ என்றார். ஆக்கம் - ஆகியது. (14)



* * *



(பா - ம்.) * சிறந்தவந்நகர்.





	 	 	 மண்புக ழந்நகர் மறுகின் மாடொரு

	தண்புனற் சாலையிற் சார்ந்து ளானிப்பால்

	விண்புகழ் நீதியவ் வேந்தற் கன்றிராக்

	கண்புனை நுதலினார் கனவிற் றோன்றினார்.



(இ - ள்.) மண்புகழ் அந்நகர் மறுகின் மாடு - புவி முழுதும்

புகழும் அந்த நகரின் வீதியின்கண், ஒரு தண்புனல் சாலையில்

சார்ந்துளான் - ஒரு தண்ணீர்ப் பந்தரிற் றங்கினன்; இப்பால் -

இப்புறம், விண் புகழ் நீதி அவ்வேந்தற்கு - வானுலகும் புகழும்

நீதியினையுடைய அச் சேர வேந்தற்கு, அன்று இரா - அன்று

இரவில், கண்புனை நுதலினார் கனவில் தோன்றினார் - கண்

பொருந்திய நெற்றியையுடைய இறைவர் கனவிலே தோன்றியருளினார்.

மலைநாடு நண்ணினபத்திரன் அஞ்சைக்களத்து மறுகிலே

தண்ணீர்ப் பந்தலிற் சார்ந்திருந்தனன் என்க. மண், விண் என்பன

ஆகுபெயர்கள். (15)





	 	 	 	 தென்னவன் மதுரையி லிருக்குஞ் சித்தர்யாம்

	நின்னிடை வந்துளே நின்னைக் கண்டுதான்

	நன்னிதி வேண்டநம் மோலை கொண்டுநம்

	இன்னிசைப் பாணபத் திரனிங் கெய்தினான்.

	 	 (இ - ள்.) நிம்னிடை வந்துளேன் யாம் - நின்னிடத்து

வந்துளே மாகிய யாம், தென்னவன் மதுரையில் சித்தர் -

பாண்டியனது மதுரையி லுள்ள சித்தராவேம்; நின்னைக் கண்டு -

உன்னைப் பார்த்து, நல்நிதி வேண்ட - நல்ல பொருள் வேண்டுதற்

பொருட்டு, நம் ஓலைகொண்டு - நமது திருமுகம் பெற்றுக்கொண்டு,

நம் இன்இசைப் பாணபத்திரன் - நமது இன்னிசை பாடும்

பாணபத்திரன், இங்கு எய்தினான் - இங்கு வந்தனன். (16)





	 	 	 மற்றவற் கருநிதி கொடுத்து மன்னநீ

	தெற்றென வரவிடு கென்று சித்தர்தாஞ்

	சொற்றனர் போயினார் சுரக்குந் தண்ணளி

	ஒற்றைவெண் குடையினா னுறக்க நீங்கினான்.



(இ - ள்.) மன்ன நீ - மன்னனேநீ, அவற்கு அருநிதி

கொடுத்து - அப்பத்திரனுக்கு அரிய பொருள் கொடுத்து, தெற்றென

வரவிடுக என்று - விரைந்து வரவிடக்கடவை என்று, சித்தர் தாம்

சொற்றனர் போயினார் - சித்தமூர்த்திகள் கூறி மறைந்தனர்; சுரக்கும்

தண் அளி - உயிர்களிடத்துச் சுரந்தெழும் தண்ணிய அருளை

யுடைய, ஒற்றை வெண் குடையினான் - ஒப்பற்ற

வெண்குடையையுடைய சேரமான் பெருமாள், உறக்கம் நீங்கினான்

- துயிலுணர்ந்தனன்.

தெற்றென : விரைவு குறித்தது. விடுகென : அகரந்தொக்கது.

சொற்றனர் : முற்றெச்சம். மற்று, தாம் என்பன அசைகள். (17)





	 	 	 கங்குல்வாய்க் கண்டவக் கனவைப் பெண்ணையந்

	தொங்கலான் றமரொடு சொல்லிச் சேற்கணாள்

	பங்கினான் றிருமுகங் கொணர்ந்த பத்திரன்

	எங்குளான் கொல்லெனத் தேட வெண்ணுவான்.



(இ - ள்.) பெண்ணையந் தொங்கலான் - அழகிய பனம்

பூ மாலையை யணிந்த அவ்வேந்தன், கங்குல்வாய்க் கண்ட

அக்கனவை - இரவிலே கண்ட அக்கனவினை, தமரோடு சொல்லி

- அமைச்சரோடு கூறி, சேல் கணாள் பங்கினான் திருமுகம்

கொணர்ந்த பத்திரன் - அங்கயற் கண்ணி யார் பங்கனது

திருமுகத்தைக்கொண்டு வந்த பாணபத்திரன், எங்குளான்

கொல்லென - எங்கிருக்கின்றானோ என்று, தேட எண்ணுவான் -

தேடக் கருதுவான்.

அம், சாரியையுமாம். கொல் : ஐயப்பொருட்டு. (18)





	 	 	 	 மற்றவர் தமைத்துரீஇ வருக தில்லெனக்

	கொற்றவ னேவலோர் குறுகி மாடமுந்

	தெற்றியு நியமமு மன்றுஞ் சென்றுசென்

	றெற்றிகழ் மணிநக ரெங்குந் தேடுவார்.

	 	 (இ - ள்.) அவர் தமைத் துரீஇ வருகதில்லென - அப்பாண

பத்திரரைத் தேடிக் கண்டு வருக என்று கட்டளையிட, கொற்றவன்

ஏவலோர் - அரசன் ஏவலாளர், குறுகி - சென்று, மாடமும்

தெற்றியும் - மாடங்களிலும் திண்ணைகளிலும், நியமமும் மன்றும் -

கடைவீதிகளிலும் மன்றங்களிலும், எல் திகழ் மணி நகர் எங்கும் -

சூரியனைப்போல விளங்கும் அழகிய நகரின் எவ்விடத்தும், சென்று

சென்று தேடுவார் - போய்ப்போய்த தேடுவாராயினர்.

மற்று : அசை, துரீஇ - துருவி; சொல்லிசை யளபெடை. தில் :

விழைவுப்பொருளில் வந்த இடைச்சொல்; கால விரைவுப் பொருளில்

வந்ததென்பாரு முளர். தெற்றி - அம்பலமுமாம். நியமம் - கடைவீதி,

சென்று சென்று : தொழிற் பயில்வுப் பொருளில் வந்த அடுக்கு. (19)





	 	 	 தருமநீர்ப் பந்தரி னிருக்குந் தந்திரி

	வருமிசைக் கிழவனைக் கண்டு வல்லைபோய்த்

	திருமகற் குணர்த்தினார் சேனையோ டெழீஇப்

	பெருமகன் பாணர்தம் பிரானை நண்ணினான்.



(இ - ள்.) தரும நீர்ப் பந்தரின் இருக்கும் - அறத்தின்

பொருட்டு வைத்த நீர்ச்சாலையில் இருக்கும், தந்திரி வரும்

இசைக்கிழவனைக் கண்டு - யாழ் கைவந்த பாண பத்திரனைக்

கண்டு, வல்லை போய் - விரைந்து சென்று, திருமகற்கு

உணர்த்தினார் - வேந்தனுக்குத் தெரிவித்தனர்; பெருமகன் -

அவ்வரசர் பெருமானும், சேனையோடு எழீஇ - நால்வகைப்

படையோடும் எழுந்து, பாணர்தம் பிரானை நண்ணினான் -

பாணர் பெருமானை அடைந்தனன்.

தந்திரி : ஆகுபெயர். வரும் - கைவரும், எழீஇ, சொல்லினை

யளபெடை, (20)





	 	 	 கண்டனன் முகிழ்த்தகைக் கமலஞ் சென்னிமேற்

	கொண்டனன் பாடினன் கூத்து மாடினன்

	தண்டென வீழ்ந்தன னன்பிற் றண்ணறா

	வண்டென மகிழ்ந்தனன் மன்னர் மன்னனே.



(இ - ள்.) மன்னர் மன்னன் - அரசர்க்கரசனாகிய சேரமான்,

கண்டனன் - பத்திரனைக் கண்டு, அன்பில் - அன்பினால், முகிழ்த்த

கைக்கமலம் - கூப்பிய கைத்தாமரைகளை, சென்னிமேல்

கொண்டனன் - தலையின்மேற் கொண்டு, பாடினன் கூத்தும்

ஆடினன் தண்டு என வீழ்ந்தனன் - பாடி ஆனந்தக்கூத்தாடித்

தண்டம் போற் கீழே வீழ்ந்து, தண் நறா வண்டு என மகிழ்ந்தனன்

- குளிர்ந்த தேனைக் கண்டு வண்டு மகிழ்வது போல

மகிழ்ந்தான்.

மகிழ்ந்தனன் என்பதொழிந்த ஏனைள முற்றுக்களெல்லாம்

எச்ச மாயின; முற்றாகவே நிறுத்தித் தனித்தனி முடித்தலுமாம்,

வருஞ்செய்யுளிலும் இங்ஙனங் கொள்க. (21)





	 	 	 வாங்கினன் றிருமுக மலர்க்க ணொற்றினன்

	தாங்கினன் முடிமிசைத் தாமம் போன்மகிழ்

	தூங்கினன் றடங்கணீர் துளிப்ப மெய்யெலாம்

	வீங்கினன் பொடிப்பெழ வேந்தர் வேந்தனே.



(இ - ள்.) வேந்தர் வேந்தன் - மன்னர் பெருமானாகிய

சேரமான், திருமுகம் வாங்கினன் - திருமுகத்தினை ஏற்று,

மலர்க்கண் ஒற்றினள் - மலர் போன்ற கண்களில் ஒற்றி, முடிமிசை

தாமம் போல் தாங்கினன் - தலையின் மேல் மாலைபோல் தாங்கி,

மகிழ்தூங்கினன் - மகிழ்ச்சிமிக்கு. தடம் கண் நீர்துளிப்ப - பெரிய

கண்களினின்றும் ஆனந்த வருவி சொரியவும், மெய் எலாம்

பொடிப்பு எழ - உடல் முழுதும் புளகம் போர்ப்பவும், வீங்கினன்

- பூரித்தான்.

பொடிப்பு - மயிர் முகிழ்ப்பு. திருத்தொண்டர் புராணத்தில்

இவ்வரலாறு கூறு மிடத்துள்ள,

	 "அடியேன் பொருளாத் திருமுகங்கொண்

		 டணைந்த தென்ன வவர்தாமும்

	கொடிசேர் விடையார் திருமுகங்கைக்

		 கொடுத்து வணங்கக் கொற்றவனார்

	முடிமேற் கொண்டு கூத்தாடி

		 மொழியுங் குழறிப் பொழிகண்ணீர்

	பொடியார் மார்பிற் பரந்துவிழப்

		 புவிமேற் பலகால் விழுந்தயர்வார்"



என்னுஞ்செய்யுள் இங்கு நோக்கற்பாலது. (22)





	 	 [எண் சீரடியாசிரிய விருத்தம்]



மின்னவிருஞ் செம்பொன்மணி மாடக் கூடன்

மேயசிவன் யாமெழுதி விடுக்கு மாற்றம்

நன்னர் முகி லெனப்புலவர்க் குதவுஞ் சேர

நரபாலன் காண்கதன்போ னம்பா லன்பன்

இன்னிசையாழ்ப் பத்திரன்றன் மாடே போந்தா

னிருநிதியங் கொடுத்துவர விடுப்ப தென்னத்

தென்னர்பிரான் றிருமுகத்தின் செய்தி நோக்கிச்

சேரர்பிரான் களிப்பெல்லை தெரியா னாகி.

	 (இ - ள்.) மின் அவிரும் செம்பொன் மணிமாடக் கூடல் -

ஒளி விளங்கும் சிவந்த பொன்னாலாகிய அழகிய மாடங்கள்

நெருங்கிய கூடற்பதியின்கண், மேய சிவன் யாம் -

எழுந்தருளியிருக்கும் சிவபெருமானாகிய யாம், எழுதிவிடுக்கும்

மாற்றம் - எழுதி அனுப்புஞ் செய்தி, நன்னர் முகில் என - நல்ல

மேகம்போல, புலவர்க்கு உதவும் சேர நரபாலன் காண்க -

புலவர்களுக்கு வரையா தளிக்கும் சேரவேந்தன் காண்க; இன் இசை

யாழ்ப்பத்திரன் - இத்திருமுகங் கொண்டு வரும் இனிய

இசையினையுடைய யாழில் வல்ல பாணபத்திரன், தன்போல நம்பால்

அன்பன் - தன்னைப்போல நம்மிடத்து அன்புடையான், தன் மாடே

போந்தான் - அவன் தன்னிடத்து வருகின்றான், இரு நிதியம்

கொடுத்து வரவிடுப்பது என்ன - (அவனுக்கு) மிக்கபொருள்

கொடுத்து அனுப்புவது என்று, தென்னர் பிரான் - பாண்டியர்

பெருமானாகிய சோமசுந்தரக் கடவுள் (வரைந்தருளிய) திருமுகத்தின்

செய்தி நோக்கி - திருமுகத்தின் செய்தியை நோக்கி, சேரர்பிரான்

களிப்பு எல்லை. தெரியானாகி - சேரர்பெருமான் மகிழ்ச்சியின்

வரம்பினை அறியாதவனாகி.

நரபாலன் எனவும், தன் எனவும் படர்க்கையாற் கூறினார்.

திரு முகத்தில் இங்ஙனங் கூறுவது மரபு. தன்போல் - நின்னைப்

போல். தம்மாடு- நின் பக்கல், விடுப்பது, வியங்கோள், எல்லை

தெரியாத களிப்புடையனாகி யென்க. (23)





	 	 [அறுசீரடி யாசிரிய விருத்தம்]



பொன்னின் றளிகை மிசைவைத்துப் புழைக்கை மதமான் றலையேற்றி

மன்னுங்கொளையாழ்ப் புலவனைமுன் வைத்துப் பின்னே தானிருந்து

மின்னுங் கதிர்கா லிணைக்கவரி வீசிப் பலவே

றியங்கலிப்பத்

தென்னென் றளியா ரிசைத்தாரான் றிருமா நகரை

வலஞ்செய்யா.



(இ - ள்.) பொன்னின் தளிகை மிசை வைத்து -

(அத்திருமுகத்தைப்) பொற்பீடத்தின் மேல் வைத்து, புழைக்கை

மதமான் தலை ஏற்றி - துளை பொருந்திய கையையும்

மதத்தையுமுடைய யானையின் தலையில் ஏற்றி, மன்னும்

கொளையாழ்ப் புலவனை முன்வைத்து - பெருமை பொருந்திய

இசையமைந்த யாழ்ப் புலவனாகிய பாண பத்திரனை முன்னர்

வைத்து, தான் பின்னே இருந்து - தான் பின்னே அமர்ந்து, மின்னும்

கதிர்கால் இணைக் கவரி வீசி - விளங்கும் ஒளியினை வீசும்

இரட்டைக் கவரிகளை வீசி, பல்வேறு இயம் கலிப்ப - பலவகை

வாச்சியங்களும் ஒலிக்க, தென்னென்று அளி ஆர் - இசைத்தாரான்

- தென்னென்று வண்டுகள் மொய்த்து இசை பாடும் மாலையை

யணிந்த சேரமான் பெருமான், திருமா நகரை வலம் செய்யா -

அழகிய பெரிய நகரை வலஞ் செய்வித்து.

கொளை - இசைப்பாட்டு. இரண்டு கையாலும் இரு பக்கத்தும்

கவரி வீசினான் என்க. தென்னென்று. இசைக் குறிப்பு. (24)





	 	 	 	 பஞ்சு தடவுஞ் சீறடியார் பலமங் கலங்கொண் டெதிர்போத

மஞ்சு தடவு நீள்குடுமி மாட மனையிற் கொடுபோகி

நஞ்சு தடவு மணிகண்ட னன்பன் றனை*நன் னீராட்டி

அஞ்சு தடவி யோவியஞ்செய் தமைத்த மணிமண்

டபத்தேற்றி.

	 	 (இ - ள்.) மஞ்சு தடவும் சீறடியார் - செம்பஞ் சூட்டிய சிறிய

அடியினையுடைய மகளிர், பல மங்கலம் கொண்டு எதிர்போத -

அட்ட மங்கலங்களையும் ஏந்தி எதிர் வர, மஞ்சு தடவு நீள் குடுமி

மாடம் மனையில் - முகிலை அளாவும் உயர்ந்த சிகரம் பொருந்திய

மாடத்தை யுடைய அரண்மனையின்கண், கொடு போகி -

கொண்டுசென்று, நஞ்சு தடவும் மணி கண்டன் அன்பன் தனை -

நஞ்சு அளாவிய நீலகண்டத்தையுடைய சிவபெருமானுக்கு

அன்பனாகிய பத்திரனை. நல் நீர் ஆட்டி - மணம் பொருந்திய

நீரால் மஞ்சனஞ் செய்வித்து, அஞ்சு தடவி ஓவியம் செய்து

அமைத்த - ஐவகை நிறங்களும் தடவி ஓவியம் வரைந் தமைத்த,

மணி மண்டபத்து ஏற்றி - மணிகள் அழுத்திய மண்டபத்தில்

எழுந்தருள்வித்து.

மணிகண்டன் - நீல மணிபோலும கரிய திருமிடற்றையுடையன்.

அஞ்சு, ஐந்து என்பதன் போலி; நிலத்திற்கு ஆகு பெயர். (25)



* * *



(பா - ம்.) * நண்பன்றனை.





	 	 	 அம்பொற் றவிசிட் டருச்சனைசெய் தாறு சுவையின் முதருததிச்

செம்பொற் கலவை நறுஞ்சாந்தந் தீம்பூ வாதி முகவாசம்

பைம்பொற் கலத்து வெள்ளிலைதீம் பழுக்காய் பிறவு

முறைநல்கி

உம்பர்க் கிறைவன் றிருமுகத்தி லுய்ப்ப தெனலா

லுய்த்துமென.



(இ - ள்.) அம்பொன் தவிசு இட்டு - அழகிய

பொன்னாலாகிய தவி சளித்து, அருச்சனை செய்து - அருச்சித்து,

அறுசுவை இன் அமுது அருத்தி - அறுவகைச் சுவையுமுடைய

இனிய அமுதினை உண்பித்துச், செம்பொன் கலவை நறுஞ் சாந்தம்

- சிவந்த பொன்னிறம்வாய்ந்த நறிய கலவைச் சந்தனமும், தீம்பூ

ஆதி முகவாசம் - தீம்பூ முதலிய முகவாசமும், பைம்பொன் கலத்து

- பசிய பொற்றட்டின்கண், வெள்ளிலை தீம்பழுக்காய் பிறவும் -

வெற்றிலையும் இனிய பாக்கும் பிறவுமாகிய வற்றை, முறை நல்கி

- முறைப்படி கொடுத்து, உம்பர்க்கு இறைவன் திருமுகத்தில் -

அதவர்கடகுத் தலைவனாகிய சோமசுந்தரக்கடவுள் அருளிய

திருமுகத்தின் கண், உய்ப்பது எனலால் - வரவிடுப்பது என்று

கட்டளை யிருத்தலால், உய்த்தும் என - அங்ஙனமே செய்வோ

மென்று கருதி.

தவிசிட்டு - தவிசில் இருக்கச்செய்து என்க. செம்பொற் கலவை

பொற்சுண்ணம் முதலியன கலந்தவையுமாம். முகவாசம் இவை

யென்பதனை,

		 	 "தக்கோலம் தீம்பூத் தகைசால் இலவங்கம்

கற்பூரம் சாதியோ டைந்து"

	 	 என்பதனால் உணர்க. (26)



* * *



(பா - ம்.) * நண்பன்றனை.





	 	 	 செம்பொ னறையைத் திறந்தழைத்துக் காட்டி யினைய திருவெல்லாம்

உம்பர் பெருமா னடியீர்நீ ருடையீர் கவர்ந்து

கொண்மினென

இம்பர்நிழற்றும் வெண்குடையா னிசைப்ப வெதிர்தாழ்ந் திசைக்கிழவன்

நம்ப னருளுக் குரியீர்நீர் நல்கிற் றமையு மெனக்கென்ன.



(இ - ள்.) செம்பொன் அறையைத் திறந்து - கருவூலத்தைத்

திறந்து, அழைத்து - (பாணபத்திரனை) அழைத்து, காட்டி -

காண்பித்து, இனைய திரு எல்லாம் - இந்தச் செல்வம்

அனைத்தையும், உமo்பர் பெருமான் அடியீராகிய, நீர் உடையீர் -

நீரே உடையீர், கவர்ந்து கொள்மின் என - கைக் கொள்ளுமென்று,

இம்பர் நிழற்றும் வெண்குடையான் இசைப்ப - இந்நிலவுலகிற்கு

நிழல் செய்யும் வெள்ளிய குடையையுடைய சேர மன்னன் கூற, எதிர்

தாழ்ந்து இசைக் கிழவன் - இசைக்கு உரிய பாணபத்திரன் எதிர்

வணங்கி, நம்பன் அருளுக்கு உரியீர் நீர் - இறைவன் திருவருளுக்

குரியீராகிய நீர், நல்கிற்று எனக்கு அமையும் என்ன - தந்தது

எனக்குப் போதிய தென்று கூற.

யாவும் உம்முடையனவே கைக்கொள்ளும் என்ன அங்ஙனம்

வேண்டாம் நீர் கொடுக்கமளவு அமையுமென்று பாணர் கூற

வென்க. (27)





	 	 	 மன்னன் றானெண் ணியவாற்றால் வழங்க வழங்க

மறுத்துமறுத்

தின்ன றீரு மிசைக்கிழவ னிலங்கும் பொலம்பூ ணிருநிதியம்

பொன்னஞ் சிவிகை கரிபரிமான் பொற்பட் டாடை

பலபிறவுந்

தன்ன வென்னு* மளவாற்றாற் றானே கொள்ளத்

தார்வேந்தன்.



(இ - ள்.) மன்னன் - சேரமான் பெருமாள், தான் எண்ணிய

வாற்றால் வழங்க வழங்க - எல்லாப் பொருளும் அவருடையன

வென்று தான் கருதியபடி கொடுக்கக் கொடுக்க, இன்னல் தீரும்

இசைக்கிழவன் மறுத்து மறுத்து - துன்பம் நீங்கும் பாணபத்திரன்

அவற்றை மறுத்து மறுத்து, இலங்கும் பொலம் பூண் விளங்குகின்ற

பொன்னணிகளையும், இருநிரியம் - பெரிய நிதியையும், பொன்

அம்சி விகை - பொன்னாலாகிய அழகிய சிவிகைகளையும், பல கரி

பரி மான் பொன்பட்டு ஆடை - பல யானைகளையும்

குதிரைகளையும் பொன்னாலாகிய பட்டாடைகளையும், பிறவும் -

பிறவற்றையும், தன்ன என்னும் அளவாற்றால் கொள்ள தனக்கு

அமைவன வென்னும் அளவின் வகையால் ஏற்றுக்கொள்ள, தார்

வேந்தன் - மாலையை யணிந்த மன்னனாகிய சேரமான்.

		 அரசன் யாவற்றையும் கொடுக்கக் கொடுக்க

அவையனைத்தையும் கொள்ளாது மறுத்துத் தனக்கு அமையு

மளவாகக் கொள்ள வென்க. தன்னம் என்பது பாடமாயின் அரசன்

கருத்துக்குச் சிறியவென்று தோன்றுமளவாக என உரைக்க. தன்னம்

- சிறுமை. தான், ஏ அசைகள்.

"பரந்த நிதியின் பரப்பெல்லாம் பாண னார்பத் திரனார்க்கு

நிரந்த தனங்கள் வெவ்வேறு நிரைத்துக் காட்டி மற்றிவையும்

உரந்தங் கியவெங் கரிபரிகண் முதலா வுயிருள் ளனதனமும்

புரநத் வரசுங் கொள்ளுமென மொழிந்தார் பொறையர் புரவலனார்"



"பாண னார்பத் திரனாருத் பைம்பொன் மௌலிச் சேரலனார்

காணக் கொடுத்த விவையெல்லாம் கண்டு மகிழ்வுற் றதிசயித்துப்

பேண வெனக்கு வேண்டுவன வடியேன் கொள்ளப் பிஞ்ஞகனார்

ஆணை யரசு மரசுறுப்புங் கைக்கொண் டருளு மெனவிறைஞ்ச"



என்பன திருத்தொண்டர் புராணச் செய்யுட்கள். (28)



* * *



(பா - ம்.) * தன்னதென்னும்.





	 	 	 பின்னே ழடியோ சேட்சென்று பெருமை சான்ற

வரிசையினாற்

றன்னே ரிசையான் றனைவிடுத்து மீண்டா னாகத்

தமிழ்மதுரை

மின்னேர் சடையா ரிசைத்தொண்டன் றானு மீண்டு வெயில்விரிக்கும்

பொன்னேர் மௌலி நிதிக்கிழவன் போல மதுஐர

நகர்புக்கான்.



(இ - ள்.) பின் ஏழ்அடியோ - பின்னே ஏழு அடி தூரமோ

(சென்றது), சேண் சென்று - அதிக தூரஞ் சென்று, பெருமை சான்ற

வரிசையினால் - பெருமை நிறைந்த சிறப்புடன், தன்நேர் இசையான்

தனைவிடுத்து மீண்டானாக - தனக்குத்தானே ஒத்த இசைவல்ல

பாணபத்திரனை அனுப்பி மீண்டு வந்தனனாக; தமிழ மதுரை

மின்நேர் சடையார் - தமிழ் வளர்க்கும் மதுரைப்பதியில்

எழுந்தருளிய மின்னலை யொத்த சடையினையுடைய சோமசுந்தரக்

கடவுளது, இசைத்தொண்டன் தானும் மீண்டு - இசைபாடுந்

தொண்டனாகிய பாணபத்திரனுந் திருப்பி, வெயில்விரிக்கும்,

ஒளிவீசுகின்ற, பொன்ஏர் மௌலிநிதிக் கிழவன் போல -

பொன்னாலாகிய அழகிய முடியினையுடைய குபேரன்போல,

மதுரைநகர் புக்கான் - மதுரைப்பதியிற் புகுந்தனன்.

தம்மிடம் வந்து செல்லும் பெரியார்கட்கு ஏழடிதூரம் பின்

சென்று வழியனுப்புதல் மரபு; சேரலனாரோ அங்ஙனமன்றி ஆரா

அன்பினால் நகர்ப்புறங்காறுஞ் சென்று அவர் விடுக்க மீண்டார்

என்க.

	 	 "பண்பு பெருகும் பெருமாளும் பாணனார்பத் திரனார்பின்

கண்கள் பொழிந்த காதனீர் வழியக் கையாற் றொழுதணைய

நண்பு சிறக்கு மவர்த்மை நகரின் புறத்து விடைகொண்டு

திண்பொற் புரிசைத் திருமதுரை புக்கார் திருந்து மிசைப்பாணர்"



என்பது பெரியபுராணம். (29)





	 	 	 	 	 வந்து மதுரைப் பெருமானை வணங்கிக் கொணர்ந்த நிதியெல்லாம்

இந்து மருமா னகருள்ளார் யாரு மறிய யாவர்க்கும்

முந்தை வேத முதல்வர்க்கும் புலவோர் தமக்கு

முறைநல்கிச்

சந்த யாழி னிசைப்பாணர் தரும மனையான் வைகினான்.

	 	 (இ - ள்.) சந்தம் யாழின் இசைப்பாணர் தருமம் அனையான்

- சந்தமமைந்த யாழின் இசையில் வல்ல பாணர்கள் செய்த அறமே

யனைய பத்திரன், வந்து மதுரைப் பெருமானை வணங்கி - வந்து

மதுரை நாயகனாகிய சோமசுந்தரக் கடவுளை வணங்கி, கொணர்ந்த

நிதி எல்லாம் - கொண்டுவந்த பொருள் அனைத்தையும், இந்து

மருமான் நகருள்ளார் யாரும் அறிய - சந்திரன் மரபினனாகிய

பாண்டியனது நகரில் உள்ளாரனைவரும் அறிய, முந்தை

வேதமுதல்வர்க்கும் புலவோர் தமக்கும் - முற்பட்ட

மறையினையுணர்ந்த அந்தணர்க்கும் புலவர்களுக்கும், யாவர்க்கும்

- இரவலர் முதலிய ஏனை யாவர்க்கும், முறைநல்கி - வரிசையால்

அளித்து, வைகினான் - வாழ்ந்து வந்தனன்.

மருமானும் நகருள்ளாரும் என்றுமாம். யாருமறிய என்பதற்கு

யாவரும் அறஞ் செய்யு முறைமையை அறிய என்றும் கருத்துக்

கொள்க. (30)

	 ஆகச் செய்யுள் 2130.





* * *





	 	 	 	 நாற்பத்து மூன்றாவது பலகையிட்ட படலம்



	 	 [கொச்சகக்கலிப்பா]



கருந்துழாய் முகிலொருபாற் கலந்தவர்*பத் திரற்குநிதி

திருந்துதா ருதியனிடைத் திருமுகமீந் தளித்ததிது

வருந்தியா ழவனிசைப்ப மழைதூங்கு நள்ளிரவில்

இருந்துபா டெனப்பலகை யிட்டதூஉ மினிப்பகர்வாம்.





(இ - ள்.) கருந்துழாய் முகில் - கரிய துழாய் மாலையை

யணிந்த முகில்போன்ற திருமால், ஒருபால் கலந்தவர் - ஒரு

பக்கத்திற் பொருந்தப்பெற்ற இறைவர், பத்திரற்கு - பாண

பத்திரனுக்கு, திருந்துதார் உதியனிடை - திருத்தமாகிய மாலையை

யணிந்த சேரமானிடம், திரு முகம் ஈந்து - திருமுகங் கொடுப்பித்து,

நிதி அளித்தது இது - பொருள் அளித்தருளிய திருவிளையாடல்

இது; அவன் - அப்பாணபத்திரன், மழை தூங்கும் நள்இரவில்

வருந்தி யாழ்இசைப்ப - மழைபொழியும் நடு இரவில் வருந்தி யாழ்

இசைபாட, இருந்து பாடு என - இதன்மீது இருந்து பாடுகவென்று,

பலகை இட்டதூஉம் - (அப்பெருமானார்) பலகையிட்டருளிய

திருவிளையாடலையும், இனிப் பகர்வாம் - இனிக் கூறுவாம்.

இறைவனது ஒரு கூற்றிலே திருமால் இருத்தலை,

"இடமால் வலந்தான்"

என்னும் பொன்வண்ணத்தந்தாதியிற் காண்க.

	 "அரனாரண னாமம் ஆன்விடைபுள் ளூர்தி

உரை நூல் மறையுறையுங் கோயில் - வரைநீர்

கரும மழப்பளிப்புக் கையதுவேல் நேமி

உருவமெரி கார்மேனி யொன்று"



என்னும் முதலாழ்வார் பாட்டாலும் பெறப்படுகின்றது. அவன் யாழ்

இசைப்ப என இயையும். (1)



* * *



(பா - ம்.) * கரந்தவர்.





	 	 முன்புடைய நாயகனை முப்போதும் புகுந்திறைஞ்சி

இன்புறுமே ழிசைக்கிழவ னிருநிதிய மருளியபின்

அன்புசிறந் தரையிரவு மடைந்துபணிந் தடல்விடையின்

பின்புறநின் றேழிசையும் பாடிவரும் பேறடைவான்.

(இ - ள்.) உடைய நாயகளை - தடமமை ஆளாகவுடைய

சோம சுந்தரக் கடவுளை முன்பு - முன்னமே, முப்போதும் புகுந்து

இறைஞ்சி - மூன்று காலங்களினும் சென்று வணங்கி, இன்புறும் ஏழ்

இசைக்கிழவன் - இன்பமிகும் பாணபத்திரன், இருநிதியம் அருளிய

பின் - பெருஞ்செல்வத்தை அருளிய பின்னர், அன்பு சிறந்து -

அன்புமிகுந்து, அரையிரவும் அடைந்து பணிந்து - நடுயாமத்திலுஞ்

சென்று வணங்கி, அடல்விடையின் பின்புறம் நின்று - வெற்றி

பொருந்திய திருநந்தி தேவரின் பின்புறத்தில் நின்று கொண்டு, ஏழ்

இசையும் பாடிவரும் பேறு அடைவான் - ஏழிசைகளையும்

பாடி வருதலாகிய பயனை அடைவான்.

நிதியம் அளிப்பதற்குமுன் காலை நண்பகல் மாலை என்னும்

முப் பொழுதும் சென்றிறைஞ்சி வந்தவன் நிதியம் அளித்தபின் ஆரா

அன்பினால் அரையிரவிலும் சென்று பணிந்து பாடுவானாயினன்

என்க. முன்புடைய என்று கொண்டு எல்லாவல்லமையுமுடைய

என்றும், முன்னமே தன்னை ஆளாகவுடைய என்றும்

உரைப்பாருமுளர். (2)





	 	 	 தொழுந்தகையன் பருந்தேவர் தொகுதிகளுந் தொழத்திங்கட்

	கொழுந்தலைய நதியலையக் குனிக்கின்ற தனிக்கடவுள்

	செழுந்தரளச் சிவிகையின்மேற் றேவிதிருப் பள்ளியறைக்

	கெழுந்தருளும் போதுபணிந் தேத்துவா னோரிரவில்.



(இ - ள்.) தொழும் தகை அன்பருந் - யாவரும் வணங்குந்

தகுதி யுடைய அடியார்களும், தேவர் தொகுதிகளும் - தேவர்

குழாங்களும், தொழ - வணங்கவும், திங்கள் கொழுந்து அலைய -

பிறைச் சந்திரன் ஒரு பால் அலையவும், நதி அலைய - கங்கை

ஒருபால் அலையவும், குனிக்கின்ற - வெள்ளிமன்றுள் ஆடியருளும்,

தனிக்கடவுள் - ஒப்பற்ற இறைவன், செழுந்தரளச் சிவிகையின்மேல்

- செழிய முத்துவிமானத்தின்மேல், தேவி திருப்பள்ளியறைக்கு -

உமையம்மையாரின் திருப்பள்ளியறைக்கு, எழுந்தருளும்போது -

எழுந்தருளும் நடுயாமத்தில், பணிந்து ஏத்து வான் - வணங்கி

இசைபாடுவானாயினன்; ஓர் இரவில் - ஒருநாள் இரவில்.

ஏத்துவான் அங்ஙனம் ஏத்துநாள் ஓர் இரவில் என்க. (3)





	 	 	 இன்னிசையாழ்ப் பெரும்பாண னெவ்விடையூ றடுத்தாலுந்

தன்னியம நெறியொழுக்கந் தவானென்ப துலகறியப்

பொன்னியலுஞ் சடைமௌலிப் புராணர்திரு விளையாட்டால்

அன்னிலையிற்* கருங்கொண்மூ வார்த்தெழுந்த

திசையெல்லாம்.



(இ - ள்.) இன் இசை யாழ்ப் பெரும் பாணன் - இனிய இசை

யமைந்த யாழில் வல்ல பெருமையையுடைய பாணபத்திரன்,

எவ்விடையூறு அடுத்தாலும் - எவ்வகை இடையூறு நேர்ந்தாலும், தன்

நியமநெறி ஒழுக்கம் தவான் என்பது உலகு அறிய - தனது கடப்பா

டாகிய ஒழுக்க நெறியினின்றுந் தவனாற் என்பதை

உலகினரனைவரும் அறியுமாறு, பொன் இயலும் சடைமௌலிப்

புராணர் திருவிளையாட்டால் - பொன்போன்ற சிவந்த

சடைமுடியையுடைய பழம்பொருளாயுள்ள சோமசுந்தரக்கடவுளின்

திருவிளையாட்டினால், அந்நிலையில் - இருள்மிக்க அப்பொழுதில்,

திசையெல்லாம் - எட்டுத் திக்குகளிலும், கருங்கொண்மூ ஆர்த்து

எழுந்த - கரிய முகில்கள் முழங்கி எழுந்தன.

		 தவான் - கெடான். உலகளியும்படி திருவுளங்கொண்ட

புராணர் திருவிளையாட்டால் என விரிக்க. அன்னிலையில் - ஓர்

இரவின் இருளில். அந்நிலையில் எனப் பாடங்கொண்டு பத்திரன்

புறப்படும் பொழுதில் என்றுரைத்தலுமாம். (4)



* * *



(பா - ம்.) * அந்நிலையில்.





	 	 	 	 தடித்துநிரை புடைபரப்பித் தடுமாறித் திசைமயங்கத்

	துடித்துவிட வாயரவஞ் சோர்ந்துசுருண் டளையொதுங்க

	இடித்துடுவின் கணம்புதைப்ப விருள்கான்று சலபதிமுன்

முடித்திடுவான் வரவிடுத்த* முகிலேழும் வளைந்தவென+



(இ - ள்.) விடவாய் அரவம் - நஞ்சு பொதிந்த

வாயினையுடைய பாம்புகள், துடித்து சோர்ந்து சுருண்டு அளை

ஒதுங்க - உடல் துடித்துச் சோர்ந்து சுருண்டு புற்றில் நுழையுமாறு,

தடித்து நிரைபுடை பரப்பி இடித்து - மின் வரிசைகளைப்

பக்கங்களிற் பரப்பி இடித்து, திசை தடுமாறி மயங்க - (உயிர்கள்)

திசைதடுமாற மயங்கும்படி, உடுவின் கணம் புதைப்ப இருள்

கான்று - விண்மீன்களின் கூட்டம் புதைபட இருளினைச் சொரிந்து,

சலபதி - நீர்க்கடலாகிய வருணன், முன் - முன்னொருநாளில்,

முடித்திடுவான் வரவிடுத்த முகில் ஏழும் வளைந்த என -

(மதுரையை) அழித்தற் பொருட்டு ஏவிய ஏழுமுகில்களும்

வளைந்தாற்போல வளைந்து.

தடித்து - மின். தடுமாறி திசைமயங்க என்பதற்கு

எட்டுத்திசையில் உள்ளவர்களும் தடுமாறி மயங்க என்றுரைத்தலுமாம்.

புதைப்ப - புதைபட. சலபதி - வருணன். முடித்திடுவான் :

வினையெச்சம். (5)



* * *



(பா - ம்.)* வரவழைத்த.+வளைந்ததென.





	 	 	 	 கருங்கடலை விசும்பெடுத்துக் கவிழ்ப்பதென வெண்டாரை

	நெருங்கிருளி னிருப்புக்கோ னிரைத்ததென நிறங்கருக

	ஒருங்குசொரிந் துள்ளுணரா ருள்ளம்போ லுட்புறம்பு

	மருங்கொடுகீழ் மேலென்று தெரியாத மயங்கிருள்வாய்.



(இ - ள்.) வெண்தாரை - வெள்ளிய தாரைகள், நெருங்கு

இருளின் - செறிந்த இருளினால், இருப்புக்கோல் நிரைத்தது என

நிறம் கருக - இருப்புக் கோல்களை நிரைபட நட்டுவைத்தாற்போல

நிறம் கருகித்தோன்ற (அவற்றை), கருங்கடலை விசும்பு எடுத்துக்

கவிழ்ப்பது என - கரிய கடல் நீர் முழுதையும் வான் எடுத்துக்

கவிழ்ப்பது போல, ஒருங்கு சொரிந்து - சேரப்பொழிதலால், உள்

உணரார் உள்ளம்போல் - ஆன்மாவாகிய தம்மையும

(தலைவனையும்) அறியாதவர்கள் உள்ளம் போல, உள்புறம்பு

மருங்கொடு கீழ் மேல் என்று தெரியாத - உள்ளென்றும்

வெளியென்றும் பக்கமென்றும் கீழென்றும் மேலென்றும்

அறியலாகாத, மயங்கு இருள்வாய் - மயங்கிய இருளின்கண்.

தாரைகள் வெண்ணிற முடையன வாயினும் இருளின்

செறிவாற் கருகின என்றார்.

"விசும்புற வெள்ளிவெண்

கோல் நிரைத்தன போற்கொழுந் தாரைகள்"

என்று திருத்தக்க தேவரும்,

"வான், வெள்ளிவீழிடை வீழ்த்தெனத் தாரைகள்"

என்று கம்பரும் கூறுவன காண்க. உள் - உள்ளம் : ஆன்மா. (6)





	 	 	 மாமாரி யிடைநனைந்து வருவானம் மாரிதனைப்

	பூமாரி யெனநினைந்து திருக்கோயில் புகுந்தெய்திக்

	காமாரி தனைப்பணிந்து கருணைமா ரியினனைந்து

	தேமாரி பொழிவதெனத் தெள்விளியாழ் வாசிப்பான்.



(இ - ள்.) மாமாரி இடை நனைந்து வருவான் - அந்தப்

பெரு மழையில் நனைந்து வருவானாகிய பாணபத்திரன்,

அம்மாரிதனைப் பூமாரி என நினைந்த - அம் மழையை மலர்

மழையெனக் கருதி, திருக்கோயில் புகுந்து எய்தி - திருக்கோயிலுட்

சென்று புகுந்து, காமாரிதனைப் பணிந்து - சோமசுந்தரக் கடவுளை

வணங்கி, கருணை மாரியில் நனைந்து - (அப்பெருமானது) அருள்

மழையில் நனைந்து, தேம்மாரி பொழிவது என - தேன்மழை

பொழிவதுபோல. தெள்விளி யாழ் வாசிப்பான் - இசை யமைந்த

யாழினை வாசிப்பானாயினன்.

ஓரிரவில் மயங்கிருள்வாய் நனைந்து வருவான் என்க.

மழையில் நனைதலால் வருந்துதலன்றி உவகையுடன் சென்றனன்

என்பார் ‘பூமாாயென நினைந்து’ என்றார். காமாரி - காமனை

யெரித்தவன் : தீர்க்க சந்தி. தெள்விளி - ஒரு பண்; தெளிந்த

இசையென்றும் உரைப்பர். (7)





	 	 	 விடைக்கடவுள் பின்னின்று வீணையிடத் தோள்கிடத்திப்

புடைத்துநரம் பெறிந்துமிடற் றொலிபோக்கிப்

பொலங்கொன்றைச்

சடைக்கடவுள் செவிவழிபோ யருட்பைங்கூழ் தலையெடுப்பத்

தொடைத்தமிழி னிசைப்பாணிச் சுவையமுத மடைதிறந்து.



(இ - ள்.) விடைக்கடவுள் பின் நின்று - இடப தேவரின்

பின்னே நின்று, வீணை இடத்தோள் கிடத்தி - யாழினை இடது

தோளில் அணைத்து, நரம்பு புடைத்து எறிந்து - நரம்பை அமுக்கித்

தெறித்து, மிடற்று ஒலி போக்கி - மிடற்றின் ஒலியை எழுப்பி,

தமிழின் தொடை இசைப்பாணி - தமிழினால் தொடுக்கப்பட்ட

இசைப்பாட்டாகிய, சுவை அமுதம் மடை திறந்து - சுவைமிக்க

அமிழ்தம் மடை யுடைத்து, பொலம் கொன்றைச் சடைக் கடவுள் -

பொன் போன்ற கொன்றை, மாலையை யணிந்த சடையை யுடைய

சோமசுந்தரக் கடவுளின், செவி வழிபோய் - செவியாகிய கால்

வழியாகச் சென்று பாய்தலால், அருள் பைங்கூழ் தலையெடுப்ப

- திருவருளாகிய பயிர் ஓங்கும்படி. (8)





	 	 நரம்புநனைந் திசைமழுங்க நனைந்துடலம் பனிப்பவிசை

வரம்பொழுகு விரன்மிறைத்து வலிவாங்க மயிர்சிலிர்ப்ப*

நிரம்பியசே றடிபுதைப்ப நின்றுநிறை யன்பிசையாய்

அரும்புதல்போ லென்புருக்கு மமுதவிசை பாடுமால்.



(இ - ள்.) நரம்பு நனைந்து இசைமழுங்க - யாழின் நரம்பு

நனைந்து சுருதி குறையவும், உடலம் நனைந்து பனிப்ப - உடம்பு

நனைந்து நடுங்கவும், இசை வரம்பு ஒழுகு விரல் - (குரல் முதலிய)

இசையினெல்லை கடவாது போக்கு வரவு செய்யும் விரல்கள்,

மிறைத்து வலிவாங்க - விறைத்து வலிகொள்ளவும், மயிர் சிலிர்ப்ப

- (குளிரால்) மயிர் சிலிர்க்கவும் நிரம்பிய சேறு அடி புதைப்ப -

நிரம்பிய சேறு அடிகளை மூடவும், நின்று - (பெயராது) நின்று, நிறை

அன்பு இசையாய் அரும்புதல் போல் - நிறைந்த அன்பே இசை

மயமாய் வெளிப்படுதல் போல, என்பு உருக்கும் அமுத இசைபாடும்

- எலும்புனையும் உருக்குகின்ற அமுதம் போன்ற இசையினைப்

பாடுவானாயினன்.

மழையால் இவை நிகழவும் நிறைந்த அன்பினால் இம்

பெயராது நின்று அருட் பைங்கூழ் இசைபாடும் என்க. ஆல் :

அசை. (9)





	 	 [இடைமடக்கி வந்தகொச்சகவொருபோகு]



மாதர் நகையாய் மதுரேச ருண்பலிக்கெம மனைவாய் வந்து

காதன் முகத்தரும்பிக் காட்டியென் சிந்தை கவர்ந்தார்

போலுங்

காதன் முகத்தரும்பக் கையறவு தீரக் கலப்பேன் பாதி

பேதையுரு வாயிருந்தார் நாணிவிழித் தாவி பிழைத்தேன்

போலும்.



(இ - ள்.) மாதர் நகையாய் - அழகிய பல் வரிசைகளை

யுடைய தோழியே, மதுரேசர் உண் பலிக்கு - மதுரையில்

எழுந்தருளிய இறைவர் உண்ணும் பலியின் பொருட்டு, எம்மனைவாய்

வந்து - நமது மனையின்கண் வந்து, முகத்து காதல் அரும்பிக்

காட்டி - முகத்தின் கண் காதற்குறியை வெளிப்படுத்திக் காட்டி,

என் சிந்தை கவர்ந்தார் போலும் - எனது உள்ளத்தைக்

கொள்ளைகொண்டனர் போலும்; காதல் முகத்து அரும்ப -

அங்ஙனம் காதற் குறிப்பு முகத்திலே தோன்ற, கையறவு தீரக்

கலப்பேன் - காமநோய் தீருமாறு கலக்கத் தொடங்கினேன்; பாதி

பேதை உருவாய் இருந்தார் - ஒரு கூறு பெண் வடிவா யிருந்தனர்

(அதனால் அது நீங்கி), நாணி விழித்து ஆவி பிழைத்தேன் போலும்

- வெள்கி விழித்து உயிர் பிழைத்தேன் போலும்.

கனவின் கண், பலிக்குவந்த இறைவர்மேற் காதலுற்றா

ளொருத்தி அதனைத் தன் தோழிக்குக் கூறுவது பொருளாகக்

கொண்ட இது முதலிய மூன்றும் பாணனார் பாடிய இசைப்பாட்டாக

ஆசிரியர் இயற்றியன வெனக. கையறவு - துன்பம்; காம நோய்.

போலும் என்பன ஒப்பில் போலி. (10)





	 	 ஒண்ணுதலாய் வெண்டலைகொண்டு டுண்பலிக்கு நம்மனையி னூடே கூடற்

கண்ணுதலா ருள்ளாளக் கானமிசைத் தென்னுள்ளங்

கவர்ந்தார் போலுங்

கண்ணுதலார் பாடு மவிநயங்கண் டாகங் கலப்பேன் பாதி

பெண்ணுருவ மாயிருந்தார் வெள்கிவிழித் தாவி பெற்றேன் போலும்



. (இ - ள்.) ஒள்நுதலாய் - ஒள்ளிய நெற்றியினையுடைய

தோழியே வெண்தலை கொண்டு - வெள்ளிய தலையோட்டினை

ஏந்தி, உண்பலிக்கு - உண்ணும் பலியின் பொருட்டு, நம்மனையின்

ஊடே - நமது இல்லின் கண் (வந்து), கூடல் கண்ணுதலார் -

கூடலில் எழுந்தருளிய நெற்றிக் கண்ணையுடைய இறைவர்,

உள்ளாளக் கானம் இசைத்து - உள்ளாள இசை பாடி, என் உள்ளம்

கவர்ந்தார் போலும் - எனது சிந்தையைக் கொள்ளை கொண்டார்

போலும், கண்ணுதலார் பாடும் அவிநயம் கண்டு - அவர் பாடும்

இன்பச் சுவையவிநயத்தைக் கண்டு, ஆகம் கலப்பேன் - அவரது

திருமார்பிற் கலக்கத் தொடங்கினேன்; பாதி பெண் உருவமாய்

இருந்தார் - ஒரு கூறு பெண் வடிவமாயிருந்தனர்; வெள்கி விழித்து

ஆவி பெற்றேன் போலும் - (அதனால்) நாணி (அக்கலவி ஒழிந்து)

விழித்து நீங்கி உயிர் பெற்றேன் போலும்.

உள்ளாளம் இன்னதென்பது முன் கூறப்பட்டது. அவிநயம் -

காம அவிநயம்; இதன் இயல்பினை,

	 "காம வவிநயம் கருதுங் காலைத்

தூவுள் ளுறுத்த வடிவுந் தொழிலும்

காரிகை கலந்த கடைக்கணுங் கவின்பெறு

மூரன் முறுவல் சிறுநிலா வரும்பலும்

மலர்ந்த முகனும் இரந்தமன் கிளவிம்

கலந்தன பிறவுங் கடைப்பிடித் தனரே"



என்பதனால் அறிக.	 (11)





	 	 	 	 ஐயரியுண் கண்ணாய் திருவால வாயுடையா ரையங் கொள்வான்

மையனகை செய்தென் வனமுலையின் மேற்செங்கை வைத்தார் போலும்

மையனகை செய்தென் வனமுலைமேற் கைவைப்ப மாழ்கிச் சோர்வேன்

தையலிடங் கண்டு நடுநடுங்கி விழித்தாவி தரித்தேன் போலும்.



(இ - ள்.) ஐ அரி உண் கண்ணாய் - அழகிய செவ்வரி

படர்ந்த மையுண்ட கண்களை உடைய தோழியே, திருவாலவாய்

உடையார் - திருவாலவாயினையுடைய சோமசுந்தரக்கடவுள், ஐயம்

கொள்வான் - பலி ஏற்கும் பொருட்டு (எம்மில்லில் வந்து), மையல்

நகை செய்து - காமக்குறிப்புடன் நகைத்து, என் வனம் முலைமேல்

- எனது அழகிய கொங்கையின்மேல், செங்கை வைத்தார் போலும்

- தமது சிவந்த திருக்கரத்தை வைத்தனர் போலும்; மையல்

நகைசெய்து என்வனம் முலை மேல் கை வைப்ப - அவர் அங்ஙனம்

செய்ய, மாழ்கிச் சோர்வேன் - மயங்கிச் சோர்வேனாகிய யான்,

தையல் இடம் கண்டு ஒருபெண்ணை அவரது இடப்பாகத்திற்கண்டு,

நடு நடுங்கி விழித்து ஆவி தரித்தேன் போலும் - துணுக்குற்று

விழித்து உயிர்தரித்தேன் போலும்.

வனம் - சந்தனக்கோலமுமாம். மாழ்கிச் சோர்வேன் என்றது

நானும் அவரைக் கூடுதலுற்றேன் என்னும் பொருட்டு. இவை

மூன்றிலும் ‘போலும்!’ எனச் சிறிது ஐயறவு தோன்றக் கூறுதலானும்,

விழித்து என்பதனாலும் இவை கனவு நிலையுரைத்தல் என்பது

பெறப்படும். விறகு விற்ற படலத்தில் இறைவர் பாடியனவாகவுள்ள

பாட்டுக்களிற் போலவே ஈண்டும் மதுரையுங் கூடலும் ஆலவாயும்

முறையே கூறப்பட்டன. இவற்றில் முறையே காதல் முகத்தரும்பி

என்றும், கான மிசைத்து என்றும், செங்கை வைத்து என்றும்,

கூறியிருப்பன பக்குவ மெய்திய ஆன்மாவுக்கு ஆசானாக வந்து

அருள் செய்யும் இறைவன் பாவனையானும் வாசகத்தானும்

பரிசத்தானும் புரியும் தீக்கைகளைக் குறிப்பின் உணர்த்துவனவாதல்

காண்க. இதற்குப் பலி என்றது உடல் பொருள் ஆவிகளைக்

கொள்ளுதல் ஆகும். (12)





	 	 [அறுசீரடி யாசிரிய விருத்தம்]



பாடுவா ரிருவர்க் கன்று பரிசிலாக் கொடுத்த சங்கத்

தோடுவார் செவியி லூட்டுந் தொண்டுகண் டிதன்மே னின்று

பாடுவா யுனக்கே யிந்தப் பலகையென் றாழ்ந்த வன்பின்

நாடுவார் விசும்பிற் கூறி நவமணிப் பலகை யிட்டார்.



(இ - ள்.) பாடுவார் இருவர்க்கு - இசை பாடும் இருவர்க்கு,

அன்று பரிசிலாக் கொடுத்த - அந்நாளிற் பரிசிலாகக் கொடுத்தருளிய

சங்கத்தோடுவார் செவியில் - சங்கத்தோட்டினையணிந்த நீண்ட

திருச் செவிகளில், ஊட்டும் தொண்டு கண்டு - இசையை ஊட்டும்

திருத் தொண்டினைக் கண்டருளி, இதன்மேல் நின்று பாடுவாய் - நீ

இந்தப் பலகைமேல் நின்று பாடக் கடவை, இந்தப் பலகை உனக்கே

என்று - இது உனக்கே உரியது என்று, ஆழ்ந்த அன்பின் நாடுவார்

-அழுந்திய அன்பினாலே நாடி அறியப் படுபவராகிய இறைவர்,

விசும்பில் கூறி - வானிலே அசரீரியாகக் கூறியருளி, நவமணிப

்பலகை இட்டார் - நவ மணியிழைத்தழுழுழுழுழுத் பலகையொன்று

இட்டார்.

இருவர் - ஆகா, ஊகூ என்னும் கந்தருவர்கள். இவர்கள்

பாட்டிற்குப் பரிசிலாக என்றும் இவர்கள் தோட்டின் வடிவாக

விருந்து பாடும்படி தமது திருச்செவியைக் காணியாக அளித்தருளினர்

என்க. அங்ஙனம் பாடுவார்க்குத் திருச்செவியையே இடமாக

அளித்தவர் இன்று பாணர் சேற்றிலே கால்புதைய நின்று பாடுதலைப்

பார்த்தும் தரித்திரார் என்பது தோன்ற ‘பரிசிலாக்

கொடுத்தசெவியிலூட்டும் தொண்டு கண்டு பலகை யிட்டார் என்றார்.

(13)





	 	 	 	 	 	 	இறையரு ளாணை யஞ்சி யிட்டபொற் பலகை யேறி

	நறைகெழு மதுர கீதம் பாடிநான் மறைகள் சூடும்

	அறைகழ லகத்துட் கொண்டு பலகையு மங்கை கொண்டு

	மறைவழி யாழ்வல் லோன்றன் மனைவயிற் செல்லு மெல்லை.

	 	 (இ - ள்.) இறை அருள் ஆணை அஞ்சி - இறைவன்

அருளிய ஆணையை (மறுத்தற்கு) அஞ்சி, இட்ட பொன்பலகை

ஏறி - அவன் இட்டருளிய பொன்னாலாகிய பலகையில் ஏறி, நறை

மதுரம் கெழு கீதம் பாடி - தேனின் சுவை பொருந்திய

இசையினைப் பாடி, நான்மறைகள் சூடும் - நான்கு வேதங்களும்

முடியிற் சூடிய, அறைகழல் அகத்துள் கொண்டு - ஒலிக்கின்ற

வீரக்கழ அணிந்த திருவடியை உள்ளத்திற் கொண்டு - பலகையும்

அங்கை கொண்டு - அப்பலகையையும் கையிலேந்தி, மறைவழி

யாழ்வல்லோன் - இசை நூலின் வழியே யாழ் வாசித்தலில்

வல்லவனாகிய பாணபத்திரன், தன் மனையில் செல்லும் எல்லை

- தனது இல்லிற்குச் செல்லும் பொழுது.

இசை நூலும் மறை எனப்படுதலை.

"நரம்பின் மறைய வென்மனார் புலவர்"

என்று தொல்காப்பியர் கூறுதலானறிக. (14)





	 	 	 	 மின்னுமா மேக நீங்கி விசும்புவாய் விளங்கித் தென்றல்

	மன்னுமா மலய மேய மாதவன் குடித்த வைகற்

	பொன்னுமா மணியு முத்தும் புலப்படக் கிடந்த வேலை

	என்னமீன் விளங்கித் தோன்ற வேகியில் புகுந்தா னிப்பால்.



(இ - ள்.) தென்றல் மன்னும் மாமலயம் மேய - தென்றற்

காற்று நிலை பெற்ற பெரிய பொதியின் மனையிற்றங்கிய, மாதவன்

குடித்த வைகல் - பெரிய தவத்தினையுடைய அகத்திய முனிவன்

பருகிய ஞான்று, வேலை - கடலின்கண், பொன்னும் மாமணியும்

முத்தும் புலப்படக் கிடந்த என்ன - பொன்னும் சிறந்த மணிகளும்

முத்தும் வெளிப்படக் கிடந்தாற்போல, மின்னும் மாமேகம் நீங்கி -

மின்னுகின்ற கரிய முகில்கள் நீங்கப்பெற்று, விசும்புவாய் விளங்கி -

வானம் விளக்க முறுதலால், மீன் விளங்கித் தோன்ற - விண்

மீன்கள் புலப்பட்டுத் தோன்றா நிற்க, ஏகி இல்புகுந்தான் - சென்று

வீட்டிற் புகுந்தனன்; இப்பால் பின்பு.

விசும்புவாய் - வானின் இடம். விளங்கி : காரணப்பொருட்டாய

செய்தெனெச்சம். வேலையிற் புலப்படக் கிடந்தவென்ன விசும்பிலே

விளங்கித்தோன்ற என்க. மேக நீங்கிய விசும்பிற்கு நீர்வறந்த கடலும்,

விண்மீன்களுக்குப் பொன் முதலியவும் உவமம். (15)



* * *



(பா - ம்.) * மலையின்மேய.





	 	 	 	 	 பாயிருட் படலங் கீண்டு பரிதிகண் விழித்துச் செங்கை

	ஆயிரம் பரப்பி முந்நீ ரலைகட னீந்து மெல்லை

	மாயிரு ஞாலங் காக்கும் வரகுண னிரவு தங்கள்

	நாயகன் பாடற் கீந்த நல்லருட் பரிசில் கேட்டான்.

	 	 (இ - ள்.) பரிதி கண் விழித்து - சூரியன் கண் விழித்து,

பாய் இருள் படலம் கீண்டு - பரந்த இருட்கூட்டத்தைக் கிழித்து,

செங்கை ஆயிரம் பரப்பி சிவந்த கிரணமாகிய ஆயிரங்

கரங்களையும் விரித்து, முந் நீர் அலைகடல் நீந்தும் எல்லை -

மூன்று நீர்களையுடைய அலைக்கின்ற கீழைக் கடலை நீந்தும்

பொழுது, மா இரு ஞாலம் காக்கும் வரகுணன் - மிகப்பெரிய

நிலவுலகினைப் புரக்கும் வரகுண பாண்டியன், இரவு -

இராப்போதில், தங்கள் நாயகன் - தங்கள் குலதெய்வமாகிய

சோமசுந்தரக்கடவுள், பாடற்கு ஈந்த நல் அருள் பரிசில் கேட்டான்

- பத்திரனது பாடலுக்கு அளித்தருளிய நல்ல அருட் கொடையைக்

கேட்டறிந்தனன்.

உதித்தலைக் கண் விழித்து என்றும், இருளை யோட்டுதலை

இருட்படலங் கீண்டு என்றும், கதிர் வீசுதலைக் செங்கை பரப்பி

என்றும், கீழைக்கடலைத் தாண்டி வருதலைக் கடல் நீந்தும் என்றும்

கூறியது குணவணி.கீண்டு : கீழ்ந்து என்பதன் மரூஉ. நீரில் நீந்துவார்

கை பரப்புதல்இயல்பாகலின் அதற்கேற்ப ‘செங்கையாயிரம் பரப்பி

முந் நீரலைகட னீந்து மெல்லை’ என்றார். மாயிரு,

உரிச்சொல்லாகலின் யகரம் வந்தது. அருட்பரிசில் - அருளாகிய

பரிசில்; அருளால் அளித்த பரிசில். (16)





	 	 	 	 இன்னிசைக் கரசை யிட்ட பலகைமீ திருத்தி மன்னர்

	மன்னவ னிவனே யெங்கண் மதுரைநா யகனென் றுன்னி

	மின்னிவர் மணிப்பூ ணல்கி விளைநில மிகவு நல்கி

	நன்னிதி வெறுப்ப நல்கி வரிசையா னடத்தி* வந்தான்.



(இ - ள்.) இன் இசைக்கு அரசை - இனிய இசைக்கு

அரசனாகிய பாணபத்திரனை, இட்ட பலகைமீது இருத்தி - இறைவன்

இட்டருளிய அப்பலகைமேல் இருக்கச்செய்து, மன்னர் மன்னவன் -

வேந்தர் வேந்தனாகிய வரகுணதேவன், இவனே எங்கள் மதுரை

நாயகன் என்று உன்னி - இவனே எங்கள் சோமசுந்தரக் கடவுள்

என்று கருதி, மின் இவர் மணிப்பூண் நல்கி - ஒளிபரந்த மணிகள்

அழுத்திய அணிகளைக் கொடுத்தும், விளை நிலம் மிகவும் நல்கி -

விளை நிலங்களை மிகுதியாகத் தந்தும், நல் நிதி வெறுப்ப நல்கி -

நல்ல பொருள்களை (அவன்) உவர்ப்ப அளித்தும், வரிசையால்

நடத்தி வந்தார் - முறைமையால் (இங்ஙனமே பல நாளும்)

நடத்தி வந்தான்.

சிவனடியாரைச் சிவனெனவே நினைக்க வேண்டுமென்பது

உண்மை நூற்றுணிபாகலின் அவனை இறைவனாகவே உன்னினன்

என்க. வெறுப்ப - மிக என்றுமாம். (17)



* * *



(பா - ம்.) * வரிசையா நடத்தி.





	 	 [எழுசீரடி யாசிரிய விருத்தம்]



இறையருள் வரிசை பெற்றபத் திரனு மேறுயர்த் தவரைநாற்

போதும்

முறையினால் வழிபட் டொழுகுவா னாக முடிகெழு வரகுண வேந்து

மறைமுத லடிகள் வந்துவந் தனையால் வழுத்துவான்

சில்பகல் கழிய

நிறைபெருஞ் சுடரோன் றிருவுரு வடைந்து நெறியினாற்

சிவபுர மடைந்தான்.





(இ - ள்.) இறை அருள் வரிசை பெற்ற பத்திரனும் -

வரகுண மன்னன் அருளிய வரிசைகளைப் பெற்ற பாணபத்திரனும்,

ஏறு உயர்த்தவரை - இடபக்கொடியினை யுயர்த்திய சோமசுந்தரக்

கடவுளை, நாற்போதும் - நான்கு காலங்களிலும், முறையினால்

வழிபட்டு ஒழுகு வானாக - முறைப்படி வழிபாடு செய்து

ஒழுகுவானாக; முடிகெழு வரகுண வேந்து - முடியுடைய

வேந்தனாகிய வரகுண தேவன், மறை முதல் அடிகள் வந்து

வந்தனையால் வழுத்துவான் - வேத முதல்வனாகிய சோமசுந்தரக்

கடவுளின் திருவடிகளைத் (திருக்கோயிலின்கண்) வந்து வணங்கித்

துதிப்பானாகி, சில் பகல் கழிய - சின்னாட்கழிய, நெறியினார்

முறைமையால், நிறைபெருஞ் சுடரோன் திரு உரு அடைந்து -

எங்கும் நிறைந்த பேரொலியாகிய இறைவனது திருவுருவத்தை

அடைந்து, சிவபுரம் அடைந்தான் - சிவலோகத்தை அடைந்தான்.

நாற்போது - காலை, நண்பகல், மாலை, நடுயாமம்,

வந்தனையால் - வணங்குவதோடு : ஆல் ஒடுவின் பொருட்டு.

வழுத்துவான் : முற்றெச்சம். திருவுரு - சாரூபம். (18)

	 ஆகச் செய்யுள் 2148.





* * *





	 	 	 	 நாற்பத்து நான்காவது இசைவாது வென்ற படலம்



	 	 [எண்சீரடி யாசிரிய விருத்தம்]



பகூட லம்பதியி லாடக மேருக்

கொடிய விற்குரிசி லடியவ னுக்குப்

பாட லின்பரிசி லாசிய செம்பொற்

பலகை யிட்டபடி பாடின மன்னான்

வீட ரும்பொருவில் கற்புடை யாளோர்

விறலி யைப்பரம னிறையருள் பற்றி

மாட கஞ்செறியும் யாழ்வழி பாடி

வாது வென்றவர லாறு மிசைப்பாம்.





(இ - ள்.) அம் கூடல் பதியில் - அழகிய மதுரைத்

திருநகரில் எழுந்தருளிய, ஆடக மேருக்கொடிய வில்குரிசில்

- பொன்மேருவாகிய வளைந்த வில்லையேந்திய சோமசுந்தரக்

கடவுள், அடியவனுக்கு - அடியானாகிய பாணபத்திரனுக்கு,

காடலின் பரிசில் ஆகிய - (அவன்) பாட லுக்குப் பரிசிலாக,

செம்பொன் பலகை இட்டபடி பாடினம் - சிவந்த பொற்பலகை

அருளிய திருவிளையாடலைக் கூறினேம்; அன்னான் - (இனி)

அப் பாணபத்திரனது, வீடு அரும் பொருஇல் கற்பு உடையாள்

- அழிதலில்லாத ஒப்பற்ற கற்பினையுடைய மனைவியார், பரமன்

நிறை அருள்பற்றி - இறைவனது நிறைந்த திருவருளைப்

பற்றுக்கோடாகக் கொண்டு, மாடகம் செறயும் யாழ்வழி பாடி -

முறுக்காணி செறிந்த யாழின் வழியே பாடி, ஓர் விறலியை

வாது வென்ற வரலாறும் இசைப் பாம் - ஒரு பாடினியை வாதில்

வென்ற திருவிளையாடலையுங் கூறுவாம்.

கொடிய - வளைவுடைய; கொடுமை - வளைவு; கோடிய "

என்பதன் விகாரமுமாம். ஆகிய : செய்யிய வென்னும்

வினையெச்சம். (1)





	 	 	 வரகு ணன்கதி யடைந்தபி னம்பொன்

		 மௌலி சூலிய விராச விராசப்

	புரவ லன்புவி மடந்தையை வேட்டுப்

		 புயந்த ழீஇக்கொடு நயந்தரு நாளிற்

	பரவு மன்பதை புரந்தொழு கந்தப்

		 பஞ்சவற் குரிய ரஞ்சன வுண்கண்

	மரகின் வந்தமட வார்பல ரேனை

		 மையல் செய்யுமட வார்பலர் மாதோ.

	 	 (இ - ள்.) வரகுணன் கதி அடைந்தபின் - வரகுணபாண்டியன்

சிவகதி அடைந்தபின், அம்பொன் மௌலி சூடிய - அழகிய

பொன்னாலாகிய முடிசூடிய, இராச விராசப் புரவலன் - இராசராச

மன்னன் என்பான், புவிமடச்தையை வேட்டு்ப் புயம தழீஇக் கொடு

- நிலமகளை மணந்து தோளிற் றழுவிக்கொண்டு, நயம் தரும் நாளில்

- (குடிகளுக்கு) இன்பமளித்து வரும்பொழுது, பரவும் மன்பதை

புரந்து ஒழுகு - பரவிய அந்தப் பாண்டியனுக்கு உரியராயுள்ளார்,

அஞ்சன் உண் கண் மரபின் வந்த மடவார் பலர் - மையுண்ட

கண்களையுடைய தனது மரபில் வந்த மகளிர் பலர்; ஏனை மையல்

செய்யும் மடவார் பலர் - மற்றை மயக்கஞ் செய்யுங் காமக்கிழத்தியர்

பலர்.

மரபின் வந்த மடவார் - குடிப்பிறந்தவராகிய மனைக்

கிழத்தியர். மையல் செய்யு மடவார் - கணிகையருள்ளே

காமக்கிழத்தியர். மாது. ஓ : அசைகள். (2)





	 	 	 அன்ன போகமட வாரு ளொருத்தி

		 யரச னுக்கமுது மாவியு மாகும்

	மின்ன னாண்மதுர சீத மிசைக்கும்

		 விஞ்சை யின்றுறைவ லாளவ ளுக்கும்

	பன்ன காபரண னின்னிசை பாடும்

		 பத்திரன் பொருவில் கற்புடை யாட்கும்

	மன்னு கீதவினை யாலிகன் மூள

		 வழுதி காதன்மட மாது பொறாளாய்.



(இ - ள்.) அன்னபோக மடவாருள் ஒருத்தி - அந்தக் காமக்

கிழத்தியருள் ஒருத்தி, அரசனுக்கு அமுதும் ஆவியும் ஆகும்

மின்னனாள் - மன்னனுக்கு அமுதும் உயிருமாகிய மின்னலை

ஒத்தவள்; மதுரகீதம் இசைக்கும் விஞ்சையின் துறைவலாள் - இனிய

இசை பாடும் கல்வியின் துறையில் வல்லவன்; அவளுக்கும் -

அம்மாதுக்கும், பன்னக ஆபரணன் இன் இசை பாடும் -

பாம்பணியினையுடைய இறைவன்திருமுன் இனிய இசையினைப்

பாடுகின்ற, பத்திரன் பொரு இல் கற்பு உடையாட்கும் -

பாணபத்திரனது ஒப்பற்ற கற்பினை யுடைய மனைவிக்கும், மன்னுகீத

வினையால் - (இன்பம்) நிலைபெற்ற இசைபாடுஞ் செயலால்,

இகல்மூள - பகைமூள, வழுதி காதல் மடமாது பொறாளாய் -

பாண்டியனது காதலுக்குரிய இளமையாகிய மாது மனம்

பொறாதவளாய்.

போக மடவார் - இன்பம் விளைக்கும் காமக்கிழத்தியர். (3)





	 	 	 பாடி னிக்கெதிரொர் பாடினி தன்னைப்

பாட விட்டிவள் படைத்த செருக்கை

ஈடழிப்பலென வெண்ணி யெழிஇத்தன்

னிறைமகற்கஃ திசைத்தலு மந்தத்

தோடி றப்பொரு கயற்கணி னாடான்

சொன்ன வாறொழுகு மன்னவர் மன்னன்

நாடி யத்தகைய விறலியை யீழ

நாட்டி னும்வர வழைத்து விடுத்தான்.

	 	 (இ - ள்.) பாடினிக்கு எதிர் ஓர் பாடினிதன்னைப் பாடவிட்டு

- இந்தப் பாடினிக்கு எதிராக ஒரு பாடினியைப் பாடவிட்டு, இவள்

படைத்த செருக்கை ஈடு அழிப்பல் என எண்ணி எழீஇ - இவள்

கொண்ட செருக்கினை வலியழிப்பேனென்று கருதி எழுந்து, தன்

இறைமகற்கு அணுது இசைத்தலும் - தன் மன்னனுக்கு அச்

செய்தியைக் கூறியவளவில், அந்தத் தோடு இறப்பொரு

கயல்கணினாள் - தோடு இற்றோழியும்படி போர்புரியுங் கயல்

போன்ற கண்ணையுடைய அக் காமக்கிழத்தி, சொன்னவாறு ஒழுகும்

மன்னவர் மன்னன் - சொன்னபடி நடக்கும் மன்னர் மன்னனாகிய

அப்பாண்டியன், அத்தகைய விறலியை நாடி - அங்ஙனம் பாடி

வெல்லுந் தகுதியையுடைய பாடினியை ஆராய்ந்து கண்டு, ஈழ

நாட்டினும் வரவழைத்து விடுத்தான் - ஈழ நாட்டினின்றும்

வரவழைத்தான்.

ஈடழிப்பல் என்பது ஒரு சொல்லாய் இரண்டாவதற்கு

முடிபாயிற்று; ஈடு - வலிமை. எழீஇ : சொல்லிசை யளபெடை.

தோடு - காதணி. கண் காதள வோடுதலை இங்ஙனங் கூறினார்.

நாட்டினும் நாட்டினின்றும். விடுத்தான், விட்டான் என்பதுபோலத்

துணிவுப் பொருளில் வந்தது. (4)





	 	 	 	 பந்த யாழ்முதுகு தைவர விட்டுப்

		 பாட லாயமிரு பக்கமு மொய்ப்ப

	வந்த பாடினி மடந்தையு மன்னர்

		 மன்னனைத் தொழுதொர் கின்னரமாதிற்

	சந்த வேழிசைமி ழற்றின ணின்றா

		 டன்னை நோக்கியொரு மின்னிடை யாண்மேற்

	சிந்தை போக்கிவரு தீப்பழி நோக்காத்

		 தென்ன ருக்கரச னின்னது செப்பும்.



(இ - ள்.) பந்தம் யாழ் முதுகு தைவரவிட்டு - கட்டமைந்த

யாழ் முதுகினைத் தடவுமாறு தொங்கவிட்டு, பாடல் ஆயம்

இருபக்கமும் மொய்ப்ப - பாடும் மகளிர் கூட்டம் இரண்டு

பக்கங்களிலும் மொய்ப்ப, வந்த பாடினி மடந்தையும் - வந்த

விறலியாகிய மாதும், மன்னர் மன்னனைத் தொழுது - வேந்தர்

வேந்தனாகிய பாண்டியனைத் தொழுது, ஓர் கின்னரமாதில் - ஒரு

கின்னர மங்கைபோல, சந்த ஏழ் இசை மிழற்றினள் நின்றாள் -

பண்ணமைந்த ஏழிசைகளையும் பாடி நின்றள்; தன்னை நோக்கி

- அங்ஙனம் நின்ற அவளை நோக்கி, ஒரு மின் இடை யாள்மேல்

சிந்தை போக்கி - ஒரு மின்போலும் இடையினையுடையாள் மேல்

மனத்தைப் போக்கினமையால், வரு தீப்பழி நோக்கா - மேலே

விளையுங் கொடிய பழியினைக் கருதாத, தென்னருக்கு அரசன் -

பாண்டியருக்கு வேந்தனாகிய இராச ராசன், இது செப்பும் - இதனைச்

சொல்லுவான். கின்னரர் - இசைபாடும் ஒரு தேவ சாதியார். நின்றாள்

அங்ஙனம் நின்றவளை நோக்கி என விரித்துரைக்க. (5)





	 	 பத்தி ரன்மனைவி தன்னையெம் முன்னர்ப்

பாடு தற்கழை யதற்கவ ளாற்றா

துத்த ரஞ்சொலினும் யாமவள் சார்பா

யுனைவி லக்கினும் விடாது தொடர்ந்தே

சித்த நாணமுற வஞ்சின மிட்டுச்

செல்லனில் லென வளைந்துகொ ளென்னா

எய்த்த நுண்ணிடையி னாளை யிருக்கைக்

கேகி நாளைவரு கென்று விடுத்தான்.

(இ - ள்.) பத்திரன் மனைவிதன்னை எம்முன்னர் -

பாணபத்திரன் மனைவியை எமது முன்னே, பாடுதற்கு அழை -

பாடுதற்கு அழைப்பாயாக, அதற்கு அவள் ஆற்றாது உத்தரம்

சொலினும் - அதற்கு அவள் உன்னோடு பாட ஆற்றாமல் வேறு

போக்குச் சொல்லினும், யாம் அவள் சார்பாய் உனை விலக்கினும்

- யாம் அவள் சார்பாய் இருந்து உன்னைத் தடுத்தாலும். விடாது

தொடர்ந்தே - நீ அவளை விடாது பின்பற்றி, சித்தம் நாணம் உற

- அவள் மனம் வெள்குமாறு, வஞ்சினம் இட்டு - சூளுறவுசெய்து,

செல்லல் நில் என வளைந்துகொள் என்னா - செல்லாதே நில்

என்று வளைந்து கொள்வாயாக என்று கூறி, எய்த்த நுண்

இடையினாளை - இளைத்த நுண்ணிய இடையினையுடைய

அப்பாடினியை, இருக்கைக்கு ஏகி நாளை வருக என்று விடுத்தான்

- இருப்பிடஞ் சென்று நாளை வரக்கடவாய் என்று அனுப்பினான்.

செல்லல் - செல்லாதே; அல் விகுதி எதிர் மறையில் வந்தது.

வருகென்று : அகரந் தொக்கது. (6)





	 	 [கலிநிலைத்துறை]



பின்ன ரின்னிசைப் பத்திரன் பெருந்தகை விறலி

தன்னை யங்கழைத் துளத்தொன்று புறத்தொன்று சாற்றும்

என்னொ டின்னிசை பாடுவா ருளர்கொலோ விங்கென்

றுன்னி வந்திருக் கின்றன ளிசைவலா ளொருத்தி.





(இ - ள்.) பின்னர் - பின்பு, இன் இசைப் பத்திரன்

பெருந்தகை விறலிதன்னை - இனிய இசைபாடுதலில் வல்ல

பாணபத்திரன் மனைவி யாகிய மிக்க கற்பினையுடைய பாடினியை,

அங்கு அழைத்து - தன்முன் அழைத்து, உளத்து ஒன்று புறத்து

ஒன்று சாற்றும் - அகத்தொன்றும் புறத்தொன்றுமாகக் கூறுகின்றான்;

இசைவலாள் ஒருத்தி - இசையில் வல்ல ஒரு பொண், உன்னி -

தன்னை நன்கு மதித்தமையால், இங்கு என்னொடு இன்இசை

பாடுவார் - இங்கு என்னுடன் இனிய இசை பாடுகின்றவர்,

உளர்கொலோ என்று வந்திருக்கின்றனள் - உளரோ என்று

சொல்லிக் கொண்டு வந்திருக்கின்றனள்.

தகை - ஈண்டுக் கற்பு. உள்ளத்தில் ஒன்று கருதி வாயால்

மற்றொன்று கூறுகின்றான் என்பார் ‘உளத்தொன்று புறத்தொன்று

சாற்றம்’ என்றார். என்னொடு - எனக்கு ஒப்பாக. (7)





	 	 	 ஆட மைத்தடந் தோளினா யவளொடுங் கூடப்

	பாட வல்லையோ பகரெனப் பாடினி பகர்வாள்

	கோட ருந்தகைக் கற்புமிக் கூடமெல் பெருமான்

	வீட ருங்கரு ணையுமெனப் கிருக்கலால் வேந்தே.



(இ - ள்.) ஆடு அமை தடம் தோளினாய் - அசையும்

மூங்கிலை ஒத்த பெரிய தோளினையுடையாய், அவளொடும் கூடப்

பாட வல்லையோ - நி அவளுடன் ஒப்பாக நின்று பாடுதற்கு

வலியுடையையோ, பகர் என - கூறுவாயாக என்று வினவ, பாடினி

பகர்வாள் - விறலி கூறுவாள்; வேந்தே - அரசே, கோடு அரும்

தகைக் கற்பும் - மாறுதலில்லாத பெருமையையுடைய கற்பும்,

இக்கூடல் எம்பெருமான் - இந்த நான்மாடக் கூடலில் எழுந்தருளிய

எம் பெருமானது, வீடு அருங் கருணையும் - அழிதலில்லாத

அருளும், எனக்கு இருக்கையால் - எனக்குத் துணையாக

இருத்தலினால்.

கூட - ஒப்பாக. கோள்தரும் எனப் பிரித்து உறுதியைத்

தருகின்ற என்றுரைத்தலுமாம். (8)





	 	 	 பாடி வெல்வதே யன்றிநான் பரிபவ முழந்து

	வாடு வேனலே னென்றுரை வழங்கலு மதுக்கால்

	ஏடு வார்குழ லவளையு மிருக்கையுய்த் திருந்தான்

	நீடு வார்திரைப் பொருநையந் தண்டுறை நிருபன்.



(இ - ள்.) பாடி வெல்வதே அன்றி - அவளொடு பாடி நான்

வெற்றி பெறுவதேயல்லாமல், பரிபவம் உழந்து வாடுவேன் அலேன்

என்று உரை வழங்கலும் - தோல்வியினால் வருந்தி வாட்டமுறேன

என்று கூறிய வளவில், மதுக்கால் ஏடு வார் குழல் அவளையும் -

தேன்பொழியும் மலரிதழை யணிந்த நீண்ட கூந்தரையுடைய அப்

பாடினியையும், இருக்கை உய்த்து இருந்தான் - அவள்

இருப்பிடத்திற்குப் போக விடுத்து இருந்தான்; நீடு வார்

திரைப்பொருநை அம் தண்துறை நிருபன் - நீண்ட பெரிய

அலைகளையுடைய தாமிரபன்னியின் அழகிய தண்ணிய

துறைகளையுடைய பாண்டிமன்னன்.

பரிபவம் - துன்பம்; மானக்கேடுமாம். நீடு வார் என்பன ஒரு

பொருள் குறித்தன; மிக்க என்றபடி. பாடினி உரை வழங்கலும்

நிருபன் அவளையும் உய்த்து இருந்தான் என்க. (9)





	 	 	 	 	 மற்றை வைகலவ் விருவரைப் பஞ்சவன் மதுரைக்

	கொற்ற வன்றன தவையிடை யழைத்துநேர் கூட்டிக்

	கற்ற வேழிசை கேட்குமுன் கலத்தினும் போந்த

	வெற்றி வேன்மதர் நெடுங்கணாள் விறலியை வைதாள்.

	 	 (இ - ள்.) மற்றைவைகல் - மறுநாளில், அவ்விருவரை -

அவ்விருவரையும், பஞ்சவன் மதுரைக் கொற்றவன் - பாண்டியனாகிய

மதுரை மன்னன், தனது அவையிடை அழைத்து - தன் அவையின்

கண் வருவித்து, நேர்கூட்டி - ஒருவருக்கொருவர் நேரில் இருக்கு

மாறு செய்து, கற்ற ஏழ் இசை கேட்குமுன் - அவர்கள் கற்ற ஏழு

இசைகளையும் பாடுமாறு ஏவிக் கேட்டற்கு முன்னரே, கலத்தினும்

போந்த - மரக் கலத்தினின்றும் வந்த, வெற்றிவேல் மதர்

நெடுங்கணாள் - வெற்றி பொருந்திய வேல்போன்ற மதர்த்த நீண்ட

கண்களையுடையவள், விறலியை வைதாள் - பாணபத்திரன்

மனைவியாகிய பாடினியை இகழ்ந்துரைத்தாள்.

இருவரையும் என்னும் முற்றும்மை விகாரத்தாற் றொக்கது

கலம் - நாவாய். கலத்தினால் வந்தவளைக் கலத்தினின்றும்

வந்தவள் என்றார். (10)





	 	 	 குற்ற மெத்தனை யெத்தனை குணங்கள் யாழ்க் கோலுக்

	குற்ற தெய்வம்யா* விசைப்பதெவ் வுயிருடம் புயிர்மெய்

	பெற்ற வோசையெவ் வளவவைக் குத்தரம் பேசி

	மற்றெ னோடுபா டில்லையேல் வசையுனக் கென்றாள்.



(இ - ள்.) யாழ்க்கோலுக்கு - வீணைக்கு, எத்தனை குற்றம் -

எவ்வளவு குற்றங்கள்; எத்தனை குணங்கள் - எவ்வளவு குணங்கள்;

உற்ற தெய்வம் யா - பொருந்திய தெய்வங்கள் யாவை; இசைப்பது

எவ்வுயிர் உடம்பு உயிர்மெய் - ஒலிப்பது எந்த உயிரெழுத்து எந்த

மெய்யெகுத்து எந்த உயிர்மெய்யெகுத்து; பெற்ற ஓசை எவ்வளவு -

(அவைகட்கு) அமைந்த ஒலி எவ்வளவின; அவைக்கு உத்தரம் பேசி

- அவைகட்கு விடைகூறி, மற்று எனோடு பாடு - பின் என்னுடன்

பாடு வாயாக; இல்லையேல் உனக்கு வசை என்றாள் - இன்றேல்

உனக்கு அது குற்றமாகும் என்று கூறினாள்.

குற்றம் - செம்பகை, ஆர்ப்பு, கூடம், அதிர்வு என்பன; இவை

மரக்குற்றத்தால் வருவன என்பதை,

"நீரிலே நிற்றல் அழுகுதல் வேதல் நில மயங்கும்

பாரிலே நிற்றல் இடிவீழ்தல் நோய்மரப் பாற்படல் கோள்

நேரிலே செம்பகை ஆர்ப்பொடு கூடம் அதிர்வு நிற்றல்

சேரில்நேர் பண்கள் நிறமயக் கம்படும் சிற்றிடையே"

என்னுஞ் செய்யுளா லறிக. குணங்களாவன : மேற்கூறிய குற்றங்க

ளொழிந்த கொன்றை, கருங்காலி முதலிய மரங்களால்

இயன்றிருப்பனவாகும்;

"சொல்லிய கொன்றை , கருங்காலி மென்முருக்கு

நல்ல குமிழுந் தணக்குடனே - மெல்லியலாய்

உத்தம மான மரங்க ளிவையென்றார்

வித்தக யாழோர் விதி"



என்பது காண்க. யாழ்க்கோல் - யாழாகிய கோல். தெய்வம் - விசு

வாமித்திரன் முதலாகக் கூறுவர். என்னோடு என்பது விகார

மாயிற்று. (11)





* * *



(பா - ம்.) * தெய்வ மேது.





	 	 இருமை யும்பெறு கற்பினா ளியம்புவாள் கலத்தின்

வரும ரும்பெறற் கல்வியும் வாதின்மே லூக்கப்

பெருமை யும்பலா விரும்புறு பொண்மையின் செருக்குந்

திரும கன்சபை யறியவாய் திறக்கவேண் டாவோ.



(இ - ள்.) இருமையும் பெறுகற்பினாள் இயம்புவாள் -

இம்மைப் பயனையும் மறுமைப் பயனையும் அடைதற்குரிய

கற்பினையுடையாள் கூறுவாள்; கலத்தின் வரும் பெறல்

அருங்கல்வியும் - மரக்கலத்தினின்றும் வந்த பெறுதற்குரிய

கல்வியினையும், வாதின்மேல் ஊக்கப் பெருமையும் - வாதின்மேற்

சென்ற மனவெழுச்சியின் பெருமையினையும், பலர் விரும்புறு

பெண்மையின் செருக்கும் - பலரும் விழைகின்ற பெண்ணலத்தின்

செருக்கினையும், திருமகன் சபை அறிய - பாண்டியனது

அவையிலுள்ளார் அறியுமாறு, வாய் திறக்க வேண்டாவோ - உன்

வாயினைத் திறந்து காட்ட வேண்டாமா?

கலத்தின் வருங்கல்வி என உடையாள் தொழில் உடைமை

மேல் ஏற்றிக் கூறப்பட்டது. கற்பின் றன்மை வாய்க்கப் பெறாதாள்

என்பாள் ‘பலர் விரும்புறு பெண்மையின் செருக்கும்’ என்றாள்.

பெண்டிர்க்குரிய நாண் சிறிதுமின்றி அரசவையில் இங்ஙனம்

பேசுகின்றாய் என்பாள் ‘சபை யறியவாய் திறக்க வேண்டாவோ,

என்று பாடினி கூறினாள் என்க. (12)





	 	 நெய்யுண் பூங்குழன் மடவரா னின்னொடும் வாது

செய்யும் பூசலுக் கெதிரலாற் றீயவாய் திறந்து

வையும் பூசலுக் கெதிரலேன் மானம்விற் றுன்போல்

உய்யும் பாவைய ரேயதற் கெதிரென வுரைத்தாள்.



(இ - ள்.) நெய் உண் பூங்குழல் மடவரால் - நெய் பூசிய

மலர்களை யணிந்த கூந்தலையுடைய பெண்ணே, நின்னொடும் வாது

செய்யும் பூசலுக்கு எதில் அலால் - நின்னோடும் இசைவாது செய்யும்

போருக்கு நான் எதிரே அல்லாமல், தீயவாய் திறந்து வையும்

பூசலுக்கு எதிர் அலேன் - கொடிய வாயினைத் திறந்து இகழும்

போருக்கு எதிரல்லேன்; உன்போல் - உன்னைப் போல, மானம்

விற்று உய்யும் பாவையரே - மானத்தை விற்றுப் பிழைக்கும்

மகளிரே, அதற்கு எதிர் என உரைத்தாள் - அப்பூசலுக்கு

எதிராவார் என்று கூறினாள். மடவரல் என்பது விளியில் மடவரால்

என்றாயது. பூசல் - போர். மானம் விற்று உன்போல் உய்யும்

பாவையர் என்றதனால் நீ மானத்தை விற்றுப் பிழைக்க வந்துளாய்

என்றவாறாயிற்று. (13)





	 	 வென்றி மீனவன் விலக்குவான் போலெதிர் விலக்கித்

துன்று தார்க்குழன் மடந்தைமீர் பாடுமின் றோற்றோர்

வென்ற மாதரார்க் கடிமையாய் விடுவதே சபதம்

என்று மானமுண் டாக்கலு மீழநாட் டாவை.



(இ - ள்.) வென்றி மீனவன் - வெற்றியையுடைய பாண்டியன்,

விலக்குவான்போல் - விலக்குகின்றவனைப்போல் அவிநயித்து, எதிர்

விலக்கி - எதிர் நின்று தடுத்து, துன்று தார்க்குழல் மடந்தைமீர் -

நெருங்கிய மாலையை யணிந்த கூந்தலையுடைய மங்கைமீர், பாடுமின்

- (நீவிர் இப்பூசலைஒழித்துப்) பாடுவீர்களாக; தோற்றோர் -

அவ்விசையில் தோற்றவர், வென்ற மாதரார்க்கு அடிமையாய்

விடுவதே - வெற்றிபெற்ற மடந்தைக்கு அடிமையாகி விடுவதே,

சபதம் என்று மானம் உண்டாக்கலும் - சூளுறவாவது என்று கூறி

இருவருக்கும் மானத்தை மூட்டிய வளவில், ஈழநாட்டு அரிவை -

ஈழ நாட்டினின்றும் போந்த அரிவை.

நடுவு நிலையுடன் அவர்கள் பூசனை விலக்கினானல்லன்

என்பார் ‘விலக்குவான்போ லெதிர்விலக்கி’ என்றார். (14)





	 	 	 முந்தி யாழிடந் தழீஇக்குரல் வழிமுகிழ் விரல்போய்

	உந்த வேபெரு மிதநகை யுட்கிடந் தரும்பச்

	சந்த வேழிஐச யிறைமகன் றாழ்செவிக் கன்பு

	வந்த காதலாண் மழலையி னமுதென வார்த்தாள்.



(இ - ள்.) முந்தி - தான் முற்பட்டு, யாழ்இடம் தழீஇ,

யாழனை இடத்தோளிற் றழுவி, குரல்வழி முகிழ்விரல்போய் உந்த

- குரல் என்னம் நரம்பின்வழியே முகிழ்த்த விரல்சென்று தாக்கவும்,

பெருமித நகை உள் கிடந்து அரும்ப - பெருமிதத்தை

வெளிப்படுத்தும் புன்னகை உள்ளே கிடந்து சிறிது தோன்றவும், சந்த

ஏழ்இசை - பண்ணமைந்த ஏழிசைகளையும், இறைமகன் தாழ்

செவிக்கு - பாண்டி மன்னனது வார்ந்து நீண்ட காதில், அன்பு வந்த

காதலாள் - அன்பு வளர்தற் கேதுவாகிய காதல் காட்டும் அவனது

காமக் கிழத்தியின், மழலை இன் அமுது என வளர்த்தாள் -

இளஞ்சொல்லாகிய இனிய அமுதம் வாக்கினான்.

அன்புவந்த காதலாள் - அன்பு வளர்தற் கேதுவாகிய

காதலைச் செய்பவள்; காமக்கிழத்தி. காமக்கிழத்தியின்

இளஞ்சொற்போலவும் அமுதம் போலவும் எனலுமாம். செவிக்கு -

செவிக்கண். (15)





	 	 	 	 வீணை வாங்கினண் மாடக முறுக்கினள் விசித்து

	வாண ரம்பெறிந் திருசெவி மடுத்தன ரியக்கர்

	நாண மெல்விர னடைவழி நாவிளை யமுதம்

	பாணர் கோமகன் விறலியும் பலர்செவி நிறைத்தாள்.

	 	 (இ - ள்.) பாணர் கோமகன் விறலியும் - பாணர்

பெருமானாகிய பத்திரன் மனைவியாகிய பாடினியும், வணை

வாங்கினள் மாடகம் முறுக்கினள் - யாழனை எடுத்து மாடகத்தை

முறுக்கி, விசித்து வாள்நரம்பு எறிந்து - கட்டமைத்து ஒள்ளிய

நரம்பினைத் தாக்கி, இயக்கர் இருசெவி மடுத்தனர் நாண -

இயக்கர்களும் இரண்டு செவிகளிலுங் கேட்டு வெள்க, மெல்விரல்

நடைவழி - மெல்லிய விரல் நடத்துதலா லுண்டாகும் ஓசையின்

வழியே, நாவிளை அமுதம் - தனது நாவால் விளைக்கும் இசை

யமுதத்தை, பலர் செவி நிறைத்தாள் - பலர் செவிகளிலும்

நிரப்பினாள்.

வாங்கினள், முறுக்கினள், மடுத்தனர் என்பன முற்றெச்சம்.

விரல் நடைவழி நாவிளை அமுதம் - யாழினிசையோடு பொருந்த

மிடற்றாற் பாடும் இசை. விறலியும் வாங்கி முறுக்கி விசித்து எறிந்து

நாண அமுதம் நிறைத்தாள் என வினைமுடிக்க. விறிலியும் என்னும்

உம்மை இறந்தது தழுவிய எச்சப் பொருட்டு. (16)





	 	 	 	 அரச னுட்கிடை யறிந்தில ரசைக்களத் துள்ளார்

	விலைசெய் வார்குழற் பாடினி பாடலை வியந்தார்

	புரைசை மானிரைப் பூழிய னிலங்கையிற் போந்த

	வரைசெய் குங்குமக் கொங்கையாள் பாடலை மகிழ்ந்தான்.



(இ - ள்.) அவைக் களத்து உள்ளார் - அவையிலுள்ள

அனைவரும், அரசன் உட்கிடை அறிந்திலர் - மன்னனது

மனக்கருத்தை யறியாது, விரைசெய் வார்குழல் பாடினி பாடலை

வியந்தார் - மணங் கமழ்கின்ற நீண்ட கூந்தலையுடைய விறலியின்

பாடலைக் கொண்டாடினார்; புரசை மான் நிரைப் பூழியன் -

கழுத்துக் கயிற்றினை யுடைய யானைக் கூட்டங்களையுடைய

பாண்டியன், இலங்கையில் போந்த - இலங்கையினின்றும் வந்த,

வரைசெய் குங்குமக் கொங்கையான் பாடலை மகிழ்ந்தான் -

மலையை ஒத்த குங்மக் குழம்பணிந்த கொங்கையை யுடைய ஈழப்

பாடினியின் பாடலைப் பாராட்டினார்.

அறிந்திலர் : முற்றெச்சம். புரைசை; இடைப்போலி. புரசை

யானைக்கழுத்திடு கயிறு. வரைசெய், செய் : உவமப்பொருட்டு. (17)





	 	 [அறுசீரடி யாசிரிய விருத்தம்]



தென்னவ னுட்கோ ளெல்லை தெரிந்தன ரவையத் துள்ளார்

அன்னவன் புகழ்ந்த வாறே புகழ்ந்தன ரவளைத் தானே

முன்னவ னருளைப் பெற்று மும்மையுந் துறந்தோ ரேனும்

மன்னவன் சொன்ன வாறே சொல்வது வழக்கா றன்றோ.

(இ - ள்.) அவையத்துள்ளார் - அவையலுள்ளவர்கள்,

தென்னவன் உட்கோள் எல்லை தெரிந்தனர் - பாண்டியன்

உள்ளக்கிடையின் முடிவைத் தெரிந்து, அன்னவன் புகழ்ந்தவாறே -

அவன் புகழ்ந்த வண்ணமே, அவளைத் தானே புகழ்ந்தனர் -

அவ்வீழப் பாடினியின் பாடலையே புகழ்ந்தார்கள்; முன்னவன்

அருளைப் பெற்று - இறைவனது திருவருளைப் பெற்று, மும்மையும்

துறந்தோரேனும் - மூவாசைகளையுந் துறந்த பெரியாராயினும்,

மன்னவன் சொன்னவாறே சொல்வது வழக்காறு அன்றோ - அரசன்

கூறியவாறே கூறுவது வழக்காறு அல்லவா.

மும்மை - மண்ணாசை, பெண்ணாசை, என்னும் மூவாசைகள்.

மன்னவன் சொன்னவாறே சொல்வது வழக்காறு என்பதனை,

"இகழி னிகழ்ந்தாங் கிறைமக னொன்று

புகழினு மொக்கப் புகழ்ப"

என்பதனாலு மறிக. தெரிந்தனர் : முற்றெச்சம். தான் : ஏ, அசைகள்.

இச்செய்யுள் வேற்றுப்பொருள்வைப்பணி. (18)





	 	 	 	 பொன்றளி ரனையாண் மையற் புதுமது நுகர்ந்து தீது

	நன்றறி யாத கன்னி நாடவ னவையை நோக்கி

	இன்றொரு நாளிற் றோரத் தக்கதோ விதுவென் றந்த

	வென்றடு வேற்க ணாரைப் போமென விடுத்தான் மன்னோ.



(இ - ள்.) பொன் தளிர் அனையாள் - பொன்

தளிர்த்தாலொத்த மேனியை யுடைய காமக்கிழத்தி மேல்வைத்த,

மையல் புதுமது நுகர்ந்து - காமமாகிய புதிய நறவினைப்

பருகியதால், தீது நன்று அறியாத கன்னி நாடவன் - தீமையையும்

நன்மையையும் அறியமாட்டாத கன்னி நாட்டினையுடைய

பாண்டியன், அவையை நோக்கி - அவையிலுள்ளாரைப் பார்த்து,

இது - இவ்விசை வாதின் முடிபு, இன்று ஒரு நாளில் - இன்று ஒரே

நாளில், தேரத்தக்கதோ என்று - ஆராய்ந்தறியத் தக்கதோ என்று

கூறி, அந்த வென்று அடுவேல் கணாரை - வென்று பகைவரைக்

கொல்லும் வேல்போன்ற கண்களையுடைய இம்மடவார்களை, போம்

என விடுத்தான் - இருக்கைக்குப் போவீராக என்று அனுப்பினான்.

பொன்னினது தளிர் என்றுமாம்; இதற்குப் பொற்றளிர்

என்பது மெலிந்து நின்றதாகக் கொள்க. புது மது - மயக்கஞ்

செய்வதிற் புதுமை யுடைய தொரு மது. காமம் மதுப்போல்வதென்பது,

"கள்ளுண்டல் காம மென்ப கருத்தறை போக்குச் செய்வ"

என முன் கூறப்பட்டவாறும் காண்க. மன்னும் ஓவும் அசைகள். (19)





	 	 	 மருவிய வாய மேத்த விருந்தினாண் மனைவந் தெய்திப்

புரவலன் றனது பாட்டைப் புகழ்ந்ததே புகழ்ந்த தாகப்

பெருமிதந் தலைக்கொண் டானாப் பெருங்களிப் படைந்து

மஞ்சத்

திருமல ரணைமே லார்வந் திளைத்தினி திருந்தா ளிப்பால்.

	 	 	 (இ - ள்.) மருவிய ஆயம் ஏத்த - தன்னைச் சூழ்ந்த மகளிர்

கூட்டம் புகழ, விருந்தினாள் - புதிதாக வந்த ஈழப்பாடினி,

மனைவந்து எய்தி - தன் விடுதி வந்தடைந்து, புரவலன் - இராசராச

பாண்டியன், தனது பாட்டைப் புகழ்ந்ததே புகழ்ந்ததாக - தன்

பாட்டினை வியந்ததனையே ஒரு புகழ்ச்சியாகக் கருதி, பெருமிதம்

தலைக்கொண்டு - இறுமாப்பு மேற்கொண்டு, ஆனாப் பெருங்களிப்பு

அடைந்து - நீங்காத பெருஞ் செருக்குற்று, மஞ்சத் திருமலர்

அணைமேல் - தூங்குமஞ்சத்திற் பரப்பிய அழகிய

மலர்ப்படுக்கையின்மேல், ஆர்வம் திளைத்து இனிது இருந்தாள் -

மகிழ்ச்சிமிக்குக் கவலையின்றி இருந்தாள், இப்பால் - பின்.

அரசன் நெறி திறம்பித் தன்னைப் புகழ்ந்தது உண்மைப்

புகழ்ச்சி யன்றாகவும் அதனைப் புகழ்ச்சியாகக் கொண்டாள் என்பார்

‘புகழ்ந்ததே புகழ்ந்ததாக’ என்றார். மஞ்சம் - கட்டில். (20)





	 	 	 	 வணங்குறு மருங்கிற் கற்பின் மடவரன் மதங்கி தானும்

அணங்கிறை கொண்ட நெஞ்ச ளங்கயற் கண்ணி பாகக்

குணங்குறி கடந்த சோதி குரைகழ லடிக்கீ ழெய்தி

உணங்கினள் கலுழ்கண் ணீர ளொதுங்கிநின் றிதனைச்

சொன்னான்.



(இ - ள்.) வணங்குறு மருங்கின் கற்பின் - வளையும்

இடையினையும் கற்பினையுமுடைய, மடவரல் மதங்கிதானும் -

பாணபத்திரன் மனைவி யாகிய பாடினியும், அணங்கு இறைகொண்ட

நெஞ்சள் - துன்பங் குடி கொண்ட நெஞ்சினையுடையளாய், அங்கயற்

கண்ணிபாகம் - அங்கயற் கண்ணம்மையை ஒருபாகத்திலுடைய,

குணம் குறிகடந்த சோதி - குணத்தையுங் குறையையும் கடந்து நின்ற

ஒளிவடிவினனாகிய சோம சுந்தரக் கடவுளின், குரைகழல் அடிக்கீழ்

எய்தி - ஒலிக்கும் வீரக்கழல் அணிந்த திருவடிக்கீழ் அடைந்து,

உணங்கினள் - வாட்டமுற்று, கலுழ் கண்ணீரள் - கலங்கியழுங்

கண்ணீரையுடையவளாய், ஒதுங்கிநின்று இதனைச் சொன்னாள் -

ஒருபுற மொதுங்கி நின்று இதனைக் கூறுவாளாயினள்.

அணங்கு - வருத்தம். இறைகொள்ளல் - தங்குதல்.

உணங்கினள் என்னும் தெரிநிலை முற்றும் நீரள் என்னும்

குறிப்புமுற்றும் எச்சமாயின. (21)





	 	 	 	 தென்னவ னாகி வையஞ் செய்யகோல் செலுத்திக் காத்த

	மன்னவ வழுதி வார வழிவழக் குரைப்ப தானான்

	அன்னவன் கருத்துக் கேற்ப வவையரு மனைய ரானார்

	பின்னடு நிலைமை தூக்கிப் பேசுவார் யாவ ரையா.



(இ - ள்.) தென்னவனாகி - சுந்தர பாண்டியனாகி, வையம்

செய்ய கோல் செலுத்திக் காத்த மன்னவ - நிலவலகைச் செங்கோ

லோச்சிப் புரந்தருளிய மன்னவனே, வழுதி - இராசராச பாண்டியன்,

வாரவழி வழக்கு உரைப்பதானான் - அன்பு சென்ற வழியே வழக்குப்

பேசுவானாயினன்; அன்னவன் கருத்துக்கு ஏற்ப - அவன்

உட்கோளுக் கிசைய, அவையரும் அனையர் ஆனார் -

அவையிலுள்ளாரும் அத் தன்மையாராயினார்; பின் - இங்ஙன

மாயபின், ஐயா நடுநிலைமை தூக்கிப் பேசுவார் யாவர் - ஐயனே!

நடுநிலைமையினின்று ஆராய்ந்துரைப்பார் யாவருளர்?

		 வாரவழி - பட்சபாதம் : ஒருபக்கம் அன்புடையனாய்

அழிவழக் குரைப்பதனான் எனலுமாம். நின்னையன்றி வேறுயாரும்

இல்லையென்பாள் ‘பேசுவார் யாவரையா’ என்றாள் என்க. (22)





	 	 	 உன்னருட் டுணை*செய் தென்பா லுறுகணோய் துடைப்ப

தென்ன

மின்னனாய் நீயே நாளை வெல்லுமா செய்து மஞ்சேல்

என்னவா காய வாணி யீறிலா னருளாற் கேட்டு

மன்னருங் கற்பி னாடன் மனைபுகுந் திருந்தாண் மன்னோ.



(இ - ள்.) உன் அருள் துணைசெய்து - உனது

திருவருளாகிய துணையை நல்கி, என்பால் உறுகண் நோய்

துடைப்பது என்ன - என் பாலுள்ள துன்ப நோயைப் போக்கக்

கடவாய் என்று குறையிரப்ப, ஈறு இலான் அருளால் - அழிவில்லாத

இறைவன் திருவருளால், ஆகாயவாணி - அசரீரி, மின் அனாய்

மின் போல்வாய், நீயே நாளை வெல்லுமா செய்தும் - நாளை நீயே

வெல்லுமாறு செய்வோம், அஞ்சேல் - நீ அஞ்சற்க, என்ன -

என்று கூற, கேட்டு - அதனைக் கேட்டு, மன அருங் கற்புனாள்

தன் மனை புகுந்து இருந்தாள் - நிலைபெற்ற அரிய கற்பினை

யுடைய விறலி தன் இல்லிற்சென்று இருந்தாள்.

உன்னரு டுணைசெய்து என்னும் பாடத்திற்கு உன்னருளே

துணை செய்து துடைப்பதாகும் என்றுரைக்க. முற்பொருளில்

துடைப்பது வியங்கோள்; "மறப்ப தறிவிலென் கூற்றுக்களே"

என்புழிப் போல, மன், ஓ : அசைகள். (23)



* * *



(பா - ம்.) * உன்னருடுணை.





	 	 	 அன்றுபோன் மற்றை ஞான்று மழைத்தனன் பாடல் கேட்டுக்

குன்றுபோற் புயத்தா னென்னற் கூறிய வாறே கூற

மன்றுளார் பலரு மன்ன வண்ணமே சொன்னார் கேட்டு

நின்றபாண் மடந்தை பாண்டி நிருபனை நோக்கிச்

சொல்வான்.



(இ - ள்.) குன்றுபோல் புயத்தான் - மலைபோலுந் தோளினை

யுடைய பாண்டியன், அன்றுபோல் மற்றை ஞான்றும் - அன்று

போலவே அடுத்த நாளும், அழைத்தனன் பாடல் கேட்டு - அவ்விட்

விறலிகளையும் அழைப்பித்து அவர்கள் பாடல் கேட்டு, நென்னல்

கூறியவாறே கூற - நேற்றுப் புகன்ற வண்ணமே புகல, மன்றுளார்

பலரும் அன்ன வண்ணமே சொன்னார் - அவையிலுள்ள

அனைவரும் அவ்வரசன் கூறியவாறே கூறினார்; கேட்டு நின்ற பாண்

மடந்தை - இதனைக் கோடு (மனம் புழுங்கி) நின்ற பாடினி, பாண்டி

நிருபனை நோக்கிச் சொல்வாள் - பாண்டி வேந்தனைப் பார்த்துக்

கூறுவாளாயினள்.

அழைத்தனன் : முற்றெச்சம். (24)



* * *



(பா - ம்.) * உன்னருடுணை.





	 	 	 	 தென்னரே றனையாய் ஞால மனுவழிச் செங்கோ லோச்சும்

	மன்னரே றனையாய் வார வழக்கினை யாத லானீ

	சொன்னவா றவையுஞ் சொல்லத் துணிந்தது துலைநா வன்ன

	பன்னகா பரணர் முன்போய்ப் பாடுகேம் பாடு மெல்லை.

	 	 (இ - ள்.) தென்னர் ஏறு அனையாய் - பாண்டியருள்

ஆண்சிங்கம் போல்வாய், ஞாலம் - இந்நில வுலகில், மனுவழி

செங்கோல் ஓச்சும் மன்னர் ஏறு அனையாய் - மனுவறத்தின் வழியே

செங்கோல் செருத்தும் மன்னர்களுள் ஏறுபோல்வாள், வார

வழக்கினை - நீதான் அன்பின் வழி நின்று வழக்கினை ஒருந்

தன்மையை யுடையையாயினை; ஆதலால் நீ சொன்னவாறே -

ஆதலினால் நீ நடுநிலை யிகந்து கூறியவண்ணமே, அவையும்

சொல்லத் துணிந்தது - அசையிலுள்ளாரும் கூறத் துணிந்தனர்;

துலைநா அன்ன - தராசின் நாப்போலும் நடுநிலைமையுள்ள

பன்னக ஆபரணர் முன்போய்ப் பாடுகேம் - அரவினை அணியாகக்

கொண்ட சோமசுந்தரக் கடவுளின் திருமுன் சென்று யாங்கள்

பாடுவேம்; பாடும் எல்லை - அங்ஙனம் பாடுங்கால்.

நடுநின்று முறைபுரியும் இறையாகிய நீயும் எம்மில் ஒரு

புறத்து வாரம்பற்றி வழக்குரைப்பாயாயினை, அவைய மாந்தரும்

நின்வழிக் கூறினர் ஆகலின் இனி என்றும் கோடாத வாய்மையுடைய

சிவபிரான் திருமுன் சென்று பாடுவோம் என்றாள் என்க. பன்னகா

பரணர் : வட மொழி நெடிற் சந்தி. (25)





	 	 	 இருவரேம் பாட்டுங் கேட்டுத் துணிந்திவள் வென்றா

ளென்னா

ஒருவர்சந் நிதியிற் சொன்னாற்போதுமென் றுரைத்தாள்

பாண்டித்

திருமக னனைய வாறே செய்மினீர் செய்மி னென்ன

மருவளர் குழலி னார்த மனைபுகுந் திருந்தார் பின்னாள்.



(இ - ள்.) இருவரேம் பாட்டும் கேட்டு - எங்களிருவரின்

பாடலையும் கேட்டு, ஒருவர் துணிந்து - யாரேனும் ஒருவர்

மனந்துணிந்து. இவள் வென்றாள் என்னா - இருவருள் இவள்தான்

வென்றனள் என்று, சந்நிதியில் செசன்னால் போதும் என்று

உரைத்தாள் - அவ்விறைவன் திருமுன் சொன்னால் அமையும்

என்று கூறினாள், பாண்டித் திருமகன் - இராசராச பாண்டியன்,

அனைய வாறே நீர் செய்மின் செய்மின் என்ன - அங்ஙனமே

நீர் செய்யுமென்று கூற, மருவளர் குழலினார் தம் மனை புகுந்து

இருந்தார் - மணம் ஓங்கும் கூந்தலையுடைய அவ்விறலியர்

இருவரும் தத்தம் இல்லிற் சென்று தங்கினர்; பின் நாள் -

மறுநாளில்.

செய்மின் செய்மின் : துணிவுப்பொருளில் வந்த

அடுக்குத்தொடர். (26)





[கலி விருத்தம்]



தென்ற னாடனு மந்திரச் செல்வரும்

நன்று தீதுணர் நால்வகைக் கேள்வியோர்

ஒன்ற வேகி யொளிவிடு வெள்ளிமா

மன்ற வாணம்ா மண்டபத் தெய்தினார்.



(இ - ள்.) தென்றல் நாடனும் - தென்றற்காற்றின்

பிறப்பிடமாகிய பொதியின் மலையையுடைய பாண்டிநாடனும்,

மந்திரச்செல்வரும் - அமைச்சர்களும், நன்று தீது உணர் -

(இருவகை இசையின்) குணத்தினையும் குற்றத்தையும் அறிதற்

கேதுவாகிய, நால்வகைக்கேள்வியோர் ஒன்ற - கீத ஞான முதலிய

நால்வகைஞானமுடையார் சூழ, ஏகி - சென்று, ஒளி விடு

வெள்ளிமாமன்ற வாணர் - ஒளி வீசுகின்ற பெரிய வெள்ளி யம்பல

வாணரது, மாமண்டபத்து எய்தினார் - பெரிய மண்டபத்தை

அடைந்தனர்.

நால்வகைக்கேள்வி - கீதஞானம், இலயஞானம், சுருதிஞானம்,

தாளஞானம் என்பனவாம். (27)





எய்தி யம்மட மாதரை யிங்குறச்

செய்தி ரென்னத் திருமக னேவலோர்

நொய்தி னோடி நொடித்தழைத் தாரொடு

மைதி கழ்ந்த விழியார் வருவரால்.



(இ - ள்.) எய்தி - அங்ஙனம் அடைந்து, திருமகன் -

பாண்டி மன்னன், அம்மடமாதரை இங்குறச் செய்திர் என்ன -

அந்த இளமையையுடைய விறலிகளை இங்கு வரச்செய்மின் என்று

கட்டளையிட. நொய்தின் ஓடி நொடித்து - விரைந்து ஓடி மன்னன்

கட்டளையைக் கூறி, ஏவலோர் அழைத்தாரொடு - அழைத்தா

ராகிய அவ்வேவலாளருடன், மைதிகழ்ந்த விழியார் வருவர் -

மைவிளங்கிய விழியினை யுடைய அவ்விருவரும் வருவாராயினர்.

செய்திர், த் எழுத்துப்பேறு. நொடித்து - கூறி, ஏவலோர்

அழைத்தார் அங்ஙனம் அழைத்தவாரே என விரித்துரைக்க. ஆல் :

அசை. (28)





படிமை யார்தவப் பாடினி வந்தெனக்

கடிமை யாவளின் றையமின் றாலெனக்

கொடுமை யார்மனக் கோட்டச் செருக்கொடுங்

கடுமை யாகவந் தாள்கலத் தின்வந்தாள்.



(இ - ள்.) கலத்தின் வந்தாள் - மரக்கலத்தில் வந்த பாடினி,

இன்று தவப்படிமை ஆர் பாடினி வந்து - இன்று தவவேடம்

நிறைந்த விறலி வந்து, எனக்கு அடிமையாவள் - எனக்கு

அடிமையாவாள், ஐயம் இன்று என - இதற்கு ஓர் ஐயுறவில்லை

என்று கருதி, கொடுமை ஆர் கோட்டம் மனச்செருக்கொடும் -

கொடுமை நிறைந்து நெறி பிறழ்ந்த மனத்தின் கண் உள்ள

செருக்கோடும், கடுமையாக வந்தாள் - விரைவாக வந்தனள்.

படிமை - தவக்கோலம்; தவகொழுக்கமுமாம். ஆல் : அசை,

கடுமை - விரைவு. கலத்தின் வந்தவள் கடுமையாக வந்தாள் என்க.

(29)





	 	 கற்பின் மிக்கெழு* கற்புங் கருத்தினிற்

சிற்ப ரஞ்சுடர் சேவடி மேல்வைத்த

அற்பு மிக்கெழ மெலலவந் தாளரோ

பொற்பின் +மிக்குள பத்திரன் பொன்னனாள்.



(இ - ள்.) பொற்பின் மிக்குள பத்திரன் பொன்அனாள் -

அழகினார் மேம்பட்ட பாணபத்திரன் மனைவியாகிய திருமகளை

ஒத்த பாடினி, கற்பின்மிக்கு எழுகற்பும் - கல்வியறிவால்

மேம்பட்டெழுந்த நிறையும், கருத்தினில் - தனது உள்ளத்தில்,

சிற்பரஞ்சுடர் சேவடிமேல் வைத்த அற்பும் - ஞானப்

பரஞ்சோதியாகிய சோமசுந்தரக் கடவுளின் சிவந்த திருவடிமேல்

வைத்த அன்பும், மக்கு எழ - பொலிந்து தோன்ற, மெல்ல

வந்தாள் - மெதுவாக வந்தனள்.

கற்பிற்குரிய அமைதியோடு வந்தாளென்பார் ‘மெல்லவந்தாள்’

என்றார். அரோ : அசை. (30)



* * *



(பா - ம்.) * கற்பு மிக்கெழு. +பொற்புமிக்குள.





	 	 	 அலங்கு மாரமோ டங்கத மாதிபல்

	கலன்க டாங்கிக் கலைஞர் குழாத்திடை

	இலங்கு மாட மதுரைக் கிறைவரும்

	புலன்கொ ணாவலர் போல்வந்து வைகினார்.

	 	 	 		 (இ - ள்.) இலங்கு மாட மதுரைக்கு இறைவரும் - விளங்கா

நின்ற மாடங்களையுடைய மதுரைக்கு இறைவராகிய சோமசுந்தரக்

கடவுளும், புலன்கொள் நாவலர் போல் - (இசை நூலில்) உணர்வு

மிக்க புலவர்போல, அலங்கும் ஆரமோடு - அசைகின்ற

முத்துமாலையோடு, அங்கதம் ஆதிபல் கலன்கள் தாங்கி - தோளணி

முதலிய பல அணிகளைத் தரித்து, கலைஞர் குழாத்திடை வந்து

வைகினார் - புலவர் குழுவின் நடுவில் வந்து தங்கினர்.

அலங்குதல் - அசைதல்; ஒளிவிடுதலுமாம். நாவலர்போல் -

நாவலருள் ஒருவர்போல். (31)





	 	 	 வத்தவை தன்னி லருங்கலம்

	வந்த வேய்த்தடந் தோளிசை மாதராள்

	முந்த வேத்திசை பாடினள் முந்தையோர்

	சிந்தை வேட்டொன்றுஞ் செப்பின ரில்லையால்.

	 	 (இ - ள்.) அந்த வேந்து அவைதன்னில் - அந்த

அரசவையின் கண், அருங்கலம் வந்த - அரிய மரக்கலத்தில் வந்த,

வேய்த்தடம் தோள் இசைமாதராள் - மூங்கில் போலும்

பருத்ததோளையுடைய பாடினி, முந்த - முற்பட, வேத்திசை பாடினன்

- அரசர்க்குரிய இசையைப் பாடினள்; முந்தையோர் - முன்

கொண்டாடினவர், சிந்தை வேட்டு - மனம் விரும்பி, ஒன்றும்

செப்பினர் இல்லை - யாதும் கூறா திருந்தனர்.

வேந்து வேத்து என்றாயது. ஏத்திசை எனப்பிரித்து, நால்வகை

வருணப் பூதரை வாழ்த்தினள் என்று கூறி,

	 "அந்தணர் வேள்வியோ டருமறை முற்றுக

	வேந்தன் வேள்வியோ டியாண்டுபல வாழ்க

	வணிக ரிருநெறி நீணிதி தழைக்க

	பதினெண் கூலமும் உழவர்க்கு மிகுக

	அரங்கியற் கூத்து நிரம்பிவினை முடிக

	வாழ்க நெடுமுடி கூர்கவென் வாய்ச்சொலென்

	றிப்படிப் பலிகொடுத் திறைவனிற் றொக்குச்

	சேட்பட வமைத்துச் செழும்புகை காட்டிச்

	சேவடி தேவரை யேத்திப் பூதரை

	மூவடி முக்கால் வெண்ணபா மொழந்து

	செவியிழுக் குறாமை வேந்தனை யேத்திக்

	கவியொழுக் கத்து நின்றுழி வேந்தன்

	கொடுப்பன கொடுக்க வமையு மென்ப"



என்னும் சூத்திரத்தைக் காட்டுவாருமுளர். வேத்திசை என்பதில்

அஃது அடங்குதலுங் காண்க. ஆல் : அசை. (32)





	 	 	 வீணை தோளிட னேந்திய வெண்மலர்

	வாணி பாட விருக்கையின் வைகியே

	யாண ரம்பெறிந் தின்னிசை யோர்ந்தெழீஇப்

	பாணர் கோமகன் பன்னியும் பாடுமால்.



(இ - ள்.) வீணை தோள் இடன் ஏந்திய வெண்மலர்வாணி -

யாழினை இடத்தோளிலேந்திய வெண்டாமரைமலரில் வீற்றிருக்கும்

கலைமகள், பாடு அ இருக்கையின் வைகி - பாடும்

அவ்வாசனத்திலே தானும் இருந்து, யாழ் நரம்பு எறிந்து - யாழின்

நரம்பினை விரலினாற் றாக்கி, இன் இசை ஓர்ந்து எழீஇ - இனிய

இசையினை ஆராய்ந்து எழுப்பி, பாணர் கோமகன் பன்னியும் பாடும்

- பாணர் பெருமானாகிய பத்திரன் மனைவியும் பாடுவாளாயினள்.

பாடு அவ்விருக்கை எனப் பிரிக்க. வாணி பாடும்

இருக்கையாவது ஒன்பான் விருத்தியுட் டலைக்கண் விருத்தியாகிய

பதுமாசனமாகும். ஒன்பான் விருத்தியாவன : புதுமுகம், உற்கட்டிதம்,

ஒப்படியிருக்கை சம்புடம், அயமுகம், சுவத்திகம், தனிப்புடம்,

மண்டிலம், ஏகபாதம் என்பன. யாழ் நரம்பு என்பது

மருவிற்று. எழீஇ, சொல்லிசையளபெடை, ஆல் : அசை. (33)





	 	 	 	 குடங்கை நீரும் பச்சிலையு மிடுவார்க் கிமையாக் குஞ்சரமும்

படங்கொள் பாயும் பூவணையுந் தருவாய் மதுரைப் பரமேட்டி

படங்கொள் பாயும் பூவணையுந் தருவாய் கையிற்

படுதலைகொண்

டிடங்க டோறு மிரப்பாயென் றெசு வார்க்கென் பேசுவனே.

	 	 (இ - ள்.) குடங்கை நீரும் பச்சிலையும் இடுவார்க்கு -

அகங்கை யளவான நீரையும் பசி இலையையும் இட்டு

வழிபடுவார்க்கும், இமையாக் குஞ்சரமும் - ஐராவதமும், படம்

கொள் பாயும் - படத்தைக் கொண்ட அனந்தசயனமும், பூ

அணையும் - தாமரை மலர்த் தவிசுமாகிய இவற்றை, மதுரைப்

பரமேட்டி தருவாய் - மதுரையில் எபந்தருளிய பெருமானே! நீ

அளித்தருள்வாய்; படம்கொள் பாயும் பூ அணையும் தருவாய் -

(அவருக்கு) அவற்றை அருள்பவனாகிய நீயே, கையில்

படுதலைகொண்டு - திருக்கரத்தில் கபாலத்தை ஏந்தி,

இடங்கள்தோறும் இரப்பாய் என்று - இல்லங்கள்தோறுஞ் சென்று

ஏற்பாயென்று கூறி, ஏசுவார்க்கு என் பேசுவனே - பழிக்கின்ற

புறச்சமயிகளுக்கு (யான்) யாது கூறுவேன்.

தேவர்கள் இமையா நாட்டம் உடையராகலின் தேவர்க

்கரசனது யானையை ‘அமையாக் குஞ்சரம்’ என்றார். குஞ்சரமும்

பாயும் அணையும் தருவாய் என்றது இந்திரன் பதமும் திருமால்

பதமும் பிரமன் பதமும் தருவாய் என்றபடி. குடங்கை நீரும்

பச்சிலையும் இடுவார்க்கு அவை தருவாய் என்றது எவ்வளவு

நல்குரவாளரும் இறைவனை வழிபடுதற்கு இழுக்கின்று

என்பதனையும், அடியார்கள் அன்புடன் இடும் அத்துணை

நீருக்கும் பச்சிலைக்குமே இறைவன் அவ்வளவு பெரிய

பதங்களை யளிக்கும் பேரருளாளன் என்பதனையும், இந்திரன்

மால் பிரமன் என்போ ரெல்லாம் அங்ஙனம் இறைவனை

வழிபட்டே அப்பதவிகளை அடைந்தன ராவர் என்பதனையும்

காட்டுகிறது. வழிபடுவார்க்கு அத்துணைப் பெருஞ் செல்வங்களை

ஈயும் நீ படுதலை கொண்டிரப்பது ஆன்மாக்களின் உடல் பொருள்

ஆவிகளை யெல்லாம் ஏன்றுகொண்டு அவற்றுக்கு அருள் புரியும்

காரணத்தால் என்பதனை அறியாது புறச்சமயிகள் நின்னைப்

பழித்துரைப்பர். அவர்க்குக் கூறும் விடை யாதுமில்லை யென்க. (34)





	 	 	 தேனார் மொழியார் விழிவழியே செல்லா தவர்க்கே

வீடென்று

நாணா வேதப் பொருளுரைத்தாய் நீயே மதுரை நம்பரனே

நானா வேதப் பொருளுரைத்தாய் நீயே பாதி நாரியுரு

ஆனா யென்று பிறர்பழித்தா லடியேன் விடையே

தறைவேனே.



(இ - ள்.) தேன் ஆர் மொழியார் விழி வழியே

செல்லாதவர்க்கே தேனின் சுவை போலுஞ் சுவைநிரம்பிய

சொற்களையுடைய மகளிரின் பார்வையால் மயங்கி அவர்

பின் சென்று அலையாதவர்க்கே, வீடு என்று - வீடுபேறு உரிய

தென்று, நானாவேதப் பொருள் - பலவகைப் பட்ட மறைப்

பொருளை விரித்து, மதுரை நம்பரனே நீயே உரைத்தாய் -

மதுரயிலெழுந்தருளிய நம்பரனே நீயே கூறியருளினாள்; நானா

வேதப் பொருள் உரைத்தாய் நீயே - அங்ஙனங் கூறியருளிய

வனாகிய நீயே, பாதிநாரி உரு ஆனாய் என்று - ஒருபாதி

பெண்வடிவமாயினை என்று கூறி, பிறர்பழித்தால் - புறச்சமயிகள்

ஏசினால், அடியேன் விடை ஏது அறைவேன் - (அவருக்கு)

அடியேன் யாது விடை யிறுப்பேன்?

"அரவக லல்கு லார்பா லாசைநீத் தவர்க்கே வீடு

தருவமென் றளவில் வேதஞ் சாற்றிய தலைவன்"

என, இப்புராணத்து நம்பியாரூரர் துதியிற் கூறியிருத்தல் இங்கு

நோக்கற் பாலது. நானா - பல, மகளிராசையை நீத்தல்

வேண்டுமென்று கூறிய நீயே பாதி நாரியுருவானது ஆன்மாக்களக்குப்

போகத்தை யூட்டிக் கன்மந்தொலைத்து அருள்புரிதற் கென்னும்

உண்மையுணராது புறச்சமயிகள் நின்னைப் பழித்துரைப்பார்;

அவர்க்குக் கூறும் விடை யாதும் இல்லை யென்க.

"தென்பா லுகந்தாடுந் தில்லைச்சிற் றம்பலவன்

பெண்பா லுகந்தான் பெரும்பித்தன் காணேடி

பெண்பா லுகந்திலனேற் பேதா யிருநிலத்தோர்

விண்பா லியோகெய்தி வீடுவர்காண் சாழலோ"



என்னும் திருவாசகம் இங்கே சிந்திக்கற்பாலது. (35)





	 	 வரத னாகி யெவ்வுயிர்க்கு மாயா விருத்தி வலியடக்கிச்

சரத மான வீட்டின்பந் தருவாய் மதுரைத் தனிமுதலே

சரத மான வீட்டின்பந் தருவாய் வீடு பெறுவார்போல்

விரத யோக நிலையடைந்தா யென்பார்க் கென்னான் விளம்புவளே.



(இ - ள்.) வரதனாகி - அருட்கொடை யுடையவனாகி,

எவ்வுயிர்க்கும் மாயாவிருத்தி வலி அடக்கி - எல்லா

வுயிர்களுக்கும் மாயாமலத்தின் தொழில் வலியை அடக்கி, சரதமான

வீட்டு இன்பம் - அறியாத வீட்டின்பத்தினை, மதுரைத் தனிமுதலே

தருவாய் - மதுரையில் அமர்ந்தருளிய ஒப்பற்ற முழுமுதற் கடவுளே

நீயே அருளுவை யாயினை; சரதமான வீட்டின்பம் தருவாய் -

(அவற்றுக்கு) அவ் வின்பத்தை அருளும் நீயே, வீடு பெறுவார்போல்

- வீட்டினை விரும்பி யோகுசெய் வாரைப்போல, விரத யோகநிலை

அடைந்தாய் என்பார்க்கு - (அரிய) நோன்புகளையுடைய

யோகநிலையை அடைந்தனை என்று பழிப்பார்க்கு, நான் என்

விளம்புவன் - யான் யாது கூறுவேன்.

நீ யோகநெறியில் நிற்பது ஆன்மாக்களை யோகநெறியிற்

புகுத்திப் பேரின்பவீடு அளித்தற்கு என்னும் உண்மை யுணராது

புறச்சமயிகள் நின்னைப் பழித்துரைப்பர்; அவர்க்குக் கூறும் விடை

யாதும் இல்லை யென்க. இவ்வியல்பினரை நோக்கியே,

"போகியா யிருந்து யிர்க்குப் போகத்தைப் புரிய லோரார்

யோகியா யோக முத்தி யுதவத லதுவு மோரார்

வேகியா னாற்போற் செய்த வினையினை வீட்ட லோரார்

ஊகியா மூட ரெல்லா மும்பரி லொருவ னென்பார்"

என்பது முதலிய சிவஞான சித்தியார்த் திருவிருத்தங்கள் எழுந்தன.

இம் மூன்றும் பத்திரன் மனைவியாகிய பாடினி பாடிய இசைப்

பாட்டுக்களாக ஆசிரியர் பாடியன; இவை கந்தருவ மார்க்கத்தான்

இடை மடக்கிவந்தன. (36)





	 	 [எழுசீரடி யாசிரிய விருத்தம்]



கண்ணுதன் மதுரைப் பிரானையிவ் வாறு

கருதிய பாணியாற் கனிந்து

பண்ணுதல் பரிவட் டணைமுத லிசைநூல்

பகர்முதற் றொழிலிரு நான்கும்

எண்ணுறு வார்தல் வடித்திடன் முதலா

மெட்டிசைக் கரணமும் பயப்ப

மண்ணவர் செவிக்கோ வானவர் செவிக்கும்

வாக்கினா ணாவிளை யமுதம்.



(இ - ள்.) கண் நுதல் மதுரைப்பிரானை - நெற்றியிற்

கண்ணையுடைய மதுரை நாயகனாகிய சோமசுந்தரக் கடவுளை,

இவ்வாறு கருதிய பாணியால் - இங்ஙனம் கருதிய இசைப்பாட்டினால்,

கனிந்து - மனங் கனிந்து, பண்ணுதல் பரிவட்டணை முதல் -

பண்ணுதல் பரிவட்டணை ஆதியாக, இசைநூல் பகர்முதல் தொழில்

இருநான்கும் - இசை நூல் கூறுகின்ற முதற்றொழில் எட்டும்,

எண்ணுறு வார்தல் வடித்திடல் முதலாம் - எண்பொருந்திய வார்தல்

வடித்திடல் முதலாகிய எட்டு இசைக்கரணமும் பயப்ப - எட்டு

இசைக்கரணங்களும் பொருந்த, நாவினை அமுதும் - தனது நாவால்

உண்டாக்கிய அமுதத்தை, மண்ணவர் செவிக்கோ - நிலவுலகோர்

செவிகட்கு மட்டுமோ, வானவர் செவிக்கும் வாக்கினாள் -

தேவர்கள் செவிக்கும் வார்த்தாள்.

மதுரைப்பிரானை இவ்வாறு கருதி பாணி என்றமையால் இது

பெருந்தேவபாணி என்க. முதற்றொழில் எட்டாவன - பண்ணல்,

பரிவட்டண, ஆராய்தல், தைவரல், செலவு, கையூழ், விளையாட்டு,

குறும் போக்கு என்பன. அவற்றுள் பண்ணலாவது இணை, கிளை,

பகை, நட்பான நரம்புகள் பெயருந்தன்மை மாத்திரை யறிந்து

வீக்குதல். பரிவட்டணை - வீக்கின நரம்பை விரல்களால் அகமும்

புறமும் கரணஞ் செய்து தடவிப்பார்த்தல், ஆராய்தல் - ஆரோகண

அவரோகண வகையால் இசையைத் தெரிதல். தைவரல் -

அநுசுருதியேற்றல். செலவு - ஆளத்தியிலே நிரம்பப்பாடுதல், கையூழ்

- பாட நினைத்த வண்ணத்திற் சந்தத்தை விடுத்தல். விளையாட்டு -

வண்ணத்திற் செய்த பாடல்களை இன்பமாகப் பாடுதல். குறும்

போக்கு - குடகச் செலவும் துள்ளற் செலவும் பாடுதல்.

இசைக்கரணம் எட்டாவன - வார்தல், வடித்தல், உந்தல், உறழ்தல்,

உருட்டல், தெருட்டர், எள்ளல், பட்டடை என்பன. (37)





	 	 இடையினோ டேனைப் பிங்கலை யியக்க

மிகந்துமூ லந்தொடுத் தியக்கி

நடுவுறு தொழிலாற் பிரமரந் திராந்த

நடைபெற விசைக்கு முள்ளாளம்.

மிடறுவீங் காள்கண் ணிமைத்திடா ளெயிறு

வெளிப்படாள் புருவமே னிமிராள்

கொடிறது துடியாள் பாடலு மதுகேட்

டனைவருங் குதூகல மடைந்தார்.

(இ - ள்.) இடையினோடு - இடைகலையோடு, ஏனைப்

பிங்கலை இயக்கம் இகந்து - மற்றைப் பிங்கலையிலும் இயங்கும்

இயக்கம் ஒழிந்து, மூலம் தொடுத்து இயக்கி - மூலாதாரத்தினின்றுங்

காற்றினை எழுப்பி, நடுவுறு தொழிலால் - சுழுமுனையின்

தொழிலினால், பிரமரந்திர அந்தம் நடைபெற இசைக்கும் உள்ளாளம்

- பிரமரந்திரம் முடிய நடக்குமாறு இசைக்கின்ற உள்ளாளகீதத்தினை,

மிடறு வீங்காள் - மிடறு வீங்காமலும், கண் இமைத்திடாள் -

கண்மூடாமலும், எயிறு வெளிப்படாள் - பற்கள் வெளிப்படாமலும்,

புருவம் மேல் நிமிரான் - புருவங்கள் மேல் ஏறாமலும், கொடிறது

துடியாள் - கபோலந் துடியாமலும், பாடலும் - பாடியவளவில்

அதுகேட்டு அனைவரும் குதூகலம் அடைந்தார் - அதனைக்கேட்டு

அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர்.

நடுவுறு தொழில் - சுழுமுனாமார்க்கத்தில் வாயுவை இயக்கிச்

செய்யும் கிரியை. உள்ளாளம், இச்செய்யுளிற் கூறிய இலக்கணத்தோடு

கந்தருவராற்பாடப்படுவது.

	 	 "கண்ணிமையா கண்டந் துடியா கொடிறசையா

பண்ணளவும் வாய்தோன்றா பற்றெரியா - எண்ணிலிவை

கள்ளார் நறுந்தெரியற் கைதவனே கந்தருவர்

உள்ளாளப் பாட லுணர்"



என்பது காண்க. கொடிறது, அது : பகுதிப் பொருள் விகுதி. (38)





	 	 	 கன்னிநா டுடையான் கைதவ னெனும்பேர்க்

		 காரணந் தேற்றுவா னெனத்தான்

	இன்னிசை யறிஞ னாகியு முன்போ

		 லியம்புவா னொருப்படு கின்றான்

	முன்னவ னருளாற் றன்மனக் கோட்டை

		 முரண்கெடப் பொதுமையா னோக்கி

	இன்னவ டானே வென்றன ளென்றா

		 னினையவா றனைவரு மொழிந்தார்.



(இ - ள்.) கன்னிநாடு உடையான் - கன்னி நாட்டினையுடைய

பாண்டியன், கைதவன் எனும் போக்காரணம் தேற்றுவான் போல -

கைதவன் என்னும் தனது பெயரின் காரணத்தை அறிவிப்பவனைப்

பேல, தான் இன் இசை அறிஞன் ஆகியும் - தான் இனிய இசை

நூல அறிஞனாயிருந்தும், முன்போல் இயம்புவான் ஒருப்படுகின்றான்

- முன்போலவே கூறுதற்கு மனந்துணிகின்றவன், முன்னவன்

அருளால் - சோமசுந்தரக் கடவுளின் திருவருளால், தன் மனக்

கோட்ட முரண் கெட - தனது மனக்கோணலின் வலிகெட,

பொதுமையால் நோக்கி - நடுநிலையோடு பார்த்து, இன்னவன்

தானே வென்றனள் என்றான் - இந்தப் பாடினியே வென்றனள்

என்று கூறினான்; இனையவாறு அனைவரும் மொழிந்தார் -

இங்ஙனமே எல்லாருங் கூறினர்.

		 பாண்டிவேந்தரைக் குறிக்கும் கைதவன் என்னும் பெயர்க்கு

வஞ்சகன் என்றும் பொருளுண்டாகலின் அப் பொருள்பற்றியே

அப்பெயர் உண்டாயிற்றென்று தெளிவிப்பான்போல நடுநிலை

திறம்பிக் கூற ஒருப்படுகின்றவன் என்றார். (39)





	 	 	 கரியுரை மொழந்த கைதவ னிலங்கைக்

		 கைதவப் பாடினி கழுத்திற்

	புரிசூழன் மாதை யிருத்தென விருத்தும்

		 போதுமை யிடங்கரந் திருந்த

	அரியநா வலரீ தற்புத மீதற்

		 புதமென வறைந்தவை காண

	விரிகதிர் மின்போன் மறைந்தனர் யாரும்

		 வியந்தனர் பயந்தனன் வேந்தன்.



(இ - ள்.) கரி உரைமொழிந்த கைதவன் - சான்று மொழி

பகர்ந்த பாண்டியன், கைதவ இலங்கைப் பாடினி கழுத்தில் - வஞ்சக

ஒழுக்க முடைய ஈழப் பாடினி கழுத்தில், புரிகுழல் மாதை இருத்து

என - கட்டடைந்த கூந்தலையுடைய பாடினியை இருத்துக என்று

ஏவ, இரத்தும் போது - (ஏவல் மகளிர் அங்ஙனமே)

இருத்துங்காலையில், உமை இடம் கரந்து இருந்த - உமாதேவியார்

பொருந்திய இடப்பாகத்தை மறைத்து வந்திருந்த, அரிய நாவலர் -

அரிய புலவராகிய சோமசுந்தரக் கடவுள், ஈது அற்புதம் ஈது

அற்புதம் என அறைந்து - இது வியப்பு இது வியப்பு என்று

கூறியருளி, அவைகாண - அவையிலுள்ளோர் அனைவருங் காண,

விரிகதிர் மின்போல் மறைந்தனர் - விரிந்த ஒளியினையுடைய

மின்னலைப் போலமறைந்தனர்; யாரும் வியந்தனர் - யாவரும்

வியப்புற்றனர்; வேந்தன் பயந்தனன் - அரசன் அச்சமெய்தினான்.

அடுக்கு உவகையின்கண் வந்தது. (40)





	 	 	 செங்கணே றழக ராடலீ தென்றே

		 யாவருந் தெளிந்தன ரேத்தி

	அங்கணா யகர்தங் கருணையின் றிறனு

		 மடியவ ரன்பையுந் தூக்கித்

	தங்கணா ரருவி பெருகவா னந்தத்

		 தனிப்பெருஞ் சலதியி லாழ்ந்தார்

	வங்கமேல் வந்தாள் பிடர்மிசை யிருந்த

		 மாணிழை விறலியை மன்னன்.

	 	 (இ - ள்.) யாவரும் - அனைவரும், ஈது செங்கண் ஏறு

அழகர் ஆடல் என்று தெளிந்தனர் - இது சிவந்த கண்களை

யுடைய இடபத்தின் மேல் இவர்ந்தருளும் சோமசுந்தரக்கடவுளின்

திருவினையாடலென்று அறிந்து, ஏத்தி - துதித்து, அங்கண் நாயகர்

தம்கருணையின் திறனும் அருட்பார்வையினையுடைய இறைவரது

திருவருளின் திறத்தையும், அடியிவர் அன்பையும் தூக்கி -

அடியாரின் அன்பையும் சீர்தூக்கி, தம் கண் ஆர் அருவி பெருக

- தம் கண்களினின்றும் நிறைந்த ஆனந்த வருவி பெருக்கெடுக்க,

ஆனந்தத் தனிப் பெருஞ் சலதியில் ஆழ்ந்தார் - இன்பமாகிய

ஒப்பற்ற வெரிய கடலுள் அமிழ்ந்தனர்; வங்க மேல் வந்தாள்

பிடர்மிசை இருந்த - மரக்கலத்தில் வந்த ஈழப் பாடினியின்

தோளின்மேல் ஏறி யிருந்த, மாண் இழைவிறலயை - மாட்சிமை

யுடைய அணிகளை யணிந்த பாடினியை, மன்னன் - அரசன்.

ஏற்றழகர் எனற்பாலது தொக்குநின்றது. தெளிந்தனர் :

முற்றெச்சம். வந்த்ாள் : வினைப்பெயர். (41)





	 	 	 இறக்குவித் தவட்கு முந்தமுத் தார

		 மெரிமணிக் கலன்றுகில் வரிசை

	பெறக்கொடுத் தேனை யவட்குமுண்

		 மகிழ்ச்சி பெறச்சில வரிசைதந் தவையிற்

	சிறக்கவந் தொருங்கு வைகிவா னிழிந்த

	 தெய்வதக் கோயில்புக் கிருந்த

	அறக்கொடி யிடஞ்சேர் பெரும்புல வோர்க்கு

		 மருங்கல னாதிக ணல்கா.



(இ - ள்.) இறக்குவித்து - இறக்கி, அவட்கு - அப்பாடினிக்கு,

முந்த - முற்பட, முத்து ஆரம் - முத்துமாலைகளையும்,

எரிமணிக்கலன் - நெருப்புப் போன்ற மணிகளழுத்திய கலன்

களையும், துகில் - ஆடை களையும், வரிசைபெறக் கொடுத்து -

வரிசையாகக் கொடுத்து, ஏனைய வட்கும் - மற்றை ஈழப்பாடினிக்கும்,

உள் மகிழ்ச்சி பெறச் சில வரிசை தந்து - உள்ளம் மகிழச் சில

வரிசைகளை அளித்து, அவையில் சிறக்க வந்து ஒருங்கு வைகி -

அவையின்கண் மேன்மையுற வந்து அனைவரோடும் ஒருங்கு

எழுந்தருளியிருந்து, வான் இழிந்த தெய்வதக் கோயில்புக்கு இருந்த,

அறக்கொடி இடம்சேர் - தரும வல்லியாகிய இறைவியை

இடப்பாதியிற் கொண்ட, பெரும்புலவோர்க்கும் - பெரும் புலவராகிய

சோமசுந்தரக் கடவுளுக்கும், அருங்கலன் ஆதிகள் நல்கா - அரிய

அணிகலன் முதலியவைகளை அளித்து.

ஈழப்பாடினி தோற்றவளாயினும் தன்னால்

வருவிக்கப்பட்டவளாதலால் அவட்கும் வரிசை தந்தனன் என்க.

அவையில் வந்து ஒருங்கு வைகிப் பின் கோயில்புக்கிருந்த புலவோர்

என்க. (42)





	 	 [அறுசீரடி யாசிரி விருத்தம்]



மன்னவர் வலிக ளெல்லாந் தெய்வத்தின் வலிமுன் னில்லா

அன்னமா தெய்வஞ் செய்யும் வலியெலா மரண்மூன் றட்ட

முன்னவன் வலிமுன் னில்லா வெனப்பலர் மொழவ

தெல்லாம்

இன்னபாண் மகளிற் காணப் பட்டதென் றிறும்பூ தெய்தா.



(இ - ள்.) மன்னவர் வலிகள் எல்லாம் - அரசருடைய

வலிமை யெல்லாம், தெய்வத்தின் வலிமுன் நில்லா - தெய்வத்தின்

வலிமை முன் நில்லா; அன்னமா தெய்வம் செய்யும் வலிஎலாம் -

அப்பெரிய தெய்வங்கள் செய்யும் வலிமுழுவதும், அரண்மூன்று

அட்ட முன்னவன் வலிமுன் நில்லா - மூன்று புரங்களையும் அழித்த

இறைவன் வலிமுன் நில்லாவாம்; எனப் பலர் மொழிவது எல்லாம் -

என்று ஆன்றோர் பலரும் கூறுவதெல்லாம், இன்னபாண்மகளின்

காணப்பட்டது என்று - இந்தப் பாடினி வாயிலாகக்

காணப்பட்டதென்று, இறும்பூது எய்தா - வியப்புற்று.

மொழிவதெல்லாம் : ஒருமைப் பன்மை மயக்கம்.

பாண்மகளின் - பாடினி வாயிலால். (43)





	 	 	 மின்னியல் சடையி னானை விடைகொடு வலஞ்செய்

தேகி

இன்னிய மியக்கஞ் செய்ய வெழில்கொடன் கோயி

வெய்தித்

தொன்னிதி பெற்றான் போலச் சுகுணபாண் டியனைப்

பெற்று

மன்னிய மகிழ்ச்சி வீங்க வைகினா னிராச ராசன்.



(இ - ள்.) இராசராசன் - இராசராச பாண்டியன், மி்ன் இயல்

சடையினானை - மின்போன்ற சடையையுடைய சோமசுந்தரக்

கடவுளை, வலஞ்செய்து - வலம்வந்து, விடைகொடு ஏகி -

அப்பெருமானிடம் விடைபெற்று சென்று, இன் இயம் இயக்கம்

செய்ய - இனிய வாத்தியங்கள் ஒலிக்க, எழில்கொள் தன் கோயில்

எய்தி - அழகிய தனது மாளிகையை அடைந்து, தொல்நிதி

பெற்றான்போல - சேமநிதிபெற்ற வனைப்போல, சுகுண

பாண்டியனைப் பெற்று - சுகுண பாண்டியன் என்னும் மைத்னைப்

பெற்று, மன்னிய மகிழ்ச்சி வீங்க வைகினான் - நிலைபெற்ற

மகிழ்ச்சி மிக இருந்தனன்.

இயக்கஞ் செய்ய - ஒலிக்க, (44)

	 ஆகச் செய்யுள் 2192.





* * *





	 	 	 	 நாற்பத்தைந்தாவது பன்றிக்கட்டிக்கு

முலைகொடுத்த படலம்



	 	 [அறுசீரடி யாசிரிய விருத்தம்]



இருளைக்கந் தரத்தில் வைத்தோன் றன்னிடத் தென்று

மன்பின்

தெருளைத்தந் தவட்கு மாறாந் தெரிவையை யிசையால்

வெல்ல

அருளைத்தந் தளித்த வண்ண மறைந்தனந் தாயாய்ப்

பன்றிக்

குருளைக்கு முலைதந் தாவி கொடுத்தவா றெடுத்துச்

சொல்வாம்.





(இ - ள்.) இருளைக் கந்தரத்தில் வைத்தோன் - நஞ்சினைத்

தனது திருமிடற்றின்கண் வைத்தருளிய சோமசுந்தரக்கடவுள்,

தன்னிடத்து என்றும் அன்பின் தெருளைத் தந்தவட்கு -

எஞ்ஞான்றும் தன்னிடத்தில் உண்மை யன்பினை வைத்த பாடினிக்கு,

மாறுஆம் தெரிவையை - அவள் பகையாகிய ஈழப் பாடினியை,

இசையால் வெல்ல - இசையினால் வெல்லுமாறு, அருளைத் தந்து

அளித்தவண்ணம் அறைந்தனம் - திருவருளைத் தந்து ஆண்டருளிய

திருவிளையாடலைக் கூறினேம்; தாயாய் - இனி (அப்பெருமானே)

தாய்ப்பன்றியாய் வந்து, பன்றிக் குருளைக்கு முலைதந்து ஆவி

கொடுத்தவாறு - பன்றிக்குட்டிகளுக்கு முலை கொடுத்து உயிரைப்

புரந்த திருவிளையாடலை, எடுத்துச் சொல்வாம் - எடுத்துக்

கூறுவோம்.

அன்பின் தெருள் - தெளிந்த அன்பு; உண்மை யன்பு. குருளை

- குட்டி.

"நாயே பன்றி புலிமுயல் நான்கும்

ஆயுங் காலைக் குருளை யென்ப"

என்பது தொல்காப்பியம். (1)





	 	 	 முறையென விமையோர் வேண்ட முளைத்தநஞ் சயின்று

சான்றாய்

உறையென மிடற்றில் வைத்த வும்பரான் மதுரைக் காரந்

திறையென வெறிநீர் வையைத் தெற்கது குருவி ருந்த

துறையென வுளதோர் செல்வத் தொன்மணிமாட மூதூர்.



(இ - ள்.) இமையோர் முறையென வேண்ட - தேவர்கள்

முறையோ வென்று குறையிரக்க, முளைத்த நஞ்சு அயின்று -

கடலிலே தோன்றிய நஞ்சினை உண்டு, சான்றாய் உறை என -

சான்றாக நீ இங்கே தங்குவாய் என்று, மிடற்றில் வைத்த உம்பரான்

- அதனைத் திருமிடற்றின்கண் வைத்தருளிய சிவலோகநாதன்

எழுந்தருளிய, மதுரைக்குத் திறை என ஆரம் எறி - மதுரைப்

பதிக்குத் திறையாக முத்துக்களை வீசும், நீர் - நீரினையுடைய,

வையத் தெற்கது - வையை யாற்றின் தெற்கிலே, ஓர் செல்வம்

தொல்மணி மாடமூதூர் - ஒரு செல்வமிக்க பழைய அழகிய

மாடங்கள் நிறைந்த பெரிய ஊர், குரு விருந்த துறை என உளது

- குருவிருந்ததுறை என்னும் பெயருடன் உள்ளது.

		 இமையோர் முறையிட்டமையை,

"நஞ்சமஞ்சி, ஆவெந்தாயென் றவிதாவிடு நம்மவரவரே"

எனத் திருவாதவூரடிகள் அருளிச் செய்தலுங் காண்க. சான்றாய் -

சிவபெருமானே பரமபதி என்பதற்குச் சான்றாய். (2)





	 	 	 	 தருநாத னாதி வானோர் தங்குரு விருந்து நோற்பக்

	குருநாத னெனப்பேர் பெற்றுக் கோதிலா வரந்தந் தேற்றில்

	வருநாதன் சித்தி ரத்தேர் வலவனா ருடனே கஞ்சத்

	திருநாதன் பரவ வைகி யிருக்குமச் சிறந்த பூரில்.



(இ - ள்.) தருநாதன் ஆதிவானோர்தம் குரு - கற்பகத்

தருவின் தலைவனாகிய இந்திரன் முதலிய தேவர்களின் குரவனாகிய

வியாழன், இருந்து நோற்ப - தங்கியிருந்து தவம் புரிதலால்,

குருநாதன் எனப் பேர் பெற்று - குருநாதன் என்னுந் திருநாமம்

பெற்று, கோது இலா வரம் தந்து - குற்றமில்லாத வரங்களை அருளி,

ஏற்றில் வருநாதன் - இடபவூர்தியில் வரும் இறைவன், சித்திரத்

தேர்வலவனா ருடனே - விசித்திரமாகிய தமது தேரைச் செலுத்தும்

பாகனாகிய பிரமனுடன், கஞ்சத் திருநாதன் பரவ - தாமரைமலரில்

வீற்றிருக்கும் இலக்குமிக்கு நாயகனாகிய திருமால் போற்ற, வைகி

இருக்கும் - எழுந்தருளியிருப்பன்; அச்சிறந்த ஊரில் - அத்தகைய

சிறந்த பதியிலே.

நோற்றல் - சிவபிரானைக் குறித்துத் தவஞ் செய்தல்.

சித்திரத்தேர் - திரிபுரங்களை அழித்தற்கு எழுந்தருளுதற்

பொருட்டுத் தேவர்களால் இயற்றப்பட்ட தேர். கஞ்சத்திரு -

இலக்குமி. (3)





	 	 	 	 சுகலனென் றொருவே ளாள னவன்மனை சுகலை யென்பாள்

	இகலருங் கற்பி னாள்பன் னிருமகப் பெற்றாள் செல்வப்

	புகலருஞ் செருக்கா லன்ன புதல்வரைக் கடியா ராகி

	அகலருங் களிப்பு மீதூ ரன்பினால் வளர்க்கு நாளில்.



(இ - ள்.) சுகலன் என்று ஒரு வேளாளன் - சுகலன் எனப்

பெயரிய ஒரு வேளாளன் (உளன்); அவன்மனை சுகலை என்பாள்

- அவன் மனைவி சுகலை என்று சொல்லப்படுவாள்; இகல்

அருங்கற்பினாள் - மாறுபாடில்லாத கற்பினையுடைய அவள்,

பன்னிரு மகப்பெற்றாள் - பன்னிரண்டு பிள்ளைகளைப் பெற்றாள்;

செல்வப் புகல் அருஞ்செருக்கால் - செல்வத் தாலாகிய

சொல்லுதற்கரிய செருக்கினால், அன்ன புதல்வரைக் கடியாராகி

அந்தப் பிள்ளைகளைக் குற்றங்கண்டவழி ஒறுக்காதவர்களாய்,

அகல் அருங் களிப்பு மீதூர் அன்பினால் - நீங்காத களிப்பு மிக்க

அன்போடு, வளர்க்கு நாளில் - வளர்த்துவரும் பொழுது.

		 ஒரு வேளாளன் உளன் என வருவித்து முடிக்க. செல்வச்

செருக்கால் என்க. கடியாராகி - குற்றங் கண்டுழி ஒறுத்து நல்வழிப்

படுத்தாராகி. (4)





	 	 தந்தையுந் தாயு மாயத் தறுகண்மிக் குடைய ராகி

மைந்தரும் வேட ரோடு கூடிவெங் கானில் வந்து

வெந்தொழில் வேட்டஞ் செய்வார் வெயில்புகாப் புதற்கீ

ழெய்தி

ஐந்தவித் திருந்து நோற்குங் குரவனை யங்குக் கண்டார்.



(இ - ள்.) தந்தையும் தாயும் மாய - தம் அப்பனும்

அன்னையும் இறந்தொழிய, மைந்தரும் - புதல்வர்களும், தறுகண்

மிக்கு உடையராகி - வன்கண்மை மிகவும் உடையராய், வேடரோடு

கூடி வெங்கானில் வந்து - வேடர்களோடு கூடிக்கொடிய காட்டில்

வந்து, வெந்தொழில் வேட்டம் செய்வார் - கொடுந் தொழிலாகிய

வேட்டையாடுவோர், வெயில் புகாப் புதல் கீழ்எய்தி -

வெய்யில்புகாத புதலின் கீழ்ச்சென்று, ஐந்து அவித்து இருந்து

நோற்கும் - ஐம்புலன்களையும் வென்று தியானத்திலிருந்து

நோற்கின்ற, குரவனை அங்கு கண்டார் - வியாழபகவானை அங்கே

கண்டனர்.

ஐந்து, ஐம்புலனுக்கு ஆகுபெயர். எய்தி இருந்து நோற்கும்

குரவனை வேட்டஞ் செய்வார் அங்குக் கண்டார் என்க. (5)





	 	 	 கைத்தலம் புடைத்து நக்குக் கல்லும்வெம் பரலும் வாரி

	மெய்த்தவன் மெய்யிற் றாக்க வீசினார் வினையை வெல்லும்

	உத்தமன் வீக்கஞ் செய்தார் தவத்தினுக் குவரென் றுன்னிச்

	சித்தநொந் தினைய வஞ்சத் தீயரைச் செயிர்த்து நோக்க.



(இ - ள்.) கைத்தலம் புடைத்து நக்கு - இரண்டு கைகளையும்

ஒன்றோடொன்று தாக்கி நகைத்து, கல்லும் வெம்பரலும் வாரி -

கற்களையும் கொடிய பருக்கைகளையும் அள்ளி, மெய்த்தவன்

மெய்யில் தாக்க - உண்மைத் தவத்தினையுடைய வியாழனது

உடம்பிலே தாக்குமாறு, வீசினார் - எறிந்தார்கள்; இனையவஞ்சத்

தீயரை - இந்த வஞ்சக் கொடி யோரை, வினையை வெல்லும்

உத்தமன் - வினையைப் புறங்காணும் அவ்வுத்தமன், உவர்

தவத்தினுக்கு வீக்கம் செய்தார் என்று உன்னி - இவர் நமது

தவத்திற்கு இடையூறு செய்தனரே என நினைந்து, சித்தம் நொந்து

- மனம் நொந்து, செயிர்த்து நோக்கா - சினந்துநோக்கி.

வீக்கம் - அழிவு; வீ என்பதன் அடியாகப் பிறந்தது; விக்கம்

எனப் பாடங் கொண்டு விக்நம் என்பதன் சிதைவு என்பாருமுளர்.

உவர் - இவர்.(6)



* * *



(பா - ம்.) விக்கம்.





	 	 தொழுந்தொழின் மறந்து வேடத் தொழிலுவந் துழல்வீர்

நீர்மண்

உழுந்தொழி லுடைய நீராற் பன்றியி னுதரத் தெய்திக்

கொழுந்தழ லனையவேனக் குருளையாய்த் தந்தை தாயை

இழந்தல முறுமி னென்னா விட்டனன் கடிய சாபம்.

(இ - ள்.) தொழும் தொழில் மறந்து - (பெரியாரைக்காணின்)

வணங்குங் கடப்பாட்டினை மறந்து, வேடத்தொழில் உவந்து

உழல்வீர் - வேடர்களின் தொழிலை விரும்பி உழல்கின்றீர், நீர்மண்

உழுந்தொழில் உடைய நீரால் - நீர் நிலத்தினை உழுதலாகிய

தொழிலை யுடைய தன்மையால், பன்றியின் உதரத்து எதி -

பன்றியின் கருப்பத்திலுற்று, கொழுந்தழல் அனைய - கொழுவிய

நெருப்பினை ஒத்த (சினத்தினை யுடைய), ஏனக் குருளையாய் -

பன்றிக்குட்டிகளாய்த் தோன்றி தன்தை தாயை இழந்து அலமுறுமின்

என்னா - தந்தையையுந் தாயையும் இழந்து துன்ப அலமுறுமின்

என்னா - தந்தையையுந் தாயையும் இழந்து துன்ப மெய்துவீராக

என்று, கடிய சாபம் இட்டனன் - கொடிய சாப மிட்டனன்.

உழல்வீர் : விளி. உழுங்குலத்திற் பிறந்து அத்தொழிலைக்

கை விட்டுக் கொடுமைசெய் துழலும் நீர் நிலத்தை உழுமியல்புடைய

பன்றிக் குருளைகளாகப் பிறப்பீர் என்றான் என்க. அலமுறுமின் -

துன்பம் எய்துமின்; அலம் - துன்பம். (7)





	 	 பாவத்தை யனைய மைந்தர் பன்னிரு பேரு மஞ்சிச்

சாவத்தை யேற்றெப் போது தணிவதிச் சாப மென்ன

ஆவத்தை யகற்று மீச னருட்கழ னினைந்து வந்த

கோவத்தை முனிவு செய்தக் கடவுளர் குரவன் கூறும்.



(இ - ள்.) பாவத்தை அனைய மைந்தர் பன்னிருபேரும் -

பாவமே உருவெடுத்தாற் போன்ற மைந்தர் பன்னிருவரும், அஞ்சி -

பயந்து, சாவத்தை ஏற்று - சாபத்தினை ஏற்று, இச்சாபம் தணிவது

எப்போது என்ன - இந்தச் சாபம் நீங்குவது எப்பொழுது என்று

வேண்டி வினவ, அக்கவுளர் குரவன் - தேவகுருவாகிய அவ்

வியாழன், வந்த கோவத்தை முனிவுசெய்து - தனக்கு வந்த

சினத்தினை வெறுத்து, ஆவத்தை அகற்றும் ஈசன் அருள் கழல்

நினைந்து கூறும் - உயிர்களுக்கு நேர்ந்த) இடையூற்றினை நீக்கும்

இறைவனது அருளுருவாகிய திருவடியைச் சிந்தித்துக் கூறுவான்.

சாபம் முதலியவற்றிலே பகரம் வகரமாய்த் திரிந்து நின்றது.

சினத்தினைச் சினந்தான் என்க. (8)





	 	 	 என்னைனா ளுடையகூட லேகநா யகனே யுங்கட்

கன்னையாய் முலைதந் தாவி யளித்துமே லமைச்ச ராக்கிப்

பின்னையா னந்தவீடு தருமெனப் பெண்ணோர் பாகன்

தன்னையா தரித்தோன் சொன்னான் பன்னிரு தனயர்

தாமும்.



(இ - ள்.) என்னை ஆள் உடைய கூடல் ஏக நாயகனே -

என்னை ஆளாகவுடைய கூடலம்பதியில் எழுந்தருளிய தனித்

தலைவனாகிய சோமசுந்தரக் கடவுளே, உங்கட்கு அன்னையாய்

முலைதந்து ஆவி அளித்து, உங்களுக்குத் தாயாய்வந்து

முலைகொடுத்து உயிரைப் புரந்து, மேல் - பின், அமைச்சர் ஆக்கி

- பாண்டியனுக்கு அமைச்சர்களாகச் செய்தருளி, பின்னை -

அதன்பின், ஆனந்த வீடுதரும் என - பேரின்ப வீட்டினையும்

அருளுவான் என்று, பெண் ஓர் பாகன் தன்னை ஆதரித்தோன்

சொன்னான்- உமையை ஒரு பாகத்திலுடைய அவ்விறைவனைப்

பேணி வழிபடும் குரவன் கூறினான்; பன்னிரு தனயர் தாமும் -

(பின்) பன்னிரு மைந்தர்களும்.(9)





	 	 தொன்மைசால் குருவி ருந்த துறையதன் புறத்த வான

பன்மைசால் கான வாழ்க்கைப் பன்றிகட் கரசாய் வைகுந்

தன்மைசா றனியே னத்தின் றன்பெடை வயிற்றிற் சென்று

வன்மைசால் குருளை யாகிப் பிறந்தனர் வழக்கான்

மன்னோ.



(இ - ள்.) தொன்மைசால் குருவிருந்த துறையதன புறத்த

ஆன - பழமை மிக்க குருவிருந்த துறையின் புறத்தில் உள்ளன

வாகிய, பன்மைசால் கான வாழ்க்கைப் பன்றிகட்கு - பலவாகிய

காட்டில் வாழுதலையுடைய பன்றிகளுக்கு, அரசாய் வைகம்

தன்மைசால் - வேந்தாயிருக்கும் தன்மையுடைய, தனி ஏனத்தின் -

ஒப்பற்ற பன்றியின், பெடை வயிற்றில் சென்று. பெண்ணின் வயிற்றிற்

சென்று, வழக்கால் - சாப நெறியாலே, வன்மைசால் குருளையாகிப்

பிறந்தனர் - வலிமை மிக்க குட்டிகளாய்ப் பிறந்தனர்.

ஏனத்தின் பெடை என்பதனை இலேசாற் கொள்க. துறையது,

அது பகுதிப் பொருள்விகுதி. தன் சாரியை. மன், ஓ : அசைகள். (10)





	 	 	 ஆனநா ளொருநா ளெல்லை யரசருக் கரசனான

மீனவன் மதுரை நீங்கி மேற்றிசைக் கான நோக்கி

மானமா வேட்டஞ் செய்வான் மத்தமா வுகைத்துத்

தண்டாச்

சேனை* தன் புறம்பே மொய்ப்பச் செல்கின்றான்

செல்லுமெல்லை.



(இ - ள்.) ஆனநாள் - இவ்வாறான காலையில், ஒருநாள்

எல்லை - ஒருநாளளவில், அரசருக்கு அரசனான மீனவன் -

மன்னர்களுக்கு மன்னனாகிய இராச ராசபாண்டியன், மதுரைநீங்கி -

மதுரையைவிட்டு, மேல்திசைக் கானம் நோக்கி - மேற்குத்

திக்கிலுள்ள காட்டினை நோக்கி, மானம்மா வேட்டம் செய்வான் -

பெரிய விலங்குகளை வேட்டையாடுதற் பொருட்டு, மத்தமா உகைத்து

- மதமயக்கத்தையுடைய யானையைச் செலுத்தி, தண்டாச் சேனை

தன்புறம்பே மொய்ப்பச் செல்கின்றான் - நீங்காத தானைகள்

தன்மருங்கிற் சூழப்போகின்றான்; செல்லும் எல்லை - அங்ஙனம்

போகும்போது.

இராச ராச பாண்டியன் என்பார் ‘அரசருக் கரசனான மீனவன்’

என்றார் எனலுமாம். மானம் - பெருமை. (11)



* * *



(பா - ம்.) * தண்டார்ச்சேனை.





	 	 மாவழங் கிடங்க டேர வல்லதோல் வன்கா லொற்றா

பாவடிச் சுவடு பற்றிப் படர்ந்துநா றழல்பு லால்வாய்த்

தீவிழி யுழுவை யேனந் திரிமருப் பிரலை புல்வாய்

மேவிட னறிந்து வல்லே விரைந்துவந் தெதிரே

சொன்னார்.

(இ - ள்.) மா வழங்கு இடங்கள் தேரவல்ல - விலங்குகள்

பயிலும் இடங்களை ஆராய்ந்து அறியவல்ல, தோல்வன்கால் ஒற்றர்

- தொடு, தோலணிந்த வலிய காலையுடைய ஒற்றர்கள். பா அடிச்

சுவடுபற்றிப் படர்ந்து - (விலங்குகளின்) பரந்த அடிச்சுவட்டினைப்

பின்பற்றிச் சென்று, நாறு அழல்புலால் வாய்த்தீவிழி உழுவை -

தோன்றும் சினத்தீயினையும் புலால் நாறும் வாயினையும்

நெருப்புப்போன்ற கண்களையுமுடைய புலிகளும், ஏனம் -

பன்றிகளும், திரிமருப்பு இரலை - திருகிய கொம்புகளையுடைய

கலைமானும், புல்வாய் - மானினங்களும் மேவு இடன் அறிந்து -

தங்கிய இடங்களை அறிந்து, வல்லே விரைந்து வந்து எதிரே

சொன்னார் - மிக விரைந்து வந்து மன்னனெதிரே நின்று புகன்றனர்.

(12)





	 	 மறத்துறை வேட்ட மாக்கள் வல்லைபோ யொடியெ றிந்து புறத்துவார் வலைகள் போக்கி நாயதன் புறம்பு போர்ப்ப நிறைத்துமா வொதுக்கி நீட்டும் படைஞராய்ச் *சூழ்ந்து

நிற்ப

அறத்துறை மாறாக் கோலா னானைமேல் கொண்டு நிற்ப.



(இ - ள்.) மறத்துறை வேட்ட மாக்கள் - கொலை

நெறிபயின்ற வேட்டை யாடுதல் வல்லார், வல்லைபோய் -

விரைந்துசென்று, ஒடியெறிந்து - காடுகளை வெட்டிச் சரித்து,

புறத்துவார் வலைகள்போக்கி - புறம்போ நெடிய வலைகளைக்

கட்டி, நாய் அதன் புறம்பு போர்ப்ப நிறைத்து - நாய்கள்

அவ்வலையில் புறம்பு சூழ்ந்து நிற்குமாறு அவற்றை நிறைத்து, மா

ஒதுக்கி நீட்டும் படைஞராய்ச் சூழ்ந்துநிற்ப - விலங்குகளை ஒரு

வழிப்படுத்தி அவற்றின்மேல் விடும் படைகளையுடையராய்ச்

சுற்றிலும் நிற்கவும், அறத்துறைமாறாக் கோலான் - அற

நெறியினின்றும் மாறாத செங்கோலை யுடைய பாண்டியன்,

ஆனைமேல் கொண்டுநிற்க - யானைமேலேறி ஒருபால்

நிற்கவும்.

ஒடியெறிதல் - காடுவெட்டிச் சரித்தல். (13)





* * *



(பா - ம்.) * ஈட்டும் படைஞராய்.





	 	 சில்லரித் துடி+கோ டெங்குஞ் செவிடுறச் சிலையா நிற்பப் பல்வகைப் பார்வை காட்டிப் பயில்விளி யிசையா நிற்ப+

வல்லிய மிரலை மையன் மானினன் வெருளா நிற்ப வில்லிற வலித்து வாங்கி மீளிவெங் கணைக டூர்த்தார்.



(இ - ள்.) சில் அரித்துடி - சில்லென அரித்தெழும் ஓசையை

யுடைய உடுக்கைகளும், கோடு - கொம்புகளும், எங்கும் செவிடுறச்

சிலையாநிற்ப - எவ்விடத்தும் செவிடுபடுமாறு ஒலியா நிற்கவும்,

பல்வகைப் பார்வைகாட்டி - பலவகையான பார்வை விலங்குகளைக்

காட்டி, பயில்விளி இசையாநிற்ப - அவ்விலங்குகள் பயின்ற

அழைப்பொலியை ஒலியா நிற்கவும், வல்லியம் இரலை மையல் மான்

இனம் வெருளா நிற்ப - புலிகளும் மான்களும் மதமயக்கத்தை

யுடைய யானைக் கூட்டங்களும் அஞ்சுமாறு, வில் இற வலித்து

வாங்கி - வில் முறியுமாறு வலிபெற வளைத்து, மீளிவெங் கணைகள்

தூர்த்தார் - வலிய கொடிய கணைகளைப் பொழிந்தனர்.

		 சில்லரிதுடி எனப் பாடங்கொண்டு, சில்லரியாவது ஒலிக்கும்

ஒரு வகைப்பறை யென்பாரும் உளர். பார்வை - விலங்குகளைப்

பிடித்தற்கு வளர்க்கப்பட்ட இனமாகிய விலங்குகள். பயில் விளி -

அவை பயின்ற அழைப்பொலி. மையல் மான் - யானை. நன்கு

வளைத்து என்பார் "வில்லிற வலித்து வாங்கி" என்றார். (14)



* * *



(பா - ம்.) +சில்லரிதுடி. +இசையாநிற்பர்.





	 	 [எழுசீரடி யாசிரிய விருத்தம்]



செறிந்த மான்மு றிந்த தாள்சி தைந்த சென்னி செம்புனற்

பறிந்த வாறு வெண்ணி ணம்ப ரிந்து வீசு கையிறா

மறிந்த வேழு யர்ந்த வேழ மாண்ட வெண்கு வல்லியம்

பிறிந்த வாவி யோடும் வாய்பி ளந்த வாய்வி ழுந்தவே.



(இ - ள்.) செறிந்த மான் - நெருங்கிய மான்கள், தாள்முறிந்த;

(சில) கால் முறிந்தன; சென்னி சிதைந்த - (சில) தலை சிதைந்தன -

செம்புனங் ஆறு பறிந்த - குருதி ஆறு ஓடியது; ஏழு உயர்ந்த

வேழம் - ஏழு முழ உயர்ந்த யானைகள், வீசு கை இறா - வீசுகின்ற

துதிக்கை அற்று, வெண்நிணம் பரிந்து - வெள்ளிய நிணம் சிந்தி,

மறிந்த மாண்ட - (செல்நெறி) தடைப்பட்டு மடிந்தன; எண்கு

வல்லியம் - கரடிகளும் புலிகளும், பிறிந்த ஆவியோடும் - நீங்கின

உயிரோடும், வாய் பிளந்தவாய் விழுந்த - வாய் பிளந்தனவாகி

விழுந்தன.

பறிந்தது என்பது துவ்வீறு தொக்கது. செம்புனல் ஆறு பறிந்த

தென்க. யானை ஏழுமுழம் உயர்ந்திருத்தல் உத்தம இலக்கணம்.

வேழம் மறிந்தன எண்கு மாண்டன வல்லியம் விழுந்தன

என்றுரைத்தலுமாம். (15)





	 	 தொட்ட புற்கி ழங்கு வாடை தொடவி ரைந்து கண்ணியுட்

பட்ட வம்பொ றித்து வைத்த பார்வை வீழ்ந்த டுத்தவுங்

கட்டி யிட்ட வலையி ழைத்து ஞமலி கௌவ நின்றவும்

மட்டி லாத வொட்டி நின்ற மள்ளர் வேலின் மாய்ந்தவே.



(இ - ள்.) தொட்ட புல்கிழங்கு வாடை தொட - தோண்டிய

புல்லின் மணமும் கிழங்கின் மணமும் வீச, விரைந்து கண்ணியுள்

பட்டவும் - விரைந்து சென்று வலையுட்பட்டனவும், பொறித்து

வைத்த பார்வை வீழ்ந்து அடுத்தவும் - செய்து வைத்த பார்வை

விலக்கினை விரும்பிவந்து பொருந்தியனவும், கட்டி இட்ட வலை

பிழைத்து - கட்டி வைத்த வலையினின்றுந் தப்பி, ஞமலி

கௌவநின்றவும் - நாய்கள் கௌவ நின்றனவுமாகிய, மட்டிலாத

- அளவிறந்த விலங்குகள், ஒட்டி நின்ற மள்ளர் வேலின்

மாய்ந்தவே - கிட்டிநின்ற வீரர்களின் வேற்படையால் மாய்ந்தன.

கண்ணியின் நடுவே புல்லும் கிழங்கும் தோண்டி வைத்திருக்க

அவற்றின் மணத்தால் ஈர்க்கப்பட்டுவந்து கண்ணியுட் பட்டன என்க.

பொறித்து வைத்த பார்வை - பார்வை விலங்குகளாக இயற்றிவைத்த

உருக்கள். பட்ட,, அடுத்த. நின்ற என்பன வினையாலணையும்

பெயர்கள். மட்டிலாத வேலின் என இயைத்தலுமாம். மாய்ந்த :

அன்பெறாத பலவின்பால் முற்று. (16)





	 	 	 	 பட்ட மாவொ ழிந்து நின்ற மறவி லங்கு பல்சில

வட்ட மாவ ளைந்து டுத்த வலையி னுந்தி யப்புறத்

தெட்டி நின்ற கொலைஞர்மே லெதிர்ந்து மீள்வ

வெயில் வளைந்

தொட்டி னாரை மலையு மாப்பொ றிக்க ணங்க

ளொத்தவே.

	 	 (இ - ள்.) பட்டமா ஒழிந்துநின்ற - இறந்தொழிந்த

விலங்குகள் நீங்க இறவாது நின்ற, மறவிலங்கு பல்சில - பலவும்

சிலவுமாய கொடிய விலங்குகள், வட்டமா வளைந்து உடுத்த -

வட்டமாக வளைந்து சூழ்ந்த, வலையின் உந்தி - வலையினின்றுந்

தாவி, அப்புறத்து எட்டிநின்ற - புறத்தே அடுத்துநின்ற,

கொலைஞர்மேல் எதிர்ந்து மீள்வ - வேட்டுவ மாக்கள் மீது பாய்ந்து

மீள்வன, எயில் வளைந்து - மதிலைச் சூழ்ந்து, ஒட்டினாரை -

எதிர்த்த பகைவரை, மலையும் - பொராநிற்கும், மாப் பொறிக்

கணங்கள் ஒத்த - பொறிகளாகிய விலங்குக் கூட்டங்களை ஒத்தன.

ஒழிந்து - ஒழிய; எச்சத்திரிபு. மாப்பொறி - விலங்குப்பொறி.

(17)





	 	 	 	 வல்லி யந்து ளைத்த கன்று மான்று ளைத்த கன்றுவெங்

	கல்லி யங்கு மெண்கி னைத்து ளைத்த கன்று கயவுவாய்

	வெள்ளி பந்து ளைத்து மள்ளர் விட்ட வாளி யிங்ஙனஞ்

	சொல்லி னுங்க டிந்து போய்த்து ணித்த மாவ ளப்பில.



(இ - ள்.) மள்ளர்விட்ட வாளி - வீரர்விட்ட வாளிகள்,

சொல்லினம் கடிந்துபோய் - முனிவரிடுஞ் சாப மொழியினும்

விரைந்து சென்று, வல்லியம் துளைத்து அகன்று - புலிகளைத்

துளைத்துருவியுயம், மான் துளைத்து அகன்று- மான்களைத்

துளைத்துருவியும், வெங்கல் இயங்கும் எண்கினைத் துளைத்து

அகன்று - வெப்ப மமைந்த மலைகளில் இயங்கும் கரடிகளைத்

துளைத் துருவியும், கயவுவாய் வெல்இபம் துளைத்து - பெரிய

வாயினையுடைய வெற்றி பொருந்திய யானைகளைத் துளைத்தும்,

இங்ஙனம் துணித்தமா அளப்பில - இவ்வாறு துண்டித்த விலங்குகள்

அளவிறந்தன.

கயவு - பெருமை;

"தடவும் கயவும் நளியும் பெருமை"

என்பது தொல்காப்பியம். சொல் - முனிவரின் சாபமொழி; அஃது

அக் கணத்தே விரைந்து சென்று தாக்குதலின் உவமமாயிற்று;



"சொல்லொக்குங் கடிய வேதச் சுடுசரம்"

எனக் கம்பநாடர் கூறுதலுங் காண்க. (18)





	 	 	 	 மடுத்த வாளி யிற்பி ழைத்து வலையை முட்டி யப்புறத்

	தடுத்த மானை வௌவி நாய லைத்து நின்ற வாதிநாள்

	உடுத்த பாச வலையி னின்று முய்கு வாரை யொய்யெனத்

	தடுத்த வாவி ளைத்து நின்ற தைய லாரை யொத்தவே.

	 	 (இ - ள்.) மடுத்த வாளியில் பிழைத்து - பாய்ந்த

வாளிகளினின்றுந் தப்பி, வலையை முட்டி அப்புறத்து அடுத்த

மானை - வலையை மோதி அப்புறஞ்சென்ற மான்களை, வௌவி

அலைத்துநின்ற நாய் - கௌவி வருத்தி நின்றனவாகிய நாய்கள்,

ஆதிநாள் உடுத்த பாசவலையினின்றும் உய்குவாரை - முன்னாளிலே

சூழ்ந்த பாசமாகிய வலையினின்றும் தப்பிப் பிழைத்துச் செல்லும்

பெரியோரை, ஒய்யெனத் தடுத்து - விரைந்து தடுத்து, அவா

விளைத்து நின்ற - ஆசையை விளைத்து நின்ற, தையலாரை

ஒத்தவே - பெண்களை ஒத்தன. அலைத்து நின்ற நாய் என மாறுக.

ஆதிநாள் என்றது அனாதி காலாமாக என்றபடி. ஒய்யென :

விரைவுக் குறிப்பு.

"பலதுறைகளின் வெருவரலொடு பயில்வலைபற நுழைமா

உலமொடுபடர் வனதகையுற வுறுசினமொடு கவர்நாய்

நிலவியவிரு வினைவலையிடை நிலைசுழல்பவர் நெறிசேர்

புலனுறுமன னிடைதடைசெய்த பொறிகளினள வுளவே"



என்னும் திருத்தொண்டர் புராணச் செய்யுளோடு இஃது

ஒப்புநோக்கற் பாலது. (19)





	 	 மதியை நேர்வ கிர்ந்து கௌவி யனைய வான்ம ருப்புவெங்

கதிய வேழ மீது தாது காலு நீல முகையினீள்*

நுதிய வேனு ழைந்த செம்பு ணூழில் வீழு முதிரநீர்

முதிய கான வரையின் மீது மொய்த்த தீயை யொத்தவே.



(இ - ள்.) மதியை நேர் வகிர்ந்து கௌவியனைய - சந்திரனை

இரு கூறாகப் பிளந்து கௌவினாய்போன்ற, வான் மருப்பு வெம்கதிய

வேழம் மீது - வெள்ளிய மருப்பினையும் வெய்ய நடையைமுடைய

யானையின் மேல், தாதுகாலும் நீலமுகையின் - மகரந்தஞ் சிந்தும்

நீலோற்பலத்தின் அரும்பு போல (நஞ்சுபூசிய), நீள்நுதிய வேல்

நுழைந்த - நீண்ட முனையையுடைய வேற்படை ஊடுருவியதா

லாகிய, செம்புண் நூழில் வீழும் உதிரநீர் - பசும் புண்ணின்

தொளையினின்று பொழியுங் குருதி நீர், முதிய கான வரையின்மீது

-முற்றிய மரங்களையுடைய காடு அடர்ந்த மலையின்மேல்,

மொய்த்த தீயை ஒத்த - சூழ்ந்த நெருப்பினை ஒத்தது.

கதிய, நுதிய, முதிய என்பன குறிப்புப் பெயரெச்சங்கள்.

நுழைந்த : காரணப்பொருளில் வந்த பெயரெச்சம். நூழில் - துளை.

ஒத்தது : துவ்வீறு தொக்கது; குருதிகள் ஒத்தன எனலுமாம்;

"வீழ்தரு மொண்குருதி

கார்த்திகைச் சாற்றிற் கழிவிளக்குப் போன்றவே"

என்னும் களவழிச் செய்யுள் இங்கு நோக்கற்பாலது. (20)



* * *



(பா - ம்.) * முகையினின்.





	 	 	 	 	 மள்ள ரோசை துடியி னோசை வயிரி னோசை வாளிபோய்த்

	தள்ள வீழ்வி லங்கி னோசை தப்பி யோடு மானின்மேற்

	றுள்ளு நாய்கு ரைக்கு மோசை கானமூடு தொக்குவான்

	உள்ளு லாயு டன்றொ லிக்கு முருமி னோசை புரையமால்.

	 	 (இ - ள்.) மள்ள ஓசை - வீரர்களின் ஆர்ப்பொலியும்,

துடியின் ஓசை - உடுக்கையின் ஒலியும், வயிரின் ஓசை -

ஊதுகொம்பின் ஒலியும், வாளிபோய்த் தள்ள வீழ் விலங்கின் ஓசை

- வாளிகள் சென்று தைத்த வீழ்த்தலால் வீழ்கின்ற விலங்குகளின்

ஒலியும், தப்பி ஓடும் மானின்மேல் - வலையைத் தப்பியோடும்

மான்களின்மேல், துள்ளும் நாய் குரைக்கும் ஓசை - தாவுகின்ற

நாய்கள் குரைக்கின்ற ஒலியும், கானம் ஊடு தொக்கு - காட்டின்கண்

ஒருசேரத் திரண்டு, வானுள் உலாவி உடன்று ஒலிக்கும் உருமின்

ஓசை புரையும் - வானின்கண் உலாவி வெகுண்டு ஒலிக்கும்

இடியோசையினை ஒக்கும்.

எண்ணும்மைகள் விரிக்க. ஆல் : அசை. (21)





	 	 	 இன்ன வேறு பல்வி லங்கெ லாம லைத்தி லங்குவேல்

	மன்ன ரேறு தென்னர் கோம கன்கு டக்கி னேகுவான்

	அன்ன போதொ ரேன மேன வரசி ருக்கு மடவிவாய்

	முன்ன ரோடி வந்து நின்று வந்த செய்தி மொழியுமால்.



(இ - ள்.) இன்ன பல்வேறு விலங்கு எலாம் அலைத்து -

இங்ஙனம் பல்வேறு வகையான விலங்குகளை யெல்லாம் வருத்தி,

மன்னர் ஏறு - அரசருள் ஏறுபோன்ற, இலங்கு வேல் தென்னர்

கோமகன் - விளங்குகின்ற வேற்படை யேந்திய பாண்டியர்

கோமான், குடக்கின் ஏகுவான் - மேற்றிசை நோக்கிச்

செல்வானாயினன்; அன்ன போது - அதுபோது, ஓர் ஏனம் - ஒரு

பன்றி, ஏன அரசு இருக்கும் அடவிவாய் - பன்றி யரசன் இருக்குங்

காட்டின்கண், முன்னர் ஓடி வந்து நின்று - முற்பட்டு ஓடி வந்து

நின்று. வந்த செய்தி மொழியும் - தான் வந்த செய்தியைக் கூறும்.

ஆல் : அசை. (22)





	 	 [அறுசீரடி யாசிரிய விருத்தம்]



எங்களுக் கரசே கேட்டி யிங்குள விருக மெல்லாந்

திங்களுக் கரசன் கொன்று வருகின்றா னென்று செப்ப

வெங்களிப் படைந்து பன்றி வேந்தனு மடுபோ ராற்றச்

சங்கையுற் றெழுந்து போவான் றன்னுயிர் பெடையை

நோக்கா.



(இ - ள்.) எங்களுக்கு அரசே கேட்டி - எங்களுக்கு

அரசனே கேட்பாயாக, இங்கு உள விருகம் எல்லாம் - இங்குள்ள

விலங்கு களனைத்தையும், திங்களுக்கு அரசன் கொன்று

வருகின்றான் என்று செப்ப - சந்திர மரபிற்கு மன்னனாகிய

பாண்டியன் கொன்று வாராநின்றான் என்று சொல்ல, பன்றிவேந்தனும்

- அப்பன்றி யரசனும், வெங்களிப்பு அடைந்து - மிக்க களிப்பெய்தி,

அடுபோர் ஆற்றச் சங்கையுற்று - கொல்லுதலையுடைய போர் புரிய

எண்ணி, எழுந்து போவான் - எழுந்து செல்பவன், தன் உயிர்ப்

பெடையை நோக்கா - தனது உயிர் போன்ற பெண் பன்றியைப்

பார்த்து.

		 கேட்டி, ட் : எழுத்துப்பேறு; இ : எதிர்கால விகுதி. விருகம்

- விலங்கு. திங்கள் மரபிற்றோன்றிய அரசனைத் திங்களுக்கரசன்

என்றார். வெம்மை மிகுதி மேற்று. போர் பெற்றமை கருதிக்

களிப்படைந்தது என்க. சங்கையுற்று - எணணங்கொண்டு. வேந்தன்

என்பதற் கேற்பப் போவான் என்றார். (23)





	 	 	 	 இன்றுபாண் டியனை நேரிட் டிருஞ்சம ராடி வென்று

	வன்றிறல் வாகை யோாடு வருகுவ னேயோ வன்றிப்

	பொன்றுவ னேயோ நீயுன் புதல்வரைப் பாது காத்து

	நன்றிவ ணிருத்தி யென்ன நங்கைப்பே டின்ன கூறும்.



(இ - ள்.) இன்று பாண்டியனை நேரிட்டு - இன்று

பாண்டியனை எதிர்த்து, இருஞ்சமர் ஆடி வென்று - பெரிய போர்

புரிந்து வென்று, வன்திறல் வாகையோடு வருகுவனேயோ - மிக்க

வலியாற் பெற்ற வெற்றி மாலையுடன் வருவேனோ, அன்றிப்

பொன்றுவனேயோ - அல்லாமல் இறந்து படுவேனோ (அறியேன்); நீ

உன் புதல்வரைப் பாதுகாத்து நன்று இவண் இருத்தி என்ன - நி

உன் புதல்வர்களை நன்றாகப் பேணி இங்கு இருப்பாயாக என்று

கூற, நங்கைப் பேடு இன்ன கூறும் - பெண் பன்றி இங்ஙனங் கூறா

நிற்கும். வன்றிறல் : ஒருபொரு ளிருசொல். (24)





	 	 	 	 ஆவியங் கேக விந்த வாகமிங் கிருப்ப தேயிப்

பாவியோ மேனா ளிந்தப் பறழினை வகுத்த தெய்வம்

மாவம ராடி வென்று வருதியேல் வருவே னன்றி

நீவிளிந் திடத்து மாய்வே னிழலுக்குஞ் செயல்வே

றுண்டோ.



(இ - ள்.) ஆவி அங்கு ஏக இந்த ஆகம் இங்கு இருப்பதே

- உயிர் அங்குச்செல்ல இந்த உடல் இங்கு இருப்பது வழக்காமோ,

மேல் நாள் - முன்னாளில், இந்தப் பறழினை வகுத்த தெய்வம இப்

பாவியோ - இந்தக் குட்டிகளை வகுத்த தெய்வம் இந்தப் பாவியோ,

(அது வேறு ஆகலின் யானும் வந்து) மா அமர் ஆடி வென்று

வருதியேல் வருவேன் - நீ பெருஞ்சமர் புரிந்து வெற்றி பெற்று

வருவாயேல் உடன் மீளுவேன்; அன்றி - அல்லாமல், நீ விளிந்த

இடத்து மாய்வேன் - நீ இறந்து படுவாயேல் அவ்விடத்திலேயே

யானும் இறந்தொழிவேன்; நிழலுக்கும் செயல் வேறு உண்டோ -

உடம்பின் நிழலுக்கு அவ்வுடம்பைத் தொடர்ந்து செல்வதன்றி

வேறு செயலும் உளதோ?

எனக்கு நின்னையன்றி வேறு உயிரில்லை யாகலின் யான்

நின்னைப் பிரிந்து வாழ்தல் கூடாதென்பாள் ‘ஆவியங் கேக இந்த

வாக மிங்கிருப்பதே’ என்றாள். ஏகாரம் எதிர்மறைப் பொருட்டு.

இக்குட்டிகளை இங்ஙனம் விதித்த தெய்வம் வேறுண்டாகலின்

அதுவே அவற்றைப் புரக்க வல்லதன்றி யான் அல்லேன் என்பாள்

‘இப் பாவியோ மேனாள் இந்தப் பறழினை வகுத்த தெய்வம்’

என்றாளென்க. விளிவையேல் விளிந்த விடத்து என விரிக்க.

விளிந்த என்பதன் அகரம் தொக்கது. (25)





	 	 போதுக மெழுக வென்னாப் பொருக்கென வெழுந்து நீலத்

தாதுற ழேனப் பாட்டி தன்புடை தழுவிச் செல்லும்

பேதுறு பறழை நூக்கிப் பின்றொடர்ந் தணைந்து செல்லக்

காதெயிற் றெறுழி வேந்தன் காலென நடந்தா னன்றே.

(இ - ள்.) போதுகம் எழுக என்னா - (ஆகலின்) செல்வோம்

எழுக என்று கூறி, பொருக்கென எழுந்து - விரைந்து எழுந்து, நீலத்

தாது உறழ் பாட்டி ஏனம் - இரும்பினை யொத்த நிறத்தினையுடைய

பெண் பன்றி, தன்படை தழுவிச்செல்லும் - தனது மருங்கில் தழுவி

வாரா நின்ற, பேதுறு பறழை நூக்கி - மன மயங்குதற் கேதுவாகிய

குட்டிகளைத் தள்ளி, பின் தொடர்ந்து அணைந்து செல்ல - பின்பற்றி

நெருங்கிச் செல்லாநிற்க, காது எயிற்று எறுழி வேந்தன் கால் என

நடந்தான் - கொல்லுகின்ற பற்களை யுடைய பன்றியரசன் காற்றைப்

போல விரைந்து சென்றான்

. பொருக்கென : விரைவுக்குறிப்பு. நீலத்தாது - நீலோற்

பலத்தின் மகரந்தமுமாம். பாட்டி என்பது பெண்பன்றியைக்குறிக்கும்

மரபுப்பெயர்;

"பாட்டி என்பது பன்றியும் நாயும்"

என்பது தொல்காப்பியம். பேதுறு - மருளுகின்ற என்றுமாம்.

அன்று, ஏ : அசைகள். (26)





	 	 பல்வகைச் சாதி யுள்ள பன்றியின் கணங்க ளெல்லாம்

வெல்படைத் தறுகட் சேனை வீரராய் முன்பு செல்லச்

செல்லெனத் தெழித்துச் செங்கட் டீயுக மான மென்னும்

மல்லல்வாம் புரவி மேல்கொண் டெழுந்தனன் வராக வீரன்.



(இ - ள்.) பல்வகைச் சாதி உள்ள - பல்வேறு சாதியான,

பன்றியின் கணங்கள் எல்லாம் - பன்றிக் கூட்டங்கள் அனைத்தும்,

வெல்பதை் தறுகண் சேனைவீரராய் முன்பு செல்ல - வெல்லும்

படைக்கலமும் அஞ்சாமையுமுடைய படை வீரராய் முன்னே

செல்லாநிற்க, வராகவீரன் - பன்றிவீரன், செல் எனத் தெழித்து -

இடிபோல ஒலித்து, செங்கண் தீ உக - சிவந்த கண்களினின்றுஞ்

சினத்தீ சிந்த, மானம் என்னும் மல்லல் வாம் புரவிமேல் கொண்டு

எழுந்தனன்- மானமென்கின்ற வலிய தாவுங்குதிரைமேலேறிப்

போருக்கு எழுந்தனன்.

மானமானது ஈர்க்கச் சென்றமையின் அதனைப் புரவியாக

உரு வகித்தார். (27)





	 	 	 	 	 முற்படு தூசி யாக நடக்கின்ற முரட்காற் பன்றி

	மற்படு சேனை நேரே வருகின்ற மன்னர் மன்னன்

	வெற்படு தடந்தோள் வன்றாள் வீரர்மேற் சீறிச் செல்லப்

	புற்பட வொதுங்கி வீரர் பெய்தன ரப்பு மாரி.

	 	 (இ - ள்.) முற்படு தூசியாக நடக்கின்ற - முன்னணியாக

நடக்கின்ற, முரண் கால் பன்றி மல்படுசேனை - முருட்டுக்

கால்களையுடைய பன்றியாகிய வலிமிக்க படை, நேரே வருகின்ற

மன்னர் மன்னன் - எதிரே வருகின்ற வேந்தர் வேந்தனாகிய

பாண்டியனது, வெற்பு அடு தடந்தோள் வன் தாள் வீரர்மேல் -

மலையைப் பொருது வென்ற பெரிய தோள்களையும் வலிய

தாள்களையுமுடைய வீரர்கள்மேல், சிறிச்செல்ல - சினந்து செல்ல,

வீரர் பிற்பட ஒதுங்கி - அவ்வீரர்கள் பின்னே ஒதுங்கி நின்று,

அப்பு மாரி பெய்தனர் - அம்பு மழையினைப் பொழிந்தனர்.

தூசி - முன்னே செல்லும் படை. நடக்கின்ற சேனை

வீரர்மேற் செல்ல அவர் அப்புமாரி பெய்தனர் என்க. அப்பு,

அம்பு என்பதன் வலித்தல். (28)





	 	 	 	 சொரிந்தன சோரி வெள்ளஞ் சொரிந்தன வீழ்ந்த

யாக்கை

சரிந்தன குடர்க ளென்பு தகர்ந்தன வழும்பு மூளை

பரிந்தன சேனங் காகம் படர்ந்தன வுயிரு மெய்யும்

பிரிந்தன வேன நின்ற பிறைமருப் பேன வீரர்.



(இ - ள்.) சோரி சொரிந்தன வெள்ளம் சொரிந்தன -

குருதிகள் பொழிந்து வெள்ளமாகப் பெருகின; யாக்கைவீழ்ந்த -

உடல்கள் வீழ்ந்தன; குடர்கள் சரிந்தன - குடர்கள் சரிந்தன; என்பு

தகர்ந்தன - எலும்புகள் முறிந்தன; வழும்பு மூளை பரிந்தன -

வழும்பும்்மூளையும் அற்றன; சேனம் காகம் படர்ந்தன - பருந்துங்

காகமும் பரவின; ஏனம் உயிரும் மெய்யும்பிரிந்தன - பன்றிகள்

(இங்ஙனம்) உயிர்வேறு உடல் வேறாகப் பிரிந்தன; நின்ற

பிறைமருப்பு ஏன வீரர் - பிழைத்து நின்ற பிறைபோலும்

கோட்டினையுடைய பன்றிவீரர்.

பின்னுள்ள சொரிந்தன என்பது பெருகின என்னும் பொருட்டு.

வீரர் என்பது வருஞ்செய்யுளில் உள்ள சிதைத்தனர் முதலிய

வினைகளைக் கொள்ளும். (29)





	 	 	 	 பதைத்தன ரெரியிற் சீறிப் பஞ்சவன் படைமேற் பாய்ந்து

	சிதைத்தனர் சிலரைத் தள்ளிச் செம்புனல் வாயிற் சோர

	உதைத்தனர் சிலரை வீட்டி யுரம்புதை படக்கோ டூன்றி

	வதைத்தனர் சிலரை நேரே வகிர்ந்தனர் சிலரை மாதோ.



(இ - ள்.) எரியில் சீறிப் பதைத்தனர் - நெருப்பைப் போலச்

சினந்து உடல் பதைத்து, பஞ்சவன் படைமேல் பாய்ந்து சிலரைச்

சிதைத்தனர் - பாண்டியன் படைமீதுபாய்ந்து சிலரைச் சிதைத்தார்கள்;

சிலரைத் தள்ளி - சிலரைக் கீழே தள்ளி, வாயில் செம்புனல் சோர

உதைத்தனர் - அவர் வாயினின்றும் குருதிபொழியுமாறு

உதைத்தார்கள்; சிலரை வீட்டி - சிலரை வீழ்த்தி, உரம் புதைபடக்

கோடு ஊன்றி வதைத்தனர் - அவர்மார்பிற் புதையுமாறு கொம்பினை

அழுத்திக் கொன்றார்கள்; சிலரை நேரே வகிர்ந்தனர் - சிலர்

உடலைச் சரிபாதியாகக் கிழித்தார்கள்.

பதைத்தனர் : முற்றெச்சம். மாது, ஓ : அசைகள். (30)





	 	 	 தாள்சிதைந் தாருஞ் சில்லோர் தலைசிதைந் தாருஞ்

சில்லோர்

தோள்சிதைந் தாருஞ் சில்லோர் தொடைசிதைந் தாருஞ்

சில்லோர்

வாள்சிதைந் தாருஞ் சில்லோர் வரையறுத் தலரோன்

றீட்டும்

நாள்சிதைந் தாருஞ் சில்லோர் நராதிபன் சேனை வீரர்.



(இ - ள்.) நர அதிபன் சேனைவீரர் - பாண்டிவேந்தனுடைய

படை வீரர்களில், தாள் சிதைந்தாரும் சில்லோர் - கால் முறிந்தவர்

களுஞ் சிலர்; தலை சிதைந்தாரும் சில்லோர் - தலையுடைந்தவருஞ்

சிலர்; தோள் சிதைந்தாரும் சில்லோர் - தோள் முறிந்தவருஞ் சிலர்;

தொடை சிதைந்தாரும் சில்லோர் - தொடை நொறுங்கினவருஞ்

சிலர்; வாள் சிதைந்தாரும் சில்லோர் - வாட்படை அற்றாருஞ்

சிலர்; அலரோன் வரையறுத்துத் ட்டுமாநள் சிதைந்தாரும் சில்லோர்

- பிரமன் வரை யறுத்து எழுதிய வாழ்நாள் உலந்தாருஞ் சிலர்.

நராதிபன் - மனிதர்களுக்குத் தலைவன்; அரசன். (31)





	 	 	 கண்டனர் கன்னி நாடு காவல னமைச்சர் சீற்றங்

கொண்டனர் முசல நேமி கூற்றென வீசி யார்த்தார்

விண்டனர் மாண்டார் சேனை வீரரு மனைய வெல்லைப்

புண்டவ ழெயிற்று வேந்தைப் புடைநின்ற பேடை

நோக்கா.

	 	 	 		 (இ - ள்.) கன்னிநாடு காவலன் அமைச்சர்கண்டன் - கன்னி

நாட்டினைக் காவல் செய்யும் பாண்டி மன்னனது அமைச்சர்

இதனைக் கண்டு, சீற்றம் கொண்டனர் - சினங்கொண்டு, கூற்றுஎன

- கூற்றுவனைப் போல, முசலம் நேதி வீசி ஆர்த்தனர் -

இருப்புலக்கைகளையும் திகிரிகளையும் எறிந்து ஆரவாரித்தனர்;

சேனை வீரரும் விண்டனர் மாண்டார் - (அவற்றால்)

படைவீரரனைவரும் உயிர் வண்டு மாண்டனர், அனைய எல்லை -

அப்பொழுது, புண்தவழ் எயிற்று வேந்தை - (பகைவரின்) புலாலில்

உலாவும் பற்களையுடைய பன்றிவேந்தனை, புடைநின்ற பேடை

நோக்கா - பக்கத்தில் நின்ற பெண் பன்றி பார்த்து.

கண்டனர், கொண்டனர், விண்டனர் என்பன முற்றெச்சங்கள்.

புண்தவழ் - தசை பொருந்திய என்றுமாம். எயிறு - பன்றிக் கோடு.

(32)





	 	 	 ஏவிய சேனை யெல்லா மிறந்தன வினிநாஞ் செய்யல்

	ஆவதென் வாளா நாமு மழிவதிங் கென்னை தப்பிப்

	போவதே கரும மென்று புகன்றதத் துணையை நோக்கிச்

	சாவதை யஞ்சா வேனத் தனியர சொன்று சாற்றும்.

	 	 (இ - ள்.) ஏவிய சேனை எல்லாம் இறந்தன - ஏவிய படை

முழுதும் மாண்டன; இனி நாம் செய்யலாவது என் - இனி நாம்

செய்யக்கடவது என்னை, நாமும் வாளா இங்கு அழிவது என்னை -

நாமும் கொன்னே இங்கு மடிவது என் கருதி, தப்பிப்போவதே

கருமம் என்று புகன்றது - உயிர் தப்பி ஓடிப்பாவேதே நமக்குரிய

செயலாகும் என்று கூறியது; சாவதை அஞ்சா ஏனத் தனி அரசு -

இறப்பினை அஞ்சாத ஒப்பற்ற பன்றியரசு, அத்துணையை நோக்கி

ஒன்று சாற்றும் - அங்ஙனங் கூறிய மனைவியை நோக்கி ஒன்று

கூறாநிற்கும்.

ஏவிய - ஏவப்பட்ட : செயப்பாட்டு வினைப்பொருளில் வந்த

செய்வினை.அழிவது என்னை - அழிதலாற் பயன் யாது. சாவது -

சாதல் : தொழிற்பெயர். (33)





	 	 	 நுண்ண றிவுடைய ராகி நூலொடு பழகி னாலும்

பெண்ணறி வென்ப தெல்லாம் பேமைதைத் தாத லாலுன்

கண்ணறி வுடைமைக் கேற்ற காரிய முரைத்தாய் மானம்

எண்ணறி வுடையோர்க் கெல்லா மிழுக்குடைத் தன்றோ

வீதால்.



(இ - ள்.) நுண் அறிவு உடையராகி - நுண்ணிய அறிவினை

யுடையராய், நூலொடு பழகினாலும் - பல நூல்களோடு பன்னாட்

பழகினும், பெண் அறிவு என்பது எல்லாம் பேதைமைத்து -

பெண்ணறிவு என்று சொல்லப்படுவதெல்லாம் பேதைமையை

யுடையது; ஆதலலல் - ஆதலினால், உன்கண் அறிவுடைமைக்கு

ஏற்ற காரியம் உரைத்தாய் - உன்னிடத்துள்ள அறிவுடைமைக்குப்

பொருந்திய கருமத்தைக் கூறினாய்; மானம் எண் அறிவு

உைையோர்க்கு எல்லாம் - மானத்தைப் பொருளாகக் கருதும்

அறிவுடையோர் அனைவர்க்கும், ஈது இழுக்கு உடைத்து அன்றோ

- இது குற்றமுடைய தல்லவா?

"நுண்ணறி வுடையோர் நூலொடு பழகினும்

பெண்ணறி வென்பது பெரும்பே தைமைத்தே"

என்பது தொன்மொழி. என்பதெல்லாம்இ ஒருமைப்பன்மை : மயக்ம்;

"உள்ளுவதெல்லாம்" என்புழிப்போல. உன்கண் அறிவுடைமைக்கு

ஏற்ற - உனக்கு இயல்பாகிய பேதைமையறிவுக்கேற்ற, ஈது - போரிற்

புறங்காட்டுதலாகிய இச்செயல், ஆல் : அசை. (34)





	 	 	 தூங்கிருள் வறுவாய்ச் சிங்க மிரண்டுறை துறையின்

மாடோர்

வாங்கிரு மருப்புக் கேழல் வந்துநீர் பருகி மீளும்

வீங்கிரு ளுடற்கா ரேன மொன் றுறை துறையில் வீரந்

தாங்கிரு மடங்க னீர்க்குத் தலைப்பட வஞ்சு மன்றே.



(இ - ள்.) இருள் தூங்கு வறுவாய்ச் சிங்கம் இரண்டு - இருள்

தங்கிய வறி வாயையுடைய இரண்டு சிங்கள்கள், உறை துறையின்

மாடு - உறைகின்ற நீர்த்துறையின்கண், வாங்கு இருமருப்பு ஓர்

கேழல் - வளைந்து இரண்டு கொம்புகளையுடைய ஒரு பன்றி, வந்து

நீர் பருகி மீளும் - அஞ்சாது வந்து நீர் குடித்துச்செல்லும்; வீங்கு

இருள் உடல் கார்ஏனம் ஒன்று உறை - செறிந்த இருள் போன்ற

கரிய உடலையுடைய ஒரு பன்றி உறையும், துறையில் -

நீர்த்துறையின்கண், வீரம் தாங்கு இரு மடங்கல் - வீரத்தை

அணியாகத் தாங்கிய இரண்டு சிங்கங்கள், நீர்க்குத் தலைப்பட

அஞ்சும் - நீர் பருகுதற்கு வர அஞ்சா நிற்கும்.

முழை போலும் வாயென்பார் 'தூங்கிருள் வாய்' என்றார்.

வறுவாய் - உணவு பெறாதிருக்கும் வாய். வீங்கிருள் போலும்

காருடல் என்க. இரு சிங்கம் உறையுந் துறையில் ஓர் கேழல்

அஞ்சாது வந்து பருகி ஏதமின்றி மீளும்; ஓர் ஏனம் உறையுந்

துறையில் இரு சிங்கம் தலைப்படவும் அஞ்சும் எனத் தன்

குலத்திற்குரிய வீரத்தையும் வெற்றியையும் எடுத்துக் காட்டிற்று.

அன்று, ஏ : அசைகள். (35)





	 	 அத்திட மரபின் வந்து பிறந்துளே னாத லாலே

கைத்திடு தாரான் வீரங் கவர்ந்திசை திசையும் வானும்

வைத்திட வல்லே னன்றி மடிந்திட வல்லே னாகிற்

பொய்த்திடு முடம்பே யன்றிப் புகழுடம் பழிவ துண்டோ.



(இ - ள்.) அ திடம் மரபின் வந்து பிறந்துளேன் - யான்

அத்தகைய வீரம் வாய்ந்த குடியில் (மேலைத் தவத்தால்) வந்து

பிறந்தேன்; ஆதலாலே - ஆகையால், கைத்திடு தாரான் வீரம்

கவர்ந்து - கைப்பினையுடைய வேப்ப மலர் மாலையையணிந்த

இப்பாண்டியனுடைய வீரத்தைக் கொள்ளை கொண்டு, இசை திசையும்

வானும் வைத்திட வல்லேன் - எனது புகழை எட்டுத் திக்குகளிலும்

விண்ணுலகினும் நாட்டுதற்கு வல்லவனாவேன்; அன்றி - அங்ஙனஞ்

செய்யாது, மடிந்திட வல்லேனாகில் - புறங்கொடாது

மடியவல்லேனானால், பொய்த்திடும் உடம்பே அன்றி - என்றும்

அழியுந் தன்மையையுடைய இப்பூதவுடம்பு அழிவதேயன்றி, புகழ்

உடம்பு அழிவது உண்டோ - புகழுடம்பும் அழிவதுண்டோட?

(இல்லை யென்றபடி.)

கைக்கும் பூவாலாகிய மாலையைக் கைக்கும் மாலை என்றார்.

பொய்த்திடும் உடம்பு - நிலைபெறாத உடம்பு; என்றேனும் அழியும்

உடம்பு. புகழ் உடம்பு - புகழாகிய உடம்பு. ஓகாரம் எதிர் மறைப்

பொருட்டு. (36)





	 	 [கலிநிலைத்துறை]



நீநில் லெனத்தன் பெடைதன்னை நிறுத்தி நீத்தென்

கானில் லெனவாழ் கருமாவின் கணங்க ளெல்லாம்

ஊனில் லுயிருண் டனமென்றினி யோடல் கூடற்

கோனில் லெனவார்ப் பவன்போலக் கொதித்து நேர்ந்தான்.



(இ - ள்.) நீ நில் என - அஞ்சுகின்ற நீ நிற்கக் கடவை

என்று கூறி, தன் பெடைதன்னை நிறுத்தி - தனது பெண் பன்றியை

நிறுத்தி, நீத்து - அதனின் நீங்கி, என் கான் இல் என வாழ் -

எனது காட்டினை இல்லமாகக் கொண்டு வாழ்ந்த, கருமாவின்

கணங்கள் எல்லாம் - பன்றிக் கூட்டங்கள் முழுதையும், ஊன் நில்

உயிர் உண்டனம் என்று இனி ஓடல் - உடம்பிலுள்ள உயிரைக்

கவர்ந்தனம் என்று மகிழ்ந்து இனி ஓடற்க; கூடற்கோன் நில் என

ஆர்ப்பவன் போல - கூடற்றலைவனாகிய பாண்டியனே நிற்பாயாக

என்று கூறி ஆரவாரிப்பவனைப் போல, கொதித்து நேர்ந்தான் -

வெகுண்டு எதிர்ந்தான்.

கருமா - பன்றி. கணங்களெல்லாவற்றையும் என

இரண்டனுருபு விரித்து, உயிருண்டனம் என்பதை ஒரு சொல்லாக்கி

முடிக்க. ஊனில் : இடைப்பிறவரல், ஓடல், அல் : எதிர்மறைக்கண்

வந்தது; "மகனெனல்" என்புழிப் போல. கோன் : விளி. (37)





	 	 	 நிலத்தைக் கிளைத்துப் பிலங்காட்டி நிமிர்ந்த தூள்வான்

தலத்தைப் புதைப்பத் தனியேன வரவு நோக்கி

வலத்தைப் புகழ்ந்தான் வியந்தான் சிலைவாங்கி வாளிக்

குலத்தைச் சொரிந்தான் பொருநைத்துறைக் கொற்கை

வேந்தன்.



(இ - ள்.) நிலத்தைக் கிளைத்துப் பிலம் காட்டி - நிலத்தைக்

கீறிப் பாதலத்தைக் காண்பித்து, நிமிர்ந்த தூள் - மேலெழுந்த

புழுதிப் படலம், வான் தலத்தைப் புதைப்ப - விண்ணுலகினை

மறைக்க (வருகின்ற), தனி ஏன வரவு - ஒப்பில்லாத பன்றியின்

வருகையை, பொருநைத்துறைக் கொற்கை வேந்தன் நோக்கி -

பொருநையாற்றின் துறையையும் கொற்கைப் பதியையும் உடைய

பாண்டி வேந்தன் கண்டு, வலத்தைப் புகழ்ந்தான் வியந்தான் -

அதன் வீரத்தைப் புகழ்ந்து பாராட்டி, சிலை வாங்கி - வில்லை

வளைத்து, வாளிக் குலத்தைச் சொரிந்தான் - அம்புக் கூட்டத்தைச்

சொரிந்தான்.

புதைப்ப வருகின்ற ஏன வரவு என விரித்துரைக்க.

புகழ்ந்தான், வியந்தான் என்பன முற்றெச்சங்கள். குலம் -

கூட்டம். (38)





	 	 குறித்துச் செழியன் விடுவாளியைக் கோல வேந்தன்

		பறித்துச் சிலவாளியை வாய்கொடு பைம்பு லென்னக்

		கறித்துச் சிலவாளியைக் கால்பொடு தேய்த்துத் தேய்த்து

		முறித்துச் சிலவாளியை வாலின் முறித்து நின்றான்.



(இ - ள்.) செழியன் - பாண்டியன், குறித்து விடு வாளியை

- தன்னைக் குறியாகக் கொண்டு விட்ட அம்புகளை, கோலவேந்தன்

பறித்து - பன்றியரசன் (உடம்பினின்றும்) பிடுங்கி, சில வாளியை

வாய்கொடு பைம்புல் என்னக் கறித்து - (அவற்றுள்) சில வாளிகளை

வாயாலே பசிய புல்லைக் கறித்தல் போலக் கடித்தும், சில

வாளியைக் கால் கொடு தேய்த்துத் தேய்த்து முறித்து - சில

கணைகளைக் காலாலே தேய்த்துத் தேய்த்து முறித்தும், சில

வாளியை வாலின் முறித்து நின்றான் - சில அம்புகளை வாலினால்

முறித்தும் நின்றனன்.

கோலம் - பன்றி. உடம்பினின்றும் பறித்தென்க. கொடு -

கொண்டு : மூன்றாம் வேற்றுமைச் சொல். (39)





	 	 	 	 மானம் பொறாது மதியின்வழி வந்த வேந்தன்

		தானம் பொறாது கவிழ்க்கும்புகர்த் தந்தி கையில்

		ஊனம் பொறாத முசலங்கொடுத் தேறி யுய்த்தான்

		ஏனம் பொறாதார்த் திடியேற்றி னெழுந்த தன்றே.

	 	 (இ - ள்.) மதியின் வழி வந்த வேந்தன் - சந்திரன் மரபில்

வந்த இராசராச பாண்டியன், மானம் பொறாது - மனாம் மீக்கூர,

தானம் பொறாது கவிழ்க்கும் - மதநீரைப் பொறுக்கலாற்றாது

கொட்டுகின்ற, புகர்த் தந்தி கையில் - முகத்திற் புள்ளிகளையுடைய

யானையின் கையில், ஊனம் பொறாத முசலம் கொடுத்து -

குற்றமில்லாத இருப்புலக்கையைக் கொடுத்து, ஏறி உய்த்தான் - ஏறிச்

செலுத்தினான்; ஏனம் பொறாது - (அதனைக் கண்ட) பன்றி

பொறுக்கலாற்றாது, இடி ஏற்றின் ஆர்த்து எழுந்தது - இடியேறு

போல முழங்கி எழுந்தது.

மானத்தாற் பொறுக்கலாற்றாது என்றுமாம். ஓர் விலங்கினால்

அலைப்புண்டனன் எனப் பிறர் கூறும் பழிக்கு ஆற்றாது நொந்தனன்

என்பார் 'மானம் பொறாது' எனவும் வீரமில்லாத ஒரு விலங்கினால்

வீர மிக்க எம்மைக் கொல்லக் கருதினன் என்று வெகுண்டதென்பார்

'ஏனம் பொறாதார்த்து' எனவும் கூறினார். தானம் - மதநீர். ஏற்றின்,

இன் : ஒப்புப் பொருட்டு. அன்று, ஏ : அசைகள். (40)





	 	 	 	 தந்திப் பொருப்பைத் துணிக்கென்று தழன்று சீற்றம்

		உந்திக் கதலிக் கொழுந்தண்டென வூசற் கையைச்

		சிந்திப் பிறைவா ளெயிறோச்சிச் சிதைத்து வீட்ட

		முந்திக் கடுந்தேர் மிசைப்பாய்ந்தனன் மூரித் தாரான்.



(இ - ள்.) தந்திப் பொருப்பைத் துணிக்கு என்று -

யானையாகிய மலையைத் துணிப்பேன் என்று, தழன்று - கொதித்து,

சீற்றம் உந்தி - சினமானது செலுத்த, கதலிக் கொழுந்தண்டு என -

வாழையின் கொழுவிய தண்டைப் போல ஊசல், கையைச் சிந்தி -

ஊசல் போல் அசைகின்ற துதிக்கையைத் துணித்து, பிறைவாள்

எயிறு ஓச்சி - பிறை போன்ற ஒள்ளிய மருப்பினைக் கடாவி,

சிதைத்த வீட்ட - உடலைச் சிதைத்துக் கொல்ல, மூரித்தாரான் -

வலிய சேனையினையுடைய பாண்டியன், முந்தி - முற்பட்டு,

கடுந்தேர்மிசைப் பாய்ந்தனன் - விரைந்த செலவினையுடைய

தேரின்மேற் பாய்ந்தேறினான்.

துணிக்கு - துணிப்பேன்; கு : தன்மை யொருமை எதிர்கால

விகுதி. உந்தி - உந்த; எச்சத்திரிபு. தார் - படை. (41)





	 	 	 திண்டேர் மிசைநின் றடனேமி திரித்து விட்டான்

		கண்டேன வேந்தன் விலக்கிக் கடுங்காலிற் பாய்ந்து

		தண்டே ருடையத் தகர்த்தான்பரி தன்னிற் பாய்ந்து

		வண்டேறு தாரான் விடவேலை வலந்தி ரித்தான்.

	 		 (இ - ள்.) திண்தேர் துசை நின்று - வலிய தேரின் மேல்

நின்று, அடல் நேமி திரித்து விட்டான் - கொல்லுதலையுடைய

திகிரிப்படையைச் சுழற்றி விட்டான்; ஏன வேந்தன் கண்டு விலக்கி

- பன்றியரசன் பார்த்து (அதனைத்) தடுத்து, கடுங்காலில் பாய்ந்து -

கடிய காற்றைப் போல விரைந்து பாய்ந்து, தண்தேர் உடையத்

தகர்த்தான் - தண்ணிய (நிழலையுடைய) தேர் சிதையும்படி

உடைத்தான்; வண்டு ஏறு தாரான் - வண்டுகள் மொய்க்கும்

மாலையையணிந்த பாண்டியன், பரி தன்னில் பாய்ந்து - (பின்பு)

குதிரைமேற் பாய்ந்து ஏறி, விடவேலை வலம் திரித்தான் - நஞ்சு

பூசிய வேற்படையை வலமாகச் சுழற்றினான். (42)





	 	 சத்திப் படைமேல் விடுமுன்னர்த் தருகண் வீரன்

பத்திச் சுடர்மா மணித்தார்ப்பரி மாவின் பின்போய்

மொத்திக் குடர்செம் புனல்சோர முடுகிக் கோட்டாற்

குத்திச் செகுத்தான் பொறுத்தானலன் கூடல் வேந்தன்.



(இ - ள்.) சத்திப்படை - (அங்ஙனஞ் சுழற்றிய) வேற்படையை,

மேல் விடு முன்னர் - தன் மீது விடுதற்கு முன்னரே, தறுகண் வீரன்

- அஞ்சாமையையுடைய அப்பன்றி வீரன், பத்திச் சுடர்

மாமணித்தார்ப் பரிமாவின் பின் போய் - ஒளி வரிசையையுடைய

பெரிய மணிகளையுடைய கிண்கிணி மாலையையணிந்த அந்தக்

குதிரையின் பின் சென்று, மொத்தி - தாக்கி, குடர் செம்புனல்

சோர - குடரும் குருதியும் சோர, கோட்டால் முடுகிக் குத்தி -

கொம்பினால் விரைந்து குத்தி, செகுத்தான் - அதனைக்

கொன்றனன்; கூடல் வேந்தன் பொறுத்தான் அலன் - பாண்டியன்

அது கண்டு பொறுக்கலாற்றாது.

பரிமா : இருபெயரொட்டு. குடரும் புனலும் சோரக்குத்தி

என்க. குடர் : போலி. (43)





	 	 மண்ணிற் குதித்து வலிகண்டு வராக வேந்தை

எண்ணித் தலையிற் புடைத்தான்கை யிருப்புத் தண்டாற்

புண்ணிற் படுசெம் புனலாறு புடவி போர்ப்ப

விண்ணிற் புகுந்தான் சுடர்கீறி விமான மேலால்.



(இ - ள்.) மண்ணில் குதித்து - நிலத்திலே குதித்து, வலி

கண்டு வராக வேந்தை எண்ணி - வலியினைக் கண்டு பன்றியரசனை

மதித்து, கை இருப்புத் தண்டால் தலையில் புடைத்தான் -

கையிலுள்ள இருப் புலக்கையாலே தலையில் அடித்தான்; புண்ணில்

படுசெம்புனல் ஆறு புடவி போர்ப்ப - அந்தப் புண்ணினின்று

பொழியும் குருதியாறு புவியை மூட, சுடர் கீறி விமான மேலால்

விண்ணில் புகுந்தான் - சூரிய மண்டலத்தைக் கிழித்து விமான

மீதேறி விண்ணுலகடைந்தனன். எண்ணி என்பதற்கு அடிக்குமிடத்தை

ஆராய்ந்து எனப் பொருள் கொண்டு, வலி கண்டு எண்ணி

வேந்தைத் தலையிற் புடைத்தான் என்றியைத் துரைத்தலுமாம்.

போரிற்புறங் கொடாது உயிர் துறந்த வீரர் ஞாயிற்றின் மண்டிலம்

வழியாகச் சென்று துறக்கம் புகுவர் என்ப. (44)





	 	 	 	 வேனிற் சிழவோனில் விளங்கி வியந்து வானோர்

		தேனிற் பொழிபூ மழைபெய்ய நனைந்து தெய்வக்

கானத்* தமுதுண் டிருகாது+களித்து வீர

		வானத் தமுதுண் டரமங்கையர் கொங்கை சேர்ந்தான்.

	 	 (இ - ள்.) வேனில் கிழவோனில் விளங்கி - வேனிற்

காலத்துக்கு உரிமை பூண்ட மன்மதன் போல் விளங்கி, வானோர்

வியந்து பொழிபூ - தேவர்கள் வியப்புற்றுப் பொழியும் பூக்கள்,

தேனின் மழை பெய்ய நனைந்து - தேனாகிய மழையினைப் பொழிய

அதில் நனைந்து, தெய்வக் கானத்து அமுது இரு காது உண்டு

களித்து - தெய்வத் தன்மை பொருந்திய இசையாகிய அமுதினை

இரண்டு செவிகளாலும் பருகி மகிழ்ந்து, வீரவானத்து அமுது உண்டு

- வீர சுவர்க்கத்துள்ள தேவ அமுதினை உண்டு, அரமங்கையர்

கொங்கை சேர்ந்தான் - அரமாதர்களின் கொங்கையை

அணைந்தான்.

அங்ஙனம் துறக்கம் புக்கவன் பேரழகுடைய திப்பிய யாக்கை

யுடையனாய் ஐம்புல இன்பங்களும் ஆரத்துய்த்தனன் என்றார்.

விளங்கி நனைந்து உண்டு உண்டு சேர்ந்தான் என வினை முடிக்க.

(45)



* * *



(பா - ம்.) * தெய்வகானத்து. +|இருகாதும்.





	 [கலிவிருத்தம்]



பின்றுணை யாய பெடைத்தனி யேனம்

என்றுணை மாய விருப்பது கற்போ

வென்றில னேனும் விசும்படை வேனால்

என்றிகல் வேந்தை யெதிர்த்த துருத்தே.



(இ - ள்.) பின் - பின்னர், துணையாய தனிபெடை ஏனம் -

துணையாக நின்ற ஒப்பற்ற பெண் பன்றி, என் துணை மாய - என்

துணைவன் இறந்தொழிய, இருப்பது கற்போ - யான் உயிருடன்

இருப்பது கற்பு நெறியாமோ, வென்றிலனேனும் விசும்பு அடைவேன்

என்று - வெல்லா விடினும் என் துணைவனோடு விண்ணுலகைச்

சேர்வேனென்று கருதி, இகல் வேந்தை உருத்து எதிர்தத்து -

பகைமையையுடைய பாண்டி மன்னனைச் சினந்து எதிர்த்தது.

கணவன் துஞ்சியக்கால் உடன்றுஞ்சுதல் உத்தமக் கற்புடை

மகளிர் இயல்பு; இதனை,

"காதல ரிறப்பிற் கனையெரி பொத்தி

ஊதுலைக் குருகி னுயிர்த்தகத் தடங்காது

இன்னுயி ரீவர்"

என்னும் மணிமேகலையானறிக. ஆல் : அசை. (46)





	 	 	 	 விறனவில் பேட்டை விளிப்பது வேந்தர்க்

			கறனல வென்றவ னாள்வினை மள்ளர்க்

			கிறைமக னான சருச்சர னென்றோர்

			மறமக னேர்ந்தம ராட வளைந்தான்.

	 	 (இ - ள்.) விறல் நவில் பேட்டை - வீரங்கூறி எதிர்த்த

அப்பெண் பன்றியை, விளிப்பது வேந்தர்க்கு அறன் அல என்று -

மாய்ப்பது மன்னருக்கு அறமல்ல என்று கருதி, அவன் -

அம்மன்னனுடைய, ஆள் வினை மள்ளர்க்கு இறைமகனான -

போர்த் தொழிலையுடைய வீரர்க்குத் தலைவனான, சருச்சரன் என்ற

ஓர் மற மகன் - சருச்சரனென்ற பெயரினையுடைய ஒரு வேடன்,

நேர்ந்து அமர் ஆட வளைந்தான் - எதிர்த்துப் போர் புரிதற்குச்

சூழ்ந்தான்.

விளிப்பது - விளியச் செய்வது; சொல்வது. என்ற என்பதன்

அகரம் தொக்கது. (47)





	 	 	 நனிபொழு தாடம ராடின னஞ்சிற்

			கனிசின வன்பெடை காய்சின வேடத்

			தனிமக னைத்தரை வீட்டின தாற்றல்

			இனியிலை யென்ன விளைத்துயிர் சோர்வான்.



(இ - ள்.) நனி பொழுது ஆடு அமர் ஆடினன் - நெடும்

பொழுது வெற்றியைத் தரும் போர் புரிந்தான்; நஞ்சில் கனி சினவன்

பெடை - நஞ்சினும் முதிர்ந்த சிநத்தையுடைய வலிய அப் பெண்

பன்றி, காய்சின வேடத் தனி மகனை - காய்கின்ற சினத்தையுடைய

வேடனாகிய ஒப்பற்ற சருச்சரனை, தரை வீட்டினது - தரையில்

வீழ்த்தியது; இனி ஆற்றல் இலை என்ன - இனிப் போர் புரிய

வலியில்லை என்று சொல்லுமாறு, இளைத்து உயிர் சோர்வான் -

மெலிந்து உயிர் சோர்வானாகிய அவன்.

ஆடமர் - வென்றியைச் செய்யும் போர்; கொல்லும் போர்

என்றுமாம். (48)





	 	 	 இரும்புசெய் தண்டினை யிம்மென வோங்கிப்*

			பொரும்பெடை சென்னி புடைத்து விளிந்தான்

			விருந்தின ராயிரு வோரும் விமானத்

			தருந்திறல் வான மடைந்தன ரன்றே.



(இ - ள்.) இரும்பு செய் தண்டினை - இரும்பாற் செய்த

தண்டத்தை, இம்மென ஓங்கி - விரைந்து ஓங்கி, பொரும் பெடை

சென்னி புடைத்து விளிந்தான் - போர் புரியும் பெண் பன்றியின்

தலையில் அடித்து இறந்தனன்; இருவோரும் - அவ்விருவரும்,

விமானத்து - விமானத்திலேறி, அருந்திறல் வானம் விருந்தினராய்

அடைந்தனர் - வீரசுவர்க்கத்துக்கு விருந்தினராகச் சென்றனர்.

		 இம்மென : விரைவுக் குறிப்பு. உயிர்சோர்கின்றவன் விரைய

இருப்புத் தண்டினைப் பெடையின் தலையிற் புடைத்துக் கொன்று

தானும் உயிர் துறந்தான் என்க. அருந்திறல் வானம் - வீரசுவர்க்கம்.

அன்று, ஏ :அசைகள்; அப்பொழுதே என்றுமாம். (49)



* * *



(பா - ம்.) * ஓச்சி.





	 	 வன்றிறன் மன்னவர் மன்னவ னுந்தன்

பொன்றிகழ் மாநகர் புக்கன னிப்பாற்

பன்றி விழுந்து பருப்பத மாகா

நின்றது பன்றி நெடுங்கிரி யென்ன.



(இ - ள்.) வன்திறல் மன்னவர் மன்னவனும் - மிக்க

வலியினையுடைய இராசராச பாண்டியனும், தன்பொன் திகழ் மாநகர்

புக்கனன் - தனது அழகு விளங்கா நின்ற பெரிய நகரிற் புகுந்தான்;

இப்பால் - இப்புறம், பன்றி விழுந்து - அப்பன்றி கீழே விழுந்து,

பன்றி நெடுங்கிரி என்ன - நெடிய பன்றி மலை என்று அனைவருங்

கூற, பருப்பதம் ஆகா நின்றது - மலையாகி நின்றது.

வன்றிறல் : ஒருபொருட் பன்மொழி. மன்னவர் மன்னவன் :

பெயர். (50)





	 	 அன்று தொடுத்தத னுக்கது பேராய்

இன்றும் வழங்குவ திம்பரி னந்தக்

குன்றி லருந்தவர் விஞ்சையர் கோபம்

வென்றவ ரெண்ணிலர் வீடுற நோற்பார்.

(இ - ள்.) இம்பரில் - இந்நிலவுலகில், அன்று தொடுத்து -

அக்காலந்தொட்டு, அதனுக்கு அது பேராய் - அம்மலைக்கு அதுவே

பெயராகி,இன்றும் வழங்குவது - இஞ்ஞான்றும் வழங்கா நின்றது;

அந்தக் குன்றில் - அந்தப் பன்றி மலையில், அருந்தவர் விஞ்சையர்

எண்ணிலர் - முனிவரும் விஞ்சையருமாகிய அளவிறந்தோர், கோபம்

வென்றவர் - சினத்தைக் களைந்தவராகி, வீடு உற நோற்பார் -

வீடுபேற்றினை அடையத் தவஞ் செய்வார்கள்.

தொடுத்து - தொடங்கி. அருந்தவர் - முனிவர். கோபம்

வென்றெனவே காம மயக்கங்களை வென்றென்பதும் உபலக்

கணத்தாற் பெறப்படும். (51)





	 	 [கலிநிலைத்துறை]



என்று கூறிய வருந்தமிழ்க் கிறைவனை நோக்கித்

துன்று மாதவ ரறிவிலாச் சூகர வுருவக்

குன்றின் மீதிருந் தவரெலாங்* கோதற நோற்று

நின்ற காரணம் யாதெனனக் குறுமுனி+நிகழ்த்தும்.

(இ - ள்.) என்று கூறிய அருந்தமிழ்க்கு இறைவனை நோக்கி

- என்று இங்ஙனங் கூறியருளிய அரிய தமிழுக்கு இறைவனாகிய

அகத்திய முனிவனைப் பார்த்து, துன்றும் மாதவர் - நெருங்கியிருந்த

முனிவர்கள், அவர் எலாம் - அம்முனிவர் விச்சாதரரெல்லாம், அறிவு

இலாச் சூகர உருவக் குன்றின் மீது இருந்து - அறிவில்லாத பன்றி

வடிவாகிய அம்மலையின்மேல் இருந்து, கோதற நோற்று நின்ற

காரணம் யாது என - குற்றம் நீங்கத் தவஞ் செய்து நின்ற காரணம்

யாதென்று வினவ, குறுமுனி நிகழ்த்தும் - அகத்திய முனிவன் கூறும்.

		 தமிழை வளர்த்தோருள் முதன்மை பூண்டிருத்தலின்

அகத்தியனைத் 'தமிழக்கிறைவன்' என உபசாரமாகக் கூறினார்.

இருந்தவர் எலாம் என்பதற்குப் பெரிய தவத்தோரெல்லாம்

என்றுரைத்தலும் பொருந்தும். நின்ற காரணம் - நின்றமைக்குக்

காரணம். (52)



* * *



(பா - ம்.) * அருந்தவரெலாம். +குடமுனி.





	 	 	 வேனில் வேளென விளங்குவிச் சாதர னென்னுந்

		தான யாழ்மகன் புலத்தியன் றவத்தினுக் கிடையூ

		றான பாண்செயப் பன்றியாச் சபித்தன னறவோன்

		ஏன மாகுவோ னுய்வதென் றெனக்கென முனிவன்.



(இ - ள்.) வேனில் வேள் என விளங்கு - வேனிற்

காலத்துக்குரிய காமனைப் போல வடிவம் பெற்று விளங்கும்,

விச்சாதரன் என்னும் தான யாழ் மகன் - விச்சாதரன் என்று

கூறப்படும் தானங்கள் அமைந்த யாழில் வல்ல இயக்கன்

ஒருவன், புலத்தியன் தவத்தினுக்கு இடையூறு ஆன பாண்

செய - புலத்திய முனிவன் தவத்துக்கு இடையூறு விளைத்தலை

யுடைய இசைப்பாட்டினைப் பாட, அறவோன் பன்றியா

சபித்தனன் - அம்முனிவன் அவனைப் பன்றியாமாறு சபித்தனன்;

ஏனம் ஆகுவோன் - அங்ஙனம் பன்றியாகும் அவன், உய்வது

எனக்கு என்று என - எனக்கு இச்சாபத்தினின்று நீங்குதற்குரிய

காலம் யாதென்று வினவ, முனிவன் - அப் புலத்திய முனிவன்.

பாண்செய என்பதற்குக் கீழ்மை செய்ய என்றும் உரைக்க.

முன்னரும் கூறப்பட்டது. ஆக என்பது ஈறு தொக்கது. ஆக -

ஆகும்படி. (53)





	 	 	 	 மன்னர் மன்னனாந் தென்னவன் வந்துநின் வனத்திற்

		றுன்னு பல்வகை விலங்கெலாந் தொலைத்துனை மாய்க்கும்

		பின்ன ரிவ்வுருப் பெறுகெனப் பணித்தன னியக்கன்

		அன்ன வாறுவந் திறந்துபின் பழவுரு வடைந்தான்.



(இ - ள்.) மன்னர் மன்னனாம் தென்னவன் வந்து - இராசராச

பாண்டியன் வந்து, நின் வனத்தில் துன்னு பல்வகை விலங்கு எலாம்

தொலைத்து - நின் காட்டில் நெருங்கிய பல வகையான

விலங்குகளையெலாம் மாய்த்து, உனை மாய்க்கும் - உன்னையுங்

கொல்லுவான்; பின்னர் இவ்வுருப் பெறுக எனப் பணித்தனன் - பின்

இந்த வடிவத்தைப் பெறக்கடவை என்று அருளிச் செய்தனன்;

இயக்கன் - அந்த இயக்கன், அன்னவாறு வந்து இறந்து பின் பழ

உரு அடைந்தான்; அங்ஙனமே பன்றியாக வந்து இறந்து பின்

பழைய வடிவத்தைப் பெற்றனன். மன்னர் மன்னன் என்பதற்கு

மேல் உரைத்தமை காண்க; இரட்டுற மொழிதலாக்கி, அரசர்க்கு

அரசனாகிய இராசராச பாண்டியன் என்றுரைத்தலும் பொருந்தும்.

பெறுகென : அகரந்தொகுத்தல். முனிவன் பணித்தனன் என்க. (54)





	 	 ஆய புண்ணிய விஞ்சைய னாகமாய்க் கிடந்த

தூய நீரதா லவ்வரை மீமிசைத் துறந்த

பாய கேள்விய ரிறைகொளப் பட்டதெவ் வுயிர்க்கும்

நாய னார்மது ரேசரு நயந்தவ ணுறைவார்.



(இ - ள்.) ஆய புண்ணிய விஞ்சையன் - அந்தப் புண்ணிய

வடிவினனாகிய இயக்கனுடைய, ஆகமாய்க் கிடந்த தூய நீரதால் -

உடலாகக் கிடந்த தூய தன்மையை யுடையதாதலால், அவ்வரை -

அம்மலை, மீமிசை - தன்மேல், துறந்த பாய கேள்வியர் இறை

கொள்ளப்பட்டது - முற்றத் துறந்த பரந்த நூற்கேள்வியினையுடைய

முனிவர் முதலியோரால் தங்கப்பட்டது; எவ்வுயிர்க்கும் நாயனார்

மதுரேசரும் - எல்லாவுயிர்கட்கும் இறைவராகிய மதுரை நாயகரும்,

அவண் நயந்து உறைவார் - அவ்விடத்தில் விருப்பத்துடன்

எழுந்தருளியிருப்பர்.

நீரது - நீர்மையுடையது. ஆல் - ஆகையால். மீமிசை ஒரு

பொருட் பன்மொழி. இறைகொளல் - தங்கல். (55)





	 	 	 என்ற கத்தியன் விடைகொடுத் தியம்பின னிப்பாற்

		பன்றி யேற்றையும் பாட்டியும் பைம்புனத் திட்டுச்

		சென்ற விந்தபின் பன்னிரு குருளையுந் திகைப்புற்

		றன்ற லக்கணோ யுழந்தமை யாரளந் துரைப்பார்.



(இ - ள்.) என்று அகத்தியன் விடை கொடுத்து இயம்பினன்

- என்று அகத்திய முனி விடை கூறியருளினன்; இப்பால் - பின்,

பன்றி ஏற்றையும் பாட்டியும் - ஆண் பன்றியும் பெண் பன்றியும்,

பைம் புனத்து இட்டுச் சென்று அவிந்த பின் - பசிய காட்டின்கண்

விட்டுப் போய் மாண்ட பின்னர், பன்னிரு குருளையும் பன்னிரண்டு

குட்டிகளும், திகைப்புற்று - திகைத்து, அன்று அலக்கண் நோய்

உழந்தமை - அந்நாள் துன்பநோயிற்பட்டு வருந்தியதை, அளந்து

உரைப்பார் யார் - வரையறுத்துக் கூறவல்லார் யார் (ஒருவருமில்லை

என்றபடி.)

ஏற்றை - விலங்கின் ஆண்;

"ஏறும் ஏற்றையும்"

என்னும் தொல்காப்பியர் சூத்திரத்தால் ஏற்றை பெயராதல் அறிக.

(56)





	 	 	 ஓடு கின்றன தெருமர லுறுவன நிழலைத்

		தேடு கின்றன தாய்முலைத் தீயபால் வேட்டு

		வாடு கின்றன தாகவெம் பசிநனி வருத்த

		வீடு கின்றன வெயில்சுட வெதும்புகின் றனவால்.

	 	 (இ - ள்.) ஓடுகின்றன - (அக்குட்டிகள் தாய் தந்தையரைத்

தேடி) ஓடுகின்றன; தெருமரல் உறுவன - (காணாமையால்)

சுழலுகின்றன; நிழலைத் தேடுகின்றன - நிழலைத் தேடி

அலைகின்றன; தாய் தீயமுலைப் பால் வேட்டு வாடுகின்றன -

தாயினது இனிய முலைப்பாலை விரும்பி வாட்டமடைகின்றன; தாகம்

வெம்பசி நனிவருத்த வீடுகின்றன - நீர் வேட்கையும் கொடிய பசியும்

மிகவுந் துன்புறுத்தலால் உயிர் சோருகின்றன; வெயில் சுட

வெதும்புகின்றன - வெயில் சுடுதலால் வெதும்பி வருந்துகின்றன.

தீய - இனிய. ஆல் : அசை. (57)





	 	 	 இன்ன வாறிவை யணங்குறு மெல்லைவேல் வல்ல

	 		தென்ன ராகிய தேவர்க டேவரங் கயற்கண்

		மின்ன னாளொடு மின்னவிர் விமானமீ தேறி

		அன்ன கானகத் திச்சையா லாடல்செய் திருந்தார்.



(இ - ள்.) இவை இன்னவாறு அணங்குறும் எல்லை -

இக்குட்டிகள் இங்ஙனந் துன்புறும் பொழுது, வேல்வல்ல - வேலாற்

செய்யும் போரில் வல்ல, தென்னராகிய தேவர்கள் தேவர் - சுந்தர

பாண்டியராகிய தேவர்கள் தேவராகும் இறைவர், அங்கயற்கண் மின்

அனாளொடு - மின்னலை ஒத்த அங்கயற் கண்ணம்மையோடு, மின்

அவிர் விமான மீது ஏறி - ஒளி விளங்கும் விமானத்தின்

மேலேறியருளி, அன்ன கானகத்து - அந்தக் காட்டின்கண்,

இச்சையால் ஆடல் செய்திருந்தார் - தமதிச்சையினால்

திருவிளையாடல் புரிந்து கொண்டிருந்தார்.

இச்சையாவது உயிர்க்கு அருள் நேசமாகும். (58)





	 	 	 ஏன மென்பற ழுறுகணோய்க் கிரங்கினா ரிச்சை

		ஆன வன்புதந் தத்துய ரகற்றுவா னீன்ற*

		மான வன்புடைப் பேடையின் வடிவெடுத் தயருங்

		கான வன்பறழ் கலங்கஞர் கலங்கநேர் வந்தார்.



(இ - ள்.) ஏனம் மென் பறழ் உறுகண் நோய்க்கு இரங்கினார்

- மென்மையுடைய அப்பன்றிக் குட்டிகளின் துன்ப நோய்க்கு இரங்கி,

இச்சை ஆன அன்பு தந்து - விருப்பமாகிய அன்பினை வைத்து,

அத்துயர் அகற்றுவான் - அத்துன்பத்தையொழித்தருள, ஈன்ற மான

அன்பு உடைப் பேடையின் வடிவு எடுத்து - அவற்றை ஈன்ற மிக்க

அன்பினையுடைய பெண் பன்றியின் வடிவினை எடுத்து, கானம்

அயரும் - காட்டின்கண் சோருகின்ற, வன்பறழ் - வலிய

அக்குட்டிகளின், கலங்கு அஞர் கலங்க - கலங்குதற் கேதுவாகிய

பசித்துன்பம் கலங்கி நீங்குமாறு, நேர் வந்தார் - எதிரே

வந்தருளினார்.

இளமை பற்றி மென்பறழ் என்றும், சாதி பற்றி வன்பறழ்

என்றும் கூறினாரெனக் கொள்க. மானம் ஈண்டு மிகுதியை

உணர்த்திற்று.(59)



* * *



(பா - ம்.) * அகற்றுவானின்ற.





	 	 	 	 கிட்டு கின்றதந் தாயெதிர் குட்டியுங் கிட்டி

			முட்டு கின்றன மோப்பன* முதுகுறத் தாவி

			எட்டு கின்றன கால்விசைத் தெறிவன நிலத்தை

			வெட்டு கின்றன குதிப்பன வோடுவ மீள்வ.

	 	 (இ - ள்.) கிட்டுகின்ற தம் தாய எதிர் - அங்ஙனம் நெருங்கி

வருகின்ற தங்கள் - தாயினெதிரே, குட்டியும் - குட்டிகளும், கிட்டி

முட்டுகின்றன - நெருங்கி மோதுவனவும், மோப்பன - மோப்பனவும்,

முதுகு உறத் தாவி எட்டுகின்றன - முதுகிற் பொருந்தத் தாவி

எட்டுவனவும், கால் விசைத்து எறிவன நிலத்தை வெட்டுகின்றன -

காலை விசைந்துப் பின் எறிந்து நிலத்தை வெட்டுவனவும், குதிப்பன

ஓடுவ மீள்வ - குதிப்பனவும் ஓடுவனவும் மீள்வனவும் ஆயின.

எறிவனவாய் வெட்டுகின்றன என்க. தாயைக் கண்ட

உவகையால் இங்ஙனம் செய்தன. பன்றிக் குட்டிகளின்

தொழிற்றிறங்களை நன்கு விளக்குதலால் இச் செய்யுள் தன்மை

நவிற்சியாகும். (60)



* * *



(பா - ம்.) * மொய்ப்பன.





	 	 	 ஏன மின்னமுங் காண்பரி தாகிய வேனம்

		ஆன மெய்ம்மயிர் முகிழ்த்திடத் தழுவிமோந் தருளின்

		மான மென்முலை யருத்திமா வலனும்வன் றிறனும்

		ஞான மும்பெருந் தகையுநற் குணங்களு நல்கா.



(இ - ள்.) ஏனம் இன்னமும் காண்பரிதாகிய ஏனம் -

திருமாலாகிய பன்றி இன்னமுங் காண்டற் கரிதாகிய பன்றி, மெய்

ஆன மயிர் முகிழ்த்திட - மெய்யிலுள்ள மயிர் முகிழ்க்க, தழுவி

மோந்து - அவற்றை அணைத்து மோந்து, அருளின் மானம்

மென்முலை அருத்தி - அருளினாற் சுரந்த பெரிய மெல்லிய

முலைப்பாலை ஊட்டி, மாவலனும் வன்றிறனும் - சிறந்த வெற்றியும்

மிக்க வலியும், ஞானமும் பெருந்தகையும் நற்குணங்களும் நல்கா -

ஞானமும் பெருந்தகைமையும் ஏனை நற்குணங்களுமாகிய இவற்றைத்

தந்தருளி.

திருமால் பன்றியுருவெடுத்துத் தேடி இன்னமும் காண்டற்கரிய

பரம் பொருளாகிய சிவபெருமான் தான் ஒரு பெண் பன்றியாகிப்

பன்றிக் குட்டிகள் இருக்குமிடம் தேடி வந்து அவற்றிற்கு முலை

கொடுத்தருளினன் என இறைவன் வானோர்க் கரியனாயும் ஏனோர்க்

கெளியனாயும் இருக்குந் தன்மையை நயம்படக் கூறினார். இறைவன்

அளித்த பால் திருவருள் ஆகையால் வலம் முதலிய யாவும்

அவற்றிற்கு எய்துவனவாயின என்க : குழவிகள் பின் எய்தும்

நலங்களுக்கெல்லாம் முன் உண்ட தாய்ப்பால் காரணமாமென்பதும்

இதனாற் பெறப்படுதல் ஓர்க. (61)





	 	 துங்க மாமுக மொன்றுமே சூகர முகமா

அங்கம் யாவையு மானுட யாக்கைய வாக்கிக்

கங்கை நாயகன் கடவுளர் நாயகன் கயற்கண்

மங்கை நாயகன் கருணையாந் திருவுரு மறைந்தான்.



(இ - ள்.) துங்கமாமுகம் ஒன்றுமே சூகர முகமா - சிறந்த

பெரிய முகம் ஒன்றனையும் பன்றி முகமாக (வைத்து), அங்கம்

யாவையும் - ஏனைய உறுப்புக்களனைத்தையும், மானுட யாக்கைய

ஆக்கி - மக்கள் உடலிலுள்ள உறுப்புக்களாகச் செய்து, கங்கை

நாயகன் - கங்கையின் கேள்வனும், கடவுளர் நாயகன் - தேவர்கள்

தலைவனும், கயற்கண் மங்கை நாயகன் - அங்கயற்கண் ணம்மையின்

நாதனுமாகிய சோம சுந்தரக் கடவுள், கருணையாம் திருஉரு

மறைந்தான் - அருளாற் கொண்ட அத்திருவுருவம்

மறைந்தருளினான்.

யாக்கையவாக ஆக்கி என விரிக்க. (62)





	 	 இம்மை யிப்பவத் தன்னையா யினிவரு பவமுஞ்

செம்மை செய்தசே தனத்தையுஞ் சேதனஞ் செய்தார்

எம்மை யெப்பவத் தாயினு மெனைப்பல வுயிர்க்கும்

அம்மை யப்பராய்க் காப்பவ ரவரலா லெவரே.



(இ - ள்.) இம்மை இப்பவத்து அன்னையாய் - இந்நிலவுலகில்

இப் பன்றியாகிய பிறப்பின்கண் தாயாய் வந்து முலை கொடுத்து,

அசேதனத்தையும் சேதனம் செய்து - அறிவில்லாத பன்றிக்

குட்டிகளையும் அறிவுடை மக்களாகச் செய்து, இனி வரு பவமும்

செம்மை செய்தார் - மேல் வரும் பிறவியையுந் தூய்மையாக்கினார்;

எம்மை எப்பவத்து ஆயினும் - எவ்வுலகத்தில் எப்பிறவியிலாயினும்,

எனைப் பல உயிர்க்கும் - பல வகையான உயிர்களெல்லாவற்றுக்கும்,

அம்மை அப்பராய் காப்பவர் - தாயும் தந்தையுமாகி நின்று

காப்பவர். அவர் அலால் எவர் - அவரேயல்லால் வேறு யாவர்?

(ஒருவருமில்லை என்றபடி.)

அசேதனம் - பகுத்தறிவில்லது. சேதனம் - பகுத்தறிவுள்ளது.

சேதனஞ் செய்து செம்மை செய்தார் என விகுதி பிரித்துக் கூட்டுக.

எவ்விடத்து எப்பிறப்பிலும் அருள் செய்பவர் சிவபெருமான்

என்பதனை,

"எங்கேனும் யாதாகிப் பிறந்திடினும் தன்னடியார்க்

கிங்கேயென் றருள்புரியு மெம்பெருமான்"

என ஆளுடைய பிள்ளையார் அருளிச் செய்தல் காண்க.

அம்மையப்பராய் என்னும் தொடர் "அம்மையே அப்பா என்னும்

திருவாசகத்தை நினைவூட்டுகின்றது. இங்ஙனம் இறைவன்

பன்றிக்குட்டிகளுக்குப் பால் கொடுத்தருளிய பெருங்கருணைத்

திறத்தை;

"ஏவுண்ட பன்றிக் கிரங்கி யீசன் எந்தை பெருந்துறை யாதி யன்று

கேவலங் கேழலாய்ப் பால்கொ டுத்த கிடப்பறி வாரெம் பிரானாவாரே"

எனத் திருவாதவூரடிகள் அருளிச் செய்தல் காண்க. (63)

ஆகச் செய்யுள் 2255.





* * *





	 	 	 	 நாற்பத்தாறாவது பன்றிக்குட்டிகளை

மந்திரிகளாக்கிய படலம்



	 	 [கலிநிலைத்துறை]



தந்தை தாயிழந் தலமரு குருளையைத் தாயாய்

வந்து நாயகன் முலைகொடுத் தருளிய வகையீ

தந்த வாறிரு மைந்தரு மந்திர ராகி

எந்தை யார்சிவ புரம்புகுந் திருந்தவா றிசைப்பாம்.





(இ - ள்.) தந்தை தாய் இழந்து - தந்தையையும் தாயையும்

இழந்து, அலமரு குருளையை - வருந்திய பன்றிக் குட்டிகளுக்கு,

நாயகன் தாயாய் வந்து - இறைவன் தாய்ப் பன்றியாக உருவெடுத்து

வந்து, முலை கொடுத்தருளிய வகை ஈது - முலை கொடுத்த

திருவிளையாடல் இது; அந்த ஆறிரு மைந்தரும் - (இனி) அந்தப்

பன்னிரண்டு குமரர்களும், மந்திரர் ஆகி - பாண்டியனுக்கு

அமைச்சர்களாகி(ப்பின்), எந்தையார் சிவபுரம் புகுந்து இருந்தவாறு

இசைப்பாம் - எம் தந்தையாராகிய இறைவரது சிவலோகத்தை

அடைந்திருந்த திருவிளையாடலைக் கூறுவோம்.

குருளையை குருளைக்கு : வேற்றுமை மயக்கம். (1)





	 	 	 	 ஆதி நாயகன் றிருவுரு மறைந்தபி னனைய

	கோதி லாறிரண் டேனமாக் குமரருங் காலைச்

	சோதி யாறிரண் டருக்கர்போற் றோன்றியப் பொருப்பில்

	ஓதி யாய்ந்தபல் கலைஞரா யொருங்குவீற் றிருந்தார்.



(இ - ள்.) ஆதிநாயகன் திரு உரு மறைந்த பின் - முதற்

கடவுளாகிய இறைவன் திரு உருவம் மறைந்தருளி பின்னர், அனைய

கோது இல் மா ஆறீரண்டு ஏனக் குமரரும் - அந்தக் குற்றமில்லாத

பெருமையையுடைய பன்னிரண்டு பன்றி வீரர்களும், காலை -

காலையில் எழுந்த, சோதி ஆறிரண்டு அருக்கர் போல் தோன்றி -

ஒளி மிக்க பன்னிரண்டு இளஞ் சூரியர்களைப் போலக் காணப்பட்டு,

அப்பொருப்பில் - அம்மலையின்கண், ஓதி ஆய்ந்த பல்கலைஞராய்

- கற்று ஆராய்ந்து தெளிந்த பல கலைகளிலும் வல்லுநராகி, ஒருங்கு

வீற்றிருந்தார் - ஒரு சேர வீற்றிருந்தார்கள்.

திருவுரு - தாயாய் வந்த உருவம். ஆதித்தர் பன்னிருவரும்

ஒருங் குதித்தாற் போல் இப்பன்னிரு குமரரும் விளங்கினரென்றார்.

அப்பொருப்பு - அந்தப் பன்றி மலை. (2)





	 	 	 	 	 அனைய ராயவர் வைகுநா ளறைபுனற் கூடற்

		புனித நாயக னருட்டிற முயிர்க்கெலாம் பொதுவாய்

		இனிய வாவன வென்பதை யாவருந் தேற

		வனிதை பான்மொழி மங்கைதன் மணாளனை வினவும்.

	 	 (இ - ள்.) அவர் அனையராய் வைகுநாள் - அவர்கள்

அத்தன்மையராய் இருக்கும் நாளில், அறை புனல் கூடல் புனித

நாயகன் - ஒலிக்கும் நீர் சூழ்ந்த மதுரையில் எழுந்தருளிய

நின்மலனாகிய சோம சுந்தரக் கடவுளின், அருள் திறம் -

திருவருளின் வகைகள், உயிர்க்கு எலாம் பொதுவாய் இனிய ஆவன

என்பதை - எல்லா உயிர்கட்கும் பொதுவாய் நின்று இன்பந்தருவன

என்று ஞான நூல்கள் கூறுவதனை, யாவரும் தேற - அனைவருந்

தெளிந்துய்ய, வனிதை பால் மொழி மங்கை தன் மணாளனை

வினவும் - சத்தியாகிய பால் போலும் மொழிகளையுடைய

அங்கயற்கண்ணம்மை தன் கேள்வனை வினவா நிற்கும்.

மங்கையாகிய வனிதை என்றுரைத்தலுமாம். (3)





	 	 	 வெவ்வி லங்கினும் வெய்யதா* யசேதன விலங்காம்

		இவ்வி லங்கெயிற் றேனமென் குருளைகட் கிரங்கிக்

		கைவி லங்கினை யெய்தநீ கருணையாய் முலைதந்

		திவ்வி லங்கறி வகற்றிய தியாதென விறைவன்.



(இ - ள்.) வெவ்விலங்கினும் வெய்யதாய் - கொடிய

விலங்குகளினுங் கொடியதாய், அசேதன விலங்கு ஆம் -

அறிவில்லாத விலங்காகிய, இவ் இலங்கு எயிற்று ஏனம் மென்

குருளைகட்கு - இந்த விளங்கும் பற்களையுடைய பன்றியின் இளமை

வாய்ந்த குட்டிகளுக்கு, இரங்கி - இரக்கமுற்று, கைவிலங்கினை எய்த

நீ - (சமணரேவிய) யானையை எய்து வீழ்த்திய நீ, கருணை -

அருளாலே ஆய், - தாய்ப் பன்றியாகி, முலை தந்து - முலைப்

பால் கொடுத்து, இவ்விலங்கு அறிவு அற்றிது யாது என - இந்த

விலங்கின் அறிவைப் போக்கியருளியது என்னை என்று வினவ,

இறைவன் - சோம சுந்தரக் கடவுள்.

முன்பு ஒரு பாண்டியனுக்கிரங்கி யானையைக் கொன்றருளிய

தேவரீர் இன்று ஒரு பாண்டியனால் வேட்டத்திற் கொல்லப்பட்ட

கொடிய விலங்காகிய பன்றியின் குருளைகட்கு இரங்கி முலை

தந்ததும் அவற்றிற்கு இழிந்த அறிவை நீக்கி நல்லறிவு தந்ததும்

எக்காரணத்தால் என வினவினரென்க. கை விலங்கு -யானை,

கருணையாய் என்பதற்கு இரக்கமுடையையாய் என்றுமாம். எய்தநீ

இரங்கி முலை தந்து அறிவகற்றியது என இயையும். (4)



* * *



(பா - ம்.) * வெய்யவாய்.





	 	 	 அகில வேதமு மாகம பேதமு நம்மைச்

			சகல சீவத யாபர னென்றுரை சால்பால்

			இகலில் சேதன மசேதன மாகிய விரண்டும்

			புகலில் வேறல வெமக்கவை பொதுமை வதனால்.

	 (இ - ள்.) அகில வேதமும் ஆகம பேதமும் - எல்லா

வேதங்களும் பல வகைப்பட்ட ஆகமங்களும், நம்மை சகல

சீவதயாபரன் என்று உரை சால்பால் - நம்மை எல்லா

உயிர்களிடத்தும் ஒரே தன்மையான அருளையுடைய இறைவன்

என்று கூறுந் தகுதியால், இகல் இல் - வெறுப்பில்லாத, சேதனம்

அசேதனம் ஆகிய இவை இரண்டும் - அறிவுள்ளதும்

அறிவில்லாததுமாகிய அவ்விரண்டும், புகலில் - கூறுமிடத்து, எமக்கு

வேறு அல - எமக்கு வேறல்ல; பொதுமைய - ஒரு தன்மையனவே;

அதனால் - அக்காரணத்தால்.

சேதனம் அசேதனமாகிய இரண்டும் எமக்கு வேறல என்பது

வேதாகமங்கள். எம்மைச் சகல சீவதயாபரன் என்றுரைத்தலால்

தெளியப்படும் என்றான் என்பது கருத்தாகக் கொள்க. (5)





	 	 	 தாயி ழந்துவெம் லகஞ்சுடத் தழன்று

			காயு மாதபம் புறஞ்சுடக் கானிடைக் கிடந்து

			தீயு மேனமென் குருளைக டெருமர விரங்கி

			ஆயு மாய்முலை யளித்துயி ரளித்தன மதனால்.



(இ - ள்.) தாய் இழது வெம்பசித் தழல் அகம் சுட - தாயை

இழந்து கொடிய பசித்தீ அகத்தின்கண் சுட்டு வருத்தவும், தழன்று

காயும் ஆதபம் புறம்சுட - கொதித்து எரிக்கின்ற வெய்யில் புறத்திற்

சுட்டு வருத்தவும், கானிடைக் கிடந்து தீயும் - காட்டின்கண் பற்றுக்

கோடின்றிக் கிடந்து வெதும்பா நின்ற, ஏனம் மென் குருளைகள் -

இளமையாகிய பன்றிக் குட்டிகள், தெருமர இரங்கி - அங்ஙனம்

வருந்தியதனால் இரங்கி, ஆயுமாய் முலை அளித்து உயிர்

அளித்தனம் - தாயுமாகி முலைப்பால் கொடுத்து உயிரைப் புரந்தனம்,

அதனால் - அங்ஙனம் நாம் அருளினமையால்,

ஆயும் என்பதன் உம்மை இழிவு சிறப்பு. (6)





	 	 	 அளவி லாற்றலுந் திறனுநல் லரும்பெறற் கல்வி

		விளைவு ஞானமுங் கிடைத்தனர் மீனவற் கினிமேல்

		வளைவி லாதகோ லமைச்சராய் வளம்பல பெருக்கிக்

		களைவில் பாசநீத் தெம்பெருங் கணத்தவ ராவார்.



(இ - ள்.) அளவு இல் ஆற்றலும் திறனும் - அளவிறந்த

வலியும் வெற்றியும், பெறல் அரும் நல் கல்வி விளைவும் -

பெறுதற்கரிய நல்ல கல்வியின் முதிர்வும், ஞானமும் -

மெய்யுணர்வும், கிடைத்தனர் - கைவரப் பெற்றனர்; இனிமேல்

மீனவற்கு - இனி இராச ராசபாண்டியனுக்கு, வளைவு இல்லாத

கோல் அமைச்சராய் - செங்கோல் ஓச்சும் அமைச்சர்களாகி, பல

வளம் பெருக்கி - பலவகை வளங்களையும் பெருக்கி, களைவு

இல் பாசம் நீத்து - போக்குதற்கரிய பாசங்களை ஒழித்து, எம்

பெருங்கணத்தவராவார் - எமது பெரிய சிவகணத்தவராவர்.

கிடைத்தனர் - கிடைக்கப் பெற்றனர். வளைவிலாத கோல் -

செங்கோல். (7)





	 	 	 	 என்று நாயக னாயகிக் கிறைகொடுத தியம்பி

			அன்று மீனவன் கனவில்வந் தரசகேள் பன்றிக்

			குன்றி லேனமா முகத்தராய்ப் பன்னிரு குமரர்

			வென்றி வீரராய் வைகுநர் மிக்கறி வுடையார்.

	 	 (இ - ள்.) என்று நாயகன் நாயகிக்கு இறை கொடுத்து இயம்பி

- என்று இங்ஙனம் இறைவன் இறைவிக்கு விடை கூறியருளி, அன்று

மீனவன் கனவில் வந்து - அன்று பாண்டியன் கனவின்கண் வந்து,

அரச கேள் - மன்னனே கேட்பாயாக; பன்றிக்குன்றில் - பன்றி

மலையில், மா ஏன முகத்தராய் - பெரிய பன்றி

முகத்தினையுடையராய், வென்றி வீரராய் - வெற்றிமிக்க வீரர்களாய்,

பன்னிரு குமரர் வைகுநர் - பன்னிரண்டு மைந்தர்கள்

இருக்கின்றனர்; மிக்க அறிவு உடையார் - அவர் நிரம்பிய

அறிவினையுடையராவர்.

இறை - விடை. மிக்க என்பதன் அகரம் தொக்கது. (8)





	 	 	 	 	 அவரை நின்கடைக் கமைச்சராக் கோடியென் றளவில்

		சிவப ரஞ்சுட ரருள்செயச் செழியர்கோ வேந்தன்

		கவல ருங்களிப் புடையனாய்க் கண்மலர்ந் தெழுமான்

		தவழ்நெ டுந்திரைக் கருங்கட றத்திநீந் தெல்லை.

	 		 	 		 (இ - ள்.) அவரை - அம்மைந்தர்களை, நின் கடைக்கு

அமைச்சராக் கோடி என்று - நினது வாயிலுக்கு அமைச்சராகக்

கொள்ளக் கடவையென்று, அளவு இல் சிவபரஞ் சுடர் அருள்செய

- அளவிறந்த பரஞ்சோதியாகியய சிவபெருமான் அருளிச் செய்ய,

செழியர் கோ வேந்தன் - பாண்டியர் பெரு வேந்தனாகிய

இராசராசன், கவல் அருங்களிப்பு உடையனாய் -

கவற்சியில்லாதமகிழ்ச்சியுடையனாய், கண் மலர்ந்து - துயிலுணர்ந்து,

எழுமான் - (சூரியன் தேரிற் பூட்டிய) ஏழு குதிரைகளும், நெடுந்திரை

தவழ் கருங்கடல் - நெடிய அலைகள் தவழுங் கரிய கீழைக்கடலை,

தத்தி நீந்து எல்லை - தாவி நீந்தும் வைகறைப் பொழுதில்.

கடை என்றது ஈண்டு அரண்மனை அல்லது வினைசூழ்

மன்றைக் குறிக்கும். கோவேந்தன் - பெருவேந்தன். (9)





	 	 	 	 மாண்ட கேள்விசான் மந்திரர்க் குணர்த்தியம் மலைமேற்

		காண்ட கேனமா வீரரைக் கொணர்கெனக் கருணை

		பூண்ட காவல னமைச்சரும் போயவர்க் கண்டு

		வேண்ட வீரரு மீண்டினார் மீனவன் றிருமுன்.



(இ - ள்.) மாண்ட கேள்வி சால் மந்திரர்க்கு உணர்த்தி -

மாட்சிமைப்பட்ட கேள்வி நிறைந்த மந்திரிகளுக்கு (அக்கனவினை)

அறிவித்து, அம்மலை மேல் அப்பன்றி மலையிலுள்ள, காண்தகு மா

ஏன வீரரைக் கொணர்க என - அழகு பொருந்திய பெருமைமிக்க

அப்பன்றி வீரரைக் கொணர்திர் என்று கட்டளையிட, கருணை

பூண்ட காவலன் அமைச்சரும் போய் - அருளையே தனக்கு

அணிகலமாகப் பூண்ட அம் மன்னனுடைய மந்திரிகள் அங்குச்

சென்று, அவர்க் கண்டு வேண்ட - அவரைக் கண்டு வருமாறு

வேண்ட, வீரரும் மீனவன் திருமுன் ஈண்டினார் - அவ்வீரர்களும்

பாண்டியன் திருமுன் வந்தனர்.

கொணர்கென : அகரந் தொகுத்தல். கருணை பூண்ட காவலன்

அமைச்சர் என்பதற்கு அரசன் ஆணையை மேற்கொண்ட அமைச்சர்

என்றுரைத்தலும் பொருந்தும். (10)





	 	 	 வந்திறைஞ்சிய வராகமா மைந்தரை நேர்கண்

		டந்த மில்களிப் படைந்துவேந் தமைச்சியற் கிழமை

		தந்துவேறுபல் வரிசையுந் தக்கவா நல்கிக்

		கந்து சீறிய கடகரிக் கைதவன் பின்னர்.



(இ - ள்.) வந்து இறைஞ்சிய மாவராக மைந்தரை - அங்ஙனம்

வந்து வணங்கிய பெருமை பொருந்திய அப்பன்றி வீரரை, வேந்து -

இராசராசபாண்டியன், நேர் கண்டு அந்தம்இல் களிப்பு அடைந்து -

எதிர் கண்டு அளவில்லாத மகிழ்ச்சியுற்று, அமைச்சு இயல் கிழமை

தந்து - அமைச்சியல் உரிமையை நல்கி, பல்வேறு வரிசையும்

தக்கவா நல்கி - பல வேறு வரிசைகளையுந் தக்கவாறு கொடுத்து,

கந்து சீறிய கடகரிக் கைதவன் - கட்டுத்தறியைச் சினந்த மத

யானையையுடைய பாண்டியன், பின்னர் - பின் (அவர்க்கு.) தக்கவா

- தகுதிக் கேற்றவாறு; றுவ்வீறு தொக்கது. (11)





	 	 	 பழைய மந்திரக் கிழார்மடப் பாவைபோல் வாரை

		விழவு சால்கடி மங்கலம் விதியினாற் புணர்த்தி

		அழகி தாமென நடத்தினா னனையரும் வீரக்

		கழலி னாற்கொரு கவயமுங் கண்ணுமாய் நடப்பார்.

	 		 	 		 (இ - ள்.) பழைய மந்திரக் கிழார் மடப்பாவை போல் வாரை

- முன்னரே, மந்திரக் கிழமையுடைய அமைச்சர் பெற்ற இளமை

வாய்ந்த பதுமை போன்ற பெண்களை, விதியினால் - மறைநூல்

விதிப்படி, விழவு சால் கடிமங்கலம் புணர்த்தி - சிறப்பு மிக்க

கடிமணம் செய்வித்து, அழகிது ஆம் என நடத்தினான் -

(பார்த்தவர்) அழகிது என்று சொல்லுமாறு நடத்தினான்; அனையரும்

வீரக் கழலினாற்கு - அவ்வீரர்களும் வீரக் கழலையணிந்த

பாண்டியனுக்கு, ஒரு கவயமும் கண்ணுமாய் நடப்பார் - ஒப்பற்ற

கவசமுங் கண்ணும்போல நடப்பாராயினர்.

பாவைபோல்வாரை மங்கல விதியினாற் சேர்த்து

என்றுரைப்பாருமுளர். அரசற்கு இடையூறு வராது தடுத்தலின் கவயம்

போன்றும், மேல்வரக் கடவனவற்றை முன் அறிந்து தெரிவித்தலின்

கண் போன்றும் நடப்பார் என்க;

"சூழ்வார் கண்ணாக வொழுகலான்"

என முப்பால் கூறுவதுங் காண்க. (12)





	 	 [- வேறு]



உடம்பா றிரண்டிற் குயிரொன்றென வொன்றி யைவாய்

விடம்பா யரவம் விழுங்கும்மிரை யொத்து நெஞ்சந்

திடம்பாடு கொள்ள வினைவாங்கிச் செழியன் கல்வி

இடம்பாடு நல்கும் பயன்போன்மகிழ் வெய்த நின்றார்.



(இ - ள்.) உடம்பு ஆறிரண்டிற்கு உயிர் ஒன்று என ஒன்றி

- இவ்வுடல் பன்னிரண்டிற்கும் உயிர் ஒன்றே என்று அனைவருங்

கருதுமாறு அப்பன்னிருவரும் ஒன்றுபட்டு, விடம்பாய் ஐவாய் அரவம்

- நஞ்சு பரந்த ஐந்து வாய்களையுடைய பாம்பானது, விழுங்கும் இரை

ஒத்து - விழுங்கும் உணவினைப் போன்று, நெஞ்சம் திடம்பாடு

கொள்ள - நெஞ்சம் உறுதியைப் பொருந்த, வினை வாங்கி -

வினையினை ஏற்றுக் கொண்டு, செழியன் கல்வி இடம்பாடு நல்கும்

பயன் போல் - பாண்டியனது கல்விப் பொருளும் செல்வப்

பொருளும் (அவனுக்குப்) பயன் அளித்தல் போலப் (பயனை நல்கி),

மகிழ்வு எய்த நின்றார் - (அதனால்) அவன் மகிழ்ச்சியடையத்

தமக்குரிய அமைச்சியயனெறியில் தவறாது ஒழுகினர்.

அரவின் ஐந்து வாயுள் ஒருவாய் இரை விழுங்குதற்கு ஏனை

வாய்கள் அமைந்திருத்தல் போன்று ஒருவர் பெறும் சிறப்பு

முதலியவற்றுக்கு ஏனையர் அமைந்திருத்தலாகிய திண்ணிய நெஞ்சு

உடையராய் என்பார், 'ஐவா யரவம் விழுங்கும் இரை யொத்து

நெஞ்சம் திடம்பாடு கொள்ள' என்றார். வினை வாங்கி - கருமத்தை

ஏற்று நடாத்தி. இடம்பாடு - செல்வம். இச்செய்யுளுக்குப் பிறர் கூறிய

உரை சிறிதும் பொருந்தாமை ஓர்க. (13)





	 	 	 நல்லாவின் பாலி னறுந்தேன்கலந் தென்னப் பன்னூல்

		வல்லாரு மாகி மதிநுட்பரு மாகிச் சோர்வில்

		சொல்லா லடையார் மனமுங்களி தூங்கச் சொல்லிப்

		பல்லார் பிறர்சொற் பயனாய்ந்து கவர வல்லார்.



(இ - ள்.) நல் ஆவின் பாலில் நறுந்தேன் கலந்தென்ன -

நல்ல ஆனின் பாலில் நறுந்தேன் கலந்தாற்போல, பல்நூல்

வல்லாருமாகி மதிநுட்பருமாகி - பல நூல்களும் கற்று வல்ல

செயற்கையறிவுடையராய் அதனோடு இயற்கையாகிய நுண்ணறிவும்

கலத்தலுடையராய், சோர்வு இல் சொல்லால் - சோர்வில்லாத

சொற்களால், அடையார் மனமும் களிதூங்கச் சொல்லி - பகைவர்

மனமுங் களிப்படையுமாறு பேசி, பிறர் பல்லார் சொல் பயன்

ஆய்ந்து கவர வல்லார் - பிறர் பலருங் கூறுஞ் சொற்களிலுள்ள

குற்ற நோக்காது அவற்றின் பயனை மட்டும் ஆராய்ந்து

கொள்ளுதலில் வல்லார்.



இச்செய்யுளானது, "மதிநுட்பம் நூலோ டுடையார்க் கதிநுட்பம்

யாவுள முன்னிற் பவை"

		 "ஆக்கமுங் கேடு மதனால் வருதலால்

காத்தோம்பல் சொல்லின்கட் சோர்வு"



"வேட்பத்தாஞ் சொல்லிப் பிறர்சொற் பயன்கோடல்

மாட்சியின் மாசற்றார் கோள்"

என்னும் திருக்குறட் பாக்களின் பொருளைத் தழுவியுள்ளது. (14)





	 	 	 	 பழையே மிறையுட் கொளப்பட்ட *மென் றேமாப் பெய்தார்

		உழையேவல் செய்யுஞ் சிறார்போல வொதுங்கி வேந்தன்

		விழைவே ததனை விடம்போல வெறுத்து வெஃகார்

		அழல்போ லணுகா ரகலார்நிழ லன்ன நீரார்.



(இ - ள்.) நிழல் அன்ன நீரார் - அரசனது உடல் நிழல்

போன்று விடாது நிற்கும் அவ்வமைச்சர், பழையேம் - நாம்

பழைமை உடையேம், இறை உட்கொள்ளப்பட்டம் என்று ஏமாப்பு

எய்தார் - அரசனால் நன்கு மதிக்கப்பட்டேம் என்று கருதிக்

களிப்படையாமல், உழை ஏவல் செய்யும் சிறார்போல ஒதுங்கி -

அருகிலிருந்து ஏவியவற்றைச் செய்யுஞ் சிறுவர்களைப் போல ஒரு

சிறை ஒதுங்கி நின்று, வேந்தன் விழைவு ஏது - வேந்தனால்

விரும்பப்பட்ட பொருள் எதுவோ, அதனை வெஃகார் விடம்போல

வெறுத்து - அதனை விரும்பாது நஞ்சினை வெறுத்தல் போல

வெறுத்து, அழல் போல் அணுகார் அகலார் - அவனைத் தீயைப்

போலக் கருதி நெருங்கவுமாட்டார் நீங்கவுமாட்டார்.

பட்டேம் என்றாவது பட்டனம் என்றாவது இருக்கற்பாலது

பட்டம் என விகாரமாயிற்று. அழல் என்றது குளிரைப் போக்குதற்குக்

காயும் தீயினை. இச் செய்யுள்,

"பழைய மெனக்கருதிப் பண்பல்ல செய்யும்

கெழுதகைமை கேடு தரும்"



"கொளப்பட்டே மென்றெண்ணிக் கொள்ளாத செய்யார்

துளக்கற்ற காட்சி யவர"்



"இளையர் இனமுறையர் என்றிகழார் நின்ற

ஒளியோ டொழுகப் படும்"



"மன்னர் விழைப விழையாமை மன்னரால்

மன்னிய வாக்கந் தரும்"



"அகலா தணுகாது தீக்காய்வார் போல்க

இகல்வேந்தர்ச் சேர்ந்தொழுகு வார்"

என்னும் பாக்களின் பொருளைத் தழுவி வந்தது. இவ்விரு

செய்யுளிலும் காட்டிய திருக்குறட் பாக்களுக்குப் பரிமேலழகர்

கூறிய உரையும் உணரற்பாலது. (15)



* * *



(பா - ம்.) * இறையூழ் கொளப்பட்டம்.





	 	 	 	 	 மறுக்குஞ் செயனீத்து நடக்கையின் வையத் தோரை

		ஒறுக்கும் பொருளும் பணிகேட்கையி னொன்னா லாரைச்

		செறுக்கும் பொருளுங் கவரார்விளை செல்வ மாக்கள்

		இறுக்கும் பொருளே யிறைவர்க்கிவ ரீட்டுஞ் செல்வம்.

	 	 (இ - ள்.) மறுக்கம் செயல் நீத்து நடக்கையின் - குடிகள்

தாம் மறுக்கப்பட்ட செயல்களை விலக்கி விதித்த வழி நடத்தலால்,

வையத்தோரை ஒறுக்கும் பொருளும் - அவரை ஒறுத்தலான் வரும்

பொருளையும், பணி கேட்கையின் - பகைவர் தாம் ஏவிய ஏவலைக்

கேட்டு ஒழுகுதலால், ஒன்னலாரைச் செறுக்கும் பொருளும் -

அவரைச் செறுத்தலான் வரும் பொருளையும், கவரார் -

விரும்பாராய், விளை செல்வமாக்கள் இறுக்கும் பொருளே -

விளைதலாலாகிய செல்வத்தையுடைய குடிகள் அவ்விளைவில்

ஆறிலொரு கடமையாக இறுக்கும் பொருளே, இவர் இறைவற்கு

ஈட்டும் செல்வம் - இவ்வமைச்சர் தம் அரசனுக்குத் தொகுக்குஞ்

செல்வமாகும்.

ஒறுக்கும் பொருள் - தண்டமாக விதிக்கும் பொருள்.

ஒன்னலாரைச் செறுக்கும் பொருள் - பகைவரை வென்று பெறும்

திறைப் பொருள். பெரும்பான்மை பற்றி ஆறிலொன்றி

விளைபொருளைக் கூறினார்; உடையா ரின்மையின் தானே வந்துற்ற

பொருளும், சுங்கப் பொருளும் அரசர்க்குரியவெனக் கொள்க.

"உறுபொருளும் உல்கு பொருளுந்தன் னென்னார்த்

தெறுபொருளும் வேந்தன் பொருள்"

என்பதிலுள்ள ஒன்னார்த்தெறு பொருளுடன் குடிகளை ஒறுக்கும்

பொருள் இவர் ஈட்டும் பொருளல்ல என விலக்கினார். விளை

செல்வ மாக்கள் இறுக்கும் பொருள் என்றமையால் விளைவுகுன்றி

வறுமையுற்றுக் குடிகள் உவகையுடன் கொடுக்க வியலாவிடத்து

ஆறிலொன்றாகிய கடமையும் கொள்ளார் என்பதாயிற்று. (16)





	 	 	 	 மறத்தாம வேலான்* மனக்கொள்கைதந் நெஞ்சுள் வான

		நிறத்தாடி நீழ லெனத்தோற்ற நிறுத்து மற்ற

		தறத்தா றெனிலாற் றுவரன்றெனி லாக்க மாவி

		இறத்தான் வரினு மனத்தானு மிழைக்க வெண்ணார்.



(இ - ள்.) மறத்தாம வேலான் - கொலையிற் பயின்ற

ஒளியினை யுடைய வேற்படையேந்திய மன்னனது, மனக்கொள்கை

- மனக் கருத்து, தம் நெஞ்சுள் - தமது நெஞ்சின்கண், வானம்

நிறத்து ஆடி நிழல் எனத் தோற்ற - வானம் போன்றதும்

ஒளியையுடைதுமாகிய கண்ணாடியில் நிழல் போல விளங்கித்

தோன்ற, நிறுத்து - அதனைச் சீர்தூக்கி, அது அறத்து ஆறு எனில்

ஆற்றுவர் - அஃது அறநெறியிற்பட்ட தாயின் செய்வர்; அன்று

எனில் - அந்நெறியிற்படாதாயின், ஆக்கம் ஆவி இற வரினும் -

(அது செய்யாவழி) தம் பொருளும் உயிரும் அழிய வருமாயினும்,

மனத்தானும் இழைக்க எண்ணார் - (அக்கேடு வருதலையஞ்சி)

அதனைச் செய்ய மனத்தினாலுங் கருதார்.தனக்கென

உருவமின்மையாற் கண்ணாடி வானம்போல்வதாயிற்று. ஆடியில்

அடுத்த பொருளின் நிழல் விளங்கித் தோன்றுதல் போல

அரசன் மனக்கருத்து இவர் நெஞ்சிலே தோன்றிற்று என்றார்;

அகத்து நிகழ்வதனை ஐயப்படாதுணரும் தெய்வத் தன்மை

கூறியவாறு.

"அறிகொண் றறியா னெனினும் உறுதி

உழையிருந்தான் கூறல் கடன்"

என்னும் திருக்குறளும்,

"தம்முயிர்க் குறுதி யெண்ணார் தலைமகன் வெகுண்ட போதும்

வெம்மையைத் தாங்கி நீதி நிடாதுநின் றுரைக்கும் வீரர்"



என்னும் இராமாயணச் செய்யுளும் இங்கு நோக்கற்பாலன. (17)



* * *



(பா - ம்.) * மறத்தான வேலான்.





	 	 [எழுசீரடி யாசிரிய விருத்தம்]



இன்னவர் றொழுகும் பன்னிரு வோரு

மீகையுந் தருமமும் புகழுந்

தென்னர்கோ மகற்கு வைகலும் பெருகத்

திசையெலாம் விசயமுண் டாக்கிப்

பன்னகா பரணன் சிவபுர மடைந்து

பரன்கண நாதருட் கலந்து

மன்னிவீற் றிருந்தார் மன்னர்மன் னவனும்

வான்பத மடைந்துவீற் றிருந்தான்.



(இ - ள்.) இன்னவாறு ஒழுகும் பன்னிருவோரும் - இங்ஙனம்

ஒழுகும் அமைச்சர் பன்னிருவரும், தென்னர் கோமகற்கு -

பாண்டியர் பெருமகனுக்கு, ஈகையும் தருமமும் புகழும் வைகலும்

பெருக - பொருளும் அறமும் புகழும் நாடோறும் பெருகுமாறு,

திசை எலாம் விசயம் உண்டாக்கி - திசைதோறும் வெற்றியை

விளைத்து, பன்னக ஆபரணன் சிவபுரம் அடைந்து -

பாம்பணியையுடையவனாகிய இறைவனது சிவலோகத்தை அடைந்து,

பரன்கண நாதருள் கலந்து மன்னி வீற்றிருந்தார் - அவனது

சிவகணங்களுட் கலந்து நிலை பெற்று வீற்றிருந்தனர்; மன்னர்

மன்னவனும் - வேந்தர் வேந்தனாகிய இராசராச பாண்டியனும்,

வான்பதம் அடைந்து வீற்றிருந்தான் - இந்திர பதவியைப் பெற்று

வீற்றிருந்தான்.

ஈகை - பொன். பொருளால் அறமும் அறத்தாற் புகழும்

அவற்றால் வெற்றியும் உண்டாதலின் அம்முறையே கூறினார்.

பன்னகாபரணன் : தீர்க்க சந்தி. (18)

ஆகச் செய்யுள் 2273.





* * *





	 	 	 	 நாற்பத்தேழாவது கரிக்குருவிக்

குபதேசஞ்செய்த படலம்



	 	 [கொச்சகக்கலிப்பா]



வரிக்குருகிப் பத்திரற்குப் பலகையிட்ட மணிகண்டன்

அரிக்குருளை வடிவான வடல்வீரர்க் கரசன்பார்

பரிக்குமமைச் சியலளித்த பரிசுரைத்தாம் பசுபதிபாற்

கரிக்குருவீ குருமொழிகேட் டருளடைந்த கதைபகர்வாம்.





(இ - ள்.) வரிக்கு உருகிப் பத்திரத்திற்குப் பலகையிட்ட

மணிகண்டன்- இசைப் பாட்டிற்கு நெகிழ்ந்து பாணபத்திரனுக்குப்

பலகையிட்டருளிய நீலமணி போலுந்திருமிடற்றினையுடைய

இறைவன், அரிக்குருளை வடிவான அடல் வீரர்க்கு - பன்றிக்

குட்டிகளின் வடிவாகிய வெற்றி வாய்ந்த பன்னிரண்டு வீரர்களுக்கும்,

அரசன் பார்பரிக்கும் அமைச்சு இயல் அளித்த பரிசு உரைத்தாம் -

பாண்டியனது நாட்டினை ஓம்பும் அமைச்சியலை அளித்தருளிய

திருவிளையாடலைக் கூறினோம்; பசுபதியால் - அவ்விறைவனிடத்து,

கருக்குருவி குரு மொழி கேட்டு அருள் அடைந்த கதை பகர்வாம் -

கயவாயென்னும் பறவை குரு மொழியினைக் கேட்டு அவன்

திருவருளைப் பெற்ற திருவிளையாடலை (இனிக்) கூறுவோம். வரி

- இசைப்பாட்டு. அரி - பன்றி. பசு - பாசத்தாற் கட்டுண்ட

உயிர்கள்; பசுபதி - ஆன்மகோடிகளுக்கெல்லாம் இறைவன். (1)





	 	 [அறுசீரடி யாசிரிய விருத்தம்]



மன்னவ னிராச ராசன் வானவர்க் கரச னான

பின்னவன் குமர னான பெருவலி மடங்க லன்னான்

துன்னல ரடுபோர் சாய்க்குஞ் சுகுணபாண் டியனீர் ஞாலம்

இன்னறீர்த் தறக்கோ லோச்சி யீர்ங்குடை நிழற்று நாளில்.



(இ - ள்.) மன்னவன் இராசராசன் - வேந்தனாகிய இராசராச

பாண்டியன், வானவர்க்கு அரசனான பின் - இந்திர பதவியைப்

பெற்ற பின்னர், அவன் குமரனான சுகுண பாண்டியன் - அவன்

புதல்வனாகிய சுகுண பாண்டியனென்பான், துன்னலர் அடுபோர்

சாய்க்கும் பெருவலி மடங்கல் அன்னான் - பகைவரது அடுகின்ற

போரினை அழிக்கும் பெரிய வலியினையுடைய சிங்கம்

போல்வனானாய், நீர் ஞாலம் இன்னல் தீர்த்து - கடல் சூழ்ந்த

புவியிலுள்ள உயிர்களின் துன்பத்தைப் போக்கி, அறக்கோல்

ஓச்சி - செங்கோல் நடாத்தி, ஈர் குடை நிழற்றும் நாளில் -

தண்ணிய குடையால் நிழலைச் செய்யுங் காலையில்.

குமரனான பாண்டியன் அடுபோர் சாய்க்கும் பாண்டியன் எனத்

தனித் தனி இயைத்தலுமாம். அறக்கோல் - அறத்தின் வழுவாத

கோல்; செங்கோல். (2)





	 	 ஆற்றல்சா லொருவன் மேனா ளாற்றவு மறனே யாற்றி

மாற்றமில் சிறிது பாவஞ் செய்ததன் வலத்தால்* வந்து

தேற்றமில் கயயவா யாகிச் செனித்தலாற் காக மாதி

கூற்றென வூற்றஞ் செய்யக் குருதிசோர் தலைய தாகி.

(இ - ள்.) ஆற்றல் சால் ஒருவன் - வலிமைமிக்க ஒருவன்,

மேல் நாள் - முன் பிறப்பில், அறன் ஆற்றவும் ஆற்றி - அறத்தை

மிகவுஞ் செய்து, மாற்றம் இல் சிறிது பாவம் செய்து - மாறுதலில்லாத

சிறிது பாவத்தையுஞ் செய்து, அதன் வலத்தால் வந்து - அதன்

வலியால் வந்து, தேற்றம் இல் கயவாயாகி - அறிவில்லாத

கரிக்குருவியாய், செனித்தலால் - பிறத்தலால், காகம் ஆதி -

காக்கை முதலிய பறவைகள், கூற்றென ஊற்றம் செய்ய கூற்றுவனைப்

போல (அதற்கு) இடையூற்றினை விளைக்க, குருதி சோர் தலையதாகி

- (அதனால் அது) குருதி வடிகின்ற தலையினையுடைதாகி.

மாற்றம் இல் - தன் பயனை விளைத்தன்றி நீங்குதல் இல்லாத

அது என்னும் எழுவாய் வருவித்துரைக்க. (3)



* * *



(பா - ம்.) * செய்தந்த வலத்தால்.





	 	 	 	 புட்கெலா மெளிதா யூறு பாடஞ்சிப் புரத்துள்வைகி

		உட்கிநீள் வனத்துட் போகி வழிமருங் கொருசார் நிற்கும்

		கட்கவிழ்ந் தொழுகப் பூத்த கவிழிணர் மரமேல் வைகி

		வெட்கமீ தூரச் சாம்பி வெய்துயிர்த் திருக்கு மெல்லை.



(இ - ள்.) புட்கு எலாம் எளிதாய் - பறவைகள்

அனைத்திற்கும் எளிய பறவையாய், ஊறுபாடு அஞ்சி - (அவை

செய்யும்) இடையூற்றினுக்குப் பயந்து, புரத்துள் வைகி - ஊருள்

இருந்து, உட்கி - (பின் அங்கிருத்தற்கும்) அஞ்சி, நீள்வனத்துள்

போகி - நீண்ட காட்டினுட் சென்று, வழி மருங்கு ஒரு சார்

நிற்கும் - வழியருகின் ஒரு புறத்தில் நிற்கும், கள்கவிழ்ந்து ஒழுகப்

பூத்த கவிழ் இணர் மரமேல் வைகி - தேன் கவிழ்ந்து ஒழுகுமாறு

மலர்ந்த கவிழ்ந்த பூங்கொத்துக்களையுடைய மரத்தின் மேலே

தங்கி, வெட்கம் மீதூரச் சாம்பி - நாணம் மீதுரச் சோர்ந்து,

வெய்துயிர்த்து இருக்கும் எல்லை - சுடுமூச்செறிந்து இருக்குமளவில்.

புரம் - ஊர். சாம்பி - கூம்பி. (4)



* * *



(பா - ம்.) . +புறத்துள்.





	 	 விடையவ னீறு பூசு மெய்யவன் பூண்ட கண்டித்

தொடையவன் புறம்பு முள்ளுந் தூயவன் குடையுங் கையில்

உடையவன் றரும தீர்த்த யாத்திரை யொழுக்கம் பூண்ட

நடையவ னொருவ னந்த நறுந்தரு நிழலிற் சார்ந்தான்.

(இ - ள்.) விடையவன் நீறுபூசும் மெய்யவன் -

இடபவூர்தியையுடைய இறைவனது திருநீற்றினை அணிந்த

மெய்யினையுடையவனாய், பூண்ட கண்டித் தொடையவன் -

உருத்திராக்க மாலையையுடையவனாய், புறம்பும் உள்ளும் தூயவன்

- புறமும் அகமுந் தூய்மையுடையவனாய், கையில் குடையும்

உடையவன் - (இவையே யன்றிக்) கையின்கண் குடையும்

உடையவனாய், தரும தீர்த்த யாத்திரை ஒழுக்கம் பூண்ட நடையவன்

ஒருவன் - தூயய நதிகளிற் சென்று நீராடு ஒழுக்கத்தை

மேற்கொண்ட நடையினையுடைய ஒருவன், அந்த நறுந்தரு நிழலில்

சார்ந்தான் - அந்த நறிய மர நிழலை அடைந்தான்.

தரும தீர்த்தம் - புண்ணிய தீர்த்தம். நடையவன் - நடந்து

செல்லுதலையுடையவன். (5)





	 	 	 	 இருந்தவன் சிலரை நோக்கி யியம்புவா னெவர்க்கும் பேறு

		தருந்தலந் தீர்த்த மூர்த்தித் தன்மையிற் சிறந்த வன்பு

		வருந்தமிழ் மதுரை பொற்றா மரைத்தடஞ் சுந்த ரேசப்

		பெருந்தகை யென்று சான்றோர் பேசுவ ராத லாலே.



(இ - ள்.) இருந்தவன் சிலரை நோக்கி இயம்புவான் -

(அங்ஙனஞ் சார்ந்து) இருந்த அப்படிவத்தன் அங்குள்ள சிலரைப்

பார்த்துக் கூறுவான்; எவர்க்கும் பேறு தரும் - யாவர்க்கும்

விரும்பிய பயன்களை நல்கும், தலம் தீர்த்தம் மூர்த்தித் தன்மையில்

சிறந்த - தலமும் தீர்த்தமும் மூர்த்தியுமாகிய தன்மையிற் சிறந்தன,

அன்பு வருந்தமிழ் மதுரை - (முறையே) அன்பு வளர்தற்குரிய

தமிழையுடைய மதுரையும், பொற்றாமரைத்தடம் - பொற்றாமரை

வாவியும், சுந்தரேசப் பெருந்தகை என்று - சோமசுந்தரப்

பெருமானும் என்று, சான்றோர் பேசுவர் ஆதலால் - பெரியோர்

கூறுவர் ஆதலால்.

இருந்தவன் என்பதனை இரட்டுறமொழிதலாக்கி இருந்த பெரிய

தவவொழுக்க முடையான் என்றுரைக்க. தலத்தன்மை தீர்த்தத்

தன்மை மூர்த்தித் தன்மையிற் சிறந்த தலமும் தீர்த்தமும் மூர்த்தியும்

என விரித்துரைக்க. (6)





	 	 	 	 ஓரிடத் தினைய மூன்று* விழுப்பமு முள்ள தாகப்

		பாரிடத் தில்லை யேனைப் பதியிடத் தொன்றே யென்றுஞ்

		சீருடைத் தாகுங் கூடற் செழுநக ரிடத்தம் மூன்றும்

		பேருடைத் தாகு மென்றாற் பிறிதொரு பதியா தென்றான்.



(இ - ள்.) ஓர் இடத்து இனைய மூன்று விழுப்பமும்

உள்ளதாக - ஒரேயிடத்தில் இந்த மூன்று சிறப்பும் உடையதாக,

பாரிடத்து இல்லை - இந்நிலபுலகின் கண் (வேறுபதி) இல்லை;

ஏனைப்பதி இடத்து - மற்றைப் பதிகளில், என்றும் ஒன்றே சீர்

உடைத்தாகும் - எஞ்ஞான்றும் அம் மூன்றில் ஒன்றே

சிறப்புடையதாகும்; கூடல் செழுநகர் இடத்து - கூடலாகிய செழிய

பதியின்கண், அம்மூன்றும் பேர் உடைத்தாகும் என்றால் -

அம்மூன்றுந் தனித்தனி பெருமையுடையது என்றால், பிறிது ஒரு

பதியாது என்றான் - அதனை யொப்பதாகிய வேறொரு பதி

யாதுளது என்றான்.

		 பாரிடத்து வேறு பதி இல்லை என்றும், அதனையொப்பதாகிய

பிறிதொரு பதி என்றும், விரித்துரைக்க. (7)



* * *



(பா - ம்.) * அனைய மூன்று.





	 	 	 	 இம்மது ரேசன் சேவித் தேத்துவோர்க் கெளிய னாகிக்

		கைம்மலர் நெல்லி போலக் கருதிய வரங்க ளெல்லாம்

		இம்மையி னுடனே நல்கு மேனைய தலத்து வானோர்

		அம்மையி னன்றி நல்கா ராதலா லதிக* மென்றான்.



(இ - ள்.) இம் மதுரேசன் சேவித்து ஏத்துவோர்க்கு - இந்த

மதுரை நாயகனாகிய சோம சுந்தரக் கடவுள் தன்னை வணங்கித்

துதித்போர்க்கு, கைம்மலர் நெல்லி போல எளியனாகி - கையாகிய

மலரின்கண் உள்ள நெல்லிக்கனியின் தோற்றம் போல்

எளிமையுடையவனாய்த் தோன்றி, கருதிய வரங்கள் எல்லாம் -

அவர் கருதியவரங்கள் அனைத்தையும், இம்மையின் உடனே நல்கும்

- இப்பிறப்பிலே உடன் தந்தருளுவன்; ஏனைய தலத்து வானோர் -

மற்றைய தலத்துக் கடவுளர், அம்மையின் அன்றி நல்கார் - மறு

பிறப்பிலன்றி இப்பிறப்பில் நல்கார்; ஆதலால் அதிகம் என்றான்

- ஆகையால் சோம சுந்தரக் கடவுளே மேன்மையுடைய

மூர்த்தியாகும் என்று கூறினான்.

நன்கு விளங்குவதென்பதற்கு எடுத்துக்காட்டாக ஆன்றோரால்

நிறுவப் பெற்று வழங்கி வருவதொரு வசனம் 'உள்ளங்கை நெல்லிக்

கனி' என்பது. இது 'கரதலாமலகம்' என வடமொழியிற் கூறப்படும்.

"தடக்கையின் நெல்லிக் கனியெனக் காயினன்"

என்னும் திருவாசகம் இங்கே சிந்திக்கற்பாலது. வரங்களெல்லாம்

கைம்மலர் நெல்லிபோல நல்கும் என இயைத்துரைத்தலும்

பொருந்தும். (8)



* * *



(பா - ம்.) * அதிகன்.





	 	 	 	 மற்றது கேட்டுக் கொம்பர் வைகிய கயவாய் ஞானம்

		பெற்றது பறவை யாகிப் பிறந்ததும் பிறவுந் தேற்றம்

		உற்றது நாமிச் சன்ம மொழிப்பதற் கறவோ னிங்ஙன்

		சொற்றதே யுறுதி யென்று துணிவுகொ டெழுந்த தன்றே.



(இ - ள்.) கொம்பர் வைகிய கயவாய் - அம்மரக்கிளையிற்

சாம்பியிருந்த கரிக்குருவி, அது கேட்டு ஞானம் பெற்றது - அவன்

கூறியதைக் கேட்டலால் ஞானத்தைப் பெற்றது; பறவையாகிப்

பிறந்ததும் பிறவும் தேற்றம் உற்றது - (அதனால்) தான் பறவையாய்ப்

பிறந்த காரணமும் பிறவும் தெளிந்தது; இச்சன்மம் நாம் ஒழிப்பதற்கு

- இக் கொடிய பிறவியை நாம் ஒழிப்பதற்கு, இங்ஙன் அறவோன்

சொற்றதே உறுதி என்று - இங்கு இவ்விரத வொழுக்கினன் கூறியதே

உறுதியாவதென்று கருதி, துணிவு கொடு எழுந்தது - துணிந்து

எழுந்தது.

ஞானம் - மூன்று காலமும் அறியும் அறிவு. கொம்பர் : ஈற்றுப்

போலி. மற்று, அன்று, ஏ : அசைகள். அன்றே என்பதற்கு

அப்பொழுதே என்றுரைத்தலும் ஆம். (9)





	 	 	 ஆய்மலர்க் கான நீங்கி யாடக மாடக் கூடற்

போய்மலர்க் கனக கஞ்சப் புண்ணியப் புனறோய்ந் தாம்பல்

வாய்மலர்க் கயலுண் கண்ணாண் மணாளனை வலஞ்செய்

தன்பிற்

றோய்மலர்க் கழலி னானை யகத்தினாற் றொழுதர்ச் சித்தே.



(இ - ள்.) ஆய் மலர்க்கானம் நீங்கி - வண்டுகளாராயுந்

தேனையுடைய மலர்கள் நிறைந்த காட்டை நீங்கி, ஆடகமாடக்

கூடல் போய் - பொன்னாலாகிய மாடங்கள் நிறைந்த மதுரைப்பதியிற்

சென்று, மலர்க் கனக கஞ்சப் புண்ணியப் புனல் தோய்ந்து -

மலர்களையுடைய பொற்றாமரையின் புண்ணிய நீரில் மூழ்கி, ஆம்பல்

மலர்வாய் - ஆபல் போன்ற திருவாயினையும், கயல் உண்கண்ணாள்

- கயல் போன்ற மையுண்ட கண்களையுமுடைய உமையம்மையின்,

மணாளனை வலம் செய்து - நாயகனாகிய சோம சுந்தரக் கடவுளை

வலஞ் செய்து, அன்பில் தோய்மலர்க் கழலினானை - அன்பாகிய

நீரிற்றோயும் தாமரை மலர் போன்ற திருவடிகளையுடைய

அவ்விறைவனை, அகத்தினால் தொழுது அர்ச்சித்து - மனத்தினால்

வணங்கிப் பூசித்து.

ஆய்மலர் என்பதற்கு மெல்லிய மலர் என்றும் அழகிய மலர்

என்றும் உரைத்தலுமாம். (10)





	 	 	 இன்னண மூன்று வைகல் கழிந்தபி னெம்பி ராட்டி

		தன்னமர் காத லானைத் தாழ்ந்தெதிர் நோக்கி யைய

		என்னையிக் கயவாய் செய்யுஞ் செயலிதன் வரவியா தென்ன

		முன்னவ னதன்றன் செய்தி வரவெலா முறையாற் கூறா.



(இ - ள்.) இன்னணம் மூன்று வைகல் கழிந்த பின் -

இங்ஙனம் மூன்று நாட்கள் சென்ற பின், எம்பிராட்டி - எம்

பிராட்டியார், தன் அமர் காதலானைத் தாழ்ந்து - தம்மால்

விரும்பப்பட்ட காதலராகிய சோம சுந்தரக் கடவுளை வணங்கி,

எதிர்நோக்கி - நேரே பார்த்து, ஐய - ஐயனே, இக்கயவாய்

செய்யும் செயல் என்னை - இக்கரிக்குருவி செய்யும் வழிபாடு

எதன் பொருட்டு, இதன் வரவு யாது என்ன - இதன் வரலாறு

என்னை என்று வினவ, முன்னவன் - இறைவன், அதன் செய்தி

வரவு எலாம் முறையால் கூறா - அதனது செய்தியும் வரலாறுமாகிய

அனைத்தையும் முறைப்படி கூறி.

வரவியாது என்புழி இகரம் குறுகி நின்றது. அதன்றன், தன் :

சாரியை. (11)





	 	 	 	 	 பத்திமை நியமம் பூண்ட பறவைமேற் கருணை நாட்டம்

		வைத்திமை யாத முக்கண் மறைமுத லொருசேய்க் கன்று

		நித்திய நிலைமை நல்கி நேர்ந்தவெங் கூற்றைக் காய்ந்த

		சத்திய ஞான மிர்த்திஞ் சய*த்தினை யுபதே சித்தான்.

	 	 (இ - ள்.) இமையாத முக்கண் மறை முதல் - இமையாத

மூன்று கண்களையுடைய வேத முதல்வனாகிய அச் சோம சுந்தரக்

கடவுள், பத்திமை நியமம் பூண்ட பறவை மேல் - அன்பு

செய்தலையே கடப் பாடாகக் கொண்ட அப் பறவையின் மேல்,

கருணை நாட்டம் வைத்து - அருள் நோக்கம் வைத்து, ஒரு

சேய்க்கு - ஒரு மாணியாகிய மார்க்கண்டனுக்கு, அன்று -

அந்நாளில், நித்திய நிலைமை நல்கி - அழிவற்ற தன்மையைக்

கொடுத்து, நேர்ந்த வெங்கூற்றைக் காய்ந்த - எதிர்த்த கொடிய

கூற்றுவனை ஒறுத்த, சத்திய ஞான மிர்த்திஞ்சயத்தினை - உண்மை

ஞானமாகிய மிர்த்திஞ்சய மனுவை, உபதேசித்தான் -

உபதேசித்தருளினான்.

மிர்த்திஞ்சயம் - மூன்றெழுத்தான் முடிந்ததொரு வேத

மந்திரம். (12)



* * *



(பா - ம்.) * மித்திஞ்சயம்.





	 	 [கலிவிருத்தம்]



உவமை யற்றவ னுரைத்த மந்திரஞ்

செவிம டுத்தலுஞ் சிற்று ணர்ச்சிபோய்ப்

பவம கற்றிடப் படுக ரிக்குரீஇ

கவலை விட்டரன் கழல்வ ழுத்துமால்.



(இ - ள்.) உவமை அற்றவன் - ஒப்பற்றவனாகிய இறைவன்,

உரைத்த மந்திரம் செவிமடுத்தலும் - உபதேசித்தருளிய அம்மனுவைக்

காதிற் கேட்டவளவில், சிற்றுணர்ச்சி போய் - சிற்றறறிவு நீங்கி, பவம்

அகற்றிடப்படு கரிக்குரீஇ - பிறவி நீங்கப் பெற்ற அக்கயவாய்,

கவலை விட்டு - துன்பமொழிந்து, அரன் கழல் வழுத்தும் -

அவ்விறைவன் திருவடிகளைத் துதிக்கும்.

அகற்றிடப்படு - நீக்கப்பட்ட; நீக்கிய. குரீஇ :

இயற்கையளபெடை. ஆல் : அசை. (13)





	 	 	 எண்ணி லாவுயிர்க் கிறைவ போற்றிவான்

			தண்ணி லாமதிச் சடில போற்றியென்

			புண்ணி யப்பயன் போற்றி யங்கயற்

			கண்ணி நாதநின் கருணை போற்றியால்.



(இ - ள்.) எண் இலா உயிர்க்கு இறைவ போற்றி -

அளவிறந்த உயிர்களுக்குத் தலைவனே வணக்கம்; வான்தண்

நிலாமதிச்சடில போற்றி - வானின்கண் உலாவும் குளிர்ந்த

நிலாவையுடைய சந்திரனைத் தரித்த சடையையுடையானே வணக்கம்;

என் புண்ணியப் பயன் போற்றி - எனது சிவ புண்ணியத்தின்

பயனானவனே வணக்கம், அங்கயற் கண்ணி நாத - அங்கயற்

கண்ணம்மையின் நாதனே, நின் கருணை போற்றி - நினது

திருவருளுக்கு வணக்கம்.

போற்றி என்பதற்குக் காக்க என்றுரைத்தலுமாம். என்

புண்ணிப் பயன் - யான் முற்பிறப்புகளிற் செய்த சிவபுண்ணியத்தின்

பயனாக வெளிப்பட்டருளியவன் என்றபடி, ஆல் : அசை. (14)





	 	 	 தெளித லின்றியே செய்த தீமையால்

			விளியு மென்னையு மாளல் வேண்டுமோ

			எளிய ரெங்குளா ரென்று தேர்ந்துதேர்ந்

			தளியை யாவதுன் னருளின் வண்ணமே.



(இ - ள்.) செய்த தீமையால் - யான் புரிந்த தீவினையால்,

தெளிதல் இன்றியே விளியும் என்னையும் - நின் கருணைத்

திறத்தை அறியாது மாளா நிற்கும் நாயேனையும், ஆளல்

வேண்டுமோ - ஆளுதல் வேண்டுமோ, எளியர் எங்குளார் என்று

தேர்ந்து தேர்ந்து அளியை ஆவது - களை எளியார் எங்குளார்

என்று தேடித் தேடி அவர் மீது அருளுடையையா கணற்றயிருத்தல்

உன் அருளின் வண்ணமே - நின் திருவருளின் தன்மை

போலும்.

இச் செய்யுள்,

	 "பித்த னென்றெனை யுலகவர் பகர்வதோர் காரண மிதுகேளீர்

ஒத்துச் சென்றுதன் றிருவருட் கூடிடு முபாயம தறியாமே

செத்துப் போயரு நரகிடை வீழ்வதற் கொருப்படு கின்றேனை

அத்த னாண்டுதன் னடியரிற் கூட்டிய வதிசயங் கண்டாமே"



என்னும் திருவாசகக் கருத்தைத் தழுவியிருத்தல் காண்க. (15)





	 	 	 உம்மை நல்லற முடைய நீர்மையால்

			இம்மை யிம்மனு வியம்பி னாயிது

			அம்மை நன்னெறிக் கேது வாதலான்

			மும்மை யுந்நல முடைய மொய்ம்பினேன்.

	 			 	 		 (இ - ள்.) உம்மை நல் அறம் உடைய நீர்மையால் -

முற்பிறப்பிற் செய்த நல்ல அறத்தினையுடைய தன்மையால், இம்மை

இம்மனு இயம்பினாய் - இப்பிறப்பில் இம் மந்திரத்தை உபதேசித்

தருளினை; இது அம்மை நல்நெறிக்கு ஏது ஆதலால் - இது

மறுமையிற் சிவகதியிற் செல்லுதற்குக் காரணமாதலால், மும்மையும்

- மூன்று பிறப்பிலும், நலம் அடைந்த மொய்ம்பினேன் - பயன்

பெற்ற வலியனாயினேன்.

இப்பிறப்பில் இம்மந்திரம் உபதேசிக்கப் பெற்றமையால் முல்

பிறப்பில் இதற்கேதுவாகிய சிவ புண்ணியமும், வரும் பிறப்பிற்

இதனாலெய்தும் சிவகதிப்பேறும் உடையேனாகலின் அடியேன்

மும்மையும் பெரு நலமுடையனாயினேன் என்றது;

		 	 "சென்ற காலத்தின் பழுதிலாத் திறனு

			மினியெதிர் காலத்தின் சிறப்பும்

		இன்றெழுந் தருளப் பெற்ற பேறிதனா

			லென்றைக்குந் திருவரு ளுடையோம்"

	 என்னும் பெரிய புராணச் செய்யுட் கருத்துடன் இஃது

ஒற்றுமையுறுதல் காண்க. (16)





	 	 	 ஆயி னும்மெனக் கைய வோர்குறை

			தீய புள்ளெலா மூறு செய்தெனைக்

			காயு மானமுங் கழியக் கண்டபேர்

			ஏயெ னும்படிக் கெளிய னாயினேன்.



(இ - ள்.) ஆயினும் - ஆனாலும், ஐய - ஐயனே, எனக்கு

ஓர் குறை - எனக்கு ஒரு குறைபாடு உள்ளது; தீயபுள் எலாம் -

கொடிய பறவைகளெல்லாம், எனை ஊறு செய்து காயும் - என்னைத்

துன்புறுத்தி வருத்தா நிற்கும், மானமும் கழிய - மானமும் நீங்க,

கண்ட பேர் ஏ எனும்படிக்கு - பார்த்தவர்கள் ஏ என்று இகழுமாறு,

எளியனாயினேன் - யான் அனைத்திற்கும் எளியேனாயினேன். ஓர்

குறை உளது என விரித்துரைக்க. ஏ : இகழ்ச்சிக் குறிப்பிடைச்

சொல். (17)





	 	 என்ன வக்குரீஇ யியம்ப வெம்பிரான்

அன்ன புட்கெலாம் வலியை யாகெனப்

பின்னு மக்குரீஇ தாழ்ந்து பேதையேற்

கின்னு மோர்வரந் தருதி யென்றதால்.



(இ - ள்.) என்ன அக்குரீஇ இயம்ப - என்று அந்தக்

குருவி கூற எம்பிரான் - எம் இறைவனாகிய சோம சுந்தரக் கடவுள்,

அன்ன புட்கு எலாம் வலியை ஆக என - அந்தப் பறவைகள்

அனைத்திற்கும் வன்மையை யுடையையாகக் கடவையென்றருள,

அக்குரீஇ பின்னும் தாழ்ந்து - அந்தக் கரிக் குருவி மீண்டும்

வணங்கி, பேதையேற்கு - அறிவில்லாத எனக்கு, இன்னும் ஓர் வரம்

தருதி என்றது - இன்னும் ஒரு வரம் தந்தருள்வாய் என இரந்து

வேண்டியது.

புட்கு எலாம் - புட்கள் எல்லாவற்றிற்கும்; எல்லாவற்றினும்.

ஆல் : அசை. (18)





	 	 	 வலியை யென்பதென் மரபி னுக்கெலாம்

			பொலிய வேண்டுமெப் போது நீசொன

			ஒலிய மந்திர மோதி யோதிநாங்

			கலியை வெல்லவுங் கருணை செய்கென.



(இ - ள்.) வலியை என்பது - வலியை யாகவென்று நீ

அருளியது. என் மரபினுக்கு எலாம் பொலிய வேண்டும் - என்

மரபில் வரும் பறவைகள் அனைத்திற்கும் விளங்க வேண்டும்;

எப்போதும் - (அதுவன்றி அவைகள்) எஞ்ஞான்றும், நீ சொன

ஒலிய மந்திரம் - நீ கூறியருளிய ஒலியையுடைய மந்திரத்தை,

ஓதி ஓதி நாம் கலியை வெல்லவும் - இடை யீடின்றிப் பயின்று

அச்சத்தையும் துன்பத்தையும் ஒழிக்கவும், கருணை

செய்க என - அருள் செய்வாயாக என்று வேண்ட.

நாம் - அச்சம்; யாங்கள் என்றுமாம். செய்கென : அகரம்

தொகுத்தல் : (19)





	 	 	 ஆவ தாகவென் றமரர் நாயகன்

			மூவெ ழுத்தினான் முடிந்த வம்மனு

			தாவி றெய்வத மிருடி சந்தமோ

			டோவி லோசைமூன் றொடுதெ ருட்டினான்.



(இ - ள்.) அமரர் நாயகன் - தேவர் தேவனாகிய இறைவன்,

ஆவதாக என்று - அங்ஙனமே ஆகக் கடவது என்று கூறியருளி,

மூவெழுத்தினால் முடிந்த அம்மனு - மூன்று எழுத்தினால் முடிந்த

அம்மந்திரத்தை, தாவு இல் தெய்வதம் இருடி சந்தமொடு -

கெடுதலில்லாத தெய்வம் முனி பண் என்பவற்றோடும், ஓவு இல்

ஓசை மூன்றொடு தெருட்டினான் - நீங்குதலில்லாத எடுத்தல்

முதலிய மூன்று ஓசையோடும் தெளிவுறுத்தான்.

மனு - மந்திரம். இம்மந்திரத்தைத் திரியம்பகம் என்றும்

கூறுவர். ஒவ்வொரு மந்திரத்திற்கும் தெய்வமும் இருடியும் சந்தமும்

உண்டாகையால் இதனை அவற்றோடு தெளிவித்தார் என்க. ஓசை

மூன்று - எடுத்தல் படுத்தல் நலிதல்; இவை வடமொழியில்

உதாத்தம் அநுதாத்தம் சொரிதம் என்று கூறப்படும். (20)





	 	 [அறுசீரடி யாசிரிய விருத்தம்]



குருமொழி பயின்று முள்வாய்க் குருவிதன் குலனுந்

தன்போல்

அருமறை முதல்வ னீந்த வாற்றலாற் பறவைக் கெல்லாம்

பெருமைசால் வலியா னென்னும் பெயரவா யுலகின் மன்னக்

கருமணி கண்டன் செம்பொற் கனைகழ லடிசேர்ந் தன்றே.

(இ - ள்.) முள்வாய்க் குருவி - முள் போலக் கூரிய

வாயையுடைய அக்கரிக் குருவி, குருமொழி பயின்று - குரவன்

உபதேச மொழியை இடைவிடாது பயின்று, தன் குலனும் - தனது

சாதிப் பறவைகளும், தன் போல் - தன்னைப் போலவே, அருமறை

முதல்வன் ஈந்த ஆற்றலால் - அரிய வேத முதல்வனாகிய சோம

சுந்தரக் கடவுளருளிய வலியால், பறவைக்கு எல்லாம் - பறவைகள்

அனைத்திற்கும், பெருமை சால் வலியான் என்னும் பெயரவாய் -

பெருமைமிக்க (வலியையுடைமையால்) வலியானென்னும்

பெயரினையுடையவாய், உலகின் மன்ன - உலகிலே நிலை பெற்றிருக,

கருமணி கண்டன் - நீலமணி போலுந் திருமிடற்றையுடைய

அவ்விறைவனது, செம்பொன் கனை கழல் அடிசேர்ந்தன்று - சிவந்த

பொன்னாலாகிய ஒலிக்கின்ற வீரக் கழலணிந்த திருவடியைச்

சேர்ந்தது.

ஒரு குருவியும் இத்தகைய பெறற்கருபேற்றினை எய்திற்றென

வியப்பாராய் 'முள்வாய்க் குருவி' என்றார். முதல்வன் ஈந்த

அருமறை ஆற்றலால் என இயைத்துரைப்பாருமுளர். குருவி

சேர்ந்தன்று என முடிக்க. சேர்ந்தன்று - சேர்ந்தது : உடன்பாட்டு

முற்று. (21)





	 	 இக்கரிக் குருவி தானோற் றெய்திய வரத்தைத் தன்போல்

ஒக்கலு மெளிதா வெய்தப் பெற்றதா லுலகின் மேன்மைத்

தக்கவ* னொருவன் வாழத் தன்கிளை வாழ்வ தென்ன

மிக்கவ ரெடுத்துக் கூறும் பழமொழி விளக்கிற் றன்றே.

(இ - ள்.) இக்கரிக் குருவி - இந்தக் கரிக்குருவி, தான்

நோற்று எய்திய வரத்தை - தான் வருந்தி நோற்றுப் பெற்ற

வரத்தினை, தன் போல் ஒக்கலும் எளிதா எய்தப் பெற்றதால் -

தன்னைப் போல் தன் இனமும் எளிதாக அடையுமாறு வேண்டிப்

பெற்ற அதனால், உலகில் மேன்மைத் தக்கவன் ஒருவன் வாழ -

உலகின்கண் மேலாகிய தகுதியுடையான் ஒருவன் வாழ, தன் கிளை

வாழ்வது என்ன - அவனது சுற்றம் வாழ்வதாகுமென்று, மிக்கவர்

எடுத்துக் கூறும் பழமொழி விளக்கிற்று - அறிவுடையோர் எடுத்துக்

கூறுகின்ற பழமொழியை விளக்கியது.

தான் வருந்தி எய்திய வரத்தை ஒக்கல் எளிதாகத் தன் போல்

எய்த என்க. பெற்றதால் - பெற்ற அதனால். குருவி பெற்றவதனால்

பழமொழி விளக்கிற்று என முடிக்க. அன்று, ஏ : அசைகள். (22)



* * *



(பா - ம்.) * மேன்மை தக்கவன்.





	 	 [- வேறு]



ஈச னடிக்கன் பில்லார்போ லெளியா ரில்லை யாவர்க்கும்

ஈச னடிக்கன் புடையார்போல் வலியா ரில்லை யாவர்க்கும்

ஈச னடிக்கன் பின்மையினா லெளிதாய்த் திரிந்த

விக்கயவாய்

ஈச னடிக்கன் புடைமையினால் வலிதா யிற்றே

யெவ்வுயிர்க்கும்.

(இ - ள்.) ஈசன் அடிக்கு அன்பு இன்மையினால் -

இறைவன் திருவடியில் அன்பு இல்லாமையினால், எளிதாய்த் திரிந்த

இக்கயவாய் - வலியற்றுத் திரிந்த இந்தக் கரிக்குருவி, ஈசன் அடிக்கு

அன்பு உடைமையினால் - அவன் திருவடியில் அந்த அன்பு

உண்டாகப் பெற்றமையினால், எவ்வுயிர்க்கும் வலிது ஆயிற்று -

பறவைகள் எல்லாவற்றுக்கும் வலியையுடையதாயிற்று (ஆதலால்),

ஈசன் அடிக்கு அன்பு இல்லார் போல் - அவ்விறைவன் திருவடியில்

அன்பில்லாதார் போல, யாவர்க்கும் எளியார் இல்லை -

அனைவர்க்கும் எளியார் (பிறரொருவர்) இல்லை; ஈசன் அடிக்கு

அன்புடையார் போல் - அவன் திருவடியில் அன்புடையார் போல,

யாவர்க்கும் வலியார் இல்லை - அனைவருக்கும் வலியார் யாரும்

இல்லை (என்பது தேற்றம்).

உயிர் என்றது ஈண்டுப் பறவைகளை, அன்பிலார் போல்

எளியாரில்லை என்பதற்கும் அன்புடையார் போல் வலியாரில்லை

என்பதற்கும் இக்கயவாயொன்றே எடுத்துக் காட்டாயிற்றென்க. (23)

ஆகச் செய்யுள் 2296.





* * *





	 	 	 	 நாற்பத்தெட்டாவது நாரைக்கு

முத்திகொடுத்த படலம்



	 	 [கலி விருத்தம்]



அத்தி தந்த விமான வழகியார்*

பத்தி தந்த பறவைக்கு மந்திர

சித்தி தந்த திறனிது நாரைக்கு

முத்தி தந்த கருணை மொழிகுவேம்.





(இ - ள்.) அத்தி தந்த விமான அழகியார் எட்டு

யானைகளால் தாங்கப் பெற்ற விமானத்தின்கண் எழுந்தருளிய சுந்தர

விடங்கப் பெருமானார், பத்தி தந்த பறவைக்கு - அன்பு செய்த கரிக்

குருவிக்கு, மந்திர சித்தி தந்த திறன் இது - மந்திர சித்தி அருளிய

திருவிளையாடல் இதுவாகும்; நாரைக்கு முதி தந்த கருணை

மொழிகுவேம் - (இனி) நாரைக்கு முத்தி கொடுத்த

திருவிளையாடலைக் கூறுவோம்.

அத்தி - யானை. தந்த - சுமக்கப் பெற்ற. (1)





* * *



(பா - ம்.) * விமான மழகியார்.





	 	 	 தேக்கு நீர்வையை நாட்டொரு தென்புலத்

			தாக்கு மாடவைப் பொன்றுள தவ்வயின்

			வீக்கு யாழ்செயும் வண்டுக்கு வீழ்நற

			வாக்கு தாமரை வாவியொன் றுள்ளதால்.



(இ - ள்.) தேக்கும் நீர்வையை நாட்டு - நிரம்பிய

நீரையுடைய வையையாறு சூழ்ந்த பாண்டி நாட்டின், ஒரு தென்

புலத்து - ஒரு சார் தெற்கின்கண், ஆக்கும் மாட வைப்பு ஒன்று

உளது - நிருமிக்கப் பெற்ற மாடங்களையுடைய பதி ஒன்று உள்ளது;

அவ்வயின் - அப்பதியின்கண், வீக்கும் யாழ் செயும் வண்டுக்கு -

நரம்பின் கட்டமைந்த யாழ் இசை போல இசைபாடும் வண்டுகளுக்கு,

வீழ் நறவாக்கு தாமரை வாவி ஒன்று உள்ளது - விரும்பும் தேனை

வாக்குகின்ற தாமரை மலர்கள் நிறைந்த வாவி ஒன்று உள்ளது.

தேங்கும் என்பது வலித்தலாயிற்று. நற : குறியதன் இறுதிச் சினை

கெட உகரம் பெறாது நின்றது. ஆல் : அசை. (2)





	 	 ஆழ மக்க கயந்தலை யத்தலை

வாழு மீன மனைத்தையும் வாய்ப்பெய்து

சூழ நந்துமுத் தீனுந் துறைக்கணே

தாழ்வ தோர்செய்ய தாண்மட நாரையே.

(இ - ள்.) ஆழம் மிக்க ஆக்கயந்தலைத் தலை - மிக்க

ஆழத்தையுடைய அவ்வாவியின்கண், வாழும் மீனம் அனைத்தையும்

- வாழுகின்ற மீன்கள் அனைத்தையும், வாய்ப் பெய்து - விழுங்கி,

நந்து சூழ முத்து ஈனும் துறைக்கணே - சங்குகள் சுற்றிலும்

முத்துக்களை ஈனுகின்ற அத்துறையின்கண், ஓர் செய்ய தாள்

மடநாரை தாழ்வது - ஒரு சிவந்த கால்களையுடைய இளமை

பொருந்திய நாரை தங்கா நின்றது.

கயந்தலை - கயம்; வாவி. தாழ்தல் - தங்குதல். நாரை

வாய்ப்பெய்து தாழ்வது என முடிக்க. (3)





	 	 	 சிறிய நாண்மழை யின்றியச் சேயிதழ்

			வெறிய தாமரை யோடை வியன்கரை

			இறைகொணாரை யிருவினைப் பௌவமும்

			வறிய தாகி வறப்ப வறந்ததால்.



(இ - ள்.) சிறிய நாள் மழை இன்றி - சில நாள்

மழையின்மையால் அச்சேய் இதழ் வெறிய தாமரை ஓடை - அந்தச்

சிவந்த இதழ்களையும் மணத்தையுமுடைய தாமரை மலர்கள் நிறைந்த

வாவி, வியன்கரை இறைகொள் நாரை - அதன் அகன்ற கரையின்

கண் தங்கிய நாரையின், இருவினைப் பௌவமும் வறியதாகி வறப்ப

- இரு வினையாகிய கடலும் பயனற்றதாய் வறக்குமாறு, வறந்தது -

நீர் வற்றியது.

வெறிய : வெறி என்னும் பண்படியாகப் பிறந்த குறிப்புப்

பெயரெச்சம். நல்வினையும் பிறவிக்கேதுவாகலின் 'இருவினைப்

பௌவமும்' என்றார். வறியதாகி வறத்தல் - பயனின்றியொழிதல்.

இந்நாரை வேறிடஞ் சென்று முனிவர்கள் கூறும் புராணப் பொருள்

கேட்டு அறியாமை நீங்கி இறைவனை வழிபட்டு முத்தி பெறுதற்கு

முதலிற் காரணமாயிருந்தது இவ்வோடை நீர் வற்றியது ஆகலின்

'இருவினைப் பௌவமும் வறப்ப வறந்தது' என்றார். ஓடை வறந்தது

என முடிக்க. ஆல் : அசை. (4)





	 	 	 நுரைசெ றித்தன்ன நோன்சிறை நாரையும்

			இரைவி ரும்பியவ் வாவி யிகந்தொரீஇ

			விரைய வந்தொரு கானிடை வீழ்ந்ததால்

			புரையி லோர்க்கிட னாகுமப் பொங்கர்வாய்.



(இ - ள்.) நுரை செறித்தன்ன நோன்சிறை நாரையும் -

நுரையினைச் செறித்து வைத்தாலொத்த வலிய சிறைகளையுடைய

அந்நாரையும், இரை விரும்பி - இரை அருந்துதலை விரும்பி,

அவ்வாவி இகந்தொரீஇ - அந்த வறண்ட வாவியினின்று நீங்கி,

விரைய வந்து ஒரு கானிடை வீழ்ந்தது - விரைந்து வந்து ஒரு

காட்டிலே சோர்ந்து விழுந்தது; புரை இலோர்க்கு இடன் ஆகும்

அப்பொங்கர்வாய் - குற்றமில்லாத முனிவர்களுக்கு இடமாகிய

அக்காட்டின்கண்.

		 செறித்தாலன்ன என்பது செறித்தன்ன என்றாயிற்று. இகத்தல்

- கடத்தல். புரை - குற்றம். ஆல் : அசை. (5)





	 	 முத்த ரான முனிவர் குழாத் தொடுஞ்

சுத்த வானந்த வாரியுட் டோய்ந்துதன்

சித்த மாசு கழீஇச்சிவ மாகிய

சத்தி யத்தவ மாமுனி தங்குமால்.



(இ - ள்.) முத்தரான முனிவர் குழாத்தொடும் - சீவன்

முத்தர்களான முனிவர் கூட்டத்துடன், சுத்த ஆனந்த வாரியுள்

தோய்ந்து - சிவானந்தக் கடலில் மூழ்கி, தன் சித்தமாசு கழீஇ

- தனது மன அழுக்கைப் போக்கி, சிவமாகிய சத்தியத் தவமா

முனி தங்கும் - சிவமாந் தன்மை பெற்ற சத்தியன்

என்னும் பெயரையுடைய பெரிய தவமுனிவன் தங்கியுள்ளான்.

முத்தர் - சீவன் முத்தி பெற்றவர். கழீஇ : சொல்லிசை

யளபெடை. சிவமாதல் - சிவத்துவ விளக்கம் பெறுதல், இதிலும்

பின்வரும் மூன்று செய்யுட்களிலும் ஆல் : அசை. (6)





	 	 	 கூப்பி டெல்லை குணித்துச் சதுரமா

			யாப்ப மைந்துசுற் றெங்கும் படித்துறைக்

			கோப்ப மைந்து குளிர்சந்தி யாமடங்

			காப்ப மைந்தோர் கயந்தலை யுள்ளதால்.



(இ - ள்.) கூப்பிடு எல்லை குணித்துச் சதுரமா யாப்பு

அமைந்து -ஒரு கூப்பிடு தூரம் வரையறுத்துச் சதுரமாகக்

கட்டப்பட்டு, சுற்று எங்கும் படித்துறைக்கோப்பு அமைந்து - சுற்று

முழுதும் படித்துறைக் கோவை அமையப் பெற்று, காப்பு -

காவலோடு கூடிய, குளிர் சந்தியா மடம் அமைந்து - தண்ணிய

சந்தியா மடம் அமையப்பட்டு, ஓர் கயந்தலை உள்ளது - ஒரு

தடாகம் உள்ளது.

குணித்து - வரையறுத்து, சந்தியாமடம் - சந்திக் கடன்

செய்தற்குரிய மடம். (7)





	 	 	 விரைசெய் சண்பகம் பாதிரி வேங்கைதேன்

			இரைசெய் வஞ்சி யிலஞ்சி குராமரா

			நிரைசெய் கிஞ்சுக நீண்மரு தாதியா

			உரைசெய் பன்மர மும்புறத் துள்ளவால்.



(இ - ள்.) விரை செய் சண்பகம் பாதிரி வேங்கை - மணம்

வீசுஞ் சண்பகமும் பாதிரியும் வேங்கையும், தேன் இரை செய்வஞ்சி

இலஞ்சி குராமரா - வண்டுகள் ஒலித்தலைச் செய்யும் வஞ்சியும்

மகிழும் குராவும் மராவும், உரைசெய் கிஞ்சுகம் நீள் மருது ஆதியா

- வரிசையாகவுள்ள முருக்கும் நீண்ட மருதும் முதலாக, உரை செய்

பல்மரமும் - சொல்லப்பட்ட பல மரங்களும், புறத்து உள்ள -

(அவ்வாவியின்) புறத்திலுள்ளன.

தேன் - வண்டு. இரை, முதனிலைத் தொழிற் பெயர். (8)





	 	 	 அந்த வாவியின் பேரச்சோ தீர்த்த*மென்

			றிந்த ஞால மியம்புவ தாலிரை

உந்த வாவுகொ டூக்க+வெழுந்துமுன்

			வந்த நாரை யதன்கரை வைகுமால்.



(இ - ள்.) அந்த வாவியின் பேர் அச்சோ தீர்த்தம் என்று

- அந்த ஓடையின் பெயர் அச்சோ தீர்த்தமென்று. இந்த ஞாலம்

இயம்புவது - இந்நிலவுலகத்தாராற் கூறப்படுவது; இரை உந்து

அவாவு கொடு ஊக்க - உணவில் மீதூர்ந்து எழுந்த விருப்பம்

தன்னைப் பற்றிச் செலுத்த, எழுந்து முன் வந்த நாரை - புறப்பட்டு

அவ்வாவியின் முன் வந்த நாரை, அதன் கரை வைகும் - அதன்

கரையின்கண் தங்கா நின்றது. அவாவு, உ : சாரியை. (9)



* * *



(பா - ம்.) * அதோ தீர்த்தம். +கொடுக்க. முந்தவாவு முடுக்க.





	 	 ஆய்ந்த மாதவ ரப்புனி தத்தடந்

தோய்ந்து தோய்ந்தங் கெழுந்தொறுந் தோட்புறஞ்

சாய்ந்த வார்சடைக் கற்றையிற் றத்துமீன்

பாய்ந்து பாய்ந்து புரள்வன பார்த்தரோ.

(இ - ள்.) ஆய்ந்த மாதவர் - உண்மைப் பொருளை

ஆராய்ந்துணர்ந்த பெரிய முனிவர், அப்புனிதத்தடம் தோய்ந்து

தோய்ந்து - அத்தூய வாவியின் கண் மூழ்கி மூழ்கி, எழுந்தொறும்

- மேலே எழுந்தொறும், தோட்புறம் சாய்ந்த வார் சடைக்கற்றையில்

- பிடரிலே சாய்ந்து கிடக்கும் நீண்ட சடைத்திரளில், தத்தும் மீன்

பாய்ந்து பாய்ந்து புரள்வன பார்த்து - குதிக்கின்ற மீன்கள் பாய்ந்து

பாய்ந்து புரளுதலைப் பார்த்து.

அடுக்குகள் பன்மை குறித்தன. அங்கு அரோ, என்பன அசை

நிலைகள்.(10)





	 	 	 ஈண்டை யித்தவத் தோர்திரு மேனியைத்

			தீண்ட வெத்தவஞ் செய்தன வேகொலென்

			றாண்டை மீனமக் காகா வெனவிரை

வேண்டு நாரை வெறுத்தங் கிருந்ததால்.+

	 		 	 		 (இ - ள்.) ஈண்டை இத்தவத்தோர் திருமேனியை - இங்கு

இந்த முனிவர்கள் திருமேனியை, தீண்ட - தொடுதற்கு, எத்தவம்

செய்தனவே கொல் என்று - (இந்த மீன்கள்) எத்துணைத் தவம்

புரிந்தனவோ என்று கருதி, ஆண்டை மீன் நமக்கு ஆகா என -

(அங்ஙனம் தவம் புரிந்து) அங்கு வசிக்கும் மீன்கள் நமக்கு

இரையாகத் தகாதன என்று, இரை வேண்டும் நாரை - இரையை

விரும்பி வந்த நாரை, வெறுத்து அங்கு இருந்தது - அதனை

வெறுத்து அங்கு இருந்தது.

வெறுத்து - உணவை வெறுத்து. ஆல் : அசை. (11)



* * *



(பா - ம்.) +இறுத்ததால்.





	 	 [அறுசீரடி யாசிரிய விருத்தம்]



தன்னிகர்* தவத்தோர் யாருந் தடம்படிந் தேறி நித்த

மன்னிய கரும முற்றிச் சந்தியா மடத்தில் வைகி

மின்னிய மகுடஞ் சூடி வேந்தனா யுலகங் காத்த

பொன்னியல் சடையான்+கூடற் புராணநூ லோது கின்றார்.



(இ - ள்.) தன் நிகர் தவத்தோர் யாரும் - தனக்குத் தானே

ஒப்பாகிய தவத்தினையுடைய முனிவரனைவரும், தடம்படிந்து -

வாவியில் நீராடி, ஏறி - கரையேறி, நித்தம் மன்னிய கருமம் முற்றி -

நாள் தோறும் நிலைபெற்ற வினைகளைக் குறைவறச் செய்து, சந்தியா

மடத்தில் வைகி - சந்தியா மடத்திலே தங்கி, மின்னிய மகுடம் சூடி

- விளங்கா நின்ற திருமுடி தரித்து, வேந்தனாய் உலகம் காத்த -

சுந்தர பாண்டியனாய் உலகினைப் புரந்தருளிய, பொன் இயல்

சடையான் - பொன் போலும் அழகிய சடையையுடைய சோம

சுந்தரக் கடவுளின், கூடல் புராணநூல் ஓதுகின்றார் - மதுரை

மான்மிய நூலினை ஓதி வருவாராயினர்.

தனக்குத் தானேயொப்பாகிய தவம் என்க. தந்நிகர் என்று

பாடமாயின் தம் என்பது தவத்தோரைக் குறிக்கும். (12)



* * *



(பா - ம்.) * தந்நிகர். +பொன்னியற் சடையான்.





	 	 	 அண்ணலெம் பெருமான் செய்த வருள்விளை யாட்டு மாதிப்

பண்ணவன் சிறப்புங் கூடற் பழம்பதிச் சிறப்புந் தீர்த்தத்

தெண்ணருஞ் சிறப்புஞ் சேர்ந்தோர்க் கெளிவரு மிறைவ னென்னும்

வண்ணமு மெடுத்துக் கூறக் கேட்டங்கு வதியு நாரை.

(இ - ள்.) அண்ணல் எம்பெருமான் செய்த அருள்

விளையாட்டும் - இறைவனாகிய எம் பெருமான் செய்தருளிய

திருவிளையாடல்களையும், ஆதிப் பண்ணவன் சிறப்பும் - முதற்

கடவுளாகிய சொக்கலிங்க மூர்த்தியின் சிறப்பினையும், கூடல் பழம்

பதிச் சிறப்பும் - அவனது பழம் பதியாகிய கூடல் என்னும் தலத்தின்

சிறப்பினையும், தீர்த்தத்து எண் அருஞ் சிறப்பும் - பொற்றாமரைத்

தீர்த்தத்தின் அளவிறந்த சிறப்பினையும், சேர்ந்தோர்க்கு -அம்

மூர்த்திதலம் தீர்த்தங்களை அடைந்தோர்க்கு, இறைவன் எளி

வரும் என்னும் வண்ணமும் - அவன் எளிதில் வந்து அருள்

புரிவான் என்னுந் தன்மையையும், எடுத்துக்கூற - எடுத்துச் சொல்ல,

அங்கு வதியும் நாரை கேட்டு - அங்கே தங்கியிருக்கும் நாரை

அவற்றைக் கேட்டு. (13)





	 	 	 	 மடம்படு மறிவு நீங்கி வல்வினைப் பாசம் வீசித்

		திடம்படு மறிவு கூர்ந்து சிவபரஞ் சோதி பாதத்

		திடம்படு மன்பு வாவென் றீர்த்தெழ வெழுந்து நாரை

		தடம்படு மாடக் கூடற் றனிநக ரடைந்து மாதோ.

	 	 (இ - ள்.) மடம்படும் அறிவு நீங்கி - அறியாமையோடு கூடிய

அறிவு நீங்கப் பெற்று, வல்வினைப்பாசம் வீசி - வலிய வினைக்

கட்டை அறுத்து, திடம்படும் அறிவு கூர்ந்து - உறுதியாகிய

மெய்யுணர்வு பெற்று, சிவபரஞ்சோதி - பாதத்து இடம்பாடும் அன்பு

- சிவபரஞ் சுடரின் திருவடிக்கண் பரந்த அன்பு, வா என்று ஈர்த்து

எழ - வருவாயாக என்று இழுக்க, நாரை எழுந்து - நாரையானது

புறப்பட்டு, தடம்படும் மாடக் கூடல் தனி நகர் அடைந்து - அகன்ற

மாடங்கள் நிறைந்த கூடலாகிய ஒப்பற்ற பதியை அடைந்து.

மடம்படும் அறிவு - சிற்றறிவு. திடம்படும் அறிவு -

மெய்யுணர்வு. மாது, ஓ : அசைகள். (14)





	 	 	 	 வாங்கிய திரைசூழ் பொற்றா மரைபடிந் திமையா வேழந்

		தாங்கிய விமான மேய தலைவனைத் தாழ்ந்து சூழ்ந்து

		தேங்கிய வருட்க ணோக்கத் தெரிசித்துத்* திருமுன் வைகி

		ஓங்கிய கருணை மேனி யுள்ளுறத் தியானஞ் செய்து.



(இ - ள்.) வாங்கிய திரைசூழ் பொற்றாமரை படிந்து -

வளைந்த அலைகள் சூழ்ந்த பொற்றாமரையின்கண் நீராடி. இமையா

வேழம் தாங்கிய விமானம் மேய - இமையாத யானைகளால்

தாங்கப்பட்ட விமானத்தின் கண் எழுந்தருளிய, தலைவனை - சோம

சுந்தரக் கடவுளை, தாழ்ந்து சூழ்ந்து - வணங்கி வலம் வந்து,

தேங்கிய அருள் கண் நோக்க - அவ்விறைவன் நிறைந்த

அருளையுடைய திருக்கண்ணாற் பார்த்தருள, தெரிசித்து - அவனது

அருளுருவைத் தரிசனஞ் செய்து, திருமுன் வைகி - திருமுன்

இருந்து, கருணை ஓங்கிய மேனி - கருணை நிறைந்த திருமேனியை,

உள்ளுறத் தியானம் செய்து - உள்ளே பொருந்தத் தியானித்து.

இறைவன் அருட்கண்ணால் நோக்க அதனாற் றரிசித்தலை,

"கண்ணுதலான் றன்கருணைக் கண்காட்ட வந்தெய்தி

எண்ணுதற் கெட்டா வெழிலார் கழலிறைஞ்சி"

எனத் திருவாதவூரடிகள் அருளிச் செய்தல் காண்க. (15)





* * *



(பா - ம்.) * நோக்கந் தெரிசித்து.





	 	 இந்நிலை நியம மூவைந் தெல்லைஞான் றியன்று பின்னாள்

அந்நிலை யொழுகு நாரை யாடக கமலந் தோய்வான்

வன்னிலை மதில்சூழ் ஞாங்கர் வந்துழிப் பசியால் வெந்து

மின்னிலை வேல்போற் றுள்ளு மீன்கவர்ந் துண்கு மென்னா.

(இ - ள்.) மூவைந்து ஞான்று எல்லை - பதினைந்து நாள்

வரை, இந்நிலை நியமம் இயன்று - இவ்வொழுக்கமாகிய

கடப்பாட்டிற் பொருந்தி நின்று, பின்னாள் - வழி நாள், அந்நிலை

ஒழுகும் நாரை - அங்ஙனம் ஒழுகிய நாரை, ஆடக கமலம்

தோய்வான் - பொற்றாமரையின்கண் நீராடுதற் பொருட்டு, வல்நிலை

மதில் சூழ ஞாங்கர் வந்துழி - வலிய நிலையையுடைய சுற்று மதிலின்

மருங்கு வந்த பொழுது, பசியால் வெந்து - பசித் தீயினால் வெந்து

கருகுதலால், மின் இலை வேல் போல் துள்ளும் மீன் கவர்ந்து

உண்கும் என்னா - ஒளியையுடைய தகட்டு வடிவமான

வேற்படையைப் போலத் துள்ளுகின்ற மீன்களைப் பிடித்து

உண்பேமென்று.

தோய்வான் : வினையெச்சம். மின் நிலைத்த வேல் என்றுமாம்.

(16)





	 	 	 	 சிறிதுளத் துள்ளி நாதன் றிருவருள் வலத்தாற் பின்னர்

		அறிவுவந் தச்சோ விந்த வறப்பெருந் தீர்த்தத் துள்ளே

		எறியுமீ னருந்த வாசை யெழுந்ததே யெனக்கிப் போதிப்

		பிறவியென் றொழிவ தென்னாப் பேரஞ ரடைந்து பின்னும்.



(இ - ள்.) உளத்து சிறிது உள்ளி - உள்ளத்தே சிறிது கருதி,

நாதன் திருவருள் வலத்தால் - இறைவன் திருவருள் வலியால்,

பின்னர் அறிவு வந்து - பின்பு அறிவு வரப்பெற்று, அச்சோ -

ஐயோ, இந்த அறப் பெருந் தீர்த்தத்துள்ளே - இந்த அறவடிவாகிய

பெரிய தீர்த்தத்தினுள்ளே, எறியும் மீன் அருந்த - தாவுகின்ற மீனை

அருந்த, ஆசை எழுந்ததே - எனக்கு இப்போது அவா

உண்டாயிற்றே (இங்ஙனம் ஆனால்), இப்பிறவி என்று ஒழிவது

என்னா - இந்தக் கொடிய பிறவி எப்பொழுது ஒழியுமோ என்று,

பேர் அஞர் அடைந்து - பெருந் துன்பமுற்று, பின்னும் - மீண்டும்.

இங்ஙனம் பசி முதலிய துன்பம் உண்டாய வழிப் பழைய

பயிற்சி வயத்தால் ஒரோ வழி நினைவு புலன்கள் மேற்செல்லுதலும்,

தமது மெய்யுணர்வால் அதனையொழித்துப் பிறப்பறுத்தலும்

மெய்யுணர்ந்தார் கண் நிகழ்வனவென்க. அச்சோ : இரக்கப்

பொருளில் வந்த இடைச் சொல். (17)





	 	 	 சுந்தரச் செம்மல் பாதத் துணைமல ரன்பிற் றோய்ந்து

சிந்தைவைத் திருக்கு மெல்லை தேவரு மறையுஞ் செய்யும்

வந்தனைக் கரியயா னாரை மனநினை வடிவாய்த் தோன்றி

எந்தமக் கினியாய் வேண்டும் வரமென்கொ லியம்பு

கென்றான்.



(இ - ள்.) சுந்தரச் செம்மல் பாதத்துணை மலர் - சோம

சுந்தரக் கடவுளின் திருவடிகளாகிய இரண்டு தாமரை மலர்களிலும்

வைத்த, அன்பில் தோய்ந்து - அன்பிற் படிந்து, சிந்தை

வைத்திருக்கும் எல்லை - அந்நிலையில் மனத்தைப்

பதியவைத்திருக்கும் போது, தேவரும் மறையும் செய்யும்

வந்தனைக்கு அரியான் - தேவர்களும் வேதங்களுஞ் செய்யும்

வழிபாட்டுக்கும் எட்டாத அவ்விறைவன், நாரை மனம் நினை

வடிவாய்த் தோன்றி - அந்நாரை தன் மனத்து நினைத்த வடிவமாகத்

தோன்றி, எந்தமக்கு இனியாய் - எனக்கு இனிய நாரையே வேண்டும்

வரம் என்கொல் இயம்புக என்றான் - உனக்கு வேண்டிய வரம்

யாதோ அதனைக் கூறக்கடவாய் என்று கூறியருளினான்.

		 இறைவன் தேவரும் மறையும் செய்யும் வந்தனைக்கு

அரியனாயும் இந்நாரைக்கு எளிவந்தனன் என வியந்து கூறினார்

என்க. நினை - சிந்தித்த; தியானித்த. கொல் : அசை. இயம்புக

என்பதன் அகரம் தொக்கது. (18)





	 	 [கலிநிலைத்துறை]



செய்ய கான்மட நாரையுஞ் சென்றுதாழ்ந்

தைய னேயிப் பிறவி யறுத்துநின்

மெய்யர் வாழ்சிவ லோகத்தின் மேவிநான்

உய்ய வேண்டுமொன் றின்னமு முண்டரோ.



(இ - ள்.) செய்யகால் மட நாரையும் - சிவந்த தாளையுடைய

அவ்விள நாரையும், சென்று தாழ்ந்து - திரு முன்சென்று வீழ்ந்து

வணங்கி, ஐயனே இப்பிறபி அறுத்து - ஐயனே இக்கொடிய

பிறவியைப் போக்கி, நான் - அடியேன், நின் மெய்யர் வாழ் சிவலோகத்தின் மேவி - நினது உண்மை அன்பர்கள் வாழுஞ்

சிவலோகத்திற் சென்று, உய்ய வேண்டும் - பிழைக்க வேண்டும்;

இன்னனம் ஒன்று உண்டு - இன்னமும் வேண்டும் வரம் ஒன்று

உள்ள.

"வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை"

என்பது மறையாகலின் முதற்கண் பிறவியறுத்தல் கூறிற்று. அரோ :

அசை. (19)





	 	 வள்ள லென்மர புள்ளவு மற்றைய

புள்ளு மிந்தப் புனித மலர்த்தடத்

துள்ள மீனுயி ருண்ணினெக் காலமும்

தள்ளொ ணாத பழிவந்து சாருமால்.



(இ - ள்.) வள்ளல் - கருணை வள்ளலே, என் மரபு

உள்ளவும் மற்றைய புள்ளும் - எனது மரபில் உள்ளனவும் :

மற்றையவுமான பறவைகள், இந்தப் புனித மலர்த்தடத்து உள்ள

- இந்த மலர் நிறைந்த தூய வாவியிலுள்ள, மீன் உயிர் உண்ணின்

- மீன்களின் உயிரை உண்டால், எக்காலமும் - எஞ்ஞான்றும்,

தள்ளொணாத பழி வந்து சாரும் - நீக்க முடியாத பாவம் வந்து

(அவற்றைச்) சேரும் (ஆதலால்.) மற்றையவுமாகிய புள் என

உம்மையை மாறுக. ஆல் : அசை. (20)





	 	 என்று மித்தட மீனில வாகநீ

நன்று சால்வர நல்கென வெள்ளிமா

மன்று ளானும் வரந்தந்து போயினான்

சென்று நாரை சிவலோகஞ் சேர்ந்ததால்.

(இ - ள்.) என்றும் இத்தடம் மீன் இலவாக - எஞ்ஞான்றும்

இவ்வாவியின்கண் மீன்கள் இல்லையாகுமாறு, நன்று சால்வரம் நீ

நன்கு என - நன்மை நிறைந்த அவ்வரத்தினை நீ அருளக் கடவை

என்று வேண்ட, மாவெள்ளி மன்றுளானும் வரம் தந்து போயினான்

- பெரிய வெள்ளியம் பலத்தையுடைய சோம சுந்தரக் கடவுளும்

அவ்வரத்தை அருளி மறைந்தனன்; நாரை சிவலோகம் சென்று

சேர்ந்தது - நாரை சிவலோகத்தைச் சென்றடைந்தது. ஆல் : அசை.

(21)





	 	 இயங்க ளைந்து மியம்ப விமானமேற்

புயங்க ணான்குமுக் கண்களும் பொற்பவான்

வியங்கொள் பூமழை வெள்ளத்து ளாழ்ந்துபோய்

வயங்கொ ணந்தி கணத்துள் வதிந்ததே.



(இ - ள்.) இயங்கள் ஐந்தும் இயம்ப - தேவ துந்துபிகள்

ஐந்தும் ஒலிக்க, விமானமேல் - விமானத்தின் மேலேறி, புயங்கள்

நான்கும் முக் கண்களும் பொற்ப - நான்கு தோள்களும் மூன்று

கண்களும் அழகு செய்ய, வான் வியம் கொள் பூமழை வெள்ளத்துள்

ஆழ்ந்து போய் - வானுலகோர் பொழிந்த பெருமை பொருந்திய

மலர் மழையாலாகிய வெள்ளத்தில் மூழ்கிச் சென்று, வயம் கொள்

நந்தி கணத்துள் வதிந்தது - வெற்றியையுடைய நந்தி கணங்களுள்

ஒன்றாய்த் தங்கியது.

புயங்கள் நான்கும் முக்கண்களும் பொற்ப என்றமையால்

சிவச ரூபம் பெற்றுச் சென்றதென்க. வியம் - பெருமை. நந்தி

கணம் - சிவ கணம். (22)





	 	 அன்று தொட்டின் றளவும்பொற் றாமரை

என்று ரைக்கு மெழின்மல ரோடையிற்

சென்று கைத்துத் திரிகின்ற மீனலால்

ஒன்று மற்றன நீர்வா ழுயிர்களும்.



(இ - ள்.) அன்று தொட்டு இன்று அளவும் - அன்று முதல்

இந்நாள் காறும், பொற்றாமரை என்று உரைக்கும் - பொற்றாமரை

என்று சொல்லப்படும், எழில் மலர் ஓடையில் - அழகிய

மலர்களையுடைய அவ்வாவியின்கண், சென்று உகைத்துத் திரிகின்ற

மீன் அலால் - ஓடித் துள்ளி விளையாடும் மீன்களேயன்றி, நீர் வாழ்

உயிர்களும் ஒன்றும் அற்றன - ஏனைய நீர் வாழ் உயிர்களும் சிறிதுமின்றி ஒழிந்தன. (23)





	 	 [அறுசீரடி யாசிரிய விருத்தம்]



தன்கிளை யன்றி வேற்றுப் பறவைக டாமுந் தன்போல்

நன்கதி யடைய வேண்டிற் றேகொலிந் நாரை செய்த

அன்பினில் வியப்போ வீச னருளினில்*வியப்போ வன்பர்க்

கின்புரு வான வீச னன்பருக் கெளிதே யைய.+

(இ - ள்.) தன் கிளை அன்றி - தனது இனமாகிய

பறவைகளே யல்லாமல், வேற்றுப் பறவைகள் தாமும் - வேறு இனப்

பறவைகளும், தன் போல் - தன்னைப் போல, நன்கதி அடைய

வேண்டிற்றே - சிவகதி அடையுமாறு இறைவனிடத்து வரம்

வேண்டியதே, இந்நாரை செய்த அன்பினில் வியப்போ - இந்த நாரை

புரிந்த அன்பினில் வியப்புளதோ (அன்றி), ஈசன் அருளினில்

வியப்போ - (அதற்கு எளிவந்த) இறைவன் அருளின்கண்

வியப்புளதோ, அன்பர்க்கு இன்பு உருவான ஈசன் - அன்பர்கட்கு

இன்ப வடிவமாய் விளங்கும் சிவபிரானது அருள், அன்பருக்கு

எளிதே - அன்பர்களின் அன்புக்கு எளிதே.

முன் கரிக் குருவி தன் கிளையெல்லாம் தன் போல்

மேன்மையெய்த வரம் பெற்றது. இந்நாரையோ அவ்வளவன்றி

வேற்று இனப் பறவைகளும் நற்கதியடைய வேண்டிற்று, இதனது

அன்பிருந்தவாறென்னே என வியந்தபடி. அன்பினில் வியப்போ

அருளினில் வியப்போ என்னும் வினாவுக்கு ஈசனருள் அன்பர்

அன்புக் கெளிதே எனர் சமற்காரமாக விடை கூறப்பட்டது.

"முட்டி லன்பர்த மன்பிடுந் தட்டுக்கு முதல்வர்

மட்டு நின்றதட் டருளொடுந் தாழ்வுறும் வழக்கால்"

என்னும் திருத்தொண்டர் புராணச் செய்யுள் இங்கு நோக்கற்பாலது.

கொல், ஐய என்பன அசைகள். (24)





	 	 	 மறக்கு றும்புக் களைகட்டு மண்ணின்மேல்

			அறப்பெ ரும்பயி ராக்கி யதன்பயன்

			சிறக்க நல்கிட வுண்டு செருக்குவான்

			துறக்க மெய்தி யிருந்தான் சுகுணனும்.



(இ - ள்.) சுகுணனும் - சுகுண பாண்டியனும், மறக் குறும்புக்

களைகட்டு - பாவமாகிய சிறிய களையைப் பிடுங்கி, மண்ணின்

மேல் - நிலவுலகின் மேல், அறப்பெரும் பயிர் ஆக்கி - அறமாகிய

பெரிய பயிரை வளர்த்து, அதன் பயன் சிறக்க நல்கிட உண்டு

செருக்குவான் - அதன் பயன் மிகவும் கைகூட (அதனை) உண்டு

களித்தற் பொருட்டு, துறக்கம் எய்தி இருந்தான் - துறக்க நாட்டினை

அடைந்திருந்தான்.

இவ்வுலகிற் புரிந்த அறத்தின் பயனை நுகர்ந்து களித்தற்

பொருட்டுத் துறக்க மெய்தினன் என்றார். செருக்குவான் :

வினையெச்சம். (25)

ஆகச் செய்யுள் 2321.





* * *





	 	 திருவிளையாடற் புராணம்

மூலமும் - உரையும்



3. திருவாலவாய்க் காண்டம்



நாற்பத் தொன்பதாவது

திருவாலவாயான படலம்



[அறுசீரடியாசிரிய விருத்தம்]





பாயுடையார் விடுத்தபழி யழல்வழுதி யுடல்குளிப்பப் பதிக

மோதும்

சேயுடையா ரணந்திளைக்குஞ் செவியுடையா ரளவிறந்த

திசைக ளெட்டுந்

தோயுடையார் பொன்னிதழித் தொடையுடையார் விடவரவஞ்

சுற்று மால

வாயுடையார் புகழ்பாடப் பெறுவேமேல் வேண்டுவதிம் மனித

யாக்கை.



(இதன் பொருள்.) பாய் உடையார் விடுத்த பழி அழல் -

பாயை ஆடை யாகவுடைய அமணர் (தமது திருமடத்தின்கண்)

வைத்த பழிக்கு ஏதுவாகிய நெருப்பு, வழுதி உடல்குளிப்ப -

பாண்டியனுடலிற் சென்று பற்றுமாறு, பதிகம் ஓதும் - திருப்பதிகம்

பாடியருளும், சேய் உடை ஆரணம் திளைக்கும் செவியுடையார் -

ஆளுடைய பிள்ளையாரின் தமிழ் மறையை இடையறாது நுகருஞ்

செவியினை யுடையாரும், அளவு இறந்த திசைகள் எட்டும் தோய்

உடையார் - எல்லையின்றிப் பரந்த எட்டுத் திக்குகளையும்

பொருந்திய ஆடையாகவுடையாரும், பொன் இதழித் தொடை

உடையார் - பொன்போன்ற கொன்றைமாலையை யுடையாரும்,

விட அரவம் சுற்றும் ஆலவாய் உடையார் - நஞ்சினை யுடைய

பாம்பினாற் கோலி வரையறுக்கப்பட்ட திருவாலவாயினை

யுடையாருமாகிய சோமசுந்தரக் கடவுளின், புகழ் பாடப்

பெறுவேமேல் - புகழைப்பாடும் பேறு பெறுவேமானால், இம்மனித

யாக்கை வேண்டுவது - இந்த மனித்த வுடம்பு வேண்டுவதே யாகும்.

அழல் வழுதியுடல் குளிப்பப் பதிகமோதிய வரலாற்றை மேல்

பாண்டியன் சுரந்தீர்த்த படலத்திற் காண்க. சேய் - பிள்ளையார்.

சேயுடை யாரணம் என்புழி ஆறாவது செய்யுட்கிழமைக்கண் வந்தது;

கபிலரது பாட்டு என்புழிப்போல. திசைகள் எட்டும் தோயுடையார் -

திகம்பரர்.

"வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும்

தாழ்த்தச் சென்னியும் தந்த தலைவனைச்

சூழ்த்த மாமலர் தூவித் துதியாதே

வீழ்த்த வாவினை யேனெடுங் காலமே"



"குனித்த புருவமுங் கொவ்வைச்செவ் வாயிற் குமிண்சிரிப்பும்

பனித்த சடையும் பவளம்போல் மேனியிற் பால்வெண்ணீறும்

இனித்த முடைய வெடுத்தபொற் பாதமுங் காணப்பெற்றால்

மனித்தப் பிறவியும் வேண்டுவ தேயிந்த மாநிலத்தே"



என்னும் திருநாவுக்கரசர் திருப்பாட்டுக்கள் இங்கே

சிந்திக்கற்பாலன. (1)





	 	 வேதனெடு மாலாதி விண்ணாடர் மண்ணாடர் விரத யோகர்

மாதவர்யா வருங்காண மணிமுறுவல் சிறிதரும்பி மாடக்

கூடல்

நாதனிரு திருக்கரந்தொட் டம்மியின்மேல் வைத்தகய

னாட்டச் செல்வி

பாதமல ரெழுபிறவிக் கடனீந்தும் புணையென்பர் பற்றி

லாதோர்.



(இ - ள்.) வேதன் நெடுமால் ஆதி விண்ணாடர் - பிரமனும்

நெடியனாகிய திருமாலும் முதலிய தேவர்களும், மண்ணாடர் -

புவியிலுள்ளாரும், விரதயோகர் மாதவர் யாவரும் -அரிய

நோன்பினை மேற்கொண்ட சிவயோகியரும் பெரிய தவத்தினை

யுடைய முனிவரும் ஆகிய அனைவரும், காண - காணும்படி,

மாடக்கூடல் நாதன் - நான்மாடக்கூடலின் நாயகனாகிய

சோமசுந்தரக் கடவுள், மணிமுறுவல் சிறிது அரும்பி - அழகிய

புன்னகை முகிழ்த்து, இரு திருக்கரம் தொட்டு - இரண்டு

திருக்கரங்களாலும் தீண்டி, அம்மியின்மேல் வைத்த - அம்மியின்

மேல் வைத்தருளப்பெற்ற, கயல்நாட்டச் செல்வி பாதமலர் -

அங்கயற்கண்ணம்மையின் திருவடி மலர்களை, பற்று இலாதோர் -

இருவகைப் பற்றுமற்ற பெரியோர், எழுபிறவிக் கடல் நீந்தும் புணை

என்பர் - எழுவகைப்பட்ட பிறவியாகிய கடலைக் கடப்பதற்குரிய

நாவாய் என்று கூறுவார்.

அம்மியின்மேல் வைத்தமை முன் திருமணப்படலத்திற் காண்க.

வைத்த பாதமலர் என்க. பிறவி ஏழாவன தேவர், மக்கள், விலங்கு,

புள், ஊர்வன, நீர்வாழ்வன, தாவரம் என்பன. பிறவி காரண காரியத்

தொடர்ச்சியாய் அனாதியாக வந்து கொண்டிருத்தலின் அளவிட

முடியாத தென்பார், ‘கடல்’ என்றார். பற்றிலாதோர் - எவ்வகைப்

பற்றுமற்று இறைவன் திருவடியைப் பற்றி நின்றோர்;

"முற்றா வெண்டிங்கள் முதல்வன் பாதமே

பற்றா நின்றாரைப் பற்றா பாவமே"



	 "பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார்

			இறைவ னடிசேரா தார்"

	 			 	 	என்னும் மறைமொழிகள் இங்கே கருதற் பாலன. (2)





	 	 [வேறு]



ஓலவாய் மறைக டேறா வொருவன்றன் னுலகந் தன்னைச்

சேலவா யுழலு நாரைக் கருளிய செயலீ தம்ம

நீலவாய் மணிசேர் கண்ட னெடியநான் மாடக் கூடல்

ஆலவா யாகச் செய்த வருட்டிற மெடுத்துச் சொல்வாம்.



(இ - ள்.) வாய் ஓலம் மறைகள் தேறா ஒருவன் -

வாய்திறந்து ஓலமிடும் மறைகளும் தெளியாத இறைவன், தன் உலகம்

தன்னை - தனது சிவலோகத்தை, சேல் அவாய் உழலும் நாரைக்

கருளிய செயல் ஈது - சேல்மீனை விரும்பிச் சுழன்று திரியும்

நாரைக்கு அருளிய திருவிளையாடல் இதுவாகும்; நீலம் வாய்மணி

நேர் கண்டன் - நீலநிறம் வாய்ந்த மணியினை ஒத்த

திருமிடற்றையுடைய அவ்விறைவன், நெடிய நான்மாடக்கூடல் -

நீண்ட நான்மாடக்கூடலை, ஆலவாயாகச்செய்த அருள் திறம் -

திருவாலவாயாகச் செய்த திருவிளையாடலை, எடுத்துச் சொல்வாம் -

(இனி) எடுத்துக் கூறுவாம்.

ஓலமிடுதல் - முறையிடுதல்;

	 "அருமறை முறையிட் டின்னு மறிவதற் கரியான்"



எனவும்,

	 "மயக்கறு மறையோ லிட்டு மாலயன் றேட நின்றான்"



எனவும் திருத்தொண்டர் புராணம் கூறுதல் காண்க. ஓலம், நீலம்

என்பன ஈறு கெட்டன. அம்ம : இடைச்சொல். (3)





	 	 	 	 சித்திர மேரு வென்ற திரண்டதோட் சுகுணன் பின்பு

	சித்திர விரதன் சித்ர பூடணன் றிண்டேர் வல்ல

	சித்திர துவசன் வென்றிச் சித்திர வருமன் வன்றோட்

		சித்திர சேனன் சீர்சால் சித்ரவிக் கிரம னென்போன்.



(இ - ள்.) சித்திரம் மேரு வென்ற திரண்டதோள் சுகுணன்

பின்பு - அழகிய மேருமலையை வென்ற திரண்ட

தோள்களையுடைய சுகுண பாண்டியனுக்குப் பின், சித்திர

விரதன் - சித்திர விரதனும், சித்திர பூடணன் - சித்திர பூடணனும்,

திண்தேர்வல்ல சித்திரதுவசன் - வலியதேர்ப்போரில் வல்ல

சித்திரதுவசனும், வென்றிச் சித்திர வருமன் - வெற்றி பொருந்திய

சித்திரவருமனும், வன்தோள் சித்திரசேனன் - வலிய

தோள்களையுடைய சித்திரசேனனும், சீர்சால் சித்ரவிக்கிரமன்

என்போன் - சிறப்பு அமைந்த சித்திரவிக்கிரமன் எனப்படுவானும்.



சித்ர என்பது தமிழியற்கு மாறாயினும் சீர்நோக்கித் திரியாது

நின்றது;



பின்வரும் பராக்ரம என்பதும் அது. (4)





	 	 	 	 	 		 	 	 மணிகெழு தேரி ராச மார்த்தாண்ட னிராச சூடா

	மணியணி முடியி ராச சார்த்தூல வழுதி சிந்தா

		மணிநிகர் துவிச ராச குலோத்தமன் மடங்கா வென்றி

		மணிதிகழ் பொலம்பூ ணாயோ தனப்பிர வீணன் மன்னோ.



(இ - ள்.) மணிகெழு தேர் இராசமார்த்தாண்டன் - மணிகள்

பதித்த தேரினையுடைய இராசமார்த்தாண்டனும், இராச சூடாமணி -

இராசசூடாமணி யும், அணி முடி இராசசார்த்தூலவழுதி -

அழகியமுடியினையுடைய இராசசார்த்தூல பாண்டியனும், சிந்தாமணி

நிகர் துவிசராச குலோத்தமன் - சிந்தாமணி போன்ற

கொடையினையுடைய துவிசராச குலோத்தமனும், மடங்காவென்றி

மணி திகழ் பொலம் பூண் ஆயோதனப் பிரவீணன் - மடங்காத

வெற்றியையும் மணிகள் பதிக்கப்பட்டு விளங்கும் பொன்னணி

களையு முடைய ஆயோதனப் பிரவீணனும்.

சிந்தாமணி - சிந்தித்தவற்றைக் கொடுக்கும் ஒரு தெய்வமணி.

ஆயோ தனம் - போர். பிரவீணன் - வல்லன். மன்னும் ஓவும்

அசைநிலை. (5)





	 	 	 இயம்பருந் திறலி ராச குஞ்சரன் பரவி ராச

		பயங்கரன் கைக்கும் பைந்தா ருக்கிர சேனன் பாரைச்

		சயங்கெழு தோண்மே லேந்து சத்துருஞ் சயன்வீ மத்தேர்

		வயங்கெழு மன்னன் வீம பராக்ரம வழுதி மாதோ.



(இ - ள்.) இயம்பரும் திறல் இராசகுஞ்சரன் - சொல்லுதற்கரிய

வெற்றி யையுடைய இராசகுஞ்சரனும், பரவிராச பயங்கரன் - பரவிராச

பயங்கரனும், கைக்கும் பைந்தார் உக்கிரசேனன் - கசக்கும் பசிய

வேப்பமலர் மாலையை யணிந்த உக்கிரசேனனும், பாரை சயம் கெழு

தோள்மேல் ஏந்து சத்துருஞ்சயன் - புவியை வெற்றி பொருந்திய

தோளின்கண் தாங்கிய சத்துருஞ்சயனும், வயம் கெழு வீமத்தேர்

மன்னன் - வெற்றிபொருந்திய வீமரதன் என்னும் வேந்தனும், வீம

பராக்ரமவழுதி - வீமபராக்கிரம பாண்டியனும்.

மாது, ஓ : அசைகள். (6)





	 	 	 பெய்வளை விந்தை சேர்ந்த பிரதாப மார்த்தாண் டப்பேர்த்

		தெவ்வடு சிலையான் றேர்விக் கிரமகஞ் சுகன்றே ரார்போர்

		வௌவிய சமர கோலா கலனெனும் வாகை வேலான்

		அவ்விய மவித்த சிந்தை யதுலவிக் கிரம னென்பான்.



(இ - ள்.) பெய்வளை விந்தை சேர்ந்த பிரதாப

மார்த்தாண்டப் பேர் - இடப்பட்ட வளையலையுடைய வீரமகன்

அணைந்த பிரதாப மார்த்தாண்ட னென்னும் பெயரினையுடைய, தெவ்

அடுசிலையான் - பகைவரைக்கொல்லும் வில்லினையுடைய யானும்,

தேர்விக்கிரம கஞ்சுகன் - தேரையுடைய விக்கிரமகஞ்சுகனும், தேரார்

போர் வௌவிய - பகைவர் போர்வலியைக் கவர்ந்த,

சமரகோலாகலன் எனும் வாகைவேலான் - சமரகோலாகலன்என்னும்

வெற்றிவேலையுடையானும், அவ்வியம் அவித்த சிந்தை

அதுலவிக்கிரமன் என்பான் - பொறாமையை ஒழித்த

உள்ளத்தையுடைய அதுலவிக்கிரமன் எனப்படுவானும்.

தேரார் - பகைவர். (7)





	 	 	 	 எழில்புனை யதுல கீர்த்தி யெனவிரு பத்தி ரண்டு

		வழிவழி மைந்த ராகி வையங் காத்த வேந்தர்

		பழிதவி ரதுல கீர்த்தி பாண்டியன் றன்பா லின்பம்

		பொழிதர வுதித்த கீர்த்தி பூடணன் புரக்கு நாளில்.



(இ - ள்.) எழில் புனை அதுலகீர்த்தி என - அழகுமிக்க

அதுலகீர்த்தியும் என்று, இருபத்திரண்டு மைந்தர் வழிவழி ஆகி -

இருபத்திரண்டு மைந்தர்கள் வழி வழியாகத்தோன்றி, வையகம் காத்த

வேந்தர் - இந் நிலவுலகை ஆண்ட அவ் வேந்தருள், பழிதவிர்

அதுல கீர்த்திபாண்டியர் தன்பால் - பழி நீங்கிய அதுலகீர்த்தி

என்னும் வழுதியினிடத்து, இன்பம் பொழிதர உதித்த - இன்பம்

மிகும்படி தோன்றிய, கீர்த்திபூடணன் புரக்கும் நாளில் -

கீர்த்திபூடண பாண்டியன் செங்கோலோச்சிவருங் காலையில்.

இருபத்திரண்டு மைந்தர் வழிவழித்தோன்றி வையகம் புரந்தனர்

அங்ஙனம் புரந்த வேந்தருள் என விரித்துரைத்துக் கொள்க. புனைதலும் பொழிதலும் மிகுதலை உணர்த்தின. (8)





	 	 	 	 கருங்கட லேழுங் காவற் கரைகடந் தார்த்துப் பொங்கி

		ஒருங்கெழுந் துருத்துச் சீறி யும்பரோ டிம்ப ரெட்டுப்

		பொருங்கட் கரியு மெட்டுப் பொன்னெடுங் கிரியு நேமிப்

		பெருங்கடி வரையும் பேரப் பிரளயங் *கோத்த வன்றே.



(இ - ள்.) கருங்கடல் ஏழும் - கரிய கடல்கள் ஏழும், ஒருங்கு பொங்கி எழுந்து - ஒருசேரப் பொங்கி மேலெழுந்து, உருத்துச் சீறி

ஆர்த்து - வெகுண்டு சீறி ஆரவாரித்து, காவல் கரைகடந்து -

காவலாகிய எல்லையைக்கடந்து, உம்பரோடு இம்பர் - விண்ணுலகும்

மண்ணுலகும், பொரும் எட்டு கடகரியும் - போர்செய்யும்

மதத்தையுடைய எட்டு யானைகளும், நெடும் பொன் எட்டுகிரியும் -

பெரிய பொன்னையுடைய எட்டு மலைகளும், பெருங்கடி நேமி

வரையும் - பெரிய அச்சத்தைத் தரும் சக்கரவாள கிரியும், பேர -

நிலைபெயருமாறு, பிரளயம்கோத்த - பிரளயமாக

ஒன்றோடொன்று கோத்தன.

கருமை - பெருமையுமாம். உறுத்துச்சீறி, ஒருபொருட்

பன்மொழி. கடி - காவலுமாம். அன்று, ஏ : அசைகள். (9)



* * *



பா - ம். *கோத்த தன்றே.





	 	 	 	 	 		 	 	 அப்பெருஞ் சலதி வெள்ளத் தழுந்தின வழிவி லாத

		எப்பெரும் பொழிலு மேழு தீபமு மிவற்றுட் டங்கி

		நிற்பன செல்வ வான திணைகளு நீண்ட சென்னிப்

		பர்ப்பத வகையு மீறு பட்டன வாக வங்கண்.



(இ - ள்.) அப்பெருஞ் சலதிவெள்ளத்து அழுந்தின -

அந்தப்பெரிய கடல் வெள்ளத்துள் மூழ்கி, அழிவு இலாத எப்பெரும்

பொழிலும் - அழிவில்லாத எத்துணைப் பெரிய பூமியும், ஏழு

தீபமும் - ஏழு தீவுகளும், இவற்றுள் தங்கி நிற்பன செல்வ ஆன

திணைகளும் - இவைகளிலே தங்கிநிற்பனவும் செல்வனவுமாகிய

பொருள்களும், நீண்ட சென்னிப் பர்ப்பதவகையும் - உயர்ந்த

முடிகளையுடைய மலைவகைகளும், ஈறுபட்டனவாக - ஒழிந்தனவாக;

அங்கண் - அப்பொழுது.

அழுந்தின, முற்றெச்சம். பொழில் - உலகம்.

இஃது இப்பொருட்டாதலை.

	 "செழும்பொழில்கள் பயந்துகாத் தழிக்கு மற்றை

			மூவர்கோ னாய்நின்ற முதல்வன்"



என்னும் திருவாசகத்திற் காண்க. நிற்பனவான திணை -

நிலைத்திணை. செல்வவான திணை - இயங்குதிணை. திணை -

குலம். (10)





	 	 	 	 தேனிழி குதலைத் தீஞ்சொற் சேனெடுங் கண்ணி கோயில்

		வானிழி விமானம் பொற்றா மரைவிளை யாட்டின் வந்த

		கானிழி யிடபக் குன்றங் கரிவரை நாகக் குன்றம்

		ஆனிழி வரைவ ராக வரைமுத லழிவி லாத.



(இ - ள்.) தேன் இழி குதலைத்தீஞ்சொல் - தேன் ஒழுகும்

இனிய குதலைச் சொல்லையுடைய, சேல் நெடுங் கண்ணி கோயில்

- சேல் போலும் நீண்ட விழிகளையுடைய உமையம்மையின்

திருக்கோயிலும், வான் இழி விமானம் - வானினின்றும் இறங்கிய

இந்திரவிமானமும், பொற்றாமரை - பொற்றாமரை வாவியும்,

விளையாட்டின் வந்த கான் இழி இடபக்குன்றம் - இறைவன்

திருவினையாட்டினால் வந்து தங்கிய மணம்வீசும்

(சோலைகளையுடைய) இடபமலையும், கரிவரை - யானைமலையும்,

நாகக்குன்றம் - நாகமலையும், ஆன் இழிவரை - பசுவின்

உருத்திரிந்த பசுமலையும், வராகவரை - பன்றிமலையும், முதல் -

முதலிய இடங்கள், அழிவு இலாத - (அந்நீரினால்)

அழியாதனவாயின.

தேன் இழி என்பதற்குத் தேனும் புறங்கொடுக்கும்

என்றுரைத்தலுமாம். சேல் நெடுங்கண்ணி - அங்கயற்கண்ணம்மை.

கான் இழி சோலைகளையுடைய என வருவித்துரைக்க. முதல் -

முதலான. ஆக்கச்சொல் விரித்து அழிவிலாதனவாயின என்க. (11)





	 	 	 	 	 			 	 வெள்ளநீர் வறப்ப வாதி வேதியன் ஞால முன்போல்

		உள்ளவா றுதிப்ப நல்கி யும்பரோ டிம்ப ரேனைப்

		புள்ளொடு விலங்கு நல்கிக் கதிருடற் புத்தேண் மூவர்

		தள்ளரு மரபின் முன்போற் றமிழ்வேந்தர் தமையுந் தந்தான்.



(இ - ள்.) வெள்ள நீர் வறப்ப - பிரளயநீர் வற்ற,

ஆதிவேதியன் - சிவபெருமான், முன் உள்ளவாறுபோல் ஞாலம்

உதிப்ப நல்கி - முன் இருந்ததன்மை போலவே உலகந்

தோன்றுமாறு அருள்புரிந்து, உம்பரோடு இம்பர் ஏனைப் புள்ளொடு

விலங்குநல்கி - தேவர்களையும் மக்களையும் மற்றைப்

பறவைகளையும் விலங்குகளையும் தோற்றுவித்து, கதிர்உடல்

புத்தேள் மூவர் தள் அரு மரபின் - ஒளிவடிவமுடைய சந்திரனும்

சூரியனும் தீக்கடவுளுமாகிய மூவரின் தள்ளுதற்கரிய மரபில்,

முன்போல் தமிழ் வேந்தர்தமையும் தந்தான் - முன்போலவே மூன்று

தமிழ் மன்னர்களையும் தந்தருளினான்.

போல், அசையுமாம். உம்பர், இம்பர் என்பன

அவ்விடங்களிலுள்ளாரை உணர்த்தின. திங்கள் மரபினர்

பாண்டியரும், ஞாயிற்றின்மரபினர் சோழரும், அங்கி மரபினர்

சேரரும் ஆம். (12)





	 	 [கலி விருத்தம்]



அங்சியை மதிமர பென்னு மாழியுட்

டங்கிய கலையெணான் கிரட்டி தன்னொடும்

பொங்கிய நிலாமதி போலத் தோன்றினான்

வங்கிய சேகர வழுதி மன்னனே.



(இ - ள்.) அங்கு இயை மதிமரபு என்னும் ஆழியுள் -

அங்ஙனமியைந்த சந்திரன்மரபாகிய கடலுள், தங்கிய எண்ணான்கு

இரட்டி கலையொடும் - பொருந்திய அறுபத்துநான்கு

கலைகளோடும், பொங்கிய நிலாமதிபோல - விளங்கித்தோன்றிய

நிலவினையுடைய சந்திரன்போல, வங்கிய சேகரவழுதி மன்னன்

தோன்றினான் - வங்கியசேகர பாண்டியன் என்னும் வேந்தன்

தோன்றினான்.

தொடக்கமும் ஈறும் தோன்றாது நெடிதாய் வருதலின்

மதிமரபை ஆழியாக உருவகித்தார். இவன் அறுபத்துநான்கு

கலையும் நிரம்பினான் ஆகலின் எண்ணான்கிரட்டி கலையொடும்

பொங்கிய மதிபோல என்றார்; இஃது இல்பொருளுவமை. வங்கியம்

- வம்சம். (13)





	 	 	 தாளணி கழலினான் றங்க ணாயகன்

			கோளணி புரிசைசூழ் கோயில் சூழவோர்

			வாளணி கடிநகர் சிறிது வைகவைத்

			தாளரி யேறென வவனி காக்குநாள்.



(இ - ள்.) தாள் அணிகழலினான் - காலிற்கட்டிய

வீரக்கழலையுடைய அவ்வேந்தன், தங்கள்நாயகன் - தங்கள்

தலைவனாகிய சோமசுந்தரக்கடவுளின், கோள் அணி புரிசைசூழ்

கோயில் சூழ - ஒன்பது கோள்களுந் தவழும் மதில்சூழ்ந்த திருக்

கோயிலைச்சூழ, ஓர் வாள் அணி கடிநகர் சிறிது வைகவைத்து -

ஒளிபொருந்திய காவலையுடைய ஒரு நகரைச்சிறிதாக

ஆக்கிக்கொண்டு, ஆளரி ஏறென அவனி காக்கு நாள் -

சிங்கவேறுபோலப் புவியைப் பாதுகாத்து வரும்நாளில்.

கோள் அணிபுரிசை - கோட்களை அணிந்த மதில்; மதிலின்

உயர்ச்சி கூறியவாறு. வைக வைத்து - பொருந்த வைத்து; ஆக்கி

என்றபடி. (14)





	 	 	 செய்யகோன் மனுவழி செலுத்து நீர்மையாற்

			பொய்கெழு கலிப்பகை புறந்தந் தோடத்தன்

			வையகம் பல்வளஞ் சுரப்ப வைகலும்

			மெய்கெழு மன்பதை மிக்க வாலரோ.



(இ - ள்.) செய்ய கோல் மனுவழி செலுத்தும் நீர்மையால் -

செங்கோலை மனுவறத்தின்வழியே ஓச்சுகின்றதன்மையால்,

பொய்கெழு கலிப்பகை புறந்தந்து ஓட -பொய்மிக்க கலி என்னும்

பகைவன் புறங்காட்டி ஓட, தன் வையகம் வைகலும் பல்வளம்

சுரப்ப - தன் நாடு நாள்தோறும் பலவளங்களையுஞ் சுரத்தலால்,

மெய்கெழு மன்பதை மிக்க - உண்மைமிக்க மக்கட்கூட்டங்கள்

(நாள்தோறும்) மிக்கன.

கலி - வறுமை முதலிய தீமை. வைகலும் என்பதனை

ஈரிடத்துங் கூட்டுக. ஆல், அரோ : அசைகள். (15)





	 	 	 பல்குறு மானிடப் பரப்பெ லாமொருங்

			கல்குற விடங்குறை வாக வாய்மதுப்

			பில்குறு தாரினான் பிறைமு டித்தவன்

			மல்குறு கோயிலின் மருங்க ரெய்தினான்



(இ - ள்.) பல்குறும் மானிடப்பரப்பு எலாம் - (அங்ஙனம்)

பல்கிய மக்கட் பரப்பு அனைத்தும், ஒருங்கு அல்குற இடம்

குறைவாக - ஒருங்கு தங்குவதற்கு இடம் குறைவுபட, ஆய்மதுப்

பில்குறு தாரினான் - (வண்டுகள்) ஆராயுந் தேன்பிலிற்றும்

மாலையையுடைய பாண்டியன், பிறைமுடித்தவன் மல்குறு கோயிலின்

மருங்கர் எய்தினான் - பிறையையணிந்த சோமசுந்தரக்கடவுள்

வீற்றிருந்து விளங்குந் திருக்கோயிலின் பக்கத்தை அடைந்தனன்.



உறுதல் எல்லாம் துணைவினை. வண்டு ஆயும் எனவிரிக்க.

மல்குதல் - விளங்குதன்மேற்று. மருங்கர், ஈற்றுப்போலி. (16)





	 	 	 கறையணி கண்டனைத் தாழ்ந்து கைதொழு

			திறையவ நின்னருள் வலியி னிந்நிலப்

			பொறையது வாற்றுவேற் கீண்டிப் போதொரு

			குறையதுண் டாயின தென்று கூறுவான்.



(இ - ள்.) கறை அணி கண்டனைத் தாழ்ந்து -

நஞ்சக்கறையினை அணிந்த திருமிடற்றினையுடைய இறைவனை

வணங்கி, கைதொழுது - கைகூப்பி, இறையவ - தலைவனே, நின்

அருள்வலியின் - நினது அருள்வலியினால், இந்நிலப் பொறையது

ஆற்றுவேற்கு - இந்நிலச்சுமையைத் தாங்கிவந்த எனக்கு, ஈண்டு

இப்போது ஒரு குறையது உண்டாயினது என்று கூறுவான் - இங்கு

இப்பொழுது ஒருகுறை உண்டாயிற்றென்று அதனைக்

கூறுவானாயினன்.

பொறையது, குறையது என்பவற்றில் அது பகுதிப்பொருள்

விகுதி. (17)





	 	 	 இத்தனை மாக்களு மிருக்கத் தக்கதாப்

			பத்தனங் காணவிப் பதிக்க ணாதியே

			வைத்தறை செய்திடும் வரம்பு காண்கிலேன்

			அத்தமற் றதனையின் றறியக்காட் டென்றான்.



(இ - ள்.) இத்தனை மாக்களும் இருக்கத் தக்கதா -

இவ்வளவு மக்களும் இருக்கத்தகுதியுடையதாக, பத்தனம் காண -

ஒரு நகரினை ஆக்குவதற்கு, இப்பதிக்கண் ஆதியேவைத்து

அறைசெய்திடும் வரம்பு காண்கிலேன் - இந்நகரின்கண் ஆதி

காலத்திலிருந்து வரையறுத்து வைத்த எல்லையை அறியேன்; அத்த

அதனை இன்று அறியக்காட்டு என்றான் - (ஆதலால்) அத்தனே

அவ்வெல்லையை இன்று யான் அறியுமாறு காட்டியருள்வாயாக

வென்று இரந்து வேண்டினன்.

பத்தனம் - பட்டணம்; நகரம். அறைசெய்துவைத்த என மாறுக.

மற்று : அசை. (18)





	 	 	 நுண்ணிய பொருளினு நுண்ணி தாயவர்

			விண்ணிழி விமானநின் றெழுந்து மீனவன்

			திண்ணிய வன்பினுக் கெளிய சித்தராய்ப்

			புண்ணிய வருட்கட லாகிப் போதுவார்.



(இ - ள்.) நுண்ணிய பொருளினும் நுண்ணிதாயவர் -

அணுவினும் அணுவாயுள்ள அச்சோமசுந்தரக்கடவுள், விண் இழி

விமானம் நின்று எழுந்து - வானினின்றும் இறங்கிய இந்திர

விமானத்தினின்றும் எழுந்து, மீனவன் திண்ணிய அன்பினுக்கு எளிய

சித்தராய் - பாண்டியனது வலிய அன்பிற்கு எளிய சித்தமூர்த்தியாகி,

புண்ணிய அருள் கடல் ஆகிப் போதுவார் - அறமும் அருளுமாய

கடலாகி வருவாராயினர்.

இறைவன் எவற்றினும் நுண்பொருளாதலை,

	 "அணுத்தருந் தன்மை யிலையோன் காண்க"

			"நூலுணர் வுணரா நுண்ணியோன் காண்க"



என்னும் திருவாசகம். அவரைக் கண்ட துணையானே

அறக்கடலென்றும் அருட்கடலென்றும் அனைவரும் கருதுமாறு

போதுவாராயினர் என்க. (19)





	 	 [கலிநிலைத்துறை]



பாம்பி னாற்கடி சூத்திரங் கோவணம் பசுந்தாட்

பாம்பி னாற்புரி நூல்சன்ன வீரம்வெம் பகுவாய்ப்

பாம்பி னாற்குழை குண்டலம் பாதகிண் கிணிநாண்

பாம்பி னாற்கர கங்கணம் பரித்தனர் வந்தார்.



(இ - ள்.) பாம்பினால் கடிசூத்திரம் கோவணம் - பாம்பினால்

அரைஞாணும் கோவணமும், பசுந்தாள் பாம்பினால் - இல்லாத

காலையுடைய பாம்பினால், புரிநூல் சன்னவீரம் - பூணுநூலும்

வெற்றிமாலையும், வெம்பகுவாய்ப் பாம்பினால் - கொடிய

பிளந்தவாயையுடைய பாம்பினால், குழை குண்டலம்

பாதகிண்கிணிநாண் - குழையுங் குண்டலமும் காற்சதங்கை

கோத்த கயிறும், பாம்பினால் கரகங்கணம் பரித்தனர் வந்தார் -

பாம்பினால் கைவளையும் தாங்கிவந்தார்.

பசுந்தாட் பாம்பு முதலியவற்றைச் சுட்டாகக்கொள்க. பசுமை

இன்மை மேற்று; "அருங்கேடன்" என்புழிப்போல இல்லாத

தாளையுடைய பாம்பு என்றார்;

"பச்சைத்தா ளரவாட்டி"



என்னும் தமிழ்மறையுங் காண்க. சன்னவீரம் - மார்பிலும் முதுகிலும்

மாறி யணியும் ஒருவகை வெற்றிமாலை;

"சன்னவீரம் திருமார்பில் வில்லிலக"



என்பது திருக்கைலாய ஞானவுலா. பரித்தனர், முற்றெச்சம். (20)





	 	 வந்த யோகர்மா மண்டப மருங்குநின் றங்கைப்

பந்த வாலவா யரவினைப் பார்த்துநீ யிவனுக்

கிந்த மாநக ரெல்லையை யளந்துகாட் டென்றார்

அந்த வாளரா வடிபணிந் தடிகளை வேண்டும்.



(இ - ள்.) வந்தயோகர் - அங்ஙனம் வந்த சித்தமூர்த்திகள்,

மாமண்டபம் மருங்குநின்று - பெரியமண்டபத்தின் மருங்குநின்று,

அங்கைப்பந்த ஆலவாய் அரவினைப் பார்த்து - அழகிய

திருக்கரத்திற்கட்டிய நஞ்சுபொருந்திய வாயையுடைய

பாம்பைப்பார்த்து, நீ இவனுக்கு இந்த மாநகர் எல்லையை அளந்து

காட்டு என்றார் - நீ இப்பாண்டியனுக்கு இந்தப் பெரியநகரத்தின்

எல்லையை வரையறுத்துக் காட்டு வாயாக என்று கூறியருளினார்;

அந்த வாள் அரா அடிபணிந்து அடிகளைவேண்டும் - அந்த

ஒளிபொருந்திய பாம்பு அடிவணங்கிச் சித்தமூர்த்திகளை இரந்து வேண்டும்.

பந்தம் - கட்டு; கங்கணம். (21)





	 	 பெரும விந்நக ரடியனேன் பெயரினால் விளங்கக்

கருணை செய்தியென் றிரந்திடக் கருணையங் கடலும்

அருண யந்துநேர்ந் தனையதே யாகெனப் பணித்தான்

உருகெ ழுஞ்சின வுரகமு*மொல்லெனச் செல்லா.



(இ - ள்.) பெரும - பெருமானே, இந்நகர் அடியனேன்

பெயரினால் விளங்க - இந்த நகரம் அடியேன் பெயரினால்

விளங்குமாறு, கருணைசெய்தி என்று இரந்திட - அருள்

புரிவாயாகவென்று இரந்துவேண்ட, அம் கருணைக்கடலும் -

அழகியகருணைக் கடலும், அருள்நயந்து நேர்ந்து அனையதே ஆக

எனப்பணித்தான் - அருளினால் விரும்பி உடன்பட்டு அங்ஙனமே

ஆகுக என்று அருளினான்; உருகெழுஞ்சின உரகமும் -

(கண்டோர்க்கு) அச்சந்தருதலைப் பொருந்திய சினத்தையுடைய

அப்பாம்பும், ஒல்லெனச் செல்லா - விரைந்து சென்று.

செய்தி - செய்வாய்; த் எழுத்துப்பேறு. ஆக என்பதன்

அகரந் தொக்கது. உரு - உட்கு; அச்சம்.

"உருவுட்காகும்"



என்பது தொல்காப்பியம். ஒல்லென, விரைவுக் குறிப்பு. செல்லா,

செய்யா வென்னும் வாய்பாட்டு வினையெச்சம். (22)



* * *





(பா - ம்) *உருகெழுஞ் செலவுரகமும்.





	 	 கீட்டி சைத்தலைச் சென்றுதன் கேழ்கிளர் வாலை

நீட்டி மாநகர் வலம்பட நிலம்படிந் துடலைக்

கோட்டி வாலைவாய் வைத்துவேற் கொற்றவற் கெல்லை

காட்டி மீண்டரன் கங்கண மானது கரத்தில்.



(இ - ள்.) கீழ்த்திசைத்தலைச் சென்று -

கீழைத்திசையின்கட் சென்று, தன் கேழ்கிளர்வாலை நீட்டி - தனது

ஒளிபொருந்தி விளங்கும் வாலை நீட்டி, மாநகர் வலம்பட

நிலம்படிந்து - பெரிய அந்நகருக்கு வலமாக நிலத்திற்படிந்து,

உடலைக் கோட்டி - உடலை வளைத்து, வாலைவாய் வைத்து -

வாலைத் தனது வாயில் வைத்து, வேல் கொற்றவற்கு எல்லைகாட்டி

- வேற்படை யேந்திய பாண்டி வேந்தனுக்கு எல்லையைக்

காட்டி, மீண்டு அரன் கரத்தில் கங்கணம் ஆனது - மீள

இறைவனது திருக்கரத்தின்கட் கங்கணமாயது.

கீழ்த்திசை என்பது கீட்டிசை என மருவியது. கோட்டி -

வளைத்து. (23)





	 	 சித்தர் தஞ்சின கரத்தெழுந் தருளினார் செழியன்

பைத்த வாலவாய் கோலிய படிசுவ ரெடுத்துச்*

சுத்த நேமிமால் வரையினைத் தொட்டகழ்ந் தெடுத்து

வைத்த தாமென வகுத்தனன் மஞ்சுசூ ழிஞ்சி.

(இ - ள்.) சித்தர் - சித்தமூர்த்திகள், தம் சினகரத்து

எழுந்தருளினார் - தமது திருக்கோயிலின்கண் எழுந்தருளினார்;

செழியன் - வங்கிய சேகரபாண்டியன், பைத்த ஆலவாய் கோலியபடி

- படத்தையுடைய பாம்பு வளைந்து எல்லை வரையறுத்தபடி, சுவர்

எடுத்து - மதிலுக்கு அடிநிலை பாரித்து, சுத்த மால் நேமி

வரையினை - தூய பெரிய சக்கரவாள மலையை, தொட்டு அகழ்ந்து

எடுத்து வைத்தது ஆம் என - அடியோடு தோண்டி எடுத்து

வைத்ததாகும் என்று கண்டோர் கருதும் வண்ணம், மஞ்சுசூழ்

இஞ்சி வகுத்தனன் - முகில் சூழ்ந்த மதில்கட்டி முடித்தனன்.

சினகரம் - அருகன் கோட்டம்; இது பின் எல்லாக்

கடவுள ராலயங்களையும் குறிப்பதாயிற்று. பைத்த - படத்தையுடைய;

பெயரடியாகப் பிறந்த குறிப்புப் பெயரெச்சம். ஆலவாய் - பாம்பு;

ஆலத்தை வாயிலுடையது எனக்காரணக் குறி. தொட்டு அகழ்ந்து

என்பன ஒரு பொருளன. (24)



* * *



(பா - ம்.) * சுவடெடுத்து.





	 	 	 	 தென்றி சைப்பரங் குன்றமும் வடதிசை யிடபக்

			குன்ற முங்குடக் கேடக நகரமுங் குணபாற்

			பொன்ற லங்கிழித் தெழுபொழிற் பூவண நகரும்

			என்று நாற்பெரு வாயில்கட் கெல்லையா வகுத்தான்.



(இ - ள்.) நால் பெருவாயில்கட்கு - நான்கு

பெரியவாயில்களுக்கும், தென் திசைப்பரங்குன்றமும் - தெற்கின்கண்

திருப்பரங்குன்றமும், வடதிசை இடபக்குன்றமும் - வடக்கின்கண்

இடபமலையும், குடக்கு ஏடகநகரும் - மேற்கின்கண்

திருவேடகப்பதியும், குணபால் - கிழக்கின்கண், பொன்தலம் கிழித்து

எழுபொழில் பூவணநகரும் - தேவருலகத்தை ஊடுருவி மேலெழுந்த

சோலைகள் சூழ்ந்த திருப்பூவண நகரும், என்றும் எல்லையா

வகுத்தான் - எஞ்ஞான்றும் எல்லையாமாறு அம்மதில் வாயில்களை

அமைத்தான்.

என்று நான்கினையும் என வருவித் துரைத்தலுமாம். (25)





	 	 	 	 அனைய நீண்மதி லாலவாய் மதிலென வறைவர்

			நனைய வார்பொழி னகரமு மாலவாய் நாமம்

			புனைய லாயதெப் போதுமப் பொன்னகர் தன்னைக்

			கனைய வார்கழற் காலினான் பண்டுபோற் கண்டான்.



(இ - ள்.) அனைய நீள்மதில் ஆலவாய் மதிலென

அறைவர் - அந்த நீண்ட மதிலை ஆலவாய் மதில் என்று கூறுவர்;

நனைய வார்பொழில் நகரமும் - தேனையுடைய நெடிய சோலை

சூழ்ந்த அந்த நகரமும், எப்போதும் ஆலவாய் நாமம் புனையலாயது

- எஞ்ஞான்றும் ஆலவாயென்னும் பெயரைப் பெறுவதாயிற்று;

அப்பொன் நகர்தன்னை - அந்த அழகிய நகரத்தை, கனைய

வார்கழல் காலினான் - ஒலித்தலை யுடைய நெடிய

வீரக்கழலையணிந்த காலையுடைய அப்பாண்டியன், பண்டுபோல்

கண்டான் - முன்போல் ஆக்கினன்.

நனைய, கனைய என்பன குறிப்புவினைப்பெயரெச்சம்; கனைய

என்பதில் அகரம் அசையுமாம். (26)





	 	 	 	 		 	 	 கொடிக ணீண்மதின் மண்டபங் கோபுரம் வீதி

			கடிகொள்*பூம்பொழி லின்னவும் புதியவாக் கண்டு

			நெடிய கோளகை கிரீடம்வா ணிழன்மணி யாற்செய்

			தடிகள் சாத்திய கலன்களும் வேறுவே றமைத்தான்.



(இ - ள்.) கொடிகள் நீள்மதில் மண்டபம் - கொடிகள்

கட்டிய நீண்ட திருமதிலும் திருமண்டபமும், கோபுரம் வீதி -

திருக்கோபுரமும் திருவீதியும், கடிகொள் பூம்பொழில் இன்னவும் -

மணமிக்க பூக்களையுடைய சோலைகளும் இவைபோன்ற பிறவும்,

புதியவாக் கண்டு - புதியனவாகச் செய்து, அடிகள் சாத்திய -

சோமசுந்தரக்கடவுள் அணியும்படி, நெடிய கோளகை கிரீடம் -

நீண்ட கவசமும் முடியும், வாள்நிழல் மணியால் செய்து - விளங்கும்

ஒளியையுடைய மணிகளாற் செய்து, வேறுவேறு கலன்களும்

அமைத்தான் - இன்னும் வேறுவேறு அணிகளும் செய்தனன்.

கோளகை - கவசத்தை உணர்த்திற்று. சாத்திய - அணியும்படி;

செய்யிய வென்னும் வினையெச்சம்; பெயரெச்சமாகக்கொண்டு,

சாத்திய கோளகை கிரீடம் கலன்களும் மணியாற்செய்து அமைத்தான்

என்றுரைத்தலுமாம். (27)



* * *



(பா - ம்.) * கொடிகொள். +வானவர்.





	 	 	 பல்வ கைப்பெருங் குடிகளின் பரப்பெலா நிரப்பிச்

செல்வ வானவன்+புரந்தரன் புரத்தினுஞ் சிறப்ப

			மல்லன் மாநகர் பெருவளந் துளும்பிட வளர்த்தான்

			தொல்லை நாட்குல சேகரன் போல்வரு தோன்றல்.



(இ - ள்.) பல்வகைப் பெருங்குடிகளின் பரப்பு எலாம்

நிரப்பி - பலவகைப்பட்ட சிறந்த குடிகளின் பரப்பு அனைத்தையுங்

குடியேற்றி, செல்வவானவன் புரந்தரன் புரத்தினும் சிறப்ப -

செல்வமிக்க குபேரனும் இந்திரனுமாகிய இவர்கள்

நகரத்தினுஞ்சிறந்தோங்க, மல்லல் மாநகர் பெருவளம் துளும்பிட -

வளமிக்க பெரிய அந்நகரின்கண் பெரிய செல்வங்கள் நிறைய,

தொல்லைநாள் குலசேகரன் போல்வரு தோன்றல் வளர்த்தான் -

முன்னாளில் விளங்கிய குலசேகர பாண்டியனைப்போல வந்த

வங்கியசேகரபாண்டியன் வளர்த்தான்.

வானவனாகிய புரந்தரன் என்றுமாம். குலசேகரன் பண்டு

திருநகரங் கண்டானாகலின் ‘குலசேகரன்போல் வருதோன்றல்’

என்றார்; இருபெயரும் ஒரே பொருளவாதலும் காணற்பாலது. (28)

ஆகச்செய்யுள் - 2349





	 	 ஐம்பதாவது சுந்தரப்பேரம்பெய்த படலம்





[அறுசீரடியாசிரியவிருத்தம்]



அங்கண ருரக மணிந்தருள் வடிவ மடைந்தர சகமகிழக்

கங்கண விடவர வங்கொடு கடிநகர் கண்டருண்

முறையிதுவாஞ்

சங்கணி குழையினர் பஞ்சவன் வழிபடு தம்பெய

ரெழுதியகூர்

வெங்கணை கொடுவள வன்படை முடுகிய வென்றியை

யினிமொழிவாம்.



(இ - ள்.) அங்கணர் - அருட்பார்வையையுடைய இறைவர்,

உரகம் அணிந்தருள் வடிவம் அடைந்து - பாம்பினை அணிந்தருளிய

சித்தமூர்த்திகள் வடிவம் கொண்டருளி, அரசு அகம் மகிழ - வங்கிய

சேகரமன்னன் உள்ளமகிழ, கங்கண விட அரவம்கொடு -

கங்கணமாகிய நஞ்சினையுடைய பாம்பினால், கடிநகர் கண்டருள்

முறை இதுவாம் - காவலையுடைய நகரின் எல்லையை வரையறுத்துக்

காட்டி யருளிய திருவிளையாடல் இதுவாகும்; சங்கு அணி குழையினர் - அணிந்த சங்கி னாலாகிய குழையையுடைய அவ்விறைவர்,

பஞ்சவன் வழிபடும் தம்பெயர் எழுதிய - பாண்டியன் வழிபடுகின்ற

தமது திருப்பெயர்தீட்டிய, கூர்வெங்கணைகொடு - கூரிய கொடிய

அம்புகளினால், வளவன்படை முடுகிய வென்றியை - விக்கிரம

சோழன் படையைத் துரத்திய திருவிளையாடலை, இனிமொழிவாம் -

இனிக்கூறுவாம்.

கொடு - கொண்டு; மூன்றாம் வேற்றுமைச்சொல். தம் பெயர் -

சுந்தரன் என்னும் பெயர். முடுகிய - ஒட்டிய வென்னும் பொருட்டு. (1)





	 	 வெங்கய னீள்கொடி வங்கிய சேகரன் வெண்குடை

நீழலின்வாய்

வங்கமு லாவிய தெண்கடன் ஞால மடந்தையு மாசறுசீர்ச்

செங்கம லாலய மங்கையும் வாலிய திண்பது மாலயமேல்

நங்கையு மோவற மங்கல மான நயம்பெற* வாழ்வுறுநாள்.



(இ - ள்.) வெங்கயல் நீள் கொடி வங்கிய சேகரன் -

வெவ்விய கயல் எழுதிய நீண்ட கொடியையுயர்த்திய வங்கிய

சேகரபாண்டியனது, வெண்குடைநீழலின் வாய் - வெண்கொற்றக்

குடையின் நிழலின்கண், வங்கம் உலாவிய தெண்கடல்

ஞாலமடந்தையும் - மரக்கலங்கள் உலாவும் தெளிந்தகடல் சூழ்ந்த

நிலமகளும், மாசு அறுசீர்ச் செங்கமல ஆலய மங்கையும் - குற்றமற்ற

சிறப்பினையுடைய செந்தாமரை மலரைக் கோயிலாக உடைய

திருமகளும், வாலிய திண்பதும ஆலயமேல் நங்கையும் -

வெண்மையாகியதிண்ணிய தாமரை மலராகிய கோயிலின்கண்

வீற்றிருக்கும் நாமகளும், ஓவுஅற - நீங்குதலில்லாமல், மங்கலம்

ஆனநயம் பெற - (அந்நாட்டிலுள்ளார்) மங்கலமான நன்மைகளைப்

பெறுமாறு, வாழ்வுறும் நாள் - வாழும் நாளில்.

நயம்பெறு என்பது பாடமாயின் அம்மூவரும் நன்மை

பொருந்திய வாழ்வினைப் பொருந்துநாளில் என்க. கல்வி

செல்வங்களானும் பிறநலன்களானும் ஞாலம் பொலிவெய்திய

தென்பது கருத்து. (2)



* * *



(பா - ம்.) * நயம்பெறு.





	 	 	 வேழ மறப்படை சூழவெதிர்த்தவர் வீறு கெடுத்தடியிற்

றாழ வடர்த்திகல் வாகை தொடுத்தலர் தார்புனை

விக்கிரமச்

சோழன் மதிக்குல நாயக னைப்பொரு சூள்கரு

தித்தொலையா

ஆழ்கட லுக்கிணை யாமனி கத்தொடு மாடம

ருக்கெழுவான்.

	 	 		 (இ - ள்.) மறவேழப்படை சூழ எதிர்த்தவர் -

கொலைத்தொழிலை யுடைய யானைப்படைசூழ எதிர்த்த பகைவர்,

அடியில் தாழ - தனது அடியில் வீழ்ந்து வணங்குமாறு, வீறுகெடுத்து

அடர்த்து - அவர் தருக்கை யொழித்து வென்று, இகல்வாகை

தொடுத்து அலர்தார் புனை விக்கிரமச்சோழன் - வெற்றிக்குரிய

வாகை மலராற் றொடுத்து விளங்கிய மாலையையணிந்த

விக்கிரமசோழன், மதிக்குலநாயகனைப் பொரு சூள் கருதி -

சந்திரமரபிற் றோன்றிய வங்கிய சேகரபாண்டியனைப் பொருது

வெல்லும் வஞ்சினத்தை எண்ணி, தொலையா ஆழ்கடலுக்கு இணை

ஆம் அனிகத்தொடும் - அழியாத ஆழ்ந்த கடலுக்கு ஒப்பாகிய

படையோடும், ஆடு அமருக்கு எழுவான் - அடுதலைச்செய்யும்

போருக்கு எழுவானாயினன்.

பொரு சூள் கருதி என்பதற்குச் சூளுடன் பொருது வெல்லுதல்

கருதி என்பது கருத்தாகக்கொள்க. (3)





	 	 	 கயபதி காய்சின நரபதி பாய்துர கதபதி யேமுதலா

வயமிகு தோள்வட திசையின ராதிபர் வலிகெழு

சேனையினோ

டியமிடி யேறிமி ழிசையென வாய்விட விரதம தேறிநடா

அய்ப்

பயன்மலி காவிரி நதியரு கேயுறை பதிகொடு மேயினனால்.

	 	 		 (இ - ள்.) கயபதி - கயபதியும், காய்சின நரபதி -

வருத்துஞ்சினத்தை யுடைய நரபதியும், பாய் துரகதபதி முதலா -

பாய்ந்து செல்லுந் துரகபதியும் முதலாக, வயம்மிகுதோள்

வடதிசையின் நராதிபர் - வெற்றிமிக்க தோள்களையுடைய வடதிசை

மன்னர்களின், வலிகெழுசேனையினோடு - வலிமைமிக்க

படையோடு, இயம் இடியேறு இமிழ் இசையென வாய்விட -

பல்லியங்கள் இடியேறு ஒலிக்கும் ஒலிபோல ஒலிக்க, இரதம் ஏறி

நடாஅய் - தேரில் ஏறி அதனைச்செலுத்தி, பயன் மலி காவிரிநதி

அருகே - பயன்மிக்க காவிரியாற்றின் அருகேயுள்ள, உறைபதி

கொடு - தான் உறையும் பதியினின்று, மேயினன் - புறப்பட்டு

வந்தனன்.

கயபதி முதலிய பெயர்கள் யானைகளையுடைய தலைவன்

என்பது முதலிய பொருளுடையன. நராதிபர், வடமொழித் தீர்க்கசந்தி.

இரதமது, அது : பகுதிப் பொருள்விகுதி. நடாஅய், சொல்லிசை

யளபெடை. பதிகொடு - பதியினின்று என்னும் பொருட்டு. (4)





	 	 	 சிலைத்தெழு செம்பியன் வெம்படை மள்ளர் செயிர்த்து

மதிக்கடவுட்

குலத்தவ னாட்டினி ருந்*தெழி லானிரை கொண்டு

குறும்புசெய்து

மலர்த்தட மேரி யுடைத்து நகர்க்கு வரும்பல பண்டமுமா

றலைத்து முடுக்கி நடுக்கம் விளைத்து மமர்க்கடி

யிட்டனரால்.



(இ - ள்.) சிலைத்து எழுசெம்பியன் வெம்படைமள்ளர் -

ஆரவாரித்து எழுந்த சோழனுடைய கொடிய படைவீரர், செயிர்த்து -

சினந்து, மதிக்கடவுள் குலத்தவன் நாட்டின் இருந்து -

திங்கட்புத்தேன் மரபினனாகிய பாண்டியன் நாட்டிற் றங்கி, எழில்

ஆன் நிரைகொண்டு குறும்பு செய்தும் - அழகிய பசுநிரைகளைக்

கவர்ந்து தீமை புரிந்தும், மலர்த்தடம் ஏரி உடைத்தும் - மலர்

நிறைந்த குளங்களையும் ஏரிகளையும் உடைத்தும், நகர்க்கு வரும்

பல பண்டமும் ஆறலைத்து முடுக்கி நடுக்கம் விளைத்தும் -

நகருக்குள் வருகின்ற பலபொருள்களையும் வழிப்பறித்து அவை

கொண்டுவருவோரைத் துரத்தி அவருக்குத் துன்பம் விளைத்தும்,

அமர்க்கு அடியிட்டனர் - இங்ஙனமாகப் போர்புரிதற்கு அடி

கோலினர்.

ஆனிரைகொண்டும் என உம்மைவிரித்து, குறும்புசெய்து

உடைத்து எனக் கூட்டியுரைத்தலுமாம். அடியிடுதல் - தொடக்கஞ்

செய்து கொள்ளுதல். (5)



* * *



(பா - ம்.) * நாட்டுமிருந்து.





	 	 	 மாற னறிந்தினி யென்செய்து நேரியன் வன்படையோ வளவின்

றேறி யெதிர்ந்தம ராட லெனக்கரி? திக்குறை

யைப்பிறையோ

டாறணி பூரண சுந்தர னெந்தை யடித்தல முன் குறுகாக்

கூறியிரந்து வரம்பெறு கென்றிறை கோயி லடைந்தன னால்.

	 	 		 (இ - ள்.) மாறன் அறிந்து - (அதனை) பாண்டியன் அறிந்து,

இனி என் செய்து - இனி யான் யாது செய்வேன்; நேரியன்

வன்படையோ அளவு இன்று - சோழனது வலிய படையோ

அளவில்லாதது; ஏறி எதிர்ந்து அமர் ஆடல் எனக்கு அரிது -

(ஆதலால்) மேற் சென்று எதிர்த்துப் போர் புரிதல் எனக்கு முடியாத

தொன்று; இக்குறையை - இந்தக் குறைபாட்டை, பிறையோடு

ஆறுஅணிபூரண சுந்தரன் எந்தை - சந்திரனோடு கங்கையையு

மணிந்த எங்கும் நிறைந்த சோமசுந்தரக் கடவுளாகிய எம்

தந்தையுனது, அடித்தலம் முன் குறுகா - திருவடிகளின் முன்பெய்தி,

கூறி - சொல்லி, இரந்து வரம் பெறுகு - குறை யிரந்து வரம்

பெறுவேன்; என்று இறை கோயில் அடைந்தனன் - என்று கருதி

அவ்விறைவன் திருக்கோயிலை அடைந்தான்.

செய்து, பெறுகு என்பன தன்மை யொருமை எதிர்கால

முற்றுக்கள்; செய்தும் எனப்பிரித்துப் பன்மை யொருமை விரவி

வந்தன எனலுமாம். (6)





	 	 	 	 	 			 	 அடைந்து பணிந்தரு ணாயக னேயடி யேனொடு விக்கிரமன்

தொடர்ந்தம ராட வயற்புல மன்னவர் தொகையொடு

பாசறைவாய்ப்

படர்ந்திறை கொண்டன னேபொர வொத்த பதாதி

யெனக்கிலையே

மிடைந்து வரும்படை மிக்க விடத்தரண் வேறுள தோ

விறைவா.



(இ - ள்.) அடைந்து - அங்ஙனம் அடைந்து, பணிந்து -

வணங்கி, அருள் நாயகனே - (அடியார் வேண்டியவற்றை) அருளும்

பெருமானே, விக்கிரமன் - விக்கிரம சோழனென்பான்,

அடியேனொடு தொடர்ந்து அமர் ஆட - அடியேனுடன் எதிர்த்துப்

போர் புரிய, அயல்புல மன்னவர் தொகையொடுவேற்று நில

மன்னரின் தொகுதியோடும், பாசறைவாய்ப் படர்ந்து இறை

கொண்டனன் - பாசறையின் கண் வந்து தங்கினன்; பொர -

அவனோடு பொருதற்கு, ஒத்த பதாதி எனக்கு இலையே -

தகுதியுடைய சேனை என்னிடத்தில் இல்லையே, மிடைந்து வரும்

படை மிக்க விடத்து - நெருங்கி வரும் படை மிகைத்தெழுந்த

பொழுது, இறைவா அரண் வேறு உளதோ - இறைவனே எனக்கு

அரணாவது வேறு உண்டோ ? (இல்லை யென்றபடி).

அருள் நாயகன் - கருணையுடைய நாயகன் என்றுமாம்.

அயற்புலம் - தனது நாட்டிற்குப் பக்கத்திலுள்ள வேறு நாடுகள்.

இறைகொண்டனன் - இறுத்தனன், தங்கினன். பதாதி என்பது சேனை

என்னும் பொதுப் பொருளில் வந்துளது. அரண் வேறுளதோ என்றது

நின்னையன்றி வேறு காவல் இல்லை யென்றபடி. (7)





	 	 	 என்னை யினிச்செயு மாறென மாற னிரந்து மொழிந்திடலும்

		முன்னவன் வானிடை நின்றச ரீரி மொழிந்தருள் வான்முதனீ

		அன்னவ னோடம ராடுபி னாமு மடைந்துத வித்துணையாய்

		நின்னது வாகை யெனப்பொரு கின்றன நீயினி யஞ்சலென.



(இ - ள்.) இனிச் செயுமாறு என்னை என - இனி என்னாற்

செய்யக் கடவது யாது என்று, மாறன் இரந்து மொழிந்திடலும் -

பாண்டியன் குறை யிரந்து கூறலும், முன்னவன் - முதல்வனாகிய

சோமசுந்தரக்கடவுள், வான் இடை நின்று அசரீரி மொழிந்தருள்வான்

- விண்ணிலே நின்று அசரீரியாகக் கூறியருளுவான்; முதல் நீ

அன்னவனோடு அமர் ஆடு - முதற்கண் நீ அவனுடன் எதிர்த்துப்

போர் செய்; பின் நாமும் அடைந்து - பின்னர் நாமும் அங்குவந்து,

உதவித்துணையாய் - நினக்கு உதவிபுரியுந் துணையாகி, வாகை

நின்னது எனப் பொருகின்றனம் - வெற்றி உன்னுடைய தென்று

கூறும்படி போர்புரிவோம்; நீ இனி அஞ்சல் என - நீ இனி அஞ்சுத

லொழிக வென்றருள.

துணையாய் அடைந்து பொருகின்றனம் எனக் கூட்டி

யுரைத்தலுமாம். பொருகின்றனன் என்பது ஈண்டுப் பொருவாம் என

எதிர்காலப் பொருட்டு. அஞ்சல், ‘மகனெனல்’ என்புழிப்போல

எதிர்மறை. (8)





	 	 	 	 			 	 சிந்தை களித்திரு கண்க டுளித்திரு செங்கை

குவித்திறைவன்

அந்தி மதிச்சடை யந்தண னைத்தொழு தன்று புறப்படமுன்

வந்தன னொற்றுவ னந்தி வரைக்கயல் வந்தது விக்கிரமன்

வெந்தறு கட்படை யென்றர சற்கு விளம்பின னப்பொழுதே.



(இ - ள்.) இறைவன் - பாண்டியன், சிந்தைகளித்து -

(அம்மொழியைக் கேட்டலும்) மனமகிழ்ந்து, இருகண்கள் துளித்து -

இரண்டு கண்களிலும் ஆனந்த நீர் பெருக்கி, இருசெங்கை குவித்து

- இரண்டு கரங்களையுங் கூப்பி, அந்திமதிச் சடை அந்தணனைத்

தொழுது - பிறைமதியினை அணிந்த சடையையுடைய அந்தணனாகிய

பெருமானை வணங்கி, அன்று புறப்பட - அப்போது

(திருக்கோயிலினின்றும்) வெளிப்பட, ஒற்றுவன் அரசற்கு முன்

வந்தனன் - ஒற்றன் அவனுக்கு முன் வந்து, விக்கிரமன்

வெந்தறுகண்படை - விக்கிரமசோழனது கொடிய

அஞ்சாமையையுடைய படை, நந்தி வரைக்கு அயல் வந்தது என்று

விளம்பினன் - இடப மலைக்கு அருகில் வந்தது என்று கூறினன்;

அப்பொழுதே - அப்போதே.



அந்திமதி - மாலைப் பொழுதிலே செக்கர் வானத்திற்

றோன்றும் பிறை. வந்தனன், முற்றெச்சம். (9)





	 	 	 அரச னியம்பல வதிர வலம்புரி யலற வலங்குளைமான்

இரத மணைந்திட விசைகொடு சிந்தைபி னிடவல

வன்கடவப்

புரவை நெடுங்கரி திரையெறி யுங்கடல் பொருபரி

விண்டொடுதேர்

விரைசெய் நறுந்தொடை விருதர்க ணம்புடை விரவ

நடந்தனனால்.



(இ - ள்.) அரசன் - பாண்டியன், பல இயம் அதிர - பல

இயங்கள் ஒலிக்கவும், வலம்புரி அலற - வலம்புரிச் சங்கம்

முழங்கவும், அலங்கு உளை மான் இரதம் அணைந்திட -

அசைகின்ற தலையாட்டமணிந்த குதிரைகள் பூட்டிய தேரில் ஏற,

சிந்தை பின்னிட விசைகொடு வலவன் கடவ - மனவேகமும்

பின்னிடுமாறு விசையுடன் பாகன் செலுத்த, புரசை நெடுங்கரி -

கழுத்திடு கயிற்றையுடைய பெரிய யானையும், திரை எறியும் கடல்

பொருபரி - அலை வீசுங் கடலை யொக்கும் குதிரையும்,

விண்தொடுதேர் - வானை அளாவுந் தேரும், விரைசெய்

நறுந்தொடை விருதர் கணம் - மணம் வீசும் நறிய மாலையை

யணிந்த வீரர் கூட்டமுமாகிய நாற் படையும், புடை விரவ நடந்தனன்

- அயலிலே சூழ்ந்து வரச் சென்றனன்.

அலங்கு உளை - அசைகின்ற தலையாட்டம்;

	 "அலங்குளைப் புரவி யைவரொடு சினைஇ"



என்னும் புறப்பாட்டடியின் உரையை நோக்குக; உளை - பிடரிமயிருமாம். விருதர் - வீரர். அரசன் இரதம் அணைந்திட

வலவன் கடவ அவன் நடந்தனன் என முடிக்க. (10)





	 	 [எழுசீரடியாசிரிய விருத்தம்]

அளந்து சூழ்திரு வால வாய்மதி லின்பு றத்தக ழாழிபோல்

வளைந்த சோழ னெடும்ப டைக்கெதிர் வஞ்சி வேய்ந்தெழு

பஞ்சவன்

கிளர்ந்த சேனை யதிர்ந்து கிட்டின கிட்டி யவ்விரு

படைஞருங்

களஞ்சி றந்திட வஞ்சி னங்கொடு கைவ குத்தமர்

செய்வரால்.



(இ - ள்.) அளந்து சூழ் - வரையறுக்கப்பட்டுச் சூழ்ந்த,

திருவாலவாய் மதிலின் புறத்து - திருவாலவாயின் மதிற்புறத்திலே,

அகழ் ஆழிபோல் - தோண்டிய கடல்போல், வளைந்த சோழன்

நெடும்படைக்கு எதிர் - முற்றிய சோழனது பெரிய படைக்கு எதிரே,

வஞ்சி வேய்ந்து எழு பஞ்சவன் - வஞ்சிமாலை யணிந்து போருக்

கெழுந்த பாண்டியனது, கிளர்ந்த சேனை அதிர்ந்து கிட்டின -

ஊக்கத்துடன் எழுந்த படைகள் ஆரவாரித்து நெருங்கின; கிட்டி

அவ்விருபடைஞரும் - அங்ஙனம் நெருங்கி அவ்விருதிறத்துப்

படைவீரரும், களம் சிறந்திட வஞ்சினம்கொடு கை வகுத்து அமர்

செய்வர் - போர்க் களஞ் சிறக்க வஞ்சினங் கூறிப் படை வகுத்துப்

போர்புரிவா ராயினர்.

அகழ் ஆழிபோல் என்பதற்கு அகழியாகிய ஆழிபோல்

என்றுரைத்தலுமாம். அகழ் - அகழியாதலை ‘வையையும் ஒருபுறத்

தகழாம்’ என நகரப் படலத்துட் போந்தமையா லறிக. வஞ்சி -

மண்ணசையால் மேற்சேறல். (11)





	 	 	 சைய மொத்தெழு தேரி னாரொடு சைய மொத்தெழு தேரரும்

மையன் மைக்கரி வீர ரோடெதிர் மையன் மைக்கரி வீரருங்

கொய்யு ளைப்பரி வயவ ரோடிகல் கொய்யு ளைப்பரி

வயவருங்

கைய ழற்படை வீசி மின்விடு காரெ னப்பொரு வாரரோ.



(இ - ள்.) சையம் ஒத்து எழு தேரினாரோடு சையம் ஒத்து

எழு தேரரும் - மலையை யொத்தெழுந்த தேரினையுடைய வீரருடன்

தேர்வீரரும், மையல் மைக்கரி வீரரோடு எதிர் மையல் மைக்கரி

வீரரும் - மதமயக்கத்தையுடைய கரிய யானை வீரருடன்

யானைவீரரும், கொய் உளைப்பரி வயவரோடு இகல் கொய்உளைப்

பரி வயவரும் - கொய்யப்பட்ட பிடரி மயிரையுடைய குதிரை

வீரருடன் மாறுபட்டெழுந்த குதிரை வீரரும், கை அழல் படை வீசி -

கைகளால் நெருப்புச் சிந்தும் படைக் கலங்களை வீசி, மின் விடு

கார் எனப் பொருவார் - மின்னலை வீசும் மேகம்போல நின்று

போர் புரிவாராயினர்.

சையம் - மேற்கிலுள்ள ஒரு மலை. அடைகள் தேர்

முதலியவற்றிற் குரியன. அரோ : அசை. (12)





	 	 	 முடங்கு வெஞ்சிலை வில்ல ரோடு முடங்கு வெஞ்சிலை

வில்லரும்

விடங்க லுழ்ந்திடு வேல ரோடு விடங்க லுழ்ந்திடு வேலரும்

இடங்கை தோல்வல வாள ரோடு மிடங்கை தோல்வல

வாளரும்

மடங்க லேறு மடங்க லேறு மலைப்ப தென்ன மலைப்பரால்.



(இ - ள்.) முடங்கு வெஞ்சிலை வில்லரோடு முடங்கு

வெஞ்சிலை வில்லரும் - வளைந்த கொடிய வில்லையுடைய வீரருடன் வில் வீரரும், விடம் கலுழ்ந்திடு வேலரோடு விடம் கலுழ்ந்திடு

வேலரும் - நஞ்சினை யுமிழும் வேலினையுடைய வீரருடன்

வேல்வீரரும், இடம் கை தோல் வலம் வாளரோடும் - இடக்கையிற்

கேடகமும் வலக்கையில் வாட்படையு முடைய வாள் வீரருடன், இடம் கை தோல் வலம் வாளரும் - அவற்றையுடைய வாள் வீரரும்,

மடங்கல் ஏறும் மடங்கல் ஏறும் மலைப்பது என்ன - சிங்க வேறும்

சிங்க வேறும் போர்புரிவது போல, மலைப்பர் - போர் புரிவர்.

சிலை என முன் வந்தமையின் வில்லர் என்பது வீரர் என்னும்

பெயர் மாத்திரையாய் நின்றது. (13)





	 	 	 அரவி னன்னில மும்பு யம்பொறை யாற்று மீனவ

னாற்றல்கூர்

புரவி யின்னிரை வைய மேல்கொடு போந்த நேரியர்

வேந்தனேர்

விரவி மின்னிய முரசி யம்ப மிடைந்து வெஞ்சம ராடுமா

றிரவி தன்னொடு மதிய வன்பொர வேகி னானிக ராகுமால்.

	 		 (இ - ள்.) அரவின் - அனந்தன் என்னும் பாம்பினைப்போல,

நல்நிலம் அம்புயம் பொறை ஆற்றும் மீனவன் - நல்ல நிலவுலகத்தை

அழகிய தோளினாற் றாங்கும் பாண்டியன், ஆற்றல் கூர் புரவியின்

நிரை வையம் மேல் கொடு - வலி மிக்க குதிரைகள் வரிசையாகப்

பூட்டப்பட்ட தேரில் ஏறி, போந்த நேரியர் வேந்தன் நேர் விரவி -

போருக்கு வந்த சோழமன்னன் எதிர் சென்று கலந்து, மின்னிய முரசு

இயம்ப - விளங்கிய போர் முரசு ஒலிக்க, மிடைந்து வெஞ்சமர்

ஆடும் ஆறு - நெருங்கி வெவ்விய போர் புரியுந் தன்மை, இரவி

தன்னொடு மதியவன் பொர ஏகினால் நிகர் ஆகும் - சூரியனோடு

சந்திரன் போர்புரியச் சென்று புரிந்ததை ஒக்கும்.

அரவின், இன் : ஒப்புப் பொருட்டு; அரவினாற் சுமக்கப்பட்ட

நிலத்தை என விரித்துரைத்தலுமாம். நேரியர் - நேரி வெற்பினை

யுடையவர்; சோழர். பரிதி மரபினனாகிய சோழனொடு திங்கள்

மரபினனாகிய பாண்டியன் பொரச் சென்றது பரிதியொடு திங்கள்

பொரச் சென்றது போலும் என்றார்; இதனாற் சோழன் முன்

பாண்டியன் ஆற்றல் குன்று மென்பதும் குறிப்பித்தவாறாயிற்று. (14)





	 	 	 துள்ளு மாவொலி தான யாறு துளும்பு மாவொலி தூண்டுதேர்

தள்ளு மாவொலி படையொ டும்படை தாக்கு மாவொலி

பொருநரார்த்

தெள்ளு மாவொலி மள்ளர் பைங்கழ லேங்கு மாவொலி

வீங்கியந்

தெள்ளு மாவொலி வேறு பாடு திரிந்து கல்லென லாயதே.

	 		 (இ - ள்.) துள்ளும் மா ஒலி - தாவிச் செல்லுங் குதிரைகளின்

கனைப்பொலியும், தான யாறு துளும்பும் மா ஒலி - மத நீரை

ஆறுபோலப் பெருக்கும் யானைகளின் பிளிறொலியும், தூண்டு மா

தள்ளும் தேர் ஒலி - தூண்டப்படுங் குதிரைகளால் இழுக்கப்படுந்

தேர்களின் ஒலியும், படையொடு படைதாக்கும் மா ஒலி -

படைகளொடு படை தாக்கும் பேரொலியும், பொருநர் ஆர்த்து

எள்ளும் மா ஒலி - வீரர்கள் ஆரவாரித்து ஒருவரை

ஒருவர் இகழ்ந்து கூறும் பேரொலியும், மள்ளர் பைங்கழல் ஏங்கும்

மா ஒலி- அவ்வீரர்கள் கட்டிய பசிய வீரக்கழல்கள் ஒலிக்கும்

பேரொலியும், வீங்கு இயம் தெள்ளும் மா ஒலி - மிக்க இயங்கள்

ஒலிக்கும் பேரொலியும், வேறுபாடு திரிந்து கல்லெனல் ஆயது -

தம்முள் வேறுபாடு இன்றி ஒன்றாகி எங்கும் கல்லென்னும்

ஒலியாயிற்று.

மா என்னும் ஓரெழுத்தொரு மொழி குதிரை, யானை, பெருமை

என்னும் பல பொருளில் வந்தது. தூண்டு தேர் தள்ளும் மா வொலி

என்பதற்குத் தூண்டப்படும் தேர்களால் உண்டாக்கப்படும் பேரொலி

என்றுரைத்தலுமாம். (15)





	 	 	 துடித்த வாளர வென்ன வீசிய தூங்கு கையின வீங்குநீர்

குடித்த காரொடு கார்ம லைந்திடு கொள்கை போல

வுடன்றுடன்

றிடித்த வாயின வசனி யேறி னிருப்பு லக்கை யெடுத்தெறிந்

தடித்த சோரியொ டாவி சோர விழுந்த வெஞ்சின

வானையே.

	 	 		 (இ - ள்.) துடித்த வாள் அரவு என்ன - துடிக்கும் ஒள்ளிய

பாம்புபோல, வீசிய தூங்கு கையின - வீசிய தொங்குகின்ற

துதிக்கையை யுடையனவாகி, வீங்கு நீர் குடித்த காரொடு கார்

மலைந்திடு கொள்கைபோல - மிக்க நீரைப் பருகிய முகிலோடு

முகில் போர்புரியுந் தன்மைபோல, உடன்றுஉடன்று அசனி ஏறின்

இடித்த வாயின - மாறுபட்டு மாறுபட்டு இடியேறுபோல முழங்கின

வாயினையுடையனவாகி, இருப்பு உலக்கை எடுத்து எறிந்து அடித்த

சோரியொடு - இருப்புலக்கையை எடுத்து வீசி அடித்ததால்

வருங் குருதியோடு, ஆவிசோர - உயிருஞ்சோர, வெஞ்சின யானை

விழுந்த - கொடிய சினத்தையுடைய யானைகள் விழுந்தன.

யானையாற் சுழற்றி வீசப்படும் துதிக்கை துடிக்கின்ற

பாம்புபோலும் என்றார்; வாளால் எறியப்பட்ட யானைக்கை

உருமெறிந்த பாம்புபோற்புரளும் எனக் களவழி நாற்பதில்

வந்திருத்தல் நோக்கற் பாலது. ஏற்றின் எனற் பாலது ஏறின் என

விகாரமாயிற்று. அடித்த : பெயரெச்சம் காரணப் பொருட்டாயது;

‘ஆறு சென்ற வியர்’ என்புழிப்போல. விழுந்த : அன்பெறாத

முற்று. (16)





	 	 	 எய்த வாளி விலக்கு வார்பிறி தெய்யும் வாளித

மார்புதோள்*

செய்த போதவ ராண்மை கண்டு சிரித்து வென்றி

வியப்பரால்

வைத வாவடி வேலெ றிந்திட வருவ தைக்குறி வழியினாற்

கொய்த தார்மற வாளெ றிந்து குறைத்து வேறு படுத்துவார்.

	 	 		 (இ - ள்.) எய்தவாளி விலக்குவார் - (பகைவர்) எய்த

அம்பினை விலக்குவாராகிய வீரர், பிறிது எய்யும்வாளி

தம்மார்புதோள் செய்தபோது - (மீண்டும் அவர்) எய்த வேறு கணை

தமது மார்பினைத் துளைத்தபோது, அவர் ஆண்மை கண்டு சிரித்து

- அவரது ஆண்மையினைக்கண்டு மகிழ்ந்து, வென்றிவியப்பர் -

அவர் வெற்றியை வியந்து பாராட்டுவார்;வை தவா வடிவேல்

எறிந்திட - கூர்மை நீங்காத வடித்த வேற்படையினைப் பகைவர்வீச,

வருவதை - வருகின்ற அவ்வேற்படையை, குறிவழியினால் -

குறிவைக்கும் நெறியினால், கொய்ததார் மறவாள் எறிந்து - கொய்த

மாலையணிந்த வீரவாளை வீசி, குறைத்து வேறுபடுத்துவார் -

துண்டித்து அழிப்பார்.

தோள், தோட்ட என்பதன் முதனிலை : போழ்செய்த என்னும்

பாடத்திற்குப் பிளந்த என்றுரைக்க. வாளிமார்பினைத்

துளைத்தபொழுது சிரித்து வியப்பர் என்றது அவரது ஊறஞ்சா

மறத்தினை விளக்கியபடி. வை - கூர்மை. கொய்த்தார் என்புழிச்

சினையடை முதலொடு வந்தது. (17)



* * *



(பா - ம்.) * மார்பு போழ்.





	 	 	 பின்னி டாதிரு படையு மொத்தம ராடு மெல்லை

பெரும்படைச்

சென்னி தன்றுணை யாய வுத்தர தேய மன்னவர்

படையொடுந்

துன்னி ஞால முடிக்கு நாளெழு சூறை தள்ள வதிர்ந்தெழும்

வன்னி யென்ன வுடன்றெ திர்ந்தனன் வழுதி சேனை

யுடைந்ததே.

	 	 		 (இ - ள்.) பின்னிடாது இருபடையும் ஒத்து அமர் ஆடும்

எல்லை - இங்ஙனம் புறங்காட்டாமல் இருதிறத்துச் சேனைகளும்

ஒத்துப் போர் புரியும்போது, பெரும் படைச் சென்னி - பெரிய

படையினையுடைய சோழன், தன்துணை ஆய உத்தரதேய மன்னவர்

படையொடும் துன்னி- தனக்கு உதவியாகிய வடநாட்டுவேந்தர்

படையோடும் நெருங்கி, ஞாலம் முடிக்கும் நாள் எழு சூறைதள்ள -

உலகத்தை அழிக்கும் நாளில்எழுந்த ஊழிக்காற்று உந்துவதால்,

அதிர்ந்து எழும் வன்னி என்ன - முழங்கி யெழுந்த ஊழித்

தீயைப்போல, உடன்று எதிர்ந்தனன் - வெகுண்டு எதிர்ந்தான்;

வழுதிசேனை உடைந்தது - (அவ்வளவில்) பாண்டியன் சேனை

சிதைந்தோடியது.



ஞாலம் முடிக்குநாள் - ஊழிக்காலம். சூறை -

பெருங்காற்று. (18)





	 	 	 மின்ன லங்கிலை * வாளொ டுஞ்சிலை வில்லி ழந்தனர்

வீரரே

பன்ன லம்புனை தேரொ டுங்கரி பரியி ழந்தனர் பாகரே

தென்ன வன்பொரு வலியி ழந்தன னென்று செம்பியன்

வாகையுந்

தன்ன தென்று தருக்கு மேல்கொடு சங்கெ டுத்து

முழக்கினான்.

	 	 		 (இ - ள்.) வீரர் -பாண்டியன் படைவீரர், மீன் அலங்கு

இலைவாளொடும் சிலைவில் இழந்தனர் - மின்போல விளங்கும்

தகட்டு வடிவமாகிய வாட்படையோடு ஒலித்தலையுடைய வில்லையும்

இழந்தனர்; பாகர் - பாகர்கள், பல் நலம்புனை தேரொடும் கரிபரி

இழந்தனர் - பலவகை நலம்பெற அலங்கரிக்கப்பட்ட தேரோடு

யானைகளையும் குதிரைகளையும் இழந்தார்கள்; செம்பியன் - விக்கிரம சோழன், தென்னவன் பொருவலி இழந்தனன் என்று - பாண்டியன்

பொருதற்குரிய வலியை இழந்து விட்டனன் என்றும் (அதனால்),

வாகையும் தன்னது என்று - வெற்றியும் தன்னுடைய தென்றுங்கருதி,

தருக்குமேல்கொடு சங்கு எடுத்து முழக்கினான் - செருக்கினை

மேற்கொண்டு வெற்றிச்சங்கை எடுத்து ஊதினான். (19)





* * *



(பா - ம்.) * மின்னிலங்கிலை.





	 	 அந்த வேலையின் முன்ன ருந்தம தருளெ னக்குளிர்

கடிபுனற்

பந்தர் நீழ லளித்து மோடை படுத்தி யும்பகை சாயவே

வந்த வேடர வண்ண மேயொரு மான வேடர சாய் வலஞ்

சிந்த வாகுல மூழ்கு மீனவன் * சேனை காவல ராயினார்.

(இ - ள்.) அந்த வேலையின் - அப்பொழுது, முன்னரும் -

முன்னேயும், தமது அருள் எனக்குளிர் கடிபுனல் பந்தர் நீழல்

அளித்தும் - தமது அருள்போலக் குளிர்ந்த மணமுள்ள நீரைப்

பந்தர் நிழலின்கண் கொடுத்தும், ஓடைபடுத்தியும் பகைசாயவே

வந்தவேடர் - சோழனை மடுவில் வீட்டியும் பகைவர்

புறங்கொடுக்குமாறு வந்த திருவேடத்தையுடைய

அச்சோமசுந்தரக்கடவுள், அவ்வண்ணமே ஒரு மானவேடு அரசாய்

- அங்ஙனமே ஒரு பெருமையையுடைய வேட மன்னராய் (வந்து),

வலம் சிந்த ஆகுலம் மூழ்கும் - வெற்றி அழிந்ததால் துன்பக்

கடலுள் மூழ்கிய, மீனவன் சேனை காவலர் ஆயினார் -

பாண்டியனது சேனைக்குத் தலைவர் ஆயினர்.

புனல் பந்தர் நீழல் அளித்ததைத் தண்ணீர்ப்பந்தல் வைத்த

படலத்திலும், ஓடைபடுத்தியதைச் சோழனை மடுவில் வீட்டிய

படலத்திலும் காண்க. வேடமுடையர் என்றும் வேட்டுவர் என்றும் இருபொருள்பட ‘வந்த வேடர்’ என்றார்; சோழனை மடுவில்

வீட்டியபொழுது இறைவன் வேட்டுருக்கொண்டு வந்தமை காண்க; அதுபற்றியே இங்கு ‘இவ்வண்ணமே யொருமான வேடரசாய்’

என்றார். (20)



* * *



(பா - ம்.) * மீனவர். நூறு நூறு.





	 	 (அறுசீரடி யாசிரிய விருத்தம்)

குன்றவில் வேடன் சாபங் குழைவித்துச் சுந்த ரேசன்

என்றதன் னாமந் தீட்டி யிட்டகூர்ங் கணைக டூண்டி

வென்றன மென்று வாகை மிலைந்துவெண் சங்க மார்த்து

நின்றவன் சேனை மீது நெறிப்படச் செலுத்தா நின்றான்.

(இ - ள்.) குன்ற வில் வேடன் - மேருமலையை

வில்லாகவுடைய இறைவனாகிய வேடன், சாபம் குழைவித்து -

வில்லைவளைத்து; சுந்தரேசன் என்ற தன் நாமம் தீட்டியிட்ட

கூர்ங்கணைகள் - சுந்தரேசன் என்ற தனது திருப்பெயர்தீட்டிய

கூரிய கணைகளை, வென்றனம் என்று வாகைமிலைந்து -

வென்றுவிட்டோமென்று கருதி வெற்றிமாலைசூடி, வெண்சங்கம்

ஆர்த்து - வெள்ளிய சங்கினைமுழக்கி, நின்றவன் சேனைமீது -

நின்ற விக்கிரமசோழன் சேனையின்மேல், நெறிப்படத் தூண்டிச்

செலுத்தா நின்றான் - வரிசைபடத் தொடுத்துவிடாநின்றான்.

வேடன் கணைகளை நின்றவன் சேனைமீது செலுத்தாநின்றான்

என முடிக்க. (21)





	 	 அம்முனை வாளி யொவ்வொன் றடல்புனை * நூற்று நூறு

தெம்முனை வீரர் தம்மைச் செகுத்துயி ருண்ண நோக்கி

இம்முனை வாளி யொன்றுக் கித்துணை வலியா தென்னா

வெம்முனை மறவேற் சென்னி வியந்தனு மான மெய்தா.



(இ - ள்.) அம்முனைவாளி ஒவ்வொன்று - அந்தக்

கூரியகணை ஒவ்வொன்றும், அடல்புனை தெவ்முனை நூற்று நூறு

வீரர்தம்மை - வெற்றிபுனைந்த பகைவன் போர் முனையிலுள்ள

பதினாயிர வீரர்களை, செகுத்து உயிர் உண்ண - கொன்று உயிரைப்

பருக, நோக்கி - அதனைப்பார்த்து, இம்முனைவாளி ஒன்றுக்கு

இத்துணைவலி யாது என்னா - இந்தக்கூரிய அம்பு ஒன்றுக்கு

இவ்வளவு வலி ஏது என்று, வெம்முனை மறவேல் சென்னி -

வெவ்வியகூர்மையுடைய கொலைத்தொழில் பொருந்திய

வேலினையேந்திய சோழன், வியந்து அனுமானம் எய்தா - வியந்து

அனுமானமுற்று.

நூற்று நூறு - நூறான் உறழ்ந்த நூறு; பதினாயிரம். ஒன்றுக்கு

- ஓரொன்றுக்கு. யாது - எங்ஙனம் பொருந்தியது. அநுமானம் -

கருதல்; ஈண்டு ஐயுறவு என்னும் பொருட்டு. (22)



* * *





(பா - ம்.) *நூறு நூறு





	 	 அன்னகூர் வாளி தன்னைக் கொணர்கென வதனை வாசித்

தின்னது சுந்த ரேச னெனவரைந் திருப்ப தீது

தென்னவற் கால வாயான் றுணைசெய்த செயலென் றஞ்சிப்

பொன்னிநா டுடையான் மீண்டு போகுவான் போகு வானை.



(இ - ள்.) அன்ன கூர்வாளி தன்னைக்கொணர்க என -

அந்த அம்பினைக் கொண்டு வரக்கடவை என ஒருவனை ஏவி,

அதனை வாசித்து - (அவனால் கொண்டு வரப்பட்ட) அந்த

வாளியைப்படித்து, இன்னது சுந்தரேசன் என வரைந்திருப்பது - இது சுந்தரேசன் என்று எழுதப்பட்டுளது; ஈது - (ஆதலால்) இது,

தென்னவற்கு - பாண்டியனுக்கு, ஆலவாயான் துணைசெய்த செயல்

என்று - ஆலவாய் அண்ணல் துணைபுரிந்த செய்தியாகும் என்று

கருதி, அஞ்சி - பயந்து, பொன்னிநாடு உடையான் மீண்டு

போகுவான் - காவிரி நாடனாகிய சோழன் திரும்பிப்

போவானாயினன்; போகுவானை - அங்ஙனம் போகும் அவனை.

கொணர்கவென ஏவிக் கொண்டு வந்த அதனை வாசித்து

என விரித்துரைத்துக் கொள்க. கொணர்கென, அகரம்

தொகுத்தல். (23)





	 	 செருத்துணை யாகி வந்த வுத்தர தேயத் துள்ளார்

துருக்கரொட் டியர்வே றுள்ளார் யாவருஞ் சூழ்ந்து

நில்லென்

றுருத்தனர் வைது நீபோர்க் குடைந்தனை போதி யீதுன்

கருத்தெனி னாண்மை யாவர் கண்ணதுன் மான மென்னாம்.



(இ - ள்.) செருத்துணையாகி வந்த - போர்த்துணையாகி

வந்த, உத்தரதேயத்து உள்ளார் துருக்கர் ஒட்டியர் -

வடநாட்டிலுள்ளாராகிய துருக்கரும் ஒட்டியரும், வேறு உள்ளார்

யாவரும் சூழ்ந்து - இவரொழிந்த ஏனையோருமாகிய அனைவருங்

கூடி, நில் என்று உருத்தனர் வைது - நிற்பாயாக என்று கூறிச்சினந்து

வைது, நீ போர்க்கு உடைந்தனை போதி - நீ போருக்குத் தோற்றுப்

போகின்றாய்; ஈது உன் கருத்து எனின் - இது உனது கருத்தானால்,

ஆண்மை யாவர் கண்ணது - ஆண் தன்மை யாரிடத்தது;

உன்மானம் என்னாம் - உனது பெருமை என்னாகும்.

உருத்தனர், உடைந்தனை யென்பன முற்றெச்சங்கள். போதி :

எழுத்துப் பேறு. (24)





	 	 	 செல்லலை வருதி யென்னாச் செயிர்த்தெழுந் திடியி

னார்த்துக்

கல்லெழு வனைய திண்டோட் கௌரியன் படைமேற்

சென்று

வில்லிற வலித்து வாங்கி வேறுவே றாகி நின்று

சொல்லினுங் கடிய வாளி தொடுத்தனர் விடுத்தார்

தூர்த்தார்.

	 	 		 (இ - ள்.) செல்லலை வருதி என்னா - (ஆதலால்) நீ

செல்லற்க வருவாயாக வென்று கூறி, செயிர்த்து எழுந்து இடியின்

ஆர்த்து - சினந்து எழுந்து இடிபோல ஆரவாரித்து, கல் எழு

அனைய திண்தோள் கௌரியன் படைமேல் சென்று - கற்றூணை

யொத்த திண்ணிய தோளையுடைய பாண்டியன் சேனை மேற்சென்று,

வில் இறவலித்து வாங்கி - வில் முறியுமாறு இழுத்துவளைத்து, வேறு

வேறு ஆகி நின்று - தனித்தனி ஒவ்வோரிடத்தில் நின்று,

சொல்லினும் கடியவாளி - (முனிவர் சாப) மொழியினும் விரைந்து

செல்லும் வாளிகளை, தொடுத்தனர் விடுத்தார் தூர்த்தார் - தொடுத்து

விடுத்துத் தூர்த்தனர்.

"சொல்லொக்குங் கடியவேகச் சுடுசரம்"

என்னும் கம்பராமாயணச் செய்யுட்டொடர் ஈண்டுக் கருதற்பாலது.

தொடுத்தனர், விடுத்தார் என்பன முற்றெச்சங்கள். (25)





	 	 	 வடுத்தவா மருமச் செம்புண் மறமக னாகி நின்ற

கடுத்தவா மிடற்று முக்கட் கண்ணுதற் சாமி தான்முன்

எடுத்தவா டகவி லன்ன * விருஞ்சிலை வாளி யொன்று

தொடுத்தவா டவர் தாம் விட்ட சுடுசரந் தொலைத்துப்

பின்னும்.

	 	 		 (இ - ள்.) வடு தவா மருமம் செம்புண் மறமகன் ஆகி நின்ற

- வடுநீங்காத மார்பின்கண் செம்புண்ணையுடைய வேடத்திருவுருவங்

கொண்டு நின்ற, கடுதவா மிடற்று முக்கண் கண்ணுதல் சாமி - நஞ்சு

நீங்காத திருமிடற்றையும் மூன்றுகண்களையுமுடைய

சோமசுந்தரக்கடவுள், தான் முன் எடுத்த ஆடகவில் அன்ன

இருஞ்சிலை - தான் திரிபுரமெரித்தஞான்று எடுத்த மேருவில்லைப்

போலும் பெரியவில்லில், வாளி ஒன்று தொடுத்து - ஓர் அம்பினைத்

தொடுத்து விடுத்து, அ ஆடவர் விட்டசுடுசரம் தொலைத்து - அந்த

ஆடவர் விட்ட கொடியகணைகளை அழித்து, பின்னும் - மீண்டும்.

வடு - தழும்பு. கண்ணுதல் பெயர் மாத்திரமாய் நின்றது.

ஆடவர் - வீரர் என்னும் பொருட்டு.

"ஆடவன் கொன்றான் அச்சோ"



என்பது பெரிய புராணம். (26)



* * *



(பா - ம்.) * வில்லென்ன.





	 	 பத்தம்பு தொடுத்து நூற்றுப் பத்துமான் றேரைச் சாய்த்தான்

பத்தம்பு தொடுத்து நூற்றுப் பத்துவெங் களிற்றை

மாய்த்தான்

பத்தம்பு தொடுத்து நூற்றுப் பத்துவாம் பரியைக் கொன்றான்

பத்தம்பு தொடுத்து நூற்றுப் பத்துமா னுடரை வென்றான்.

(இ - ள்.) பத்து அம்பு தொடுத்து - பத்துக்கணைகளை

விடுத்து, நூற்றுப்பத்து மான் தேரைச் சாய்த்தான் - குதிரை பூட்டிய

ஆயிரந்தேரை அழித்தான்; பத்து அம்பு தொடுத்து - பத்து

அம்புகளை ஏவி, நூற்றுப்பத்து வெங்களிற்றை மாய்த்தான் -

ஆயிரங்கொடிய யானைகளைக் கொன்றான்; பத்து அம்பு தொடுத்து

- பத்து வாளிகளைத் தூண்டி, நூற்றுப்பத்து வாம்பரியைக்

கொன்றான் - ஆயிரம் தாவுங் குதிரைகளை மாய்த்தான்; பத்து

அம்பு தொடுத்து - பத்துப்பாணங்களைக்கடாவி, நூற்றுப்பத்து

மானுடரை வென்றான் - ஆயிரம் வீரர்களைக் கொன்றான். (27)





	 	 நூறம்பு தொடுத்து நூற்று நூறு * வெம் பரிமே லெய்தான்

நூறம்பு தொடுத்து நூற்று நூறுவெங் கரிமேற் பெய்தான்

நூறம்பு தொடுத்து நூற்று நூறுதேர் சிதைய விட்டான்

நூறம்பு தொடுத்து நூற்று நூறுசே வகரை யட்டான்.

(இ - ள்.) நூற்றுநூறு வெம்பரி மேல் - வெவ்விய

பதினாயிரங் குதிரைகள் மேல், நூறு அம்பு தொடுத்து எய்தான் -

நூறுகணைகளை வில்லிற்பூட்டி விடுத்து (அவற்றை அழித்தான்);

நூற்றுநூறு வெங்கரிமேல் - கொடிய பதினாயிரம் யானைகளின்

மேல், நூறு அம்பு தொடுத்துப் பெய்தான் - நூறு வாளிகளை

வில்லிற்பூட்டிப் பொழிந்து (அவற்றை அழித்தான்); நூற்றுநூறு

தேர்சிதைய நூறு அம்பு தொடுத்து விட்டான் - பதினாயிரந் தேர்

சிதையுமாறு நூறு அம்புகளை வில்லிற் றொடுத்து விட்டான்; நூறு

அம்பு தொடுத்து நூற்று நூறு சேவகரை அட்டான் - நூறு

பாணங்களை ஏவிப் பதினாயிரம் வீரர்களைக் கொன்றான். (28)



* * *



(பா - ம்.) * நூறு நூறு (நான்கடியிலும்)





	 	 ஆயிரம் வாளி யானூ றாயிரம் பரியைக் கொன்றான்

ஆயிரம் வாளி யானூ றாயிரங் கரியை வென்றான்

ஆயிரம் வாளி யானூ றாயிரந் தேரைச் சாய்த்தான்

ஆயிரம் வாளி யானூ றாயிரம் பேரைத் தேய்த்தான்.

(இ - ள்.) ஆயிரம் வாளியால் நூறாயிரம் பரியைக்கொன்றான்

- ஆயிரம் கணைகளினால் நூறாயிரம் குதிரைகளைக் கொன்றான்;

ஆயிரம் வாளியால் நூறாயிரம் கரியைவென்றான் - ஆயிரம்

வாளிகளால் நூறாயிரம் யானைகளை அழித்தான்; ஆயிரம் வாளியால்

நூறாயிரம் தேரைச் சாய்த்தான் - ஆயிரம் அம்புகளினால்

நூறாயிரந்தேர்களை உடைத்தான்; ஆயிரம் வாளியால் நூறாயிரம்

பேரைத் தேய்த்தான் - ஆயிரம் பாணங்களால் நூறாயிரம்

வீரர்களைத் தொலைத்தான்.

இம்மூன்று செய்யுளிலும் இறுதிச் சீர்கள் இவ்விரண்டு

ஒவ்வோ ரெதுகையாக அமைந்திருத்தல் காண்க. (29)



* * *



(பா - ம்.) * நூறு நூறு (நான்கடியிலும்)





	 	 	 தடிந்தன தோளுந் தாளுந் தகர்ந்தன சென்னி மண்ணிற்

படிந்தன மடிந்தோர் யாக்கை பரிந்தன தும்பைத் தாமம்

மடிந்தன மையல் யானை மாண்டன தாண்டும் பாய்மான்

ஒடிந்தன கொடிஞ்சி மான்றே ரொதுங்கின வொழிந்த

சேனை.

	 		 	 		 (இ - ள்.) தோளும் தாளும் தடிந்தன - வீரர்களின்

தோள்களும் கால்களும் அறுபட்டன; சென்னி தகர்ந்தன - தலைகள் உடைபட்டன; மடிந்தோர் யாக்கை மண்ணில் படிந்தன -

இறந்தவர்களின் உடல்கள் மண்ணிற் கிடந்தன; தும்பைத்தாமம்

பரிந்தன - தும்பைமாலைகள் அறுந்தன; மையல் யானை மடிந்தன -

மதமயக்கத்தையுடைய யானைகள் மடிந்தன; தாண்டும் பாய்மான்

மாண்டன - தாவுங்குதிரைகள் இறந்தன; கொடிஞ்சி மான் தேர்

ஒடிந்தன - மொட்டையுடைய குதிரை பூண்ட தேர்கள் நொறுங்கின; ஒழிந்த சேனை ஒதுங்கின - எஞ்சிய சேனைகள் ஓடி

மறைந்தன.

தும்பைத்தாமம் வலிமை காட்டுதலே பொருளாகப் பொருவார்

சூடுவது. தாண்டும் என முன் வந்தமையால் பாய்மான் என்றது பெயர்

மாத்திரையாக நின்றது. ஒழிந்த - இறவாது எஞ்சிய. (30)





	 	 	 	 ஆவிமுன் னேகத் தாமு மருக்கமண் டலத்தா றேகத்

		தாவுவ வென்ன வாடுந் தலைபல சிலைவாள் * பட்டுக்

		கூவிளி யெடுத்து வீழுங் குறைத்தலை யாடப் பாதிச்

		சாவுட னின்று கைகள் கொட்டுவ தாள மென்ன.

	 		 		 (இ - ள்.) ஆவி முன் ஏக - உயிர் முன்னே செல்ல, தாமும்

அருக்க மண்டலத்து ஆறு ஏகத்தாவுவ என்ன - தாமுஞ் சூரிய

மண்டலத்தின் வழியாகப்போதற்குத்தாவுதல் போல, பல தலை

ஆடும் - பல தலைகள் ஆடா நிற்கும்; சிலைவாள் பட்டு கூவிளி

எடுத்து வீழும் - வாளிகளும் வாளும் பட்டுக்கூவும் ஓசையைச்

செய்து வீழ்கின்ற, குறைத்தலை ஆட - கவந்தங்கள் ஆடாநிற்க,

பாதிச்சாவுடல் நின்று தாளம் என்ன கைகள் கொட்டுவ -

குற்றுயிரோடு கூடிய உடல்கள் நின்று தாளம் போடுதல்

போலக்கைகளைக் கொட்டுவன.

போரில் உயிர் துறந்தோர் சூரியமண்டல வழியாக

வீரசுவர்க்கம் எய்துவர் என்ப. கூவிளி - கூவும் ஓசை. குறைத்தலை

- தலையற்ற உடல். (31)



* * *



(பா - ம்.) * சிலவாள். +குறையுடற்கைவேல்





	 	 	 	 	 			 	 	 தறைவிழத் தனது சென்னி வீட்டினார் தம்மை நின்ற

		குறையுடல் கைவேல் * குத்தி நூக்குவ குரவை பாடி

		எறிபடு தலைகள் வாய்மென் றெயிறது கறித்து வீழ்ந்து

		கறுவின மார்பந் தட்டி நிற்பன கவந்த யாக்கை.



(இ - ள்.) தனது சென்னி தறை விழ - தனது தலை தரையில் வீழ, வீட்டினார் தம்மை - அறுத்து வீழ்த்தினவரை, நின்ற குறையுடல்

- வீழாது நின்ற கவந்தம், கைவேல் குத்தி நூக்குவ - கையிலுள்ள

வேலாற் குத்தித்தள்ளுவன; எறிபடு தலைகள் - அறுபட்ட தலைகள்,

குரவைபாடி - குரவைப்பாட்டுப்பாடி, வாய் மென்று எயிறு கறித்து

வீழ்ந்து கறுவின - வாயினை மென்று பல்லைக்கடித்து வீழ்ந்து

சினந்தன; கவந்த யாக்கை மார்பம் தட்டிநிற்பன - குறையுடல்கள்

மார்பைத்தட்டி நிற்பன.

தனது : பன்மையிலொருமை. எயிறது, அது: பகுதிப்பொருள்

விகுதி (32)



* * *



(பா - ம்.) * கேண்மைத்தாகி





	 	 	 	 ஒருவழிப் பட்டு வீழு மிருதலை யொன்றற் கொன்று

		மருவிய கேண்மை யாகி வாலெயி றிலங்க நக்குப்

		பிரிவற வந்தாய் நீயு மென்றெதிர் பேசிப் பேசிப்

		பரிவுற மொழிந்து மோந்து பாடிநின் றாடல் செய்த.



(இ - ள்.) ஒருவழி பட்டு வீழும் இருதலை - ஓரிடத்தில்

அறுபட்டு வீழ்கின்ற இரண்டு தலைகள், ஒன்றற்கு ஒன்று கேண்மை

மருவிய ஆகி - ஒன்றற்கொன்று நட்பினைப்பொருந்தியனவாய், வால்

எயிறு இலங்க நக்கு - வெள்ளியபற்கள் விளங்கச் சிரித்து, பிரிவு

அற நீயும் வந்தாய் என்று எதிர் பேசிப்பேசி - பிரிவின்றி நீயும்

வந்தாயென்று எதிரெதிரே பேசி, பரிவு உறமொழிந்து மோந்து -

அன்பு மிக (வேறு செய்திகளையும்) கூறி ஒன்றையொன்று மோந்து,

பாடி நின்று ஆடல் செய்த - பாடி நின்று ஆடின.

செய்த : அன்பெறாத பலவின்பால் முற்று. (33)





	 	 	 மாகவா றியங்கு சேனம் வல்லிருட் குவையி னன்ன

காகம்வன் கழுகு வெம்போர்க் களனிடை யவிந்து

வீழ்ந்தோர்

ஆகமேற் சிறக டிக்கொண் டசைவன வேடை நீக்கப்

பாகநின் றால வட்டம் பணிப்பன போன்ற வன்றே.



(இ - ள்.) மாக ஆறு இயங்குசேனம் - வானின் வழியே

உலாவும் பருந்துகளும், வல் இருட்குவையின் அன்னகாகம் -

செறிந்த இருளின் திரட்சியை ஒத்த காக்கைகளும், வன்கழுகு -

வலிய கழுகுகளும், வெம்போர்க்களன் இடை அவிந்து வீழ்ந்தோர்

- கொடிய போர்க்களத்தின்கண் இறந்து வீழ்ந்தவர்களின், ஆகம்

மேல் - உடல்களின் மேல், சிறகு அடிக்கொண்டு அசைவன -

சிறகுகளை அடித்து அசைதல்,வேடைநீக்கப் பாகம் நின்று

ஆலவட்டம் பணிப்பன போன்ற - வெப்பத் தைப்போக்கப்

பக்கத்தில் நின்று விசிறியை அசைத்தலை ஒக்கும்.

குவையினன்ன : சாரியை நிற்க உருபு தொக்கது.

அடிக்கொண்டு - அடித்தல் பொருந்தி; அடித்து, அன்று, ஏ :

அசைகள். (34)



* * *



(பா - ம்.) * கேண்மைத்தாகி





	 	 	 வெள்ளமாச் சோரி யீர்ப்ப மிதக்கின்ற தேர்கள் வெம்பேய்ப்

பிள்ளைகண் மூழ்கிக் கீழ்போய் மறித்தெனப் பெயர்ந்து

வீழ்வ

தெள்ளுநீர்க் கடலின் மீதூர் சிதைக்கல நிரையுந் தாக்கித்

துள்ளிமற் றவற்றைச் சாய்க்குஞ் சுறவமும் போன்ற வன்றே.

	 	 		 (இ - ள்.) மாச்சோரி வெள்ளம் ஈர்ப்ப - பெரிய குருதி

வெள்ளம் இழுக்க, மிதக்கின்ற தேர்கள் - மிதந்து

செல்லுந்தேர்களும், வெம்பேய்ப்பிள்ளைகள் - கொடியபேயின்

பிள்ளைகளும், மூழ்கிக்கீழ் போய் மறித்தெனப் பெயர்ந்து வீழ்வ -

(அப்பிள்ளைகள்) முழுகிக்கீழ்வழியே சென்று தாக்குதலால்

(அத்தேர்கள்) செல்லு நிலை பெயர்ந்து வீழ்தலும், தெள்ளும்

நீர்க்கடலின் மீது ஊர் சிதைக்கலம் நிரையும் - தெளிந்த நீரையுடைய

கடலின் மேல் ஓடாநின்ற வரிசையாகிய பாய்மரத்தையுடைய

மரக்கலங்களையும், துள்ளித்தாக்கி அவற்றைச் சாய்க்கும் சுறவமும்

- மேலெழுந்து தாக்குதலால் அம்மரக்கலங்களை வீழ்த்தும் சுறா

மீன்களையும் (அவற்றால் அவை வீழ்தலையும்), போன்ற - ஒத்தன.

தேர்கள் மரக்கலங்களையும் பேய்ப்பிள்ளைகள் சுறவங்களையும், தேர்கள் மறிந்து வீழ்தல் மரக்கலங்கள் சாய்தலையும் ஒத்தன வென்க. பேய்கள் குருதி வெள்ளத்தில் மூழ்குமென்பது ஐதிகம். மறித்தென -

மறிக்க; செய்தென என்னும் வாய்பாட்டு வினையெச்சம். (35)





	 	 	 	 கத்திநின் றொருபா லீர்ப்பக் கருங்கொடிசேனந் துண்டங்

		கொத்திநின் றொருபா லீர்ப்பக் குடவயிற் றழல்கட் பூதப்

		பத்திநின் றொருபா லீர்ப்பப் பட்டவ ராகங் கூளி

		பொத்திநின் றொருபா லீர்ப்ப வைம்பொறி போல மன்னோ.

	 	 		 (இ - ள்.) ஐம்பொறி போல - (மனத்தைத் தத்தம் வழி

இழுக்கும்) ஐம்பொறிகள் போல, பட்டவர் ஆகம் - மடிந்தவர்

உடல்களை, கருங்கொடி கத்தி நின்று ஒருபால் ஈர்ப்ப -

கரியகாகங்கள் கத்தி நின்று ஒரு பக்கம் இழுக்க, சேனம் -

பருந்துகள், துண்டம் கொத்தி நின்று ஒருபால் ஈர்ப்ப - மூக்கினாற்

கொத்தி நின்று ஒருபால் இழுக்க, குடவயிற்று அழல் கண் பூதப்பத்தி - குடம் போன்ற வயிற்றையும் எரிகின்ற கண்களையு முடைய

பூதவரிசைகள், நின்று ஒருபால் ஈர்ப்ப - நின்று ஒரு பால் இழுக்க,

கூளி பொத்தி நின்று ஒருபால் ஈர்ப்ப - பேய்கள் மொய்த்து நின்று

ஒருபால் இழுப்பன. துண்டம் - பறவை மூக்கு. மன், ஓ : அசைகள்.

(36)





	 	 	 	 	 			 	 துடுவைவான் முறங்கா றள்ளுந் துணைச்செவி யரிசி

கோட்டின்

உடுவைநேர் மணியின் குப்பை யுரலடி யுலக்கை திண்கோ

டடுகலங் கடந்தீச் சோரி மத்தக மடுப்பென் றியானைப்

படுகளம் விசயச் செல்வி யடுமடைப் பள்ளி மானும்.



(இ - ள்.) வால் துடுவை - வாலைத் துடுப்பாகவும், கால்

தள்ளும் துணைச் செவி - காற்றைத் திரட்டும் இரண்டு

செவிகளையும், முறம் - முறமாகவும், கோட்டின் உடுவை நேர்

மணியின் குப்பை அரிசி - தந்தங்களிலுள்ள நாண் மீனை ஒத்த

முத்துக் குவியலை அரிசியாகவும், அடி உரல் - அடியை உரலாகவும்,

திண்கோடு உலக்கை - திண்ணிய கொம்பை உலக்கையாகவும், கடம்

அடுகலம் - கதுப்பைச் சமைக்கும் கலமாகவும், சோரிதீ - குருதியை

நெருப்பாகவும், மத்தகம் அடுப்பு என்று - மத்தகத்தை அடுப்பாகவும்

(கொண்டு), யானைப் படுகளம் - யானைகள் மடிந்த போர்க்களம்,

விசயச் செல்வி அடும் மடைப்பள்ளி மானும் - வீரத் திருமகள்

சமைக்கும் மடைப்பள்ளியை ஒக்கும். (37)





	 	 	 பிணத்தினைக் கோலிப் புண்ணீ ராற்றினைப் பெருக்கி

யுண்பேய்க்

கணத்தினை யுதைத்து நூக்கிக் கரையுடைத் தொருவன் பூதம்

நிணத்தொடும் வருமந் நீத்த நேர்பட விருந்து கையால்

அணைத்துவாய் மடுக்கும் வையை யருந்திய பூத மென்ன.



(இ - ள்.) ஒரு வன் பூதம் - ஒரு வலிய பூதமானது, வையை அருந்திய பூதம் என்ன - வையை நீர்ப் பெருக்கை (இரண்டு

கரங்களாலுந் தடுத்துக்) குடித்த குண்டோதரனென்னும் பூதம்போல,

பிணத்தினைக் கோலி - பிணங்களை அணையாகக் கோலி, புண்ணீர்

ஆற்றினைப் பெருக்கி - சோரி யாற்றினைப் பெருக்கி, உண்பேய்க்

கணத்தினை உதைத்து நூக்கி - உண்ணுகின்ற பேய்க்கூட்டத்தை

உதைத்துத்தள்ளி, கரை உடைத்து - அவ்வணையை உடைத்து,

நிணத்தொடும் வரும் அந்நீத்தம் - நிணங்களோடும் வாராநின்ற

அச்சோரிப் பெருக்கினை, நேர்பட இருந்து - நேர்முகமாக இருந்து,

கையால் அணைத்து வாய் மடுக்கும் - இரண்டு கைகளாலும்

தடுத்துப் பருகும். (38)





	 	 	 	 புரத்தினு ளுயர்ந்த கூடற் புண்ணிய னெழுதி யெய்த

		சரத்தினி லவிந்தார் சென்னிக் குற்றுழிச் சார்வாய் வந்த

		அரத்தினை யறுக்கும் வைவே லயற்புல வேந்தர் நச்சு

		மரத்தினை யடுத்த சந்துங் கதழெரி மடுத்த தென்ன.



(இ - ள்.) புரத்தினுள் உயர்ந்த கூடல் புண்ணியன் - முத்தி

நகரங்களுள் உயர்ந்த கூடலில் வீற்றிருக்கும் அறவடிவினனாகிய

சோமசுந்தரக் கடவுள், எழுதி எய்த சரத்தினில் - தன் பெயர் எழுதி

விடுத்த வாளிகளால், சென்னிக்கு உற்றுழிச் சார்வாய் வந்த -

சோழனுக்கு இடையூறு நேர்ந்துழி உதவியாகிக் காக்கவந்த,

அரத்தினை அறுக்கும் வைவேல் அயல்புல வேந்தர் - அரத்தை

அறுக்கும் கூரிய வேற்படையை யுடைய மறுபுல மன்னர் அனைவரும், நச்சு மரத்தினை அடுத்த சந்தும் - நஞ்சு மரத்தை அடுத்த

சந்தனமரங்களும், கதழ் எரி மடுத்தது என்ன - விரைந்து பற்றும்

நெருப்பினால் எரியுண்டாற்போல, அவிந்தார் - இறந்து பட்டனர்.

புரம் - காசிமுதலிய பதிகள், வேலின் திண்மையும் கூர்மையும்

தோன்ற ‘அரத்தினை யறுக்கும் வைவேல்’ என்றார். நச்சுமரத்தை

யழித்தற்பொருட்டு மூட்டும் எரியால் அதனைச் சார்ந்த சந்தனமரமும்

அழிதல்போலச் சோழனை அழித்தற் பொருட்டுப் புரிந்த போரில்

அவற்குத் துணையாய் வந்த மன்னர்களும் அழிந்தனர் என்றார்;

	 	 "மனத்தான் மறுவில ரேனுந்தாஞ் சேர்ந்த

இனத்தா லிகழப் படுப -- புனத்து

வெறிகமழ் சந்தனமும் வேங்கையும் வேமே

எறிபுனந் தீப்பட்டக் கால்"



என்னும் நாலடிச் செய்யுள் இங்கு நோக்கற்பாலது. (39)





	 	 	 	 மாசறு காட்சி யான்றன் வாளியா லவிந்தோர் தம்மை

மூசுவண் டென்னச் சூழ்ந்து மொய்த்தன பைத்த கூளி

காய்சினச் சேனங் காகங் கழுகினம் பற்றி யீர்த்துப்

பூசலிட் டொன்றோ டொன்று போர்செய்வான் றொடங்கிற்

றம்மா.

	 		 (இ - ள்.) மாசு அறு காட்சியான் தன் வாளியால் - குற்றமற்ற இயற்கை அறிவினையுடைய இறைவன் வாளிகளால், அவிந்தோர்

தம்மை - இறந்தவர்களை, பைத்த கூளி - பரந்த பேய்கள்,

மூசுவண்டு என்னச் சூழ்ந்து மொய்த்தன - மலரில் மொய்க்கும்

வண்டுகள்போலச் சூழ்ந்து மொய்த்தன; காய்சினச்சேனம் காகம்

கழுகு இனம்பற்றி ஈர்த்து - மிக்கசினத்தையுடைய பருந்துகளும்

காகங்களும் கழுகுக் கூட்டங்களும் பிடித்து இழுத்து, பூசல் இட்டு

ஒன்றோடு ஒன்று போர்செய்வான் தொடங்கிற்று - கலகம் விளைத்து ஒன்றோடொன்று போர் புரிதற்குத் தொடங்கியது.

செய்வான் : வானீற்று வினையெச்சம். தொடங்கிற்று :

பன்மையிலொருமை, அம்மா : இடைச்சொல். (40)





	 	 	 	 வெஞ்சின மறக்கோ னம்பி விடுகணை வெள்ளத் தாழ்ந்து

		வஞ்சின முறுதன் சேனை மடிந்தது கண்டு மாழாந்

		தெஞ்சின படையுஞ் சூழ வேதிலார் நகையுஞ் சூழத்

		துஞ்சின மறமுஞ் சூழச் சோழனு முடைந்து போனான்.

	 	 		 (இ - ள்.) வெஞ்சின மறக்கோன் நம்பி - கொடிய

சினத்தையுடைய வேடர் தலைவனாகிய நம்பி, விடுகணை வெள்ளத்து ஆழ்ந்து -விடுத்த அம்பு வெள்ளத்து மூழ்கி, வஞ்சினம் உறுதன்

சேனை மடிந்தது கண்டு - வஞ்சினங்கூறிப் போருக்கு உற்ற தனது

சேனை இறந்தொழிந்தமை கண்டு, மாழாந்து - மயங்கி,

எஞ்சினபடையும் சூழ - எஞ்சிய சேனையுந் தன்னைச்சூழ, ஏதிலார்

நகையும் சூழ - பகைவர் நகையும் சூழ, துஞ்சின மறமும் சூழ -

வீரமின்மையுஞ்சூழ, சோழனும் உடைந்துபோனான் - சோழனுந்

தோற்றுப்போயினான்.

வீரம் சிறிதுமின்றி என்பார் ‘துஞ்சின மறமுஞ்சூழ’ என்றார்.

சோழனும் என்னும் உம்மை எச்சப்பொருட்டு; ஏனைய எண்ணும்மை.

(41)





	 	 	 வில்லொடு மேக மன்ன வெஞ்சிலை வேட வேந்தன்

மல்லொடு பயின்ற தென்னன் மலர்முகச் செவ்வி நோக்கி

அல்லொடு மதிவந் தென்ன வருணகை சிறிது பூத்துச்

செல்லொடு பகைபோற் கொண்ட திருவுரு மறைந்து

போனான்.

	 		 (இ - ள்.) வில்லொடு மேகம் அன்னவெஞ்சிலைவேட

வேந்தன் - வில்லோடு கூடிய முகில்போன்ற கொடிய வில்லையுடைய

வேட மன்னன், மல்லொடு பயின்ற தென்னன் - மற்போரிற் பயின்ற

பாண்டியனது, மலர்முகச் செவ்வி நோக்கி - தாமரை மலர்போன்ற

முகத்தின் பொலிவைப் பார்த்து, அல்லொடு மதி வந்தென்ன -

இருளோடு சந்திரன் வந்தாற்போல, அருள்நகை சிறிது பூத்து -

அருளோடு கூடிய புன்னகை சிறிது அரும்பி, செல்லொடு பகைபோல்

கொண்ட - இடியுடன் பகை கொண்டாற்போலக் கொண்ட, திருஉரு

மறைந்துபோனான் - திருவுருவம் மறைந்தருளினான்.

வேட நம்பியின் கரிய உடலுக்கும் வில்லுக்கும் முறையே

மேகமும் இந்திர வில்லும், மற்றும் அவ்வுடற்கும் நகையொளிக்கும்

இருளும் மதியும் உவமைகளாயின. முன்பு மேகம் கூறப்பட்டமையின் செல் என்பதற்கு இடி என்று பொருள் கூறப்பட்டது. அச்சம்

விளைக்கும் உரு என்பது கருத்தாகக் கொள்க. (42)





	 	 	 பாடுவா யளிதே னூட்டும் பைந்தொடைச் செழியன்

வென்றிக்

கோடுவாய் வைத்திட் டார்த்துக் குஞ்சர முகட்டி லேறித்

தோடுவாய் கிழிக்குங் கண்ணார் மங்கலந் துவன்றி யேந்த

நீடுவார் திரைநீர் வேலி நீண்மதி னகரிற் புக்கான்.

	 	 		 (இ - ள்.) பாடு அளிவாய் தேன் ஊட்டும் பைந்தொடைச்

செழியன் - இசை பாடும் வண்டுகளின் வாயில் மதுவை ஊட்டும்

பசிய மாலையை யணிந்த பாண்டியன், வென்றிக் கோடுவாய்

வைத்திட்டு ஆர்த்து - வெற்றிச் சங்கை வாயில் வைத்து முழக்கி,

குஞ்சர முகட்டில் ஏறி - யானையின் மத்தகத்தில் ஏறி, தோடுவாய்

கிழிக்குங் கண்ணார் - தோட்டின் வாயைக் கிழிக்குங்

கண்ணையுடைய மகளிர், மங்கலம் துவன்றி ஏந்த - நெருங்கி

அட்ட மங்கலங்களையும் ஏந்த, நீடுவார் திரைநீர் வேலி - நீண்ட

பெரிய அலைகளையுடைய நீரையே வேலியாகவுடைய, நீண்மதில்

நகரில் புக்கான் - நீண்ட மதிலாற் சூழப்பட்ட நகரின்கட் சென்றனன்.

பாடுவாயளிதேனூட்டும் பைந்தொடைச் செழியன் என்றது

பாடும் பரிசிலர்க்கு வரிசை நல்கும் பண்பினன் என்பதைக் குறிப்பிற்

பெறவைத்தவாறு. கோடு - சங்கு. (43)





	 	 [எண்சீரடி யாசிரிய விருத்தம்]

சிலைவிற்சே வகஞ்செய்து வாகை வாங்கித்

திருவளித்த சேவகற்குச் சிறந்த பூசை

நிலைவித்தாய் மணிப்பொலம்பூ ணிறுவிச் சாத்தி

நிழல்விரிக்கும் வெயின்மணியா னெடிய மேரு

மலைவிற்றா னென்னவரிச் சிலையு நாமம்

வரைந்தகடுங் கூர்ங்கணையும் வனைந்து சாத்தி

அலைவித்தாழ் கடலுலகுக் ககலச் செங்கோ

லறம்பெருக்கும் வங்கியசே கரனா மண்ணல்.

(இ - ள்.) சிலைவில் சேவகம் செய்து - ஒலித்தலையுடைய

வில்லாற் போர் செய்து, வாகை வாங்கி - வெற்றிபெற்று, திரு

அளித்த சேவகற்கு - (தனக்கு) அரசியற்றிருவினை அளித்த

வீரனாகிய சோமசுந்தரக் கடவுளுக்கு, சிறந்த பூசை நிலைவித்து -

சிறந்த பூசனை நிலைபெறச் செய்து, ஆய்மணிப் பொலம்பூண்

நிறுவிச்சாத்தி - ஆராய்ந்த மணிகள் அழுத்திய பொன்னாலாகிய

அணிகளைச் செய்து சாத்தி, நிழல் விரிக்கும் வெயில் மணியால் -

ஒளி பரப்புஞ் சிவந்த மணிகளால், நெடியமேரு மலைவில்தான் என்ன வரிச்சிலையும் - நீண்ட மேருமலையாகிய வில் இதுதான் என்று

கண்டோர் கருதக் கட்டமைந்த வில்லையும், நாமம் வரைந்த

கடுங்கூர்ங்கணையும் - (சுந்தரேசன் என்னும்) திருப்பெயர் தீட்டிய

கடிய கூரிய கணையையும், வனைந்து சாத்தி - செய்து சாத்தி,

இத்தாழ்கடல் உலகுக்கு அலைவு அகல - இந்த ஆழ்ந்த கடல்

சூழ்ந்த உலகிற்குத்துன்பமொழிய, வங்கிய சேகரனாம் அண்ணல் -

வங்கிய சேகரன் என்னும் பெருமை பொருந்திய பாண்டியன்,

செங்கோல் அறம் பெருக்கும் - செங்கோலினால் அறம்

தழைத்தோங்கச் செய்து வந்தான்.

சிலைவில் - மலைபோலும் வில் என்றுமாம். சேவகஞ் செய்து

- வீரத்தைக் காட்டிப் பொருது. தன் வழிபாட்டிற்கிரங்கி இறைவன்

புரிந்த பேரருட் செயலைப் பின்னுள்ளார் பலரும் அறிந்துய்தல் கருதி வில்லும், சுந்தரேசன் என்னும் பெயர் தீட்டிய கணையும் வனைந்து சாத்தினன் என்க. அண்ணல் பூசை நிலைவித்து, நிறுவிச்சாத்தி,

வனைந்து சாத்தி, உலகுக்கு அலைவு அகல அறம் பெருக்கும் என

வினை முடிக்க. (44)

ஆகச் செய்யுள் - 2393



* * *





	 	 ஐம்பத்தொன்றாவது சங்கப்பலகை தந்தபடலம்





[அறுசீரடி யாசிரிய விருத்தம்]

வேடுரு வாகி மேரு வில்லிதன் னாமக் கோலெய்

தாடம ராடித் தென்ன னடுபகை துரந்த வண்ணம்

பாடினஞ் சங்கத் தார்க்குப் பலகைதந் தவரோ டொப்பக்

கூடிமுத் தமிழின் செல்வம் விளக்கிய கொள்கை

சொல்வாம்.



(இ - ள்.) மேருவில்லி - மேருமலையை வில்லாகவுடைய

சோமசுந்தரக்கடவுள், வேடு உருவாகித் தன் நாமக்கோல் எய்து -

வேட்டுவத்திருமேனி கொண்டு தனது திருப்பெயர் தீட்டிய

கணைகளை விடுத்து, ஆடு அமர் ஆடி - வெற்றியையுடைய

போர்புரிந்து, தென்னன் அடுபகை துரந்த வண்ணம் பாடினம் -

பாண்டியனது கொல்லும் பகையாகிம் வந்த சோழனைத் துரத்திய

திருவிளையாடலைக் கூறினாம்; சங்கத்தார்க்குப் பலகை தந்து -

(இனி அவ்விறைவனே) சங்கப் புலவர்க்குப் பலகை அளித்தருளி,

அவரோடு ஒப்பக்கூடி - அவரோடு வேற்றுமையின்றிக் கூடியிருந்து,

முத்தமிழின் செல்வம் விளக்கிய கொள்கை சொல்வாம் -

முத்தமிழாகிய செல்வத்தைப் பொலிவுபெறச் செய்த

திருவிளையாடலைக் கூறுவாம்.

கோல் - அம்பு. அடு, பகைக்கு அடை. முத்தமிழ் - இயல்,

இசை, நாடகம் என்றும் மூவகைத் தமிழ். தமிழின், இன் : சாரியை

அல்வழிக்கண் வந்தது. (1)





	 	 வங்கிய சேக ரன்கோல் வாழுநாண் மேலோர் வைகற்

கங்கையந் துறைசூழ் கன்னிக் கடிமதிற் காசி தன்னிற்

பங்கய முளரிப் புத்தேள் பத்துவாம் பரிமா வேள்வி

புங்கவர் மகிழ்ச்சி தூங்க மறைவழி போற்றிச் செய்தான்.



(இ - ள்.) வங்கிய சேகரன் கோல் வாழுநாள் - வங்கிய

சேகரபாண்டியனது செங்கோல் நன்கு நடைபெறும் நாளில், மேல்

ஓர்வைகல் - முன் ஒரு நாளில், கங்கை அம்துறை சூழ் - கங்கையின் அழகிய துறை சூழ்ந்த, கன்னிக் கொடிமதில் காசி தன்னில் -

அழியாத காவலையுடைய மதில் சூழ்ந்த காசிப்பதியின்கண், பங்கய

முளரிப் புத்தேள் - தாமரைமலரை இருக்கையாக வுடைய பிரமன்,

வாம்பரி மாவேள்வி பத்து - தாவுகின்ற துரங்க வேள்வி பத்தினை,

புங்கவர் மகிழ்ச்சி தூங்க - தேவர்கள் மகிழ்கூர, மறைவழி போற்றிச்

செய்தான் - வேதவிதிப்படி பேணிச் செய்தான்.

வாழுநாள் மதுரை நோக்கி நண்ணுவார் என மேற்

பதின்மூன்றாஞ் செய்யுளோடு இயையும். பங்கயமாகிய முளரியென்க.

வாம் - வாவும்; பரிக்கு அடை. பரிமா : இருபெயரொட்டு. (2)





	 	 நிரப்பிய வழிநா ணன்னீ ராடுவா னீண்ட வீணை

நரப்பிசை வாணி சாவித் திரியெனு நங்கை வேத

வரப்பிசை மனுவாங் காயத் திரியெனு மடவா ரோடும்

பரப்பிசைக் கங்கை நோக்கிப் படருவான் படரு மெல்லை.

(இ - ள்.) நிரப்பிய வழிநாள் - (அவற்றைச்) செய்து முடித்த

பின்னாள், நல்நீர் ஆடுவான் - நல்லநீரின்கண் ஆடுதற் பொருட்டு,

நரம்பு இசை நீண்ட வீணை வாணி - நரம்பின் இசை பொருந்திய

நெடிய வீணையையுடைய கலைமகளும், சாவித்திரி எனும் நங்கை -

சாவித்திரி என்னும் நங்கையும், வேதவரம்பு இசை மனுவாம் -

வேதவரம்பாக அமைந்த மந்திர வடிவாகிய, காயத்திரி எனும்

மடவாரோடும் - காயத்திரியுமாகிய இம்மூன்று மனைவிகளோடும்,

இசை பரப்பு கங்கை நோக்கிப் படருவான்; புகழைப் பரப்புகின்ற

கங்கையாற்றினை நோக்கிச் செல்வானாயினன்; படரும் எல்லை -

அங்ஙனஞ் செல்லும் பொழுது.

மனு - மந்திரம். (3)





	 	 நானவார் குழலி னாரம் மூவரு* ணாவின் செல்வி

வானவா றியங்கும் விஞ்சை மாதரா ளொருத்தி பாடுங்

கானவா றுள்ளம் போக்கி நின்றனள் கமல யோனி

யானவா லறிவ னேகி யந்நதிக் கரையைச் சேர்ந்தான்.

(இ - ள்.) நானவார் குழலினார் அம்மூவருள் - மயிர்ச்

சாந்தணிந்த நீண்ட கூந்தலையுடைய அந்த மூன்று மகளிருள்,

நாவின் செல்வி - நாமகள், வான ஆறு இயங்கும் விஞ்சை மாதராள்

ஒருத்தி - வானின் வழியே செல்லுதலையுடைய ஒரு விஞ்சைமகள்,

பாடும் கான ஆறு உள்ளம் போக்கி நின்றனள் - பாடுகின்ற இசை

நெறியில் உள்ளத்தைச் செலுத்தி நின்றாள்; கமலயோனி ஆன வால்

அறிவன் ஏகி - தாமரையிற் றோன்றினவனாகிய தூய

அறிவினையுடைய பிரமன் சென்று; அந் நதிக்கரையைச் சேர்ந்தான்

- அந்நதிக் கரையினை அடைந்தான்.

நின்றனள் - தாழ்த்து நின்றனள். கமல யோனி - திருமாலின்

உந்தித் தாமரையில் உதித்தோன். (4)



* * *





(பா - ம்.) * அம்மூவரில்.





	 	 நாமகள் வரவு தாழ்ப்ப நங்கைய ரிருவ ரோடுந்

தாமரைக் கிழவன் மூழ்கித் தடங்கரை யேறு மெல்லைப்

பாமகள் குறுகி யென்னை யன்றிநீ படிந்த வாறென்

னாமென வெகுண்டாள் கேட்ட வம்புயத் தண்ணல்

சொல்வான்.

(இ - ள்.) நாமகள் வரவு தாழ்ப்ப - வாணியின் வரவு

தாழ்த்தலினால், நங்கையர் இருவரோடும் - மற்றை இரண்டு

மடந்தையரோடும், தாமரைக் கிழவன் மூழ்கி - தாமரை மலரில்

இருக்கும் பிரமன் நீராடி, தடம்கரை ஏறும் எல்லை - பெரிய

கரையில் ஏறுங்கால், பாமகள் குறுகி - கலைமகள் சென்று, என்னை

அன்றி நீ படிந்தவாறு என்னாம் என வெகுண்டாள் - என்னை

யல்லாது நீ நீராடியது என்னை என்று சினந்தாள்; கேட்ட அம்புயத்து அண்ணல் சொல்வான் - அதனைக் கேட்ட பிரமன் கூறுவான். (5)





	 	 குற்றநின் மேல தாக நம்மைநீ கோபங் கொள்வ

தெற்றென வினைய தீங்கை யெண்ணறு மாக்க டோற்றம்

உற்றனை யொழித்தி யென்னா உரைத்தனன் சாப மேற்கும்

பொற்றொடி மடந்தை யஞ்சிப் புலம்புகொண் டவலம்

பூண்டாள்.

(இ - ள்.) குற்றம் நின்மேலது ஆக - குற்றம் நின்கண்ணதாக,

நம்மை நீ கோபம் கொள்வது எற்றுஎன - எம்மை நீ வெகுள்வது

எத்தன்மைத்து என்று கூறி, இனைய தீங்கை - இந்தக் குற்றத்தை,

எண்அறு மாக்கள் தோற்றம் உற்றனை ஒழித்தி என்னா சாபம்

உரைத்தனன் - நாற்பத்தெட்டு மக்களாகத் தோன்றி ஒழிப்பா யென்று

சாபங் கூறினன்; ஏற்கும் பொன்தொடி மடந்தை - அச்சாபத்தை

ஏற்கும் பொன்னாலாகிய வளையை யணிந்த கலைமகள், அஞ்சிப்

புலம்பு கொண்டு அவலம் பூண்டாள் - அஞ்சிப் புலம்பித்

துன்பமுற்றாள்.



இனைய தீங்கு - வரவு தாழ்த்த குற்றமும், கோபங் கொண்ட

குற்றமும். (6)





	 	 ஊனிட ரகன்றோ யுன்னா ருயிர்த்துணை யாவே னிந்த

மானிட யோனிப் பட்டு மயங்குகோ வென்ன வண்டு

தேனிடை யழுந்தி வேதஞ் செப்பும்வெண் கமலச் செல்வி

தானிட ரகல நோக்கிச் சதுர்முகத் தலைவன் சாற்றும்.

(இ - ள்.) ஊன்இடர் அகன்றோய் -

உடம்பெடுத்தலாலுளதாகிய துன்பம் நீங்கியோய், உன் ஆர்

உயிர்த்துணை ஆவேன் - உனது அரிய உயிர்த்துணை ஆகும் யான்,

இந்த மானிட யோனிப்பட்டு மயங்குகோ என்ன - இந்த

மனித்தப்பிறப்பின் பாற்பட்டு மயங்குவேனோ என்று கூற, வண்டு

தேன்இடை அழுந்தி வேதம் செப்பும் - வண்டுகள் தேனில் மூழ்கி

வேதம் பாடுவதற்கிடமாயுள்ள; வெண்கமலச் செல்வி - வெண்டாமரை

மலரை இருக்கையாகவுடைய அக் கலைமகளின், இடர் அகல

நோக்கி - துன்பம் நீங்க நோக்கி, சதுர்முகத்தலைவன் சாற்றும் -

நான்முகனாகிய நாயகன் கூறுவான்.

அயன் பிறப்பில்லாதவன் என்னுங் கருத்தால் ஊனிட ரகன்றவன் எனப்பட்டான். மனிதப் பிறப்பின் துன்பத்தை யறியாத உனக்கு

உயிர்த்துணையாகிய யான் அத்துன்பத்துள் அழுந்துதல் முறையோ என்றாள் என்க. அவள் இருக்கையாகிய கமலத்து வண்டு வேதஞ்

செப்பும் எனவே அவள் வேதஞ் செப்புதல் கூற

வேண்டாதாயிற்று. (7)





	 	 	 	 	 		 	 முகிழ்தரு முலைநின் மெய்யா முதலெழுத் தைம்பத்

தொன்றிற்

றிகழ்தரு மாகா ராதி ஹாகார மீறாச் செப்பிப்

புகழ்தரு நாற்பத் தெட்டு நாற்பத்தெண் புலவ ராகி

அகழ்தரு கடல்சூழ் ஞாலத் தவதரித் திடுவ வாக.



(இ - ள்.) முகிழ்தரும் முலை - அரும்பு போலும்

முலையையுடைய மாதே, நின் மெய்யாம் முதல் எழுத்து ஐம்பத்து

ஒன்றில் - நினது வடிவமாகிய ஐம்பத்தொரு முதலெழுத்துக்களில்,

திகழ்தரும் - விளங்கா நின்ற, ஆகாரம் ஆதி ஹாகாரம் ஈறாச்

செப்பிப் புகழ்தரும் நாற்பத்தெட்டும் - ஆகாரம் முதல் ஹாகாரம்

இறுதியாகக் கூறிப் புகழப்பட்ட நாற்பத்தெட்டு எழுத்துக்களும்,

நாற்பத்து எண் புலவர் ஆகி - நாற்பத்தெட்டுப் புலவர்களாகி,

அகழ்தரு கடல்சூழ் ஞாலத்து - தோண்டிய கடல் சூழ்ந்த நிலவுலகில், அவதரித்திடுவ ஆக - அவதரித்திடுவனவாக.

நாற்பத்தெட்டெழுத்து - வடமொழி உயிரெழுத்தில் ஆகாரம்

முதலிய பதினைந்தும் ககரம் முதலிய முப்பத்து மூன்றும் ஆம். க்ஷ

முதலியன கூட்டெழுத்து ஆதலின் விலக்கப்பட்டன. சீர் நிரம்புதற்கு

ஹாகாரம் என நெடிலாக்கிச் சாரியை கொடுத்தார். (8)





	 	 	 	 அத்தகு வருண மெல்லா மேறிநின் றவற்ற வற்றின்

		மெய்த்தகு தன்மை யெய்தி வேறுவே றியக்கந் தோன்ற

		உய்த்திடு மகாரத்திற்கு முதன்மையா யொழுகு நாதர்

		முத்தமி ழால வாயெம் முதல்வரம் முறையான் மன்னோ.



(இ - ள்.) அத்தகு வருணம் எல்லாம் - அத்தகைய

எழுத்துக்கள் அனைத்திலும், ஏறி நின்று - ஊர்ந்து நின்று, அவற்று

அவற்றின் மெய்த்தகு தன்மை எய்தி - அவ்வெழுத்துக்களின்

மெய்யாய தன்மையைப்பொருந்தி, வேறு வேறு இயக்கம் தோன்ற

உய்த்திடும் அகாரத்திற்கு - வேறு வேறாக இயங்குமாறு செலுத்தும்

அகரத்திற்கு, முதன்மையாய் ஒழுகும் நாதர் - தலைமையாய் ஒழுகும்

இறைவர், முத்தமிழ் ஆலவாய் எம் முதல்வர் - மூன்று

தமிழையுமுடைய ஆலவாயின் கண் அமர்ந்த எமது சோமசுந்தரக்

கடவுள்; அம்முறையால் - அம்மரபினால்.

வருணம் - வர்ணம்; எழுத்து.

"மெய்யி னியக்கம் அகரமொடு சிவணும்"



என்னும் தொல்காப்பியச் சூத்திர வுரையில் ‘இங்ஙனம் மெய்க்கண்

அகரம் கலந்து நிற்குமாறு கூறினாற் போலப் பதினோருயிர்க்

கண்ணும் அகரம் கலந்து நிற்குமென்பது ஆசிரியர் கூறாராயினர்,

அந்நிலைமை தமக்கே புலப்படுதலானும் பிறர்க்கு இவ்வாறு

உணர்த்துதல் அரிதாகலானும் என்று உணர்க. இறைவன்

இயங்குதிணைக் கண்ணும் நிலைத்திணைக்கண்ணும் பிறவற்றின்

கண்ணும் அவற்றின் தன்மையாய் நிற்குமாறு எல்லார்க்கும் ஒப்ப

முடிந்தாற்போல அகரமும் உயிர்க்கண்ணும் தனி மெய்க்கண்ணும்

கலந்து அவற்றின் தன்மையாயே நிற்குமென்பது சான்றோர்க்

கெல்லாம் ஒப்ப முடிந்தது’ என நச்சினார்க்கினியர் கூறியிருப்பதும்,



"அகர முதல வெழுத்தெல்லாம் ஆதி

பகவன் முதற்றே யுலகு"



என்னும் முதற் குறளும்,



"அகர வுயிர்போல் அறிவாகி யெங்கும்

நிகரிலிறை நிற்கும் நிறைந்து"



என்னும் திருவருட்பயன் முதற் செய்யுளும் இங்கு நோக்கற்பாலன.

மன்னும் ஓவும் அசைகள். (9)





	 	 தாமொரு புலவ ராகித் திருவுருத் தரித்துச் சங்க

மாமணிப் பீடத் தேறி வைகியே நாற்பத் தொன்ப

தாமவ ராகி யுண்ணின் றவரவர்க் கறிவு தோற்றி

ஏமுறப் புலமை காப்பா ரென்றனன் கமலப் புத்தேள்.

(இ - ள்.) தாம் ஒரு புலவர் ஆகித் திரு உருத் தரித்து -

தாமும் ஒரு புலவராகத் திருமேனி தாங்கி, சங்கம் மாமணிப் பீடத்து

ஏறி - சங்கத்தின் பெருமை பொருந்திய மணிகள் அழுத்திய தவிசில்

ஏறி, வைகி - ஒரு சேர வீற்றிருந்து, நாற்பத்தொன்பதாம் அவராகி -

நாற்பத்தொன்பதாவது புலவர் என்னும் எண்ணை யுடையராய், உள்

நின்று அவர் அவர்க்கு அறிவு தோற்றி - அகத்தின்கண் நின்று

அந்நாற்பத்தெண்மருக்கும் அறிவை விளக்கி, ஏமுறப் புலமை

காப்பார் என்றனன் கமலப்புத்தேள் - அரணாகப் புலமையைக்

காத்தருளுவர் என்று பிரமன் கூறினன்.

சங்கப்பீடம் - சங்கப்பலகை. (10)





	 	 அக்கர நாற்பத் தெட்டு மவ்வழி வேறு வேறு

*மக்களாய்ப் பிறந்து பன்மாண் கலைகளின் வகைமை

தேர்ந்து

தொக்கவா ரியமு மேனைச் சொற்பதி னெட்டு மாய்ந்து

தக்கதென் கலைநுண் டேர்ச்சிப் புலமையிற் றலைமை

சார்ந்தார்.

(இ - ள்.) அக்கரம் நாற்பத்து எட்டும் - நாற்பத்தெட்டு

எழுத்துக்களும் அவ்வழி வேறுவேறு மக்களாய்ப் பிறந்து - அங்ஙனமே வெவ்வேறு மக்களாகத் தோன்ற, பல் மாண் கலைகளின்

வகைமை தேர்ந்து - (அவர்கள்) பல மாட்சிமைப்பட்ட கலைகளின்

வகைகளைத் தெளிந்து, ஆரியமும் ஏனை தொக்க சொல்பதினெட்டும் ஆய்ந்து - ஆரிய மொழியையும் மற்றைய பதினெட்டாகத்

தொகுக்கப்பட்ட மொழிகளையும் ஆராய்ந்து, தக்க தென்கலைநுண்

தேர்ச்சிப்புலமையில் -பெருமை வாய்ந்த தமிழ்க்கலையின் நுண்ணிய

தேர்ச்சிப்புலமையில், தலைமை சார்ந்தார் - தலைமை பெற்றார்.

மக்களாய்ப்பிறக்க அங்ஙனம் பிறந்த நாற்பத்தெண்மரும்

தேர்ந்து ஆய்ந்து தலைமை சார்ந்தார் என விரித்து

முடித்துக்கொள்க. சிறப்புப்பற்றி ஆரியமும் தமிழும்

பிரித்தோதப்பட்டன. (11)



* * *



* அக்கரங்கள் மக்களாய்ப் பிறந்தனவாகக்கூறியதன்கருத்து,

கபிலர் என்னும் உரை நூலில் விளக்கப் பெற்றுளது.





	 	 	 கழுமணி வயிரம் வேய்ந்த கலன்பல வன்றிக் கண்டிக்

		கொழுமணிக் கலனும் பூணுங் குளிர்நிலா நீற்று மெய்யர்

		வழுவறத் தெரிந்த செஞ்சொன் மாலையா லன்றி யாய்ந்த

	செழுமலர் மாலை யானுஞ் சிவார்ச்சனை செய்யு நீரார்.

	 	 		 (இ - ள்.) கழுமணி வயிரம் வேய்ந்த - (அவர்கள்)

சாணைபிடித்த மணிகளாலும் வயிரங்களாலும் புனைந்த, கலன் பல

அன்றி - பல கலன்களே அல்லாமல், கண்டிக் கொழுமணிக் கலனும்

பூணும் - உருத்திராக்க மாலையாகிய கொழுவிய மணிக்கலனையும்

அணியும், குளிர் நிலா நீற்று மெய்யர் - தண்ணிய நிலாப்போலுந்

திருநீறு தரித்த மேனியையுடையார், வழு அறத்தெரிந்த செஞ்சொல்

மாலையால் அன்றி - குற்றமற ஆராய்ந்த செவ்விய சொற்களாற்

றொடுக்கப்பட்ட பாமாலை யாலல்லாமல், ஆய்ந்த செழுமலர்

மாலையாலும் - ஆராய்ந்தெடுத்துத் தொடுத்த புதிய

மலர்மாலையினாலும், சிவார்ச்சனை செய்யும் நீரார் - சிவ வழிபாடு

செய்யுந் தன்மையையுடையார்.

பாமாலை சூட்டுவதும் அருச்சனையாதலை,

	 "மற்றுநீ வன்மை பேசி வன்றொண்ட னென்னு நாமம்

பெற்றனை நமக்கு மன்பிற் பெருகிய சிறப்பின் மிக்க

அற்சனை பாட்டே யாகு மாதலான் மண்மேல் நம்மைச்

சொற்றமிழ் பாடு கென்றார் தூமறை பாடும் வாயார்"



என்று சிவபிரான் வன்றொண்டர்க்கு அருளினமை கூறும்

பெரியபுராணச் செய்யுளால் அறிக. (12)





	 	 	 புலந்தொறும் போகிப் போகிப் புலமையால் வென்று வென்று

மலர்ந்ததண் பொருநை நீத்த வளங்கெழு நாட்டில் வந்து

நிலந்தரு திருவி னான்ற நிறைநிதிச் செழியன் செங்கோல்

நலந்தரு மதுரை நோக்கி நண்ணுவார் நண்ணு மெல்லை.



(இ - ள்.) புலந்தொறும் போகிப் போகி - நாடுகள்தோறுஞ்

சென்று சென்று, புலமையால் வென்று வென்று - புலமைத் திறத்தால்

அங்குள்ளவர்களை வென்று வென்று, மலர்ந்த தண் பொருநை நீத்தம் - பரந்த தண்ணிய பொருநை வெள்ளத்தால், வளம் கெழு நாட்டின்

வந்து - வளம் மிக்க பாண்டியநாட்டின்கண் வந்து, நிலம் தருதிருவில் - மாற்றாரது நிலத்தைத் தனக்கு நல்கும் போர்த்திருவினால், ஆன்ற

நிறை நிதிச் செழியன் - மிகவும் நிறைந்த நிதியினையுடைய

பாண்டியனது, செங்கோல் நலம் தரு மதுரை நோக்கி நண்ணுவார் -

செங்கோலால் நன்மை பொருந்திய மதுரையை நோக்கி

வருவாராயினர்; நண்ணும் எல்லை - அங்ஙனம் வரும்பொழுது.

அடுக்கு தொழிற் பயில்வுப்பொருட்டு. தொல்காப்பியப்

பாயிரவுரையில் "நிலந்தரு திருவிற் பாண்டியன்" என்பதற்கு

‘மாற்றாரது நிலத்தைக்கொள்ளும் போர்த்திருவினையுடைய

பாண்டியன்’ என நச்சினார்க்கினியர் உரை கூறியது இங்கு நோக்கற்பாலது; வேற்று நாட்டு மன்னர்களாலே திறையாகத்

தரப்பட்ட திரு என்றுமாம். திருவின் என்பதற்குத் திருவுடன்

என்றுரைத்தலுமாம். (13)





	 	 	 	 பற்பல கலைமாண் டேர்ச்சிப் பனுவலின் பயனாய் நின்ற

		அற்புத மூர்த்தி யெந்தை யாலவா யடிக ளாங்கோர்

		கற்பமை கேள்வி சான்ற கல்வியின் செல்வ ராகிச்

		சொற்பதங் கடந்த பாத மிருநிலந் தோய வந்தார்.

	 	 		 (இ - ள்.) பற்பலகலை - பலவகைப்பட்ட கலைகளையுடைய,

மாண்தேர்ச்சிப் பனுவலின் பயனாய் நின்ற அற்புதமூர்த்தி எந்தை -

மாட்சிமைப்பட்ட தேர்ச்சியை யுடைய மறையின் பயனாய்

நிலைபெற்ற ஞானமூர்த்தியும் எம் தந்தையும் ஆகிய, ஆலவாய்

அடிகள் - மதுரைப் பிரானாகிய சோமசுந்தரக்கடவுள், ஆங்கு -

அங்கு, ஓர் கற்பு அமை கேள்வி சான்ற கல்வியின் செல்வராகி -

கற்றலும் அமைந்த கேள்வியும் நிறைந்த ஒரு புலவராகி, சொல்பதம்

கடந்த பாதம் இருநிலம் தோயவந்தார் - சொல்லளவைக் கெட்டாத

திருவடிகள் இப்பெரிய நிலத்திற் றோய நடந்து வந்தார்.

கற்பும் அமை கேள்வியும் சான்ற என்க;

"கற்றல் கேட்ட லுடையார் பெரியார்"



என்பது திருநெறித்தமிழ்மறை. கல்வியின் செல்வர் - கல்வியாகிய

செல்வத்தை யுடையர்; சாரியை அல்வழிக்கண் வந்தது. பாதம்

சொற்பதங் கடந்ததாதலைப்

"பாதாள மேழினுங்கீழ் சொற்கழிவு பாதமலர்"



என்னும் திருவாசகத்தானறிக. (14)





	 	 அவ்விடை வருகின் றாரை நோக்கிநீ ராரை நீவிர்

எவ்விடை நின்றும் போது கின்றனி ரென்ன வன்னார்

வெவ்விடை யனையீர் யாங்கள் விஞ்சைய ரடைந்தோர்

பாவம்

வௌவிடு பொருநை நாட்டின் வருகின்றே மென்ன

லோடும்.



(இ - ள்.) அவ்விடை வருகின்றாரை நோக்கி நீர் ஆர் -

அங்கு வருகின்றவரை நோக்கி நீவிர் யாவர், நீவிர் எவ்விடை

நின்றும் போதுகின்றனிர் என்ன - நீவிர் எங்கிருந்து வருகின்றீர்

என்று கேட்க, அன்னார் - அப்புலவர்கள், வெவ்விடை அனையீர் -

பெருமிதமுடைய இடபம் போல்வீர், யாங்கள் விஞ்சையர் - யாங்கள் புலவ்களாவேம்; அடைந்தோர் பாவம் வௌவிடு - அடைந்தாரது

பாவத்தைப் போக்கும், பொருநை நாட்டின் வருகின்றேம் -

பொருநை சூழ்ந்த பாண்டி நாட்டின்கண்ணே வந்து

கொண்டிருக்கின்றேம், என்னலோடும் - என்று கூறிய வளவில்.

ஆரை, ஐகாரம் முன்னிலைக்கண் வந்தது. வெவ்விடை -

விருப்பஞ் செய்யும் விடையுமாம். பொருநை நாட்டின் எல்லையை

அடைந்து அங்கு நின்றும் வருகின்றேம் என்றுமாம். (15)





	 	 	 	 தனிவரு புலவர் நீவிர் தண்டமி ழால வாயெங்

		கனிவரு கருணை மூர்த்தி கனைகழ லிறைஞ்சல் வேண்டும்

		இனிவரு கென்ன நீரே யெங்களுக் களவில் கோடி

		துனிவரு வினைக டீர்க்குஞ் சுந்தரக் கடவு ளென்றார்.

	 	 		 (இ - ள்.) தனிவரு புலவர் - தனியே வந்த புலவராகிய

இறைவர், நீவிர் - நீங்கள், தண்தமிழ் ஆலவாய் - தண்ணிய

தமிழையுடைய திருவாலவாயில் எழுந்தருளிய, எம் கனிவரு

கருணைமூர்த்தி கனைகழல் இறைஞ்சல் வேண்டும் - எமது கனிந்த

அருளையுடைய சோமசுந்தரக்கடவுளின் ஒலிக்கும் வீரக்கழலணிந்த

திருவடியை வணங்கவேண்டும் (ஆதலால்), இனி வருக என்ன -

இப்பொழுதே வரக்கடவீர் என்று கூறியருள, எங்களுக்கு அளவு

இல்கோடி துனிவரு வினைகள் தீர்க்கும் - எங்களுக்கு அளவிறந்த

கோடி துன்பத்தைத் தரும் வினைகளைப் போக்கியருளும்,

சுந்தரக்கடவுள் நீரே என்றார் - சோமசுந்தரக்கடவுள் நீரே

என்று (அப்புலவர்கள்) கூறினார்கள்.

சோமசுந்தரக்கடவுளின் திருவடியை வணங்குமாறு நீர்

எதிர்வந்து அழைத்த பேருதவியை உன்னின் எங்கட்கு நீரே

அக்கடவுளாவீர் என்றனர்; சமற்காரமாக உண்மையை

வெளிப்படுத்தியவாறுங் காண்க. வருகென்ன : அகரந்

தொகுத்தல். (16)





	 	 மறையினா றொழுகும் பன்மாண் கலைகள்போன் மாண்ட

கேள்வித்

துறையினா றொழுகுஞ் சான்றோர் சூழமீண் டேகிக் கூடற்

கறையினார் கண்டத் தாரைப் பணிவித்துக் கரந்தா

ரொற்றைப்

பிறையினார் மகுடந் தோற்றா தறிஞராய் வந்த பெம்மான்.

(இ - ள்.) மறையின் ஆறு ஒழுகும் பல்மாண் கலைகள்போல்

- வேதத்தின் வழியே ஒழுகும் பல மாட்சிமைப்பட்ட கலைகள்போல,

மாண்ட கேள்வித் துறையின் ஆறு ஒழுகும் சான்றோர் சூழ -

மாட்சிமைப்பட்ட வேள்வித் துறையின் வழியே ஒழுகும் புலவர்

தம்மைச் சூழ்ந்துவர, ஒற்றைப் பிறையின் ஆர் மகுடம் தோற்றாது -

ஒற்றைப்பிறை பொருந்திய சடை முடியை வெளிப்படுத்தாது,

அறிஞராய் வந்த பெம்மான் - புலவராய் வந்த சோமசுந்தரக் கடவுள்,

மீண்டு ஏகி - திரும்பிச் சென்று, கூடல் கறையின் ஆர்

கண்டத்தாரைப் பணிவித்துக் கரந்தார் - கூடலி லெழுந்தருளிய

நஞ்சக் கறை பொருந்திய திருமிடற்றையுடைய இறைவனை

வணங்குவித்து மறைந்தருளினார்.

சான்றோர் கலைகள்போற் சூழ என்க. கறையினார்,

பிறையினார் என்பவற்றில் இன் வேண்டாவழிச் சாரியை. (17)





	 	 	 விம்மித மடைந்து சான்றோர் விண்ணிழி விமான மேய

செம்மலை வேறு வேறு செய்யுளாற் பரவி யேத்திக்

கைம்மலை யுரியி னார்தங் காறொழு திறைஞ்சி மீண்டு

கொய்ம்மலர் வாகைச் செவ்வேற் செழியனைக் குறுகிக்

கண்டார்.

	 	 		 (இ - ள்.) சான்றோர் - புலவர்கள், விம்மிதம் அடைந்து -

வியப்புற்று, விண் இழி விமானம் மேய செம்மலை - வானினின்றும்

இறங்கிய இந்திரவிமானத்தில் எழுந்தருளிய இறைவரை, வேறு

வேறு செய்யுளால் பரவி ஏத்தி - வெவ்வேறு செய்யுட்களாலே

துதித்துப் புகழ்ந்து, கைமலை உரியினார் தம் கால் தொழுது -

யானைத்தோலைப் போர்வையாகவுடைய அவ்விறைவர்

திருவடிகளைத் தொழுது, இறைஞ்சி - வணங்கி, மீண்டு - திரும்பி,

கொய் வாகைமலர் செவ்வேல் செழியனைக் குறுகிக் கண்டார் -

கொய்த வாகை மலர்மாலை சூடிய சிவந்த வேலையுடைய

பாண்டியனைச் சென்று கண்டனர்.

தம்மை அழைத்துவந்து தரிசிப்பித்தவர் அவ்விறைவரேயென

உணர்ந்தமையால் விம்மித மெய்தினர் என்க. வாகைமாலை -

வெற்றிமாலை. (18)





	 	 	 	 மறமலி நேமிச் செங்கோன் மன்னவன் வந்த சான்றோர்

		அறமலி கேள்வி நோக்கி யவைக்களக் கிழமை நோக்கித்

		திறமலி யொழுக்க நோக்கிச் சீரியர் போலு மென்னா

		நிறைமலி யுவகை பூத்த நெஞ்சினா னிதனைச் செய்தான்.

	 	 		 (இ - ள்.) மறம்மலி நேமிச் செங்கோல் மன்னவன் -

வெற்றிமிக்க சக்கரத்தையும் செங்கோலையுமுடைய வங்கிய சேகர

பாண்டியன், வந்த சான்றோர் அறம்மலி கேள்வி நோக்கி - வந்த

புலவர்களின் அறம் நிறைந்த கல்வியை நோக்கியும், அவைக்களக்

கிழமை நோக்கி - அவைக்களத்தில் இருத்தற்குரிய தகுதியை

நோக்கியும், திறம்மலி ஒழுக்கம் நோக்கி - வகையமைந்த

ஒழுக்கத்தை நோக்கியும் சீரியர்போலும் என்னா - சிறந்தவர்கள்

என்று கருதி, நிறைமலி உவகை பூத்த நெஞ்சினான் இதனைச்

செய்தான் - நிறைதல் மிக்க மகிழ்பூத்த உள்ளமுடையனாய்

இதனைச் செய்வானாயினன்.

அவைக்களத்தில் இருத்தற்குரிய தகுதியாவது,

	 	 "குடிப்பிறப்புக் கல்வி குணம்வாய்மை தூய்மை

நடுச்சொல்லு நல்லணி யாக்கங் - கெடுக்கும்

அழுக்கா றவாவின்மை யவ்விரண்டோ டெட்டும்

இழுக்கா அவையின்க ணெட்டு"



என வெண்பாமாலையிற் கூறப்பட்ட எண்வகை யியல்பினை

உடைத்தாயிருத்தல். போலும் : ஒப்பில் போலி. (19)





	 	 திங்களங் கண்ணி வேய்ந்த செக்கரஞ் சடில நாதன்

மங்கலம் பெருகு கோயில் வடகுட புலத்தின் மாடோர்

சங்கமண் டபமுண் டாக்கித் தகைமைசால் சிறப்பு நல்கி

அங்கமர்ந் திருத்தி ரென்ன விருத்தினா னறிஞர் தம்மை.

(இ - ள்.) திங்கள் அம் கண்ணி வேய்ந்த - சந்திரனாகிய

அழகிய மாலையை யணிந்த, செக்கர் அம் சடிலநாதன் - சிவந்த

அழகிய சடையையுடைய சோமசுந்தரக் கடவுளின், மங்கலம் பெருகு

கோயில் - மங்கலம் மிக்க திருக்கோயிலின், வடகுடபுலத்தின் மாடு -

வடமேற்றிசைப் பக்கத்தில், ஓர் சங்கமண்டபம் உண்டாக்கி - ஒரு

சங்கமண்டபம் எடுத்து, தகைமைசால் சிறப்பு நல்கி - தகுதிநிறைந்த

பலவரிசைகளை அளித்து, அங்கு அமர்ந்து இருத்திர் என்ன

இருத்தினான் அறிஞர் தம்மை - அங்கே தங்கி யிருப்பீராக என்று

அப்புலவர்களை இருத்தினான்.

அமர்ந்திருத்திர் என்பதற்கு விரும்பி யுறைவீர்

என்றுரைத்தலுமாம். (20)





	 	 வண்டமிழ் நாவி னார்க்கு மன்னவன் வரிசை நல்கக்

கண்டுளம் புழுங்கி முன்னைப் புலவரக் கழகத் தோரை

மண்டினர் மூண்டு மூண்டு வாதுசெய் தாற்றன் முட்டிப்

பண்டைய புலனுந் தோற்றுப் படருழந் தெய்த்துப் போனார்.

(இ - ள்.) வண்தமிழ் நாவினார்க்கு - வளவிய தமிழையுடைய

செந்நாப் புலவர்கட்கு, மன்னவன் வரிசை நல்க - பாண்டியன்

பலவரிசைகளை அளிக்க (அதனை), முன்னைப் புலவர் கண்டு உளம்

புழுங்கி - பழைய புலவர்கள் கண்டு உள்ளம் வெந்து, அக்கழகத்தோரை - அச்சங்கப் புலவரை, மண்டினர் மூண்டு மூண்டு

வாது செய்து - நெருங்கிச் சென்று சென்று வாது புரிந்து, ஆற்றல்

முட்டிப் பண்டைய புலனும் தோற்று - தங்கள் ஆற்றல் குன்ற

முன்னுள்ள புலமையையும் இழந்து, படர் உழந்து

எய்த்துப் போனார் - துன்புற்று மனமிளைத்துச் சென்றனர்.

மண்டினர் : முற்றெச்சம். அடுக்கு தொழிற் பயில்வுப் பொருட்டு. முட்டி : செயவெனெச்சத் திரிபு. பழைய புலமை இழுக்குற்றமையால்

‘பண்டைய புலனுந் தோற்று’ என்றார். (21)





	 	 இனையர்போல் வந்து வந்து மறுபுலத் திருக்குங் கேள்வி

வினைஞரு மதமேற் கொண்டு வினாய்வினாய் வாதஞ்

செய்து

மனவலி யிளைப்ப வென்று கைகுவோ ரொன்றை வேண்டிப்

புனையிழை பாக நீங்காப் புலவர்மு னண்ணி னாரே.

(இ - ள்.) இனையர்போல் - இந்தப் புலவர்கள்போலவே,

மறுபுலத்து இருக்கும் கேள்வி வினைஞரும் - வேற்று நாட்டிலுள்ள

நூற்கேள்வி வல்ல புலவர்களும் வந்து வந்து மதம் மேற்கொண்டு

வினாய் வினாய் வாதம் செய்து - வந்து வந்து தருக்கினை

மேற்கொண்டு பலமுறை வினாவி வாதித்து, மனவலி இளைப்ப -

மனத்தின் திட்பங்கெட, வென்று - (அவர்களை) வென்று,

வைகுவோர் - தங்கி யிருக்கும் அக்கழகத்தார், ஒன்றை வேண்டி -

ஒரு பொருளைக் கருதி, புனை இழை பாகம் நீங்காப் புலவர்முன்

நண்ணினார் - உமையம்மையை இடப்பாகத்தில் நீங்காத புலவராகிய

சோமசுந்தரக்கடவுள் திருமுன் சென்றனர். ஈண்டும் அடுக்குகள்

அப்பொருளன. நூற்கேள்வியே தொழிலாகவுடைய ரென்பார் ‘கேள்வி

வினைஞரும்’ என்றார். மதம் மேற்கொண்டு என்பதற்கு உடன்படல்

முதலிய எழுவகை மதத்தினை மேற்கொண்டு என்றுரைத்தலுமாம்.

வினாவி என்பது விகாரமாயிற்று. ஒன்று : பண்பாகு பெயர்.

புனையிழை அணியப்பட்ட அணியினையுடையாள் :

அன்மொழித்தொகை. (22)





	 	 முந்துநூன் மொழிந்தார் தம்மை முறைமையால் வணங்கி

யெம்மை

வந்துவந் தெவரும் வாதஞ் செய்கின்றார் வரிசை யாக

அந்தமில் புலமை தூக்கி யளப்பதா* வெம்ம னோர்க்குத்

தந்தருள் செய்தி சங்கப் பலகையொன் றென்று தாழ்ந்தார்.

(இ - ள்.) முந்துநூல் மொழிந்தார் தம்மை - முதனூலாகிய

வேதாகமங்களை அருளிச்செய்த இறைவனை, முறைமையால்

வணங்கி - முறைப்படி வணங்கி, எம்மை வரிசையாக வந்து வந்து எவரும் வாதம் செய்கின்றார் - எம்மோடு தொடர்ச்சியாக வந்து

வந்து எவரும் வாதிக்கின்றனர்; அந்தம் இல் புலமை தூக்கி

அளப்பதா - (ஆதலால்) முடிவில்லாத புலமையைச் சீர்தூக்கி

அளக்குங் கருவியாக, எம்மனோர்க்கு - எமக்கு, சங்கப்பலகை

ஒன்று தந்தருள் செய்தி என்று தாழ்ந்தார் - ஒரு சங்கப் பலகை

அளித்தருளுவாயாக என்று வேண்டி வணங்கினார். முந்துநூல் -

தமிழ் இலக்கண முதனூலுமாம்;

"வினையி னீங்கி விளங்கிய அறிவின்

முனைவன் கண்டது முதனூ லாகும்"



என்பதுங் காண்க. வரிசையாக - இடையறாது என்றபடி. (23)



* * *





(பா - ம்.) * அளப்பதாய்





	 	 பாடிய பாணற் கன்று வலியவே பலகை யிட்டார்

பாடிய புலவர் வேண்டிற் பலகைதந் தருளார் கொல்லோ

பாடிய புலவ ராகும் படியொரு படிவங் கொண்டு

பாடிய புலவர் காணத் தோன்றினார் பலகை யோடும்.

(இ - ள்.) பாடிய பாணற்கு அன்று வலியவே பலகை இட்டார்

- தம்மைப் பாடிய பாணபத்திரனுக்கு அன்று வலிந்து பலகை

அருளிய சோமசுந்தரக்கடவுள் பாடிய புலவர் வேண்டில் - பாடிய

புலவர்கள் தாமே (ஒரு பலகையை) வேண்டினால் பலகை தந்தருளார் கொல்லோ - அதனைத் தாரா திருப்பரோ, பாடிய புலவர் ஆகும்படி

ஒரு படிவம் கொண்டு - பாடுகின்ற புலவராம் வண்ணம் ஒரு

திருவுருவந்தாங்கி, பாடிய புலவர் காண பலகையோடும் தோன்றினார்

- பாடிய அப்புலவர்கள் காணப் பலகையுடன் வெளிவந்தனர்.

பாணற்குப் பலகை யிட்டமை பலகையிட்ட படலத்திற் காண்க.

வலிய- கேளாமலே. இட்டார் : பெயர். கொல்லோ என்பதில் கொல்

அசை நிலை; ஓகாரம் எதிர்மறைப் பொருட்டு. இது சொற்பொருட்

பின்வரு நிலையணி. (24)





	 	 	 சதுரமா யளவி ரண்டு சாணதிப் பலகை யம்ம

மதியினும் வாலி தாகு மந்திர வலிய தாகும்

முதியநும் போல்வார்க் கெல்லா முழம்வளர்ந் திருக்கை

நல்கும்

இதுநுமக் களவு கோலா யிருக்குமென் றியம்பி யீந்தார்.

	 (இ - ள்.) சதுரமாய் அளவு இரண்டு சாணது இப்பலகை -

சதுர வடிவினதாய் இரண்டு சாண் அளவுள்ளதாகிய இந்தப் பலகை,

மதியினும் வாலி தாகும் - சந்திரனிலும் வெள்ளியதாகும்;

மந்திரவலியது ஆகும் - மந்திரவலியை யுடையதாகும்; முதிய

நும்போல்வார்க்கு எல்லாம் - அறிவால் முதிய நும்

போன்றார்க்கெல்லாம், முழம் வளர்ந்து இருக்கை நல்கும் -

ஒவ்வொரு முழமாக வளர்ந்து இருக்கை யளிக்கும்; இது -

இப்பலகை, நுமக்கு அளவு கோலாய் இருக்கும் என்று இயம்பி -

உங்களுக்கு ஓர் அளவு கருவியாக இருக்குமென்று கூறி, ஈந்தார் -

(அதனைத்) தந்தருளினார்.

சாணது : குறிப்பு முற்று பெயரெச்சமாயது. அம்ம :

வியப்பிடைச்சொல். பலகை வெண்ணிற முடையதென்பதனை

வருஞ்செய்யுளாலுமறிக; அறிவால் அளத்தற்கரிய புலமைத் திறத்தை இஃது அளத்தலால் அறிவினும் தூயதாகும் என்றலுமாம். புலமை

முற்றியார்க்கு வளர்ந்து இருக்கை நல்கி ஏனையர்க்கு இடந்தராமையின் ‘மந்திரவலியது’ என்றார். (25)





	 	 	 நாமக ளுருவாய் வந்த நாவலர் தமக்கு வெள்ளைத்

		தாமரை யமளி தன்னைப் பலகையாத் தருவ தென்னக்

		காமனை முனிந்தார் நல்கக் கைக்கொடு களிறு தாங்கும்

		மாமணிக் கோயி றன்னை வளைந்துதங் கழகம் புக்கார்.

	 (இ - ள்.) நாமகள் உருவாய் வந்த நாவலர் தமக்கு -

கலைமகள் வடிவாக வந்த அப்புலவர்களுக்கு, வெள்ளைத்தாமரை

அமளி தன்னை - வெண்டாமரை யாகிய தவிசினை, பலகையாத்

தருவதென்ன - ஒரு பலகையாகச் செய்து தருவதுபோல, காமனை

முனிந்தார் நல்க - மன்மதனை எரித்த இறைவர் தந்தருள, கைக்கொடு - (அவர்கள்) அதனை ஏற்றுக்கொண்டு, களிறுதாங்கும்

மாமணிக்கோயில் தன்னை - யானைகள் சுமக்கும் பெரிய மணிகள்

அழுத்திய திருக்கோயிலை, வளைந்து - வலம் வந்து, தம் கழகம்

புக்கார் - தமது அவையிற் புகுந்தனர்.

தருவது : தொழிற்பெயர். (26)





	 	 	 நாறுபூந் தாம நாற்றி நறும்பனி தோய்ந்த சாந்தச்

		சேறுவெண் மலர்வெண் டூசு* செழும்புகை தீப மாதி

		வேறுபல் வகையாற் பூசை வினைமுடித் திறைஞ்சிக் கீரன்

		ஏறினான் கபில னோடு பரணனு மேறி னானே.

	 	 		 (இ - ள்.) நாறுபூந்தாமம் நாற்றி - மணமுள்ள பூமாலைகளைத்

தொங்கவிட்டு, நறும்பனி தோய்ந்த சாந்தச்சேறு - நறிய பனிநீர்

அளாவிய சந்தனக்குழம்பும், வெண்மலர் வெண்தூசு செழும்புகை

தீபம் ஆதி - வெண்மலரும் வெள்ளாடையும் செழிய தூபமும்

தீபமும் முதலிய, வேறு பல்வகையால் பூசை வினைமுடித்து - வேறு

பலவகையாலும் பூசைவினை முடித்து இறைஞ்சி - வணங்கி, கீரன்

ஏறினான் - நக்கீரன் முன்னர் ஏறினான்! கபிலனோடு பரணனும்

ஏறினான் - கபிலனோடு பரணனும் ஏறினான்.



இறைவனால் அருளப்பட்ட தெய்வமாப் பலகை ஆதலின்

பூசித்து வணங்கி யேறினர் என்க. முதன்மைபற்றி இம் மூவரையும்

விதந்து கூறினார். ஓடு : உடனிகழ்ச்சி. (27)



* * *



(பா - ம்.) * வண்மலர் வண்டூசு





	 	 	 இருங்கலை வல்லோ ரெல்லா மிம்முறை யேறி யேறி

ஒருங்கினி திருந்தார் யார்க்கு மொத்திடங் கொடுத்து நாதன்

தருஞ்சிறு பலகை யொன்றே தன்னுரை செய்வோர்க்

கெல்லாஞ்

சுருங்கிநின் றகலங் காட்டித் தோன்றுநூல் போன்ற தன்றே.

	 		 	 		 (இ - ள்.) இருங்கலை வல்லோர் எல்லாம் - பெரியநூல்

வல்லோரனைவரும் இம்முறை ஏறி ஏறி ஒருங்கு இனிது இருந்தார் -

இங்ஙனமே ஏறியேறி ஒருசேர வீற்றிருந்தனர்; நாதன் தரும்

சிறுபலகை ஒன்றே - இறைவன் தந்தருளிய சிறிய பலகையொன்றே, யார்க்கும் ஒத்து இடம் கொடுத்து - அனைவர்க்கும் ஒக்க இடங்

கொடுத்து, தன் உரை செய்வோர்க்கு எல்லாம் - தன் உரை

காண்பாரனைவருக்கும், சுருங்கி நின்று அகலம் காட்டித் தோன்றும்

நூல்போன்றது - எழுத்தாற் சுருங்கி நின்று பொருள் விரிவு காட்டித்

தோன்றும் நூலை ஒத்தது.

ஒத்து - ஒக்க. கொடுத்து அதனால் நூல்போன்றது என்க.

அகலம் - விரிவுரை. அன்று, ஏ : அசைகள். (28)





	 	 	 	 மேதகு சான்றோர் நூலின் விளைபொருள் விளங்கத்

தம்மில்

ஏதுவு மெடுத்துக் காட்டு மெழுவகை மதமுங் கூறும்

போதவை தெளிந்த கிள்ளை பூவையே புறம்பு போந்து

வாதுசெய் வார்கள் வந்தான் மறுத்துநேர் நிறுத்து

மன்னோ.

	 	 (இ - ள்.) மேதகு சான்றோர் - மேம்பட்ட அப்புலவர்கள்,

நூலின் விளை பொருள் விளங்க - நூல்களில் அமைந்த பொருள்

விளங்க, தம்மில் - தம்முள், ஏதுவும் எடுத்துக்காட்டும் எழுவகை

மதமும் கூறும்போது - ஏதுவும் உதாரணமும் எழுவகை மதமும்

கூறும்போது, அவை தெளிந்த கிள்ளை பூவையே - அவற்றைக்

கேட்டுத் தெளிந்த கிளியும் நாகணவாய்ப் பறவையுமே, புறம்பு

போந்து - வெளியே வந்து, வாது செய்வார்கள் வந்தால் -

வாதஞ்செய்வார்கள் வந்தால், மறுத்து நேர் நிறுத்தும் - அவர்கள்

கொள்கையை மறுத்துத் தங்கொள்கையை நிலைநாட்டும்.

ஏதுவும் எடுத்துக்காட்டும் தமது மேற்கோளை நிலை

பெறுத்துதற் பயத்தன. எழுவகை மதமாவன - உடன்படல், மறுத்தல்,

பிறர் மதம் மேற்கொண்டு களைதல், தான் நாட்டித் தனாது நிறுப்பு,

இருவர் மாறுகோள் ஒருதலை துணிதல், பிறர் நூற் குற்றங் காட்டல்,

பிறிதொடு படான் றன்மதங்கொளல் என்பன. எண்ணும்மை

தொக்கன. நூற்பொருள் விளங்கஏது திருட்டாந்தங்களும் எழுவகை

மதம் முதலியவும் இடையறாது கூறுதலின் கிளியும் பூவையும்

அவற்றைப் பயின்று கூறுவ வாயின என்க. அவையே அங்ஙனஞ்

செய்யுமென அச்சான்றோர் பெருமை கூறியவாறு. மன்னும் ஓவும்

அசைகள்.

"பாரிசையும் பண்டிதர்கள் பன்னாளும் பயின்றோதும் ஓசை கேட்டு

வேரிமலி பொழிற்கிள்ளை வேதங்கள் பொருட் சொல்லும் மிழலை

யாமே"

என்னும் பிள்ளையார் தேவாரமும்,

	 "உள்ள மாருரு காதவர் ஊர்விடை

வள்ள லார்திரு வாரூர் மருங்கெலாம்

தெள்ளு மோசைத் திருப்பதி கங்கள்பைங்

கிள்ளை பாடுவ கேட்பன பூவைகள்"



என்னும் பெரிய புராணச் செய்யுளும் இங்கே சிந்திக்கற்

பாலன. (29)





	 	 [கலி விருத்தம்]



ஆய வாறெண் புலவரு மாய்ந்துணர்

பாய கேள்விப் பயன்பெற மாட்சியாற்

றூய பாட றொடங்கினர் செய்துகொண்

டேய வாறிருந் தாரந்த வெல்லைவாய்.



(இ - ள்.) ஆய ஆறு எண் புலவரும் - அந்நாற்பத்தெட்டுப்

புலவர்களும், ஆய்ந்து உணர் பாய கேள்விப் பயன் பெற - (தாம்)

ஆராய்ந்து தெளிந்த பரந்த நூற்கேள்வியின் பயன் விளங்க,

மாட்சியால் தூய பாடல் தொடங்கினர் செய்துகொண்டு -

மாண்புடனே தூய பாடல்களைத் தொடங்கிப் பாடிக்கொண்டு,

ஏயவாறு இருந்தார் - தம்மிச்சை வழியே இருந்தனர்; அந்த

எல்லைவாய் - அப்பொழுது.

பயனைப் பிறரும் பெறுதற்பொருட்டு என்றுமாம்.

தொடங்கினர் : முற்றெச்சம். ஏயவாறு என்பதற்கு இறைவர்

பணித்தவாறு என்றுரைத்தலுமாம். (30)





	 	 	 பலருஞ் செய்த பனுவலு மாண்பொருண்

			மலருஞ் செல்வமும் சொல்லின் வளமையுங்

			குலவுஞ் செய்யுட் குறிப்புமொத் தொன்றியே

			தலைம யங்கிக் கிடந்தவத் தன்மையால்.

	 			 	 		 (இ - ள்.) பலரும் செய்த பனுவலும் - அப்புலவர் பலருஞ்

செய்த பாட்டுக்கள் அனைத்தும், மலரும் மாண்பொருள் செல்வமும்

- (உரை காண்போர் அறிவிற்கேற்றவாறு) விரியும் மாட்சிமையுடைய

பொருள் விழுப்பமும், சொல்லின் வளமையும் - சொல் வளப்பமும்,

குலவும் செய்யுள் குறிப்பும் - செய்யுளிலே குறிப்பிற்றோன்றும்

பொருளும், ஒத்து ஒன்றி - ஒரு நிகரவாகப் பொருந்துதலால்,

தலைமயங்கிக் கிடந்த - (வேறுபாடு அறிய முடியாது) தலைமயங்கிக்

கிடந்தன; அத் தன்மையால் - அதனால்.

பனுவல் - பாட்டு. குறிப்பு - வியங்கியம். கிடந்த. அன்பெறாத

பலவின்பால் முற்று. (31)





	 	 	 வேறு பாடறி யாது வியந்துநீர்

			கூறு பாட லிதுவென்றுங் கோதிலென்

			தேறு பாட லிதுவென்றுஞ் செஞ்செவே*

			மாறு பாடுகொண் டார்சங்க வாணரே.

	 		 	 		 (இ - ள்.) வேறுபாடு அறியாது - வேறுபாடு உணராமல்,

வியந்து தம்முள் வியப்புற்று, நீர் கூறு பாடல் இது என்றும் - நீர்

கூறிய பாடல் இதுதான் என்றும், கோது இல் என் தேறுபாடல் இது

என்றும் - குற்றமில்லாத எனது தெளிந்த பாடல் இதுதான் என்றும்,

சங்க வாணர் செஞ்செவே மாறுபாடு கொண்டனர் - சங்கப்

புலவர்கள் ஒருவருக்கொருவர் நேரே மாறுபாடு கொண்டனர்.

செஞ்செவே - செவ்வையாக; நன்றாக. வாணர் : மரூஉ. (32)



* * *



(பா - ம்.) * செஞ்சவே.





	 	 	 மருளு மாறு மயக்கற வான்பொருள்

			தெருளு மாறுஞ் செயவல்ல கள்வர்சொற்

		பொருளு மாமது ரேசர் புலவர்முன்

		அருளு நாவல ராய்வந்து தோன்றினார்.

	 			 	 		 (இ - ள்.) மருளுமாறும் - மயங்குமாறும், மயக்கு அற வான்

பொருள் தெருளுமாறும் - அம்மயக்கம் நீங்க உண்மைப் பொருள்

தெளியுமாறும், செயவல்ல கள்வர் - செய்தற்கு வல்ல கள்வரும்,

சொல் பொருளும் ஆம் மதுரேசர் - சொல்லும் பொருளுமாம்

மதுரேசரு மாகிய சோமசுந்தரக் கடவுள், புலவர் முன் அருளும்

நாவலராய் வந்து தோன்றினார் - அப்புலவர்கள் முன் அருளுகின்ற

ஒரு புலவராய் வந்து தோன்றினார்.

இறைவர் சொல்லும் பொருளுமாதலை,

ழுசொல்லை நம்பி பொருளாய் நின்ற நம்பிழு

என நம்பியாரூரர் தேவாரத்துள் ஓதுதலான் அறிக. (33)





	 	 	 வந்த நாவலர் வந்திக்கு நாவலர்

சிந்தை யாகுலஞ் செய்ய மயக்குறும்

பந்த யாப்பைக் கொணர்கெனப் பாவலர்

எந்தை யீங்கிவை யென்றுமுன் னிட்டனர்.

	 			 		 	 (இ - ள்.) வந்த நாவலர் - அங்ஙனம் வந்த நாவலராகிய

இறைவர், வந்திக்கும் நாவலர் சிந்தை ஆகுலம் செய்ய மயக்குறும் -

தம்மை வணங்கும் புலவர்களின் மனம் வருந்த மயக்கும், பந்த

யாப்பைக் கொணர்க என - தளையமைந்த செய்யுட்களைக்கொண்டு

வருவீராக என்று கட்டளையிட, பாவலர் - அப்புலவர்கள், எந்தை -

எம்தந்தையே; ஈங்கு இவை என்று முன் இட்டனர் - இங்குள

இவையே என்று அவற்றைக்கொண்டு வந்து திருமுன் வைத்தனர்.



பந்தம் தளை. யாப்பு - செய்யுள் என்னும் பொருட்டு. கொணர்

கென : அகரந்தொகுத்தல். (34)





	 	 	 தூய சொல்லும் பொருளின் றொடர்ச்சியும்

ஆய நாவல ரவ்வவர் தம்முது

வாய பாடல் வகைதெரிந் தவ்வவர்க்

கேய வேயெடுத் தீந்தன ரென்பவே.

	 			 	 		 (இ - ள்.) தூய சொல்லும் பொருளின் தொடர்ச்சியும் ஆய

நாவலர் - தூய சொல்லும் தொடர்ந்த பொருளுமாகிய அந்நாவலர்

பெருமான், அவ்வவர்தம் முதுவாயபாடல் - அவ்வப்புலவர்களின்

பொருள் முதிர்ச்சி வாய்ந்த பாடல்களின், வகை தெரிந்து -

வேறுபாடுகளை அறிந்து, அவ்வவர்க்கு ஏயவே - அவ்வவர்க்கு

மனம் பொருந்துமாறு, எடுத்து ஈந்தனர் - எடுத்து அளித்தனர்.

பொருளின் றொடர்ச்சி என்பதனைத் தொடர்ந்த பொருள்

என மாறுக. சொல்லும் பொருளுமாம் என்பதற்கு மேல்

எடுத்துக்காட்டினமை காண்க. இதற்குச் சொல்லின் தொடர்ச்சியும்

பொருளின் றொடர்ச்சியும் ஆராயஎன்றுரைப்பாருமுளர். முதுவாய

பாடல் என்பதற்கு முதிர்ந்த வாயிடத்தவான பாடல்

என்றுரைத்தலுமாம். என்ப : அசை. (35)





	 	 வாங்கு சங்கப் புலவர் மனங்களித்

தீங்கு நீரெம ரோடு மொருத்தராய்

ஓங்கி வாழ்திரென் றொல்லெனத் தங்களைத்

தாங்கு செம்பொற் றவிசி லிருத்தினார்.

(இ - ள்.) வாங்கு சங்கப்புலவர் - அவற்றை வாங்கிய

சங்கப்புலவர்கள், மனம் களித்து - மனமகிழ்ந்து, நீர் எமரோடும்

ஒருத்தராய் ஈங்கு ஓங்கி வாழ்திர் என்று - நீர் எம்முடன் ஒருவராய்

இங்கே சிறந்து வாழ்வீராக என்று கூறி, ஒல்லென - விரைந்து,

தங்களைத் தாங்கு செம்பொன் தவிசில் இருத்தினார் - தங்களைத்

தாங்குகின்ற சிவந்த பொன்னாலாகிய பலகையில் இருத்தினார்கள்.



ஒல்லென, விரைவுக் குறிப்பு, ஒல்லென இருத்தினார் என்க.(36)





	 	 பொன்னின் பீடிகை யென்னும்பொன் னாரமேல்

துன்னு நாவலர் சூழ்மணி யாகவே

மன்னி னார்நடு நாயக மாமணி

என்ன வீற்றிருந் தார்மது ரேசரே.

(இ - ள்.) பொன்னின் பீடிகை என்னும் - பொற்பலகை

என்னும், பொன் ஆரமேல் - பொன்னாரத்தில், துன்னும் நாவலர்

சூழ் மணியாக மன்னினார் - பொருந்திய நாற்பத்தெண் புலவரும்

சுற்றிலும் பதித்த மணிகளாக இருந்தனர், மதுரேசர் - சோமசுந்தரக்

கடவுள், மாநடு நாயகம் மணி என்ன வீற்றிருந்தார் - பெருமை

பொருந்திய நடுநாயகமணி என்னுமாறு வீற்றிருந்தனர்.



நாயகமணி - தலைமை மணி. (37)





	 	 	 நதிய ணிந்தவர் தம்மொடு நாற்பத்தொன்

			பதின்ம ரென்னப் படும்புல வோரெலாம்

			முதிய வான்றமிழ் பின்னு முறைமுறை

			மதிவி ளங்கத் தொடுத்தவண் வாழுநாள்.

	 			 	 		 (இ - ள்.) நதி அணிந்தவர் தம்மொடும் - கங்கையைத் தரித்த

இறைவரோடும், நாற்பத்தொன்பதின்மர் என்னப்படும் புலவோரெலாம்

- நாற்பத்தொன்ப தின்மரென்று கூறப்படும் புலவர்களனைவரும்,

பின்னும் முதியவான் தமிழ் - மீண்டும் தொன்மையுஞ் சிறப்புமுடைய

தமிழ்ப்பாக்களை, முறை முறை மதிவிளங்கத் தொடுத்து - முறை

முறையாகக் கற்போர்க்கு அறிவு விளங்கத் தொடுத்து, அவண்

வாழுநாள் - அங்கு வாழும்பொழுது.

தமிழ் என்றது தமிழ்ச் செய்யுட்களை யுணர்த்திற்று. முதிய

என்றது தமிழுக்கு அடை. மதிவிளங்க என்பதற்குப் புலமைத்திறம்

வெளிப்பட என்றுரைத்தலுமாம். (38)





	 	 [கலிநிலைத்துறை]



வங்கிய சேகரன் வங்கிய சூடா மணிதன்னைப்

பொங்கிய தேசார் முடிபுனை வித்துப் புவிநல்கி

இங்கியல் பாச வினைப்பகை சாய விருந்தாங்கே

சங்கியல் வார்குழை யானடி யொன்றிய சார்புற்றான்.

(இ - ள்.) வங்கிய சேகரன் - வங்கிய சேகரபாண்டியன்,

வங்கிய சூடாமணி தன்னை - வங்கிய சூடாமணிக்கு, பொங்கியதேசு

ஆர் முடி புனைவித்து - விளங்கிய ஒளி நிறைந்த முடி சூட்டி,

புவிநல்கி - புவியாட்சியை அளித்து, இங்கு இயல்பாசவினைப்

பகைசாய இருந்து - இம்மையில் அமைந்த வினைப்பாசம் என்னும்

பகைமை கெட இருந்து, ஆங்கே சங்கு இயல்வார் குழையான் அடி

ஒன்றிய சார்பு உற்றான் - மறுமையிற் சங்கினாலமைந்த நீண்ட

குழையினையுடைய சிவபெருமான் திருவடியிற் கலத்தலாகிய

வீடுபேற்றை அடைந்தனன்.

வங்கிய சூடாமணிக்கு என நான்கனுருபாகத் திரிக்க.

பாசவினை - வினைக் கயிறு;

ழுபாசமாம் வினைப் பற்றறுப்பான்ழு

என்னும் திருத்தொண்டர் புராணச் செய்யுளும் நோக்குக. சார்பு -

முத்திநிலை என்னும் பொருட்டு. (39)

ஆகச் செய்யுள் 2432.



* * *





	 	 	 	 ஐம்பத்திரண்டாவது தருமிக்குப் பொற்கிழியளித்த படலம்



	 	 [கலிநிலைத்துறை]



சொற்குவை தேரும் பாவலர் மேவத் தொகுபீடம்

அற்குவை கண்டத் தண்ண லளித்த தறைந்தேமால்

தற்குவை தந்தா லுய்குவ லென்னுந் தருமிக்குப்

பொற்குவை நல்கும் வண்ண மெடுத்துப் புகல்கிற்பாம்.





(இ - ள்.) சொல்குவை தேரும் பாவலர் மேவ -

சொற்கூட்டங்களை ஆராய்ந்து தெளியும் புலவர்கள் தங்க, தொகு

பீடம் - சங்கப் பலகையை, அல்குவை கண்டத்து அண்ணல் -

செறிந்த இருளையுடைய திருமிடற்றினையுடைய இறைவன், அளித்தது

அறைந்தேம் - தந்தருளியதைக் கூறினேம்; தற்கு உவை தந்தால்

உய்குவல் என்னும் தருமிக்கு - தனக்கு அந்தப் பொற்கிழியிலுள்ள

காசுகளை அளித்தாற் பிழைப்பேன் என்று வேண்டுந் தருமிக்கு,

பொன்குவை நல்கும் வண்ணம் எடுத்துப் புகல்கிற்பாம் - அப்

பொற் காசுகளை ஈந்தருளிய திருவிளையாடலை இனி விதந்து

கூறுவாம்.

சொற்குவை - பெயர் வினை இடை உரிகள் ஆகும்

செஞ்சொல் ஆக்கச் சொல் குறிப்புச் சொல் என்பன. தொகுபீடம் -

தொக்கிருக்கும் பீடம்; சங்கப் பலகை. ஆல், அசை. உவை,

சுட்டிடைச் சொல் அடியாகப் பிறந்த பலவின்பாற் பெயர். (1)





	 	 	 மன்னவர் மன்னன் வங்கிய சூடா மணிமாறன்

			தென்னவ ராகித் திகிரி யுருட்டுந் தென்கூடல்

			முன்னவ ரன்னங் கண்டறி யாத முடிக்கேற்பப்*

			பன்மலர் நல்கு நந்தனம் வைக்கும் பணிபூண்டான்.



(இ - ள்.) மன்னவர் மன்னன் வங்கிய சூடாமணி மாறன் -

வேந்தர்வேந்தனாகிய வங்கிய சூடாமணி பாண்டியன், தென்னவராகித்

திகிரி உருட்டும் - சுந்தர பாண்டியராய் ஆக்கினா சக்கரஞ்

செலுத்திய, தென்கூடல் முன்னவர் - தென்றிசைக் கண்ணதாகிய

நான்மாடக் கூடலில் எழுந்தருளிய சோமசுந்தரக் கடவுளின், அன்னம்

கண்டு அறியாத முடிக்கு ஏற்ப -பிரமனாகிய அன்னப்பறவை

காணாத திருமுடிக்குப் பொருந்த, பல்மலர் நல்கும் - பல

மலர்களைக்கொடுக்கும், நந்தனம் வைக்கும் பணிபூண்டான் -

திருநந்தவனம் வைத்தலாகிய திருப்பணியை மேற்கொண்டான்.

நந்தவனம் நந்தனம் என மரீஇயது; மகிழ்ச்சியைத் தரும்

பூந்தோட்டம் என்பது பொருள். (2)





* * *



* (பா - ம்.) முடிக்கேற்ற; முடிக்கேற.





	 	 மாதவி பாதிரி தாதகி கூவிள மந்தாரந்

தாதவிழ் மல்லிகை முல்லையி லஞ்சி தடங்கோங்கம்

வீதவழ் கொன்றை கரந்தைசெ ழுங்கர வீரந்தண்

போதவிழ் நந்தி செருந்திகு ருந்தம் புன்னாகம்.

(இ - ள்.) மாதவி பாதிரி தாதகி கூவிளம் மந்தாரம் -

குருக்கத்தியும் பாதிரியும் ஆத்தியும் வில்வமும் மந்தாரமும், தாது

அவிழ் மல்லிகை - மகரந்தத் தொடு மலர்ந்த மல்லிகையும், முல்லை

இலஞ்சி தடம் கோங்கம் - முல்லையும் மகிழும் பெரிய கோங்கும்,

வீ தவழ் கொன்றை கரந்தை செழுங்கரவீரம் - வண்டுகள்

மொய்க்கும் கொன்றையும் கரந்தையும் வளவிய அலரியும், தண்போது

அவிழ் நந்தி செருந்தி குருந்தம் புன்னாகம் - தண்ணிய போது

விரிந்த நந்தியாவட்டமும் செருந்தியும் குருந்தமும் புன்னாகமும். (3)





	 	 முண்டக மென்கடி நீலமு தற்பல முப்போதும்

எண்டிசை யுங்கம் ழும்படி நந்தன மெங்குந்தேன்

உண்டிசை வண்டு படிந்துமு ரன்றிட வுண்டாக்கி

வண்டிமிர் சண்பக நந்தன முந்தனி வைத்தானால்.

(இ - ள்.) முண்டகம் மென்கடி நீலமுதல் பல - தாமரையும்

மெல்லிய மணமுள்ள நீலோற்பலமுமாகிய இவை முதலிய பல

மலரும், முப்போதும் எண் திசையும் கமழும்படி - மூன்றுகாலத்தும்

எட்டுத் திக்குகளிலும் மணங்கமழுமாறு, நந்தனம் -

திருநந்தவனத்தினை, எங்கும் தேன் படிந்து உண்டு வண்டு

இசைமுரன்றிட - எங்கும் தேனிற்படிந்து அதனைப் பருகி வண்டுகள்

இசைபாட, உண்டாக்கி - ஆக்குவித்து, வண்டு இமிர் சண்பக

நந்தனமும் - வண்டுகள் ஒலிக்கும் சண்பக நந்தவனமும்,

தனிவைத்தான் - தனியே வைத்தான்.

முப்போது - காலை, நண்பகல், மாலை என்பன. கமழ

என்பது கமழும்படி என வழக்கில் வந்தது. மகரந்தத்திற் படிந்து

என்றுமாம்.(4)





	 	 	 பொய்த்திடு நுண்ணிடை மங்கல மங்கையர் பொன்பூண்டார்

		ஒத்தெழு சண்பக மொய்த்தவ ரும்ப ருடைந்தெங்கும்

		வைத்திடு நந்தன வாசம்வி ழுங்கி மணங்கான்று

		பைத்து மலர்ந்தன கண்டு மகிழ்ந்து பரித்தேரான்.

	 		 	 		 (இ - ள்.) பொய்த்திடு நுண் இடை மங்கல மங்கையர் -

இளைத்த நுண்ணிய இடையினையுடைய மங்கலமகளிர், பொன்

பூண்டார் ஒத்து - பொன்னணி பூண்டதை யொத்து, எழு சண்பகம் -

மேலெழுந்த சண்பகங்கள், மொய்த்த அரும்பர் உடைந்து -

நெருங்கிய அரும்புடைந்து, எங்கும் வைத்திடு நந்தனவாச விழுங்கி -

வேறெங்கும் வைத்த நந்தவனத்தின்மணத்தைத் தன்னுட்படுத்தி,

மணம் கான்று - மணம்வீசி, பைத்து மலர்ந்தன - பசந்து மலர்ந்தன;

பரித்தேரான் கண்டு மகிழ்ந்து - குதிரை பூட்டிய தேரையுடைய

பாண்டியன் அதனைக்கண்டு மகிழ்ந்து.

புலப்படாமையின் பொய்யென்று கூறத்தக்க இடையென்பார்.

‘பொய்த்திடு நுண்ணிடை’ என்றார். பூண்டார் என்னும் முற்று

தொழில்மேனின்றது. அரும்பர், ஈற்றுப்போலி. அரும்பருடைந்து

என்னுஞ் சினைவினை முதன்மேல் நின்றது. பைத்து, பசுமையென்னும்

பண்படியாகப் பிறந்த வினையெச்சம். (5)





	 	 	 செருக்கிய வண்டு விழாமலர் கொய்து தெரிந்தாய்ந்து

		நெருக்கிய விண்டை நிரைத்தொடை தொங்க னெடுந்தாமம்

		மருக்கிளர் கண்ணி தொடுத்தணி வித்து வணங்காரூர்

		கருக்கிய கண்ணுத லார்திரு மேனி கவின்செய்தான்.

	 	 		 (இ - ள்.) செருக்கிய வண்டு விழாமலர் கொய்து தெரிந்து

ஆய்ந்து - கள்ளுண்டு களித்த வண்டுகள் மோவாத மலர்களைக்

கொய்து குற்றமில்லன தெரிந்து காம்பு முதலியன ஆய்ந்து,

நெருக்கிய இண்டை நிரைத்தொடை தொங்கல் நெடுந்தாமம் -

நெருங்கத்தொடுத்த இண்டையும் வரிசையாகிய தொடையும்

தொங்கலும் நெடிய தாமமும், மருக்கிளர் கண்ணி தொடுத்து

அணிவித்து - மணம் வீசும் கண்ணியும் ஆகிய பலவகை

மாலைகளைத் தொடுத்து அணிவித்து, வணங்கார் ஊர் கருக்கிய

கண்ணுதலார் திருமேனி கவின் செய்தான் - பகைவரின் திரிபுரத்தை

எரித்து நீறாக்கிய நெற்றிக்கண்ணையுடைய சோமசுந்தரக்கடவுளின்

திருமேனியை அழகு செய்தான்.

இண்டை - தண்டவடிவமாகத் தொடுத்தமாலை; தொடை -

சதுரமாகத் தொடுத்தமாலை; தாமம் - கோத்தமாலை; கண்ணி -

வட்டவடிவமாகத் தொடுத்த மாலை. தொடை - தொடுக்கப்படுவது;

மாலை. (6)





	 	 	 அன்னவி யன்பொழின் மாமது ரேச ரடித்தாழ்வோன்

			பொன்னவிர் சண்பக மாலைபு னைந்த புதுக்கோலம்

			தன்னைவி யந்திவர் சண்பக சுந்தரர் தாமென்னா

			முன்னரி றைஞ்சின னிம்பம ணிந்த முடித்தென்னன்.

	 				 		 (இ - ள்.) அன்னவியன் பொழில் மாமதுரேசர் - அந்தப்

பரந்த சோலை சூழ்ந்த மதுரையில் எழுந்தருளிய சோமசுந்தரக்

கடவுளின், அடித்தாழ்வோன் - அடியை வணங்குவோனாகிய,

நிம்பம் அணிந்த முடித்தென்னன் - வேப்ப மலர் மாலை சூடிய

முடியையுடைய அப்பாண்டியன், பொன் அவிர் சண்பகமாலை

புனைந்த புதுக்கோலம் தன்னை வியந்து - பொன்போல விளங்கும்

சண்பகமாலை அணிந்த புதிய கோலத்தைக் கண்டு வியப்புற்று, இவர்

சண்பக சுந்தரர் என்னா முன்னர் இறைஞ்சினன் - இவர் சண்பக

சுந்தரர் என்று கூறித் திருமுன் வணங்கினன்.

அன்ன, அகரச் சுட்டின் றிரிபு. தாழ் வோனாகிய தென்னன்

எனக் கூட்டுக. சண்பகசுந்தரர் என்று பெயர் கூறி வணங்கினன்

என்க. (7)





	 	 அன்னதொர் நாமம் பெற்றன ரின்று மணிக்கூடன்

முன்னவ ரந்தத் தாமம வர்க்கு முடிக்கேற்றும்

இன்னதொர் நீராற் சண்பக மாற னென்றேபேர்

மன்னிவி ளங்கினன் வங்கிய சூடா மணிதானும்.

(இ - ள்.) அணிக்கூடல் முன்னவர் - அழகிய கூடலில்

எழுந்தருளிய முதல்வராகிய சோமசுந்தரக்கடவுள், இன்றும் அன்னது

ஓர் நாமம் பெற்றனர் - இதுபோதும் அந்த ஒரு திருநாமத்தைப்

பெற்றார்; அந்தத் தாமம் - அந்தச் சண்பக மாலைகளை, அவர்

முடிக்கு ஏற்றும் இன்னதொர் நீரால் - அவரது திருமுடிக்கு ஏற்றும்

இத்தன்மையால். வங்கிய சூடாமணியும் - வங்கிய சூடாமணி

என்னும் பாண்டியனும். சண்பக மாறன் என்றே பேர் மன்னி

விளங்கினன் - சண்பக பாண்டியன் எனப் பெயரெய்தி விளங்கினன்.

அன்னது, இன்னது என்பன சுட்டுத் திரிபுகள். ஒர், விகாரம்.

இறுதியிலுள்ள உம்மை எச்சவும்மை. (8)





	 	 சண்பக மாறன் சண்பக சுந்தரர் தம்மாடே

நண்பக மாறா நன்பணி செய்யு நன்னாளிற்

பண்பகர் சொல்லார் தம்புடை மாரன் படுபோர்மூண்

டெண்பக வெய்வா னாகிய வந்தன் றிளவேனில்.

(இ - ள்.) சண்பகமாறன் - சண்பகபாண்டியன், சண்பக

சுந்தரர்தம்மாடு - சண்பக சுந்தரரிடத்து, நண்பு அகம் மாறா

நன்பணி செய்யும் நல்நாளில் - அன்பு உள்ளத்தினின்றும் நீங்காமல்

நல்ல திருப்பணி செய்துவரும் நல்ல நாளில், பண்பகர் சொல்லார்

தம்புடை - பண்ணும் புகழுஞ் சொல்லினையுடைய மகளிரிடத்து,

மாரன் படுபோர் மூண்டு - மதவேள் மிக்க போர்த்தொழிலின்

மூண்டு, எண்பக எய்வான் ஆகிய - அளவிறப்ப அம்புகளை எய்ய,

இளவேனில் வந்தன்று - இளவேனிற்காலம் வந்தது.

நண்பு - நண்ணுதல் என்றுரைப்பாருமுளர். பண்பகர்

சொல்லார் என்பதற்குப் பண்போலப் பகர்கின்ற சொல்லார் என்றும்,

கேட்போர் பண்ணென்று கூறும் சொல்லினையுடையார் என்றும்

உரைத்தலுமாம்; எண்பக என்பதற்கு நெஞ்சுபிளக்க என்றுரைத்தலும்

ஆம். எய்வானாகிய, ஒருசொல்; செய்யிய வென்னும் வினையெச்சம்.

வந்தன்று, உடன்பாட்டு முற்று. (9)





	 	 [அறுசீரடியாசிரியவிருத்தம்]

மனிதர்வெங் கோடை தீர்க்கும் வசந்தமென் காலும் வேறு

துனிதவி ரிளங்கால் வேண்டுஞ் சோலையுஞ் சோலை

வேண்டும்

புனிதநீர்த் தடமும் வேறு புதுமல ரோடை வேண்டும்

பனிதரு மதியும் வேறு பான்மதி வேண்டுங் காலம்.

(இ - ள்.) (அவ்விளவேனில்) மனிதர் வெங்கோடை தீர்க்கும்

வசந்த மென்காலும் - மக்களின் கொடிய வெப்பத்தைப் போக்கும்

இளந்தென்றலும், துனிதவிர் வேறு இளங்கால் வேண்டும் - (தனது

வெப்பத்தாலாகிய) துன்பத்தை நீக்கும் வேறு இளந்தென்றலை

விரும்பும், சோலையும் சோலை வேண்டும் - சோலையும் வேறு

சோலையை விரும்பும், புனித நீர்த்தடமும் - தூயநீர் நிறைந்த

தடாகமும், வேறு புதுமலர் ஓடைவேண்டும் - வேறு நாள் மலர்

நிறைந்த நீரோடையை விரும்பும், பனிதரு மதியும் - மக்களுயிர்க்குத்

தட்பந் தருஞ் சந்திரனும், வேறு பால் மதி வேண்டும் - வேறு

வெள்ளிய சந்திரனை விரும்பும், காலம் - காலமாயிருந்தது.

மனிதர் வெங்கோடை தீர்க்கும் என்னும் அடையைச் சோலை

முதலிய வற்றோடும் கூட்டி, வேண்டும் என்னும் பெயரெச்சம்

நான்கனையும் காலம் என்பதனோடு தனித்தனி முடிக்க. மக்கள்

வெப்பொழிக்கும் தண்ணிய பொருள்களும் தமக்கு வேறு தண்ணிய

பொருள்களை விரும்புமெனக் கூறியது வெம்மை மிகுதியைக்

குறிப்பாகத் தந்து நிற்றலால் இது குறிப்பு என்னும் குணவணியாகும்.

பெருங்காப்பியத்திற்குரிய பருவ வருணனை இது முதலிய

செய்யுட்களாற் கூறப்படுகின்றது. (10)





	 	 	 	 அண்டவான் றருமேற் சீறிச் சிவந்தெழுந் தாங்குத் தேமாத்

		தண்டளி ரீன்று வானந் தைவர நிவந்த காசு

		கொண்டிடை யழுத்திச் செய்த குழையணி மகளிர் போல

		வண்டிறை கொள்ளப் பூத்து மலர்ந்தன செருந்தி யெல்லாம்.

	 		 	 		 (இ - ள்.) தேமா - மாமரங்கள், அண்டவான் தருமேல் சீறிச்

சிவந்து எழுந்தாங்கு - வானின்கண் உள்ள சிறந்த கற்பகத்

தருவின்மேற் சீறிச் சிவந்தெழுந் தாற்போல, தண் தளிர் ஈன்று -

தண்ணிய செந்தளிர்களைத் தந்து, வானம் தைவர நிவந்த -

வானுலகை யளாவ உயர்ந்தன; காசு கொண்டு இடை அழுத்திச்

செய்த- நீலமணிகளைக்கொண்டு இடையிடையிற்

பதித்துச் செய்த, குழை அணி மகளிர் போல - காதணியை அணிந்த

பெண்கள்போல, செருந்தி எல்லாம் - செருந்திகள் அனைத்தும்,

வண்டு இறைகொள்ளப் பூத்து மலர்ந்தன - வண்டுகள் இடையிடை

தங்கப் பூத்து மலர்ந்தன.

சிவத்தல் - வெகுளலும் செந்நிற முறுதலும் ஆம். புளிமா

ஒன்றுளதாதலாற் பிறிதினியைபு நீக்கிய விசேடணந்தந்து ‘தேமா’

என்றார். தைவர - தடவ. நிவந்த, அன்பெறாத பலவின்பால் முற்று.

செருந்திமலர் பொற்குழைபோன்றும், வண்டு நீலமணி போன்றும்

விளங்கினவென்க. மாமரங்கள் இயல்பாகத் தளிர்த்து

உயர்ந்தமையைத்தேவதருக்கள்மேற் சீறிச் சிவந்தெழுந்தாற்போல

எனக் கற்பித்துக் கூறுதலால் தற்குறிப்பேற்ற வுவமையணி;

வானுலகுடன் சம்பந்தமில்லாதிருக்கச் சம்பந்தம் கற்பித்து

‘வானந் தைவர நிவந்த’ எனக் கூறுதலால் தொடர் புயர்வு

நவிற்சியணி; இவ்விரண்டும் விரவுதலால் இச்செய்யுள்

கலவையணி. (11)





	 	 	 	 செங்கதிர் மேனி யான்போ லவிழ்ந்தன செழும்ப லாசம்

	மங்குலூர் செல்வன் போல மலர்ந்தன காஞ்சி திங்கட்

	புங்கவன் போலப் பூத்த பூஞ்சினை மரவஞ் செங்கை

	அங்கதி ராழி யான்போ லலர்ந்தன விரிந்த காயா.

	 	 (இ - ள்.) செழும்பலாசம் - வளவிய முண் முருக்குகள்,

செங்கதிர்மேனி யான்போல் அவிழ்ந்தன - செவ்வொளி பொருந்திய

மேனியையுடைய சூரியனைப் போலச் செந்நிறமாக மலர்ந்தன; காஞ்சி

- காஞ்சிமரங்கள், மங்குலஊர் செல்வன்போல மலர்ந்தன - முகிலை

ஊர்தியாகக்கொண்டு ஊரும் இந்திரன்போலக் கருநிறமாக மலர்ந்தன;

பூஞ்சினை மரவம் - பொலிவுள்ள கிளைகளையுடைய குங்கும

மரங்கள், திங்கள் புங்கவன்போலப் பூத்த - சந்திரனைப்போல

வெண்ணிறமாக மலர்ந்தன; விரிந்த காயா - விரிந்த காயாஞ்செடிகள்,

செங்கை அம் கதிர் ஆழியான் போல் அலர்ந்தன - சிவந்த கையில்

அழகிய ஒளியையுடைய திகிரியையுடைய திருமால்போல நீலநிறமாக

மலர்ந்தன.

மரவம் - வெண்கடம்புமாம். பூத்த, முற்று. உவமம் நான்கும்

உருவு பற்றியன.

	 ழுஒருகுழை யொருவன்போ லிணர்சேர்ந்த மராஅமும்

பருதியஞ் செல்வன்போ னனையூழ்த்த செருந்தியும்

மீனேற்றுக் கொடியோன்போன் மிஞிறார்க்குங் காஞ்சியும்

ஏனோன்போ னிறங்கிளர்பு கஞலிய ஞாழலும்

ஆனேற்றுக் கொடியோன்போ லெதிரிய வில்வமும்ழு



என்னும் பாலைக்கலியடிகள் இங்கு நோக்கற்பாலன. இதனைப்

பலவயிற்போலி யுவமை யணியின்பாற் படுத்தலுமாம். (12)





	 	 	 தரைகிழித் தெழுநீர் வையைத் தடங்கரை யெக்க ரல்குல்

அரவமே கலைசூழ்ந் தென்ன வலர்ந்துதா துகுப்ப ஞாழல்

மரகதந் தழைத்து வெண்முத் தரும்பிப்பொன் மலர்ந்து

வாங்குந்

திரைகடற் பவளக் காடு செய்வன கன்னிப் புன்னை.



(இ - ள்.) தரை கிழித்து எழு நீர் வையைத் தடங்கரை -

தரையைக் கிழித்துச் செல்லா நின்ற நீரையுடைய வையையாற்றின்

பெரிய கரையாகிய பெண், எக்கர் அல்குல் - மணல்மேடாகிய

அல்குலில், அரவம் மேகலை சூழ்ந்தென்ன - ஒலியையுடைய

மேகலையை அணிந்தாற்போலத் (தோன்றுமாறு), ஞாழல் அலர்ந்து

தாது உகுப்ப - குங்குமமரங்கள் மலர்ந்து மகரந்தத்தைச் சிந்துவன;

கன்னிப் புன்னை - இளமையாகிய புன்னைமரங்கள், மரகதம்

தழைத்து - மரகதம்போலும் இலைகள் தழைத்து, வெண்முத்து

அரும்பி - வெள்ளிய முத்துக்கள்போலும் முகைகள் அரும்பி,

பொன் மலர்ந்து - பொன்போலும் பூக்கள் மலர்ந்து, வாங்கும் திரை

கடல் பவளக்காடு செய்வன - வளைந்த அலைதலையுடைய

கடலிலுள்ள பவளக்காடு போலும் மகரந்தஞ் சிந்துவன.

எக்கரை அல்குலாக உருவகஞ்செய்து கரையைப் பெண்ணாக

உருவகஞ்செய்யாமையால் இது வியனிலை யுருவகமும்; மரகதம்,

முத்து, பொன், பவளம் என்னும் உவமைகளால் முறையே இலை,

அரும்பு, மலர், மகரந்தம் என்னும் பொருள்களை இலக்கணையாகக்

கூறுதலால் உருவக வுயர்வு நவிற்சியணியும் ஆம். உகுப்ப, முற்று.

திரைகடல், வினைத்தொகை.(13)





	 	 ஊடினார் போல வெம்பி யிலையுதிர்ந் துயிரன் னாரைக்

கூடினார் போல வெங்குங் குழைவரத் தழைத்து நீங்கி

வாடினார் போலக் கண்ணீர் வாரமெய் பசந்து மையல்

நீடினா ரலர்போற் பூத்து நெருங்கின மரங்க ளெல்லாம்.

(இ - ள்.) மரங்கள் எல்லாம் - மரங்கள்யாவும்,

ஊடினார்போல வெம்பி இலை உதிர்ந்து - ஊடிய மகளிர்போல

வெம்பி இலையை உதிர்த்து, உயிர் அன்னாரைக் கூடினார்போல -

உயிரையொத்த நாயகர்களைக் கூடிய மகளிர்போல, எங்கும்

குழைவரத் தழைத்து - எவ்விடத்தும் குழைகள் தோன்றத் தழைத்து,

நீங்கி வாடினார்போல - அத்தலைவரைப் பிரிந்து வாடுகின்ற

மகளிர்போல, கண்ணீர்வார மெய்பசந்து - கண்ணீரொழுக உடல்

பசந்து, மையல் நீடினார் அலர்போல் பூத்து நெருங்கின -

காமமயக்கம் மிக்க மகளிரின் பழிச்சொல்போல பூக்கள் மலர்ந்து

நெருங்கின.

ஊடினார் உளம் வெம்பி அணிகளைக் களைதல் போல

எனவும், கூடினார் உடல் குழையத் தழைத்தல்போல எனவும்,

நீங்கிவாடினார் விழிநீரொழுக மெய் பசலை யுறுதல்போல எனவும்

உவமைகளை விரித்துரைத்துக்கொள்க. குழைவரத் தழைத்து -

குழையாக வளரும்படி தழைகொண்டு, உடல் குழையப் பூரித்து.

கண்ணீர் - கண்களினின்று பெருகுநீர், தேனாகிய நீர். பசந்து -

பசுமைகொண்டு, பசலை பூத்து. அலர் - மலர், பழிச்சொல். இது

பலவயிற் போலியுவமையணி. (14)





	 	 விழைதரு காத லார்தா மெலிவுற மெலிந்து நெஞ்சங்

குழைவுறக் குழைந்து நிற்குங் கோதிலாக் கற்பி னார்போல்

மழையறுங் கோடை * தீப்ப மரந்தலை வாட வாடித்

தழைவுறத் தழைத்து நின்ற தழீஇயபைஞ் கொடிக ளெல்லாம்.

(இ - ள்.) விழைதரு காதலார் தாம் மெலிவுற மெலிந்து -

தம்மால் விரும்பப்பட்ட காதலர் மெலியத் தாமும் மெலிந்து,

நெஞ்சம் குழைவுறக் குழைந்து நிற்கும் - அவர் மனங் களிகூரத்

தாமுங் களிகூர்ந்து நிற்கும், கோது இலாக் கற்பினார் போல் -

குற்றமற்ற கற்புடைய மகளிர்போல, மழை அறும் கோடை தீப்ப -

மழை யற்ற கோடை தீத்தலால், மரம் தலைவாட - மரங்கள்

தலைவாட தழீஇய பைங்கொடிகள் எல்லாம் - அவற்றைச் சுற்றிய

பசிய கொடிகள் யாவும், வாடி - தாமும் வாடி, தழைவுறத் தழைத்து

நின்ற - அவைகள் தழைக்கத் தாமும் தழைத்து நின்றன.



கற்புடைய மகளிரும் காதலரும் ஈருடற்கோருயிர்போல்

அன்பால் இயைந்து நிற்பராகலின் அவருள் ஒருவரெய்தும் இன்ப

துன்பங்கள் ஏனையர்க்கும் எய்துமென்க;



ழுகாகத் திருகண்ணிற் கொன்றே மணிகலந் தாங்கிருவர்

ஆகத்து ளோருயிர் கண்டனம் யாமின்றி யாவையுமாம்

ஏகத் தொருவ னிரும்பொழி லம்பல வன்மலையில்

தோகைக்குந் தோன்றற்கு மொன்றாய் வருமின்பத் துன்பங்களேழு





என்னும் திருக்கோவையார்ப்பாட்டு இங்கே சிந்திக்கற்பாலது. நின்ற,

அன் சாரியை பெறாத பலவின்பால் முற்று. இது தொழிலுவமையணி.

(15)



* * *



(பா - ம்.) * மழைவறுங்கொடை.





	 	 சேட்டிகைத் தென்கா றள்ளத் தெண்மதுச் சிதறத் தும்பி

நீட்டிசை முரலச் சாயா நின்றுபூங் கொம்ப ராடல்

நாட்டியப் புலவ னாட்ட நகைமுகம் வெயர்வை சிந்தப்

பாட்டிசைத் தாடா நின்ற பாவைமார் போன்ற வன்றே.

(இ - ள்.) சேண் தென்திகைக் கால்தள்ள - நெடிய

தென்றிசையினின்று வருந் தென்றற் காற்று தள்ளுதலால், தெண்

மதுச் சிதற - தெளிந்த தேன் துளிக்க, தும்பி நீட்டிசை முரல -

வண்டுகள் நெட்டிசைபாட, சாயா நின்று ஆடல் பூங்கொம்பர் -

ஒசிந்து ஆடும் பூங்கொம்புகள், நாட்டியப் புலவன் ஆட்ட - கூத்து

வல்லோன் ஆட்டுவிக்க, நகைமுகம் வெயர்வை சிந்த -

ஒளிபொருந்திய முகத்தினின்றும் வியர்வை சிதற, பாட்டு இசைத்து

ஆடாநின்ற பாவைமார் போன்ற - பாட்டுப்பாடி ஆடா நின்ற

நாடக மகளிரை ஒத்தன.

திகை - திசை. கொம்பர், இறுதிப்போலி. கொம்பர் ஆடல்

பாவைமார் ஆடல்போன்றன என மாற்றித் தொழிலுவமை

யாக்கலுமாம். (16)





	 	 மலர்ந்தசெவ் வந்திப் போதும் வகுளமு முதிர்ந்து வாடி

உலர்ந்துமொய்த் தளிதே னக்கக் கிடப்பன வுள்ள மிக்க

குலந்தரு நல்லோர் செல்வங் குன்றினுந் தம்பா லில்லென்

றலந்தவர்க் குயிரை மாறி யாயினுங் கொடுப்ப ரன்றோ.

(இ - ள்.) மலர்ந்த செவ்வந்திப்போதும் வகுளமும் - விரிந்த

செவ்வந்தி மலரும் மகிழம் பூவும், உதிர்ந்து வாடி உலர்ந்தும் -

நிலத்தில் உதிர்ந்து வாடிப் புலர்ந்தும், அளிமொய்த்துத் தேன்

நக்கக் கிடப்பன - வண்டுகள் மொய்த்துத் தேன் உண்ணக்

கிடப்பனவாயின; உள்ளம் மிக்க - உள்ள மிகுதியையுடைய,

குலம்தரு நல்லோர் - உயர்குடிப் பிறந்த நல்லோர்கள், செல்வம்

குன்றினும் - செல்வஞ் சுருங்கிய விடத்தும், தம்பால் இல் என்று

அலந்தவர்க்கு - தம்மிடத்து வந்து இல்லை என்று கூறி

வருந்தியவர்க்கு, உயிரை மாறியாயினும் கொடுப்பர் அன்றோ -

தம்முயிரை மாறியாகிலும் கொடுப்பாரல்லவா. உள்ள மிகுதி -

மனவெழுச்சி; சுருங்கா உள்ளமுமாம்;

"உள்ள மிலாதவ ரெய்தா ருலகத்து

வள்ளிய மென்னுஞ் செருக்கு"

என்னும் திருக்குறளும்,

"வளன் வலியுறுக்கும் உளமிலாளர்"

என்னும் புறப்பாட்டடியும் இங்கு நோக்கற் பாலன. பூக்கள் உலர்ந்து

கிடந்தும் அளிதேன் நக்கக்கிடக்கின்றன என்னும் பொருளை

நல்லோர் செல்வங் குன்றினும் அலந்தவர்க்கு உயிரை மாறியாயினும்

கொடுப்பர் என்னும் பொருளாற் சாதித்தலின் இது

வேற்றுப்பொருள்வைப்பணி. (17)





	 	 	 நாறிய தண்ணந் தேமா நறுந்தளிர் கோதிக் கூவி

		ஊறிய காமப் பேட்டை யுருக்குவ குயின்மென் சேவல்

		வீறிய செங்கோல் வேந்தன் வெளிப்படத் தேயங் காவல்

		மாறிய வேந்தன் போல வொடுங்கின மயில்க ளெல்லாம்.

	 		 	 		 (இ - ள்.) மென்குயில் சேவல் - மெல்லிய ஆண்குயில்கள்,

நாறியதண் அம் தேமா நறுந்தளிர் கோதி - தோற்றிய குளிர்ந்த

அழகிய தேமாவின் நறிய தளிர்களைக்கோதி, காமம் ஊறிய

பேட்டைக் கூவி உருக்குவ - காமமரும்பிய பேட்டினைக் கூவி

உருக்குவன; வீறிய செங்கோல் வேந்தன் வெளிப்பட -

பெருமிதமுடைய செங்கோலையுடைய பெருவேந்தன் தோன்ற, தேயம் காவல் மாறிய வேந்தன்போல - நாடு காவல்மாறிய குறுநில

மன்னன்போல, மயில்கள் எல்லாம் ஒடுங்கின - மயில்கள் யாவும் ஒடுங்கின.

இளவேனிற்காலத்தில் மாமரம் தளிர்த்தலும், குயில்கள்

அதன்மீதிருந்து கூவி மகிழ்தலும், மயில்கள் கூவா தொடுங்கலும்

இயல்பு. நறுந்தளிர் எனப் பின்வருதலின் நாறிய என்பதற்குத்

தோன்றிய என்றுரைக்க. இளவேனிலைச் செங்கோல் வேந்தனாகக்

கொள்க. நாடு காவல் மாறி யொடுங்கிய குறுநில மன்னன் என

விரித்துக் கொள்க. (18)





	 	 	 பொங்கரி னுழைந்து வாவி புகுந்துபங் கயந்து ழாவிப்

பைங்கடி மயிலை முல்லை மல்லிகைப் பந்தர் தாவிக்

கொங்கலர் மணங்கூட் டுண்டு குளிர்ந்துமெல் லென்று

தென்றல்

அங்கங்கே கலைக டேரு மறிவன்போ லியங்கு மன்றே.

	 		 	 		 (இ - ள்.) தென்றல் - தென்றற் காற்று, அங்கு அங்கே

கலைகள் தேரும் அறிவன் போல் - பல விடங்களிலுஞ் சென்று

நூல்களை ஆராய்ந்தறியும் அறிவுடை மாணவன் போல, பொங்கரில்

நுழைந்து - சோலையில் நுழைந்து, வாலி புகுந்து - தடாகத்திற்

புகுந்து, பங்கயம் துழாவி - தாமரையை அளாவி, பைங்கடி மயிலை

முல்லை மல்லிகைப் பந்தர்தாவி - பசிய மணமுள்ள இருவாட்சியும்

முல்லையும் மல்லிகையுமாகிய இவற்றின் பந்தரிலே தாவி, கொங்கு

அலர் மணம் கூட்டுண்டு - மகரந்தத்தையுடைய மலர்களின்

மணங்களைக் கவர்ந்து. குளிர்ந்து மெல்லென்று - குளிர்ந்து

மெதுவாய், இயங்கும் - உலாவும்.

நன் மாணாக்கனொருவன் நல்லாசிரியர் பலருழையுஞ் சென்று

அவர்கள் பால் நூற்பொருள் பலவும் உணர்ந்து நன்னடை வாய்ந்து

சாந்த குணமுடையனாய் ஒழுகுதல் போலத் தென்றல் பல விடங்களிலுஞ் சென்று தவழ்ந்து அங்கங்குள்ள குணங்களைக்

கவர்ந்து தண்ணிதாய் மெத்தென்ற தன்மை வாய்ந்து உலாவும் எனத்

தொழிலுவமங்கொள்க.

	 "அருடருங் கேள்வி யமையத் தேக்கப்

பற்பல ஆசான் பாங்குசெல் பவர்போல்

மூன்றுவகை யடுத்த தேன்றரு கொழுமலர்

கொழுதிப் பாடுங் குணச்சுரும் பினங்காள்"



என்று கல்லாடங் கூறுவது சிந்திக்கற்பாலது. பந்தர், ஈற்றுப்போலி.

(19)





	 	 தாமரை களாஞ்சி தாங்கத் தண்குயின் முழவ மேங்க

மாமரு தமருங் கிள்ளை மங்கல மியம்பத் தும்பி

காமர மிசைப்ப முள்வாய் கைதை*வா ளெடுப்ப வேனிற்

கோமகன் மகுடஞ் சூடி யிருப்பதக் குளிர்பூஞ் சோலை.

(இ - ள்.) தாமரை களாஞ்சி தாங்க - தாமரை காளாஞ்சி

தாங்கவும், தண் குயில் முழவம் ஏங்க - குளிர்ந்த குயில் முழவம்

ஒலிக்கவும், மாமருது அமரும் கிள்ளை - பெரிய மருதமரத்தில்

இருக்குங் கிளி, மங்கலம் இயம்ப - மங்கலங் கூறவும், தும்பி காமரம்

இசைப்ப - வண்டுகள் இசைப்பாட்டுப் பாடவும், முள்வாய் கைதை

வாள் எடுப்ப - முட்களையுடைய தாழை வாளை ஏந்தவும், வேனில்

கோமகன் மகுடம் சூடி இருப்பது - வேனிற்காலத்திற்குரிய மன்மதன்

முடிசூடி வீற்றிருக்கப்பெறுவது, அக் குளிர் பூஞ்சோலை - அந்தத்

தண்ணிய பூஞ்சோலை.

களாஞ்சி - காளாஞ்சி; தாம்பூலமெடுக்குங் கலம். தாமரை,

குயில், கிளி, வண்டு, தாழை என்பவற்றை முறையே காளாஞ்சி

யேந்துவார், முழவொலிப்பார்; மங்கலங்கூறுவார், இசைபாடுவார்,

வாளெடுப்பார் ஆகவும், தாமரை மலர், குயிலொலி, கிளிமொழி,

வண்டிசை, தாழைமடல் என்பவற்றை முறையே காளாஞ்சி, முழவு,

மங்கல வாழ்த்து, இசைப்பாட்டு, வாள் ஆகவும் கொள்க.

இங்கேகூறிய வெல்லாம் ஓர் அரசற்கும் மன்மதனுக்கும்

பொருந்துமாறு காண்க. வேனிற் கோமகன் என்பதற்கு வேனிலாகிய

அரசன் என்றுரைப்பாரு முளர்.

"தண்டலை மயில்க ளாடத் தாமரை விளக்கந் தாங்கக்

கொண்டல்கள் முழவி னேங்கக் குவளைகண் விழித்து நோக்கத்

தெண்டிரை யெழினி காட்டத் தேம்பிழி மகர யாழின்

வண்டுக ளினிது பாட் மருதம்வீற் றிருக்கு மாதோ



என்னும் கம்பராமாயணப்பாட்டு இதனுடன் ஒருபுடை ஒத்து

நோக்கற்பாலது. இச் செய்யுள் உருவகவுயர்வுநவிற்சி. (20)



* * *





* (பா - ம்.) முள்வாய்க் கைதை.





	 	 கலையினா னிறைந்த விந்து காந்தமண் டபத்துஞ் * செய்த

மலையினு மெழுது மாட மருங்கினு நெருங்கு சோலைத்

தலையினுங் கமல வாவித் தடத்தினுந் தண்முத் தார

முலையினு மன்றிக் கோடை முடிவிடங் காணார் மைந்தர்.?

(இ - ள்.) மைந்தர் - ஆடவர்கள், கலையினால் நிறைந்த

இந்துகாந்த மண்டபத்தும் - கலைகளால் நிறைந்த சந்திரகாந்தக்

கல்லாலாகிய மண்டபத்திலும், செய்த மலையினும் - செய்குன்றிலும்,

எழுதும் மாடமருங்கினும் - சித்திரம் வரைந்த மாடத்திடத்தும்,

நெருங்கு சோலைத்தலையினும் - நெருங்கிய சோலையினிடத்தும்,

கமலவாவித்தடத்தினும் - தாமரையையுடைய பொய்கையினிடத்தும்,

தண்முத்து ஆரம்முலையினும் - குளிர்ந்த முத்தாரமணிந்த மகளிர்

கொங்கைகளிலும், அன்றி - அல்லாமல், கோடைமுடிவு இடம்

காணார் - வேனில் வெம்மையை ஆற்றும் இடம் வேறு காணார்.

கலை நிறைதல் இந்துவுக்கு அடை. இந்து காந்தம் -

சந்திரனைக்கண்டு நீர் கக்கும் கல். எழுது மாடம் - சித்திர

மண்டபம், சந்திரகாந்த மண்டபம் முதலிய இடங்களில் மகளிர்

முலைத்தடத்தில் என்பது கருத்தாகக் கொள்க. (21)





	 	 	 நிலந்தரு திருவி னான்ற னிழன்மணி ? மாடக் கூடல்

வலந்தரு தடந்தோண் மைந்தர் வானமும் வீழும் போக

நலந்தரு மகளி ரோடு நாகநா டவர்தஞ் செல்வப்

பொலந்தரு வனைய காட்சிப் பூம்பொழி னுகர்வான்

போவார்.

	 		 	 		 (இ - ள்.) நிலம்தரு திருவினான்தன் - மாற்றாரது

நிலத்தைத்தரும் போர்த்திருவினையுடைய வங்கிய சூடாமணி

மாறனது, நிழல் மணிமாடக்கூடல் - ஒளியினையுடைய மணிகள்

அழுத்திய மாடங்கள் நிறைந்த கூடலிலுள்ள, வலம் தருதடம்

தோள்மைந்தர் - வெற்றியைத் தரும் பெரியதோள்களையுடைய

காளையர், வானமும் வீழும் போக நலம்தரு மகளிரோடு -

விண்ணவரும் விரும்பும் இன்ப நலத்தை அளிக்கும் மாதராருடன்,

நாகநாடவர்தம் செல்வப் பொலம்தரு அனைய காட்சி - அவ்வான

நாடரின் செல்வமிக்க பொன்மயமாகிய கற்பகச்சோலைபோன்ற

தோற்றத்தையுடைய, பூம்பொழில் நுகர்வான் போவார் -

பூஞ்சோலையின் இன்பத்தை நுகர்தற்குப் போவாராயினர்.

"நிலந்தரு திருவிற் பாண்டியன்"

என்னும் தொல்காப்பியப் பாயிரவடிக்கு நச்சினார்க்கினியர் கூறிய

பாருள்காணற் பாலது; நிலந்தரு திருவினான்ற எனப் பாடமோதி,

‘மரக்கலத்தாலுமன்றி நிலவுலகு தருஞ்செல்வத்தால் நிறைந்த’ என்று பொருளுரைப்பாருமுளர். மாடக் கூடல் - நான்மாடக்கூடல் என்பது

முதல் குறைந்து நின்றது என்றுமாம். வீழும் - விரும்பும். நாகநாடு -

விண்ணுலகம். நுகர்வான், வினையெச்சம். (22)





	 	 [வேறு]



மாத்தாண் மதமா னெருத்தின் மடங்க லெனச்செல் வாரும்

பூத்தா ரொலிவாம் பரிமேற் புகர்மா வெனப்போ வாரும்

பாத்தார்*பரிதி யெனவாம் பரித்தே ருகைத்தூர் வாருந்

தேத்தா ருளர்வண் டலம்பச் சிலம்பி னடக்கின் றாரும்.

(இ - ள்.) மாத்தாள் மதமான் எருத்தில் - பெரியதாளையும்

மதமயக்கத்தையுமுடைய யானையின் பிடரில், மடங்கல் எனச்

செல்வாரும் - சிங்கத்தைப்போலச் செல்வாரும், பூத்தார் ஒலிவாம்

பரிமேல் - அழகிய கிண்கிணிமாலை ஒலிக்கும் தாவுகின்ற

குதிரைமேல், புகர்மா எனப் போவாரும் - புள்ளியையுடைய

முகத்தையுடைய யானையைப்போலப் போவாரும், பாத்து ஆர்

பரிதிஎன - (பன்னிரண்டாகப்) பகுக்கப்பட்டு நிறைந்த

சூரியர்களைப்போல, வாம்பரித்தேர் உகைத்து ஊர்வாரும் -

தாவுங்குதிரை பூட்டிய தேரினைத் தூண்டி நடத்துவாரும், தேமதார்

உளர் வண்டு அலம்பச் சிலம்பின் நடக்கின்றாரும் - தேன்நிறைந்த

மாலையிலே கிண்டுகின்ற வண்டுகள் ஒலிக்க மலைபோல நடந்து

செல்வாரும்.

யானைமீது சிங்கம் செல்வதுபோலவும், குதிரை மீது யானை

போவதுபோலவும், மலை நடப்பது போலவும் என

இல்பொருளுவமையாக்கலுமாம். ஆதித்தர் பன்னிருவராகலின்

‘பாத்தார்’ என்றார். தேன் தேம் எனத் திரிந்தது. செல்வாரும்

போவாரும் ஊர்வாரும் நடக்கின்றாரும் ஆகிய ஆடவரும் என

25 - ம் செய்யுளோடு இயைக்க. (23)



* * *



* (பா - ம்.) பார்த்தார்.





	 	 நீலப் பிடிமேற் பிடிபோ னெறிக்கொள் வாருந் தரள

மாலைச் சிவிகை மிசைவெண் மலரா ளெனச்செல் வாரும்

ஆலைக் கரும்பன் றுணைபோ லணித்தார்ப் பரியூர் வாருங்

கோலத் தடக்கை பற்றிக் கொழுந ருடன்போ வாரும்.

(இ - ள்.) நீலப்பிடிமேல் பிடிபோல் நெறிக்கொள்வாரும் -

கரிய பெண் யானை மீது பெண்யானைபோலச் செல்வாரும்,

தரளமாலைச் சிவிகைமிசை வெண் மலராள் எனச் செல்வாரும் -

முத்துமாலைகள் தூக்கிய பல்லக்கின்மேல் வெண்டா மரையாளாகிய

கலைமகள்போலச் செல்வாரும், ஆலைக்கரும்பன் துணைபோல் -

ஆலையில் அமையுங் கருப்பு வில்லையுடைய மதவேளின்

வாழ்க்கைத்துணையாகிய இரதிதேவியைப்போல, அணித்தார்ப்

பரிஊர்வாரும் - அழகிய கிண்கிணி மாலையையணிந்த குதிரைமேற்

செல்வாரும், கோலத்தடக்கைபற்றி - (கொழுநர்களின்)அழகிய பெரிய

கையைப் பிடித்து, கொழுநருடன் போவாரும் - அவருடன் நடந்து

செல்வாரும்.

நெறிக்கொள்வாரும் செல்வாரும் ஊர்வாரும் போவாரும்

ஆகிய படையன்ன மகளிரும் எனவருஞ் செய்யுளோடு இயைக்க.

(24)



* * *



* (பா - ம்.) பார்த்தார்.





	 	 	 சுருப்புக் கமழ்தேங் கண்ணித் தொடுபைங் கழலா டவருங்

		கருப்புச் சிலைமன் னவனாற் கருவிப் படையன் னவரும்

		விருப்புற் றெறிநீர் வையை வெள்ளைத் தரளந் தெள்ளிப்

		பொருப்பிற் குவிக்கும் புளினம் புறஞ்சூழ் சோலை புகுவார்.

	 		 	 		 (இ - ள்.) சுரும்பு கமழ்தேம் கண்ணி - வண்டு மொய்த்த

மணங்கமழும் தேன் நிறைந்த மாலையையணிந்த, பைங்கழல் தொடு

ஆடவரும் - பசிய வீரக்கழல் அணிந்த ஆடவர்களும்,

கருப்புச்சிலை மன்னவன் - கரும்பு வில்லையுடைய மன்மதனது,

நால் கருவிப்படை அன்னவரும் - நான்கு வகைப்பட்ட

படைகளைப்போன் மகளிரும், விருப்புற்று - விரும்பி, எறிநீர்

வையை - எற்றுகின்ற நீர் நிறைந்த வையையாறு, தரளம் தெள்ளி

வெள்ளைப் பொருப்பில் குவிக்கும் - முத்துக்களைக் கொழித்து

வெள்ளைமலைபோலக் குவிக்கின்ற, புளினம் புறம் சூழ் சோலை

புகுவர் - மணற்குன்றுகள் புறஞ்சூழ்ந்த சோலைகளிற் புகுவாராயினர்.

சுரும்பு, கரும்பு என்பன வலித்தல் பெற்றன; கருவிப்படை,

கருவியாகிய படை; இருபெயரொட்டு. (25)





	 	 	 கூந்தற் பிடியும் பரியு மூர்வார் கொழுநர் தடந்தோள்

ஏந்தச் சயமா தென்னத் தழுவா விழிந்து பொழில்வாய்ப்

பூந்தொத் தலர்பொற் கொடிதா துகுமா றென்னப் புனைந்த

சாந்தக் கலவை யுகப்போய் வனமங் கையர்போற்

சார்ந்தார்.

	 		 	 		 (இ - ள்.) கூந்தல் பிடியும் பரியும் ஊர்வார் -

புறமயிரையுடைய பெண் யானைகளிலும் குதிரைகளிலும் ஏறிச்சென்ற

மகளிர், கொழுநர் தடம்தோள் ஏந்த - தத்தம் கொழுநர்கள்

பெரியதோளால் ஏந்த, சயமாது என்னத் தழுவா இழிந்து -

வெற்றிமகளைப் போலத் தழுவி இறங்கி, பொழில்வாய் -

சோலையினிடத்து, பூந்தொத்து அலர் பொற்கொடி தாது உகுமாறு

என்ன - பூங்கொத்துக்கள் அலர்ந்த பொன்போன்ற கொடியினின்றும்

மகரந்தஞ் சிந்துதல்போல, புனைந்த சாந்தக் கலவை உக - அணிந்த கலவைச்சந்தனம் உலர்ந்து சிந்த, போய் - சென்று,

வனமங்கையர்போல் சார்ந்தார் - வனத்தில் வாழுந்

தெய்வமகளிரைப் போல அடைந்தனர்.

கொழுநரின் தோளைத் தழுவினமையால் அத்தோள்மீது

இருக்கும் விசய இலக்குமிபோல் விளங்கின ரென்க. ஊர்வார்

தழுவா இழிந்து உகப்போய்ச் சார்ந்தார் என வினைமுடிக்க. (26)





	 	 	 	 ஏமா சலமென் முலையார் நடையோ வியமே யென்னப்

		பூமா தவிசேர் வாரும் புன்னை நிழல்சேர் வாருந்

		தேமா நிழல்சேர் வாருஞ் செருந்தி நிழல்சேர் வாருங்

		காமா யுதசா லைகள்போற் கைதை நிழல்சேர் வாரும்.

	 	 (இ - ள்.) ஏம அசலம் என் முலையார் - பொன்மலையென்று கூறத்தக்க கொங்கையையுடைய மகளிர், நடை ஓவியம் என்ன

பூமாதவி சேர்வாரும் - நடக்கும் பதுமைபோலச் சென்று பூக்கள்

நிறைந்த குருக்கத்தி நிழலை அடைவாரும், புன்னை நிழல்

சேர்வாரும் - புன்னைமரத்தின் நிழலை அடைவாரும், தேமா நிழல்

சேர்வாரும் - தேமாவின் நிழலை அடைவாரும், செருந்திநிழல்

சேர்வாரும் - செருந்தியின் நிழலை அடைவாரும், காம ஆயுத

சாலைகள்போல் - மதவேளின் படைச் சாலைகள் போல் (மலர்ந்த),

கைதை நிழல் சேர்வாரும் - தாழையின் நிழலை அடைவாரும்

(ஆயினர்).

ஏமாசலம், காமாயுதம் என்பன வடமொழித் தீர்க்கசந்தி. போல் என இயல்பாகப் பாடமோதி, போலுங் கைதை எனப்

பொருளுரைத்தல் சிறப்பு. ஆயினர் என ஒருசொல் வருவித்து

முடிக்க. (27)





	 	 	 	 கோடும் பிறைவா ணுதலார் குழலைக் கருவிக் காரென்

		றாடுந் தோகை யவர்கண் ணோக்கிக் கணையென் றஞ்சி

		ஓடுங் கொடியி னன்னா ருருமாந் தளிரென் றயில்வான்

		நாடுங் குயிலன் னவர்பண் ணிசைகேட் டொதுங்கி நாணும்.



(இ - ள்.) கோடும்பிறைவாள் நுதலார் குழலை - வளைந்த

பிறைபோன்ற ஒள்ளிய நெற்றியையுடைய மகளிரது கூந்தலை,

கருவிக்கார் என்று, ஆடும்தோகை - மின்னுமுதலிய

தொகுதியையுடைய முகில் என்று கருதி ஆடுகின்ற மயில்கள், அவர்

கண் நோக்கிக் கணை என்று அஞ்சி ஓடும் - அவர் கண்களைக்

கண்டு அம்பென்று கருதி அஞ்சி ஓடாநிற்கும் ; கொடியின் அன்னார்

உருமாந்தளிர் என்று அயில்வான் நாடும் குயில் - கொடிபோன்ற

அம்மகளிரின் உருவத்தை மாந்தளிரென்று கருதிக் கோதி உண்ணச்

செல்லுங் குயில்கள், அன்னவர்பண் இசைகேட்டு ஒதுங்கி நாணும்

- அவர் பாடும் பண்ணொலியைக் கேட்டு நாணிச் செல்லாநிற்கும்.

கருவி - தொகுதி. களிப்பால் ஆடும் என்க. கொடியின்,

சாரியை நிற்க உருபு தொக்கது. அயில்வான், வினையெச்சம். நாணி

ஒதுங்கும் என மாறுக. நாணுதல் தம் அறியாமையை உணர்ந்து

வெள்குதலும், இசைக்குத் தோற்று நாணலும் ஆம். கூந்தலை மேகம்

எனவும் கண்ணை அம்பெனவும் மயிலும், உருவை மாந்தளிரெனக்

குயிலும் மயங்கினவெனக் கூறுதலால் இது மயக்கவணி. (28)





	 	 	 நீடுந் தரங்க மிரங்கு நிறைநீர் நிலையே யன்றிப்

		பாடுஞ் சுரும்புண் கழுநீர் பைந்தாட் குமுதம் பதுமங்

		கோடும் பூத்த வென்னக் கொடியே ரிடையார் குழையுந்

		தோடுங் கிடந்த வதனத் தொகையாற் பொலிவ சோலை.

	 		 	 	 (இ - ள்.) நீடும் தரங்கம் இரங்கும் நிறை நீர் நிலையே

அன்றி - நீண்ட அலைகள் ஒலிக்கும் நிறைந்த ஓடைகளே

அல்லாமல், பாடும் சுரும்பு உண் கழுநீர் பைந்தாள் குமுதம் பதுமம்

- இசைபாடும் வண்டுகள் மது உண்ணும் குவளையையும் பசிய

தாளையுடைய ஆம்பலையும் தாமரையையும், கோடும் பூத்த என்ன - பூங்கொம்புகளும் பூத்தனபோல, கொடி ஏர் இடையார் குழையும்

தோடும் கிடந்த வதனத் தொகையால் - கொடி போன்ற அழகிய

இடையையுடைய மகளிரின் குண்டலமும் தோடும் பொருந்திய

முகங்களின் தொகுதியால், சோலை பொலிவ - சோலைகள்

விளங்காநின்றன.

நீரிற் பூத்தற்குரிய குவளை ஆம்பல் தாமரை என்பன

கோட்டிற் பூத்தாற் போல மகளிருடைய கண் வாய் முகம் என்பன

விளங்கின வென்க. குவளை முதலியவற்றைக் கோடு பூத்தவென்ன

என்றது இல்பொருளுவமை. (29)





	 	 	 பிடிக ளென்ன நடந்தா ருடன்போய்க் கொழுநர்

பெருந்தண்

கொடிகண் மிடைந்த வில்லி லியக்கர் போலக் குறுகிக்

கடிகொள் பனிநீர் தெளித்து வேடை தணித்துங் கன்றும்

அடிகள் பிடித்துஞ் சேடி யவர்கைக் குதவி யாவார்.

	 		 	 		 (இ - ள்.) கொழுநர் - கணவர்கள், பிடிகள் என்ன

நடந்தாருடன் போய் - பெண் யானைகள் போல நடந்த மகளிருடன்

சென்று, பெருந்தண் கொடிகள் மிடைந்த இல்லில் - பெரிய குளிர்ந்த

கொடிகள் மிடைந்த இல்லின்கண், இயக்கர் போலக் குறுகி -

இயக்கர்கள் போலச் சார்ந்து, கடி கொள் பனிநீர் தெளித்து

வேடைதணித்தும் - மணங்கொண்ட பனிநீரைத்தெளித்து

வெம்மையை ஆற்றியும், கன்றும் அடிகள் பிடித்தும் - நடத்தலாற்

கன்றிய அவர்கள் அடிகளைப் பிடித்தும், சேடியர்கைக்கு

உதவியாவார் - தோழியர்களிள் கைகளுக்கு உதவி புரிவாராவர்.

கொடிகள் மிடைந்தஇல் - இல்போன்று கொடிமிடைந்த இடம்;

லதாக் கிருஹம். சேடியர் செய்யும் பணியைத் தாம் செய்தலால்

அவர் கைக்குதவியாவார் என்றனர். (30)





	 	 	 மைவார் தடங்கண் மடவார் வளைப்பார் கொம்பின்

மலரைக்

கொய்வார் குமிழ்மோந் துயிர்ப்பார் குழையுஞ் செவியுங்

குழலும்

பெய்வார் மகிழ்ச்சி செய்வார் பேரா மையல் கூர

எய்வார் கணைபோற் றைப்பக் கொழுநர் மார்பத்

தெறிவார்.

	 		 	 		 (இ - ள்.) மைவார்தடம் கண்மடவார் - மைதீட்டிய

நீண்டபெரிய கண்களை யுடையமகளிர், வளைப்பார் கொம்பின்

மலரைக்கொய்வார் - கொம்புகளை வளைத்து அவற்றின்

மலர்களைக் கொய்து, குமிழ் மோந்து உயிர்ப்பார் - குமிழம்பூப்

போன்ற மூக்கில் மோந்து உயிர்த்து, குழையும் செவியும் குழலும்

பெய்வார் - குழைகளிலும் காதுகளிலும் கூந்தலிலும் அணிந்து,

மகிழ்ச்சி செய்வார் - (நாயகர்களுக்கு) மகிழ்ச்சியை விளைப்பார்கள்;

பேரா மையல் கூர - நீங்காத காமமயக்கம் மிக, எய்வார்

கணைபோல் தைப்ப - (மன்மதன்) எய்யும் நீண்ட கணைபோலப்

பாயுமாறு, கொழுநர் மார்பத்து எறிவார் - அவற்றைக் கணவர்

மார்பில் எறிவார்கள்.

வளைப்பார் முதலியவற்றை எச்சமாக்காது தனித்தனி

முடித்தலுமாம். குமிழ் - குமிழம் பூப்போலும் மூக்கு. (31)





	 	 	 முத்தேர் நகையார் வளைப்ப முகைவிண் டலர்பூங்

கொம்பர்ப்

புத்தேள் வண்டும் பெடையும் புலம்பிக் குழலிற் புகுந்து

தெத்தே யெனப்பாண் செய்து தீந்தே னருந்துந் துணையோ

டொத்தே ழிசைபா டிக்க ளுண்ணும் பாண ரொத்தே.

	 		 	 		 (இ - ள்.) முத்து ஏர் நகையார் வளைப்ப - முத்துப்போன்ற

அழகிய பற்களையுடைய மகளிர் கொம்புகளை வளைக்க,

முகைவிண்டு அலர் பூங்கொம்பர் - அரும்புகள் நெகிழ்ந்து மலர்ந்த

அப்பூங் கொம்புகளிலுள்ள, புத்தேள் வண்டும் - புதிய ஆண்

வண்டுகளும், பெடையும் - பெண் வண்டுகளும், புலம்பி - ஒலித்து,

குழலில் புகுந்து - அவர் கூந்தலிற் புகுந்து, தெத்தே எனப்

பாண்செய்து - தெத்தே என்று இசைபாடி, துணையோடு ஒத்து

ஏழ் இசைபாடி - விறலியோடு சேர்ந்து ஏழிசைகளையும் பாடி, கள்

உண்ணும் பாணர் ஒத்து - கள்ளினை அருந்தும் பாணர் போல,

தீந்தேன் அருந்தும் - இனிய தேனைப் பருகும்.

கொம்பர், ஈற்றுப்போலி; வருஞ்செய்யுளிலும் இது. புத்தேள் -

புதுமை என்னும் பொருட்டு. தெத்தே, அனுகரணம். துணையுடன்

ஏழிசைபாடி அதற்குப் பரிசிலாகக் கள்ளினைப் பெற்றுண்ணும்

பாணர்போல வண்டு பெடையுடன் பாண் செய்து தேனருந்தும் என்க. இது பரிவருத்தனையணி.(32)





	 	 [வேறு]



இம்பர்வீ டளிக்குந் தெய்வ மகளிரே யென்பார் கூற்றம்

வம்பல மெய்யே போலும் வளைக்கையார் வளைப்பத்

தாழ்ந்து

கம்பமுற் றடிப்பூச் சிந்தி மலர்முகங் கண்ணீர் சோரக்

கொம்பரும் பணிந்த வென்றா*லுலகியல் கூறற் பாற்றோ.

		 	 		 (இ - ள்.) இம்பர் வீடு அளிக்கும் தெய்வம் - இந்நிலவுலகில்

வீடு பேறு அளிக்கும் தெய்வம், மகளிரே என்பார் கூற்றம் -

மகளிரே என்றுரைப் பாரது உரை, வம்பு அல மெய்யே போலும் -

பொய்யல்ல மெய்யே போலும்; வளைக்கையார் வளைப்பத் தாழ்ந்து

- வளையலணிந்த கையை யுடைய அம்மகளிர் வளைக்க வணங்கி,

கம்ப முற்று - நடுங்கி, அடிப்பூச்சிந்தி - அவரடிகளில் மலர்களைச்

சிதறி, மலர் முகம் கண்ணீர் வார - மலர் முகத்தினின்றும்

கண்ணீரொழுக, கொம்பரும் பணிந்த என்றால் - கொம்புகளும்

வழிபட்டன என்னின், உலகு இயல் கூறல்பாற்றோ - உலகின்

தன்மை கூறும் பகுதியையுடையதோ (அன்று என்றபடி).

மகளிரே தெய்வம் என்பார் உலகாயதர்;



"ஊடுவ துணர்வதுற்ற கலவிமங் கையரை யுள்கி

வாடுவ தடியில் வீழ்ந்து வருந்துவ தருந்த வம்பின்

கூடுவ துணர்வு கெட்டுக் குணமெலாம் வேட்கை யேயாய்

நீடுவ தின்ப முத்தி யித்தினின் றார்கண் முத்தர்"





என உலகாயதன் கூற்றாகச் சிவஞான சித்தியார்ப் பரபக்கத்துள்

ஓதுதல் காண்க. மகளிர் வளைப்ப இயல்பாக நடுங்கி மலர் சிந்தித்

தேன் சொரியும் கொம்பினை வேட்கையால் உடல் கம்பித்து

அவரருளைப்பெற வேண்டி அடிகளில் மலர் தூவிக் கண்ணீருடன்

வணங்குவனவாகக் கற்பித்தார். மலர் முகம் - மலரினிடம், மலர்

போலும் முகம். கண்ணீர் - கள்ளாகிய நீர், விதி நீர். உலகியல்

என்றது ஆடவர் ஒழுகுந்தன்மை. மெய்யே போலும் என்றது

தற்குறிப்பு. (33)



* * *



(பா - ம்.) * பணிந்த தென்றால்.





	 	 மைக்கணா ளொருத்தி யெட்டா நிமிர்கொம்பை வளைக்குந்

தோறுங்

கைக்குநேர் படாமை வாடுங் கடிமலர்க் கொடிபோ னிற்பத்

தைக்கும்பூங் கணைவே ளன்னா னொருமகன் றலைப்பட்

டென்னை

எய்க்கின்றாய் தோண்மே லேறிப் பறியென வேந்தி

நின்றான்.

(இ - ள்.) மைக்கணாள் ஒருத்தி - மைதீட்டிய

கண்ணையுடைய ஒரு பெண், நிமிர் கொம்பை எட்டா வளைக்குந்

தோறும் - உயர்ந்த கொம்பொன்றை எட்டிவளைக்குந் தோறும்,

கைக்கு நேர்படாமை - கைக்கு எட்டாமையால், வாடும்

கடிமலர்க்கொடி போல் நிற்ப - வாட்டமுற்ற மணமுள்ள

மலர்க்கொடி போலச் சோர்ந்து நிற்க, தைக்கும் பூங்கணை வேள்

அன்னான் ஒரு மகன் தலைப்பட்டு - பாய்ந்துருவும் மலர்க்

கணையையுடைய மன்மதன் போன்றானாகிய ஓர்ஆண்மகன்

எதிர்ப்பட்டு, என்னை எய்க்கின்றாய் - என்னை வாடுகின்றாய்,

தோள்மேல் ஏறிப் பறி என - எனது தோளின் மேல் ஏறி

மலர்களைக் கொய்வாயாக வென்று கூறி, ஏந்தி நின்றான் -

அவளைத்தாங்கி நின்றான்.

நேர்படாமையின் என உருபு விரிக்க. யானிருக்க நீ இளைப்ப

தென்னை என்றானென்க. இது கலவியைக் குறிப்பாலுணர்த்தலின்

உதாரம் என்னும் குணவணியாகும். (34)





	 	 	 தையலா ளொருத்தி யெட்டா மலர்க்கொம்பைத் தளிர்க்கை

நீட்டி

ஐயநுண் மருங்கு னோவ வருந்தலு மாற்றாக் கேள்வன்

ஒய்யென விதுவு மென்னை யூடிய மகளி ரேயோ

கொய்யென வளைத்து நின்றான் கண்முத்தங் கொழிப்ப

நின்றாள்.

	 	 		 	 		 (இ - ள்.) தையலாள் ஒருத்தி - ஒரு பெண், எட்டாமலர்க்

கொம்பை - எட்டாத பூங்கொம்பொன்றை வளைக்க, தளிர்க்கை

நீட்டி - தளிர்போன்ற தனது கையை நீட்டி, ஐயம் நுண்மருங்குல்

நோவவருந்தலும் - (உண்டோ இல்லையோ என்னும்) ஐயம் விளைக்கும் நுண்ணிய இடை வருந்த வருந்தலும், ஆற்றாக்கேள்வன்

- அதனைப் பொறாத அவள் கொழுநன்,ஒய்யென - விரைந்து,

இதுவும் என்னை ஊடிய மகளிரேயோ - என்னை இக்கொம்பும்

பிணங்கிய மாதரேயோ, கொய் என வளைத்து நின்றான் - பறிப்பாய்

என்று கூறி அதனை வளைத்து நின்றனன்; கண் முத்தம் கொழிப்ப

நின்றாள் - அவள் கண்களில் முத்துப்போல நீர் துளிக்க நின்றனள்.

வளைக்க என ஒரு சொல் வருவிக்க. ஒய்யென, விரைவுக்

குறிப்பு. ஒய்யென வளைத்து நின்றான் என இயைக்க கைக்கு

அகப்படாது விலகி நிற்றலால் ஊடிய மகளிர் போலும் எனத்

தலைவன் கூறிய தொடர்க்கு என்னுடன் ஊடிய மகளிர் போலும்

எனக் கூறினானாகப்பொருள் காண்டு, அவன் பரத்தையருடன்

இன்பம் நுகர்ந்தானெனக் கருதிப் புலந்தழுதாள் என்க. இது

தூரகாரிய வேதுவின்பாற்படும். (35)





	 	 	 மைக்குழ லொருத்தி காதில் வட்டப்பொன் னோலை யூடே

		திக்கய மனையான் கொய்த செருந்திப்பூச் செருகி நோக்கி

		இக்குழை யழகி தென்றா னிடுவெங்கைக் * கிடுதி யென்னா

		அக்குழை யோடும் வீசி யன்பனுக் கலக்கண் செய்தாள்.

	 		 	 		 (இ - ள்.) மைக்குழல் ஒருத்திகாதில் - கரிய கூந்தலை

யுடைய ஒரு பெண்ணின் காதில், வட்டப்பொன் ஓலையூடு -

வட்டமாகிய பொன்னாற் செய்த ஓலை யூடே, திக்கயம் அனையான்

கொய்த செருந்திப் பூச்செருகி - திக்கு யானை போன்ற ஒருவன்

தான் பறித்த செருந்தி மலரைச் செருகி, நோக்கி - அதனைப்

பார்த்து, இக்குழை அழகிது என்றான் - இந்தக் குழையானது

அழகாயுள்ளது எனக் கூறினான், எங்கைக்கு இடு இடுதி என்னா

- எமது தங்கைக்கு, இடுவாய் இடுவாய் என்று கூறி,

அக்குழையோடும் வீசி - அந்தக் காதணியோடு மலரையும் எறிந்து,

அன்பனுக்கு அலக்கண் செய்தாள் - (அவள்) அந்த அன்பனுக்குத்

துன்பம் விளைத்தாள்.

தலைவன் ஆர்வ மிகுதியால் மலரைச் செருகி அழகிது

என்று பாராட்டா நிற்க, அவன் தன்னால் விரும்பப்பட்ட

பிறமகளிர்க்கு இக்கோலத்தைக் காட்டுதற் பொருட்டு இங்ஙனஞ்

செய்தான் எனத்தலைவி உட்கொண்டு பிணங்கினாள் என்க;

"கோட்டுப்பூச் சூடினுங் காயு மொருத்தியைக்

காட்டிய சூடினீ ரென்று"

என்னுங் குறள் இங்கு நோக்கற்பாலது. முதற்கண் ஊடியிருந்த

தலைவியது ஊடலைத் தீர்த்தற்கு மலர் கொணர்ந்து செருகினான்

என்றும், பரத்தையர்க்கு ஒப்பனை செய்த பயிற்சியால் இங்ஙனம்

மலர் செருகினானெனக்கருதினள் என்றும் கோடலுமாம். திக்

என்னும் வடசொல் திரியாது நின்றது. எங்கை என்றது பரத்தையை. இடு இடுதி என வெகுளியால் இருகாற் கூறினாள். (36)



* * *



(பா - ம்.) * இடுமெங்கை.





	 	 	 	 மயிலிளம் பெடையன் னாளோர் மாதர்மாங் குடம்பை செல்லுங்

குயிலிளம் பெடைதன் னாவிச் சேவலைக் கூவ நோக்கி

அயிலிளங் களிறன் னானைக் கடைக்கணித் தளியுந் தேனும்

பயிலிளஞ் சோலை மாடோர் மாதவிப் பந்தர் சேர்ந்தாள்.



	 	 (இ - ள்.) இளம்பெடை மயில் அன்னாள் ஓர் மாதர் -

இளமை பொருந்திய பெண் மயில் போல்வாளாகிய ஒரு பெண்,

மாங்குடம்பை செல்லும் இளங்குயிற் பெடை - மாமரத்திலுள்ள தனது

கூட்டின் கட்செல்லும் இளமையுடைய பெண் குயில், தன்

ஆவிச்சேவலைக் கூவ - தன் உயிர்போன்ற ஆண்குயிலைக் கூவி

அழைக்க, நோக்கி - அதனைக் கண்டு, அயில் இளங்களிறு

அன்னானை - வேற்படை ஏந்திய மழயானை போன்ற தன்

காதலனை, கடைக்கணித்து - கடைக்கண்ணால் நோக்கி, அளியும் தேனும் பயில் இளஞ்சோலை மாடு - ஆண் வண்டும் பெண்

வண்டும் பயிலும் இளமரக்காவின் மருங்கு, ஓர் மாதவிப் பந்தர்

சேர்ந்தாள்- ஒரு குருக்கத்திப் பந்தரை அடைந்தனள்.

குயிற்பேடை சேவலைக் கூவிக் குடம்பை சென்றதனை

நோக்கிய வளவில் காதலனைக் கூடும் வேட்கை விஞ்சினமையின்

தலைவற்குக் குறிப்பா னுணர்த்தி மாதவிப்பந்த ரெய்தினாளென்க.

கடைக்கணித்தல் - கடைக்கண்ணோக்கால் கலவிக் குறிப்புணர்த்தல்.

நாணம் மகளிர்க்கு இயல்பாய குணம் ஆகலின் வாயாற்

கூறாளாயினாள். தன் ஆவி, ஆறாம் வேற்றுமை ஒற்றுமைக்

கிழமைப் பொருளில் வந்தது. கடைக்கணித்து, பெயரடியாகப் பிறந்த

இறந்தகால வினையெச்சம். பந்தர், போலி. (37)





	 	 	 பாசிழை யொருத்தி யாற்றாப் புலவியாள் பைந்தா ரான்முன்

பூசகில் வாசங் காலிற் போக்கியும் புனைபூண் காஞ்சி

ஓசையைச் செவியி லுய்த்துங் கலவியி னுருவந் தீட்டுந்

தூசினை யுடுத்தும் போர்த்துந் தூதுவிட் டவள்போ

னின்றாள்.





(இ - ள்.) பாசிழை ஒருத்தி - பசிய அணிகளை யணிந்த ஒரு

பெண், ஆற்றாப் புலவியாள் - பொறாத புலவியையுடையவளாய்,

பைந்தாரான்முன் - பசியமாலையை யணிந்த தலைவன் முன், பூசு

அகில் வாசம் காலில் போக்கியும் - பூசிய அகிலின் மணத்தைக்

காற்றின் வழிச் செலுத்தியும், புனைபூண் காஞ்சி ஓசையை -

இடையில் அணிந்த காஞ்சி யென்னும் அணியின் ஒலியை, செவியில்

உய்த்தும் - அவன் காதிற் புகச் செய்தும், கலவியின் உருவம்

தீட்டும் தூசினை உடுத்தும் போர்த்தும் - கலவியின் வடிவங்களை

எழுதிய ஆடையை உடுத்தும் போர்த்தும், தூவிட்டவள் போல்

நின்றாள் - தூதனுப்பியவள்போல நின்றனள்.

பசுமை என்பதன் ஈறுகெட்டு முதல் நீண்டது.

ஆற்றாப்புலவியாள் - தலைவனுடன் ஊடி நின்றவள் பின்

அவ்வூடல் நீட்டிக்கப் பொறாதவளாய். காஞ்சி இடையிலணியும்

அணிவிசேடம்; எண்கோவையுடையது. கலவியினுருவம் - பற்குறி

நகக்குறிகள் பாணிகொடு தட்டல், நற்கமிழ்து துய்த்தவல் களி

நன்கெழ அணைத்தல் முதலியன. இச்செய்யுள் உதாரம் என்னும்

குணவணி; தொழில் நுட்பமும் ஆம். (38)





	 	 	 	 வாய்ந்தநாண் மலர்கொய் தீவான் மெய்யிலம் மலர்த்தேந்

தாது

சாந்தமான் மதம்போற் சிந்திக் கிடப்பவோர் தையல்

யாரைத்*

தோய்ந்தசாந் தென்றா ளுள்ளத் துன்னையுஞ் சுமந்து

கொய்த

ஆய்ந்தசண் பகத்தா தென்றா னெய்சொரி யழலி

னின்றாள்.

	 	 (இ - ள்.) ஓர் தையல் - ஒரு பெண்ணானவள், வாய்ந்த

நாள்மலர் கொய்து ஈவான் மெய்யில் - மணம் வாய்ந்த புதிய

மலரைப் பறித்துக் கொடுக்குந் தலைவன் உடலில், அத்தேம்

மலர்த்தாது - அத்தேன் நிறைந்த மலரின் மகரந்தம், சாந்தம்

மான்மதம் போல் சிந்திக் கிடப்ப - சந்தனத்தோடு கலந்த கத்தூரி

போலச் சிந்திக் கிடக்க (அதனைக் கண்டு), யாரைத் தோய்ந்த

சாந்து என்றாள் - இஃது எந்த மாதரைக் கூடினமையா லமைந்த

சாந்து என்றாள்; உள்ளத்து உன்னையும் சுமந்து கொய்த - (அவன்)

உள்ளத்தின்கண் உன்னையுந் தாங்கிக்கொய்த, ஆய்ந்த

சண்பகத்தாது என்றான் - ஆராய்ந்த சண்பக மலரின் மகரந்தம்

என்று கூறினான். நெய்சொரி அழலின் நின்றாள் - (அது கேட்டலும்)

நெய்சொரியப்பட்டநெருப்பைப் போல சினமூண்டு நின்றாள்.

தோய்ந்த என்னும் பெயரெச்சம் காரணப்பொருட்டு.

தலைவியின் பொருட்டே மலர் கொய்தலானும், சண்பக மலரின்

நிறம் தலைவியின் மேனியையும் அதன் மணம் அவள் மணத்தையும்

காட்டி நிற்றலானும் தலைவியை அகத்தே நினைந்த வண்ணமாக

நின்று மலர் கொய்தமையை ‘உள்ளத்துன்னையுஞ் சுமந்து கொய்த’

எனத் தலைவன் கூறினான்; நான் தனித்தன்றி நீயும் உடனிருக்க

என்பது தோன்ற இங்ஙனம் கூறினான் என்க. இங்ஙனமாய

எச்சவும்மையைப் பிறமகளிரையன்றி உன்னையும் சுமந்து என்னும்

பொருட்டாகக் கொண்டு தலைவி வெகுண்டு நின்றாள் என்க. (39)



* * *



(பா - ம்.) * தையலாரை.





	 	 	 	 பிணியவிழ் கோதை யாளோர் பேதைதன் பதிதன் னூடல்

		தணியவந் தடியில் வீழத் தன்னிழ லனையான் சென்னி

		மணியிடைக் கண்டு கங்கை மணாளனை யொப்பீரெம்மைப்

		பணிவதென் னென்று நக்குப் பரிவுமேற் பரிவு செய்தாள்.



(இ - ள்.) பிணி அவிழ்கோதையாள் ஓர் பேதை - கட்டு

அவிழ்ந்த மலர் மாலையை யணிந்தாளாகிய ஒரு பெண், தன் பதி

தன்ஊடல் தணிய வந்து அடியில் வீழ - தனது நாயகன் தன் ஊடல்

தணியுமாறு வந்து காலில் வீழ்ந்து வணங்க, தன் நிழல் அனையான்

சென்னிமணி இடைக்கண்டு - தனது நிழலை அத்தலைவன்

முடியிலுள்ள மணியின்கட் கண்டு, கங்கை மணாளனை ஒப்பீர் -

(முடியில் ஒருத்தியை ஒளித்து வைத்திருப்பதால்) கங்கையின்

நாயகனாகிய சிவபிரானைப்போல்வீரே,எம்மைப் பணிவது என் என்று

நக்கு - எம்மை வணங்குவது என் கருதி என்று கூறிச் சிரித்து,

பரிவுமேல் பரிவு செய்தாள் - (தலைவனுக்குந்) துன்பத்தின் மேல்

துன்பஞ் செய்தாள்.

மற்றொருத்தியைத் தலையிடை ஒளித்துவைத்திருக்கின்றீர்

என்பாள் ‘கங்கை மணாளனை யொப்பீர்’ எனச் சுருங்கச் சொல்லல்

என்னும் அணிதோன்றக் கூறினாள். வெகுளியால் ‘எம்மை’ என்றும்,

பணிவது கரவு என்பது தோன்றப் ‘பணிவது என்’ என்றும்

கூறினாளென்க. முன்னிருந்த துன்பத்தின் மேலும் மிக்க துன்பம்

விளைத்தனள் என்பார் ‘பரிவுமேற் பரிவு செய்தாள்’ என்றார். (40)



* * *



(பா - ம்.) * தையலாரை.





	 	 	 மதுகைவா ளொருவ னங்கோர் மங்கைதன்

வடிவைநோக்கிப்

பதுமமே யடிகை காந்தள் பயோதரங் கோங்குகாவிப்

புதுமலர் விழிவா யாம்பற் போதுநும் மூர லெப்போ

ததனைவாய் திறந்து காட்டிப் போமினென் றடுத்து

நின்றான்.

	 		 	 		 (இ - ள்.) மதுகைவாள் ஒருவன் அங்கு ஓர் மங்கை தன்

வடிவை நோக்கி - வலியவாளையுடைய ஒரு ஆடவன் அங்கு ஒரு

பெண்ணின் வடிவத்தை நோக்கி, அடி பதுமமே - (நுமது) பாதம்

தாமரைமலரே, கை காந்தள் - கை காந்தள் மலரே, பயோதரம்

கோங்கு - கொங்கை கோங்கின் அரும்பே, விழி காவிப்புது மலர்

- விழி புதிய குலோற்பல மலரே, வாய் ஆம்பல் போது - வாய்

ஆம்பல் மலரே, நும்மூரல் எப்போது - நுமதுபல் எந்த மலரோ

(அறியேன்), அதனை வாய்திறந்து காட்டிப்போமின் என்று -

அதனை வாய் திறந்து காண்பித்துப் போவீராக என்று கூறி, அடுத்து

நின்றான் - நெருங்கி நின்றான்.

நினது புன்னகையாற் றலையளி செய்ய வேண்டுமென

இரப்பான் ‘மூரல் எப்போது அதனை வாய்திறந்து காட்டுக’ என

வேறோராற்றாற் கூறினான். நும் என்றும் போமின் என்றும்

பன்மையாற் கூறினது தன் எளிமை தோன்ற அவளை உயர்த்துச்

சொல்லியவாறு. இது வஞ்ச நவிற்சியணி. (41)





	 	 	 விடைத்தனி யேறன் னானோர் விடலையோர் வேற்க

ணாண்முன்

கிடைத்துநும் மிடத்தெ னெஞ்சங் கெட்டுவந் தொளித்த

தல்குற்

றடத்திடை யொளித்த தேயோ தனத்திடை யொளித்த

தோபூம்

படத்தினைத் திறந்து காட்டிப் போகெனப் பற்றிச்

சென்றான்.

	 		 	 		 (இ - ள்.) தனிவிடை ஏறு அன்னான் ஓர் விடலை - ஒப்பற்ற இடபவேறு போல்வானாகிய ஒரு விடன், ஓர் வேல்கணாள் முன்

கிடைத்து - ஒரு வேல் போன்ற கண்ணையுடைய பெண்ணின் முன்

சென்று, என் நெஞ்சம் கெட்டு வந்து நும்மிடத்து ஒளித்தது - என்

மனம்(என்னினின்றும்) நீங்கி வந்து நும்பால் ஒளித்தது; அல்குல்

தடத்திடை ஒளித்ததேயோ - அது அல்குலிடத்து ஒளித்ததோ,

தனத்திடை ஒளித்ததோ - கொங்கையின் கண் ஒளித்ததோ,

பூம்படத்தினைத் திறந்து காட்டிப்போக என - (அவற்றை மூடிய)

அழகிய ஆடையைத் திறந்து காட்டிப் போவாயாக வென்று கூறி,

பற்றிச் சென்றான் - அவளைப் பின்றொடர்ந்து சென்றான்.

பூம்படம் - பூத்தொழிலமைந்த ஆடையுமாம். போக என்னும்

வியங்கோள் ஈறுதொக்கது. பற்றி என்பதற்கு உடையைப்

பற்றிக்கொண்டு என்றுரைத்தலுமாம். (42)





	 	 மாந்தளி ரடியார் சாய்ப்ப வளைந்தபூஞ் சினைவண் டன்னார்

கூந்தலிற் கிடந்த செம்மற் கோதைமேல் வீழ்ந்த கற்பின்

ஏந்திழை யவரை நீத்துப் பலர்நுகர்ந் தெச்சி லாக்கும்

பூந்தொடி யவரைத் துய்க்கும் பேதையர் போன்ற தன்றே.

(இ - ள்.) மாந்தளிர் அடியார் சாய்ப்ப - மாந்தளிர் போன்ற

அடிகளை யுடைய மகளிர் வளைத்தலால், வளைந்த பூஞ்சினை -

வளைந்த மலர்க்கொம்பினின்றும், அன்னார் கூந்தலில் கிடந்த -

அம்மகளிரின் குழலிற் றங்கிக்கிடந்த, செம்மல் கோதை மேல் வீழ்ந்த வண்டு - பழம் பூமாலையின் மேல் வீழ்ந்த வண்டு, கற்பின்

ஏந்திழையவரை நீத்து - கற்பு நிறைந்த மனைக்கிழத்தியரை விடுத்து,

பலர் நுகர்ந்து எச்சில் ஆக்கும் பூந்தொடியவரைத் துய்க்கும் -

பலரும்நுகர்ந்து எச்சிலாக்கிய பொருட் பெண்டிரைத் துய்க்கும்,

பேதையர் போன்றது - அறிவிலிகளை ஒத்தது.

செம்மல் - பழம்பூ. சினையினின்றும் கோதை மேல் வீழ்ந்த

வண்டு பேதையர் போன்றது என முடிக்க. கொம்பிலுள்ள மலரைக்

கற்புடை மகளிராகவும் கூந்தலிலுள்ள வாடிய மலரை விலை

மாதராகவும் உவமைக் கேற்பப் பொருளையும் விரித்து ஓருவம

வாசகந் தோன்றக் கூறினமையால் இஃது ஒருவயிற்போலி

யுவமையணி.அன்று, ஏ அசை. (43)





	 	 [கலிவிருத்தம்]



புல்லி மைந்தர் பொருள்கவர்ந் தாரென

வல்லி யன்ன மடந்தையர் கொய்தலின்

அல்லி நாண்மல ரற்றபின் கைப்பொருள்

இல்லி யென்ன விளைத்தன காவெலாம்.

			 	 		 (இ - ள்.) புல்லி - தழுவி, மைந்தர் பொருள் கவர்ந்தார்

என - ஆடவர் பொருளைவிலைமாதர் கவர்ந்ததுபோல, வல்லி

அன்ன மடந்தையர் கொய்தலின் - கொடி போன்ற மகளிர்

பறித்தலினால், அல்லி நாள்மலர் அற்றபின் - அகவிதழையுடைய

புதிய மலர்கள் ஒழிந்த பின், கைப்பொருள் இல்லி என்ன -

(அங்ஙனம் பரத்தையர்க்குக் கொடுத்தலால்) கைப்பொருள்

அற்ற வறியன் போல, கா எலாம் இளைத்தன -

சோலைகளெல்லாம் வறங்கூர்ந்தன.

கவர்ந்தார் என்பது தொழிலையுணர்த்திற்று. அல்லி - பூவின்

அகவிதழ் இல்லி, இகரவிகுதி வினைமுதற் பொருள் குறித்தது.

குலமகளிர்க்கு விலை மகளிரை உவமை கூறியது உவமை

வழுவாயினும் பூக்கொய்தலிற் பெரிது முயன்றனர் என்னும்

குணமிக்குத் தோன்றுதலால் வழுவன் றென்க. (44)





	 	 மையுண் கண்ணியர் மைந்தரோ டம்மலர்

கொய்யுஞ் செல்வ நுகர்ந்து கொழுங்கணும்

மெய்யுந் தோயிற் கொழுநரின் வேற்றுமை

செய்யும் பொய்கை திளைப்பச்சென் றாரரோ.

(இ - ள்.) மைஉண் கண்ணியர் - மையுண்ட கண்களை

யுடைய அம்மகளிர,் மைந்தரோடு - ஆடவரோடு, அம்மலர்

கொய்யும் செல்வம் நுகர்ந்து - அப்பூக் கொய்யும் செல்வத்தைத்

துய்த்து, தோயில் - கலந்தால், கொழுங்கணும் மெய்யும் - மதர்த்த

கண்களையும் உடலையும், கொழுநரின் வேற்றுமை செய்யும் -

கொழுநர் வேறுபடுத்துவதுபோல் வேறுபடுத்தும், பொய்கை

திளைப்பச்சென்றார் - பொய் கையின்கண் நீராட்டயரச் சென்றனர்.

செல்வம் என்றது காமத்தை; சீவகசிந்தாமணியில் "வீணைச்

செல்வம்" என்பதற்கு ‘இசை நாடகம் காமத்தை விளைத்தலின்

அவற்றாற் பிறக்கும் காமத்தை வீணைச் செல்வம் என்றார்’ என

நச்சினார்க்கினியர் உரைத்திருப்பது நோக்கற்பாலது. கொழுநரைத்

தோய்தலால் உண்டாகும் வேறுபாடு பொய்கையிற் றிளைத்தலாலும்

உண்டாகுமென்பது கருத்தாகக்கொள்க. அவ்வேறுபாடாவன - கண்

சிவத்தல், இதழ் வெளுத்தல், கொங்கைமேற் சந்தனக்கோலம்

அழிதல், உடம்பு அலசல் முதலியன. ‘கொழுநரின் வேற்றுமை

செய்யும் பொய்கை’ என்றதும் அவர்கள் காமக் குறிப்புடன்

திளைப்பச் சென்றன ரென்பதைக் குறித்தற் பொருட்டாம். அரோ,

அசை. பெருங்காப் பியத்துட் புனைந்து கூறுதற்குரிய புனல் விளையாட்டு இச்செய்யுள் முதலாகக் கூறுகின்றார். (45)





	 	 	 அன்ன மன்னவ ராடுங் கயந்தலை

			நன்னர் நீல நளினங் குமுதமென்

			றின்ன வன்றி யெழின்முல்லை சண்பகம்

			பொன்னங் கோங்கமும் பூத்தது போன்றதே.

	 			 	 		 (இ - ள்.) அன்னம் அன்னவர் ஆடும் கயந்தலை - அன்னம்

போன்ற அம்மகளிர் நீர் விளையாடும் பொய்கையானது, நன்னர்

நீலம் நளினம் குமுதம் என்று இன்ன அன்றி - நல்ல நீலோற்பலமும்

தாமரையும் ஆம்பலுமென்று கூறப்படும் இம்மலர்களையே யன்றி,

எழில்முல்லை சண்பகம் பொன்அம் கோங்கமும் - அழகிய

முல்லையையும் சண்பகத்தையும் பொன்போன்ற அழகிய

கோங்கினையும், பூத்தது போன்றது பூத்திருத்தலை - ஒத்தது.

இந்நூலாசிரியர் கயந்தலை என்பதனைக் கயமென்னும்

பொருளிற் பல விடத்தும் வழங்குவர். நன்னர், பண்புப்பெயர்;

நல்பகுதி, நர் விகுதி. நீர் விளையாடப் புகுந்த மகளிர் பற்களும்

உடலும் தனமும் பொய்கையிலே தோன்றுதலால் அப்பொய்கை

நீர்ப்பூவே யன்றிக் கொடிப்பூவும் கோட்டுப்பூவும் பூத்ததை யொத்தது

என்பார். ‘இன்னவன்றி யெழின்முல்லை சண்பகம் பொன்னங்

கோங்கமும் பூத்தது போன்றது’ என்றார். கொடிப்பூமுல்லை, ஏனைய

கோட்டுப்பூக்கள். முல்லை, சண்பகம், கோங்கு என்னும்

உவமைகளால்முறையே பல், மேனி, தனம் என்னும் பொருள்களை

இலக்கணையாகக்கூறுதலின் இஃது உருவகவுயர்வு நவிற்சியணி.

(46)





	 	 [கலி நிலைத்துறை]



குரவ வோதியர் கயந்தலை குறுகுமுன் கயலும்

அரவு மாமையு * மலவனு மன்னமு மகன்ற

பருவ ரால்களு மிரிந்தன பகைஞர்மே லிட்டு

வருவ ரேலெதிர் நிற்பரோ வலியிழந் தவரே.

(இ - ள்.)குரவ ஓதியர் கயந்தலை குறுகுமுன் - குராமலரை

யணிந்த கூந்தலையுடைய மகளிர் பொய்கையை அடையுமுன்பே,

கயலும் அரவும் ஆமையும் அலவனும் அன்னமும் அகன்ற -

சேல்மீனும் பாம்பும் யாமையும் ஞெண்டும் அன்னமும் அஞ்சி

அகன்றன; பருவரால்களும் இரிந்தன - பெரிய வரால் மீன்களும்

ஓடின : பகைஞர் மேலிட்டு வருவரேல் - பகைவர் மேலெழுந்து

போருக்கு வருவரேல். வலி இழந்தவர் எதிர் நிற்பரோ - வலியற்றவர்

எதிர்த்து நிற்பரோ (நில்லார் என்றபடி).

கயல் மகளிரின் கண்ணுக்கும், அரவு அல்குலுக்கும், ஆமை

புறவடிக்கும், அலவன் முழந்தாளுக்கும், அன்னம் நடைக்கும், வரால் கணைக்காலுக்கும் அஞ்சி அகன்றொளித்தன என்றார். அகன்ற,

அன்பெறாத பல வறிசொல். ஓகாரம் எதிர்மறை. குறுகுமுன்

அகன்றன இரிந்தன என்பது விரைவுயர்வு நவிற்சி. முன்னர்க் கூறிய

பொருளை முடித்தற்கு "பகைஞர் மேலிட்டு வருவரேல் எதிர்

நிற்பரோ வலி யிழந்தவரே" என உலகியல்பை விதந்து கூறுவது

வேற்றுப் பொருள் வைப்பணி. (47)



* * *



(பா - ம்.) * அரவும் யாமையும்.





	 	 	 பண்ணெ னுஞ்சொலார் குடைதொறும் பன்மலர் வீழ்ந்த

		தண்ணெ னுந்திரை யலைதொறு நிரைநிரை தாக்கல்

		கண்ணு நீலமு முகங்களுங் கமலமும் வாயும்

		வண்ண வாம்பலுந் தத்தமின் மலைவன வனைய.

	 		 	 		 (இ - ள்.) பண் எனும் சொலார் குடைதொறும் - பண் என்று

கூறப்படும் சொல்லை யுடைய மகளிர் மூழ்குந்தோறும், பல் மலர் -

பல மலர்கள், வீழ்ந்த தண்ணெனும் திரை அலைதொறும் -

மேலெழுந்து வீழ்ந்த குளிர்ந்த அலைகள் அலைக் குந்தோறும், நிரை

நிரை தாக்கல் - வரிசை வரிசையாக மோதுதல், கண்ணும் நீலமும் - கண்களும் நீலோற்பலமலர்களும், முகங்களும் கமலமும் -

முகங்களும் தாமரை மலர்களும், வாயும் வண்ண ஆம்பலும் -

வாய்களும் அழகிய ஆம்பல் மலர்களும், தத்தமில் மலைவன

அனைய - தங்கள் தங்களுக்குள்ளே போர் புரிதலை ஒத்தன.

மலர்கள் மகளிர் அவயவங்களோடு தாக்கல் மலைதலை

யொத்தனவென்க. தொறும், தொழிற் பயில்வுப் பொருளில் வந்த

இடைச்சொல். மலைவன, தொழிலை யுணர்த்திற்று. (48)





	 	 	 கூழை பாசியின் விரிந்திட மகிழ்ந்துநீர் குடையும்

			மாழை யுண்கணார் கொங்கையு முகங்களு மருங்கர்

			சூழ ரும்பொடு மலர்ந்தசெந் தாமரைத் தொகுதி

			ஆழ்த ரங்கநீ ரிடைக்கிடந் தலைவன வனைய.

	 			 	 		 (இ - ள்.) கூழை பாசியின் விரிந்திட - கூந்தல் பாசியைப்

போல விரிய, மகிழ்ந்து நீர் குடையும் - மகிழ்ந்து நீராடுகின்ற,

மாழை உண்கணார் - மாவடுவின் பிளவு போன்ற மையுண்ட

கண்களையுடைய மகளிரின் கொங்கையும் முகங்களும் -

கொங்கைகளும் முகங்களும், ஆழ்தரங்கம் நீரிடைக் கிடந்து

அலைவன - ஆழ்ந்த அலைகளையுடைய நீரின்கட் கிடந்து

அசைவனவாகிய, மருங்கர்சூழ் அரும்பொடு - பக்கத்திற் சூழ்ந்த

மொட்டுகளோடு, மலர்ந்த செந்தாமரைத் தொகுதி அனைய -

மலர்ந்த செந்தாமரைக் கூட்டங்களை ஒத்தன.

அலைவனவாகிய அரும்பையும் மலரையும் ஒத்திருந்தன

வென்க. கொங்கையும் முகங்களும் அசைதல் அரும்பொடு

மலர்த்தொகுதி அலைதலை யொத்தன என ஒரு சொல்

வருவித்துரைத்தலுமாம். மருங்கர், போலி. அலைவன, தொழிற்பெயர்.

(49)





	 	 	 தூய நீர்குடைந் தேறுந்தன் றுணைவியைத் துணைவன்

			வாயுங் கண்களும் வேறுற்ற வண்ணங்கண் டென்கண்

			ஏய வின்னுயி ரனையவ ளெங்குளா ளென்றான்

			காயும் வேற்கணாள் முலைகுளிப் பாட்டினாள் கண்ணீர்.

	 			 	 		 (இ - ள்.) தூயநீர் குடைந்து ஏறும் தன் துணைவியை -

தூயநீரில் மூழ்கிக் கரையேறுந் தனது தலைவியை, துணைவன் -

தலைவன், வாயும் கண்களும் வேறுற்ற வண்ணம் கண்டு - அவள்

வாயும் விழகளும் வேறுபட்டிருக்குந் தன்மையைக் கண்டு (தன்

தலைவி அல்லள் இவள் என்று கருதி), என்கண் ஏய இன் உயிர்

அனையவள் எங்குளாள் என்றான் - என்னிடத்துப் பொருந்திய

இனியஉயிர் போல்வாள் எங்கே உள்ளாள் என்று வினவினான்;

காயும் வேல்கணாள் - (அதனைக் கேட்ட அவள்) கொல்லுலையிற்

காயும் வேல்போலுஞ் சிவந்த கண்களையுடையளாய், கண்ணீர் முலை

குளிப்பாட்டினாள் - கண்ணீரால் முலைகளைக் குளிப்பாட்டினாள்.

வாயுங் கண்களும் வேறுற்ற வண்ணம் - செந்நிறமுடைய

வாய் வெண்ணிறமாகவும் வெண்ணிறமுடைய கண் செந்நிறமாகவும்

மாறிய தன்மை. தலைவியின் வாயுங் கண்களும் இங்ஙனம் நிறம்

மாறினமையாலே அவளை வேறு மாதாகக் கருதி ‘என்

உயிரனையவள் எங்குளாள்’ என வினாவினான் : அது கேட்ட

தலைவி அவன் மற்றொருத்தியைத் தன் இன்னுயிரனையளாகக்

கொண்டு வினாவினன் எனக்கருதி வெகுண்டு அழுதனள் என்க.

காயும் - பகைவரைக் கொல்லும் என்றுமாம். காயும் வேற்கணாள்

என்றது அவளது வெகுளியைக் குறித்தவாறு. கண்ணீரால் என

உருபுவிரிக்க. மிக அழுதாள் என்பதனை வேறுவகையாற் கூறினார்.

(50)





	 	 மங்கை நல்லவ ளொருத்திநீ ராடுவான் மகிழ்நன்

அங்கை பற்றின ளேகுவாளவன்குடைந்*தேறும்

பங்க யக்கணா ளொருத்தியைப் பார்த்தலுஞ் சீசீ+

எங்கை யெச்சினீ ராடலே னெனக்கரை நின்றாள்.

(இ - ள்.) மங்கை நல்லவள் ஒருத்தி - மங்கைப்

பருவமுடைய ஒரு பெண் நீர் ஆடுவான் - நீராடுதற் பொருட்டு,

மகிழ்நன் அங்கைபற்றினள் ஏகுவாள் - கொழுநனது அழகிய

கையைப் பிடித்துக்கொண்டு செல்கின்றவள், அவன் -

அக்கொழுநன், குடைந்து ஏறும் பங்கயக்கணாள் ஒருத்தியைப்

பார்த்தலும் - அங்கு நீராடிக் கரையேறும் தாமரை போன்ற

கண்களையுடைய ஒரு பெண்ணைப் பார்த்த வளவில், சீசீ எங்கை

எச்சில்நீர் ஆடலேன் என - சீச்சீ எனது தங்கையின் எச்சிலாகிய

நீரில் யான் ஆடேன் என்றுகூறி, கரை நின்றாள் - கரையிலே

நின்றனள்.



ஆடுவான், வானீற்று வினையெச்சம். பற்றினள், முற்றெச்சம்.

ஏகுவாள் பெயர். சீ சீ, இகழ்ச்சிக் குறிப்பு. நீராடச் சென்ற இருவருள்

தலைவன் தன் னெதிர்ப்பட்ட ஓர் மாதைப் பராக்காக நோக்க, அது

கண்ட தலைவி இவள் இவன் காமக்கிழத்தியாகல் வேண்டும்

அதனாலன்றோ உவந்து நோக்கினான் எனக் கருதி, அவள் ஆடிய

நீரிலேதான் ஆடேனெனப்புலந்து நின்றாள் என்க. (51)



* * *



(பா - ம்.) * அவன் குடைந்து. +பார்த்தனன் சீச்சீ.





	 	 	 வனைந்த பைங்கழ லான்புன லாடலின் மார்பின்

		நனைந்த குங்குமத் தலையெறி நளினமொட் டழுந்தப்

		புனைந்த கொங்கையால் வடுப்படப் பொறித்தவள் யாரென்

		றினைந்த ழுங்கினா ணெய்சொரி யெரியென வொருத்தி.

	 		 	 		 (இ - ள்.) வனைந்த பைங் கழலான் - பசிய வீரக்கழலை

யணிந்த ஒரு ஆடவன், புனல் ஆடலின் - நீராடுதலால், மார்பில்

நனைந்த குங்குமத்து - அவனது மார்பின்கண் நனைந்துள்ள

குங்குமக்குழம்பில், அலைஎறி நளினமொட்டு அழுந்த -

அலைகளால் வீசப்பட்ட தாமரை மொட்டு அழுந்தி வடுப்படுத்த,

ஒருத்தி - (அதனைக்கண்ட) தலைவி, புனைந்த கொங்கையால்

வடுப்படப் பொறித்தவள் யார் என்று - முத்து மாலை அணிந்த

கொங்கைகளால் வடுப்படுமாறு அழுத்தியவள் யார் என்று வினவி,

இனைந்து - வருந்தி, நெய்சொரி எரிஎன இனைந்து அழுங்கினாள்

- நெய் சொரிந்த நெருப்புப் போலச் சினம் மிக்கு நைந்து

வருந்தினாள்.

பைங்கழல் - பசும் பொன்னாற் செய்யப்பட்ட கழல்.

தலைவன் மார்பிலே தாமரை மொட்டு அழுந்திய வடுவைக் காமக்

கிழத்தியின் முலைச்சுவடாகக் கருதித் தலைவி புலந்தனள் என்க.

எரியெனச் சினமிக்கு என விரித்துரைத்துக் கொள்க. (52)





	 	 வீழ்ந்த காதலன் செய்ததீங் காகிய வேலாற்

போழ்ந்த நெஞ்சினாள் புலவிநோய் பொறாளவன் காண

ஆழ்ந்த நீரிடை யழுந்துவாள் * போன்றயர்ந் தயலே

தாழ்ந்த வன்னத்தை நோக்கிக்கை தாவென விரந்தாள்.

(இ - ள்.) வீழ்ந்த காதலன் - தன்னால் விரும்பப்பட்ட

காதலன், செய்த தீங்கு ஆகிய வேலால் - தனக்குச் செய்த தீமை

என்னும் வேற்படையால், போழ்ந்த நெஞ்சினாள் - பிளக்கப்பட்ட

உள்ளத்தை யுடையளாகிய ஒருமாது, புலவி நோய் பொறாள் -

ஊடல் நோய் பொறாதவளாய், அவன்காண - அக்காதலன் பார்க்க,

ஆழ்ந்த நீரிடை அழுந்துவாள் போன்று - ஆழமாகிய நீரின்கண்

அழுந்துவாள் போலப் பாவனை காட்டி, அயர்ந்து - சோர்ந்து,

அயலே தாழ்ந்த அன்னத்தை நோக்கி - அருகிலே (தாமரை

மலரில்) தங்கிய அன்னத்தைப் பார்த்து, கைதா என இரந்தாள் -

கைகொடு எனக் குறை யிரந்தாள்.

புலவி துன்பஞ் செய்தலின் அதனைப் பொறாளாயினள்

என்க. தலைவன் தன்னை அணைத்து எடுக்குங் கருத்தினளாய்

நீரில் அழுந்துவாள் போன்று அயர்ந்து அன்னத்தை நோக்கி

இரப்பாளாயினள். தாழ்தல் - தங்குதல். (53)



* * *



(பா - ம்.) * அமிழ்த்துவாள்.





	 	 	 கரும்பு போன்மொழி யாளொரு காரிகை வதனஞ்

சுரும்பு சூழ்கம லங்களுட் கமலமாய்த் தோன்ற

விரும்பு காதல னையுற்று மெலிந்தன மெல்ல

அரும்பு முல்லைகண் டையத்தி னீங்கிச்சென்

றணைந்தான்.

	 		 	 		 (இ - ள்.) கரும்பு போல் மொழியாள் - கருப்பஞ்சாறு

போலுஞ் சொற்களை யுடையளாகிய, ஒரு காரிகை - ஒரு

பெண்ணினுடைய, வதனம் - முகமானது, சுரும்பு சூழ் கமலங்களுள்

கமலமாய்த் தோன்ற - வண்டுகள் சூழ்ந்த தாமரை மலர்களுள் ஒரு

தாமரைமலராய்த் தோன்ற, விரும்பு காதலன் ஐயுற்று மெலிந்தனன் -

அவளை விரும்பிய காதலன் ஐயுறவு கொண்டு மெலிந்து, மெல்ல

அரும்பு முல்லை கண்டு - (அது போழ்து) மெல்ல அரும்பிய

முல்லையரும்பு போலும் பற்களைக்கண்டு, ஐயத்தின் நீங்கிச்சென்று

அணைந்தான் - சந்தேகத்தினின்றும் நீங்கிப்போய்க் காதலியைக்

கலந்தான்.

கரும்பு அதன் சாற்றிற்கும், கமலம் அதன் மலருக்கும்,

முல்லை அதன் அரும்புக்கும் ஆகுபெயர். முல்லை யரும்பு பற்களை

உணர்த்திற்று. இது தாமரை மலரோ காதலியின் முகமோ என

ஐயுற்று மெலிந்த காதலன் அதனைக் கண்டு அவள் புன்னகை

செய்தமையாற் றோன்றிய பற்களால் அவள் முகமெனத் தெளிந்து

சென்று அணைந்தனன் என்க. கூந்தலாற் சூழப்பட்ட முகம் வண்டு

சூழ்ந்த கமலம் போன்றிருந்தது. இதன்கண் ஐயவணியும்

தெரிதருதேற்றவுவமை யணியும் விரவியுள்ளன. (54)





	 	 களித்த காதலன் மொக்குள்வாய்த் தன்னிழல் கண்டு

தெளித்து வாணகை செய்யமாற் றாளென்று சீறித்

தளிர்க்கை நீட்டினள் கண்டில டடவினள் சலத்துள்

ஒளித்தி யோவெனா வுதைத்தனள் பேதைமா தொருத்தி.

(இ - ள்.) பேதைமாது ஒருத்தி - பேதையாகிய ஒரு பெண்,

களித்த காதலன் - களிப்புற்ற தலைவன், மொக்குள்வாய் -

நீர்க்குமிழியில், தன் நிழல் கண்டு - தனது நிழலைப் பார்த்து,

தெளித்து வாள் நகை செய்ய - உரப்பி ஒள்ளிய நகை செய்ய,

மாற்றாள் என்று சீறி - (அவள் அந்நிழலைத்) தனது மாற்றாளென்று

சினந்து, தளிர்க்கை நீட்டினள் தடவினள் கண்டிலள் - தனது தளிர்

போன்ற கைகளை நீட்டித்தடவிக் காணாது, சலத்துள் ஒளித்தியோ

எனா உதைத்தனள் - நீருள் மறைந்தனையோ வென்று சொல்லி

உதைத்தாள்.

தன்நிழல் - காதலியின் பிரதி பிம்பம். தெழித்து என்பது

தெளித்து என்றாயது; அவட்குத் தெளிவித்து என்றும், அதனைக்

கலங்காது நிறுத்தி என்றும் உரைத்தலுமாம். நீட்டினள், கண்டிலள்,

தடவினள் என்பன முற்றெச்சம். சலத்துள் ஒளித்தியோ என்பதனை

இரட்டுற மொழிதலாக்கி, வஞ்சத்தால் உள்ளே மறைந்தனையோ

என்றும் உரைத்தல் அமையும். இது நிழலை மாற்றாளென

மயங்கினமையால் மயக்கவணி. (55)





	 	 	 நாறு சுண்ணமென் கலவையு நானமுந் தம்மின்

		மாறி வீசிநின் றாடுவார் மாலைதா ழகலத்

		தூறு பாடற வந்தரத் தனிகவர்ந் துண்ப

		ஆறு செல்பவர் பொருள்வௌவு மரட்டரே போல.

	 		 		 (இ - ள்.) நாறு சுண்ணம் மென்கலவையும் நானமும் -

நறுமணங்கமழுஞ் சுண்ணப்பொடியையும் மெல்லியகலவையையும்

மான் மதத்தையும், தம்மில் மாறி வீசி நின்று ஆடுவார் - தம்முள்

மாறி மாறி வீசி விளையாடும் ஆடவர் மகளிர்களின் மாலைதாழ்

அகலத்து - மாலை தங்கியமார்பின்கண், ஊறுபாடுஅற - அவை

சென்று பொருந்துதல் இல்லையாக, ஆறு செல்பவர் பொருள்

வௌவும் அரட்டர் போல - வழிச்செல்வாரின் பொருளை இடையே

பறித்துக்கொள்ளும் ஆறலைப்பார் போல, அளி - வண்டுகள்,

அந்தரத்து - இடை வெளியுணின்று, கவர்ந்து உண்ப -

அவற்றைக்கொள்ளை கொண்டு உண்பன.

வீசுகின்ற சுண்ணம் கலவை நானம் என்பன குறித்த

இடத்திற்குச் செல்லாமல் இடையே வண்டுகள் கவர்ந்துண்டல்

வழிச்செல்வார் பொருளை இடையே ஆறலைப்பார் கவர்ந்துண்டல்

போலும் என்க. ஊறுபாடு - உறுதல், பாடு, தொழிற் பெயர் விகுதி.

அரட்டர் - ஈண்டு ஆறலைப்பார். (56)





	 	 	 	 கொய்யு நீலமுங் கமலமுங் கொண்டுகொண் டனங்கன்

		எய்யும் வாளியி னெறிவரா லெறிந்திடு மலரைக்

		கையி னாற்புடைத் தெளிந்தவர் கதிர்முகம் படக்கண்

		டைது வாணகை செய்தக மகிழ்ச்சியு ளாழ்வார்.

	 	 (இ - ள்.) கொய்யும் நீலமும் கமலமும் கொண்டு கொண்டு

- கொய்த நீல மலரையும் தாமரை மலரையும் கைக்கொண்டு,

அனங்கன் எய்யும் வாளியின் எறிவர் - மதவேள் எய்யும்

மலர்க்கணைபோல ஒருவர் மேலொருவர் வீசுவர், எறிந்திடு மலரை

- அங்ஙனம் வீசிய மலரை, கையினால் புடைத்து - கரத்தினால்

(அது எதிர்த்துச் செல்லுமாறு) தாக்கி, எறிந்தவர் முகம் படக்கண்டு

- (அது சென்று) எறிந்தவரின் முகத்திற் படுதலைப்பார்த்து, ஐதுவாள்

நகை செய்து - அழகிதாக ஒள்ளிய நகைபுரிந்து, அகமகிழ்ச்சியுள்

ஆழ்வார் - மனமகிழச்சியாகிய கடலில் அழுந்துவார்.

அனங்கன் - உடம்பில்லாதவன் எனக் காரணப் பெயர்.

நீலமும்கமலமும் அவற்கு அம்புகளாகலின் ‘அனங்கன் எய்யும்

வாளியின்’ என்றார்; இவர் எறிதலும் காமத்தை மிகுத்தல் கொள்க.

ஆல், அசை. ஐது, இடைச்சொல்லடியாகப் பிறந்த குறிப்பு முற்று

எச்சமாயது. (57)





	 	 	 வாச மென்பனி நீரொடு சுண்ணமும் வாரி

		வீசு வாரிளம் பிடியொடு வேழமா நிரைபோற்

		காசு லாந்தொடி வில்லிடக் கைகளா லள்ளிப்

		பூசு சாந்தவை யழிந்திடப் புனிதநீ ரிறைப்பார்.



(இ - ள்.) இளம்பிடியொடு வேழமா நிரைபோல் -

இளமையாகிய பெண் யானைகளோடு ஆண் யானையின் கூட்டங்கள்

நீரை வீசி விளையாடுதல் போல, வாசம் மென்பனி நீரொடு

சுண்ணமும் வாரி வீசுவார் - மணமுள்ள மெல்லிய பனி நீருடன்

சுண்ணப்பொடியையும் அள்ளி (மகளிரும் ஆடவரும்) வீசி

விளையாடுவர் : காசு உலாம் தொடி வில்லிட - மணிகள் அழுத்திய

வளைகள் ஒளி வீச, கைகளால் புனிதநீர் அள்ளி - கைகளாலே

தூயநீரை அள்ளி, பூசு சாந்து அழிந்திட இறைப்பார் - பூசிய

சந்தனம் அழியுமாறு வீசுவர்.

மகளிரும் ஆடவரும் கூடி நின்று நீர் முதலியவற்றை

இறைத்தல் பிடிகளும் வேழங்களும் கூடி நின்று நீரினை இறைத்தல்

போலுமென்க. தொடி என்பது வீரவளையும் ஆகலின் ஆடவர்க்கும்

பொருந்தும்; மகளிர் அள்ளி ஆடவர் மார்பில் இறைப்பர்

என்றுமாம். சாந்தவை, அவை பகுதிப் பொருள் விகுதி. (58)





	 	 	 	 அப்பெ ரும்புனற் றடங்குடைந் தாடுவா ராயத்

		தொப்ப ருந்தனி யொருமக ளொருவன்றன் முகத்துத்

		துப்பை வென்றசெந் துவரிதழ்ச் செய்யவாய்த் தூநீர்

		கொப்ப ளித்தன*ளாம்பலந் தேனெனக் குடித்தான்.

	 	 (இ - ள்.) அப்பெரும் புனல் தடம் குடைந்து ஆடுவார்

ஆயத்து - அந்தப் பெரிய நீர் நிறைந்த வாலியில் குடைந்து

நீராடும் மகளிர் கூட்டத்து, ஒப்பு அருந் தனி ஒரு மகள் - ஒப்பற்ற

ஒருமாது, ஒருவன் தன் முகத்து - ஒரு ஆடவன் முகத்தில், துப்பை

வென்ற செந்துவர் இதழ்ச் செய்யவாய்த் தூநீர் கொப்பளித்தனள் -

பவளத்தை வென்ற செந்நிறம் வாய்ந்த இதழையுடைய சிவந்த

வாயிலுள்ள தூய நீரைக் கொப்பளித்தாள்; ஆம்பல் அம்தேன் எனக்

குடித்தான் - (அவன் அந்நீரை) ஆம்பல் மலரிலுள்ள அழகிய தேன்

என்று கருதிக் குடித்தான்.

தனியொரு, செந்துவர் என்பவற்றில் ஒரு பொருண்மேல் இரு

சொற்கள் வந்தன. வாய் ஆம்பல் மலர் போலுதலின்

‘ஆம்பலந்தேனெனக் குடித்தான்’ என்றார்; அஃது அவனுக்கு

இனிமைமிக்கிருந்தது தேன் என்பதனாற் பெற்றாம். (59)



* * *



(பா - ம்.) * கொப்புளித்தனள்.





	 	 	 ஆழ மவ்விடைச் செல்லலை நில்லென வடுத்தோர்

		வேழ மன்னவன் விலக்குவான் போலொரு வேற்கண்

		ஏழை தன்னைக்கை யால்வளைத் தேந்திவண் டறைதார்

		சூழு மார்பணைத் திரதிதோ டோய்ந்தவ னொத்தான்.



(இ - ள்.) ஓர் வேழம் அன்னவன் - ஆண்யானை போன்ற

ஒரு ஆடவன், ஒரு வேல் கண் ஏழை தன்னை - வேல்போன்ற

விழிகளையுடைய ஒரு மாதினை, அவ்விடை ஆழம் செல்லலை நில்

என - அவ்விடம் ஆழமுடைத்தாகலின் செல்லாதே நில் என்று,

விலக்குவான்போல் அடுத்து - தடுப்பவன்போலச் சென்று, கையால்

வளைத்து ஏந்தி - கரங்களால் வளைத்துத் தூக்கி, வண்டு அறை

தார் சூழும் மார்பு அணைத்து - வண்டுகள் ஒலிக்கும் மாலை சூழ்ந்த

மார்பின்கண் அணைத்து, இரதி தோள் தோய்ந்தவன் ஒத்தான் -

இரதியின்தோளைக் கூடின மன்மதனை ஒத்தனன். செல்லலை,

எதிர்மறை யொருமை ஏவல் முற்று; அல், எதிர்மறை இடைநிலை.

அவன் கருத்து அவளைத் தழுவுவதாகலின் ‘விலக்குவான்போல்’

என்றார். இதனை இலேசவணியின்பாற் படுத்தலுமாம். (60)





	 	 	 மாசி னானமுஞ் சூடிய மாலையு மெய்யிற்

பூசு சாந்தமு மாரமும் பொய்கைக்குக் +கொடுத்து

		வாச மெய்யினி லம்புய வாசமு மயங்க

		ஆசை மைந்தரோ டிளையவ ரகன்கரை யடைவார்.



(இ - ள்.) மாசு இல் நானமும் - குற்ற மில்லாத மான்மதமும்,

சூடிய மாலையும் - அணிந்த மாலைகளும், மெய்யில் பூசு சாந்தமும்

ஆரமும் - மெய்யினிற் பூசிய சந்தனமும் முத்தாரமுமாகிய இவற்றை,

பொய்கைக்குக் கொடுத்து - வாவிக்குக் கொடுத்து, வாசம்

மெய்யினில் - மணமிக்க தங்கள் மேனியில், அம்புய வாசமும்

மயங்க - தாமரை மலரின் மணமும் விரவ, இளையவர் ஆசை

மைந்தரோடு - இளமை வாய்ந்த மகளிர் அன்புள்ள ஆடவருடன்,

அகன்கரை அடைவார் - அகன்ற கரையை அடைவாராயினர்.

இளையவர் மகளிரை யுணர்த்திற்று;

"பந்தினை யிளையவர் பயிலிடம்"

எனக் கம்பர் கூறுதலுங் காண்க. அகன், லகரம் னகரமாய்த்

திரிந்தது புணர்ச்சியில் விகாரம்; மரூஉ என்றுமாம். நானம்

முதலியவற்றைப் பொய்கைக்குக் கொடுத்து அங்குள்ள அம்புயவாசம்

பெற்றனர் என்றமையால் இது பரிவருத்தனையணி. (61)



* * *



(பா - ம்.) + மார்பமும் பொய்கைக்கு.





	 	 	 	 தைய லார்சிலர் நனைந்தநுண் டானையுட் பொதிந்த

		மெய்யெ லாம்வெளிப் படக்கரை யேறுவான் வெள்கி

		ஐய தாபொலந் துகிலென வன்பரைக் கூய்க்கண்

		செய்ய மாயனைக் கேட்குமாய்ச் சிறுமிய ரொத்தா.

	 		 	 		 (இ - ள்.) தையலார் சிலர் - மகளிர் சிலர், நனைந்த

நுண்தானையுள் - நனைந்த மெல்லிய ஆடையுள்ளே, பொதிந்த

மெய் எலாம் - மறைபட்ட உறுப்புக்கள் யாவும், வெளிப்பட -

வெளித்தோன்றலால், கரை ஏறுவான் வெள்கி - கரை ஏற வெட்கி,

அன்பரைக் கூய் - தங்கள் தங்கள் காதலரைக் கூவி, ஐய பொலம்

துகில் தா என - ஐயனே பொன்னாடை அளிப்பாயென்று

கேட்டலால் (அவர்கள்), செய்ய கண் மாயனைக் கேட்கும் - சிவந்த

கண்களையுடைய கண்ணனை (துகில்) கேட்கின்ற, ஆய்ச் சிறுமியர்

ஒத்தார் - இடைச் சிறுமியரைப் போன்றார்.

ஆடைமிக்க மென்மை யுடைமையால் நனைந்த விடத்து

அற்றம் வெளிப்படுப்பதாயிற்று. ஏறுவான், வினையெச்சம். தனித்தனி

கூவிக் கேட்டன ரென்பார் ‘ஐயதா’ என ஒருமையாற் கூறினார்.

யமுனையாற்றில் நீராடிய ஆய்ச்சிறுமியரின் உடைகளைக் கவர்ந்து

கண்ணன் குருந்தமரத்தில் ஒளித்தனன் என்பது வரலாறு. (62)





	 	 	 உலத்தை வென்றதோ ளாடவ ருச்சிமேற் பொறித்த

		அலத்த கத்தொடு குங்கும மளைந்துசெம் புனலாய்

		மலர்த்த டங்குடைந் தவர்க்குநீ ராஞ்சன* வட்டக்

கலத்தை யொத்தன சுற்றிநின்+றாரொத்த கடிக்கா.

	 		 	 		 (இ - ள்.) மலர்த்தடம் - மலர்கள் நிறைந்த பொய்கைகள்,

உலத்தை வென்ற தோள் ஆடவர் உச்சிமேல் பொறித்த - திரண்ட

கல்லை வென்ற தோளையுடைய ஆடவர்களின் முடிமீது தீட்டிய,

அலத்தகத்தொடு -செம்பஞ்சுக் குழம்போடு, குங்குமம் அளைந்து -

குங்குமமுங் கலந்து, செம்புனல் ஆய் - சிவந்த

நீரினையுடையனவாய், குடைந்தவர்க்கு நீராஞ்சன வட்டக் கலத்தை

ஒத்தன - நீராடிக் கரையேறியவர்க்கு (அமைத்த) நீராஞ்சன

மெடுக்கும் வட்டக் கலத்தினை ஒத்தன; கடிக்கா - மணமுள்ள

சோலைகள், சுற்றி நின்றார்ஒத்த - (அவற்றைச்) சுற்றி நின்ற

மகளிரை ஒத்தன.

மகளிரின் ஊடல் தீர்த்தற்கு ஆடவர் அவர் காலில் வீழ்ந்து

வணங்கும் பொழுது அன்னார் சினமிக்கு ஆடவர் தலைமீது

உதைத்தலால் அவர் காலில் ஊட்டிய செம்பஞ்சுக் குழம்பு

ஆடவரின் தலைமீது பொறிக்கப்பட்டிருக்கு மென்க. நீராஞ்சனம் -

ஆலத்தி. வட்டக்கலம் - வட்டில்; தட்டம். சுற்றி - சுழற்றி. (63)



* * *



(பா - ம்.) * நீராசனம். +சுற்ற. +கடிகா.





	 	 பட்டும் பன்னிறக் கலிங்கமும் பன்மணிக் கலனுங்

கொட்டுஞ் சாந்தமு நானமுங் குங்குமச் சேறுங்

கட்டுந் தாமமுந் தமதுகட் டழகெலாங் கவர

மட்டுண் கோதைய ராடவர் மனமெலாங் கவர்ந்தார்.

(இ - ள்.) பட்டும் பல்நிறக் கலிங்கமும் - பட்டாடைகளும்

பலநிறமுள்ள பருத்தி நூலாடைகளும், பல்மணிக் கலனும் - பல

மணிகள் அழுத்திய அணிகளும், கொட்டும் சாந்தமும் - நிறையப்

பூசிய சந்தனமும், நானமும் - மான்மதமும், குங்குமச் சேறும் -

குங்குமக் குழம்பும், கட்டும் தாமமும் - கட்டிய மாலைகளுமாகிய

இவைகள், தமது கட்டழகு எலாம் கவர - தங்கள் கட்டழகு

முழுதையுங் கவர்ந்து கொள்ள, மட்டு உண் கோதையர் - மணமிக்க

மாலையணிந்த மகளிர், ஆடவர்மனம் எலாம் கவர்ந்தார் -

ஆடவர்களின் உள்ளமனைத்தையும் கவர்ந்தனர்.

ஆடையணி முதலியவற்றால் மகளிர் அழகு பெறாது அவரால்

அவை அழகு பெற்றன வென அவர்களது இயற்கை யழகின் சிறப்புக்

கூறுவார் ‘தமது கட்டழகெலாங் கவர’ என்றார். மேல் ‘புதுமது

நுகரப்புக்கார்’ என்று கூறுதலின் ஈண்டு மதுவுண்ட மகளிர்

என்னலாகாமை யறிக. (64)





	 	 [அறுசீரடியாசிரியவிருத்தம்]



காவியுங் கமலப் போதுங் கள்ளொழு காம்பற் போதும்

ஆவியுட் பூத்த போல வாடியுட் பூப்ப நோக்கி

ஏவிரண் டன்ன கண்ணா லனங்கனை யேவல் கொள்ளும்

பூவிரி பொலங்கொம் பன்னார் புதுமது நுகரப் புக்கார்.

(இ - ள்.) காவியும் கமலப்போதும் - நீலோற்பல மலரும்

தாமரை மலரும், கள் ஒழுகு ஆம்பல் போதும் - தேன் ஒழுகும்

ஆம்பல் மலருமாகிய இவை, ஆவியுள் பூத்தபோல - வாவியுள்

மலர்ந்தனபோல, ஆடியுள் பூப்ப நோக்கி - கண்ணாடியுள்ளும்

மலருமாறு பார்த்து, இரண்டு ஏ அன்ன கண்ணால் - இரண்டு

கணைகளை ஒத்த கண்களால், அனங்கனை ஏவல் கொள்ளும் -

மதவேளையும் பணிகொள்ளும், பூவிரி பொலம் கொம்பு அன்னார் -

பூக்கள் மலர்ந்த பொற்கொம்பு போன்ற அம்மகளிர், புதுமது

நுகரப் புக்கார் - புதிய மதுவினைப் பருகப் புகுந்தனர்.

மகளிர் கண்ணாடியில் முகம் பார்த்த காலையில் அவர் கண்

முகம் வாய் என்பன அதனுட் டோன்றுதல் காவி கமலம் ஆம்பல்

என்னும் பூக்களை அது பூத்தமை போன்றிருந்த தென்க. பூத்த,

தொழிற்பெயர். அனங்கனையும் என்னுஞ் சிறப்பும்மை தொக்கது. (65)





	 	 	 பொன்னினும் வெள்ளி யானும் பளிங்கினும் புலவன் செய்த

நன்னிறக் கலத்திற் கூர்வா ணட்டென வாக்கிச் சேடி

மின்னனா ரளித்த தேறற் சிறுதுளி விரலிற் றெள்ளித்

துன்னிவீழ் களிவண் டோச்சித் தொண்டையங் கனிவாய்

வைப்பார்.

	 		 		 (இ - ள்.) சேடி மின் அனார் - மின்போன்ற தோழிகள்,

பொன்னினும் வெள்ளியானும் பளிங்கினும் - பொன்னாலும்

வெள்ளியாலும் பளிங்காலும், புலவன் செய்த நல் நிறக் கலத்தில் -

கம்மப் புலவனாற் செய்யப்பட்ட நல்ல ஒளியையுடைய கலங்களில்,

கூர்வாள் நட்டென வாக்கி அளித்த - கூரிய வாளை நட்டாற்போல

வார்த்துக் கொடுத்த, தேறல் - மதுவில், சிறு துளி விரலில் தெள்ளி - சிறிய துளியை விரலாற்றொட்டுத் தெறித்து, துன்னி வீழ் களிவண்டு

ஓச்சி - நெருங்கி வீழும் மதுமயக்கத்தையுடைய வண்டுகளை ஓட்டி,

அம் தொண்டைக் கனிவாய் வைப்பார் - அழகிய கோவைக்

கனிபோன்ற வாயில் வைத்து அருந்துவார்.

புலவன் - பொன் முதலியவற்றாற் கலம் இயற்றும்

அறிவுடையான்; கம்மியன் கலத்தில் வீழும் மதுவின் இடையறா

வொழுக்கு அதில் வாள் நட்டது போன்றிருந்தது. நட்டென,

தொகுத்தல். சேடி மின்னனார், பன்மையிலொருமை. வாக்கி -

வார்த்து; வாக்கு, பகுதி. கள்ளுண்பார் அதனை விரலாற்றொட்டுத்

தெறித்துப் பின் உண்ணுதல் மரபு என்க. (66)





	 	 	 வள்ளத்து வாள்போல் வாக்கு மதுக்குடந் தன்பாற் பெய்த

கொள்ளைத்தேன் மதுவைக்* கொள்ளை கொளவந்த வள்ள

மீதென்

றுள்ளத்து வெகுண்டு வைவா ளூன்றிமார் பிடப்ப தொத்த

கள்ளைச்சூழ் காளை வண்டு செருச் செயல் காண்ப

வொத்த.

	 	 	 		 (இ - ள்.) வள்ளத்து வாள்போல் வாக்கும் மதுக்குடம் -

கிண்ணத்தில் வாளை நட்டாற்போல வார்க்கா நின்ற மதுக்குடமானது (அத்தோற்றத்தால்), தன்பால் பெய்த கொள்ளைத் தேன் மதுவை -

தன்னிடத்துப் பெய்துவைத்த மிக்க மணமுள்ள கள்ளினை,

கொள்ளை கொளவந்த வள்ளம் ஈது என்று - கவர வந்த வள்ளம்

இதுவென்று கருதி, உள்ளத்து வெகுண்டு - மனத்திற் சினங்கொண்டு,

வைவாள் ஊன்றி மார்பு இடப்பது ஒத்த - கூரிய வாளை ஊன்றி

அதன் மார்பைப் பிளப்பதை ஒக்கும்; கள்ளைச் சூழ் காளை வண்டு

- அம்மதுவினைச் சூழ்ந்த இளமையுடைய வண்டுகள், செருச் செயல்

காண்ப ஒத்த - அப்போர்ச் செயலைக் காண்பன ஒத்தன.

கொள்ளை இரண்டனுள் முன்னது மிகுதிப் பொருட்டு. தேன் -

மணம்; தெண்மது எனப் பாடமாயின் தெளிந்த மது என்க. இடப்பது,

தொழிற் பெயர். (67)



* * *



(பா - ம்.) * தெண்மது.





	 	 தணியலுண் டுள்ளஞ் சோரு மொருமக டணிய லுண்பான்

பிணியவிழ் கோதை யாளோர் பெண்மகள் கலத்தில்

வாக்குந்

துணிமதுத் தாரை தன்னை வாளெனத் துணிந்து பேதாய்

திணிகதிர் வாளால் வள்ளஞ் சிதைத்தியோ வென்று

நக்காள்.



(இ - ள்.) தணியல் உண்டு உள்ளம் சோரும் ஒருமகள் -

கள்ளினை நுகர்ந்து மதிமயங்கிய ஒரு மாது, தணியல் உண்பான் -

கள்ளினைப் பருகுதற் பொருட்டு, பிணி அவிழ் கோதையாள் ஓர்

பெண்மகள் - முறுக்கவிழ்ந்த மலர்மாலை யணிந்த ஒரு பெண்,

கலத்தில் வாக்கும் துணிமதுத் தாரை தன்னை - வள்ளத்தில்

வார்க்கின்ற தெளிந்த மது தாரையை, வாள் எனத் துணிந்து -

வாட்படை என்று துணிந்து, பேதாய் - அறிவில்லாதவளே, திணி

கதிர் வாளால் - செறிந்த ஒளியையுடைய வாட்படையினால்,

வள்ளம் சிதைத்தியோ என்று நக்காள் - வள்ளத்தை

அழிக்கின்றாயோ என்று கூறிச் சிரித்தாள்.

தணியல் - கள். உண்பான், வினையெச்சம். உண்பான்

வாக்கும் தாரையை என்க. துணி - தெளிவு. இது போல்வனவற்றை

மயக்கவணியிற்பாற் படுத்துக. (68)





	 	 	 மலர்தொறுஞ் சிறுதே னக்கித் திரிவண்டு மடவார் தங்கைத்

		தலனெடுத் தோச்ச வோடா தழீஇத்தடஞ் சாடி மொய்ப்ப

		இலமெனப் பல்லோர் மாட்டு மிரந்திரந் தின்மை நீங்கா

		தலமரும் வறியோர் வைத்த நிதிகண்டா லகல்வ ரேயோ.



(இ - ள்.) மலர்தொறும் சிறு தேன் நக்கித் திரிவண்டு -

பூக்கள் தோறுஞ் சென்று சிறிய தேனை நக்கித் திரிகின்ற வண்டுகள்,

மடவார் - மதுவுண்ணும் மகளிர், தம் கைத்தலன் எடுத்து ஓச்ச -

தமது கையை மேலெடுத்து ஓட்டவும், ஓடா - ஓடாமல், தடம் சாடி

- பெரிய மதுச் சாடியை, தழீஇமொய்ப்ப - தழுவி மொய்ப்பன

வாயின; இலம் எனப் பல்லோர் மாட்டும் இரந்து இரந்து - வறியம்

என்று கூறிப் பலரிடத்தும் பலகாலும் இரந்தும், இன்மை நீங்காது

அலமரும் வறியோர் - இலம்பாடு நீங்காமல் மனஞ் சுழன்று

அலையும் வறுமையுடையோர், வைத்த நிதி கண்டால் - சேமித்து

வைத்த நிதியினைக்காணின், அகல்வரேயோ - (யாவர் அகற்றினும்

அதனைவிட்டு) நீங்குவரோ (நீங்கார் என்றபடி.)

மலர்தொறுஞ் சிறுதேன் நக்கித் திரிதல் பல்லோர் மாட்டும்

இரந்து திரிதலை யொக்கும். ஓடா, ஈறுகெட்ட எதிர்மறை

வினையெச்சம். தழீஇ, சொல்லிசை யளபெடை. இது

வேற்றுப்பொருள் வைப்பணி. (69)





	 	 	 	 உண்டவ ளொருத்தி கள்வா யுதிக்குந்தன் முகமுங்

கண்ணுங்

கண்டுதா மரைகள் வேலை முளைத்ததக் கள்ளை யார

மொண்டுணாப் பேதைத் தும்பி யம்மது முளரி வார்தேன்

நுண்டுளி செறிவ தென்னா நொடித்துக்கை புடைத்து

நக்காள்.

	 	 (இ - ள்.) உண்டவள் ஒருத்தி - மதுவைப் பருகிய ஒரு

பெண், கள்வாய் உதிக்கும் தன் முகமும் கண்ணும் கண்டு -

கள்ளின்கண் தோன்றுந் தனது முகத்தையும் கண்ணையுங்கண்டு,

தாமரை கள் வேலை முளைத்தது - தாமரை மதுக்கடலில்

முளைத்தது, அக்கள்ளை ஆரமொண்டு உணாப் பேதைத் தும்பி -

அம்மதுவை நிறைய அள்ளி உண்ணாத அறிவில்லாத வண்டு,

அம்மது முளரிவார் தேன் நுண்துளி செறிவது என்னா நொடித்து -

அம்மதுக் கடலில் முளைத்த தாமரையினின்று ஒழுகும் மதுவின் சிறு

துளியைச் சூழ்கின்றது என்று சொல்லி, கை புடைத்து நக்காள் - கை

தட்டிச் சிரித்தாள்.

கள்ளிலே தோன்றிய முகத்தைத் தாமரையாகவும், கண்ணை

வண்டாகவும் மயங்கினாள் என்க. (70)





	 	 	 மங்கையா ளொருத்தி தானுண் டெஞ்சிய மதுவுட் டோன்றுந்

திங்களை நோக்கி யென்னைப் பிரிவின்கட் டீயாய்ச்

சுட்டாய்

இங்குவந் தகப்பட் டாயே யினிவிடேன் கிடத்தி யென்னா

அங்கொரு வள்ளங் கொண்டு சேமித்தா ளருந்தல்

செய்யாள்.



(இ - ள்.) மங்கையாள் ஒருத்தி - மங்கைப் பருவமுள்ள

ஒரு பெண், தான் உண்டு எஞ்சிய மதுவுள் - தான் பருகி மிகுந்த

கள்ளினுள், தோன்றும் திங்களை நோக்கி - பிரதிபலிக்கும்

சந்திரனைப் பார்த்து, பிரிவின்கண் என்னைத் தீயாய்ச் சுட்டாய் -

(என் தலைவனைப்) பிரிந்திருந்த காலத்து என்னை நெருப்பாக

நின்று காய்ந்தனை; இங்கு வந்து அகப்பட்டாயே - (இன்று) இங்கே

வந்து அகப்பட்டுக் கொண்டாயே, இனி விடேன் - இனி உன்னை

விடமாட்டேன், கிடத்தி என்னா - இங்ஙனே கிடப்பாயாக என்று

கூறி, அருந்தல் செய்யாள் - அக்கள்ளைப் பருகாது, அங்கு ஒரு

வள்ளம் கொண்டு சேமித்தாள் - அங்கு மற்றொரு வள்ளத்தினால்

மூடி வைத்தனள்.

கிடத்தி, த் எழுத்துப்பேறு, இ விகுதி. சேமித்தல் - காவல்

செய்தல். (71)





	 	 	 வெவ்விய நறவ முண்ட விளங்கிழை யொருத்தி கையிற்

கௌவிய வாடி தன்னிற் கருங்கய னெடுங்கட் சேப்புங்

கொவ்வைவாய் விளர்ப்பு நோக்கி யென்னலங் கூட்டுண்

டேகும்

ஒளவிய மனத்தான் யாரென் றயர்கின்றா ளயலா ரெள்ள.



(இ - ள்.) வெவ்விய நறவம் உண்ட விளங்கிழை ஒருத்தி -

வெம்மை யுடைய கள்ளை உண்ட விளக்கமாகிய அணிகளையணிந்த ஒரு பெண், கையில் கௌவிய ஆடிதன்னில் - கையிற்பற்றிய

கண்ணாடியில், கருங் கயல் நெடுங்கண் சேப்பும் - கரிய கயல்

போன்ற நெடிய கண்களின் சிவப்பையும், கொவ்வைவாய் விளர்ப்பும்

நோக்கி - கொவ்வைக் கனிபோன்ற வாயின் வெளுப்பையும்

பார்த்து, என் நலம் கூட்டுண்டு ஏகும் - எனது இன்பத்தைக்

கொள்ளை கொண்டு செல்லும். ஒளவியமனத்தான் யார் என்று -

வஞ்சமனத்தையுடையான் யாவன் என்று கூறி, அயலார் எள்ள

அயர்கின்றாள் - அயலவர் நகைக்கச் சோர்கின்றாள்.

கள்ளுண்டலால் வந்த கண் சிவப்பையும் வாய் விளர்ப்பையும்

கலவியால் வந்தனவாக மயங்கினாள் என்க. சேப்பு, செம்மை

யென்னும் பண்படியாக வந்த தொழிற் பெயர். (72)





	 	 	 ஒருத்திகள் ளுண்கின் றாடன் னுருவமந் நறவுட் டோன்ற

		ஒருத்தியென் னுடன்வந் துண்பாள் காணென வுண்ட தோழி

		ஒருத்திவந் தென்செய் வாடன் னுருவமு நோக்கிப் பேதாய்

		ஒருத்தியோ விருவ ரென்றா ளெச்சிலென் றுகுத்து நக்காள்.



(இ - ள்.) ஒருத்தி கள் உண்கின்றாள் - கள் உண்கின்ற ஒரு

பெண், தன் உருவம் அந் நறவுள் தோன்ற - தன் வடிவம் அம்

மதுவுள்ளே தோன்ற, (க்கண்டு) ஒருத்தி என்னுடன் வந்து உண்பாள்

காண் என - ஒருத்தி என்னோடு வந்து உண்கின்றாள் (இதைக்)

காண்பாயாகவென்று கூற, உண்டதோழி ஒருத்திவந்து -

கள்ளுண்டதோழிஒருத்தி அங்குவந்து, என் செய்வாள் -

என்னசெய்கின்றாளெனின், தன் உருவமும் நோக்கி -

தனதுவடிவத்தையும் (அதனுட்) கண்டு, பேதாய் - அறிவில்லாதவளே, ஒருத்தியோ - (உன்னோடு உண்பவள்) ஒருத்தியா (அன்று) ; இருவர்

என்றாள் - இருவர் என்று கூறினாள்; எச்சில் என்று உகுத்து

நக்காள் - (அவள்). இது எச்சிற்பட்டதென்று அதனைக் கீழே

உகுத்துச் சிரித்தனள்.

உண்கின்றாளாகிய ஒருத்தி என்க. உருவமும், எச்சவும்மை.

ஒருத்தியோ, ஓகாரம் தெரிநிலை. (73)





	 	 	 சாடியு ணறவ முண்டா டன்னுரு வேறு பாட்டை

ஆடியு ணோக்கி நானோ வல்லனோ வெனைத்தான்

கைக்கொண்

டோடினர் பிறரு முண்டோ வுயிரன்னான் வந்திங்

கென்னைத்

தேடினென் செய்கே னென்னைத் தேடித்தா சேடி

யென்றாள்.

	 		 	 		 (இ - ள்.) சாடியுள் நறவம் உண்டாள் - சாடியிலேயுள்ள

மதுவை உண்ட ஒரு பெண், தன் உருவேறுபாட்டை ஆடியுள்

நோக்கி - தனது வடிவத்தின் வேறு பாட்டினைக் கண்ணாடியுட்

கண்டு, நானோ அல்லனோ - (இங்கிருப்பது) நான்தானோ

வேறுமகளோ, எனைத்தான் கைக்கொண்டு ஓடினர் பிறரும்

உண்டோ - பிறர் என்னைக் கைப்பற்றி ஓடினரோ, உயிர்அன்னான்

வந்து இங்கு என்னைத்தேடின் என் செய்கேன் - என் உயிர்போன்ற

காதலன் வந்து இங்கு என்னைத் தேடினால் யான் என்செய்வேன்,

சேடி என்னைத் தேடித்தா என்றாள் - தோழியே என்னைத் தேடிக்

கண்டு பிடித்துத் தருவாயாக என்று வேண்டினள். (74)





	 	 	 	 களித்தவ ளொருத்தி நின்ற வாடியுட் கணவன் றன்பின்

ஒளித்தவ னுருவுந் தானு நேர்பட வுருத்து நோக்கித்

துளித்தகண் ணீர ளாகி யேதிலா டோடோய்ந் தின்பங்

குளித்தனை யிருத்தி யோவென் றுதைத்தனள் கோப

மூண்டாள்.

	 	 (இ - ள்.) களித்தவள் ஒருத்தி நின்ற ஆடியுள் - கள்ளுண்ட

ஒரு பெண் தான் நின்று பார்த்த கண்ணாடியுள், தன் பின்

ஒளித்தவன் கணவன் உருவும் - தன் பின்னே மறைந்து நின்ற

கேள்வன் வடிவமும், தானும் நேர்பட- தன் வடிவமுந் தோன்ற,

உருத்து நோக்கி - செயிர்த்து நோக்கி, துளித்த கண்ணீரளாகி -

துளிக்கின்ற கண்ணீரை யுடையளாய், ஏதிலாள் தோள் தோய்ந்து

இன்பம் குளித்தனை - அயலாள் தோளைப் புணர்ந்து இன்பக்

கடலுள் மூழ்கி, இருத்தியோ என்று - இருக்கின்றாயோ வென்று

கூறி, கோபம் மூண்டாள் உதைத்தனள் - சினமுதிர்ந்து உதைத்தாள்.

களித்தல் - கள்ளுண்டு மயங்கல். ஒளித்தவனாகிய கணவன்

என்க. கணவன் நிழலைக் கணவனாகவும், தன் நிழலை

மற்றொருத்தியாகவும் மயங்கினாள். மதுவுண்டல் கூறிய

இச்செய்யுட்களிலே பேதைமை பற்றிய நகைச்சுவை விஞ்சியிருத்தல்

காண்க.

"எள்ளல் இளமை பேதைமை மடனென்

றுள்ளப் பட்ட நகைநான் கென்ப"

என்றார் ஆசிரியர் தொல்காப்பியனாரும். (75)





	 	 	 இளம்புளிந் தயிர்வி ராய வின்சுவை பொதிந்த சோறு

வளம்பட விருந்தி னோடு மருந்துவார் வசந்த வீணை

களம்படு மெழாலி னோடு கைவிர னடாத்திக் காமன்

உளம்புகுந் தலைப்ப வெண்ணெய்ப் பாவைபோ லுருகிச்

சோர்வார்.



(இ - ள்.) இளம் புளிந் தயிர் விராய - இளம்

புளிப்பினையுடைய தயிர் கலந்த, இன்சுவை பொதிந்த சோறு -

இனியசுவை நிறைந்த சோற்றினை, விருந்தினோடும் வளம்பட

அருந்துவார் - விருந்தினரோடும் வளம் பொருந்த உண்பார்கள்;

களம்படும் எழாலினோடு - மிடற்றிலுண்டாகும் ஓசை யமைந்த

பண்ணுடன், வசந்த வீணை - வசந்த காலத்துக்குரிய வீணையை,

கைவிரல் நடாத்தி - வாசித்து, காமன் உளம் புகுந்து அலைப்ப

-மதவேள் உள்ளத்திற் சென்று வருத்துதலால், வெண்ணெய்ப்

பாவைபோல் உருகிச் சோர்வார் - வெண்ணெயாற் செய்த

பதுமைபோல் உருகித் தளர்வார்.

"புளிப்பெயர் முன்னின மென்மையுந் தோன்றும்"

என்பதனால், புளிந் தயிர் என மெலி மிக்கது, விருந்து - புதுமை;

அது புதியராய் வந்தார் மேல் நின்றது. எழால் - மிடற்றிசை;

‘வெள்ளை காகுளி கீழோசை வெடி குரல் நாசியின்ன, எள்ளிய

வெழாலின் குற்றம்’ என விறகு விற்ற படலத்திற் கூறினமையுங்

காண்க. (76)





	 	 	 	 இவ்விள வேனிற் காலத் தின்னுயிர்த் துணைவி யோடும்

	செவ்விய செங்கோ னேமிச் செண்பக மாற னோர்நாள்

	கைவினை வல்லோன் செய்த கதிர்விடு காந்தக் குன்றில்

	வெவ்விய வேடை நீப்பா னிருந்தனன் வேறு வைகி.

	 	 (இ - ள்.) இவ்விளவேனில் காலத்து ஓர் நாள் - இந்த

இளவேனிற் காலத்தில் ஒருநாள், கைவினை வல்லோன் செய்த -

சிற்பநூல் வல்லோன் செய்த, கதிர் விடு காந்தக் குன்றில் -

ஒளிவிடும் சந்திரகாந்தக் கல்லாலாகிய செய்குன்றின்கண், வெவ்விய

வேடை நீப்பான் - கொடிய வெப்பத்தைப் போக்கும் பொருட்டு,

செவ்விய செங்கோல் நேமிச் செண்பகமாறன் - திருந்திய

செங்கோலையும் ஆனைத்திகிரியையுமுடைய செண்பகமாறன்

என்பான், இன் உயிர்த் துணைவியோடும் - தனது இனிய

உயிர்போலும் மனைவியோடும், வேறு வைகி இருந்தனன் -

வேறாகத் தங்கி யிருந்தனன்.

இவ்விளவேனிற் காலம் - இதுகாறும் வருணித்த

இயல்பினையுடைய இளவேனிற்காலம். செவ்விய என

முன்வந்தமையின் செங்கோல் என்பது பெயர் மாத்திரையாய்

நின்றது. காந்தம் - சந்திரகாந்தம். வெவ்விய வேடை - மிக்க

வெப்பம். நீப்பான், வினையெச்சம். (77)





	 	 	 மாந்தளி ரீன்று கோங்கு வண்டள வரும்பித் தண்டேங்

காந்தள்செங் கமல மாம்பல் சண்பகங் கழுநீர் பூத்துச்

சாய்ந்தமென் கொடியுந் தானுந் தனியிடத் திருப்பா னேரே

வாய்ந்ததோர்* நாற்றந் தோன்ற வசைந்தது வசந்தத்

தென்றல்.



(இ - ள்.) மாந்தளிர் ஈன்று - மாந்தளிர் தளிர்த்து, கோங்கு

வண்தளவு அரும்பி - கோங்கு மொட்டும் வளவிய முல்லையரும்பும்

அரும்பி, தண் தேம் காந்தள் - தண்ணிய தேன் நிறைந்த காந்தள்

மலரும், செங்கமலம் ஆம்பல் சண்பகம் கழுநீர் பூத்து - செந்தாமரை

மலரும் குமுத மலரும் சண்பக மலரும் குவளைமலரும் மலர்ந்து,

சாய்ந்த மென்கொடியும் தானும் - ஒசிந்த மெல்லிய கொடி (ஒன்று

உள தேல் அது) போன்ற தேவியுந் தானுமாக, தனி இடத்து

இருப்பான் நேரே - தனியிடத்தில் இருக்கும் அச்சண்பகமாறனுக்கு

நேரே, வாய்ந்தது ஓர் நாற்றம் தோன்ற - புதுமை வாய்ந்ததாகிய ஓர் நறுமணந் தோன்றுமாறு, வசந்தத் தென்றல் அசைந்தது - வசந்த

காலத்திற்குரிய தென்றல் மெல்லென வீசியது.

மாந்தளிர் முதலியவற்றையுடைய கொடியொன்றுளதேல்

அதுபோலும் என விரித்து இல்பொருளுவமை யாக்குக. மாந்தளிர்

மேனியையும், கோங்கு தனத்தையும், தளவு பற்களையும், காந்தள்

கையையும், கமலம் முகத்தையும், ஆம் பல் வாயையும், சண்பகம்

மூக்கையும், கழுநீர் கண்ணையும், இவற்றையுடைய கொடி

தலைவியையும் உணர்த்தின. உவமானச் சொற்களால்

உவமேயங்களைக் கூறுதலால் உருவகவுயர்வு நவிற்சியணியுமாம்.

கொடியும் தானும் இருப்பான் என்றது வழுவமைதி.

"தானுந்தன் றையலுந் தாழ்சடையோ னாண்டிலனேல்"

என்னுந் திருவாசகத்திற்போல. (78)



* * *



(பா - ம்.) * ஆய்ந்ததோர்.





	 	 	 வெவ்விய வேலான் வீசும் வாசமோந்* தீது வேறு

திவ்விய வாச மாக விருந்தது தென்றல் காவில்

வௌவிய வாச மன்று காலுக்கும் வாச மில்லை

எவ்வியல் வாச மேயோ விதுவென வெண்ணங்

கொள்வான்.

	 		 	 		 (இ - ள்.) வெவ்விய வேலான் - கொடிய

வேற்படையினையுடைய சண்பக மாறன், வீசும் வாசம் மோந்து -

அங்ஙனம் வீசிய மணத்தை உயிர்த்து, ஈது வேறு திவ்விய வாசமாக

இருந்தது - இது வேறு தெய்வத் தன்மை பொருந்திய மணமாக

இருந்தது; தென்றல் காவில் வௌவிய வாசம் அன்று - தென்றல்

சோலையிற் கவர்ந்த மணம் அன்று; காலுக்கும் வாசம் இல்லை -

காற்றுக்கும் இயல்பாக மணமில்லை (ஆயின்), இது எவ்வியல்

வாசமேயோ என - இம்மணம் எதன்கட் பொருந்திய மணமோ

என்று, எண்ணங்கொள்வான் - எண்ணுவானாகி.

திவ்வியம் - தெய்வத் தன்மை. இவ்வுலகத்து இதுகாறும்

உணர்ந்த வாச மன்றென்பான் ‘வேறு திவ்விய வாசமாக விருந்தது’

என்றான். காவில் வௌவிய வாசமன்று, வேறு திவ்விய வாசமாக

விருந்தது என மாற்றியுரைத்தலுமாம். காற்று ஊறு, ஓசை என்னும்

இருகுணமே உடையதாகலின் ‘காலுக்கும் வாசமில்லை’ என்றான்.

எவ்வியல் என்பதனை எதன்கட் பொருந்திய என விரித்துக்

கொள்க. எண்ணங்கொள்வான், ஒரு சொல்லாய் எச்சமாயிற்று; (79)



* * *



(பா - ம்.) * வாசமோர்ந்து.





	 	 திரும்பித்தன் றேவி தன்னை நோக்கினான் றேவி

யைம்பால்

இரும்பித்தை வாச மாகி யிருந்தது கண்டிவ் வாசஞ்

சுரும்பிற்குந் தெரியா தென்னாச் சூழ்ந்திறும் பூது

கொண்டீ

தரும்பித்தைக் கியல்போ செய்கை யோவென வையங்

கொண்டான்.

(இ - ள்.) திரும்பித் தன் தேவி தன்னை நோக்கினான் -

திரும்பித் தனது மனைவியைப் பார்த்தான்; தேவி ஐம்பால்

இரும்பித்தை வாசமாகி இருந்தது கண்டு - (அந்தமணம்) தேவியின்

ஐந்து பகுப்பாக முடிக்கப்படும் பெருமை பொருந்திய கூந்தலின்

மணமாயிருத்தலைக் கண்டு. இவ்வாசம் சுரும்பிற்கும் தெரியாது

என்னாச் சூழ்ந்து - இம்மணம் வண்டிற்கும் தெரியாது என்று

எண்ணி, இறும் பூது கொண்டு - வியப்புற்று, ஈது - இம்மணம்.

அரும்பித்தைக்கு இயல்போ செய்கையோ என ஐயங்கொண்டான் -

அரிய கூந்தலுக்கு இயற்கையோ (அன்றிச்) செயற்கையோ என்று

ஐயுற்றான். ஐம்பால் - ஐந்து பகுப்பு; முடி, கொண்டை, சுருள்,

குழல், பனிச்சை என்பன. பித்தை பெண் மயிரை உணர்த்தி

நின்றது. செய்கை - செயற்கை. (80)



* * *



(பா - ம்.) * வாசமோர்ந்து.





	 	 ஐயுறு கருத்தை யாவ ராயினு மறிந்து பாடல்

செய்யுந ரவர்க்கே யின்ன வாயிரஞ் செம்பொ னென்றக்

கையுறை வேலா னீந்த பொற்கிழி கைக்கொண் டேகி

மெய்யுணர் புலவர் முன்னாத் தூக்கினர் வினைசெய்

மாக்கள்.

(இ - ள்.) ஐயுறு கருத்தை அறிந்து - யான் ஐயுற்ற

கருத்தினை உணர்ந்து, பாடல் செய்யுநர் யாவராயினும் -

பாடுகின்றவர் யாவராயிருந்தாலும், அவர்க்கே இன்ன ஆயிரம்

செம்பொன் என்று - அவருக்கே இந்த ஆயிரம் செம்பொன்

அடங்கிய முடிப்பு உரியதென்று கூறி, அ கை உறை வேலான் ஈந்த

பொற்கிழி - அந்த வேற்படை ஏந்திய கையினனாகிய சண்பகமாறன்

கொடுத்த பொன்முடிப்பை, வினைசெய் மாக்கள் கைக்கொண்டு ஏகி

- ஏவலாளர் பெற்றுச் சென்று, மெய் உணர் புலவர் முன்னாத்

தூக்கினர் - உண்மையை உணர்ந்த சங்கப் புலவர் இருக்கை

முன்னே கட்டித் தொங்கவிட்டனர்.

இன்ன, இகரச் சுட்டின் திரிபு. கையிற் பொருந்திய வேல்

எனக் கிடந்தவா றுரைத்தலுமாம். வேலான் ஈந்தனன் அங்ஙனம்

ஈந்த என விரித்துரைக்க. முன்னா - முன்னாக. (81)





	 	 	 வங்கத்தார் பொருள்போல் வேறு வகையமை கேள்வி

நோக்கிச்

சங்கத்தா ரெல்லாந் தம்மிற் றனித்தனி தேர்ந்து தேர்ந்து

துங்கத்தார் வேம்ப னுள்ளஞ் சூழ்பொரு டுழாவி யுற்ற

பங்கத்தா ராகி யெய்த்துப் படருறு மனத்த ரானார்.

	 		 	 		 (இ - ள்.) சங்கத்தார் எல்லாம் - சங்கப்புலவரனைவரும்,

வங்கத்து ஆர் பொருள் போல் - மரக்கலத்தில் நிறைந்த

பொருளின் வகைபோல, வேறுவகை அமை கேள்வி - வேறு வேறு

வகையாக அமைந்த நூல்களால், தம்மில் நோக்கி - தம்முள்

(ஒன்றுபட்டு) ஆராய்ந்தும், தனித்தனி தேர்ந்து தேர்ந்து - ஒவ்வொரு

வரும் தனித்தனியே பன்முறை ஆராய்ந்தும், துங்கத் தார் வேம்பன்

உள்ளம் சூழ் பொருள் துழாவி - சிறந்த வேப்ப மலர் மாலையை

யணிந்த சண்பகமாறன் உள்ளத்துக் கருதிய பொருளைத் தேடி (க்

காணாமையால்), உற்ற பங்கத்தாராகி - சிறுமை யுற்றவராய், எய்த்துப்

படர் உறு மனத்தரானார் - இளைத்துத் துன்ப மிக்க மனத்

தினையுடையரானார்.

வங்கத்திலே பல திணைப் பொருள்களும் நிறைந்திருக்குமாறுபோல பல திணைப் பொருள்களும் நிறைந்த

நூல்கள் என்க. கேள்வியால் என உருபு விரிக்க. தார் வேம்பன்

என்பதை வேப்பந்தாரன் எனவும், உற்ற பங்கத்தாராகி என்பதைப் பங்க முற்றவராகி எனவும் மாறுக. சூழ்பொருள் - கருதிய பொருள்;

வினைத்தொகை. படர் - துன்பம். (82)





	 	 [கலிவிருத்தம்]



அந்த வேலையி லாதி சைவரில்

வந்த மாணவன் மணஞ்செய் வேட்கையான்

முந்தை யாச்சிம முயலும் பெற்றியான்

தந்தை தாயிலான் றருமி யென்றுளான்.

(இ - ள்.) அந்த வேலையில் - அப்பொழுது, ஆதிசைவரில்

வந்த மாணவன் - ஆதி சைவ மரபில் வந்த மாணவனும், தந்தை

தாய் இலான் - தந்தையும் தாயும் இல்லாதவனும், முந்தை ஆச்சிமம்

முயலும் பெற்றியான் - பிரமசரிய நிலையில் வழுவாது ஒழுகுந்

தன்மையனும் ஆகிய, தருமி என்றுளான் - தருமி என்ற பெயருள்ள

ஒருவன், மணம் செய் வேட்கையான் - மணஞ்செய்யும்

விருப்புடையவனாய்.

ஆதிசைவர் - சிவனை அருச்சிக்கும் சிவ மறையோர்.

இவர்களைச் சதாசிவ மூர்த்தியின் ஐந்து திருமுகங்களினின்றும்

தோன்றி ஐந்து முனிவரின் வழியினர் என்பர். முந்தை - முன்.

ஆச்சிரமம் என்பது திரிந்து நின்றது. வேட்கையான் என்பதை

எச்சமாக்குக. (83)





	 	 	 ஒருவ னான்முகத் தொருவன் மார்புறை

			திருவ னாடருந் தேவ னாலுரு

			அருவ நாலகன் றானைத் தன்கலி

			வெருவ நாடிமுன் வீழ்ந்து வேண்டுவான்.

	 			 	 		 (இ - ள்.) ஒருவன் - ஒப்பற்றவனும், நான்முகத்து ஒருவன்

- நான்குமுகங்களையுடைய பிரமனாலும், மார்பு உறை திருவன் -

திருமகள் உறையும் மார்பினை யுடைய திருமாலினாலும், நாடரும்

தேவன் - தேடிக் காண்பதற்கு அரியதேவனும், நால் உரு நால்

அருவம் அகன்றானை - நான்கு உருவங்களும் நான்கு

அருவங்களும் (அருவுருவம் ஒன்றும்) ஆகிய இவற்றைக்

கடந்தவனுமாகிய சோமசுந்தரக் கடவுளை, தன் கலி வெருவ நாடி -

தன் துன்பம் அஞ்சி ஓடக் கருதி, முன்வீழ்ந்து வேண்டுவான் -

திருமுன் வீழ்ந்து வணங்கி வேண்டுவானாயினன்.

மார்பு உறை திருவன் என்பதனைத் திரு உறை மார்பன்

என விகுதி பிரித்துக்கூட்டுக. உருவம் நான்கு அயன், மால்,

உருத்திரன், மகேசன், அருவம் நான்கு விந்து, நாதம், சத்தி, சிவம்.

உபலக்கணத்தால் அருவுருவாகிய சதாசிவமுங் கொள்க.

இவ்வொன்பது பேதங்களிலும் வியாபித்து நின்று தொழில் நடாத்தும்

துரிய சிவனாகிய முழுமுதல்வன் உண்மையில் இவற்றைக் கடந்து

நிற்பன் என்க;

	 "சிவஞ்சத்தி நாதம் விந்து சதாசிவன் றிகழு மீசன்

உவந்தரு ளுருத்தி ரன்றான் மாலய னொன்றி னொன்றாய்ப்

பவந்தரு மருவ நாலிங் குருவநா லுபய மொன்றாய்

நவந்தரு பேத மேக நாதனே நடிப்ப னென்பர்"

	 	 என்னும் சிவஞான சித்தியார்த் திருவிருத்தங் காண்க. (84)





	 	 	 தந்தை தாயிலேன் றனிய னாகிய

			மைந்த னேன்புது வதுவை வேட்கையேன்

			சிந்தை நோய்செயுஞ் செல்ல றீர்ப்பதற்

			கெந்தை யேயிது பதமென் றேத்தியே.



(இ - ள்.) எந்தையே - எமது தந்தையே, தந்தை தாய்

இலேன் - தந்தை தாய் அற்றவனாய், தனியனாகிய மைந்தனேன் -

ஒரு பற்றுக்கோடுமில்லாதவனாயுள்ள சிறியேன், புதுவதுவை

வேட்கையேன் - கடிமணம் புரியும் விருப்பமுடையேன்; சிந்தை

நோய் செயும் செல்லல் தீர்ப்பதற்கு - (அது முடித்தற்குப்

பொருளின்மையின்) மனத்தை வருத்தும் வறுமைத் துன்பினை

நீக்குவதற்கு, இது பதம் என்று ஏத்தியே - இது தருணம் என்று

கூறித் துதித்து.

செல்லல் - துன்பம்; வறுமைத் துன்பம். (85)





	 	 நெடிய வேதநூ னிறைய வாகமம்

முடிய வோதிய முறையி னிற்கெனும்*

வடுவி+ லில்லற வாழ்க்கை யின்றிநின்

அடிய ருச்சனைக் கருக னாவனோ.



(இ - ள்.) நெடிய வேதநூல் நிறைய - உயர்ந்த மறை

நூல்கள் முற்றவும், ஆகமம் முடிய - ஆகமங்கள் முற்றவும், ஓதிய

முறையில் நிற்கு எனும் - ஓதி அறிந்த முறையில் நிற்பேன் எனினும்,

வடு இல் இல்லற வாழ்க்கை இன்றி - குற்றமில்லாத இல்லற

வாழ்க்கை இல்லாமல், நின் அடி அருச்சனைக்கு அருகன் ஆவனோ

- தேவரீரின் திருவடியை அருச்சிப்பதற்கு உரியன் ஆவனோ

(ஆகேன்).

வேதநூலை நிறைய ஓதிய முறையில், ஆகமங்களை முடிய

ஓதிய முறையில் எனத் தனித்தனி கூட்டுக. நிற்கு - நிற்பேன்.

எனினும் என்பது எனும் என விகாரமாயிற்று. இல்லறவாழ்க்கை

உற்றோரே சிவபெருமானை அருச்சித்தற்குரிய ரென்பது

வேதாகமங்களின் துணிபென்பது இதனாற் பெற்றாம். (86)



* * *



	 (பா - ம்.) * நிற்பினும். + வடிவில்.





	 	 	 ஐய யாவையு மறிதி யேகொலாம்

			வையை நாடவன் மனக்க ருத்துணர்ந்

			துய்ய வோர்கவி யுரைத்தெ னக்கருள்

			செய்ய வேண்டுமென் றிரந்து செப்பினான்.





(இ - ள்.) ஐய - ஐயனே, யாவையும் அறிதியே - நீ

யாவற்றையும் அறிவாயன்றே, வையை நாடவன் மனக்கருத்து

உணர்ந்து - வையை நாட்டையுடைய பாண்டியனது உள்ளக்

கருத்தை ஓர்ந்து, உய்ய - யான் உய்திபெற, ஓர் கவி உரைத்து -

ஒரு கவிபாடி, எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று -

அடியேனுக்கு அருளல் வேண்டுமென்று, இரந்து செப்பினான் -

குறையிரந்து கூறினான்.

இல்வாழ்க்கையை மேவியே நின் அடியை அருச்சிக்க

வேண்டும் என்பதனையும், மணமுடித்தற்குப் பொருளில்லாது நான்

வருந்துதலையும் நீ அறிவாய் என்பான் ‘யாவையும் அறிதி’ என்றான்.

முற்றுணர்வுடைய நினக்குப் பாண்டியன் மனக்கருத்துணர்தல்

அரிதன்றென்பதும் கருத்தாகக் கொள்க. கொல், ஆம் அசைகள்.

(87)





	 	 தென்ன வன்குல தெய்வ மாகிய

மன்னர் கொங்குதேர் வாழ்க்கை யின்றமிழ்

சொன்ன லம்பெறச் சொல்லி நல்கினார்

இன்ன றீர்ந்தவ னிறைஞ்சி வாங்கினான்.

(இ - ள்.) தென்னவன் குல தெய்வமாகிய - பாண்டியன்

குலதெய்வமாகிய, மன்னர் - சுந்தர பாண்டியர், கொங்குதேர்

வாழ்க்கை இன் தமிழ் - கொங்குதேர் வாழ்க்கை என்னும்

முதலையுடைய இனிய தமிழ்ப்பாவை, சொல் நலம் பெறச் சொல்லி

நல்கினார் - சொல்லழகு நிரம்பப் பாடித் தந்தருளினார்; இன்னல்

தீர்ந்து அவன் இறைஞ்சி வாங்கினான் - துன்பம் நீங்கி அத்தருமி

என்பவன் (அதனை) வணங்கி வாங்கினான்.

கொங்குதேர் வாழ்க்கை என்பது,

	 "கொங்குதேர் வாழ்க்கை யஞ்சிறைத் தும்பி

காமஞ் செப்பாது கண்டது மொழிமோ

பயிலியது கெழீஇய நட்பின் மயிலியற்

செறியெயிற் றரிவை கூந்தலின்

நறியவு முளவோ நீயறியும் பூவே"



என்னும் பாசுரத்திற்கு முதற்குறிப்பு. தமிழ் என்பது செய்யுளை

உணர்த்திற்று. இச்செய்யுள் நலம் புனைந்துரைத்தல் என்னும் துறை

யமைந்தது. ‘மணத்தினை ஆராய்ந்து திரியும் வாழ்க்கையை யுடைய

அழகிய சிறையினையுடைய வண்டே, பயிற்சிமிக்க நட்பும்,

மயில்போற்சாயலும், நெருங்கியபற்களும் உடைய இவ்வரிவையின்

கூந்தல்போல நறுமணமுடையன நீ அறியும் பூக்களுள் உளவோ,

விருப்பம் பற்றிக்கூறாது உண்மை கூறுக’ என்பது இதன் பொருள்.

இங்ஙனம் புனைந்துரைக்கு முகத்தால் தலைவன் நயப்புணர்த்தினான்

என்க. இதனாற் றலைவி கூந்தல் இயற்கை மண முடைத்தென்பது

பெறப்படுதல் காண்க. இச்செய்யுள் குறுந்தொகையிற் கோக்கப்

பெற்றுள்ளது. (88)





	 	 	 	 பொற்ற னிச்சடைப்* புவன நாயகன்

			சொற்ற பாடல்கைக் கொண்டு தொன்னிதி

			பெற்றெ டுத்தவன் போன்று பீடுறக்

			கற்ற நாவலர் கழக நண்ணினான்.

	 	 (இ - ள்.) பொன்சடை - பொன்போலுஞ் சடையினையுடைய,

தனி புவன நாயகன் - ஒப்பற்ற உலக நாயகனாகிய

சோமசுந்தரக்கடவுள், சொற்ற பாடல் கைக் கொண்டு - திருவாய்

மலர்ந்தருளிய திருப்பாசுரத்தைக் கையிலேற்று, தொல் நிதி

பெற்றெடுத்தவன் போன்று - வைப்பு நிதியைப் பெற்றவன்போல

(மகிழ்ந்து), பீடு உறக் கற்ற நாவலர் கழகம் நண்ணினான் -

பெருமை பொருந்தக் கற்று வல்ல புலவர் சங்கத்தை அடைந்தான்.



பீடுறக் கற்ற என்றும், பீடுற நண்ணினான் என்றும் இயைத்தல்

அமையும். (89)



* * *



(பா - ம்.) * பொற்றளிர்ச்சடை.





	 	 	 கல்வி யாளர்தங் கையி னீட்டினான்

			வல்லை யாவரும் வாங்கி வாசியாச்

			சொல்லின் செல்வமும் பொருளுந் தூக்கியே

			நல்ல நல்லவென் றுவகை நண்ணினார்.



(இ - ள்.) கல்வியாளர் தம் கையில் கட்டினான் - புலவர்

கையில் (அத்திருப் பாசுரத்தைக்) கொடுத்தான்; வல்லை வாங்கி -

விரைந்து வாங்கி, யாவரும் வாசியா - அனைவரும் அதனைப்

படித்து,சொல்லின் செல்வமும் பொருளும் தூக்கியே -

சொல்வளத்தையும் பொருள் வளத்தையும் சீர் தூக்கி - நல்ல நல்ல

என்று - (அவை) மிகவும் நல்லன என்று கூறி, உவகை நண்ணினார்

- மகிழ்ச்சி யுற்றனர்.

அடுக்கு உவகை பற்றியது; வியப்புமாம். (90)





	 	 	 அளக்கில் கேள்வியா ரரசன் முன்புபோய்

			விளக்கி யக்கவி விளம்பி னார்கடன்

			உளக்க ருத்துநே ரொத்த லாற்சிரந்

			துளக்கி மீனவன் மகிழ்ச்சி தூங்கினான்.



(இ - ள்.) அளக்கு இல் கேள்வியார் - அளவில்லாத

நூற்கேள்வியையுடைய சங்கப் புலவர்கள், அரசன் முன்பு போய் -

பாண்டியன் முன்சென்று, அக்கவி விளம்பி விளக்கினார்கள் -

அக்கவியினைக் கூறிப் பொருள் விளக்கினார்கள்; தன் உளக்

கருத்து நேர் ஒத்தலால் - தன் உள்ளக் கருத்துடன் (அது) முற்றும்

ஒத்திருத்தலால், மீனவன் சிரம் துளக்கி மகிழ்ச்சி தூங்கினான் -

பாண்டியன் முடியசைத்துக் களிகூர்ந்தான்.

அளக்கு தொழிற்பெயர், விளம்பி விளக்கினார் என மாறுக.

நேரொத்தல் - முழுதொத்தல். (91)





	 	 	 உணர்ந்த கேள்வியா ரிவரொ டொல்லைபோய்ப்

	புணர்ந்த வாயிரம் பொன்னு மின்றமிழ்

			கொணர்ந்த வேதியன் கொள்க வின்றென

			மணந்த தாரினான் மகிழ்ந்து நல்கினான்.

	 	 (இ - ள்.) உணர்ந்த கேள்வியார் இவரொடு - உண்மை

யுணர்ந்த கேள்வி வல்லாராகிய இப்புலவரோடும், ஒல்லைபோய் -

விரைந்து சென்று, புணர்ந்த ஆயிரம் பொன்னும் - பொருந்திய

ஆயிரம் பொன்னையும், இன்தமிழ் கொணர்ந்த வேதியன் இன்று

கொள்க என - இனிய பாசுரத்தைக் கொண்டுவந்த வேதியன்

இப்பொழுதே கொள்ளக் கடவனென்று, மணந்த தாரினான் - மணம்

வீசும் மாலையையணிந்த பாண்டியன், மகிழ்ந்து நல்கினான் -

மகிழ்ந்து அளித்தான். (92)





	 	 	 வேந்த னேவலால் விபுதர் தம்மொடும்

			போந்து மீண்டவைப் புறம்பு தூங்கிய

			ஆய்ந்த பொற்கிழி யறுக்கு நம்பியை

			நேர்ந்து கீரனில் லெனவி லக்கினான்.



(இ - ள்.) வேந்தன் ஏவலால் - பாண்டியன் ஏவலினால்,

விபுதர் தம்மொடும் மீண்டு போந்து - புலவரோடும் திரும்பிச்

சென்று, அவைப் புறம்பு தூங்கிய - கழகத்தின் வெளியிற் றொங்கிய,

ஆய்ந்த பொன் கிழி அறுக்கும் நம்பியை - சிறந்த பொன் முடிப்பை

அறுக்கும் அத்தருமியை, கீரன் நேர்ந்து நில் என விலக்கினான் -

நக்கீரன் எதிர்ந்து அறுக்காதே நில் என்று தடுத்தான். விபுதர் -

புலவர். இதனால் முன்பு கீரன் ஆண்டிருந்தில னென்பது பெற்றாம்.

(93)





	 	 	 குற்ற மிக்கவிக் கென்று கூறலுங்

			கற்றி லானெடுங் காலம் வெம்பசி

			உற்ற வன்கலத் துண்ணு மெல்லைகைப்

			பற்ற வாடினான் பண்பு பற்றினான்.



(இ - ள்.) இக்கவிக்குக் குற்றம் என்று கூறலும் - இந்தப்

பாடலுக்குக் குற்றம் (உண்டு) என்று கூறலும், கற்றிலான் -

தமிழ்ப்புலமை யில்லானாகிய அவ்வேதியன், நெடுங்காலம் வெம்பசி

உற்றவன் - நீண்ட காலமாகக் கொடிய பசி உற்றவனாய், கலத்து

உண்ணும் எல்லை - கலத்தின்கண் உணவுபெற்று உண்ணுங்கால்,

கைப்பற்ற வாடினான் - (உண்ணற்கவெனத் தடுத்து ஒருவன்)

கையைப் பற்றிக் கொள்ள வாட்டமடைந்த ஒருவனது, பண்பு

பற்றினான் - தன்மையை அடைந்தான்.

குற்றமின்றெனக் கூறுதற்கேற்ற வலியிலானென்பார் ‘கற்றிலான்’

என்றார். (94)





	 	 	 	 உலர்ந்த நெஞ்சுகொண் டொதுங்கி நாயகன்

			நலந்த ருங்கழ னண்ணி னானவன்

			மலர்ந்த பாடல்கொண் டறிஞர் வைகிடத்

			தலர்ந்த சிந்தைகொண் டடைந்த மைந்தனே.

	 	 (இ - ள்.) உலர்ந்த நெஞ்சுகொண்டு ஒதுங்கி - வாடிய

மனத்துடன் நடந்து, நாயகன் நலம் தரும் கழல் நண்ணினான் -

இறைவனது நன்மையைத் தருந் திருவடியை அடைந்தனன்; அவன்

மலர்ந்த பாடல்கொண்டு - அவ்விறைவன் திருவாய் மலர்ந்தருளிய

திருப்பாசுரத்தைப் பெற்றுக்கொண்டு, அறிஞர் வைகுஇடத்து -

சங்கப்புலவர் இருக்கும் இடத்திற்கு, அலர்ந்த சிந்தையொடு

அடைந்த மைந்தன் - மகிழ்ந்த உள்ளத்தோடு சென்ற அத்தருமி

என்பான்.

மலர்ந்த - அருளிச்செய்த. அலர்ந்த சிந்தை - களிப்பு மிக்க

சிந்தை. மைந்தன் நண்ணினான் என்க. (95)





	 	 	 செய்யுள் கொண்டுபோய்த் திருமுன் வைத்துளப்

			பையுள் கொண்டவப் பனவ னென்னைநீ

			மையுண் கண்ட*விவ் வழுவு பாடலைக்

			கையு ணல்கினாய் கதியி லேற்கெனா.



(இ - ள்.) உளம் பையுள் கொண்ட அப்பனவன் -

உள்ளத்திற் கவலை கொண்ட அம்மறையோன், செய்யுள்கொண்டு

போய் திருமுன் வைத்து - திருப்பாசுரத்தைக் கொண்டுபோய்த்

திருமுன் வைத்து, மை உண் கண்ட - கருமை பொருந்திய

திருமிடற்றை யுடையவனே, நீ இவ்வழுவு பாடலை - நீ குற்றமுள்ள

இப்பாடலை, கதி இலேற்குக் கையுள் நல்கினாய் என்னை எனா -

ஒரு பற்று மற்ற எனக்குக் கையில் அளித்தருளினையே அது

என்னை என்று கூறி.

பையுள் - துன்பம். மையுள் கண்ட எனப் பாடமோதி, மையும்

கரு நிறம் பெறக் கருதும் கண்டத்தை யுடையாய் என்றுரைப்பாரு

முளர். கீரன் இக்கவி குற்றமுடைத்தென்று கூறினமையின் ‘வழுவு

பாடல்’ என்றானென்க.(96)



* * *



* (பா - ம்.) மையுள் கண்ட.





	 	 [அருசீரடியாசிரியவிருத்தம்]



வறுமைநோய் பிணிப்பப் பன்னாள் வழிபடு மடியே னின்பாற்

பெறுபொரு ளிழந்தே னென்று பேசிலேன் யார்க்கு மேலாங்

கறைகெழு மிடற்றோய் நின்றன் கவிக்குற்றஞ் சில்வாழ்

நாட்சிற்

றறிவுடைப் புலவர் சொன்னா லாருனை மதிக்க வல்லார்.



(இ - ள்.) வறுமை நோய் பிணிப்ப - வறுமையாகிய பிணி

என்னைக்கட்டி வருத்த, பல் நாள் வழிபடும் அடியேன் -

பலநாட்களாக வழிபாடு செய்துவரும் அடியேன், நின்பால் பெறு

பொருள் இழந்தேன் என்று பேசிலேன் - நின்னிடத்துப் பெறுகின்ற பொருளை இழந்தேன் என்று கூறிற்றிலேன்; யார்க்கும் மேலாம் கறை

கெழுமிடற்றோய் - அனைவருக்கும் மேலாகிய நஞ்சக்கறை

பொருந்திய திருமிடற்றினையுடைய இறைவனே, நின்றன் கவி - நீ

பாடியருளிய பாசுரத்திற்கு, சில் வாழ் நாள் சிற்றறிவு உடைப் புலவர்

- சில் வாழ்நாளும் சிற்றறிவுமுடைய புலவர், குற்றம் சொன்னால் -

குற்றங் கூறினால், உனை மதிக்க வல்லார் யார் - நின்னை மதிக்கவல்லவர் யாவர் (ஒருவரும் இல்லை யென்றபடி.)

யான் பொருளிழந்த வருத்தத்தினும் புலவர் நின் கவிக்குக்

குற்றங்கூறியதனாலாகிய வருத்தம் பெரிதுடையே னென்றான் என்க.

"யாவர்க்கு மேலாம் அளவிலாச் சீருடையான்"

என்பது திருவாசகம். (97)





	 	 	 எந்தையிவ் விகழ்ச்சி நின்ன தல்லதை யெனக்கியா

தென்னாச்

சிந்தைநோ யுழந்து சைவச் சிறுவனின் றிரங்க யார்க்கும்

பந்தமும் வீடும் வேதப் பனுவலும் பயனு மான

சுந்தர விடங்க னங்கோர் புலவனாய்த் தோற்றஞ்

செய்தான்.

	 		 	 		 (இ - ள்.) எந்தை - எமது தந்தையே, இவ்விகழ்ச்சி நின்னது

அல்லது - இந்த நிந்தை நின்னைச் சார்ந்ததல்லது, எனக்கு யாது

என்னா - எனக்கு யாதுள தென்று கூறி, சைவச் சிறுவன் - அவ்

வாதிசைவ மாணவன், சிந்தைநோய் உழந்து நின்று இரங்க -

மனக்கவலையால் வருந்தி நின்று இரங்க, யார்க்கும் பந்தமும் வீடும்

- அனைவருக்கும் பந்தமும் வீடும், வேதப் பனுவலும் பயனுமான -

மறைநூலும் அதன் பயனுமாகிய, சுந்தர விடங்கன் - சோமசுந்தரக்

கடவுள், அங்கு ஓர் புலவனாய்த் தோற்றம் செய்தான் - அங்கு ஒரு

புலவனாகத் தோற்றுவானாயினன்.

இவ்விகழ்ச்சி நின்னது என்றது நீ அதனைப் போக்கவேண்டு

மென்னும் குறிப்பிற்று. அல்லதை, ஐ சாரியை. இறைவன் பந்தமும்

வீடுமாயினமையும், வேதமும் அதன் பயனுமாயினமையும்,

"பந்தமுமாய் வீடுமாயினார்க்கு"

எனவும்,

"மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்தென்

மனத்திடை மன்னியமன்னே"

எனவும் திருவாசகத்திற் கூறப்படுதல் சிந்திக்கற்பாலது. (98)





	 	 	 கண்டிகை மதாணி யாழி கதிர்முடி வயிரம் வேய்ந்த

குண்டலங் குடிகொண் டாகத் தழகெலாங் கொள்ளை

கொள்ளத்

தண்டமிழ் மூன்றும் வல்லோன் றானெனக் குறியிட்

டாங்கே

புண்டர நுதலிற் பூத்துப் பொய்யிருள் கிழித்துத் தள்ள.

(இ - ள்.) கண்டிகை மதாணி ஆழி கதிர்முடி -

மகரகண்டிகையும் பதக்கமும் மோதிரமும் ஒளி பொருந்திய முடியும்,

வயிரம் வேய்ந்த குண்டலம் - வயிரங்கள் பதித்த குண்டலமும்

ஆகத்துக் குடிகொண்ட அழகு எலாம் கொள்ளை கொள்ள -

திருமேனியின்கண் குடியாக இருக்கும் அழகையெல்லாம் கவரவும்,

தண் தமிழ் மூன்றும் வல்லோன் - தண்ணிய மூன்று தமிழிலும்

வல்லவன், தான் எனக் குறியிட்டாங்கே - தானே எனக்

குறியிட்டதுபோல, புண்டரம் - திரிபுண்டரம், நுதலில் பூத்து -

நெற்றியின்கண் இடப்பெற்று, பொய் இருள் கிழித்துத்தள்ள -

நிலையில்லாத அஞ்ஞான விருளைக் கிழித்து ஓட்டவும்.

கொண்ட என்னும் பெயரெச்சத்து அகரம் தொக்கது; கண்டிகை

முதலியன ஆகத்திற் குடிகொண்டு என்றுரைத்தலுமாம். புண்டரம் - தருநீறு மூன்று கீற்றாக நெற்றியில் இடப்படுவது. முத்தமிழும்

வல்லோன் எனக் குறியிட்டாற்போல் இடப்பட்ட திரிபுண்டரம்

என்றது தற்குறிப்பு. பொய்யிருள் - ஆணவமலமாகிய இருள்; மும்மல

இருள் என்றுமாம். (99)





	 	 	 விரிகதிர்ப் படாத்திற் போர்த்த மெய்ப்பையு ளடங்கிப்

பக்கத்

தெரிமணிக் கடகத் திண்டோ ளிளையவ ரடைப்பை

யோடுங்

குருமணிக் களாஞ்சி யம்பொற் கோடிகந் தாங்க முத்தாற்

புரிமதிக் குடைக்கீழ்ப் பொற்காற் கவரிபால் புரண்டு

துள்ள.

	 		 	 		 (இ - ள்.) விரிகதிர் படாத்தில் போர்த்த - விரிந்த

ஒளியையுடைய ஆடையாற் போர்க்கப் பெற்ற மெய்ப்பையுள்

அடங்கி - நிலையங்கியினுள் உடலைக்கரந்து பக்கத்து -

இருபக்கங்களிலும் எரிமணிக் கடகத் திண்தோள் இளையவர் -

நெருப்புப்போலும் மணிகள் அழுத்திய கடகங்கள் அணிந்த

திண்ணிய தோள்களையுடைய இளைஞர், அடைப்பையோடும்

குருமணிக் களாஞ்சி - அடைப்பையையும் நிறம் பொருந்திய

மணிகள் பதித்த காளாஞ்சியையும், அம்பொன் கோடிகம்

தாங்க - அழகிய பொன்னாலாகிய பூந்தட்டினையும் தாங்கி வரவும்,

முத்தால் புரி மதிக்குடைக்கீழ் - முத்தாலாகிய சந்திரவட்டக்

குடையின் கீழே, பால் பொன்கால் கவரி புரண்டு துள்ள -

இருபாலும் பொற்காம்பினையுடைய சாமரை புரண்டு துள்ளவும்.

போர்த்த என்பது தைத்த என்னும் பொருட்டு. மெய்ப்பை -

சட்டை. எரிமணி - மாணிக்கமணி. அடைப்பை - வெற்றிலைப்பை.

களாஞ்சி - தாம்பூலத் தட்டு, உமிழுங்கலன். (100)





	 	 	 சொல்வரம் பிகந்த பாத மென்பது தோன்ற வேதம்

நல்லபா துகையாய்ச் சூட நவின்றன கற்றுப் பாட

வல்லவர் மறையி னாறு மனுமுதற் கலைபோற் பின்பு

செல்லநூ லாய்ந்தோர் வைகுந் திருந்தலைக் களத்தைச்

சேர்ந்தான்.

	 		 		 (இ - ள்.) சொல்வரம்பு இகந்த பாதம் என்பது தோன்ற -

சொல்லின் எல்லையைக் கடந்த திருவடி யென்பது புலப்பட, வேதம்

நல்ல பாதுகையாய்ச் சூட - மறை நல்ல பாதுகை வடிவமாகி

(அதனைத் தன் முடியிற்) சூடவும், நவின்றன கற்றுப் பாட வல்லவர்

- கூறியருளிய பாசுரங்களைக் கற்றுப் பாடவல்லவர்கள், மறையின்

ஆறு மனுமுதல் கலைபோல் பின்புசெல்ல - மறையின் வழியே

மனுமுறை முதலிய கலைகள் பின்செல்வதுபோலப் பின் செல்லவும்,

நூல் ஆய்ந்தோர் வைகும் திருந்து அவைக்களத்தைச் சேர்ந்தான் -

நூலாராய்ச்சி வல்ல புலவர் இருக்கும் திருத்தமாகிய கழகத்தை

அடைந்தனன்.

பாதம் சொல்வரம்பிகந்த தென்பதனை,

"பாதாள மேழினுங் கீழ் சொற்கழிவு பாதமலர்"

என்னும் திருவாசகத்தாலறிக; வேதத்தின்மேல் நிற்றலால்

சொல்லைக் கடந்தமை குறிக்கப்பட்டது. கலை செல்வதுபோல் என

விரித்துரைக்க. நவின்றன கற்றுப் பாடவல்லவர் - மாணாக்கர்;

கற்றுச் சொல்லிகள் எனப்படுவர் (101)





	 	 ஆரவை குறுகி நேர்நின் றங்கிருந் தவரை நோக்கி

		யாரைநங் கவிக்குக் குற்ற மியம்பினா ரென்னா முன்னங்

		கீரனஞ் சாது நானே கிளத்தினே னென்றா னின்ற

		சீரணி புலவன் குற்றம் யாதெனத் தேராக் கீரன்.

	 		 	 		 (இ - ள்.) ஆர் அவை குறுகி - புலவர் நிறைந்த

அவையினைச் சார்ந்து, நேர் நின்று - எதிர் நின்று, அங்கு

இருந்தவரை நோக்கி - அங்கிருந்த புலவர்களைப் பார்த்து, நம்

கவிக்குக் குற்றம் இயம்பினார் யார் என்னா முன்னம் - எமது

கவிக்குக் குற்றம் கூறினவர் யார் என்று கேட்பதற்கு முன்னரே, கீரன்

அஞ்சாது நானே கிளத்தினேன் என்றான் - நக்கீரன் சிறிதும்

அஞ்சாது நானே குற்றங் கூறினேன் என்றனன், நின்ற சீர் அணி

புலவன் - அதனைக் கேட்டு நிலைபெற்ற புகழ்வாய்ந்த புலவன்,

குற்றம் யாது என - குற்றம் யாதென்று வினவ, தேராக் கீரன் -

தெளியாத நக்கீரன்.

ஆரவை - நிறையவை. யாரை, ஐகாரம் சாரியை. நின்ற சீர் -

நிலைபெற்ற புகழ்; வந்து நின்ற என்றுமாம். தேரா - பொருளுண்மை

தெரியாத. (102)





	 	 சொற்குற்ற மின்று வேறு பொருட்குற்ற மென்றான் றூய

பொற்குற்ற வேணி யண்ணல் பொருட்குற்ற மென்னை

யென்றான்

தற்குற்றம் வருவ தோரான் புனைமலர்ச் சார்பா லன்றி

அற்குற்ற குழற்கு நாற்ற மில்லையே யென்றா னையன்.

	 			 		 (இ - ள்.) சொல் குற்றம் இன்று - சொற்குற்ற மில்லை; வேறு பொருள் குற்றம் என்றான் - வேறே பொருளின் குற்றமென்று

கூறினான்; தூயபொற்கு உற்ற வேணி அண்ணல் - தூயபொன்னை

யொத்த சடையையுடைய இறைவன், பொருள் குற்றம் என்னை

என்றான் - பொருட்குற்றம் என்னை என்று வினவினன் - தன்

குற்றம் வருவது ஓரான் - தனக்குக் குற்றம் வருவதை அறியாத

கீரன், புனைமலர்ச்சார் பால் அன்றி - அணிந்த

மலர்ச்சார்பினாலல்லாமல், அற்கு உற்ற குழற்கு - இருளை யொத்த

கூந்தலுக்கு, நாற்றம் இல்லை என்றான் - இயற்கையாக மணம்

இல்லை என்று கூறினான்; ஐயன் - இறைவன்.

பொற்குற்ற, அற்குற்ற என்பவற்றில் குவ்வுருபை ஐயுருபாகத்

திரித்து உற்ற என்பதை உவமவுரு பாக்குக; குற்ற எனப் பிரித்து,

பறித்த என்று பொருளுரைப்பாரும் உளர். (103)





	 	 	 பங்கய முகமென் கொங்கைப் பதுமினி குழலோ வென்ன

அங்கது மனைத்தே யென்றா னாலவா யுடையான் றெய்வ

மங்கையர் குழலோ வென்ன வன்னது மந்தாரத்தின்

கொங்கல ரளைந்து நாறுங் கொள்கையாற் செய்கைத்

தென்றான்.

	 		 	 		 (இ - ள்.) பங்கயம் முகம் மென் கொங்கைப் பதுமினி

குழலோ என்ன - தாமரை மலர்போன்ற முகத்தையும் மெல்லிய

கொங்கையையுமுடைய பதுமினி கூந்தலோ என்று வினவ, அங்கு

அதும் அனைத்தே என்றான் - அக்கூந்தலும் அத் தன்மைத்தே

எனக் கூறினான்; ஆலவாய் உடையான் தெய்வமங்கையர் குழலோ

என்ன - திருவாலவாயுடைய இறைவன் தேவமகளிரின் கூந்தலோ

என்று வினவ, அன்னதும் - அக்கூந்தலும், மந்தாரத்தின் கொங்கு

அலர் அளைந்து நாறும் கொள்கையால் - மந்தாரத்தின்

மணமுடைய மலர்களைக் கலந்துமணங்கமழுந் தன்மையினால்,

செய்கைத்து என்றான் - செயற்கை மணமுடையதே என்று கூறினான்.

பத்தினிப் பெண்டிர் கூந்தலுக்கும், தேவமகளிர் கூந்தலுக்கும்

இயற்கை மணமுண்டென்பார் அவற்றை விதந்து வினவினார்.

அங்கதும் என்பதில் அங்கு அசை; அதும் என முற்றுகரம் கெட்டது.

செய்கைத்து - செய்யற்கை யுடையது. (104)





	 	 	 பரவிநீ வழிபட் டேத்தும் பரஞ்சுடர் திருக்கா ளத்தி

அரவுநீர்ச் சடையார் பாகத் தமர்ந்தஞா னப்பூங் கோதை

இரவினீர்ங் குழலு மற்றோ வெனவஃது மற்றேயென்னா

வெருவிலான் சலமே முற்றச் சாதித்தான் விளைவு

நோக்கான்.

	 		 	 		 (இ - ள்.) நீ பரவி வழிபட்டு ஏத்தும் - நீ துதித்து வழிபட்டு

வணங்கும், பரஞ்சுடர் - பரஞ்சோதியாகிய, திருக்காளத்தி அரவு

நீர்ச்சடையார் - திருக்காளத்தியிற் கோயில் கொண்டருளிய

பாம்பையும் கங்கையையும் அணிந்த சடையையுடைய இறைவரது,

பாகத்து அமர்ந்த ஞானப் பூங்கோதை - இடப்பாகத்தில்

எழுந்தருளிய ஞானப் பூங்கோதையின், இரவின் ஈர் குழலும்

அற்றோ என - இருளை யொத்த தண்ணிய கூந்தலும் அத்தன்மைத்தோவென்று வினவ, அஃதும் அன்றேஎன்னா -

அக்கூந்தலும் அத்தன்மையை உடையதே என்று, வெருவிலான் -

சிறிதும் அஞ்சாது, விளைவு நோக்கான் சலமே முற்றச் சாதித்தான் - மேல் வருவதை அறியாமல் முடியவும் சலஞ்சாதித்தான்.

நீ வழிபட்டேத்தும் சடையார் என்க. ஞானப் பூங்கோதை

என்னலுமாம். சலம் - பொய், வஞ்சனை, சலஞ்சாதித்தல் - வைரஞ்

சாதித்தல் என்னும் பொருளிலும் வழங்கும். (105)





	 	 கற்றைவார் சடையா னெற்றிக் கண்ணினைச் சிறிதே

காட்டப்

பற்றுவா னின்னு மஞ்சா னும்பரார் பதிபோ லாகம்

முற்றுநீர் கண்ணா னாலு மொழிந்ததும் பாடல் குற்றங்

குற்றமே யென்றான் றன்பா லாகிய குற்றந் தேரான்.

(இ - ள்.) கற்றைவார் சடையான் - திரண்ட நீண்ட சடையை

யுடைய இறைவன், நெற்றிக் கண்ணினைச் சிறிது காட்ட - நுதல்

விழியைச் சிறிது திறந்து காட்ட, பற்றுவான் - அதனாற்

பற்றப்படுவானாகியும், இன்னும் அஞ்சான் - இன்னும்

அஞ்சாதவனாய், உம்பரார் பதிபோல் ஆகம் முற்றும் நீர்

கண்ணானாலும், மொழிந்த நும் பாடல் குற்றம் குற்றமே என்றான் -

கூறிய நுமது செய்யுள் குற்ற முடையதே என்று கூறினன்; தன் பால்

ஆகிய குற்றம் தேரான் - தன்னிடத்துள்ள குற்றத்தை அறியாத

கீரன்.

அவனைத் தீமை தீர்த்து ஆட்கொள்ளும் கருத்தின ரென்பார்

'கண்ணினைச் சிறிதே காட்ட' என்றார். உம்பரார் -

விண்ணுலகிலுள்ளவர் தேவர். வலியுறுத்துவான் 'குற்றங் குற்றமே'

என்றான். (106)





	 	 [கலிநிலைத்துறை]

தேய்ந்த நாண்மதிக் கண்ணியா னுதல்விழிச் செந்தீப்

பாய்ந்த வெம்மையிற் பொறாதுபொற் பங்கயத் தடத்துள்

ஆய்ந்த நாவலன் போய்விழுந் தாழ்ந்தன னவனைக்

காய்ந்த நாவல னிம்மெனத் திருவுருக் கரந்தான்.

(இ - ள்.) தேய்ந்த நான்மதிக் கண்ணியான் - குறைந்த

பிறைமதியாகிய கண்ணியை உடைய இறைவனது, நுதல்விழிச் செந்தீ

பாய்ந்த வெம்மையில் - நெற்றிக் கண்ணின் செந்தழல் பற்றிய

வெப்பத்தால், பொறாது - பொறுக்க லாற்றாது, பொன் பங்கயத்

தடத்துள் - பொற்றாமரை வாவியுள், ஆய்ந்த நாவலன் போய்

விழுந்து ஆழ்ந்தனன் - நூல்களை ஆராய்ந்தறிந்த நா

வல்லோனாகிய கீரன் சென்று விழுந்து அழுந்தினன்; அவனைக்

காய்ந்த நாவலன் - அவனைச் சினந்து ஒறுத்த புலவனாகிய

சோமசுந்தரக் கடவுள், இம்மெனத் திருவுருக்கரந்தான் - விரைந்து

தனது திருவுருவை மறைத்தருளினான்.

தனக்குப் பிழை செய்தாரும் மீட்டும் வந்தடைந்தால் அவர்க்கு

அருள் புரியும் இயல்பினன் என்பது தோன்ற 'தேய்ந்த நாண்மதிக்

கண்ணியான்' என்றார்; இது கருத்துடை யடையணி. இம்மென,

விரைவுக் குறிப்பு. (107)

ஆகச் செய்யுள் - 2539



* * *





	 	 ஐம்பத்து மூன்றாவது கீரனைக் கரையேற்றிய படலம்





[கலிநிலைத்துறை]

மார னைப்பொடி கண்டவ னந்தண மைந்தனுக்

கார நற்கன கக்கிழி யீந்த தறைந்தனம்

ஏர னத்திரள் சூழ்மல ரோடை யிடத்தினுங்

கீர னைக்கரை யேற்றிய வாறு கிளத்துவாம்.



(இ - ள்.) மாரனைப்பொடி கண்டவன் - மன்மதனை

நீறாக்கிய இறைவன், அந்தண மைந்தனுக்கு - மறைச்சிறுவனாகிய

தருமிக்கு. ஆர - மனமகிழ, நல்கனகக் கிழி ஈந்தது அறைந்தனம் -

நல்ல பொற்கிழியை அளித்தருளிய திருவிளையாடலைக் கூறினாம்;

ஏர் அனத்திரள் சூழ்மலர் ஓடை இடத்தினும் - அழகிய

அன்னப்பறவையின் கூட்டம் சூழ்ந்த பொற்றாமரை வாவியினின்றும்,

கீரனைக் கரையேற்றியவாறு - நக்கீரனைக் கரையேற்றிய

திருவிளையாடலை, கிளத்துவாம் - (இனிக்) கூறுவாம்.

பொடி கண்டவன் - பொடியாக்கியவன்; ஒரு சொல். கிழி

பின்னர்க்கொடுக்கப்படுவதாயினும், அதற்கேதுவான 'கொங்குதேர்

வாழ்க்கை' என்னும் பாசுரம் முன்பு அளிக்கப்பெற்றமையின்

'கனகக்கிழி யீந்தது' என்றார். (1)





	 	 தாழ்ந்த வேணிய னெற்றி முளைத்த தழற்கணாற்

போழ்ந்த நாவல னாடக பங்கயப் பொய்கைவாய்

வீழ்ந்த ரும்படர் வேலையியல் வீழ்ந்தனன் விம்முறச்

சூழ்ந்த நாவலா கண்டு பொறாது துளங்குவார்.



(இ - ள்.) தாழ்ந்த வேணியன் - நீண்ட சடையையுடைய

சோமசுந்தரக் கடவுளின், நெற்றி முளைத்த தழல் கணால் -

நெற்றியிற்றோன்றிய அனற்கண்ணால் போழ்ந்த நாவலன் -

பிளக்கப்பட்ட கீரன், ஆடக பங்கயப் பொய்கைவாய் வீழ்ந்து -

பொற்றாமரை வாவியுள் வீழ்ந்து, அரும்படர் வேலையில் வீழ்ந்தனன்

விம்முற - கடத்தற்கரிய துன்பக்கடலுள் வீழ்ந்து வருந்த, சூழ்ந்த

நாவலர் கண்டு பொறாது துளங்குவார் - சூழ்ந்துநின்ற ஏனைப்

புலவர்கள் (அதனைக்) கண்டு பொறுக்கலாற்றாது வருந்துவாராயினர்.

தாழ்ந்த - தொங்கிய; நீண்ட, போழ்ந்த என்பது பாயப்பட்ட

என்னும் கருத்திற்று. படர் - துன்பம். வீழ்ந்தனன், முற்றெச்சம். (2)





	 	 	 	 	 	 	 ஏன்ற வேந்த னிலாக்குடி யீட்டமு மின்கதிர்

		கான்ற நாயக மாமணி போகிய கண்டியும்

		ஆன்ற ஞானமி லாதவர் கல்வியு மானதே

		சான்ற கீரனி லாதவை கூடிய சங்கமே.



(இ - ள்.) சான்ற கீரன் இலாது அவை கூடிய சங்கம் -

புலமை சான்ற நக்கீரன் இல்லாது பிற புலவர் கூடிய இச்சங்கமானது,

ஏன்ற வேந்தன் இலாக்குடி ஈட்டமும் - பொருந்திய மன்னனில்லாத

குடியின் கூட்டத்தையும், இன் கதிர் கான்ற நாயகம் மாமணி போகிய

கண்டியும் - இனிய ஒளி வீசும் நடுநாயகமாகிய பெரிய மணியை

இழந்த கண்டிகையையும், ஆன்ற ஞானம் இலாதவர் கல்வியும்

ஆனது - நிறைந்த மெய்யுணர்வில்லாதவர் கல்வியையும் போன்றது.

கவற்சியும், விளக்கமின்மையும், பயனின்மையும் உவமைகளாற்

கொள்க. இது பலபொருளுவமையணி. (3)





	 	 	 ஐய சொற்பொரு டன்வடி வானவ ராலவாய்

		மைத ழைத்த மிடற்றினர் தம்மொடும் வாதுதான்

		செய்த விப்பிழை யோபெரி தெப்படி தீருமோ

		உய்வ தற்புத மேயென யாவரு முன்னினார்.



(இ - ள்.) சொல் பொருள் வடிவு ஆனவர் - சொல்லும்

பொருளும் தனது வடிவமாயுள்ளவரும், ஆலவாய் மைதழைத்த

மிடற்றினர் தம்மொடும் - திருவால வாயின்கண் வீற்றிருக்கும்

இருள்மிக்க திருமிடற்றினையுடையவருமாகிய சோமசுந்தரக்

கடவுளுடன், வாதுசெய்த இப்பிழையோ பெரிது - வாதஞ்செய்த

இந்தப் பிழை மிகப்பெரியது (ஆகலின்), எப்படி தீருமோ - (இஃது)

எங்ஙனம் நீங்குமோ, உய்வது அற்புதமே என - இனி பிழைத்தல்

அரிதே என்று, யாவரும் உன்னினார் - அனைவருங் கருதினர்.

ஐய, அசைநிலை; குறிப்புப்பெயரெச்சமாகக் கொண்டு, அழகிய

என்றுரைத்தலுமாம். சொற்பொருள் - சொல்லின் பொருள்

என்றுமாம். சொற்பொருள் வடிவானவருடன் சொற்பொருள்பற்றி

வாதுசெய்யப் பிறர் எங்ஙனம் வல்லுநராவர் என்பது தோன்றச்

'சொற்பொருள் தன்வடிவானவர்' என்றார். தான் என்பதும் அசை. (4)





	 	 	 எய்தி வெள்ளி மலைபெயர்த் தானு மிறுத்ததன்

		கையில் வீணைதொட் டின்னிசை பாடக் கனிந்தவன்

		செய்த தீங்கு பொறுத்தது மன்றித்திண் டேரொடும்

		மொய்கொள் வாளுங் கொடுத்தனன் புண்ணிய மூர்த்தியே.



(இ - ள்.) எய்தி வெள்ளிமலை பெயர்த்தானும் -

வெள்ளிமலைக்குச் சென்று (அதனைப்) பெயர்த்த இராவணனும்,

இறுத்த தன் கையில் வீணைதொட்டு - (அம் மலையைப்) பறித்த

தனது கையில் வீணையைத் தழுவி, இன் இசை பாடக்கனிந்து -

இனிய இசை பாடத் திருவுள்ளங் கனிந்து, அவன் செய்த தீங்கு

பொறுத்ததும் அன்றி - அவன் செய்த பிழையைப்

பொறுத்தருளியதும் அல்லாமல், திண்தே ரொடும்

மொய்கொள்வாளும் கொடுத்தனன் - திண்ணிய தேரும் வலிய

வாளும் கொடுத்தருளினன்; புண்ணியமூர்த்தியே - இந்தப் புண்ணிய

வடிவாகிய இறைவன்.

இலங்கையர் வேந்தனாகிய இராவணன் குபேரனைவென்று

புட்பகத்தின் மீது இவர்ந்து திருக்கைலையை அடைந்த வழி

அவ்விமானம் தடைப்பட்டதாகலின் சினங்கொண்டு அம்மலையைப்

பெயர்த் தெடுக்கலுற்றவன் இறைவனது திருவடி விரனுதியால்

ஊற்றப்பட்ட மலையின் கீழ்க்கிடந்து உழந்து, பின் தெளிந்து

இறைவனை இசைபாடி வழுத்த அவர் அவனுக்கு நெடிய

வாழ்நாளும், தேரும், வாளும் கொடுத்தருளினர் என்பது வரலாறு.

இறைவனது இத்தகைய கருணைத் திறத்தை விளக்கவே திருஞான

சம்பந்தரும், திருநாவுக்கரையரும் பதிகந்தோறும் இவ்வரலாற்றைக்

குறிப்பிப்பாராயினரென்க. (5)





	 	 	 யாவ ராலு மகற்றரி திப்பிழை யாவர்க்குந்

			தேவ ராமவ ரேதிரு வுள்ளந் திரும்பினாற்

			போவ தேயிது வேதுணி பென்று புகன்றுபோய்ப்

			பாவ லோர்பரன் றாணிழ லிற்பணிந் தேத்துவார்.

	 	 		 (இ - ள்.) இப்பிழை யாவராலும் அகற்றரிது - இப்பெரும்

பிழையை யாவராலும் நீக்குத லரிது; யாவர்க்கும் தேவராம் அவரே

- அனைவர்க்குந் தேவராகிய அப்பெருமானே, திருஉள்ளம்

திரும்பினால் - திருவுள்ளம் இரங்குவராயின், இது போவது துணிபே

என்று புகன்று - இப்பிழை நீங்குவது உறுதியே என்று கூறி,

பாவலோர் போய் பரன் தாள் நிழலில் பணிந்து ஏத்துவார் -

புலவர்கள் சென்று சோமசுந்தரக்கடவுளின் திருவடி நீழலில்

வீழ்ந்து வணங்கித் துதிப்பாராயினர்.

அகற்று, முதனிலைத் தொழிற்பெயர்; அகற்ற என்னும்

பெயரெச்சத்து அகரந் தொக்கதுமாம். உள்ளந் திரும்புதல் -

செற்றமொழிந்து இரங்குதல். (6)





	 	 	 திருத்த னேசர ணஞ்சர ணம்மறைச் சென்னிமேல்

			நிருத்த னேசர ணஞ்சர ணந்நிறை வேதநூல்

			அருத்த னேசர ணஞ்சர ணந்திரு வாலவாய்

			ஒருத்த னேசர ணஞ்சர ணங்க ளுனக்குநாம்.

	 	 		 (இ - ள்.) திருத்தனே நாம் உனக்குச் சரணம் சரணம் -

தூயவனே நாங்கள் உனக்கு அடைக்கலம்; மறைச் சென்னிமேல்

நிருத்தனே சரணம் சரணம் - மறைமுடியின்மேல்

திருக்கூத்தாடுபவனே உனக்கு அடைக்கலம்; நிறை வேதநூல்

அருத்தனே சரணம் சரணம் - நிறைந்த மறைகளின்

பொருளாயுள்ளவனே உனக்கு அடைக்கலம்; திருவாலவாய்

ஒருத்தனே சரணம் சரணம் - திருவாலவாயின்கண் எழுந்தருளிய

ஒப்பற்றவனே உனக்கு அடைக்கலம்.

அடைக்கலம் - அடைக்கலப் பொருள் என்றவாறு -

தமக்கொரு சுதந்தரமு மின்றித் தம்மை ஒப்புவிப்பது அடைக்கலம்

புகலாகும். (7)





	 	 	 பாயு மால்விடை மேல்வரு வோய்பல் லுயிர்க்கெலாந்

			தாயுந் தந்தையு மாகுநின் றண்ணளி தாமரைக்

			கேயு மாதவன் போனல்ல தீய வியற்றினார்க்

			காயு மின்பமுந் துன்பமு மாக்குவ தாதலால்.

	 	 		 (இ - ள்.) பாயும் மால்விடை மேல் வருவோய் - பாய்ந்து

செல்லும் திருமாலாகிய இடபவூர்தியில் ஏறி (அடியார்க்கருள

விரைந்து) வருபவனே, பல் உயிர்க்கு எலாம் தாயும் தந்தையும்

ஆகும் நின்தண் அளி - பல வேறு வகைப்பட்ட உயிர்கள்

யாவற்றிற்கும் அன்னையும் அத்தனுமாகும் நினது தண்ணிய

அருளே, தாமரைக்கு ஏயும் ஆதவன்போல் - தாமரை மலருக்குப்

பொருந்திய சூரியன் (மலர்தலையும் வாடுதலையுஞ் செய்தல்) போல,

நல்ல தீய இயற்றினார்க்கு - நன்மைகளையும் தீமைகளையுஞ்

செய்தார்க்கு, ஆயும் இன்பமும் துன்பமும் ஆக்குவது - ஆராயும்

இன்பத்தையும் துன்பத்தையும் செய்வது; ஆதலால் - ஆகையால்.

மால்விடை - பெரியவிடை என்றுமாம். உயிர்க்கெலாம் தாயும்

தந்தையுமாகும் என்றமையால் உயிர்கட்கு இறைவனாலளிக்கப்படும்

துன்பங்கள் தாய் தந்தையரால் மக்களுக்கு அளிக்கப்படும்

துன்பங்கள் போலும் என்க.

	 "தந்தை தாய் பெற்ற தத்தம் புதல்வர்க டஞ்சொ லாற்றின்

		வந்திடா விடினு றுக்கி வளாரினா லடித்துத் தீய

		பந்தமு மிடுவ ரெல்லாம் பார்த்திடிற் பரிவே யாகும்

		இந்தநீர் முறைமை யன்றோ வீசனார் முனிவு மென்றும்"



என்னும் சிவஞான சித்தியும் காண்க. தாமரைக்கு ஏயும்

ஆதவன்போல் என்றது ஆதவன் சன்னிதியில் தாமரை

தன்னியல்பிற்கேற்ப அலர்தலும் உலர்தலும் உடைமைபோல் நன்மை

தீமை புரியும் உயிர்கள் இறைவன் சன்னிதியில் இன்ப துன்பங்களை

எய்துகின்றன என்றபடி. நல்ல தீய இயற்றினார்க்கு இன்பமும்

துன்பமும் என்றது நிரனிறை. (8)





	 	 	 அத்த கற்ற செருக்கினறிவழி கீரனின்

		வித்த கக்கவி யைப்பழு தென்ற விதண்டையான்

		மத்த கக்கண் விழித்து வெதுப்பின் மலர்ந்தபொன்

		முத்த கக்கம லத்திடை வீழ முடுக்கினாய்.

	 	 		 (இ - ள்.) அத்த - இறைவனே, கற்ற செருக்கின் -

கற்றுணர்ந்த இறுமாப்பினால், அறிவு அழி கீரன் - உணர்வழிந்த

கீரன், நின் வித்தகக் கவியை - நினது சதுரப்பாடுடைய எழுத்தை,

பழுது என்ற விதண்டையால் - குற்றமென்ற விதண்டையினாலே,

மத்தகக் கண் விழித்து - நெற்றிக் கண்ணைத் திறந்து, வெதுப்பின் -

அதன் வெம்மையால், முத்து அகம் - முத்துக்களைத்

தன்னிடத்துள்ள, மலர்ந்த பொன் கமலத்திடை வீழ முடுக்கினாய் -

மலர்ந்த பொற்றாமரை வாவியில் வீழுமாறு செலுத்தினாய்.

கற்ற என்னும் பெயரெச்சம் காரணப் பொருட்டு; முற்றக்

கற்றுளேன் என்னுஞ் செருக்கால் என்பது கருத்தாகக் கொள்க.

விதண்டை - வாதத்தில் வெல்லும் வேட்கை யுடையார் தமது

பக்கத்தைத் தாபித்தலின்றிப் பிறர் பக்கத்தை இகழ்தல் மாத்திரமான

கதை. (9)





	 	 	 இருணி றைந்த மிடற்றடி கேளினி யிப்பிழை

கருணை செய்து பொறுத்தரு ளென்று கபிலனும்

பரண னும்முத லாகிய பாவலர் யாவருஞ்

சரண மென்று விழுந்திரந் தாரடி சாரவே.

	 	 		 (இ - ள்.) இருள் நிறைந்த மிடற்று அடிகேள் - இருள்

நிரம்பிய திருமிடற்றினை யுடைய பெரியோய், இனிக் கருணை

செய்து - இனி அருள் புரிந்து, இப்பிழை பொறுத்தருள் என்று -

இக்குற்றத்தைப் பொறுக்கக் கடவை என்று, கபிலனும் பரணனும்

முதலாகிய பாவலர் யாவரும் - கபிலனும் பரணனு முதலான புலவர்

அனைவரும், சரணம் என்று அடிசார விழுந்து - அடைக்கலமென்று

திருவடியிற் பொருந்த வீழ்ந்து, இரந்தார் - குறை யிரந்து

வேண்டினர்.

பாவலர் யாவரும் இப்பிழை பொறுத்தருள் என்று அடிசார

விழுந்து இரந்தார் என முடிக்க. (10)





	 	 [அறுசீரடி யாசிரிய விருத்தம்]

அக்கீர வேலை யால மயின்றவெங் கருணை வள்ளல்

இக்கீர மழலைத் தீஞ்சொ லிறைவியோ டெழுந்து போந்து

நக்கீரன் கிடந்த செம்பொ னளினப்பூந் தடத்து ஞாங்கர்ப்

புக்கீர மதுரத் தீஞ்சொற் புலவர்தங் குழாத்து ணின்றான்.

		 (இ - ள்.) அக்கீர வேலை ஆலம் அயின்ற - அந்தப்

பாற்கடலிற் றோன்றிய நஞ்சினை உண்டருளிய, எம் கருணை

வள்ளல் - எமது அருள் வள்ளலாகிய இறைவர், இக்கு ஈர்

அம்மழலைத் தீஞ்சொல் - கரும்பின் சுவையினை வென்ற அழகிய

மழலை யாகிய இனிய சொல்லை யுடைய, இறைவியோடு எழுந்து

போந்து - உமைப் பிராட்டியோடு எழுந்து வந்தருளி, நக்கீரன்

கிடந்த செம்பொன் நளினப் பூந் தடத்து ஞாங்கர் - நக்கீரன்

அழுந்திக் கிடந்த சிவந்த பொற்றாமரை மலர்களை யுடைய

வாவியினருகு, புக்கு - அடைந்து, ஈரம் மதுரத்தீஞ்சொல் புலவர்தம்

குழாத்துள் நின்றான் - அன்புச் சுவைகனிந்த இனிய சொல்லை

யுடைய புலவர் கூட்டத்துள் நின்றான்.

அகரச்சுட்டு உயர்வு குறித்தது, கீரம் - க்ஷீரம் என்பதன்

சிதைவு. நக்கீரன் என்பதில் நகரம் சிறப்புப் பொருளுணர்த்தும்

இடைச்சொல். "குலநினையல் நம்பி" என்னும் சிந்தாமணிச்

செய்யுளுரையில் 'நப்பின்னை' என்பதனை விளக்குழி

நச்சினார்க்கினியர் இங்ஙனம் கூறுதல் காண்க. (11)





	 	 அனற்கணா னோக்கி னான்பின் னருட்கணா னோக்க

வாழ்ந்த

புனற்கணே கிடந்த கீரன் பொறிபுலன் கரணமெல்லாங்

கனற்கணார் தமவே யாகக் கருணைமா கடலி லாழ்ந்து

வினைக்கணே யெடுத்த யாக்கை வேறிலன் புருவமானான்.

(இ - ள்.) அனல் கணால் நோக்கினான் - முன் அழற்

கண்ணால் நோக்கிய இறைவன், பின் அருள் கண்ணால் நோக்க -

பின் அருள் விழியால் நோக்கி யருள, ஆழ்ந்த புனற்கணே கிடந்த

கீரன் - ஆழமாகிய நீரின் கண்ணே கிடந்த நக்கீரன், பொறிபுலன்

கரணம்எல்லாம் - பொறியும் புலனும் கரணமுமாகிய அனைத்தும்,

கனல் கணார்தமவேயாக - நெற்றிக்கண்ணினை யுடைய

அவ்விறைவருடையவேயாக, கருணைமாகடலில் ஆழ்ந்து -

அருளென்னும் பெரிய கடலில் அழுந்தி, வினைக்கணே எடுத்த

யாக்கை - வினையினா லெடுத்த உடல், வேறு இல் அன்பு உருவம்

ஆனான் - அழிதலில்லாத அன்பு வடிவமானான்.

அனற் கண்ணால் நோக்கப் பொற்றாமரை வாவியில் அழுந்திக்

கிடந்தமை போல அருட்கண்ணால் நோக்கக் கருணைக் கடலில்

ஆழ்ந்தனன் என்றார். பொறி புலன் கரணமெல்லாம் இறைவருடைய

வாதலாவது அளத்திற்பட்ட புற்போலப் பசு கரணமெல்லாம்

பதிகரணமாதல். தம, பலவின்பாற் குறிப்பு முற்று; தாம் பகுதி.

வினைக்கணே, வேற்றுமை மயக்கம்.

"திங்கள்சேர் சடையார் தம்மைச் சென்றவர் காணா முன்னே

அங்கணர் கருணைகூர்ந்த வருட்டிரு நோக்க மெய்திற்

றங்கிய பவத்தின் முன்னைச் சார்புவிட்டகல நீங்கிப்

பொங்கிய வொளியி னீழற் பொருவிலன் புருவ மானார்"



எனக் கண்ணப்பர் செய்தி கூறும் பெரிய புராணச் செய்யுள் இங்கு

நோக்கற் பாலது. (12)





	 	 போதையா ருலக மீன்ற புனிதையார் பரஞானப்பூங்

கோதையார் குழற்குத் தீங்கு கூறிய கொடிய நாவின்

றீதையார் பொறுப்ப ரேயோ* வவரன்றித் திருக்கா ளத்திக்

காதையார் குழையி னாரைக் காளத்தி கயிலையென்னா.

(இ - ள்.) போதையார் - ஞானவடிவினரும், உலகம் ஈன்ற

புனிதையார் - உலகத்தைப்பெற்ற தூய்மையுடையாருமாகிய,

பரஞானப் பூங்கோதையார் குழற்கு - சிறந்த

ஞானப்பூங்கோதையாரின் கூந்தலுக்கு தீங்குகூறிய கொடிய நாவின்

தீதை - பழுது சொன்ன கொடிய நாவின் குற்றத்தை, அவர் அன்றிப்

பொறுப்பரேயோ - அவ்விறைவர் பொறுப்பாரே அல்லாமல்

வேறொருவர் பொறுப்பரோ, திருக்காளத்தி காது ஆர் குழையினாரை

- திருக்காளத்தியில் எழுந்தருளிய காதிற் பொருந்திய

குழையினையுடைய அவ்விறைவரை, காளத்தி கயிலை என்னா -

காளத்தி கயிலை என்று.

போதை - போதமுடையாள்; போதம் - ஞானம்;

"போதையார் பொற்கிண்ணத் தடிசில்"



என்பது ஆளுடைய பிள்ளையார் திருவாக்கு.

அபரஞானமன்றென்பார் 'பர ஞானம்' என்றார். அவரன்றிப்

பொறுப்பார்யாரென அவரது கருணைத்திறத்தை நினைந்து என

விரித்துரைத்துக்கொள்க. காதைஆர் - காதிற்பொருந்திய.

கைலைகாளத்தி யென்பது செய்யுளாதலின் மாறிநின்றது. (13)



* * *





பா - ம். * பொறுப்பாரேயோ.





	 	 எடுத்தசொன் மாறிமாறி யிசையநே ரிசைவெண் பாவாற்

றொடுத்தவந் தாதி சாத்தத் துணைச்செவி மடுத்து நேர்வந்

தடுத்தவன் கையைப் பற்றி யகன்கரை யேற்றினார் தாள்

கொடுத்தெழு பிறவி வேலைக் கொடுங்கரை யேற்ற

வல்லார்.

(இ - ள்.) எடுத்த சொல் மாறி மாறி இசைய - எடுத்த சொல்

மாறி மாறி வந்து பொருந்த, நேரிசை வெண்பாவால் தொடுத்த

அந்தாதி சாத்த - நேரிசை வெண்பாவால் தொடுத்த (கைலை பாதி

காளத்தி பாதிஎன்னும்) அந்தாதி மாலையைச்சாத்த, தாள்கொடுத்து -

(அடியார்கட்குத்) திருவடியாகிய புணையை அருளி, எழுபிறவிக்

கொடும் வேலை - எழுவகைப் பிறவியாகிய கொடிய கடலினின்றும்

கரை ஏற்றவல்லார் - வீடு என்னுங் கரையில் ஏற்றவல்ல

அவ்விறைவர். துணைச்செவி மடுத்து நேர்வந்து (அவ்வந்தாதியை)

இரண்டு செவிகளாலுங் கேட்டு நேரே வந்து, அடுத்து அவன்

கையைப்பற்றி அகன்கரை ஏற்றினார் - நெருங்கி அந்தக் கீரன்

கையைப்பிடித்து அகன்ற கரையின்கண் ஏற்றியருளினர்.

எடுத்த சொல் மாறி மாறியிசைய என்றது ஒரு பாட்டில்

கைலையும், அடுத்த பாட்டிற் காளத்தியும் மாறி மாறி அமைய

என்றவாறு.

"சொல்லும் பொருளுமே தூத்திரியும் நெய்யுமா

நல்லிடிஞ்சி லென்னுடைய நாவாகச் - சொல்லரிய

வெண்பா விளக்கா வியன்கயிலை மேலிருந்த

பெண்பாகர்க் கேற்றினேன் பெற்று"



"பெற்ற பயனிதுவே யன்றே பிறந்தியான்

கற்றவர்க ளேத்துஞ்சீர்க் காளத்திக் - கொற்றவர்க்குத்

தோளாகத் தாடரவஞ் சூழ்ந்தணிந்த வம்மானுக்

காளாகப் பெற்றே னடைந்து"

என்பன காண்க. நேரிசைவெண்பா - வெண்பாவின் பொதுவிலக்கண

முடைத்தாய், நான்கடி யுள்ளதாய், நான்கடியும் ஓரெதுகையான

ஒரு விகற்பத்தாலேனும், முன்னிரண்டடியும் ஓரெதுகையும்

பின்னிரண்டடியும் மற்றொரெதுகையுமான இருவிகற்பத்தாலேனும்

இரண்டாமடி இறுதிச்சீர்தனிச் சீராகப்பெற்று வருவது, தாளைக்

கொடுத்து கடலினின்றும் கரையேற்றவல்லார் கையைப்பற்றிப்

பொய்கையினின்றும் கரையேற்றினார் என்னும் நயம்

சிந்தித்தற்குரியது.(14)





	 	 கைதந்து கரையே றிட்ட கருணையங் கடலைத் தாழ்ந்து

மைதந்த கயற்க ணாளை வந்தித்துத் தீங்கு நன்கு

செய்தந்தோர்க் கிகலு மன்புஞ் செய்தமை பொருளாச்

செய்யுட்

பெய்தந்து பாடு கின்றான் பிரானருள் நாடு கின்றான்.

(இ - ள்.) கைதந்து கரை ஏறிட்ட கருணை அம் கடலைத்

தாழ்ந்து - கை கொடுத்துக் கரையேற்றிய அழகிய கருணைக்

கடலாகிய சோமசுந்தரக் கடவுளை வணங்கி, மைதந்த கயல்கணாளை

வந்தித்து - மையெழுதிய கயல்போலுங் கண்களையுடைய

அங்கயற்கண்ணம்மையையும் வணங்கி, தீங்கு நன்கு.

செய்தந்தோர்க்கு - தீமையும் நன்மையும் புரிந்தவர்க்கு, இகலும்

அன்பும் செய்தமை பொருளா - சினத்தையும் அருளையும்

செய்தமையே பொருளாக, செய்யுள் பெய்தந்து - செய்யுளிலமைத்து,

பிரான் அருள் நாடுகின்றான் - இறைவன் திருவருளை நாடும்

நக்கீரன், பாடுகின்றான் - பாடுவானாயினன்.

ஏற்றிட்ட என்பது ஏறிட்ட என விகாரமாயிற்று. செய்தந்தோர்

- செய்தோர்; பெய்தந்து - பெய்து; தா, துணைவினைப்பகுதி. இகலும்

அன்பும் - கோபமும் பிரசாதமும், தீங்கு செய்தோர்க்கு இகலும்,

நன்கு செய்தோர்க்கு அன்பும் என நிரனிறையாகக் கொள்க.

நாடுகின்றான், பெயர். (15)





	 	 அறனிலா னிழைத்த வேள்வி யழித்தபே ராண்மை போற்றி

மறனிலாச் சண்டிக் கீந்த மாண்பெருங் கருணை போற்றி

கறுவிவீழ் கூற்றைக் காய்ந்த கனைகழற் கமலம் போற்றி

சிறுவனுக் கழியா வாழ்நா ளளித்தருள் செய்தி போற்றி.

(இ - ள்.) அறன் இலான் இழைத்த வேள்வி - அறம்

சற்றுமில்லாத தக்கன் செய்த வேள்வியை, அழித்த பேர் ஆண்மை

போற்றி - அழித்த பெரிய ஆண்மை (அடியேனைக்) காக்க, மறன்

இலாச் சண்டிக்கு - பாவஞ் சற்றுமில்லாத சண்டீசருக்கு, ஈந்த மாண்

பெருங்கருணை போற்றி - அளித்தருளிய மாட்சிமை பொருந்திய

பெரிய கருணைகாக்க; கறுவிவீழ் கூற்றைக் காய்ந்த - சினந்து

(மாணியின் மேல்) வீழ்ந்த கூற்றுவனை உதைத்தருளிய, கனைகழல்

கமலம் போற்றி - ஒலிக்கின்ற வீரக்கழலணிந்த தாமரைமலர்போன்ற

திருவடிகாக்க; சிறுவனுக்கு அழியா வாழ்நாள் - அச்சிறுவனாகிய

மார்க்கண்டனுக்கு அழிவில்லாத ஆயுளை, அளித்தருள் செய்தி

போற்றி - அளித்தருளிய செய்திகாக்க.

தக்கன் வேள்வி அழித்தமையும் கூற்றைக் காய்ந்தமையும்,

இகலும் சண்டிக்குக் கருணை பாலித்தமையும் சிறுவனுக்கு வாழ்நாள்

அளித்ததையும் அன்பும் ஆகும். தக்கன் வேள்வி புரியினும் அது

மறமாதலும், சண்டி வேதியனாகிய தாதையின் தாளைச் சேதிப்பினும்

அஃது அறமாதலும் முறையே அரனடிக்கு அன்பின்மையானும்

அன்புடைமையானும் என்க.



"அரனடிக் கன்பர் செய்யும் பாவமும் அறம தாகும்

பரனடிக் கன்பி லாதார் புண்ணியம் பாவ மாகும்

வரமுடைத் தக்கன் செய்த மாவேள்வி தீமை யாகி

நரரினிற் பாலன் செய்த பாதகம் நன்மை யாய்த்தே"



என்னும் சிவஞானசித்தித் திருவிருத்தம் காண்க. (16)





	 	 சலந்தர னுடலங் கீண்ட சக்கரப் படையாய் போற்றி

வலந்தரு மதனை மாயோன் வழிபடக் கொடுத்தாய் போற்றி

அலர்ந்தசெங் கமலப் புத்தே ணடுச்சிர மரிந்தாய் போற்றி

சிலந்தியை மகுடஞ் சூட்டி யரசருள் செல்வம் போற்றி.

(இ - ள்.) சலந்தரன் உடலம் கீண்ட சக்கரப் படையாய்

போற்றி - சலந்தராசுரன் உடலைப் பிளந்த திகிரிப்படையை

யுடையவனே வணக்கம்; வலம் தரும் அதனை - வெற்றிதரும்

அப்படையினை, மாயோன் வழிபடக் கொடுத்தாய் போற்றி -

திருமால் வழிபாடு செய்ய அளித்தருளியவனே வணக்கம்; அலர்ந்த

செங்கமலப் புத்தேள் - மலர்ந்த செந்தாமரையில் இருக்கும்

பிரமனின், நடுச்சிரம் அரிந்தாய் போற்றி - நடுத்தலையை

அறிந்தவனே வணக்கம்; சிலந்தியை மகுடம் சூட்டி - சிலந்திக்கு

முடிசூட்டி, அரசு அருள் செல்வம் போற்றி - அரசு அருளிய

செல்வமே வணக்கம்.

சலந்தரன் உடல் கீண்ட சக்கரத்தை இறைவன் மாயோனுக்கு

அருளினமையை,

"செருமேவு சலந்தரனைப் பிளந்தசுட ராழி

செங்கண்மலர்ப் பங்கயமாச் சிறந்தானுக் கருளி"



எனத் திருநாவுக்கரசர் தேவாரத்துள் அருளிச் செய்தலாலறிக.

இங்ஙனமே இவ்வரலாறுகளனைத்தும் தேவாரம் முதலிய

திருமுறைகளில் எடுத்தாளப்படுகின்றன என்க. வலந்தரும் மதனை

எனப்பிரித்து, மன்மதனை என்றுரைப்பாருமுளர்; சக்கரப்படை

என்பதே ஈண்டுச் சிறந்த பொருளாதல் உய்த்துணர்க.

சலந்தரனுடலங் கீண்டமையும் பிரமன் சிரமரிந்தமையும் இகலும்,

மாயோற்குச் சக்கரம் அளித்தமையும் சிலந்தியை மகுடஞ்

சூட்டினமையும் அன்பும் ஆகும். (17)





	 	 	 	 		 	 திரிபுர மெரிய* நக்க சேவகம் போற்றி மூவர்க்

			கருளிய தலைமை போற்றி யனங்கனை யாகந் தீய

			எரியிடு நயனம் போற்றி யிரதிவந் திரப்ப மீளக்

			கரியவன் மகனுக் காவி யுதவிய கருணை போற்றி.



(இ - ள்.) திரிபுரம் எரிய நக்க சேவகம் போற்றி - திரிபுரம்

எரியுமாறு சிரித்தருளிய வீரம் காக்க; மூவர்க்கு அருளிய தலைமை

போற்றி - அப்புரத்திலுள்ள மூவருக்கு அருளிய தலைமை காக்க;

அனங்கனை ஆகம் தீய எரியிடும் நயனம்போற்றி - மதவேளை

அவன் உடல் நீறாக எரித்தருளிய நுதல்விழி காக்க; இரதிவந்து

இரப்ப - இரதிவந்து குறை யிரப்ப, மீள - திரும்பவும், கரியவன்

மகனுக்கு ஆவி உதவிய கருணை போற்றி - திருமாலின்

புதல்வனாகிய அம்மதவேளுக்கு உயிர் அளித்தருளிய கருணை

காக்க.

திரிபுரம் எரிந்த ஞான்று மூவர் உய்ந்தனர் என்பதும்

அவர்க்கு இறைவன் அருள் பாலித்தனன் என்பதும்,

	 "மூவெயில் செற்றஞான் றுய்ந்த மூவரி லிருவர் நின்றிருக்

கோயிலின் வாய்தல்

காவ லாளரென் றேவிய பின்னை யொருவ னீகரி காடரங் காக

மானை நோக்கியோர் மாநட மகிழ மணிமுழா முழக்க

வருள்செய்த

தேவ தேவநின் றிருவடி யடைந்தேன் செழும்பொ ழிற்றிருப்

புன்கூ ருளானே"



என்னும் நம்பியாரூரர் தேவாரத்து அருளிச் செய்யப்பட்டமை

காண்க. (18)



* * *



(பா - ம்.) * திரிபுரம் பொரிய. +நகைத்திடவந்த.





	 	 	 நகைத்தட வந்த+ வந்த நகுசிரந் திருகி வாங்கிச்

		சிகைத்திரு முடிமேல் வைத்த திண்டிறல் போற்றி கோயில்

		அகத்தவி சுடரைத் தூண்டு மெலிக்கர சாள மூன்று

		சகத்தையு மளித்த தேவர் தம்பிரான் சரணம் போற்றி.



(இ - ள்.) நகைத்து அட வந்த அந்த நகுசிரம் - சிரித்துக்

கொல்லுதற்கு வந்த அந்த வெண்டலையை, திருகி வாங்கி - திருகி

எடுத்து, சிகைத் திருமுடிமேல் வைத்த திண்திறல் போற்றி -

சடையையுடைய அழகிய முடியின்கண் வைத்த மிக்க திறல் காக்க;

கோயில் அகத்து அவிசுடரை - திருக்கோயிலினுள் அவிகின்ற

விளக்கை, தூண்டும் எலிக்கு - தூண்டிய எலிக்கு, அரசு ஆள

மூன்று சகத்தையும் அளித்த - ஆட்சி புரிய மூன்று உலகத்தையும்

அளித்தருளிய, தேவர் தம்பிரான் சரணம் போற்றி - தேவ தேவனது

திருவடி காக்க.

நகுசிரம் - வெண்டலை; இது தாருக வனத்து முனிவர்களால்

விடுக்கப்பட்டது. எலி விளக்கைத் தூண்டிய சிவபுண்ணியத்தால்

மாவலியாகப் பிறந்து உலகாண்ட தென்பது வரலாறு. (19)



* * *



(பா - ம்.) +நகைத்திடவந்த.





	 	 	 	 			 	 பொருப்பகழ்ந் தெடுத்தோன் சென்னி புயமிற மிதித்தாய்

போற்றி

இருக்கிசைத் தவனே பாட விரங்கிவாள் கொடுத்தாய்

போற்றி

தருக்கொடு மிருவர் தேடத் தழற்பிழம் பானாய் போற்றி

செருக்குவிட் டவரே பூசை செய்யநேர் நின்றாய் போற்றி.



(இ - ள்.) பொருப்பு அகழ்ந்து எடுத்தோன் -

திருக்கைலையைப் பறித்தெடுத்த இராவணனது, சென்னி புயம் இற

மிதித்தாய் போற்றி - தலைகளும் தோள்களும் முறிய

மிதித்தருளியவனே வணக்கம்; அவனே இருக்கு இசைத்துப் பாட - அவ்விராவணனே வேதத்தைக் கூறிப் பாட, இரங்கி வாள்

கொடுத்தாய் போற்றி - கருணை கூர்ந்து அவனுக்கு வாட்படை

யருளியவனே வணக்கம்; தருக்கொடும் இருவர் தேட - செருக்கோடு

திருமாலும் பிரமனும் தேட, தழற் பிழம்பு ஆனாய் போற்றி - அனற்

பிழம்பானவனே வணக்கம்; அவரே - அவ்விருவருமே,

செருக்குவிட்டுப் பூசை செய்ய - அத்தருக்கினை ஒழித்து வழிபட,

நேர் நின்றாய் போற்றி - நேரில் நின்றருளியவனே வணக்கம்.



இருக்கு என்பது ஈண்டு வேதம் என்னும் பொதுப்பொருளில்

வந்துளது. (20)





	 	 	 பருங்கைமால் யானை யேனம் பாய்புலி யரிமான் மீனம்

		இருங்குறள் யாமை கொண்ட விகல்வலி கடந்தாய் போற்றி

		குரங்குபாம் பெறும்பு நாரை கோழியா ணலவன் றேரை

		கருங்குரீஇ கழுகி னன்புக் கிரங்கிய கருணை போற்றி.



(இ - ள்.) பருங்கைமால் யானை - பருத்த

துதிக்கையையுடைய யானையும், ஏனம் பாய் புலி அரிமான் மீனம் -

பன்றியும் பாய்கின்ற புலியும் சிங்கமும் மீனமும், இருங்குறள் யாமை

கொண்ட இகல்வலி கடந்தாய் போற்றி - பெரிய குறளும்

யாமையுங்கொண்ட மிக்க வலியை அடக்கினவனே வணக்கம்;

குரங்கு பாம்பு எறும்பு நாரை கோழி - குரங்கும் பாம்பும் எறும்பும்

நாரையும் கோழியும், ஆண் அலவன் தேரை கருங்குரீஇ கழுகின் -

ஆண் ஞெண்டும் தவளையும் கரிக்குருவியும் கழுகுமாகிய இவற்றின்,

அன்புக்கு இரங்கிய கருணை போற்றி - அன்புக்கு இரங்கிய

கருணையே வணக்கம்.

யானையும் புலியும் கொண்ட வன்மையை யொழித்து

அவற்றின் தோலைப் போர்வையாகவும் உடையாகவும்

கொண்டருளினமை முன் கூறப்பட்டது. ஏனம், அரிமான், மீனம்,

குறள், யாமை என்பன திருமால் எடுத்த அவதாரங்கள். திருமால்,

புவியைப் பாயாகச்சுருட்டிப் பாதலத்திலொளித்த இரணியாக்கனை

வெள்ளைப்பன்றி யுருவெடுத்துச் சென்று கொன்று புவியை

முன்போல் நிறுவியும், எல்லாவுலகங்களையும் தன்னடிப்படுத்து

யாவரும் தன் பெயரையே மந்திரமாகக்கூறி வழுத்தும்படி செய்து

இடுக்கண் விளைத்த இரணியனை நரசிங்கவுருக்கொண்டு கொன்றும்,

வேதங்களைக் கவர்ந்து கடலிலொளித்த சோமகன் என்னும்

அசுரனை மீனவுருக்கொண்டு சென்று கொன்று வேதங்களை

வெளிப்படுத்தியும், எல்லாவுலகங்களையும் தன்னடிப்படுத்துத்

தேவர்கள் ஏவல் கேட்ட அரசு செலுத்திய மாவலி யென்பானை

வாமனன் என்னும் குறளுருவாகத் தோன்றிச் சென்று மூன்றடிமண்

இரந்து வளர்ந்து ஈரடியால் நிலத்தையும் வானத்தையும் அளந்து

மூன்றாமடியைத் தலைமீது வைத்துப் பாதலத்தில் அழுத்தியும்,

பாற்கடல் கடையுங்கால் அமிழ்ந்த மந்தரமலையை

ஆமையுருக்கொண்டு தாங்கியும் உலகிற்கு நலம்புரிந்து, பின்

அவ்வச் செயலின் முடிவிலே தருக்குற்று உலகிற்கு அச்சமும்

இடரும் விளைத்தகாலை சிவபெருமான் திருமாலின் அவ்வத்

தோற்றங்களையும் அழிப்பித்தனர் எனப் புராணங்கள் கூறும்.

திருக்குரங்கணில் முட்டம், குரங்காடுதுறை முதலிய

திருப்பதிகளில் குரங்கும்; திருநாகேச்சுரம், சீகாளத்தி முதலிய

திருப்பதிகளில் பாம்பும்; திருவெறும்பூச்சரத்தில் எறும்பும்;

திருக்கழுக்குன்றம், திருப்புள்ளிருக்கு வேளூர் முதலியவற்றில்

கழுகும்;பூசித்துப் பேறு பெற்றன. நாரையும், கரிக்குருவியும்

மதுரையிற் பேறுபெற்ற செய்திகள் இப்புராணத்துள் முன்

ஓதப்பட்டன. கோழி காசியில் முத்தியடைந்தமையும் முன்

கூறப்பட்டது. அலவனும் தேரையும் பேறு பெற்றமை வந்தவழிக்

காண்க. ஆற்றூர் என்னுந் திருப்பதியிலே சிவதீர்த்தத்தில் இருந்த

ஓர் தவளை சிவனிராவில் ஓர் பாம்பால் விழுங்கப்பட்டு உயிர்விடும்

அமையத்தில் உமையால் திருவைந்தெழுத்து உபதேசிக்கப் பெற்றுச்

சிவசாரூபம் பெற்றதென ஆற்றூர்ப் புராணம் கூறுவதனைத் தேரை

அருள் பெற்றமைக்குக் கொள்ளலுமாம். நண்டு கற்கடகேச்சுரத்தில்

முத்திபெற்றதென்றும் கூறுப. (21)





	 	 	 சாலநா னிழைத்த தீங்குக் கென்னையுந் தண்டஞ் செய்த

கோலமே போற்றி பொல்லாக் கொடியனேன்* றொடுத்த

புன்சொன்

மாலைகேட் டென்னை யாண்ட மலைமகண் மணாள

போற்றி

ஆலவா யடிகள் போற்றி யம்மைநின் னடிகள் போற்றி.

	 		 (இ - ள்.) நான் சால இழைத்த தீங்குக்கு - நான் மிகவும்

செய்த குற்றத்திற்கு, என்னையும் தண்டம் செய்த கோலமே போற்றி

- அடியேனையும் ஒறுத்தருளிய திருவுருவே வணக்கம்; பொல்லாக்

கொடியனேன் - பொல்லாத கொடியவனாகிய யான், தொடுத்த

புன்சொல் மாலை கேட்டு - தொடுத்த புல்லிய சொல்மாலையைக்

கேட்டு; என்னை ஆண்ட மலைமகள் மணாள போற்றி -

அடியேனை ஆண்டருளிய மலைமகளின் மணாளனே வணக்கம்;

ஆலவாய் அடிகள் போற்றி - திருவால வாயில் எழுந்தருளிய

பெருமானே வணக்கம்; அம்மைநின் அடிகள்போற்றி - பிராட்டியே

நின் திருவடிகட்கு வணக்கம்.



இப்பாட்டிலே தனக்குச்செய்த இகலும் அன்பும் கூறப்பட்டன.

போற்றி என்னுஞ் சொல் வணக்கம் எனவும் காக்க எனவும்

பொருள்படும். ஆகையால் இச்செய்யுட்களில் இவ்விரு பொருளும்

கூறப்பட்டன. (22)



* * *



(பா - ம்.) * போற்றியஞ்சிக் கொடியனேன்.





	 	 [கலிநிலைத்துறை]



ஆவலந்தனே னடியனேற் கருளரு ளென்னாக்

கோவ மும்பிர சாதமுங் குறித்துரை பனுவற்

பாவ லங்கலாற் பரனையும் பங்கிலங் கயற்கட்

பூவை தன்னையு முறைமுறை போற்றியென் றேத்தா*.



(இ - ள்.) ஆ - ஐயோ, அலந்தனேன் - வருந்தினேன்,

அடியனேற்கு அருள் அருள் என்னா - அடியேனுக்கு அருளாய்

அருளாய் என்று வேண்டி, கோவமும் பிரசாதமும் குறித்து உரை -

இறைவனுடைய வெகுளியையும் அருளையும் குறித்துக் கூறும்,

பனுவல் பா அலங்கலால் - நூலாகிய பாமாலையால், பரனையும் -

சோமசுந்தரக் கடவுளையும், பங்கில் அங்கயற்கண் பூவை

தன்னையும் - அவன் பாகத்திலமர்ந்த அங்கயற்கண்

ணம்மையையும், முறை முறை போற்றி என்று ஏத்தா - முறையாகப்

போற்றி என்று துதித்து.

ஆ, இரக்கப்பொருள் குறித்த இடைச்சொல். பனுவல் -

கோபப் பிரசாதம் என்னும் பிரபந்தம்; அது,

"தவறு பெரிதுடைத்தே தவறு பெரிதுடைத்தே

வெண்டிரைக் கருங்கடன் மேற்றுயில் கொள்ளும்

அண்ட வாணனுக் காழியன் றருளியும்

உலக மூன்று மொருங்குடன் படைத்த

மலரோன் றன்னை வான்சிர மரிந்துங்

கான வேடுவன் கண்பரிந் தப்ப

வான நாடு மற்றவற் கருளியுங்

கடிபடு பூங்கணைக் காம னாருடல்

பொடிபட விழித்தும் பூதலத் திசைந்த

மானுட னாகிய சண்டியை

வானவ னாக்கியும்..........." என்பது. (23)





* * *



(பா - ம்.) * போற்றிநின் றேத்தா.





	 	 	 தேவ தேவனைப் பின்பெருந் தேவிபா ணியொடுந்

		தாவி லேழிசை யேழுகூற் றிருக்கையுஞ் சாத்திப்

		பூவர் சேவடி சென்னிமேற் பூப்பவீழ்ந் தெழுந்தான்

		பாவ லோர்களுந் தனித்தனி துதித்தனர் பணிந்தார்.



(இ - ள்.) பின் தேவதேவனைப் பெருந் தேவபாணியொடும்

- பின்பு தேவ தேவனாகிய அவ்விறைவனுக்குப் பெருந்

தேவபாணியுடன், தாஇல் ஏழ்இசை ஏழு கூற்றிருக்கையும் சாத்தி -

கெடுதலில்லாத ஏழிசை யமைந்த திருவெழு கூற்றிருக்கையும் சாத்தி,

பூவர் சேவடி சென்னிமேல் பூப்ப - மலர்போன்ற சிவந்த திருவடிகள்

தனது முடியின்மேல் மலருமாறு, வீழ்ந்து எழுந்தான் - விழுந்து

வணங்கி எழுந்தனன்; பாவலோர்களும் தனித்தனி துதித்தனர்

பணிந்தார் - ஏனைப் புலவர்களும் தனித்தனியே துதித்து

வணங்கினர்.

தேவபாணி - தெய்வத்தைப் பாடும் பாட்டு. முதற் கடவுளைப்

பாடினமையின் பெருந் தேவபாணி எனப்பட்டது. அது,

	 "சூல பாணியை சுடர்தரு வடிவனை

			நீல கண்டனை நெற்றியோர் கண்ணனை

			பால்வெண் ணீற்றனை பரம யோகியை

			காலனைக் காய்ந்த கறைமிடற் றண்ணலை

			நூலணி மார்பனை நுண்ணிய கேள்வியை

			கோல மேனியை கொக்கரைப் பாடலை

			வேலுடைக் கையனை விண்டோய் முடியனை

			ஞாலத் தீயினை நாதனைக் காய்ந்தனை

			தேவ தேவனை திருமறு மார்பனை

			கால மாகிய கடிகமழ் தாரனை........."



என்பது, எழுகூற்றிருக்கை - ஒன்று முதல் ஏழுவரையுள்ள

எண்களை அமைத்துப் பாடும் ஒருவகைச் சித்திரப் பாட்டு. அது,

	 "ஓருடம் பீருரு வாயினை யொன்றுபுரிந்

			தொன்றி நீரிதழ்க் கொன்றை சூடினை

			மூவிலைச் சூல மேந்தினை

			சுடருஞ் சென்னி மீமிசை

			இருகோட் டொருமதி யெழில்பெற மிலைத்தனை

			ஒருகணை யிருதோள் செவியுற வாங்கி

			மூவெயி னாற்றிசை முரணரண் செகுத்தனை

			ஆற்ற முன்னெறி பயந்தனை

			செறிய விரண்டு நீக்கி

			ஒன்று நினைவோர்க் குறுதி யாயினை

			அந்நெறி யொன்று

			மனம்வைத் திரண்டு நினைவி லோர்க்கு

			முன்னெறி யுலகங் காட்டினை யந்நெறி

			நான்கென வூழி தோற்றினை

			சொல்லு மைந்தலை யரவசைத் தசைந்தனை

			நான்முகன் மேன்முகங் கபால மேந்தினை

			நூன்முக முப்புரி மார்பில்

			இருவ ரங்க மொருங்குட னேந்திய

			ஒருவ நின்னாதி காணா திருவர்

			மூவுல குழன்று நாற்றிசை யுழிதர

			ஐம்பெருங் குன்றத் தழலாய்த் தோன்றினை

			ஆறுநின் சடையது வைந்துநின் னிலையது

	 	 நான்குநின் வாய்மொழி மூன்றுநின் கண்ணே

			இரண்டுநின் குழையே யொன்றுநின் னேறே

			ஒன்றிய காட்சி யுமையவ ணடுங்க

			இருங்களிற் றுரிவை போர்த்தனை நெருங்கி

			முத்தீ நான்மறை யைம்புல னடக்கிய

			அறுதொழி லாளர்க் குறுதி பயன்தனை

			ஏழி லின்னரம் பிசைத்தனை

			ஆறி லமுதம் பயன்தனை யைந்தில்

			விறலியர் கொட்டு மழுத்த வேந்தினை

			ஆல நீழ லன்றிருந் தறநெறி

			நால்வர் கேட்க நன்கினி துரைத்தனை

			நன்றி யில்லா முந்நீர்ச் சூர்மாக்

			கொன்றங் கிருவரை யெறிந்த வொருவன்

			தாதை யொருமிடற் றிருவடி வாயினை

			தரும மூவகை யுலக முணரக்

			கூறுவ னால்வகை

			இலக்கண விலக்கிய நலத்தக மொழிந்தனை

			ஐங்கணை யவனொடு காலனை யடர்த்தனை

			ஏழி னோசை யிராவணன் பாடத்

			தாழ்வாய்க் கேட்டவன் றலையளி பொருத்தினை

			ஆறிய சிந்தை யாகி யைங்கதித்

			தேரொடு திசைசெல விடுத்தோன்

			நாற்றோ ணலனேய் நந்திபிங் கிருடியென்

			றேற்ற பூத மூன்றுடன் பாட

			இருகண் மொந்தை யொருகணங் கொட்ட

			மட்டுவிரி யலங்கன் மலைமகள் காண

			நட்ட மாடிய நம்ப வதனாற்

			சிறியேன் சொன்ன வறிவில் வாசகம்

			வறிதெனக் கொள்ளா யாக வேண்டும்

			வெறிகமழ் கொன்றையொடு வெண்ணில வணிந்து

			கீதம் பாடிய வண்ணல்

			பாதஞ் சென்னியிற் பரவுவன் பணிந்தே."





என்பது. பூவார் எனற்பாலது எதுகை நோக்கிக் குறுகிநின்றது; ஆர்

உவமவுருபு; பூவர் என்பதற்குச் சுந்தரர் என்றுரைப்பாரு முளர்.

துதித்தனர், முற்றெச்சம்.

நக்கீரர் பாடிய இந்நான்கு பிரபந்தங்களும், மற்றும் இவர்

பாடிய திருவீங்கோய்மலை எழுபது, திருவலஞ்சுழி மும்மணிக்

கோவை, காரெட்டு, போற்றித் திருக்கலி வெண்பா, திருக்கண்ணப்பர்

திருமறம் என்பனவும், திருமுருகாற்றுப்படையும் சைவத்திருமுறைகள்

பன்னிரண்டனுள் பதினொராந் திருமுறையில் அடங்கியுள்ளன. (24)





	 	 	 துதித்த கீரனுக் கின்னருள் சுரந்துநீ முன்போன்

மதித்த நாவலர் குழாத்திடை வதியென மறைநூல்

உதித்த நாவினார் கருணைசெய் துருக்கரந் தயன்சேய்

விதித்த கோயில்புக் கிருந்தனர் விளங்கிழை யோடும்.

(இ - ள்.) மறைநூல் உதித்தநாவினார் - வேதநூல் தோன்றிய

நாவினையுடைய சோமசுந்தரக் கடவுள், துதித்தகீரனுக்கு - இங்ஙனம்

துதித்த நக்கீரனுக்கு, இன் அருள் சுரந்து - இனிய அருள் சுரந்து, நீ

முன்போல் - நீ முன்போலவே, மதித்த நாவலர் குழாத்திடை வதி

எனக் கருணை செய்து - நின்னை நன்குமதித்த புலவர் கூட்டத்து

நடுவிலே தங்குவாயாக வென்று கூறியருளி, உருக்கரந்து -

திருவுருவை ஒளித்து, அயன்சேய் விதித்த கோயில்புக்கு - பிரமன்

புதல்வனாகிய தேவதச்சன் அமைத்த திருக்கோயிலினுட் புகுந்து,

விளங்கிழையோடும் இருந்தனர் - விளக்க மாகிய அணிகளை

அணிந்த உமையம்மையோடும் வீற்றிருந்தனர்.

மதித்த - யாவரானும் மதிக்கப்பட்ட என்றுமாம். விளங்கிழை,

வினைத்தொகைப் புறத்துப் புறந்த அன்மொழித் தொகை. (25)





	 	 கற்ற கீரனுங் கலைஞருங் கழகமண் டபத்தில்

உற்ற வாடகக் கிழியறுத் தந்தணற் குதவிக்

கொற்ற வேந்தனும் வரிசைகள் சிலசெயக் கொடுப்பித்

தற்ற நீங்கிய கல்வியின் செல்வரா யமர்ந்தார்.

(இ - ள்,) கற்றகீரனும் கலைஞரும் - பல கலைகளையுங்

கற்ற நக்கீரனும் புலவர்களும், கழக மண்டபத்தில் உற்ற - சங்க

மண்டபத்தின் முன்தூக்கிய, ஆடகக்கிழி அறுத்து அந்தணற்கு

உதவி - பொன் முடிப்பை அறுத்துத் தருமி என்னும்

மறையவனுக்குக் கொடுத்து, கொற்ற வேந்தனும் வரிசைகள் சில

செயக் கொடுப்பித்து - வெற்றி வேந்தனாகிய சண்பகமாறனும் சில

வரிசைகள் செய்யுமாறு கொடுப்பித்து, அற்றம் நீங்கிய கல்வியின்

செல்வராய் அமர்ந்தார் - குற்றம் நீங்கிய கல்விச் செல்வராக

இருந்தனர்.

அற்றம் - சோர்வு; குற்றம். கல்வியின், சாரியை அல்வழிக்கண்

வந்தது. (26)





	 	 	 [அறுசீரடியாசிரிய விருத்தம்]

சம்பக மாற னென்னுந் தமிழ்நர் தம் பெருமான் கூடல்

அம்பக நுதலி னானை யங்கயற் கண்ணி னாளை

வம்பக நிறைந்த செந்தா மரையடி வந்து தாழ்ந்து

நம்பக நிறைந்த வன்பாற் பல்பணி நடாத்தி வைகும்.

(இ - ள்.) சம்பகமாறன் என்னும் தமிழ்நர்தம் பெருமான் -

சண்பகமாறன் என்னும் தமிழர் வேந்தன், கூடல் அம்பகம்

நுதலினானை அங்கயற் கண்ணினாளை - கூடலில் வீற்றிருக்கும்

நெற்றிக் கண்ணனாகிய சோமசுந்தரக் கடவுளையும் அங்கயற்

கண்ணம்மையையும், வம்பு அகம் நிறைந்த செந்தாமரை அடி வந்து

தாழ்ந்து - மணம் உள்ளே நிறைந்த செந்தாமரை மலர்போன்ற

திருவடிகளில் வந்து வணங்கி, நம்புஅகம் நிறைந்த அன்பால் -

சிவமே பொருளெனத் துணிந்த உள்ளத்தின்கண் நிறைந்த

அன்பினால், பல்பணி நடாத்தி வைகும் - பல திருப்பணிகள்

நடாத்தி இனிதிருப்பானாயினன்.

தமிழ்நர், நர் பெயர் விகுதி. அம்பகம் - கண்.

எண்ணும்மைகள் தொக்கன. ஆறனுருபாகத் திரித்தலுமாம். வம்பு -

மணம். நம்பு - விருப்பம்.



	 "நம்பும் மேவும் நசையா கும்மே"



என்பது தொல்காப்பியம், இச்சொல் இக்காலத்து நம்பகம்,

நம்பிக்கை என உருத்திரிந்து, பொருள் வேறுபட்டு வழங்குகிறது.

(27)

ஆகச்செய்யுள் - 2566.



* * *





	 	 ஐம்பத்து நான்காவது

கீரனுக்கு இலக்கண முபதேசித்த படலம்





[அறுசீரடியாசிரிய விருத்தம்]

கொன்றையந் தெரியல் வேய்ந்த கூடலெம் பெருமான்

செம்பொன்

மன்றலங் கமலத் தாழ்ந்து வழிபடு நாவ லோனை

அன்றகன் கரையே றிட்ட வருளுரை செய்தே மிப்பாற்

றென்றமி ழனையான் றேறத் தெருட்டிய திறனுஞ்

சொல்வாம்.



(இ - ள்.) கொன்றை அம்தெரியல் வேய்ந்த - அழகிய

கொன்றை மாலை அணிந்த, கூடல் எம்பெருமான் - கூடலில்

வீற்றிருக்கும் எம்பெருமானாகிய சோமசுந்தரக் கடவுள், மன்றல்

அம் செம்பொன் கமலத்து ஆழ்ந்து - மணமிக்க அழகிய சிவந்த

பொற்றாமரைத் தடத்து வீழ்ந்து அழுந்தி, வழிபடு நாவலோனை -

துதித்த நாவலனாகிய நக்கீரனை, அன்று அகன் கரை ஏறிட்ட

அருள் உரை செய்தேம் - அப்பொழுது அகன்ற கரையின்கண்

ஏற்றி யருளிய திருவிளையாடலை உரைத்தேம். இப்பால் - பின்,

தென்தமிழ் அனையான் தேற - அழகிய தமிழிலக்கணத்தை

அந்நக்கீரன் தெளியுமாறு, தெருட்டிய திறனும் சொல்வாம் -

தெளிவித்த திருவிளையாடலையும் உரைப்பாம்.

தென்றமிழ் என்றது இயற்றமிழ் இலக்கணத்தை. தெருட்டிய,

பிறவினைப் பெயரெச்சம், தெருட்டு, பகுதி. (1)





	 	 	 முன்புநான் மாடக் கூடன் முழுமுத லாணை யாற்போய்

	இன்புற வறிஞ ரீட்டத் தெய்தியாங் குறையுங் கீரன்

	வன்புறு கோட்டந் தீர்ந்து மதுரையெம் பெருமான் றாளில்

	அன்புறு மனத்த னாகி யாய்ந்துமற் றிதனைச் செய்வான்.



(இ - ள்.) நான்மாடக் கூடல் முழுமுதல் ஆணையால் -

நான்மாடக் கூடலின் கண் எழுந்தருளிய முழுமுதற் கடவுளாகிய

சோமசுந்தரக் கடவுளின் ஏவலால், முன்பு போய் - முன்பு சென்று,

இன்பு உற - மகிழ்ச்சி மிக, அறிஞர் ஈட்டத்து எய்தி ஆங்கு

உறையும் கீரன் - புலவர் கூட்டத்தை அடைந்து அங்கு வதியும்

நக்கீரன், வன்பு உறுகோட்டம் தீர்ந்து - வலிமிக்க அழுக்காறு

நீங்கி மதுரை எம்பெருமான் தாளில் - மதுரையில் அமர்ந்தருளிய

எமது பெருமான் திருவடியில், அன்பு உறுமனத்தனாகி -

அன்புமிக்க மனமுடையனாய், ஆய்ந்து இதனைச் செய்வான் -

ஆராய்ந்து இதனைச் செய்வானாயினன்.

கோட்டம் - மனக்கோண்; அழுக்காறு. மற்று, அசை. (2)





	 	 	 	 	 			 	 கட்டவிழ் கடுக்கை யண்ணல் கண்ணினா லவிந்த காளை

		மட்டவிழ் மலரோ னாலு மாயவ னாலுங் காக்கப்

		பட்டவ னல்ல னன்னா னுதல்விழிப் படுதீ நம்மைச்

		சுட்டபோ துருப்பந் தீர்த்துக் காத்ததிச் சுவண கஞ்சம்.



(இ - ள்.) கட்டு அவிழ் கடுக்கை அண்ணல் - முறுக்கு

அவிழ்ந்த கொன்றை மலர் மாலையை அணிந்த இறைவனது,

கண்ணினால் அவிழ்ந்த காளை - நுதற் கண்ணினால் நீறாகிய

மதவேள், மட்டு அவிழ் மலரோனாலும் - மணத்தொடு மலர்ந்த

தாமரை மலரில் இருக்கும் பிரமனாலும், மாயவனாலும்

காக்கப்பட்டவன் அல்லன் - திருமாலினாலும் காக்கப்பட்டிலன்;

அன்னான் நுதல் விழிப்படுதீ - அவ்விறைவனது நெற்றிக் கண்ணில்

உண்டாகிய நெருப்பு நம்மைச் சுட்டபோது - நம்மை வெதுப்பிய

பொழுது, உருப்பம் தீர்த்து - அவ்வெம்மையைப் போக்கி,

இச்சுவண கஞ்சம் காத்தது - இப்பொற்றாமரைத் தடம் ஓம்பியது.

காமனைச் சிவபிரானிடத்து ஏவிய பிரமனும், காமனுக்குத்

தந்தையாகிய திருமாலும் அவனைக்காக்கும் வலியுடையரேல்

காத்திருப்பர்; அவர்களாலும் காக்க வொண்ணாத இறைவனது

நுதல்விழிச் செந்தீயின் வெம்மையை மாற்றி இப்பொற்றாமரை

காத்தது; என இறைவனது முதன்மையும், பொற்றாமரையின்

மேன்மையும் புலப்பட அவ்வரலாறு குறிக்கப்பட்டது. (3)





	 	 	 இப்பெருந் தடமே யெம்மை யெம்மையுங் காப்ப தென்னாக்

		கப்பிலா மனத்தான் மூன்று காலமு மூழ்கி மூழ்கி

		அப்பனை யால வாயெம் மடிகளை யடியார் சேம

		வைப்பினை யிறைஞ்சி நித்தம் வழிபடு நியமம் பூண்டான்.



(இ - ள்.) இப்பெருந்தடமே - இந்தப் பெருமை வாய்ந்த

தீர்த்தமே, எம்மை எம்மையும் காப்பது என்னா - எம்மை

எப்பிறப்பிலும் ஓம்புவதாகும் என்று கருதி, கப்பு இலா மனத்தால் -

பிளவுபடாத (ஒன்றுபட்ட) மனத்துடன், மூன்று காலமும் மூழ்கி

மூழ்கி - மூன்று காலங்களிலும் அதில் நீராடி, அப்பனை ஆலவாய்

எம் அடிகளை - எல்லா உயிர்கட்கும் அத்தனும் திருவாலவாயில்

அமரும் எமது இறைவனும், அடியார் சேமவைப்பினை -

அடியார்களின் சேமநிதியுமாகிய சோமசுந்தரக் கடவுளை,

இறைஞ்சி நித்தம் வழிபடும் நியமம் பூண்டான் - வணங்கி நாள்

தோறும் வழிபடுகின்ற கடப்பாட்டினை மேற்கொண்டான்.

எம்மையும் - எப்பிறப்பினும்; இம்மையினும் மறுமையினும்

என்றுமாம். அடியார் சேம வைப்பினை என்ற கருத்தை,

	 "காதலர்க் கெய்ப்பினில் வைப்பு வாழ்க"



எனத் திருவாசகத்தும்,

	 "நல்லடியார் மனத் தெய்ப்பினில் வைப்பை"



என வன்றொண்டர் தேவாரத்தும் காண்க. (4)





	 	 	 	 			 	 மையறு மனத்தான் வந்து வழிபடு நியம நோக்கிப்

பையர வாரம் பூண்ட பரஞ்சுடர் மாடக் கூடல்

ஐயனு மணிய னாகி யகமகிழ்ந் தவனுக் கொன்று

செய்யநன் கருணை பூத்துத் திருவுளத் திதனைத்

தேர்வான்.



(இ - ள்.) மை அறும் மனத்தான் - குற்றம் நீங்கிய

மனத்தையுடைய நக்கீரன், வந்து வழிபடும் நியமம் நோக்கி -

நாள்தோறும் வந்து வழிபடுங் கடப்பாட்டினைப் பார்த்து, பை

அரவு ஆரம்பூண்ட பரஞ்சுடர் மாடக்கூடல் ஐயனும் -

படத்தையுடைய பாம்பினை ஆரமாகப் பூண்ட பரஞ்சோதியாகிய

நான்மாடக்கூடல் இறைவனும், அணியனாகி அகமகிழ்ந்து -

அண்மையனாய்த் திருவுள்ளம் மகிழ்ந்து, அவனுக்கு ஒன்று செய்ய

நன் கருணைபூத்து - அந்தக்கீரனுக்கு ஒன்று புரியத் திருவருள்

கூர்ந்து, திருவுளத்து இதனைத் தேர்வான் - திருவுள்ளத்தின்கண்

இதனைக் கருதுவானாயினன்.

அணியனாதல் - அவன் உள்ளத்தே விளங்குதல். (5)





	 இலக்கண மிவனுக் கின்னுந் தெளிகில விதனா லாய்ந்த

நலத்தசொல் வழூஉச்சொ லென்ப தறிகில னவைதீர்

கேள்விப்

புலத்தவர் யாரைக் கொண்டு போதித்து மிவனுக் கென்னா

மலைத்தனு வளைத்த முக்கண் மன்னவ னுன்னு மெல்லை.

(இ - ள்.) இவனுக்கு இன்னும் இலக்கணம் தெளிகில -

இவனுக்கு இன்னும் இலக்கணம் விளங்கவில்லை; இதனால் -

இதனாலே, ஆய்ந்த நலத்தசொல் - ஆராய்ந்த நன்மையையுடைய

சொல்லும், வழூஉச் சொல் என்பது அறிகிலன் - குற்றமுடைய

சொல்லும் இது இது என்பதை அறியாதவனாயினன்; நவைதீர்

கேள்விப் புலத்தவர் யாரைக் கொண்டு - குற்றமற்ற நூற்கேள்வியின் புலமையோர் யாவரால், இவனுக்குப் போதித்தும் என்னா -

இவனுக்குப் போதிப்போ மென்று, மலைத்தனு வளைத்த முக்கண்

மன்னவன் - மலையை வில்லாக வளைத்த மூன்று கண்களையுடைய

சுந்தர பாண்டியன், உன்னும் எல்லை - நினைத்த பொழுது.

தெளிகில - விளங்கிற்றில, நலத்த, குறிப்புப் பெயரெச்சம்.

புலத்தவர் - புலமை யுடையார். போதித்தும், போதிப்போம்;

தன்மைப் பன்மை எதிர்கால முற்று; பன்மை தலைமை பற்றியது.

உன்னினான் அங்ஙனம் உன்னும் பொழுது என விரிக்க. (6)





	 	 	 பங்கயச் செங்கை கூப்பிப் பாலினேர் மொழியாள்

சொல்வாள்

அங்கணா வங்கை நெல்லிக் கனியென வனைத்துங்

கண்ட

புங்கவா நினது சங்கைக் குத்தரம் புகல வல்லார்

எங்குளா ரேனு மென்னெஞ் சுதிப்பதொன்

றிசைப்பே னையா.



(இ - ள்.) பாலின் நேர்மொழியாள் - பால்போலும்

மொழியினையுடைய உமையம்மையார். பங்கயச் செங்கை கூப்பிச்

சொல்வாள் - தாமரை மலர்போன்ற சிவந்த கரங்களைக் குவித்து

வணங்கிக் கூறுவாள், அங்கணா - அங்கணனே, அங்கை

நெல்லிக்கனி என அனைத்தும் கண்ட புங்கவா - உள்ளங்கை

நெல்லிக்கனி போல யாவையும் உணர்ந்த புங்கவனே, நினது

சங்கைக்கு உத்தரம் புகலவல்லார் எங்கு உளார் - உனது

கேள்விக்கு விடைகூற வல்லவர் எங்கே உள்ளார் (ஒருவருமில்லை),

ஏனும் - எனினும், என் நெஞ்சு உதிப்பது ஒன்று - எனது

உள்ளத்திலே தோன்றுவதொன்றை, இசைப்பேன் ஐயா - கூறுவேன்

ஐயனே.

புங்கவன் - உயர்ந்தோன்; தேவன். ஏனும் -

அங்ஙனமாயினும். (7)





	 	 	 பண்டொரு வைகல்* வெள்ளிப் பனிவரை யிடத்துன்

பாங்கர்ப்

புண்டவழ் குலிசக் கோமான் பூமகன் மாயப் புத்தேள்

அண்டருஞ் சனக னாதி யருந்தவர் பிறரு மீண்டிக்

கொண்டன ரிருந்தா ரிந்தக் குவலயம் பொறாது மாதோ.

	 		 (இ - ள்.) பண்டு ஒரு வைகல் - முன்னொரு நாள், பனி

வெள்ளிவரை இடத்து உன் பாங்கர் - வெளிய இமய மலையின்கண்

உன்பக்கலில், புண்தவழ் குலிசக் கோமான் - புலால் விளங்கும்

வச்சிரப்படையையுடைய இந்திரனும், பூமகன் மாயப் புத்தேள்

அண்டரும் - பிரமனும் திருமாலும் பிறதேவர்களும், சனகன்

ஆதிஅருந்தவர் பிறரும் - சனகன் முதலிய அரிய முனிவரும்

பிறரும், ஈண்டிக்கொண்டனர் இருந்தார் - நெருங்கி இருந்தார்;

இந்தக் குவலயம் பொறாது - அதனால் இந்த ஞாலம்

பொறுக்கலாற்றாது.

பண்டொரு வைகல் என்றது திருக்கல்யாண காலத்தை.

மாயப்புத்தேள் முதலிய அண்டரும் பிறரும் என விரிக்க.

கொண்டனர், முற்றெச்சம். மாது, ஓ அசை. (8)



* * *



(பா - ம்) * பண்டொரு போது.





	 	 	 தாழ்ந்தது வடகீ ழெல்லை யுயர்ந்தது தென்மேற் கெல்லை

சூழ்ந்தது கண்டு வானோர் தொழுதுனைப் பரவி யைய

ஊழ்ந்திடு மரவம் பூண்டோ யொருவனின் னொப்பா

னெங்கே

வாழ்ந்திட விடுத்தா லிந்த வையநேர் நிற்கு மென்றார்.

	 	 		 (இ - ள்.) வடகீழ் எல்லை தாழ்ந்தது - வடகிழக் கெல்லை

தாழ்ந்தது; தென்மேற்கு எல்லை உயர்ந்தது - தென்மேற் கெல்லை

உயர்ந்தது; அது கண்டு - அதனைப் பார்த்து, வானோர் உனைச்

சூழ்ந்து - தேவர்கள் உன்னைச் சூழ்ந்து கொண்டு, தொழுது பரவி -

வணங்கித் துதித்து, ஐய - ஐயனே, ஊழ்ந்திடும் அரவம் பூண்டோய்

- ஊருகின்ற பாம்பினை அணிந்தவனே, நின் ஒப்பான் ஒருவன்

அங்கே வாழ்ந்திட விடுத்தால் - நின்னையொப்பா னொருவனை

அத் தென்மேற் கெல்லையில் வாழும்படி விடுப்பின், இந்த வையம்

நேர்நிற்கும் என்றார் - இந்த நிலவுலகம் சமமாக நிற்கும் எனக்

கூறினர்.

சூழ்ந்து - ஆலோசித்து என்றுமாம். ஊழ்ந்திடல் - ஊர்தல்

என்னும் பொருட்டு. நின்னை உள்ளத்தே கொண்டிருத்தலால்

நின்னொப்பான் என்க. (9)





	 	 	 	 	 		 	 பைத்தலை புரட்டு முந்நீர்ப் பௌவமுண் டவனே யெம்மை

ஒத்தவ னனையான் வாழ்க்கைக் குரியளா கியவு லோபா

முத்திரை யிமவான் பெற்ற முகிழ்முலைக் கொடியொப்

பாளென்

றத்திரு முனியை நோக்கி யாயிடை விடுத்தா யன்றே.



(இ - ள்.) பைத்து அலைபுரட்டும் முந்நீர்ப் பௌவம்

உண்டவனே - பரந்து அலைவீசும் மூன்று நீரினையுடைய

கடலைக்குடித்த குறுமுனிவனே, எம்மை ஒத்தவன் - எம்மை

ஒப்பான், அனையான் வாழ்க்கைக்கு உரியளாகிய உலோபா

முத்திரை - அம்முனிவன் இல்வாழ்க்கைக்கு உரியவளாகிய உலோபா

முத்திரை என்பாளே; இமவான்பெற்ற முகிழ் முலைக்கொடி ஒப்பாள் என்று - மலையரையன்பெற்ற அரும்பிய கொங்கையையுடைய

கொடிபோன்ற உமையை ஒத்தவள் என்று கூறி, அத்திருமுனியை

நோக்கி - அந்தத் திருமுனிவனைப் பார்த்து, ஆயிடை விடுத்தாய்

- அங்குப் போகுமாறு பணித்தனை.

பைத்து - விரிந்தென்னும் பொருட்டு. அன்று ஏ அசை. (10)





	 	 	 விடைகொடு போவா னொன்றை வேண்டினா னேகுந்

தேயந்

தொடைபெறு தமிழ்நா டென்று சொல்லுப வந்த நாட்டின்

இடைபயின் மனித்த ரெல்லா மின்றமி ழாய்ந்து கேள்வி

உடையவ ரென்ப கேட்டார்க் குத்தர முரைத்தல்

வேண்டும்.



(இ - ள்.) விடைகொடு போவான் - விடைபெற்றுப் போகும்

அம்முனிவன், ஒன்றை வேண்டினான் - ஒன்றை

வேண்டுவானாயினன்; ஏகும்தேயம் - யான் செல்லும் நாடு,

தொடைபெறு தமிழ்நாடு என்று சொல்லுப - (செய்யுளாகத்)

தொடுத்தலைப்பெறும் தமிழ்நாடு என்று கூறுவர்; அந்த நாட்டின்

இடைபயில் மனித்தர் எல்லாம் - அந்த நாட்டின் கண் வாழும்

மக்களனைவரும், இன்தமிழ் ஆய்ந்து கேள்வி உடையவர் என்ப -

இனிய தமிழை ஆராய்ந்து அந் நூற்கேள்வி மிக்கவரென்று கூறுவர்;

கேட்டார்க்கு உத்தரம் உரைத்தல் வேண்டும் - (ஆதலால் அத்தமிழ்

நூலில்) வினாவினார்க்கு விடைகூறுதல் வேண்டும்.

தொடை - செய்யுளுறுப்புக்களுள் ஒன்று; அது மோனை,

எதுகை, முரண், இயைபு, அளபெடை, பொழிப்பு, ஒரூஉ,

செந்தொடை, நிரனிறை, இரட்டை என்னும் விகற்பங்களுடையது. (11)





	 	 	 சித்தமா சகல வந்தச் செந்தமி ழியனூ றன்னை

		அத்தனே யருளிச் செய்தி யென்றன னனையான் றேற

		வைத்தனை முதனூ றன்னை மற்றது தெளிந்த பின்னும்

		நித்தனே யடியே னென்று நின்னடி காண்பே னென்றான்.



(இ - ள்.) சித்தம் மாசு அகல - மனத்திலுள்ள

அறியாமையாகிய குற்றம் நீங்க, அந்தச் செந்தமிழ் இயல்நூல்

தன்னை - அச்செந்தமிழின் இலக்கண நூலை அத்தனே அருளிச்

செய்தி என்றனன் - இறைவனே அருளிச் செய்வாயாக என்று

வேண்டினன்; அனையான் தேற முதனூல் தன்னை வைத்தனை -

அம்முனிவன் தெளியுமாறு முதனூல் அருளினை; அது தெளிந்த

பின்னும் - அம் முதல்நூலைத் தேர்ந்துணர்ந்த பின்னும்,

நித்தனே - அழிவில்லாதவனே, அடியேன் நின் அடி என்று

காண்பேன் என்றான் - அடியேன் நினது திருவடியை என்று

காண்பேன் என்று வினவினன். மற்று, அசை. (12)





	 	 கடம்பமா வனத்தி லெம்மைக் கண்டனை யிறைஞ்சி யுள்ளத்

திடம்பெற யாது வேட்டா யவையெலா மெம்பாற் பெற்றுத்

திடம்பெற மலயத் தெய்தி யிருக்கென விடுத்தாய் சென்று

குடம்பெறு முனியு மங்கே யிருக்கின்றான் கொடியி

னோடும்.

(இ - ள்.) மாகடம்பவனத்தில் - பெரிய கடம்பவனத்தின்கண்,

எம்மைக் கண்டனை இறைஞ்சி - எம்மைக் கண்டு வணங்கி,

உள்ளத்து இடம் பெற யாது வேட்டாய் - நின் உள்ளத்தின்கண்

நிரம்ப யாதனை யாதனை விரும்பினாயோ, அவை எலாம் எம்பால்

பெற்று - அவற்றை எல்லாம் எம்மிடத்துப் பெற்று, திடம்பெற

மலயத்து எய்தி இருக்க எனவிடுத்தாய் - மனஞ்சலியாது பொதியின்

மலையிற் சென்று இருக்கக்கடவை என்று ஏவினாய்; குடம்பெறு

முனியும் அங்கே சென்று - கலசமுனியாகிய அவனும் அங்குச்

சென்று, கொடியினோடும் இருக்கின்றான், உலோபா

முத்திரையோடும் இருக்கின்றான்.

கண்டனை, முற்றெச்சம். அவையெனப் பின் வருதலின் யாது

என்பதனை அடுக்கிக் கொள்க; ஒருமையும் பன்மையும் மயங்கின

வென்றுமாம். இருக்கென அகரம் தொக்கது. (13)





	 	 	 இனையதுன் றிருவுள் ளத்துக் கிசைந்ததே லிவற்குக்

கேள்வி

அனையமா தவனைக் கூவி யுணர்த்தென வணங்கு கூற

இனையநா ணிகழ்ச்சி* யெல்லா மறந்திடா தின்று

சொன்னாய்

அனையதே செய்து மென்னா வறிவனை நினைந்தா

னையன்.

	 		 (இ - ள்.) இனையது உன் திருவுள்ளத்திற்கு இசைந்ததேல் -

இச்செய்தி நினது திருவுள்ளத்துக்குப் பொருந்துவதாயின், அனைய

மாதவனைக் கூவி - அம்முனிவனை அழைத்து, இவற்குக் கேள்வி

உணர்த்து என அணங்குகூற - இந்நக்கீரனுக்குத் தமிழிலக்கணத்தை

அறிவுறுத்துவாயாக என்று இறைவிகூற, இனையநாள் நிகழ்ச்சி

எல்லாம் - இத்துணை நாட்செய்திகளனைத்தையும், மறந்திடாது

இன்று சொன்னாய் மறந்திடாது இன்று கூறினை, அனையதே

செய்தும் என்னா - அதனையே செய்வே மென்று கூறி, ஐயன்

அறிவனை நினைந்தான் - இறைவன் அம்முனிவனை

நினைந்தனன்.

கூவி அவனால் உணர்த்து எனவிரிக்க. பாலினேர்

மொழியாளாகிய அணங்கு என இயைக்க. சொன்னாயென வியந்து

என்க. (14)



* * *



(பா - ம்.) * எனைய நாணிகழ்ச்சி.





	 	 	 	 	 			 	 உடைய நாயகன் றிருவுள முணர்ந்தனன் முடிமேல்

		அடைய வஞ்சலி முகிழ்த்தன னருந்தவ விமானத்

		திடைபு குந்தனன் பன்னியோ டெழுந்தன னகல்வான்

		நடைய னாகிவந் தடைந்தன னற்றமிழ் முனிவன்.



(இ - ள்.) உடைய நாயகன் திருவுளம் உணர்ந்தனன் -

எல்லாமுடைய இறைவனது திருவுள்ளக் குறிப்பினை அறிந்து,

முடிமேல் அடைய அஞ்சலி முகிழ்த்தனன் - முடிமீது பொருந்த

அஞ்சலியாகக் கைகளைக் குவித்து, அருந்தவ விமானத்திடை

பன்னியோடு புகுந்தனன் - அரியதவமாகிய விமானத்தில்

மனைவியோடும் ஏறி, எழுந்தனன் - மேலே எழுந்து, அகல்வான்

நடையன் ஆகிவந்து - அகன்ற வானை வழியாகக் கொண்டு

நடப்பவனாய், நல்தமிழ் முனிவன் அடைந்தனன் - நல்ல தமிழ்

முனிவன் மதுரையை அடைந்தான்.

வானிலே செல்லும் தவ ஆற்றலை விமானமாக உருவகித்தார்.

உணர்ந்தனன், முகிழ்த்தனன், புகுந்தனன், எழுந்தனன் என்பன

முற்றெச்சங்கள். (15)





	 	 	 இயங்கு மாதவத் தேரினும் பன்னியோ டிழிந்து

			புயங்க னாலயம் புகுந்துநாற் புயம்புடை கிளைத்துத்

		தயங்கு செம்பவ ளாசலந் தன்னையு மதன்பால்

		வயங்கு மிந்திர நீலமால் வரையையும் பணியா.



(இ - ள்.) இயங்கும் மாதவத்தேரினும் - இயங்குதலையுடைய

பெரிய தவமாகிய தேரினின்றும், பன்னியோடு இழிந்து -

மனைவியோடும் இறங்கி, புயங்கன் ஆலயம் புகுந்து - சோமசுந்தரக்

கடவுளின் திருக்கோயிலுட்புகுந்து, புடைநால்புயம் கிளைத்துத்

தயங்கு - மருங்கில் நான்கு திருத்தோள்கள் கிளைத்து விளங்கும்,

செம்பவள அசலம் தன்னையும் - சிவந்த பவளமலையை ஒத்த

இறைவனையும், அதன்பால் வயங்கும் இந்திர நீலமால் வரையையும்

பணியா - அதன் மருங்கில் விளங்கும் பெரிய இந்திர நீலமலையை

ஒத்த அம்மையையும் வணங்கி.

தேரினும் - தேரினின்றும், புயங்கன் - சிவபிரான்றிருப்பெயர்;

	 "புயங்கனாள்வான் பொன்னடிக்கே"



என்பது திருவாசகம்; அரவாபரண முடையன் என்றுரைப்பாரு

முளர். இறைவன் பவளமலையையும், இறைவன் பக்கத்துள்ள

இறைவி பவளமலையின் பாங்கர் விளங்கும் இந்திர நீலமலையையும்

போன்று தோன்றினர்;

	 "வெள்ளி வெற்பின்மேல் மரகதக் கொடியுடன் விளங்கும்

தெள்ளு பேரொளிப் பவளவெற் பெனவிடைப் பாகங்

கொள்ளு மாமலை யாளுடன் கூடவீற் றிருந்த

வள்ள லாரைமுன் கண்டனர் வாக்கின்மன் னவனார்"



என்னும் பெரியபுராணச் செய்யுள் சிந்திக்கற்பாலது. (16)





	 	 	 	 	 			 	 பெருகு மன்புளந் துளும்பமெய் யானந்தம் பெருக

		அருகி ருந்தன னாவயிற் கீரனு மம்பொன்

		முருக விழ்ந்ததா மரைபடிந் திறைவனை முன்போல்

		உருகு மன்பினா லிறைஞ்சுவா னொல்லைவந் தடைந்தான்.



(இ - ள்.) பெருகும் அன்பு உளம் துளும்ப - சுரந்து

பெருகும் அன்பானது உள்ளம் நிறைந்து ததும்புவதால், மெய்

ஆனந்தம் பெருக - சிவானந்தம் பெருக, அருகு இருந்தனன் -

அருகில் இருந்தனன்; கீரனும் - நக்கீரனும், முருகு அவிழ்ந்த

தாமரைபடிந்து - மணம்விரிந்த அழகிய பொற்றாமரையிற் படிந்து,

முன்போல் - முன்போலவே, உருகும் அன்பினால் இறைவனை

இறைஞ்சுவான் - உருகுகின்ற அன்பினால் இறைவனை

வணங்குதற்பொருட்டு, ஆவயின் ஒல்லைவந்து அடைந்தான் -

அங்கு விரைந்து வந்து சேர்ந்தனன்.

மெய் - ஆக்கை என்றுமாம். அன்பினால் உள்ள முருகுதலும்

ஆனந்தம் விளைதலும்,

	 "அன்பினா லடியே னாவியோ டாக்கை

யானந்த மாய்க்கசிந் துருக"



என்னும் திருவாசகத்தால் அறியப்படும். ஆவயின், சுட்டுநீண்டது.

இறைஞ்சுவான் வினையெச்சம். (17)





	 	 	 இருந்த மாதவச் செல்வனை யெதிர்வர நோக்கி

	 			அருந்த வாவிவற் கியற்றமி ழமைந்தில வெம்பாற்

			றெரிந்த நீயதை யரிறபத் தெருட்டெனப் பிணியும்

			மருந்து மாகிய பெருந்தகை செய்யவாய் மலர்ந்தான்.



(இ - ள்.) இருந்த மாதவச் செல்வனை - அருகில் இருந்த

பெரிய தவமாகிய செல்வத்தையுடைய அகத்திய முனிவனை,

எதிர்வர நோக்கி - திருமுன் வருமாறு கடைக்கண்சாத்தி, அருந்தவா

- அரிய தவச் செல்வ, இவற்கு இயல்தமிழ் அமைந்தில -

இந்நக்கீரனுக்குத் தமிழிலக்கணம் நிரம்பிற்றில; எம்பால் தெரிந்த நீ

- எம்மிடத்துக் கேட்டுத் தெரிந்த நீ, அதை அரில்தபத்தெருட்டு

என - அவ்விலக்கணத்தைக் குற்றம்நீங்க இவற்கு விளக்குக என்று,

பிணியும் மருந்துமாகிய பெருந்தகை செய்ய வாய்மலர்ந்தான் -

பிணியும் மருந்துமாகிய சோமசுந்தரக்கடவுள் செவ்விய

திருவாய்மலர்ந்தருளினன்.

தப - நீங்க; தபு, பகுதி;

	 "உப்பகார மொன்றென மொழிப

			இருவயினிலையும் பொருட்டாகும்மே"



என்னும் தொல்காப்பியச் சூத்திரத்தால் தபு என்பது

தன்வினைக்கும் பிறவினைக்கும் உரித்தாதல் பெறப்படும்; ஈண்டுத்

தன்வினைக்கண் வந்தது. தெருட்டு, தெருள் என்பதன் பிறவினை.

இறைவன் தன் ஆணைவழி நில்லாத உயிர்கட்குத் துன்பமும்,

நிற்கும் உயிர்கட்கு இன்பமும் அருளுதலின் பிணியும் அதற்கு

மருந்துமாகிய பெருந்தகை என்றார். இதனைக்

கோபப்பிரசாதத்தாலும் அறிக. (18)





	 	 	 	 	 				 	 வெள்ளை மாமதிப் பிளவணி வேணியங் கருணை

			வள்ள லார்பணி சிரத்தினு மனத்தினுந் தாங்கிப்

			பள்ள மேழையும் பருகினோன் பணியுநக் கீரன்

			உள்ள மாசற வியாகர ணத்தினை யுணர்த்தும்*.



(இ - ள்.) வெள்ளை மாமதிப் பிளவு அணி -

வெண்மையாகிய பெருமை பொருந்திய பிறைமதியை அணிந்த,

வேணி அம்கருணை வள்ளலார் பணி - சடையையுடைய அழகிய

அருள்வள்ளலாகிய சோமசுந்தரக்கடவுள் கட்டளையை, சிரத்தினும்

மனத்தினும் தாங்கி - முடிவிலும் மனத்திலும் தாங்கி, பள்ளம்

ஏழையும் பருகினோன் - கடல் ஏழையுங்குடித்த குறுமுனிவன்,

பணியும் நக்கீரன் உள்ளம் மாசு அற - தன்னை வணங்கிய

நக்கீரனது உள்ளத்திலுள்ள அறியாமை நீங்க, வியாகரணத்தினை

உணர்த்தும் - இலக்கணத்தை அறிவுறுத்தும்.

வியாகரணம் - இலக்கணம். (19)



* * *





பா - ம். * வியாகரணத்தினை யுரைக்கும்.





	 	 	 இருவ கைப்புற வுரைதழீஇ யெழுமத மொடுநாற்

			பொருளொ டும்புணர்ந் தையிரு குற்றமும் போக்கி

			ஒருவி லையிரண் டழகொடு முத்தியெண் ணான்கும்

			மருவு மாதிநூ லினைத்தொகை வகைவிரி முறையால்.



(இ - ள்.) இருவகைப்புறவுரை தழீஇ - பொதுவுஞ்

சிறப்புமாகிய இருவகைப் புறவுரைகளையும் முன்னர்ப்பொருந்தி,

எழுவகை மதமொடு - உடன்படல் முதலிய எழுவகை

மதங்களோடும், நாற்பொருளொடும் புணர்ந்து - அறமுதலிய நான்கு

பொருளோடும்கூடி, ஐஇரு குற்றமும் போக்கி - குன்றக்கூறல்

முதலிய பத்துக் குற்றங்களையும் அகற்றி, ஒரு இல் ஐ இரண்டு

அழகொடும் - நீங்குதல் இல்லாத சுருங்கச் சொல்லல் முதலிய பத்து

அழகோடும், உத்தி எண்ணான்கும் மருவும் - முப்பத் திரண்டு உத்தியும் பொருந்தும், ஆதிநூலினைத் தொகைவகை விரிமுறையால்

- முதனூலினைத் தொகையும் வகையும் விரியுமாகிய முறையினால்.



புறவுரை - பாயிரம். நாற்பொருள் - அறம் பொருள் இன்பம்

வீடு, எழுவகை மதம், பத்துக் குற்றம், பத்தழகு, முப்பத்திரண்டு

தந்திரவுத்தி (நூற்புணர்ப்பு) என்பவற்றைப் பின்வருஞ்

சூத்திரங்களால் முறையே அறிக.

"எழுவகை மதமே யுடம்படன் மறுத்தல்

பிறர்தம் மதமேற் கொண்டு களைவே

தாஅ னாட்டித் தனாது நிறுப்பே

இருவர் மாறுகோ ளொருதலை துணிவே

பிறர்நூற் குற்றங் காட்ட லேனைப்

பிறிதொடு படாஅன் றன்மதங் கொளலே."



குன்றக் கூறன் மிகைபடக் கூறல்

கூறியது கூறன் மாறுகொளக் கூறல்

வழுஉச்சொற் புணர்த்தன் மயங்க வைத்தல்

வெற்றெனத் தொடுத்தன் மற்றொன்று விரித்தல்

சென்றுதேய்ந் திறுத னின்றுபய னின்மை

என்றிவை யீரைங் குற்ற நூற்கே."



"சுருங்கச் சொல்லல் விளங்க வைத்தல்

நவின்றோர்க் கினிமை நன்மொழி புணர்த்தல்

ஓசை யுடைமை யாழமுடைத் தாதல்

முறையின் வைப்பே யுலகமலை யாமை

விழுமியது பயத்தல் விளங்குதா ரணத்த

தாகுத னூலிற் கழகெனும் பத்தே."



"நுதலிப் புகுத லோத்துமுறை வைப்பே

தொகுத்துச் சுட்டல் வகுத்துக் காட்டல்

முடித்துக் காட்டன் முடிவிடங் கூறல்

தானெடுத்து மொழிதல் பிறன்கோட் கூறல்

சொற்பொருள் விரித்த றொடர்சொற் புணர்த்தல்

இரட்டுற மொழித லேதுவின் முடித்தல்

ஒப்பின் முடித்தன் மாட்டெறிந் தொழுகல்

இறந்தது விலக்க லெதிரது போற்றல்

முன்மொழிந்து கோடல் பின்னது நிறுத்தல்

விகற்பத்தின் முடித்தன் முடிந்தவை முடித்தல்

உரைத்து மென்ற லுரைத்தா மென்றல்

ஒருதலை துணித லெடுத்துக் காட்டல்

எடுத்த மொழியி னெய்த வைத்தல்

இன்ன தல்ல திதுவென மொழிதல்

எஞ்சிய சொல்லி னெய்தக் கூறல்

பிறநூன் முடிந்தது தானுடன் படுதல்

தன்குறி வழக்க மிகவெடுத் துரைத்தல்

சொல்லின் முடிவி னப்பொருண் முடித்தல்

ஒன்றின முடித்த றன்னின முடித்தல்

உய்த்துணர வைப்பென வுத்தியெண் ணான்கே." (20)





	 	 கருத்துக் கண்ணழி வாதிய காண்டிகை யானும்

விருத்தி யானுநூற் கிடைப்பொரு டுளக்கற விளக்கித்

தெரித்து ரைத்தன னுரைத்திடு திறங்கண்டு நூலின்

அருத்த மேவடி வாகிய வாதியா சிரியன்.



(இ - ள்.) கருத்துக் கண்ணழிவு ஆதிய காண்டிகையானும்

- கருத்துரையும் பதவுரையு முதலிய காண்டிகை யுரையானும்,

விருத்தியானும் - விருத்தி யுரை யானும், நூல் கிடைப்பொருள்

துளக்கு அற விளக்கி - அம்முதனூலின் உட்கிடைப்பொருளை

ஐயமற விளக்கி, தெரித்து உரைத்தனன் - தெருட்டிக் கூறினன்;

உரைத்திடு திறம் கண்டு - அவன் கூறிய வன்மையைப் பார்த்து,

நூலின் அருத்தமே வடிவு ஆகிய - அந்நூலின் பொருளே

திருவுருவமாகிய, ஆதி ஆசிரியன் - முதற் குரவனாகிய

சோமசுந்தரக் கடவுள்.

காண்டிகையாவது கருத்து, பதப்பொருள், எடுத்துக்காட்டு,

வினா, விடை என்னும் ஐந்துங் கொண்டது. விருத்தியாவது பாடம்,

கருத்து, சொல்வகை, சொற்பொருள், தொகுத்துரை, உதாரணம்,

வினா, விடை, விசேடம், விரிவு, அதிகாரம், துணிவு, பயன்,

ஆசிரியவசனம் என்னும் பதினான்கனையும் கொண்டது. (21)





	 	 தருக்கு மின்பமுங் கருணையுந் தழைய*மா தவனைத்

திருக்க ரங்களான் மகிழ்ச்சியுட் டிளைத்திடத் தடவிப்+

பெருக்க வேண்டிய பேறெலாம் பீடுற நல்கி

இருக்கை யிற்செல விடுத்தன னாலவா யிறைவன்.

(இ - ள்.) தருக்கும் இன்பமும் கருணையும் தழைய -

களிப்பும் இன்பமும் அருளும் பெருக, மாதவனை -

தவப்பெரியானாகிய அவ்வகத்திய முனிவனை, மகிழ்ச்சியுள்

திளைத்திட - (அவன்) மகிழ்ச்சிக் கடலுள் திளைக்க,

திருக்கரங்களால் தடவி - தனது திருக்கைகளாலே தடவி, வேண்டிய

பேறு எலாம் - அவன் பெறவேண்டிய பயன் அனைத்தையும்,

பெருக்க - நிரம்ப, பீடுஉற நல்கி - சிறக்கக் கொடுத்தருளி,

இருக்கையில் செல விடுத்தனன் - அவன் இருக்கையிற் செல்ல

விடுத்தருளினான்;

ஆலவாய் இறைவன் - திருவாலவாயின்கண் எழுந்தருளிய

இறைவன். (22)



* * *





(பா - ம்.) * தழைப்ப. +திளைத்திடத் தழுவி.





	 	 பொன்ன னாளொடுங் குறுமுனி விடைகொடு போன

பின்னை யாருயிர்க் கிழத்திதன் பிரானைநேர் நோக்கி

என்னை நீயிவற் குணர்த்திடா தித்தவப் பொதியின்

மன்ன னாலுணர்த் தியதென மதுரைநா யகனும்.

(இ - ள்.) பொன் அனாளொடும் குறுமுனி விடைகொடு

போன பின்னை - பொன்னை யொத்த உலோபா முத்திரை யோடுங் குறுமுனி விடைபெற்றுப் போன பின்னர், ஆர் உயிர்க்கிழத்தி -

அரிய உயிர்போன்ற பிராட்டியார், தன் பிரானை நேர்நோக்கி - தன்

தலைவனாகிய சோமசுந்தரக் கடவுளை எதிரே பார்த்து, இவற்கு நீ

உணர்த்திடாது - இந் நக்கீரனுக்கு நீ இலக்கணம் அறிவித்தருளாது,

இத்தவப் பொதியின் மன்னனால் உணர்த்தியது என்னை என -

இத்தவமுடைய பொதியின் மலைத்தலைவனாகிய அகத்தியனால்

உணர்த்திய காரணம் என்னென்று வினவ, மதுரை நாயகனும்

- மதுரைப் பெருமானும்.

கிழத்தி உரிமை யுடையாள்; கிழமை பகுதி. (23)





	 	 	 	 	 				 	 தன்னை நித்தலும் வழிபடுந் தகுதியோர் சாலப்

			பொன்ன ளிப்பவர் தொடுத்தமற் சரமிலாப் புனிதர்

			சொன்ன சொற்கட வாதவர் துகடவிர் நெஞ்சத்

			தின்ன வர்க்குநூல் கொளுத்துவ தறனென விசைப்ப.



(இ - ள்.) தன்னை நித்தலும் வழிபடும் தகுதியோர் -

தன்னை நாள் தோறும் வழிபடும் தன்மை யுடையோரும், சாலப்

பொன் அளிப்பவர் - நிறையப் பொருள் கொடுப்போரும், தொடுத்த

மற்சரம் இலாப்புனிதர் - அழுக்காறு அடைதலில்லாத மனத்தூய்மை

உடையவரும், சொன்ன சொல் கடவாதவர் - சொன்ன சொல்லைக்

கடவாதவரும் ஆகிய, துகள்தவிர் நெஞ்சத்து இன்னவர்க்கு - குற்றம்

நீங்கிய உள்ளமுடைய இவர் போல் வார்க்கு, நூல் கொளுத்துவது அறன்என இசைப்ப - நூல் போதிப்பது அறமென்று கூறுவர்

அறிந்தோர்.

மற்சரம் - மாற்சரியம், அழுக்காறு. (24)





	 	 	 இவனெ டுத்தமற் சரத்தினால் யாமுணர்த் தாதத்

			தவனை விட்டுணர்த் தினமெனச் சாற்றினான் கேட்டுக்

			கவலை விட்டக மகிழ்ச்சிகொண் டிருந்தனள் கதிர்கால்

			நவம ணிக்கலம் பூத்ததோர் கொடிபுரை நங்கை.



(இ - ள்.) இவன் எடுத்த மற்சரத்தினால் - இவன் கொண்ட

அழுக்காற்றினால், யாம் உணர்த்தாது - யாம் அறிவுறுத்தாமல், அத்

தவனை விட்டு உணர்த்தினம் எனச் சாற்றினான் - அம்முனிவனை

விட்டு அறிவித்தோம் என்று கூறியருளினான்; கேட்டு - அதனைக்

கேட்டு, கவலை விட்டு - ஐயமொழிந்து, கதிர்கால் நவமணிக் கலம்

பூத்தது ஓர் கொடிபுரை நங்கை - ஒளி வீசும் நவமணிகள் பதித்த

அணிகளைப் பூத்ததாகிய ஒரு கொடிபோன்ற பிராட்டி, அகம்

மகிழ்ச்சி கொண்டு இருந்தனள் - மனமகிழ்ச்சி கொண்டு இருந்தனள்.

கவலை - முற்றுமுணர்ந்த பெருமான் தான் உணர்த்தாது ஓர்

முனிவனால் உணர்த்தியது என்னை யென்னும் ஐயம். (25)





	 	 	 கற்ற கீரனும் பின்புதான் முன்செய்த கவிகண்

		முற்று மாய்ந்துசொல் வழுக்களும் வழாநிலை முடிபும்

		உற்று நோக்கினா னறிவின்றி முழுதொருங் குணர்ந்தோன்

		சொற்ற பாடலிற் பொருள்வழுச் சொல்லினே னென்னா.



(இ - ள்.) கற்ற கீரனும் - அகத்தியர்பால் இலக்கணங் கற்ற நக்கீரனும், பின்பு - பின்னர், தான் முன் செய்த கவிகள் முற்றும்

ஆய்ந்து - தான் முன்னே செய்த கவிகள் அனைத்தையும்

ஆராய்ந்து,சொல் வழுக்களும் வழாநிலை முடிபும் உற்று

நோக்கினான் - வழூஉச்சொல் முடிபும் வழாநிலைமுடிபும் ஆகிய

இவற்றைச் சிந்தித்துப் பார்த்து, முழுது ஒருங்கு உணர்ந்தோன்

சொற்ற பாடலில் - முற்றும் ஒருசேர உணர்ந்த இறைவன்

கூறியருளிய பாசுரத்தில், அறிவு இன்றி - அறிவில்லாமையினால்,

பொருள்வழுச் சொல்லினேன் என்னா - பொருட் குற்றஞ் சொல்லினேன் என்று.

சொல்வழுக்கள் - திணைவழு, பால்வழு, இடவழு, காலவழு;

வினாவழு, விடைவழு, மரபுவழு என எழு வகைப்படும்.

சொல்வழுக்கள் என்றாரேனும் அகத்திணை வழுவும், புறத்திணை

வழுவுமாகிய பொருளிலக்கண வழுக்களும் கொள்க. வழுவமைதி

என்பதும் உபலக்கணத்தாற் பெறப்படும். (26)





	 	 மறையி னந்தமுந் தொடாததா ணிலந்தொட வந்த

நிறைப ரஞ்சுடர் நிராமய நிருத்தற்குப் பிழைத்தேன்

சிறிய கேள்வியோர் கழியவுஞ் செருக்குடை யோரென்

றறிஞர் கூறிய பழஞ்சொலென் னளவிற்றே யம்ம.

(இ - ள்.) மறையின் அந்தமும் தொடாத தாள் - மறை

முடியும் தீண்டு தற்கரிய திருவடிகளை, நிலம் தொட வந்த -

நிலமகள் தீண்டுமாறு நடந்து வந்த. நிறை பரஞ்சுடர் நிராமய

நிருத்தற்குப் பிழைத்தேன் - எங்கும் நிறைந்த பரஞ்சோதியாகிய

பாசமற்ற கூத்தப்பிரானுக்குப் பிழை செய்தேன் (ஆகலின்), சிறிய

கேள்வியோர் - நிரம்பாத கல்வியுடையவர், கழியவும் செருக்கு

உடையோர் என்று - மிகவும் இறுமாப்புடையவராய் இருப்பர் என்று,

அறிஞர் கூறிய பழஞ்சொல் - அறிவுடையோர் கூறிய பழமொழி,

என் அளவிற்று - என் அளவினதாயது.

மறையின் அந்தம் - வேதாந்தம்; உபநிடதம். நிராமயன் -

பாசநோயில்லாதவன்; ஆமயம் - நோய். கழிய, உரிச்சொல்லடியாக

வந்த வினையெச்சம். சிறிய கேள்வியோர் செருக்குறுவ ரென்பது,

"கரையமை கல்வி சாலாக் கவிஞர்போ லிறுமாந்து"



என இவ்வாசிரியராலும் முன் குறிக்கப்பட்டது. அம்ம, இடைச்சொல்.

(27)





	 	 அட்ட மூர்த்திதன் றிருவடிக் கடியனேன் பிழைக்கப்

பட்ட தீங்கினா லெனையவ னுதல்விழிப் படுதீச்

சுட்ட தன்றியென் னெஞ்சமுஞ் சுடுவதே யென்றென்

றுட்ட தும்பிய விழுமநோ யுவரியு ளாழ்ந்தான்.

(இ - ள்.) அட்டமூர்த்தி தன் திருவடிக்கு -

அட்டமூர்த்தியாகிய இறைவன் திருவடிகட்கு, அடியனேன்

பிழைக்கப்பட்ட தீங்கினால் - அடியேன் பிழை செய்ய நேர்ந்த

தீங்கினால், எனை - அடியேனை, அவன் நுதல் விழிப்படு தீ

சுட்டது அன்றி - அவ்விறைவனது நெற்றி விழியில்

உண்டாகிய நெருப்புச் சுட்டதே அல்லாமல், என் நெஞ்சமும்

சுடுவதே என்று என்று - என் உள்ளமும் என்னைச் சுடுகின்றதே

என்று எண்ணி எண்ணி, உள் ததும்பிய விழுமநோய் உவரியுள்

ஆழ்ந்தான் - உள்ளே நிரம்பித் ததும்பும் துன்பநோ யென்னுங்

கடலுள் ஆழ்ந்தான்.

அட்டமூர்த்தி - நிலம், நீர், தீ, வளி, வான், ஞாயிறு, திங்கள்,

உயிர் என்னும் எட்டு வடிவாகிய இறைவன். நெஞ்சமும், இறந்தது

தழுவிய எச்சவும்மை. நெஞ்சம் சுடுதலை,

"தன்னெஞ் சறிவது பொய்யற்க பொய்த்தபின்

தன்னெஞ்சே தன்னைச் சுடும்"



என்னும் வாயுறை வாழ்த்தானும் அறிக. விழுமம் - துன்பம்; கவலை.

(28)





	 	 	 மகவை யீன்றதாய் கைத்திடு மருந்துவாய் மடுத்துப்

			பகைப டும்பிணி யகற்றிடும் பான்மைபோ லென்னை

			இகலி ழைத்தறி வுறுத்தினாற்* கேழையேன் செய்யத்

			தகுவ தியாதென வரம்பிலா மகிழ்ச்சியுட் டாழ்ந்தான்.



(இ - ள்.) மகவை ஈன்றதாய் - பிள்ளையைப் பெற்ற தாய்,

கைத்திடும் மருந்துவாய் மடுத்து - கசக்கும் மருந்தினை அதன்

வாயில் ஊட்டி, பகைபடும் பிணி அகற்றிடும் பான்மைபோல் -

பகைத்தலைப் பொருந்திய பிணியை நீக்குந் தன்மை போல,

என்னை இகல் இழைத்து - என்மேற் சினங்கொண்டு,

அறிவுறுத்தினாற்கு - அறிவுறுத்திய அவ்விறைவனுக்கு, ஏழையேன்

செய்யத்தகுவது யாது என - அறிவிலியாகிய என்னாற் செய்யத்தக்க

கைம்மாறு யாதென்று, வரம்பு இலா மகிழ்ச்சியுள் தாழ்ந்தான் -

எல்லையில்லாத மகிழ்ச்சிக் கடலுள் அழுந்தினான்.

மகவு மருந்தினை உண்ணாதாகவும் தாய் அதனை வலிதின்

ஊட்டிப் பிணிய கற்றுதல் போல என்க. பகைபடும் - உடம்பிற்குப்

பகையாகப் பொருந்தும். தன் பிழை கருதித் துன்பத்துள்

ஆழ்ந்தவன் பின்பு இறைவன் புரிந்த அருள் கருதி இன்பத்துள்

ஆழ்ந்தான்.

	 "கோகழியெங் கோமாற்கு நெஞ்சமே

உண்டாமோ கைம்மா றுரை"



என்றார். மாணிக்கவாசகப் பெருமானும். (29)



* * *



(பா - ம்.) * உறுத்தினாய்க்கு.





	 	 	 மாத வன்றனக் காலவாய் மன்னவ னருளாற்

			போத கஞ்செய்த நூலினைப் புலவரே னோர்க்கும்

			ஆத ரஞ்செயக் கொளுத்தியிட் டிருந்தன னமலன்

			பாத பங்கய மூழ்கிய பத்திமைக் கீரன்.



(இ - ள்.) அமலன் பாதபங்கயம் மூழ்கிய பத்திமைக்கீரன் -

நின்மலனாகிய சோமசுந்தரக்கடவுளின் திருவடித் தாமரையில்

அழுந்திய அன்பையுடைய நக்கீரன், மாதவன் தனக்கு ஆலவாய்

மன்னவன் அருளால் - குறுமுனிவனானவன் தனக்கு

அவ்விறைவனருளால், போதகம் செய்த நூலினை - போதித்த

இலக்கணநூலை, புலவர் ஏனோர்க்கும் - ஏனைய புலவர்களுக்கும்,

ஆதரம் செயக் கொளுத்தியிட்டு இருந்தனன் - அன்புமிக

அறிவுறுத்தியிருந்தான்.

ஆலவாய் மன்னவன் - மதுரையிற் சுந்தர பாண்டியனாக

அரசுபுரிந்த இறைவன்; சுட்டாகக் கொள்க. (30)

ஆகச் செய்யுள் - 2596



* * *





	 	 ஐம்பத்தைந்தாவது சங்கத்தார் கலகந் தீர்த்த படலம்





[அறுசீரடியாசிரிய விருத்தம்]

காமனைப் பொடியாக் கண்ட கண்ணுத றென்னூல்* கீர

நாமநற் புலவற் கீந்த நலமிது பொலம்பூங் கொன்றைத்

தாமனச் சங்கத் துள்ளார் தலைதடு மாற்றந் தேற

ஊமனைக் கொண்டு பாட லுணர்த்திய வொழுக்கஞ்

சொல்வாம்.



(இ - ள்.) காமனைப் பொடியாக் கண்ட கண்ணுதல் -

மன்மதனை நீறாக்கிய நெற்றிக்கண்ணையுடைய இறைவன், தென்னூல்

- தமிழிலக்கணத்தை, கீர நாம நல்புலவற்கு ஈந்த நலம் இது -

கீரனென்னும் பெயரையுடைய நல்ல புலவனுக்கு உபதேசித்த

திருவிளையாடல் இது; பொலம்பூங்கொன்றைத் தாமன் -

பொன்போன்ற கொன்றைமலர் மாலையை யணிந்த அப்பெருமான்,

அச்சங்கத்து உள்ளார் - அச்சங்கப் புலவர்கள், தலை தடுமாற்றம்

தேற - தத்தம் மயக்கத்தினின்றும் தெளிய, ஊமனைக் கொண்டு

பாடல் உணர்த்திய ஒழுக்கம் சொல்வாம் - மூங்கை ஒருவனால்

பாடல்களின் பெருமை சிறுமையை (அப்புலவர்களுக்கு)

அறிவித்தருளிய திருவிளையாடலை (இனிக்) கூறுவாம். (1)



* * *



(பா - ம்.) * தொன்னூல்.





	 	 அந்தமில் கேள்வி யோரெண் ணறுவரும் வேறு வேறு

செந்தமிழ் செய்து தம்மிற் செருக்குறு பெருமை கூறித்

தந்தமின் மாறாய்த் தத்தந் தராதர மளக்க வல்ல

முந்தைநூன் மொழிந்த வாசான் முன்னர்வந்

தெய்தி னாரே.



(இ - ள்.) அந்தம் இல் கேள்வியோர் எண்ணறுவரும் -

அளவிறந்த புலமை சான்ற நாற்பத்தெட்டுப் புலவர்களும், வேறு

வேறு செந்தமிழ் செய்து - தனித் தனியாகச் செவ்விய தமிழ்ப்பாக்கள்

செய்து, தம்மில் செருக்குறு பெருமை கூறி - தங்களுள் தருக்குமிக்க

பெருமைகூறி, தந்தமில் மாறாய் - தம்முள்ளே ஒருவர்க்கொருவர்

பகையாய், தத்தம் தராதரம் அளக்க வல்ல - தத்தம் பெருமை

சிறுமையை அளந்தறியவல்ல, முந்தை நூல் மொழிந்த ஆசான் -

முன்னூல் மொழிந்தருளிய குரவனாகிய சோமசுந்தரக்கடவுளின்,

முன்னர் வந்து எய்தினார் - திருமுன் வந்து சேர்ந்தனர்.

செந்தமிழ் - செந்தமிழ்ப்பாக்கள். தருக்குறு பெருமை கூறி

என்பதனைப் பெருமைகூறித் தருக்குற்று என மாறுக. தராதரம் -

பெருமை சிறுமை; தகுதி. (2)





	 	 	 	 			 			 	 தொழுதன ரடிகள் யாங்க டொடுத்தவிப் பாட றம்முள்

		விழுமிதுந் தீதுந் தூக்கி வேறுபா டளந்து காட்டிப்

		பழுதறுத் தையந் தீரப் பணிக்கெனப் பணிந்தார் கேட்டு

		முழுதொருங் குணர்ந்த வேத முதல்வனா முக்கண் மூர்த்தி.



(இ - ள்.) தொழுதனர் - வணங்கி, அடிகள் - இறைவ,

யாங்கள் தொடுத்த இப்பாடல் தம்முள் - யாங்கள் பாடிய

இப்பாடல்களுள், விழுமிதும் தீதும் தூக்கி - வழுவில்லாததனையும்

வழுவுள்ளதனையும் சீர்தூக்கி, வேறு பாடு அளந்து காட்டி -

அவற்றின் பெருமை சிறுமைகளைத் தெரித்துக்காட்டி, பழுது

அறுத்து ஐயம் தீரப் பணிக்க எனப் பணிந்தார் - எம்முள் எழுந்த

இறுமாப்பினைப்போக்கி எமது ஐயுறவு நீங்குமாறு பணித்தருளக்

கடவை என்று வேண்டி (மீண்டும்) வணங்கினர்; முழுது ஒருங்கு

உணர்ந்த வேதம் முதல்வனாம் முக்கண் மூர்த்தி கேட்டு - முற்றும்

ஒருசேர உணர்ந்தருளிய மறை முதல்வனாகிய அம்

முக்கட்பெருமான் (அதனைக்) கேட்டருளி.

தொழுதனர், முற்றெச்சம். பழுது - குற்றம், செருக்கு.

பணிக்கென அகரந்தொகுத்தல். (3)





	 	 	 இருவருந் துருவ நீண்ட வெரியழற் றூணிற் றோன்றும்

		உருவென வறிவா னந்த வுண்மையா யுலகுக் கெல்லாங்

		கருவென முளைத்த மூல விலிங்கத்து ணின்றுங் காண்டற்

		கரியதோர் புலவ னாகித் தோன்றியன் றருளிச் செய்வான்.



(இ - ள்.) இருவரும் துருவ - திருமாலும் பிரமனும் தேட,

நீண்ட எரி அழல் தூணில் - எட்டாது நீண்ட தீப்பிழம்பினின்றும்,

தோன்றும் உரு என - தோன்றியருளிய திருவுருவம்போல, அறிவு

ஆனந்த உண்மையாய் - சச்சிதானந்த வடிவமாய், உலகுக்கு

எல்லாம் கரு என முளைத்த - உலகத்திலுள்ள

இலிங்கங்களுக்கெல்லாம் காரணமாய் முளைத்த, மூல இலிங்கத்துள்

நின்றும் காண்டற்கு அரியது ஓர் புலவனாகி - மூலவிலிங்கத்துள்

நின்றும் காணுதற்கரிய ஒரு புலவனாகத் திருவுருக்கொண்டு,

தோன்றி - வெளிப்பட்டு, ஒன்று அருளிச்செய்வான் - ஒரு செய்தி

கூறியருளுவான்.

அறிவானந்த உண்மையாய் என்பதனை உண்மை

யறிவானந்தமாய் என மாறுக; உண்மை - சத்து. இது சச்சிதானந்த

வடிவமான தென்பதும், மேரு முதலிய இடங்களிலுள்ள

இலிங்கமெல்லாம் தோன்றுதற்கு முன் தோன்றினமையாலும்,

அவ்விலிங்கமெல்லாம் இதினின்றும் கிளைத்தமையாலும் இது

மூலலிங்கம் எனப்படும் மூர்த்தி விசேடப் படலத்திற் கூறப்பட்டமை காண்க. இனி, உலகுக்கெல்லாம் என்பதற்கு உலகத்தின் தோற்றரவுக் கெல்லாம் என்றுரைத்தலுமாம்; இதனை,

	 "ஆதியி லான்ம தத்துவ மான வலர்மகன் பாகமும் நடுவில்

நீதியின் விச்சா தத்துவ மான நெடியவன் பாகமு முடிவில்

ஓதிய சிவதத் துவமென லான வுருத்திரன் பாகமு முதிக்கும்

பேதியிம் மூன்றி லெண்ணிறத் துவங்கள் பிறக்குமிம் மூன்றினு

முறையால்"





என்னும் வேதத்துக்குப் பெருளருளிச்செய்த படலச்செய்யுளாலறிக. (4)





	 	 [கலி விருத்தம்]

இம்மாநக ருள்ளானொரு வணிகன்றன பதியென்

றம்மாநிதிக் கிழவோன்மனை குணசாலினி யனையார்

தம்மாதவப் பொருட்டால்வெளிற் றறிவாளரைத் தழுவும்

பொய்ம்மாசற வினன்போலவ தரித்தானொரு புத்தேள்.



(இ - ள்.) தனபதி என்று ஒரு வணிகன் - தனபதி என்னும்

பெயருடையனாய் ஒரு வணிகன், இம்மாநகர் உள்ளான் - இப்பெரிய

நகரில் இருக்கின்றான்; அம்மாநிதிக்கிழவோன் மனை குணசாலினி -

அப்பெரிய நிதிக்கிழவன் மனைவி குண சாலினி என்பாள்;

அனையார் தம் மாதவப்பொருட்டால் - அவர்கள் செய்த

பெரியதவம் காரணமாக,வெளிற்று அறிவாளரைத் தழுவும் பொய்

மாசு அற - வெள்ளறிவினரைத் தழுவிய நிலையுதல் இல்லாத

அஞ்ஞானம் ஆகிய இருள் நீங்க, இனன்போல் ஒரு புத்தேள்

அவதரித்தான் - சூரியன் தோன்றினாற்போல ஒப்பற்ற

முருகக்கடவுள் அவதரித்தான்.

வெளிற்றறிவு - புல்லறிவு. இனன் - சூரியன். புத்தேள் -

தெய்வம்; முருகக்கடவுள் என்பதை இப்புராணத்து வலைவீசிய

படலத்திலும், இறையனாரகப் பொருள் உரைப்பாயிரத்திலும் காண்க.

இதனை ஐஞ்சீராகப் பிரித்துக் கலிநிலைத்துறையாக்கலாம் எனினும்

அதற்கு ஓசை யின்பமின்மையின் கலிவிருத்தம் எனலே

பொருத்தமென்க. (5)





	 	 	 ஓயாவிறன் மதனுக்கிணை யொப்பானவ னூமச்

			சேயாமவ னிடைநீருரை செய்யுட்கவி யெல்லாம்

			போயாடுமி னனையானது புந்திக்கிசைந் தானன்

			றாயாவரு மதிக்குந்தமி ழதுவேயென வறைந்தான்.



(இ - ள்.) ஓயாவிறல் மதனுக்கு இணை ஒப்பானவன் -

அவன் இடையீடு படாத வெற்றியையுடைய மதவேளுக்கு

இணையொத்தவன்; ஊமச்சேயாம் அவனிடைபோய் - மூங்கைப்

பிள்ளையாகிய அவனிடத்துச் சென்று. நீர் உரை செய்யுள் கவி

எல்லாம் ஆடுமின் - நீவிர் பாடிய கவிகள் அனைத்தையுங்

கூறுங்கள்; அனையானது புந்திக்கு இசைந்தால் - அவனது

உள்ளத்திற்குப் பொருந்துமேல். யாவரும் நன்றாய் மதிக்கும் தமிழ்

அதுவே என அறைந்தான் - அனைவரும் சிறப்பாகக்

கருதிப்பாராட்டும் கவி அதுவேயாகும் என்று கூறியருளினான்.

செய்யுள் - சூத்திரம், உரை, பாட்டு என்னும் மூன்றற்கும்

பொதுவான பெயர். கவி - பாட்டு. செய்யுளாகிய கவியெல்லாம்

என்க. ஆடுதல் - கூறுதல். (6)





	 	 வன்றாண்மழ விடையாயவன் மணிவாணிக னூமன்

என்றாலவன் கேட்டெங்ஙன மிப்பாடலிற் கிடக்கும்

நன்றானவுந் தீதானவு நயந்தாய்ந்ததன் றன்மை

குன்றாவகை யறைவானென மன்றாடிய கூத்தன்.

(இ - ள்.) வல்தாள் மழவிடையாய் - வலிய கால்களையுடைய இளமையாகிய இடபவூர்தியை யுடையாய், அவன் மணிவாணிகன்

ஊமன் என்றால் - அவன் மணிகளின் குணங் குற்றங்களை

ஆராயும் வணிகர் மரபினனும் ஊமனுமாகில், அவன் நயந்து கேட்டு

- அவன் (இப்பாடலை) விரும்பிக் கேட்டு, இப்பாடலில் கிடக்கும்

நன்றானவும் தீது ஆனவும் ஆய்ந்து - இதிற் கிடக்கின்ற

நன்மையையும் தீமையையும் ஆராய்ந்து, அதன் தன்மை குன்றாவகை எங்ஙனம் அறைவான் என - அதன் தன்மையைக் குறைவின்றி

எவ்வாறு கூறுவான் என்று வினவ, மன்று ஆடிய கூத்தன் -

வெள்ளியம்பலத்திலே திருக்கூத்தாடிய பெருமான்.

மணிவாணிகனா யுள்ளான் பாட்டின் றன்மையை

ஆராய்ந்தறிதல் எங்ஙனம், ஊமனாயுள்ளவன் அதனைச்

சொல்லுவதெங்ஙனம் என ஐயுற்றுவினாவினாரென்க. (7)





	 	 மல்லார் தடம் புயவாணிக மைந்தன்றனக் கிசையச்

சொல்லாழமும் பொருளாழமுங் கண்டான்முடி துளக்காக்

கல்லார்புயம் புளகித்துளங் களிதூங்குவன் கலகம்

எல்லாமகன் றிடுமுங்களுக் கென்றாலயஞ் சென்றான்.

(இ - ள்.) மல்ஆர்தடம்புய வாணிக மைந்தன் - வலி

நிறைந்த பெரிய தோளையுடைய அவ்வணிக மைந்தன் - தனக்கு

இசைய - தனக்குப் பொருந்த, சொல் ஆழமும் பொருள் ஆழமும்

கண்டால் - சொல்லாழத்தையும் பொருளாழத்தையும் காணின்,

முடிதுளக்கா - முடியை அசைத்து, கல் ஆர் புயம் புளகித்து

உளம்களி தூங்குவன் - மலைபோன்ற தோள்புளகித்து

உள்ளத்தின்கண் மிக மகிழ்வன்; உங்களுக்குக் கலகம் எல்லாம்

அகன்றிடும் - உங்களுள் நேர்ந்த கலகம் அனைத்தும் நீங்கும்,

என்று - என்று கூறியருளி, ஆலயம் சென்றான் - திருக்கோயிலுட்

சென்றருளினான்.

துளக்கா, செய்யா என்னும் வாய்பாட்டு வினையெச்சம், கல் -

மலை. ஆர், உவமவுருபு. (8)





	 	 பின்பாவல ரெல்லாம்பெரு வணிகக்குல மணியை

அன்பாலழைத் தேகித்தம தவையத்திடை யிருத்தா

நன்பான்மலர் நறுஞ்சாந்துகொண் டருச்சித்தனர் நயந்தே

முன்பாலிருந் தருந்தீந்தமிழ் மொழிந்தாரவை கேளா.

(இ - ள்.) பின் - பின்பு, பாவலர் எல்லாம் - புலவர்

அனைவரும், பெரு வணிகக்குல மணியை அன்பால் அழைத்து ஏகி

- பெரிய வணிகர்குல சிகாமணியை அன்போடு அழைத்துச் சென்று,

தமது அவையத்திடை இருத்தா - தங்கள் கழகத்தின்கண் இருத்தி,

நன்பால் மலர் நறுஞ்சாந்து கொண்டு நயந்து அருச்சித்தனர் - நல்ல

வெண்மலரும் நறிய சந்தனமுமாகிய இவற்றால் விரும்பி அருச்சித்து,

முன்பால் இருந்து - முன்னர் இருந்து, அருந்தீந்தமிழ் மொழிந்தார் -

அரிய இனிய தமிழ்க் கவிகளை மொழிந்தனர்; அவை கேளா

- அவற்றைக் கேட்டு.

பால் மலர் - பால் போலும் வெள்ளிய மலர்; 'வெளியதுஉடீஇ

வெண்பூச் சூட்டி' என்று களவியலுரை கூறுதலுங் காண்க.

அருச்சித்தனர், முற்றெச்சம். முன்பால் - முன்பக்கம். முன்பு ஆல்

எனப் பிரித்து வேற்றுமை மயக்க மாக்கி முன்பில்

என்றுரைத்தலுமாம்.(9)





	 	 	 மகிழ்ந்தான்சிலர் சொல்லாழ்ச்சியை மகிழ்ந்தான்சிலர்

பொருளை

இகழ்ந்தான்சிலர் சொல்வைப்பினை யிகழ்ந்தான்சிலர்

பொருளைப்

புகழ்ந்தான்சிலர் சொல்லின்பமும் பொருளின்பமு

மொருங்கே

திகழ்ந்தான்சிலர் சொற்றிண்மையும் பொருட்டிண்மையுந்

தேர்ந்தே.

	 		 (இ - ள்.) சிலர் சொல் ஆழ்ச்சியை மகிழ்ந்தான் - சிலர்

சொல்லாழத்தை மகிழ்ந்தான்; சிலர் பொருளை மகிழ்ந்தான் - சிலர்

பொருளாழத்தை மகிழ்ந்தான்; சிலர் சொல் வைப்பினை இகழ்ந்தான்

- சிலர் சொல் வைத்த முறையினை இகழ்ந்தான்; சிலர் பொருளை

இகழ்ந்தான் - சிலர் பொருளமைப்பினை இகழ்ந்தான்; சிலர் சொல்

இன்பமும் பொருள் இன்பமும் ஒருங்கே புகழ்ந்தான் - சிலர்

சொல்லின்பத்தையும் பொருளின்பத்தையும் ஒரு சேரப் புகழ்ந்தான்; சிலர் சொல் திண்மையும் பொருள் திண்மையும் தேர்ந்து திகழ்ந்தான்

- சிலர் சொல்வலியையும் பொருள் வலியையும் ஆராய்ந்தறிந்து

(மகிழ்ச்சியுடன்) விளங்கினான்.

மகிழ்தல் இகழ்தல், புகழ்தல் என்பவற்றை மெய்ப்பாட்டால்

வெளிப்படுத்தினனென்க. (10)





	 	 	 இத்தன்மைய னாகிக்கலை வல்லோர்தமி ழெல்லாஞ்

			சித்தங்கொடு தெருட்டுஞ்சிறு வணிகன்றெருள் கீரன்

			முத்தண்டமிழ் கபிலன்றமிழ் பரணன்றமிழ் மூன்றும்

			அத்தன்மைய னறியுந்தொறு மறியுந்தொறு மெல்லாம்.

	 	 		 (இ - ள்.) கலைவல்லோர் தமிழ் எல்லாம் சித்தம் கொடு -

கலையில் வல்ல அப்புலவர்களின் கவிகள் அனைத்தையும்

உள்ளத்திற் கொண்டு, இத்தன்மையன் ஆகிதெருட்டும் சிறுவணிகன்

- (அவற்றி னியல்புகளை) இங்ஙனம் மெய்ப்பாட்டினாலே

புலப்படுத்திய சிறிய வணிகன், தெருள் கீரன் முத்தண்தமிழ் -

தெளிந்த நக்கீரனது மூன்று வகைப்பட்ட தண்ணிய தமிழும், கபிலன்

தமிழ் பரணன் தமிழ் மூன்றும் - கபிலனது தமிழும் பரணனது

தமிழுமாகிய மூன்றினையும், அத்தன்மையன் - அங்ஙனம்

உளங்கொண்டு, அறியுந்தொறும் அறியுந்தொறும் எல்லாம் -

உணருந்தோறும் உணருந்தோறும்.

கீரன்றமிழ் முதலியவற்றில் ஆறாவது செய்யுட்கிழமை.

அடுக்கு மிகுதிப் பொருள் குறித்தது. (11)





	 	 நுைழந்தான்பொரு டொறுஞ்சொற்றொறு

நுண்டீஞ்சுவையுண்டே

தழைந்தானுடல் புலனைந்தினுந் தனித்தான்சிரம் பனித்தான்

குழைந்தான்விழி வழிவேலையுட் குளித்தான்றனை

யளித்தான்

விழைந்தான்புரி தவப்பேற்றினை விளைத்தான்

களிதிளைத்தான்.

(இ - ள்.) தனை அளித்தான் விழைந்தான் புரிதவப்

பேற்றினை விளைத்தான் - தன்னைப் பெற்ற தந்தை விரும்பிச்

செய்த தவத்தின் பயனைப் புலப்படுத்திய அவ்வணிக மைந்தன்,

நுண் பொருள்தொறும் சொல்தொறும் நுழைந்தான் - நுண்ணிய

பொருள்தோறும் சொல்தோறும் நுழைந்து, தீஞ்சுவை உண்டு உடல்

தழைத்தான் - அவற்றின் இனிய சுவையினை அருந்தி உடல்

பூரித்து, புலன் ஐந்தினும் தனித்தான் - ஐம்புலன்களினின்றுந்

தனித்து அச்சுவை மயமாயினன்; சிரம் பனித்தான் - முடி

துளக்கினான்; குழைந்தான் விழிவழி வேலையுள் குளித்தான்

களிதிளைத்தான் - மனங்குழைந்து விழிகளினின்றும் வழிகின்ற

ஆனந்தக் கண்ணீராகிய கடலுட் குளித்துக் களிகூர்ந்தனன்.

பொருட்சுவை - நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம்,

பெருமிதம், வெகுளி, உவகை, சமனிலை என்னும் ஒன்பதுமாம்.

சொற்சுவை - குணம். அலங்காரம் என்பன. புலனைந்தினும்

தனித்தலாவது ஐம்புல வுணர்வு மின்றிச் சுவை மயமாதல்.

அளித்தான், விளைத்தான் என்பன வினையாலணையும் பெயர்கள்.

நுழைந்தான், தழைந்தான், குழைந்தான், விழைந்தான் என்பன

முற்றெச்சங்கள். (12)





	 	 பல்காசொடு கடலிற்படு பவளஞ்சுடர் தரளம்

எல்லாநிறுத் தளப்பானென வியல்வாணிகக் குமரன்

சொல்லாழமும் பொருளாழமுந் துலைநாவெனத் தூக்க

நல்லாறறி புலவோர்களு நட்டாரிகல் விட்டார்.

(இ - ள்.) பல்காசொடு கடலில் படுபவளம் சுடர்தரளம்

எல்லாம் - பல மணிகளும் கடலிற்றோன்றும் பவளமும் ஒளிவிடும்

முத்துமாகிய அனைத்தையும், நிறுத்து அளப்பான் என - நிறுத்து

அறுதி யிடுவான்போல, இயல்வாணிகக் குமரன் - அழகிய

வணிகமைந்தன், சொல் ஆழமும் பொருள் ஆழமும் நா துலை

எனத் தூக்க - செல்லாழத்தையும் பொருள் ஆழத்தையும்

நாவினையே துலையாகக் கொண்டு நிறுத்துக்காட்ட, நல் அறிபுலவோர்களும் இகல் விட்டார் நட்டார் - நன்னெறியை அறிந்த

புலவர்கள் யாவரும் பகையை விடுத்து நண்பராயினர்.

சுடர்தரளம், வினைத்தொகை. நா என்றது உபசாரம்;

துலையினது நாவென்ன என்றுமாம், விட்டார், முற்றெச்சம். (13)





	 	 [அறுசீரடியாசிரிய விருத்தம்]

உலகினுட் பெருகி யந்த வொண்டமிழ் மூன்றும் பாடற்

றிலகமாய்ச் சிறந்த வாய்ந்த தெய்வநா வலருந் தங்கள்

கலகமா நவையிற் றீர்ந்து காசறு பனுவ லாய்ந்து

புலமிகு கோட்டி செய்து பொலிந்தன ரிருந்தார் போலும்.



(இ - ள்.) அந்த ஒண்தமிழ் மூன்றும் - அவ்வணிக

மைந்தனால் முற்றும் பாராட்டப் பெற்ற நக்கீரன் கபிலன் பரணன்

என்னும் மூவருடைய பாடல்கள், உலகினுள் பெருகி - உலகத்திற்

பரவி, பாடல் திலகமாய்ச் சிறந்த - பாக்களுக்குத் திலகமாக

விளங்கின; ஆய்ந்த தெய்வ நாவலரும் - கலைகளை ஆராய்ந்த

தெய்வப் புலவர்களும், தங்கள் கலகமாம் நவையில் தீர்ந்து -

தங்கள் கலகமாகிய குற்றத்தினின்றும் நீங்கி, காசு அறு பனுவல்

ஆய்ந்து - குற்றமற்ற நூல்களை ஆராய்ந்து, புலம் மிகு கோட்டி

செய்து பொலிந்தனர் இருந்தார் - அறிவான் மிக்க அளவளாவு

தலைச் செய்து விளங்கி இருந்தனர்.

சிறந்த, அன்பெறாத பல வறிசொல். தெய்வ நாவலர் -

தெய்வத்தன்மை வாய்ந்த புலவர், கோட்டி செய்தல். கூடி

அளவளாவுதல்; வாதஞ் செய்தல். பொலிந்தனர், முற்றெச்சம்.

போலும், ஒப்பில் போலி. (14)

ஆகச்செய்யுள் - 2610



* * *





	 	 ஐம்பத்தாறாவது இடைக்காடன் பிணக்குத் தீர்த்த படலம்





[அறுசீரடியாசிரிய விருத்தம்]

குடைக்காடன் பசிக்கன்னக் குழியருத்தி

வேட்கையறக் கொடுத்த கங்கைச்

சடைக் காடன் புலவரிக றணிவித்த

முறையிதுமேற் றன்னைப் பாடுந்

தொடைக்காடன் பகன்றிகழ்ந்த தென்னவனை

முனிந்துதன்னைத் தொழுது போன

இடைக்காட னுடன்போய்ப்பின் பெழுந்தருளிப்

பிணக்கறுத்த வியல்பு சொல்வாம்.



(இ - ள்.) குடைக்கு ஆள்தன் பசிக்கு - குடை பிடிப்பதற்கு

ஆளாகிய குண்டோதரனது பசியை நீக்குதற்கு, அன்னக்குழி அருத்தி

- அன்னக்குழியை வருவித்து ஊட்டி, வேட்கை அறக்கொடுத்த

கங்சைச் சடைக்காடன் - அவன் நீர் வேட்கை நீங்கக் கொடுக்கப்பட்ட

கங்கையை அணிந்த சடைக் காட்டினையுடைய சோமசுந்தரக் கடவுள்,

புலவர் இகல் தணிவித்த முறை இது - புலவர்களின் கலகத்தைத்

தீர்த்தருளிய திருவிளையாடல் இது; மேல் -இனி, தன்னைப் பாடும்

தொடைக்கு ஆடு அன்பு அகன்று இகழ்ந்த - தன்னைப் பாடிய

செய்யுளுக்குச் செய்யும் அன்பு நீங்கி அவமதித்த, தென்னவனை

முனிந்து - பாண்டியனை வெறுத்து, தன்னைத் தொழுது போன -

தன்னை வணங்கிப் பிணங்கிச் சென்ற, இடைக்காடன் உடன்போய் -

இடைக்காடனுடன் சென்று, பின்பு எழுந்தருளிப் பிணக்கு அறுத்த

இயல்பு சொல்வாம் - பின் எழுந்தருளி அவனது பிணக்குத் தீர்த்த

திருவிளையாடலைக் கூறுவாம்.

ஆள்தன், தன் சாரியை, தன்னைப் பாடும் - பாண்டியனைப்

பாடும். தன்னைத் தொழுது இறைவனைத் தொழுது, செய்யுளுறுப்பாகிய

தொடை என்பது செய்யுளை யுணர்த்திற்று; பாமாலை என்றுமாம்.

ஆடு - பொருந்திய. (1)





	 	 இந்திரன்றன் பழிதுரத்தி யரசளித்துப் பின்புகதி யின்ப மீந்த

சுந்தரன்பொன் னடிக்கன்பு தொடுத்துநறுஞ் சண்பகத்தார்

தொடுத்துச் சாத்தி

வந்தனைசெய் திருத்தொண்டின் வழிக்கேற்பச் சண்பகப்பூ

மாற வேந்தன்

அந்தரசூ டாமணியாஞ் சிவபுரத்து ணிறைசெல்ல மடைந்தா

னிப்பால்.

(இ - ள்.) இந்திரன் தன்பழி துரத்தி அரசு அளித்து - இந்திரன்

பழியை நீக்கி அவனுக்கு அரசுரிமையையுந் தந்து, பின்புகதி இன்பம்

ஈந்த சுந்தரன் - பின் வீட்டின்பத்தையும் அளித்த சோமசுந்தரக்

கடவுளின், பொன் அடிக்கு அன்பு தொடுத்து - பொன்போலுந்

திருவடிகட்கு அன்பு கூர்ந்து, நறுஞ்சண்பகத்தார் தொடுத்துச் சாத்தி -

நறுமணங் கமழுஞ் சண்பகமாலை தொடுத்து (அக்கடவுளுக்குச்) சாத்தி,

வந்தனைசெய் திருத்தொண்டின் வழிக்கு ஏற்ப - வழிபாடு செய்து வந்த

திருத்தொண்டின் நெறிக்குப் பொருந்த, சண்பகப்பூமாற வேந்தன் -

சண்பக மாறனென்னும் மன்னன், அந்தர சூடாமணியாம் சிவபுரத்துள் -

(மேலேழுலகங்களுக்கும்) முடிவாயுள்ள சூளாமணி போலுஞ் சிறந்த

சிவபுரத்துள், நிறை செல்வம் அடைந்தான் - நிறைந்த செல்வத்தைப்

பெற்றான்; இப்பால் - பின்.

அந்தர சூடாமணியாம் - மேலுள்ள உலகங்கட்குச் சூடாமணி

போன்றதாகிய;

	 "ஏழின் முடியதாஞ் சிவலோகம்"



என்றார் முன்னும். (2)





	 	 	 ஆற்றன்மிகு பிரதாப சூரியன்வங் கிசத்துவச னளவில்

சீர்த்தி

சாற்றரிய விரிபுமருத் தனன்சோழ வங்கிசாந் தகன்றான்

வென்றி

மாற்றரிய புகழ்ச்சேர வங்கிசாந் தகன்பாண்டி வங்கி

சேசன்

தோற்றமுறு பரித்தேர்வங் கிசசிரோ மணிபாண்டீச்

சுரன்றான் மன்னோ.

	 	 		 (இ - ள்.) ஆற்றல்மிகு பிரதாப சூரியன் - வலிமிக்க பிரதாப

சூரியனும், வங்கிசத்துவசன் - வங்கிசத்துவசனும், அளவு இல் சீர்த்தி

சாற்று அரிய இரிபு மருத்தனன் - அளவிறந்த புகழ்வாய்ந்த

சொல்லுதற்கரிய இரிபு மருத்தனனும், சோழ வங்கிசாந்தகன் -

சோழவங்கிசாந்தகனும், வென்றி மாற்று அரிய புகழ்ச் சேர

வங்கிசாந்தகன் - நீக்குதற்கரிய வெற்றியும் புகழும் வாய்ந்த

சேரவங்கிசாந்தகனும், பாண்டி வங்கிசேசன் - பாண்டிவங்கிசேசனும்,

தோற்றம் உறு பரித்தேர் வங்கிச சிரோமணி - பொலிவு மிக்க

குதிரைபூண்ட தேரினையுடைய வங்கிச சிரோமணியும், பாண்டீச்சுரன்

- பாண்டீச்சுரனும்.



வம்சம் என்பது வங்கிசம் எனத் திரிந்தது. இரிபு மருத்தனன் - பகைவரைக் கொல்பவன். வங்கிசாந்தகன் - வமிசத்திற்குக் காலன்

போன்றவன். மன், ஓ - அசைகள். (3)





	 	 	 துணிவுடைய குலத்துவசன் வங்கிசபூ டணமாறன் சோம

சூடா

மணிகுலசூ டாமணியே யிராசசூ டாமணியே மாற்றார் போற்றிப்

பணியவரும் பூபசூ டாமணியே குலேசபாண் டியனே யென்னக்

கணிதமுறு பதினைவர் வழிவழிவந் துதித்துநிலங் காவல் பூண்டார்.

	 	 		 (இ - ள்.) துணிவுடைய குலத்துவசன் - போர்த்துணிவு மிக்க

குலத்துவசனும், வங்கிசபூடண மாறன் - வங்கிசபூடண மாறனும்,

சோம சூடாமணி - சோமசூடாமணியும், குலசூடாமணி -

குலசூடாமணியும், இராச சூடாமணி - இராச சூடா மணியும், மாற்றார்

போற்றிப் பணியவரும் பூப சூடாமணி - பகைவர்கள் துதித்து

வணங்குமாறு வருந்தோற்றத்தையுடைய பூப சூடாமணியும், குலேச

பாண்டியன் என்னக் கணிதம் உறு பதினைவர் - குலேச

பாண்டியனும் என்று எண்ணப்படும் பதினைந்து பாண்டியர்களும்,

வழிவழி வந்து உதித்து நிலம் காவல் பூண்டார் - ஒருவர் பின்

ஒருவராய்த் தோன்றி நிலவுலகினைக் காத்தலைமேற் கொண்டார். (4)





	 	 அத்தகைய பாண்டியருட் குலேசபாண் டியனென்னு மரசன்

றோண்மேல்

வைத்தவனி தலம்புரப்போ னிலக்கணமு மிலக்கியமும்

வரம்பு கண்டோன்

எத்தகைய பெருநூலு மெல்லைகண்டோ னாதலினா

லிவனுக் கேற

முத்தமிழோர் பயில்சங்க மிடங்கொடுத்த தனையமணி முழவுத் தோளான்.

(இ - ள்.) அத்தகைய பாண்டியருள் - அத்தன்மையையுடைய

பாண்டியருள், அவனிதலம் தோள்மேல் வைத்து புரப்போன் -

நிலவுலகைத் தோளின்கண் வைத்துக் காப்பவனாகிய, குலேச

பாண்டியன் என்னும் அரசன் - குலேச பாண்டியன் என்னும்

மன்னன், இலக்கணமும் இலக்கியமும் வரம்பு கண்டோன் -

இலக்கணமும் இலக்கியமுமாகிய இவற்றின் முடிவைக் கண்டு,

எத்தகைய பெருநூலும் எல்லை கண்டோன் ஆதலினால் - வேறு

எத்தகைய பெரிய நூலையும் முடிவு கண்டவனாதலால், இவனுக்கு -

இப்பாண்டியனுக்கு, முத்தமிழோர் பயில் சங்கம் ஏற இடம்

கொடுத்தது - மூன்று தமிழையு முணர்ந்த புலவர் இருக்கும்

சங்கப்பலகை ஏறுதற்கு இடந்தந்தது; அனையமணி முழவுத் தோளான்

- அந்த அழகிய மத்தளம் போலுந் தோளையுடைய குலேச

பாண்டியன்.

புரப்போனாகிய அரசன் என்க. வரம்பு கண்டு என

எச்சமாக்குக. வரம்பு கண்டோனும் எல்லை கண்டோனும்

ஆதலினால் என வுரைத்தலுமாம். (5)





	 	 கழிந்தபெருங் கேள்வியினா னெனக்கேட்டு

முழுதுணர்ந்த கபிலன் றன்பாற்

பொழிந்தபெருங் காதன்மிகு கேண்மையினா

னிடைக்காட்டுப் புலவன் றென்சொன்

மொழிந்தரசன் றனைக்காண்டு மெனத்தொடுத்த

பனுவலொடு மூரித் தீந்தேன்

வழிந்தொழுகு தாரானைக் கண்டுதொடுத்

துரைப்பனுவல் வாசித் தானால்.

(இ - ள்.) கழிந்த பெருங் கேள்வியினான் எனக்கேட்டு -

மிகப்பெரிய நூல் வல்லான் என்று (கற்றார் கூறக்) கேட்டு, முழுது

உணர்ந்த கபிலன்தன்பால் - கலைகள் முற்றுமுணர்ந்த

கபிலனிடத்து, பொழிந்த பெருங் காதல்மிகு கேண்மையினான்

இடைக்காட்டுப் புலவன் - பொழியப்பட்ட பெரிய அன்புமிக்க

நட்பினனாகிய இடைக்காட்டுப் புலவன், தென்சொல் மொழிந்து

அரசன் தனைக்காண்டும் என - ஒரு தமிழ்ப் பிரபந்தங் கூறிச்

சென்று அரசனைக் காண்போமென்று கருதி. தொடுத்த பனுவலொடு

-இயற்றிய அந்நூலுடன், மூரித்தீந்தேன் வழிந்து ஒழுகு தாரானைக்

கண்டு - மிகவும் இனிய மது வழிந்தொழுகும் வேப்ப

மலர்மாலையை யணிந்த அப்பாண்டியனைக் கண்டு, தொடுத்த

உரைப்பனுவல் வாசித்தான் - தானியற்றிய உரை யமைந்த

செய்யுளைப் படித்தனன்.



முழவுத் தோளான் கேள்வியினான் எனக்கேட்டு என

இயைக்க. கழிந்த பெரு, ஒரு பொருண் மேல் வந்தன. காண்டும்,

தன்மைப் பன்மை யெதிர்கால முற்று. மூரி - பெருமை. தொடுத்த

என்பதன் ஈற்றகரம் தொக்கது. ஆல் -அசை. (6)





	 	 	 வழுக்காத சொற்சுவையும் பொருட்சுவையும்

பகிர்ந்தருந்த வல்லோ னுள்ளத்

தழுக்காற்றாற் சிரந்துளக்கா னகமகிழ்ச்சி

சிறிதுமுகத் தலர்ந்து காட்டான்

எழுக்காயுந் திணிதோளா னொன்றுமுரை

யான்வாளா விருந்தா னாய்ந்த

குழுக்காத னண்புடையான் றனைமானம்

புறந்தள்ளக் கோயில் புக்கான்.

	 	 		 (இ - ள்.) வழுக்காத சொல் சுவையும் பொருள் சுவையும்

பகிர்ந்து அருந்த வல்லோன் - குற்றமில்லாத சொல்லின்

சுவையையும் பொருளின் சுவையையும் பாகுபடுத்தி நுகரவல்ல

அப்பாண்டியன், உள்ளத்து அழுக்காற்றால் - மனத்தின்கண் உள்ள

பொறாமையால், சிரம் துளக்கான் - முடியை அசைக்காமலும்,

அகமகிழ்ச்சி சிறிதும் முகத்து அலர்ந்து காட்டான் - உள்ள

மகிழ்ச்சியை முகத்தின்கண் சிறிதும் மலர்ந்து காட்டாமலும்,

எழுக்காயும் திணிதோளான் - தூணைவென்ற திண்ணிய

தாளையுடைய அப்பாண்டியன், ஒன்றும் உரையான் வாளா

இருந்தான் - ஒன்றுங்கூறாது சும்மா இருந்தனன்; ஆய்ந்த குழுகாதல்

நண்பு உடையான் - நூல்களை ஆராய்ந்த புலவர் கூட்டத்தால்

விரும்பப்பட்ட நட்பினையுடைய அப்புலவன். தனைமானம்

புறம்தள்ளக் கோயில் புக்கான் - தன்னை மானமானது வெளியே

தள்ள (ச் சென்று) திருக்கோயிலைச் சார்ந்தான்.

வல்லோனாகிய தோளான் என இயைக்க; தோளான்

வல்லோன் எனினும் என விரித்துரைத்தலுமாம். முகமலர்ச்சியால்

அகமகிழ்ச்சியைப் புலப்படுத்தாதென்க. (7)





	 	 	 சந்நிதியில் வீழ்ந்தெழுந்து தமிழறியும் பெருமானே

தன்னைச் சார்ந்தோர்

நன்னிதியே திருவால வாயுடைய நாயகனே நகுதார்

வேம்பன்

பொன்னிதிபோ லளவிறந்த கல்வியுமிக் குளனென்று புகலக்

கேட்டுச்

சொன்னிறையுங் கவிதொடுத்தே னவமதித்தான் சிறிதுமுடி

துளக்கானாகி.



(இ - ள்.) சந்நிதியில் வீழ்ந்து எழுந்து - திருமுன் விழுந்து

வணங்கி எழுந்து, தமிழ் அறியும் பெருமானே - தமிழை அறியும்

பெருமானே, தன்னைச் சார்ந்தோர் நல்நிதியே - சார்ந்தவர்க்கு

நல்ல நிதிபோல்வாய், திருவாலவாயுடைய நாயகனே -

திருவாலவாயினை உடைய இறைவனே, நகு தார் வேம்பன் -

விளங்குகின்ற வேப்பமலர் மாலையை யணிந்த பாண்டியன், பொன்

நிதிபோல் அளவு இறந்த கல்வியும் மிக்குளன் என்று புகல -

பொருட் செல்வ மிக்குடையனாதல் போல அளவிறந்த கல்விச்

செல்வமும் மிக்குள்ளான் என்று (கற்றோர்) கூற, கேட்டு -

அதனைக்கேட்டு, சொல் நிறையும் கவிதொடுத்தேன் - சொற்சுவை

நிரம்பிய கவிபாடி அவனிடஞ் சென்றேன்; சிறிதும் முடி

துளக்கானாகி அவமதித்தான் - சிறிதும் தலை அசைக்காமல்

அவமதித்தான்.



எனது செய்யுள் எத்தன்மை யுடையதென நீ அறிவாய்

என்பார் 'தமிழறியும் பெருமானே' என்றார். (8)





	 	 	 பரிவாயின் மொழிதொடுத்து வருணித்தோர்க்

ககமகிழ்ந்தோர் பயனு

நல்கா விரிவாய தடங்கடலே நெடுங்கழியே யடுங்கான

விலங்கே புள்ளே

பொரிவாய பராரைமர நிரையேவான் றொடுகுடுமிப்

பொருப்பே வெம்பும்

எரிவாய கொடுஞ்சுரமே யெனவிவற்றோ ரஃறிணையொத்

திருந்தா னெந்தாய்.

	 	 		 (இ - ள்.) எந்தாய் - எமது தந்தையே, பரிவாய் இன்மொழி

தொடுத்து வருணித்தோர்க்கு - அன்புடன் இனியமொழியாற் கவி

தொடுத்து வருணித்த புலவர்களுக்கு, அகமகிழ்ந்து ஓர் பயனும்

நல்கா -மனமகிழ்ந்து ஒரு பயனும் அளிக்காத, விரிவாய, தடங்கடலே

- விரிந்த பெரிய கடலும், நெடுங்கழியே - நெடிய உப்பங்கழியும்,

அடுங்கான விலங்கே - கொல்லுகின்ற காட்டிலுள்ள விலங்கும்,

புள்ளே - பறவையும், பொரிவாய பராரை மரநிரையே - பொருக்கு

வாய்ந்த பருத்த அரையையுடைய மரவரிசையும், வான்தொடு குடுமிப்

பொருப்பே- வானை அளாவிய முடியினையுடைய மலையும்,

வெம்பும் எரிவாய கொடுஞ்சுரமே - வெதுப்பு கின்ற அனலைத்

தன்னிடத்துடைய கொடிய பாலைநிலமும், என இவற்று ஓர்

அஃறிணை ஒத்து இருந்தான் - என்று சொல்லப்பட்ட இவற்றுள் ஓர்

அஃறிணைப் பொருளைப் போன்றிருந்தான்.

கடல் முதலிய அஃறிணைப் பொருள்களை எவ்வளவு

வருணிப்பினும் அவை அகமகிழ்தலும் பயனளித்தலும் இல்லாமை

போல் இவனும் இருந்தனன் என்றார். இதனால் அவனது இழிவைப்

புலப்படுத்தியவாறுங் காண்க. ஏகாரங்கள் எண்ணுப் பொருளன,

பராரை,மரூஉ. (9)





	 	 	 என்னையிகழ்ந் தனனோசொல் வடிவாய்நின்

னிடம்பிரியா விமையப் பாவை

தன்னையுஞ்சொற் பொருளான வுன்னையுமே

யிகழ்ந்தனனென் றனக்கியா தென்னா

முன்னைமொழிந் திடைக்காடன் றணியாத

முனிவீர்ப்ப முந்திச் சென்றான்

அன்னவுரை திருச்செவியி னூறுபா

டெனவுறைப்ப வருளின் மூர்த்தி.

	 	 	 (இ - ள்.) என்னையோ இகழ்ந்தனன் - அவன் என்னையோ

இகழ்ந்தான், சொல்வடிவாய் நின் இடம்பிரியா - சொல்லின் வடிவாக நினது இடப்பாகத்தினின்றும் பிரியாத, இமையப்பாவை தன்னையும் -

பார்வதிதேவியையும், சொல் பொருளான உன்னையுமே இகழ்ந்தனன்

- அச்சொல்லின் பொருளான நின்னையுமே இகழ்ந்தனன், என்

தனக்கு யாது என்னா - அதனால் எனக்கு வந்த குறை யாது என்று,

முன்னைமொழிந்து - திருமுன் நின்று கூறி, இடைக்காடன் தணியாத

முனிவுஈர்ப்ப முந்திச் சென்றான் - இடைக்காடன் பொறுத்தற்கரிய

சினம் இழுப்ப முன்னே சென்றனன்; அன்னஉரை - அந்தச்சொல்,

திருச்செவியின் ஊறுபாடு என உறைப்ப - திருச்செவியின்கண்

பேற்படைபோலுஞ் சென்று தைக்க, அருளின் மூர்த்தி - கருணை

வடிவினனாகிய அச்சோமசுந்தரக் கடவுள்.

பொருளமைந்த சொற்களாற் றொடுக்கப்பெற்ற செய்யுளை

இகழ்ந்தமையின் சொல்வடிவாகிய இறைவியையும் பொருள்வடிவாகிய இறைவனையும் இகழ்ந்தானாம் என்றார். சொல்லும் பொருளும்

பேதமும் அபேதமுமின்றி நிற்றல்போல் சத்தியும் சிவனும் இயைந்து

நிற்பரென்க; ஊறுபாடு என்பது கருவியை உணர்த்திற்று. (10)





	 	 	 போனவிடைக் காடனுக்குங் கபிலனுக்கு மகத்துவகை

பொலியுமாற்றான்

ஞானமய மாகியதன் னிலிங்கவுரு மறைத்துமையா நங்கை

யோடும்

வானவர்தம் பிரானெழுந்து புறம்போய்த்தன் கோயிலினேர்

வடபால் வையை

ஆனநதித் தென்பாலோ ராலயங்கண் டங்கணினி

தமர்ந்தான் மன்னோ.



(இ - ள்.) போன இடைக்காடனுக்கும் - (அங்ஙனம் கூறிச்

சினந்து) சென்ற இடைக்காடனுக்கும், கபிலனுக்கும் அகத்துஉவகை

பொலியும் ஆற்றால் - (அவன் உயிர் நண்பனாகிய) கபிலனுக்கும்

மனத்தின்கண் மகிழ்ச்சி மிகுமாறு, வானவர் தம்பிரான் - தேவர்கள்

தேவனாகிய அவ்விறைவன், ஞானமயமாகிய தன் இலிங்க

உருமறைத்து - ஞானமயமாகிய தனது இலிங்கவுருவை மறைத்து,

உமையாம் நங்கையோடும் எழுந்து - உமைப் பிராட்டியுடன் எழுந்து, புறம்போய் - வெளியே சென்று, தன் கோயிலின்நேர் வடபால் -

தனது திருக்கோயிலுக்கும் நேரே வடதிசையில், வையை ஆனநதித்

தென்பால் - வையையாற்றின் தென்பக்கத்து, ஓர் ஆலயம் கண்டு

இனிது அமர்ந்தான் - ஒரு திருக்கோயிலை ஆக்கி அதன் கண்

இனிதாக அமர்ந்தருளினான்.

மன், ஓ அசைகள். (11)





	 	 	 	 		 	 சங்கவான் றமிழ்த்தெய்வப் புலவோரு முடனெழுந்து சைல

வேந்தன்

மங்கைநா யகன்போன வழிபோயங் கிருந்தாரவ் வழிநாள்

வைகற்

கங்குல்வாய் புலரவரும் வைகறையிற் பள்ளியுணர் காலத்

தெய்தி

அங்கணா யகனடியார் சேவிப்பா ரிலிங்கவுரு வங்குக்

காணார்.



(இ - ள்.) வான்தமிழ்ச் சங்கத் தெய்வப் புலவோரும் - சிறந்த தமிழ்ச் சங்கத்துத் தெய்வத்தன்மை பொருந்திய புலவர்களும், உடன்

எழுந்து - ஒரு சேர எழுந்து, சைலவேந்தன் மங்கைநாயகன்போன

வழிபோய் - மலைமன்னன் புதல்வியாராகிய உமையின் கேள்வன்

சென்றவழியே சென்று, அங்கு இருந்தார் - அங்குத் தங்கினர்;

அவ்வழி நாள் வைகல் கங்குல்வாய் புலரவரும் வைகறையில் -

அந்நாளின் பின்னாள் இராப்பொழுது கழியவரும் காலைப்போதில்,

பள்ளி உணர்காலத்து எய்தி - இறைவனது திருப்பள்ளி

எழுச்சிக்காலத்திற் சென்று, அங்கண் நாயகன் அடியார் சேவிப்பார்

- அச்சிவபெருமான் அடியார்கள் வணங்கலுற்றவர்கள், அங்கு

இலிங்க உருக்காணார் - அத் திருக்கோயிலின்கண் இலிங்கத்

திருவுருவத்தைக்காணாதவராய்,

சேவிப்பாராகிய அடியார் என்றுமாம். (12)





	 	 	 என்னவதி சயமோவீ தென்றயிர்த்தா ரிரங்கினா ரிதனை

யோடி

மன்னவனுக் கறிவிப்பான் வேண்டுமெனப் புறப்பட்டு

வருவா ராவி

அன்னவரைப் பிரிந்துறையு மணங்கனையா ரெனவுமல

ரணங்கு நீத்த

பொன்னவிர்தா மரையெனவும் புலம்படைத்து பொலிவழிந்த

புரமுங் கண்டார்.



(இ - ள்.) ஈது என்ன அதிசயம் என்று அயிர்த்தார் - இஃது

என்ன அதிசயம் என்று ஐயுற்று, இரங்கினார் - வருந்தி, ஓடி

இதனை மன்னவனுக்கு அறிவிப்பான் வேண்டும் என - விரைந்து

சென்று இச்செய்தியை அரசனுக்கு அறிவிக்க வேண்டுமென்று கருதி,

புறப்பட்டு வருவார் - புறப்பட்டுவரும் அடியார்கள், ஆவி

அன்னவரைப் பிரிந்து உறையும் அணங்கு அனையார் எனவும் -

உயிர்போன்ற கேள்வரைப் பிரிந்து வசிக்கும் தெய்வமகளிர் போன்ற

பெண்கள்போலவும், அலர் அணங்குநீத்த பொன் அவிர்தாமரை

எனவும் - திருமகள் கைவிட்ட பொன்போல விளங்குந் தாமரை

போலவும், புலம்பு அடைந்து - தனிமை அடைந்து, பொலிவு

அழிந்தபுறமும் கண்டார் - பொலிவழிந்து நிற்கும் நகரத்தினையுங்

கண்டனர்.

அயிர்த்தார் இரங்கினார் என்பவற்றை முற்றாகவே

யுரைத்தலுமாம். அறிவிப்பான். வினையெச்சம். பொன்னவிர் என்பது

தாமரைக்கு இயற்கையடை. (13)





	 	 	 அரசனிடைப் புகுந்துள்ள நடுநடுங்கி நாவுணங்கி யரசே யாமொன்

றுரைசெயவஞ் சுதுமுங்க ணாயகனைத் திருப்பள்ளி

யுணர்ச்சி நோக்கி

மரைமலர்ச்சேவடிபணியப் புகுந்தனமின் றாங்கவன்றன்

வடிவங் காணேம்

புரமுநனி புலம்படைந்த தென்றழல்வே லெனச்செவியிற்

புகுத்த லோடும்.



(இ - ள்.) அரசனிடைப் புகுந்து - வேந்தனிடத்துச் சென்று,

உள்ளம் நடு நடுங்கி நாஉணங்கி - மனம் பதைபதைத்து நாவுலர்ந்து,

அரசே - மன்ன, யாம் ஒன்று உரைசெய அஞ்சுதும் - யாங்கள்

ஒரு செய்தியை இங்குக் கூற அஞ்சுகின்றோம்; உங்கள் நாயகனை

- உங்கள் நாயகனாகிய சோமசுந்தரக் கடவுளை, திருப்பள்ளி

உணர்ச்சி நோக்கி - திருப்பள்ளி எழுச்சியில் நோக்கி, மரைமலர்ச்

சேவடி பணியப் புகுந்தனம் - தாமரை மலர்போலுஞ் சிவந்த

திருவடிகளைப் பணிதற்குச் சென்றோம்; இன்று ஆங்குஅவன்

தன்வடிவம் காணேம் - இன்று அவ்விடத்தில் அப்பெருமானது

திருவடிவத்தைக் கண்டிலேம்; புரமும் நனிபுலம்பு அடைந்தது -

நகரமும் மிகவும் பொலிவிழந்தது, என்று செவியில் - என்று (அவன்)

செவியின் கண், அழல் வேல் எனப் புகுத்தலோடும் - நெருப்பிற்

காய்ச்சிய வேற்படை போலப் புகுத்தியவளவில்.

நடுநடுங்கி - மிகநடுங்கி; வழக்கிலே இரட்டைக் கிளவிபோல்

இங்ஙனம் வாரா நின்றது. மரை முதற்குறை என்று அச் சொற்களை

வேலெனச் செவியிற் புகுத்தலோடும் என்க. (14)





	 	 	 வழுதியரி யணையிலிருந் தடியிறவீழ்

				 பழுமரம்போன் மண்மேல் யாக்கை

			பழுதுறவீழ்ந் துயிரொடுங்க வறிவொடுங்கி

				 மட்பாவை படிந்தாங் கொல்லைப்

			பொழுதுகிடந் தறிவுசிறி தியங்கவெழுந்

				 தஞ்சலிக்கைப் போது கூப்பி

			அழுதிருகண் ணீர்வெள்ளத் தாழ்ந்தடியே

				 னென்பிழைத்தே னண்ணா லண்ணால்.

	 	 		 (இ - ள்.) வழுதி - பாண்டியன், அடிஇறவீழ் பழுமரம்போல்

- வேர் அற வீழ்ந்த ஆலமரம்போல், அரி அணையில் இருந்து -

சிம்மாதனத்தினின்றும், மண்மேல் யாக்கை பழுதுஉற வீழ்ந்து -

மண்ணின்மேல் உடலின்கண் வடுப்படுமாறு வீழ்ந்து, உயிர் ஒடுங்க

அறிவு ஒடுங்கி - உயிர் ஒடுங்குதலால் அறிவு ஒடுங்கி, மண்பாவை

படிந்தாங்கு - சுதையாற் செய்த பிரதிமை கிடந்தாற்போல, ஒல்லைப்

பொழுது கிடந்து - சிறிதுநேரங் கிடந்து, சிறிது அறிவு இயங்க

எழுந்து- சிறிது உணர்ச்சியுண்டாக எழுந்து, அஞ்சலி கைப்போது

கூப்பி அழுது - அஞ்சலியாகக் கைத்தாமரைகளைத் தலையின்மேற்

குவித்துஅழுது, இருகண் நீர் வெள்ளத்து ஆழ்ந்து - இரண்டு

கண்களினின்றும் பொழியும் நீர்ப்பெருக்கில் மூழ்கி, அடியேன் என்

பிழைத்தேன் அண்ணால் அண்ணால் - அடியேன் என்ன தவறு

இழைத்தேன் பெருமவோ பெருமவோ.

பழுமரம் - முதிர்ந்த ஆலமரம்; ஒல்லை - விரைவு; ஈண்டுச்

சிறிது என்னும் பொருளில் வந்தது. அவலம், கவலை, கையாறு,

அழுங்கல் என்னும் அவத்தைகளை யடைந்தானென்க. (15)





	 	 	 	 				 	 கொலையினையோ ரவுணர்புர நொடிவரையிற்

				 பொடியாகக் குனித்த மேருச்

			சிலையினையோ பழையசிவ புரத்தினையோ

				 வருவிமணி தெறிக்கும் வெள்ளி

			மலையினையோ தம்மைமறந் துனைநினைப்பார்

				 மனத்தினையோ வாழ்த்தும் வேதத்

			தலையினையோ வெங்குற்றா யெங்குற்றா

				 யென்றென்று தளரு மெல்லை.



(இ - ள்.) கொலையினை ஓர் அவுணர் புரம் - கொலை

புரியும் நெறியை ஆராய்ந்தறியும் அவுணர்களின் திரிபுரம்,

நொடிவரையில் பொடியாக - நொடிப் பொழுதிலே பொடியாகு

மாறு, குனித்த மேருச்சிலையினையோ - வளைத்த மேருவாகிய

வில்லை யுடையோய், பழைய சிவபுரத்தினையோ - நீ பழைய

சிவலோகத்தின் கண் உள்ளாயோ, அருவிமணி தெறிக்கும்

வெள்ளிமலையினையோ - அருவிமணிகளை எறியும் கைலாய

மலையின்கண் உள்ளாயோ, தம்மை மறந்து உனை நினைப்பார்

மனத்தினையோ - தம்மை மறந்து நின்னை நினைக்கின்ற

அடியார்கள் மனத்தின்கண் உள்ளாயோ, வாழ்த்தும் வேதத்

தலையினையோ - (நினை இடையறாது) வாழ்த்துகின்ற மறை

முடியின்கண் உள்ளாயோ, எங்கு உற்றாய் எங்கு உற்றாய் என்று

என்று தளரும் எல்லை - (இவற்றுள்) எங்குச் சென்றாய் எங்குச்

சென்றாய் என்று சொல்லிச் சொல்லி வருந்தும் பொழுது.

நொடி - கைந்நொடி; மாத்திரைப் பொழுதை யுணர்த்திற்று

சிவபுரத்தினையுற்றாயோ, வெள்ளி மலையினை யுற்றாயோ

என்றிங்ஙனம் கூட்டியுரைத்தலுமாம்; சிவபுரத்தை யுடையாய், வெள்ளி மலையை யுடையாய் என்றிங்ஙனம் கூறி, ஓகாரம் புலம்பின்கண்

வந்ததென் றுரைத்தலும் பொருந்தும். அடுக்குகள் அவலங்குறித்து

நின்றன. (16)





	 	 	 சிலர்வந்து மன்னாவோ ரதிசயங்கண்

				 டனம்வையைத் தென்சா ராக

			அலர்வந்தோன் படைத்தநாண் முதலொருகா

				 லமுங்கண்ட தன்று கேள்வித்

			தலைவந்த புலவரொடு மாலவா

				 யுடையபிரான் றானே செம்பொன்

			மலைவந்த வல்லியொடும் வந்திறைகொண்

				 டுறைகின்றான் மாதோ வென்றார்.*



(இ - ள்.) சிலர்வந்து மன்னா ஓர் அதிசயம் கண்டனம் -

சிலர் வந்து வேந்தே யாங்கள் ஒரு அதிசயத்தினைக் கண்டோம்

(அது யாதெனில்), வையைத் தென்சாராக - வையை யாற்றின்

தென்பாலாக, அலர் வந்தோன் படைத்த நாள் முதல் - பிரமன்

இவ்வுலகை ஆக்கிய கால முதல், ஒரு காலமும் கண்டது அன்று -

ஒரு காலத்திலேனும் பார்த்திராதது; கேள்வித் தலை வந்த

புலவரோடும் - நூலாராய்ச்சியாற் சிறந்த சங்கப் புலவர்களோடும்,

ஆலவாய் உடைய பிரான் - திருவாலவாயினையுடைய

சோமசுந்தரக் கடவுள், செம்பொன்மலை வல்லியொடும் தானே வந்து

- சிவந்த பொன்னையுடைய மலையரையன் புதல்வியாகிய உமா

தேவியாரோடும் தானே வந்து, இறைகொண்டு உறைகின்றான்

என்றார் - நிலை பெற்று அமர்ந்திருக்கின்றனன் என்று கூறினர்.

பண்டு அங்கே கோயில் இருந்த தில்லை யென்பார் பிரமன்

'படைத்த நாண் முதற் கண்டதன்று' என்றும், சோம சுந்தரக்

கடவுளே யன்றி வேறன் றென்பார் 'பிரான்றானே' என்றும் கூறினார்.

செம்பொன்மலை, பெயருமாம். மாது. ஓ அசைகள். (17)



* * *



(பா - ம்.) * யாதோ வென்றார்.





	 	 	 அவவுரைதன் செவிநுழைந்து புகுந்தீர்ப்ப

				 வெழுந்தரச னச்சத் தாழ்ந்து

			தெவ்வர்முடித் தொகையிடறுங் கழற்காலா

				 னடந்தேகிச் செழுநீர் வையை

			கௌவைநெடுந் திரைக்கரத்தாற் கடிமலர் தூஉய்ப்

				 பணியத்தென் கரைமேல் வந்து

			மௌவலிள முகைமூரன் மாதினொடு

				 மிருக்கின்ற மணியைக் கண்டான்.

	 	 		 (இ - ள்.) அவ்வுரை தன் செவி நுழைந்து புகுந்து ஈர்ப்ப -

அச்சொல்லானது தன் செவி வழியே நுழைந்து உள்ளே புகுந்து

இழுக்க, அரசன் எழுந்து - மன்னன் எழுந்து, அச்சத்து ஆழ்ந்து -

பயத்தின்கண் அழுந்தி, தெவ்வர் முடித்தொகை இடறும் கழல்

காலால்நடந்து ஏகி - பகைவரின் முடித்தொகையினை இடறா நின்ற

வீரக் கழலணிந்த காலினால் நடந்துசென்று, செழு நீர் வையை -

தெள்ளிய நீரையுடைய வையை யாறானது, கௌவைநெடும் திரைக்

கரத்தால் கடிமலர் தூஉய்ப் பணிய - ஒலியினையுடைய நீண்ட

அலையாகிய கையினால் மணம் பொருந்திய மலர்களைத் தூவி

வணங்க, தென் கரைமேல் - அதன் தென்கரைமேல், மௌவல் இளமுகை மூரல் மாதினொடும் வந்து இருக்கின்ற மணியைக்

கண்டான் - முல்லையினது இளமை பொருந்திய அரும்பு போன்ற

பற்களையுடைய பிராட்டியோடும் வந்திருக்கும் பெருமானைக்

கண்டான்.

யான் செய்த பிழை என்னோவென அச்சமுற்றனனென்க.

காலானாகிய அரசன் என்றுமாம். வந்து பணிய இருக்கின்ற மணி

என்க. (18)





	 	 படர்ந்துபணிந் தன்புகுக்குங்* கண்ணீர்சோர்ந்

தானந்தப் பௌவத் தாழ்ந்து

கிடந்தெழுந்து நாக்குழறித் தடுமாறி

நின்றிதனைக் கிளக்கும் வேதந்

தொடர்ந்தறியா வடிசிவப்ப நகர்புலம்ப

வுலகீன்ற தோகை யோடிங்

கடைந்தருளுங் காரணமென் னடியேனாற்

பிழையுளதோ வையா வையா.



(இ - ள்.) படர்ந்து பணிந்து - அங்ஙனஞ் சென்று கண்டு

வணங்கி, அன்பு உகுக்கும் கண்ணீர் சேர்ந்து - அன்பானது

சிந்துகின்ற கண்ணீரைப் பொழிந்து, ஆனந்தப் பௌவத்து ஆழ்ந்து

கிடந்து - இன்பக்கடலுள் அழுந்திக் கிடந்து, எழுந்து - பின்எழுந்து,

நாக்குழறித் தடுமாறி நின்று இதனைக் கிளக்கும் - நாவானது

குழறுற்றுத் தடுமாறி நின்று இதனைக் கூறுவான்; வேதம் தொடர்ந்து

அறியா அடி சிவப்ப - மறைகளுந் தொடர்ந்தறியாத திருவடி

சிவக்கவும், நகர் புலம்ப - நகரிலுள்ளோர் வருந்தவும், உலகு ஈன்ற

தோகையோடு இங்கு அடைந்தருளும் காரணம் என் - உலகினைப்

பெற்ற அம்மையோடும் இங்கு வந்து தங்கியருளிய காரணம் யாது,

அடியேனால் பிழையுளதோ ஐயா ஐயா - ஐயனே ஐயனே அடியேனால் ஏதாயினும் தவறு ஏற்பட்டதோ.

நாக்குழறலும் தடுமாறலும் முதலாயின அன்பின் மிகுதியால்

நிகழ்வன. புலம்ப - தனிமையுற என்றுமாம். அடுக்கு முறையிடற்கண்

வந்தது. (19)



* * *





(பா - ம்.) * அன்புருக்கும்.





	 	 அல்லதையென் றமராலென் பகைஞராற்

கள்வரா லரிய கானத்

தொல்லைவிலங் காதிகளா லிடையூறின்

றமிழ்நாட்டி லெய்திற் றாலோ

தொல்லைமறை யவரொழுக்கங் குன்றினரோ

தவந்தருமஞ் சுருங்கிற் றாலோ

இல்லறனுந் துறவறனும் பிழைத்தனவோ

யானறியே னெந்தா யெந்தாய்.



(இ - ள்.) அல்லது - அன்றி, என் தமரால் - என்

பரிசனங்களாலாயினும், என் பகைஞரால் - எனது பகைவரா

லாயினும், கள்வரால் - கள்வரா லாயினும், அரிய கானத்து எல்லை

விலங்கு ஆதிகளால் - செல்லுதற்கரிய காட்டின்கண் உள்ள விலங்கு முதலாயவைகளா லாயினும், இன்தமிழ் நாட்டில் இடையூறு

எய்திற்றோ - இனிய இத்தமிழ் நாட்டின்கண் இடையூறு நேர்ந்ததோ,

மறையவர் தொல்லை ஒழுக்கம் குன்றினரோ - வேதியர் தமக்குத்

தொன்று தொட்டு வந்த ஒழுக்கத்திற் குறைந்தனரோ, தவம் தருமம்

சுருங்கிற்றோ - தவமும் தருமமும் சுருங்கினவோ, இல்லறனும்

துறவறனும் பிழைத்தனவோ - இல்லறமும் துறவறமும் தத்தம்

நெறியினின்றும் தவறினவோ, எந்தாய் எந்தாய் யான் அறியேன் -

எமது தந்தையே எமது தந்தையே (நிகழ்ந்தது யாதென) யான்

அறியேன்.

அல்லதை, ஐ சாரியை. மாநிலம் புரக்கும் வேந்தன் தன்னாலும் தமராலும் பகைவராலும் ஏனை உயிர்களாலும் குடிகட்கு இடையூறு

உண்டாகாமற் போக்கி, அறத்தினைப் பாதுகாக்க வேண்டு மென்ப

வாகலின் இங்ஙனம் கூறினன் என்க; இதற்கேற்ப, மேற்பாட்டில்

'அடியேனாற் பிழையுளதோ' என்பதற்கு, என்னாற் குடிகளுக்குத்

துன்பமுளதாயிற்றோ என்பது கருத்தாகக் கொள்க. இந்நாட்டில்

என்றும் இத்தகைய தீமை நிகழ்ந்ததில்லை யென்பான் 'இன்றமிழ்

நாட்டில் எய்திற்றோ' என்றான். சுருங்கிற்றோ என்பதைத்

தவத்துடனும் தருமத்துடனும் தனித்தனி கூட்டுக. ஆல், அசை. (20)





	 	 	 கள்ளேறு கடுக்கைநறுஞ் சடையானே போற்றிபெருங்

கருணை போற்றி

வெள்ளேறு கொடியுயர்த்த விடையானே போற்றி யருள்

விகிர்தா போற்றி

புள்ளேறு கொடியுயர்த்த புனிதனயன் றேறாத புனிதா

போற்றி

வள்ளேறு சிறுகுழவி மதிநுதலங் கயற்கண்ணி மணாள

போற்றி.

	 	 		 (இ - ள்.) கள் ஏறு நறுங் கடுக்கை சடையானே போற்றி -

தேன் நிறைந்த நறிய கொன்றை மாலையை யணிந்த சடையை

யுடையானே வணக்கம்; பெருங் கருணை போற்றி - பேரருள்

உடையானே வணக்கம்; வெள் ஏறு கொடி உயர்த்த விடையானே

போற்றி - வெள்ளிய இடபத்தைக் கொடியில் உயர்த்திய

இடபவூர்தியை யுடையானே வணக்கம்; அருள் விகிர்தா போற்றி -

கருணை விகிர்தனேவணக்கம்; புள் ஏறு கொடி உயர்த்த புனிதன் -

கலுழனைக் கொடியின்கண் உயர்த்திய தூயோனாகிய திருமாலும்,

அயன் - பிரமனும், தேறாத புனிதா போற்றி - அறியாத தூயவனே

வணக்கம்; வள் ஏறு சிறு குழவி மதிநுதல் - கூர்மை மிக்க

நுனியினையுடைய சிறிய பிறைபோலும் நெற்றியையுடைய,

அங்கயற்கண்ணி மணாள போற்றி - அங்கயற்கண்ணம்மையின்

கேள்வனே வணக்கம்.

வெள்ளேறு கொடியுயர்த்த விடையானே என்பதற்குக்

கொடியின்கண் உயர்த்திய வெண்மை மிக்க இடபத்தினை

யுடையானே என்றுரைத்தலுமாம். புள் ஏறிய கொடியை உயர்த்திய

என்றுமாம். குழவி மதி - பிறை. (21)





	 	 	 பாதமல ரிணைபோற்றி பன்னிரண்டு கையானைப் பயந்தாய்

போற்றி

வேதமுடி கடந்தபர ஞானத்தி லானந்த விளைவே போற்றி

போதவடி வாய்நால்வர்க் கசைவிறந்து நிறைந்தபரம்

பொருளே போற்றி

மாதவள நீறணிந்த மன்னாவங் கயற்கண்ணி மணாள

போற்றி.

	 	 		 (இ - ள்.) பாதமலர் இணைபோற்றி - திருவடித் தாமரைமலர்

இரண்டிற்கும் வணக்கம்; பன்னிரண்டு கையானைப் பயந்தாய்

போற்றி - பன்னிரண்டு திருக் கரங்களையுடைய அறுமுகக்கடவுளை

அளித்தருளியவனே வணக்கம்; வேதமுடி கடந்த பரஞானத்தில் -

மறைமுடியைக் கடந்த பரஞானத்தின்கண் விளையும், ஆனந்த விளைவேபோற்றி - இன்பவிளைவே வணக்கம்; போதவடிவாய் -

உபதேச வடிவமாய், நால்வர்க்கு அசைவு இறந்து நிறைந்த

பரம்பொருளே போற்றி - சனகர் முதலிய நால்வருக்கும்

அசைவின்றி நிறைந்தருளிய மேலானபொருளே வணக்கம். மா தவள

நீறு அணிந்த மன்னா - பெருமை பொருந்திய வெள்ளிய

திருநீற்றையணிந்தருளிய இறைவனே, அங்கயற்கண்ணி மணாள

போற்றி - அங்கயற்கண்ணம்மையின் காதலனே வணக்கம்.

வேதம் முதலிய கலைகளெல்லாம் பாசஞானமாகிய அபரஞான

மாகலானும், பதிஞானமாகிய பரஞானத்தினன்றிச் சிவம்

விளங்காதாகலானும் 'வேதமுடி கடந்த பரஞானத்திலானந்தவிளைவே'

என்றார்;



தடாதகைப்பிராட்டியார் திருவவதாரப்படலத்தில்

"வேதமுடிமே லானந்த வுருவாய் நிறைந்து

விளையாடும் மாதரரசே"



என்றமையுங் காண்க. வேத முதலியவை பாசஞான மென்பதை

"வேதசாத் திரமிருதி புராணகலை ஞானம்

விரும்பசபை வைகரியா தித்திறங்கண் மேலாம்

நாதமுடி வானவெலாம் பாச ஞானம்"



என்னும் சிவஞான சித்தியார்த் திருவிருத்தத்தால் அறிக.

போதவடிவாய்- போதக வடிவாய்; ஞானவடிவாய் நிறைந்த

என்றுமாம். அசைவிறந்தமை கடவுள் வாழ்த்தில் உரைத்தவாறுங்

காண்க. (22)





	 	 பொக்கமுடை யார்செய்யும் பூசைதவங் கண்டுநகும் புராண

போற்றி

தக்கன்மகம் பொடியாகத் திருப்புருவ நெரித்தகொடுந்

தழலே போற்றி

செக்கமலக் கண்ணிடந்த கண்ணனுக்குத் திகிரியருள்

செல்வா போற்றி

மைக்குவளை யனையமணி கண்டாவங் கயற்கண்ணி மணாள

போற்றி.

(இ - ள்.) பொக்கம் உடையார் செய்யும் பூசை தவம் கண்டு

நகும் புராண போற்றி - பொய்மையுடையவர் செய்கின்ற

பூசையையுந் தவத்தினையுங் கண்டு சிரிக்கும் பழையோய் வணக்கம்;

தக்கன் மகம் பொடியாக - தக்கன் செய்த வேள்வி நீறாகுமாறு, திருப்புருவம் நெரித்த கொடுந் தழலே போற்றி - திருப்புருவத்தினை

நெரித்தருளிய கொடிய நெருப்பே வணக்கம்; செக்கமலக்கண் இடந்த

கண்ணனுக்கு - செந்தாமரை மலர்போன்ற கண்ணை இடந்து

அருச்சித்த திருமாலுக்கு, திகிரி அருள் செல்வாபோற்றி -

சக்கரப்படை அருளிய செல்வனே வணக்கம்; மைக்குவளை மலர்

அனைய மணிகண்டா - கரிய குவளைமலர் போன்ற நீலகண்டனே,

அங்கயற்கண்ணி மணாள போற்றி - அங்கயற்கண்ணம்மையின்

மணவாளனே வணக்கம்.

பொக்கம் - பொய்; கரவு. அன்பால் உருகுவார்க்கன்றி,

அன்பில்லாது பூசையும் தவமும் புரிவார்க்கு இறைவன்

அருளானென்பதை,

"நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுளே

புக்கு நிற்கும்பொன் னார்சடைப் புண்ணியன்

பொக்க மிக்கவர் பூவுநீ ருங்கண்டு

நக்கு நிற்ப னவர்தமை நாணியே"



என்னும் திருநாவுக்கரசர் தேவாரத்தாலறிக. சினந்த வென்பது

புருவ நெரித்த என்பதனாற் குறிக்கப்பட்டது. மகத்தைப்

பொடியாக்கினமையின் 'கொடுந் தழலே' என்றான். செக்கமலம்,

வலித்தல் விகாரம். (23)





	 	 தென்னவ னின்ன வண்ண மேத்தினான் செம்பொற் கூடன்

மன்னவன் கேட்டா காய வாணியால் வையை நாட

உன்னது சோத்த நாங்கேட் டுவந்தன மினிய தாயிற்

றின்னமொன் றுளது கேட்டி யென்றன னருளிச் செய்வான்.

(இ - ள்.) தென்னவன் இன்ன வண்ணம் ஏத்தினான் -

குலேசபாண்டியன் இவ்வாறு துதித்தானாக, செம்பொன் கூடல்

மன்னவன் கேட்டு - செம்பொன் நிறைந்த ஆலவாயில் எழுந்தருளிய

சோமசுந்தரக் கடவுள் அதனைக் கேட்டு ஆகாய வாணியால் -

அசரீரியால், வையை நாட - வையை நாடனே, உன்னது சோத்தம்

நாம் கேட்டு உவந்தனம் - உனது துதியினைக் கேட்டு நாம்

மகிழ்ந்தோம்; இனியது ஆயிற்று - (அது எமக்கு)

இனிமையுடையதாயிற்று; இன்னம் ஒன்று உளது - (உனக்குக் கூற

வேண்டியது) இன்னும் ஒன்று உண்டு; கேட்டி என்றனன்

அருளிச்செய்வான் - அதனைக் கேட்பாயாக என்று கூறியருளுவான்.



வாணி - வாக்கு. உன்னது, னகரம்விரித்தல். சோத்தம் -

இழிந்தார் செய்யும் அஞ்சலி, ஈண்டுத் துதியை உணர்த்திற்று;

"சோத்துன் னடியமென் றோரை"



என்னும் திருக்கோவையார் உரையை நோக்குக. இனிஎன்பது அம்

சாரியை பெற்றுத் திரிந்து இன்னம் என வழங்குவதாயிற்று. கேட்டி,

கேள் பகுதி, த் எழுத்துப்பேறு, இ விகுதி. என்றனன், முற்றெச்சம்.

(24)





	 	 இயம்பரும் பதிகடம்மு ளாலவா யேற்ற மீங்குச்

சயம்புவா யனந்த முள்ள தானவ ரியக்கர் சித்தர்

வயம்புரி யரக்கர் வானோர் முனிவரர் மனித ருள்ளார்

நயம்பெற விதியாற் கண்ட நங்குறிய னந்த முண்டால்.

(இ - ள்.) இயம்பரும் பதிகள்தம்முள் - சொல்லுதற்கரிய

திருப்பதிகள் பலவற்றுள்ளும், ஆலவாய் ஏற்றம் - திருவாலவாய்

சிறந்தது; ஈங்கு சயம்புவாய் அனந்தம் உள்ள - இங்குத் தாமே

தோன்றியனவாய் அளவிறந்த அருட்குறிகள் உள்ளன; தானவர்

இயக்கர் சித்தர் - அசுரர்களும் இயக்கர்களும் சித்தர்களும்,

வயம் புரிஅரக்கர் வானோர் முனிவரர் மனிதர் உள்ளார் -

வெற்றியை விரும்பிய அரக்கர்களும் தேவர்களும் முனிவர்களும்

மனிதர்களும், நயம் பெற விதியால் கண்ட - தாங்கள் விரும்பிய

நலன்களைப் பெறுதற் பொருட்டு ஆகமவிதிப்படி நிலைபெறுத்திய,

நம் குறி அனந்தம் உண்டு - நமது அருட்குறிகளும் பல உள்ளன.

சயம்பு - சுயம்பு; தானே தோன்றியது. உள்ள, அன்பெறாத

பலவறிச் சொல். குறி - இலிங்கம். ஆல், அசை. (25)





	 	 	 அக்குறி களின்மேம் பட்ட குறியறு பத்து நான்காம்

		இக்குறி களின்மேம் பட்ட குறிகளெட் டினைய வெட்டுத்

		திக்குறை வானோர் பூசை செய்தன விவற்றியாம் வந்து

		புக்குறை குறிநந் தோழன் பூசித்த குறிய தாகும்.

	 	 		 (இ - ள்.) அக்குறிகளில் மேம்பட்டகுறி அறுபத்து நான்காம்

- அவ்வருட் குறிகளிற் சிறந்த குறிகள் அறுபத்து நான்காகும்;

இக்குறிகளில் மேம்பட்ட குறிகள் எட்டு - இவ்வறுபத்து நான்கு

குறிகளிற் சிறந்த குறிகள் எட்டாகும்; இனைய -

இவ்வெட்டுக்குறிகளும், எட்டுத்திக்கு உறை வானோர் பூசை செய்தன

- எட்டுத் திசைகளிலும் இருக்கும் தேவர்களாற் பூசிக்கப்பட்டன;

இவற்று யாம் வந்து புக்கு உறைகுறி - இவ்வெட்டனுள் யாம் வந்து புகுந்து உறையுங் குறியானது, நம் தோழன் பூசித்த குறியது

ஆகும் - நமது நண்பனாகிய குபேரன் வழிபட்ட குறியாகும்.

குறியது, அது பகுதிப்பொருள் விகுதி. (26)





	 	 	 அறைந்தவித் தெய்வத் தான மனைத்துமோ ரூழிக் காலத்

		திறந்தநந் தோழன் கண்ட விலிங்கமா மதனா லிங்கே

		உறைந்தன முறைத லாலே யுத்தர வால வாயாய்ச்

		சிறந்திடத் தகுவ தின்று முதலிந்தத் தெய்வத் தானம்.

	 	 		 (இ - ள்.) அறைந்த இத் தெய்வத்தானம் அனைத்தும் -

மேற்கூறிய இந்த அருட்குறிகள் உள்ள இடம் அனைத்தும், ஓர்

ஊழிக்காலத்து இறந்த - ஒரு ஊழிக் காலத்தில் மறைந்தன; நம்

தோழன் கண்ட இலிங்கமாம் அதனால் - இது நமது நண்பன் கண்டு வழிபட்ட இலிங்கமாகுமாதலால், இங்கே உறைந்தனம் -

இக்குறியின்கண் உறைந்தருளினோம்; உறைதலாலே - இங்ஙனம்

உறைதலால், இந்தத் தெய்வத்தானம் - இத் தெய்வத்தானமானது,

இன்று முதல் - இன்று முதலாக, உத்தர ஆலவாயாய்ச் சிறந்திடத்

தகுவது - வடதிருவால வாயாகிச் சிறக்கத்தக்கது.



இறந்த, அன்பெறாத பலவின்பால் முற்று. உத்தர ஆலவாயாய்ச் சிறந்திடத் தகுவது - வடமதுரை யென்னும் பெயருடன்

விளங்கத்தகுவது. (27)





	 	 	 	 	 	 		 	 ஓங்குதண் பணைசூழ் நீப வனத்தைநீத் தொருபோ

தேனும்

நீங்குவ மல்லேங் கண்டா யாயினு நீயும் வேறு

தீங்குளை யல்லை காடன் செய்யுளை யிகழ்த லாலே

ஆங்கவ னிடத்தியாம் வைத்த வருளினால் வந்தே

மென்னா,



(இ - ள்.) ஓங்கு தண்பணை சூழ் நீப வனத்தை நீத்து -

சிறந்த தண்ணிய வயல்கள் சூழ்ந்த கடம்பவனத்தை விட்டு, ஒரு

போதேனும் நீங்குவம் அல்லேம் - ஒரு பொழுதாயினும்

நீங்கியிருப்பேமல்லேம்; ஆயினும் - ஆனாலும், நீயும் வேறு

தீங்குளை அல்லை - நீயும் வேறு தீங்குடையை அல்லை; காடன்

செய்யுளை இகழ்தலால் - இடைக்காடன் செய்யுளை

அவமதித்தாயாதலால், ஆங்கு அவனிடத்து யாம் வைத்த

அருளினால் வந்தேம் என்னா - அப்பொழுதே அவன்கண் யாம்

வைத்த அருளினால் இங்கு வந்தேமென்று.

நீங்குவமல்லேம் நீயும் தீங்குளையல்லை ஆயினும்

இகழ்தலாலும் அருளாலும் வந்தேம் என முடிக்க. கண்டாய்,

முன்னிலையசை; காடன், முன்மொழி கெட்டு நின்றது. ஆங்கு,

அசையுமாம். இடத்தியாம், குற்றியலிகரம். (28)





	 	 	 பெண்ணினைப் பாகங் கொண்ட பெருந்தகைப் பரம யோகி

விண்ணிடை மொழிந்த மாற்ற மீனவன் கேட்டு வானோர்

புண்ணிய சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமை யன்றோ

எண்ணிய பெரியோர்க் கென்னா வேத்தினா னிறைஞ்சி னானே.



(இ - ள்.) பெண்ணினைப் பாகம் கொண்ட - உமையை ஒரு

பாகத்திற் கொண்ட, பெருந்தகைப் பரமயோகி - பெரிய

தகுதியையுடைய மேலான யோகியாகிய இறைவன், விண்ணிடை

மொழிந்த மாற்றம் - வானின்கண் அசரீரியாகக் கூறிய வார்த்தையை, மீனவன் கேட்டு - பாண்டியன் கேட்டு, வானோர் புண்ணிய -

தேவர்களின் புண்ணியனே, எண்ணிய பெரியோர்க்கு - யாவராலும்

நன்கு மதிக்கப்பெறும் பெருமையுடையார்க்கு, சிறியோர் குற்றம்

பொறுப்பது பெருமை அன்றோ என்னா - சிறியோர்கள் செய்த

குற்றத்தைப் பொறுத்தருளுவது பெருமையல்லவா என்று, ஏத்தினான்

இறைஞ்சினான் - துதித்து வணங்கினான்.

பெண்ணினைப் பாகங் கொண்ட பரமயோகி என்றது இறைவன்

உயிர்கட்குப் போகம் அருளுதற் பொருட்டு உமையை ஒரு கூற்றிற்

கொண்டானாயினும் தூய வுடம்பும் இயல்பாகவே பாசமின்மையும் உடையன் என்றவாறு;

	 "மங்கையோ டிருந்தே யோகு செய்வானை"



என்பது கருவூர்த்தேவர் திருவிசைப்பா. சிறியோர் குற்றம்

பொறுப்பது பெரியார்க்குப் பெருமை என்னும் கருத்தினை

"வெறுப்பனவே செய்யுமென் சிறுமையைநின் பெருமையினாற்

பொறுப்பவனே"



எனவும்,



"பொறுப்பரன்றே பெரியோர் சிறுநாய்கடம் பொய்யினையே"



எனவும் வரும் திருவாசகங்களிற் காண்க. ஏத்தினான், முற்றெச்சம்.

(29)





	 	 	 அடிபணிந் தேத்தி னானை யருள்சுரந் தசையு மின்னுக்

		கொடியணி மனையிற் போக்கிக் கோமள வல்லி யோடும்

		உடனுறை புலவ ரோடு மொல்லைதன் கோயில் புக்கான்

		வடதிரு வால வாயில் வந்துவீற் றிருந்த வள்ளல்.



(இ - ள்.) வடதிரு ஆலவாயில் வந்து வீற்றிருந்த வள்ளல் -

வடதிருவாலவாயின்கண் (இடைக்காடன் பொருட்டு) வந்து

விற்றிருந்தவள்ளலாகிய சோம சுந்தரக்கடவுள், அடிபணிந்து

ஏத்தினானை - அடி வணங்கித் துதித்த அக்குலேச பாண்டியனை,

அருள்சுரந்து - கருணை கூர்ந்து, அசையும் மின்னுக்கொடி அணி

மனையில்போக்கி - அசைகின்ற மின்போன்ற கொடிகட்டிய

மாளிகையிற்போகவிடுத்து, கோமள வல்லியோடும் - பசுங்கொடி

போன்ற பிராட்டியாரோடும், உடன் உறை புலவரோடும்

ஒல்லை தன் கோயில் புக்கான் - உடன் உறைந்த சங்கப்

புலவர்களோடும் விரைந்து தனது திருக்கோயிலுட் புகுந்தருளினான்.



ஏத்தினானைப் போக்கியென்க. மின் உகரச்சாரியை

பெறுதலை, "மின்பின் பன்கன் தொழிற்பெய ரனைய" என்னும்

நன்னூற் சூத்திரத்தாலறிக. (30)





	 	 	 மின்மதிச் சடையி னான்பி னடந்துபோய் விடைகொண்

டேகும்

மன்னவன் றன்னைப் பாடி வந்தவன் றன்னை மாட்சித்

தன்மைசால் சங்க வாணர் தம்மொடுங் கொடுபோ யென்றும்

பொன்மகள் காணி கொண்ட புரிசைசூழ் கோயில் புக்கான்.



(இ - ள்.) மின்மதிச் சடையினான் பின் நடந்து போய் -

மின்னலை ஒத்த சந்திரனை அணிந்த சடையையுடைய சோமசுந்தரக் கடவுளின் பின் திருக்கோயிலுக்கு நடந்து சென்று, விடை கொண்டு

ஏகும் மன்னவன் - விடைபெற்று மீளும் பாண்டியன், தன்னைப் பாடி

வந்தவன் தன்னை - தன்னைப் பாடிவந்த இடைக்காடனை,

மாட்சித்தன்மை சால் சங்க வாணர் தம்மொடும் கொடு போய் -

மாண்பின் தன்மைநிறைந்த சங்கப்புலவரோடும் அழைத்துக் கொண்டு சென்று, என்றும் பொன் மகள் காணிகொண்ட - எஞ்ஞான்றுந்

திருமகள் தனக்கு ஆட்சியிடமாக் கொண்ட, புரிசை சூழ்

கோயில் புக்கான் - மதில் சூழ்ந்த மாளிகையிற் புகுந்தனன்.

மின்னையொத்த சடை யென்க. மேற் செய்யுளிலிலே மனையிற்

போக்கிக் கோயில் புக்கான் என்றாரேனும் கோயில் புகுமளவும்

பின்னே நடந்து சென்று விடை பெற்றேகினான் என்பது

இச்செய்யுளாற் பெற்றாம். (31)





	 	 விதிமுறை கதலி பூகங் கவரிவால் விதானந் தீபம்

புதியதார் நிறைநீர்க் கும்பங் கதலிகை புனைந்த மன்றற்

கதிர்மணி மாடத் தம்பொற் சேக்கைமேற் கற்றோர் சூழ

மதிபுனை காடன் றன்னை மங்கல வணிசெய் தேற்றி.



(இ - ள்.) விதிமுறை - விதிப்படி, கதலி பூகம் கவரி -

வாழையும் கமுகும் சாமரையும், வால் விதானம் தீபம் - வெள்ளிய

மேல்விதானமும் விளக்கும், புதிய தார் நிறை நீர்க் கும்பம் கதலிகை

புனைந்த - அன்றலர்ந்த மலராற்றொடுத்த மாலையும் பூரண

கும்பமும் கொடியும் ஆகிய இவைகளால் அலங்கரித்த, மன்றல்

கதிர் மணிமாடத்து - விழா நீங்காத ஒளியினையுடைய மணிகள்

அழுத்திய மாளிகையின் கண், அம் பொன் சேக்கைமேல் - அழகிய

பொன்னாலாகிய இருக்கையின் மேல், கற்றோர் சூழ - புலவர்கள்

சூழ, மதிபுனை காடன் தன்னை - அறிவையே அணிகலமாகப்

பூண்ட இடைக்காடனை, மங்கல அணிசெய்து - மங்கலமாக

அலங்கரித்து, ஏற்றி - அமர்த்தி.

மன்றல் - மங்கல விழா. (32)





	 	 சிங்கமான் சுமந்த பொன்னஞ் சேக்கைமே லிருந்து வெள்ளைக்

கொங்கவிழ் தாமந் தூசு குளிர்மணி யாரந் தாங்கி

மங்கல முழவ மார்ப்ப மறையவ ராக்கங் கூற

நங்கையர் பல்லாண் டேத்த நன்மொழிப் பனுவல் கேட்டு.



(இ - ள்.) சிங்கமான் சுமந்த பொன்னம் சேக்கைமேல் -

சிங்கஞ் சுமந்த பொன்னாலாகிய அழகிய ஆதனத்தின் மேல்,

இருந்து - தானும் இருந்து, கொங்கு அவிழ் வெள்ளைத் தாமம் -

மகரந்தத்தோடு மலர்ந்த வெண்மலர் மாலையும், தூசு -

வெள்ளாடையும், குளிர்மணி ஆரம் தாங்கி - தண்ணிய முத்து

மாலையுமாகிய இவற்றை அணிந்து, மங்கல முழவம் ஆர்ப்ப -

மங்கல இயங்கள் ஒலிக்கவும், மறையவர் ஆக்கம் கூற - அந்தணர்

ஆக்கமொழி கூறவும், நங்கையர் பல்லாண்டு ஏத்த - பாவையர்

பல்லாண்டு பாடவும், நன்மொழிப் பனுவல் கேட்டு - நல்ல

சொற்கள் புணர்த்தியற்றிய செய்யுளைக் கேட்டு.

சிங்கமான் - சிங்கமாகிய விலங்கு; இருபெயரொட்டு.

வெள்ளை என்பதனைத் தூசு ஆரம் என்பவற்றோடும் ஒட்டுக.

பாட்டுடைத்தலைவன் வெண்மலர்மாலையும், வெள்ளாடையும்,

வெள்ளணியும் அணிந்து கேட்டல் மரபாகலின் 'வெள்ளைக்

கொங்கவிழ் தாமந் தூசு குளிர்மணி யாரந்தாங்கி' என்றார்.

ஆக்கம் - ஆசி. (33)





	 	 	 	 	 			 	 அறிவுடைக் காட னுக்கு மருமைமாண் புலமை யோர்க்கும்

		முறைமையா லாரந் தூசு முகிழ்முலைக் கொடியி னன்னார்

		நிறைநிதி வேழம் பாய்மான் விளைநில நிரம்ப நல்கி

		அறைகழற் காலிற் பின்னே ழடிநடந் திதனை வேண்டும்.



(இ - ள்.) அறிவுடைக் காடனுக்கும் - அறிவுடைய

இடைக்காடனுக்கும் அருமைமாண் புலமையோர்க்கும் -

கிடத்தற்கரிய மாட்சி மிக்க புலவர்கட்கும், முறைமையால் -

வரிசைப்படி, ஆரம் தூசு முகிழ் முலைக் கொடியின் அன்னார் -

முத்தாரங்களையும் ஆடைகளையும் அரும்பு போன்ற கொங்கையை

யுடைய கொடி போன்ற ஏவன் மகளிரையும், நிறை நிதி வேழம்

பாய்மான் விளை நிலம் - நிறைந்த பொருளையும் யானைகளையும்

குதிரைகளையும் விளைநிலங்களையும், நிரம்ப நல்கி - நிரம்பக்

கொடுத்து, அறைகழல் காலில் ஏழ் அடி பின் நடந்து - ஒலிக்கின்ற

வீரக்கழ லணிந்தகாலினால் ஏழடி தூரம் அவர்கள் பின் நடந்து

சென்று, இதனை வேண்டும் இதனை வேண்டுவானாயினன்.

அருமைமாண் - அருமை மிக்க என்றுமாம். "ஞாலத்தின்

மாணப்பெரிது, என்புழி 'மாண்' மிகுதிப்பொருட்டானமை காண்க.

"பொதுநோக் கொழிமதி புலவர் மாட்டு" என்பவாகலின்

'முறைமையால்' என்றார். ஏழடி பின் சேறல் மரபு. பாடும்

புலவனியல்பினையும், தலைவன் பாட்டினைக் கேட்கு

முறைமையினையும்,

"பாடுமுறை தொடர்செய்யுட் டெரிக்க வல்ல

பாவலற்குக் குணங்குறிசீ ரொழுக்க மேன்மை

நீடழகார் சமயநூல் அறநூன் மற்று

நிகழ்த்துநூ லிலக்கணநாற் கவியு ளானாய்

நாடுறுப்பிற் குறையிலனாய் நோயி லானாய்

நாற்பொருளு முணர்ந்துகலை தெளிந்து முப்பான்

கூடுவய திழிந்தெழுபான் வயதி லேறாக்

குறியுடைய னாயினவன் கவிதை கொள்ளே"





	 "கொள்ளுமிடம் விதானித்துத் தொடையி னாற்றிக்

கொடிகதலி தோரணம்பா லிகைநீர்க் கும்பம்

துள்ளுபொறி விளக்கொளிர முரசி யம்பத்

தோகையர்பல் லாண்டிசைப்ப மறையோர் வாழ்த்த

வெள்ளைமலர் துகில்புனைந்து தவிசின் மேவி

வேறுமொரு தவிசிருத்திச் செய்யுட் கேட்டே

உள்ளமகிழ் பொன்புவிபூ ணாடை மற்று

முதவியே ழடிபுலவ னுடன்போய் மீளே"



என்னும் பொருத்தப் பாட்டியற் செய்யுட்களா னறிக. (34)





	 	 	 	 	 		 	 புண்ணியப் புலவீர் யானிப் போழ்திடைக் காட னார்க்குப்

பண்ணிய குற்ற மெல்லாம் பொறுக்கெனப் பரவித் தாழ்ந்தான்

நுண்ணிய கேள்வி யோரு மன்னநீ நுவன்ற சொல்லாந்

தண்ணிய வமுதா லெங்கள் கோபத்தீத் தணிந்த தென்னா.



(இ - ள்.) புண்ணியப் புலவீர் - புண்ணிய வடிவாயுள்ள

புலவர்களே, யான் - அடியேன். இப்போழ்து இடைக்காடனார்க்கு -

இப்பொழுது இடைக்காடருக்கு, பண்ணிய குற்றம் எல்லாம் பொறுக்க என - செய்த குற்றங்களனைத்தையும் பொறுக்கக்கடவீர் என்று,

பரவித் தாழ்ந்தான் - துதித்து வணங்கினான், நுண்ணிய

கேள்வியோரும் - நுட்பமாகிய நூற்கேள்வி வல்லோரும், மன்ன -

மன்னனே, நீ நுவன்ற சொல்லாம் தண்ணிய அமுதால் - நீ கூறிய

சொல்லாகிய குளிர்ந்த அமிழ்தத்தால், எங்கள் கோபத்தீ

தணிந்தது என்னா - எங்கள் சினமாகிய நெருப்பு அவிந்தது

என்று கூறி.

பொழுது போழ்தென விகார மாயிற்று. பொறுக்கென,

அகரந்தொக்கது. அமுது - நீர் என்றுமாம். (35)





	 	 	 இன்னமு மாலவாயெம் மிறையவன் கருணை நோக்காற்

		பன்னரும் புகழ்மை குன்றாப் பாக்கிய முனக்குண் டாக

		என்னநல் லாக்கங் கூறி யேகினா ராக வந்தத்

		தென்னவன் குலேசன் செய்த தவமுருத் திரிந்தா லென்ன.



(இ - ள்.) இன்னமும் ஆலவாய் எம் இறையவன் கருணை

நோக்கால் - இன்னும் ஆலவாயிலுறையும் எம்மையனது

அருட்பார்வையினால், பன் அரும் புகழ்மை குன்றாப் பாக்கியம் -

புகலுதற்கரிய புகழ் குன்றாத பெருஞ்செல்வம், உனக்கு உண்டாக

என்ன நல் ஆக்கம் கூறி ஏகினார் ஆக - உனக்கு

உண்டாகக்கடவது என்று நல்ல ஆக்க மொழி அறைந்து

அகன்றனராக; அந்தத் தென்னவன் குலேசன் செய்த தவம் -

அந்தக் குலேச பாண்டியன் செய்த தவமானது, உருத்திரிந்தால்

என்ன - உருமாறி வந்தாற்போல.

புகழ்மை, மை பகுதிப் பொருள் விகுதி. கேள்வியோரும்

ஆக்கங்கூறி ஏகினார்; ஏகினபின்பு என விரித்துரைத்துக் கொள்க.

(36)





	 	 	 எரிமருத் தவனி முன்னா மெண்வகை மூர்த்தி யன்பு

புரிமருத் துவனைச் சூழ்ந்த பொருபழி துடைத்தோன்

சோதி

விரிமருத் துடல்வான் றிங்கண் மிலைந்தவ னருளின்

வந்தான்

அரிமருத் தனனாந் தென்ன னடலரிக் குருளை யன்னான்.



(இ - ள்.) எரி மருத்து அவனி முன்னாம் எண்வகை மூர்த்தி

- தீயும் காற்றும் நிலனுமுதலாகிய எண்வகை வடிவ முள்ளவனும்,

அன்பு புரி மருத்து வனைச் சூழ்ந்த - அன்பினால் வழிபாடு

செய்யும் இந்திரனைச் சூழ்ந்த,பொரு பழி துடைத்தோன் - வருத்தும்

பழியினைப் போக்கினவனும், சோதி விரிமருந்து உடல் வான்

திங்கள் மிலைந்தவன் அருளின் - ஒளிவிரிந்த அமிழ்தமயமாகிய

உடலையுடைய வான் மதியைச் சூடியவனுமாகிய

சோமசுந்தரக்கடவுளின் திருவருளால், அடல் அரிக் குருளை

அன்னான் - வலிமிக்க சிங்கக் குட்டிபோன்ற, அரிமருத்தனனாம்

தென்னன் வந்தான் - அரிமருத்தன னென்னும் பாண்டியன் -

மகனாகவந்து தோன்றினான்.

இறைவன் அட்ட மூர்த்தியாதலை,

	 "இருநிலனாய்த் தீயாகி நீரு மாகி யியமான னாயெறியுங்

காற்று மாகி

அருநிலைய திங்களாய் ஞாயி றாகி யாகாய மாயட்ட

மூர்த்தி யாகி"



என்னும் திருத்தாண்டகத்தாலறிக. மருத்துவன் - இந்திரன். மருந்து

மருத்து என வலித்தது. திங்கள் மிலைந்தவன் அருளினாலே

குலேசன் செய்த தவம் உருத்திரிந்தாலென்ன அரிமருத்தனனாந்

தென்னன் வந்தான் என்க. (37)





	 	 [கலிநிலைத்துறை]



பரிசிலைப் புலவருக் கருள்குலே சன்பல பகல்கழீஇத்

திரிமருப் பிரலைவெம் மழுவெடுத் தவன்மதிச் சென்னிமேல்

வரிசிலைப் படைபொறித் தவனெனப் பெறுவர மைந்தனாம்

அரிமருத் தனனிடத் தவனிவைத் தரனடி யெய்தினான்.

		 (இ - ள்.) பரிசிலைப் புலவருக்கு அருள் குலேசன் -

புலவர்கட்குப் பரிசில் அளித்த குலேசபாண்டியன், பலபகல் கழீஇ -

பல காலங்களைக் கழித்து, திரிமருப்பு இரலை வெம்மழு எடுத்தவன்

-திரிந்த கொம்பினையுடைய மானையும் கொடிய மழுவையும் ஏந்திய

இறைவனது, மதிச்சென்னிமேல் - பிறை முடியின் மேல், வரிசிலைப்

படை பொறித்தவன் என - கட்டமைந்த விற்படையினால் அடித்த

அருச்சுனன் போல, வரம் பெறு மைந்தனாம் அரிமருத்தனனிடத்து -

வரம் பெறும் புதல்வனாகிய அரிமருத்தன னிடத்தில், அவனி

வைத்து அரன் அடி எய்தினான் - நிலவுலகை வைத்து விட்டு

இறைவன் திருவடி நீழலை அடைந்தான்.

இடைக் காடர்க்கும் ஏனைச் சங்கப் புலவர்கட்கும் பரிசில்

வழங்கினமையைச் சுட்டி 'பரிசிலைப் புலவருக் கருள் குலேசன்'

என்றார். கழீஇ - கழித்து; சொல்லிசையளபெடை. பாண்டு

மைந்தனாகிய அருச்சுனன் பகைவரை வெல்லப் பாசுபதாத்திரம்

பெற வேண்டிச் சிவபிரானை நோக்கி அருந்தவம் புரியா நிற்புழி;

பாசுபதாத்திரம் பெற வேண்டிச் சிவபிரானை நோக்கி அருந்தவம்

புரியா நிற்புழி; அவன் தவநிலையைச் சிதைக்குமாறு துரியோதனன்

ஏவிய மூகன் என்னும் அசுரன் பன்றி யுருவெடுத்து வந்தனனாகச்,

சிவபிரான் வேட்டுவத் திருவுருக்கொண்டு போந்து அப்பன்றியைக்

கொன்று அருச்சுனனுடன் விளையாட்டாகப் போர் புரிந்து

அவனது வில்லின் நாணினை யறுக்க, அவன் நாணற்ற விற்கழுத்தால இறைவன் திருமுடிமீது அடித்துப் பின் இறைவனை யறிந்து வழுத்தி

வரம் பெற்றன னென்பதனைப் பாரதத்துக் காண்க. அருச்சுனன்

வில்லாலடித்து வரம் பெற்றமைபோலப் பிரம்பாலடித்து வரம்

பெறுதல்கருதிச் 'சிலைப்படை பொறித்தவனெனப் பெறு வரமைந்தன்'

என்றார்; பகைவரை அழிக்கும் ஆற்றலுங் கொள்க. (38)

ஆகச்செய்யுள் - 2648



* * *





	 	 ஐம்பத்தேழாவது வலைவீசின படலம்





[அறுசீரடியாசிரிய விருத்தம்]

மின்றிரித் தன்ன வேணி வேதிய னிடைக்கா டன்பின்

சென்றுமீண் டனையான் கொண்ட பிணக்கினைத் தீர்த்த

வண்ணம்

இன்றுரை செய்து முந்நீ ரெறிவலை வீசி ஞாழன்

மன்றலங் குழலி னாளை மணந்துமீள் வண்ணஞ்

சொல்வாம்.



(இ - ள்.) மின்திரித்தன்ன வேணிவேதியன் - மின்னலைத்

திரித்து விட்டாலொத்தசடையையுடைய அந்தணனாகிய

சோமசுந்தரக்கடவுள், இடைக்காடன் பின் சென்று மீண்டு -

இடைக்காடன் பின்னேபோய் மீண்டு, அனையான் கொண்ட

பிணக்கினைத் தீர்த்தவண்ணம் - அவன் கொண்ட பிணக்கினைத்

தீர்த்தருளிய திருவிளையாடலை, இன்று உரை செய்தும் - இன்று

கூறினேம்; முந்நீர் எறிவலை வீசி - கடலின்கண் எறியும்

வலையினை வீசி, ஞாழல் மன்றல் அம் குழலினாளை - புலிநகக்

கொன்றைமலரின் மணம் நிறைந்த அழகிய கூந்தலையுடைய

உமையம்மையை, மணந்து மீள்வண்ணம் சொல்வாம் -

திருமணஞ்செய்து மீண்டருளிய திருவிளையாடலை (இனிக்)

கூறுவாம்.

திரித்தாலன்ன என்பது விகாரமாயிற்று. நெய்தற்றலைவற்குப்

புதல்வியாகத் தோன்றியிருந்தமையின் 'ஞாழல் மன்றலங்குழலினாள்'

என்றார். ஞாழல் - குங்குமமரம் என்பாருமுளர். (1)





	 	 அந்தமி லழகன் கூட லாலவா யமர்ந்த நீல

கந்தர னுலக மீன்ற கன்னியங் கயற்க ணாளாங்

கொந்தவி ழலங்கற் கூந்தற் கொடிக்குவே றிடத்து வைகி

மந்தண மான வேத மறைப்பொரு ளுணர்த்து மாதோ.



(இ - ள்.) அந்தம்இல் அழகன் - முடிவில்லாத பேரழகனும்,

கூடல் ஆலவாய் அமர்ந்த நீலகந்தரன் - கூடலென்னுந்

திருவாலவாயில் எழுந்தருளிய நீலகண்டனுமாகிய சோமசுந்தரக்

கடவுள், உலகம் ஈன்ற கன்னி - உலகத்தைப்பெற்ற கன்னியாகிய,

அங்கயற்கணாளாம் - அங்கயற்கண்ணம்மையாகிய, கொந்து அவிழ்

அலங்கல் கூந்தல் கொடிக்கு - கொத்தில் மலர்ந்த மலர் மாலையை

யணிந்த கூந்தலை யுடைய கொடிபோல்வார்க்கு, வேறு இடத்து

வைகி - தனியிடத்தில் இருந்து, மந் தணமான வேத மறைப்பொருள்

உணர்த்தும் - இரகசியமான வேதத்தின் உட்பொருளைக்

கூறியருளுவானாயினன்.

இறைவி உலகமெலாம் ஈன்றும் கன்னியாதலை,

	 "சிவஞ்சத்தி தன்னை யீன்றுஞ் சத்திதான் சிவத்தை யீன்றும்

உவந்திரு வரும்பு ணர்ந்திங் குலகுயி ரெல்லா மீன்றும்

பவன்பிர மசாரி யாகும் பான்மொழி கன்னி யாகும்

தவந்தரு ஞானத் தோர்க்கித் தன்மைதான் றெரியு மன்றே"



என்னும் சிவஞான சித்தியார்த் திருவிருத்தத்தாலறிக. மறை -

உபநிடதமுமாம். மாது, ஓ அசைகள். (2)





	 	 	 நாதனின் னருளாற் கூறு நான்மறைப் பொருளை யெல்லாம்

		யாதுகா ரணத்தான் மன்னோ வறிகிலே மெம்பி ராட்டி

		காதர மடைந்தாள் போலக் கவலையுஞ் சிறிது தோன்ற

		ஆதர மிலளாய்க் கேட்டா ளஃதறிந் தமலச் சோதி.

	 		 (இ - ள்.) நாதன் இன்அருளால் கூறும் - இறைவன் இனிய

திருவருளினாற் கூறுகின்ற, நான்மறைப்பொருளை எல்லாம் -

நால்வேதப் பொருள்களையெல்லாம், யாதுகாரணத்தாலோ

அறிகிலேம் - என்ன காரணத்தினாலோ யாம் அறியேம்; எம்பிராட்டி

- எமது இறைவி, காதரம் அடைந்தாள்போல - அச்சமுற்றவள்

போல, கவலையும் சிறிது தோன்ற - சிறிது வருத்தமும் வெளிப்பட,

ஆதரம் இலளாய்க்கேட்டாள் - விருப்பமில்லாதவளாய்க் கேட்டனள்;

அமலசோதி அஃது அறிந்து - நின்மலனாகிய இறைவன் அதனை

உணர்ந்து.

அங்ஙனம் ஆர்வமின்றிக் கேட்குமியல்பினளல்லளென்பார்

'யாதுகாரணத்தாலோ அறிகிலேம்' என்றார்; இறைவன் பரதவர்

வேந்தனுக்கு அருள்புரியுங் குறிப்பினனாதல் ஓர்ந்து அதற்கேற்ப

இங்ஙனம் கேட்டாளென்று கொள்க. மன், அசை. (3)





	 	 	 அராமுக மனைய வல்கு லணங்கினை நோக்கி யேனை

			இராமுக மனைய வுள்ளத் தேழைமார் போல வெம்பாற்

			பராமுகை யாகி வேதப் பயனொருப் படாது கேட்டாய்

			குராமுகை யவிழ்ந்த கோதா யுற்றவிக் குற்றந் தன்னால்,

	 	 		 (இ - ள்.) அராமுகம் அனைய அல்குல் அணங்கினை

நோக்கி - பாம்பின் படம் போன்ற அல்குலையுடைய பிராட்டியைப்

பார்த்து, இராமுகம் அனைய உள்ளத்து ஏனை ஏழைமார் போல - இருள்போன்ற உள்ளத்தினையுடைய ஏனை மகளிர் போன்று,

எம்பால் வேதப்பயன் - எம்மிடத்து வேதப்பொருளை,

பராமுகையாகி ஒருப்படாது கேட்டாய் - பராமுக முடையையாகி

மனம் ஒருவழிப்படாது கேட்டனை; குராமுகை அவிழ்ந்த கோதாய்

- குராவின் அரும்பு விரிந்த மலர் மாலையை யணிந்த

கூந்தலையுடையாய், உற்ற இக்குற்றம் தன்னால் - நேர்ந்த இக்

குற்றத்தினால்.

இராமுகம் - இரவினிடம்; இருள். அறியாமையுடைய

உள்ளமென்பதனை இங்ஙனம் இலக்கணையாகக் கூறினார்;

	 "அகம் குன்றி மூக்கிற் கரியார்"



எனத் திருக்குறளிலும்;

	 "கூழின் மலிமனம் போன்றிரு ளாநின்ற கோகிலமே"



எனத் திருக்கோவையாரிலும் வருதல் காண்க. (4)





	 	 	 விரதமு மறனு மின்றி மீன்படுத் திழிஞ ரான

பரதவர் மகளா கென்று பணித்தனன் பணித்த லோடும்

அரதன வாரந் தாழ்ந்த வாரமென் முலையா ளஞ்சி

வரதநிற் பிரிந்து வாழ வல்லனோ வென்று தாழ்ந்தாள்.

	 	 		 (இ - ள்.) விரதமும் அறனும் இன்றி மீன்படுத்து - நோன்பும் அறனுமில்லாமல் மீன்களைப் பிடித்துக் கொலைபுரிதலால், இழிஞர்

ஆன பரதவர் மகள் ஆக என்று பணித்தனன் - இழிஞராகக்

கருதப்படுகின்ற பரதவரின் மகளாகக்கடவை என்று

கட்டளையிட்டான்; பணித்தலோடும் - அங்ஙனம் பணித்தவளவில்,

அரதன ஆரம் தாழ்ந்த - மாணிக்கமாலை தொங்கியசையும்,

ஆரம்மென் முலையாள் அஞ்சி - சந்தனக்குழம் பணிந்த மெல்லிய

கொங்கையையுடைய தேவி அச்சுற்று, வரத - வள்ளலே, நின்

பிரிந்து வாழவல்லனோ என்று தாழ்ந்தாள் - யான் நின்னைப்பிரிந்து

வாழவல்லனோ என்று கூறி வணங்கினாள்.

"நோன்பென்பது கொன்று தின்னாமை"



என்பதனால் கொலை செய்வார் நோன்புடையரல்லராதலையும்,



"அறவினை யாதெனிற் கொல்லாமை"



என்பதனால் அவர் அறமுடையரல்லராதலையும்,



"கொலைவினைஞ ராகியமாக்கள் புலைவினையர்"



என்பதனால் அவர் இழிவெய்துதலையும் அறிக. (5)





	 	 வீங்குநீர்ச் சடையா னீங்கு மெல்லியல் பிரிவு நோக்கி

வாங்குநீர்க் கானல் வாழ்க்கை வலைஞர்கோன் மகளாய்

வைகி

ஆங்குநீ வளர்நாள் யாம்போந் தருங்கடி முடித்து

மென்னாத்

தேங்குநீ ரமுதன் னாளைச் செலவிடுத் திருந்தா னிப்பால்

(இ - ள்.) வீங்கும் நீர்ச்சடையான் - பெருக்கெடுக்குங்

கங்கையை யணிந்த சடையினையுடைய இறைவன். எங்கும்

மெல்லியல் பிரிவு நோக்கி - பிரிகின்ற உமையின் துன்பத்தைக்

கண்டு, வாங்கு நீர்க்கானல் வாழ்க்கை வலைஞர் கோன் - வளைந்த

கடற்கரையிலுள்ளசோலையில் வாழும் பரதவமன்னனுக்கு, மகளாய்

வைகி ஆங்கு நீ வளர்நாள் - மகளாகப் பொருந்தி அங்கே நீ

வளர்கின்ற அப்பொழுது, யாம் போந்து அருங்கடி முடித்தும்

என்னா - யாம் வந்து அரிய திருமணத்தை முடிப்போமென்று,

தேங்குநீர் அமுது அன்னாளை - நிரம்பிய நீரினையுடைய

கடலிற்றோன்றிய அமுதம் போன்ற அம்மையை, செலவிடுத்து

இருந்தான் - போகவிட்டு இருந்தனன்; இப்பால் - பின்.

வாங்குநர், தேங்குநர் என்பன கடல் என்னும் பொருளன.

கானல் - கடற்கரைச்சோலை. முடித்தும் - முடிப்போம்;

தன்மைப்பன்மை யெதிர்கால முற்று. (6)





	 	 	 அன்னது தெரிந்து நால்வா யைங்கரக் கடவு டாதை

	முன்னர்வந் திதனா லன்றோ மூண்டதிச் செய்தி* யெல்லாம்

	என்னவீர்ங் கவளம் போலாங் கிருந்தபுத் தகங்க ளெல்லாந்

	தன்னெடுங் கரத்தால் வாரி யெறிந்தனன் சலதி மீதால்.

	 	 	 (இ - ள்.) நால்வாய் ஐங்கரக்கடவுள் - தொங்கிய

வாயினையும் ஐந்து திருக்கரங்களையுமுடைய மூத்த பிள்ளையார்,

அன்னது தெரிந்து - அச்செய்தியை யறிந்து, தாதை முன்னர் வந்து

- தனது தந்தையாகிய இறைவன் திருமுன் வந்து, இச்செய்தி

எல்லாம் இதனால் அன்றோ மூண்டது என்ன - இந்நிகழ்ச்சி

அனைத்தும் இதனாலல்லவா மூண்டது என்று, ஆங்கு இருந்த

புத்தகங்கள் எல்லாம் - அங்கிருந்த சுவடிகளையெல்லாம், தன்

நெடுங்கரத்தால் - தனது நெடிய கையினால், ஈர்ங் கவளம்போல்

வாரி - குளிர்ந்த கவளத்தை அள்ளுவதுபோல அள்ளி, சலதி மீது

எறிந்தனன் - கடலின்கண் வீசினன்.

கவளம் - யானை யுண்ணும் உணவு. ஆல், அசை. (7)



* * *



(பா - ம்.) *மூண்ட விச்செய்தி.





	 	 	 வரைபக வெறிந்த கூர்வேன் மைந்தனுந் தந்தை கையில்

		உரைபெறு போத நூலை யொல்லெனப் பறித்து வல்லே

		திரைபுக வெறிந்தா னாகச் செல்வநான் மாடக் கூடல்

		நரைவிடை யுடைய நாத னந்தியை வெகுண்டு நோக்கா.

	 	 		 (இ - ள்.) வரைபக எறிந்த கூர்வேல் மைந்தனும் -

கிரவுஞ்சமலை பிளக்கு மாறு எறிந்த கூரிய வேற்படையையுடைய

முருகக்கடவுளும், தந்தை கையில் தந்தையாரின்

திருக்கரத்தினின்றும், உரைபெறு போத நூலை ஒல்லெனப்பறித்து -

புகழமைந்த சிவஞானபோத நூலை விரைந்து பிடுங்கி, வல்லே

திரைபுக எறிந்தா னாக - விரைந்து அது கடலில் விழ

எறிந்தனன்;செல்வ நான்மாடக்கூடல் நரைவிடை உடையநாதன் -

செல்வமிக்க நான்மாடக்கூடலின்கண் எழுந்தருளிய வெள்ளிய

இடபவூர்தியையுடைய சோமசுந்தரக் கடவுள், நந்தியை வெகுண்டு

நோக்கா - திருநந்திதேவரைச் சினந்து பார்த்து.

போதநூல் - சிவஞானபோதம். ஒல்லென, விரைவுக் குறிப்பு.

நரை - வெண்மை. (8)





	 	 	 அடுத்துநா மிருக்குஞ் செவ்வி யறிந்திடா திவரை வாயில்

விடுத்துநீ யிருந்தாய் தீங்கு விளைந்ததுன் றனக்கு மிந்தத்

தொடுத்ததீங் கொழிய வின்றோர் சுறவுரு வாகி வையம்

உடுத்தகா ரோத நீர்புக் குழல்கெனப் பணித்தான்

மன்னோ.

	 	 		 (இ - ள்.) நாம் அடுத்து இருக்கும் செவ்வி அறிந்திடாது -

நாம் பொருந்தி யிருக்கும் அமயத்தை அறியாமல், இவரை வாயில்

விடுத்து நீ இருந்தாய் - இவர்களை வாயிலிற் புகவிட்டு நீ வாளா

இருந்தனை; தீங்கு விளைந்தது - அதனால் தீங்கு விளைந்தது;

உன்தனக்கும் தொடுத்த இந்தத் தீங்கு ஒழிய - உனக்கும் நேர்ந்த இக்குற்றம் நீங்குமாறு, இன்று ஓர் சுறவு உருவாகி - இப்பொழுதே

ஓர் சுறாமீன் வடிவமாகி, வையம் உடுத்த கார் ஓத நீர் புக்கு உழல்க

எனப் பணித்தனன் - நிலவுலகைச் சூழ்ந்த கரிய ஒலிபொருந்திய

நீரினையுடைய கடலின்கட்புகுந்து வருந்துவாயாக என்று

கட்டளையிட்டான்.

அடுத்து அறிந்திடாது எனக் கூட்டலுமாம். உன்றனுக்கும்,

உம்மை எச்சப் பொருட்டு. உழல்கென, அகரம் தொக்கது. மன், ஓ

அசைகள். (9)





	 	 	 வெருவரு செலவின் வேழ முகத்தனை விதித்த சாபப்*

		பெருவலி தன்னைச் சாரும் பெற்றியாற் சாபங் கூறான்

		அருவரை நெஞ்சு போழ்ந்த வள்ளிலை நெடுவேற் செங்கை

		முருகனை வணிகர் தம்மின் மூங்கையா கென்றா னிப்பால்.

	 	 		 (இ - ள்.) வெருவரு செலவின் வேழ முகத்தனை -

கண்டோர்க்கு அச்சம் வருதற்கேதுவாகிய நடையினையுடைய

யானையின் முகத்தையுடைய மூத்த பிள்ளையார்க்கு, விதித்த சாபப்

பெருவலி - இடும் சாபத்தின் பெரிய வலியானது, தன்னைச்சாரும்

பெற்றியால் - தன்னையே வந்தடையுந் தன்மையினாலே, சாபம்

கூறான் -சாபங் கூறாமல், அருவரை நெஞ்சு போழ்ந்த -

வெல்லுதற்கரிய கிரவுஞ்ச மலையின் மார்பினைப் பிளந்த, அள்

இலை நெடுவேல் செங்கை முருகனை - கூரியதகட்டு வடிவாய்

நீண்ட வேற்படை ஏந்திய சிவந்த திருக்கரத்தை யுடைய இளைய

பிள்ளையாரை, வணிகர்தம்மில் மூங்கை ஆக என்றான் - வணிகர்

மரபில் ஊமனாகத் தோன்றக் கடவை என்று சபித்தனன்; இப்பால்

- பின்.

சாபமாகிய பெருவலி என்றுமாம். சாபம் பெருவலி என்பது

பாடமாயின், பெருவலி என்பது இறைவனை யுணர்த்தும்; 'மதவலி' என்பது போல. (10)



* * *



(பா - ம்.) * சாபம் பெருவலி.





	 	 நாயக னேவ லாலே நாயகி வலைஞர் மாதர்

ஆயது நந்திப் புத்தே ளடுசுற வாகி முந்நீர்

மேயதுங் கருணை வள்ளன் மீன்படுத் தணங்கை வேட்டுப்

போயது மவட்குக் கேள்வி புகன்றது முறையிற் சொல்வாம்.

(இ - ள்.) நாயகன் ஏவலாலே - இறைவனது ஆணையினால்,

நாயகி வலைஞர் மாதர் ஆயதும் - இறைவி பரதவமாது ஆனதும்,

நந்திப்புத்தேள் அடுசுறவு ஆகி முந்நீர் மேயதும் - திருநந்திதேவர்

கொல்லுகின்ற சுறாமீனாகிக் கடலுட் சென்றதும், கருணைவள்ளல்

மீன்படுத்து அணங்கை வேட்டுப் போயதும் - அருள் வள்ளலாகிய அவ்விறைவன் அம்மீனைப் பிடித்து அம் மாதினை மணந்து

போனதும், அவட்குக் கேள்வி யகன்றதும் - அவ் வம்மையாருக்குத்

திருவுத்தரகோச மங்கையில் உபதேசஞ் செய்தருளியதுமாகிய

இவற்றை, முறையில் சொல்வாம் - முறையாகக் கூறுவாம்.



படுத்து - அகப்படுத்து. (11)





	 	 [கலிநிலைத்துறை]

சூழும் வார்திரை வையையந் துறைகெழு நாட்டுட்

கீழை யார்கலி முகத்தது நெய்தலங் கீழ்நீர்

ஆழ நீள்கருங் கழியகழ் வளைந்துகா ரளைந்த*

தாழை மூதெயி லுடுத்ததோர் தண்டுறைப் பாக்கம்.

(இ - ள்.) ஓர் தண் துறைப்பாக்கம் - ஒரு தண்ணிய

நீர்த்துறைகள் வாய்ந்த பாக்கம், வார்திரை சூழும் வையை அம்

துறைகெழு நாட்டுள் - நீண்ட அலைகள் சூழ்ந்த வையை யாற்றின்

அழகிய துறைகள் பொருந்திய பாண்டி நாட்டின்கண், கீழை

ஆர்கலி முகத்தது - கீழைக்கடலின் முகத்துள்ளது, நெய்தலம்

கீழ்நீர் - (அது) நெய்தனிலத்து உவர்நீரினையுடைய, ஆழம்

நீள்கருங்கழி அகழ் வளைந்து - ஆழமுடைய நீண்ட கரிய

கழியாகிய அகழியினாற் சூழப்பட்டு, கார் அளைந்த தாழை

மூதெயில் உடுத்தது - முகிலை அளாவி உயர்ந்த தாழையாகிய

பெரிய மதிலாற் சூழப்பட்டது.

நெய்தலம், அம் சாரியை. கீழ்நீர் - உவர்நீர்; கூவல்

என்பாருமுளர். கழி - நெய்தனிலத்து நீரோடை. கழிஅகழி

போலவும் உடுத்ததென்ப. பாக்கம் - கடற்பக்கத்து ஊர்.

உடுத்ததாகிய பாக்கம் முகத்தது என முடித்தலுமாம். (12)



* * *





(பா - ம்.) *காரளைந்து; தாதளைந்து.





	 	 முடங்கு முள்ளிலை யாற்புதைந் தெதிரெதிர் மொய்த்து

நுடங்கு கைதைபோ தொடுவளி நூக்கநின் றசைவ

மடங்கு மெய்யராய்க் கையிருங் கேடக வட்டத்

தடங்கி வாள்பனித் தாடம ராற்றுவாரனைய.

(இ - ள்.) முடங்குமுள் இலையால் புதைந்து - மடங்கிய

முள்ளையுடைய இலைகளால் மறைபட்டு, எதிர்எதிர் மொய்த்து

-தம்முன் எதிரெதிரே நெருங்கி, வளிநூக்க போதொடு நின்று

அசைவ - காற்றுத் தள்ளுவதால் மலரோடு நின்று அசைவனவாகிய,

நுடங்குகைதை - வளைந்த தாழைகள், மடங்குமெய்யராய் -

வளைந்த மெய்யினை யுடையராய்; கை இருங்கேடக வட்டத்து

அடங்கி - கையிலுள்ள பெரிய கேடகமாகிய வட்டத்துள் மறைந்து,

வாள்பனித்து - வாளை விதிர்த்து, ஆடு அமர் ஆற்றுவார் அனைய

- வெற்றிதரும் போரினைப் புரிவாரை ஒத்தன.

முள்ளிலை கேடகத்தையும், போது வாளையும், கைதை போர்

செய்வாரையும் போன்றிருந்தன என்க. (13)





	 	 	 புலவு மீனுணக் கோசையும் புட்களோப் பிசையும்

			விலைப கர்ந்திடு மமலையு மீன்கொள்கம் பலையும்

			வலையெ றிந்திடு மரவமும் வாங்குமா ரவமும்

			அலையெ றிந்திடு பரவைவா யடைப்பன மாதோ.

	 		 (இ - ள்.) புலவுமீன் உணக்கு ஓசையும் - புலானாற்றமுடைய

மீன்களை உலர்த்தும் ஒலியும், புட்கள் ஓப்பு இசையும் - (அவற்றை

உண்ணவரும்) பறவைகளை ஓட்டும் ஒலியும், விலை பகர்ந்திடும்

அமலையும் - (அவற்றை) விலை கூறும் ஒலியும், மீன்கொள்

கம்பலையும் - அம்மீன்களை வாங்குவோர் ஒலியும், வலை

எறிந்திடும் அரவமும் - பரதவர் வலை வீசும் ஒலியும், வாங்கும்

ஆரவமும் - அவ்வலையை இழுக்கும் ஒலியும், அலை எறிந்திடு

பரவை வாய் அடைப்பன - அலை வீசும் கடலின் ஒலி வாயை

அடைப்பன.

ஓசை, இசை, அமலை, கம்பலை, அரவம், ஆரவம் என்பன

ஒரு பொருள் குறித்த வேறு பெயர்த் திரிசொற்கள். ஆரவம் -

அரவம் என்பதன் விகாரமுமாம். கடலின் ஒலி புலப்படாமற்

செய்வன என்க. மாது, ஓ அசைகள். (14)





	 	 	 வாட்டு நுண்ணிடை நுளைச்சியர் வண்டலம் பாவைக்

			கூட்டு கின்றசோ றருகிருந் துடைந்தபூங் கைதை

			பூட்டு கின்றன நித்திலம் பொருகடற் றரங்கஞ்

			சூட்டு கின்றன கடிமலர் சூழல்சூழ் ஞாழல்.

	 		 (இ - ள்.) வாட்டும் நுண் இடை நுளைச்சியர் -

(கொங்கைகள்) வருத்தும் நுண்ணிய இடையினையுடைய

நுளைச்சிறுமியரின், வண்டல் அம்பாவைக்கு - விளையாட்டிடத்துள்ள

பாவைக்கு, உடைந்த பூங்கைதை அருகு இருந்து சோறு ஊட்டுகின்ற

- மலர்ந்த மலர்களையுடைய தாழைகள் பக்கத்திலிருந்து சோற்றினை

உண்பியாநின்றன; பொருகடல் தரங்கம் - மோதுகின்ற கடலின்

அலைகள், நித்திலம் பூட்டுகின்றன - முத்து மாலையைப்

பூட்டாநின்றன; சூழல் சூழ் ஞாழல் - சோலையைச் சூழ்ந்த புலிநகக்

கொன்றை மரங்கள், கடிமலர் சூட்டுகின்றன - மணமிக்க

மலர்களைச் சூட்டாநின்றன.

வண்டல் - மகளிர் விளையாட்டு. சோறு என்றது

மகரந்தத்தை. எழுவாய் மூன்றும் இறுதியிலும், பயனிலை மூன்றும்

முதலிலும் நின்றன; "எச்சப் பெயர்வினை யெய்து மீற்றினும்" என்னும்

நன்னூற் சூத்திரம் நோக்குக. (15)





	 	 நிறைந்த தெண்கட லாடிநீ ணெறியிடைச் செல்வோர்க்

கறந்தெ ரிந்தபோற் பொதிந்தசோ றவிழ்ப்பன தாழை

சிறந்த முத்தொடு பசும்பொனும் பவளமுந் திரட்டிப்

புறந்தெ ரிந்திடக் கொடுப்பன மலர்ந்தபூம் புன்னை.

(இ - ள்.) நிறைந்த தெண்கடல் ஆடி - நீர் நிறைந்த

தெள்ளிய கடலின்கண் நீராடி, நீள் இடைச்செல்வோர்க்கு -

நெடுந்தூரம் வழிச்செல்லும் யாத்திரைக்காரர்களுக்கு, தாழை அறம்

தெரிந்தபோல் - தாழைகள் அறநூல் உணர்ந்தனபோல, பொதிந்த

சோறு அவிழ்ப்பன - ஊட்டுதற்குப் பொதிந்த சோற்றினை

அவிழ்ப்பன; மலர்ந்த பூம்புன்னை - மலர்ந்த பொலிவினையுடைய

புன்னை மரங்கள், சிறந்த முத்தொடு பசும் பொனும் பவளமும்

திரட்டி - சிறந்த முத்தையும் பசியபொன்னையும் பவளத்தையும்

ஒன்று சேர்த்து, புறம் தெரிந்திடக் கொடுப்பன - அயலோர்

அறியுமாறு கொடாநின்றன.

அறம் தெரிந்து அழிபசி தீர்ப்பார் போலத் தாழைகள் சோறு

அவிழ்ப்பன, பிறர் கண்டு புகழுமாறு கொடுப்பார் போலப்

புன்னைகள் கொடுப்பன என்க. பொதிந்த சோறு - பொதி சோறு,

மூடிய மகரந்தம். முத்து, பொன், பவளம் என்னும் உவமச்

சொற்களால் அரும்பு, மலர், பழம் என்னும் பொருள்களைக்

கூறுதல் உருவகவுயர்வு நவிற்சி. (16)





	 	 கொன்று மீன்பகர் பரதவர் குரம்பைக டோறுஞ்

சென்று தாவிமேற் படர்வன திரைபடு பவளம்

மன்றல் வார்குழ னுளைச்சியர் மனையின்மீ னுணக்கும்

முன்றில் சீப்பன கடலிடு முழுமணிக் குப்பை.

(இ - ள்.) மீன்கொன்று பகர்பரதவர் - மீன்களைக்

கொன்றுவிற்கும் பரதவர்களின், குரம்பைகள் தோறும் - சிறு குடில்

தோறும், திரைபடுபவளம் சென்று தாவிமேல்படர்வன - கடலில்

உண்டாகிய பவளம் போய்த் தாவி மேலே படரா நின்றன; மன்றல்

வார் குழல் நுளைச்சியர் - மணம் நிறைந்த நீண்ட கூந்தலையுடைய

நுளைச்சியர், மனையின் முன்றில் உணக்கும் மீன் - குடிலின்

வாயிலிற் புலர்த்தும் மீன்களை, கடல் இடு முழுமணிக்குப்பை

சீப்பன - கடலின் அலைகளால் இடப்படும் பருத்தமுத்தின்

கூட்டங்கள் சிதைப்பன.

திரை, ஆகுபெயர். முன்றிலில் அலகிட்டுப் போக்கப்படுவன

மணிக்குப்பை என்றுமாம். (17)





	 	 	 	 	 		 	 கூற்றம் போன்றகண் ணுளைச்சியர் குமுதவாய் திறந்து

		மாற்றம் போக்கினர் பகர்தருங் கயற்குநேர் மாறாந்

		தோற்றம் போக்குவ வவர்விழித் துணைகளக் கயன்மீன்

		நாற்றம் போக்குவ தவர்குழ னறுமலர்க் கைதை*



(இ - ள்.) கூற்றம் போன்ற கண் நுளைச்சியர் - கூற்றுவன்

போன்ற கண்களையுடைய நுளைச்சியர், குமுதவாய் திறந்து மாற்றம்

போக்கினர் - ஆம்பல் மலர் போன்ற வாயினைத் திறந்து கூவி,

பகர்தரும் கயற்கு - விற்கும் கயல் மீனுக்கு, நேர் மாறாம் அவர்

விழித்துணைகள் - நேர்பகையாகிய அவர் இருகண்கள், அக் கயல்

மீன் தோற்றம் போக்குவ - அக் கயல் மீன்களின் தோற்றத்தைப் போக்குவன; அவர் குழல் நறுங்கைதை மலர் - அவர் கூந்தலிலுள்ள

நறியதாழைமலர், நாற்றம் போக்குவது - அவற்றின் நாற்றத்தைப்

போக்கும்.

மாற்றம் போக்குதல் - விலை கூறுதல். போக்கினர்.

முற்றெச்சம். (18)



* * *



(பா - ம்.) *நகைமலர்க்கைதை.





	 	 	 அலர்ந்த வெண்டிரைக் கருங்கழிக் கிடங்கரி னரும்பர்

			குலைந்த விழ்ந்துதேன் றுளும்பிய குமுதமே யல்ல

			கலந்த ருங்கட லெறிகருங் காற்பனங் கள்வாய்

			மலர்ந்த ருந்திய குமுதமு மொய்ப்பன வண்டு.



(இ - ள்.) அலர்ந்த வெண்திரைக் கருங்கழிக் கிடங்கரின் -

பரந்த வெள்ளிய அலைகளையுடைய கரிய கழியாகிய கிடங்கில்,

அரும்பர் குலைந்து அவிழ்ந்து தேன் துளும்பிய குமுதமே அல்ல -

முகையின் கட்டவிழ்ந்து மலர்ந்து தேன் ததும்பிய ஆம்பல் மலரின்

மாத்திரமேயல்ல, கலம் தருங் கடல் எறி - மரக்கலங்களையுடைய

கடலின் அலைமோதுகின்ற, கருங்கால் பனங்கள் - கரிய

அடியையுடைய பனை மரத்தின் கள்ளை, வாய் மலர்ந்து அருந்திய

குமுதமும் - வாயைத்திறந்து உண்ட நுளைச்சியரின் வாயாகிய

ஆம்பல் மலரிலும், வண்டு மொய்ப்பன - வண்டுகள் மொய்ப்பன.



வெண்டிரைக் கருங்கழி என்பது முரண். கிடங்கர், அரும்பர்

என்பன ஈற்றுப்போலி. குமுதம் இரண்டிலும் ஏழனுருபு விரிக்க.

பின்னதாகிய குமுதம் வாய்க்கு ஆகுபெயர். (19)





	 	 	 ஆய பட்டினத் தொருவன்மே லாற்றிய தவத்தாற்

			றூய வானவர் தம்மினுந் தூயனாய்ச் சிறிது

			தீய தீவினைச் செய்தியாற் றிண்டிமில் வாணர்

			மேய சாதியிற் பிறந்துளான் மேம்படு மனையான்.



(இ - ள்.) ஆயபட்டினத்து ஒருவன் - அந்தப்

பட்டினத்தின்கண் ஒருவன், மேல் ஆற்றிய தவத்தால் - முற்பிறப்பிற்

செய்த தவத்தினால், தூய வானவர் தம்மினும் தூயனாய் -

தூய்மையுள்ள தேவர்களினுந தூய்மையுள்ளவனாய், சிறிது தீய

தீவினைச்செய்தியால் - சிறிது கொடிய தீவினையைச் செய்தவதனால்,

திண்திமில் வாணர் மேய சாதியில் - திண்ணிய தோணியால்

வாழ்வோர் பொருந்திய பரதவர் குலத்தில், பிறந்துளான் -

பிறந்தனன்; மேம்படும் அனையான் - (அங்ஙனம் பிறந்து)

மேம்பட்ட அவன்.

தீயதீவினை - மிக்க தீமையையுடையவினை; தீவினை என்றது

பெயர் மாத்திரமாக நின்ற தெனினும் அமையும். திமில் வாணர் -

தோணியிற் சென்று மீன் பிடித்து வாழ்பவர். வாணர், வாழ்நர்

என்பதன் மரூஉ. (20)





	 	 	 செடிய காருடற் பரதவர் திண்டிமி னடத்தா

			நெடிய வாழியிற் படுத்தமீன் றிறைகொடு நிறைக்குங்

			கடிய வாயிலோ னவர்க்கெலாங் காவலோ னேற்றுக்

			கொடிய வானவ னடிக்குமெய் யன்புசால் குணத்தோன்.

	 	 		 (இ - ள்.) செடிய கார் உடல் பரதவர் - முடைநாற்ற

முடைய கரிய உடலையுடையவலைஞர், திண்திமில் நடத்தா -

திண்ணிய தோணியை நடத்தி, நெடிய ஆழியில் படுத்தமீன் -

நீண்டகடலிற் பிடித்த மீன்களை, திறைகொடு நிறைக்கும் கடிய

வாயிலோன் - திறையாக ஏற்று நிறைக்கப்படுங் காவலையுடைய

வாயிலை யுடையவன்; அவர்க்கு எலாம் காவலோன் - அப்பரதவர்

அனைவருக்கும் காவலன்; ஏற்றுக் கொடிய வானவன் அடிக்கு -

இடபக்கொடியையுடைய சிவபெருமான் திருவடிக்கு, மெய் அன்பு

சால் குணத்தோன் - உண்மையன்பு நிறைந்த குணத்தினை

யுடையவன்.

செடிய கொடிய என்பன பெயரடியாகவும், நெடிய என்பது

பண்படியாகவும், கடிய என்பது உரியடியாகவும் பிறந்த

குறிப்புவினைப் பெயரெச்சம். (21)





	 	 	 	 மகவி லாமையா லாற்றநாண் மறுமையோ டிம்மைப்

			புகலி லானென வருந்துவா னொருபகற் போது

			தகவு சால்பெருங் கிளையொடுஞ் சலதிமீன் படுப்பான்

			அகல வார்கலிக் கேகுவா னதன்கரை யொருசார்.

	 	 		 (இ - ள்.) ஆற்றநாள் மகவு இலாமையால் - பன்னாட்கள்

வரை மகப் பேறு இன்றி, மறுமையோடு இம்மைப்புகல் இலான் என

- மறுமைக்கும் இம்மைக்கும் ஒரு பற்றுக்கோடில்லாதவன் போல,

வருந்துவான் - வருந்தும் அப்பரதவமன்னன், ஒருபகல் போது -

ஒரு நாள், தகவுசால் பெருங்கிளையொடும் - தகுதிமிக்க பெரிய

சுற்றத்தாருடன், சலதிமீன்படுப்பான் - கடல் மீனைப் பிடிப்பதற்கு,

அகல ஆர் கலிக்கு ஏகுவான் - அகன்ற கடலுக்குச்செல்கின்றவன்,

அதன் கரை ஒருசார் - அக்கடற்கரையின் ஒரு பக்கத்தில்.

வருந்துவான், பெயர். படுப்பான், வினையெச்சம். (22)





	 	 தக்க மேருமா மலைமக னோடையிற் றவத்தான்

மிக்க மீனவன் வேள்வியில் விரும்பிய மகவாய்ப்

புக்க நாயகி தன்பதி யாணையாற் புலவு

தொக்க மீன்விலை வலைஞன்மேற் றவப்பயன் றுரப்ப*



(இ - ள்.) தக்கமேருமா மலைமகன் - தகுதி வாய்ந்த பெரிய

மலையரையன் செய்த, மிக்கதவத்தால் ஓடையில் - சிறந்த

தவத்தினால் மலரோடையிலும், மீனவன் வேள்வியில் - பாண்டியன்

செய்த சிறந்ததவத்தினால் வேள்வியிலும், விரும்பிய மகவாய் -

அவர்கள் வேண்டிய குழந்தை வடிவமாய், புக்கநாயகி - சென்று

வெளிப்பட்ட இறைவி, தன்பதி ஆணையால் - தனது பதியாகிய

இறைவன் ஆணையினால், புலவுதொக்க மீன்விலை வலைஞன் -

புலால்நாற்ற மிக்க மீன்விற்கும் பரதவ மன்னன், மேல் தவப்பயன்

துரப்ப - முற்பிறப்பிற் செய்த தவப்பயன் செலுத்த.

பொன்னென்னும் ஒற்றுமைபற்றி இமயத்தை மேருவென்றும்,

மேருவை இமயமென்றும் ஒரோவழிக் கூறுவர்; "இமயவில் வாங்கிய"

என எட்டுத்தொகையுள் வருதலுங் காண்க. மிக்க தவத்தால் என

மாறி மலைமகனுக்கும் மீனவனுக்கும் கூட்டுக. மலையரையனுக்கு

மகளானமையைக் கந்தபுராணம் பார்ப்பதிப்படலத்திலும், மலயத்துவச

பாண்டியனுக்கு மகளானமையை இப்புராணத்துத் தடாதகைப்

பிராட்டியார் திருவவதாரப் படலத்திலும் காண்க. (23)



* * *





(பா - ம்.) *தவப்பயன் றூர்ப்ப.





	 	 இச்சை யாலவ னன்பினுக் கிரங்குவாள் போலச்

செச்சை வாய்திறந் தழுதொரு திருமக வாகி

நெய்ச்ச பாசிலைப் புன்னைநன் னீழலிற் கிடந்தாள்

மைச்ச காருடற் கொடுந்தொழில் வலைஞர்கோன்

கண்டான்.



(இ - ள்.) இச்சையால் ஒரு திருமகவு ஆகி - தமது

இச்சையின் வழியே ஒரு திருமகளாகி, அவன் அன்பினுக்கு

இரங்குவாள் போல் - அப்பரதவ மன்னன் அன்பினுக்குத் திருவுள்ள

மிரங்குவாள் போல, செச்சைவாய் திறந்து அழுது - தமது

செந்நிறமுள்ள திருவாயினைத்திறந்து அழுது, நெய்ச்ச

பாசிலைப்புன்னை நல் நீழலில் கிடந்தாள் - நெய்ப்பினையுடைய

பசிய இலைகளடர்ந்த புன்னை மரத்தின் குளிர்ந்த நிழலின்கண்

கிடந்தனள்; மைச்சகார் உடல் கொடுங்தொழில் வலைஞர் கண்டான்

- கரிய பெரிய உடலையும் கொடிய தொழிலையு முடைய பரதவர்

மன்னன் கண்டனன்.

செச்சை - செந்நிறம். நெய்த்த, மைத்த என்னும் குறிப்புப்

பெயரெச்சங்கள் எதுகை நோக்கிப் போலியாயின. கருமை

பெருமையுமாகலின் காருடல் என்பதற்குப் பெரிய உடல் என

உரைக்கப்பட்டது. (24)





	 	 	 	 	 			 	 கார்கொ ணீர்த்திரு மாதுகொல் கரந்துநீ ருறையும்

வார்கொள் பூண்முலை மடந்தைகொல் வனத்துறை வாழ்க்கைத்

தார்கொள் பூங்குழ லணங்குகொ றடங்கணு மிமைப்ப

ஆர்கொ லோமக வாகியீண் டிருந்தன ளென்னா.*



(இ - ள்.) கார்கொள் நீர்த் திருமாதுகொல் - கரிய

கடலின்கண் தோன்றிய திருமகளோ, கரந்துநீர் உறையும் -

நீரின்கண் மறைந்து வசிக்கும், வார் கொள் பூண்முலை

மடந்தைகொல் - கச்சினை அணிந்த அணிகலன் தங்கிய

கொங்கையையுடைய நீரரமகளோ, வனத்துஉறை வாழ்க்கை -

கானின்கண் உறையும் வாழ்க்கையினையுடைய, தார்கொள் பூங்குழல்

அணங்குகொல் - மாலையை யணிந்த பொலிவான கூந்தலையுடைய

கானரமகளோ, ஆர்கொலோ மகவுஆகி - இவருள் யாரோ ஒரு

பெண் மகவாகி, தடங்கணும் இமைப்ப - பெரிய கண்களும்

இமைக்க, ஈண்டு இருந்தனள் - இங்கு இருந்தனள்; என்னா - என்று

கூறி.

வனத்துறை வாழ்க்கை அணங்கு - வனதேவதை. குழவியின்

பேரழகால் இங்ஙனம் ஐயுற்றானென்க. தடங்கணும் இமைப்ப என்றது

மானுடவுருக் கொண்டிருத்தல் குறிப்பித்தவாறு. கொல்,

ஐயப்பொருட்டாய இடைச்சொல். (25)





* * *





(பா - ம்.) *இருந்தவளென்னா.





	 	 	 பிள்ளை யின்மையேற் கிரங்கியெம் பிரான்றமிழ்க் கூடல்

		வள்ள னல்கிய மகவிது வேயென வலத்தோள்

		துள்ள வன்புகூர்ந் தெடுத்திரு தோளுறப் புல்லித்

		தள்ள ருந்தகைக் கற்பினா டனதுகைக் கொடுத்தான்.



(இ - ள்.) பிள்ளை இன்மையேற்கு - பிள்ளையில்லாத

எனக்கு, எம்பிரான் தமிழ்க்கூடல் வள்ளல் - எமது பெருமானாகிய

தமிழையுடைய நான்மாடக் கூடலிலுறையும் சோமசுந்தரக் கடவுள்,

இரங்கி நல்கிய மகவு இதுவே என - அருள்சுரந்து ஈந்தருளியமகவே

இது என்று கருதி, வலத்தோள் துள்ள - வலது தோள் துடிக்க,

அன்பு கூர்ந்து எடுத்து இருதோள் உறப் புல்லி - அன்பு மிகுந்து

எடுத்து இரண்டு தோள்களும் பொருந்தத் தழுவி, தன்அருந்தகைக்

கற்பினாள் தனது கைக்கொடுத்தான் - நீங்குதலில்லாத

தகுதியையுடைய கற்பினையுடைய மனைவியின் கையிற் கொடுத்தான்.

இன்மையேன் - இன்மையை உடையேன்; இல்லேன்.

வேண்டுவார் வேண்டுவதை யீதல் பற்றி 'வள்ளல்' என்றான். மகவே

என ஏகாரம் பிரித்துக் கூட்டுக. ஆடவர்க்கு வலத்தோள் துடித்தல்

நன்னிமித்தமாகும். (26)





	 	 பிறவி யந்தகன் றெரிந்துகண் பெற்றெனக் கழிந்த

வறிய னீணிதி பெற்றென வாங்கினாள் வலைஞர்

எறியும் வேலையி னார்த்தனர் கையெறிந் திரட்டிக்

குறிய வாணகைவ லைச்சியர் குழறினார் குரவை.

(இ - ள்.) பிறவி அந்தகன் தெரிந்து - பிறவிக்குருடன்

(பொருள்களை) அறியுமாறு; கண்பெற்றென - கண்

பெற்றாற்போலவும், கழிந்த வறியன் நீள்நிதி பெற்றென வாங்கினாள்

- மிக்க வறுமையுடையோன் பெரிய வைப்பு நிதியைப் பெற்றாற்

போலவும் வாங்கினாள்; எறியும் வேலையின் வலைஞர் ஆர்த்தனர்

- அலை வீசுங் கடல் போல வலைஞர் ஆரவாரித்தனர்; குறிய

வாள் நகை வலைச்சியர் - ஒளி பொருந்திய சிறிய பற்களையுடைய

வலைச்சியர், கை எறிந்து இரட்டி - கையை ஒன்றோடொன்று

தாக்கி வீசி, குரவைகுழறினார் - குரவைப்பாடல் பாடினார்.

பிறந்தநாள் தொட்டுக் கண்ணில்லானும் வறியனும்

இடையேகண்ணும் நிதியும் பெற்றால் எய்தும் பெருமகிழ்ச்சிபோல

மகப்பேறில்லாதவள் மகவு கிடைத்த தென்னும் பெருமகிழ்ச்சியோடு

வாங்கினாள் என்க. தெரிந்து - தெரிய; எச்சத் திரிபு. பெற்றென -

பெற்றாலென; விகாரம். கழிந்த, உரியடியாகப் பிறந்த பெயரெச்சம்.

இரட்டி - மாறிவீசி. (27)





	 	 	 பிழையில் கற்புடை மனைவியும் பெறாதுபெற் றெடுத்த

			குழவி யைத்தடங் கொங்கையுங் கண்களுங் குளிரத்

			தழுவி முத்தமிட் டுச்சிமோந் தன்புளந் ததும்ப

			அழகி தாகிய மணிவிளக் காமென வளர்ப்பாள்.

	 	 		 (இ - ள்.) பிழை இல் கற்புடை மனைவியும் - தவறில்லாத

கற்பினையுடைய மனைவியும், பெறாதுபெற்று எடுத்த குழவியை -

வருந்திப் பெறாமற் பெற்றெடுத்த மகவினை, தடங்கொங்கையும்

கண்களும் குளிரத்தழுவி - பெரிய கொங்கையும் விழிகளுங்

குளிருமாறு புல்லி, முத்தமிட்டு உச்சிமோந்து - முத்தங்கொடுத்து

உச்சிமோந்து, உளம் அன்பு ததும்ப - உள்ளத்தின்கண் அன்பு

நிறைந்து ததும்ப, இது அழகாகிய மணிவிளக்கு ஆம் என

வளர்ப்பாள் - இம்மகவு ஒரு அழகிய மாணிக்க விளக்காகும்

என்று கருதிப்போற்றி வளர்ப்பாளாயினள்.

பிழைஇல் கற்பு - கலங்கா நிலைமையுடைய கற்பு. பெறாது -

சூலுளைந்து பெறாது. இது அழகாகிய எனப் பிரித்தியைக்க;

அழகினையுடையதாகிய என்றுமாம். என்றும் பொலிவு குன்றாமை

பற்றி 'மணிவிளக்காமென' என்றார். (28)





	 	 	 புலவு மீன்விலைப் பசும்பொனாற் செய்தபல் பூணும்

			இலகு மாரமும் பாசியுங் காசிடை யிட்டுக்

			குலவு கோவையுஞ் சங்கமுங் குலத்தினுக் கிசைய

			அலகி லாதபே ரழகினுக் கழகுசெய் தணிந்தாள்.

	 	 		 (இ - ள்.) புலவுமீன் விலைப்பசும் பொனால் செய்த

பல்பூணும் - புலால் நாற்றமுடைய மீன்களை விற்றதனால் வந்த

பசியபொன்னாற்செய்த பல அணிகளும், இலகும் ஆரமும் பாசியும்

- விளங்காநின்ற முத்துக்களும் பாசிகளுமாகிய இவற்றுடன், காசு

இடை இட்டு - மணிகள் இடையிற் கோக்கப்பட்டு, குலவுகோவையும்

- விளங்காநின்ற மாலைகளும், சங்கமும் - அக்குமணிகளுமாகிய

இவற்றால் குலத்தினுக்கு இசைய - தங் குலத்துக்குப் பொருந்த,

அலகு இலாதபேர் அழகினுக்கு அழகு செய்து அணிந்தாள் -

அளவிறந்த பெரிய அழகுக்கு ஓர் அழகு செய்து அலங்கரித்தாள்.

பாசி - பலகறை யென்பாருமுளர். அழகு செய்தணிந்தாள்

என்பதற்கு அழகு செய்யாநின்று அணிந்தாள் என்றேனும், அணிந்து

அழகு செய்தாள் என்றேனும் பொருள்கொள்க.

	 "அழகினுக் கழகுசெய்தார்"



என்றார் கம்பநாடரும். (29)





	 	 	 தொண்டை வாய்வலைச் சிறுமியர் தொகையொடுந் துறைபோய்

வண்ட லாடியு நித்தில மாமணி கொழித்துங்

கண்டன் ஞாழல்சூழ் கானலங் கடிமலர் கொய்துங்

கொண்ட லோதிபின் றாழ்தரக் குரைகடல் குளித்தும்.

	 		 (இ - ள்.) தொண்டை வாய் வலைச்சிறுமியர் தொகையொடும்

- கொவ்வைக் கனிபோன்ற வாயினையுடைய பரதவச்சிறுமியர்

கூட்டத்தோடும், துறைபோய் வண்டல் ஆடியும் - கடற்றுறைக்குப்

போய்ச் சிற்றில் கோலி விளையாடியும், நித்திலமா மணிகொழித்தும்

- பெரிய முத்துக்களை (ச்சிறுமுறத்தால்) கொழித்தும், கண்டல்

ஞாழல்சூழ் கானல் - தாழைகளும் புலிநகக் கொன்றைகளுஞ்

சூழ்ந்த சோலையில், அம் கடிமலர் கொய்தும் - அழகிய மணம்

பொருந்திய மலர்களைக் கொய்தும், கொண்டல் ஓதி பின் தாழ்தர

- முகில்போன்ற கூந்தல் பின்னேதாழ, குரை கடல் குளித்தும் -

ஒலிக்குங் கடலின்கண் நீராடியும்.

வண்டல் விளையாட்டிற்கமைய முத்துக்களை அரிசியாகக்

கொண்டு கொழித்தும் என்க. (30)





	 	 	 தளர்ந்த பைங்கொடி மருங்குலுந் தன்னுயிர்த் தலைவன்

			அளந்த வைகலுங் குறைபட வவனிடத் தார்வங்

			கிளர்ந்த வன்புமொண் கொங்கையுங் கிளரநாட் சிறிதில்

			வளர்ந்து வைகினாள் வைகலு முயிரெலாம் வளர்ப்பாள்.

	 	 		 (இ - ள்.) தளர்ந்த பைங்கொடி மருங்குலும் - ஒல்கியப்

பசிய கொடிபோன்ற இடையும், தன் உயிர்த்தலைவன் அளந்த

வைகலும் குறைபட - தனது உயிர்த் தலைவனாகிய இறைவன்

வரையறுத்துக் கூறிய நாளும்தேயவும், அவனிடத்து ஆர்வம்

கிளர்ந்த அன்பும் - அவனிடத்தில் விருப்பமிக்க அன்பும்,

ஒண்கொங்கையும் கிளர - ஒள்ளிய கொங்கையும்

வளரவும், வைகலும் உயிர் எலாம் வளர்ப்பாள் - நாள்தோறும்

உயிர்களனைத்தையும் வளர்க்கும் இறைவி, சிறிது நாளில் வளர்ந்து

வைகினாள் - சில நாளில் வளர்ந்து தங்கினாள்.

மருங்குலும் வைகலும் குறைபட, அன்பும் கொங்கையும் கிளர

என்றமை புணர்நிலை யணியின்பாற்படும். ஈற்றடியின் நயம்

பாராட்டற்குரியது. (31)





	 	 	 	 	 				 	 ஆல வாயுடை நாயக னேவிய வாறே

			மாலை தாழிள மதிச்சடை மகுடமுங் கரங்கள்

			நாலு மாகிய வடிவுடை நந்தியுஞ் சுறவக்

			கோல மாகிவெண் டிரைக்கடல் குளித்தினி திருந்தான்.



(இ - ள்.) ஆலவாய் உடை நாயகன் - திருவாலவாயுடைய

இறைவன், ஏவியவாறே - பணித்தவண்ணமே, மாலை தாழ்

இளமதிச்சடை மகுடமும் - மாலை தாழ்ந்த இளம்பிறையணிந்த

சடைமுடியும், கரங்கள் நாலுமாகிய வடிவு உடை நந்தியும் - நான்கு

திருக்கரங்களும் பொருந்திய வடிவினையுடைய திருநந்திதேவும்,

சுறவக்கோலமாகி - சுறாமீன் வடிவமாகி, வெண்திரைக்கடல்

குளித்து இனிது இருந்தான் - வெள்ளிய அலைகளையுடைய

கடலில் மூழ்கி இனிதாக இருந்தனன்.

நந்தியும், உம்மை எச்சப்பொருட்டு. (32)





	 	 	 குன்றெ றிந்தவேற் குழகனுங் கரிமுகக் கோவும்

			அன்றெ றிந்ததந் திரமெலாஞ் சிரமிசை யடக்காக்

			கன்றெ றிந்தவ னறிவருங் கழன்மனத் தடக்கா

			நின்றெ றிந்தகன் மத்தென* வுழக்கிடா நிற்கும்.



(இ - ள்.) குன்று எறிந்தவேல் குழகனும் - கிரவுஞ்ச

மலையைப் பிளந்த வேற்படையை யுடைய முருகக்கடவுளும்,

கரிமுகக் கோவும் - யானை முகத்தை யுடைய மூத்தபிள்ளையாரும்,

அன்று எறிந்த தந்திரம் எலாம் - அன்று கடலின்கண் வீசிய

நூல்களனைத்தையும், சிரமிசை அடக்கா - முடியின்கண் அடக்கியும்,

கன்று எறிந்தவன் அறிவரும் கழல் - விளங்கனி உதிரக் கன்றினை

வீசிய திருமாலும் அறிதற்கரிய திருவடியை, மனத்து அடக்கா நின்று

- மனத்தின்கண் அடக்கியும் நின்று, எறிந்த நல் மத்து என

உழக்கிடாநிற்கும் - கடலைக்கலக்கிய மந்தரமலையாகிய

மத்தைப்போல அதனைக் கலக்கா நின்றது அச் சுறா மீன்.

தந்திரம் - நூல்; ஆகமம் ஓரசுரன் ஆன்கன்றின் வடிவு

கொண்டு தீங்கு புரியவருதலையறிந்த கண்ணன் அக்கன்றினைக்

குணிலாகக்கொண்டு விளவின்கனி யெறிந்து அவனுயிர் செகுத்தனன்

என்பது வரலாறு;

"கன்றுகுணிலாக் கனியுகுத்த மாயவன்"

என்றார் இளங்கோவடிகளும். (33)





* * *





(பா - ம்.) *வன்மத்தென.





	 	 கிட்டுந் தோணியைப் படகினைக்+ கிழிபட விசைபோய்த்

தட்டுஞ் சோங்கினை மேலிடு சரக்கொடுங் கவிழ

முட்டுஞ் சீறிமேல் வரும்பல சுறவெலா முடுக்கி

வெட்டுங் கோடுகோத் தேனைய மீனெலாம் வீசும்.



(இ - ள்.) கிட்டும் தோணியைப் படகினைக் கிழிபட -

நெருங்கிவரும் தோணியையும் படகினையும் அவைபிளவுபடுமாறு,

விசை போய்த் தட்டும் - விரைந்து சென்று தாக்கும்; சோங்கினை

மேல்இடும் சரக்கொடும் கவிழமுட்டும் - சோங்கினை அதன்

மேலிட்ட சரக்குடன் கவிழுமாறு (கீழே சென்று) முட்டும்; சீறிமேல்

வரும்பல சுறவு எலாம் முடுக்கி வெட்டும் - சினந்து தன்மேல்

வருஞ்சுறா மீன்களனைத்தையுந்துரத்தி வெட்டும்; ஏனைய மீன்

எலாம் கோடுகோத்து வீசும் - மற்றைய மீன்களெல்லாவற்றையும்

கொம்பிற் கோத்துப் புறத்தில் வீசும்.

தோணி, படகு, சோங்கு என்பன மரக்கல விசேடம். (34)





* * *





(பா - ம்.) +படவினை.





	 	 	 தரங்க வாரிநீர் கலக்கலாற் றந்திரங் கொடுமேல்

			இரங்கு வான்புல வோர்க்கமு தீகையா லெண்ணார்

			புரங்கண் மூன்றையும் பொடித்தவ னாணையாற் புனலிற்

			கரங்க ணான்கையுங் கரந்தமீன் மந்தரங் கடுக்கும்.

	 	 		 (இ - ள்.) எண்ணார் புரங்கள் மூன்றையும் பொடித்தவன்

ஆணையால் - பகைவரின் மூன்று புரங்களையும் எரித்த

இறைவனது ஆணையினால், புனலில் - கடலின்கண், கரங்கள்

நான்கையும் கரந்தமீன் - நான்கு திருக்கரங்களையும் மறைத்து

உறையும் அச் சுறாமீன், தரங்கவாரி நீர்கலக்கலால் -

அலைகளையுடைய கடல் நீரைக் கலக்குதலாலும், தந்திரம்

மேல்கொடு - நூல்களைச் சிரத்திற்றாங்கி, இரங்குவான் புலவோர்க்கு

- மனம் வருந்தும் சிறந்த புலவர்களுக்கு, அமுது ஈகையால் -

ஞானாமிர்தத்தை அளித்தலாலும் (கடலைக்கலக்கித் தனது

வலிமையைக் கொண்டு வருந்திய சுவர்க்கத்திலுள்ள தேவர்கட்குத்

தேவாமிர்தத்தைக்கொடுத்த,) மந்தரம் கடுக்கும் - மந்தரமலையை

நிகர்க்கும்.

தந்திரம் - நூல், தனது வலிமை. மேல் - சென்னி, மேலிடம்.

வான் - மேன்மை, சுவர்க்கம். புலவோர் - அறிஞர், தேவர். அமுது

- ஞானம், தேவாமிர்தம். மேல்கொடு என மாற்றித் தலைமேற்

கொண்டு எனவும், மேல்வான் எனக் கூட்டி மேலிடத்ததாகிய

சுவர்க்கம் எனவும் உரைக்க. நந்தியாகிய மீன் என்பார் 'கரங்கள்

நான்கையும் கரந்தமீன்' என்றார். இச்செய்யுள் செம்மொழிச்

சிலேடையணி. (35)





	 	 	 தள்ளு நீர்த்திரை போய்நுளைச் சேரிகள் சாய்ப்பத்*

			துள்ளு நீர்குடித் தெழுமறை சூலிறப் பாயும்

			முள்ளு நீண்மருப் புடையமீன் மொய்கல மந்தத்

			தெள்ளு நீர்த்துறை நடையற வின்னணந் திரியும்.

	 	 		 (இ - ள்.) முள்ளு நீண்மருப்பு உடைய மீன் - முள் வாய்ந்த

நீண்டகொம்பினையுடைய அச்சுறாமீன், தள்ளும் நீர்த்திரை போய் -

தள்ளுகின்ற நீரின் அலைகள் சென்று, நுளைச்சேரிகள்

சாய்ப்பத்துள்ளும் - நுளைச்சேரியிலுள்ள குடில்களை வீழ்த்துமாறு

துள்ளும்; நீர் குடித்து எழுமழை சூல் இறப்பாயும் - நீரைப்பருகி

மேலே எழும்முகிலின் கருச்சிதையுமாறு பாயும்; அந்தத் தெள்ளும்

நீர்த்துறை - அந்தத் தெளிந்த நீரினையுடைய துறையின்கண்,

மொய்கலம்நடைஅற இன்னணம் திரியும் - நெருங்கிய கப்பல்களின்

போக்கு வரவு இல்லையாமாறு இங்ஙனம் உலவும். (36)



* * *



(பா - ம்.) *சேரிகள் சாய





	 	 எற்றி தாலெனத் துறைமகன் யாமிது பிடிக்கும்

பெற்றி யாதெனக் கிளையொடும் பெருவலைப் பாசம்

பற்றி யாழியூர் படகுகைத்* தெறிந்தனன் படகைச்

சுற்றி வாய்கிழித் தெயிற்றிறப் பாய்ந்தது சுறவம்.

(இ - ள்.) துறைமகன் - நெய்தனிலத்தலைவன், இது எற்று

என - இஃது எத்தன்மைத்து எனவும்,யாம் இது பிடிக்கும்

பெற்றியாது என - யாம் இதனைப் பிடிப்பது எவ்வாற்றாலெனவும்

(கருதி), கிளையொடும் ஆழி ஊர்படகு உகைத்து - தமருடன்

கடலின்கண் செல்லும் படகினைச் செலுத்தி, பெருவலைப் பாசம்

பற்றி எறிந்தனன் - பெரிய வலைக்கயிற்றைப் பிடித்து வீசினன்;

சுறவம் - அச்சுறாமீன், படகைச் சுற்றி வாய் கிழித்து -

அப்படகினைச் சூழ்ந்து வாயைப் பிளந்து, எயிற்று இறப்பாய்ந்தது -

தனது கொம்பினால் அது சிதையுமாறு பாய்ந்தது.

எற்றிதால், ஆல் அசை. துறைமகன் - துறைவன்;

நெய்தற்றலைவன். வாய்கிழித்து - வாய் பிளந்து; "தீவா யுழுவை

கிழித்ததந்தோ" என்னும் திருச்சிற்றம்பலக் கோவையார்ச்

செய்யுளிலும் கிழித்ததென்பது இப்பொருட்டாதல் காண்க. எயிற்றால்

என மூன்றனுருபு விரிக்க. (37)



* * *



(பா - ம்.) *படவுகைத்து.





	 	 படவு டைப்பவோர் தோணிமேற் பாய்ந்துமத் தோணி

விடவு றத்தெறித் தெறிந்திட விசைத்தொரு சோங்கின்

இடைபு குந்துநீள் வலையெறிந் திங்ஙனம் வெவ்வே

றுடல்பு குந்துழ லுயிரெனப் பரதனு முழல்வான்.

(இ - ள்.) படவு உடைப்ப - இங்ஙனம் அப் படகினை

உடைக்க, ஓர் தோணி மேல் பாய்ந்தும் - ஒரு தோணிமேற்

பாய்ந்து வலைவீசியும், அத்தோணி விடவு உறத்தெறித்து எறிந்திட

- அத்தோணியும் பிளவுபடுமாறு பாய்ந்து சிதைக்க, விசைத்து ஒரு

சோங்கின் இடை புகுந்து நீள் வலை எறிந்து - விரைந்து ஒரு

சோங்கின்கண் ஏறி நீண்ட வலையை வீசியும், இங்ஙனம் -

இவ்வாற்றால், வெவ்வேறு உடல் புகுந்து உழல் உயிர் என - வெவ்வேறு உடலின்கட்புகுந்து உழலும் உயிர்போல, பரதனும்

உழல்வான் - பரதவமன்னனும் உழன்று திரிவானாயினன்.



படகினும் தோணியும், தோணியினும் சோங்கும்

பெரியனவாமென்க. விடவு - பிளவு. ஓருயிர் வினைவயத்தால்

வெவ்வேறுடம்பெடுத்து உழுலுதல் போல் இவன் மீன் பிடிக்கும்

வினையால் வெவ்வேறு கலங்களிற் புகுந்து உழன்றான் என்பதனால்

இது தொழிலுவமம். (38)





	 	 முன்னர் வீசினாற் பின்னுற முளைத்தெழு முயன்று

பின்னர் வீசினான் முன்னுறப் பெயர்ந்தெழும் வலத்தில்

உன்னி வீசினா லிடம்பட வுருத்தெழு மிடத்தின்

மன்னி வீசினால் வலத்தெழு மகரவே றதுதான்.

(இ - ள்.) மகர ஏறு - அச்சுறாமீன், முன்னர் வீசினால்

பின்னுற முளைத்து எழும் - முன்னே வலை வீசினால் பின்னே

தோன்றி மேலெழும்; முயன்று பின்னர் வீசினால் - முயன்று

பின்னே அவ்வலையினை வீசினால், பெயர்ந்து முன்னுற எழும் -

(அப்பின்னிடத்து நின்றும்) போய் முன்னே எழும்; வலத்தில்

உன்னி வீசினால் - வலப்புறத்தில் (அது இருக்குமிடம்) அறிந்து

வீசினால், இடம்பட உருத்து எழும் - இடப்புறத்தின்கண் சினந்து

மேலெழும்; இடத்தில் மன்னி வீசினால் - இடப்புறத்தில் பொருந்த

வீசினால், வலத்து எழும் - வலப்புறத்தில் மேலே எழும்.

மன்னி என்பதனை மன்ன வெனத் திரிக்க.

சுறவின் ஆண் ஏறெனப் படுதலை,

"கடல்வாழ் சுறவும் ஏறெனப் படுமே"



என்னும் தொல்காப்பிய மரபியற் சூத்திரத்தானறிக. அது,

பகுதிப்பொருள் விகுதி. தான், அசை. (39)





	 	 எறிவ லைப்படு மகமலர்ந் தீர்ப்பவ னுள்ளம்

மறுத லைப்பட வலையினும் வழீஇப்பொரு ளாசை

நெறிம லர்க்குழ னல்லவர் நினைவென நினைவுற்

றறிப வர்க்கரி தாம்பரம் பொருளென வகலும்.

(இ - ள்.) எறி வலைப்படும் - வீசிய வலையின்கண்

அகப்படும்; அகமலர்ந்து ஈர்ப்பவன் உள்ளம் மறுதலைப்பட -

(அகப்பட்டதென) மனமகிழ்ந்து இழுப்பவனுடைய உள்ளம் வருந்த,

வலையினும் வழீஇ - அவ்வலையினின்றும் வழுவி, பொருள் ஆசை

நெறிமலர்க்குழல் நல்லவர் நினைவு என - பொருளாசை மிக்க

நெறித்த மலரணிந்த கூந்தலையுடைய விலை மகளிர்

நினைவுபோலவும், நினைவுற்று அறிபவர்க்கு அரிதாம் பரம்பொருள்

என - சிந்தித்து அறிபவர்க்கு அறிதற்கரிய சிவபரம்

பொருள்போலவும், அகலும் - நீங்கும்.

மறுதலைப்பட - மகிழ்ச்சிக்கு மாறாக; துன்பமுண்டாக.

வலையினும் - வலையினின்றும், விலை மகளிர் மனம் ஒருவழி

நில்லாமைபோல ஓரிடத்து நில்லாமையாலும், ஆன்ம போதத்தால்

அறிவேமென முயல்வார்க்குப் பரம்பொருள் அறியப்படாதகலுதல்

போல அகப்படாது நீங்குதலாலும் பொதுமகளிர் நினைவெனவும்

பரம்பொருளெனவும் அகலும் என்றார். பரம்பொருள்

ஆன்மபோதத்தால் காணப்படுவதன்றென்பதனை,

"தன்னறி வதனாற் காணுந் தன்மைய னல்ல னீசன்"

என்னும் சிவஞான சித்தியால் அறிக. 40





	 	 ஏவ லாளரோ டின்னவா றின்னமீன் படுத்தற்

காவ தாந்தொழி லியற்றவு மகப்படா தாக

யாவ ரேயிது படுப்பவ ரென்றிருங் கானற்

காவ லாளனும் பரதருங் கலங்கஞ ருழந்தார்.

((இ - ள்.) ஏவலாளரோடு இன்னவாறு - ஏவலாளருடன்

இங்ஙனம், இன்ன மீன் படுத்தற்கு ஆவது ஆம் தொழில் இயற்றவும்

- இந்த மீனைப் பிடிப்பதற்கு உரிய தொழிலைச் செய்யவும்,

அகப்படாதாக - அஃது அகப்படாதாக; யாவரே இது படுப்பவர்

என்று - இனி யாவரே இதனைப் பிடிக்கவல்லார் என்று கருதி,

இருங்கானல் காவலாளனும் - பெரிய நெய்தனிலத்தலைவனும்,

பரதரும் கலங்கு அஞர் உழந்தார் - பரதவரும் பெருந்துன்பத்தால்

வருந்தினார்கள்.

(ஆவதாம்தொழில் - பொருந்திய வினை. கலங்கு அஞர் -

நெஞ்சு கலங்குந்துன்பம். (41)





	 	 சங்க லம்புதண் டுறைகெழு நாடனிச் சலதித்

துங்க மந்தர மெனக்கிடந் தலமருஞ் சுறவை

இங்க ணைந்தெவன்* பிடிப்பவ னவனியா னீன்ற

மங்கை மங்கலக் கிழானென மனம்வலித் திருந்தான்.

((இ - ள்.) சங்கு அலம்பு தண்துறை கெழுநாடன் - சங்குகள்

ஒலிக்கும் குளிர்ந்த நீர்த்துறைகள் பொருந்திய கடல் நாடன்,

இச்சலதி - இக் கடலின்கண், துங்க மந்தரம் எனக் கிடந்து அலமரு

சுறவை - வலிமிக்க மந்தரமலைபோலக் கிடந்து கலக்கும் சுறாமீனை,

இங்கு அணைந்து எவன் பிடிப்பவன் - இங்கு வந்து பிடிப்பவன்

எவனோ, அவன் யான் ஈன்ற மங்கை மங்கலக்கிழான் என -

அவனே யான் பெற்ற மங்கையின் மணவிழாவுக்கு உரியவன் என்று,

மனம் வலித்திருந்தான் - உறுதிகொண்டிருந்தான்.

(கிழான் - உரியவன். வலித்தல் - உறுதியாக எண்ணுதல். (42)





* * *





(பா - ம்.) * அங்கணைந்தெவன்.





	 	 நந்தி நாதனு மினையனா யங்கய னாட்டத்

திந்து வாணுத லாளுமங் கனையளா யிருப்பத்

தந்தி நாலிரண் டேந்திய தபனிய விமானத்

துந்து நீர்ச்சடை யார்மண முன்னினார் மன்னோ.



(இ - ள்.) நந்திநாதனும் இனையனாய் - திருநந்திதேவும்

இத்தன்மையனாயும், அங்கயல் நாட்டத்து - அழகிய கயல்போலும்

கண்களையும், இந்துவாள் நுதலாளும் - பிறைபோன்ற ஒள்ளிய

நெற்றியையும் உடைய தேவியும், அங்கு அனையளாய் இருப்ப -

அங்கு அத்தன்மையளாயும் இருக்க, நாலிரண்டு தந்தி ஏந்திய -

எட்டு என்னைகள் தாங்கிய, தபனிய விமானத்து - பொன்

விமானத்தின்கண் எழுந்தருளிய, உந்து நீர்ச்சடையார் - தாவுகின்ற

கங்கையை யணிந்த சடையையுடைய சோமசுந்தரக்கடவுள், மணம்

உன்னினார் - திருமணத்தினைத் திருவுளம் கொண்டருளினர்.



மன், ஓ அசைகள். (43)





	 	 	 உயர்ந்த சாதியுந் தம்மினு மிழிந்தவென் றுன்னிக்

			கயந்த நெஞ்சுடை வலைக்குலக் கன்னியை வேட்பான்

			வியந்து கேட்பதெவ் வாறவர் வெறுக்குமுன் னவருக்

			கியைந்த மீன்வலை யுருவெடுத் தேகுது மென்னா.

	 	 		 (இ - ள்.) உயர்ந்த சாதியும் - உயர்ந்த மரபுகளும், தம்மினும்

இழிந்த என்று உன்னி - தங்கள் மரபினும் தாழ்ந்தனவே என்று

கருதி, கயந்த நெஞ்சுடை வலைக்குலக்கன்னியை - பெருமையமைந்த

உள்ளத்தையுடைய வலைக்குலத்துத் தோன்றிய அம்மையை,

வேட்பான் வியந்து கேட்பது எவ்வாறு - மணக்கும் பொருட்டு

மேன்மை கூறிக் கேட்பது எங்ஙனம், அவர் வெறுக்குமுன் -

அங்ஙனம் கேட்டு அவர் வெறுத்து இல்லையென்பதற்கு

முன்னரே, அவருக்கு இயைந்த மீன் வலை உரு எடுத்து ஏகுதும்

என்னா - அவருக்குப் பொருந்திய மீன் பிடிக்கும் வலைஞன்

உருவினை எடுத்துப் போவோம் என்று கருதி.

கயந்த, கய என்னும் உரியடியாகப்பிறந்த பெயரெச்சம்; கய

பெருமையாதலை, "தடவும் கயவும் நளியும் பெருமை" என்னும்

தொல்காப்பியச் சூத்திரத்தாலறிக; இனி, கசந்த என்பதன்

போலியாகக்கொண்டு, பிற குலங்களை வெறுத்த என்றுரைத்தலுமாம்.

வேட்பான், வினையெச்சம் வலை - வலைஞன். (44)





	 	 [அறுசீரடியாசிரிய விருத்தம்]

கருகிருண் முகந்தா லன்ன கச்சினன் கச்சோ டார்த்த

சுரிகையன் றோண்மே லிட்ட துகிலினன் குஞ்சி சூட்டும்*

முருகுகொப் பளிக்கு+ நெய்தற் கண்ணியன் மூத்த வானோர்

இருவரு மறையுந் தேடி யிளைப்பவோர் வலைஞ னானான்.

	 		 (இ - ள்.) கருகு இருள் முகந்தால் அன்ன கச்சினன் -

மிகக்கரிய இருளை முகந்தாலொத்த கச்சினையுடையவனாய்,

கச்சொடு ஆர்த்த சுரிகையன் - அக்கச்சுடன் கட்டிய உடைவாளை

யுடையவனாய், தோள்மேல் இட்ட துகிலினன் - தோளின்கண் இட்ட

மேலாடையுடையவனாய், குஞ்சி சூட்டும் - மயிரின்கண் சூட்டிய,

முருகு கொப்பளிக்கும் நெய்தற்கண்ணியன் - தேன் கொப்பளிக்கும்

நெய்தல்மாலையையுடையவனாய், மூத்த வானோர் இருவரும்

மறையும் தேடி இளைப்ப - தேவர்களில் மூத்தவராகிய திருமாலும்

பிரமனுமாகிய இருவரும் மறைகளும் தேடிக் காணாது இளைக்க,

ஓர் வலைஞன் ஆனான் - ஒரு வலைமகன் வடிவங்

கொண்டருளினன்.

கச்சினன் முதலிய குறிப்பு முற்றுக்கள் வினையெச்சமாயின.

மூத்த - பெருமையுடைய என்றுமாம். (45)



* * *



(பா - ம்.) *குஞ்சிச்சூட்டும்; குஞ்சிசூடும். +கொப்புளிக்கும்.





	 	 	 முழுதுல கீன்ற சேற்கண் முதல்வியை யருளி லார்போல்

		இழிதொழில் வலைமா தாகச் சபித்தவா றென்னே யென்றும்

		பழிபடு சாப மேறார் பரதராய் வரவும் வேண்டிற்

		றழகிது நன்று நன்றெம் மாலவா யடிகள் செய்கை.

	 	 		 (இ - ள்.) உலகு முழுது ஈன்ற சேல்கண் முதல்வியை -

உலகமனைத்தையும் பெற்றருளிய அங்கயற்கண்ணம்மையை,

அருளிலார்போல் - அருளில்லாதவர் போல, இழிதொழில்

வலைமாது ஆகச் சபித்தவாறு என்னே - இழிந்த தொழிலையுடைய

வலைக்குலக்கன்னி ஆகுமாறு சபித்த காரணம் யாதோ (அங்ஙனம்

சபித்ததால்), என்றும் பழிபடு சாபம் ஏறார் - எஞ்ஞான்றும்

பழிபொருந்திய சாபம் ஏற்காத தாம், பரதராய் வரவும் வேண்டிற்று

- ஒரு வலைஞராக வரவும் வேண்டியதாயிற்று; எம் ஆலவாய்

அடிகள் செய்கை - எமது ஆலவாயின்கண் எழுந்தருளிய

ஆண்டவன் செய்கை, நன்று நன்று அழகிது - நன்று நன்று

அழகாயிருந்தது.

ஏனைத் தேவரெல்லாம் சாபத்தாற் பற்றப்படுவாராதலும்,

சிவபெருமான் ஒருவரே சாபத்தாற் பற்றப்படாராதலும் உணர்த்துவார்

'பழிபடு சாபமேறார்' என்றார்;

	 "சங்கையின் முனிவர் யாருஞ் சாற்றிய சாபம் யாவும்

		எங்கடம் பெருமான் முன்னு மெய்திய தில்லை யன்னோர்

		அங்கவன் றன்பா லுய்க்கு மளவையி லிறுதிநாளிற்

		பொங்கெரி யதன்மேற் செல்லும் பூளைபோன் மாய்ந்த வன்றே"



என்னும் கந்தபுராணம் - ததீசியுத்தரப்படலச் செய்யுள் காண்க.

செய்கை - விளையாட்டு. அழகிது நன்று நன்று என்பன

வியப்பின்கண் வந்தன. இது கவிக்கூற்று. (46)





	 	 	 தன்பெருங் கணத்து ளானோர் தலைவனுஞ் சலதி வாணன்

		என்பது தோன்ற வேட மெடுத்தெறி வலைதோ ளிட்டு

		வென்புற மலைப்பக் காவி மீனிடு குடம்பை தாங்கிப்

		பின்புற நடந்து செல்லப் பெருந்துறைப் பாக்கம் புக்கான்.

	 	 	 (இ - ள்.) தன்பெருங் கணத்துளான் ஓர் தலைவனும் - தனது

சிவகணத்துள் தலைவனாயுள்ள ஒருவனும், சலதிவாணன் என்பது

தோன்ற வேடம் எடுத்து - நெய்தனில வாழ்க்கையான் என்பது

தோன்ற அவ் வுருக்கொண்டு, எறிவலைதோள் இட்டு - வீசும்

வலையைத் தோளின்கண் இட்டு, வென்புறம் அலைப்ப - முதுகின்

புறத்தை அலைக்க, மீன் இடு குடம்பை காவி தாங்கி - மீன் இடும்

கூட்டினைத் தொடுத்துத் தாங்கி, பின்புறம் நடந்து செல்ல -

பின்புறமாக நடந்துவர, பெருந்துறைப்பாக்கம் புக்கான் - பெரிய

கடற்றுறையிலுள்ள பாக்கத்தை அடைந்தனன்.

காவுதல் - தண்டின் இருபுறத்தும் தொடுத்தல். (47)





	 	 	 கழித்தலைக் கண்டற் காடுங் கைதையங் கானு நெய்தற்

சுழித்தலை கிடங்கு* நீத்துச் சுஃறெனுந் தோட்டுப்

பெண்ணை

வழித்தலை சுமந்து வார்கள் வார்ப்பவா யங்காந் தாம்பல்

குழித்தலை மலர்பூங் கானற் கொடுவலைச் சேரி

சேர்ந்தான்.+

	 	 		 (இ - ள்.) கழித்தலைக்கண்டல் காடும் கைதையம் கானும் -

கழியின்கண் உள்ள முள்ளிக்காட்டினையும் தாழைக்காட்டினையும்,

நெய்தல் சுழித்து அலை கிடங்கும் நீத்து - நெய்தன் மலரைச்

சுழித்து அலைக்குங் கிடங்குகளையும் கடந்து, சுஃறெனும் தோட்டுப்

பெண்ணை - சுஃறென்று ஒலிக்கும் மடலையுடைய பனையானது,

வழி - வழியின்கண் நின்று, வார் கள் தலை சுமந்து வார்ப்ப -

ஒழுகுங் கள்ளினைத் தலையின்கண் சுமந்து வார்க்க, குழித்தலை -

குழியின்கண், ஆம்பல்வாய் அங்காந்து மலர் - ஆம்பல்வாய் திறந்து

மலரும், பூங்கானல் கொடு வலைச்சேரி சேர்ந்தான் - அழகிய

சோலைகள் சூழ்ந்த நுளைச்சேரியை அடைந்தான்.

கண்டல் - கடல்முள்ளிச்செடி; கண்டலைச் செந்தாழை

என்றும், கைதையை வெண்டாழை என்றும் கூறுவாருமுளர்.

சுஃறெனும், ஒலிக்குறிப்பு. பெண்ணை கள்வார்ப்ப ஆம்பல்

வாயங்காந்து மலரும் என்ற வருணனையால் அச்சேரியிலுள்ளார்

கள்ளுண்டல் குறிக்கப்பட்டது. கொடுவலை - வளைந்த

முடிகளையுடைய வலை; கொடுமையுடைய சேரியுமாம். (48)



* * *



(பா - ம்.) *சுழித்தலைக் கிடங்கு. +சேரி சார்ந்தான்.





	 	 	 பெருந்தகை யமுதன் னாளைப் பெறாதுபெற் றெடுப்பா னோற்ற

அருந்தவ வலைஞர் வேந்த னதிசய மகத்துட் டோன்ற

வருந்தகை யுடைய காளை வலைமகன் வரவு நோக்கித்

திருந்தழ குடைய நம்பி யாரைநீ செப்பு கென்றான்.

	 	 		 (இ - ள்.) பெருந்தகை அமுது அன்னாளை -

பெருந்தகைமை வாய்ந்த அமுதம் போலும் உமையம்மையை, பெறாது

பெற்றெடுப்பான் நோற்ற அருந்தவ வலைஞர் வேந்தன் - பெறாது

பெறுதற்குச் செய்த அரிய தவத்தினையுடைய வலைஞர் மன்னன்,

அகத்துள் அதிசயம் தோன்ற வரும் - மனத்தின்கண் ஒரு

வியப்புத்தோன்றுமாறு வருகின்ற,தகை உடைய காளை வலைமகன்

வரவு நோக்கி - தகுதியையுடைய காளைப்பருவமுடைய வலைமகனது

வருகையைப் பார்த்து, திருந்து அழகு உடைய நம்பி - திருந்திய

அழகினையுடைய நம்பி, நீ யார் செப்புக என்றான் - நீ யார்

கூறுவாயாக என்று வினவினன்.

எடுப்பான், வினையெச்சம். அதிசயம் அகத்துட்டோன்ற

நோக்கி என்றுமாம். நம்பி - ஆணிற் சிறந்தவன். யாரை, ஐகாரம்

முன்னிலைக்கண் வந்தது. செப்புகென்றான், அகரம் தொகுத்தல். (49)





	 	 	 சந்தநான் மறைக டேறாத் தனியொரு வடிவாய்த் தோன்றி

வந்தமீன் கொலைஞன் கூறு மதுரையில் வலைஞர்க் கெல்லாந்

தந்தைபோற் சிறந்து ளானோர் தனிவலை யுழவ னல்ல

மைந்தன்யான் படைத்துக் காத்துத் துடைக்கவும் வல்ல னாவேன்.

	 	 		 (இ - ள்.) சந்த நான் மறைகள் தேறாத் தனி ஒரு வடிவாய்த்

தோன்றி வந்த - சந்தமமைந்த நான்கு மறைகளும் அறியாத ஒப்பற்ற

ஒரு வடிவமாய்த்தோன்றி வந்தருளிய, மீன் கொலைஞன் கூறும் -

மீன்கொலை புரியும் வலைஞன் கூறுவான்; மதுரையில் வலைஞர்க்கு

எல்லாம் - மதுரையின்கண் வலைஞர் அனைவருக்கும், தந்தைபோல்

சிறந்துளான் ஓர் தனிவலை உழவன் - தந்தைபோன்று மேம்பட்டான்

ஆகிய ஒரு ஒப்பற்ற வலையுழவனது, நல்ல மைந்தன் யான் -

நல்லபுதல்வன் யான்; படைத்துக் காத்து துடைக்கவும் வல்லன் ஆவேன் - ஆக்கி அளித்து அழிக்கவும் வல்லனாவேன்.

சந்தம் - பண். வலையுழவன் - வலையால் உழுதுண்பான்;

வாழ்க்கை நடாத்துதற்குரிய எல்லாத்தொழில்களையும் உழவாகச்

சார்த்திக் கூறுதல் வழக்கு. தான் இறைவனாதற் கேற்ப

முத்தொழிலும் வல்லன் எனவும், வலைஞனாக வந்தமைக்கேற்ப

மீன்படுத்து வைத்து விற்க வல்லன் எனவும் கவர் பொருள் படக்

கூறினன் என்க; கடல் வாணனாகையால் கடற்குரிய

முத்தொழிற்குணமும் தனக்குளவென்பது தோன்றக் கூறினான்

எனலுமாம். (50)





	 	 	 அல்லது வான்மீ னெல்லா மகப்பட வலைகொண் டோச்ச

வல்லவ னாவே னென்ன மற்றிவன் வலைஞன் கோலம்

புல்லிய மகன்கொன் முன்னம் புகன்றசொல் லொன்றிப் போது

சொல்லிய தொன்றி ரண்டுஞ் சோதனை காண்டு மென்னா.

	 		 (இ - ள்.) அல்லது - அன்றியும், வான்மீன் எல்லாம்

அகப்பட - பெரிய மீன்களனைத்தும் அகப்படுமாறு, வலைகொண்டு

ஓச்சவல்லவன் ஆவேன் என்ன - வலைகொண்டு எறிவதிலும்

வல்லவனாவேனென்று கூற, இவன் வலைஞர் கோலம் புல்லிய

மகன்கொல் - இவன் (உண்மை வலைஞனன்றி) வலைஞர்

வடிவெடுத்து வந்த மகனோ, முன்னம் புகன்ற சொல் ஒன்று - முன்

கூறிய சொல் ஒன்று; இப்போது சொல்லியது ஒன்று - இப்பொழுது

சொன்னசொல் ஒன்று; இரண்டும் சோதனை காண்டும் என்னா -

இவ்விரண்டையுஞ் சோதித்துத் காண்போ மென்று கருதி.

தனது வரம்பிலாற்றுலுடைமை தோன்ற விண்மீன்களெல்லாம்

அகப்பட வலை வீசுவேன் எனவும், வலைஞனாக வந்தமைக்

கேற்பப் பெரிய மீன்களெல்லாம் அகப்பட வலை வீசுவேன் எனவும்

கவர்பொருள்படக் கூறினன் என்க. மகன் என்றது ஆடவன் என்றும்

துணையாய் நின்றது. முன்னம் புகன்ற சொல் வலையுழவன் மைந்தன்

என்றது. இப்போது சொல்லிய சொல் படைத்துக் காத்துத்

துடைக்கவும் வல்லேன், வான்மீனெல்லாம் அகப்படுத்தவும் வல்லேன்

என்றது. (51)





	 	 தொண்டுறை மனத்துக் கானற் றுறைமக னஃதே லிந்தத்

தண்டுறை யிடத்தோர் வன்மீன் றழலெனக் கரந்து சீற்றங்

கொண்டுறை கின்ற தைய குறித்தது பிடித்தி யேலென்

வண்டுறை கோதை மாதை மணஞ்செய்து தருவே

னென்றான்.

(இ - ள்.) தொண்டு உறை மனத்து - திருத்தொண்டு

உறைத்த மனத்தினையுடைய, கானல் துறைமகன் -

அந்நெய்தனிலத்தலைவன், அஃதேல் - அங்ஙனமாயின், இந்தத்

தண்துறை இடத்து - இந்தக் குளிர்ந்த துறையின்கண், ஓர் வான்மீன்

ஒரு வலிய மீன், தழல் எனக் கரந்து - வடவைக்கனல்

மறைந்திருக்குமாறுபோல மறைந்து, சீற்றம் கொண்டு உறைகின்றது -

சினத்தினை மேற்கொண்டு வசிக்கின்றது; ஐய - ஐயனே, அது

குறித்துப் பிடித்தியேல் - அதனைக் குறிவைத்து(த்தவறாது)

பிடிக்கவல்லையேல், என் வண்டு உறைகோதை மாதை - எனது

புதல்வியாகிய வண்டுகள் உறையுங் கூந்தலையுடைய மாதினை,

மணஞ்செய்து தருவேன் என்றான் - மணஞ்செய்து கொடுப்பே

னென்று கூறினன்.

அஃதேல் - நீ அங்ஙனம் வல்லையாயின். (52)





	 	 சிங்கவே றனையான் காலிற் சென்னடைப் படகிற் பாய்ந்து

சங்கெறி தரங்கந் தட்பத் தடங்கடல் கிழித்துப் போகிக்

சிங்கர னான காளை வரையெனக் கிளைத்த தோண்மேற்

றொங்கலிற் கிடந்து ஞான்ற தொகுமணி வலையை வாங்கி.

(இ - ள்.) சிங்க ஏறு அனையான் - ஆண் சிங்கத்தையொத்த

அவ்வலைஞனாகிய இறைவன், காலில் செல் நடைப்படகில் பாய்ந்து

- காற்றைப்போலச் செல்லும் செலவினையுடைய படகின்கண்

பாய்ந்து, சங்கு எறிதரங்கம் தட்ப - சங்குகளை வீசும் அலைகள்

மேலெழுந்து தடுக்கவும், தடங்கடல் கிழித்துப்போகி - பெரிய

கடலைக் கிழித்துக்கொண்டுசென்று, கிங்கரனான காளை - பணி

செய்வோனாகிய காளைபோன்ற சிவகணத் தலைவனது, வரைஎனக்

கிளைத்த தோள்மேல் - மலைபோலக் கிளைத்த தோளின்மேல்,

தொங்கலில் கிடந்து ஞான்ற - மாலைபோலக் கிடந்து அசையும்,

மணி தொகு வலையை வாங்கி - (விளிம்பிற்கோத்த) ஈயமணிகள்

நெருங்கிய வலையினை வாங்கி.

கிங்கரன் - ஏவல் செய்வோன். (53)





	 	 	 	 			 	 செவ்விதி னோக்கி யாகந் திருகநின் றெறிந்தான் பக்கங்

		கௌவிய மணிவில் வீச விசையொலி கறங்கிப் பாயப்

		பைவிரித் துயிர்த்து நாகம் விழுங்கவாய்ப் பட்ட மீன்போல்

		வெவ்வினைச் சுறவே றையன் விடுவலைப் பட்ட தன்றே.



(இ - ள்.) செவ்விதின் நோக்கி - (மீன் இருக்குமிடத்தினைத்)

தப்பாமற் பார்த்து; ஆகம் திருக நின்று - உடல் திருக நின்று,

பக்கம் கௌவிய மணிவில் வீச - விளிம்பிற் பொருந்திய மணிகள்

ஒளி வீசவும், விசை ஒலி கறங்கிப்பாய எறிந்தான் - வீசிய

வேகத்தாலுண்டாகிய ஒலி எங்கும் ஒலித்துப்பரவவும் வீசினன்;

பைவிரித்து உயிர்த்து நாகம் விழுங்க - படத்தினை விரித்துச் சீறிப்

பாம்பானது விழுங்க, வாய்ப்பட்ட மீன்போல் - அதன்வாயில்

அகப்பட்ட மீன்போல, வெவ்வினைச் சுறவு ஏறு -

கொடுந்தொழிலையுடைய அச் சுறாமீன், ஐயன் விடுவலைப்பட்டது

- இறைவன் வீசிய வலையின்கண் அகப்பட்டது.



ஆகம் திருக நிற்றல் - பைசாசம். மண்டிலம் முதலிய

நிலைவகையுள் அடங்கும். மணிவில் வீசலாலும் விசையொலி

கறங்கினமையாலும் அவ்வலை பை விரித்துயிர்த்த நாகம்போன்றது.

அன்று, ஏ அசைகள். (54)





	 	 	 மாசறு கேளி ரன்பின் வலைப்படு வலைஞர் கோன்றாய்*

		வீசிய வலையிற் பட்ட மீனினைச் சுருக்கி வாங்கிக்

		காசெறி தரங்க முந்நீர்க் கரையிடை யிட்டான் கள்வாய்

		மூசுதே னென்ன வார்த்து மொய்த்தன பரதச் சாதி.



(இ - ள்.) மாசு அறு கேளிர் அன்பின் வலைப்படு வலைஞர்கோன் - குற்றமற்ற அடியார்களது அன்பாகிய

வலையின்கண் அகப்படும் வலைஞர் தலைவன், தாய் வீசிய

வலையில் பட்ட மீனினை - தாவி வீசிய வலையின்கண் அகப்பட்ட

மீனை, சுருக்கி வாங்கி - சுருக்கி இழுத்து, காசு எறி தரங்க

முந்நீர்க்கரையிடை இட்டான் - மணிகளை வீசும் அலைகளையுடைய

கடலினது கரையின்கண் போட்டான்; கள் வாய் மூசு தேன் என்ன -

கள்ளினிடத்து மொய்த்த வண்டுகள்போல, பரதச்சாதி ஆர்த்து

மொய்த்தன - வலைஞர் மரபினர் ஆரவாரித்து மொய்த்தனர்.

இறைவற்குக் கேளிராவார் அடியாரென்க. அன்பு வலையி

லகப்படுதலை,

	 "பத்திவலையிற் படுவோன் காண்க."



என்னும் திருவாசகத்தாலறிக. தாய், தாவி என்பதன் விகாரம்.

இறைவன் இங்ஙனம் கானவனாகி மீன்வலை வீசிய

திருவிளையாட்டை,



	 "அணிமுடி யாதி யமரர்கோமா னானந்தக் கூத்த னறுசமயம்

பணிவகை செய்து படவதேறிப் பாரொடு விண்ணும் பரவியேத்தப்

பிணிகெட நல்கும் பெருந்துறையெம் பேரரு ளாளன் பெண்பாலுகந்து

மணிவலை கொண்டு வான்மீன்விசிறும் வகையறி வாரெம்

பிரானாவாரே"



என எடுத்தேத்தும் திருவாசகம். (55)



* * *



(பா - ம்.) *கோன்றான்.





	 	 	 	 	 			 	 கிளையுநங் கோனும் வீசு வலைஞராய்க் கிளர்தோ ளாற்றல்

விளைவொடு முயன்று பன்னாள் வினைசெயப் படாத மீனிவ்

விளையவ னொருவன் றானே யொருவிசை யெறிந்தா னீர்த்தான்

அளியநங் குலத்தோர் தெய்வ மகனிவ னாகு மென்றார்.



(இ - ள்.) நம்கோனும் கிளையும் - நமது மன்னனும் அவன்

சுற்றத்தாரும், வீசு வலைஞராய் - வீசுகின்ற வலையினையுடையராய்,

கிளர்தோள் ஆற்றல் விளைவொடு - விளங்குகின்ற

தோள்வன்மையின் கிளர்ச்சியொடு, பன்னாள் முயன்று வினைசெயப்

படாதமீன் - பலநாட்கள் வரையில் முயன்று வீசியும் அகப்படாத

மீனினை, இவ்விளையவன் ஒருவன் தானே - இவ்விளைஞன்

ஒருவனே, ஒரு விசை எறிந்தான் ஈர்த்தான் - ஒருமுறை வலையினை

வீசிச் சுருக்கி இழுத்துக் கரையிலிட்டான்; இவன் நம் குலத்து அளிய

ஓர் தெய்வமகன் ஆகும் என்றார் - இவன் நமது குலத்திற்குரிய

அருளையுடைய ஒரு தெய்வமகனாவான் என்று கூறினார்.

எறிந்தான், முற்றெச்சம். அளிய - அருளுடைய. (56)





	 	 	 	 கைதைசூழ் துறைவ னோகை கைமிகப் பம்பை யேங்க

		நொய்தெனு நுசுப்பிற் கள்வாய் நுளைச்சியர் குரவை தூங்கப்

		பைதழை பகுவாய்க் கச்சைப் பரதவற் கலங்கன் ஞாழல்*

		செய்தபூங் கோதை மாதைத் திருமணம் புணர்த்தி னானே.



(இ - ள்.) கைதைசூழ் துறைவன் - தாழை சூழ்ந்த

நெய்தனிலத்தலைவன், ஓகை கைமிக - மகிழ்ச்சி மிக்கோங்க,

பம்பை ஏங்க - நெய்தனிலப்பறை ஒலிக்கவும், நொய்து எனும்

நுசுப்பில் - நுண்ணியது என்று சொல்லப்படும் இடையினையும்,

கள்வாய் - கள்ளுண்ட வாயினையுமுடைய, நுளைச்சியர் குரவை

தூங்க - நுளைச்சியர் குரவைக் கூத்தாடவும், பைதழை பகுவாய்க்

கச்சைப் பரதவற்கு - படம் விரிந்த பிளந்த வாயையுடைய

பாம்பாகிய கச்சினையுடைய வலைஞர் பெருமானுக்கு, ஞாழல் செய்த

அலங்கல் கோதைமாதை - புலிநகக் கொன்றைமலராற் றொடுத்த

பொலிவுமிகும் மாலையையணிந்த கூந்தலையுடைய தனது

புதல்வியை, திருமணம் புணர்த்தினான் - திருமணம் செய்வித்தான்.

குரவை - கைகோத்தாடும் கூத்து. பகுவாய் - பிளந்த

வாயையுடையது; பாம்பு. ஞாழற் செய்பூத அலங்கல் என மாறுக. (57)



* * *



(பா - ம்.) *ஞாழற் செய்தெழுங்கோதை.





	 	 	 அந்நிலை வதுவைக் கோல மாயின மருக னாரும்

மின்னிலை வேற்க ணாளும் விண்ணிடை விடைமேற் கொண்டு

தந்நிலை வடிவாய்த் தோன்றத் தடங்கரை மீனந் தானும்

நன்னிலை வடிவே போன்று நந்தியாய் முந்தித் தோன்ற.



(இ - ள்.) அந்நிலை - அப்பொழுது, வதுவைக்கோலம்

ஆயின மருகனாரும் - மணக்கோலம் பூண்ட மருகனாரும், மின்

இலைவேல்கணாளும் - ஒளியினையுடைய தகட்டுவடிவமைந்த

வேல்போன்ற கண்களுடைய புதல்வியாரும், விண்ணிடை விடை

மேற்கொண்டு - வானின்கண் இடபவூர்தியில் ஏறியருளி, தம் நிலை

வடிவாய்த் தோன்ற - தமக்கு உரிய சகளத் திருமேனியுடன்

தோன்ற, தடம்கரை மீனம் தானும் - பெரிய கடற்கரையிற் கிடந்த

மீனும், நன்நிலை வடிவே போன்று - முன்னுள்ள நல்லவடிவமே

போல, நந்தியாய் முந்தித்தோன்ற - திருநந்தி தேவராகித் திருமுன்

முற்பட்டுத் தோன்ற.

வடிவேபோன்று - வடிவேயாகி. (58)





	 	 	 கொற்றவெள் விடைமேற் காட்சி கொடுத்தவர் கருணை நாட்டம்

பெற்றலின் மேலைச் சார்பாற் பிணித்தவிப் பிறவி

யாக்கைச்*

சிற்றறி வொழிந்து முந்நீர்ச் சேர்ப்பனல் லறிவு தோன்றப்

பொற்றனு மேரு வீரன் பூங்கழ லடிக்கீழ்த் தாழ்ந்தான்.

	 	 		 (இ - ள்.) கொற்றம் வெள் விடைமேல்காட்சி கொடுத்தவர் -

(அங்ஙனம்) வெற்றிபொருந்திய வெள்ளிய இடபவூர்தியிற் காட்சி

கொடுத்த அவ்விறைவரது, கருணை நாட்டம் பெற்றலின் -

அருட்பார்வையைப் பெற்றதனால், முந்நீர்ச் சேர்ப்பன் -

கடற்றுறையினையுடைய நெய்த னிலத்தலைவன், மேலைச்சார்பால்

பிணித்த - முன்வினைச்சார்பினாற் பந்தித்த, இப்பிறவியாக்கைச்

சிற்றறிவு ஒழிந்து - இப்பிறவியின் சிற்றறிவு நீங்கி, நல் அறிவு

தோன்ற - நல்லுணர்வு தோன்றா நிற்க, பொன் மேரு தனு வீரன் -

பொன்மேருவை வில்லாக வளைத்த வீரனாகிய அவ்விறைவனது,

பூங்கழல் அடிக்கீழ்த் தாழ்ந்தான் - அழகிய வீரக் கழலணிந்த

திருவடியின் கீழ் வீழ்ந்து வணங்கினான்.

இறைவர் கருணை நாட்டத்தால் பிறவிச்சார்பு அகலுதலை,

	 "அங்கணர் கருணை கூர்ந்த வருட்டிரு நோக்க மெய்தித்

தங்கிய பவத்தின் முன்னைச் சார்புவிட் டகல"



என்னும் பெரிய புராணச் செய்யுளானுமறிக. (59)



* * *



(பா - ம்.) *பிறவிவாழ்க்கை.





	 	 	 இரக்கமி லிழிந்த யாக்கை யெடுத்துழ லேழை யேனைப்

புரக்கவின் றென்போல் வந்த புண்ணிய வடிவம் போற்றி

அரக்கெறி பவளச் செவ்வா யணங்கினை மணந்தென் பாசங்

கரக்கவெள் விடைமே னின்ற கருணையே போற்றி

யென்றான்.

	 	 		 (இ - ள்.) இரக்கம் இல் இழிந்தயாக்கை எடுத்து -

(உயிர்களின்மாட்டு) அருளில்லாத இழிந்த உடலை எடுத்து, உழல்

ஏழையேனை - வருந்தும் அறிவிலியாகிய என்னை, இன்று புரக்க -

இன்று காத்தற் பொருட்டு, என்போல் வந்த புண்ணிய வடிவம்

போற்றி - என்னைப்போலவே உருவெடுத்து வந்த அருளுருவே

வணக்கம்; அரக்கு எறி பவளச் செவ்வாய் அணங்கினை மணந்து -

செவ்வொளி வீசும் பவளம் போன்ற சிவந்தவாயினை யுடைய

அம்மையைத் திருமணம் புரிந்து, என்பாசம் கரக்க - எனது பாசம்

ஒழியுமாறு, வெள்விடைமேல் நின்ற கருணையே போற்றி

என்றான் - வெள்ளிய இடபவூர்தியின்மேல் நின்று காட்சி

கொடுத்தருளிய கருணையே வணக்கம் என்று கூறித்துதித்தனன்.

(அரக்கு - செந்நிறம். (60)





	 	 	 அகவிலான் பரவி நின்ற வன்பனை நோக்கிப் பன்னாள்

		மகவிலா வருத்த* நோக்கி யுமையைநா மகளாத் தந்து

		தகவினான் மணந்தே நீயித் தரணியிற் றனத னென்ன

		நகவிலாப் போக மூழ்கி நம்முல கடைவா யென்ன.

	 	 		 ((இ - ள்.) அக இலான் - அடியார்களின் மனமாகிய

கோயிலையுடைய இறைவன், பரவி நின்ற அன்பனை நோக்கி -

அங்ஙனம் துதித்து நின்ற அன்பனைப்பார்த்து, பன்னாள் மகவு இலா

வருத்தம் நோக்கி - பலநாட்கள்வரை மகப்பேறின்மையாகிய நின்

துன்பத்தினைக் கண்டு, நாம் உமையை மகளாத்தந்து - நாம் உமா

தேவியை நினக்குப் புதல்வியாகத் தந்து, தகவினால் மணந்தேம்

- முறைப்படி வந்து மணந்து கொண்டேம்; நீ இத்தரணியில் - நீ

இந் நிலவுலகின்கண் இருந்து, தனதன் என்ன நகவு இலாப் போகம்

மூழ்கி - குபேரனைப் போன்று இகழ்ச்சியில்லாத போகத்திலழுந்தி,

நம் உலகு அடைவாய் என்ன - (இறுதியில்) நமது சிவலோகத்தை

அடைவாயாக என்று.

(அகம் - உள்ளம். தகவினால் - மரபுக்கேற்ற முறைமையால்,

நகவு - நகுதல்; எள்ளுதல். (61)



* * *



(பா - ம்.) *மகவிலாவருமை.





	 	 	 பெண்ணினை வதுவைக் கீந்த பெருந்துறைச் சேர்ப்பற்

கன்று

தண்ணளி சுரந்து நல்கித் தருமமால் விடைமேற் றோன்றி

விண்ணிடை நின்றான் சென்றான் வேத்திரப் படையா னோடும்

உண்ணிறை யன்ப ரோடு முத்தர கோச மங்கை.



((இ - ள்.) பெண்ணினை வதுவைக்கு ஈந்த பெருந்துறைச்

சேர்ப்பற்கு - தனது புதல்வியைத் திருமணம் புரிதற்குக் கொடுத்த

பெரிய நெய்தற்றுறையை யுடைய சேர்ப்பனுக்கு, அன்று தண்

அளிசுரந்து நல்கி - அன்று பேரருள் சுரந்து அளித்தருளி,

தருமம்மால் விடைமேல் - தருமமாகிய பெரிய இடப மூர்த்தியின்

மேல், விண்ணிடை தோன்றி நின்றான் - வானின்கண் வெளிப்பட்டு

நின்ற இறைவன், வேத்திரப் படையானோடும் - பிரப்பம்

படையினையுடைய திருநந்திதேவரோடும், உள் நிறை அன்பரோடும்

உத்தர கோசைமங்கை சென்றான் - உள்ளத்தில் நிறைந்த

அன்பினையுடைய அடியாரோடும் திருவுத்தரகோசமங்கைக்குச்

சென்றருளினான்.

(நின்றான், பெயர். (62)





	 	 	 	 	 			 	 அங்கிருந் தநாதி மூர்த்தி யாதிநான் மறைக ளேத்துங்

கொங்கிருங் கமலச் செவ்விக் குரைகழல் வணங்கிக் கேட்பப்

பங்கிருந் தவட்கு வேதப் பயனெலாந் திரட்டி முந்நீர்ப்

பொங்கிருஞ் சுதைபோ லட்டிப் புகட்டினான் செவிக ளார.



(இ - ள்.) அநாதி மூர்த்தி அங்கு இருந்து - அநாதி

மூர்த்தியாகிய இறைவன் அத்தலத்தில் அமைந்தருளி. ஆதி நான்

மறைகள் ஏத்தும் - பழைய நான்கு மறைகளும் துதிக்கும், கொங்கு

இரும் கமலச்செவ்வி - மண மிக்க பெரியதாமரை மலர்போலுஞ்

செவ்வி வாய்ந்த, குரைகழல் வணங்கிக்கேட்ப - ஒலிக்கும்

வீரக்கழலணிந்த தன் திருவடிகளை வணங்கிக்கேட்ப, பங்கு

இருந்தவட்கு - ஒருபாகத்தில் வீற்றிருந்த அம்மையார்க்கு,

வேதப்பயன் எலாம் திரட்டி - மறைப்பொருள் அனைத்தையும் ஒரு

சேரத் திரட்டி, முந்நீர்ப்பொங்கு இருஞ்சுதைபோல் அட்டி - கடலிற் றோன்றிய பெருமையமைந்த அமிழ்தைப்போற் சொரிந்து,

செவிகள் ஆர புகட்டினான் - செவிகள் நிரம்புமாறு

புகட்டியருளினான்.

அட்டி - சொரிந்து; "பூக்கையாலட்டி" எனத்தேவாரத்துள்

ருதலுங் காண்க. (63)





	 [வேறு]



அவ்வேலை யன்புடையா ரறுபதினா யிரவருக்கு மளித்துப் பாச

வெவ்வேலை கடப்பித்து வீடாத பரானந்த வீடு நல்கி

மைவேலை யனை யவிழி யங்கயற்க ணங்கையொடு மதுரை சார்ந்தான்

இவ்வேலை நிலம்புரக்க முடிகவித்துப் பாண்டியனென் றிருந்த மூர்த்தி.



(இ - ள்.) இவ்வேலை நிலம்புரக்க - கடல் சூழ்ந்த

இந்நிலவுலகைப் புரந்தருள, முடிகவித்துப் பாண்டியன் என்று

இருந்த மூர்த்தி - முடிசூடிச் சுந்தர பாண்டியனாக இருந்தருளிய

இறைவன், அவ்வேலை - அப்பொழுது, அன்புஉடையார்

அறுபதினாயிரவருக்கும் அளித்து - மெய்யன்புடைய

அறுபதினாயிரம் அடியார்களுக்கும் அப்பொருளை அறிவுறுத்தி,

பாச வெவ்வேலை கடப்பித்து - ஆணவமலமாகிய கொடிய

கடலைக் கடக்கச் செய்து, வீடாத பரானந்த வீடுநல்கி - அழியாத

பேரின்ப வீட்டினை அருளி, மைவேலை அனையவிழி அங்கயற்கண்

நங்கையொடும் மதுரைசார்ந்தான் - மைதீட்டிய வேலை ஒத்த

விழிகளையுடைய அங்கயற்கண்ணம் மையாரோடும் மதுரையை

அடைந்தருளினான்.

அறுபதினாயிரர் - திருவுத்தர கோசமங்கையில் இருந்த

சிவனடியார்களும் சிவயோகிகளும். வீடாத - அழியாத. பரானந்தம்

- மேலாகிய ஆனந்தம், சிவானந்தம். (64)

ஆகச்செய்யுள் - (2712)

* * *





	 	 ஐம்பத்தெட்டாவது வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம்





[கொச்சகக்கலிப்பா]

கலைவீசு மதிச்சடையோன் கடற்றுறைவன் றலைச்சென்று

வலைவீசி யவன்பாச வலைவீசும் பரிசிதுமேல்

அலைவீசும் புனல்வாத வூரரைவந் தவிச்சைவலி

நிலைவீசிப் பணிகொண்ட நெறியறிந்த படிமொழிவாம்.



(இ - ள்.) கலைவீசும் மதிச்சடையோன் - ஒளி வீசும்

சந்திரனைத் தரித்த சடையினையுடைய சோமசுந்தரக்கடவுள், கடல்

துறைவன் தலைச்சென்று - நெய்தனிலத் தலைவனிடத்துச் சென்று,

வலைவீசி - வலையினைவீசி, அவன் பாசவலை வீசும் பரிசு இது -

அவனது பாசமாகிய வலையினை அறுத்தருளிய திருவிளையாடல்

இது; மேல் - இனி, வந்து - (அவ்விறைவன் குரவனாக) எழுந்தருளி

வந்து, அலை வீசும் புனல் வாதவூரரை - அலைகளை வீசும் நீர்

சூழ்ந்த திருவாதவூரடிகளை, அவிச்சைவலி நிலைவீசி - (அவரது)

ஆணவமலத்தின் வலியினது தன்மையைக் கெடுத்து, பணிகொண்ட

நெறி - ஆட்கொண்டருளிய முறைமையால் திருவிளையாடலை,

அறிந்த படி மொழிவாம் - அறிந்தவாறு கூறுவாம்.

கலைவீசும் என்பதற்குக் கலைகளையிழந்த எனப்பொருள்

உரைப்பாருமுளர். பாசவலை வீசும் என்புழி வீசுதல் போக்குதல்

என்னும் பொருள் மேற்கொள்வர் அவிச்சை - அஞ்ஞானம்;

ஆணவம். நிலை - ஆன்மாவின் அறிவிச்சை செயல்களை

மறைக்குந்தன்மை. அறிதற்கரிதென்பது தோன்ற 'அறிந்தபடி'

என்றார். (1)





	 	 தொடுத்தவறு மையும்பயனுந் தூக்கிவழங் குநர்போல

அடுத்தவயல் குளநிரப்பி யறம்பெருக்கி யவனியெலாம்

உடுத்தகட லொருவர்க்கு முதவாத வுவரியென

மடுத்தறியாப் புனல்வையைக் கரையுளது வாதவூர்.



(இ - ள்.) தொடுத்த வறுமையும் பயனும் தூக்கி

வழங்குநர்போல - ஒருவனைப்பற்றிய வறுமையினையும் அவனாற்

பிறர்க்கு ஆகும் பயனையும் சீர்தூக்கிக் கொடுப்பார் போல, அடுத்த

வயல் குளம் நிரப்பி - அடுத்துள்ள வயல்களையும் குளங்களையும்

நிரம்பச்செய்து, அறம் பெருக்கி - (அதனால்) அறத்தினைப்

பெருக்கி, அவனி எலாம் உடுத்தகடல் - நிலவுலகு அனைத்தையும்

சூழ்ந்த கடலானது, ஒருவர்க்கும் உதவாத உவரி என -

ஒருவருக்கேனும் பயன்படாத உவர் நீரையுடையதெனக் கருதி,

மடுத்து அறியாப் புனல் வையைக்கரை - அதிற் பாய்ந்தறியாத

நீரினை யுடைய வையையாற்றினது கரையின்கண், வாதவூர் உளது -

திருவாதவூர் என்னும் திருப்பதி உள்ளது.

"வறியார்க்கொன் றீவதே யீகைமற் றெல்லாம்

குறியெதிர்ப்பை நீர துடைத்து"



என்பது வாயுறைவாழ்த்தாகலின் வறியார்க்கே ஈதல்வேண்டும்;

அவருள்ளும் பிறர்க்குப் பயன்படுவார்க்கீதல் சிறந்தது. வயலும்

குளமும் வறியனவும் பிறர்க்குப் பயன்படுவனவும் ஆகும். அடுத்த -

இருமருங்கும் பொருந்திய. கடலுக்கு வறுமையின்மையும் கொள்க.

உவரி - உவர் நீர் உடையது; இ - வினைமுதற்பொருள் விகுதி.

வையையாறு இயல்பாகக் கடலிற் கலவாமையைக் கடல்

வறுமையின்மையும் பயன்படாமையும் உடையதென அதில்

மடுத்தறியாதெனக் கற்பித்துக் கூறினமையால் இது தற்குறிப்

பேற்றவணி. இதனால் ஒரு காலத்தில் வையையாறு கடலிற்

கலவாதாயிற்றென அறிக. (2)





	 	 விழவறா நகரெங்கும் விருந்தறா மனையெங்கும்

மழவறா மகிழ்வெங்கு மறையறா கிடையெங்கும்

முழவறா வரங்கெங்கு முகிலறா பொழிலெங்கும்

உழவறா வயலெங்கு முடம்பறா வுயிரென்ன.

(இ - ள்.) உடம்பு அறா உயிர் என்ன - உடலினின்றும்

நீங்காத உயிர் போல, நகர் எங்கும் விழவு அறா - நகர் முழுதும்

திருவிழாக்கள் நீங்கா; மனை எங்கும் விருந்து அறா - இல்லம்

அனைத்தினும் விருந்துகள் நீங்கா; எங்கும் மகிழ்வு மழவு அறா -

யாண்டும் மகிழ்ச்சியைத்தரும் பிள்ளைகள் நீங்கா; கிடை எங்கும்

மறை அறா - பாடசாலைகள் யாவற்றிலும் வேதங்கள் ஓழியா;

அரங்கு எங்கும் முழவு அறா - நாடக சாலை எங்கணும் மத்தளஒலிகள் ஓயா; பொழில் எங்கும் முகில் அறா - சோலைகள்

அனைத்திலும் மேகங்கள் நீங்கா; வயல் எங்கும் உழவு அறா -

வயல்கள் எல்லாவற்றிலும் உழவுத்தொழில்கள் ஓயா.

விருந்து - புதுமை; இஃது ஆகுபெயராய்ப் புதியராய்

வந்தாரை உணர்த்திற்று. மழவு - இளமை; இஃது குழவியை

உணர்த்திற்று; 'முருகு' என்பது போல். மறை - வேத மோதல்.

கிடை - வேதமோதுஞ்சாலை. உடம்பறாவுயிரென்ன என்ற

உவமையால் நகர் முதலியவற்றிற்கு விழவு முதலியன பொலிவு

தருதல் பெற்றாம். (3)





	 	 ஆயவளம் பதியதனி னமாத்தியரி லருமறையின்

றூயசிவா கமநெறியின் றுறைவிளங்க வஞ்சனையான்

மாயனிடும் புத்தவிரு ளுடைந்தோட வந்தொருவர்

சேயவிளம் பரிதியெனச் சிவனருளா லவதரித்தார்.

(இ - ள்.) ஆயவளம்பதி அதனில் - அங்ஙனமாகிய

வளமிக்க அந்நகரின் கண், அமாத்தியரில் - அமாத்தியர்மரபில்,

அருமறையின் தூய சிவாகம நெறியின் துறைவிளங்க - அரிய வேத

நெறியும் தூய்மையாகிய சிவாகமத்துறையும் விளங்கவும்;

மாயன்வஞ்சனையால் இடும் புத்த இருள் உடைந்து ஓட - திருமால்

தனது வஞ்சனையினால் இட்ட புத்த இருளானது சிதறி ஓடவும், சேய

இளம் பரிதி என - செந்நிறமுடைய இளஞாயிற்றினைப் போல,

ஒருவர் வந்து சிவன் அருளால் அவதரித்தார் - ஒருவர் வந்து

சிவபெருமான் திருவருளால் அவதரித்தருளினர்.

வளம்பதி, மெலித்தல். அமாத்தியர் - மறையோரில்

அமைச்சுத்தொழில் பூண்டு வரும் ஓர் குடியினர். மறையின் நெறியும்

சிவாகமத்தின் துறையும் விளங்க வெனக்கூட்டுக;

	 "வேதநெறி தழைத்தோங்க மிகுசைவத் துறைவிளங்க"



என ஆளுடைய பிள்ளையாரின் அவதார விசேடங்கூறும் பெரிய

புராணச்செய்யுள் இங்கு நோக்கற்பாலது. திரிபுரத்தவுணர் செய்யும்

கொடுமைக் காற்றாது இந்திரன் முதலியோர் விண்டுவைச்

சரணடைந்து கூற, திருமால் அவர்களின் வெலற்கருந்திறலையுன்னி ஓர் சூழ்ச்சியால் வெல்லக் கருதிப் புத்த சமயத்தை யுண்டாக்கி

அவர்கட்குப் போதித்துச் சிவநேயத்தினின்றும் வழுவுமாறு

புரிந்தனன் என்பது புராண கதை;

	 "சாக்கிய ருருவின் மாய னாங்கவர் புரத்திற் சார்ந்து

கோக்களிற் றுரிவை போர்த்த கொன்றைவே ணியன்மே லன்பு

நீக்கியவ் வவுணர் தம்மை நிகழ்த்துபுன் சமயந் தன்னில்

ஆக்கிநல் லிலிங்க பூசை யறிவொடு மகற்றி னானே"



என்னும் கூர்ம புராணச்செய்யுள் காண்க. இவர் தந்தையார் பெயர்

சம்புபாதாசிருதர் எனவும், தாயார் பெயர் சிவஞானவதியார் எனவும்

திருப்பெருந்துறைப் புராணம் கூறும். (4)





	 	 	 பேர்வாத வூரரெனப் பெற்றுத்தம் பிறங்குமறைச்

சார்வாய நூல்வழியாற் சடங்கெல்லா நிறைவெய்தி

நீர்வாய விளமதிபோ னிரம்புவார் வேதமுதற்

பார்வாயெண் ணெண்கலையும் பதினாறாண்

டினிற்பயின்றார்.

	 	 		 (இ - ள்.) வாதவூரர் எனப் பேர் பெற்று - திருவாதவூரர்

என்னும் பிள்ளைத்திருநாமம் பெற்று, தம் பிறங்கும் மறைச்சார்வு

ஆய நூல் வழியால் - தமது விளங்கும் வேதத்தின் சார்பாகிய

நூலிற் கூறும் நெறிப்படி, சடங்கு எல்லாம் நிறைவு எய்தி -

சடங்குகள் அனைத்தும் நிறைதலைப் பொருந்தி, நீர்வாய

இளமதிபோல் நிரம்புவார் - குளிர்ந்த தன்மை வாய்ந்த இளம்பிறை

வளர்வது போல வளருமவர், பார்வாய் வேத முதல் எண்ணெண்

கலையும் - புவியின் கண் வேதத்தை முதலாகவுடைய அறுபத்து

நான்கு கலைகளையும், பதினாறு ஆண்டினில் பயின்றார் - பதினாறு

வயதளவிற் கற்றுணர்ந்தார்.



மறைச்சார்வாய நூல் - போதாயனீயம் முதலிய கற்ப

சூத்திரங்கள். நிறை வெய்தி - நிறைவிக்கப்பெற்று.

"எக்கலையுங் கற்றுணர்ந்தார் ஈரெட்டாண் டெல்லையினில்"



என்றார் கடவுண்மா முனிவரும். (5)





	 	 இத்தகையோர் நிகழ்செய்தி யறிந்தவர்சென் றியம்பவரி

மர்த்தனபாண் டியன்கேட்டு வரவழைத்து மற்றவரைச்

சித்தமகிழ் வரிசையினாற் சிறப்பளித்துத் தன்கோயில்

வித்தகநன் மதியமைச்சின் றொழில்பூட்டி மேம்படுத்தான்.



(இ - ள்.) இத்தகையோர் நிகழ் செய்தி அறிந்தவர் -

இப்பெருமையினை யுடையார் ஒருவர் இருக்குஞ் செய்தியை

அறிந்த சிலர், சென்று இயம்ப - போய்ச்சொல்ல, அரிமர்த்தன

பாண்டியன் கேட்டு - அரிமர்த்தன பாண்டியனென்பான் (அதனைக்)

கேட்டு, அவரை வரவழைத்து - அவரைத் தன்பால் வருவித்து,

சித்தம் மகிழ் வரிசையினால் சிறப்பு அளித்து - மனமகிழுதற்

கேதுவாகிய வரிசையோடு மேன்மையும் அளித்து, தன் கோயில்

வித்தக நன்மதி அமைச்சின் தொழில் பூட்டி - தனது அரமனையின்

சதுரப்பா டமைந்த நல்லமதிமிக்க அமைச்சுத் தொழிலையுந்தந்து,

மேம்படுத்தான் - சிறப்பித்தான்.

வரிசை - நவமணிக்கலன், பொன்னாடை முதலிய சீர்சால்

கொடை. சிறப்பு என்பதனைத் தென்னவன் பிரமராயன் என்னும்

சிறப்புப் பெயரெனக் கொள்ளின் அமைச்சின் தொழில்பூட்டி அவர்

திறம்கண்டு, பின் சிறப்பளித்தான் என்னல் வேண்டும்.



	 "தென்னவன் பிரம ராய னென்றருள் சிறந்த நாமம்

		மன்னவர் மதிக்க நல்கி வையக முய்வ தாக

		மின்னவ மணிப்பூ ணாடை வெண்மதிக் கவிகை தண்டு

		பொன்னவிர் கவரி வேழ மளித்தனன் பொருநை நாடான்"



என்பது திருவாதவூரடிகள் புராணம். (6)





	 	 	 செற்றமிகுங் கருவிகளின் றிறநூலு மனுவேந்தன்

		சொற்றபெருந் தொன்னூலுந் துளக்கமற விளக்கமுறக்

		கற்றறிந்தோ ராதலினாற் காவலற்குக் கண்போன்ற

		முற்றுணர்ந்த வமைச்சரினு முதலமைச்ச ராய் நிகழ்வார்.



(இ - ள்.) செற்றம்மிகும் கருவிகளின் திறநூலும் - சினமிக்க

கருவிவகைகட்குரிய நூல்களையும், மனுவேந்தன் சொற்ற

பெருந்தொல் நூலும் - மனுவென்னும் மன்னனாற் கூறப்பட்ட

பெருமையுந் தொன்மையும் உடைய நூலையும், துளக்கம் அற

விளக்க முற - ஐயந்திரிபு நீங்க விளக்கம் பொருந்த, கற்று

அறிந்தோர் ஆதலினால் - கற்று உணர்ந்தவர் ஆகலின்,

காவலற்குக் கண்போன்ற முற்று உணர்ந்த அமைச்சரினும் -

மன்னனுக்குக் கண்போன்ற முற்று முணர்ந்த அமைச்சர்களினும்,

முதல் அமைச்சராய் நிகழ்வார் - முதல் மந்திரியாக

ஒழுகுவாராயினர். கருவி - படைக்கலமும் தானையும். படைக்கலப்

பயிற்சிக்குரிய நூல்களும். யானை குதிரை ஊர்தற்குரிய நூல்களும்,

பிறவு மென்க. தொன்னூல் - நீதிநூல். அமைச்சர் கண்ணாக

அரசபாரம் நடத்தலின் 'காவலற்குக் கண்போன்ற அமைச்சர்"

என்றார்;

"சூழ்வார்கண் ணாக வொழுகலான் மன்னவன்

சூழ்வாரைச் சூழ்ந்து கொள்ளல்"



என்னும் திருக்குறள் நோக்குக. (7)





	 	 புல்லாதார் முரணடக்கிப் பொருள்கவர்வா ரென்பதெவன்

சொல்லாத பல்வேறு தீபத்துச் செங்கோன்மை

வல்லாருந் தத்தமதேத் தரியபொருள் வரவிடுத்து

நல்லாரா யொப்புரவு நட்படைய நடக்கின்றார்.

(இ - ள்.) சொல்லாத பல்வேறு தீபத்துச் செங்கோன்மை

வல்லாரும் - அடைதற்கரிய பலவேறு வகைப்பட்ட தீவுகளில்

கோல் கோணாது குடிகளைப் புரக்கவல்ல மன்னரும், தத்தம தேத்து

அரிய பொருள் வரவிடுத்து - தங்கள் தங்கள் நாட்டிலுள்ள

அரியபொருளை அனுப்பி, நல்லாராய் ஒப்புரவு நட்பு அடைய -

நல்லவராய் மனமொத்த நட்பினைப் பொருந்துமாறு, நடக்கின்றார் -

ஒழுகுவாராகிய திருவாதவூரர், புல்லாதார் முரண் அடக்கி -

பகைவரின் வலியினை அடக்கி, பொருள் கவர்வார் என்பது எவன்

- அவரது பொருளைக் கவர்வார் என்று கருதுவது என்னை?

தீபம் - கடல் நாப்பணிருக்கும் நிலம். தேத்து - தேசத்து;

தேசம் என்பது தேம் எனத் தொல்காப்பியம் முதலிய பழைய

நூல்களிற் பயின்றுள்ளது. யாவரும் இவருடைய நட்பை விரும்பித்

தாமாகவே திறையனுப்புதலின் பகைவர் இலராயினார் என்பதும்,

பகைவர் இலராகவே முரணடக்குதலும் பொருள் கவர்தலும்

இல்லையாயின என்பதும் கருத்தாகக் கொள்க. (8)





	 	 அண்ணலரி மருத்தனனுக் கடல்வாத வூரமைச்சர்

கண்ணுமிகு கவசமும்போற் காரியஞ்செய் தொழுகுவார்

தண்ணளிசெய் தவனியெலாந் தன்கிளைபோற் குளிர்தூங்க

வண்ணமதிக் குடைநிழற்றி முறைசெய்து வாழுநாள்.

(இ - ள்.) அடல் வாதவூர் அமைச்சர் - வெற்றி பொருந்திய

வாதவூரராகிய அமைச்சர், அண்ணல் அரிமருத்தனனுக்கு -

பெருமை பொருந்திய அரிமருந்தன பாண்டியனுக்கு, கண்ணும்

இடுகவசமும் போல் - கண்களையும் அணிந்த கவசத்தையும் போல

(இருந்து), காரியம் செய்து ஒழுகுவார் - வினை செய்து ஒழுகுவாராய்,

தண் அளி செய்து - தண்ணிய அருள் புரிதலால், அவனி எலாம் -

நிலவுலகிலுள்ள மக்களனைவரும், தன் கிளைபோல் குளிர்தூங்க -

தன் கிளைஞர் மகிழுமாறு போல மகிழ்கூர, வண்ணம் மதிக்குடை

நிழற்றி - நிறம் வாய்ந்த சந்திர வட்டக் குடையினால் நிழல் செய்து,

முறை செய்து வாழு நாள் - முறை புரிந்து வாழும் நாளில்.

நன்னெறியிற் செலுத்தலால் அரசனுக்குக் கண்ணும்,

தெய்வத்தால் வரும் இடையூறுகளைச் சாந்தியானும் மக்களால்

வரும் இடையூறுகளை நால்வகை உபாயங்களானும் போக்கிப்

பாதுகாத்தலின் அவற்குக் கவசமும் போல்வாரென்க.

"காதலித் தறஞ்செய் வோர்க்குக் கவசமுங் கண்ணு மாகி

ஏதிலர்க் கிடும்பை யாகி யிறைஞ்சினர்க் கின்ப மாகி

ஆதுலர்க் கன்னை யாகி யரனடிக் கன்பு மிக்கார்

பூதலத் திறைவ னாணை பொதுவற நடத்து நாளில்"



என்பது திருவாதவூரர் புராணம். (9)





	 	 [கலிநிலைத்துறை]



மெய்ம்மை யாம்பொருள் விவேகமும் வேறுபா டாய

பொய்ம்மை யாம்பொருள் விவேகமும் புந்தியுட் டோன்ற

இம்மை யாசையு மறுமையி லாசையு மிகந்து

செம்மை யாகிய கருத்தராய்ப் பரகதி தேர்வார்.

(இ - ள்.) மெய்ம்மையாம் பொருள் விவேகமும் -

மெய்யாகிய பொருளின் உணர்ச்சியும், வேறுபாடாய - அதற்கு

வேறான, பொய்ம்மையாம் பொருள் விவேகமும் - பொய்யாகிய

பொருளின் உணர்ச்சியும், புந்தியுள் தோன்ற - உள்ளத்தின் கண்

உதிக்க, இம்மை ஆசையும் - இம்மையின் பத்தில் விருப்பமும்,

மறுமையில் ஆசையும் - மறுமை யின்பத்தில் விருப்பமும், இகந்து

- நீங்கி, செம்மையாகிய கருத்தராய் - மனத்தூய்மை யுடையராய்,

பரகதி தேர்வார் - வீடடையும் நெறியினை ஆராய்வராயினர்.

மெய்ம்மையாம் பொருள் - நித்தப் பொருள்; தனக்கோர்

ஆக்கக் கேடுகளின்றிச் சுட்டறிவிற் படாது நின்ற சத்துப் பொருள்.

பொய்ம்மையாம் பொருள் - அநித்தப் பொருள்; ஆக்கக்

கேடுகளுடைத்தாய்க் கால தேய முதலியவற்றால் ஏகதேசப்படுதலும்

பலவேறு வகைப்படுதலு முடைத்தாய்ச் சுட்டறிவிற் கெட்டி நிற்கும்

அசத்துப் பொருள். இம்மை மறுமை யின்பங்கள் இந்திரசாலம்

போலத் தோன்றும்போதே இலவாதலும், கனாவைப் போல

முடிவு போகாது இடையே யழிதலும், பேய்த்தேர் போல ஒரு

காரணங்காட்டி நிலை பெறாமையு முடைமையால் 'இம்மை யாசையு

மறுமையி லாசையுமிகந்து' என்றார். செம்மையாகிய கருத்தராய்

என்றது சிவபுண்ணிய முதிர்ச்சியால் இருவினை யொப்புடையராய்

என்றபடி. இனி, நித்தியா நித்திய வஸ்து விவேகம், இகபரபோக

விராகம், சமம் முதலிய அறுகுணப்பேறு, முமூட்சுத்துவம் எனப்படும்

வீட்டிச்சை ஆகிய மோக்க சாதனம் நான்கும்

இப்பாட்டில் முறையே கூறப்பெற்றன வெனவுங் கொள்க. (10)





	 	 புத்த ராதியோர் புறவுரை நெறிகளும் பொய்யா

நித்த வேதநூ றழுவிய வகவுரை நெறியுஞ்

சித்த மாசறுத் தரனருட் டெளிவியா வதனான்

மித்தை யாணவத் தொடக்கறா தில்லையாம் வீடும்.

(இ - ள்.) புத்தர் ஆதியோர் புற உரை நெறிகளும் - புத்தர்

முதலானவர்களின் வேதாகமங்கட்குப் புறம்பாகக் கூறப்படும்

நெறிகளும், பொய்யா நித்தவேத நூல் தழுவிய - பொய்யாத

உண்மையாகிய மறைநூலைத் தழுவிய, அகஉரை நெறியும் -

அகமாகச் சொல்லப்படும் நெறிகளும், சித்தம் மாசு அறுத்து அரன்

அருள் தெளிவியா - மனத்தின்கண் உள்ள அழுக்கினைப் போக்கி

இறைவன் திருவருளைத் தெளிவுறுத்தமாட்டா; அதனால் -

அம்மாட்டாமையினால், மித்தை ஆணவத் தொடக்கு அறாது - சடமாகிய ஆணவப் பிணிப்பு நீங்காது; வீடும் இல்லையாம் -

(அதனால்) வீடுபேறும் இல்லையாகும்.

புறவுரை நெறி புறப்புறம், புறம் என இருவகைப்படும்;

உலோகாயதம், நால்வகைப் பௌத்தம் (மாத்திய மிகம், யோகாசாரம்,

சௌத்திராந்திகம், வைபாடிகம்), ஆருகதம் என்பன புறப்புறச்

சமயங்கள்; தருக்கம், மீமாஞ்சை, ஏகான்மவாதம், சாங்கியம், யோகம்,

பாஞ்சராத்திரம் என்பன புறச்சமயங்கள். அகவுரை நெறி அகப்புறம்,

அகம் என இருவகைப்படும்; பாசுபதம், மாவிரதம், காபாலம், வாமம், வைரவம், அயிக்கிய வாதசைவம் என்பன அகப்புறச் சமயங்கள்; பாடாண வாதம், பேதவாதம், சிவசமவாதம், சிவசங்கிராந்த வாதம்,

ஈசுவர வவிகார வாதம், சிவாத்துவித சைவம் என்பன

அகச்சமயங்கள். இந்நாலாறு சமயங்களின் இயல்புகளை யெல்லாம்

செந்தமிழ்ச் சிவஞானபோத முதனூலுக்கு மாதவச் சிவஞான

யோகிகள் கண்டருளிய திராவிட மாபாடியம் என்னும் பேருரையுட்

காண்க. மித்தை - பொய், சடம். (11)





	 	 	 பத்தி செய்தர னருள்பெறும் பத்தருக் கன்றி

		முத்தி யெய்தரி தெனமறை மொழிவதப் பொதுநூற்

		சத்தி யப்பொருட் டெளிவெலாஞ் சத்திநி பாதர்க்

		குய்த்து ணர்த்துவ தாகம மென்பர்மெய் யுணர்ந்தோர்.

	 	 		 (இ - ள்.) பத்தி செய்து அரன் அருள் பெறும் பத்தருக்கு

அன்றி - அன்பு செய்து இறைவன் திருவருளைப் பெற்ற

அன்பர்கட்கு அன்றி ஏனையோருக்கு, முத்தி எய்து அரிதென

மொழிவது மறை - வீடு பேற்றினை எய்தல் இல்லை என்று கூறுவது

வேதம்; அப்பொது நூல் சத்தியப் பொருள் தெளிவு எலாம் -

அப்பொது நூலின் உண்மைப் பொருட்டெளிவு அனைத்தையும்,

சத்திநிபாதர்க்கு - திருவருட் பதிவுடையாருக்கு, உய்த்து

உணர்த்துவது - விளக்கி அறிவிப்பது, ஆகமம் - சிவாகமம்; என்பர் மெய் உணர்ந்தோர் - என்று கூறுவர் மெய்ப்பொருளை உணர்ந்த

பெரியோர்.

எய்து, முதனிலைத் தொழிற் பெயர். வேதம் யாவர்க்கும்

உரித்தாகலின் பொது நூல் எனவும், ஆகமம் சத்தி நிபாத

முடையார்க்கு உரித்தாகலின் சிறப்பு நூல் எனவும் கூறப்படும்;

இதனை,

வேதநூல் சைவநூ லென்றிரண்டே நூல்கள்

வேறுரைக்கு நூலிவற்றின் விரிந்த நூல்கள்

ஆதிநூ லநாதியம லன்றருநூ லிரண்டும்

ஆரணநூல் பொதுசைவ மருஞ்சிறப்பு நூலாம்

நீதியினா னுலகர்க்குஞ் சத்திநிபா தர்க்கும்

நிகழ்த்தியது நீண்மறையி னொழிபொருள்வே தாந்தத்

தீதில்பொருள் கொண்டுரைக்கு நூல்சைவம் பிறநூல்

திகழ்பூர்வம் சிவாகமங்கள் சித்தாந்த மாகும்ழு



என்னும் சிவஞானசித்தித் திருவிருத்தத் தாலறிக.

சத்திநிபாதர் - சத்திநிபாதம் உடையோர்; சத்திநிபாதம் -

திருவருட் சத்திபதிதல்; தவம் சரியை முதல் நால்வகைப்பட்டு

அவற்றுள்ளும் பலவேறு வகைப்பட்டு நிகழ்தற் கேற்பப்,

பக்குவமாதற் பொருட்டு மலத்திற்கு அநுகூலமாய் நின்று நடாத்திய

திரோதானசத்தி மலம் பரிபாக மெய்தியவழி அக்கருணை மறமாகிய

செய்கை மாறிக் கருணை யெனப்படும் முன்னைப் பராசத்தி

ரூபமேயாய் ஆன்மாக் கண்மாட்டுப் பதிதல்; அதன் வகை பின்பு

காட்டப்பெறும். பாதம் - பதிதல்; வீழ்ச்சி. நி - ஏற்றமாக வென்னும்

பொருள் குறித்து நின்ற இடைச்சொல். (12)





	 	 	 வேத வாகமச் சென்னியில் விளைபொரு ளபேதம்

		பேத மாகிய பிணக்கறுத் திருட்பிணி யவிழ்த்து

		நாத னாகிய தன்னையு மென்னையு நல்கும்

		போத னாகிய குருபரன் வருவதெப் பொழுதால்.



(இ - ள்.) வேத ஆகமச் சென்னியில் - வேதங்களும்

ஆகமங்களுமாகிய இவற்றின் முடிவில், விளை பொருள் -

விளையும் பொருள், அபேதம் பேதமாகிய பிணக்கு அறுத்து -

அபேதம் பேதம் என்று கருதும் மாறுபாட்டினை ஒழித்து, இருள்

பிணி அவிழ்த்து - ஆணவமலக் கட்டினை அவிழ்த்து, நாதனாகிய

தன்னையும் என்னையும் நல்கும் - இறைவனாகிய தன்னையும்

என்னையும் உணர்த்தியருளும், போதனாகிய குருபரன் வருவது

எப்பொழுது - ஞானவடிவினனாகிய குருநாதன் வருவது

எப்பொழுது.

வேத வாகமம், தமிழ் நூன்முறையால் உடம்படு மெய்பெற்றது.

வேதச் சென்னியில் விளைபொருள் கடவுளும் ஆன்மாவும் அபேதம்

எனவும், ஆகமச் சென்னியில் விளைபொருள் கடவுளும் ஆன்மாவும்

பேதம் எனவும், ஆகலான் வேதாந்தமும் சித்தாந்தமும் தம்முள்

முரணுவன வெனவும் கருதும் மாறுபாட்டை யொழித்து என்க;

கடவுளும் ஆன்மாவும் பொருட்டன்மையால் வேறாயினும் கலப்பால்

ஒன்றாதல் பற்றி மலநீக்கத்தின் பொருட்டு அதுவே

நான் எனப் பாவிக்கின் கடவுள் ஆன்மாவின் வேறன்றாய்த்

தோன்றும் என்பதே வேதமுடிவின் கருத்தாமாகலின் அஃது ஆகம

முடிவுடன் முரணாதா மெனப் பிணக்கறுத்தல் கொள்க;

இப்பெற்றியை,

	 ழுகண்டவிவை யல்லேநா னென்றகன்று காணாக்

கழிபரமு நானல்லே னெனக்கருதிக் கசிந்த

தொண்டினொடு முளத்தவன்றா னின்றகலப் பாலே

சோகமெனப் பாவிக்கத் தோன்றுவன் வேறின்றி

	 	 	 	 விண்டகலு மலங்களெல்லாங் கருடதியா னத்தால்

விடமொழியு மதுபோல விமலதையு மடையும்

பண்டைமறை களுமதுநா னானே னென்று

பாவிக்கச் சொல்லுவதிப் பாவகத்தைக் காணேழு



என்னும் சிவஞான சித்தியாராலறிக.

	 ழுவேதமோ டாகமம் மெய்யா மிறைவனூல்

			ஓதுவும் பொதுவுஞ் சிறப்புமென் றுன்னுக

			நாத னுரையிவை நாடி லிரண்டந்தம்

பேதம தென்னிற் பெரியோர்க் கபேதமேழு



என்னும் திருமந்திரமும் இங்கே சிந்திக்கற்பாலது. குருவருளாற்

கடவுளைக் கண்டே ஆன்மாவாகிய தன்னைக் காண்டல்

இயல்வதாகலின் ‘தன்னையும் என்னையும் நல்கும்’ என்றார்;

இதனை,



	 ழுசூரியகாந் தக்கல்லி னிடத்தே செய்ய

சுடர்தோன்றி யிடச்சோதி தோன்று மாபோல்

ஆரியனா மாசான்வந் தருளாற் றோன்ற

வடிஞான மான்மாவிற் றோன்றுந் தோன்றத்

தூரியனாஞ் சிவன்றோன்றுந் தானுந் தோன்றுந்

தொல்லுலக மெல்லாந்தன் னுள்ளே தோன்றும்

நேரியனாய்ப் பரியனுமா யுயிர்க்குயிரா யெங்கு

நின்றநிலை யெல்லாமுன் னிகழ்ந்து தோன்றும்ழு



என்னுஞ் சித்தியாராலறிக.

	 ழுஞான நாட்டம் பெற்ற பின் யானும்

நின்பெருந் தன்மையுங் கண்டேன் காண்டலும்

என்னையுங் கண்டேன் பிறரையுங் கண்டேன்

நின்னிலை யனைத்தையுங் கண்டே னென்னே

நின்னைக் காணாமாந்தர்

தன்னையுங் காணாத் தன்மை யோரே.ழு



என்னும் பட்டினத்தடிகள் திருவாக்கு முணர்க. (13)





	 	 	 கரவி லாதபே ரன்பினுக் கெளிவருங் கருணைக்

		குரவ னாரரு ளன்றியிக் கொடியவெம் பாசம்

		புரையில் கேள்வியாற் கடப்பது*புணையினா லன்றி

உரவு நீர்க்கடல் கரங்கொடு நீந்துவ +தொக்கும்.



(இ - ள்.) கரவுஇலாத பேர் அன்பினுக்கு - கள்ளமில்லாத

பெரிய அன்பினுக்கு, எளிவரும் கருணைக் குரவனார் அருள்

அன்றி - எளிவந்தருளும் அருளையுடைய ஞானாசிரியரது திருவருட்புணையினா லன்றி, இக்கொடிய வெம்பாசம் - இந்தக்

கொடிய வெவ்விய பாசமாகிய கடலை, புரைஇல் கேள்வியால்

கடப்பது - குற்றமில்லாத நூற்கேள்வியினால் கடக்கக் கருதுதல்,

உரவு நீர்க்கடல் கரங்கொடு நீந்துவது ஒக்கும் - வலிய

நீரினையுடைய கடலைக் கையினால் நீந்திக் கடக்கக் கருதுதலை

ஒக்கும்.

இறைவன் கரவுடையார்க் கறிவரியன் என்பதனை,

ழுகரவாடும் வன்னெஞ்சர்க் கரியானைழு



ழுபொக்க மிக்கவர் பூவுநீ ருங்கண்டு

நக்கு நிற்ப னவர்தமை நாணியேழு





என்னும் தேவாரங்களானறிக. கொடிய வெம், ஒரு பொருளில் வந்த இரு சொல். நீந்துவதொக்கும் என்றது முடியா தென்றவாறு. (14)



* * *



(பா - ம்.) * கேள்வியாற் கழிப்பது, +கரங்கொடு நீங்குவது.





	 	 என்றவ் வாதவூர்*மறையவ ரின்பவீ டெய்தத்

துன்று மாசையாற் றொடக் குண்டு சுருதியா கமநூல்

ஒன்று கேள்வியோர் வருந்தொறு முணர்ந்தவ ரிடைத்தாஞ்

சென்று காண்டொறு மளவளாய்த் தேர்குவா ரானார்.

(இ - ள்.) என்று அவ்வாதவூர் மறையவர் - என்று கருதி

அவ்வாதவூரராகிய அந்தணர், இன்பவீடு எய்தத்துன்றும் ஆசையால்

தொடக்குண்டு - பேரின்ப வீட்டினை அடைய வேண்டுமென்னும்

மிக்க ஆசையினாற் கட்டுண்டு, சுருதி ஆகம நூல் ஒன்று

கேள்வியோர் வருந்தொறும் - வேதமும் ஆகமமுமாகிய நூல்களிற்

பொருந்திய கேள்விவல்லுநர் தம்மிடம் வருந்தோறும், உணர்ந்தவர்

இடை தாம் சென்று காண்தொறும் - அவற்றை உணர்ந்தாரிடந்

தாஞ்சென்று காணுந்தோறும், அளவளாய்த் தேர்குவார் ஆனார் -

அவர்களோடு கலந்து ஆராய்வாராயினர்.

மேல் நான்கு பாட்டிலும் சொன்னவற்றைச் சுட்டி ‘என்று’

என்றார். கேள்வியோர் நகர்க்கு வருந்தொறும் உணர்ந்து

அவரிடைத் தாம் சென்று காண்டொறும் என்றுரைத்தலுமாம்;



ழுவளங்கெழு புவியி னுள்ள வாவியுங் காவு மோடி

விளங்கிசை வண்டு தண்டேன் மிகுமலர் தேடு மாபோல்

உளங்கொள நிமல னன்னூ லோதின ருண்மை யெல்லாம்

அளந்தறி வுணர்ந்த நீரார் யாவரென் றாயு நாளில்ழு



என்பது வாதவூரடிகள் புராணம். (15)





* * *





(பா - ம்.) * என்றிவ்வாதவூர்.





	 	 எண்ணி லாரிடத் தளந்தளந் தறிபொரு ளெல்லாம்

உண்ணு நீர்விடாய்க் குவரிநீ ருண்டவ ரொப்ப

அண்ண லாரகத் தமைவுறா தரசனுக் குயிருங்

கண்ணு மாயமைச் சுரிமையுங் கைவிடா தியல்வார்

(இ - ள்.) எண்ணிலார் இடத்து அளந்து அளந்து

அறிபொருள் எல்லாம் - (இங்ஙனம்) அளவிறந்த அறிஞரிடத்து

ஆராய்ந்தறிந்த பொருளெல்லாவற்றானும், உண்ணும் நீர்விடாய்க்கு

- பருகும் நீர் வேட்கையைத் தணிப்பதற்கு, உவரி நீர் உண்டவர்

ஒப்ப - கடல் நீரைப் பருகியவரின் வேட்கை தணியாவாறு போல,

அண்ணலார் அகத்து அமைவுறாது - பெருமை பொருந்திய

வாதவூரர் மனத்தின் கண் அமைதி பொருந்தாதாக, அரசனுக்கு

உயிரும் கண்ணுமாய் - மன்னனுக்கு உயிரும் விழியுமாகி, அமைச்சு

உரிமையும் கைவிடாது இயல்வார் - அமைச்சுரிமையையும்

கைவிடாது நடப்பாராய்.

அடுக்கு பன்மைகுறித்தது. அறிபொருள் எல்லாவற்றானும்

அமைதி யுறாதாக என விரித்துரைக்க. கடலின் உவர் நீருண்டால்

விடாய் தணியாது மிகுதல்போல இவர்க்கும் அமைதியுண்டாகாது

உண்மையுணரும் வேட்கை மிகுவதாயிற்று;

	 ழுசாத்திரத்தை யோதினர்க்குச் சற்குருவின் றன்வசன

மாத்திரத்தே வாய்க்குநலம் வந்துறுமே - ஆர்த்தகடற்

றண்ணீர் குடித்தவர்க்குத் தாகந் தணிந்திடுமோ

தெண்ணீர்மை யாயிதனைச் செப்புழு



என்னும் திருக்களிற்றுப்படியார்ச் செய்யுள் இங்கு அறிதற்பாலது.

அரசன் எல்லாப் போகங்களையும் நுகர்தற்கும் நல்வழியில்

நடத்தற்கும் கருவியாயிருந்தன ரென்பார் ‘அரசனுக்குயிருங்

கண்ணுமாய்’ என்றார். (16)



* * *





(பா - ம்.) * என்றிவ்வாதவூர்.





	 	 	 கள்ளக் காதல னிடத்தன்பு கலந்துவைத் தொழுகும்

		உள்ளக் காரிகை மடந்தைபோ லும்பரைக் காப்பான்

		பள்ளக் காரியுண் டவனிடத் துள்ளன்பு பதிந்து

		கொள்ளக் காவல னிடைப்புறத் தொழிலுமுட் கொண்டார்.

	 	 		 (இ - ள்.) கள்ளக்காதலனிடத்து - கள்ளநாயகனிடத்தில்

உள்ள, அன்பு உள்ளம் கலந்துவைத்து - அன்பினை அகத்தின்கண்

பொருந்தவைத்து, ஒழுகும் காரிகை மடந்தை போல் - அழகிய ஒரு

பெண் (புறத்தின்கண் கொண்ட நாயகனுக்குச் செய்யும்

புறத்தொழிலில் வழுவாது) ஒழுகுமாறு போல, உம்பரைக் காப்பான்

- தேவர்களைப்பாதுகாக்கும் பொருட்டு, பள்ளக்காரி

உண்டவனிடத்து - கடலின் நஞ்சினை உண்ட இறைவனிடத்து

வைத்த, அன்பு உள்பதிந்து கொள்ள - அன்பானது உள்ளத்தின்கண்

அழுந்தி (அதனைக்கவர்ந்து) கொள்ள, காவலனிடை புறத்தொழிலும்

உட்கொண்டார் - மன்னனிடத்துப் புறத்தொழிலையும் உட்கொண்டு

வழுவாது ஒழுகுவாராயினர்.

பள்ளம் - ஆழம்; கடலுக்காயிற்று. காரி - கருமையுடைய

நஞ்சு. பதிஞானம் தலைப்படுவார் எத்தொழிலில் நிற்பினும் தம்

நிலைகுலையார் என்பதனை,

ழுநாடுகளிற் புக்குழன்றுங் காடுகளிற் சரித்து நாகமுழை

புக்கிருந்துந் தாகமுத றவிர்ந்தும்



	 நீடுபல காலங்க ணித்தரா யிருந்தும் நின்மலஞா னத்தையில்லார்

நிகழ்ந்திடுவர் பிறப்பில்

ஏடுதரு மலர்க்குழலார் முலைத்தலைக்கே

யிடைக்கே யெறிவிழியின்

படுகடைக்கே கிடந்துமிறை ஞானம்

கூடுமவர் கூடரிய

வீடுங் கூடிக் குஞ்சித்த சேவடியுங்

கும்பிட்டே யிருப்பர்ழு



என்னும் சிவஞான சித்தியாரால் அறிக. (17)





	 	 	 இன்ன செய்கையி னொழுகுவா ரொருபொழு தேகித்

		தென்னர் தம்பிரா னவையிடைச் சென்றெதிர் நின்றார்

		அன்ன போதடு பரிநிறை காப்பவ ரரசன்

		முன்னர் வந்துதாழ்ந் தொருசிறை நின்றிது மொழிவார்.



(இ - ள்.) இன்ன செய்கையின் ஒழுகுவார் -

இச்செய்கையுடன் ஒழுகு வாராகிய வாதவூரர், ஒரு பொழுது ஏகி -

ஒரு நாட்சென்று, தென்னர் தம்பிரான் அவையிடைச் சென்று எதிர்

நின்றார் - பாண்டியர் தலைவனாகிய அரிமருத்தனனது

அவையினைக் குறுகி அவனெதிரே நின்றனர்; அன்னபோது -

அப்பொழுது, அடுபரிநிரை காப்பவர் - பகைவரைக் கொல்லும்

குதிரைப்பந்தியினைக்காப்பவர், அரசன் முன்னர் வந்து தாழ்ந்து -

அவ்வரசன் முன் வந்து வணங்கி, ஒரு சிறை நின்று இது மொழிவார்

- ஒரு புறத்தில் ஒதுங்கி நின்று இதனை மொழிவாராயினர்.

இன்ன, அன்ன என்பன சுட்டுத்திரிபுகள். (18)





	 	 	 மறந்த வாதவேல் வலவநம் வயப்பரி வெள்ளத்

		திறந்த வாம்பரி போகநின் றெஞ்சிய வெல்லாம்

		நிறைந்த நோயவு நெடிதுமூப் புடையவு மன்றிச்

		சிறந்த வாம்பரி யொன்றிலை தேர்ந்திடி னென்றார்.



(இ - ள்.) மறம்தவாத வேல்வலவ - வெற்றி நீங்காத

வேற்படை ஏந்திய வீர, நம் வயப்பரி வெள்ளத்து - நமதுவெற்றி

பொருந்திய குதிரை வெள்ளத்தில், இறந்தவாம்பரி போக -

இறந்தொழிந்தவாகிய குதிரைகள் போக, நின்று எஞ்சிய எல்லாம் -

எஞ்சி நின்ற குதிரைகள் அனைத்தும், நிறைந்த நோயவும் -

நிறைந்த நோயினையுடையவும், நெடிது மூப்பு உடையவும் அன்றி -

கழிந்த மூப்பினை யுடையனவுமே அல்லாமல், தேர்ந்திடின் சிறந்த

வாம்பரி ஒன்று இலை என்றார் - ஆராய்ந்து பார்க்குமிடத்துச்

சிறந்த தாவுங் குதிரை ஒன்றேனும் இல்லை என்று கூறினர்.

உரிமைபற்றி ‘நம்’ என்றார். அளவிறந்த குதிரை யென்பார்

‘பரிவெள்ளத்து’ என்றனர். வாம், வாவும் என்னும் பெயரெச்சத்து

உயிர்மெய் கெட்டது. (19)





	 	 	 மன்றல் வேம்பனும் வாதவூர் வள்ளலை நோக்கி

இன்று நீர்நம தறைதிறந் திருநிதி யெடுத்துச்

சென்று வேலையந் துறையில்வந் திறங்குவ தெரிந்து

வென்றி வாம்பரி கொடுவரப் போமென்று விடுத்தான்.



(இ - ள்.) மன்றல் வேம்பனும் - (அதனைக்கேட்ட) மணம்

பொருந்திய வேப்பமலர் மாலையை யணிந்த பாண்டியனும், வாதவூர்

வள்ளலை நோக்கி - (எதிர் நின்ற) வாதவூர் வள்ளலாரைப் பார்த்து,

நீர் இன்று நமது அறை திறந்து - நீர் இன்று நமது

கருவூலத்தைத்திறந்து, இருநிதி எடுத்து - பெரும்பொருளை எடுத்துக்

கொண்டு, சென்று - போய், வேலையந்துறையில் வந்து இறங்குவ -

கடற்றுறையின் கண் வந்து இறங்கும் குதிரைகளில், வென்றி வாம்பரி

தேர்ந்து கொடுவரப்போம் என்று விடுத்தான் - வெற்றியைத்

தரத்தக்க தாவுங் குதிரைகளை ஆராய்ந்து வாங்கிக் கொண்டு

வருதற்குப் போவீராக என்று கூறி அனுப்பினான்.

அறை - பண்டாரம். போம், செய்யுமென்னும் வாய்பாட்டேவல்;

பிற்கால வழக்கு. (20)





	 	 	 உள்ளம் வேறுபட் டமைச்சிய னெறியினின் றொழுகும்

		வள்ள லார்நிதி யறைதிறந் தரும்பெறல் வயமான்

		கொள்ள வேண்டிய பொருளெலாங் கொண்டுதா ழிறுக்கி

		வெள்ளை மாமதி வேந்தனை விடைகொடு போவார்.



(இ - ள்.) உள்ளம் வேறுபட்டு - மனம்வேறுபட்டு,

அமைச்சியல் நெறியில் நின்று ஒழுகும் வள்ளலார் -

அமைச்சியற்றுறையில் வழுவாது நின்று ஒழுகும் வாதவூர்

வள்ளலார், நிதி அறை திறந்து - கருவூலத்தினைத்திறந்து,

அரும்பெறல் வயமான் கொள்ளவேண்டிய - பெறுதற்கரிய

வெற்றியினையுடைய குதிரைகள் கொள்ளுதற்கு வேண்டிய, பொருள்

எலாம்கொண்டு - பொருள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு, தாழ்

இறுக்கி - தாழிட்டு, வெள்ளைமாமதிவேந்தனை விடைகொடு

போவார் - வெண்மையாகிய பெருமை பொருந்திய சந்திரனது

மரபினனாகிய பாண்டியனிடம் விடைபெற்றுச் செல்கின்றவர்.

உள்ளம் வேறுபடுதல் - மனத்தைச் சிவனிடத்து வைத்தல்.

அரசன் பொருளைச் சிவபெருமானுக்கும் சிவனடியார்க்குமாக

வழங்கி, அரசற்கு இம்மையோடு மறுமையும் வழங்குவாரென்பது

குறிப்பார் ‘வள்ளலார்’ என்றார். அரசன் அவ்வடிகள் பெருமையை

உள்ளவாறுணரும் அறிவு வலி பெற்றிலானென்பது குறிப்பிற்றோன்ற

‘வெள்ளைமாமதி வேந்தன்’ என்றார். வேந்தன்பால் என

ஏழனுருபாக்குக; விடைகொடு என்பது ஒரு சொல்லாய்

இரண்டாவதற்கு முடிபாயிற்று என்னலுமாம். (21)





	 	 எடுத்த பொற்சுமை யொட்டகத் திட்டுமுன் னேக

விடுத்து விண்டொடு திண்டிமில்*விடையவன் கோயில்

அடுத்த விழ்ந்தபொன் னம்புயத் தடம்படிந் தனைய

மடுத்த டங்கரைச் சித்தியைங் கரத்தனை வணங்கா.

(இ - ள்.) எடுத்த பொன்சுமை - கருவூலத்தினின்றும்

எடுத்தபொன் சுமையை, ஒட்டகத்து இட்டுமுன் ஏகவிடுத்து -

ஒட்டகத்தில் ஏற்றி அவைமுன்னே செல்லுமாறு ஏவி, விண்தொடு -

வானை அளாவிய, திண்திமில் விடையவன் கோயில் அடுத்து -

திண்ணிய திமிலையுடைய இடபவூர்தியை உடைய சோமசுந்தரக்

கடவுளின் திருக்கோயிலுட்சென்று, அவிழ்ந்த பொன்

அம்புயத்தடம்படிந்து - மலர்ந்த பொற்றாமரையினை யுடைய

வாவியின்கண் நீராடி, அனைய மடுத்தடம் கரை - அந்த ஆழமாகிய

பொய்கையினது கரையின்கண் எழுந்தருளிய, சித்தி ஐங்கரத்தனை

வணங்கா - ஐந்துகைகளையுடைய சித்திவிநாயகனை வணங்கி.



விண்டொடு கோயில் எனக்கூட்டுக. திமில் - சூடு;

கொண்டையெனவும் வழங்கும். (22)





* * *





(பா - ம்.) * திண்டிறல்.





	 	 	 கருணை நாயகி யங்கயற் கண்ணியெம் பிராட்டி

அருண நாண்மலர்ச் செய்யசீ்* றடித்தல மிறைஞ்சி

வருண னார்பெரு வயிற்றுநோய் வலிகெடுத் தாண்ட

தருண நாண்மதிச் சடையுடைய யடிகண் முன்றாழா.

	 	 		 (இ - ள்.) கருணை நாயகி அங்கயற்கண்ணி -

அருட்சத்தியாகிய அங்கயற்கண்ணி என்னும், எம்பிராட்டி - எமது

பெருமாட்டியின், அருணநாள் மலர் - சிவந்த அன்றலர்ந்த

தாமரைமலர் போலும், செய்ய சீறடித்தலம் இறைஞ்சி - சிவந்த சிறிய

திருவடிகளை வணங்கி, வருணன் ஆர்பெருவயிற்று நோய்வலி

கெடுத்து - வருணனது நிறைந்த பெரிய வயிற்றினது நோயின்

வன்மையைப்போக்கி, ஆண்ட - ஆண்டருளிய, தருண நாள் மதிச்

சடை உடை - இளமையாகிய பிறைமதியினைத் தரித்த

சடையினையுடைய, அடிகள் முன்தாழா - இறைவன் திருமுன்

வணங்கி.

அருணம் - செந்நிறம். வருணனது வயிற்றுநோய்

கெடுத்தமையை இப் புராணத்து வருணன் விட்ட கடலை

வற்றச்செய்த படலத்திற் காண்க. மலநோயை முருக்கிச் சிவஞானம்

பெருக்க வணங்கினார் என்பது குறிப்பிற்றோன்ற ‘வருணனார்’

பெருவயிற்று நோய் வலிகெடுத்தாண்ட தருணநாண்மதிச் சடையுடை

யடிகண்முன்றாழா’ என்றார். (23)



* * *



(பா - ம்.) சீரடி.





	 	 	 ஒன்று வேண்டுமிப் பொருளெலா முனக்குமைம்

பொறியும்

வென்று வேண்டுநின் னன்பர்க்கு மாக்குக வெள்ளி

மன்று வேண்டிநின் றாடிய வள்ளலென் குறையீ

தென்று வேண்டிநின் றேத்துவார்க் கிறைவனின்

னருள்போல்.

	 		 (இ - ள்.) வெள்ளிமன்று வேண்டிநின்று ஆடியவள்ளல் -

வெள்ளியம் பலத்தினை விரும்பி நின்று ஆடியருளிய வள்ளால்,

ஒன்று வேண்டும் - (அடியேனுக்கு) ஒருவரம் அருளல் வேண்டும்,

இப்பொருள் எலாம் - (அதாவது) இப்பொருள் அனைத்தையும்,

உனக்கும் - நினக்கும், ஐம்பொறியும் வென்று வேண்டும் நின்

அன்பர்க்கும் ஆக்குக - ஐம்பொறிகளையும் அடக்கி நின்னையே

விரும்பும் நின் - அடியார்கட்கும் உரியவாக்குக; என்குறை யாது

என்று வேண்டி நின்று ஏத்துவார்க்கு - அடியேன் குறைபாடு

இதுவே என்று குறையிரந்து நின்று துதிக்கும் அவ்வாதவூரடிகளுக்கு,

இறைவன் இன்அருள் போல் - அவ்விறைவன் தனது இனிய

திருவருளை ஈந்தருளியது போல.

மன்றுவேண்டி நின்றாடிய வள்ளல் என்றது பதஞ்சலி,

புலிக்காலர் என்னும் முனிவர்களின் வேண்டுகோளுக்கு

அருள்புரிந்தமைபோல அடியேன் வேண்டுகோளுக்கு அருள்புரிக

என்னுங் கருத்தை யுட்கொண்டிருத்தலால் வாக்கியரூபமாக வந்த

கருத்துடையடைகொளியணி. (24)





	 	 	 ஆதி சைவனா மருச்சக னொருவனே ரணைந்து

			பூதி யீந்தன னமக்கிது போலிலை நிமித்தம்

			ஈது நன்னெறிக் கேதுவென் றிருகையேற் றணிந்து

			வேத நாதனை யிறைஞ்சினார் விடைகொடு மீண்டார்.

	 	 		 (இ - ள்.) ஆதிசைவனாம் அருச்சகன் ஒருவன்நேர்

அணைந்துபூதி ஈந்தனன் - ஆதிசைவனாகிய அருச்சகன் ஒருவன்

நேரில்வந்து திருநீறு அளித்தனன்; நமக்கு நிமித்தம் இதுபோல்

இல்லை - நமக்கு இதுபோல் நன்னிமித்தம் வேறில்லை; ஈது

நன்நெறிக்கு ஏது என்று - இது நாம் அடையக்கருதும் நல்வழிக்கு

ஓர்ஏதுவாம் என்று கருதி, இருகை ஏற்று அணிந்து - இரண்டு

கரங்களிலும் ஏற்று நெற்றியிற் றரித்து, வேதநாதனை இறைஞ்சினார்

- வேத நாயகனாகிய சோமசுந்தரக் கடவுளை வணங்கி, விடைகொடு

மீண்டார் - விடைபெற்று மீண்டனர்.

ஆதிசைவன் - சிவ மறையோன். இறைஞ்சினார், முற்றெச்சம். (25)





	 	 [கலிவிருத்தம்]



இன்னிய மதிர்ந்தன வெழுந்தன பதாதி

துன்னிய விணைக்கவரி துள்ளின துகிர்க்காற்

பொன்னியன் மதிக்குடை நிழன்றன*பொலங்கொண்

மின்னிய மணிச்சிவிகை மேற்கொடு நடந்தார்.

(இ - ள்.) இன்இயம் அதிர்ந்தன - இனிய வாத்தியங்கள்

ஒலித்தன; பதாதி எழுந்தன - கொடிகள் மேல் எழுந்தன; துன்னிய

இணைக்கவரி துள்ளின - நெருங்கிய இரட்டைச் சாமரைகள்

இருபுறமுந் துள்ளின; துகிர்க்கால் பொன் இயல் மதிக்குடை

நிழன்றன - பவளக் காலையுடைய பொன்னாலியன்ற சந்திரவட்டக்

குடைகள் நிழல் செய்தன; பொலம் கொள் மின்னிய மணிச்சிவிகை

மேற்கொடு நடந்தார் - பொன்னாற் செய்தலைக் கொண்ட ஒளி

வீசும் மணிகள் அழுத்திய சிவிகையின் மேலேறிச் சென்றனர்.(26)



* * *



(பா - ம்.) * நிழற்றின.





	 	 	 	 	 		 	 மற்றிவர் வழிப்படுமுன் மாறிநட மாடும்

		வெற்றிவிடை யாரிவர் வினைத்தொகையி னொப்பும்

		பற்றிய விருட்டுமல பக்குவமு நோக்கா

		உற்றடிமை கொண்டுபணி கொண்டருள வுன்னா.



(இ - ள்.) இவர் வழிப்படுமுன் - இங்ஙனம் இவர் நடப்பதற்கு

முன்னரே, மாறிநடம் ஆடும் வெற்றி விடையார் - கான்மாறி

நடித்தருளும் வெற்றியினையுடைய இடபவூர்தியை யுடைய

சோமசுந்தரக் கடவுள், இவர் வினைத்தொகையின் ஒப்பும் - இவரது

இருவினை ஒப்பையும், பற்றிய இருட்டுமல பக்குவமும் நோக்கா -

தொடர்ந்த இருளாகிய மல பரிபாகத்தையும் நோக்கி, உற்று அடிமை

கொண்டு பணி கொண்டருள உன்னா - குரவனாகிச் சென்று

ஆட்கொண்டு தமது திருப்பணியின்கண் நிறுத்தி யருளத் திருவுளங்

கொண்டு.

இருவினை யொப்பு - நல்வினைப் பயனாகிய இன்பத்தையும்

தீவினைப் பயனாகிய துன்பத்தையும் ஒரு பெற்றியே நோக்குவது;

புண்ணிய பாவம் இரண்டனையும் அவற்றின் பயன்களையும் ஒப்ப

உவர்த்து விடுமாறு அவ்விருவினையும் அறிவின் கண் ஒப்ப

நிகழ்தல் என்றுமாம்; பிறவாறு உரைப்பாரு முளர்; சிவஞான போத

மாபாடியத்துள் மாதவச் சிவஞானமுனிவரால் இது

விரித்துரைக்கப்பட்டுளது; ஆண்டுக் காண்க. மலபக்குவம் -

மலபரிபாகம்; ஆணவமலம் தனது சத்தி தேய்தற்குரிய

துணைக்காரணங்க ளெல்லாவற்றோடும் கூடுதல். நோக்கா, உன்னா

என்பன செய்யா என்னும் வாய்பாட்டு வினையெச்சங்கள். (27)





	 	 	 சந்தமறை தீண்டரிய தங்கருணை யாலோர்

		அந்தணர் குலக்குரவ னாகியடி நீங்கா

		மைந்தர் பலர் தம்மொடு பெருந்துறையில் வந்தோர்

			கொந்தலர் நெருங்கிய குருந்தடி யிருந்தார்.



(இ - ள்.) சந்தமறை தீண்டரிய தம் கருணையால் -

சந்தமமைந்த வேதமுந் தீண்டுதற்கரிய தமது கருணையினால், ஓர்

அந்தணர்குலக் குரவனாகி - ஒரு அந்தணர் குலத்து ஆசிரியத்

திருமேனி கொண்டு, அடி நீங்கா மைந்தர் பலர் தம்மொடு -

திருவடியினைப் பிரியாத பல மைந்தர்களொடும், பெருந்துறையில்

வந்து - திருப் பெருந்துறையின்கண் வந்து, அலர்கொந்து

நெருங்கிய - பூங்கொத்துக்கள் அடர்ந்த, ஓர் குருந்தடி இருந்தார் -

ஒரு குருந்த மரத்தின் அடியில் இருந்தனர்.

மைந்தர் - மாணவகர்; ஆசிரியனை ஞானபிதா என்றும்,

மாணாக்கரை ஞான புத்திரர் என்றும் கூறுதல் மரபு. அடி நீங்கா -

நிழல்போலத் திருவடியை விட்டு நீங்காது தொடர்ந்த;



	 "அருபரத் தொருவ னவனியில் வந்து

குருபர னாகி யருளிய பெருமையைச்

சிறுமையென் றிகழாதே திருவடி யிணையைப்

பிறிவினை யறியா நிழலது போல"



எனத் திருவாசகம் போற்றித் திருவகவலில் வருதல் காண்க;

திருவடியை இடையறாது சிந்திக்கும் பத்திவலி யமைந்த மாணாக்கர்

என்பாரு முளர். (28)





	 	 பொருங்கட லனீகமொடு போய்ப்புற வடுத்த

இருங்கட மளப்பில கடந்தெழு பிறப்பாங்

கருங்கடல் கடக்கவரு வார்கருணை வெள்ளப்

பெருங்கட னிறைந்துறை பெருந்துறை யடைந்தார்.

(இ - ள்.) பொருங்கடல் அனீகமொடு போய் - கரையொடு

மோதுங் கடல் போன்ற சேனைகளோடுஞ் சென்று, புறவு அடுத்த

இருங்கடம் அளப்புஇல கடந்து - முல்லை நிலத்தினை அடுத்த

பெரிய காடுகள் அளவிறந்தவற்றைக் கடந்து, எழு பிறப்பாம்

கருங்கடல் கடக்கவருவார் - எழுவகைப் பிறப்பு என்னும் கரிய

கடலைக் கடக்கவரும் அவ்வாதவூரடிகள், கருணை வெள்ளப்

பெருங்கடல் நிறைந்து உறை - அருள் வெள்ளம் நிறைந்த பெரிய

கடல் நிறைந்து உறையும், பெருந்துறை அடைந்தார் - திருப்பெருந்

துறையினை அடைந்தனர்.

கடம் - சுரம்; பாலையாகிய காடு. ஒரு கடல் கடக்க வருவார்

மற்றொரு கடல் உள்ள இடத்தை யடைந்தார் என்னும் நயமும்,

பெருங்கடலிலே பெருந்துறை இருப்பது முறையாகவும்

பெருந்துறையில் பெருங்கடல் உறைகின்றது என்னும் நயமும் இன்பம்

விளைப்பன. கருணை வெள்ளப் பெருங்கடல் - சிவபெருமான். (29)





	 	 அடுத்திட வடுத்திட வகத்துவகை வெள்ளம்

மடுத்திட முகிழ்த்தகைம் மலர்க்கமல முச்சி

தொடுத்திட விழிப்புன றுளித்திட வினைக்கே

விடுத்திடு மனத்தருள் விளைந்திட நடந்தார்.

(இ - ள்.) அடுத்திட அடுத்திட - அப்பெருந்துறை

எல்லையை அடுக்க அடுக்க, அகத்து உவகை வெள்ளம் மடுத்திட

- மனத்தின்கண் மகிழ்ச்சிப் பெருக்கு நிறையவும், முகிழ்த்த

கைம்மலர்க் கமலம் உச்சி தொடுத்திட - கூப்பிய கைகளாகிய

தாமரை மலர்கள் முடியின்கண் ஏறவும், விழிப்புனல் துளித்திட -

ஆனந்தக் கண்ணீர் துளிக்கவும், வினைக்கே விடுத்திடும் மனத்து -

இறைவன் திருத் தொண்டுக்கே தம்மைச் செலுத்தும் மனத்தின்கண்,

அருள் விளைந்திட நடந்தார் - திருவருள் விளையவும் நடந்தனர்.

கமலமலர் எனமாறுக. வினை - ஈண்டு இறை பணி; ஏழனுருபு

நிற்குமிடத்து நான்கனுருபு நின்றது வேற்றுமை மயக்கம்; வினைக்கு

விடை கொடுத்திடும் என்றலுமாம். (30)





	 	 பித்திது வெனப்பிறர் நகைக்கவரு நாலாஞ்

சத்திபதி யத்தமது சத்தறிவு தன்னைப்

பொத்திய மலத்தினும் வெரீஇச்சுமை பொறுத்தோன்

ஒத்திழி பிணிப்புறு மொருத்தனையு மொத்தார்.

(இ - ள்.) இது பித்து எனப் பிறர் நகைக்கவரும் - இது

பித்து என்று கூறிப் பிறர் நகை புரியுமாறு வருகின்ற, நாலாஞ் சத்தி

பதிய - நான்காவதாகிய தீவிரதர சத்திநிபாதம் உண்டாக, தமது

சத்து அறிவு தன்னைப் பொத்திய - தமது உண்மையறிவினை

மறைத்த, மலத்தினும் வெரீஇ - மலத்தினின்றும் அஞ்சி, சுமை

பொறுத்தோன் ஒத்து - (முன்) சுமை பொறுத்தோனை ஒத்து,

இழிபிணிப்புறும் ஒருத்தனையும் ஒத்தார் - (பின்) கட்டு

நீங்கியவனையும் ஒத்தார்.

அருள் வயத்தராய்த் தம் வயமழிந்து நிற்பார் ஒன்றனை

ஒருகாற் செய்து ஒருகால் இழத்தலை நோக்கி உலகினர் பித்தென

நகையா நிற்பர்.

"சகம்பே யென்று தம்மைச் சிரிப்ப

நாணது வொழிந்து நாடவர் பழித்துரை

பூணது வாகக் கோணுத லின்றிச்

சதுரிழந் தறிமால் கொண்டு"



"பித்தனென்றெனை யுலகவர் பகர்வதோர் காரணமிது கேளீர்"



எனவரும் திருவாசகவடிகளை நோக்குக. சத்திநிபாதம் மந்ததரம்,

மந்தம், தீவிரம், தீவிரதரம் என நான்கு வகைப்படும்; அரக்கு

வெய்யிலில் வெதும்புவது போல்வது மந்ததரம், மெழுகு வெய்யிலில்

உருகுவது போல்வது மந்தம், நெய் சூட்டிலிளகுவது போல்வது

தீவிரம், நெய் நெருப்பிலுருகுவது போல்வது தீவிரதரம் என்க;

தைலம் இடையறா தொழுகுவது போல்வது தீவிரதரம் என்றுமாம்.

மலத்தினும் வெரீஇ - மலத்தினின்றும் அஞ்சி நீங்கி. முன் சுமை

பொறுத்தோனையும் கட்டுண்டோனையும் ஒத்திருந்து இப்பொழுது

சுமை யிறக்கியவனையும் கட்டு நீங்கியவனையும் ஒத்தார் என

உரைத்துக்கொள்க. இழி என்பதனைச் சுமையொடு கூட்டிச் சுமை

யிறக்கிய என்றும், பிணிப்புடன் கூட்டிப் பிணிப்பு நீங்கிய என்றும் பொருள் கொள்ள வேண்டும்.

"ஆவதெ னிதனைக் கண்டிங் கணைதொறு மென்மேற் பாரம்

போவதொன் றுளது போலும்"



என்னும் திருத்தொண்டர் புராணச் செய்யுள் இங்கு நோக்கற்

பாலது. (31)





	 	 நெருப்பிலிடு வெண்ணெயென நெஞ்சுருக வென்னை

உருக்குமித னாலெனை யொளித்தமல வாற்றல்

கருக்குமவ னாகியெனை யாள்கருணை வெள்ளம்

இருக்குமிட னேயிதென வெண்ணிநகர் புக்கார்.

(இ - ள்.) நெருப்பில் இடுவெண்ணெய் என - நெருப்பிலிட்ட

வெண்ணெய் உருகுவதுபோல, நெஞ்சு உருக என்னை உருக்கும் -

நெஞ்சு உருகுமாறு அடியேனை உருக்குகின்ற, இதனால் -

இவ்வேதுவினால், எனை ஒளித்த மல ஆற்றல் கருக்கு மவனாகி -

என் அறிவினை மறைத்த ஆணவ மலத்தின் வலியினைத்

தீர்ப்பவனாகி, எனை ஆள் கருணை வெள்ளம் - அடியேனை

ஆட்கொள்ளும் கருணையங்கடல், இருக்கும் இடன் இதுவே என

எண்ணி - வீற்றிருக்கும் இடம் இதுவே என்று கருதி, நகர் புக்கார்

- அந்நகருட் புகுந்தனர்.

கருக்குமவன் - கருக்குவான். இதென, விகாரம். (32)





	 	 	 காயிலை யடைந்தகழு முட்படை வலத்தார்

			கோயிலை யடைந்துகுளிர் வான்புனல் குடைந்து

			வாயிலை யடைந்துடல மண்ணுற விழுந்து

			வேயிலை யடைந்தவரை மெய்ப்புகழ் வழுத்தா.

	 	 		 (இ - ள்.) காய் இலை அடைந்த கழுமுள் படை வலத்தார் -

வருத்துகின்ற தகட்டு வடிவமமைந்த சூலப்படையினை வலக்கரத்தில்

ஏந்திய இறைவரது, கோயிலை அடைந்து - திருக்கோயிலைச்

சார்ந்து, குளிர்வான்புனல் குடைந்து - தண்ணிய சிறந்த புனலில்

நீராடி, வாயிலை அடைந்து - திருவாயிலை அடைந்து, உடலம்

மண்ணுற விழுந்து - உடல் மண்ணிற்றோயுமாறு விழுந்து வணங்கி,

வேய் இலை அடைந்தவர் மெய்ப்புகழை வழுத்தா - மூங்கிலாகிய

திருக்கோயிலை அடைந்த அவ்விறைவரது உண்மையமைந்த

புக ழினைத்துதித்து.

நெல்லைப்பதியில் மூங்கிலிற்றோன்றினா ராதலின்

‘வேயிலையடைந்தவரை’ என்றார். அடைந்தவரை என்பதிலுள்ள

ஐகாரத்தைப் பிரித்துப் புகழ் என்பதனோடு கூட்டுக; புகழ் வழுத்தா

என்பதை ஒரு சொல்லாகக் கொண்டு இரண்டாவதற்கு

முடிபாக்கலுமாம். (33)





	 	 	 ஆலய மருங்குவல மாகவரு வார்முன்

			மூலமறை யோதிமுடி யாதபொரு டன்னைச்

			சீலமுனி வோர்தெளிய மோனவழி தேற்றுங்

			கோலமுறை கின்றதொர் குருந்தையெதிர் கண்டார்.

	 	 		 (இ - ள்.) ஆலயம் மருங்கு வலமாக வருவார் -

அத்திருக்கோயிலின் கண் வலமாகவரும் அவ்வாதவூரடிகள், முன்

- முன்னொரு காலத்தில், மூலம் மறை ஓதி முடியாத பொருள்

தன்னை - முதனூலாகிய மறையினை ஓதியும் அறிய முடியாத

பொருளை, சீல முனிவோர் தெளிய - தவவொழுங்கினை யுடைய

சனகாதி முனிவர்கள்தெளியுமாறு, மோனவழி தேற்றும் கோலம்

உறைகின்றது - மௌனநெறியினாற் றெளிவித்த திருக்கோலம்

வீற்றிருக்கப் பெற்றதாகிய, ஓர் குருந்தை எதிர் கண்டார் - ஒரு

குருந்த மரத்தினை எதிரே கண்ணுற்றார்.

மோனவழி தேற்றுதல் - திருவாய் மலர்ந்தருளாது மோன

முத்திரையத்தனாய் இருந்து காட்டுதல்; கடவுள் வாழ்த்தானுமறிக.

ஆல் நிழலில் நால்வர்க்கு ஒளி நெறி காட்டிய

அக்கோலத்துடனேயே இங்கே குருந்தினிழலில் எழுந்தருளி

யிருந்தாரென்க. (34)





	 	 [கலிநிலைத்துறை]

வேத நூலொரு மருங்கினு மெய்வழிச் சைவப்

போத நூலொரு மருங்கினும் புராணத்துட் கிடந்த

கீத நூலொரு மருங்கினுங் கிளைகெழு சமய

பேத நூலொரு மருங்கினும் வாய்விட்டுப் பிறங்க.



(இ - ள்.) வேதநூல் ஒரு மருங்கினும் - மறைநூல் ஒரு

பாலும், மெய்வழிச் சைவப் போத நூல் ஒரு மருங்கினும் - உண்மை

நெறியைக் கூறும் ஆகமமாகிய ஞானநூல் ஒரு பக்கத்தும்.

புராணத்துள் கிடந்த கீத நூல் ஒரு மருங்கினும் - புராணத்துடன்

கிடந்த இசைநூல் ஒரு சிறையும், கிளை கெழு சமய பேதநூல் ஒரு

மருங்கினும் - பல கிளைகளையுடைய வேற்றுமைப்பட்ட சமய

நூல்கள் ஒரு மருங்கினும். வாய்விட்டுப் பிறங்க - வாய் விட்டு

ஒலிக்கவும்.

புராணத்துடன் கிடந்த கீத நூல் என்க; மூன்றனுருபு

நிற்குமிடத்து ஏழனுருபு நிற்றல் வேற்றுமை மயக்கம். இசை

விருப்பினராதலின் கீதநூலுங் கூறினார்;

"அளப்பில கீதஞ் சொன்னார்க் கடிகடா மருளுமாறே"



என்னும் தமிழ் மறையுங் காண்க. பிறங்க - விளங்க; ஒலித்தல்

மேற்று. (35)





	 	 சுருதி கூறிய வறமுத னான்குமத் தொன்னூற்

கரிய தாங்கதிக் கேதுவென் றாகமங் காட்டுஞ்

சரியை யாதிநாற் பாதமுந் தலைதெரிந் துணர்ந்த

பெரிய மாணவர் கழகமும் வினாவிடை பேச.



(இ - ள்.) சுருதி கூறிய அறம்முதல் நான்கும் - மறைகள்

கூறிய அறமுதலிய பொருள் நான்கினையும், அத் தொல்நூற்கு

அரியதாம் கதிக்கு - அம் முதனூலுக்கு அரியதாகிய வீடுபேற்றுக்கு,

ஏது என்று ஆகமம் காட்டும் - கருவி என்று ஆகமங்கள் கூறும்,

சரியை ஆதிநாற்பாதமும் - சரியை முதலிய பாதங்கள்

நான்கினையும், தலைதெரிந்து உணர்ந்த - சிக்கறுத்து உணர்ந்த,

பெரிய மாணவர் கழகமும் - பெரிய மாணவர் கூட்டங்களும்,

வினாவிடை பேச - வினாவும் விடையுமாகப் பேசவும்.

நாற்பாதம் - சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்பன.

சரியை - சிவபிரான், உயிர்கள் சோபான முறையானுணர்ந்து உய்தற்

பொருட்டுக் கொண்டருளிய தூலம், சூக்குமம், அதிசூக்குமம்

என்னும் மூவகை வடிவினுள்ளே நுண்ணுணர்வின்மையிற் சகளமாகிய

தூல வடிவ மாத்திரத்தைப் பொருளென்றுணர்ந்து காயத்தொழின்

மாத்திரையால் ஆகமத்தின் விதித்தவாறு வழிபடுதல்; கிரியை -

அஃது அடிப்பட்டு வரவர நிகழும் பக்குவ விசேடத்தால்

நுண்ணுணர்வுடையராய்ச் சகள நிட்களமாகிய சூக்கும வடிவமே

பொருள், சகள வடிவம் அதனை வழிபடுதற்கிடமாகிய திருமேனி,

என்று இவ்வாறுணர்ந்து புறமாகிய காயத் தொழிலானும் அகத்

தொழிலானும் விதித்தவாறே வழிபடுதல்; யோகம் - அஃது

அடிப்பட்டு வரவர நிகழும் பக்குவ விசேடத்தால் அதி நுட்ப

ணர்வுடையராய் நிட்களமாகிய அதிசூக்கும வடிவமே பொருள்,

சகளமும் சகள நிட்களமும் அதனை வழிபடுதற்கிடமாகிய

திருமேனிகள் என்று இவ்வாறுணர்ந்து அகத்தொழின் மாத்திரையால்

விதித்தவாறே வழிபடுதல்; ஞானம் - மூன்றும் இவ்வாறு முறையே

அடிப்பட்டு வரவரநிகழும் பக்குவ முதிர்ச்சியானே உள்ளவாறு

உணர்வு விளங்கி எங்கு நிறைந்த சச்சிதானந்தப் பிழம்பே சொரூபம்,

ஏனைச் சகளம் முதலிய மூன்றும் தூலாருந்ததி நியாயமாக அதனை

உணர்தற்பொருட்டும் வழிபடுதற்பொருட்டும் கொண்ட திருமேனிகள்,

என்றிவ்வாறுணர்ந்து காயத்தொழில் மனத்தொழில் இரண்டனையும்

கைவிட்டு, கேட்டல் முதலிய அறிவுத் தொழின் மாத்திரையால்

வழிபடுதல்; இன்னும் இவற்றின் விரிவைச் சிவஞான போத

மாபாடியத்துட் காண்க. (36)





	 	 சரியை வல்லமெய்த் தொண்டருஞ் சம்புவுக் கினிய

கிரியை செய்யுநன் மைந்தருங் கிளர்சிவ யோகந்

தெரியுஞ் சாதகக் கேளிருந் தேசிகத் தன்மை

புரியும் போதகச் செல்வரு மளவிலர் பொலிய.

(இ - ள்.) சரியை வல்லமெய்த் தொண்டரும் - சரியையில்

வல்ல உண்மைத் தாதமார்க்கத்தினரும், சம்புவுக்கு இனிய கிரியை

செய்யும் நல்மைந்தரும் - இறைவனுக்கு இனிய கிரியையினைச்

செய்யும் நல்ல புத்திர மார்க்கத்தினரும், கிளர் சிவயோகம் தெரியும்

சாதகக் கேளிரும் - விளங்கா நின்ற சிவயோகத்தினை அறியுஞ்

சாதனையையுடைய சகமார்க்கத்தினரும், தேசிகத்தன்மை புரியும்

போதகச் செல்வரும் அளவிலர் பொலிய - ஞானாசிரியத்

தன்மையைச் செய்யும் ஞானச் செல்வராகிய சன்மார்க்கத்தாருமாகிய

அளவிறந்தவர்கள் விளங்கவும்.



மேற்பாட்டிலே நாற்பாதத்தையும் ஆராய்ந்த மாணாக்கரைக்

கூறி, இப்பாட்டில் அவற்றில் வல்லரா யொழுகுவாரைக் கூறினார்.

சரியை முதலிய நான்கும் முறையே தாதமார்க்கம், புத்திர மார்க்கம்,

சகமார்க்கம், சன்மார்க்கம் எனவும் பெயர் பெறும் எனவும்,

அந்நெறிகளில் நிற்பார் தொண்டர், மைந்தர், சாதகர், போதகர்

எனப் பெயரெய்துவார் எனவும், அவரெய்தும் பயன் சாலோகம்,

சாமீபம், சாரூபம், சாயுச்சியம் என்னும் பதமுத்தி பரமுத்திகளுமாம்

எனவும் கொள்க; இவற்றினியல்பைச் சிவஞான சித்தியார் எட்டாஞ்

சூத்திரத்தும், இப்புராணத்து வரகுணனுக்குச் சிவலோகங்காட்டிய

படலத்தும் காண்க;

"அழிவி லானுரை யாகம மிலக்கமாய்ந் தவற்றுள்

விழுமி தாகிய விதியினும் விலக்கினு மடியைத்

தழுவு தொண்டர்கண் மைந்தர்கள் சாதகர் பாசங்

கழுவி வீடருள் போதகக் காட்சியர் பலரால்"



என்னும் நகரப்படலச் செய்யுளும் இங்கு நோக்கற் பாலது. கேளிர்

- சகர், தோழர். (37)





	 	 ஒழித்த நோன்பின ராடலர் பாடல ருலகம்

பழித்த செய்கைய ரழுகையர் நகையினர் பாசங்

கழித்த கண்ணினா லரனுருக் கண்டுகொண் டுலகில்

விழித்த கண்குரு டாத்திரி வீரரும் பலரால்.

(இ - ள்.) ஒழித்த நோன்பினர் ஆடலர் பாடலர் - விதி

விலக்குக் கடந்த தவத்தினை யுடையராய் ஆடியும் பாடியும், உலகம்

பழித்த செய்கையர் - உலகத்தாராற் பழிக்கப்படுஞ்

செய்கையையுடையராய், அழுகையர் நகையினர் - அழுகையை

யுடையராய் நகையினை யுடையராய், பாசம் கழித்த கண்ணினால் -

மலத்தை நீக்கிய ஞானக்கண்ணினால், அரன் உருக் கண்டுகொண்டு

- இறைவன் திருவுருவத்தை இடையறாது தரிசித்துக் கொண்டு,

உலகில் விழித்த கண் குரு டாத்திரி வீரரும் பலர் - உலகின்கண்

திறந்த ஊனக்கண் குருடாகத் திரிகின்ற வீரரும் பலர்.

பசுகரணம் பதிகரணமாக நிகழப் பெற்றுத் தற்செய

லிழப்பினின்று செய் வனயாவும் அவர்க்குத் தவமா மென்பார்

‘ஒழித்த நோன்பினர்’ என்றார்;

"சித்தஞ் சிவமாக்கிச் செய்தனவே தவமாக்கும்"



என்னும் திருவாசகத்தைச் சிந்திக்க. சிவானந்த மேலீட்டால் ஆடல்

பாடல் செய்வர். இவர்கள் அறிவொழியும் பாலர் குணத்தையும்,

ஒருகாற் செய்து ஒருகாலிழக்கும் உன்மத்தர் குணத்தையும்,

செயலிழப்பினின்றும் செய்யும் பிசாசர் குணத்தையும்

பொருந்தினவராகலின் ‘உலகம் பழித்த செய்கையர் அழுகையர் நகையினர்’ எனப்பட்டார். "பரஞானத்தாற் பரத்தைத் தரிசித்தோர்

பரமே பார்த்திருப்பார் பதார்த்தங்கள் பாரார்" என்றபடி, உலகப்

பொருளை முன் நோக்கி யாங்கு நோக்கி நிற்பினும் அப்பொருள்

அதற்குத் தோன்றா திருத்தலின் ‘விழித்த கண் குருடா’ என்றார்.

பாசம் கழித்த கண் - ஞானக்கண். விழித்த கண் - ஊனக்கண்.



இது முதல் மூன்று செய்யுட்களால் சன்மார்க்கருள் ஞான

நிட்டை யடைந்தா ரியல்புகள் கூறப்படுகின்றன. (38)





	 	 கரவி லுள்ளமாம் விசும்பிடைக் காசற விளங்கும்

பரசி லாச்சுடர்க் குதயமீ றின்மையாற் பகலும்

இரவு நேர்படக் கண்டில ரியன்றுசெய் நித்த

விரத மாதிநோன் பிழந்துறை விஞ்சையர் பலரால்.

(இ - ள்.) கரவு இல் உள்ளமாம் விசும்பிடை - கள்ளமில்லாத

உள்ளமாகிய ஆகாயத்தில், காசு அற விளங்கும் பரசு இலாச்

சுடர்க்கு - களங்க மின்றி விளங்கா நின்ற மழுவில்லாத சிவ

சூரியனுக்கு, உதயம் ஈறு இன்மையால் - தோற்றமும் மறைவும்

இல்லையாகையால், பகலும் இரவும் நேர்படக் கண்டிலர் - பகலும்

இரவுந் தோன்றக் காணாதவராய், இயன்று செய் நித்த விரதம் ஆதி

நோன்பு இழந்து உறை - மனம் பொருந்திச் செய்யும் நாட் கடன்

முதலிய தவங்கள் நெகிழ்ந் தொழியப் பெற்று உறைகின்ற,

விஞ்சையர் பலர் - ஞானிகளும் பலர்.

உள்ளம் - ஆன்மா, மனமுமாம். காசு அற என்பதற்கு

மலமாசு நீங்குதலால் என்றுரைத்தலுமாம். கரசரணாதி அவயவ

மின்றிச் சுயஞ்சோதியாய்ப் பிரகாசித்தலின் ‘பரசிலாச் சுடர்’ என்றார்;

பரசு இன்மை கூறவே கரம் முதலியன இன்மை பெற்றாம். பகல்

இரவு என்பதற்குச் சகல கேவலமும், நாட் கூறாகிய பகல் இரவும்

பொருளாகக் கொள்க; அவ்விரண்டுங் காணாமையாவது சாக்கிரத்தே

நின்மல துரியா தீதத்தைப் பொருந்தி நிற்றல். நித்தமாதி விரதம் -

ஞானத்திற்குக் காரணமாகக் கன்ம காண்டம் பற்றிச் செய்யப்படும்

கிரியைகள்; அவை "உறங்கினோன் கை வெறும் பாக்கென" த்

தாமே தவிரவேண்டு மெனச் சங்கற்ப நிராகரணத்துள் ஓதுதலின்

‘நோன்பிழந்துறை’ என்றார். விஞ்சையர் - ஞானிகள்.

இச்செய்யுட்களின் கருத்தை,

	 "ஞாலமதின் ஞானநிட்டை யுடையோருக்கு

நன்மையொடு தீமையிலை நாடுவதொன் றில்லை

சீலமிலை தவமில்லை விதரமொ டாச்சிரமச்

செயலில்லை தியானமிலை சித்தமல மில்லை

கோலமிலை புலனில்லை கரண மில்லை

குணமில்லை குறியில்லை குலமு மில்லை

பாலருட னுன்மத்தர் பிசாசர்குண மருவிப்

பாடலினோ டாடலிவை பயின்றிடினும் பயில்வர்"



என்னும் சிவஞான சித்தியார்த் திருவிருத்தத்தால் நன்கு தெளிக.

(39)





	 	 	 உடையுங் கோவண முண்டியுங் கைப்பலி யுறவென்

	றடையுங் கேளிரு மரனடி யார்கண்டி கலன்கண்

	படையும் பாரிட மாயினும் பகலிரா முதலீ

	றிடையின் றாமிடத் துறங்குவ திஃதவர் வாழ்க்கை.

	 	 		 (இ - ள்.) உடையும் கோவணம் - ஆடையுங் கோவணமே; உண்டியும் கைப்பலி - உணவும் கையிலேற்கும் பலியே; உறவு

என்று அடையும் கேளிரும் அரன் அடியார் - உறவினர் என்று

அடையுஞ் சுற்றத்தாருஞ் சிவனடியார்களே; கலன் கண்டி -

அணிகலனும் உருத்திராக்க மாலையே; கண்படையும் பாரிடம் -

துயிலுமிடமும் நிலமே; ஆயினும் - ஆனாலும், உறங்குவது -

இவர்கள் தூங்குவது; பகல் இராமுதல் இடைஈறு இன்றாம் இடத்து -

பகலும் இரவும் முதலும் நடுவும் முடிவுமில்லாத இடத்தின்கண்;

இஃது அவர் வாழ்க்கை - இஃதே அவர் வாழ்க்கையாகும்.

"அகலிடமே யிடமாக வூர்க டோறும்

அட்டுண்பா ரிட்டுண்பார் விலக்கா ரையம்

புகலிடமா மம்பலங்கள் பூமிதேவி

யுடன்கிடந்தாற் புரட்டாள்பொய் யன்று மெய்யே"



எனவும்,



"உறவாவா ருருத்திரபல் கணத்தினோர்க

ளுடுப்பனகோ வணத்தொடுகீ ளுளவா மன்றே"



எனவும் வரும் தமிழ் மறைகள் இங்கே சிந்திக்கற் பாலன. முதல்

இடை ஈறு என்பதற்குச் சிருட்டி திதி சங்காரம் என்னும்

முத்தொழிலும், இறப்பு நிகழ்வு எதிர்வு என்னும் முக்காலமும,் முதல்

இடை கடை என்னும் மூவிடமும் கொள்க (40)





	 	 	 இத்த கைப்பல தொண்டர்தங் குழாத்திடை யாலம்

			ஒத்த பைங்குருந் தடியினில் யோகவா சனத்திற்

			புத்த கத்தெழு தியசிவ ஞானமெய்ப் போதங்

			கைத்த லந்தரித் திருப்பதோர் கருணையைக் கண்டார்.



(இ - ள்.) இத்தகைப் பல தொண்டர் தம் குழாத்திடை -

இத்தன்மை யுடைய பல அடியார் கூட்டத்தின் நடுவில், ஆலம்

ஒத்த பைங்குருந்தினில் - கல்லால மரம் போன்ற பசிய குருந்த

மரத்தினடியில், யோக ஆசனத்தில் - யோகா சனத்தில், புத்தகத்து

எழுதிய சிவஞான மெய்ப்போதம் - உண்மையாகிய சிவஞான

போதம் எழுதிய சுவடியினை, கைத்தலம் தரித்திருப்பதோர்

கருணையைக் கண்டார் - திருக்கரத்தின்கண் தாங்கியிருக்கும்

ஒரு அருள் வடிவத்தைக் கண்டனர்.

யோகவாசனம், தமிழ் நூன் முடிபு. எழுதிய புத்தகத்தை

என்க. (41)





	 	 	 மன்று ளாடிய வானந்த வடிவமும் வடவால்

			ஒன்றி நால்வருக் கசைவற வுணர்த்திய வுருவும்

			இன்று நாயினேற் கெளிவந்த விவ்வுரு வென்னா

			அன்று நாயகன் குறிப்புளத் துணர்த்திட வறிந்தார்.



(இ - ள்.) அன்று நாயகன் குறிப்பு உளத்து உணர்த்திட -

அங்ஙனங் கண்ட காலை இறைவனது திருவருட் குறிப்பு

உள்ளத்தின்கண் உணர்த்தியருளுதலால், இன்று நாயினேற்கு

எளிவந்த இவ்வுரு - இப்பொழுது நாயேனுக்கு எளி வந்த

இக்கருணை வடிவமானது, மன்றுள் ஆடிய ஆனந்த

வடிவமும் - அம்பலத்திலே திருக் கூத்தாடி யருளிய இன்ப

வடிவமும், வடவால் ஒன்றி - கல்லாலின் கீழிருந்து, நால்வருக்கு

அசைவு அற உணர்த்திய உருவும் - சனகாதி முனிவர்

நால்வருக்கும் மன அசைவு நீங்குமாறு உணர்த்தி யருளிய

வடிவமுமே, என்னா அறிந்தார் - என்று உணர்ந்தார்.

அசைவற என்பதை இரட்டுற மொழிதலாக்கி. அசைவற

இருந்து உணர்த்திய என்றுங் கொள்க. திருவருள் முன்னின்

றுணர்த்தச் சிவத்தை யுணரு முணர்ச்சி கைகூடிற்றென்பார்.

‘நாயகன் குறிப்புளத்துணர்த்திட வறிந்தார்’ என்றார். (42)



	 	]





	 	 முன்ப ணிந்தன ரணிந்தன ரஞ்சலி முடிமேல்

என்பு நெக்கிட வுருகின ரினியரா யெளிவந்

தன்பெ னும்வலைப் பட்டவ ரருள்வலைப் பட்டார்

துன்ப வெம்பவ வலையறுத் திடவந்த தொண்டர்.

(இ - ள்.) துன்ப வெம்பவ வலை அறுத்திட வந்த தொண்டர்

- துன்பமயமாகிய கொடிய பிறவி வலையினை அறுத்தற்கு வந்த

தொண்டராகிய வாதவூரடிகள், முன்பணிந்தனர் - திருமுன்னர்

வணங்கி, முடிமேல் அஞ்சலி அணிந்தனர் - தலைமேற் கைகளைக்

குவித்து, என்பு நெக்கிட உருகினர் - என்பு நெக்குவிட உருகி,

இனியராய் எளிவந்து அன்பு எனும் வலைப்பட்டவர் - இனியராகி

எளிவந்து அடியார் அன்பாகி வலையிற்பட்ட அவ்விறைவரது,

அருள் வலைப்பட்டார் - அருளாகிய வலையின்கட் பட்டனர்.

பணிந்தனர், அணிந்தனர், உருகினர் என்பன முற்றெச்சங்கள்;

முற்றாகவே யுரைத்தலுமாம். பின்னிரண்டடியின் நயம் மிக்க இன்பம்

விளைப்பதாகும். (43)





	 	 கால முங்கனாக் காட்சியு *நிமித்தமுங் கடிந்தார்

சீல மாணவர் செவ்விதேர் தேசிக னென்ன

மூல வாகம மோதினான் முறுக்கவிழ் கழுநீர்

மாலை சாந்தணிந் தடியின்மேல் வன்கழல் வீக்கி.

(இ - ள்.) காலமும் - தீக்கைக் குரிய நல்லோரையும்,

கனாக் காட்சியும் - கனாத் தோற்றமும், நிமித்தமும் - நன்னிமித்

தங்களுமாகிய இவற்றையறிந்து செய்தற்குரிய பக்குவத்தினை,

கடிந்தார் சீலமாணவர் செவ்விதேர் - நீங்கியாராகிய

ஞானவொழுக்கத்தினையுடைய மாணவரது பக்குவத்தை நன்கு

அறியும், தேசிகன் என்ன - ஞானாசிரியன் என்று அறிஞர் கூறுமாறு,

மூல ஆகமம் ஓதினான் - மூலாக மங்களை அருளிச் செய்த

அவ்விறைவன்,முறுக்கு அவிழ் கழுநீர்மாலை சாந்து அணிந்து -

கட்டவிழ்ந்த செங்கழுநீர் மாலையையும் சந்தனத்தையும் அணிந்து,

அடியின்மேல் வன்கழல் வீக்கி - திருவடியின்மேல் வலிய வீரக்

கழலைக் கட்டி. காலம் - தீக்கைக்கு விதித்தகாலம். கானாக்காட்சி -

ஆசிரியன் மாணாக்கனைப் பல முகத்தானும் சோதித்த பின்னர்த்

தீக்கைக்குக் குறித்த நாட்கு முதல் நாளிரவு தூய நிலத்தில்

தருப்பைப் படுக்கையில் அவனைத் துயிலச் செய்ய அப்போது

அவன் காணும் கனவு; அது நன்றாயின் அங்கீகரித்தும் தீதாயின்

அதன் பொருட்டு ஆகமத்திற் சொல்லப்பட்ட கழுவாய் புரிந்தும்

தீக்கை செய்வர் என்பர். நிமித்தம் பல்லி முதலியவற்றால்

உணர்த்தப்படும் நற்சகுனம்;

"வந்துநான் வறுமை யுற்றேன் மாற்றென் திலம்பா டென்று

சிந்தையா குலமுற் றான்கைச் செழும்பொரு ளீதல் செய்வார்க்

கிந்தநா ளளிக்க வேண்டு மெனவிதி யின்மை யாலே

அந்தநா ளிந்நாளாக வடிமைகொண் டருள வேண்டி"



என்பது திருவாதவூரர் புராணம். கழுநீர் மாலை யணிந்தமை

"மூல மாகிய மும்மல மறுக்கும், தூய மேனிச் சுடர்விடு

சோதி

காதல னாகிக் கழுநீர் மாலை, யேலுடைத் தாக

வெழில்பெற வணிந்து"



என அடிகள் தாமே கூறுமாற்றானும் அறியப்படும். (44)



* * *



(பா - ம்.) நிமித்தமுங் கருதார்.





	 	 அண்ணல் வேதிய ரொழுக்கமு மன்புங்கண் டியாக்கை

உண்ணி லாவுயிர் பொருள் புன லுடன்கவர்ந் துள்ளக்

கண்ணி னான்மலங் கழீஇப்பத கமலமுஞ் சூட்டி

வண்ண மாமலர்ச் செங்கரஞ் சென்னிமேல் வையா.

(இ - ள்.) அண்ணல் வேதியர் - பெருமை பொருந்திய

மறையவராகிய வாதவூரடிகளின், ஒழுக்கமும் அன்பும் கண்டு -

ஞானவொழுக்கத்தினையும் அன்பினையும் பார்த்து, யாக்கை உள்

நிலாவு உயிர் பொருள் புனலுடன் கவர்ந்து - உடலையும் அதனுள்

உலாவும் உயிரையும் பொருளையும் தான நீருடன் ஏற்று, உள்ளக்

கண்ணினால் மலம் கழீஇ - அக நோக்கினால் மலமாசினைக் கழுவி,

பத கமலமும் சூட்டி - திருவடித் தாமரையையும் முடியிற் சூட்டி,

வண்ணம் மாமலர்ச் செங்கரம் - அழகிய தாமரை மலர்போன்ற

சிவந்த திருக் கரத்தினை, சென்னிமேல் வையா - முடியின்மேல்

வைத்து.

உள்ளக் கண்ணினால் மலங்கழீஇ என்றது மானத தீக்கை. பத

கமலமுஞ் சூட்டி என்றது திருவடி தீக்கை. செங்கரஞ் சென்னிமேல்

வையா என்றது அத்த மத்தக சையோகமெனப்படும் பரிச தீக்கை

உள்ளக் கண்ணினால் என்பதற்கு ஒளத்திரியின் ஞான தீக்கையால்

என உரைத்தலுமாம்; ஞானதீக்கைக் குரியார்க்கும் பரிச தீக்கை

விலக்கின் றென்க; தீக்கை வகைகளை,

"பலவிதமா சான்பாச மோசனந்தான் பண்ணும்

படிநயனத் தருள்பரிசம் வாசகமா னதமும்

அலகில் சாத்திரயோக மவுத்தி ராதி

யநேகமுள வவற்றினவுத் திரியிண்டு திறனாம்

இலகுஞா னங்கிரியை யெனஞான மனத்தா

லியற்றுவது கிரியையெழிற் குண்டமண்ட லாதி

நிலவுவித்துச் செய்தல் கிரியாவதிதா னின்னும்

நிர்ப்பீசஞ் சபீசமென விரண்டாகி நிகழும்"

என்னும் சிவஞான சித்தியார்த் திருவிருத்தத்தா லறிக. இறைவன்

தம் உயிர் உடல் பொருள்களையெல்லாம் ஏற்றருளினமையை,

"அன்றே யென்ற னாவியு முடலு முடைமை யெல்லாமுங்

குன்றே யனையா யென்னையாட் கொண்டபோதே

கொண்டிலையோ

இன்றோ ரிடையூ றெனக்குண்டோ வெண்டோண்

முக்கணெம்மானே

நன்றே செய்வாய் பிழைசெய்வாய் நானோ விதற்கு நாயகமே"

என திருவாசகத்துள் அடிகள் தாமே அருளிச் செய்தலானு மறிக.

(45)





	 	 சூக்க மாகுமைந் தெழுத்தினிற் சுற்றிய பாச

வீக்க நீக்கிமெய் யானந்தம் விளைநிலத் துய்த்துப்

போக்கு மீட்சியுட் புறம்பிலாப் பூரண வடிவம்

ஆக்கி னானொரு தீபகம் போல்வரு மண்ணல்.

(இ - ள்.) சூக்குமாகும் ஐந்தெழுத்தினில் - சூக்குமமென்னும்

திருவைந் தெழுத்தின் உபதேசத்தினால், சுற்றிய பாச வீக்கம் நீக்கி

- வாதவூரரைப் பந்தித்த பாசக் கட்டினைப் போக்கி, மெய்

ஆனந்தம் விளை நிலத்து உய்த்து - அழியாத இன்பம் விளையும்

நிலத்திற் செலுத்தி, போக்கு மீட்சி உள் புறம்பு இலாப் பூரண

வடிவம் ஆக்கினான் - போக்கும் வரவும் உள்ளும் புறம்பு மில்லாத

வியாபக வடிவமாகச் செய்தனன்; ஒரு தீபகம்போல் வரும் அண்ணல்

- ஒரு பார்வைபோன்று எளிவந்த இறைவன்.

பஞ்சாக்கரம் தூலம், சூக்குமம், அதிசூக்குமம் என

மூவகைப்படும் என்றும், தூலம், சூக்குமம், காரணம், மகாகாரணம்,

முத்தி என ஐவகைப்படும் என்றும் கூறுப; அவற்றுள் சூக்குமம்

இங்கு உபதேசித்தமை கூறினார்; அது, "நானேயோ தவஞ்செய்தேன்

சிவாயநம வெனப்பெற்றேன்" என அடிகள் திருவாசகத்துள் அருளிச்

செய்ததாகும் என்பர். சூக்கம், பாகதச் சிதைவு. சுற்றிய பாச வீக்கம்

என்பதற்குத் திரோதாயி, ஆணவங்களை யுணர்த்தும்

இரண்டக்கரங்கள் என்பாரு முளர். கண்டவடிவன்றாகையால்

போக்குமீட்சி உட்புறம்பிலாதாயிற்று. பூரண வடிவமாக்கினான் -

சிவசொரூபமாக்கினான். தீபகம் - பார்வை; மான் காட்டி மான்

பிடிப்பார்போல வாதவூரரை ஆட்கொள்ளுதற்குத் திருவுருக்கொண்டு

வந்தனர் என்க. அண்ணல ஆக்கினான் என முடியும். பல்வகைப்

பஞ்சாக்கரங்களி னியல்பும், அவற்றை ஓது முறையும், நிற்குமுறையும்

குருமுகத்தால் அறியற்பாலன. (46)





	 	 பார்த்த பார்வையா லிரும்புண்ட நீரெனப் பருகுந்

தீர்த்தன் றன்னையுங் குருமொழி செய்ததுந் தம்மைப்

போர்த்த பாசமுந் தம்மையு மறந்துமெய்ப் போத

மூர்த்தி யாயொன்று மறிந்திலர் வாதவூர் முனிவர்.

(இ - ள்.) பார்த்த பார்வையால் - நோக்கிய திருவருள்

நோக்கத்தினாலே இரும்பு உண்ட நீர் எனப்பருகும் - காய்ச்சிய

இரும்பி நீரினைப் பருகினாற்போலப் பருகிய, தீர்த்தன் தன்னையும்

- தூயவனாகிய அவ்வாசிரியனையும், குருமொழி செய்ததும் -

அக்குரவன் உபதேசமொழி அருளியதையும், தம்மைப் போர்த்த

பாசமும் - தம்மை மறைத்த பாசத்தையும், தம்மையும் மறந்து -

தம்மையும் மறந்து விட்டு, மெய்ப்போத மூர்த்தியாய் - மெய்ஞ்ஞான

வடிவினராய், ஒன்றும் அறிந்திலர் வாதவூர் முனிவர் - ஒன்றனையும்

அறியாதவராயினர் வாதவூர் முனிவர்.

பருகும் - அத்துவிதமாகத் தம்முள் அடக்கிய;

மும்மலங்களையும் சுவற்றிய என்பாருமுளர். பாசத்தை மறத்தலாவது

பாசமொழிந்து நிற்றல். தீர்த்தனையும் குருமொழிசெய்ததனையும்

தம்மையும் மறத்தலாவது ஞேயம் ஞானம் ஞாதுரு என்னும் மூறும்

நழுவாமல் நழுவி நிற்றல். ஊமைத் தசும்புள் நீர் நிறைந்தாற்போல

ஞானவொளி நிறைந்திருந்தன ரென்பார் ‘மெய்ப்போத

மூர்த்தியாய்’ என்றார் ‘முனிவர்’ என உடம்பொடு புணர்த்தும்

அவரது ஞான நிட்டை நிலை விளக்கினார். (47)





	 	 	 தேனும் பாலுந்தீங் கன்னுலு மமுதுமாய்த் தித்தித்

			தூனு முள்ளமு முருக்கவுள் ளொளியுணர்ந் தின்பம்

			ஆன வாறு*தேக் கிப்புறங் கசிவதொத் தழியா

			ஞான வாணிவந் திறுத்தன ளன்பர்தந் நாவில்.

	 	 		 (இ - ள்.) தேனும் பாலும் தீங்கன்னலும் அமுதுமாய்த்

தித்தித்து - தேனும் பாலும் இனிய கருப்பஞ்சாறும் அமிழ்துமாகத்

தித்தித்து, ஊனும் உள்ளமும் உருக்க - உடலையும் உள்ளத்தையும்

உருக்க, உள் ஒளி உணர்ந்து - அகத்திற்றோன்றிய அருளொளியை

உணர்ந்து, இன்பம் ஆன ஆறு தேக்கி - இன்பமாகிய ஆறு

தேக்கப்பட்டு, புறம் கசிவது ஒத்து - புறத்திற் கசிவதுபோல, அழியா

ஞானவாணி வந்து அன்பர் தம் நாவில் இறுத்தனள் - அழியாத

ஞானக் கலைமகள் தானேவந்து அவ்வன்பருடைய நாவின்கண்

தங்கினள்.

தேனும் பாலுந் தீங்கன்னலு மமுதுமாய்த் தித்தித்தமை,

	 "ஊனா யுயிரா யுணர்வாயென் னுட்கலந்து

			தேனா யமுதமுமாய்த் தீங்கரும்பின் கட்டியுமாய்

			வானோ ரறியா வழியெமக்குத் தந்தருளும்

			தேனார் மலர்க்கொன்றைச் சேவகனார்"



எனவும், உள்ளொளி யுணர்ந்தென்பது,

"சீரார் பெருந்துறையில்

எளிவந் திருந்திரங்கி யெண்ணரிய வின்னருளால்

ஒளிவந்தெ னுள்ளத்தி னுள்ளே யொளிதிகழ

அளிவந்த வந்தணனை"



எனவும் அடிகள் திருவம்மானையில் அருளிச் செய்தலா

னறியப்படும். இன்பவெள்ளம் உண்ணிறைந்து புறங்கசிவதுபோல

ஞானமயமான மொழிகள் நாவில் வெளிவரலாயின வென்க. (48)





* * *





(பா - ம்.) * தேக்கிய புறம்.





	 	 தொழுத கையினர் துளங்கிய முடியினர் துளும்ப

அழுத கண்ணினர் பொடிப்புறு மியாக்கையர் நாக்குத்

தழுத ழுத்தவன் புரையினர் தமையிழந் தழல்வாய்

இழுதை யன்னமெய் யினர்பணிந் தேத்துவா ரானார்.

(இ - ள்.) தொழுத கையினர் துளங்கிய முடியினர் -

கூப்பியகையினராய் நடுங்கிய தலையினராய், துளும்ப அழுத

கண்ணினர் - நீர் ததும்ப அழுத கண்ணினராய், பொடிப்புறும்

யாக்கையர் - புளகித்த உடலை யுடையவராய், நாக்குத் தழுதழுத்த

அன்பு உரையினர் - நாத் தழுதழுத்த அன்பு மொழி யினராய்,

தமை இழந்து - சீவபோதத்தை இழந்து, அழல்வாய் இழுதை

அன்ன மெய்யினர் - நெருப்பிற்பட்ட நெய்போன்ற உடலை

யுடையராய், பணிந்து ஏத்துவார் ஆனார் - வணங்கித் துதிப்பாராயினர்.

கையினர் முதலிய குறிப்பு முற்றுக்கள் எச்சமாயின.

தலையன்பின் செய்கைகள் இதிற் கூறப்பட்டன.

"திருத்திகழ் கவிகைக் கீழுஞ் சிறந்தபொற் சிவிகை மேலும்

வரத்திரு மேவு தானை மன்னவ னென்ன வந்தார்

உருத்தெரி யாத நீறுங் கோவண வுடையுங் குஞ்சி

விரித்துள சிரமுங் கண்ணீர் மிகப்பொழி விழியு மானார்"



"அன்புட னோக்கி நிற்ப ரழுவர்கை தொழுவர் வீழ்வர்

இன்புற வெழுவர் பின்பா லேகுவ ரிரங்கி மீள்வர்

நன்பகல் கங்குல் காணார் ஞானநல் லறிவே கொண்டு

கொன்புனை பித்தர் பாலர் பிசாசர்தங் கொள்கை யானார்"



எனவரும் திருவாதவூரர் புராணச் செய்யுட்கள்

நோக்கற்பாலன. (49)





	 	 பழுதி லாதசொன் மணியினைப் பத்திசெய் தன்பு

முழுது மாகிய வடத்தினான் முறைதொடுத் தலங்கல்

அழுது சாத்துமெய் யன்பருக் ககமகிழ்ந் தையர்

வழுவி லாதபேர் மாணிக்க வாசக னென்றார்.



(இ - ள்.) பழுது இலாத சொல் மணியினை - குற்றமற்ற

சொல்லாகிய மாணிக்கங்களை, பத்தி செய்து - வரிசைப் படுத்தி,

அன்பு முழுதும் ஆகிய வடத்தினால் முறை தொடுத்த அலங்கல் -

முற்றும் அன்பாகிய நாணினால் முறையாகக் கோத்த மாலையை,

அழுது சாத்தும் மெய் அன்பருக்கு - அழுது சூட்டிய உண்மை

அன்பராகிய அவ்வாதவூரருக்கு, ஐயர் அகமகிழ்ந்து - ஆசிரியர்

மனமகிழ்ந்து, வழு இலாதபேர் மாணிக்க வாசகன் என்றார் -

குற்றமில்லாத பெயர் மாணிக்கவாசகன் என்று கூறியருளினார்.

அகவிருளை நீக்கி ஒளிர்வன வாகலின் ‘சொன் மணியினை’

எனவும், ஒவ்வொரு சொல்லும் அன்பால் ஊடுருவப் பட்டிருத்தலின்

‘அன்பு முழுதுமாகிய வடத்தினால்’ எனவும் கூறினார்.

வாழ்த்துள்ளும் ‘அழுதடி யடைந்த வன்பன்’ எனக் கூறிப்

போந்தமை சிந்திக்கற்பாலது. தொடுத்த என்னும் பெயரெச்சத்து

அகரம் தொக்கது; தொடுத்து அவ்வலங்கல் எனச்சுட்டு

வருவித்துரைத்தலுமாம். ஐயர் அன்பருக்கு வழுவிலாதபேர் மாணிக்க

வாசகன் என்றார் எனமுடிக்க. தீக்கையில் மாணவர்க்கு ஏற்புடைய

பெயர் ஆசிரியரால் வழங்கப்படுவதுண்டாகலின் இஃதும் அங்ஙனம்

வழங்கப் பெற்ற பெயரென்க. (50)





	 	 பாட்டிற் கின்புறு குருபரன் பாதமேற் கண்ணீர்

ஆட்டிச் சொன்மல ரணிந்துதற் போதவின் னமுதை

ஊட்டித் தற்பர ஞானமா மோமவெங் கனலை

மூட்டிச் சம்புவின் பூசைமேன் முயற்சிய ரானார்.

(இ - ள்.) பாட்டிற்கு இன்புறு குருபரன் - பாட்டிற்கு மகிழும்

குருநாதனுடைய, பாதமேல் கண்ணீர் ஆட்டி - திருவடிமேல்

ஆனந்தக் கண்ணீரால் திரு மஞ்சன மாட்டி, சொல்மலர் அணிந்து -

சொல்லாகிய மலரைச்சூட்டி, தற்போத இன் அமுதை ஊட்டி -

சீவபோதமாகிய இனிய அழுதினை உண்பித்து, தற்பர ஞானமாம்

ஓமவெங் கனலைமூட்டி - பரஞானமாகிய ஓமஞ் செய்தற்குரிய

வெப்பமாகிய கனலைமூட்டி, சம்புவின் பூசை மேல் முயற்சியர்

ஆனார்- (இவ்வாறு) சிவ பூசையில் முயற்சியுடையவர் ஆயினார்.



கண்ணீர் சொரிதலும், பாடுதலும், தற்போதமிழந்து நிற்றலும்,

பரஞான மேலிடலும் ஆகிய இவற்றை முறையே திருமஞ்சன

மாட்டல், அருச்சித்தல், நிவேதித்தல், ஓமக் கனல் வளர்த்தல்

என்பனவாக உருவகித்துச் சிவபூசை யென்றனர். எனவே, வேறு

பூசையின்றேனும் இவை தாமே உண்மைச் சிவபூசனை யாமென்பது

போதரும்; அந்தரியாக பூசை என்பாருமுளர்;

"மறவாமை யானமைத்த மனக்கோயி லுள்ளிருத்தி

உறவாதி தனையுணரு மொளிவிளக்குச் சுடரேற்றி

இறவாத வானந்த மெனுந்திருமஞ் சனமாட்டி

அறவாணர்க் கன்பென்னு மமுதமைத் தர்ச்சனை செய்வார்"



எனவும் திருத்தொண்டர் புராணச் செய்யுள் இங்கே கருதற்பாலது.

(51)





	 	 ஆசை வெம்பவ வாசனை யற்றுமா ணிக்க

வாச கப்பிரான் றேசிகன் மாணவ ரோதும்

ஓசை யாகம வுபநிடப் பொருளெலாங் கேட்டு

நேச மங்குவைத் திருந்தன ரதுகண்டு நிருத்தன்.

(இ - ள்.) ஆசை வெம்பவ வாசனை அற்று - அவாவினால்

வரும் கொடிய பிறவி வாசனை நீங்கி, மாணிக்க வாசகப் பிரான் -

மணிவாசகப் பெருமானார், தேசிகன் மாணவர் ஓதும் -

ஞானாசிரியனது மாணவர்கள் ஓதுகின்ற, ஓசை ஆகம உபநிடப்

பொருள் எலாம் - கேட்டு - ஒலியினையுடைய ஆகமப் பொருளும்

உபநிடதப் பொருளுமாகிய அனைத்தையும் கேட்டு, நேசம் அங்கு

வைத்து இருந்தனர் - அன்பினை அங்குப் பதிய வைத்து

இருந்தனர்; நிருத்தன் அது கண்டு - ஆசிரியனாகிய கூத்தபிரான்

அதனைக் கண்டு ஆசையும், பிறவிக்கேதுவாகிய மலவாசனையும்

என்னுமாம்.

தேசிகனும் மாணவரும் வினா விடைகளாகக் கூறும்

என்றுரைத்தலும் பொருந்தும். சித்தாந்தப் பொருளும் வேதாந்தப்

பொருளும் கேட்டு என்க. உபநிடதம் எனற்பாலது உபநிடம் என

விகாரமாயிற்று. (52)





	 	 [எண்சீரடி யாசிரிய விருத்தம்]

தித்திக்கு மணிவார்த்தை யின்னஞ் சின்னாட்

டிருச்செவியி லருந்தவுங்கைச் செம்பொ னெல்லாம்

பத்திப்பே ரன்பளித்துக் கவர்ந்து வேண்டும்

பணிகொடுபாண் டியனையிவர் பண்பு தேற்றி

முத்திக்கே விடுத்திடவும் புத்தை வாது

முடித்திடவுந் திருவுள்ள முன்ன மெய்தி

எத்தித்தொண் டரைக்கருமஞ் சிறிதுண் டிங்கே

யிருத்தியென வுருக்கரந்தா னடிய ரோடும்.

(இ - ள்.) தித்திக்கும் மணிவார்த்தை இன்னம் சில்நாள்

திருச்செவியில் அருந்தவும் - இனிக்கின்ற மாணிக்கம் போலும்

வாசகமாகிய அமிழ்தினை இன்னும் சில நாட்கள் வரையிலும் தமது

திருச்செவியாகிய வாயினால் உண்ணவும், கைச் செம்பொன்

எல்லாம் -கையிலுள்ள செம்பொன் அனைத்தையும், பத்திப்பேர்

அன்பு அளித்துக் கவர்ந்து - பத்தி என்னம் தலையன்பினைத் தந்து

கவர்ந்து கொண்டு, வேண்டும் பணிகொடு - தாம் விரும்பும்

பணியை ஏற்றுக் கொண்டு, பாண்டியனை இவர் பண்புதேற்றி -

பாண்டியனுக்கு இவர் பண்பினை அறிவித்து, முத்திக்கே

விடுத்திடவும் - வீட்டின்கட் செலுத்தவும், புத்தைவாது முடித்திடவும்

- புத்தரை வாதின்கண் வென்று அழிக்கவும், திருவுள்ளம் முன்னம்

எய்தி - திருவுள்ளத்திற் கருதி, தொண்டரை - வாதவூரடிகளை,

கருமம் சிறிது உண்டு - சிறிது காரியம் உளது (ஆதலால்), இங்கே

இருத்தி என - இங்கு இருப்பாயாக என்று, எத்தி - விரகு செய்து,

அடியாரோடும் உருக்கரந்தான் - அடியார்களோடும்

மறைந்தருளினான்.

வார்த்தை, கருவியாகு பெயர். அன்பு அளித்துச் செம்பொன்

கவர்ந்து என்றது பரிவருத்தனை. பாண்டியனை, முத்திக்கு என்பன

வேற்றுமை மயக்கம், புத்து, சமண் என்பது போல் நின்ற குழூஉப்

பெயர். முன்னம் -

குறிப்பு. எத்தல் - விரகுசெய்தல்; ஏமாற்றலுமாம். இருத்தி -

இருப்பாய்; இ விகுதி எதிர்காலங் காட்டிற்று. (53)





	 	 கனவில்லருங் காட்சியெனக் கருணை மூர்த்தி

காட்டிமறைத் தலுமன்பர் கலக்கத் தாழ்ந்து

நனவுகொல்லோ கனவுகொல்லோ வின்று நாதன்

ஞமலிக்குத் தவிசிட்ட நலம்போ லென்னை

நினைவரிய திருமேனி சாட்டி யாண்டு

நீத்ததையென் றையுற்று நெஞ்சந் தேறி

இனவடியா ருடன்கூட்டா தேகி னாயோ

வென்னையுமென் வினையையுமிங் கிருத்தி யெந்தாய்.

(இ - ள்.) கனவில்வரும் காட்சி என - கனவிற்றோன்றும்

தோற்றம் போல, கருணைமூர்த்தி காட்டி மறைத்தலும் -

அருள்வடிவினராகிய இறைவர் தமதுரு வைக்காட்டி

மறைத்தவளவில், அன்பர் - வாதவூரடிகள், கலக்கத்து ஆழ்ந்து -

துன்பக்கடலுள் அழுந்தி, நாதன் இன்று நினைவு அரிய திருமேனி

காட்டி - இறைவன்இன்று நினைத்தற்கரிய தனது திருமேனியைக்

காண்பித்து, ஞமலிக்கு தவிசு இட்ட நலம் போல் - நாய்க்குத் தவிசு

அளித்து நலம்பட ஆண்டமை போல, என்னை ஆண்டு - என்னை

ஆண்டருளி, நீத்தது - நீங்கியருளியது, நனவு கொல்லோ கனவு

கொல்லோ என்று ஐயுற்று - நனவோ அன்றிக்கனவோ என்று

ஐயுற்று, நெஞ்சம் தேறி - (பின் நனவே என) மனந்தெளிந்து,

எந்தாய் - எம்தந்தையே, இன அடியாருடன் கூட்டாது - உன்

இனமாகிய அடியாரோடு சேர்க்காமல், என்னையும் என்

வினையையும் இங்கு இருத்தி ஏகினாயோ - அடியேனையும்

அடியேன் வினையையும் இங்கு இருத்திச் சென்றனையோ.

ஞமலிக்குத் தவிசிட்ட நலம்போல் என்ற கருத்து,

"நாட்டார்கள் விழித்திருப்ப ஞாலத் துள்ளே

நாயினுக்குத் தவிசிட்டு"



எனவும்,

"பொற்றவிசு நாய்க்கிடுமா றன்றேயுன் பொன்னருளே"



எனவும் திருவாசகத்துள் வருதல் காண்க. நினைவரிய திருமேனி

காட்டி ஆண்டமையை

"வண்ணந்தா னதுகாட்டி வடிவு காட்டி

மலர்க்கழல்க ளவைகாட்டி வழியற் றேனைத்

திண்ணந்தான் பிறவாமற் காத்தாட் கொண்டாய்"



எனவும்,

"பேணு பெருந்துறையிற்

கண்ணார் கழல்காட்டி நாயேனை யாட்கொண்ட"



எனவும்



"உருநா மறியவோ ரந்தணனா யாண்டுகொண்டான்"



எனவும் அடிகள் திருவாசகத்தில் அருளிச்செய்தலும் காண்க.

நீத்ததை ஐ சாரியை. (54)





	 	 வஞ்சவினைக் கொள்கலனா முடலைத் தீவாய்

மடுக்கிலேன் வரையுருண்டு மாய்ப்பே னல்லேன்

நஞ்சொழுகு வாளாலுங் குறைப்பே னல்லே

னாதனே யதுவுநின துடைமை யென்றே

அஞ்சினேன் றானேயு மழியா தாவி

யையனே நினைப்பிரிந்து மாற்ற கில்லேன்

என்செய்கோ வெந்தாயோ வெந்தா யோவென்

றிரங்கினார் புரண்டழுதா ரினைய சொல்வார்.

(இ - ள்.) வஞ்சவினைக் கொள்கலனாம் உடலை -

வஞ்சமுடைய வினைகள் நிறைந்த பண்டமாகிய இவ்வுடலை, தீவாய்

மடுக்கிலேன் - நெருப்பின்கண் வீழ்த்திலேன்; வரை உருண்டு

மாய்ப்பேன் அல்லேன் - மலையினின்று உருண்டு

மாய்ப்பேனல்லேன்; நஞ்சு ஒழுகு வாளாலும் குறைப்பேன் அல்லேன்

- நஞ்சு ஒழுகும் வாளினாலும் சேதிப்பேனல்லேன்; நாதனே -

இறைவனே, அதுவும் நினது உடைமை என்றே அஞ்சினேன் -

அவ்வுடலும் உனது உடைமை யெனக்கருதி அதனைக்கொல்ல

அஞ்சினேன்; ஆவி தானேயும் அழியாது - உயிர் தானேயும்

அழியாது; ஐயனே - தலைவனே, நினைப்பிரிந்தும் ஆற்றகில்லேன்

- நின்னைப்பிரிந்தும் பொறுக்ககில்லேன்; எந்தாயோ எந்தாயோ என்

செய்கோ என்று இரங்கினார் - எந்தாயோ எந்தாயோ யான் என்ன

செய்வேனென்று புலம்பி, புரண்டு அழுதார் இனைய சொல்வார் -

புரண்டு அழுது இத்தன்மையனவற்றைக் கூறுவாராயினர்.

கொள்கலன் - பாண்டம்; மரக்கலமுமாம். வாளுக்கு நஞ்சு

பூசுதலுண்டாகலின் ‘நஞ்சொழுகு வாள்’ என்றார். உடலைத் தீவாய்

மடுக்கிலேன் என்பது முதலிய கருத்துக்களை,

"ஓய்விலாதன வுவமணி லிறந்தன வொண்மலர்த் தாடந்து

நாயிலாகிய குலத்தினுங் கடைப்படு மென்னை நன்னெறிகாட்டித்

தாயிலாகிய வின்னருள் புரிந்தவென் றலைவனை நனிகாணேன்

தீயில் வீழ்கிலேன் றிண்வரை யுருள்கிலேன் செழுங்கடல்

புகுவேனே"



எனவும்,



"அறுக்கிலேனுடல் துணிபடத்தீப்புக் கார்கிலேன்றிரு

வருள்வகை யறியேன்

	 பொறுக்கிலேனுடல் போக்கிடங்காணேன்

				 போற்றிபோற்றியென் போர்விடைப்பாகா

			இறக்கிலேனுனைப் பிரிந்தினிதிருக்க

				 வென்செய்கேனிது செய்கவென்றருளாய்

			சிறைக்கணேபுன னிலவியவயல்சூழ்

				 திருப்பெருந்துறை மேவியசிவனே"





எனவும் வரும் திருவாசகத்திருப்பாட்டுக்களிற் காண்க. செய்கோ

- செய்வேனோ; செய்கு - செய்வேன். (55)





	 	 	 *வறியவனா மொருபிறவிக் குருடன் கையில்

			 வந்தபெரு விலைமணிபோன் மழலை தேறாச்

+சிறியவனா மொருமதலை கையிற் கொண்ட

			 செம்பொன்மணி வள்ளம்போற் றேவர் யார்க்கும்

		அறிவரியாய் சிறியேனை யெளிவந் தாண்ட

			 வருமையறி யேன்றுன்பத் தழுவத் தாழப்

		பிறிவறியா வன்பரொடு மகன்றாய் கல்லாப்

பேதையேன் குறையலதெம் பிரானா லென்னே.



(இ - ள்.) தேவர்யார்க்கும் அறிவரியாய் -

தேவரனைவருக்கும் அறிதற் கரியவனே, வறியவனாம் ஒரு

பிறவிக்குருடன் கையில் - வறியோனாகிய ஒரு பிறவிக்குருடன்

கையில், வந்த பெருவிலைமணி போல் - தானே வந்து கிடைத்த

பெருவிலையினையுடைய மணியைப்போலவும், மழலை

தேறாச்சிறியவனாம் ஒருமதலை - மழலைச்சொல் தெளியாத

சிறியவனாகிய ஒரு மதலை, கையில் கொண்ட - தனது

கயிற்கொண்ட, செம்பொன்மணி வள்ளம்போல் - சிவந்த

பொன்னாலாகிய மணிகள் பதித்த கிண்ணத்தைப் போலவும்,

சிறியேனை எளிவந்து ஆண்ட அருமை அறியேன் - சிறியேனாகிய

என்னை எளிவந்து ஆண்டருளிய அருமையை யான்

அறியேன்; துன்பத்து அழுவத்து ஆழ - (அதனால் யான்) துன்பக்கடலுள் அழுந்த, பிறிவறியா அன்பரொடும் அகன்றாய் -

பிறிவினை அறியாத அடியாரோடும் மறைந்தருளினை; கல்லாப் பேதையேன் குறை அலது - கல்லாத புல்லறிவினேனது

குறையேயன்றி, எம்பிரானால் என் - எம்பிரானால்யாது குறையுளது.

பிறவிக்குருடனும், மதலையும் கிடைத்தற்கரிய பெருவிலை

மணியும் பொன் வள்ளமும் எளிதிற் கிடைத்த வழியும் அவற்றின்

அருமையறியாது கை நெகிழ விடுமாறு போல அடியேனை எளிவந்தாண்ட நினது அருமையை அறியாது நெகிழ விடலானேன்

என்றார். மதலைகையிற் கொண்ட பொன் வள்ளம்போல் என்னும்

கருத்து,

"மையி லங்குநற் கண்ணி பங்கனே

வந்தெ னைப்பணி கொண்ட பின்மழக்

கையி லங்குபொற் கிண்ண மென்றலால்

அரியை யென்றுனைக் கருது கின்றிலேன்

மெய்யி லங்குவெண் ணீற்று மேனியாய்

மெய்மை யன்பருன் மெய்மை மேவினார்

பொய்யி லங்கெனைப் புகுத விட்டுநீ

போவதோ சொலாய் பொருத்த மாவதே"





என்னும் பாசுரத்தாலும், என் குறையன்றி நின்னால்யாதுங்

குறையில்லை என்னும் கருத்து,

	 "என்னா லறியாப் பதந்தந்தா யான தறியா தேகெட்டேன்

உன்னா லொன்றுங் குறைவில்லை யுடையா யடிமைக்

காரென்பேன்

பன்னா ளுன்னைப் பணிந்தேத்தும் பழைய வடியா

ரொடுங்கூடா

தென்னா யகமே பிற்பட்டிங் கிருந்தே னோய்க்கு

விருந்தாயே"



என்னும் பாசுரத்தாலும் திருவாசத்தில் அடிகளால் அருளிச்

செய்யப்பட்டிருத்தல் காண்க. துன்பத்து என அத்துச்சாரியை

அல்வழிக் கண் வந்தது. அழுவம் - பரப்பு; கடல். எதுகை

நோக்கிப் பிறிவு என வலியாயிற்று. (56)



* * *



(பா - ம்.) * வறியனாம். +சிறியனாம்.





	 	 [கலிப்பா]

மண்ணாதி யாறாறு மனந்துழாவித் தடுமாறிப்

புண்ணாகி யெனைக்காணா துழல்கின்றேனைப் போதவருட்

கண்ணா லவைமுழுதுங் கரையநோக்கி யான்யானென்

றெண்ணா வெனைத்தந்தா யெங்குற்றாயோ வெந்தாயே.

(இ - ள்.) மண் ஆதி ஆறாறும் - நிலம் முதலிய

முப்பத்தாறு தத்துவங்களிலும், மனம் துழாவி - மனத்தால்

ஆராய்ந்து, எனைக் காணாது - என்னைக் காண மாட்டாது,

தடுமாறி புண்ணாகி உழல்கின்றேனை - கலங்கி வருந்திச்

சுழலுமென்னை, போத அருள் கண்ணால் - ஞான

அருணோக்கினால், அவை முழுது கரைய நோக்கி- அத்

தத்துவங்கள் முற்றும் கரையும்படி நோக்கி யருளி, யான் யான்

என்று எண்ணா எனைத் தந்தாய் - யான் யான் என்று கருதாத

என்னைக் காட்டியருளினையே; எந்தாய் எங்கு உற்றாயோ -

எந்தையே எங்குச் சென்றனையோ.

மண்ணாதி ஆறாறு - நிலம் முதல் நாதம் ஈறாகிய

முப்பத்தாறு தத்துவங்கள்; ஆறாறு, ஆகுபெயர், தத்துவங்களில்

ஒரோ வான்றையே நான் என மயங்கிப் பின் ஆராய்ந்து என்னைக்

காணாது உழல்கின்றேனை என்க. இச் செய்யுளிலும் வருஞ் செய்யுள்

இரண்டிலும் தத்துவ ரூபம் முதலிய தச காரியங்கள் ஒருவாறு

அமைந்திருத்தல் உய்த்துணரற்பாலன. போதமாகிய அருள்.

தத்துவங்கள் கரைய என்றமையால் மந்திரம், பதம், வன்னம்,

புவனம், கலை என்னும் ஏனை அத்துவாக்களும் கரைய என

உபலக்கணத்தாற் கொள்ளலுமாம்.

"மந்திரம் பதங்கள் வன்னம் புவனங்கள் தத்து வங்கள்

ஐந்துநற் கலைகள் என்னும் அறுவகை யகற்றி யந்தச்

சிந்தனைக் கரிய மேலைச் சிவத்துட னறிவு சேரப்

பந்தனை யொழிவார் தம்மேற் பரிந்தருட் பார்வை செய்து"



என்னும் வாதவூரடிகள் புராணச் செய்யுளுங் காண்க. ஆன்மாவே

யான் என்று எண்ணாத என்னை என்க; எண்ணா என்பதனை

ஈறுகெட்ட எதிர்மறை வினையெச்சமாக்கி, அத்தத்துவங்களை யான்

யானென்று எண்ணாமல் என்னைத் தந்தாய் எனவும் உரைத்தலுமாம்.

தந்தாய் என்றது அறிவித்தாய் என்றபடி, என்னை அறிவித்தாய்

என்னவே நின்னை அறிவித்தாய் என்பதும் போதரும்; என்னை ?



"ஞான நாட்டம் பெற்றபின் யானும்

நின்பெருந் தன்மையுங் கண்டேன் காண்டலும்

என்னையுங் கண்டேன் பிறரையுங் கண்டேன்

நின்னிலை யனைத்தையுங் கண்டேன் என்னே

நின்னைக் காணா மாந்தர்

தன்னையுங் காணாத் தன்மை யோரே."



என்று பட்டினத்தடிகள் உணர்ந்து கூறுதலின் என்க. இது முதலிய

மூன்று செய்யுட்களையும் ஐஞ் சீராகப் பிரித்துக் கலிநிலைத்துறை

ஆக்கலுமாம். (57)





	 	 வானாதி யைந்துமுதல் வகுத்தவோசை முதலைந்தும்

ஆனாதி யங்குமன மாதிநான்கும் வழியடைப்பத்

தேனாதி யறுசுவையுங் கழியவூறுந் தெள்ளமுதம்

யானார நல்கினையா லெங்குற்றாயோ வெந்தாயே.



(இ - ள்.) வான் ஆதி ஐந்தும் - வான் முதலிய பூதங்கள்

ஐந்தும், முதல் வகுத்த ஓசை முதல் ஐந்தும் - (அவை

தோன்றுதற்குக்) காரணமாக வகுக்கப்பட்ட ஓசை முதலிய தன்

மாத்திரைகள் ஐந்தும், ஆனாது இயங்கும் - நீங்காது அலையும்,

மனம் ஆதி நான்கும் - மனமுதலிய அந்தக் கரணங்கள்

நான்குமாகிய இவற்றின், வழி அடைப்ப- வழிதூர, தேன் ஆதி

அறுசுவையும் கழிய ஊறும் தெள் அமுதம் - தேன்முதலிய

அறுவகைச் சுவைப்பொருளினும் சுவைமிக ஊறும் சிவானந்த

அமிழ்தினை, யான் ஆர நல்கினை - யான் உண்ணுமாறு நல்கி

யருளினையே; எந்தாய் எங்கு உற்றாயோ - எந்தையே எங்குப்

புக்கனையோ.

ஆன்மதத்துவம் இருபத்து நான்கில் எஞ்சி நின்ற

ஞானேந்திரியம் ஐந்தும், கன்மேந்திரியம் ஐந்தும் இனம்பற்றிக்

கொள்க. வழியடைத்தலாவது பிறவி யொழிதல்; கரணங்களும்

பொறிகளும் விடய நுகர்ச்சியிற்செல்லும் வழிதூர என்றுமாம்;

"மாறிநின் றென்னை மயக்கிடும் வஞ்சப் புலனைந்தின்

வழியடைத்

தமுதே ஊறிநின் றென்னு ளெழுபரஞ் சோதி யுள்ளவா

காணவந் தருளாய்

தேறலின் றெளிவே சிவபெரு மானே திருப்பெருந் துறையுறை

சிவனே

ஈறிலாப் பதங்கள் யாவையுங் கடந்த வின்பமே யென்னுடை

யன்பே"



என்னும் திருவாசகம் இங்கே சிந்திக்கற்பாலது. தேன் ஆதி

அறுசுவை - தேன், பால், கன்னல், கனி, சீனி, கற்கண்டு என்ப.

ஐந்து, நான்கு, சுவை என்பன ஆகு பெயர்கள். கழிய, கழி என்னும்

உரிச்சொல்லடியாகப் பிறந்த வினையெச்சம். ஆல், அசை. (58) `





	 	 	 மாசாய் மறைக்குமல வலியும்நானும் வேறின்றி

			ஆசா *விகாரமல மாயினேனைப் பொருட்படுத்திப்

பேசாத +வின்புருவி னின்னோடென்னைப் பின்வைத்த

			ஈசா வெனையிங்கிட் டெங்குற்றாயோ வெந்தாயே.



(இ - ள்.) மாசு ஆய் மறைக்கும் மலவலியும் நானும் வேறு

இன்றி - இருளாகி மறைக்கும் ஆணவமலவலியும் யானும்

அத்துவிதமாய், ஆசாவிகாரமலம் ஆயினேனை - பல திறப்பட்ட

ஆசையாகிய மலமான என்னையும், பொருள்படுத்தி - ஒரு

பொருளாக்கி, பேசாத இன்பு உருவின் நின்னோடு -

உரைக்கப்படாத இன்ப வடிவினையுடைய நின்னோடு, என்னைப்

பின் வைத்த ஈசா - என்னைப் பின்னே வைத்த இறைவனே,

எந்தாய் - எமது தந்தையே, எனை இங்கு இட்டு எங்கு உற்றாயோ

- அடியேனை இங்கு வைத்து எங்கு உற்றனையோ.

மறைக்கும் - அறிவு இச்சை செயல்களை மறைக்கின்ற.

கேவலாவத்தையில் ஆணவமலத்தோடும், சகலாவத்தையில் தனு

கரண புவன போக வடிவாகிய மாயா மலத்தோடும் ஒன்றுபட்டுக்

கிடந்த என்னை நின்மலாவத்தையிற் புகுத்தி நின்னைச் சாரவைத்த

ஈசனே என்றாரென்க. எதுசை நோக்கி ஆசா என்பது திரியாது

நின்றது. பேசப்படாத என்றமையால் நினைக்கப்படாத என்பதும்

கொள்க;

	 "உரைமாண்ட வுள்ளொளி யுத்தமன்வந் துளம்புகலும்"



எனவும்,

	 "உள்ளப்படாத திருவுருவை யுள்ளுதலும்"



எனவும் திருவாசகத்தில் வருதல் காண்க. (59)





* * *





(பா - ம்.) * விகாரமயம். +அன்புருவின்.





	 	 [கலிநிலைத்துறை]

என்று வாய்திறந் தரற்றினா ரிரங்கினார் புனிற்றுக்

கன்று நீங்கிய வானெனக் கரைந்தநெஞ் சினராய்ச்

சென்று கோபுர வாயிலின் புறம்புபோய்த் திரண்டு

நின்ற காவலன் றமர்களை நேர்ந்தனர் நோக்கா.

(இ - ள்.) என்று வாய் திறந்து அரற்றினார் இரங்கினார் -

என்று வாய் திறந்து கதறி வருந்தி, புனிற்றுக்கன்று நீங்கிய ஆன்

என - இளங்கன்று நீங்கின பசுவைப்போல, கரைந்த நெஞ்சினராய்ச்

சென்று - உருகிய மனத்தினை யுடையராய்ச் சென்று,

கோபுரவாயிலின்புறம்பு போய் - கோபுரவாயிலுக்கு வெளியே போய்,

திரண்டு நின்ற காவலன் தமர்களை நேர்ந்தனர் நோக்கா - அங்கே

கூடி நின்ற அரசன் பரிசனங்களை நேர்ந்து பார்த்து.

புனிற்றுக் கன்று - ஈன்றணிமையுடைய கன்று. அரற்றினார்,

இரங்கினார், நேர்ந்தனர் முற்றெச்சங்கள். (60)





	 	 	 துங்க வாரியிற் கடும்பரித் தொகையெலா மாடித்

			திங்க ளின்றலை வருமென முன்புபோய்த் தென்னர்

			புங்க வன்றனக் குணர்த்துமின் போமென விடுத்தார்

			அங்க ணாயகன் பெருந்துறை நாயக னன்பர்.

	 		 (இ - ள்.) கடும் பரித் தொகை எலாம் - விரைந்த

செலவினையுடைய குதிரைக் கூட்டங்களெல்லாம். ஆடித் திங்களின்

தலை - ஆடிமாதத்தில், துங்கவாரியில் வரும் என - சிறந்த

கடற்றுறையின்கண் வந்திறங்குமென்று, முன்புபோய் -

முன்னர்ச்சென்று, தென்னர் புங்கவன் தனக்கு உணர்த்துமின்

- பாண்டியர் பெருமானுக்குக் கூறுங்கள்; போம் என விடுத்தார் -

போமின் என்று கூறி அனுப்பினார்; அங்கண் நாயகன் பெருந்துறை

நாயகன் அன்பர்- அழகிய அருட் கண்ணையுடைய தலைவனாகிய

பெருந்துறை நாதனுக்கு அன்பராகிய மணிவாசகனார்.

வாரியினின்று இறங்கும் பரியெல்லாம் ஆடித்திங்களில் வரும்

எனவும், பரியெல்லாம் வாரியினின்று ஆடித்திங்களில் இறங்கும்

எனவும் இருபொருள் தோன்றக் கூறினமை காண்க.

சௌரமானத்தால் ஆடிமாதமாவது சாந்திரமானத்தால்

ஆவணிமாதமாகுதலின் பரியெலாம் ஆடித்திங்களில் வருமென்ற

கூற்றும் தவறுபடாமை பெற்றாம். தலை, ஏழனுருபு. போமின்

எனற்பாலது போம் என நின்றது;வழக்கில் வந்த செய்யுமென்னும்

வாய்பாட்டேவலுமாம். (61)





	 	 	 புரசை மாவயப் புரவிதேர்ப் பொருநர்போய்ப் பொறிவண்

		டிரைசெய் தார்முடி வேந்தன்முன் னிறைஞ்சினா ருள்ள

		துரைசெய் தாரது கேட்டொன்று முரைத்தில னிருந்தான்

		நிரைசெய் தார்ப்பரி வரவினை நோக்கிய நிருபன்.

	 	 		 (இ - ள்.) புரசைமாவயப்புரவி தேர்ப்பொருநர் போய் -

கழுத்திடு கயிற்றையுடைய யானைகளையும் வெற்றியையுடைய

குதிரைகளையும் தேர்களையுமுடைய வீரர்கள் சென்று, பொறி

வண்டு இரைசெய் தார் முடிவேந்தன் முன் இறைஞ்சினார் -

பொறிகளையுடைய வண்டுகள் ஒலித்தலைச்செய்யும்

மாலையையணிந்த முடியினை யுடைய அரிமருத்தன பாண்டியன்

முன் வணங்கி, உள்ளது உரை செய்தார் - நடந்ததைக் கூறினார்;

அது கேட்டு ஒன்றும் உரைத்திலன் இருந்தான் - அதனைக் கேட்டு

ஒன்றுங்கூறா திருந்தனன்; நிரை செய்தார்ப்பரிவரவினை நோக்கிய

நிருபன் -வரிசைப்படுத்திய கிண்கிணி மாலையையணிந்த

குதிரைகளின் வரவினை எதிர்பார்த்திருக்கும் அப்பாண்டியன்.



புரசை - யானைக்கழுத்திடு கயிறு. யானை வீரரும், குதிரை

வீரரும், தேர் வீரரும் போய் என்க. இரை, முதனிலைத்தொழிற்

பெயர். இறைஞ்சினார், உரைத்திலன் என்பன முற்றெச்சங்கள்.

நிருபன் உரைத்திலன் இருந்தான் என முடிக்க. (62)





	 	 	 வள்ளல் வாதவூர் முனிகளு மன்னவன் பரிமாக்

		கொள்ள நல்கிய பொருளெலாங் குருந்தில்வந் தாண்ட

		பிள்ளை வாண்மதிச் சடைமுடிப் பெருந்துறை மறையோர்க்

		குள்ள வாதரம் பெருகமுன் வேண்டியாங் குய்ப்பார்.

	 	 		 (இ - ள்.) வள்ளல் வாதவூர் முனிகளும் - வள்ளலாகிய

வாதவூரடிகளும,் மன்னவன் - அரிமருத்தன பாண்டியன்,

பரிமாக்கொள்ள நல்கிய பொருள் எலாம் - குதிரை வாங்கக்

கொடுத்த பொருள் முழுதையும், குருந்தில் வந்து ஆண்ட - குருந்த

மரத்தின் அடியில் வந்து ஆண்டருளிய பிள்ளைவாள் மதிச்சடைமுடி

- ஒள்ளியகுழவித்திங்களைத்தரித்த சடைமுடியினை யுடைய,

பெருந்துறை மறையோர்க்கு - பெருந்துறையில் எழுந்தருளிய

அந்தணராகிய சிவபெருமானுக்கு, உள்ள ஆதரம் பெருக -

உள்ளன்பு பெருக, முன் வேண்டியாங்கு உய்ப்பார் - முன்

வேண்டிக் கொண்டது போலவே செலுத்துவாராயினர்.

சடை முடிப்பெருந்துறை மறையோர்க்கு என்பதற்குச்

சடாமுடியையுடைய பெருமானாரெழுந்தருளிய

திருப்பெருந்துறையிலுள்ள ஆதிசைவராகிய அந்தணர்களுக்கு எனப்

பிறர் கூறியபொருள் சிறிதும் பொருந்தாமை காண்க. முன் வேண்டி

யாங்கு - ‘இப்பொருளெலாம் உனக்கும் ஐம்பொறியும் வென்று

வேண்டும் நின்னன்பர்க்கும் ஆக்குக’ என மேல் வேண்டியவாறு.

உய்த்தல் - செல விடுதல். (63)





	 	 	 சிறந்த பூசைக்குந் திருவிழாச் சிறப்புக்குஞ் செல்வம்

		நிறைந்த வாலயத் திருப்பணித் திறத்துக்கு நிரப்பி

		அறந்த வாதபே ரன்பர்க்குஞ் செலுத்தியத் தலத்தே

			உறைந்த வாவற வின்னண மொழுகுநாள் கழிப்பார்.

	 	 		 (இ - ள்.) சிறந்த பூசைக்கும் திருவிழாச் சிறப்புக்கும் -

சிறப்புடைய பூசனைக்கும் திருவிழாவாகிய சிறப்புக்கும், செல்வம்

நிறைந்த ஆலயத்திருப்பணித் திறத்துக்கும் - செல்வம் நிறைந்த

திருக்கோயிலின் திருப்பணி வகைக்கும், நிரப்பி - நிரம்பக்

கொடுத்து, அறம்தவராதபேர் அன்பர்க்கும் செலுத்தி -

அறநெறியினின்று நீங்காதபெரிய அன்பர்கட்கும் செலவிட்டு,

அத்தலத்தே உறைந்து - அப்பதியின் கண் உறைந்து, அவா அற -

அவா என்பதின்றி, இன்னணம் - இவ்வாறு, ஒழுகு நாள் கழிப்பார் -

செல்லும் நாட்களைக் கழிப்பாராயினர்.

திருவிழா சிறப்பெனப் படுதலை,

"சிறப்பொடு பூசனை செல்லாது"



என்னுந் திருக்குறளாலறிக; நித்தத்திற் றாழ்வு தீரச் செய்யப்

படுதலின் நைமித்திகம் சிறப்பு எனப்படும். (64)





	 	 	 எல்லை கூறிய குளிர்மதி யடுக்கவந் தெய்த

			மல்லல் யானையா னின்னமும் வயப்பரி வந்த

			தில்லை யாலிது வென்னென வோலையு மெழுதிச்

			செல்ல வுய்த்தனன் வாதவூ ரமைச்சர்தந் திருமுன்.



(இ - ள்.) எல்லை கூறிய குளிர்மதி அடுக்க வந்து எய்த -

எல்லையாகக் கூறிய ஆடித் திங்கள் பொருந்த வந்து அடைய,

மல்லல் யானையான் - மதவள முடைய யானையை யுடைய

பாண்டியன். இன்னமும் வயப்பரி வந்தது இல்லை - இன்னும்

வெற்றி பொருந்திய குதிரைகள் வரவில்லை; இது என் என

ஓலையும் எழுதி -இதற்குக் காரணம் என்ன வென்று ஓலையும்

வரைந்து, வாதவூர் அமைச்சர் தம் திருமுன் செல்ல உய்த்தனன் -

வாதவூரராகிய அமைச்சரின் திரு முன்னர்ச் செல்ல விடுத்தான்.

குளிர்மதி - கடகமாதம். ஆடித்திங்கள்; குளிர் - ஞெண்டு;

கற்கடகம். இல்லையால், ஆல் அசை. வாத வூரராகிய அமைச்சர்

என விரிக்க; வாதவூரிற் றோன்றியவராகிய அமைச்சர் என்றுமாம்.

(65)





	 	 	 மன்ன வன்றிரு முகங்கண்டு முறைமையால் வாங்கி

			அன்ன வாசகந் தெரிந்துகொண் டாதியீ றில்லா

			முன்ன வன்றிரு வருட்கடன் மூழ்கிய முனிவர்

			என்னை வேறினிச் செய்யுமா றென்றுநின் றயர்வார்.



(இ - ள்.) மன்னவன் திருமுகம் கண்டு - பாண்டியனது

ஓலையைப் பார்த்து, முறைமையால் வாங்கி - முறைப்படி வாங்கி,

அன்ன வாசகம் தெரிந்து கொண்டு - அதிலுள்ள வாசகத்தைத்

தெரிந்து கொண்டு, ஆதிஈறு இல்லா முன்னவன் - முதலு முடிவு

மில்லாத முன்னவனாகிய இறைவனது, திருவருட் கடல் முழ்கிய

முனிவர் - திருவருட் கடலுள் மூழ்கிய முனிவராகிய மணிவாசகனார்,

என்னை வேறு இனிச் செய்யுமாறு என்று நின்று அயர்வார் - இனிச்

செய்யும் வழி வேறு என்னை யெனக் கருதி நின்று சோர்வாராகி.



திருமுகவாசகம் வாதவூரடிகள் புராணத்தில்,

"தென்னவ னரச னோலை தென்னவன் பிரம ராயன்

என்னுநல் லமைச்சன் காண்க வெல்லையி றனங்கொண் டேகிக்

கொன்னுறு பரிகொ ளாமற் கோவணங் கொண்டீ ரீது

மன்னர்தங் கருமஞ் செய்வார் வண்மையென் றுவகை யுற்றேம்."





"வையக மன்ன ராகி வாழ்வதின் மனைக டோறும்

எய்திய வுதரத் தீயா லிரப்பது பெருமை யென்றும்

மெய்தகத் தம்மை யாண்ட வேந்தரைப் பிழைத்து வேறு

செய்வது பலிக்கு மென்று தேர்ந்தநூற் றுணிவுங் கண்டேம்."



"மன்னரை யடைந்து வாழ்தல் வஞ்சநஞ் சுமிழு நாகந்

தன்னுடன் மருவி வாழுந் தன்மையென் றுணர்வீராயில்

துன்னுமிவ் வோலை காணும் பொழுதுநந் தூதர் தம்மோ

டிந்நகர் வருக மாற னெழுத்தென வுரைத்து நின்றான்"

என விரித்துரைக்கப் பெற்றுளது. (66)





	 	 சிந்தை யாகிய செறுவினுட் சிவமுத லோங்கப்

பந்த பாசம்வே ரறக்களைந் தருட்புனல் பாய்ச்சி

அந்த மாதியின் றாகிய வானந்த போகந்

தந்த தேசிக வுழவன்றன் கோயிலைச் சார்ந்தார்.



(இ - ள்.) சிந்தையாகிய செறுவினுள் - உள்ளமாகிய விளை

நிலத்துள், சிவ முதல் ஓங்க - அன்பாகிய முளை வளர, பந்தபாசம்

வேர்அறக் களைந்து - பந்தமாகிய பாசமென்னும் களையினை

வேரறக் களைந்து, அருள் புனல் பாய்ச்சி - அருளாகிய நீரினைக்

கால்யாத்து, அந்தம் ஆதி இன்று ஆகிய - முதலு முடிவும்

இல்லையாகிய, ஆனந்த போகம் தந்த தேசிக உழவன்தன் -

சிவானந்தமாகிய விளைவினைப் புசிக்குமாறு தந்தருளிய

குரவனாகிய உழவனது, கோயிலைச் சார்ந்தார் - திருக் கோயிலைச்

சார்ந்தனர்.

சிவம் - அன்பு; பத்தி. பிறவாறும் உருவகஞ் செய்ப;

"அருச்சனை வயலுள் அன்புவித் திட்டுத்

தொண்ட வழவ ராரத் தந்த

அண்டத் தரும்பிபறன் மேகன் வாழ்க"



என்னும் திருவாசகமும்,

"மெய்ம்மையா முழவைச் செய்து விருப்பெனும் வித்தை

வித்திப்

பொய்ம்மையாங் களையை வாங்கிப் பொறையெனு நீரைப்

பாய்ச்சித்

தம்மையு நோக்கிக் கண்டு தகவெனும் வேலி யிட்டுச்

செம்மையு ணிற்ப ராகிற் சிவகதி விளையு மன்றே"



என்னும் திருநாவுக்கரசர் தேவாரமும்,

"அன்பென் பாத்தி கோலி முன்புற

மெய்யெனு மெருவை விரித்தாங் கையமில்

பத்தித் தளிவித் திட்டு நித்தலும்

ஆர்வத் தெண்ணீர் பாய்ச்சிநேர் நின்று"

என்னும் பட்டினத்தடிகள் திருவாக்கும் நோக்குக.

இது மிகை குறையில்லாத ஒற்றுமை யுருவகவணி. (67)





	 	 	 [அறுசீரடியாசிரிய விருத்தம்]

என்னா யகனே பொன்னாட ரேறே யேறு கொடியுயர்த்த

மன்னா தென்னா பெருந்துறையெம் மணியே வழுதி

பொருளெல்லாம்

நின்னா லயத்து நின்னடியா ரிடத்துஞ் செலுத்து

நெறியளித்தாய்

பின்னா னவனுக் கென்கொண்டு பரிமாச் செலுத்தப்

பெறுமாறே.

	 		 (இ - ள்.) என் நாயகனே - எனது தலைவனே, பொன்னாடர்

ஏறே - தேவர்கள் சிங்கவேறே, ஏறு கொடி உயர்த்த மன்னா -

இடபத்தைக் கொடியின் கண் உயர்த்தியருளிய மன்னா, தென்னா -

சுந்தரபாண்டியனே, பெருந்துறை எம் மணியே - திருப்பெருந்

துறையில் எழுந்தருளிய எமது மாணிக்கமே, வழுதி பொருள்

எல்லாம் - பாண்டியன் பொருளனைத்தையும், நின் ஆலயத்தும்

நின் அடியாரிடத்தும் - நின் திருக்கோயிலின் திருப்பணியிலும்

நினது அடியார் திறத்திலும், செலுத்தும் நெறி அளித்தாய் -

செலவிடும் நெறியினை எனக்குத் தந்தருளினை; பின் நான் - இனி

யான், அவனுக்கு என்கொண்டு பரிமாச் செலுத்தப் பெறுமாறு -

அப்பாண்டியனுக்கு எதுகொண்டு குதிரை செலுத்தப் பெறும் வகை.



பொன்னாடரேறே என்ற கருத்து நம்பியாரூரர் அருளிச் செய்த

திருவாலங் காட்டுத் தேவாரப் பதிகத்தில்,

	 "சிவனே தேவர் சிங்கமே"



என வருதல் காண்க. நீயே வழுதி பொருளெல்லாம் செலவிடச்

செய்தாயாகலின் பரிமாச் செலுத்தும் வகையும் நீயே காட்டுதல்

வேண்டு மென்பார் இங்ஙனம் கூறினாரென்க. (68)





	 	 	 	 என்னா விறைஞ்சி யெழுந்தேத்தி யிரந்தா ரெதிரே

பெருந்துறையின்

மின்னார் சடைமேற் பிறைமுடித்தோன் விசும்பி னிறைந்த

திருவாக்கான்

மன்னா னவற்குப் பரியெல்லாம் வருமென் றோலை

விடுதியெனச்

சொன்னா னதுகேட் டகத்துவகை துளும்பி வரைந்து

சுருள்விடுத்தார்.

	 	 		 (இ - ள்.) என்னா இறைஞ்சி எழுந்து - என்று கூறிக் கீழே

வீழ்ந்து வணங்கி எழுந்து நின்று, ஏத்தி இரந்தார் எதிரே - பலபடத்

துதித்துக் குறை யிரந்த மாணிக்கவாசக ரெதிரே, பெருந்துறையின்

மின் ஆர் சடைமேல் பிறை முடித்தோன் - பெருந்துறையில்

எழுந்தருளிய மின்போன்ற சடையின்கண் பிறையினை முடித்தருளிய

இறைவன், விசும்பில் நிறைந்த திருவாக்கால் - வாயின்கண் நிறைந்த

திருவாக்கினால், மன்னானவற்கு - பாண்டியனுக்கு, பரி எல்லாம்

வரும் என்று ஓலை விடுதி எனச் சொன்னான் - குதிரைகளெல்லாம்

வருமென்று எழுதி ஓலை விடுப்பாயாக என்று கூறியருளினான்:

அதுகேட்டு- அதனைக் கேட்டு, அகத்து உவகை துளும்பி வரைந்து

சுருள் விடுதார் - மனத்தின்கண் மகிழ்ச்சி மிக்கு ஓலை எழுதிப்

போக்கினர்.

விசும்பினிறைந்த, திருவாக்கு - அசரீரி. மன்னானவற்கு -

மன்னற்கு; ஆனவன், முதல் வேற்றுமைச் சொல். மன்னற்கு ஓலை

விடுதி எனக் கூட்டுக. ஓலையைச் சுருளாகச் செய்து அனுப்புதல்

வழக்காகலின் ‘சுருள் விடுத்தார்’ என்றார்; இது முடங்கல் எனவும்

கூறப்படும். (69)





	 	 	 அந்த வோலைப் பாசுரமு மறையக் கேட்டு நின்றாங்கோர்

சிந்தை யானா மகிழ்சிறப்ப விருந்தான் புரவித் தேரோடும்

வந்த வாதிச் செங்கதிரோன் மறைந்தா னவனால்

வையமெலாம்

வெந்த வேடை தணிப்பான்போன் முளைத்தா *னாதி

வெண்கதிரோன்.

	 	 		 (இ - ள்.) அந்த ஓலைப் பாசுரமும் அறைய - அந்த

ஓலையின் வாசகத்தையும் ஒருவன் படிக்க, நின்று கேட்டு -

கருத்துடன் நின்று கேட்டு, ஓர் ஆங்கு - அதனை அறிந்த

பொழுதே, சிந்தை ஆனா மகிழ்சிறப்ப இருந்தான் - மனத்தின் கண்

நீங்காத மகிழ்ச்சி மிக இருந்தனன்; புரவித்தேரோடும் ஆதி வந்த

செங்கதிரோன் மறைந்தான் - குதிரைகள் பூட்டிய தேருடன் வந்த

ஆதியாகிய சூரியன் மறைந்தனன்; அவனால் வையம் எலாம் வெந்த

வேடை - அச்சூரியனால் நிலவுலகனைத்து வெந்த வெப்பத்தினை,

தணிப்பான் போல் - ஆற்றுபவனைப்போல, வெண்கதிரோன்

ஆதிமுளைத்தான் - சந்திரன் கீழ்த்திசையிற் றோன்றினன்.



ஆங்கு, ஓர் என்பன அசையுமாம். ஆதி - சூரியன்;

ஆதியாகிய செங்கதிரோன் என இருபெயரொட்டு; புரவித்

தேரோடும் நேரே வந்த செங்கதிரோன் என்றுமாம்; ஆதி -

நேரோடல்; இடப வீதியாகிய முதல்வீதியிற் செல்லும் ஆதித்தன்

என்று கூறலும் பொருந்தும். ஆரி முளைத்தான் - முதற்றிசையாகிய

கீழ்த்திசையில் உதித்தான். (70)





	 	 	 அன்று துயிலும் வாதவூ ரடிகள் கனவிற் சுடர்வெள்ளி

மன்று கிழவர் குருந்தடியில் வடிவங் காட்டி யெழுந்தருளி

வென்றி வேந்தன் மனங்கவரும் விசயப் பரிகொண்

டணைகின்றேம்

இன்று நீமுன் னேகுதியென் றருளிச் செய்ய

வெழுந்திருந்தார்.

	 	 		 (இ - ள்.) அன்று துயிலும் வாதவூர் அடிகள் கனவில் -

அன்று இரவு துயில்கின்ற வாதவூரடிகள் கனவின் கண், வெள்ளி

மன்று கிழவர் - வெள்ளியம்பலத்திற்கு உரிய சோமசுந்தரக்கடவுள்,

குருந்து அடியில் வடிவம் காட்டி எழுந்தருளி - குருந்த மரத்தடியில்

ஆட்கொண்ட ஆசிரியக்கோலங் காட்டி எழுந்தருளி, வென்றி

வேந்தன் மனம் கவரும் - வெற்றியை யுடைய பாண்டியனது

மனத்தைக் கொள்ளை கொள்ளும், விசயப்பரிகொண்டு

அணைகின்றேம் - வெற்றியைத்தரத்தக்க குதிரைகளை

வாங்கிக்கொண்டு வருவேம்; இன்று நீமுன் ஏகுதி என்று

அருளிச்செய்ய - இன்று நீ முன்னே செல்வாயென்று அருள்புரிய,

எழுந்திருந்தார் - வாதவூரடிகள் விழித்தெழுந்தார்.

குருந்தடியில் வடிவம் - குருந்தடியில் எழுந்தருளிய வடிவம்.

வடிவங் காட்டி - வடிவத்துடன்கனவில் எழுந்தருளி அருளிச்செய்ய

என்க. (71)





	 	 கனவி னிடத்துந் தேவர்க்குங் காண்டற் கரிய கருணையுரு

நனவி னிடத்துங் கனவிடத்து மெளிதே யன்றோ

நமக்கென்ன

நினைவி னிடைக்கொண் டிருக்கின்றார் நிருத்தா னந்தச்

சுடருள்ளத்

திருவி ருளைத்தின் றெழுவதென வெழுந்தா னிரவி

யிரவொதுங்க.

(இ - ள்.) கனவினிடத்தும் தேவர்க்கும் காண்டற்கு அரிய

கருணை உரு - கனவின் கண்ணும் தேவருக்கும் காணுதற்கரிய

அருள் வடிவம், நனவினிடத்தும் கனவிடத்தும் எளிதே அன்றோ

நமக்கு என்ன - நனவிலும் கனவிலும் நமக்கு எளிதல்லவா என்று,

நினைவினிடைக் கொண்டு இருக்கின்றார் - (வாதவூரர்) கருதிக்

கொண்டிரா நின்றார்; உள்ளத்து இனஇருளை - அவ்வடிகளது

உள்ளத்தின் கட் செறிந்த ஆணவமலமாகிய இருளை, நிருத்தானந்தச்

சுடர்தின்று எழுவது என - ஆனந்தக்கூத்தினை யுடைய

இறைவனென்னும் ஞான சூரியன் தின்று எழுந்தாற் போல, இரவி

இரவு ஒதுங்க எழுந்தான் - சூரியன் இருள் ஒதுங்க எழுந்தனன்.

கனவினிடத்தும், தேவர்க்கும் என்னும் உம்மைகள் முறையே

இழிவு சிறப்பும், உயர்வு சிறப்பும் ஆம். இறைவன் கனவிலும்

தேவர்க்கரியனாதலையும் நனவிலும் தமக்கு எளியனாதலையும்,

"கனவிலுந் தேவர்க் கரியாய் போற்றி நனவிலும்

நாயேற் கருளினை போற்றி"



எனவும்,

"கனவேயுந் தேவர்கள் காண்பரிய கனைகழலோன் புனவே யனவளைத் தோளியொடும் புகுந்தருளி

நனவே யெனைப்பிடித் தாட்கொண்டவா நயந்துநெஞ்சம்

சினவேற்க ணீர்மல்கத் தெள்ளேணங் கொட்டாமோ"



எனவும் அடிகள் திருவாசகத்தில் அருளிச் செய்திருத்தல்

காண்க. (72)





	 	 எழுந்தா ருடைய பெருந்துறையா ரிருதாள் பணிந்தா

ரினிப்பிறப்பில்

அழுந்தார் வழிக்கொண் டாரடைந்தா ரகன்றார் நெறிக

ளவிர்திங்கட்

கொழுந்தார் சடையார் விடையார்தென் கூட லணைந்தார்

பாடளிவண்

டுழுந்தார் வேந்தன் பொற்கோயி லுற்றார் காணப்

பெற்றாரால்.

(இ - ள்.) இனிப் பிறப்பில் அழுந்தார் - இனிப் பிறப்பினுள்

அழுந்தாதவராகிய வாதவூரடிகள் அப்பொழுது எழுந்து, உடைய

பெருந்துறை இருதாள் பணிந்தார் - தம்மை ஆளாகவுடைய

பெருந்துறை நாதரின் இரண்டு திருவடிகளையும் பணிந்து,

வழிக்கொண்டார் அடைந்தார் நெறிகள் அகன்றார் - வழிக்கொண்டு

சென்று சேய நெறிகளைக் கடந்து, அவிர்திங்கள் கொழுந்து ஆர்

சடையார் விடையார் - விளங்காநின்ற இளஞ்சந்திரனை அணிந்த சடையினை யுடையாரும் இடப வூர்தியை யுடையாருமாகிய

சோமசுந்தரக் கடவுளின், தென்கூடல் அணைந்தார் - மதுரையைச்

சார்ந்து, பாடுஅளி வண்டு உழும்தார் வேந்தன் பொற் கோயில்

உற்றார் - இசைபாடும் வண்டுகள் கிண்டா நின்ற வேப்பமலர்

மாலையை யணிந்த பாண்டியனது பொன்மயமான அரண்மனையை

அடைந்து, காணப் பெற்றார் - அரசனைக் காணப் பெற்றனர்.

அழுந்தார், வினையாலணையும் பெயர். எழுந்தார், பணிந்தார்,

வழிக் கொண்டார், அடைந்தார், அகன்றார், அணைந்தார், உற்றார்

என்பன முற்றெச்சங்கள். அளி வண்டு - அளியாகிய வண்டு. ஆல்,

அசை. (73)





	 	 	 மன்னர் பெருமா னெதிர்வந்த மறையோர் பெருமான்

வழிபாடு

முன்னர் முறையாற் செய்தொழுகி முன்னே நிற்ப

முகநோக்கித்

தென்னர் பெருமா னெவ்வளவு செம்பொன் கொடுபோ

யெவ்வளவு

நன்ன ரிவுளி கொண்டதெனக் கேட்டான் கேட்ட

நான்மறையோர்.

	 	 		 (இ - ள்.) மன்னர் பெருமான் எதிர்வந்த மறையோர்

பெருமான் - மன்னர் மன்னனாகிய பாண்டியனுக்கு முன்னேவந்த

வேதியர் பெருமானாகிய அடிகள், முன்னர் முறையால் வழிபாடு

செய்தொழுகி - முன் செய்யும் முறைப்படியே வழிபாடு செய்தொழுகி,

முன்னே நிற்ப - எதிரில் நிற்க, தென்னர் பெருமான் முகம் நோக்கி

- அப்பாண்டியர் தலைவன் அவர் முகத்தைப் பார்த்து, எவ்வளவு

செம்பொன் கொடு போய் - எவ்வளவு செம்பொன்னை எடுத்துச்

சென்று, எவ்வளவு நன்னர் இவுளி கொண்டது எனக் கேட்டான் -

எவ்வளவு நல்ல குதிரைகள் வாங்கிய தென்று வினவினன்; கேட்ட

நான் மறையோர் - அதனைக்கேட்ட அடிகள்.

முன்னர் முறை - புரவி வாங்கப் புறப்படுமுன் அமைச்சராகிய

தாம் அரசர்க்குச் செய்து போந்த முறை. தென்னர் பெருமான், நான்

மறையோர் என்பவற்றைச் சுட்டாகக் கொள்க. நன்னர், பண்புப்

பெயர். கொண்டது, தொழிற்பெயர். கேட்டல் இரண்டனுள் முன்னது

வினாவுதல், பின்னது செவியுறல். (74)





	 	 	 பொன்னு மளவோ விலைகொண்ட புரவித் தொகையு

மனைத்தவைதாம்

பின்னர் வரக்கண் டருளுதியெம் பெருமா னிதனாற்

றுரங்கபதி

என்னு நாமம் பெறுதிமதி யென்றா ரென்ற மந்திரர்க்குத்

தென்னன் சிறந்த வரிசைவளஞ் செய்து விடுப்பச்

செல்கின்றார்.

	 	 	 (இ - ள்.) பொன்னும் அளவோ - எடுத்துச் சென்ற

பொன்னும் ஓர் அளவினை யுடையதோ (அன்று), விலைகொண்ட

புரவித் தொகையும் அனைத்து - வாங்கி குதிரைத் தொகையும்

அத்தன்மைத்தே; அவை தாம் பின்னர் வரக்கண்டு அருளுதி -

அக்குதிரைகள் பின்பு வரக் கண்டருள்வாய்; எம்பெருமான் - எமது

தலைவ, இதனால் துரங்கபதி என்னும் நாமம் பெறுதிமதி -

இக்காரணத்தினால் துரங்கபதி என்னும் பெயரினைப் பெறுவாயாக;

என்றார் - என்று கூறினார்; என்ற மந்திரர்க்கு - என்று கூறிய

அமைச்சர்க்கு, தென்னன் - அரிமருத்தன பாண்டியன், வளம்

சிறந்த ரிசை செய்து விடுப்ப - வளமிக்க பல வரிசைகள் அளித்து

அனுப்ப, செல்கின்றார் - செல்லும் அவ்வடிகள்.

பொன்னும் எங்ஙனம் அளவின்றோ அங்ஙனமே புரவிக்கும்

அளவின்று என்றார். இதனால் - இங்ஙனம் அளவிறந்த

குதிரைகளை எய்துதலால். மதி யென்னும் முன்னிலை யசைச்சொல்

முன்னிலை முற்றைச் சார்ந்து வந்தது; மதி - இதனைக் கருதுவாயாக

என்றலுமாம். தாம், அசை. (75)





	 	 	 பொன்னங் கமலத் தடம்படிந்து புழைக்கை மதமா முகக்

கடவுள்

தன்னங் கமலச் சரணிறைஞ்சித் தனியே முளைத்த

சிவக்கொழுந்தை

மின்னங் கயற்கட் கொடிமருங்கில் விளைந்த தேனை

முகந்துண்டு

முன்னங் கருத்து மொழியுடம்பு மூன்று மன்பாய்த்

தோன்றினார்.



(இ - ள்.) பொன் கமலத்தடம் படிந்து - பொற்றாமரைத்

தடத்தில் நீராடி, புழைக்கை மதமா முகக் கடவுள் தன் - துளை

பொருந்திய துதிக்கையையும் மதப் பெருக்கினையு முடைய

யானைமுகத்தினை யுடைய சித்தி விநாயகக் கடவுளின், அம் கமலச்

சரண் இறைஞ்சி - அழகிய தாமரை மலர் போன்ற திருவடிகளை

வணங்கி, தனியே முளைத்த சிவக் கொழுந்தை - ஒன்றாய் முளைத்த

சிவக் கொழுந்தை, மின் அம் கயற்கண் கொடி மருங்கில் விளைந்த

தேனை - மின் போன்ற அழகிய அங்கயற்கண்ணம்மை என்னும்

கொடியின் பக்கத்தில் விளைந்த தேனை, முகந்து உண்டு -

கண்ணாகிய வாயினால் மொண்டு பருகி, முன்னம் கருத்து மொழி

உடம்பு மூன்றும் - திரு முன்னர் உள்ளமும் உரையும் உடலுமாகிய

மூன்று கரணங்களும், அன்பாய்த் தோன்றினார் - அன்பு வடிவாய்க்

காணப்பட்டார்.

பொன்னம், அம்அசை. உமையைக் கொடியாகவும் சிவத்தைத்

தேனாகவும் உருவகித்தார். கண்ணாகிய வாயால் என வருவித்

துரைக்க. அன்பு மயமாகிய சிவத்தேனை உண்டமையால் தாமும்

அன்புமயமாயினா ரென்க. முன்னங் கருத்து என்பதற்கு முன்னுதலை

யுடைய அழகிய கருத்து என்றுமாம். முன்னுதல் - நினைத்தல். (76)





	 	 	 மன்னே யென்னை யாட்கொண்ட மணியே வெள்ளி

மன்றாடும்

அன்னே யடியேன் வேண்டியவா றரச னீந்த

நிதியெல்லாம்

முன்னே கொண்டென் பணிகொண்டாய் முனியா தரச

னனிமகிழ

என்னே புரவி வரும்வண்ண மென்று வேண்டி

நின்றிடலும்.

	 	 	 (இ - ள்.) மன்னே - என திறைவனே, என்னை

ஆட்கொண்ட மணியே - என்னை அடிமையாகக் கொண்டருளிய

மாணிக்கமே, வெள்ளி மன்று ஆடும் அன்னே - வெள்ளியம்

பலத்தில் திருக் கூத்தாடி யருளும் அன்னையே, அடியேன்

வேண்யவாறு - அடியேன் வேண்டிக் கொண்ட வண்ணமே, அரசன்

ஈந்த நிதி எல்லாம் - அரசன் அளித்த பொருள் முழுதையும்,

முன்னே கொண்டு என் பணி கொண்டாய் - முதலில் ஏற்றுக்

கொண்டு பின் என் பணியையும் கொண்டருளினை; அரசன்

முனியாது நனிமகிழ - மன்னன் சினங் கொள்ளாது மிகவும் மகிழ்ச்சி

அடையுமாறு, புரவிவரும் வண்ணம் என்னே என்று வேண்டி

இரந்திடலும் - குதிரைகள் வருமாறு எங்ஙன மென்று வேண்டி

நின்ற வளவில்.

எங்ஙனம் புரவி வருமென நான் அறிகிலேன் நீயே அருளிட

வேண்டும் எனக் குறையிரத்தலும் என்க. (77)





	 	 	 மெய்யன் புடையா யஞ்சலைநீ வேட்ட வண்ணம்

விண்ணிரவி

வையம் பரிக்கும் பரியனைய வயமாக் கொண்டு

வருதுமென

ஐயன்றிருவாக் ககல்விசும்பா றெழுந்த தாக வதுகேட்டுப்

பொய்யன் பகன்றார் சிவன்கருணை போற்றி மனையிற்

போயினார்.

	 		 (இ - ள்.) மெய் அன்பு உடையாய் - உண்மை யன்புடையாய்,

அஞ்சலை - அஞ்சுதலொழிவாய்; நீ வேட்ட வண்ணம் - நீ

வேண்டியவாறே, விண் இரவி வையம் பரிக்கும் பரி அனைய -

வானின் கண் உள்ள சூரியனது தேரை இழுக்கும் குதிரையை ஒத்த,

வயமாக் கொண்டு வருதும் என - வெற்றியை யுடைய குதிரைகளைக்

கொண்டு வருவேம் என்று, ஐயன் திருவாக்கு - இறைவன்

திருவாக்கு, அகல் விசும்பி ஆறு எழுந்ததாக - அகன்ற வானின்

வழியே (அசரீரியாக) எழா நிற்க, அது கேட்டு - அதனைக் கேட்டு,

பொய் அன்பு அகன்றார் - பொய்யன்பு நீங்கிய வாதவூரடிகள்,

சிவன் கருணை போற்றி மனையில் போயினார் - சிவபிரான்

கருணையைத் துதித்துத் தமது இல்லிற்குச் சென்றனர்.

அஞ்சலை, அல் எதிர்மறையிடை நிலை; ஐ முன்னிலை

விகுதி. வையம் - தேர். எழுந்தது எழ அதனைக் கேட்டு என

விரித்துக் கொள்க. (78)





	 	 [வேறு]

கடிமனை யடைந்த வெல்லை வாதவூர்க் காவ லோரை

மடிமையில் சுற்றத் தோருங் கேளிரு மாண்ட காதல்

அடிமையுள் ளாரு மேதி லாளரும் பிறரு மீண்டி

இடிமழை வாய்விட் டென்னப் புந்திக ளினைய சொல்வார்.

	 		 (இ - ள்.) கடிமனை அடைந்த எல்லை - விளக்கமமைந்த

தமது இல்லினை அடைந்த பொழுது, வாதவூர்க்காவலோரை -

அவ்வாதவூரமைச்சரை, மடிமை இல் சுற்றத்தோரும் கேளிரும் -

சோர்வில்லாத சிளைஞரும் நட்பினரும், மாண்டகாதல்

அடிமையுள்ளாரும் -சிறந்த அன்பினையுடைய ஏவலாளரும்,

ஏதிலாளரும் பிறரும் ஈண்டி - அயலாரும் மற்றையோரும் நெருங்கி,

இடிமழைவாய் விட்டென்ன - இடிக்கும் மேகம் வாய்திறந்தாற்

போல, இனைய புந்திகள் சொல்வார் - இவ்வாறான புத்திகளைச்

சொல்வாராயினர். பெரியோர்களை அவர்கள் அவதரித்த ஊர்க்குத்

தலைவராகக் கூறுதல் மரபாகலின் ‘வாதவூர்க் காவலோரை’

என்றார்.



மடிமை - மடியின்றன்மை. பலருந் திரண்டு கழறுதலால் ‘இடி

மழை வாய்விட்டென்ன’ என்றார்; வாய்விடுதல் - முழங்குதல்;

விட்டாலென்ன என்பது விட்டென்ன எனத்தொக்கது. (79)





	 	 	 மந்திரக் கிழமை பூண்டு மன்னவர் கருமஞ் செய்வ

			தந்தணர்க் கறனே யல்ல வமைச்சிய லறத்து நின்றால்

			வெந்திற லரசர்க் கேற்ற செய்வதே வேண்டு மென்னத்

			தந்திர மனுநூல் வல்லோர் சாற்றுவா ரன்றோ வையா.

	 	 		 (இ - ள்.) மந்திரக்கிழமை பூண்டு - அமைச்சியலுரிமை

பூண்டு, மன்னவர் கருமம் செய்வது - அரசரது வினைசெய்தல்,

அந்தணர்க்கு அறனே அல்ல - மறையவருக்குரிய அறமே அன்று;

அமைச்சியல் அறத்து நின்றால் - அமைச்சியலுக்குரிய அறநெறியில்

நின்றால், வெந்திறல் அரசர்க்கு ஏற்ற செய்வதே வேண்டும் என்ன -

மிக்க வலியினையுடைய அம்மன்னவர்க்குப் பொருந்திய

‘வினைகளையே செய்ய வேண்டுமென்று, ஐயா - ஐயனே, தந்திரம்

மறுநூல் வல்லோர் - தந்திரமாகிய மனுநூல் வல்லவர், சாற்றுவார்

அன்றோ - கூறுவார் அல்லவா.

மன்னவர் கருமம் - அரசரேவிய வினை, அரச காரியம்;

அரசர்க்குரிய தொழல்களுமாம். நூலும் கரகமும் முக்கோலும்

மணையும் உடையராய்ப் பிச்சை கொண்டுண்டேனும் தமது

பொருளுண்டேனும் ஓதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல்,

ஈதல், ஏற்றல் என்னும் அறு தொழில் புரிந்தொழுகல் அந்தணர்க்

குரிய அறமாகலின் ‘மன்னவர் கருமஞ்செய்வதந்தணர்க்கறனேயல்ல’

என்றார்.செய்வது, தொழற் பெயர். அரச காரியஞ் செய்வது

அந்தணர்க்குரித்தன்று, அங்ஙனம் உரித்தல்லாத அதனையும் அவர்

ஒரே வழி மேற்கொள்ளின், பின்பு அரசர்க்குரிய வினைகளாகிய

நாடுகாத்தலும் பகை யொறுத்தலும் முதலியவற்றிற்கு

ஏற்றவைகளையே புரிதலும், அவனது ஒளியோடு பொருந்த

ஒழுகுதலும் செய்தல் வேண்டுமென்க. தந்திரம் வல்லோரும் மனுநூல்

வல்லோரும் என்றுமாம்; தந்திரம் - ஆகமம். (80)





	 	 	 	 அரைசிய லமைச்சு நீதி யாய்ந்தநுங் கட்கு நாங்கள்

			உரைசெய்வ தெவனீர் செய்வ தொன்றுநன் றாவ தில்லை

			விரைசெறி தாராற் கின்று வெம்பரி வருவ தாக

			வரையறை செய்தீர் நாளை யென்சொல வல்லீ ரையா.

	 	 	 (இ - ள்.) அரைசியல் அமைச்சுநீதி ஆய்ந்த நுங்கட்கு -

அரசியலையும் அமைச்சர் நீதியையும் ஆராய்ந்தறிந்த நுமக்கு,

நாங்கள் உரை செய்வது எவன் - நாங்கள் சொல்லக் கிடப்பது யாது,

நீர் செய்வது ஒன்றும் நன்றாவது இல்லை - நீர் செய்யுங்காரியம்

சிறிதும் அழகிதன்று; விரை செறிதாராற்கு - மணமிக்க வேப்ப மலர்

மாலையை யணிந்த பாண்டியனுக்கு, வெம்பரி இன்று வருவதாக

வரையறை செய்தீர் - விரும்பத்தக்க குதிரைகள் இன்று வருமென

நாள் வரை யறுத்தீர்; ஐயா - ஐயனே, நாளை என் சொலவல்லீர் -

(குதிரை வராவிடில்) நாளை என்ன சொல்ல வல்லீரோ.

அரசியல் - அரசனது தன்மை என்றுமாம்; ஆவது, பிழை

செய்தாரைக் கண்ணோடாது ஒறுத்தல் முதலிய அவனது பெற்றி.

வெம்பரி - கடுஞ்செலவினை யுடைய பரி என்றுமாம். வருவதாக -

வருமென. பரி இன்று வருவதாக நாளை வரையறை செய்தீர் இனி

என் சொலவல்லீர் என மாற்றியும் விரித்தும் உரைத்தலுமாம். (81)





	 	 	 தழுவிய கிளைஞர் நட்டோர் சார்வுளோர் தக்க சான்றோர்

		குழுவினைக் காக்க வேண்டுங் குறிப்பிலீர் போலு நீவிர்

		ஒழுகுறு செயலி னாலே யுஞ்செய லுமக்கே சால

		அழகிது போலு மென்னக் கழறினா ரதுகேட் டையன்.

	 	 		 (இ - ள்.) நீவிர் ஒழுகுறு செயலினாலே - நீவிர் நடக்கலுற்ற

செய்கையாலே, தழுவிய கிளைஞர் நட்டோர் - சூழ்ந்துள்ள

சுற்றத்தாரும் நட்பினரும், சார்வுளோர் தக்க சான்றோர் -

சார்ந்தவர்களும் தகுதி வாய்ந்த பெரியாருமாகிய, குழுவினை -

கூட்டத்தை, காக்கவேண்டும் குறிப்பிலீர் போலும் -

ஓம்பவேண்டுமென்னும் குறிப்புடையரல்லீர் போலும்; உம்செயல்

உமக்கே சால அழகிது போலும என்னக்கழறினார் - உமது செய்கை

உமக்கே மிகவும் அழகுடையது போலுமென்று இடித்துக் கூறினார்;

ஐயன் அது கேட்டு - அடிகள் அதனைக்கேட்டு.



சார்வுளோர் - தம்மைப் பற்றுக்கோடாகச் சார்ந்திருக்கும்

ஏனையோர். நுமது செய்கையை ஆராயின் குறிப்பிலீர் போலும்

என்க.கழறுதல் - இடித் துரைத்தல். போலும் இரண்டும்

ஒப்பில்போலி. (82)





	 	 	 சுற்றமுந் தொடர்பு நீத்தேந் துன்பமு மின்பு மற்றேம்

வெற்றுடன் மானந் தீர்ந்தேம் வெறுக்கைமேல் வெறுக்கை வைத்தேம்

செற்றமுஞ் செருக்குங் காய்ந்தேந் தீவினை யிரண்டுந் தீர்ந்தேம்

கற்றைவார் சடையான் கோலங் காட்டியாட் கொண்ட வன்றே.

	 	 		 (இ - ள்.) கற்றைவார் சடையான் - திரண்ட நீண்ட

சடையையுடைய இறைவன், கோலம் காட்டி ஆட்கொண்ட அன்றே

- தன் அருட்கோலத்தைக் காட்டி அடிமை கொண்ட அப்பொழுதே,

சுற்றமும் தொடர்பும் நீத்தேம் - சுற்றத்தையும்ஏனைத்

தொடர்புகளையும் துறந்தேம்; துன்பமும் இன்பும் அற்றேம் -

துன்பத்தையும் இன்பத்தையும் ஒழிந்தேம்; வெறு உடல் மானம் தீர்ந்தேம் - பயனற்ற இவ்வுடம்பின் பற்றையும் நீங்கினேம்;

வெறுக்கை மேல் வெறுக்கை வைத்தேம் - பொருளின் மேல்

வெறுப்புவைத்தேம்; செற்றமும் செருக்கும் காய்ந்தேம் சினத்தையும்

மதத்தையும் சினந்து போக்கினேம்; இரண்டும் தீர்ந்தேம் - கொடிய

நல்வினை தீவினை என்னும் இரண்டினின்றும் நீங்கினேம்.

மேற்செய்யுளில் கிளைஞர் முதலானோரைக் காக்கவேண்டும்

குறிப்பிலீர் போலும் என்றதை அநுவதித்து ‘சுற்றமுந்

தொடர்புநீத்தேம்’ என்றார். தொடர்பு - நட்டோர், சார்வுளோர்,

சான்றோர் என்னும் தொடர்புகள். இனி, காமம், வெகுளி,

கடும்பற்றுள்ளம், உவகை, மதம், மானம் என்னும் உட்பகை ஆறும்

ஒழிந்தவாறுரைத்தலும் ஊன்றியுணர்க. வெறுக்கை இரண்டனுள்

முன்னது செல்வம்; யாவும் வந்து செறிதலின் வெறுக்கை

யெனப்பட்டது; வெறுத்தல் - செறிதல். பின்னது உவர்த்தல் என்னும்

பொருட்டாய தொழிற்பெயர். தீமையுடைய இருவினையும் என்க.

நல்வினையும் பிறவிக்கேதுவாகலின் ‘வினையிரண்டும்’ என்றார்;



"இருள்சே ரிருவினையுஞ் சேரா விறைவன்

பொருள்சேர் புகழ்புரிந்தார் மாட்டு"



என்னும் தமிழ் மறையுங் காண்க. (83)





	 	 தந்தைதாய் குரவ னாசான் சங்கர னிராசை பெண்டீர்

மைந்தர்பல் லுயிருஞ் சுற்ற மாசிலா வீச னன்பர்

அந்தமில் பிறவி யேழு மடுபகை யென்ப தோர்ந்தேம்

எந்தையார் கருணை காட்டி யெம்மையாட் கொண்ட

வன்றே.

(இ - ள்.) எந்தையார் கருணை காட்டி எம்மை

ஆட்கொண்ட அன்றே - எமது பெருமானார் தமது அருட்கோலம்

காட்டி எம்மை அடிமை கொண்டருளிய அப்பொழுதே, தந்தை

தாய் குரவன் ஆசான் சங்கரன் - அப்பனும் அம்மையும்

ஞானாசிரியனும் போதகாசிரியனும் அவ்விறைவனே என்பதையும்,

பெண்டீர் நிராசை - மனைவி நிராசையே என்பதையும், மைந்தர்பல்

உயிரும் - மக்கள் பல உயிர்களுமே என்பதையும், சுற்றம் மாசு

இலாஈசன் அன்பர் - சுற்றத்தார் குற்றமில்லாத சிவனடியாரே

என்பதையும், அடுபகை - கொல்லும்பகை, அந்தம் இல்பிறவி ஏழும்

என்பது - முடிவில்லாத எழுவகைப் பிறப்புமே என்பதையும்,

ஓர்ந்தேம் - அறிந்தேம்.

ஞான குரவனும் வித்தியா குரவனும் என்பார் ‘குரவனாசான்’

என்றார். எண்ணிடைச் சொற்கள் தொக்கன. கருணை திருவுருவை

உணர்த்தி நின்றது. நிராசையே பெண்டிரும் மைந்தரும்

பல்லுயிருமெனக் பிறர் கூறிய உரை சிறிதும் பொருந்தாமை யுணர்க.

என்பது என்னுஞ் சொல்லைத் தனித்தனி கூட்டி முடிக்க. (84)





	 	 	 ஊரெலா மட்ட சோறு நம்மதே யுவரி சூழ்ந்த

		பாரெலாம் பாய றுன்னற் கோவணம் பரிக்கு மாடை

		சீரெலாஞ் சிறந்த சாந்தந் தெய்வநீ றணிபூண் கண்டி

		நீரெலாஞ் சுமந்த வேணி நிருத்தனாட் கொண்ட வன்றே.

	 (இ - ள்.) நீர் எலாம் சுமந்தவேணி நிருத்தன் - கங்கை நீர்

முற்றுந்தாங்கிய சடையினை யுடைய திருக்கூத்தனாகிய இறைவன்,

ஆட்கொண்ட அன்றே - அடிமை கொண்ட அப்பொழுதே, ஊர்

எலாம் அட்ட சோறு நம்மதே - ஊர் முற்றும் சமைத்த சோறு

நம்முடையதே; உவரி சூழ்ந்த பார் எலாம் பாயல் - கடல் சூழ்ந்த

நிலவுலகு முற்றும் நமது படுக்கையே; துன்னல் கோவணம் பரிக்கும்

ஆடை - தைத்தகோவணம் உடுக்கும் உடையே; சீர் எலாம் சிறந்த

சாந்தம் தெய்வ நீறு - சீர் அனைத்தாலும் சிறந்த சந்தனம்

தெய்வத்தன்மை பொருந்திய திருநீறே; அணி பூண்கண்டி -

அணியும் அணி உருத்திராக்க மாலையே. அட்டசோறு, பெயரெச்சம்

செயப்படுபொருட் பெயர் கொண்டது.

நம்மதே, மகரம் விரித்தல். உவரி, உவரையுடையது; இ வினை

முதற்பொருள் விகுதி. ‘அட்டுண்டு வாழ்வார்க் கதிதிக

ளெஞ்ஞான்றும் அட்டுண்ணா மாட்சியுடையவர்’ ஆகலின் ‘ஊரெலா

மட்டசோறு நம்மதே’ என்றார். இவ்விருசெய்யுளிலும் போந்த

கருத்துக்களிற் பலவும்,

"சின்னச் சீரை துன்னற் கோவணம்

அறுதற் கீளொடு பெறுவது புனைந்து

சிதவ லோடொன் றுதவுழி யெடுத்தாங்

கிடுவோ ருளரெனி னிலையினின் றயின்று

படுதரைப் பாயலிற் பள்ளிமேவி யோவாத்

தகவெனு மரிவையைத் தழீஇ மகவெனப்

பல்லுயி ரனைத்தையு மொக்கப் பார்க்குநின்

செல்வக் கடவுட் டொண்டர்"



எனத் திருவிடைமருதூர் மும்மணிக்கோவையும் பயின்றுள்ளமை

காண்க. "ஆரங் கண்டிகை யாடையுங் கந்தையே" என்னும்

திருத்தொண்டர் புராணத்தொடரும் நோக்கற்பாலது. (85)





	 [எழுசீரடியாசிரியவிருத்தம்]

இறக்கினு மின்றே யிறக்குக வென்று மிருக்கினு மிருக்குக

வேந்தன்

ஒறுக்கினு மொறுக்க வுவகையு முடனே யூட்டினு மூட்டுக

வானிற்

சிறக்கினுஞ் சிறக்க கொடியதீ நரகிற் சேரினுஞ் சேருக

சிவனை

மறக்கிலம் பண்டைப் பழவினை விளைந்தான் மாற்றுவார்

யாரென மறுத்தார்.



(இ - ள்.) இறக்கினும் இன்றே இறக்குக - (ஆதலால்)

இறந்தாலும் இன்றே இறக்கக்கடவேம்; என்றும் இருக்கினும் இருக்குக

- அன்றி எப்பொழுதும் அழியாமல் இருந்தாலும் இருக்கக் கடவேம்;

வேந்தன் ஒறுக்கினும் ஒறுக்க - மன்னன் தண்டித்தாலும்

தண்டிக்கக்கடவன்; உடனே உவகையும் ஊட்டினும் ஊட்டுக -

உடனே மகிழ்ச்சியை ஊட்டினும் ஊட்டக்கடவன்; வானில் சிறக்கினும்

சிறக்க - விண்ணுலகிற் சென்று சிறப்புப்பெறினும் பெறக்கடவேம்;

கொடிய தீநரகில் சேரினும் சேருக - (அன்றி) கொடிய

நெருப்புமயமாகிய நிரயத்தின் கண் சேர்ந்தாலுஞ் சேரக்கடவேம்;

சிவனை மறக்கிலம் - சிவபெருமானை மறக்கமாட்டேம்;

பண்டைப் பழவினை விளைந்தால் - முன்செய்த பழவினை வந்து

விளையின், மாற்றுவார்யார் என மறுத்தார் - அதனை மாற்றவல்லார்

யாவருளர் என்று மறுத்துக்கூறினர்.

இறக்குக, இருக்குக என்பவற்றிற் குகரம் விரிந்து நின்றது.

உவகையும் என்பதில் உம் அசை. இறைவன் பழவினைப் பயனை

நுகர்விக்குங்கால் அதற்கு அமைந்து நுகர்தலன்றி மாற்றுதல்

கூடாதாகலின் ‘பழவினை விளைந்தால் மாற்றுவார் யார்’ என்றார்.

என என்பதனைச் ‘சுற்றமுந் தொடர்பும்’ என்பது முதலிய

செய்யுட்களின் வினைகளோடும் கூட்டி, மறுத்தார் என முடிக்க.

அடிகள் தற்சுதந்தரமின்றி இறைவனருள் வழிப்பட்டு நிற்கும்

பெற்றியை,

	 "நகரம் புகினும், எள்ளேன் றிருவருளாலே யிருக்கப் பெறின்"

		"நன்றே செய்வாய் பிழைசெய்வாய் நானோ விதற்கு நாயகமே"

		"காயத்திடுவா யுன்னுடைய கழற்கீழ் வைப்பாய் கண்ணுதலே"



என்னும் திருவாசகங்களிற் காண்க (86)

ஆகச் செய்யுள் - 2, 798.



* * *





	 	 ஐம்பத்தொன்பதாவது நரி பரியாக்கிய படலம்





[அறுசீரடியாசிரிய விருத்தம்.]

அரிகணை தொடுத்து வேழ மட்டவன் செழியன் வாயிற்

றெரிகலை யமைச்ச ரேற்றைத் தேசிக வடிவத் தீண்டி

வரிகழல் சூட்டி யாண்ட வண்ணமிவ் வண்ண மையன்

நரிகளைப் பரிக ளாக்கி நடத்திய வாறுஞ் சொல்வாம்.



(இ - ள்.) அரிகணை தொடுத்து வேழம் அட்டவன் -

நரசிங்க பாணத்தை விடுத்து (சமணர் ஏவிய) யானையை அழித்த

சோமசுந்தரக் கடவுள், செழியன் வாயில் தெரிகலை அமைச்சர்

ஏற்றை - பாண்டியன் வாயிலிலுள்ள கலைகளை ஆராய்ந்த

அமைச்சருள் ஆண் சிங்கம் போல்வாராகிய வாதவூரடிகளை,

தேசிக வடிவத்துஈண்டி - குருவடிவத்துடன் வந்து, வரிகழல் சூட்டி

ஆண்டவண்ணம் இவ் வண்ணம் - (வீரகண்டையைக்)

கட்டிய திருவடியை அவர் முடியிற் சூட்டி ஆட் கொண்டருளிய

திருவிளையாடல் இது, ஐயன் - அச்சோமசுந்தரக்கடவுள்,

நரிகளைப் பரிகள் ஆக்கி நடத்தியவாறும் சொல்வாம் - நரிகளைக்

குதிரைகளாக்கி நடத்தியருளிய திருவிளையாடலையும் (இனிக்)

கூறுவாம்.

அரிக்கணை எனற்பாலது எதுகை நோக்கி இயல்பாயிற்று.

வடிவத்து - வடிவத்துடன். கழல், ஆகுபெயர். (1)





	 	 சுற்றமாம் பாச நீவித் துகளறுத் திருந்தார் தம்மை

மற்றைநா ளழைத்து வேந்தன் வந்தில போலு மின்னங்

கொற்றவாம் பரிக ளென்னக் குறுமதி முடித்தா னன்பர்

இற்றைநாண் முதனாண் மூன்றி லீண்டுவ விறைவ

வென்னா.



(இ - ள்.) சுற்றமாம் பாசம் நீவி - சுற்றமாகிய பாசத்தைத்

துடைத்து, துகள் அறுத்து இருந்தார் தம்மை - ஆணவமலத்தை

அறுத்துச் சிவயோகத்திலிருந்த அவ்வாத வூரடிகளை, வேந்தன்

மற்றை நாள் அழைத்து - அரி மருத்தன பாண்டியன் மறுநாள்

தன்னிடம் அழைத்து, கொற்றவாம்பரிகள் இன்னம் வந்தில போலும்

என்ன - வெற்றியை யுடைய தாவுங் குதிரைகள் இன்னும்

வந்திலபோலு மென்று வினவ, குறுமதி முடித்தான் அன்பர் - பிறை

மதியினை முடித்த இறைவன் அடியாராகிய மணிவாசகனார், இறைவ

- மன்னனே, இற்றை நாள் முதல் நாள் மூன்றில் - இன்று முதுல்

மூன்று நாட்களுள், ஈண்டுவ - வருவனவாகும்; என்னா -

என்று கூறி. சுற்றத்தார் பாசம்போல் வீடெய்தாமல் தடை செய்து

நிற்றலின் ‘சுற்றமாம் பாசம்’ என்றார். மேல், ‘சுற்றமுந் தொடர்பு

நீத்தேம்’ என அடிகள் அருளிச் செய்தமையுங் காண்க. நீவுதல் -

ஒழித்தல், துகள் - காம வெகுளி மயக்கமுமாம். போலும், ஒப்பில்

போலி. இனி என்பது அம் பெற்று இன்னம் என்றாயது. குறுமதி -

சிறுமதி; பிறை. (2)





	 	 சிந்துர நுதன்மால் யானைச் செல்வவப் பரிக்கு வேறு

மந்துரை யகன்ற வாக* வகுக்கசூழ் தண்ணீ ரூட்ட

நந்துறை தடங்கள் வேறு தொடுக+நீ ணகர மெங்கும்

இந்துறை மாட மெல்லா மழகுசெய் திடுக+ வென்றார்.

(இ - ள்.) சிந்துர நுதல்மால் யானைச் செல்வ - சிந்துர

மணிந்த நுதலையும் மதமயக்கத்தையு முடைய யானையை யுடைய

செல்வனே, அப்பரிக்கு - அங்ஙனம் வருங் குதிரைகளுக்கு,

அகன்றவாக வேறுமந்துரை வகுக்க - அகற்சி யுள்ளனவாக வேறு

குதிரைப் பந்திகள் வகுத்திடுக; தண்ணீர் ஊட்ட - அவைகட்கு நீர்

ஊட்டுதற் பொருட்டு, நந்து உறை தடங்கள் வேறு சூழ் தொடுக -

சங்குகள் உறையுந் தாடகங்கள் வேறு சூழத் தோண்டுக; நீள் நகரம்

எங்கும் - நீண்ட நகரின் எல்லா விடங்களிலுமுள்ள, இந்து உறை

மாடம் எல்லாம் அழகு செய்திடுக - சந்திரன் தவழும்

மாளிகைகளனைத்தையும் ஒப்பனை செய்க; என்றார் - என்று

கூறினார்.

சிறந்த பரிகள் மிகுதியாக வருமென்னுங் கருத்தால் இங்ஙனம்

கூறினார். மந்துரை - குதிரை கட்டு மிடம். தொடுதல் - தோண்டுதல்.

(3)



* * *



(பா - ம்.) * மந்துரை யகலிதாக வகுப்பது. +வேறு தொடுவது. +அழகு செய்திடுவது.





	 	 காவலன் கருமஞ் செய்வோர் கந்துகப் பந்தி யாற்றி

ஓவற நகர மெங்கு மொளிபெற வழகு செய்யத்

தாவுதெண் கடலேழ் கண்ட சகரர்போல் வைகன் மூன்றில்

வாவியுங் குளனுந் தொட்டார் மண்டொடு கருவி மாக்கள்.

(இ - ள்.) காவலன் கருமம் செய்வோர் - (மன்னன்

ஆணைப்படி) அவன் கருமஞ் செய்யும் ஏவலாளர், கந்துகப் பந்தி

ஆற்றி - குதிரைப் பந்தி அமைத்து, நகரம் எங்கும் ஓவு அற

ஒளிபெற அழகு செய்ய - நகரமனைத்தும் நீங்காமல் ஒளி விடுமாறு

அலங்கரிக்க, மண்தொடு கருவி மாக்கள் - மண் தோண்டுங்

கருவியினையுடைய மக்கள், தாவு தெண் கடல் ஏழ்கண்ட சகரர்

போல் - அலைகள் தாவுந் தெள்ளிய ஏழு கடலையும் சகரர்கள்

தோண்டினமைபோல, வைகல் மூன்றில் - மூன்று நாட்களில்,

வாவியும் குளனும் தொட்டார் - பலவாவிகளையுங் குளங்களையுந்

தோண்டினர

கடலேழ் என்றது உபசாரம்; சகரர் தொட்டது கிழக்குக் கடல்

என்ப;



"குணாஅது கரைபொரு தொடுகடற் குணக்கும்

குடாஅது தோன்று முதிர் பௌவத்தின் குடக்கும்"





என்னும் புறப்பாட்டடிகளும், அவற்றின் உரையும் நோக்குக.

சகரன் என்னும் பரிதிகுல வேந்தன் துரங்க வேள்வி இயற்றிய

காலை இந்திரன் அவ்வேள்விக் குதிரையைப் பற்றிப் பாதலத்தில்

தவம் புரிந்து கொண்டிருந்த கபில முனிவரின் பின் புறத்தே

ஒளித்து வைக்க, குதிரையின் பின் சென்ற அஞ்சுமானால் அதனை

யறிந்த சகரன் புதல்வன் அறுபதினாயிரவர் அதனை மீட்பதற்காக

நிலத்தைத் தோண்டிப் பாதல மடைந்தன ரென்பது வரலாறு. (4)





	 	 	 வரையறை செய்த மூன்று வைகலுங் கழிந்த பின்னாட்

கரையறு பரிமா வீண்டக் கண்டில மின்ன மென்னா

விரையறை வண்டார் தண்டார் வேம்பனும் விளித்து வந்த

உரையறை நாவி னாரை யொறுப்பவ னொத்துச் சீறா.

(இ - ள்.) வண்டு அறை விரை ஆர்தண்தார் வேம்பனும் -

வண்டுகள் ஒலிக்கும் மணம் நிறைந்த தண்ணிய வேப்ப மலர்

மாலையை யணிந்த பாண்டியனும், வரை யறை செய்த

மூன்றுவைகலும் கழிந்த பின்னாள் - வரையறுத்துக் கூறிய மூன்று

நாட்களும் கழிந்த வழிநாள், இன்னம் கரை அறு பரிமா ஈண்டக்

கண்டிலம் என்னா - இன்னும் அளவிறந்த குதிரைகள் வரக்

கண்டிலமென்று கருதி, விளித்து - அழைத்தலால், வந்த உரை

அறை நாவினாரை - வந்த (மாணிக்கம் போலுஞ்) சொற்களைக்

கூறும் நாவினையுடைய அவ்வமைச்சரை, ஒறுப்பவன் ஒத்துச் சீறா -

தண்டிப்பவன் போன்று சினந்து.

பரிமா, இருபெய ரொட்டு. வண்டு அறை விரை ஆர் எனச்

சொற்களை மாறுக. தார் வேம்பன் என்பதில் விகுதி பிரித்துக்

கூட்டுக. உரை - திருவாசகம் என்னும் பொருட்டு. (5)





	 	 	 என்னிவன் பரிமாக் கொண்ட தென்றவை வருவ

தென்னாத்*

தன்னெதிர் நின்ற வஞ்சத் தறுகணார் சிலரை நோக்கித்

கொன்னுமிக் கள்வன் றன்னைக் கொண்டுபோய்த்

தண்டஞ் செய்தெம்

பொன்னெலா மறுவு கொண்டு வாங்குமின் போமி

னென்றான்.

(இ - ள்.) என் இவர் பரிமாக் கொண்டது - இவன்

குதிரைகள் வாங்கிய வாறு என்னே, அவை வருவது என்று என்னா

- அவை வருதல் எப்பொழுதோ என்று கூறி, தன் எதிர் நின்ற

வஞ்சத்தறுகணார் சிலரை நோக்கி - தனக்கெதிரில் நின்ற வஞ்ச

மிக்க தறுகண்மை யுடைய தண்டலாளர் சிலரைப் பார்த்து,

கொன்னும் இக்கள்வன் தன்னைக் கொண்டு போய் -

(நினைக்கினும்) அச்சத்தைத் தரும் இத்திருடனைக் கொண்டு சென்று,

தண்டம் செய்து - தண்டித்து, எம் பொன் எலாம் அறுவு கொண்டு

வாங்குமின் - எமது பொன் முழுதையும் அறுதியாக வாங்குங்கள்,

போமின் - விரைந்து செல்லுங்கள், என்றான் - என்று கட்டளை

யிட்டான்.

எவன் என்பது என் என்று ஆகி இகழ்ச்சி குறித்து நின்றது.

கொன், அச்சப் பொருட்டாய இடைச் சொல்;

	 "அச்சம் பயமிலி காலம் பெருமையென்

			றப்பா னான்கே கொன்னைச் சொல்லே"



என்பது தொல்காப்பியம், மறுவு எனப் பிரித்து, மச்சம்

என்றுரைத்தலுமாம். (6)



* * *



(பா - ம்.) * வருவ வன்னா.





	 	 	 கற்றிணி தோளான் சீற்றங் கண்டெதிர் நில்லா தஞ்சிச்

சுற்றிய பாசம் போலத் தொடர்ந்துகொண் டேகி மள்ளர்

எற்றினி வகைதான் பொன்னுக் கியம்புமென் றதிர்த்துச்

சீறிச்*

செற்றமில் சிந்தை யார்மேற் செறிந்தகல் லேற்றி னாரே.

	 	 		 (இ - ள்.) கல்திணி தோளான் - மலைபோலுந் திண்ணிய

தோளையுடைய மன்னனது, சீற்றம் கண்டு மள்ளர் அஞ்சி -

சினத்தினை ஏவலாளர் கண்டு பயந்து, எதிர் நில்லாது - எதிரே

நில்லாமல், சுற்றிய பாசம் போலத் தொடர்ந்து கொண்டு ஏகி -

விடாது பாசஞ்சூழ்ந்தாற் போலச் சூழ்ந்து தொடர்ந்து சென்று, இனி

பொன்னுக்கு வகைதான் எற்று இயம்பும் என்று அதிர்த்துச் சீறி -

இனிப்பொருள் கொடுப்பதற்கு வகையாது கூறுமென்று கழறிச்சினந்து,

செற்றம் இல் சிந்தையார் மேல் செறிந்த கல் ஏற்றினார் - சின

மிறந்தமன முடைய அடிகளின் மேல் பாரஞ்செறிந்த கல்லை

ஏற்றினார்.

பாசம் சூழ்ந்தாற்போலச் சூழ்ந்து என்க. தான், அசை. (7)



* * *



(பா - ம்.) * எதிர்த்துச்சீறி.





	 	 	 பொன்னெடுஞ் சயிலங் கோட்டிப் புரம்பொடி படுத்த வீரர்

		சொன்னெடுந் தாளை யுள்கி நின்றனர் சுமந்த பாரம்

		அந்நெடுந் தகையார் தாங்கி யாற்றினா ரடைந்த வன்பர்

		தந்நெடும் பார மெல்லாந் தாங்குவா ரவரே யன்றோ.

	 	 		 (இ - ள்.) நெடும் பொன் சயிலம் கோட்டி - நெடிய

பொன்மலையை வில்லாக வளைத்து, புரம்பொடி படுத்தவீரர் -

முப்புரங்களையும் நீறாக்கிய வீரராகிய இறைவரது, சொல்

நெடுந்தாளை உள்கி நின்றனர் - புகழமைந்த நீண்ட திருவடியை

(மணிவாசகனார்) மனத்தின்கண் நினைத்து(த்துன்பமின்றி) நின்றனர்;

சுமந்த பாரம் - அவர் சுமந்த பாரத்தினை, அந்நெடுந்தகையார்

தாங்கி ஆற்றினார் - அப் பெருந்தகையாராம் இறைவர் தாங்கிச்

சுமந்தனர்; அடைந்த அன்பர் தம் நெடும் பாரம் எல்லாம் - தம்மை

அடைந்த அன்பர்களின் பெரிய சுமை யனைத்தையும், தாங்குவார்

அவரே அன்றோ - தாங்குவார் அவரே அல்லவா.

சயிலம், சைலம் என்பதன் போலி. சொல் நெடுந்தாள் -

சொல்வரம் பிறந்த பாதம் என்றுமாம்;

	 "பாதாள மேழினுங்கீழ் சொற்கழிவு பாதமலர்"



என்னும் திருவாசகமும் காண்க. இது வேற்றுப்பொருள்

வைப்பணியின் பாற்படும். (8)





	 	 	 சிலையது பொறைதோற் றாது சிவனடி நிழலி னின்றார்

		நிலையது நோக்கி மாய நெறியிது போலு மென்னாக்

		கொலையது வஞ்சா வஞ்சர் கொடுஞ்சினந் திருகி வேதத்

		தலையது தெரிந்தார் கையுந் தாள்களுங் கிட்டி யார்த்தார்.

	 	 		 (இ - ள்.) சிலையது பொறை தோற்றாது - கல்லின்பாரம்

தோன்றாமல், சிவன் அடி நிழலில் நின்றார் நிலையது நோக்கி -

சிவபெருமான் திருவடி நிழலின் கண் நின்ற அடிகளின்

தன்மையைப் பார்த்து, இது மாயநெறி போலும் என்னா - இது ஓர்

மாய வழிபோலும் என்று கருதி, கொலையது அஞ்சாவஞ்சர் -

கொலையினைச்சிறிது மஞ்சாத வஞ்சத்தறுகணாளர், கொடுஞ்சினம்

திருகி - கொடிய சினம் முறுகி, வேதத்தலையது தெரிந்தார் -

மறையின் முடியினை அறிந்த அடிகளின், கையும் தாள்களும் கிட்டி

ஆர்த்தார் - கைகளிலும் கால்களிலும் கிட்டி கட்டினார்.

சிலையது, அது ஆறனுருபு. நிலையது முதலிய மூன்றிலும்

அது பகுதிப் பொருள் விகுதி. (9)





	 	 	 அக்கொடுந் தொழிலு மஞ்சா திருந்தன ரரனை யுள்கி

இக்கொடுந் தொழிலி னார்தா மினிநனி யொறுப்ப

ரென்னாப்

புக்கது காண்டற் குள்ளம் பொறானென விரவிப் புத்தேள்

மிக்கதன் னொளிகண் மாழ்கி விரிகட லழுவத் தாழ்ந்தான்.

	 	 		 (இ - ள்.) அக்கொடுந் தொழிலும் அஞ்சாது - அந்தக்

கொடிய செய்கைக்கும் அஞ்சாமல், அரனை உள்கி இருந்தனர் -

இறைவனை நினைந்து (துன்பின்றி) இருந்தனர்; இக்கொடுந்

தொழிலினார் தாம் - இந்தக்கொடிய தண்டலாளர், இனி நனி

ஒறுப்பர் என்னா - இனி மிகவுந் தண்டிப்பர் என்று கருதி,

அதுகாண்டற்கு உள்ளம் பொறான் என - அதனைப் பார்த்தற்கு

உள்ளம் பொறுக்கலாற்றாதவனைப் போல, இரவிப்புத்தேள் -

சூரியதேவன், மிக்க தன் ஒளிகள் மாழ்கி - தன்னுடைய மிகுந்த

கிரணங்கள் கெட்டு, விரிகடல் அழுவத்துப்புக்கு ஆழ்ந்தான் -

விரிந்த கடற் பரப்பின்கட் சென்று அழுந்தினன்.

தாம், அசை. இயல்பாக அத்தமித்த சூரியனை அது

காண்டற்கு உள்ளம் பொறானென ஆழ்ந்தான் என்றமையால் இது

தற்குறிப்பேற்றவணி. (10)





	 	 	 	 	 		 	 சுந்தர விடங்க ரன்பர் சூழ்துய ரகற்ற நேரே

		வந்தெழு காட்சி போல வந்தது செக்கர் வானம்

		இந்தவர் மார்பந் தூங்கு மேனவெண் கோடு போன்ற

		தந்தர வுடுக்க ளெல்லா மயன்றலை மாலை யொத்த.



(இ - ள்.) சுந்தர விடங்கர் - சோமசுந்தரக்கடவுளாகிய

பேரழகுடையார், அன்பர் சூழ்துயர் அகற்ற - அன்பரின் சூழ்ந்த

துன்பத்தை அகற்றுதற்கு, நேரே வந்து எழுகாட்சிபோல - நேரே

வந்து எழுந்த தோற்றம் போன்று, செக்கர் வானம் வந்தது -

செவ்வானம் வந்தது; இந்து - மதியானது, அவர் மார்பம் தூங்கும் -

அவரது திருமார்பின்கண் கிடந்து அசையும், ஏனவெண் கோடு

போன்றது - பன்றியினது வெள்ளிய கொம்பினை ஒத்தது; அந்தர

உடுக்கள் எல்லாம் - வானின கண் உள்ள நாண்மீன்களனைத்தும்,

அயன் தலை மாலை ஒத்த - பிரமனது தலை மாலையை ஒத்தன.

இச்செய்யுள் மாலையுவமை யணியின் பாற்படும் (11)





	 	 	 	 சுழிபடு பிறவுத் துன்பத் தொடுகட லழுவத் தாழ்ந்து

		கழிபடு தனையுங் காப்பான் கண்ணுதன் மூர்த்தி பாதம்

		வழிபடு மவரைத் தேரான்* வன்சிறைப் படுத்த தென்னன்

		பழிபடு புகழ்போ லெங்கும் பரந்தது கங்கு லீட்டம்.



(இ - ள்.) சுழிபடு பிறவித்துன்பத் தொடு கடல் அழுவத்து

ஆழ்ந்து - சுழி பொருந்திய பிறவித்துன்பமாகிய கடற்பரப்பின் கண்

அழுந்தி, கழிபடுதனையும் காப்பான் - கொன்னே கழிகின்ற

தன்னையும் ஓம்புதற்பொருட்டு, கண்ணுதல் மூர்த்தி பாதம் வழிபடும்

அவரை - நெற்றிக்கண்ணையுடைய இறைவன் திருவடியை வழிபடும்

அவ்வடிகளை, தேரான் - அறியாதவனாய், வன்சிறைப்படுத்த

தென்னன் - வலிய சிறைப்படுத்திய பாண்டியனது, பழிபடு புகழ்போல்

- பழிபட்ட புகழ பரந்தது போல, கங்குல் ஈட்டம் எங்கும் பரந்தது -

செறிந்த இருள் எங்கும் பரவியது.

சுழிபடு, தொடு என்பன கடலுக்கு இயற்கை யடைகள். தனை

- அரசனை. காப்பான், வினையெச்சம். அவரது பெருமையைத்

தேரான் என்க. இது தற்குறிப்பின் பாற்படும். (12)



* * *



(பா - ம்.) * தேறான்.





	 	 	 கங்குல்வந் திறுத்த லோடுங் கருஞ்சிறை யறையிற் போக்கிச்

		சங்கிலி நிகளம் பூட்டித் தவத்தினைச் சிறையிட் டென்னச்

		செங்கனல் சிதற நோக்குஞ் சினங்கெழு காவ லாளர்

		மங்குலி னிருண்ட கண்டர் தொண்டரை மறுக்கஞ் செய்தார்.



(இ - ள்.) கங்குல் வந்து இறுத்தலோடும் - இருள் வந்து

நிலைபெற்றவளவில், கருஞ்சிறை அறையில் போக்கி - பெரிய

சிறைச்சாலையிற் புகுத்தி, தவத்தினைச் சிறையிட்டென்ன -

தவத்தினை விலங்கு பூட்டிச் சிறைப்படுத்தினாற் போல, சங்கிலி

நிகளம் பூட்டி - சங்கிலியாகிய விலங்கினை பூட்டிச் சிறைப்படுத்தி,

செங்கனல் சிதற நோக்கும் சினம் கெழு காவலாளர் - சிவந்த

நெருப்புப் பொறி சிதறப் பார்க்கும் சினமிக்க தண்டலாளர்,

மங்குலின் இருண்ட கண்டர் தொண்டரை - முகில் போலும்

இருண்ட திருமிடற்றினையுடைய இறைவரது அடியாராகிய

வாதவூரடிகளை, மறுக்கம் செய்தார் - துன்பஞ்செய்தனர்.

கருஞ்சிறை - பெரிய சிறை; இழிந்த சிறையுமாம். தவமே

உருவாயினா ரென்பார் ‘தவத்தினைச் சிறையிட்டென்ன’ என்றார்.

காவலாளர் தொண்டரை அறையிற் போக்கி நிகளம்பூட்டி

மறுக்கஞ்செய்தார் என வினைமுடிவு செய்க. (13)





	 	 	 மிடைந்தவர் தண்டஞ் செய்ய வெஞ்சிறை வெள்ளத்

தாழ்ந்து

கிடந்தவர் கிடந்தோன் பூமே லிருந்தவன் றேடக்

கீழ்மேல்

நடந்தவர் செம்பொற் பாத நகைமலர் புணையாப் பற்றிக்

கடந்தனர் துன்ப வேலை புலர்ந்தது கங்குல் வேலை.

	 		 (இ - ள்.) அவர் மிடைந்து தண்டம் செய்ய -

அத்தண்டலாளர் நெருங்கி அங்ஙனம் ஒறுத்தலைப்புரிய, வெஞ்சிறை

வெள்ளத்து ஆழ்ந்து கிடந்தவர் - வெவ்விய சிறையாகிய கடலில்

அழுந்திக் கிடந்த அடிகள், கிடந்தோன் - பாற் கடலிற் கிடந்த

திருமாலும், பூமேல் இருந்தவன் - தாமரை மலர் மேல் இருந்த

பிரமனும், கீழ் மேல் தேட - முறையே கீழும் மேலுந் தேடா நிற்க,

நடந்தவர் - நீண்டவரது, செம்பொன் பாதநகைமலர் - சிவந்த

பொன்போன்ற திருவடியாகிய ஒளி பொருந்திய மலரை,

புணையாப்பற்றி - புணையாகப் பிடித்து, துன்ப வேலை கடந்தனர்

- துன்பமாகிய கடலைக்கடந்தனர்; கங்குல் வேலை புலர்ந்தது -

இராக்காலம் விடிந்தது.

பாற்கடலிற் கிடந்தோன் என ஒரு சொல் வருவித்துரைக்க.

கிடந்தவர் பாதமலர் புணையாப்பற்றித் துன்பவேலை கடந்தனர் என

முடிக்க. கங்குல் வேலை என்பதில் வேலை - பொழுது. (14)





	 	 	 அந்தமி லழகன் றன்னை யங்கயற் கண்ணி யோடுஞ்

		சுந்தர வமளிப் பள்ளி யுணர்த்துவான் றொண்டர் சூழ

		வந்தனை செய்யு மார்ப்பு மங்கல சங்க வார்ப்பும்

		பந்தநான் மறையி னார்ப்பும் பருகினார் செவிக ளார.

	 	 		 (இ - ள்.) அந்தம் இல் அழகன் தன்னை - அளவில்லாத

பேரழகனாகிய சோமசுந்தரக் கடவுளை, அங்கயற் கண்ணியோடும் -

அங்கயற் கண்ணம்மையுடன், சுந்தர அமளி - அழகிய

படுக்கையினின்றும், பள்ளி உணர்த்துவான் தொண்டர் சூழ -

துயிலுணர்த்துதற் பொருட்டு அடியார்கள் நெருங்க, வந்தனை

செய்யும்ஆர்ப்பும் - அவர்கள் வழிபடும் ஒலியும், மங்கல சங்க

ஆர்ப்பம் - மங்கலமாகிய சங்குகளின் ஒலியும், பந்தம் நான்

மறையின் ஆர்ப்பும் - பந்தமமைந்த நான்கு வேதங்களின்

ஒலியுமாகிய இவற்றை, செவிகள் ஆரப் பருகினார் - செவிகள்

நிறையுமாறு அடிகள் பருகினார்.

உணர்த்துவான், வினை யெச்சம். திருப்பள்ளி யெழுச்சியின்

பொருட்டுத் தொண்டர் சூழ என்க. சூழ்ந்து நின்று வந்தனை

செய்யும் என்றுமாம். மங்கல சங்கம் - வலம்புரிச் சங்கம். பந்தம் -

தளை. (15)





	 	 	 போதவா னந்தச் சோதி புனிதமெய்த் தொண்டர்க் காக

		நாதமா முரச மார்ப்ப நரிப்பரி வயவர் சூழ

		வேதவாம் பரிமேற் கொண்டு வீதியில் வரவு காணுங்

		காதலான் போலத் தேர்மேற் கதிரவ னுதயஞ் செய்தான்.

	 		 (இ - ள்.) போத ஆனந்தச் சோதி - ஞானானந்த

ஒளிப்பிழம் பாகிய இறைவன், புனித மெய்த தொண்டர்க்காக -

தூய உண்மைத் தொண்டராகிய மாணிக்க வாசகர் பொருட்டு,

நாதமாம் முரசம் ஆர்ப்ப - நாத தத்துவமாகிய முரசு ஒலிக்கவும்,

நரிப்பரி வயவர் சூழ - நரியாகிய குதிரையின் வீரர் சூழவும்,

வேதவாம் பரிமேற் கொண்டு - வேதமாகிய தாவுங் குதிரைமேல்

ஏறி யருளி, வீதியில் வரவு காணும்காதலான் போல - வீதியின்

கண் வருதலைக் காணும் விருப்புடையவன் போல, கதிரவன்

தேர்மேல் உதயம் செய்தான் - சூரியன் தேரின் மேல் ஏறி

உதயமாயினன்.

இறைவற்கு முரசம் நாததத்துவ மென்பதனை,

"மாதிற் கூறுடை மாப்பெருங் கருணையன்

நாதப் பெரும்பறை நவின்று கறங்கவும்"



"வேத மொழியர் வெண்ணீற்றர் செம்மேனியர்

நாதப் பறையின ரன்னே யென்னும்"



என வரும் திருவாசகத் திருப்பாடல்களானறிக. இது தற்குறிப்

பேற்றவணி. (16)





	 	 கயனெடுங் கண்ணி யோடுங் கட்டவிழ் கடிப்பூஞ்

சேக்கைத்

துயிலுணர்ந் திருந்த சோம சுந்தரக் கருணை வெள்ளம்

பயினெடுஞ் சிகர நோக்கிப் பங்கயச் செங்கை கூப்பி

நயனபங் கயநீர் சோர நாதனைப் பாட லுற்றார்.

(இ - ள்.) கட்டு அவிழ் கடிப்பூஞ் சேக்கை - முறுக்கு

அவிழ்ந்த மணம் பொருந்திய மலரமளியினின்றும், கயல் நெடுங்

கண்ணியோடும் - கயல் போலும் நீண்ட கண்ணையுடைய

பிராட்டியோடும், துயில் உணர்ந்திருந்த துயில் நீங்கி யிருந்த

சோமசுந்தரக் கருணை வெள்ளம் பயில் - சோமசுந்தரராகிய அருள்

வெள்ளம் எழுந்தருளிய, நெடுஞ்சிகரம் நோக்கி - நீண்ட

விமானத்தை நோக்கி, பங்கயச் செங்கை கூப்பி - தாமரை மலர்

போலுஞ் சிவந்த கரங்களைக் குவித்து, நயன பங்கயம் நீர் சோர -

கண்ணாகிய தாமரையினின்றும் ஆனந்த வருவி ஒழுக, நாதனைப்

பாடலுற்றார் - இறைவனைப் பாடத் தொடங்கினார்.

சுந்தரனாகிய கருணை வெள்ளம் உயர்திணைப் பெயர் ஈறு

கெட்டு வலி மிக்கது. (17)





	 	 [கொச்சகக்கலிப்பா]

எந்தா யனைத்துலகு மீன்றாயெத் தேவர்க்குந்

தந்தாய் செழுங்குவளைத் தாராய் பெருந்துறையில்

வந்தாய் மதுரைத் திருவால வாயுறையுஞ்

சிந்தா மணியே சிறியேற் கிரங்காயோ.

(இ - ள்.) எந்தாய் - எமது தந்தையே, அனைத்து உலகும்

ஈன்றாய் - உலக மனைத்தையும் பெற்றவனே, எத்தேவர்க்கும்

தந்தாய் - எல்லாத் தேவர்கட்கும் தந்தையே, செழுங்கு

வளைத்தாராய் - செழிய குவளைமலர்மாலையை அணிந்தவனே,

பெருந்துறையில் வந்தாய் - அங்ஙனம் அணிந்து அடியேனை

ஆட்கொள்ளுதற் பொருட்டுத் திருப்பெருந்துறையின்கண்

வந்தருளியவனே, மதுரைத் திருவாலவாய் உறையும் சிந்தாமணியே -

மதுரை என்னுந் திருவாலவாயின்கண் வீற்றிருக்கும் சிந்தாமணி

போல்வானே, சிறியேற்கு இரங்காயோ - சிறியேனாகிய எனக்கு

இரங்கியருளாயோ.

தந்தாய், விளியின் ஐ ஆயாகத்திரிந்தது. குவளை

கழுநீரெனவும் படும்.

"காதல னாகிக் கழுநீர் மாலை

ஏலுடைத் தாக வெழில்பெற வணிந்தும்"

என்பது திருவாசகம். திருவாலவாய் - இறைவன் கோயிலுமாம்.

சிந்தாமணி - சிந்தித்த வற்றைத் தரும்மணி; சிந்தாத மணி

என்றுமாம்;

"ஊழிமுதற் சிந்தாத நன்மணிவந் தென்பிறவித்

தாழைப் பறித்தவா தோணோக்க மாடாமோ"

என்னும் திருவாசகமுங் காண்க. (18)





	 	 மூவா முதலாய் முதுமறையா யம்மறையுந்

தாவாத சோதித் தனிஞான பூரணமாய்த்

தேவாதி தேவாய்த் திருவால வாயுறையும்

ஆவார் கொடியா யடியேற் கிரங்காயோ.

(இ - ள்.) மூவா முதலாய் - கெடாத முதலாகியும், முது

மறையாய் - பழைய வேதமாகியும், அம்மறையும் தாவாத சோதித்

தனிஞான பூரணமாய் - அவ்வேதமும் பற்றாத ஒளியுருவாகிய

ஒப்பற்றஞான நிறைவாகியும், தேவாதி தேவாய் - தேவாதி

தேவனாகியும், திருவாலவாய் உறையும் - திருவாலவாயின்கண்

எழுந்தருளிய, ஆவார் கொடியாய் - நீண்ட இடபக் கொடியை

யுடையவனே, அடியேற்கு இரங்காயோ - அடியேனாகிய எனக்கு

இரங்கியருளாயோ.

தேவாதி தேவன் - தேவர்கட்கு ஆதியாகிய தேவன். ஆய்

என்னும் செய் தெனெச்சங்கள் உறையும் என்னும் பெய ரெச்ச

வினை கொண்டன. ஆ - ஈண்டு இடபம். ஆர் கொடி எனப்

பிரித்துப் பொருந்திய கொடி என்னலுமாம். (19)





	 	 முன்னா முதுபொருட்கு முன்னா முதுபொருளாய்ப்

பின்னாம் புதுமைக்கும் பின்னாகும் பேரொளியாய்த்

தென்னா மதுரைத் திருவால வாயுறையும்

என்னா யகனே யெளியேற் கிரங்காயோ.

(இ - ள்.) முன்னாம் முது பொருட்கும் முன்னாம் முது

பொருளாய் - முன்னைப் பழம் பொருட்கும் முன்னைப் பழம்

பொருளாய், பின்னாம் புதுமைக்கும் பின்னாகும் பேர் ஒளியாய் -

பின்னைப் புதுமைக்கும் பின்னாகும் பெரிய ஒளிவடிவாய், தென்

ஆம் மதுரைத் திருவாலவாய் உறையும் என் நாயகனே - தெற்கின்

கண் உள்ளதாகிய மதுரை என்னுந் திருவாலவாயின்கண்

எழுந்தருளிய எனது நாயகனே, எளியேற்கு இரங்காயோ -

எளியேனாகிய எனக்கு இரங்கி யருளாயோ.

இச்செய்யுளின் முன்னிரண்டடிகள்

"முன்னைப் பழம் பொருட்கு முன்னைப் பழம்பொருளே

பின்னைப் புதுமைக்கும் பேர்த்துமப் பெற்றியனே"



என்னும் திருவாசக வடிகளைத் தழுவி வந்தன. தென் - அழகு

என்றுமாம். (20)





	 	 மண்ணாய்ப் புனலாய்க் கனலாய் வளியாகி

விண்ணா யிருசுடரா யித்தனையும் வேறாகிப்

பண்ணா யிசையாய்ப் பனுவலா யெங்கண்ணுங்

கண்ணானா யென்னுறுகண் காணாவா றென்கொலோ.

(இ - ள்.) மண்ணாய்ப் புனலாய்க் கனலாய் வளியாகி -

நிலனாகியும் நீராகியும் நெருப்பாகியும், காற்றாகியும், விண்ணாய்

இருசுடராய் - வானாகியும் இரண்டு சுடர்களாகியும், இத்தனையும்

வேறாகி - இத்தனைக்கும் வேறாகியும், பண்ணாய் இசையாய்ப்

பனுவலாய் - பண்ணாகியும் இசையாகியும் பாட்டாகியும்,

எங்கண்ணும் கண் ஆனாய் - எவ்விடத்தும் கண்ணாகியும்

நின்றவனே, என் உறுகண் காணாவாறு என்கொலோ - எனது

துன்பத்தை நீ காணாதவாறு என்னையோ (அறியேன்).

இருசுடர் - ஞாயிறு திங்கள். இறைவன் எல்லாப் பொருளிலும்

கலந்து நிற்றலின் ‘மண்ணாய் . . . . . இருசுடராய்’ என்றும்,

எல்லாவற்றையும் கடந்து நிற்றலின் ‘இத்தனையும் வேறாகி’ என்றுங்

கூறினார்.

"பண்ணும்பத மேழும்பல வோசைத்தமி ழவையும்

உண்ணின்றதொர் சுவையும்முறு தாளத்தொலி பலவும்

மண்ணும்புன லுயிரும்வரு காற்றுஞ்சுடர் மூன்றும்

விண்ணும்முழு தானானிடம் வீழிம்மிழ லையே"



"வேறாயுட னானானிடம் வீழிம்மிழ லையே"



என்று திருஞான சம்பந்தப்பெருமான் அருளிச்செய்தலுங் காண்க.

எங்கண்ணும், மெலித்தல் விகாரம். உறுகண் - துன்பம்.

எவ்விடத்தும் கண்ணுடைய நீ எனது துன்பத்தைக் காணாவா

றென்னை யென்றார். (21)





	 	 பொங்குஞ் சினமடங்கல் போன்றுருத்து வெங்கூற்றம்

அங்கும் புரியா வருந்துன்பத் தாழ்ந்துநான்

மங்கும் படியறிந்தும் வந்தஞ்ச லென்கிலையால்

எங்குஞ் செவியுடையாய் கேளாயோ வென்னுரையே.

(இ - ள்.) வெங்கூற்றம் - கொடியகூற்றுவன், சினம்

பொங்கும் மடங்கல் போன்று உருத்து - சினமிக்க ஊழித்தீப்

போன்று கொதித்து, அங்கும் புரியா அரும்துன்பத்து -

அவனுலகத்துஞ் செய்யாத பொறுத்தற்கரிய துன்பக்கடலுள், நான்

ஆழ்ந்து மங்கும்படி அறிந்தும் - அடியேன் அழுந்தி

மங்குந்தன்மையை அறிந்து வைத்தும், வ்நது அஞ்சல் என்கிலை -

வந்து அஞ்சாதே என்றருளிச் செய்கிலை; எங்கும் செவி உடையாய்

- எங்குங்காதுடையவனே, என் உரை கேளாயோ - எனது

முறையீட்டினைக் கேட்டருளாயோ.



மடங்கல் - ஊழித்தீ; சிங்கமுமாம். மங்குதல் - மாழ்குதல்.

"எங்கும் கண்ணையும் முகத்தையும், எங்கம் கையையும், எங்கும்

அடியையும் உடையராய், தமது கரங்களினாலும் சிறகுகளினாலும்

மண்ணையும் விண்ணையும் இயைத்துப் படைப்பவர் அந்தக்

கடவுள் ஒருவரே" என இருக்கு மறை கூறுதலின் ‘எங்கண்ணும்

கண்ணானாய்’ என்றும், ‘எங்குஞ் செவியுடையாய்’ என்றும்

கூறினார்.

"எண்ணில்பல் கோடி சேவடி முடிகள்

எண்ணில்பல் கோடிதி்ண் டோள்கள்

எண்ணில்பல் கோடி திருவுரு நாமம்

ஏர்கொண்முக் கண்முக மியல்பும்

எண்ணில்பல் கோடி யெல்லைக்கப் பாலாய்

நின்றைஞ்ஞூற் றந்தண ரேத்தும்

எண்ணில்பல் கோடி குணத்தரேர் வீழி

யிவர்நம்மை யாளுடை யாரே"



என்னும் திருவிசைப்பாவும் காண்க. (22)





	 	 	 	 	 			 	 பூட்டியருட் பாசமிரு பாதம் பொறித்துடலிற்

		கூட்டி யடியாரு ளகப்படுத்தாட் கொண்டருமை

		காட்டியவோ வின்றென்னைக் கைவிட்டாய் வெய்யரெனை

		ஆட்டி யொறுக்குமிடத் தாரேன்று கொள்வாரே.



(இ - ள்.) அருள்பாசம் பூட்டி - அருளாகிய பாசத்தாற்

பிணித்து, உடலில் இருபாதம் பொறித்து - முடியின்கண் இரண்டு

திருவடிகளையும் பொறித்து, அடியாருள் கூட்டி அகப்படுத்து -

அடியாருள் ஒருவனாகக்கூட்டி அகப்படுத்தி, ஆட்கொண்டு

அருமை காட்டியவோ - ஆட்கொண்டு நிதருமையைக்

காட்டியவனே, இன்று என்னைக் கைவிட்டாய் - இப்பொழுது

அடியேனைக்கைவிட்டனை; வெய்யர் -கொடிய இத்தண்டலாளர்,

எனை ஆட்டி ஒறுக்குமிடத்து - என்னைத் துன்புறுத்தித்

தண்டிக்குங் காலத்து, என்று கொள்வார் ஆர் - தாங்குபவர் யாவர்.

உடல் தலைக்கு ஆகுபெயர்.

	 "விச்சைதா னிதுவொப்ப துண்டோ கேட்கின்

				மிகுகாத லடியார்தம் மடிய னாக்கி

	அச்சந்தீர்த் தாட்கொண்டா னமுத மூறி

யகநெகவே புகுந்தாண்டா னன்பு கூர



என அடிகள் திருவாசகத்தில் அருளிச்செய்தல் இங்கே

சிந்திக்கற்பாலது. (23)





	 	 	 ஊரா ருனைச்சிரிப்ப தோராயென் றுன்னடிமைக்

			காரா யடியே னயர்வே னஃதறிந்தும்

			வாரா யரசன் றமரிழைக்கும் வன்கண்ணோய்

			பாராயுன் றன்மை யிதுவோ பரமேட்டி.



(இ - ள்.) ஊரார் உனைச்சிரிப்பது ஓராய் என்று -

ஊரிலுள்ளார் உன்னை எள்ளி நகையாடுதலை

அறியாமலிருக்கின்றாய் என்று கருதி, உன் அடிமைக்கு ஆராய் -

உன் அடிமைக்கு ஆராகியோ (அடியார் போன்று), அடியேன்

அயர்வேன் - அடியேன் அயர்கின்றேன்; அஃது அறிந்தும் வாராய்

- அதனை நீ அறிந்து வைத்தும் வந்தருளினாயல்லை; அரசன் தமர்

இழைக்கும் வன்கண் நோய் பாராய் - மன்னனுடைய ஏவலாளர்

செய்யுங் கொடிய துன்பத்தினைப் பார்த்தருளினாயல்லை; பரமேட்டி

உன் தன்மை இதுவோ - பரமேட்டியே உனது தன்மை இதுவோ.

"ஏசா நிற்ப ரென்னையுனக் கடியா னென்று பிறரெல்லாம்

பேசா நிற்ப ரியான்றானும் பேணா நிற்பே னின்னருளே"



"தெருளார் கூட்டம் காட்டாயேற் செத்தே போனாற் சிரியாரோ"



என்னும் திருவாசகப்பகுதிகள் இங்கே சிந்திக்கற்பாலன. உன்

கருணை யிருந்தவா றிதுவோ என்றார். பரமேட்டி - பரமன். (24)





	 	 [கலிநிலைத்துறை]

என்றி ரங்குவோ ரிரங்கொலி யிளஞ்சிறா ரழுகை

சென்று தாயர்தஞ் செவித்துளை நுழைந்தெனச் செல்லக்

குன்றி ருஞ்சிலை கோட்டிய கூடனா யகன்கேட்

டன்று வன்சிறை நீக்குவான் றிருவுளத் தமைத்தான்.



(இ - ள்.) என்று இரங்குவோர் இரங்கு ஒலி - என்று கூறி

வருந்தும் வாதவூரடிகளின் முறையீட்டொலி, இளஞ்சிறார் அழுகை

சென்று - இளஞ்சிறுவர்களின் அழுகை ஒலிபோய், தாயர்தம்

செவித்துளை நுழைந்தெனச் செல்ல - தாயாருடைய

செவித்துளையின்கண் நுழைந்தாற்போலத் திருச்செவியின்கண்

நுழைய, குன்று இருஞ்சிலை கோட்டிய - மேரு மலையைப் பெரிய

வில்லாக வளைத்த, கூடல் நாயகன் கேட்டு - கூடல் நாயகனாகிய

சோமசுந்தரக் கடவுள் அதனைக்கேட்டு, அன்று வன்சிறை நீக்குவான்

திருவுளத்து அமைத்தான் - அப்பொழுது வலிய சிறையை

நீக்குதலைத் திருவுள்ளத்திற் கொண்டருளினான்.

இரங்கொலி செல்ல நாயகன் கேட்டு உளத்தமைத்தான் என்க.

நுழைந்தென, விகாரம். நீக்குவான் - தொழிற்பெயர். (25)





	 	 	 நந்தி யாதியாம் பெரும்கண நாதரை விளித்தான்

			வந்தி யாவரும் பணிந்தனர் மன்னவற் கின்று

			முந்தி யாவணி மூலநாள் வந்தது முனிவு

			சிந்தி யாமுனம் பரியெலாஞ் செலுத்துவான் வேண்டும்.



(இ - ள்.) நந்தி ஆதியாம் பெரும்கண நாதரை விளித்தான்

- திருநந்திதேவர் முதலிய பெரியகணத் தலைவர்களை

அழைத்தருளினன்; யாவரும் வந்து பணிந்தனர் - அவரனைவரும்

வந்து வணங்கினர்; ஆவணி மூலநாள் முந்தி வந்தது -

ஆவணத்திங்கள் மூலநாள் முற்பட்டே வந்துவிட்டது; முனிவு

சிந்தியாமுனம் - மன்னன் சினத்தல் கருது முன்னரே, மன்னவற்கு

இன்று பரி எலாம் செலுத்துவான் வேண்டும் - அவனுக்கு இன்று

குதிரைகள் அனைத்தையும் செலுத்துதல் வேண்டும்.

ஆதி என்றதனால் பிருங்கி, மாகாளர் முதலியோர் கொள்க.

வந்தி யாவரும். இகரம் குறுகாது நின்றது. (26)





	 	 	 யாவ ரும்புனத் தியங்குறு நரியெலா மீட்டித்

			தாவ ரும்பரி யாக்கியத் தாம்பரி நடாத்துஞ்

			சேவ கஞ்செய்வோ ராகிமுன் செல்லுமின் யாமும்

			பாவ கம்பட வருதுமப் படியெனப் பணித்தான்.



(இ - ள்.) யாவரும் - நீவிரனைவரும், புனத்து இயங்குறும்

நரி எலாம் ஈட்டி - காட்டின்கண் உலவும் நரிகளனைத்தையுங்

கொண்டு வந்து, தாவு அரும்பரி ஆக்கி - தாவுகின்ற அரிய

குதிரைகளாகச்செய்து, அ தாம்பரி - நடாத்தும் சேவகம்

செய்வோராகி - அத்தாவும் குதிரைகளை நடாத்துகின்ற குதிரைச்

சேவகராகி, முன் செல்லுமின் - முன்னே செல்லுங்கள்; யாமும் -

நாமும், பாவகம்பட - (நோக்குவோர்க்குக் குதிரைச் சேவகர்

என்னும்) கருத்து உண்டாக, அப்படி வருதும் எனப் பணித்தான் -

அவ்வாறே வருவோம் என்று பணித்தருளினன்.

தா வரும் எனப்பிரித்தலும் பொருந்தும். தாம், தாவும்

என்பதன் விகாரம். (27)





	 	 	 ஏக நாயக னாணைபூண் டெழுகணத் தவரும்

			நாக நாடரும் வியப்புற நரியெலாந் திரட்டி

			வேக வாம்பரி யாக்கியவ் வெம்பரி நடாத்தும்

			பாக ராயினா ரவர்வரும் பரிசது பகர்வாம்.

	 	 		 (இ - ள்.) ஏக நாயகன் ஆணை பூண்டு - ஒப்பற்ற

இறைவனது ஆணையை மேற்கொண்டு, எழுகணத்தவரும் - எழுந்த

கணத் தலைவரும், நாக நாடரும் வியப்புற - வான நாடரும்

வியப்புறுமாறு, நரி எலாம் திரட்டி - நரிகளை எல்லாம் ஓரிடஞ்

சேர்த்து, வேகவாம்பரி ஆக்கி - விரைவுள்ள தாவுங் குதிரைகளாகச்

செய்து, அவ்வெம்பரி நடாத்தும் - அந்த வேகமாகி பரிகளை

நடாத்துகின்ற, பாகராயினார் - சேவகராயினர்; அவர் வரும் பரிசது

பகர்வாம் - அப்பாகர் வருந் தன்மையைக் கூறுவாம்.

நாகநாடரும் என்பதில் உம்மை சிறப்பு. பரிசது, அது பகுதிப்

பொருள் விகுதி. (28)





	 	 	 தூக்கி யார்த்தசெம் பட்டினர் சுரிகையர் தொடுதோல்

			வீக்கு காலின ரிருப்புடற் காப்பினர் வெருளின்

			நோக்கு பார்வையர் புண்டர நுதலின ரிடியிற்

			றாக்கி யார்ப்பெழு நகையினர் தழன்றெழு சினத்தோர்.

	 	 		 (இ - ள்.) தூக்கி ஆர்த்த செம்பட்டினர் - தூக்கிக்கட்டிய

செம்பட்டாடையை யுடையவர்; சுரிகையர் - உடைவாளை

யுடையவர்; தொடுதோல் வீக்கு காலினர் - தொடு தோல் கட்டிய

காலையுடையவர்; இருப்பு உடற் காப்பினர் - இருப்புக்

கவசத்தினையுடையவர்; வெருளின் நோக்கு பார்வையர் -

(கண்டோர்) அஞ்சுமாறு பார்க்குங் கண்களையுடையவர்; புண்டர

நுதலினர் - திரிபுண்டர மணிந்த நெற்றியினையுடையவர்; இடியில்

தாக்கி ஆர்ப்பு எழு நகையினர் - இடிபோலுந் தாக்கி ஒலி எழும்

நகையினையுடையவர்; தழன்று எழு சினத்தோர் - கொதித் தெழுஞ்

சினத்தினையுடையவர்.

தொடுதோல் - செருப்பு. உடற்காப்பு - கவசம். செம்பட்டினர்

முதலியோராய் ஆயினர் என்க. (29)





	 	 	 	 	 				 	 வட்டத் தோல்வரி புறங்கிட்ந் தசையவை வடிவாள்

			தொட்ட கையினர் சிலர்நெடுந் தோமரஞ் சுழல

			விட்ட கையினர் சிலர்வெரி னிடைநெடு விசிகப்

			புட்டில் வீக்கிவிற் றூக்கிய புயத்தினர் சிலரால்.



(இ - ள்.) (அவருள்) வட்டத்தோல் - வட்டமாகிய பரிசை,

வரிபுறம் கிடந்து அசைய - (கவசம்) வரிந்த முதுகிற் கிடந்து

அசைய, வைவடிவாள் தொட்ட கையினர் சிலர் - கூரிய வடித்த

வாட்படையினைத் தொட்ட கையினை யுடையார் சிலர்;

நெடுந்தோமரம் சுழல விட்ட கையினர் சிலர் -நீண்ட தண்டத்தைச்

சுழல விட்ட கையினை யுடையார் சிலர்; வெரின் இடை நெடுவிசிகப்

புட்டில் வீக்கி - முதுகினிடத்து நீண்ட அம்புக் கூட்டினைக்

கட்டி, வில்தூக்கிய புயத்தினர் சிலர் - வில்லைத் தொங்கவிட்ட

தோளையுடையார் சிலர்.

விசிகம் - அம்பு. புட்டில் - தூணி. (30)





	 	 	 செம்ப டாஞ்செய்த போர்வையர் சிலர்பசும்* படத்தான்

			மொய்ம்பு வீக்கிய கவயத்தர் சிலர்கரு முகில்போல்

			அம்பு யம்புதை காப்பினர் சிற்சில ரவிரும்

			பைம்பொன் வாணிறப் படாஞ்செய்குப் பாயத்தர் சிலரால்.



(இ - ள்.) செம்படாம் செய்த போர்வையர் சிலர் - சிவந்த

ஆடையாற் செய்த போர்வையினை யுடையார் சிலர்; பசும் படத்தால்

மொய்ம்பு வீக்கிய கவயத்தர் சிலர் - பசிய ஆடையால் தோளில்

இறுகக்கட்டிய கவசமுடையார் சிலர்; கருமுகில் போல் - கரியமேகம்

போல, அம்புயம்புதை காப்பினர் சிற்சிலர் - அழகிய தோளை

மறைத்த (நீல ஆடையாற் செய்த) கவசமுடையார் சிலர்; அவிரும்

பைம் பொன்வாள் நிறப்படாம் செய் குப்பாயத்தர் சிலர் - விளங்கா

நின்ற பசிய பொன் போலும் ஒள்ளிய நிறத்தினையுடைய ஆடையாற்

செய்த சட்டையுடையார் சிலர். படாம் - ஆடை. குப்பாயம் -

சட்டை. (31)



* * *



(பா - ம்.) * சிலர்சிலர்.





	 	 	 பிச்ச வொண்குடை யார்பலர் கவரிவால் பிறங்கத்

			தைச்ச தண்குடை யார்பலர் சல்லிசூழ் நாற்றி

			வைச்ச வண்குடை யார்பலர் வாணிலா முத்தம்

			மொய்ச்ச வெண்குடை யார்பலர் மொய்ம்பின ரிவருள்.



(இ - ள்.) பிச்ச ஒண்குடையார் பலர் - பீலிக்குஞ்சங் கட்டிய

ஒள்ளிய குடையினை யுடையார் பலர்; கவரிவால் - கவரிமாவின்

வாலால், பிறங்க - விளங்க, தைச்ச தண்குடையார் பலர் - தைத்த

தண்ணிய குடையினையுடையார் பலர்; சல்லி சூழ் நாற்றி வைச்சவண்

குடையார் பலர் - சல்லிகளைச் சூழத் தொங்கவிட்டு வைத்த

வளப்பமிக்க குடையினை யுடையார் பலர்; வாள் நிலாமுத்தம்

மொய்ச்ச வெண்குடையார் பலர் - வெள்ளிய ஒளியினையுடைய

முத்துக்கள் நெருங்கிய வெண்குடையினை யுடையார் பலர்;

மொய்ம்பினர் இவருள் - வலியினையுடையராய இவர் நடுவே.

தைச்ச, வைச்ச, மொய்ச்ச என்பன போலி. (32)





	 	 	 தரும மாதிநாற் பொருளெனுந் தாளது ஞான

			கரும காண்டமாஞ் செவியது காட்சியைக் கடந்த

			ஒருமை யாம்பர மபரமா முணர்வெனுங் கண்ண

			தருமை யாம்விதி முகத்தது நிடேதவா லதுவால்.

	 	 		 (இ - ள்.) தருமம் ஆதி நால் பொருள் எனும் தாளது -

அறமுதலிய நான்கு பொருளாகிய நான்கு கால்களை யுடையது;

ஞானகரும காண்டமாம் செவியது - ஞானகாண்டமும் கரும

காண்டமும் ஆகிய இரண்டு காதுகளை யுடையது; காட்சியைக்

கடந்த ஒருமையாம் - சுட்டறிவினைக்கடந்த ஒருப்பாடாகிய, பரம்

அபரமாம் உணர்வு எனும் கண்ணது - பரஞானமும் அபர

ஞானமுமாகிய இரண்டு கண்களை யுடையது; அருமையாம்

விதிமுகத்தது - அருமையாகிய விதியாகிய முகத்தினை யுடையது;

நிடேத வாலது - விலக்காகிய வாலை யுடையது.



இது முதல் நான்கு செய்யுளால் இறைவன் இவர்ந்து வரும்

வேதப் புரவியை வருணிக்கின்றார். வேதமானது அறம் பொருள்

இன்பம் வீடு என்னும் நாற்பொருளால் நிலை பெறுவதும்,

ஞானகாண்டம் கருமகாண்டம் என இரு பகுதிப்படுவதும். பரஞான

அபர ஞானங்களை விளைவிப்பதும், விதி விலக்கு வடிவினதும்

ஆம் என்க. (33)





	 	 	 தந்தி ரங்களாற் புறவணி தரித்தது விரித்த

			மந்தி ரங்களாற் சதங்கைதார் மணிச்சிலம் பணிந்த

			தந்த ரஞ்சுழல் சோமனு மருக்கனு மிதிக்குஞ்

			சுந்த ரப்பதம் பொறைகொளத் தூங்கிரு புடைத்தால்.

	 	 		 (இ - ள்.) தந்திரங்களால் புற அணி தரித்தது -

ஆகமங்களால் புறத்திலணியும் அணிகளைப் பூண்டது; விரித்த

மந்திரங்களால் - அவ்வாகமங்கள் விரித்த மந்திரங்களால், சதங்கை

தார் மணிச் சிலம்பு அணிந்தது - சதங்கை மாலையையும் கிண்கிணி

மாலையையும் மணிகள் அமைந்த சிலம்பினையும் அணிந்தது;

மிதிக்கும் சுந்தரப் பதம் பொறை கொள - மிதிக்கின்ற அழகிய

திருவடிகளைத் தாங்க, அந்தரம் சுழல் சோமனும் அருக்கனும்

தூங்கு இருபுடைத்து - வானின்கண் சுழலும் சந்திரனும்

சூரியனுமாகிய அங்கவடிகள் தொங்குகின்ற இருமருங்கினையுடையது.

தந்திரம் - ஆகமம். வேதத்தை விளக்குவன

ஆகமங்களாதலின் ‘தந்திரங்களால் புறவணி தரித்தது’ என்றார்.

மேற் செய்யுளில் உறுப்புகள் கூறி, இதில் அணிகள் கூறினார்.

சோமனும் அருக்கனுமாகிய அங்கவடிகள் என விரிக்க. புடைத்து -

பக்கங்களை உடையது; குறிப்பு முற்று. (34)





	 	 	 	 	 			 	 	மாண்ட தாரகப் பிரமமாங் கலினம்வாய் கிழியப்

			பூண்ட தாற்புறச் சமயமாம் பொருபடை முரிய

			மூண்டு போரெதிர் விளைத்திகன் முடிப்பது முளரி

			ஆண்ட கோமுக மந்துரை யாகமே வியதால்.



(இ - ள்.) மாண்டதாரகப் பிரமமாம் கலினம் -

மாட்சிமைப்பட்ட பிரணவமாகிய கடிவாளத்தை, வாய்

கிழியப்பூண்டது - வாய்கிழியுமாறு பூண்டது; புறச் சமயமாம் -

புறச்சமயங்களாகிய, பொருபடை முரிய - போர்செய்யும் படைகள்

புறங்கொடுக்குமாறு, மூண்டு எதிர்போர் விளைத்து இகல் முடிப்பது

- சினமிக்கு எதிர் நின்று போர் செய்து பகையை முடிப்பது; முளரி

ஆண்ட கோ முகம் - தாமரை மலரைத் தவிசாக ஆண்ட பிரமனது

நான்கு முகங்களையும், மந்துரையாக மேவியது - பந்தியாகக்

கொண்டு பொருந்தியது.

தாரகப்பிரமம் - எல்லா மந்திரங்கட்கும் ஆதாரமாகிய

பிரணவமந்திரம். கோ - பிரமன். (35)





	 	 	 அண்ட கோடிக ளனைத்துமோர் பிண்டமா வடுக்கி

			உண்ட நீரதர முதுகின்மே லுபநிடக் கலணை

			கொண்ட வாலிய வைதிகப் புரவிமேற் கொண்டான்

			தொண்டர் பாசவன் றொடரவிழ்த் திடவருஞ் சோதி.



(இ - ள்.) அண்டகோடிகள் அனைத்தும் - அண்டகோடிகள் அனைத்தையும், ஓர் பிண்டமா அடுக்கி உண்ட நீரதாம் முதுன்மேல்

- ஒரு பிண்டமாக அடுக்கி அமைத்த தன்மையை யுடையதாகிய

முதுகின்மேல், உபநிடக்கலணை கொண்ட - மறைமுடிவாகிய

கலணையினைக் கொண்ட, வாலிய வைதிகப் புரவிமேற் கொண்டான்

- தூய வேதமாகிய குதிரைமேல் ஏறியருளினான்; தொண்டர்

பாச வன் தொடர் அவிழ்த்திட வரும் சோதி - அடியாரது

பாசமாகிய வலிய கட்டினை அவிழ்க்க எழுந்தருளிவரும்

பரஞ்சோதியாகிய கடவுள்.

உபநிடதம் என்பது உபநிடம் எனத் தொக்கு நின்றது.

உபநிடதம் - வேதத்தின் ஞானகாண்டம்; வேத முடிபு. கலணை -

குதிரைமேற்றவிசு; சேணம்; இது கலனையெனவும் படும். (36)





	 	 	 ஆன மந்திரக் கிழாார்பொருட் டன்றியும் வென்றி

			மீன வன்பிறப் பறுக்கவும் வார்கழல் வீக்கி

			வான நாயக னேந்திய மறையுறை கழித்த

			ஞான வாள்புற விருளையு நக்கிவா ளெறிப்ப.



(இ - ள்.) வான நாயகன் - (அங்ஙனம் ஏறியருளிய) தேவர்

பெருமானாகிய சோமசுந்தரக்கடவுள், ஆன மந்திரக் கிழார்

பொருட்டு அன்றியும் - அமைச்சுரிமையுடையரான வாதவூரடிகள்

பொருட்டல்லாமலும், வென்றி மீனவன் பிறப்பு அறுக்கவும் -

வெற்றியையுடைய அரிமருத்தன பாண்டியன் பிறப்பினை அறுக்கும்

பொருட்டும், வார்கழல் வீக்கி ஏந்திய - நீண்ட வீரகண்டையைக்

கட்டித்திருக்கரத் திலேந்திய, மறை உறை கழித்த ஞனவாள் -

வேதமாகிய உறையினின்றும் கழித்த ஞானமாகிய வாள்,

புறஇருளையும் நக்கி வாள் எறிப்ப - அகவிருளையே அன்றிப்

புறவிருளையும் போக்கி ஒளி வீசவும்.

பகையறுக்கலுறுவார் வீரக்கழலணிந்து வாளேந்துமாறே

இறைவனும் அடியாரின் பிறவியாகிய பகையை அறுக்கக் கழலணிந்து

வாளேந்தினனென்றார். இறைவற்கு ஞானமே வாளாதலை,

	 "ஞானவா ளேந்துமையர் நாதப் பறையறைமின்"



என்னும் திருவாசகத்தாலறிக. புறவிருளையும், உம்மை

எச்சப்பொருட்டு. (37)





	 	 	 சாய்ந்த கொண்டையுந் திருமுடிச் சாத்தும்வாள் வைரம்

	வேய்ந்த கண்டியுந் தொடிகளுங் குழைகளும் வினையைக்

	காய்ந்த புண்டர நுதலும்வெண் கலிங்கமுங் காப்பும்

	ஆய்ந்த தொண்டர்த மகம்பிரி யாதழ கெறிப்ப.

	 	 		 (இ - ள்.) சாய்ந்த கொண்டையும் - ஒரு புறஞ்சாய்ந்த

கொண்டையும், திருமுடிச்சாத்தும் - திருமுடிப்பாகையும்,

வாள்வைரம் வேய்ந்த கண்டியும் - ஒளி பொருந்திய வைரம் பதித்த

கண்டிககளும், தொடிகளும் குழைகளும் - வீரவளைகளும்

குண்டலங்களும், வினையைக் காய்ந்த புண்டரநுதலும் -

வினைகளைச் சினந்து போக்கும் திருநீற்றினை மூன்று கீற்றாக

அணிந்த திருநுதலும், வெண்கலிங்கமும் காப்பும் - வெள்ளிய

ஆடையும் கவசமும், ஆய்ந்த தொண்டர்தம் அகம்பிரியாது அழகு

எறிப்ப - (மெய்ப்பொருளை) ஆராய்ந்தறிந்த தொண்டர்களின்

மனத்தினின்றும் நீங்காது அழகினை வீசவும்.

திருமுடிச்சாத்து - தலைப்பாகை. குதிரைச் சேவகனானமைக்

கேற்பச் சாய்ந்த கொண்டையும், திருமுடிச்சாத்தும் முதலியன

உடையனானானென்க. (38)





	 	 	 பிறக்கு மாசையோர் மறந்துமிங் கணுகன்மின் பிறப்பை

		மறக்கு மாசையோ ரிம்மென வம்மினன் பரைவேந்

		தொறுக்கு நோய்களை வானென வொருவனும் பிறவி

		அறுக்க வந்தன னென்பபோற் பரிச்சிலம் பலம்ப.

	 	 		 (இ - ள்.) பிறக்கும் ஆசையோர் மறந்தும் இங்கு

அணுகன்மின் - பிறக்கும் விருப்புடையவர்கள் மறந்தேயும் இங்கு

வாராதீர்கள்; பிறப்பை மறக்கும் ஆசையோர் - பிறப்பினைப்

போக்கும் விருப்புடையவர், இம்மென வம்மின் - விரைந்து

வாருங்கள்;அன்பரை - மணிவாசகனாரை, வேந்து

ஒறுக்கும் நோய் களைவான் என - பாண்டியன் ஒறுக்குந்

துன்பத்தினைப் போக்குதற்பொருட்டு வருதல் போல, ஒருவன்

நும்பிறவி அறுக்கவந்தனன் - இறைவன் நுமது பிறப்பினை ஒழிக்க

வந்தனன்; என்ப போல் - என்று சொல்லுவபோல், பரிச்சிலம்பு

அலம்ப - குதிரைச் சிலம்புகள் ஒலிக்கவும்.

இம்மென, விரைவுக் குறிப்பு.

	 "செறியும் பிறவிக்கு நல்லவர் செல்லன்மின் றென்னனன்னாட்

டிறைவன் கிளர்கின்ற காலமிக் காலமெக் காலத்துள்ளும்

அறிவொண் கதிர்வா ளுறைகழித் தானந்த மாக்கடவி

எறியும் பிறப்பை யெதிர்ந்தார் புரள விருநிலத்தே"



என்னும் திருவாசகம் இங்கே சிந்திக்கற் பாலது. ஒருவனும் எனக்

கொண்டுரைத்தலுமாம். இது தற்குறிப்பேற்றவணி. (39)





	 	 	 கங்கை யைச்சடை முடியின்மேற் கரந்தனை யவள்போல்

		எங்க டம்மையுங் கரந்திடென் றிரந்துகா வேரி

		துங்க பத்திரை யாதியா நதிகளுஞ் சூழப்

		பொங்கி வீழ்வபோ லொலியலுங் கவரியும் புரள.

	 	 		 (இ - ள்.) கங்கையைச் சடை முடியின் மேல் கரந்தனை -

கங்கையைச் சடை முடியின்மேல் ஒளித்தருளினை; அவள் போல்

எங்கள் தம்மையும் கரந்திடு என்று இரந்து - அவளை ஒளித்தது

போல எங்களையும் ஒளித்தருளுவாயாக என்று குறையிரந்து,

காவேரி துங்கபத்திரை ஆதியாம் நதிகளும் - காவேரியும்

துங்கபத்திரையு முதலாகிய நதிகளும், சூழப் பொங்கி வீழ்வதுபோல்

- சூழவும் பொங்கி வீழ்வன போல, ஒலியலும் கவரியும் புரள -

மேலாடையுஞ் சாமரையும் புரளவும்.

ஒலியல் - ஈச்சோப்பி என்பாரு முளர்; ஈச்சோப்பி -

ஈயோட்டுங் கருவி. தற்குறிப்பணி. (40)





	 	 	 வாவி நாறிய வாலிதழ்த் தாமரை மலரோன்

			நாவி னாளுமை நாயக னான்மறை பரியா

			மேவி னானெனத் தானொரு வெண்குடை யாகிப்

			பாவி னாலென முடியின்மேற் பானிலாக் கால.



(இ - ள்.) வாவி நாறிய வால் இதழ்த் தாமரை மலரோன் -

தடாகத்தின் கண் தோன்றிய தூய இதழ்களை யுடைய தாமரை

மலரில் இருப்பவனாகிய பிரமனது, நாவினாள் - நாவில் வசிக்குங்

கலைமகள், உமை நாயகன் நான் மறை பரியா மேவினான் என -

உமைகேள்வனாகிய சோமசுந்தரக் கடவுள் நான்கு மறைகளையும்

குதிரையாகக் கொண்டு வந்தனன் என்று கருதி, தான் ஒரு

வெண்குடையாகிப் பாவினால் என - தான் ஒரு வெள்ளி

குடையாகிக் கவிந்தாற் போல, முடியின் மேல் பால் நிலாக்கால -

(வெண் கவிகை) திருமுடியின் மேல் பால் போன்ற நிலவினை

வீசவும்.

நாறுதல் - தோன்றுதல். தற்குறிப்பு. (41)





	 	 முறையி னோதிய புராணமூ வாறுநா மொழியும்

			இறைவ னாமிவன் படைத்தளித் தழிப்பவ னிவனே

			மறையெ லாமுறை யிடுபரம் பொருளென வாய்விட்

			டறையு மாறுபோ லியங்களீ ரொன்பது மார்ப்ப.

	 	 		 (இ - ள்.) முறையின் ஒதிய புராணம் மூவாறும் - முறைப்பட

ஓதிய புராணங்கள் பதினெட்டும், இவன் நாம் மொழியும்

இறைவனாம் - இவன்றான் நாங்கள் கூறும் இறைவனாவான்;

படைத்து அளித்து அழிப்பவன் இவனே - ஆக்கி அளித்து

அழிப்பவனாகிய இவனேதான், மறை எலாம் முறையிடும்

பரம்பொருள் என - வேதங்களெல்லாம் ஓலமிடும்

பரம்பொருளுமென்று, வாய்விட்டு அறையுமாறு போல் - வாய்திறந்து

கூறுமா போல, இயங்கள் ஈரொன்பதும் ஆர்ப்ப - இயங்கள்

பதினெட்டும் ஒலிக்கவும்.

பதினெண் புராணங்கள் : பிரமம், பதுமம், வைணவம்,

சைவம், பாகவதம், பௌடியம், நாரதீயம், மார்க்கண்டேயம்,

ஆக்கினேயம், பிரமகைவர்த்தம், இலிங்கம், வராகம், காந்தம்,

வாமனம், மற்சம், கூர்மம், காருடம், பிரமாண்டம் என்பன.

புராணங்கள் வேதப்பொருளைத் துணிந்துரைக்கும்

உபப்பிருங்கணமாதலின் ‘இவனே மறையெலா முறையிடு

பரம்பொருளென’ அறைதற்கு முரியனவென்க. தற்குறிப்பு. (42)





	 	 மிடைந்த மாயவாம் பரித்திரண் மேற்றிசை நோக்கி

			நடந்த நாயக னான்மறைப் புரவியு நாப்பண்

			அடைந்த தாலெழுந் தூளிக ளண்டமுந் திசையும்

			படர்ந்த போம்வழி யாதென மயங்கினான் பரிதி.

	 	 		 (இ - ள்.) மிடைந்த மாயவாம் பரித்திரள் - நெருஙகிய

மாயமாகிய தாவும் குதிரைக்கூட்டங்கள், மேல் திசை நோக்கி நடந்த

- மேற்குத் திசையை நோக்கி நடந்தன; நாயகன் நான்மறைப்

புரவியும் நாப்பண் அடைந்தது - இறைவனது நான் மறையாகிய

குதிரையும் நடுவே வந்தது; எழும் தூளிகள் அண்டமும் திசையும்

படர்ந்த - மேலெழுந்த புழுதிகள் அண்டங்களினும் திக்குகளினும்

சென்று பரவின; பரிதிபோம் வழி யாது என மயங்கினான் -

(அதனால்) சூரியன் தான் செல்லும் வழி யாதென்று மயக்கமுற்றனன்.



வாவும்பரி, போகும்வழி என்பன விகாரமாயின. மேல் ஆறு

செய்யுளிலும் போந்த செயவெனெச்சங்கள் அடைந்தது என்னும்

முற்று வினை கொண்டன. நடந்த என்பதையும் எச்சப்படுத்துக. (43)





	 	 	 	 	 				 	 பள்ள மாக்குவ திடரினைப் பள்ளத்தை மேடு

			கொள்ள வாக்குவ பாரெலாம் விலாழிகொப் பளித்து

			வெள்ள மாக்குவ தூளியால் வெள்ளத்தை வெறிதாய்

			உள்ள தாக்குவ புள்ளுவ வுருக்கொண்ட பரிமா.



(இ - ள்.) புள்ளுவ உருக்கொண்ட பாமா - வஞ்சக

வடிவங்கொண்ட குதிரைகள், திடரினைப் பள்ளமாக்குவ -

மேட்டினைப் பள்ளம் ஆக்குவன; பள்ளத்தைமேடு கொள்ள

ஆக்குவ - பள்ளத்தை மேடாகுமாறு ஆக்குவன; பார் எலாம்

விலாழி கொப்பளித்து வெள்ளம் ஆக்குவ - புவி முழுதும் வாய்

நுரையைக் கொப்பளித்தலால் வெள்ளமாக்குவன; தூளியால் -

ரத்தில் எழும் புழுதியால், வெள்ளத்தை வெறிதாயுள்ளது ஆக்குவ -

வெள்ளத்தைச் சுவற்றி நிலமாக்குவன.

விலாழி - குதிரை வாய் நுரை. வெறிதாயுள்ளது -

வெறுநிலம். (44)





	 	 	 கொய்யு ளைப்பரி யெழுந்ததூள் கோப்பவான் கங்கை

			வையை யொத்ததேழ் பசும்பரி செம்பரி மாவாச்

			செய்த தொத்தது சிந்துரந் திசைக்கய முகத்துப்

			பெய்த தொத்ததா லொத்தது பெரும்பகன் மாலை.



(இ - ள்.) கொய் உளைப்பரி எழுந்ததூள் கோப்ப -

கொய்த புறமயிரினை யுடைய குதிரைகளால் எழுந்த புழுதி

எங்குங்கோத்தலினால், வான் கங்கை வையை ஒத்தது - ஆகாய

கங்கை வையையாற்றினை ஒத்தது; ஏழ் பசும் பரி - சூரியனுடைய

ஏழு பச்சைக் குதிரைகளும், செம்பரிமாவாச் செய்தது ஒத்தது -

செய்ய குதிரைகளாகப் படைக்கப்பட்டமை ஒத்தது; திசைக்கயம்

சிந்துரம் முகத்துப் பெய்தது ஒத்தது - திக்கு யானைகள்

சிந்துரத்தை முகத்திற் பெய்ததை ஒத்தது; பெரும்பகல் மாலை

ஒத்தது - நடுப்பகல் மாலைப்பொழுதை ஒத்தது.

பரி, கயம் என்னும் சாதிபற்றி ஒருமை வினை

கொடுத்தார். (45)





	 	 	 விளம்பு கின்றவச் சம்புவெம் பரித்திரண் மிதிக்குங்

			குளம்பு கிண்டிய வெழுந்ததூள் குன்றிற கரிந்தோன்

			வளம்பு குந்தடை வார்குர வழிபுரி வேள்விக்

			களம்பு கைந்தெழு தோற்றமே யல்லது கடாதால்.



(இ - ள்.) விளம்புகின்ற அச்சம்பு வெம்பரித்திரள் -

கூறப்படுகின்ற அந்த நரியாகிய வெவ்விய குதிரைக் கூட்டங்கள்,

மிதிக்கும் குளம்பு கிண்டிய எழுந்த தூள் - மிதிக்கின்ற குளம்பு

கிண்டுதலால் புழுதி எழுந்த தோற்றத்தை, குன்று இறகு அரிந்தோன்

வளம்புகுந்து அடைவார் - மலைகளின் சிறகுகளை அரிந்த

இந்திரன் பதவியிற்சென்றடையுங் கருத்தினையுடையார், குரவழிபுரி

வேள்விக் களம் பகைந்து எழுதோற்றமே அல்லது - குதிரையின்

குளம்புப்பட்ட இடந்தோறும் புரிகின்ற வேள்விச் சாலையினின்றும்

புகை புகைந்தெழுந் தோற்றமே ஒப்பதல்லாமல், கடாது -

(மற்றொன்று) ஒவ்வாது.

சம்பு - நரி; சிவனது பரித்திரள் என்பதும் தோன்ற நின்றது.

கிண்டிய, செய்யிய வென்னும் வினையெச்சம். கடாது - ஒவ்வாது;

கடுத்தல் - ஒத்தல். (46)





	 	 	 மட்பு லந்திசை வான்புதை பூமியுண் மறைந்து

			கொட்பு றும்பரி சதங்கைதா ரொலியினுங் குளிர்வான்

			பெட்பு றுங்குர லொலியினுஞ் செவியினிற் பிறிது

			கட்பு லங்களாற் கண்டிலர் வழிவரக் கண்டோர்.

	 	 		 (இ - ள்.) மண்புலம் திசை வான்புதை பூமியுள் மறைந்து -

நிலவுலகினையும் திக்குகளையும் வானுலகினையும் மூடிய புழுதியுள்

மறைந்து, கொட்புறும்பரி - சுழன்றுவருங் குதிரைகள், வழிவர -

வழியில் வருதலை, சதங்கைதார் ஒலியினும் - (அவற்றின்) சதங்கை

மாலையும் கிண்கிணி மாலையுமாகிய இவற்றின் ஒலியாலும்,

குளிர்வான் பெட்புறும் குரல் ஒலியினும் - (நீருண்டு) குளிர்ந்த

முகிலும் விரும்பும் கனைப்பொலியாலும், செவியினில் கண்டோர் -

காதினாற் கண்டோரும், பிறிது கட்புலங்களால் கண்டிலர் -

வேறு கண்களாற் காணாதவராயினர்.

வழி வரக் கண்டோர் செவியாலன்றிக் கண்ணாற் கண்டிலர்

எனினும் அமையும். (47)





	 	 [கொச்சகக் கலிப்பா]

தரங்கமெறி முத்திவை விலாழியல தார்மா

இரங்குமொலி யல்லதிரை யேங்குமொலி யின்ன*

துரங்கமல மற்றிவை சுரர்க்கரச னின்றும்

புரங்கொல விடுத்திட வரும்புணரி யென்பார்.

	 		 (இ - ள்.) இவை விலாழிஅல - இவை வாய் நுரைகள்

அல்ல; தரங்கம் எறி முத்து - கடலினலைகள் வீசும் முத்துக்களாம்;

இன்ன தார்மா இரங்கும் ஒலி அல்ல - இவை கிண்கிணி மாலையை

யணிந்த குதிரைகளின் கனைப் பொலியல்ல; திரை எங்கும் ஒலி -

அலைகள் ஒலிக்கும் ஒலியாம்; இசை துரங்கம் அல - இங்கு

வருபவை குதிரைகள் அல்ல; சுரர்க்கு அரசன் இன்றும் புரம் கொல

விடுத்திட -தேவேந்திரன் இப்பொழுதும் இந்நகரத்தை அழித்தற்

பொருட்டு விடுத்தலால், வரும் புணரி என்பார் - வருகின்ற கடலாம்

என்று கூறுவர்.

முன்பு இந்திரன் கடலை ஏவினமையால் ‘இன்றும்’ என்றார்.

புரம் - இந்நகர்; சுட்டு வருவிக்க. விலாழி முதலிய பொருள்களை

மறுத்து முத்து முதலியனவாக உருவகப் படுத்தினமையால் இச்

செய்யுள் அவநுதி யுருவகவணி. (48)



* * *



(பா - ம்.) * இன்னும்.





	 	 	 	 	 				 	 	 இம்பருல குள்ளவல பண்டினைய பாய்மா

			உம்பருல காளிபரி யேகொலது வொன்றே

			வெம்பரிதி வெம்பரிகொ லேழவைக ளேழும்

			பைம்பரிகள் யாவினைய பாய்கரிக ளென்பார்.



(இ - ள்.) இனையபாய்மா - இந்தத் தாவுங் குதிரைகள்,

பண்டு இம்பர் உலகு உள்ள அல - முன் இந்நில வுலகில் உள்ளன

அல்ல; உம்பர் உலகு ஆளி பரியே கொல் - மேலுலகை ஆளும்

இந்திரன் குதிரையோ, அது ஒன்றே - அது ஒன்றே (ஆதலின்

அதுவல்ல); வெம்பரிதி வெம்பரி கொல் - வெம்மையை யுடைய

சூரியனுடைய கடிய குதிரைகளோ, அவைகள் ஏழ் - அவைகள்

ஏழேதான்; ஏழும் பைம்பரிகள் - (அதுவன்றி) அவ்வேழும்

பச்சைக் குதிரைகள் (ஆகலின் அவையுமல்ல; இனைய பாய்பரிகள்

யா என்பார் - (ஆயின்) இத்தாவுங் குதிரைகள் யாவை என

(ஒருவரை ஒருவர்) வினவுவார்.

இந்திரன் பரி உச்சைச் சிரவம் எனப்படும்; அஃது எண்ணால்

ஒன்றாதலும், சூரியன் பரி எண்ணால் ஏழாதலுடன் பசிய

நிறத்தவாயிருத்தலும் இவற்றொடு வேற்றுமையாம். இச் செய்யுள்

ஐயவிலக்கணையின் பாற்படும். (49)





	 	 	 வெம்பணிக ளைப்பொர வெகுணடெழுவ தேயோ

			பைம்புன லுடுத்தமுது பார்முதுகு கீறும்

			உம்பருல கைப்பொர வுருத்தெழுவ தேயோ

			அம்பர முகட்டள வடிக்குர மழுத்தும்.



(இ - ள்.) பைம் புனல் உடுத்த - கரியகடலை

ஆடையாகவுடுத்த - முது பார் முதுகு கீறும் - பழைய நில மகளின்

முதுகினைக் குளம் பாற் கிழிக்கும் (ஆகலின்), வெம்பணிகளைப்

பொர - கொடிய (அனந்தன் முதலிய பாதலத்தில் வசிக்கும்)

பாம்புகளைப் பொருது அழிப்பதற்கு, வெகுண்டு எழுவதேயோ -

சினந்து எழுவதோ (அன்றி), அம்பரம் முகட்டு அளவு -

வானின் முடிவரையும், அடிக்குரம் அழுத்தும் - அடிக்குளம்பினால்

அழுத்தும் (ஆதலின்), உம்பர் உலகைப்பொர - மேலுலகைப்

பொருது அழித்தற்கு, உருத்து எழுவதேயோ - சினந்து எழுவதோ

(அறியோ மென்றும்).

கீறும் ஆகலின், அழுத்தும் ஆகலின் எனக் காரணச் சொல்

விரிக்க. (50)





	 	 உத்தர திசைப்புரவி தெற்கடையு மாறும்

அத்தகைய தெற்குள வடக்கடையு மாறும்

அத்தகை* குடக்கொடு குணக்கடையு மாறுஞ்

சித்தர்விளை யாடலின் வெளிப்படுதல் செய்யா

(இ - ள்.) சித்தர் விளையாடலின் - சித்தருடைய

விளையாட்டுப்போல, உத்தர திசைப்புரவி - வடதிசையிலுள்ள

குதிரைகள், தெற்கு அடையுமாறும் - தென்றி சையை அடையும்

வகையும், தெற்கு உள அத்தகைய - தெற்கின் கண் சென்றுள்ள

அங்ஙனமாய அவை, வடக்கு அடையுமாறும் - வடக்கின்கண்

அடையும் வகையும், அத்தகை குடக்கொடு குணக்கு அடையுமாறும்

- அங்ஙனமே கிழக்குத் திசையினின்று மேற்கிலும்

மேற்கிலிருந்து கிழக்கிலும் செல்லுந் தன்மையும், வெளிப்படுதல்

செய்யா - தோன்றவில்லை (என்றும்).

குடக்கொடு குணக்கடைதல் - கிழக்கிலிருந்து மேற்கிலும்

மேற்கிலிருந்து கிழக்கிலும் அடைதல். (51)





* * *



(பா - ம்.) * இத்தகை





	 	 	 மறைமரவு சாலவரும் வன்னியிவை பொன்னித்

			துறைவனுள முஞ்சுடு மிரும்பனை தொடுக்கும்

			அறவனுள முஞ்சுடு மமைச்சரை யொறுக்கும்

			இறைவழுதி யுள்ளமு மினிச்சுடுவ தென்பார்.

	 	 		 (இ - ள்.) மறை மரபு சாலவரும் வன்னி இவை - பரிநூலிற்

கூறும் இலக்கணங்கள் நிரம்பவராநின்ற இக்குதிரைகளாகிய நெருப்பு,

பொன்னித்துறைவன் உளமும் சுடும் - காவிரியின்

நீர்த்துறையினையுடைய சோழன் மனத்தையுஞ்சுடும்; இரும்பனை

தொடுக்கும் - கரிய பனையின் மலராற்றொடுத்த மாலையை யணிந்த,

அறவன் உளமும் சுடும் - சேரன் உள்ளத்தையும் சுடும்; இனி -

மேல், அமைச்சரை ஒறுக்கும் - வாதவூரடிகளை வருத்தும், இறை

வழுதி உள்ளமும் சுடுவது என்பார் - பாண்டி மன்னன்

உள்ளத்தையும் சுடும் என்றுங் கூறுவாராயினர்.

மறை என்றது ஈண்டுப் புரவிநூலை. வன்னி - குதிரை, தீ;

இரட்டுற மொழிதல். குதிரையைத் தீயாக உருவகித்துச் ‘சுடும்’

என்றார். இருமை - கருமை. பாண்டியற்கு மாற்றாராகலின்

சோழனுளத்தையும் சேரனுளத்தையும் சுடுமென்றார். வாதவூரரை

ஒறுத்தமை பற்றிப் பாண்டியன் தானே வருந்துவ னென்பார்

‘வழுதியுள்ளமு மினிச்சுடுவதென்பார்’ என்றார். முன் இரண்டு

செய்யுட்களையும் இதிலுள்ள ‘என்பார்’ என்பதனோடு முடிக்க. (52)





	 	 	 முந்தையொரு மந்திரி பொருட்டரசன் முன்னா

			அந்தமி லனீகமொ டரும்பரியில் வந்தாங்

			கிந்தமறை மந்திரி யிடும்பைதணி விப்பான்

			வந்தனர்கொ லிப்பரி வரும்பொருந ரென்பார்.



(இ - ள்.) முந்தை ஒரு மந்திரி பொருட்டு - முன்னொரு

காலத்தில் சௌந்தர சாமந்தன் என்னும் ஒரு சேனைத் தலைவன்

பொருட்டு, அரசன் முன்னா - பாண்டியன் முன்னே, அந்தமில்

அனீகமொடு - அளவிறந்த சேனைகளோடு, அரும்பரியில் வந்தாங்கு

- அரிய புரவிமீது வந்ததுபோல, இப்பரி வரும் பொருநர் - இக்

குதிரையில் வரும் வீரர், இந்த மறை மந்திரி இடும்பை தணிவிப்பான்

- இன்று இந்த மறையவராகிய மந்திரியாரின் துன்பத்தைத்

தணிவித்தற் பொருட்டு, வந்தனர் கொல் என்பார் - வந்தனரோ

என்றுங் கூறுவார்.

அமைச் சுரிமையும் தானைத் தலைமையும் ஒருங்குடையாரு

முளராகலின் ‘மந்திரி பொருட்டு’ என்றார். சௌந்தர சாமந்தர்

பொருட்டு இறைவன் பரியில் வந்தமையை முன் மெய்க்காட்டிட்ட

படலத்திற் காண்க. தணிவிப்பான், வினையெச்சம். (53)





	 	 	 காமனிவ னேகொலறு காலுழு கடப்பந்

			தாமனிவ னேகொல்பொரு தாரகனை வென்றோன்

			மாமனிவ னேகொன்மலை வன்சிற கரிந்த

			நாமனிவ னேகொலென நாரிய ரயிர்த்தார்.

	 	 		 (இ - ள்.) இவன் காமன் கொல் - இக்குதிரை வீரனாகிய

பேரழகன் மதவேளோ, இவன் - (அன்றி) இவ்விளையோன், அறு

கால் உழு கடப்பம் தாமன் கொல் - வண்டுகள் கிளறுங் கடப்ப

மாலையை யணிந்த முருகனோ, இவன் - (அன்றி) நம்மனத்தைத்

தனது மாயையினால் கவருமிவன், பொருதாரகனை வென்றோன்

மாமன் கொல் - போர் புரிந்த தாரகனைக் கொன்ற அம்முருகக்

கடவுளின் மாமனாகிய மாயனோ, இவன் - (அன்றி) பெரும்

போகமுடைய இவன், மலை வன் சிறகு அரிந்த நாமன் கொல் என

- மலைகளின் வலிய சிறகினை அரிந்த இந்திரனோ என்று, நாரியர்

அயிர்த்தார் - பெண்கள் ஐயுற்றனர்.

அறுகால் - ஆறாகிய கால்களை யுடையது; வண்டு.

பொருதாரகனை வென்றோன். சுட்டு மாத்திரையாகக் கொள்க.

நாமன் - பகைவர்க்கு அச்சத்தைச் செய்பவன். (54)





	 	 	 அடுத்திடுவர் கண்ணிறையை வண்ணலழ கெல்லாம்

			மடுத்திடுவர் கைவளையை மாலைவிலை யென்னக்

			கொடுத்திடுவர் மாலைகள் கொடுத்திடுதி யன்றேல்

			எடுத்திடுதி யெங்கள்வளை யெங்கள்கையி லென்பார்.

	 		 (இ - ள்.) அடுத்திடுவர் கண்நிறைய அண்ணல் அழகு

எல்லாம் மடுத்திடுவர் - (அம்மகளிரிற் சிலர் அவ்வண்ணலை)

அடுத்து அவன் அழகு அனைத்தையும் கண்ணாகிய வாயினால்

நிறையப் பருகுவர்; கைவளையை மாலைவிலை என்னக்

கொடுத்திடுவர் கையிலுள்ள வளைகளை மாலைக்கு விலையெனக்

கொடுப்பர்; மாலைகள் கொடுத்திடுதி - நின் மார்பிலணிந்த

மாலைகளைக் கொடுப்பாயாக; அன்றேல் - கொடாயேல், எங்கள்

வளை எடுத்து - (அவற்றின் விலையாகக் கொடுத்த) எங்கள்

வளைகளை எடுத்து, எங்கள் கையில் இடுதி என்பார் - எங்கள்

கையில் இடுவாயாக என்று கூறுவர். வேட்கை நோயால் உடல்

மெலிதலின் வளை கழன்று விழுதலை ‘மாலை விலை யென்னக்

கொடுத்திடுவர்’ என்றார். மாலைகள் கொடுத்திடுதி என்றதனால்

அவனது மாலையைச் சூடிக்கொள்ளும் விருப்பமும், எடுத்திடுதி

எங்கள் வளை என்றதனால் அவன் தம்மைத் தொடவேண்டு

மென்னும் விருப்பமும் உடையரானமை பெற்றாம்.

இவை போல்வன மகளிர்கண் நிகழும் அகமெய்ப்பாடுகள். (55)





	 	 எந்தன்முடி மாலைமலர் சிந்தினவெ டுத்துக்

கூந்தலின்மி லைந்துமதன் வாகைமலர் கொள்வார்

சாந்தனைய சிந்தின தனந்தடவி யண்ணற்

றோய்ந்தளவி லாமகிழ் துளும்பினவ ராவார்.

(இ - ள்.) ஏந்தல் முடிமாலை சிந்தின மலர் எடுத்து -

இறைவன் திருமுடியின்கணுள்ள மாலையினின்றும் சிந்திய மலர்களை எடுத்து, கூந்தலில் மிலைந்து - (சிலர்) தங்கள் குழலிற்சூடி, மதன்

வாகைமலர் கொள்வார் - மதவேளை வென்று வெற்றிமாலை

கொள்வார்; அனைய சிந்தின சாந்து தனம் தடவி - (சிலர்)

அவ்வாறு திருமார்பினின்றுஞ் சிந்தின சாந்தினைத் தங்கள்

கொங்கைகளிற்பூசி, அண்ணல் தோய்ந்து அளவு இலா மகிழ்

துளும்பினவர் ஆவார் - அவ்வண்ணலைக்கூடி அளவிறந்த

மகிழ்ச்சி மீதூர்ந்தவரை ஒத்தார்.

கூடினவர் போலும் மகிழ்ச்சியெய்துதலின் ‘மதன் வாகைமலர்

கொள்வார்’ என்றார். அனைய - அவ்வாறாக. (56)





	 	 பொட்டழகன் மார்பிலிடு போர்வைகவ சப்பேர்

இட்டதுமெய் நம்முயிர்த டுத்தமையி னென்பார்

கட்டழகன் மாலையது கண்ணியென வோதப்

பட்டதுமெய் நம்முயிர் படத்தமையி னென்பார்.

(இ - ள்.) பொட்டு அழகன் மார்பில் இடுபோர்வை -

பொட்டினையணிந்த இவ்வழகன் மார்பிலணிந்த போர்வை, நம்

உயிர் தடுத்தமையின் - நமது உயிரை (அம்மார்பு கவராது)

தடுத்ததினால், கவசப்பேர் இட்டது மெய் என்பார் - அதற்குக் கவசமென்னும் பெயர் இட்டது மெய்யே என்று சிலர் கூறுவர்;

கட்டழகன் மாலை - இப்பேரழகன் மாலை, நம் உயிர்

படுத்தமையின் - நமது உயிரை அகப்படுத்தினமையின், கண்ணி

என ஓதப்பட்டது மெய் என்பார் - அது கண்ணி என்று

ஓதப்பட்டது உண்மையே என்று சிலர் கூறுவர்.

கவசம் - சட்டை, மெய்யுறை. கண்ணி - மாலை, வலை.

படைக்கலம் புகாது காப்பதுபோன்ற நம்முயிர் புகாது காத்தலாலும்,

பறவை முதலியவற்றை அகப்படுத்தல் போன்று நம்முயிரை

அகப்படுத்தலாலும் கவசம், கண்ணி என்னும் பெயர்கள் முறையே

அவற்றுக்குப் பொருந்தினவென்றாரென்க. மெய் - பொருந்தியது.

மாலையது, அது பகுதிப்பொருள் விகுதி. (57)





	 	 [கலிநிலைத்துறை]

இச்சை யால்வடி வெடுப்பவ னிந்திர சால

விச்சை காட்டுவா னெனப்பரி வீரனி லுலகைப்

பிக்க தேற்றிட மயக்கியுங் காமனிற் பெரிது

நச்சு* மாதரை மயக்கியு மிங்ஙன நடந்தான்.



(இ - ள்.) இச்சையால் வடிவு எடுப்பவன் - தனது

இச்சையளவானே திருவுருவமெடுக்கும் இறைவன், இந்திரசால

விச்சை காட்டுவான் என - இந்திரசால வித்தை

காட்டுவானைப்போல, பரிவீரனில் - குதிரை வீரனைப்போல்

(தன்னைக் காட்டி), உலகைப் பிச்சு ஏற்றிட மயக்கியும் -

உலகினர் பித்தை ஏற்குமாறு அவரை மயக்கியும், காமனில் -

மதவேளைப்போல் (காணப்பட்டு), பெரிது நச்சு மாதரை மயக்கியும்

- மிகவும் விரும்பும் மகளிரை மயக்கியும், இங்ஙனம் நடந்தான் -

இவ்வாறு நடந்தருளினன்.

இறைவன் வினைவயத்தாற் பிறத்தலின்றித் தான் விரும்பிய

வடிவை விரும்பியவாறு எடுப்பவனாகலின் ‘இச்சையால்

வெடுப்பவன்’ என்றார். விச்சை காட்டுவான் என மயக்கியும்,

மயக்கியும் நடந்தான் என்க. விச்சை, பிச்சு என்பன போலி. பிச்சது,

அது பகுதிப்பொருள் விகுதி. ஏற்றிட - ஏற்க. (58)



* * *



(பா - ம்.) * நச்ச.





	 	 	 தாவு கந்துக மிந்திய மொத்தன சயமா

			வாவு திண்கண மள்ளர்கண் மனங்களை யொத்தார்

			மேவி யம்மனந் தொறுமிடை விடாதுநின் றியக்கும்

			ஆவி யொத்தது நடுவரு மருமறைப் பரியே.



(இ - ள்.) தாவு கந்துகம் இந்தியம் ஒத்தன - தாவுகின்ற

குதிரைகள் ஐம்பொறிகளை ஒத்தன; சயமா வாவு திண் கண

மள்ளர்கள் - வெற்றி பொருந்திய அக்குதிரைகளை நடாத்தும்

திண்ணிய வீரர்களாகிய சிவகணத்தவர், மனங்களை ஒத்தார் -

மனங்களை ஒத்தனர்; அம்மனந் தொறும் மேவி நின்று -

அம்மனங்கடோறும் பொருந்தி நின்று, இடைவிடாது இயக்கும்

ஆவி - இடையறாமல் இயக்குகின்ற உயிரினை, நடுவரும்

அருமறைப்பரி ஒத்தது - நடுவில் வரும் - அரிய வேதமாகிய

குதிரை ஒத்தது.

வாவு சயமா என மாறுக. மனம் கூடாவழி்ப் பொறிகள்

புலன்களிற் செல்லாமையானும், ஆன்ம வறிவின்றி மனத்திற்கு

இயக்க மின்மையானும், ‘கந்துகம் இந்திய மொத்தன, மள்ளர்கள்

மனங்களை யொத்தார், மறைப்பரி ஆவி யொத்தது’ என்றார்.

மறைப்பரி என்றது இலக்கணையால் இறைனைக் குறிக்கும். (59)





	 	 	 	 	 				 	 துன்னு மின்னிய முழக்கமுந் துரகத வொலியும்

			அன்ன வீரர்வா யரவமுந் திசைசெவி டடைப்பக்

			கன்னி மாமதில் சூழ்கடி நகர்க்கரைக் காதம்

			என்ன வெய்தினான் மறைப்பரிப் பாகனல் வெல்லை.



(இ - ள்.) துன்னும் இன் இயமுழக்கமும் - நெருங்கிய

இயங்களின் பேரொலியும், துரகத ஒலியும் - குதிரைகளின்

கனைப்பொலியும், அன்ன வீரர்வாய் அரவமும் - அக்குதிரை

வீரர்களின் வாய் ஒலியும், திசை செவிடு அடைப்ப - திக்குகளைச்

செவிடாக்க, மறைப்பரிப்பாகன் - வேதப் புரவியின் பாகனாகிய

இறைவன், கன்னி மாமதில் சூழ் கடிநகர்க்கு - அழியாத பெரிய

மதில் சூழந்த காவலையுடைய அம் மதுரைக்கு, அரைக்காதம்

என்ன எய்தினான் - அரைக்காத தூரம் உளதென்னு மாறு

வந்தனன்; அவ்வெல்லை - அப்பொழுது.

கன்னி - அழிவின்மை. (60)





	 	 [கொச்சக் கலிப்பா.]

கண்டவர் கடிதோடிக் கடிநகர் குறுகிக்கார்

விண்டவழ் மணிமாடத் தடுசிறை மிடைகின்ற

கொண்டலி னனையார்முன் குறுகினர் மலர்செவ்வி

முண்டக வதனத்தார் முகிழ்நகை யினர்சொல்வார்.



(இ - ள்.) கண்டவர் - பார்த்தவர்கள், கடிது ஓடி -

விரைந்துஓடி, கடிநகர் குறுகி - காவலையுடைய நகரினை அடைந்து,

விண்கார் தவழ் மணி மாடத்து - வானின்கண் உள்ள முகில்கள்

தவழும் அழகிய மாடத்தையுடைய, அடுசிறை மிடைகின்ற -

வருத்துஞ் சிறையின்கண் காவலாளரால் நெருக்கப்பட்டிருக்கின்ற,

கொண்டலின் அனையார் முன் குறுகினர் - முகிலை ஒத்த

வாதவூரகளின் திரு முன் சென்று, மலர் செவ்வி முண்டகவதனத்தார்

- மலர்ந்த செவ்வியை யுடைய தாமரை மலர் போன்ற

முகமுடையராய், முகிழ் நகையினர் சொல்வார் - அரும்பிய

நகையினையுடையராய் (இதனைக்) கூறுவாராயினர்.

பேரின்பப் பயன் விளைக்கும் திருவாசக மழையைக்

கைம்மாறு கருதாது பொழிவாராகலின் ‘கொண்டலினனையார்’

என்றார். கொண்டலின், சாரியை நிற்கு உருவு தொக்கது. மலர்

செவ்வி - அப்பொழுதலர்ந்த செவ்வி. குறுகினர், வதனத்தார்,

நகையினர் முற்றெச்சங்கள். (61)





	 	 	 மன்னவ னெறிகோடா மந்திர ரடலேறே

			பன்னிற வெழுமுந்நீர்ப் பரவைகள் வருமாபோற்

			றுன்னின வருகின்ற துரகத முளவெல்லாம்

			பொன்னெயின் மணிவாயில் புகுவன விதுபோதில்.



(இ - ள்.) மன்னவன் நெறிகோடா மந்திரர் அடல் ஏறே -

பாண்டியனது அரசியல் நெறியினின்றும் வழுவாத அமைச்சர்களுள்

வெற்றி பொருந்திய ஆண் சிங்கம் போன்றவரே, முந்நீர் பல் நிற

எழு பரவைகள் வருமாபோல் - மூன்று நீர்களை யுடைய பல

நிறமுள்ள எழு கடல்களும் வருந் தன்மையைப் போல, உள

துரகதம் எல்லாம் - உலகிலுள்ள குதிரைகள் அனைத்தும், துன்னிய

வருகின்ற - நெருங்கி வருகின்றன; இது போதில் - இப்போது,

பொன் எயில் மணிவாயில் புகுவன - பொன்னலாகிய மதிலின்

அழகிய வாயிலின் கண் புகுதா நிற்கும்.

குதிரைகளும் பல நிறத்த வாகலின் ‘பன்னிற . . . .

பரவைகள்’ என்றார். துன்னி வருகின்ற துரகதமான வெல்லாம் இது

போதில் புகுவன என்றுரைத்தலுமாம். (62)





	 	 	 ஒல்லையி லதுமன்னற் குரையுமி னெனமேரு

			வில்லவ னருள்பெற்ற வேதியர் பெருமான்போய்ச்

			செல்லது தளையிட்ட திருமக னருகெய்தி

			மல்லணி திணிதோளாய் வருவன பரியென்றார்.

	 	 		 (இ - ள்.) அது ஒல்லையில் மன்னற்கு உரையுமின் என -

அதனை விரைவில் வேந்தனுக்கு விளம்புவீராக என்று கூற, மேரு

வில்லவன் அருள் பெற்ற - மேரு மலையை வில்லாக வுடைய

இறைவனது திருவருளைப் பெற்ற, வேதியர் பெருமான் போய் -

மறையவர் தலைவராகிய அடிகள் சென்று, செல்லது தளை இட்ட

திருமகன் அருகு எய்தி - முகிலை விலங்கு பூட்டிச்

சிறைப்படுத்திய பாண்டியன் பக்கலிற் சென்று, மல் அணி திணி

தோளாய் - மற்போர் வல்ல அழகிய திண்ணிய தோளையுடைய

மன்னா, பரிவருவன என்றார் - குதிரைகள் வருகின்றன என்று

கூறினர்.

செல்லினைத்தளையிட்டவன் வழிவந்தோனாகலின் ‘தளையிட்ட

திருமகன்’ என்றார். செல்லது, அது பகுதிப் பொருள் விகுதி.

வருவன - வாராநின்றன. (63)





	 	 	 மருத்தென வருகின்ற மாக்கட லெனமன்னன்

			திருத்தணி கடகப்பூண் டெறித்திட வுடல்வீங்கிப்*

			பெருத்தெழு மகிழ்தூங்கிப் பெருவிலை மணியாரம்

			அருத்திகொள் கலைநல்கி யமைச்சரை மகிழ்வித்தான்.

	 	 		 (இ - ள்.) மாக்கடல் மருத்துஎன வருகின்ற என - குதிரை

வெள்ளம் காற்றைப்போல விரைந்து வருகின்றன என்று கூற,

மன்னன் - அரிமருத்தன பாண்டியன், திருத்து அணி கடகப்பூண்

தெறித்திட - திருத்திய அழகிய கடகமாகிய அணி தெறிக்குமாறு,

உடல் வீங்கி - உடல் பூரித்து, பெருந்து எழு மகிழ்தூங்கி - ஓங்கி

எழுந்த மகிழ்ச்சி மீதூர்ந்து, பெருவிலை மணி ஆரம் - பெரிய

விலையுள்ள முத்து மாலைகளையும், அருத்தி கொள்கலை நல்கி -

விரும்பத் தக்க ஆடைகளையும் கொடுத்து. அமைச்சரை

மகிழ்வித்தான் - மந்திரியாராகிய வாதவூரடிகளை மகிழ்வித்தனன்.

மாக்கடல் - குதிரையாகிய கடல். வருகின்றன என என்க. திருத்து -

திருந்த அணிந்த. (64)



* * *



(பா - ம்.) * உடல் வீங்க.





	 	 ஏந்தரி யணைநீங்கி யெழுதிய தலைவாயிற்

போந்தரு கொளிர்மாடம் புகுந்தரி யணைமேவிக்

காந்தளின் விரனல்லார் கவரிகள் புடைவீச

ஆய்ந்தவர் புறஞ்சூழ வடுபரி வரவேற்பான்.



(இ - ள்.) அரி ஏந்து அணை நீங்கி - சிங்கஞ் சுமந்த

ஆதனத்தினின்றும் எழுந்து, எழுதிய தலைவாயில் போந்து -

சித்திரம் எழுதிய தலைவாயிலில் வந்து, அருகு ஒளிர் மாடம் புகுந்து

- அதனருகில் ஒளி வீசும் மாடத்திற் புகுந்து, அரி அணைமேவி -

சிங்காதனத்திலிருந்து, காந்தளின் விரல் நல்லார் - செங்காந்தள் மலர் போன்ற விரல்களையுடைய பெண்கள், புடை கவரிகள்வீச -

இருமருங்கிலும் கவரிகள் வீசவும், ஆய்ந்தவர் புறம் சூழ -

நூலாராய்ந்த அமைச்சர் முதலியோர் புறத்தில் சூழவும், அடுபரி வரவு ஏற்பான் - வெற்றி பொருந்திய பரிகளை வரவேற் பானாயினன்.

ஆய்ந்தவர் - நூல்களை ஆராய்ந்தறிந்த அமைச்சர், புரோகிதர்,

புலவர் முதலாயினார். (65)





	 	 	 பரனருள் விளையாடல் காட்டிய பரிவெள்ளம்

			வருவன சிறுகாலந் தாழ்த்தலு மதிவேந்தர்

			புரவலன் மனம்வெள்கிப் பொய்யிது வெனவுள்கி

			அருகணை யுழையோரைக் குறித்தன னழல்கண்ணான்.

	 	 		 (இ - ள்.) பரன் அருள் விளையாடல் காட்டிய - இறைவன்

தனது திருவிளையாடலைக் காட்டா நிற்க, வருவன பரிவெள்ளம் -

வருகின்ற குதிரை வெள்ளம், சிறுகாலம் தாழ்த்தலும் - சிறிது போது

வரவு தாழ்த்த வளவில், மதிவேந்தர் புரவலன் - மதிவழி மன்னருட்

சிறந்தவனாகிய அரிமருத்தன பாண்டியன், மனம் வெள்கி - உள்ளம்

நாணி, இது பொய் என உள்கி - இது பொய் என்று கருதி, அருகு

அணை உழையோரை - அருகிலிருந்த தண்டலாளரை, அழல்

கண்ணான் குறித்தனன் - நெருப்புப்போலுஞ் சிவந்த கண்களை

யுடையனாய் நோக்கினன்.



காட்டிய, செய்யிய வென்னும் வினை யெச்சம். உழையோர் -

தண்டலாளர். குறித்தனன் - குறிப்புடன் நோக்கினன். (66)





	 	 	 	 	 				 	 மன்னவ னினைவாற்றான் மந்திரர் பெருமானைத்

			துன்னினர் கொடுபோயத் தோள்வலி மறமள்ளர்

			உன்னரி தெனவஞ்சா தொறுத்தன ருரவோர்தந்

			தென்னவர் தமையுள்கிச் சேவடி துதிசெய்வார்.



(இ - ள்.) மன்னவன் நினைவு ஆற்றால் - பாண்டியன்

கருத்தின்படியே, அத்தோள்வலி மறமள்ளர் - அந்தத் தோள்

வலியையும் கொலைத் தொழிலையுமுடைய ஒறுப்பாளர், மந்திரர்

பெருமானை - அமைச்சர் பெருமானாகிய அடிகளை, துன்னினர்

கொடுபோய் - நெருங்கிக் கொண்டு போய், அஞ்சாது - சிறிதும்

பழிபாவங்கட்கு அஞ்சாமல், உன் அரிது என ஒறுத்தனர் -

கண்டோர் நினைப்பதற்கும் அரிய கடுந்தண்ட மென்று கூறுமாறு

ஒறுத்தனர்; உரவோர் - சிவஞானச் செம்மலாகிய அடிகள்,

தம் தென்னவர் தமை உள்கி - தமது சுந்தர பாண்டியராகிய

சோமசுந்தரக் கடவுளை நினைந்து, சேவடி துதிசெய்வார் - அவரது

சிவந்த திருவடியைத் துதிப்பாராயினர்.

அரசனது நோக்கத்தால் அவன் உள்ளக் கருத்தினை

உணர்ந்தன, ரென்பார், ‘மன்னவன் நினைவாற்றால்’ என்றனர்;

	 "நுண்ணிய மென்பா ரளக்குங்கோல் காணுங்காற்

			கண்ணல்ல தில்லை பிற"



என்னும் திருக்குறள் நோக்குக. உன், முதனிலைத் தொழிற் பெயர்;

உன்ன என்பது தொக்கதுமாம். உரவோர் - பத்தி ஞான

வலியுடையோர். தம்தென்னவர் - தமது பெருமானாகிய

சுந்தரபாண்டியர். (67)





	 	 [கலிநிலைத்துறை]

பூவார் முளரிப் புத்தே ளறியா நெறிதந்தாய்

பாவார் தென்சொற் பனுவன் மாலைப் பணிகொண்டாய்

தேவா தேவர்க் கரசே சிறியே னுறுதுன்பம்

ஆவா வென்னா யஞ்சே* லென்னா யறனேயோ.



(இ - ள்.) முளரிப்பூ ஆர்புத்தேள் அறியா - தாமரை மலரில்

வசிக்கும் பிரமனும் அறியாத, நெறிதந்தாய் - சன்மார்க்கத்தை

அளித்தருளினை; பாஆர் தென் சொல் பனுவல் மாலைப் பணி

கொண்டாய் - பா அமைந்த தமிழ் மொழியாகிய மலராற்றொடுத்த

பாட்டாகிய மாலையைச் சாத்தும் பணியை அடியேன் பாற்

கொண்டருளினை; தேவா - தேவனே, தேவர்க்கு அரசே - திருமால்

முதலிய தேவர்கட்கு அரசனே, சிறியேன் உறுதுன்பம் - கடையேன்

படுந் துன்பத்திற்கு, ஆவா என்னாய் - ஐயோ வென்று

இரங்குகின்றாயில்லை; அஞ்சேல் என்னாய் - அங்ஙனம் இரங்கி

அஞ்சற்க என்று கூறியருளுகின்றாயில்லை; அறனேயோ - இது

உனக்கு அறமாமோ ?

பா - செய்யுளுறுப்புக்களுள் ஒன்று; அஃதாவது

சேட்புலத்திலிருந்து ஒருவன் எழுத்துஞ் சொல்லுந் தெரியாமற்

பாடமோதுங்கால் இஃது இன்ன செய்யுள் என அறிதற்கு ஏதுவாய்

பரந்து பட்டு வரும் ஓசை. பனுவல் - பாட்டு பதிகமுமாம். ஆவா,

இரக்கப் பொருள் படும் இடைச்சொல்.

"தேவா தேவர்க் கரியானே சிவனே சிறிதென் முகநோக்கி

ஆவா வென்ன ஆசைப் பட்டேன் கண்டா யம்மானே"



எனவும்,

"பஞ்சே ரடியாள் பாகத் தொருவா பவளத் திருவாயால்

அஞ்சே லென்ன ஆசைப் பட்டேன் கண்டா யம்மானே"



எனவும் திருவாசகம் ஆசைப்பத்துள் அடிகள் அருளிச் செய்தல்

காண்க. ஆவா வென்னா என்னும் பாடத்திற்கு ஆவா என்றிரங்கி

எனப் பொருள் கூறுக. (68)



* * *



(பா - ம்.) * ஆவா வென்னா வஞ்சே.





	 	 நெஞ்சே யுரையே செயலே யெல்லா நினவென்றாய்

வஞ்சே போலு மஃதே லின்று வாராயோ

பஞ்சே ரடியாள் பாகா கூடற் பரமேட்டீ

அஞ்சே லென்னா யிதுவோ* வருளுக் கழகையா.

(இ - ள்.) நெஞ்சே உரையே செயலே எல்லாம் நின

என்றாய் - உள்ளமும் உரையும் உடலுமாகிய அனைத்தும்

உன்னுடையன என்று கூறியருளினை; வஞ்சே போலும் - அது

பொய்யே போலும்; அஃதேல் இன்று வாராயோ - அஃது

உண்மையானால் இப்பொழுது வராதிருப்பாயோ, பஞ்சு ஏர்

அடியாள் பாகா - செம்பஞ்சுக்குழம்பு ஊட்டிய அழகிய

திருவடிகளையுடைய பிராட்டியாரை ஒரு கூற்றிலுடையவனே, கூடல்

பரமேட்டீ - கூடலில் எழுந்தருளிய இறைவனே, அஞ்சேல் என்னாய்

- அஞ்சற்க என்று அருளுகின்றாயில்லை; ஐயா - ஐயனே, இதுவோ

அருளுக்கு அழகு - இங்ஙனம் வாளாவிருப்பதோ நின்னருளுக்கு

அழகாகும் (ஆகாது.)

வஞ்சகம் என்பது வஞ்சு எனக் கடைக்குறையாயிற்று. (69)



* * *



(பா - ம்.) * அஞ்சே லென்னா விதுவோ.





	 	 காவி நேருங் காண்டா நாயிற் கடையான

பாவி யேனைப் பொருளாக் கொண்டென்

பணிகொண்டாய்

ஆவி யோடிவ் வுடலு நினதே யன்றோவின்

றோவி வாளா திருந்தா லாரென் னுடையானே.

(இ - ள்.) காவிநேரும் கண்டா - நீலோற்பல மலரை ஒத்த

திருமிடற்றினை யுடையவனே, நாயில் கடையான பாவியேனை -

நாயினுங் கடைப்பட்ட பாவியாகிய என்னையும், பொருளாக்கொண்டு

என்பணி கொண்டாய் - ஒரு பொருளாக ஏற்றுக் கொண்டு எனது

பணியையும் கொண்டருளினை; ஆவியோடு இவ்வுடலும் நினதே

அன்றோ - இவ்வுயிரும் உடலும் நின்னுடையன அல்லவா, இன்று

ஓலி வாளாது இருந்தால் - இன்று என்னை நீங்கி வாளா

இருந்தாயானால், என் உடையானே யார் - என்னை உடையானே

என்னைக் காப்பவர் வேறுயாவர் (ஒருவருமில்லை என்றபடி). வாயிற்

கடையான பாவியேனைப் பொருளாக் கொண்டு என்றது

	 "நாயிற் கடையாம் நாயேனை நயந்து நீயே யாட்கொண்டாய்"



எனவும், ஆவியோ டிவ்வுடலு நினதேயன்றோ என்றது

	 "அன்றே யென்ற னாவியு முடலு முடைமை யெல்லாமும்

குன்றே யனையா யென்னையாட் கொண்டபோதே

கொண்டிலையோ"



எனவும் அடிகள் திருவாசகத்துள் அருளிச்செய்தலாற் பெறப்படுவன.

ஆவி உடல் என்பவற்றைத் தனித்தனி கூட்டி நினதே என்க. ஓவி -

ஒழிந்து. என்னைக் காப்பார் யார் என விரித்துரைக்க. (70)





	 	 [அறுசீரடியாசிரியவிருத்தம்]

என்றிரந் திரங்கு மன்ப ரிருசெவி யூடே யேங்குங்

கன்றிளஞ் செவியி னல்லான் கனைகுர லோசை போல

ஒன்றிய சின்னங் காளங் காகள மொலிக்கு மோசை

வென்றிகொள் புரவிச் செந்தூ டிசையெலாம் விழுங்கக் கண்டார்.

	 		 (இ - ள்.) என்று இரந்து இரங்கும் அன்பர் - என்று

குறையிரந்து வருந்து வாதவூரடிகிள், இருசெவி ஊடே - தமது

இரண்டு செவியுள்ளும், எங்கும் இளங்கன்றின் செவியில் -

(தாயைப்பிரிந்து) வருந்தும் இளங்கன்றின் காதில், நல்லான்

கனைகுரல் ஓசை போல - நல்ல தாய்ப்பசு கதறுங்குரலொலி

சென்றடைதல் போல, ஒன்றிய சின்னம் காளம் காகளமும்

ஒலிக்கும் ஓசை - பொருந்திய சின்னமும் காளமும் காகளமும்

ஒலிக்கும் ஓசை சென்று விழுங்கவும், வென்றி கொள்

புரவிச்செந்தூள் - பகைவரை வென்று வெற்றி கொள்ளுங்

குதிரைகள் வருதலால் மேலெழுந்த சிவந்த புழுதி, திசை எலாம்

விழுங்கக் கண்டார் - திக்குகள் அனைத்தையும் விழுங்கவும்

பார்த்தனர்.

விழுங்க என்பதனை முன்னுங்கூட்டி, நல்லான் ஓசை போல

இருசெவியூடே சென்று விழுங்க என்க. சின்னம் முதலிய மூன்றும்

ஊதும் எக்காளவகை. கேட்டலையும் காண்டலாகக் கூறியது

இலக்கணை வகை; "நாற்றங் கேட்டலும்" என்புழிப்போல. (71)





	 	 	 	 	 			 	 வழுதியு மறிந்து வாத வூரரை விளித்து வந்த

		தொழுகுல வமைச்சர் தம்பாற் றுகடவி ரன்பு கூர்ந்தெம்

		பழுதறு கரும நும்போற் பரிக்குநர் யாரை யென்னா

		எழுதரு மகிழ்ச்சி மேற்கொண் டளவளா யிருக்கு மெல்லை.



(இ - ள்.) வழுதியும் அறிந்து - பாண்டியனும் அதனை

அறிந்து, வாத வூரரை விளித்து - வாதவூரடிகளை அழைப்பித்து,

வந்த தொழுகுல அமைச்சர் தம்பால் - வந்த மறையவர்

குலத்தினராகிய மந்திரியார் பால், துகள் தவிர் அன்பு கூர்ந்து -

குற்றமில்லாத அன்பு மீதூர்ந்து, எம் பழுது அறுகருமம் - எமது

குற்றமற்ற அரசியல் வினைகளை, நும்போல் பரிக்குநர் யாரை

என்னா - உம்மைப்போல ஏற்றுச்செய்து முடிப்பவர் யார் என்று

கூறி, எழுதரு மகிழ்ச்சி மேற்கொண்டு - மிக்க மகிழ்ச்சியைப்

பொருந்தி, அளவளாய் இருக்கும் எல்லை - அவருடன்

அளவளாவியிருக்கும்போது.

தொழுகுலம் - தெய்வமுமாம். யாரை, ஐ சாரியை. எழுதரு -

மிகுகின்ற; தரு துணைவினை. (72)





	 	 	 பாயிருட் படலங் கீறிப் பல்கதிர் பரப்பித் தோன்றுஞ்

		சேயிளம் பரிதி வானோ ரனையராய்ச் சிறந்த காட்சி

		மேயின பாக ரோடும் விலாழியாற் பரவை செய்யும்

		வாயின வாகி வந்த மாயவாம் பரிக ளெல்லாம்.



(இ - ள்.) மாயவாம்பரிகள் எல்லாம் - மாயமாகிய தாவுங்

குதிரைகள் அனைத்தும், பாய் இருள் படலம் கீறி - பரந்த

இருட்படலத்தைக் கிழித்து, பல் கதிர்பரப்பித் தோன்றும் - பல

கிரணங்களைப் பரப்பித் தோன்றுகின்ற, சேய் இளம் பரிதிவானோர்

அனையராய் - சிவந்த இளஞ்சூரியர்களை ஒத்தவராய், சிறந்த

காட்சி மேயின பாகரோடும் - சிறந்த தோற்றத்தைப் பொருந்தின

பாகர்களோடும், விலாழியால் பரவை செய்யும் வாயினவாகி வந்த -

விலாழியாற் கடலினைச் செய்யும் வாயினையுடையனவாகி வந்தன.

ஆதித்தர் பன்னிருவராகலின் ‘பரிதிவானோர்’ என்றார்.

விலாழியாற் பரவை செய்யும் என்றமையால் பரிகளெல்லாம்

கடலினலைபோன்றன எனவும், பாகரெல்லாரும் கடலிலுதித்த

ஆதித்தர்கள் போன்றனர் எனவும் கொள்க. வந்த, அன்

பெறாதமுற்று. (73)





	 	 	 	 வண்டுழு தாரி னான்றன் மரபின்மன் னவரு முன்னாட்

			கண்டறி யாத காட்சிக் கவனவாம் பரியை நோக்கி

			அண்டர்நா யகன்போ னாமு மாயிரங் கண்பெற் றாலும்

			உண்டமை யாவென் றுள்ளக் குறிப்பொடு முவகை பூத்தான்.



(இ - ள்.) வண்டு உழுதாரினான் - வண்டுள் கிண்டுகின்ற

வேப்பமலர் மாலையை யணிந்த பாண்டியன், தன் மரபின்

மன்னவரும் முன்னாள் கண்டறியாத - தன் மரபிற்போந்த

மன்னவர்களும் முற்காலத்துப் பார்த்தறியாத, காட்சி கவன

வாம்பரியை நோக்கி - தோற்றத்தையும் விரைந்த செலவினையு

முடைய தாவுங் குதிரைகளைப் பார்த்து, நாமும் அண்டர் நாயகன்

போல் ஆயிரம் கண்பெற்றாலும் - நாமும் தேவேந்திரனைப் போல

ஆயிரம் விழிகளைப் பெற்றாலும், உண்டு அமையா என்ற உள்ளக்

குறிப்பொடும் - (அவற்றாலும் இவற்றின் பொலிவு) பருகி முடியா

என்ற மனக்குறிப்புடன், உவகை பூத்தான் - மகிழ்ந்தான்.

கவனம் - வேகம். அண்டர் - தேவர். நோக்குதலை

உண்டலாகக் கூறினார்;

	 "உண்டற் குரிய வல்லாப் பொருளை

		உண்டன போலக் கூறலு மரபே"



என்பது தொல்காப்பியம்; இனி, இதனை "வாராமரபின

வரக்கூறுதலும்" என்னும் எச்சவியற் சூத்திரத்து ஒன்றென

முடித்தலாற் கொள்ளலுமாம். (74)





	 	 	 தானென மகிழ்ச்சி யென்னத் தலைதடு மாறி வேந்தன்

			மானவெம் பரிமேல் வந்த வயவரை வியந்து மிக்கார்

			ஆனவ ரிவருள் யாரென் றமைச்சரை வினவ வையா

			யானது வறியே னென்னறார் யாவையு மறிய* வல்லார்.

	 	 		 (இ - ள்.) வேந்தன் - பாண்டியன், தான் என மகிழ்ச்சி

என்னத் தலைதடுமாறி - தான் என்றும் மகிழ்ச்சி என்றும்

பாகுபடுத்து உணர முடியாமல் மயங்கி, மானவெம்பரி மேல் வந்த

வயவரை வியந்து - பெருமை பொருந்திய வெய்ய குதிரைகளின்

மேல் ஏறிவந்த வீரரை நோக்கி வியப்புற்று, இவருள் மிக்கார்

ஆனவர் யார் என்று அமைச்சரை வினவ - இவருள்ளே

தலைவர்யார் என்று மந்திரியாராகிய அடிகளை வினாவ,

யாவையும் அறியவல்லார் - அனைத்தையும் அறியவல்ல

அவ்வடிகள், ஐயா - ஐயனே, யான் அது அறியேன் என்றார் -

யானும் அதனை அறியே னென்று கூறினார்.

தான்வேறு மகிழ்ச்சிவேறு என்னுமாறின்றி மகிழ்ச்சியே

வடிவாயினன் என்பார் ‘தானென மகிழ்ச்சி யென்னத் தலைதடுமாறி’

என்றார். ஆனவர், எழுவாய்ச் சொல். எப்பொருளை அறித்தால்

மற்றெல்லாம் அறிந்தனவாகுமோ அப்பரம் பொருளையே

அயிவல்லாராகலின் ‘யாவையு மறிய வல்லார்’ என்றார். (75)



* * *





(பா - ம்.) * யாரையுமறிய.





	 	 	 	 	 				 	 புண்டரிகத் தாளசையப் பாச நீக்கும்

புனைகரத்தாற் பரிபூண்ட பாசம் பற்றிக்

			கொண்டரச னெதிர்போந்து மன்னா வெங்கள்

குதிரையேற் றஞ்சிறிது காண்டி யென்றார்.



(இ - ள்.) அண்டம் எலாம் ஆதாரமாகத் தாங்கும் -

அண்டங்களனைத்தையும் ஆதாரமாக நின்று தாங்கியருளும்,

ஆனந்தத் தனிச்சோதி - இன்பவடிவாகிய ஒப்பற்ற ஒளிமயமாகிய

இறைவர், அண்டம் தாங்கும் சண்ட மறைப்பரி - அண்டத்தால்

தாங்கப்படும் வேகமுடைய வேதப்புரவி, தனக்கு ஆதாரமாகித்

தரிக்க தமக்கு ஆதாரமாகித் தம்மைத் தாங்கா நிற்க, ஒரு காலத்தும் அசைவு இலாத புண்டரிகத்தாள் அசைய - ஒரு காலத்தினும்

அசையாத தாமரை மலர் போலுந்திருவடிகள் அசைய, பாசம் நீக்கும்

புனைகரத்தால் - உயிரிகளின் பாசத்தைப் போக்கும் அழகிய

திருக்கையினால், பரிபூண்டபாசம் பற்றிக்கொண்டு - குதிரைவாயிற்

பூண்ட பாசத்தைப் பிடித்துக்கொண்டு, அரசன் எதிர் போந்து -

அரசனெதிரே போய், மன்னா - மன்னனே, எங்கள் குதிரை ஏற்றம்

சிறிது காண்டி என்றார் - எங்கள் குதிரை ஏற்றத்தினைச் சிறிது

காண்பாயாக என்று கூறியருளினர்.

அண்டங்களுக்கெல்லாம் சார்பாகித் தனக்கொரு சார்பின்றி

நிராதாரனாயுள்ள இறைவன் அண்டத்தினாலும் தரிக்கப்படும்

ஆதேயமாகிய வேதப்பரி தனக்கு ஆதாரமாகி நின்று தாங்குமாறு

வந்தான் என அவனது அருள் விளையாடலை வியந்து கூறியவாறு.

சண்டம் - வலிமை வேகம் இறைவன் "போக்கும் வரவும் புணர்வும்

இலான்" ஆகையால் ஒருகாலத்தும் அசைவிலாத புண்டரிகத்தாள்’

என்றார். பாசம் நீக்கும் கரத்தாற் பாசம்பற்றி என நயம்படக்

கூறினார்.(76)





	 	 [அறுசீரடியாசிரிய விருத்தம்.]

இசைத்தவைங் கதியுஞ் சாரி யொன்பதிற் றிரட்டி யான*

விசித்திர விகற்புந் தோன்ற வேந்தனு மவையு மன்றித்

திசைப்புலத் தவரு மேலைத் தேவரு மருள மேற்கொண்

டசைத்தன ரசைவற் றெல்லா வுலகமு மசைக்க வல்லார்.



(இ - ள்.) இசைத்த ஐங்கதியும் - (பரிநூலிற்) கூறிய மல்லகதி

முதலிய ஐந்து கதிகளும், ஒன்பதிற்று இரட்டியான விசித்திர சாரி

விகற்பும் - பதினெட்டாகிய விசித்திர நடை விகற்பங்களும், தோன்ற

-வெளிப்பட, வேந்தனும் அவையும் அன்றி - மன்னனும் அவன்

அவையிலுள்ளாரு மல்லாமல், திசைப்புலத்தவரும் மேலைத்தேவரும்

மருள - திக்குப்பாலகரும் விண்ணுலகிலுள்ள தேவர்களுங் கண்டு

மருளுமாறு, அசைவு அற்று எல்லா உலகமும் அசைக்கவல்லார் -

தான் அசைதலின்றி உலகமனைத்தையும் அசைக்க வல்லராகிய

அவ்விறைவர், மேற்கொண்டு அசைத்தனர் - அக்குதிரைமேல்

இவர்ந்தருளி அதனை நடத்திக் காட்டினர்.

ஐங்கதி - மல்லகதி, மயூரகதி, வானரகதி, வல்லியகதி, சரகதி

என்பன; இவற்றுள் சரகதி நீக்கி இடபகதி கொள்வாரும், பிறவாறு

வேறுபட வுரைப்பாருமுளர். சாரி - குதிரை நடை. சுக்கிரநீதி

இரண்டாம் அத்தியாயத்தில் குதிரை நடை பதினொரு வகையாகவும்,

நான்காம் அத்தியாயத்தில் ஆறுவகையாகவும் கூறப்பட்டுள.

இவ்வாசிரியர் பதினெட்டாகக் கூறுகின்றனர். தொகுத்தும்விரித்தும்

கூறு முறைபற்றி நூல்கடோறும் இங்ஙனம் வேறுபடுவன பலவுள.

திசைப்புலத்தவர் - எண்டிக்கிலுள்ளாரும் என்றுமாம். தாம் அசைவற

இருந்தே எல்லாவுலகமும் அசைக்க வல்லவர் தாமும் அசைந்து ஓர்

குதிரையை அசைப்பது வியப்பின்றென்பார் ‘மேற்

கொண்டசைத்தனரசைவற் றெல்லாவுலகமு மசைக்க வல்லார்’

என்றார். (77)





* * *



(பா - ம்.) * இரட்டியாதி.





	 	 ஆண்டகை யவர்போ னின்ற வடுகணத் தவருந்தத்தங்

காண்டகு புரவி யெல்லா நடத்தினர் காட்டக் கண்டு

பாண்டிய னவரை நோக்கி நுங்களிற் பதியாந்தன்மை

பூண்டவர் யாவ ரென்றா னிவரென்றார் புரவிவீரர்.



(இ - ள்.) ஆண்தகை அவர் போல் -

ஆண்டன்மையையுடைய அவ்விறைவர் நடத்திக் காட்டினமைபோல்,

நின்ற அடுகணத்தவரும் - சூழ்ந்து நின்ற வெற்றி மிக்க

சிவகணத்தவராகிய குதிரை வீரரும், தத்தம் காண் தகுபுரவி எல்லாம்

நடத்தினர் காட்ட - தங்கள் தங்கள் அழகிய குதிரைகள்

அனைத்தையும் நடத்திக்காட்ட, பாண்டியன் கண்டு - பாண்டியன்

அதனைக்கண்டு, அவரை நோக்கி - அவர்களைப் பார்த்து,

நுங்களில் பதியாம் தன்மை பூண்டவர் யாவர் என்றான் -

உங்களுள்ளே தலைமைத் தன்மை பூண்டவர் யாவர் என்று

வினவினன்; புரவிவீரர் இவர் என்றார் - குதிரைவீரர் இவரென்று

காட்டினர்.

காண்டகு - காணத்தக்க; அழகு பொருந்திய. நடத்தினர்,

முற்றெச்சம். (78)





	 	 சுட்டுதற் கரிய சோதி சுருதிவாம் புரவி யோடு

மட்டவிழ் தாரி னான்முன் வருதலுங் கருணை நாட்டம்

பட்டுள மயங்கித் தன்னை மறந்தெழீஇப் பாண்டி வேந்தன்

தட்டவிழ் கமலச் செங்கை தலைமிசைப் கூப்பி நின்றான்.

(இ - ள்.) சுட்டுதற்கு அரிய சோதி - சுட்டுதற்கரிய

பரஞ்சோதியாகிய இறைவர், வாம்சுருதிப் புரவியோடு - தாவுகின்ற

வேதப்பரியுடன், மட்டு அவிழ்தாரினான் முன்வருதலும் - மணம்

விரிந்த வேப்பமலர் மாலையைணியந்த பாண்டியன் முன் வந்த

வளவில், கருணை நாட்டம்பட்டு - அவரது அருட்

பார்வைபடுதலால், உளம் மயங்கி - மனமயங்கி, தன்னை

மறந்து எழீஇ - தன்னை மறந்து எழுந்து, பாண்டி வேந்தன் -

அப்பாண்டிய மன்னன், தட்டு அவிழ் கமலச் செங்கை - தட்டம்

போல் மலர்ந்த தாமரை மலர்போன்ற சிவந்த கைகளை,

தலைமிசைக் கூப்பி நின்றான் - தலையின்மேற் குவித்து நின்றனன்.

சுட்டுதற்கரிய - மாற்றம் மனம் கழிய நின்ற; சுட்டறிவைக்

கடந்துநின்ற; இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் என்றியம்ப

வொண்ணாத. பட்டு - படுதலால்; எச்சத்திரிபு. தட்டு - தட்டம்,

வட்டில்; இதழுமாம். தான் அரசனென்பதனை மறந்து கூப்பி

நின்றான். (79)





	 	 பின்னவ னாணை யாலே மறைப்புண்ட பெருநீர்க் கடன்

மன்னவ னறிவு தோன்ற வின்றொரு வயமா வீரன்

தன்னைநாங்கண்டெ ழுந்து தடங்கரங் கூப்பி நின்ற

தென்னெனத் தவிசின் மீன விருந்திட நாணி நின்றான்.

(இ - ள்.) பின் அவன் ஆணையால் மறைப்புண்ட - பின்

அவ்விறைவன் ஆணையினால் மறைக்கப்பட்ட, பெருநீர்க்கூடல்

மன்னவன் - வையையாறு சூழ்ந்த நான் மாடக் கூடலின்

மன்னவனாகிய பாண்டியன், அறிவு தோன்ற - தன்னறிவு தோன்ற,

இன்று - இப்பொழுது, ஒரு வயமாவீரன் தன்னைக்கண்டு - ஒரு

வெற்றி மிக்க குதிரை வீரனைப்பார்த்து, நாம் எழுந்து தடம் கரம்

கூப்பி நின்றது என்என - நாம் சிம்மாசனத்தினின்றும் எழுந்து

பெரிய கைகளைத் தலைமேற் குவித்து வணங்கி நின்றது என்னே

என்றுகருதி, மீள - மீண்டும், தவிசின் இருந்திட நாணி நின்றான் -

அவ்வாதனத்தின்கண் அமருவதற்கு வெள்கி நின்றனன்.

மறைப்புண்ட - பழைய அறிவு மறைக்கப்பெற்றுத் தன்னை

மறந்திருந்த, பெருநீர், ஆகுபெயர். ஆணையாலே அறிவுதோன்ற

என்க. அறிவு - பழைய பாச அறிவு. (80)





	 	 நிற்கின்றான் முகத்தை நோக்கி நேர்நின்ற மறைமா வீரர்

பொற்குன்றாம் புயத்தா யுன்றன் பொருளெலாங் கொண்டு

போந்துன்

சொற்குன்றா வமைச்சன் றானே நமக்குநஞ் சூழ னீங்கா

மற்குன்றா நமர்க்கு மார வழங்கினான் வழங்க லாலே.

(இ - ள்.) நிற்கின்றான் முகத்தை நோக்கி - அங்ஙனம்

நிற்கும் பாண்டியன் முகத்தைப் பார்த்து, நேர் நின்ற மறைமாவீரர் -

அவனெதிரே நின்ற வேதப் பரியினையுடையவீரர், பொன்குன்று

ஆம்புயத்தாய் - பொன்மலைபோலுந் தோளையுடையாய், உன்றன்

பொருள் எலாம் கொண்டுபோந்து - உன்றன் பொருள் எலாம்

கொண்டுவந்து, உன்சொல் குன்றா அமைச்சன் - உனது சொல்லைக்

கடவாத அமைச்சனாகிய வாதவூரன், தானே - தானாகவே, நமக்கும்

-எமக்கும், நம் சூழல் நீங்கா மல் குன்றா நமர்க்கும் - எமது

அருகினின்றும் நீங்காத வலிகுறையாத பரிசனங்கட்கும்,

ஆரவழங்கினான் - தெவிட்டக் கொடுத்தனன்; வழங்கலால்

- அங்ஙனம் கொடுத்தலினால்.

மறைமாவீரர் என்பது மேல் ‘பரிவிலை வழக்கீ தென்றார்’

என்பது கொண்டு முடியும். உன் சொல் குன்றா அமைச்சன்

என்பதற்கு உனது புகழ் குன்றாமைக்குக் காரணமாகிய அமைச்சன்

என்றும் பொருள் கொள்க. குதிரை வீரர்க்கும் அடியார்க்கும்

பொருந்துமாறு ‘நம் சூழல் நீங்கா நமர்’ என்றார். (81)





	 	 	 	 	 			 	 வானவர் தமக்கே யன்றி மனிதருக் கிசையத் தக்க

			வானவன் றறிஞ ரிட்ட விலைவரம் பகன்ற நூலின்

			மானமுள் ளனவாய் நல்ல வாசிக ளுனக்கு வந்த

			ஊனமில் பரிமா விற்கும் வாணிக முரைப்பக் கேட்டி.



(இ - ள்.) வானவர் தமக்கே அன்றி - தேவர்களுக்கு

இசைவதேயல்லாமல், மனிதருக்கு இசையத்தக்கவான அன்று -

மக்களுக்கு இசையத்தக்கனவல்ல; அறிஞர் இட்டவிலை வரம்பு

அகன்ற - பரிநூற்புலவர் மதிக்கும் விலையின் எல்லையைக்

கடந்தன; நூலின் மானம் உள்ளனவாய் - பரிநூலிற் கூறும் பெருமை

உள்ளனவாய், நல்ல வாசிகள் உனக்கு வந்த - நன்மையமைந்த

குதிரைகள் உனக்கு வந்தன; ஊனம் இல் பரிமாவிற்கும் வாணிகம்

உரைப்பக் கேட்டி - குற்றமில்லாத குதிரைகளை விற்கும் வாணிக

முறையினைச் சொலலக் கேட்பாயாக.

மனிதருக்கிசையத்தக்கனவல்ல, அறிஞரிட்ட

விலைவரம்பகன்றன என்பன அவற்றைப் புகழ்ந்துரைப்பன வன்றி,

உண்மையைக் குறிப்பிடுவன வாதலும் காண்க. இசையத்தக்கனவல்ல,

விலைவரம்பகன்றன அத்தன்மையவான நல்ல வாசிகள் என்க.

அகன்ற, வந்த என்பன அன்பெறாத பலவின் பால் முற்றுக்கள். (82)





	 	 	 இன்னவாம் பரிக ளென்பா லின்றுநீ சயிறு மாறி

		நின்னவாக் கொள்ளு நீரா னின்னவாம் பரியே நாளை

		என்னவா யிருந்த வேனு மெனக்குமுன் றனக்குங் கொண்டு

		மன்னவா கரும மில்லை பரிவிலை வழக்கீ தென்றார்.



(இ - ள்.) மன்னவா - மன்னனே, இன்னவாம் பரிகள் -

இந்தத் தாவுங் குதிரைகளை, இன்று நீ என்பால் - இப்பொழுது நீ

என்னிடத்தில், கயிறுமாறி நின்னவாக் கொள்ளும் நீரால் -

கயிறுமாறி நின்னுடையனவாக ஏற்றுக் கொள்ளு முறையினால்,

பரிநின்னவே ஆம்- இக்குதிரைகள் நின்னுடையனவே யாகும்;

நாளை என்னவாய் இருந்தவேனும் - (அங்ஙனம் ஆதலினால்)

நாளை இவை என்ன தன்மையை அடைந்தனவாயினும், எனக்கும்

உன்தனக்கும் - எனக்கும் உனக்கும், கொண்டு - இது பற்றி, கருமம்

இல்லை - யாதொரு வழக்குமில்லை; பரிவிலை வழக்கு ஈது என்றார்

- குதிரை வியாபார முறைமை இதுவாகும் என்று கூறியருளினார்.

இன்ன ஆம் பரிகள் எனப்பிரித்து இத்தன்மையனவாகிய

புரவிகள் என்றும் பொருள்கொள்க. கயிறுமாறுதல் - மாடு, குதிரை

முதலியன வாங்குவோர் அவை தமக்குரிமையானமைக்கு

அடையாளமாக வேறு கயிறு பூட்டிக் கொள்ளுதல். இது கொண்டு

என வருவித்துரைக்க. (83)





	 	 	 	 	 	 	 	 அப்பொழு தரசன் றானு மகமகிழ்ந் ததற்கு நேர்ந்தெம்

			மெய்ப்புக ழமைச்சர் தம்மின் மேம்படு வாதவூரர்

			ஒப்பருந் திற்த்த ராகி யும்மிடை நட்பான் மிக்க

			துப்புர வுடைய ரானா ரெனநனி சொல்லி னானே.



(இ - ள்.) அப்பொழுது அரசன் தானும் அகமகிழ்ந்து -

அது போது மன்னனும் மனமகிழ்ந்து, அதற்கு நேர்ந்து - அதற்கு

உடன் பட்டு, எம்மெய்ப்புகழ் அமைச்சர் தம்மில் - எமது

உண்மைப்புகழினையுடைய அமைச்சருள், மேம்படு வாதவூரர் -

சிறப்பெய்திய திருவாதவூரர், ஒப்பு அருந்திறத்தராகி - ஒப்பற்ற

திறமுடையராய், உம்மிடை நட்பால் - உம்மிடத்துப்பூண்ட

நட்பினால், மிக்க துப்புரவு உடையரானார் என - மிக்க தூய்மை

யுடையவரானாரென்று, நனி சொல்லினான் - மிகப் பாராட்டிக்

கூறினான்.

துப்புரவு - தூய்மை, ஒழுங்கு. நனிசொல்லினான் -

மிகப்பாராட்டினான். (84)





	 	 	 உரகத வாரந் தோற்றா துயர்மறைப் பரிமேல் வந்தார்

			மரகத நிறத்து நிம்ப மாலைதாழ் மார்பி னாற்குக்

			குரகதங் கயிறு மாறிக் கொடுப்பவர் பொதுமை யாய*

			துரகத விலக்க ணங்கள் சொல்லுவான் றொடங்கி னாரே.



(இ - ள்.) உரகத ஆரம் தோற்றாது - பாம்பணியைக்

காட்டாமல் மறைத்து, உயர் மறைப் பரிமேல் வந்தார் - உயர்ந்த

வேதக்குதிரைமேல் வந்த இறைவர், மரகத நிறத்து நிம்பமாலை

தாழ் மார்பினாற்கு - மரகதம் போன்ற நிறத்தினையுடைய வேப்ப

மலர்மாலை தொங்கும் மார்பினையுடைய பாண்டியனுக்கு குரகதம்

கயிறுமாறிக் கொடுப்பவர் - குதிரைகளைக் கயிறுமாறிக்

கொடுக்கலுறுவார், பொதுமையாய துரகத இலக்கணங்கள் -

பொதுவாகிய குதிரை இலக்கணங்களை, சொல்லுவான்

தொடங்கினார் - சொல்லத் தொடங்கினார்.

உரகதம் - பாம்பு; மார்பால் ஊர்வது என்னும் பொருட்டு,

வந்தார், பெயர். கொடுப்பவர் - கொடாநின்றவர். (85)



* * *



(பா - ம்.) * பொதுமைத்தாய.





	 	 	 காயும்வேன் மன்ன வோரிக் கடும்பரி யமையம் வந்தான்

		ஞாயிலுந் தாண்டிச் செல்லு நாட்டமு நுழையாச் சால

		வாயிலு நுழையுங் கண்ட வெளியெலாம் வழியாச் செல்லுந்

		தீயவெம் பசிவந் துற்றாற் றின்னாத வெனினுந் தின்னும்.



(இ - ள்.) காயும்வேல் மன்ன - பகைவரைச் சினக்கும்

வேற்படையை யுடைய வேந்தனே, ஓர் இக்கடும்பரி - ஒப்பற்ற இந்த

வேகமுடைய குதிரைகள், அமையம் வந்தால் - போர் புரிதற்குரிய

சமையம் நேரின், ஞாயிலும் தாண்டிச் செல்லும் - மதிலுறுப்பையும்

தாவிச்செல்லும்; நாட்டமும் நுழையாச் சாலவாயிலும் நுழையும் -

பார்வையும் நுழையாத பல கணிவாயிலிலும் நுழைந்து செல்லும்;

கண்ட வெளி எலாம் வழியாச் செல்லும் - பார்த்த

வெளிகளனைத்தையும் வழியாகக் கொண்டு செல்லும்; தீயவெம்பசி

வந்துற்றால் - மிகக் கொடியபசி வந்துற்றால், தின்னாத எனினும்

தின்னும் - தின்னப்படாத வைக்கோல் முதலிய வற்றையுந் தின்னும்.



ஓர் - அறிவாயாக என்றுமாம். ஓரியாகிய பரி என உண்மை

புலப்படுத் துரைக்கும் நயம் பாராட்டற்பாலது; ஓரி - நரி. ஞாயில் -

சூட்டு என்னும் மதிலுறுப்பு. நரியாதற்கேற்ப, ஞாயிலும் என்பதற்கு

நாயைக் காட்டிலும் என்னும் பொருளும், சாலவாயில் என்பதற்கு

வலையின் துவாரம், மனையின் நீர் கழிவாயில் என்னும்

பொருள்களும் கொள்ளுதலும் பொருந்தும். காடு கரை முதலிய

வெல்லாம் வழியாகச் செல்லும் என்றும், பிணம் முதலியனவும்

தின்னும் என்றும் நரிக் கேற்கப்பொருள் கொள்க. தின்னாத -

தின்னப்படாதன; வினையாலணையும் பெயர். பொதுவான

குதிரையிலக்கணங்கள் சொல்லத் தொடங்கினவர் இடையே தாம்

கொணர்ந்த குதிரைகளின் தொழிற் பண்புகள் சில கூறினார். (86)





	 	 [கலிவிருத்தம்]

பொருவில்சீ ரிலக்கணப் புரவி யொன்றுதான்

ஒருவன திடைவதிந் துறையி னொல்லென

மருவுறுந் திருமகண் மல்லற் செல்வமும்

பெருகுறுங் கீர்த்திகள் பல்கும் பெற்றியால்.

	 		 (இ - ள்.) பொருவு இல்சீர் இலக்கணப்புரவி ஒன்று தான் -

ஒப்பில்லாத சிறந்த இலக்கணம் நிறைந்த ஒரு குதிரை, ஒருவனது

இடைவதிந்து உறையின் - ஒருவனிடத்துத்தங்கி உறையுமாயின்,

ஒல்லெனத் திருமகள் மருவுறும் - விரைந்து திருமகள் வந்து

அவனைப் பொருந்துவான்; மல்லல் செல்வமும் பெருகுறும் -

வளப்பமிக்க செல்வமும் பெருகும்; கீர்த்திகள் பெற்றியால் பல்கும் -

புகழ்களும் பல திறத்தால் மிகா நிற்கும்.



ஒல்லலன, விரைவுக் குறிப்பு. (87)





	 	 	 நெய்த்திடு மாந்தளிர் நிறத்த நாவின

			வைத்திடு குளம்புக ளுயர்ந்த வார்ந்துநேர்

			ஒத்திடு மெயிற்றின வுரமுங் கண்டமும்

			பைத்திடு மராப்படம் போன்ற பாடலம்.

	 	 		 (இ - ள்.) நெய்த்திடும் மாந்தளிர் நிறத்தநாவின -

பசையினையுடைய மாந்தளிர் போன்ற நிறத்தினையுடைய

நாவினையுடையனவாய், வைத்திடு குளம்புகள் உயர்ந்த - நிலத்தில்

வைக்குங் குளம்புகள் உயர்ந்தனவாய், வார்ந்து நேர் ஒத்திடும்

எயிற்றின - நீண்டு தம்முளொத்த பற்களை யுடையனவாய், உரமும்

கண்டமும் பைத்திடும் அராப்படம் போன்ற - மார்பும் மிடறும்

பரந்த பாம்பின் படம் போன்றனவாய குதிரைகள், பாடலம்

- பாடலமெனப் பெயர் பெறும்.

நாவினவும் உயர்ந்தனவும் எயிற்றினவும் போன்றனவும் ஆகிய

குதிரைகள் என விரித்துரைத்தலுமாம். குளம்புகள் உயர்ந்த, உரமும்

கண்டமும் அராப்படம் போன்ற எனச்சினை வினைகள் முதலோடு

பொருந்தின. இது பாடலம் என்னும் குதிரையின் இலக்கணம்

கூறிற்று. (88)





	 	 	 அகலிய நுதலின வாய்ந்த குஞ்சிபோல்

			நிகரறு கொய்யுளை நிறமொன் றாயின

			புகரறு கோணமூன் றாகிப் பொற்புறு

			முகமுடை யனவய மொய்கொள் கோடகம்.

	 		 (இ - ள்.) அகலியநுதலின - அகன்ற நெற்றியை

யுடையனவாய், ஆய்ந்த குஞ்சிபோல் நிகர் அறுகொய்யுளை -

சிக்கறுத்த மயிர் போல (வாய்ந்து) ஒப்பற்ற புறமயிர், நிறம் ஒன்று

ஆயின - ஒரே நிறம் வாய்ந்தனவாய், புகர் அறு கோணம் மூன்று

ஆகி - குற்றமற்ற மூன்று கோணமுடைய தாய், பொற்பு உறு முகம்

உடையன - அழகு பொருந்திய முகத்தை யுடையன வாய

குதிரைகள், வயம் மொய் கொள்கோடகம் - வெற்றியும்

வலியுமுடைய கோடகம் எனப்பெயர் பெறும்.

கொய்உளை - கத்தரித்த பிடரிமயிர். முக்கோணமாகிப்

பொற்புறும் முகம் என்க. மொய் - வலிமை. இது கோடகம் என்னும்

குதிரையின் இலக்கணம் கூறிற்று. (89)





	 	 	 முட்டிய சமரிடை முகத்தில் வாளினால்

			வெட்டினு மெதிர்ப்பதாய்க் குரங்கு வேங்கைதோல்

			பட்டிமை நரியரி சரபம் பாய்முயல்

			எட்டிய கதியின விவுளி யென்பவே.



(இ - ள்.) முட்டிய சமரிடை - நெருங்கிய போரின்கண்,

முகத்தில் வாளினால் வெட்டினும் - தம் முகத்தில் வாளினால்

வெட்டினாலும், எதிர்ப்பதாய் - எதிர்த்துப் போர் புரிவதாய், குரங்கு

வேங்கை தோல் - குரங்கும் புலியும் யானையும், பட்டிமை நரி

அரிசரபம் பாய்முயல் - வஞ்சகமுள்ள நரியும் சிங்கமும்

சரபப்புள்ளும் பாய்கின்ற முயலுமாகிய இவற்றின், எட்டிய கதியின -

மிக்க கதியினையுடைய குதிரைகளை, இவுளி என்ப - இவுளி என்று

கூறுவர்.

தோல் - யானை. பட்டிமை - படிறு. சரபம் - சிம்புள்.

எதிர்ப்பதாய் கதியின என ஒருமையும் பன்மையும் விரவிவந்தன.

இஃது இவுளி என்னும் குதிரையின் இலக்கணம் கூறிற்று. (90)





	 	 	 	 	 				 	 உன்னம நீளமுண் டாகிச் சங்குவெண்

			கன்னலின் வாலிய விலாழி காலவதாய்ப்

			பின்னமா கியதனி வன்னம் பெற்றுமை

			வன்னமு முடையது வன்னி யாவதே.



(இ - ள்.) உன்னதம் நீளம் உண்டாகி - உயரமும்

நீளமுமுடையதாய், சங்கு வெண் கன்னலின் - சங்கும்

வெள்ளைச்சருக்கரையும் போல, வாலிய விலாழி கால்வதாய் -

வெண்மையாகிய வாய் நுரையைக் கக்குவதாய், தனிபின்னமாகிய

வன்னம் பெற்று - ஒப்பற்ற பிங்கல நிறம் பெற்று, மைவன்னமும்

உடையது - அதனோடு கருநிறமு முடைய குதிரை, வன்னியாவது -

வன்னி என்று சொல்லப்படுவதாகும்.

பொருந்திய உயரமும் நீளமும் உடையதாகி என்க. இது

வன்னி என்னும் குதிரையின் இலக்கணம் கூறிற்று. (91)





	 	 	 திணிதரு கழுத்தினிற் சிறந்த தெய்வத

			மணியுள தாகியெண் மங்க லத்ததாய்

			அணிதரு பஞ்சகல் யாண முள்ளதாய்க்

			குணிதரு நீரது குதிரை யாவதே.



(இ - ள்.) திணிதரு கழுத்தினில் - திண்ணிய கழுத்தில்,

சிறந்த தெய்வத மணி உளதாகி - சிறந்த தெய்வமணியுள்ளதாய்,

எண்மங்கலத்தாய் - அட்டமங்கல முடையதாய், அணிதரு

பஞ்சகல்யாணம் உள்ளதாய் - அழகிய பஞ்சகல்யாண முள்ளதாய்,

குணிதரு நீரது - இங்ஙனம் வரையறுக்கப்பட்ட பெற்றியையுடைய

பரி, குதிரை ஆவது - குதிரை என்னும் பெயருடையதாகும்.

தெய்வமணி - கழுத்தில் வலமாகச் சுழித்திருக்கும் சுழி;

இதனை இப்படலத்து 111-ம் செய்யுளிலும், எண்மங்கலம்,

பஞ்சகல்யாணம் என்பவற்றின் இலக்கணங்களை 10-ம் செய்யுளிலும்

காண்க. குதிரை யென்பது ஓர் வகைக்குச் சிறப்புப் பெயருமாயிற்று.

இது குதிரை என்னும் குதிரையின் இலக்கணம் கூறிற்று. (92)





	 	 	 குங்குமங் கருப்புரங் கொழுந்திண் காரகிற்

			பங்கமான் மதமெனக் கமழும் பாலதாய்ச்

			சங்கமு மேகமுஞ் சரப முங்கொடுஞ்

			சிங்கமும் போலொலி செய்வ தாம்பரி.



(இ - ள்.) குங்குமம் கருப்புரம் கொழுந்திண்கார்

அகிற்பங்கம் மான்மதம் என - குங்குமமும் கருப்பூரமும் கொழுவிய

திண்ணிய கரிய அகிற்குழம்பும் மான் மதமுமாகிய இவற்றின்

மணமென, கமழும் பாலதாய் - நறுமணங்கமழும் பான்மையை

யுடையதாய், சங்கமும் மேகமும் சரபமும் - சங்கும் முகிலும் சிம்பும்

பள்ளும. கொடுஞ் சிங்கமும்போல் ஒலிசெய்வது - கொடிய

சிங்கமுமாகிய இவற்றைப்போல் ஒலிக்குங் குதிரை. பரி ஆம் - பரி

என்னும் பெயருடையதாகும்.

பங்கம் - சேறு. மான்மதம் - கத்தூரி. இதுபரி என்னும்

குதிரையின் இலக்கணம் கூறிற்று. (93)





	 	 	 நாலுகால் களுங்கடைந் தெடுத்து நாட்டினாற்

		போல்வதாய்க் கொட்புறும் போது சுற்றுதீக்

		கோலையொப் பாகிமேற் கொண்ட சேவகன்

		காலினு ளடங்குவ தாகுங் கந்துகம்.

	 		 (இ - ள்.) நாலுகால்களும் கடைந்த எடுத்து நாட்டினால்

போல்வதாய் நான்கு கால்களும் கடைந்து எடுத்து நாட்டிவைத்தாற்

போல்வதாய், கொட்புறும் போது - சுழலும் போதில், சற்று

தீக்கோலை ஒப்பாகி - கொள்ளிவட்டம் ஒப்பதாகி, மேற்கொண்ட

சேவகன் காலினுள் அடங்குவது - ஏறிய வீரனுடைய காலினுள்

அடங்கும் குதிரை, கந்துகம் ஆகும் - கந்துகம் என்னும்

பெயருடையதாகும்.

கொட்புறல் - வட்டமாகச் சாரிவருதல், விரைவு மிகுதியால்

குதிரையின் வடிவு புலப்படாது வட்டவடிவே தோன்றுதலின் சுற்று

தீக்கோலை உவமங்கூறினார். ஒப்பாகி - ஒப்பதாகி, இது கந்துகம்

என்னும் குதிரையின் இலக்கணம் கூறிற்று. (94)





	 	 	 அரணமுந் துருக்கமு மாறுந் தாண்டிடும்

			முரணின வாகியிம்* முற்றி லக்கணப்

			புரணமெல் லாநிறை புரவி போந்தன

			இரணவே லாய்வய தெட்டுச் சென்றவால்.

	 	 		 (இ - ள்.) அரணமும் துருக்கமும் ஆறும் தாண்டிடும்

முரணினவாகி - மதிலும் மலைமேற் கோட்டையும் நதியுமாகிய

இவற்றைத் தாண்டிடும் வலியினையுடையனவாய், இம்முற்று

இலக்கணப் புரணம் எல்லாம் நிறைபுரவி போந்தன - இம்முழு

இலக்கணமும் ஒளியும் நிறைந்த குதிரைகள் வந்தன; இரணவேலாய்

- பகைவரைப் புண்படுத்தும் வேற்படையேந்திய பாண்டியனே,

வயது எட்டுச் சென்ற - இவைகள் எட்டு வயதாயின வாகும்.

துருக்கம் - கோட்டை; காடுமாம். இலக்கணமும் புரணமும்

என்க. புரணம் - ஒளி; கதியுமாம். ஆல், அசை. (95)



* * *





(பா - ம்.) * முரணது வாகி.





	 	 பகைத்திற முருக்குமிப் பரிகண் மன்னநீ

உகைத்திடத் தக்கவென் றோதி வேதநூற்

சிகைத்தனிச் சேவகர் திரும்பித் தம்மனோர்

முகத்தினை நோக்கினார் மொய்த்த வீரரும்

(இ - ள்.) பகைத்திறம் முருக்கும் இப்பரிகள் - வலிமிக்க

பகைவர்களைக் கொல்லும் இக்குதிரைகள், மன்ன - வேந்தனே, நீ

உகைத்திடத் தக்கவென்று ஓதி - நீ செலுத்தத் தக்கவை என்று

சொல்லி, வேதநூல் சிகைத்தனிச் சேவகர் - மறைநூலின் முடிவாகிய

உபநிடதத்தின் உட்பொருளாகிய இறைவர், தம்மனோர் முகத்தினைத்

திருப்பி நோக்கினார் - தமது கணங்களின் முகத்தைத் திருப்பிப்

பார்த்தனர் : மொய்த்த வீரரும் - சூழ்ந்துள்ள குதிரை வீரரும்.

வேதப் புரவியின்மீது வந்தமையுந் தோன்ற ‘வேதநூற்

சிகைத்தனிச் சேவகர்’ என்றார். தம்மனோர் - தமர்; கணங்கள். (96)





	 	 	 வாம்பரி மறைக்கெலாம் வரம்பு காட்டுவ

			தாம்படி கண்டவ ரறிவும் பிற்படப்

			போம்படி முடுக்கினார் புரவி யாவையும்

			வேம்பணி தோளினான் வியப்பு மெய்தியே.*

	 	 		 (இ - ள்.) வாம்பரி மறைக்கு எலாம் வரம்பு காட்டுவதாம்படி

- தாவுகின்ற குதிரைகளின் இலக்கணங்களைக் கூறும்

பரிநூலனைத்திற்கும் எல்லை காட்டுவதாம் படி, கண்டவர் அறிவும்

பிற்படப் போம்படி - கண்டவர்கள் மனமும் பின்னிடப் போமாறு,

புரவியாவையும் முடுக்கினார் - குதிரைகளனைத்தையும் விரையச்

செலுத்தினார்கள்; வேம்பு அணிதோளினான் - வேப்பமலர்

மாலையையணிந்த தோளையடைய பாண்டியன், வியப்பும்

எய்தியே - மகிழ்வேயன்றி வியப்பு மெய்தி

. பரிமறை - புரவிநூல். அறிவு - ஈண்டு மனம். (97)



* * *



(பா - ம்.) * வியப்ப மெய்தியே. வியப்ப மெய்தினான்.





	 	 	 ஆத்தராய் மருங்குறை யமைச்சர் யாரையும்

			பார்த்தசை யாமுடி யசைத்துப் பைப்பையப்

			பூத்தவா ணகையொடு மகிழ்ச்சி பொங்கினான்

			தீர்த்தனு நடத்தினான் றெய்வ மாவினை.

	 	 		 (இ - ள்.) ஆத்தராய் மருங்கு உறை அமைச்சர்

யாரையும்பார்த்து - தனக்கு உறுதி சூழ்பவராய் அருகு - சூழ்ந்த

மந்திரிகளனைவரயும் நோக்கி, அசையாமுடி அசைத்து - துளங்காத

முடியினைத் துளக்கி, பைப்பைய பூத்தவாள் நகையொடு மகிழ்ச்சி

பொங்கினன் - மெல்ல அரும்பிய ஒள்ளிய புன்னகையுடன் மகிழ்ச்சி

கூர்ந்தனள்; தெய்வமாவினை தீர்த்தனும் நடத்தினான் -

தெய்வத்தன்மையை யுடைய குதிரையை இறைவனும் நடத்தியருளினான்.

ஆத்தர் - ஆப்தர்; உறுதிநாடுவோர், பைப்பைய, விகாரம்.

தீர்த்தன் - தூயன். (98)





	 	 	 	 	 	 			 	 இருவகைச் சாரியு மெதிர்ந்து வட்டமாய்

			வருவழி ஞெகிழபோன் மறுகெ லாமொரு

			துரகத மேநிலை நின்ற தோற்றமொத்

			தொருவற நடத்தினா ரொருக ணத்தினே.



(இ - ள்.) இருவகைச் சாரியும் எதிர்ந்து - இடசாரியும்

வலசாரியுமாக எதிர்ந்து, ஞெகிழிபோல் வட்டமாய் வருவழி -

கொள்ளி வட்டம்போல் வட்டமாக வருமித்து, மறுகு எலாம் ஒரு

துரகதமே நிலை நின்ற தோற்றம் ஒத்து - வீதி யனைத்தும் ஒரு

குதிரையே நிலைத்து நின்ற தோற்றம் போன்று, ஒருவுஅற - அத்

தோற்றம் நீங்குதலில்லையாக, ஒரு கணத்தின் நடத்தினார் - ஒரு

கணப்பொழுதில் நடத்திக் காட்டினர்.

ஞெகிழி - கொள்ளி. (99)





	 	 	 இந்நிலை யலமரு மிவுளி மேலொரு

			மின்னிலை வேலினான் வினவத் தங்கையின்

			மன்னிய கங்கணம் விடுத்து மாநகர்

			தன்னிலை காட்டிய தன்மை யொத்தது.



(இ - ள்.) இந்நிலை அலமரும் இவுளி - இங்ஙனம் சுழலும்

குதிரையின் தன்மை, மேல் - முன்னாளில், ஒரு மின் இலை

வேலினான் வினவ - மீன்போன்ற தகட்டு வடிவினையுடைய

வேற்படையேந்திய வங்கியசேகரபாண்டியன் இரந்து கேட்க,

தம்கையில் மன்னிய கங்கணம் விடுத்து - இறைவன் தமது

திருக்கரத்தில் நிலை பெற்ற கங்கணமாகிய பாம்பினை விடுத்து,

மாநகர் தன்நிலை காட்டிய தன்மை ஒத்தது - பெரிய நகரின்

பழைய எல்லையாகிய நிலையினைக் காட்டிய தன்மையை ஒத்தது.

அலமரல் - சுழலல்; வட்டமாக வருதல். கங்கணம் விடுத்து

நகர் எல்லை காட்டியதனைத் திருவால வாயான படலத்திற்

காண்க. (100)





	 	 	 பன்னிற முடையவாம் பரியும் வீதியுட்

			பின்னிய வாவெனப் பின்னி வட்டமாய்த்

			தன்னிகர் மதுரையாந் தையல் கையணி

			துன்னிய பன்மணித் தொடியும் போன்றவே.



(இ - ள்.) பல் நிறம் உடையவாம் பரியும் - பல

நிறங்களையுடைய தாவுங் குதிரைகளும், பின்னியவா என வீதியுள்

வட்டமாய்ப் பின்னி - பின்னிவைத்த வாறு போல வீதியுள்

வட்டமாகப் பின்னி, தன் நிகர்மதுரையாம் தையல் - தனக்குத்தானே

ஒத்த மதுரையாகிய பெண், கை அணி - கையில் அணிந்த, பல்

மணி துன்னிய தொடியும் போன்ற - பலமணிகள் பதித்த

வளையையும் போன்றன.

வீதி கையாகவும், அதில் வட்டமாய் நின்ற பன்னிறக்

குதிரைகள் பன்னிற மணிபதித்த வளையாகவும் தோன்றின. (101)





	 	 இந்திய னுதலினா ரிடித்த பொற்சுணஞ்

சிந்திய மறுகிடை நடக்குந் திண்பரிப்

பந்தியி னெழுந்ததூள் சுவணப் பாரின்மா

உந்திய வெழுந்தபொற் பூமி யொத்ததே.

(இ - ள்.) இந்து இயல் நுதலினார் - சந்திரனை ஒத்த

நெற்றியையுடைய பெண்கள், இடித்த பொற்சுணம் சிந்தியமறுகு

இடை - இடித்த பொற்சுண்ணஞ் சிந்திய வீதியின்கண், நடக்கும்

திண்பரிபந்தியின் எழுந்ததூள் - நடக்கின்ற திண்ணிய குதிரைகளின்

வரிசையால் எழுந்ததூள், சுவணப் பாரில்மா உந்திய எழுந்த -

பொன்னுலகில் (உச்சைச் சிரவம் என்னும்) குதிரை செல்லுதலால்

மேலெழுந்த, பொன்பூதி ஒத்தது - பொற்பராகத்தை ஒத்தது.

பார் - உலகமென்னும் பொருட்டு. உந்திய - உந்த, செய்யிய

வென்னும் எச்சம். (102)





	 	 தேவரு மனிதருந் திருந்து கூடலார்

யாவரு முவப்புற விவுளி விட்டுமண்

காவலன் முன்குறீஇக் கருணை மாக்கடல்

மாவருந் திறனெலாம் வகுத்துத் தேற்றுமால்.

(இ - ள்.) தேவரும் மனிதரும் திருந்து கூடலார் யாவரும் -

தேவர்களும் பிற நகரிலுள்ள மக்களும் கூடல் நகராருமாகிய

அனைவரும், உவப்புற இவளிவிட்டு - மகிழுமாறு குதிரையைச்

செலுத்தி, கருணை மாக்கடல் - பெருங் கருணைக் கடலாகிய இறைவர், மண்காவலன் முன்குறீஇ - நிலவுலகைக் காப்பவனாகிய

பாண்டியன் முன்சென்று, மாவரும் திறன் எலாம் வகுத்துத் தேற்றும்

- குதிரைகள் வரும் வகை அனைத்தையும் வகுத்துத்

தெரிவிப்பாராயினர்.

விட்டு - செலுத்தி. குறுகி என்பது விகாரமாயிற்று. (103)





	 	 (எழுசீரடியாசிரிய விருத்தம்)

வளங்கொள் காம்போச மிப்பரி யிம்மா மந்தர மிந்தவாம்

புரவி

விளங்கு காந்தார மிக்குரங் குளைவான் மீகமிக் கந்துகஞ்

சிந்து

துளங்கில் பாஞ்சால மிக்கன வட்டந் துளுவமிக்

குதிரையித்துரகங்

களங்கமி லிமயம் பருப்பத மிந்தக் கற்கியிம் மண்டிலங்

கலிங்கம்.

(இ - ள்.) இப்பரி வளம் கொள் காம்போசம் - இக்

குதிரைகள் வளம் பொருந்திய காம்போச நாட்டிலுள்ளவை; இம்மா

மந்தரம் - இக்குதிரைகள் மந்தர மலையிலுள்ளவை; இந்த வாம்புரவி

விளங்கு காந்தாரம் - இந்தத்தாவுங் குதிரைகள் தோற்றம் அமைந்த

காந்தார நாட்டிலுள்ளவை; இக்குரங்குஉளைவான்மீகம் - இந்த

வளைந்த பிடர் மயிரினையுடைய குதிரைகள் வான்மீக

நாட்டிலுள்ளவை; இக் கந்துகம் சிந்து - இக்குதிரைகள் சிந்து

நாட்டிலுள்ளவை; இக்கனவட்டம் துளங்கு இல்பாஞ்சாலம் -

இக்குதிரைகள் (பகைவரால்) கலங்குதலில்லாத பாஞ்சால

நாட்டிலுள்ளவை; இக்குதிரை துளுவம் - இக்குதிரைகள் துளுவ

நாட்டிலுள்ளவை; இத்துரகம் களங்கம் இல் இமயம் - இக்குதிரைகள்

குற்றமில்லாத பனிமலையி லுள்ளவை; இக்கற்கி பருப்பதம் -

இக்குதிரைகள் திருப்பருப்பதத்திலுள்ளவை; இம்மண்டிலம் கலிங்கம்

- இக்குதிரைகள் கலிங்க நாட்டிலுள்ளவை.

குரங்கல் - வளைதல். குரங்குளை, ஆகுபெயர். இப்பரி

காம்போசம் என்றாற் போல் வருவனவெல்லாம் பிறந்த வழிக்கூறல்

என்னும் ஆகுபெயராகும். இது முதல் நான்கு செய்யுட்களில்

குதிரையின் பரியாயப் பெயர்கள் பலவற்றையும் ஆசிரியர்

எடுத்தமைத்திருக்கும் திறன் பாராட்டற்குரியது. (104)





	 	 	 ஆரிய மிந்தப் பாடல மிந்த வச்சுவங் *கூர்ச்சர மிந்தச்

சீரிய துரங்கங் கேகய மிந்தத் திறலுறு கொய்யுளை யவனம்

வேரியம் பணைசூழ் மக்கமிக் கொக்கு விரிபொழில்

வனாயுச மிந்தப்

போரிய லிவுளி பல்லவ மிந்தப் பொலம்புனை தார்நெடும்

பாய்மா.

	 		 (இ - ள்.) இந்தப் பாடலம் ஆரியம் - இக்குதிரைகள்

ஆரிய நாட்டிலுள்ளவை; இந்த அச்சுவம் கூர்ச்சரம் - இக்குதிரைகள்

கூர்ச்சர நாட்டிலுள்ளவை; இந்தச் சீரிய துரங்கம் கேகயம் - இந்தச்

சிறந்த குதிரைகள் கேகய நாட்டிலுள்ளவை; இந்தத்திறல் உறு

கொய்யுளை யவனம் - இந்த வலிமிக்க பிடர்மயிரை யுடைய

குதிரைகள் யவனநாட்டிலுள்ளவை; இக்கொக்கு வேரி அம்பணை

சூழ் மக்கம் - இக்குதிரைகள் மணம் நிறைந்த அழகிய வயல்கள்

சூழ்ந்த மக்க நாட்டி லுள்ளவை; இந்தப்போர் இயல் இவுளி

விரிபொழில் வனாயுசம் - போர்புரியும் வன்மை அமைந்த

இக்குதிரைகள் விரிந்த பொழில் சூழ்ந்த வனாயுச நாட்டிலுள்ளவை;

இந்தப் பொலம்புனைதார் நெடும் பாய்மா பல்லவம் - இந்தப்

பொன்னாலாகிய அழகிய கிண்கிணிமாலை யணிந்த நீண்டபாய்கின்ற

குதிரைகள் பல்லவ நாட்டிலுள்ளவை. (105)



* * *



(பா - ம்.) * குர்ச்சரம்





	 	 	 கற்றவர் புகழ்சவ் வீரமிக் கோரங் கன்னிமா ராட்டமிவ்

வன்னி

கொற்றவர் பயில்வா சந்திக மிந்தக் கோடகங் காடகங்

கன்னல்

உற்றகான் மீர மிவ்வய மிந்த வுத்தம கோணமா ளவமிவ்

வெற்றிசேர் குந்தங் கந்தர மிந்த விறல்புனை யரிசவு

ராட்டம்.

	 		 (இ - ள்.) இக்கோரம் கற்றவர் புகழ் சவ்வீரம் -

இக்குதிரைகள் புலவர் புகழுஞ் சவ்வீர நாட்டிலுள்ளவை; இவ்வன்னி

கன்னிமாராட்டம் - இக்குதிரைகள் அழியாத மாராட்ட

நாட்டிலுள்ளவை; இந்தக் கோடகம் கொற்றவர் பயில் வாசந்தி கம் -

இக்குதிரைகள் மன்னர்கள்வதியும் வாசந்திக நாட்டிலுள்ளவை;

இவ்வயம் காடு அகம் கன்னல் உற்ற கான்மீரம் -இக்குதிரைகள்

காட்டிட மெல்லாம் கரும்புகள் நிறைந்த கான்மீர நாட்டிலுள்ளவை;

இந்த உத்தமகோணம் மாளவம் - இந்த மேலான குதிரைகள்

மாளவநாட்டிலுள்ளவை; இவ் வெற்றிசேர் குந்தம் கந்தரம்

-இவ்வெற்றி பொருந்திய குதிரைகள் கந்தரநாட்டிலுள்ளவை; இந்த

விறல்புனை அரி சவுராட்டம் - இந்த வெற்றியும் அழகுமுள்ள

குதிரைகள் சவுராட்ட நாட்டிலுள்ளவை.

மாராட்டம் - மகாராஷ்டிரம். கான்மீரம் - காஸ்மீரம்.

இவ்வயம் - இந்த அயம். சவுராட்டம் - சௌராஷ்டிரம். (106)





	 	 	 விரிபொழிற் சாலி வேய்மிகு கிள்ளை வேறுதீ வாந்தர

மிந்தத்

துரகத மிந்தக் குரகதங் கொண்டல் சூழ்குருக் கேத்திர

மின்ன

பரவுபல் வேறு தேயமு முள்ள பரியெலா மிவன்றரு

பொருளின்

விரவிய நசையாற் கொணந்திவர் வந்தார் வேந்தகே

ளிந்தவாம் பரியுள்.

	 (இ - ள்.) வேய்மிகுகிள்ளை - ஒப்பனைமிக்க

இக்குதிரைகள், விரிபொழில் சாலி - விரிந்த சோலைசூழ்ந்த

சாலிநாட்டிலுள்ளவைகள்; இந்தத்துரகதம் வேறு தீவாந்தரம் -

இந்தக்குதிரைகள் வேறு தீவாந்தரங்களிலுள்ளவை; இந்தக்குரகதம்

கொண்டல் சூழ் குருக்கேத்திரம் - இக்குதிரைகள் முகில்சூழ்ந்த

குருக்கேத்திரத்திலுள்ளவை; இன்னபரவு பல்வேறு தேயமும்

உள்ள பரி எலாம் - ‘இந்தப்பரந்த பல்வேறு வகைப்பட்ட

தேயங்களிலுமுள்ள குதிரைகளையெல்லாம், இவன் தருபொருளின்

விரவிய நசையால் - இவ்வாதவூரன் கொடுத்த பொருளினாற்

போந்த விருப்பத்தால், இவர் கொணர்ந்து வந்தார் - இவர்கள்

கொண்டு வந்தனர்; வேந்தகேள் - மன்னனே கேட்பாயாக; இந்த

வாம்பரியுள் - இந்தத்தாவுங் குதிரைகளுள்.

வேய் - ஒப்பனை. குருக்கேத்திரம் - குருக்ஷேத்திரம்.

"தறுக ணாண்மைய தாமரை நிறத்தன தகைசால்

மறுவில் வான்குளம் புடையன மாளவத் தகத்த

பறையி னாலுவ படுசினை நாவலின் கனிபோற்

குறைவில் கோலத்த குளிர்புனற் சிந்துவின் கரைய"



"பார சூரவம் பல்லவ மெனும்பதிப் பிறந்த

வீர வாற்றல விளைகடுந் தேறலி னிறத்த

பாரிற் றேர்செலிற் பழிபெரி துடைத்தென நாணிச்

சோரும் வார்புய றுளங்கவிண் புகுவன துரகம்"



"பீலி மாமயி லெருத்தெனப் பெருவனப் புடைய

மாலை மாரட்டத் தகத்தன வளரிளங் கிளியே

போலு மேனிய பொருகடற் கலத்தின்வந் திழிந்த

கோல நீர்ப்பவ ளக்குளம் புடையன குதிரை"



என்னும் சிந்தாமணிச் செய்யுட்கள் இங்கே நோக்கற்பாலன. (107)





	 	 	 	 		 	 வெண்ணிறஞ் சிவப்புப் பொன்னிறங் கறுப்பு வேறற

விரவிய நான்கு

வண்ணமுள் ளனவும் வேறுவே றாய மரபுமை வண்ணமும்

வந்த

எண்ணிய விவற்றின் சிறப்பிலக் கணத்தை

யியம்புதுங்கேளெனவிகல்காய்

அண்ணலங் களிற்றாற் கருமறைப் பரிமே லழகியா

ரரடைவுடன் விரிப்பார்.



(இ - ள்.) வெண்ணிறம் சிவப்பு பொன்னிறம் கறுப்பு நான்கு

- வெள்ளை நிறமும் சிவப்பு நிறமும் பொன்னிறமும்

கருப்புநிறமுமாகிய இந்நான்கும், வேறு அற விரவிய வண்ணம்

உள்ளனவும் - வேறுபாடு இன்றிக் கலந்த நிறத்தையுடைய

குதிரைகளும், வேறு வேறு ஆய மரபும் - அந்நிறங்களைத்

தனித்தனியுடைய குதிரைகளும், ஐவண்ணமும் வந்த - ஐந்து

நிங்களையுடைய குதிரைகளும் வந்தன. எண்ணிய இவற்றின் -

மதிக்கத்தக்க இக்குதிரைகளின், சிறப்பு இலக்கணத்தை இயம்புதும்

கேள் என - சிறப்பிலக்கணங்களைக் கூறுவோம் கேட்பாயாக

என்று, இகல்காய் அண்ணல் அம் களிற்றாற்கு - பகைவரைச்

சினக்கும் பெருமையும் அழகுமுடைய யானையினையுடைய

பாண்டியனுக்கு, அருமறைப் பரிமேல் அழகியார் - அரிய

வேதப்பரிமேல் வந்தருளிய விடங்கர், அடைவுற விரிப்பார் -

முறைப்பட விரித்துக் கூறுவார்.



ஐவண்ணம், ஆகுபெயர். (108)





	 	 	 வெள்ளிநித் திலம்பால் சந்திரன் சங்கு வெண்பனி

போல்வது வெள்ளைத்

துள்ளிய புரவி மாதுளம் போது சுகிர்ந்தசெம் பஞ்சியின்

குழம்பிற்

றெள்ளிய நிறத்த செம்பரி மாமை சிறைக்குயில் வண்டுகார்

முகில்போல்

ஒள்ளிய கரிய பரியெரி யழலா னுரோசனை நிறத்தபொற்

பரியே.



(இ - ள்.) வெளி நித்திலம் பால் சந்திரன் - வெள்ளியும்

முத்தும் பாலும் மதியும், சங்கு வெண்பனி போல்வது - சங்கும்

வெள்ளிய பனியும் போன்றது, துள்ளிய வெள்ளைப் புரவி -

தாவுகின்றவெள்ளைக்குதிரையாகும்; மாதுளம் போது சுகிர்ந்த

செம்பஞ்சியின் குழம்பின் - மாதுளம் பூவும் சீவிய செம்பஞ்சியின்

குழம்பும் போல, தெள்ளிய நிறத்த செம்பரி - தெளிந்த

நிறத்தினையுடையவை சிவப்புக் குதிரைகளாகும். மாமை

சிறைக்குயில் வண்டு கார் முகில்போல் ஒள்ளிய கரிய பரி - கரிய

மையும் சிறையையுடைய குயிலும் வண்டும் கரிய முகிலும்போல

ஒளியையுடையன கருங்குதிரைகளாகும்; எரி அழல் ஆன்உரோசனை

நிறத்தபொன் பரி - எரிகிற் அனலும் கோரோசனையும் போன்ற

நிறமுடையன பொன்மைக் குதிரைகளாகும்.

எண்ணும்மைகள் தொக்கன. நிறத்த, ஒள்ளிய என்பன

குறிப்புவினைப் பெயர்கள். மா - கருமை. ஆன்உரோசனை -

கோரோசனை. (109)





	 	 	 	 	 			 	 தெரிதர வகுத்த விந்நிற நான்குஞ் செறிந்தது *மிச்சிரு

மெனப்பேர்

உரைசெய்வர் முகமார் புச்சிவால் காலென் றுரைத்தவெட்

டுறுப்பினும் வெண்மை

விரவிய தட்ட மங்கலந் தலைவால் வியனுர மென்றவிம்

மூன்றும்

ஒருவிய வுறுப்போ ரைந்திலும் வெள்ளை யுள்ளது பஞ்சகல்

யாணி.



(இ - ள்.) தெரிதர வகுத்த இந்நிறம் நான்கும் செறிந்தது -

தெரியுமாறு வகுக்கப்பட்ட இந்நான்கு நிறங்களுங் கலந்து செறிந்த

குதிரைக்கு, மிச்சிரம் எனப் பேர் உரை செய்வர் - மிச்சிரமென்று பெயர் கூறுவர்; முகம் மார்பு உச்சி வால் கால் என்று உரைத்த -

முகமும் மார்பும் உச்சியும் வாலும் நான்கு கால்களும் என்று

உரைக்கப்பட்ட, எட்டு உறுப்பினும் வெண்மை விரவியது

அட்டமங்கலம் - இவ்வொட்டு உறுப்புக்களினும் வெண்மை கலந்தது

அட்டமங்கலமாகும்; தலை வால் வியன் உரம் என்ற இம்மூன்றும்

ஒருவிய - தலையும் வாலும் சிறந்த மார்புமாகிய இம்மூன்றும்

நீங்கப்பெற்ற, உறுப்பு ஓரைந்திலும் வெள்ளை உள்ளது

பஞ்சகல்யாணி - ஓரைந்து உறுப்புக்களிலும் வெண்மையுள்ளது

பஞ்சகல்யாணியாகும்.

மிச்சிரம் - கலவை. உறுப்பு ஐந்து - முகமும் நான்கு

கால்களும். (110)



* * *





(பா - ம்.) * மிச்சிர மிதன்பேர்.





	 	 	 அணிகிளர் கழுத்தில் வலஞ்சுழி திருந்தா லறிந்தவ

ரதனையே தெய்வ

மணியென விசைப்பர் முகந்தலை நாசி மார்பமிந்

நான்குமிவ் விரண்டு

பணிதரு சுழியு நுதனடுப் +பின்னைப் பக்கமு மொவ்வொரு

சுழியுந்

துணிதர விருப்ப திலக்கண முளதிச் சுழியில திலக்கண

வழுவே.



(இ - ள்.) அணிகிளர் கழுத்தில் வலம் சுழித்து இருந்தால் -

அழகு விளங்குங் கழுத்தின்கண் வலமாகச் சுழித்திருப்பின்,

அறிந்தவர் - பரிநூலினைக் கற்றுணர்ந்தவர், அதனையே தெய்வமணி

என இசைப்பர் - அச்சுழியினையே தேவமணி என்று கூறுவர்; முகம்

தலைநாசிமார்பம் இந்நான்கும் - முகமும் தலையும் மூக்கும்

மார்புமாகிய இந்நான்கு உறுப்புக்களிலும், பணிதரு இவ்விரண்டு

சுழியும் - நல மென்று கூறப்படும் இரண்டிரண்டு சுழிகளும், நுதல்

நடுபின்னைப் பக்கமும் - நெற்றி நடுவிலும் பின் பக்கத்திலும்,

ஒவ்வொரு சுழியும் துணிதர இருப்பது - ஒவ்வொரு

சுழியும் ஐயமற விருப்பது, இலக்கணம் உளது - இலக்கணமுடைய

குதிரையாகும்; இச்சுழி இலது இலக்கணவழு - இச்சுழிகளில்லாதது

இலக்கணக்குற்ற முடையதாகும்.

பணிதரு - அடங்கித் தோன்றும் என்றுமாம். துணிதர -

தெளிய. வழு - வழுவுள்ளது. (111)



* * *





+பின்பு பக்கமும்.





	 	 பிரிவுற வுரத்தி லைஞ்சுழி யுளது பேர்சிரீ வற்சமா நுதலில்

இருசுழி யாதன் முச்சுழி யாத லிருக்கினு நன்றது வன்றேல்

ஒருவற நான்கு சுழிவலம் புரியா வுள்ளது நல்லது வன்றி

இருசுழி முன்னங் கால்களின் மூலத் திருக்கினு நல்லதென்

றிசைப்பார்.



(இ - ள்.) பிரிவு உற உரத்தில் ஐஞ்சுழி உளது - (ஒன்றோ

டொன்று நெருங்காமல்) பிரிவினைப் பொருந்த மார்பின்கண் ஐந்து

சுழியுள்ள குதிரை, பேர் சிழீவற்சமாம் - சிரீவற்சம் என்னும்

பெயருடையதாகும்; நுதலில் இருசுழி ஆதல் முச்சுழி ஆதல்

இருக்கினும் நன்று - நெற்றியின் கண் இரண்டு சுழியாவது மூன்று

சுழியாவது இருந்தாலும் நலமாகும்; அது அன்றேல் -

அங்ஙனமில்லையானால், ஒருவு அற நான்கு சுழிவலம்புரியா

உள்ளது நல்லது - நீங்குதலின்றி (ஒன்றோடொன்று தொடர்ந்து)

நான்கு சுழி வலம்புரியாக இருப்பது நன்மையாம்; அன்றி -

அல்லாமல், முன்னம் கால்களின் மூலத்து - முன் கால்களின்

அடியில், இருசுழி இருப்பினும் நல்லது என்று இசைப்பார் - இரண்டு

சுழி இருந்தாலும் நலமென்று கூறுவர்.

ஆதல் - ஆவது; இடைச் சொல். (112)





	 	 	 களநடு விரட்டைச் சுழியுடைப் பரிதன் கருத்தனுக் கறமிடி

காட்டும்

அளவறு துன்ப மரணமுண் டாக்கு மவைகணைக் காலுள

வாகில்

உளபயந் துன்ப நிகளபந் தனமே லுதடுமுற் காலடி

கபோலம்

வளர்முழந் தாளிந் நான்கினுஞ் சுழிகண் மன்னினுந்

தலைவனை வதைக்கும்.

	 	 (இ - ள்.) களம் நடு இரட்டைச் சுழியுடைப் பரி - கழுத்து

நடுவில் இரட்டைச் சுழியினையுடைய குதிரை, தன் கருத்தனுக்கு

அறமிடி காட்டும் - தன்தலைவனுக்கு மிகவும் வறுமையை

உண்டாக்கும்; அளவு அறு துன்பம் மரணம் உண்டாக்கும் -

(இன்னும்)அளவிறந்த துன்பத்தினையும் மரணத்தினையும்

உண்டாக்கும்; அவை கணைக் கால் உளவாகில் - அச்சுழிகள்

கணைக்காலிலுள்ளனவாயின், பயம் துன்பம் நிகளபந்தனம் உள

- அச்சமும் துன்பமும் விலங்கு பூணுதலும் உளவாகும்; மேல் உதடு

முன்கால் அடி கபோலம் வளர் முழந்தாள் - மேலுதடும்

முன்காலின் அடியும் கபோலமும் வளர்ந்த முழந்தாளுமாகிய,

இந்நான்கினும் சுழிகள் மன்னினும் தலைவனை வதைக்கும் -

இந்நான்குறுப்பினும் சுழிகள் இருந்தாலும் தலைவனைக் கொல்லும்.

உளபயம் - மனோபயம் என்றுமாம். (113)





	 	 	 இச்சுழி யுடைய புரவிபந் தியில்யாத் திருக்கினும் பழுதிவை

கிடக்க

அச்சமில் பரிக்குப் பிராயநா லெட்டா மவத்தைபத்

தாகுமொவ் வொன்றில்

வைச்சது மூன்று வருடமு மிரண்டு மதியமும் பன்னிரு

நாளும்

நிச்சயித் தளந்தா ரின்னமு மொருசார் நிகழ்த்திடு

மிலக்கண மதுகேள்.

	 		 (இ - ள்.) இச்சுழி உடைய புரவி - இந்தக் குற்றமுள்ள

சுழியினையுடைய குதிரைகள், பந்தியில் யாத்து இருக்கினும் -

பந்தியில் கட்டப்பட்டிருப்பினும், பழுது - தீங்குவிளையும்; இவை

கிடக்க - இவை நிற்க; அச்சம் இல்பரிக்குப் பிராயம் நாலெட்டாம் -

போரின்கண் அஞ்சுதலில்லாத குதிரைக்கு வயசு முப்பத்திரண்டாகும்;

அவத்தை பத்து ஆகும் - பருவம் பத்தாகும்; ஒவ்வொன்றில்

வைச்சது - ஒவ்வொரு பருவத்திலும் வைத்த கால வளவு, மூன்று

வருடமும் இரண்டு மதியமும் பன்னிரு நாளும் நிச்சயித்து அளந்தார்

- மூன்றாண்டும் இரண்டு திங்களும் பன்னிரண்டு நாளுமெனத்

துணிந்து வரையறை செய்தனர்; இன்னமும் ஒரு சார் நிகழ்த்திடும்

இலக்கணம் கேள் - இன்னமும் ஒரு வகையாகப் பரிநூலார்

கூறும் இலக்கணத்தைக் கேட்பாயாக.

அச்சமில் என்றது பரிக்குப் பொதுவான அடை. அவத்தை -

பருவம். வைச்சது, போலி. பரிநூலோர் நிச்சயித்தளந்தார் என்க.

இலக்கணமது, அது பகுதிப் பொருள் விகுதி. (114)





	 	 [அறுசீரடியாசிரிய விருத்தம்]

எவ்வண்ண பேதமிகுந் திருந்தாலும் வெள்ளைகலந் திருந்த

தானால்

அவ்வண்ணப் பரிநன்று கரும்புரவிக் கேடேனு மகன்மார்

பேனுஞ்

செவ்வண்ண மிருக்கினது சயமுளதப் படிவெண்மை சேர்ந்தா

லந்த

மைவண்ணப் பரியின்பேர் வாருணமாஞ் சயங்கொடுக்கு

மாற்றார்போரில்.

	 (இ - ள்.) எவ்வண்ண பேதம் மிகுந்து இருந்தாலும் - எந்த

நிறத்தின் வகை மிக்கிருந்தாலும், வெள்ளை கலந்து இருந்தது

ஆனால் - வெண்ணிறங் கலந்திருக்குமாயின், அவ்வண்ணப்

பரிநன்று - அந்நிறத்தையுடைய குதிரை நல்லது; கரும புரவிக்கு

அகடேனும் அகல் மார்பேனும் - கரிய குதிரைக்கு

வயிற்றிலேனும் அகன்ற மார்பிலேனும், செவ்வண்ணம் இருக்கின் -

செந்நிற மிருக்குமாயின், அது சயம் உளது - அக்குதிரை

வெற்றியையுடையது, அப்படி வெண்மை சேர்ந்தால் - அங்ஙனமே

வெண்ணிற மிருப்பின், அந்த மை வண்ணப் பரியின்பேர் - அந்த

மை போலுங் கரிய நிறத்தினையுடைய குதிரையின் பெயர், வாருணம்

ஆம் - வாருண மென்பதாகும்; மாற்றார் போரில் சயம் கொடுககும்

- அது பகைவருடன் புரியும் போரின்கண் தன் தலைவனுக்கு

வெற்றியைக் கொடுக்கும்.

அகடு, மார்பு என்பவற்றில் ஏழனுருபு விரிக்க. அது சயங்

கொடுக்கும் எனச் சுட்டு வருவிக்க. சயம். வடமொழித்தற்பவம். (115)





	 	 	 மகவளிக்கும் பிடர்வெளுப்பு மகிழ்வளிக்கு

				 முரவெளுப்பு மணித்தார்க் கண்டத்

			தகவௌப்புப் பொருள்கொடுக்கு முகவெளுப்புச்

				 சயங்கொடுக்கு மதன்பின் பக்கத்

			தகவெளுப்புச் சுகம்பயக்கு மிடவெளுப்புச்

				 சந்தானந் தழைக்குஞ் செல்வம்

			மிகவளர்க்குந் தனம்பலதா னியநல்கும்

			 வலப்புறத்து வெள்ளை மாதோ.

	 	 	 (இ - ள்.) பிடர்வெளுப்பு மகவு அளிக்கும் - பிடர்

வெளுப்புள்ள குதிரை தன் தலைவனுக்கு மகப் பேற்றினைக்

கொடுக்கும்; உரவெளுப்பு மகிழ்வு அளிக்கும் - மார்பு வெளுப்புள்ள

குதிரை மகிழ்ச்சியைக் கொடுக்கும்; மணித்தார்க் கண்டத்து

அகவெளுப்பு - மாணிக்கமாலையை யணிந்த கழுத்தின்கண்

வெண்மையுள்ள குதிரை, பொருள் கொடுக்கும் - பொருளைக்

கொடுக்கும்; முகவெளுப்பு சயம் கொடுக்கும் - முகவெளுப்புள்ள

குதிரை வெற்றியைக் கொடுக்கும்; அதன்பின் பக்கம் தகவெளுப்பு -

அம்முகத்தின் பின்பக்கத்தின் கண் பொருந்த வெளுப்பமைந்த

குதிரை, சுகம் பயக்கும் - இன்பத்தைக் கொடுக்கும்; இடவெளுப்பு

சந்தானம் தழைக்கும் செ‘ல்வ மிக வளர்க்கும் - இடது பக்கத்தில்

வெண்மையுள்ள குதிரை மகப் பேறு மிகுதலாகிய செல்வத்தை மிகப்

பெருக்கும்;

வலப்புறத்து வெள்ளை - வலது பக்கத்தின்கண்

வெண்மையுள்ள குதிரை, தனம் பல தானியம் நல்கும் -

திரவியத்தையும் பல விளைபொருளையும் அளிக்கும். வெளுப்பு,

வெள்ளை என்பன பரிக்கு ஆயின. மணித்தார் -

கிண்கிணிமாலையுமாம். தழைக்கும் - தழைவிக்கும் எனப் பிறவினை

முற்றுமாம். (116)





	 	 நற்புறம்வான் முகமூன்றும் வெளுத்தபரி வென்றிதரு*

நாபி தொட்டு

முற்புறமெ லாம்பரிதி யெனச்சிவந்து மதியெனப்பின்

முழுதும் வெள்கும்

பொற்புடைய வயப்பரிக்குப் பகல்விசய மதியெனமுற்

புறம்பு வெள்கிப்

பிற்புறமெல் லாங்கதிர்போற் சிவந்தபரிக் கிராவிசயம்

பெருகு+மன்றே.

(இ - ள்.) நல்புறம் வால்முகம் மூன்றும் வெளுத்தபரி

வென்றிதரும் - நல்ல முதுகும் வாலும் முகமுமாகிய இம்மூன்றிலும்

வெண்ணிறமுள்ள குதிரை (தன் தலைவனுக்கு) வெற்றியைத் தரும்;

நாபிதொட்டு - உந்தி முதலாக, முன் புறம் எலாம் பரிதி எனச்

சிவந்து- முன் பக்கமனைத்தும் சூரியனைப்போல் செந்நிறம் பெற்று,

பின் முழுதும் மதி என வெள்கும் - பின்புறமனைத்துஞ்

சந்திரனைப் போல வெளுத்திருக்கும், பொற்பு உடைய வாம்பரிக்குப்

பகல் விசயம் - அழகுடைய தாவுங்குதிரைக்குப் பகற்போரில் வெற்றியும், முன் புறம்பு மதி என வெள்கி - முன்புறமுற்றும்

சந்திரனைப்போன்று வெண்ணிறம் பெற்று, பின்புறம் எல்லாம்

கதிர்போல் சிவந்த பரிக்கு - பின்புறமனைத்து சூரியனைப்போலச்

சிவந்த குதிரைக்கு, இராவிசயம் பெருகும் - இராப்போரில்

வெற்றியும் பெருகும்.

வெள்கல் - வெளுத்தல்; வெண்மையாதல். புறம்பு - புறம்.

பக்கம். பகல் விசயமும் இராவிசயமும் பெருகும் என்க. (117)



* * *



(பா - ம்.) * நன்றிதரும். +விசயம் பெருக்கும். +தகையவாகி.





	 	 வந்தனவா லிவ்விரண்டு வகைப்பரியும் புரவியடி வைத்தா

லொத்த

பந்தெனவு நின்றாலோ மலையெனவு மொலித்தாலோ பகடு

சீறும்

வெந்தறுக ணரியெனவும் வேகத்தாற் காற்றெனவு மிதிக்குங்

கூத்தாற்

சந்தநட மகனெனவு நடக்கிலரி களிறெனவுந் தகைய தாகி.

(இ - ள்.) இவ்விரண்டு வகைப்பரியும் வந்தன - இந்த

இரண்டுவகைக் குதிரைகளும் வந்தன; புரவி அடி வைத்தால் ஒத்த

பந்து எனவும் - குதிரை அடி வைத்தால் ஒத்த பந்தைப்போலவும்,

நின்றால் மலை எனவும் - நின்றதானால் மலை போலவும்,

ஒலித்தால் - கனைத்ததானால், பகடு சீறும் வெம் தறுகண் அரி

எனவும் - யானையைச் சீறிக் கொல்லும் கொடிய

அஞ்சாமையையுடைய சிங்கம்போலவும், வேகத்தால் காற்று எனவும்

- வேகத்தினால் காற்றைப்போலவும், மிதிக்கும் கூத்தால் சந்தம் நட

மகன் எனவும் - மிதித்து நடிக்கும் கூத்தினால் அழகிய கூத்தனைப்

போலவும், நடக்கில் அரி களிறு எனவும் தகையதாகி - நடந்தால்

சிங்கத்தையும் யானையையும் போலவும் தன்மையையுடையதாய்.

இரண்டு வகைப்பரி - பகல்வெற்றி தருவதும், இராவெற்றி

தருவதும். ஒத்த - ஒன்றையொன் றொத்த. அடிவைத்தால் குளம்பு

பந்தெனவும், நின்றால் உடல் மலையெனவும், ஒலித்தால் ஒலி

அரியெனவும் என இங்ஙனம் விரித்துரைத்துக்கொள்க. குளகம். (118)





	 	 	 குலமகள்போற் கவிழ்முகமுங் கருநெய்த லெனக்கண்ணுங்

கொண்டு கார்போல்

நிலவியசீர் வண்ணமுங்கார் நெய்தலெனக் கடிமணமு நிறைந்து நாற்ற

மலரகில்சந் தெரிமணிப்பூ ணலங்கரிக்கி லானாத மகிழ்ச்சி

யெய்தி இலகுவதுத் தமவாசி யென்றுரைப்பர் பரிவேத

மெல்லை கண்டோர்.

	 	 		 (இ - ள்.) குலமகள்போல் கவிழ்முகமும் - உயர்குடியிற்

பிறந்த கற்புடை மகள்போலக் கவிழ்ந்த முகத்தையும், கருநெய்தல்

எனக் கண்ணும் கொண்டு - கருங்குவளை மலர்போலும்

கண்ணையும் கொண்டு, கார்போல் நிலவிய சீர் வண்ணமும் -

கருமுகில் போல் விளங்கிய சிறந்த நிறமும், கார் நெய்தல் எனக்

கடிமணமும் நிறைந்து - கருநெய்தல் போல மிக்க மணமும்

நிறைந்து, நாற்றமலர் அகில் சந்து எரிமணிப்பூண் அலங்கரிக்கில் -

மணமிக்க மலரும் அகிற்குழம்பும் சந்தனக் குழம்பும்

நெருப்புப்போன்ற மணிகள் அழுத்திய அணிகளுமாகிய இவற்றால்

ஒப்பனைச் செய்யின், ஆனாத மகிழ்ச்சி எய்தி இலகுவது - நீங்காத

மகிழ்ச்சியை அடைந்து விளங்குவது, உத்தம வாசி என்று -

உத்தமக்குதிரை என்று, பரிவேதம் எல்லை கண்டோர் உரைப்பர் -

புரவிநூலின் வரம்பினைக் கண்டறிந்தவர் கூறுவர்.

தகையதாகி, கொண்டு, நிறைந்து, எய்தி, இலகுவது உத்தமவாசி

என்று ரைப்பர் என வினை முடிவு செய்க. (119)





	 	 	 நூறுவிர லுத்தமவாம் பரிக்குயர்வீ ரெட்டுவிர னூறு நீக்கிக்

கூறுவிரன் மத்திமவாம் பரிக்கறுபத் தொன்றதமக் குதிரைக

கென்ப

ஈறில்புக ழாய்பொருந ரிப்பரியைப் பூசனஞ்செய் திறைஞ்சிப்

பாசம்

மாறுவரா லெனமணித்தார் சதங்கைசிலம் பணிவித்து

மதிக்கோ மாறன்.

	 	 (இ - ள்.) உத்தமவாம்பரிக்கு உயர்வு நூறுவிரல் - தாவுகின்ற

உத்தமக் குதிரைக்கு உயரம் நூறுவிரலளவாகும், மத்திமவாம்பரிக்கு

நூறு ஈரெட்டு விரல் நீக்கிக் கூறுவிரல் - தாவுகின்ற

மத்திமக்குதிரைக்கு உயரம் அந்நூறு விரலில் பதினாறு விரல் நீக்கி

மீதமாகக் கூறப்படும் எண்பத்து நான்கு விரலளவாகும்,

அதமக்குதிரைக்கு அறுபத்தொன்று என்ப - அதமக்குதிரைக்கு

உயரம் அறுபத்தொரு விரலளவாகும் என்று கூறுவர்; ஈறு

இல் புகழாய் - அழிவில்லாத புகழை யுடையோய், பொருநர் -

வேந்தர்கள், இப்பரியைப் பூசனம் செய்து இறைஞ்சிப் பாசம் மாறுவர்

என - இக்குதிரைகளைப் பூசித்து வணங்கிக் கயிறுமாறுவார்

களென்று கூறியருள, மணித்தார் சதங்கை சிலம்பு அணிவித்து -

அழகிய கிண்கிணி மாலையும் சதங்கை மாலையும் சிலம்பும்

அணிவித்து, மதிக்கோமாறன் - சந்திரன் மரபினனாகிய

அரிமருத்தன பாண்டியன்.

என்ப என்பதனை முன்னும் கூட்டுக. பொருநர் - ஈண்டு

வேந்தர். பூசனஞ் செய்து - பூசித்து. மாறுவர் - மாறும் வழக்க

முடையர். பொருகின்ற நரிப்பரியை என உண்மை புலப்பட

வைக்கும் நயம் பாராட்டற்குரியது. (120)





	 	 	 கொத்தவிழ்தார் நறுஞ்சாந்தங் கொண்டுசெழும் புகைதீபங்

கொடுத்துப் பூசை

பத்திமையாற் செய்திறைஞ்சி யெதிர்நிற்ப வாலவாய்ப்

பரனை நோக்கிக்

கைத்தலந்தன் சிரமுகிழ்த்து வாழியெனப் பரிகொடுத்தான்

கயிறு மாறி

முத்தொழிலின் மூவராய் மூவர்க்குந் தெரியாத முக்கண்

மூர்த்தி.

	 		 (இ - ள்.) கொத்து அவிழ்தார் நறுஞ்சாந்தம் கொண்டு -

கொத்தொடு மலர்ந்தமலர்களாற் றொடுத்தமாலையும் நறிய

சந்தனமுங் கொண்டு, செழும்புகை தீபம் கொடுத்து - செழிய

தூபமும் தீபமுங் கொடுத்து, பத்திமையால் பூசை செய்து -

அன்புடன் வழிபட்டு, இறைஞ்சி எதிர் நிற்ப - வணங்கி எதிரே

நிற்க, முத்தொழிலின் மூவராய் - மூன்று தொழில்களை யுடைய

மூன்று தேவராகியும், மூவர்க்கும் தெரியாத முக்கண்மூர்த்தி -

அம்மூவருக்கும் தெரியாத மூன்று கண்களையுடைய இறைவன்,

ஆலவாய்ப் பரனை நோக்கி - திருவாலவாயில் எழுந்தருளிய

சோமசுந்தரக் கடவுளை நோக்கி, கைத்தலம் தன் சிரம் முகிழ்த்து -

கைத்தலங்களைத் தன் முடியிற்குவித்து, வாழி என கயிறு மாறிப்

பரிகொடுத்தான் - மன்னன் வாழக்கடவன் என்று வேண்டிக் கயிறு

மாறிக் குதிரைகளைக் கொடுத்தனன்.



முத்தொழில் - படைத்தல் காத்தல் அழித்தல். முத்தொழிலின்

- முத்தொழில் புரிதற்பொருட்டு என்றுமாம்.

	 	 ழுபடைத்தளித் தழிப்ப மும்மூர்த்திக ளாயினைழு



எனத் திருவெழுகூற்றிருக்கையுள் வருதலுங் காண்க. இறைவன்

மூவர்க்கு முதலான துரிய மூர்த்தி என்பதனை,

ழுதேவர்கோ வறியாத தேவதேவன்

செழும் பொழில்கள் பயந்து காத் தழிக்கு மற்றை

மூவர் கோ னாய்நின்ற முதல்வன்ழு

என்னும் திருவாசகத்தானும் அறிக. கருணை மாக்கடல் இறைஞ்சிப்

பாசம் மாறுவர் என்று கூற, மாறன் அணிவித்துப் பூசைசெய்து

இறைஞ்சி நிற்ப, மூர்த்தி பரனை நோக்கி முகிழ்த்து மாறிப்

பரிகொடுத்தான் என முடிக்க. (121)





	 	 [வேறு]



உவநிடக் கலணை வாசி யொன்றலா னின்ற மாயக்

கவனவாம் புரவி யெல்லாங் கொடுத்திடக் கவர்ந்து வீறு

தவனனில் விளங்குந் தென்னன் றன்பெருங் கோயி

லுய்ப்பப்

பவனமுங் கடலும் போலக் கொண்டுபோய்ப் பந்தி

சேர்த்தார்.

(இ - ள்.) உவநிடக் கலணைவாசி ஒன்று அலால் -

மறைமுடியாகிய கல்லணையையுடைய வேதப் பரி ஒன்றை

யல்லாமல், நின்ற கவன மாயவாம் புரவி எல்லாம் கொடுத்திட -

வேறு நின்ற வேகமுடைய வஞ்சகமாகிய தாவுகின்ற

குதிரைகளனைத்தையுங் கொடுத்திட, வீறு தவனனில் விளங்கும்

தென்னன் - ஒப்பற்றெழுந்த சூரியனைப்போல விளங்கும்

பாண்டியன், கவர்ந்து - வாங்கி, தன் பெருங்போயில் உய்ப்ப -

தனது அரமனையிற் செலுத்துமாறு கட்டளையிட, பவனமும் கடலும்

போலக் கொண்டுபோய் - (ஏவலாளர்) காற்றையும் கடலையும்

கொண்டுபோவது போலக் கொண்டுபோய், பந்தி சேர்த்தார் -

மந்துரையிற் சேர்த்தனர்.

உபநிடதம் எனற்பாலது திரிந்து நின்றது. கவனம் - வேகம்.

வீறு - பிறி தொன்றற் கில்லாத சிறப்பு. உய்ப்ப - உய்க்குமாறு

கட்டளையிட. வேகத்தாற் பவனமும், பரப்பாலும் தோற்றத்தாலும்

ஒலியாலும் கடலும் போன்ற தென்க. (122)





	 	 வாசிவா ணிகர்க்குத் தென்னன் வெண்டுகில் வரிசை யாக

வீசினான் பாணற் கேவல் செய்தவர் வெள்கு வாரோ

கூசிலா நேசர்க் காப்பான் குதிரையி னிழிந்தேற் றந்தத்

தூசினை யிரண்டாங் கங்கை யெனமுடி சூடி நின்றார்.

(இ - ள்.) வாசி வாணிகர்க்குத் தென்னன் வரிசையாக

வெண்துகில் வீசினான் - குதிரை வணிகராகிய இறைவருக்குப்

பாண்டியன் வெள்ளிய ஆடை ஒன்றினைப் பரிசிலாகக்

கொடுத்தனன், பாணற்கு ஏவல் செய்தவர் வெள்குவாரோ -

பாணபத்திரனுக்கு அடிமை என்று கூறி அவன் பணியைச் செய்தவர்

(இதனை வாங்குதற்கு) நாணுவாரோ, கூசுஇலா - சிறிதும்

நாணமில்லாமல், நேசர்க் காப்பான் - அன்பராகிய வாதவூரரைக்

காத்தற் பொருட்டு, குதிரையின் இழிந்து அந்தத் துசினை ஏற்று -

குதிரையினின்றும் இறங்கி அந்த ஆடையை வாங்கி, இரண்டாம்

கங்கை என முடி சூடி நின்றார் - இரண்டாவது கங்கை ஒன்றினைச்

சூடியதுபோல முடியின்கண் சூடி நின்றனர்.

எல்லா முழு முதன்மையுமுடைய இறைவன் பாண்டியன்

அளித்த ஆடையைத் தாழ்ந்து நின்று வாங்குவரோ என்னும்

ஆசங்கையைப் பரிகரித்தற்கு ஒரு பாணனுக்கும் ஏவல் செய்தவர்

அரசன்பால் இதனை வாங்க வெள்குவரோ என்றார். இது

பழிப்பதுபோல இறைவனது அடியார்க் கெளியனாம் கருணைத்

திறத்தை வியந்து கூறியவாறு. பாணபத்திரனுக்கு ஏவல் செய்தமையை

விறகு விற்ற படலத்திற் காண்க. கூசு, முதனிலைத் தொழிற் பெயர்.

இலா, ஈறுகெட்ட எதிர் மறை வினை யெச்சம். கங்கை வெண்ணிற

முடையதாகலின் ‘கங்கை யென’ என்றார் துகிலின் தூய்மை

கூறியவாறு மாயிற்று. (123)





	 	 இனையதூ சிவன்பா லூர்தி யிழிந்துநின் றேற்றுச் சென்னி

புனைவதென் னிவர்கை யோடும் புனைந்ததிக் குடையும்

பூண்ட

கனலராப் பூணு மன்னன் கவருமோ வென்று தம்மின்

வினவினர் வெகுண்டு சொன்னார் கணத்தனி வீர

ரெல்லாம்.

(இ - ள்.) கணத்தனிவீரர் எல்லாம் - ஒப்பற்ற

கணவீரரனைவரும், இனைய தூசு இவன்பால் ஊர்தி இழிந்து நின்று

ஏற்றுச் சென்னி புனைவது என் - இவ் விழிந்த ஆடையை

இம்மன்னனிடம் குதிரையினின்றும் இறங்கி எளியன் போல நின்று

வணக்கத்துடன் வாங்கி முடின்கண் சூடியது எதன் பொருட்டு,

இவர்கை ஓடும் புனைந்த திக்கு உடையும் - (அங்ஙனம்

ஏற்காவிடின்) இவர்கையிலுள்ள ஓட்டினையும் அணிந்த

திக்காடையையும், பூண்ட கனல் அராப்பூணும் - அணிந்த அனல்

போலும் சினமுடைய பாம்பணிகளையும், மன்னன் கவருமோ -

இவன் கொள்ளை கொள்வானோ, என்று வினவினர் வெகுண்டு

சொன்னார் - என்று ஒருவரோ டொருவர் வினவிச் சினந்து கூறினர்.

தூசினையும் அரசனையும் சிறுமைப்படுத்து ‘இனைய தூசு’

எனவும், ‘இவன் பால்’ எனவும் கூறினர். ஊர்தியிழிதல், நிற்றல்,

ஏற்றல், சென்னி புனைதல் ஆகிய யாவும் இவர் பெருமைக்

கொவ்வாதன என்றாரென்க. அங்ஙனம் ஏற்காவிடில் இவர்

கையோடு முதலியவற்றைக் கவர்வான் என்று அஞ்சினரோ என

வெகுளியில் நகை தோன்றக் கூறினர். இதனால் ஆண்டவனுடைய

இறைமையை விளக்கிய வாறுமாயிற்று. திக்குடை - திசையாகிய

உடை; ஆடையின்மை. (124)





	 	 அறந்தரு கோலான் வெவ்வே றடுபரி வயவர் யார்க்கும்

நிறந்தரு கலிங்க மீந்தா னேர்ந்தவை வாங்கி யன்பிற்

சிறந்தருள் வடிவாய் வந்தார் செழுமறைப் புரவி யோடு

மறைந்தனர் மறைந்தா ரொக்க மாயவாம் பரிமேல் வந்தார்.

(இ - ள்.) அறம் தருகோலான் - அறநெறியினின்றும்

வழுவாது பேணுதலால் குடிகட்கு இன்பந்தருஞ் செங்கோலை

யுடைய பாண்டியன், வெவ்வேறு அடு பரிவயவர்யாக்கும் நிறம் தரு

கலிங்கம் ஈந்தான் - வேறு வேறு வெற்றி பொருந்திய

பரிவீரரனைவருக்கும் ஒளியினையுடைய ஆடைகளைக் கொடுத்தான்;

அன்பில் சிறந்து அருள் வடிவாய் வந்தார் - அன்பினாற் சிறந்து

அருளுருவாய் வந்த இறைவர், நேர்ந்து அவை வாங்கிச் செழுமறைப்

புரவியோடு மறைந்தனர் - முன்சென்று அவற்றை வாங்கிக் கொண்டு

அழகிய வேதப் பரியுடன் மறைந்தருளினர்; மாய வாம்பரிமேல்

வந்தார் - மாயமாகி தாவுகின்ற குதிரையில் வந்த கணவீரரனை

வரும், ஒக்க மறைந்தார் - கூடவே மறைந்தனர். வெவ்வேறு

நிறத்தரு கலிங்கம் என்றுமாம், அவர்கள் வெகுண்டு நின்றமையால்

இறைவனே அவற்றையும் நேர்ந்து வாங்கினர் என்க. வாங்கி

என்பதனை வாங்க என எச்சத்திரிபாக்கி உரைப்பாருமுளர். அன்பிற்

சிறந்து - அன்பிற்கு ஈடுபட்டு. ஒக்க - உடன்; சேர. இறைவன்

இங்ஙனம் நரிகளைக் குதிரைகளாக்கிக் கொணர்ந்த

திருவிளையாட்டை,

	 ழுஅரியொடு பிரமற் களவறி யொ ண்ணான்

			நரியைக் குதிரை யாக்கிய நன்மையும்ழு



எனவும்,

	 ழுநரியைக் குதிரைப் பரியாக்கி ஞால மெல்லா நிகழ்வித்துப்

பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சதேற்றும்

பெருந்துறையாய்ழு



எனவும் அடிகள் திருவாசகத்தில் அருளிச்செய்தல் காண்க. (125)





	 	 	 இருமைக்குந் துணையாய் நின்ற விருபிறப் பாளர்க் கேற்ப

அருமைத்தாஞ் சிறப்பு நல்கி யவரிடத் தவரை யுய்த்துப்

பருமத்த யானை வேந்தன் பகற்கதிர் வானத் துச்சி

வருமப்போ தெழுந்து செம்பொன் மாடநீள் கோயில்

புக்கான்.

	 	 		 (இ - ள்.) இருமைக்கும் துணையாய் நின்ற

இருபிறப்பாளர்க்கு - இம்மையு மறுமையுமாகிய இரண்டிற்குந்

துணையாய் நின்ற மறையவராகிய வாதவூரர்க்கு, ஏற்ப -

பொருந்துமாற்றால், அருமைத்து ஆம் சிறப்பு நல்கி -

அருமையையுடைய தாகிய வரிசையை அளித்து, அவரை

அவரிடத்து உய்த்து - அவரை அவரிடத்திற்குச் செல்ல விடுத்து,

பருமத்த யானை வேந்தன் - தவிசினையுடைய யானையையுடைய

மன்னன், பகல் கதிர் வானத்து உச்சிவரும் அப்போது எழுந்து -

சூரியன் வானின் உச்சியில் வருகின்ற அப்பொழுதில் எழுந்து,

செம்பொன் மாடம் நீள் கோயில் புக்கான் - சிவந்த

பொன்னாலாகிய மாடத்தையுடைய நீண்ட அரமனையிற் புகுந்தான்.

பருமத்த, குறிப்புப்பெயரெச்சம்; பருமம் - யானைமேற்றவிசு;

பரு மத்த எனப் பிரித்துப் பருத்த மதமயக்கத்தையுடைய யானை

என்றலுமாம். (126)





	 	 	 ஏனைமந் திரருந் தத்த மில்புகப் புரவி பார்த்த

மாநக ராருந் தத்த மனைபுகப் பரியின்பாகர்

ஆனவர் தாமுங் கோயி லடைந்துதம் விளையாட்

டெல்லாம்

மீனெடுங் கண்ணி னாட்கு விளம்பின ரிருந்தா ரன்றே.

	 	 	 (இ - ள்.) ஏனை மந்திரரும் தத்தம் இல்புக - மற்றைய

அமைச்சர்களுந் தந்தம் வீட்டிற்குச் செல்ல, புரவி பார்த்த

மாநகராரும் தத்தம் மனைபுக - குதிரைக் காட்சியைக் காணவந்த

பெரிய நகரமாந்தரும் தந்தம் மனையிற் செல்ல, பரியின் பாகர்

ஆனவர் தாமும் - குதிரை வீரராகிய இறைவரும், கோயில்

அடைந்து - திருக்கோயிலை அடைந்து, தம் விளையாட்டு எல்லாம்

- தமது திருவிளையாடல் அனைத்தும், மீன் நெடுங்கண்ணினாட்கு

விளம்பினர் இருந்தார் - மீன்போன்ற நீண்ட கண்களையுடைய

அம்மையாருக்குக் கூறியிருந்தருளினார்.

ஏனைமந்திரர் - வாதவூரரை யொழிந்த அமைச்சர்கள்.

பாகரானவர் - பாகராய் வந்தவர். தாம், அசை. மீனெடுங்

கண்ணினாள் - அங்கயற்கண்ணம்மை. விளம்பினர், முற்றெச்சம்.

(127)

ஆகச் செய்யுள் 2, 925



* * *





	 	 அறுபதாவது பரி நரியாக்கி வையை யழைத்த படலம்





[கலிநிலைத்துறை]

ஞான நாயக னாணையா னரிபரி வெள்ளம்

ஆன வாறுரை செய்துமீண் டப்பரி நரியாய்ப்

போன வாறுகண் டமைச்சரைப் புரவலன் கறுப்ப

வான வாறுபோல் வையைநீர் வந்தவா றுரைப்பாம்.



(இ - ள்.) ஞான நாயகன் ஆணையால் - அறிவுருவாகிய

இறைவன் ஆணையினால், நரி பரிவெள்ளமானவாறு உரைசெய்தும்

- நரிகள் குதிரைப் பெருக்காகி வந்த திருவிளையாடலைக்

கூறினேம்; மீண்டு - மீள, அப்பரி நரியாய்ப் போன வாறு கண்டு -

அக்குதிரைகள் நரிகளாய்ப் போனதன்மையைப் பார்த்து,

அமைச்சரைப் புரவலன் கறுப்ப - மந்திரியாராகிய வாதவூரடிகளை

மன்னவன் ஒறுக்க, வான ஆறுபோல் - வாள் யாற்றினைப்போல,

வையை நீர் வந்தவாறு உரைப்பாம் - வையையாறு நீர் பெருகிவந்த

திருவிளையாடலை (இனிக்) கூறுவாம்.

கறுத்தல் - வெகுளல்; ஒறுத்தலை யுணர்த்திற்று. பதிகத்துள்

‘பரிகள் நரியாக்கியது’ என்றே இருப்பினும் இச்செய்யுள் ‘வையைநீர்

வந்தவாறுரைப்பாம்’ என்று கூறுதலானும், படலமுடிவில் வையை

வந்தமை உரைக்கப்பட்டிருத்தலானும் ‘பரிநரியாக்கி வையை

யழைத்த படலம்’ என்னும் பெயர் பொருந்துமாறு காண்க. (1)





	 	 நெருங்கு தூரிய முழக்கமுந் தானையு நிமிர

மருங்கி லாதவர் வந்தெதிர் மங்கல மேந்த

அரங்கொல் வேலினா னருளிய வரிசையோ டணைந்து

புரங்கொல் வேதியர்க் கன்பர்தந் திருமனை புகுந்தார்.



(இ - ள்.) நெருங்கு தூரிய முழக்கமும் தானையும் நிமிர -

நெருங்கிய இயங்களின் பேரொலியும் சேனைகளின் ஆரவாரமும்

ஓங்க, மருங்கு இலாதவர் எதிர்வந்து மங்கலம் ஏந்த -

இடையில்லாத பெண்கள் எதிரே வந்து எட்டு மங்கலங்களையும்

ஏந்த, புரங்கொல் வேதியார்க்கு அன்பர் - திரிபுரங்களை யழித்த

அந்தணராகிய இறைவர்க்கு அன்பராகிய வாதவூரர், அரம்கொல்

வேலினான் அருளிய வரிசையோடு அணைந்து - அரத்தையும்

மழுக்கும் வைரவேற் படையினையுடைய பாண்டியன் அளித்த

சிறப்புடன் சென்று, தம் திருமனை புகுந்தார் - தமது

தெய்வத்தன்மை பொருந்திய மனையிற் புகுந்தனர். மிக நுண்ணிய

மருங்குலை யுடையாரென்பார் அதிசயவகையால் ‘மருங்கிலாதவர்’

என்றார். அரங்கொல்வேல் - அரத்தால் அராவப்பட்ட

வேலுமாம். (2)





	 	 உடுத்த சுற்றமுங் கழகமு மொட்டிய நட்பும்

அடுத்த கேண்மையால் வினவுவா ரவரவர்க் கிசைய

எடுத்த வாய்மையான் முகமனு மகிழ்ச்சியு மீந்து

விடுத்த வாதவூ ராளிகள் வேறிடத் திருந்து.

(இ - ள்.) உடுத்த சுற்றமும் கழகமும் ஒட்டிய நட்பும் -

சூழ்ந்துள்ள சுற்றத்தவரும் கற்றோரும் நெருங்கிய நண்பருமாய்,

அடுத்த கேண்மையால் வினவுவார் அவரவர்க்கு - பொருந்திய

கேண்மையினால் வினவுவாராகிய அவரவருக்கு, இசைய - பொருந்த,

எடுத்த வாய்மையால் - எடுத்துக்கூறிய இன்சொற்களால், முகமனும்

மகிழ்ச்சியும் ஈந்து - முகமனையும் மகிழ்வையும் அளித்து, விடுத்த

வாதவூராளிகள் - அவரவர் இருக்கைக்குச் செல்லவிடுத்த

வாதவூரடிகள், வேறு இடத்து இருந்து - தனியிடத்தில் அமர்ந்து.

கழகம் - கற்றோர் கூட்டம். நட்பு என்னும் பெயர் அதனை

யுடையாரை உணர்த்திற்று. சுற்றமாகியும் கழகமாகியும்

நட்பினராகியும் வினவலுறும் அவரவர்க்கு என விரிக்க. வாய்மை -

வாய்மொழி. முகமன் - உபசாரம். ஆளி - ஆளு தலையுடையார்;

தலைவர்; கள் விகுதி உயர்வுப் பன்மையில் வந்தது. (3)





	 	 கரந்தை சூடிய வாலவாய்க் கண்ணுத னாமன்

றிரந்த வண்ணமே யாங்கொடு போகிய வெல்லாம்

பரந்த வன்பருந் தானுங்கொண் டெம்மையும் பணிகொண்

டரந்தை தீர்த்தன னன்றியு மரசனுக் கிசைய.

(இ - ள்.) கரந்தை சூடிய ஆலவாய்க் கண்ணுதல் - கரந்தை

மலரினை அணிந்த திருவாலவாயில் எழுந்தருளிய

சோமசுந்தரக்கடவுள், நாம் அன்று இரந்த வண்ணமே - நாம் முன்பு

குறையிரந்து வேண்டிய வண்ணமே, யாம் கொடுபோகிய எல்லாம் -

யாம் கொண்டுபோன பொருளெல்லாவற்றையும், பரந்த அன்பரும்

தானும் கொண்டு - மிக்க அன்பர்களும் தானும் ஏற்றுக்கொண்டு,

எம்மையும் பணி கொண்டு அரந்தை தீர்த்தனன் - எம்மையும்

அடிமைகொண்டு என் பிறவித்துன்பத்தையும் போக்கினன்; அன்றியும்

- அல்லாமலும், அரசனுக்கு இசைய - மன்னனுக்கு மனம் பொருந்த.

அன்பரும் தானும் கொண்டு அரந்தைதீர்த்தனன் என்பது,

ழுதானுந் தேரும் பாகனும் வந்தென் னலனுண்டான்ழு

என்புழிப்போல வந்த வழுவமைதி. (4)





	 	 	 	 	 				 	 நல்ல வாம்பரி செலுத்தின னமக்கினிக் கவலை

			இல்ல வாம்படி யாக்கின னின்னமொன் றுலகை

			வெல்ல வாம்படி தன்னருள் விளைக்குமா னந்தம்

			புல்ல வாம்படி யெமைத்தவம் பூட்டுவான் வேண்டும்.



(இ - ள்.) நல்ல வாம்பரி செலுத்தினன் - நல்லதாவுகின்ற

குதிரைகளைச் செலுத்தி வந்தனன்; நமக்கு இனிக் கவலை இல்ல

வாம்படி ஆக்கினன் - (அதனால்) நமக்கு இனித் துன்பமில்லை

யாமாறு செய்தருளினன்; இன்னம் ஒன்று - (ஆனால்) இன்னும்

செய்யவேண்டுவது ஒன்றுளது; உலகை வெல்ல ஆம்படி -

(அதாவது) உலகினை வெல்லத் தக்க வண்ணம், தன் அருள்

விளைக்கும் - தனது திருவருள் உண்டாக்கும், ஆனந்தம் புல்ல

ஆம்படி - இன்பம் பொருந்தத் தக்க வண்ணம், எமைத் தவம்

பூட்டுவான் வேண்டும் - எம்மைத் தவநெறியிற் செலுத்துதல்

வேண்டும்.

இல்லவாம்படி - இலவாமாறு. வெல்லவும் புல்லவும் ஆகும்

வண்ணம் என்க. வெல்லாம்படி, புல்லாம்படி எனப் பாடங்கொள்வது

சிறப்பு. பூட்டுவான் தொழிற் பெயர். (5)





	 	 	 என்ற வாதரந் தலைக்கொள விகபரத் தாசை

			ஒன்று மின்றியே யுணர்வினுக் குள்ளுணர் வாகத்

			துன்று பூரண மாகிய சுந்தரச் சோதி

			மன்று ளாடிய சேவடி மனம்புதைத் திருந்தார்.



(இ - ள்.) என்ற ஆதரம் தலைக்கொள - என்ற

விருப்பமீக்கூர, இகபரத்து ஆசை ஒன்றும் இன்றியே - இம்மை

மறுமை யின்பங்களில் ஆசை சிறிதும் இல்லாமல், உணர்வினுக்குள்

உணர்வாகத்துன்று - அறிவுக்குள் அறிவாகப் பொருந்திய,

பூரணமாகிய சுந்தரச் சோதி - எங்கும் நிறைந்த பரம்பொருளாகிய

சோமசுந்தரக் கடவுளின், மன்றுள் ஆடிய சே அடி -

வெள்ளியம்பலத்தில் ஆடியருளும் சிவந்த திருவடியை, மனம்

புதைத்து இருந்தார் - தமது உள்ளத்துட்கொண்டிருந்தனர்.

முன்னரும் ‘இம்மையாசையும் மறுமையிலாசையும் இகந்து’

எனப் போந்தமை காண்க. ஒன்றும் - சிறிதும். உள்ளுணர்வாக

எனப் பிரித்துரைத்தலுமாம். (6)





	 	 நாளை யுந்திரு வாலவாய் நாயகன் றமரை

ஆள மண்சுமந் தருளுமென் றதனையுங் காண்பான்

ஊளைவெம்பரிப்* பூழிபோர்ப் புண்டமெய் கழுவி

மீள வேண்டுவான் போற்கடல் குளித்தனன் வெய்யோன்.



(இ - ள்.) நாளையும் திருவாலவாய் நாயகன் - நாளைப்

பொழுதும் திருவாலவாய்ப் பெருமான், தாமரை ஆள - தமது

அடியாராகிய வாதவூரரை ஆண்டருளும் பொருட்டு, மண்

சுமந்தருளும் என்று - மண் சுமந்தருளுவானென்று கருதி,

அதனையும் காண்பான் - அதனையுங் காண, ஊளை வெம்பரிப்

பூழி போர்ப்புண்டமெய் கழுவிமீள - ஊளையிடுங் கொடிய நரிப்

பரிகளால் மேலெழுந்த புழுதியாற் போர்க்கப்பட்ட உடலைக்

கழுவித் திரும்பி வருதற்கு, வேண்டுவான்போல் - விரும்பின

வனைப்போல, வெய்யோன்கடல் குளித்தனன் - சூரியன் மேலைக்

கடலில் மூழ்கினன்.

காண்பான், வினையெச்சம். ஊளை யென்னுங் குறிப்பால் நரி

யென்பது போந்தது. ஊளை - நரியின் கூக்குரல். இது தற்குறிப்

பேற்ற வணி. (7)



* * *





(பா - ம்.) * வெம்பரித் தூளி.





	 	 	 ஈச னாடல்வெம் பரிக்குழாத் தெழுந்தசெந் தூளான்

			மாசு மூழ்கிய வண்டத்தை வானிலா வென்னுந்

			தூசி னாலறத் துடைப்பவ னெனமணித் தொகுதி

			வீசு மாழியுண் முளைத்தனன் வெண்மதிக் கடவுள்.

	 	 		 (இ - ள்.) ஈசன் ஆடல் வெம்பரிக் குழாத்து எழுந்த -

இறைவன் திருவிளையாடலாற் போந்த கொடிய பரிக் கூட்டத்தினால்

எழுந்த, செம்தூளால் மாசு மூழ்கிய அண்டத்தை - செம்புழுதியால்

அழுக்குப் படிந்த அண்டத்தினை, வால்நிலா என்னும் தூசினால்

அறத்துடைப்பவன் என - வெள்ளிய நிலவாகிய ஆடையினால்

முற்றுந் துடைக்கத் தோன்றியவனைப்போல, மணித் தொகுதி வீசும் ஆழியுள் - முத்துக்குவியல்களை அலைகளால் வீசுங் கடலின்கண்,

வெண்மதிக் கடவுள் முளைத்தனன் - வெள்ளிய திங்கட் புத்தேள்

தோன்றினான்.

அண்டம் - வான்முகடு. தூசு - வெள்ளாடை. வெண்மதி,

தன்னோடியை பின்மை மாத்திரை நீக்கிய விசேடணம். (8)





	 	 	 சேய தாரகை வருணமாத் தீட்டிய வானம்

			ஆய வேட்டினை யிருளெனு மஞ்சனந் தடவித்

			தூய வாணிலா வென்னும்வெண் டூசினாற் றுடைப்பான்

			பாய வேலையின் முளைத்தனன் பனிமதிக் கடவுள்.

	 	 		 (இ - ள்.) சேயதாரகை வருணமாத்தீட்டிய - சேய்மையிலுள்ள

உடுக் கூட்டங்களையே எழுத்தாக எழுதப்பட்ட, வானம் ஆய

ஏட்டினை - வானமாகிய ஏட்டினை, இருள் எனும் அஞ்சனம் தடவி

- இருளாகிய மையினைத் தடவி, தூய வாள் நிலா என்னும் வெண்

தூசினால் - தூய ஒள்ளிய நிலாவாகிய வெள்ளாடையினால்,

துடைப்பான் - துடைப்பதற்கு, பனிமதிக்கடவுள் - குளிர்ச்சி

பொருந்திய திங்களாகிய தேவன், பாய வேலையில் முளைத்தனன் -

பரந்த கடலின் கண்ணே தோன்றினன்.

வருணம் - எழுத்து. பனையேட்டில் ஆணிகொண்டெழுதிய

எழுத்துக்கள் நன்கு விளங்குமாறு மை பூசித் துடைப்பது

வழக்கமாகலின் ‘இருளெனும் அஞ்சனந் தடவி நிலா வென்னும்

தூசினால் துடைப்பான்’ என்றார். இவ்விரண்டு செய்யுளும்

உருவகத்தை அங்கமாகக் கொண்டுவந்த தற்குறிப்பேற்றம். (9)





	 	 கள்ளொ ழுக்குதார் மீனவன் கடிமனை புகுந்த

புள்ளு வப்பரி நள்ளிருட் போதுவந் தெய்தப்

பிள்ளை யாகிய மதிமுடிப் பிரான்விளை யாட்டால்

உள்ள வாறுதம் வடிவெடுத் தொன்றொடொன் றுசாவும்.

(இ - ள்.) கள் ஒழுக்குதார் மீனவன் கடிமனை புகந்த -

தேனைச் சொரிகின்ற வேப்ப மலர் மாலையை யணிந்த

பாண்டியனது காவலையுடைய மனையின் கண் புகுந்த, புள்ளுவப்பரி

- வஞ்சக வுருக்கொண்ட குதிரைகள், நள் இருள் போது வந்து எய்த

- நடுவிராப் பொழுது வந்து பொருந்த, பிள்ளையாகிய

மதிமுடிப்பிரான் விளையாட்டால் - பிறை மதியினைச் சூடிய

முடியினையுடைய இறைவன் திருவிளையாடலினால், உள்ளவாறு

தம்வடிவு எடுத்து - தமது வடிவத்தை முன் உள்ளபடியே எடுத்து,

ஒன்றோடு ஒன்று உசாவும் - ஒன்றோடொன்று உசாவா நிற்கும்.

பிள்ளையாகிய மதி - பிறைமதி. (10)





	 	 சங்கி னோசையும் பிணப்பறை யோசையுஞ் சரிந்த

மங்கு லோதிய ரழுகுர லோசையும் வடந்தாழ்

கொங்கை சேப்புறக் கையெறி யோசையுங் குளிர*

எங்கு நாஞ்செவி பருகுவ மின்னமு தென்ன.

(இ - ள்.) சங்கின் ஓசையும் பிணப்பறை ஓசையும் - சங்கின்

ஒலியினையும் சாக்காட்டுப் பறையின் ஒலியினையும், சரிந்தமங்குல்

ஓதியர் அழுகுரல் ஓசையும் - பின்புறஞ் சரிந்த முகில் போலுங்

கூந்தலையுடைய மகளிர் அழுகுரலின் ஒலியினையும், வடம்தாழ்

கொங்கை சேப்புறக் கை எறி ஓசையும் - (அவர்கள்) முத்துமாலை

தங்கிய கொங்கைகள் சிவக்குமாறு கையினால் அடித்துக் கொள்ளும்

ஒலியினையும், இன் அமுது என்ன - இனிய அமுதினை வாய்குளிரப்

பருகுவதுபோல, நாம் எங்கும் செவி குளிரப் பருகுவம் - நாம்

எவ்விடத்தும் செவிகள் குளிருமாறு நுகர்வோம்.

சங்கோசையும் சாக்காடு குறித்தது. சரிந்த - துயரத்தால்

முடியாது கிடக்கின்ற என்றுமாம். சேப்பு - சிவத்தல். எங்கும் -

புறங்காட்டிலும் அதனைச் சூழ்ந்த இடங்களிலும். பருகும் இயற்கை

யுடையேம் என்க. குளிற என்னும் பாடத்திற்கு ஒலிக்க என்று

பொருள் கொள்க. (11)



* * *





(பா - ம்.) * குளிற.





	 	 வாம்ப ரித்திர ளாகிநா மனித்தரைச் சுமந்து

தாம்பு சங்கிலித் தொடக்குண்டு மத்திகை தாக்க

ஏம்ப லுற்றனம் பகலெலா மிப்பொழு தீண்டு

நாம்ப டைத்தன நம்முரு நம்விதி வலத்தால்.

(இ - ள்.) நாம் பகல் எலாம் - நாம் பகல் முழுதும்,

வாம்பரித்திரள் ஆகி - தாவுகின்ற குதிரைக் கூட்டங்களாகி,

மனித்தரைச் சுமந்து - மக்களைச் சுமந்து, தாம்பு சங்கிலித்

தொடக்குண்டு - கயிற்றினாலும் சங்கிலியினாலும் கட்டப்பட்டு,

மத்திகை தாக்க ஏம்பல் உற்றனம் - கோலாலடிக்க வருந்தினோம்;

இப்பொழுது ஈண்டு - இப்பொழுது இங்கு, நாம் நம் விதி வலத்தால்

நம் உருப் படைத்தனம் - நாம் நமது நல்வினையின் வலியினால்

நமது பழைய வடிவினைப் பெற்றோம்.

மத்திகை - குதிரைச் சம்மட்டி. ஏம்பல் - வருத்தம்.

அத்தகைய நாம் பரித்திரளாகி ஏம்பலுற்றனம் என விரித்துரைக்க.

(12)





	 	 	 கான கந்தனி லொழுகுநாண் முதலிந்தக் கவலை

			யான துன்பநா மறிந்தில மின்னமு மார்த்த

			மான வன்றொடர் வடுக்களு மத்திகைத் தழும்பும்

			போன வன்றினிப் புலருமுன் போவதே கருமம்.

	 	 		 (இ - ள்.) கானகம் தனில் ஒழுகும் நாள் முதல் -

காட்டின்கண் சஞ்சரிக்கத் தொடங்கிய நாள் முதல் நேற்றுவரையும்,

இந்தக் கவலையான துன்பம் நாம் அறிந்திலம் - இந்தக் கவலைக்கு

ஏதுவாகிய துன்பத்தை நாம் அறிந்திலோம்; ஆர்த்த மான வன்

தொடர்வடுக்களும் - கட்டிய பெரிய வலிய சங்கிலியின் தழும்புகளும்,மத்திகைத் தழும்பும் - குதிரைச் சம்மட்டியின்

வடுக்களும், இன்னமும் போன அன்று - இன்னும் நீங்கவில்லை;

இனிப் புலரு முன் போவதே கருமம் - இனி விடிவதற்குமுன்

இவ்விடத்தினின்றும் போவதே செய்யத்தக்க காரியம்.

நாம் என்றது நரியாகிய சாதியை. போன அன்று - போயின

அல்ல. (13)





	 	 	 உள்ள மாரநாந் தின்பதற் கூன்சரிந் தொழுகும்

			நொள்ளை நாகில நந்தில நுழைந்தளை யொதுங்கும்

			கள்ள நீள்கவைக் கான்ஞெண்டு மிலவினிக் கடலை

			கொள்ளி னோடுபைம் பயறுபுற் கொள்வதை* யடாதால்.

	 	 		 (இ - ள்.) உள்ளம் ஆர நாம் தின்பதற்கு - மனமார நாம்

தின்பதற்கு, ஊன் சரிந்து ஒழுகும் நொள்ளை நாகு இல - தசை

சரிந்து தொங்கும் கட்பொறி யில்லாத நத்தைகள் இங்கில்லை; நந்நு

இல - சங்குகளும் இல்லை; அளை நுழைந்து ஒதுங்கும் கள்ளம் -

வளையில் நுழைந்து பதுங்குங் கள்ளத்தையும், நீள் கவைக்கால்

ஞெண்டும் இல - நீண்ட பிளவுபட்ட கால்களையுமுடைய

ஞெண்டுகளும் இல்லை; இனி கடலை கொள்ளினோடு

பைம்பயறு புல்கொள்வது அடாது - இனிக்கடலையும் கொள்ளும்

பசிய பயறும் புல்லுந் தின்னுவது நமக்குப் பொருந்தாது.



ஆர - நிறைய; திருப்தியுற. கொள்ளை - குருடு. கொள்வதை,

ஐ சாரியை. (14)



* * *



(பா - ம்.) * கொள்வகை.





	 	 	 	 	 				 	 நாடிக் காவலன் றமருளார் நகருளார் கண்டாற்

			சாடிக் காய்வரே புலருமுன் சங்கிலித் தொடர்நீத்

			தோடிப் போவதே சூழ்ச்சியென் றூக்கமுற் றொருங்கே

			கூடிப் பேசின வூளைவாய்க் குறுநரிக் குழாங்கள்.



(இ - ள்.) காவலன் தமருளார் நகருளார் நாடிக் கண்டால் -

மன்னன் சேனைகளும் நகரிலுள்ளவர்களும் நம்மை நாடிக்

காண்பாராயின், சாடிக் காய்வர் - அடித்துக் கொல்லுவர்; புலருமுன்

சங்கிலித் தொடர் நீத்து ஓடிப் போவதே சூழ்ச்சி என்று -

(ஆதலால்) விடியுமுன் சங்கிலிக் கட்டினை ஒழித்து ஓடிப்போவதே

தக்க உபாய மென்று, ஊக்க முற்று - மனவூக்கத்துடன்,

ஊளைவாய்க் குறுநரிக் குழாங்கள் - ஊளையிடும் வாயினையுடைய

சிறிய நரிக் கூட்டங்கள், ஒருங்கே கூடிப் பேசின - ஒரு சேரச்

கூடிப் பேசி முடிவு செய்தன.

காய்ந்து சாடுவர் என மாறுதலுமாம். தொடர் - கட்டு. (15)





	 	 	 வெறுத்த காணமுங் கடலையும் விரும்பின கோழூன்

			துறுத்த நாகுநந் தலவனைச் சங்கிலித் தொடரை

			முறித்த கால்களிற் கட்டிய கயிற்றொடு முளையைப்

			பறித்த வூளையிட் டெழுந்தன போம்வழி பார்ப்ப.



(இ - ள்.) காணமும் கடலையும் வெறுத்த - கொள்ளையுங்

கடலையையும் வெறுத்து, கோழ் ஊன் துறுத்த நாகுநந்து அலவனை

விரும்பின - கொழுவிய தசை துறுத்திய நத்தையையுஞ் சங்கினையும்

நண்டையும் விரும்பி, சங்கிலித் தொடரை முறித்த - சங்கிலித்

தொடக்கை முறித்து, கால்களில் கட்டிய கயிற்றொடு முளையைப்

பறித்த - கால்களிற் கட்டிய கயிற்றுடன் தறியையும் பிடுங்கி,

ஊளையிட்டு எழுந்தன - ஊளையிட்டு எழுந்து, போம்வழி பார்ப்ப -

போதற்கு வழி தேடுவவாயின.

வெறுத்த, துறுத்த, முறித்த, பறித்த என்னும் அன்பெறாத

முற்றுக்களும், விரும்பின, எழுந்தன என்னும் முற்றுக்களும்

எச்சமாயின. பார்ப்பனவாயின என ஆக்கச் சொல் வருவித்துரைக்க.

(16)





	 	 	 நின்ற நீணிலைப் பந்தி*யு ணெருங்குமா நிரையைச்

			சென்று தாவிவா ளெயிறுறச் சிதைபடக் கடித்து

			மென்று சோரியைக் குடிப்பன வீக்கிய முளையோ

			டொன்ற வோடவே யண்டத்தி லூறுசெய் வனவால்.



(இ - ள்.) நின்றநீள் நிலைப்பந்தியுள் - தாம் நின்ற நீண்ட

நிலையினையுடைய மந்துரையில், நெருங்கு மா நிரையைச்

சென்றுதாவி - நெருங்கிய குதிரை வரிசைகளைப் போய்த்தாவி,

வாள் எயிறு உற - ஒள்ளியபற்கள் அழுந்துதலால், சிதைபட -

ஊறுபட, கடித்து மென்று சோரியைக் குடிப்பன - கடித்துமென்று

குருதியைக் குடிப்பனவாயின சில; வீக்கிய முளையோடு ஒன்ற

ஓடவே - சில கட்டிய முளையோடு பொருந்த ஓடுதலால்,

அண்டத்தில் ஊறு செய்வன - அவற்றின் அண்டங்களில் ஊறு

செய்வனவாயின. மாநிரை - முன்பிருந்த குதிரைகள். அண்டம் -

பீசம். (17)





* * *



(பா - ம்.) * நீணிரைப்பந்தி.





	 	 ஊளை யோசைகேட் டிம்மென வுறக்கநீத் தெழுந்து

காளை வீரராம் மந்துரை காப்பவர் நெருநல்

ஆளி போல்வரு பரியெலா நரிகளாய் மற்றை

ஒளி மாநிரை குடர்பறித் துண்பன கண்டார்.

(இ - ள்.) காளை வீரராம் மந்துரை காப்பவர் - மந்துரைக்

காவலாளராகிய காளைப் பருவமுடைய வீரர்கள், ஊளை ஒசை

கேட்டு - நரிகளின் ஊளை யொலியைக் கேட்டு, இம்மென உறக்கம்

நீத்து எழுந்து - விரைந்து துயில் நீத்து எழுந்து, நெருநல்

ஆளிபோல் வரு வரி எலாம் - நேற்றுச் சிங்கம்போல் வந்த

குதிரைகளெல்லாம், நரிகளாய் - நரிகளாகி, மற்றை ஒளி மாநிரை

குடர் பறித்து உண்பன கண்டார் - ஏனைய வரிசையாகக் கட்டிய

குதிரைக் கூட்டங்களின் குடரினைப் பறித் துண்ணுதலைக் கண்டனர்.

இம்மென, விரைவுக் குறிப்பு. ஒளி - வரிசை. குடர், போலி.

உண்பன தொழிற் பெயர். (18)





	 	 காண்ட லுஞ்சில வலியுள கடியமுள் ளரணந்

தாண்டி யோடின சிலநரி சாளர முழையைத்

தூண்டி யோடின சிலநரி சுருங்கையின் வழியால்

ஈண்டி யோடின நூழில்புக் கேகின சிலவே.

(இ - ள்.) காண்டலும் சிலவலிஉள - அங்ஙனங் கண்ட

வளவில் சில வலியுள்ள நரிகள், கடியமுள் அரணம் தாண்டி ஓடின

- கூரிய இருப்பு முட்களைத் தலையிற் செறித்து வைக்கப்பட்ட

மதில்களைத் தாண்டியோடின; சில நரி சாளர முழையைத் தூண்டி

ஓடின - சில நரிகள் பலகணியின் துளைகளைத் தள்ளி ஓடின; சில

நரி சுருங்கையின் வழியால் ஈண்டி ஓடின - சில நரிகள்

நுழைவாயில் வழியினால் நெருங்கி ஓடின, சில நூழில்புக்கு ஏகின -

சில நரிகள் கரந்துறை வழியாற் புகுந்து ஓடின.

கடிய - கூர்மையுடைய; கடி என்னும் உரிச்சொல்லடியாக

வந்த குறிப்புப் பெயரெச்சம். முன் - இருப்புமுள். சுருங்கை -

நுழைந்து செல்லும் சிறிய வாயில்; நிலவறையுமாம். (19)





	 	 	 	 	 				 	 முடங்கு காலுடைச் சம்புவு மூப்படைந் தாற்றல்

			அடங்கு மோரியுங் கண்குரு டாகிய நரியும்

			ஒடுங்கி நோயுழந்* தலமரு மிகலனு மோடும்

			இடங்கள் கண்டில பந்தியிற் கிடந்தன வேங்கி.



(இ - ள்.) முடங்கு கால் உடைச் சம்புவும் - வளைந்த

காலினை யுடைய நரிகளும், மூப்பு அடைந்து ஆற்றல் அடங்கும்

ஓரியும் - மூப்புற்று வலி ஒடுங்கிய நரிகளும், கண் குருடாகிய

நரியும் - கண் தெரியாத நரிகளும், ஒடுங்கி நோய் உழந்து

அலமரும் இகலனும் - உடல் இளைத்து நோயினால் வருந்திச்

சுழலும் நரிகளும், ஓடும் இடங்கள் கண்டில - ஓடும் வழிகளைக்

காணாதவைகளாய், பந்தியில் ஏங்கிக் கிடந்தன - மந்துரையிலேயே

மனமேங்கிக் கிடந்தன.

முடங்குகால் - முடம் பட்ட கால். சம்பு, ஓரி, இகலன்

என்பன நரி என்னும் பொருள் குறித்த பல பெயர்த் திரிச்சொல். (20) ்



* * *



(பா - ம்.) * ஒடுங்கு : நோய்.





	 	 	 கிட்டி யோடினர் வெருட்டுவோர் கீழ்விழக் கடித்துத்

			தட்டி யோடுவ சிலவெதிர் தடுப்பவ ரடிக்கீழ்

			ஒட்டி யோடுவ சிலகிடந் தூளைட் டிரங்குங்

			குட்டி யோடணைத் தெயிலிறக் குதிப்பன சிலவே.



(இ - ள்.) சில - சில நரிகள், கிட்டி ஓடினர் வெருட்டுவோர்

கீழ்விழ - தம்மை நெருங்கி ஓடி வந்து அச்சுறுத்துவோர் கீழே

விழுமாறு, கடித்துத்தட்டி ஓடுவ - கடித்து அவர் கையில்

அகப்படாமல் ஓடுவன; சில எதிர் தடுப்பவர் அடிக்கீழ் ஒட்டி

ஓடுவ - சில நரிகள் எதிரே வந்து தடைப் படுத்துகின்றவரின்

காலின் கீழே பதுங்கி ஓடுவன; சில - சில நரிகள், கிடந்து

ஊளையிட்டு வருந்துகின்ற குட்டிகளை அணைத்து, எயில்

இறக்குதிப்பன - மதில் சிதைவுபடக் குதிப்பன.

தட்டி - தவறி. குட்டியோடு, வேற்றுமை மயக்கம். (21)





	 	 	 மறம்பு னைந்தவேன் மீனவன் மாளிகை தள்ளிப்

			புறம்ப டைந்தவிந் நரியெலாம் பொய்கையுய் யானம்

			அறம்ப யின்றநீண் மனைமறு காலயங் கவலைத்

			திறம்ப டர்ந்தபன் மாடநீ னகரெலாஞ் செறிந்த.



(இ - ள்.) மறம்புனைந்த வேல்மீனவன் மாளிகைதள்ளி -

வெற்றிமாலை சூடிய வேற்படை யேந்திய பாண்டியனது

மாளிகையைக் கடந்து, புறம்பு அடைந்த இந்நரி எலாம் - வெளியே

சென்றடைந்த இந்நரிகளெல்லாம், பொய்கை உய்யானம் -

குளக்கரையும் பூந்தோட்டங்களும், அறம் பயின்ற நீண்மனை -

அறம் விளங்கும் நெடிய சாலைகளும், மறுகு ஆலயம் கவலைத்

திறம் படர்ந்த - வீதிகளும் திருக்கோயில்களும் சந்தி வகைகளும்

ஆகிய இடங்களிற் சென்றனவாய், பல்மாடம் நீள் நகர் எலாம்

செறிந்த - பல மாடங்களையுடைய நெடிய நகர் முழுதும்

நெருங்கின.

தள்ளி - கடந்து; நீங்கி. அறம்பயின்ற மனை - அறச்சாலை;

தரும சத்திரம். கவலை - இரண்டு மூன்று தெருக்கள் கூடுமிடங்கள்;

கவர் வழியுமாம். படர்ந்த முற்றெச்சம். (22)





	 	 	 மன்றுஞ் சித்திர கூடமு மாடமு மணிசெய்

			குன்றுந் தெற்றியு முற்றமு நாளொடு கோள்வந்

			தென்றுஞ் சுற்றிய பொங்கரு மெங்கணு நிரம்பி

			ஒன்றுஞ் சுற்றமோ டூளையிட் டுழல்வன நரிகள்.

	 	 		 (இ - ள்.) நரிகள் - நரிக்கூட்டங்கள், மன்றும் சித்தர

கூடமும் மாடமும் - மன்றங்களும் சித்திர மெழுதிய கூடங்களும்

மாடங்களும், மணி செய்குன்றும் தெற்றியும் முற்றமும் - மணிகளாற் கட்டிய செய்குன்றுகளும் திண்ணைகளும் முன்றில்களும், நாளொடு

கோள் வந்து என்றும் சுற்றிய பொங்கரும் எங்கணும் நிரம்பிய -

நாண்மீனொடு கோள்களும் எஞ்ஞான்றுஞ் சுற்றப் பெறும்

சோலைகளுமாகிய எல்லா விடங்களிலும் நிறைந்து, ஒன்றும்

சுற்றமோடு ஊளையிட்டு உழல்வன - நெருங்கிய சுற்றத்தோடு

ஊளையிட்டுத் திரியா நின்றன.

மன்று - ஊர்க்கு நடுவே எல்லாருங் கூடி யிருக்கும் மரத்தடி

என்றும், தெற்றி - அம்பலம் என்றும் கொள்ளலுமாம். (23)





	 	 	 கரியி னோசையும் பல்லிய வோசையுங் கடுந்தேர்ப்

			பரியி னோசையு மின்றமி ழோசையும் பாணர்

			வரியி னோசையு நிரம்பிய மணிநக ரெங்கும்

			நரியி னோசையாய்க் கிடந்தது விழித்தது நகரம்.

	 		 (இ - ள்.) கரியின் ஓசையும் பல்இய ஓசையும் - யானைகளின்

பிளிறொலியும் பலவகை வாத்தியங்களின் ஒலியும், கடுந்தேர்ப்பரியின்

ஓசையும் - விரைந்து செலவினையுடைய தேரிற்பூட்டிய குதிரைகளின்

கனைப்பொலியும், இன் தமிழ் ஓசையும் - இனிய தமிழின் ஒலியும்,

பாணர்வரியின் ஓசையும் - பாணர்களின் இசைப்பாட் டொலியும்,

நிரம்பிய மணிநகர் எங்கும் - நிறைந்த அழகிய நகர்முழுதும்,

நரியின் ஓசையாய்க் கிடந்தது - நரிகளின் ஊளை யொலிமயமாய்க்

கிடந்தது; நகரம் விழித்தது - நகரிலுள்ளோர் விழித்தனர்.

தமிழோசை - புலவர்கள் தமிழாராய்ச்சிசெய்யும் ஓசை. வரி -

இசைப் பாட்டு. நகரம் என்னும் இடப்பெயர் இடத்தினுள்ளாரை

உணர்த்தி நின்றது. (24)





	 	 	 	 	 				 	 விழித்த ஞாளிகள் விழித்தன கேகயம் வெருவி

			விழித்த கோழிகள் விழித்தன மதுகரம் வெருண்டு

			விழித்த வோதிமம் விழித்தன குருகினம் விரைய

			விழித்த வாரணம் விழித்தன கருங்கொடி வெள்ளம்.



(இ - ள்.) ஞாளிகள் விழித்த - நாய்கள் விழித்தன; கேகயம்

வெருவி விழித்தன - மயில்கள் அஞ்சி விழித்தன; கோழிகள்

விழித்த - கோழிகள் விழித்தன; மதுகரம்வெருண்டு விழித்தன -

வண்டுகள் பயந்து விழித்தன; ஓதிமம் விழித்த - அன்னப் பறவைகள்

விழித்தன; குருகு இனம் விரைய விழித்தன - நாரையின் கூட்டங்கள்

விரைந்து விழித்தன; வாரணம் விழித்த - யானைகள் விழித்தன;

கருங்கொடி வெள்ளம் விழித்தன - கரிய காக்கைக் கூட்டங்கள்

விழித்தன.

கொடி - காக்கை. விழித்தற்குரிய பொழுது வருமுன் யாவும்

நள்ளிரவில் விழித்தன என்க. (25)





	 	 	 அட்டில் புக்கன நிணத்தினை யழற்பசி யுருக்கப்

			பட்ட டுக்கிய கருங்கல முருட்டுவ பாகு

			சுட்ட சோறுபல் லுணவுவாய் மடுப்பன சூழ்ந்த

			குட்டி யுண்ணவுங் கொடுப்பன கூவிளி கொள்வ.



(இ - ள்) நிணத்தினை அழல் பசி உருக்கப்பட்டு - சில

நரிகள் தங்கள் தசையினை அழல் போன்ற பசி உருக்குவதால்,

அட்டில் புக்கன - சமையலறையிற் புகுந்து, அடுக்கிய கருங்கலம்

உருட்டுவ - அடுக்கப்பட்ட பழைய மட்பாண்டங்களை உருட்டி,

பாகு சுட்ட சோறு பல் உணவு வாய் மடுப்பன - குழம்பும் வெந்த

சோறும் பல உணவுமாகிய இவற்றைத்தின்று, சூழ்ந்த குட்டி

உண்ணவும் கொடுப்பன - சூழ்ந்துள்ள குட்டிகள் உண்ணுதற்கும்

கொடுத்து, கூவிளி கொள்வ பேரொலி செய்வன.

உருக்கப்பட்டு - உருக்க என்னும் பொருளாதாய் நின்றது.

புக்கன முதலிய முற்றுக்களை எச்சமாக்குக. பல் லுணவு - கறி,

பழம் முதலாயின. கூவிளி - கூக்குரல். (26)





	 	 	 புறவு பூவைபைங் கிள்ளைகள் பூத்தலைச் சேவல்

		பிறவும் வாருவ வுறங்கிய பிள்ளையைக் கொடுபோய்

		நறவு நாறிய குமுதவாய் நகையெழ நக்கி

		உறவு போல்விளை யாடுவ வூறுசெய் யாவால்.



(இ - ள்.) புறவு பூவை பைங் கிள்ளைகள் - (சில நரிகள்)

புறாக்களையும் நாகணவாய்ப் பறவைகளையும் பசிய கிளிகளையும்,

பூத்தலைச் சேவல் பிறவும் வாருவ - முண்முருக்கமலர் போன்ற

சூட்டுப் பொருந்திய தலையினையுடைய சேவல்களையும் இவை

போன்ற பிறவற்றையும் வாருகின்றன; உறங்கிய பிள்ளையைக் கொடு

போய் - (சிலநரிகள்) வீட்டிற் றூங்கிய பிள்ளைகளைக் கொண்டு

போய், நறவு நாறிய குமுதவாய் நகை எழ நக்கி - தேன் ஊறும்

குமுதமலர் போன்ற வாயினின்றும் புன்னகை தோன்ற நக்கி,

உறவுபோல் விளையாடுவ - உறவைப்போற் கருதி விளையாடுவன;

ஊறு செய்யா - துன்பஞ் செய்யமாட்டா.

பூ - பூப்போலும் சூட்டு; உச்சிக்கொண்டை. வாருதல் -

அள்ளுதல்; கவர்தல். பிள்ளை - மக்கட்குழவி. இறைவன் திருவருட்

குறிப்பால் குழவிகளை ஊறு செய்யாது விளையாடுவனவாயின. (27)





	 	 	 பறிப்ப வேரொடு முன்றில்வாய்ப் படர்பசுங் கொடியைக்

			கறிப்ப நாகிளங் காயெலாங் கரும்புதேன் கவிழ

			முறிப்ப வாயிட்டுக் குதட்டுவ வண்டுவாய் மொய்ப்பத்

			தெறிப்ப வூளையிட் டாடுவ திரிவன பலவே.

	 		 (இ - ள்.) பல - பலநரிகள், முன்றில்வாய்ப்படர்

பசுங்கொடியை வேரொடு பறிப்ப - முற்றத்தின்கண் படர்ந்த பசுங்கொடிகளை வேரோடு பிடுங்கி, நாகு இளம் காய் எலாம்

கறிப்ப - அவற்றிலுள்ள மிக்க இளமையாகிய காய்கள்

அனைத்தையுங் கடித்து, கரும்பு தேன் கவிழ முறிப்ப - தேன்

கவிழ்ந்தொழுகுமாறு கரும்புகளை முறித்து, வாய் இட்டுக் குதட்டுவ

- வாயிற்போட்டுக் குதட்டி, வாய் வண்டு மொய்ப் பத்தெறிப்ப -

வாயில் வண்டுகள் மொய்க்கக் கீழே உமிழ்ந்து, ஊளையிட்டு

ஆடுவ திரிவன - ஊளையிட்டு விளையாடித்திரிவன.

பறிப்ப முதலியவற்றை முற்றாகவே உரைத்தலுமாம்.

தண்மையும் பொலிவுங் கருதி முன்றிலில் பசுங்கொடிகள்

படரவிட்டிருப்பர்; அவரை முதலிய கறிதருங் கொடியுமாம். கறித்தல்

- கடித்தல். வண்டுவாய் மொய்ப்ப வாயிட்டுக் குதட்டுவ எனக்கூட்டி

யுரைத்தலும், தெறிப்ப என்பதற்குக் குதிப்பன என்றுரைத்தலும்

பொருந்தும். (28)





	 	 	 ஆயி ரம்பொரி திரிமருப் படல்கெழு மேடம்

			ஆயி ரங்கருந் தாதுநே ராக்கைய வேனம்

			ஆயி ரங்கவி ரனையசூட் டவிர்தலைக் கோழி

			ஆயி ரங்குறும் பார்ப்பொடு மாருயிர் செகுப்ப.

	 	 	 (இ - ள்.) பொரிதிரிமருப்பு அடல்கெழு ஆயிரம் மேடம் -

பொருக்குப் பொருந்திய திருகியகொம்பினையுடைய வலிமிக்க

ஆயிரம் ஆட்டுக்கிடாய்களையும், கருந்தாது நேர் ஆக்கைய

ஆயிரம் ஏனம் - இரும்பினை ஒத்த உடலையுடைய ஆயிரம்

பன்றிகளையும், கவிர் அனைய சூட்டு அவிர்தலை ஆயிரம் கோழி

- முண்முருக்குமல ரொத்த சூட்டு விளங்குந்தலையினை யுடைய

ஆயிரங்கோழிகளையும், ஆயிரம் குறும் பார்ப்பொடும் - சிறிய

ஆயிரம் கோழிக்குஞ்சுகளையும், ஆர் உயிர் செகுப்ப

- அவற்றின் அரிய உயிரினைப் போக்கிக் கொல்வன. பொரி -

பொருக்கு. கருந்தாது - இரும்பு. கவிர் - பலாசு. பார்ப்பு - குஞ்சு;



"பார்ப்பும் பறழும் பறப்பவற் றிளமை"



என்பது தொல்காப்பியம். (29)





	 	 	 பின்றொ டர்ந்துநாய் குரைப்பொடு துரந்திடப் பெயர்ந்து

முன்றொ டர்ந்துயிர் செகுப்பன வெஞ்சின மூட்டி

வன்ற டம்புய மள்ளர்போய் வலிசெயப் பொறாது

கன்றி வந்துசெம் புனலுகக் கடிப்பன வனந்தம்.

(இ - ள்.) அனந்தம் - அளவில்லாத நரிகள், நாய்

குரைப்பொடு பின் தொடர்ந்து துரந்திட - நாய்கள் குரைத்தலுடன்

தம்மைப் பின்தொடர்ந்து துரந்திட, பெயர்ந்து முன் தொடர்ந்து

உயிர் செகுப்பன - திரும்பி முன்னே தொடர்ந்து போய் அவற்றின்

உயிரைப்போக்குவன; வெஞ்சினம் மூட்டி வன் தடம்புயமள்ளர்

போய் வலிசெய - கொடிய சினம் மூட்டப்பட்டு வலிய பெரிய

தோளையுடைய வீரர்கள் போய்த்துன்பஞ்செய்ய, பொறாது

கன்றிவந்த செம்புனல் உகக்கடிப்பன - பொறுக்காது சினந்து வந்து

குருதி ஒழுக அவர்களைக் கடிப்பன.

மூட்டி - மூட்டப்பட்டு; செயப்பாட்டு வினைப்பொருளில் வந்த

செய்வினை, கன்றி - சினம் முதிர்ந்து. (30)





	 	 	 பன்றி வாய்விடு மிரக்கமும் பல்பொறி முள்வாய்

வென்றி வாரணச் சும்மையு மேழகத் தொலியும்

அன்றி நாய்குரைப் போசையு மாடவ ரார்ப்பும்

ஒன்றி யூளைவாள் நரிக்குரற் கொப்பதுண் டொருசார்.

(இ - ள்.) பன்றி வாய் விடும் இரக்கமும் - பன்றிகள் வாய்

விடும் ஒலியும், பல்பொறி முள்வாய் வென்றி வாரணச்சும்மையும் -

பல பொறிகளையும் முள் போன்ற வாயினையும் வெற்றியையு

முடைய கோழிகளின் ஒலியும், மேழகத்து ஒலியும் அன்றி -

ஆடுகளின் ஒலியுமாகிய இவையேயல்லாமல், நாய் குரைப்பு

ஓசையும் ஆடவர் ஆர்ப்பும் ஒன்றி - நாய்களின் குரைப்பொலியும்

மள்ளர்களின் ஆரவார வொலியும் ஒன்றுபட்டு, ஊளைவாய்

நரிக்குரற்கு ஒருசார் ஒப்பது உண்டு - ஊளையிடும் வாயினையுடைய

நரிகளின் ஒலிக்கு ஒருபுடை ஒப்பதுண்டு.

இரக்கம், சும்மை என்பன ஒலியென்னும் பொருளன. அன்றி

என்பதற்கு மாறுபட்டு என்றுரைத்தலுமாம். இவை

எல்லாவற்றினொலியும் சேர்ந்தும் நரிகளின் ஒலிக்கு ஒருபுடை

யொக்குமேயன்றி முழுதும் ஒவ்வா என்றார். (31)





	 	 	 கங்கு லெல்லைகா ணியநகர் கண்விழித் தாங்கு

மங்கு றோய்பெரு வாயில்க டிறத்தலு மாறா

தெங்கு மீண்டிய நரியெலா மிம்மென வோடிப்

பொங்கு காரிருட் டுணியெனப் போயின கானம்.

(இ - ள்.) கங்குல் எல்லை காணிய நகர் கண்விழித்தாங்கு -

இரவின் முடி வைக்காணுதற்கு நகரம் கண்விழித்தாற் போல, மங்குல்

தோய் பெருவாயில்கள் திறத்தலும் - முகில் தவழுகின்ற பெரிய

வாயில்கள் திறந்தவளவில், எங்கும்மாறாது ஈண்டிய நரி எலாம் -

எங்கும் இடமின்றி நெருங்கிய நரிகள் அனைத்தும், இம்மென -

விரைய, பொங்குகார் இருள்துணி என - நிறைந்தகரிய இருளின்

துண்டங்கள் காட்டில் ஓடினாற்போல, கானம் ஓடிப்போயின -

காட்டிற்கு ஓடிப்போயின.

வாயில்கள் - நகரின் மதில் வாயில்கள். வாயில்கள் திறந்தமை

நகர்கண் விழித்தாற் போன்றிருந்தது. இம்மென, விரைவுக்குறிப்பு. (32)





	 	 	 ஈறி லாச்சிவ பரஞ்சட ரிரவிவந் தெறிப்பத்

			தேறு வாரிடைத் தோன்றிய சிறுதெய்வம் போல

			மாறி லாதபன் செங்கதிர் மலர்ந்துவா ளெறிப்ப

			வீறு போயொளி மழுங்கின மீன்கண மெல்லாம்.

	 	 		 (இ - ள்.) தேறுவாரிடை - கேட்டல் முதலிய உபாயங்களால்

மெய்யுணர்வு பெறாநின்ற ஞானிகளிடத்து, ஈறு இலாச்சிவபரஞ்சுடர்

இரவி வந்து எறிப்ப - முடி வில்லாத சிவபரஞ்சோதியாகிய சூரியன்

தோன்றி அருட்கிரணத்தை வீச, தோன்றிய சிறு தெய்வம்போல -

அங்குத் தோன்றிய சிறு தெய்வங்கள் வலி குறைந்து ஒளி

மழுங்குதல் போல, மாறு இல் ஆதபன் செங்கதிர் மலர்ந்துவாள்

எறிப்ப - மாறுதல் இல்லாத குரியனுடைய ஆயிரங்கிரணங்களும்

பரவி ஒளியை வீச, மீன்கணம் எல்லாம் வீறுபோய் ஒளிமழுங்கின -

விண்மீன்களின் கூட்டமெல்லாம் வலிகுன்றி ஒளிமழுங்கின.



முன் சிறு தெய்வங்களைப் பொருளெனக் கொண்டிருந்தவர்கள்

மெய்யுணர்வு பெற்றுச் சிவபெருமானே பரம்பொருளென உணர்ந்த

காலை "சென்று நாம் சிறு தெய்வஞ் சேர்வோ மல்லோம்

சிவபெருமான் றிருவடியே சேரப்பெற்றோம்" என அவற்றை

அவமதித்து விடுத்தலை ‘ஈறிலாச்சிவபரஞ்சுடரிரவி வந்தெறிப்பத்

தேறு வாரிடைத்தோன்றிய சிறு தெய்வம் போல’ என்றார். ஞாயிறு

என்றும் ஒரு பெற்றியே வந்து கொண்டிருப்பதென்பார்

‘மாறிலாதபன்’ என்றார். மாறு, முதனிலைத்தொழிற் பெயர். எறிப்ப

என்னும் எச்சமிரண்டும் காரணப்பொருளன. (33)





	 	 	 அண்ட ருக்கரி தாகிய மறைப்பொரு ளழுகைத்

			தொண்ட ருக்கெளி தாகிமண் சுமந்தருள் வருத்தங்

			கண்ட ருட்கழல் வருடுவான் கைகளா யிரமுங்

			கொண்ட ருக்கவெங் கடவுளுங் குணகட லுதித்தான்.

	 		 (இ - ள்.) அண்டருக்கு அரிதாகிய மறைப்பொருள் -

தேவர்கட்கு அரிதாகிய வேதத்தின் உட்பொருளானது, அழுகைத்

தொண்டருக்கு எளிதாகி - அழுதலைமேற் கொண்ட தொண்டராகிய

வாதவூரடிகளுக்கு எளிதாகி, மண் சுமந்தருள் வருத்தம் கண்டு -

மண்சுமந்தருளும் வருத்தத்தை நோக்கி, அருள்கழல் வருடுவான் -

திருவருளாகிய திருவடிகளை வருடும் பொருட்டு, கைகள் ஆயிரமும்

கொண்டு - ஆயிரங்கரங்களையுங் கொண்டு, அருக்க

வெங்கடவுளும் - வெவ்விய சூரி தேவனும், குணகடல் உதித்தான் -

கீழைக்கடலில் வந்து தோன்றினான்.

அண்டருக்கும் என்னும் சிறப்பும்மை தொக்கதுமாம்.

மறைப்பொருள் என்னும் பெயருக்கேற்ப அரிதாகிய எளிதாகி என

அஃறிணை வாய்பாடு கூறினார். வாதவூரர் தலையன்பால்

இடையறாது அழுது கொண்டிருந்தாரென்பது திருவாசகத்தால் நன்கு

விளங்குதலின் ‘அழுகைத்தொண்டர்’ என்றார். இப்புராணத்து

வாழ்த்தினுள்ளும் ‘துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுதடி யடைந்த

அன்பன்’ என்று கூறினமை காண்க. இறைவனுடைய அங்கமெல்லாம் அருளேயாகலின் ‘அருட் கழல்’ என்றார். வருடுவான்,

வினையெச்சம். கைகள் என்றது கிரணங்களை; அதற்குக் கரம்

என்னும் பெயருண்மையும் காண்க. கொண்டு தோன்றினாற் போல

என விரித்துரைத்துக் கொள்க. இது தற்குறிப்பேற்ற அணி. (34)





	 	 	 கவன வெம்பரி செலுத்திமேற் கவலைதீர்ந் துள்ளே

			சிவமு ணர்ந்தவர் சிந்தைபோன் மலர்ந்தசெங் கமலம்

			உவமை யில்பரம் பொருளுணர்ந் துரையிறந்த திருந்தோர்

			மவுன வாயென வடங்கின மலர்ந்தபைங் குமுதம்.

	 	 		 (இ - ள்.) வெம்கவன பரிசெலுத்தி - மிக்கவேகத்தினை

யுடைய குதிரைகளைப் பாண்டியனுக்குச் செலுத்துதலால், மேல்

கவலை தீர்ந்து - இனி வருங்கவலை நீங்கி, உள்ளே சிவம்

உணர்ந்தவர் சிந்தைபோல் - அகத்தின்கண் சிவபிரானை யுணர்ந்த

மணிவாசகனார் இதயம் போல, செங்கமலம் மலர்ந்த -

செந்தாமரைகள் மலர்ந்தன; உவமைஇல் பரம்பொருள் உணர்ந்து -

உவமையில்லாத அப்பரம் பொருளை உணர்ந்து, உரை இறந்து

இருந்தோர் மவுனவாய் என - சொல்லிறந் திருந்த அவ்வடிகளின்

மவுனத்தயுடைய வாய் போல, மலர்ந்த பைங்குமுதம் அடங்கின -

(இரவில்) மலர்ந்திருந்த பசிய குமுதமலர்கள் கூம்பின.

வாதவூரர் பொருட்டே இறைவன் பரிசெலுத்தினமையால்

அவர் மேலேற்றிக்கூறினார்; இறுத்து என்றுமாம். பரிசெலுத்தி

என்பதற்கு வாசியை மேனோக்கிச் செலுத்தி எனவும் ஒரு பொருள்

கொள்க. உள்ளே சிவமுணர்ந்தவர் என்றது சிவயோகிகளையும்,

பரம்பொருளுணர்ந்து உரையிறந்திருந்தோர் என்றது சிவ

ஞானிகளையும் பொதுமையில் உணர்த்துவனவாகக் கோடலுமாம்.

மலர்ந்த இரண்டனுள் முன்னது முற்று பின்னது எச்சம். (35)





	 	 	 பந்தி யாளர்கள் யாதெனப் பகர்துமென் றச்சஞ்

			சிந்தி யாவெழுந் தொல்லைபோய்த் திரண்மதங் கவிழ்க்குந்

			தந்தி யானர சிறைகொளு மிருக்கையைச் சார்ந்து

			வந்தி யாவுடல் பனிப்புற வந்தது மொழிவார்.

	 	 	 (இ - ள்.) பந்தியாளர்கள் யாது எனப் பகர்தும் என்று

அச்சம் சிந்தியா - மந்துரைக் காவலாளர்கள் என்னெனக்

கூறுவேமென்று அச்சத்துடன் கருதி, எழுந்து ஒல்லைபோய் -

எழுந்து விரையச் சென்று, திரள்மதம் கவிழ்க்கும் தந்தி யான் -

திரண்ட மதத்தைக் கவிழ்க்கும் யானையையுடைய மன்னன், அரசு

இறை கொளும் இருக்கையைச் சார்ந்து - அரசு வீற்றிருக்குங்

கொலுமண்டபத்தினை அடைந்து, வந்தியா - வணங்கி, உடல்

பனிப்புற வந்தது மொழிவார் - உடல் நடுங்கி நடந்ததைக்

கூறுவாராயினர்.

அச்சத்துடன் என மூன்றனுருபு விரிக்க. சிந்தியா, வந்தியா,

என்பன செய்யா என்னும் வாய்பாட்டு வினையெச்சம். இறை

கொளும் - இருத்தல் செய்யும். வந்தது - நிகழ்ந்தது. (36)





	 	 	 காற்றி னுங்கடுங் கதியவாய்க் கண்களுக் கிளிதாய்*

			நேற்று வந்தவாம் பரியெலா நின்றவாம் பரிக்குக்

			கூற்றெ னும்படி நரிகளாய் நகரெலாங் குழுமி

			ஊற்றஞ் செய்துபோய்க் காட்டகத் தோடிய வென்றார்.

	 		 (இ - ள்.) காற்றினும் கடுங்கதியவாய் -

காற்றினைப்பார்க்கிலும் மிக்க வேகமுடையனவாய், கண்களுக்கு

இனிதாய் - பார்ப்போர் கண்களுக்கு இன்பம் பயப்பனவாய், நேற்று

வந்த வாம் பரிஎலாம் - நேற்றுவந்த தாவுகின்ற குதிரைகள்

அனைத்தும், நின்றவாம்பரிக்குக் கூற்று எனும்படி - பந்தியில் நின்ற

பழைய குதிரைகளுக்கெல்லாம் கூற்றுவன் என்று சொல்லுமாறு,

நரிகளாய் - நரிகளாகி, நகர் எலாம் குழுமி ஊற்றம் செய்து -

நகர் முழுதுங்கூடிப் பலதுன்பங்கள் செய்து விட்டு,

காட்டகத்துப்போய் ஓடிய வென்றார் - காட்டின் கண்ணே

ஓடிப்போயின வென்று கூறினார்.

இனிதாய், பன்மையிலொருமைவந்தது. ஊற்றம் - ஊறு.

ஓடிப்போயின என விகுதி பிரித்துக் கூட்டுக. (37)



* * *



(பா - ம்.) * கட்கினியனவாய்.





	 	 	 கருத்து றாதவிச் சொல்லெனுங் கடியகால் செவியாந்

			துருத்தி யூடுபோய்க் கோபமாஞ் சுடுதழன் மூட்டி

			எரித்த தீப்பொறி சிதறிடக் கண்சிவந் திறைவன்

			உருத்த வாறுகண் டமைச்சரும் வெருவினா ரொதுங்கி.

	 		 (இ - ள்.) கருத்துறாத இச்சொல் எனும் கடியகால் -

நினைக்கவு மாகாத இச்சொல்லாகிய கொடியகாற்று, செவியாம்

துருத்தி ஊடுபோய் - செவியாகிய துருத்திவழியாகச்சென்று,

கோபமாம் சுடுதழல் மூட்டி - சினமாகிய சுடுகின்ற நெருப்பினை

மூட்டி, எரித்த தீப்பொறி சிதறிட - எரிக்கப்பட்ட நெருப்புப் பொறி

சிதறிட, இறைவன் கண்சிவந்து உருத்தவாறு கண்டு - மன்னன்

கண்கள் சிவந்து வெகுண்ட தன்மையைக்கண்டு, அமைச்சரும்

வெருவி ஒதுங்கினார. மந்திரிகளும் பயந்து ஒதுங்கினார்கள்.

துருத்தி - கொல்லனுலையில் நெருப்பு மூட்டுந் தோற்றுருத்தி.

அமைச்சரும் என்னும் சிறப்பும்மையால் ஏனையர் வெருவினமை

கூறவேண்டாவாயிற்று. இஃது உருவகவணி. (38)





	 	 	 அமுத முண்டவ னஞ்சமுண் டாலென முதனாட்

			சமர வெம்பரி மகிழச்சியுட் டாழ்ந்தவ னவையே

			திமிர வெங்குறு நரிகளாய்ச் சென்றவே யென்னா

			அமர ரஞ்சிய வாணையா னாரஞ ராழ்ந்தான்.

	 (இ - ள்.) அமரர் அஞ்சிய ஆணையான் - தேவர்களும்

அஞ்சும் ஆணையை யுடைய அரிமருத்தன பாண்டியன், அமுதம்

உண்டவன் நஞ்சம் உண்டால் என - அமுதினை நுகர்ந்தவன்

நஞ்சினை உண்டாற்போல, முதல் நாள் வெம்சமரம் பரி மகிழ்ச்சியுள்

தாழ்ந்தவன் - முதல் நாள் கொடிய போர்புரியுங் குதிரைகளைக்

கண்ட மகிழ்ச்சிக் கடலுள் மூழ்கியவனாகி, அவையே -

அக்குதிரைகளே, திமிரவெங்குறு நரிகளாய்ச் சென்றவே என்னா -

இருள்போலுங் கொடிய சிறிய நரிகளாய் ஓடிப் போயினவே என்று

கருதி, ஆர் அஞர் ஆழ்ந்தான் - நிறைந்த துன்பக்கடலுள்

அழுந்தினான். மகிழ்ச்சியுட் டாழ்ந்தவனாகிய ஆணையான் என்று

கூட்டியுரைத்தலுமாம். ஆர் - பொறுத்தற்கரிய என்றுமாம். (39)





	 	 [அறுசீரடியாசிரியவிருத்தம்]

அருகிருக்குந் தொல்லமைச்சர் தமைநோக்கி வாதவூ ராளி

யென்னுங்

கருகிருட்டு மனக்கள்வ னம்முடைய பொருண்முழுதுங்

கவர்ந்து காட்டிற்

குருதிநிணக் குடர்பிடுங்கித் தின்றுதிரி நரிகளெல்லாங்

குதிரை யாக்கி

வரவிடுத்தா னிவன்செய்த மாயமிது கண்டீரோ மதிநூல்

வல்லீர்.

	 		 (இ - ள்.) அருகு இருக்கும் தொல் அமைச்சர் தமைநோக்கி

- பக்கத்தில் இருக்கும் பழைய மந்திரிகளைப் பார்த்து, வாதவூராளி

என்னும் கருகு இருட்டு மனக்கள்வன் - வாதவூரன் என்னும் கருகிய

இருள்போலு மனமுடைய கள்வன், நம்முடைய பொருள்முழுதும்

கவர்ந்து - நம்முடைய பொருள் அனைத்தையுங் கொள்ளைகொண்டு,

குருதி நிணக்குடர் கூடிய குடர்களைப் பிடுங்கித்தின்று இடு காட்டில்

திரியும் நரிகளை எல்லாம், குதிரையாக்கி வரவிடுத்தான் -

குதிரைகளாக்கி வரவிடுத்தனன்; மதிநூல் வல்லீர் இவன் செய்தமாயம்

இது கண்டீரோ - மதிநூல் வல்லீர்காள் இவன் செய்த இவ்விந்திர

சாலத்தைக் கண்டீர்களா.

அருகிருக்கும் என்றது அமைச்சரியல்பினை

விளக்கியவாறுமாம்; "உழை யிருந்தான்" என்றார் வள்ளுவனாரும்.

இருட்டுமனம் - வஞ்சமனம்.

"அகங் குன்றி - மூக்கிற் கரியா ருடைத்து"



என்னும் திருக்குறளிலுங் காண்க. மதிநூல் - நீதிநூல்; இயற்கை

யறிவுடன் நூலறிவு சான்றவர் என்றுமாம். (40)





	 	 	 இம்மாயஞ் செய்தானை யென்செய்வ தெனவுலகி லெமருக்

கெல்லாம்

வெம்மாசு படுபாவம் பழியிரண்டும் படவிழுக்கு விளைத்துத்

தீய

கைம்மாறு கொன்றான்றன் பொருட்டினியா மேதுரைக்கக்

கடவே மென்று

சும்மாது சிரந்தூக்கி யெதிராடா திருந்தாரச் சூழ்வல்

லோர்கள்.



(இ - ள்.) இம்மாயம் செய்தானை - இவ்வஞ்சகஞ் செய்த

வாதவூரனை, என் செய்வது என - என்ன செய்யலாமென்று

மன்னன் வினவ, அச்சூழ்வல்லோர்கள் - அச்சூழ்ச்சி வல்லுநராகிய

அமைச்சர்கள், உலகில் - இந்நிலவுலகின்கண், எமருக்கு எல்லாம் -

எம்போன்ற அமைச்சருக்கெல்லாம், வெம் மாசுபடு பாவம் பழி

இரண்டும்பட - கொடிய களங்கம் பொருந்திய பாவமும் பழியுமாகிய

இரண்டும் உண்டாக, இழுக்கு விளைத்து - குற்றஞ்செய்து,

தீயகைம்மாறு கொன்றான் தன் பொருட்டு - கைம்மாறு கொன்ற

தீயோனாகிய வாதவூரன் பொருட்டு, இனி நாம் ஏது உரைக்கக்

கடவேம் என்று - யாம் இனி என்ன சொல்லக் கடவேமென்று

கருதி, எதிராடாது சும்மாது சிரம் தூக்கி இருந்தார் - விடைகூறாது

வாளா தலை குனிந்து இருந்தனர்.

அமைச்சருள் ஒருவர் புரிந்த தீமையால் அமைச்சர் சாதிக்கே

பாவமும் பழியு முண்டாமெனக் கருதினர். கைம்மாறு - எதிர் நன்றி;

ஈண்டு நன்றியென்னும் பொருட்டு. கொன்ற தீயன் என விகுதி

பிரித்துக்கூட்டுக. சும்மாது, து பகுதிப் பொருள் விகுதி; ‘வாளாது’

என்புழிப்போல. தூக்கல் - தொங்கவிடல். சூழ் - சூழ்ச்சி,

முதனிலைத்தொழிற்பெயர். அமைச்சர் தமை நோக்கி என்செய்வதென

அவர்கள் எதிராடா திருந்தனர் என முடிக்க. (41)





	 	 	 அவ்வேலை மனக்கினிய பரிசெலுத்தி யரசகா ரியநன்

றாக்கி

வெவ்வேலை மனக்கவலை விடுத்தனமென் றகமகிழ்ச்சி

விளைவு கூர

மைவ்வேலை விடமுண்ட வானவனை நினைந்தறிவு மயமா

மின்ப

மெய்வேலை யிடைவீழ்ந்தார் விளைந்ததறி யார்வந்தார்

வேந்தன் மாடே.





(இ - ள்.) அவ்வேலை - அப்பொழுது, மனக்கு இனிய பரி

செலுத்தி - மனத்துக்கு இனிய குதிரைகளைச் செலுத்தி, அரசகாரியம்

நன்றாக்கி - அரச கருமத்தைச் செவ்வனே முடித்து, வெவ்வேலை

மனக்கவலை விடுத்தனம் என்று - கடல்போன்ற கொடிய

மனக்கவலையை நீக்கினேமென்று கருதி, அகம் மகிழ்ச்சி

விளைவுகூர - மனவகத்தின்கண் மகிழ்ச்சி மிக, மை வேலை விடம்

உண்ட வானவனை நினைந்து - கரிய கடலின் நஞ்சினை உண்ட

இறைவனை நினைந்து, அறிவுமயமாம் மெய் இன்ப வேலை யிடை

வீழ்ந்தார் - ஞானமயமாகிய அழியாத பேரின்பக் கடலுள் வீழ்ந்த

அடிகள், விளைந்தது அறியார் - நிகழந்த செயலினை அறியாமல்,

வேந்தன்மாடு வந்தார் - அரசனிடம் வந்தனர்.

மனக்கு, அத்துச் சாரியை தொக்கது. மெய் அறிவு இன்ப

மயமாம் வேலை எனக்கொண்டு கூட்டி, சச்சிதானந்த சொரூபமாகிய

கடல் என்றுரைத்தலுமாம். (42)





	 	 வந்தவரைச் சிவந்தவிழிப் பொறிசிதறக் கடுகடுத்து

மறவோ னோக்கி

அந்தமிலாப் பொருள்கொடுபோய் நல்லவயப்

பரிகொடுவந் தழகி தாகத்

தந்தனையன் றோவரச கருமமுடித் திசைநிறுத்தத்

தக்கோர் நின்போல்

எந்தவுல குளரேயோ வெனவெகுண்டா னதுகேட்ட

வீசன் றொண்டர்.

(இ - ள்.) வந்தவரை - அங்ஙனம்வந்த வாதவூரடிகளை,

சிவந்த விழிப் பொறி சிதற - சிவந்த கண்களினின்றும் தீப்பொறி

சிதறுமாறு, மறவோன் கடுகடுத்து நோக்கி - மறத்தினையுடைய

பாண்டியன் சினந்துபார்த்து, அந்தம் இலாப் பொருள் கொடுபோய் -

அளவிறந்த பொருள்களை எடுத்துக் கொண்டுபோய், நல்ல வயப்பரி

கொடுவந்து - நல்ல வெற்றியையுடைய குதிரைகளைக் கொண்டு

வந்து, அழகிதாகத்தந்தனை அன்றோ - அழகாகக்

கொடுத்தாயல்லவா, அரசகருமம் முடித்து இசைநிறுத்தத்தக்கோர் -

(அதனால்) வேந்தன் வினைகளை முடித்துப் புகழை நிறுவ வல்ல

தக்கோர், நின்போல் எந்த உலகு உளரேயோ என வெகுண்டான் -

நின்னைப் போல் எந்தவுலகில் உள்ளாரோவென்று சினந்து

கூறினான்; அது கேட்ட ஈசன் தொண்டர் - அதனைக்கேட்ட

இறைவன் தொண்டராகிய அடிகள்.

அழகிதாகத் தந்தனையன்றோ, இசை நிறுத்தத்தக்கோர்

நின்போல் எந்த வுலகுளரேயோ என்பன வெகுளியால் வந்த

இகழ்ச்சிக்குறிப்பு. மறவோன் வந்தவரை நோக்கி அன்றோ

உளரேயோ என வெகுண்டான் என முடிக்க. (43)





	 	 குற்றமே தப்புரவிக் கெனக்கேட்டார் கோமகனுங் குற்ற

மேதும்

அற்றதா லரையிரவி னரியாகி யயனின்ற புரவி யெல்லாஞ்

செற்றுவார் குருதியுக நிணஞ்சிதறக் குடர்பிடுங்கித் தின்று

நேர்வந்

துற்றபேர்க் கூற்றமிழைத் தூர்கலங்கக் காட்டகத்தி லோடிற்

றன்றே.



(இ - ள்.) அப்புரவிக்குக் குற்றம் ஏது எனக்கேட்டார் -

அக்குதிரைகளுக்குக் குற்றம் என்ன வென்று கேட்டனர்;

கோமகனும் - மன்னனும், அரை இரவில் நரியாகி - நள்ளிரவில்

நரிகளாய், அயல் நின்ற புரவி எல்லாம் செற்று - மருங்கில் நின்ற

குதிரைகளை எல்லாம் கொன்று, வார்குருதிஉகநிணம் சிதற -

நிறைந்த குருதி ஒழுகவும் நிணங்கள் சிதறவும், குடர்பிடுங்கித்தின்று

- அவற்றின் குடர்களைப் பிடுங்கித்தின்று விட்டு, நேர்வந்து உற்ற

பேர்க்கு ஊற்றம் இழைத்து - நேரில் வந்த மக்களுக்கு இடையூறு

செய்து, ஊர்கலங்கக் காட்டகத்தில் ஓடிற்று - ஊரிலுள்ளவர்கள்

மனங்கலங்கக் காட்டின்கண் ஓடின; குற்றம் ஏதும் அற்றது -

(இதுவன்றி) குற்றஞ் சிறிதுமில்லாதனவே. புரவி, தொகுதியொருமை.

குற்றமேதும் அற்றது என்றது இகழ்ச்சிக் குறிப்பு. குடர், போலி.

பேர், உலக வழக்கு. (44)





	 	 கண்ணுமிடு கவசமும்போற் காரியஞ்செய் தொழுகியதுங்

காலம் பார்த்தெம்

எண்ணரிய நிதியீட்டங் கவர்வதற்கோ நின்னமைச்சி

னியற்கை நன்றாற்

புண்ணியவே தியர்மரபிற் பிறந்தனமென் றொருபெருமை

பூண்டா யேநீ

பண்ணியகா ரியம்பழுது பிறராகிற் றண்டிக்கப் படுவ

ரென்றான்.

(இ - ள்.) கண்ணும் இடுகவசமும் போல் காரியம் செய்து

ஒழுகியதும் - எனக்குக் கண்ணும் இடுகின்ற கவசமும் போல

இதுவரை என் கருமங்களைச் செவ்வனே செய்து வந்ததனைத்தும்,

காலம் பார்த்து - சமயம் பார்த்து, எம் எண்ணரிய நிதி ஈட்டம்

கவர்வதற்கோ - எமது அளவிறந்த பொருட்குவியல்களைக்

கவருதற்காகவோ, நின் அமைச்சின் இயற்கை நன்று

- நின்னமைச்சிலக்கணம் நன்று; புண்ணிய வேதியர் மரபில்

பிறந்தனம் என்று ஒரு பெருமை பூண்டாயே - புண்ணிய மறையோர்

மரபில் தோன்றினோமென்று ஒரு பெருமையைப்பூண்டனையே, நீ

பண்ணியகாரியம் பழுது - நீ செய்த காரியம் மிகவுந்தவ றுடைத்து;

பிறராகில் தண்டிக்கப்படுவர் என்றான் - மற்றொருவராயின்

தண்டிக்கப் படுவர் என்று கூறி.

கண்ணும் கவசமும்போல் என்னும் உவமை முன்பு

விளக்கப்பட்டது. நன்று என்றது இகழ்ச்சி. பொருளுக்காக வன்றி

வஞ்சகச்செயலுக்காகவும் தண்டிக்கப்படுவர் என்றான் என்க. (45)





	 	 தண்டலா ளர்களிவனைக் கொடுபோய்நம் பொருண்முழுதுந்

தடுத்து மீர்த்தும்

மிண்டினால் வலிசெய்தும் வாங்குமென வெகுண்டரசன்

விளம்பக் கூற்று

மண்டுமேன் மறஞ்செய்யும் வலியுடையார் கதிரையிரு

ளடுத்துப் பற்றிக்

கொண்டுபோ னாலென்னக் கொடுபுறம்போ யறவோரைக்கொடுமை செய்வார்.

(இ - ள்.) தண்டலாளர்கள் - தண்டற்காரர்களே,

இவனைக்கொடு போய் - இவனைக்கொண்டுபோய், தடுத்தும் ஈர்த்து

மிண்டினால் வலி செய்தும் - (எங்குஞ் செல்ல வொட்டாமல்) தடுத்து

இழுத்தும் (உங்கள் ஆணையைக்) கடந்தால் வேறு ஒறுத்தும்,

நம்பொருள் முழுதும் வாங்கும் என அரசன் வெகுண்டு விளம்க -

நமது பொருள் முழுதையும் வாங்குவீராகவென்று மன்னன் சினந்துகூற,

கூற்றும் மண்டு மேல் மறம் செய்யும் வலியுடையார் - கூற்றுவனும்

எதிர்ப்பானேல் போர்புரிந்து வெற்றியையும் வலியுடைய அவர்,

கதிரை இருள் அடுத்துப்பற்றிக் கொண்டு போனால் என்ன - சூரியனை இருள் நெருங்கிப் பிடித்துக் கொண்டு

போனாற் போல, புறம் கொடு போய் - வெளியிற் கொண்டு போய்,

அறவோரைக் கொடுமை செய்வார் - அறவடிவாய அடிகளைத்

துன்புறுத்துவாராயினர்.

தண்டலாளர் - இறை வாங்கும் ஏவலாளர்கள். தண்டலாளர்கள், அண்மை விளி. மிண்டுதல் - மீறுதல். கூற்று மண்டுமேல்

மறஞ்செய்யம் என்று கருத்தினை,

"கூற்றுடன்று மேல்வரினுங் கூடி யெதிர்நிற்கும்

ஆற்ற லதுவே படை"





என்னும் திருக்குறளிற் காண்க. ‘கதிரையிருளடுத்துப் பற்றிக் கொண்டுபோ னாலென்ன’ என்றது இல்பொருளுவமை. (46)





	 	 	 கதிர்நோக்கிக் கனன்மூட்டுங் கடும்பகலுச் சியிலிரவிக் கடவு

ணேர்நின்

றெதிர்நோக்க நிலைநிறுத்திக் கரங்களினு நுதலினுங்கல்

லேற்றிச் செந்தீப்

பிதிர்நோக்கத் தவரொறுப்ப வாற்றாராய் வீழ்ந்திருளைப

் பிளப்போன் செந்தீ

மதிநோக்கத் தனிச்சுடரை யழைத்தழுது துதிசெய்வார் வாத

வூரர்.



(இ - ள்.) கதிர் நோக்கிக் கனல் மூட்டும் கடும்பகல்

உச்சியில் - சூரியனை நோக்கி அழலை மூட்டுகின்ற கடிய

உச்சிப்பொழுதில், இரவிக்கடவுள் நேர்நின்று எதிர் நோக்க -

அச்சூரிய தேவனுக்கு நேரே நின்று எதிராக அவனைப் பார்க்கு

மாறு, நிலை நிறுத்தி - அசையாமல் நிற்கச்செய்து, கரங்களினும்

நுதலினும் கல் ஏற்றி - இரண்டு கைகளிலும் நெற்றியினும் கற்களை

ஏற்றி, செந்தீப்பிதிர் நோக்கத் தவர் ஒறுப்ப - சிவந்த நெருப்புப்

பொறி பறக்குங் கண்ணினை யுடைய அத்தண்ட லாளர்கள் ஒறுக்க,

ஆற்றாராய் வீழ்ந்து - பொறுக்கலாற்றாது கீழே வீழ்ந்து, இருளைப்

பிளப்போன் செந்தீ மதி நோக்கத் தனிச்சுடரை அழைத்து அழுது -

இருளைப் பிளக்குஞ் சூரியனும் சிவந்த அனற்கடவுளும்

சந்திரனுமாகிய கண்களை யுடைய ஒப்பற்ற ஒளி வடிவினனாம்

இறைவனை அழைத்து அழுது, வாதவூரர் துதி செய்வார் - வாதவூரர்

துதிப்பாராயினர்.

வைககோல் முதலிய துரும்புகளை வெய்யிலில் வைத்து

நெருப்பு மூட்டும் பகல் எனப் பகலின் வெம்மை மிகுதி கூறியவாறு.

நோக்கி - நோக்குவித்து; எதிராக்கி. நிலை நிறுத்தல் - அடி

பெயர்த்துவையாது கோடிட்ட இடத்தில் நிற்கச் செய்தல். (47)





	 	 [கொச்சகக்கலிப்பா.]

நாதவோ நாத முடிவிறந்த நாடகஞ்செய்

பாதவோ பாதகனா மென்னைப் பணிகொண்ட

வேதவோ வேத முடிவின் விளைந்ததனிப்

போதவோ போத நெறிகடந்த பூரணவோ.



(இ - ள்.) நாதவோ - நாததத்துவத்திருள்ளவனே, நாத

முடிவு இறந்த நாடகம் செய்பாதவோ - அந்நாததத்துவத்தின்

முடிவைக் கடந்த ஞான நடனஞ் செய்யுந்திருவடிகளை யுடையவனே,

பாதகனாம் என்னைப் பணிகொண்ட வேதவோ - பாதகனாகிய

என்னையும் அடிமைகொண்டருளிய மறைவடிவானவனே,

வேதமுடிவின் விளைந்த தனிப்போதவோ - அம்மறையின் முடிவில்

விளைந்த ஒப்பற்றஞானவடிவினனே, போத நெறிகடந்த பூரணவோ -

பாசஞான பசுஞானங்களின் வழியைக் கடந்த பூரண

வடிவானவனே. நாதம் என்றது சிவதத்துவத்தை; இறைவன் அதனை

அதிட்டித்து நிற்றலின் ‘நாத’ என்றார்; தலைவன் என்றுமாம். நாத

முடிவிறந்த என்றது நாதத்தின் எல்லையாகிய குடிலை என்னும்

மகாமாயையைக் கடந்த என்றபடி. நாதமுடிவிறந்த பாத

என இயைக்க;

"பாதாள மேழினுங்கீழ் சொற்கழிவு பாதமலர்"



என்னும் திருவாசகமும் இக்கருத்தே பற்றியது. நாதமுடிவிறந்த

நாடகம் எனக் கொண்டு சுத்தமாயையைக் கடந்த சிற்சத்தியாகிய

ஞான வெளியிலே புரியும் ஞான நாடகம் என்றுரைத்தலுமாம்.

போதநெறி என்றது பாசஞான பசுஞானங்களை;

"பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனை"



என்பது சிவஞான சித்தி. நான்கடியிலும் இணையெதுகை

வந்துள்ளன. இச்செய்யுளிலும் பின்னிரண்டு செய்யுளிலும் ஓகாரங்கள்

புலம்பல் விளியில் வந்தன. (48)





	 	 ஐயவோ வென்னுடைய வன்பவோ வன்பர்க்கு

மெய்யவோ மெய்யில் வினையேன் றலைவைத்த

கையவோ செய்யகழற் காலவோ காலனைக்காய்

செய்யவோ வேதப் பரியேறுஞ் சேவகவோ.

(இ - ள்.) ஐயவோ - ஐயனே, என்னுடைய அன்பவோ -

என்னுடைய அன்பனே, அன்பர்க்கு மெய்யவோ - நின்

அன்பர்கட்கு மெய்யாயுள்ளவனே, மெய் இல் வினையேன்

தலைவைத்தகையவோ - மெய்யில்லாத (பொய் நிறைந்த)

தீவினையேன் தலையின்கண் வைத்தருளிய திருக்கரத்தை

யுடையவனே, செய்ய கழல் காலவோ - (அங்ஙனம் வைத்த) சிவந்த

வீரகண்டையை யணிந்த திருவடியையுடையவனே, காலனைக்காய்

செய்யவோ - கூற்றுவனை உதைத்தருளிய செம் மேனியுடையவனே,

வேதப்பரி ஏறும் சேவகவோ - வேதப்புரவியில் ஏறியருளும் வீரனே.

இறைவன் அன்பர்க்கு அன்பனாதலையும் அன்பர்க்கு

மெய்யனாதலையும்,

"தீர்ந்தவன்பாயவன்பர்க் கவரினு மன்ப போற்றி"

"ஈறிலாப் பதங்கள் யாவையுங் கடந்த வின்பமே என்னுடை

அன்பே"

"மெய்மை யன்பருன் மெய்மை மேவினார்"



என்னும் திருவாசகங்களால் அறிக. அத்தமத்தக சையோக

தீக்கையும் திருவடி தீக்கையும் செய்தமை தோன்ற ‘விளையேன்

றலைவைத்த கையவோ காலவோ,’ என்றார். (49)





	 	 அத்தவோ கல்லாக் கடையேனை யாட்கொண்ட

பித்தவோ பொய்யுலகை மெய்யாகப் போதிக்குஞ்

சித்தவோ சித்தந் தெளிவித் தெனைத்தந்த

முத்தவோ மோன மயமான மூர்த்தியவோ.

(இ - ள்.) அத்தவோ - எப்பொருட்கும் இறைவனே,

கல்லாக் கடையேனை ஆட்கொண்ட பித்தவோ - கல்லாத

புல்லறிவினையுடைய என்னை ஆண்டு கொண்ட பித்தனே, பொய்

உலகை மெய்யாகப் பேதிக்கும் சித்தவோ - பொய்யாகிய உலகினை

மெய்யாகக் கருதும் வண்ணம் பேதப்படுக்குஞ் சித்த வடிவினனே,

சித்தம் தெளிவித்து எனைத் தந்த முத்தவோ - அடியேன் மயக்க

வுணர்வினைத் தெளிவித்து என்னை யுணர்த்திய முத்தி

வடிவானவனே, மோன மயமான மூர்த்தியவோ - மௌன

வடிவினையுடைய மூர்த்தியே.



"கல்லா மனத்துக் கடைப்பட்ட நாயேனை"



"கல்லாத புல்லறிவிற் கடைப்பட்ட நாயேனை"





என அடிகள் திருவாசகத்தில் அருளிச் செய்தல் காண்க.

கரணங்களெல்லாவற்றிலும் இறைவன் கலந்து நிற்றலின் ‘சித்தவோ’

என்றார்.

"கூறு நாவே முதலாகக் கூறுங் கரண மெல்லாநீ

தேறும் வகைநீ திகைப்புநீ தீமை நன்மை முழுதுநீ"



என்னும் திருவாசகங் காண்க. சித்தன் - சித்தி வல்லோன்

என்றுமாம். எனைத் தந்த என்பதற்கு எனக்குச் சிவமாந்

தன்மையைத் தந்தருளிய என்றுரைத்தலுமாம்.

"சித்த விகாரக் கலக்கந் தெளிவித்த வித்தகத் தேவர்"

"சித்தமல மறுவித்துச் சிவமாக்கி யெனையாண்ட அத்தன்"



என்னும் திருவாசகங்கள் இங்கே சிந்திக்கற் பாலன. (50)





	 	 [ஒருபோகு கொச்சகக் கலிப்பா]

என்றேறிய புகழ்வேதிய ரிரங்குந்துதி செவியிற்

சென்றேறலும் விடையேறுசுந் தரன்மற்றிவர் செயலை

மன்றேறவு முடிமேனதி மண்ணேறவு முதியாள்

அன்றேறிய தேரோடும்விண் ணடைந்தேறவு நினைந்தான்.



(இ - ள்.) என்று ஏறிய புகழ் வேதியர் இரங்கும்துதி -

என்று மிக்க புகழ் வாய்ந்த மறையோராகிய வாதவூரடிகள் அழுது

முறையிடுந்துதி, சென்று செவியில் ஏறலும் - சென்று திருச்

செவியின்கண் புகுந்த வளவில், விடை ஏறு சுந்தரன் -

ஆனேற்றின்மேல் ஏறியருளுஞ் சோமசுந்தரக் கடவுள், இவர்

செயலை மன்தேறவும் - இவ்வடிகள் செயலை அரசன் தெளியவும்;

முடிமேல் நதி மண் ஏறவும் - தனது திருமுடியின்கண்

வையையாற்றின் மண் ஏறவும், முதியாள் - முதுமைப் பருவமுடைய

வந்தி யென்பாள், அன்று - அஞ்ஞான்று, ஏறியதேரோடும் விண்

அடைந்து ஏறவும் - தான் ஏறிய விமானத்துடன் சிவபுரத்தை

அடையவும், நினைந்தான் - திருவுளங் கொண்டருளினான்.

ஏறிய புகழ் - மிக்க புகழ். செயல் - பெருமை. (51)





	 	 	 	 	 			 	 	கங்கைப்புனல் வடிவாகிய கவ்வைதிரை வையைச்

		சங்கச்சரி யறலாமலர்த் தாரோதியை நோக்கா

		வங்கக்கடல் பேரூழியில் வருமாறென வெவரும்

		இங்கற்புத மடையப்பெரு கென்றானருள் குன்றான்.



(இ - ள்.) கங்கைப்புனல் வடிவாகிய - கங்கை நீரின்

வடிவாகிய. கவ்வைத் திரை வையை - ஒலியினை யுடைய

அலைகள்வீசும் வையை நதியாகிய, சங்கச்சரி - சங்காகிய

வளையலையும், அறலாம் மலர்த்தார் ஓதியை நோக்கா -

கருமணலாகிய மலர் மாலையை யணிந்த கூந்தலையுமுடைய

பெண்ணை நோக்கி, வங்கக் கடல் பேர் ஊழியில் வருமாறு என -

கப்பல்களையுடைய கடல் பெரிய ஊழிக் காலத்தின் கண் பெருகி

வருந் தன்மைபோல, இங்கு எவரும் அற்புதம் அடைய - இவ்வுலகி

லுள்ளாரனைவரும் வியப்பினை அடையுமாறு, பெருகு என்றான் -

பெருகிவரக் கடவை யென்றருளிச் செய்தனன்; அருள்குன்றான் -

பேரருள் குன்றாத இறைவன்.

வையை கங்கைப் புனல் வடிவாகியதனை அன்னக்குழியும்

வையையும் அழைத்த படலத்திற் காண்க. ஓதி. ஆகு பெயர். (52)





	 	 	 தும்பைச்சடை முடியானொரு சொல்லாடவு முன்னாள்

		வம்பைப்பொரு முலையால்வரி வளையால்வடு வழுத்துங்

		கொம்பைத்தவங் குலைப்பான்கடுங் கோபங்கொடு நடக்குங்

		கம்பைப்பெரு நதியிற்கடுங் கதியால்வரும் வையை.



(இ - ள்.) தும்பைச்சடை முடியான் ஒரு சொல் ஆடவும் -

தும்பை மலர் மாலையை யணிந்த சடை முடியையுடைய

அச்சோமசுந்தரக் கடவுள் இங்ஙனம் ஒரு சொல்லினைச்

சொன்னவளவில், முன்நாள் - பண்டொரு நாளில், வம்பைப் பொரு

முலையால் வரிவளையால் - கச்சினைப் பொருகின்ற

கொங்கைகளாலும் வரி யமைந்த வளைகளாலும், வடு அழுத்தும்

கொம்பை - இறைவன் மேனியில் வடுப்படுமாறு அழுத்திய உமைப்

பிராட்டியின், தவம் குலைப்பான் - தவத்தை அழிக்கும் பொருட்டு,

டும் கோபம் கொடு நடக்கும் - மிக்க சினங் கொண்டு நடக்கும்,

பெருங்கம்பை நதியில் - பெரிய கம்பை யாற்றைப்போல, வையை

கடுங்கதியால் வரும் - வையையாறு கடிய செலவுடன் வாரா நின்றது.

முலையாலும் வளையாலும் என்னும் எண்ணும்மைகள்

தொக்கன. கொம்பு - பூங்கொம்புபோல்வாராகிய உமாதேவியார்.

தவம் குலைப்பான் என்பதனை ஒரு சொல்லாகக் கொண்டு

இரண்டாவதற்கு முடிபாக்கலுமாம். குலைப்பான், வினையெச்சம்.

கதியால் - கதியுடன். ஒரு காலத்தில் இறைவனைப் பிரியலுற்ற

இறைவி மீண்டும் இறைவனை அடைதற் பொருட்டுக்

காஞ்சிப் பதியிலே மணலாற் சிவலிங்கம் தாபித்து வழிபட்டு வந்த

காலை இறைவனால் ஏவப்பெற்ற கம்பை நதி பெருகி வந்து

அதனை அழிக்கலுற, அம்மை சிவலிங்கப் பெருமானைக் கட்டி

யணைத்தமையால் இறைவற்கு முலைத்தழும்பும் வளைத்தழும்பும்

உண்டாயின என்பது வரலாறு. (53)





	 	 	 	 				 	 பத்திக்குளிர் கமுகின்குலை பரியக்கரை முரியக்*

			குத்திப்பழஞ் சிதறச்செறி கோட்டங்களை வீட்டி

			முத்திக்கொடு கதலிப்புதன் முதுசாலிக ளரித்துத்

			தத்திப்பல தருவேரொடுந் தள்ளிக்கடு கியதே.



(இ - ள்.) பத்திக்குளிர் கமுகின்குலை பரிய -

வரிசையாயுள்ள குளிர்ந்த பாக்குமரத்தின் பழக்குலை அறவும்,

கரைமுரியக்குத்தி - கரைகள் உடையவுங் குத்தியும், பழம் சிதற -

பழங்கள் சிதறுமாறு, செறிகோட்டங்களை வீட்டி - நெருங்கிய

மரக் கிளைகளைக் கீழே வீழ்த்தியும், முத்துஇக்கொடு கதலிப்புதல்

முது சாலிகள் அரித்து - முத்தையுடைய கரும்புகளையும்

வாழையாகிய புல்லையும் முற்றி விளைந்த நெற்கதிர்களையும்

அரித்துக்கொண்டும், தத்தி - தாண்டி, பலதரு - பல மரங்களை,

வேரொடும் தள்ளி - வேருடன் வீழ்த்தியும், கடுகியது - விரைந்து

சென்றது.

கோடு என்பது அம்சாரியை பெற்று டகரம் இரட்டித்துக்

கோட்டம் என்றாயது. வீட்டி, வீழ்த்தி என்பதன்மரூஉ. (54)



* * *





(பா - ம்.) * பரித்துக் கரை முரித்து.





	 	 	 பல்லாயிரஞ் செந்தாமரை பரப்பிக்கொடு வரலால்

			நல்லாயிரங் கண்ணானெழி னயக்குங்குளிர் நளினங்

			கல்லாரமுங் கடிமுல்லையுங் கரும்புங்கொடு வரலால்

			வில்லாயிரங் கொடுபோர்செயும் வேள்வீரனு மானும்.



(இ - ள்.) பல் ஆயிரம் செந்தாமரை பரப்பிக் கொடுவரலால்

- பல வாகிய ஆயிரஞ் செந்தாமரை மலர்களைப் பரப்பிக் கொண்டு

வருதலால், நல் ஆயிரம் கண்ணான் எழில் நயக்கும் - நல்ல

ஆயிரங் கண்களையுடைய இந்திரன் தோற்றத்தை ஒக்கும்; குளிர்

நளினம் - குளிர்ந்த தாமரை மலரையும், கல்லாரமும் கடிமுல்லையும்

கரும்பும் கொடுவரலால் - குவளை மலரையும் மணம் பொருந்திய

முல்லை மலரையும் கரும்பினையும் கொண்டு வருவதால், வில்

ஆயிரம் கொடு போர் செயும் - அளவிறந்த விற்களைக்

கொண்டு போர் புரியும், வேள் வீரனும் மானும் - வீரனாகிய

மன்மதனையும் ஒக்கும்.

தாமரை முதலியன முதலிற் கூறும் சினையறிகிளவி. நயக்கும் -

ஒக்குமென்னும் பொருட்டு. நளினம் குவளை முல்லை யென்னும்

மலர்கள் மன்மதனுக்கு அம்பும், கரும்பு வில்லும் ஆகலின் ‘வேள்

வீரனுமானும்’ என்றார். (55)





	 	 மணிமாலையு மலர்மாலையுஞ் சிதறாவிறு மருங்கே

அணிகாஞ்சியு மொளிர்சங்கமு மலறப்புடை யெறியாக்

கணியாவெழின் முகதாமரை கண்ணீரொடுங் கவிழாத்+

தணியாமுனி வுடனூடிய தடங்கண்ணியர் போலும்.



(இ - ள்.) மணிமாலையும் மலர்மாலையும் இறுமருங்கே

சிதறா - மணிகளின் வரிசையையும் மலர் வரிசையையும் உடைந்த

கரையின் கண் சிதறி, அணி காஞ்சியும் ஒளிர் சங்கமும் - அழகிய

காஞ்சி மரங்களையும் விளக்கமாகிய சங்குகளையும், அலற

புடைஎறியா - ஒலிக்கும்படி பக்கங்களில் வீசி, கணியா எழில் முக

தாமரை - அளவிடப்படாத அழகைத் தன்னிடத்துள் தாமரை

மலர்களை, கள் நீரொடும் கவிழா - கள்ளாகிய நீருடன் கவிழ்த்து

(வையையாறு வருதலால், முத்த மாலையையும் பூமாலையையும்

அறுத்துச் சிதறி ஓடியும் இடையின் கண் அணிந்த எண்

கோவையையும் ஒளிவிடும் வளைகளையும் புடைத்து எறிந்து

அளவிடப் படாத அழகையுடைய முகமாகிய தாமரையைக்

கண்களிலிருந்து வரும் நீருடன் கவிழ்த்து), தணியா முனிவுடன்

ஊடிய தடம் கண்ணியர் போலும் - ஆனாத சினத்துடன்

பிணங்கிய பெரிய கண்களையுடைய மகளிரை ஒக்கும்.

மாலை - வரிசை, தார். மருங்கு - கரை, இடை. காஞ்சி -

காஞ்சி மரம், இடையிலணியும் எண் கோவை. சங்கம் - சங்கு,

வளை. முகம் - இடம், வதனம். கண்ணீர் - கள்ளாகிய நீர், விழிநீர்.

சிதறா, எறியா, கவிழா என்பன செய்யா என்னும் வாய்பாட்டு வினை

யெச்சங்கள். இது சிலேடை பற்றி வந்த உவமை. (56)



* * *



(பா - ம்.) +கவிழ.





	 	 	 வரையுந்திய மதுமுல்லையி னெய்பாறயிர் மருதத்

			தரையுந்திய கரும்பின்குறை சாறோடுவ ராறோ

			டிரையுந்தெழு தூநீர்வையை யிந்நன்னகர் வைகுந்

			திரையுந்தெழு கடறம்மிடஞ் சென்றாலவை போலும்.

	 	 		 (இ - ள்.) வரை உந்திய மது - மலையினின்றும் பெருகிய

மதுவும், முல்லையின் நெய் பால் தயிர் - முல்லை நிலத்தின்

நெய்யும் பாலுந்தயிரும், மருதத்தரை உந்திய கரும்பின் குறை

சாறோடு - மருத நிலத்தினின்றும் பெருகிய கரும்பினைக்

குறைத்தலாலாகும் சாறும், உவர் ஆறோடு - நெற்தனிலத்து

உப்பாறுமாகிய இவற்றுடன், இரையுந்து எழு தூநீர் வையை -

பேரொலிசெய்து எழுந்த தூயநீரினையுடைய வையையாறு,

இந்நல்நகர் வைகும் - (சோமசுந்தரக்கடவுளால் அழைக்கப்பட்டு)

இந்த நல்ல நகரின்கண் பொருந்தியுள்ள, திரை உந்து எழுகடல் -

அலை வீசுகின்ற எழு கடல்களும், தம்மிடம் சென்றால் அவை

போலும் - தத்தம் இடம் சென்றால் அங்ஙனம், செல்லும் அவற்றை

ஒக்கும்.

நெய்தனிலத்து உவராறு என வருவித்துரைக்க. மலை முதலிய

நானிலத்து மது முதலிய ஆறனோடு வையையின் தூநீரும் சேர்ந்து

மதுக்கடல் முதலிய எழுகடலும் போன்றன வென்க. இரையுந்து -

இரையும்; உம் உந்தாயிற்று;

	 "உம்முந் தாகும் இடனுமா ருண்டே"



என்பது விதி. (57)





	 	 	 	 				 	 கல்லென்றதிர் சும்மைப்புனல் கடிமாமதிற் புறம்போய்

			இல்லங்களுஞ் சிறுதுச்சிலு மறித்திட்டிருங் கடல்வாய்ச்

			செல்லுங்கல நாவாய்பல திமில்போற்சுமந் தேகிப்

			புல்லும்புரி சையுந்தள்ளியுள் புகுகின்றதை யன்றே.



(இ - ள்.) கல் என்று அதிர் சும்மைப்புனல் - கல்லென்று

ஒலிக்கும் ஒலியையுடைய அவ்வெள்ளநீர், கடிமாமதில் புறம்போய் -

காவலையுடைய பெரிய மதிலின் புறத்தே சென்று, இல்லங்களும்

சிறு துச்சிலும் மறித்திட்டு - பல இல்லங்களையும் சிறிய

குடில்களையும் கீழ் மேலாகத் தள்ளி (அவற்றை), இருங்கடல் வாய்ச்

செல்லும் கலம் நாவாய் பல திமில் போல் - பெரிய கடலின்கண்

ஓடும் மரக்கலங்களாகிய நாவாய்களையும் பல தோணிகளையும்

போல, சுமந்து ஏகி - சுமந்து சென்று, புல்லும் புரிசையும் தள்ளி

உள்புகுகின்றது - பொருந்திய மதிலையுந் தள்ளி உள்ளே

செல்லாநின்றது.

கல்லென்று, ஒலிக்குறிப்பு. துச்சில் - குடிசை யென்னும்

பொருட்டு. புகுகின்றதை. ஐ சாரியை. (58)





	 	 	 மறுகும்பல பொருளாவண மணிவீதியு மன்றுஞ்

			சிறுகுங்கண மதமாநிரை சேருந்தெரு வும்போய்

			முறுகுஞ்சின மொடுதெண்டிரை மூரிப்புன றாவிக்

			குறுகும்படி கண்டஞ்சினர் கொடிமாநக ருள்ளார்.



(இ - ள்.) தெள்திரை மூரிப்புனல் - தெள்ளிய

அலைகளையுடைய வெள்ள நீர், முறுகும் சினமொடு - கன்றிய

சினத்துடன், மறுகும் பல பொருள் மணி ஆவண வீதியும் -

வீதிகளிலும் பல பொருள் நிறைந்த அழகிய கடைத்தெருக்களிலும்,

மன்றும் - அம்பலங்களிலும், சிறுகும் கண மதம் மாநிரைசேரும்

தெருவும் போய் - சிறிய கண்களையுடைய மதமயக்கங்கொண்ட

யானைக்கூட்டங்கள் சேர்ந்த தெருக்களிலுஞ்சென்று, தாவிக்

குறுகும்படி - தாவி வருந்தன்மையை, கொடிமாநகர் உள்ளார்

கண்டு அஞ்சினர் - கொடிகள் நெருங்கிய பெரிய நகரிலுள்ளவர்கள்

பார்த்து அஞ்சினார்கள்.

கண - கண்ண; கண்ணினை உடையவாகிய. மூரி - பெருமை.

படி - தன்மை. (59)





	 	 	 சிலர்மைந்தரை யெடுப்பார்களுஞ் சிலர்மைந்தரைக் காணா

	தலமந்தழு வாருஞ்சில ரங்கைத்தளிர் பற்றிக்

		குலமங்கையர் தமைக்கொண்டுயப் போவார்களுங் குறுகுந்

		தலமெங்கெனத் திகைப்பார்களுந் தடுமாறுகின் றாரும்.



(இ - ள்.) சிலர் மைந்தரை எடுப்பார்களும் - புதல்வர்களை

எடுப்பார் சிலரும், சிலர் மைந்தரைக்காணாது அலமந்து அழுவாரும்

- புதல்வர்களைக் காணாமல் சுழன்று அழுவார் சிலரும்.

அம்கைத்தளிர் பற்றி - அழகிய கையாகிய தளிரைப் பிடித்து,

குலமங்கையர் தமைக்கொண்டு உயப்போவார்கள் சிலரும் -

மனைக்கிழத்தியரை அழைத்துக் கொண்டு உயிர்தப்பப் போவார்

சிலரும். குறுகும் தலம் எங்கு எனத் திகைப்பார்களும்

- நாம் சென்றடையும் இடம் எங்குள்ள தெனக்கருதித் திகைப்பார்

(சிலரும்), தடுமாறுகின்றாரும் - (எதுவுந்தோன்றாமல்) தடுமாறுபவர்

சிலரும்).

சிலர் எடுப்பவர்களும் என்றிங்ஙனம் நேரே கூறுதலுமாம்.

சிலர் என்பதனைப் பிறவற்றோடும் கூட்டி, ஈற்றில் ஆகி

என்னுஞ்சொல் விரித்து முடிக்க. (60)





	 	 	 பொன்னுள்ளன பணியுள்ளன பொருள்பேணல்செய் வாரும்

		மன்னுஞ்சில பொருள்கைக்கொள மறப்பார்களு மாடம்

		மின்னுங்கொடி நெடுமாளிகை மேலேறுகின் றாரும்

		இந்நன்னகர் துயர்மூழ்குதற் கேதேதுவென் பாரும்.

	 	 		 (இ - ள்.) உள்ளனபொன் உள்ளன பணிபொருள் பேணல்

செய்வாரும் - தமக்குள்ளனவாய பொன்களையும் உள்ளனவாய

அணிகளையும் பிறபொருள்களையும் பேணுவாரும், மன்னும் சில

பொருள் கைக்கொள மறப்பார்களும் - பொருந்திய சில

பொருள்களைக் கைப்பற்றுதற்கு மறப்பவர்களும், மாடம் மின்னும்

கொடி நெடு மாளிகை மேல் ஏறுகின்றாரும் - மாடங்களிலும்

விளங்காநின்ற கொடிகள் கட்டிய நீண்ட மாளிகைகளிலும்

ஏறுகின்றவர்களும், இந்நல்நகர் துயர் மூழ்குதற்கு ஏது ஏது

என்பாரும் - இந்தப்புண்ணிய நகரம் இத்துன்பக்கடலுள்

மூழ்குதற்குக் காரணம் யாது என்று கூறுவார்களும்.

ஏது - காரணம், யாது. (61)





	 	 	 நேற்றும்பரி நரியாயின நெடுமாநக ரெங்கும்

			ஊற்றஞ்செய்த வென்பார்களு மொருகாலமு மிந்த

			ஆற்றின்பெருக் கிலையென்றயர் வாருங்கட லரசன்

			சீற்றங்கொடு முன்போல்வருஞ் செயலேகொலென் பாரும்.

	 	 		 (இ - ள்.) நேற்றும் பரி நரி ஆயின - நேற்றும்

குதிரைகளெல்லாம் நரிகளாகி, நெடுமாநகர் எங்கும் ஊற்றம் செய்த

என்பார்களும் - நீண்ட பெரிய நகரனைத்திற்கும் ஊறு செய்தன

என்று கூறுவார்களும், ஒரு காலமும் இந்த ஆற்றின் பெருக்கு

இலை என்று அயர்வாரும் - முன்னொரு காலத்திலும் இவ்வாறான

ஆற்றின் பெருக்கு இல்லை என்று கூறி வருந்துவாரும், கடல்

அரசன் சீற்றம் கொடு முன் போல்வரும் செயலே கொல் என்பாரும்

- கடல் வேந்தனாகிய வருணன் சினங் கொண்டுமுன் போல்வருஞ்

செயலோ என்று ஐயுற்றுக் கூறுவாருமாகி.

இங்ஙனம் தொடர்ந்து துன்பம் விளைதற்குக் காரணம் என்ன

வென்பாராய் ‘நேற்றும் பரிநரியாயின ஊற்றஞ்செய்தன’

என்றனரென்க. இந்த - இத்தன்மையான. வருணன் ஏவலாற் கடல்

வருதலைக் கடலரசன் வருதலாகக் கூறினர். (62)





	 	 	 	 	 			 	 நங்கோமகன் செங்கோல்பிழைத் தனனோவென நவில்வார்

		அங்கோல்வளை பங்கன்விளை யாட்டோவென வறைவார்

		இங்காரிது தணிப்பாரென விசைப்பாரிது தணிப்பான்

		பொங்காலமுண் டருள்சுந்தர னலதியாரெனப் புகல்வார்.



(இ - ள்.) நம் கோமான் செங்கோல் பிழைத்தனனோ என

நவில்வார் - (பின்னும்) நமது மன்னன் நீதி முறை தவறினனோ

என்று கூறுவார்; அம்கோல் வளை பங்கன் விளையாட்டோ என

அறைவார் - அழகிய திரண்டவளையலை யணிந்த உமையம்மையின்

ஒரு கூறனாகிய சோம சுந்தரக்கடவுளின் திருவிளையாடலோ என்று

சொல்லுவார்; இது தணிப்பார் இங்கு யார் என இசைப்பார் -

இவ்வெள்ளத்தை வற்றச் செய்பவர் இந்நிலவுலகில் யாவருளர் என்று

கூறுவார்; இது தணிப்பான் - இதனைத் தணிக்கின்றவன், பொங்கு

ஆலம் உண்டருள் சுந்தரன் அலது யார் எனப்புகல்வார் -

கொதித்தெழுந்த ஆலாலம் என்னும் நஞ்சினை உண்டருளிய சோம

சுந்தரக்கடவுளையல்லாது வேறுயாவருளர் என்று புகல்வார்.

காவலன் முறை தவறிந் இயற்கையல்லன

செயற்கையிற்றோன்றுமாகலின் ‘நங்கோமகன் செங்கோல்

பிழைத்தனனோ’ என்றனரென்க. யார் ஆரென மருவிற்று.

அலதியார், குற்றிய லிகரம் அலகுபெறாது நின்றது. (63)





	 	 	 அடுத்தாயிரங் குண்டோதர ரெதிரேற்றிருந் தகல்வாய்

			மடுத்தாலுமி தடங்காதென மதிப்பாரிது தனையும்

			எடுத்தாயிர முககங்கையி னிறைவன்சடை யேறக்

			கொடுத்தாலல தடங்காதிதன் கொடுங்கோபம தென்பார்.



(இ - ள்.) ஆயிரம் குண்டோதரர் அடுத்து எதிர் ஏற்று

இருந்து - அளவிறந்த குண்டோதரர்கள் இதனை அடுத்து எதிரே

மறித்து நின்று, அகல்வாய் மடுத்தாலும் இது அடங்காது என

மதிப்பார் - அகன்ற தங்கள் வாய்களை வைத்துப்பருகினாலும்

இது அடங்காதென்று கருதுவார்; ஆயிரமுக கங்கையின் -

ஆயிரமுகங்களையுடைய கங்கையை எடுத்து வைத்ததுவோல,

இதுதனையும் - இதனையும், இறைவன் எடுத்து சடை

ஏறக்கொடுத்தல் அலது - இறைவன் எடுத்துத்தன் சடையின் கண்

ஏறுமாறு கொடுத்தால் அல்லாமல், இதன் கொடுங்கோபம்

அடங்காது என்பார் - இதன் கொடியசினம் அடங்காது என்று

கூறுவர்.

இதடங்காது, விகாரம். கோபமது, அது பகுதிப் பொருள்

விகுதி. (64)





	 	 	 வானாறிழி நதியாயிர முகத்தால்வரு வதுபோல்

			ஆனாதெழு நீத்தந்தணி யாவாறுகண் டன்பு

			தானாகிய சிவனன்பரை யொறுக்குந்தறு கண்ணர்

			போனார்தம தகத்தேயுள பொருள்பேணுதல் கருதா.



(இ - ள்.) வான் ஆறு இழி நரி - வானின் வழியே இழியும்

கங்கையாறு, ஆயிரமுகத்தால் வருவதுபோல் - ஆயிர முகத்தோடு

வருவதைப்போலஇ ஆனாது எழு நீத்தம் - இடையறாது பெருகும்

நீர்ப்பெருஙககு, தணியாவாறு - குறையாத தன்மையை, அன்புதான்

ஆகிய சிவன் அன்பரை ஒறுக்கும் தறுகண்ணர் கண்டு - அன்பே

வடிவாகிய சிவனடியாராகிய வாதவூரரை ஒறுக்கும் வன்கணாளர்கள்

பார்த்து, தமது அகத்தே உள பொருள் பேணுதல் கருதா போனார்

- தங்கள் இல்லின்கண் உள்ள பொருளைப் பாதுகாத்தல் கருதிச்

சென்றனர்.

அன்பு தானாகிய அன்பரை என்க. (65)





	 	 [அறுசீரடியாசிரிய விருத்தம்]

வழுதிதன் றமர்விட் டேக மதுரைநா யகன்பாலேகி

அழுதிசை பாடுந் தொண்டி லகப்படும் பாதம் போற்றி

தொழுதுகொண் டறிவா யூறுஞ் சுகப்பெருங் கடலின் மூழ்கி

எழுதுசித் திரம்போன் மன்னி யிருந்தனர் வாதவூர்.

	 		 (இ - ள்.) வாதவூரர் - வாதவூரடிகள், வழுதி தன்தமர்

விட்டு ஏக - பாண்டியன் தண்டலாளர் தம்மை விட்டுப்போக,

மதுரை நாயகன்பால் ஏகி - மதுரை நாயகனாகிய சோமசுந்தரக்

கடவுளிடத்துச்சென்று, அழுது இசைபாடும் தொண்டில்

அகப்படும்பாதம் போற்றி - அன்பால் அழுது இசைத்தமிழால்

வழுத்துதலாகிய திருத்தொண்டின்கண் அகப்படுகின்ற திருவடியைத்

துதித்து, தொழுதுகொண்டு - வணங்கி, அறிவாய் ஊறும் சுகப்பெருங்

கடலில் மூழ்கி - அறிவுமயமாய்ச் சுரக்கும் இன்பக்கடலுள் மூழ்கி,

எழுது சித்திரம்போல் மன்னி இருந்தனர் - எழுதி வைத்த

சித்திரத்தைப்போல் அசைவற்று இருந்தருளினர்.

பத்திவலையில் அகப்படும் பாதம் என்றபடி. அறிவாய் மூழ்கி

என இயைத்தலுமாம். (66)

ஆகச் செய்யுள் - 2991



* * *





	 	 அறுபத்தொன்றாவது மண் சுமந்த படலம்





[எழுசீரடியாசிரிய விருத்தம்]

பண்சு மந்தமறை நாட ரும்பொருள் பதஞ்சு மந்தமுடி

யார்மனம்

புண்சு மந்ததுயர் தீர வந்தபரி நகரி ளாயடவி போனபின்

விண்சு மந்தசுர நதியெ னப்பெருகு வித்த வையையிது

விடையவன்

மண்சு மந்துதிரு மேனி மேலடி வடுச்சு மந்தகதை

யோதுவாம்.



(இ - ள்.) பண்சுமந்த மறை நாடரும் பொருள் -

இசையினைத்தாங்கிய மறைகளும் நாடுதற்கு அரிய மெய்ப்

பொருளாகிய இறைவனது, பதம் சுமந்த முடியார் - திருவடியைத்

தாங்கிய முடியினையுடைய வாதவூரடிகளின், மனம் புண் சுமந்த

துயர் தீரவந்த பரி - மனம் புண்படுதற்குக் காரணமாகிய துயரம்

நீங்குமாறு வந்த குதிரைகள், நரிகளாய் அடவிபோனபின் -

நரிகளாகிக் காட்டிற்குச் சென்ற பின்னர், விண் சுமந்த சுரநதி எனப்

பெருகுவித்த வையை இது - வானாற் சுமக்கப் பட்ட தேவயாறாகிய

கங்கையைப்போல வையையைப் பெருகுவித்த திருவிளையாடல் இது;

விடையவன் - ஆனேற்றினையுடைய அவ்விறைவன், மண் சுமந்து

திருமேனிமேல் அடிவடுச் சுமந்த கதை ஓதுவாம் - மண்ணைச்

சுமந்து திருமேனியின் கண் பிரம்படியின் தழும்பினைத் தாங்கிய

திருவிளையாடலை (இனிக்) கூறுவாம்.



புண்சுமந்த துயர் - புண்படுதற்கு ஏதுவாகிய துயர்;

பெயரெச்சம் காரியப் பொருட்டு. (1)





	 	 கருங்க டற்றிரை யிடைக்கி டந்துகழல் கலமெ னக்கன

முகடளாய்

வரும்பு னற்பரவை யுட்கி டந்துநகர் மறுகி யுட்கமற

வேலினான்

ஒருங்க மைச்சரை விளித்து நீர்கரை சுமந்தொ துக்கிவரு

மோதநீர்ப்

பொருங்க தத்தினை யடக்கு வீரென வமைச்சருந் தொழுது

போயினார்.



(இ - ள்.) ககன முகடு அளாய்வரும் புனல் பரவையுள் -

வானின் முடியை அளாவிவரும் புனற் பரப்பினுள், கருங்கடல்

திரையிடைக்கிடந்து சுழல் கலம் என - கரிய கடலின் அலையினூடு

கிடந்து சுழலும் கப்பலைப்போல, நகர் கிடந்து மறுகி உட்க -

நகரமானது கிடந்து சுழன்று வருந்தாநிற்க, மறவேலினான் -

கொலைத்தொழிலையுடைய வேற்படையேந்திய பாண்டியன், ஒருங்கு

அமைச்சரை விளித்து - மந்திரிகளை ஒரு சேர அழைத்து, நீர் கரை

சுமந்து - நீர் கரைபோட்டு வரும் ஓதநீர் ஒதுக்கி - பெருகிவரும்

வெள்ளநீரை ஒதுக்கி, பொரும் கதத்தினை அடக்குவீர் என -

கரையை மோதும் அதன் விரைவினை அடக்குவீராக என்று கூற,

அமைச்சரும் தொழுது போயினார் - மந்திரிகளும்

வணங்கிப் போனார்கள்.

பரவை - பரப்பு. கரை சுமந்து - கரைபோட்டு; இயற்றுதற்

கருத்தாவின் தொழிலை ஏவுதற் கருத்தாவின்மேல் வைத்துக்

கூறினார்.பொரும் - மோதும், போர்செய்யும். கதம் - விரைவு,

கோபம். (2)





	 	 	 வெறித்த டக்கைமத யானை மந்திரிகள் வேறு வேறுபல

குடிகளுங்

குறித்தெ டுத்தெழுதி யெல்லை யிட்டளவு கோல்கி

டத்திவரை கீறியே

அறுத்து விட்டுநக ரெங்க ணும்பறை யறைந்த ழைத்துவிடு

மாளெலாஞ்

செறித்து விட்டவ ரவர்க்க ளந்தபடி செய்மி னென்றுவரு

வித்தனர்.

	 	 		 (இ - ள்.) வெறித்தடக்கை மதயானை மந்திரிகள் -

மதவெறியினையும் பெரிய துதிக்கையினையுமுடைய யானையை

யுடைய அமைச்சர்கள், வேறு வேறு பல குடிகளும் - வெவ்வேறு

வகைப்பட்டபல குடிகளையும், குறித்து எடுத்து எழுதி - ஆராய்ந்து

எடுத்து எழுதி, எல்லையிட்டு - தொகை முடிவுகட்டி, அளவு கோல்

கிடத்தி வரைகீறி அறுத்து விட்டு - அளவுகோல் போட்டு அளந்து

கோடு கிழித்து வரையறுத்து, நகர் எங்கணும் பறை அறைந்து

அழைத்து - நகர் முழுதும் பறை சாற்றி அழைத்து, விடும் ஆள்

எலாம் செறித்து விட்டு - அவ்வக் குடிகள் விட்ட கூலியாட்களை

யெல்லாம் ஓரிடத்தல் தொகவைத்து, அவர் அவர்க்கு அளந்தபடி

செய்மின் என்று வருவித்தனர் - அவரவர்க்கு அளந்து

வரையறுத்தபடி செய்யுங்கள் என்று கூறி அவ்வவ்விடத்துக்கு

அவரவரை வரவழைத்தனர்.

அவரவர் அணைகோலுதற்குரிய பங்கினை அளந்து

வரையறுத்து என்க. பறை யறைந்து என்பது அரசனெடுத்த

ஆலயம் என்புழிப்போலப் பிறவினை விகுதி தொக்கு நின்றது. (3)





	 	 	 மண்டொ டுங்கருவி கூடை யாளரு மரஞ்சு மந்துவரு

வார்களும்

விண்டொ டும்படி நிமிர்ந்து வண்டுபடு விரிபசுந் தழைப

லாலமுங்

கொண்ட திர்த்துவரு வாரும் வேறுபல கோடி கூடிய

குழாமுநீர்

மொண்ட ருந்தவரு மேக சாலமென வருபு னற்கரையின்

மொய்த்தனர்.

	 	 		 (இ - ள்.) மண்தொடும் கருவி கூடையாளரும் -

மண்வெட்டுங் கருவியுடன் கூடையுங் கொண்டுவருவார்களும், மரம்

சுமந்து வருவார்களும் - மரங்களைச்சுமந்து வருவார்களும்,

விண்தொடும்படி நிமிர்ந்து வண்டுபடு விரிபசுந்தழை -

வானையளாவுமாறு ஓங்கி வண்டுகள் மொய்த்த விரிந்த பசிய

தழையையும், பலாலமும்கொண்டு அதிர்த்துவருவாரும் -

வைக்கோலையும் சுமந்து கொண்டு ஆரவாரஞ் செய்து

வருவார்களும், வேறுபல கோடி கூடிய குழாமும் - இவர்கட்கு

வேறாகப் பலகோடி யாகத் திரண்ட கூட்டங்களுமாய், நீர் மொண்டு

அருந்த வரும் மேகசாலம் என - நீரினை முகந்து பருகுதற்கு வரும்

முகிற் கூட்டம்போல, வரு புணல் கரையில் மொய்த்தனர் -

பெருகிவரும் புனற் கரையின்கண் மொய்த்தார்கள்.

நிமிர்ந்து என்னும் முதல்வினை சினையின்மேலேற்றிக்

கூறப்பட்டது. மொண்டு, முகந்து என்பதன் மரூஉ. புனற்கரை -

யாற்றின்கரை. (4)





	 	 	 கிட்டு வார்பரி நிறுத்து வாரரவு ருட்டு வாரடி கிடத்துவார்

இட்டு வார்தழை நிரப்பு வார்விளி யெழுப்பு வார்பறை

யிரட்டுவார்

வெட்டு வார்மண லெடுத்து வார்செல வெருட்டு வார்கடிது

துடுமெனக்

கொட்டு வார்கரை பரப்பு வாருவகை கூரு வார்குரவை

குழறுவார்.

	 	 		 (இ - ள்.) கிட்டுவார்பரி நிறுத்துவார் - நெருங்கிக்

குதிரைமரம் நிறுத்தி, அரவு உருட்டுவார் அடி கிடத்துவார் -

வைக்கோலாற் பாம்புபோல உருட்டி அக்குதிரை மரத்தினடியிற்

கிடத்தி, வார் தழை இட்டு நிரப்புவார் - நீண்ட தழைகளை யிட்டு

நிரப்பி, விளி எழுப்புவார் பறை இரட்டுவார் - மகிழ்ச்சியால்

ஓசையை எழுப்பிப் பறையடிப்பார்கள்; வெட்டுவார் மணல்

எடுத்துவார் செல வெருட்டுவார் - வெட்டுமணலை எடுத்துச்

செல்வார் விரைந்து செல்ல அச்சுறுத்துவார், கடிது துடுமெனக்

கொட்டுவார் கரைபரப்புவார் - விரைந்து துடுமென்று மணலைக்

கொட்டிக் கரையின்கண் பரப்புவார்கள்; உவகை கூருவார் குரவை

குழறுவார் - மகிழ்ச்சி மிக்குக் குரவைப் பாடலைப் பாடுவார்கள்.

கிட்டுவார் முதலியவற்றை முற்றாகவே உரைத்தலுமாம்.

பரிநிறுத்தல் - குதிரைப் பாய்ச்சலாக மரங்களை நிறுத்துதல்;

இங்ஙனம் நிறுத்திய மரம் குதிரை மரம் எனப்படும.் அரவு

உருட்டுதல் - வைக்கோல் முதலியவற்றைப் பாம்புபோல்

உருட்டுதல்; இது பாம்பு எனப்படும். பரி, அரவு, என்பன

ஆகுபெயர். விளியெழுப்புதல் - கூவுதல்; சீழ்க்கை யொலி

எழுப்புதலுமாம். எடுத்துவார் - எடுப்பார். துடுமென,

ஒலிக்குறிப்பு. (5)





	 	 	 கட்டு வார்கரை யுடைப்ப* நீர்கடுகல் கண்டு நெஞ்சது

கலங்குவார்

மட்டி லாதமுனி வென்னை யன்னையினி யாறு கென்றெதிர்

வணங்குவார்

கொட்டு வார்மண லுடைப்ப டங்கமகிழ் கொள்ளு

வார்குரவை துள்ளுவார்

எட்டு மாதிரமு மெட்ட வாயொலி யெழுப்பு வார்பறை

யிரட்டுவார்.

	 	 		 (இ - ள்.) கட்டு வார் கரை உடைப்ப நீர் கடுகல் கண்டு -

கட்டிய நீண்ட கரையை உடைப்பதற்கு நீர் விரைந்து

வருதலைக்கண்டு, நெஞ்சது கலங்குவார் - உள்ளங் கலங்கி,

அன்னை - தாயே, மட்டு இலாத முனிவு என்னை - எங்கள்மேல்

அளவில்லாத சினம் எதற்கு, இனி ஆறுக என்று எதிர் வணங்குவார்

- இனி ஆறக்கடவை என்று வேண்டி எதிரே வணங்கி, மணல்

கொட்டுவார் -மணலைக் கொட்டுவார்கள்; உடைப்பு அடங்க மகிழ்

கொள்ளுவார் குரவை துள்ளுவார் - உடைப்பு அடங்க

அதனைக்கண்டு மகிழ்ச்சி கொண்டு குரவையாடுவர்; எட்டு

மாதிரமும் எட்ட டவா யொலி எழுப்புவார் பறை இரட்டுவார் -

எட்டுத் திக்குகளுக்கும் எட்டுமாறு வாயினால் ஒலிசெய்து

பறையடிப்பார்கள்.

நெஞ்சது, அது பகுதிப்பொருள் விகுதி. ஆறுகென்று, அகரந்

தொக்கது. எட்ட - அணைய. (6)



* * *



(பா - ம்.) * கரையுடைப்பு.





	 	 [அறுசீரடியசிரிய விருத்தம்]



இந்நிலை யூரி லுள்ளார் யாவர்க்குங் கூலி யாளர்

துன்னிமுன் னளந்த வெல்லைத் தொழின்முறை மூண்டு செய்வார் அந்நிலை நகரின் றென்கீழ்த் திசையுளா ளளவி

லாண்டு

மன்னிய நரைமூ தாட்டி யொருத்தபேர் வந்தி யென்பாள்.

(இ - ள்.) இந்நிலை - இங்ஙனமாக, ஊரில் உள்ளார்

யாவர்க்கும் - ஊரிலுள்ள அனைவருக்கும், கூலியாளர் துன்னி முன்

அளந்த எல்லை - கூலியாட்கள் வந்து செறிந்து முன்னரே

அவரவர்க்கு அளந்து விட்ட; எல்லையின்கண் நின்று, முறை

தொழில் மூண்டு செய்வார் - முறைப்படி தொழிலை மேற்கொண்டு

சய்வா ராயினர்; அந்நிலை - அப்போது, நகரின்தென்

கீழ்த்திசையுளாள் - அந்த நகரத்தின் தென் கிழக்குத்

திசையிலுள்ளவளும், அளவு இல் ஆண்டு மன்னிய நரை மூதாட்டி

ஒருத்தி - அளவில்லாத ஆண்டுகள் பொருந்திய நரைத்த

முதுமையளுமாகிய ஒருத்தி, பேர் வந்தி என்பாள் - வந்தி என்னும்

பெயருடையவள்.

அளவில் ஆண்டு மன்னிய - அளவற்ற யாண்டுகள் கழிந்த.

மூதாட்டி - முதுமையை ஆள்பவள். (7)





	 	 	 	 செவியுண வான வேத சிரப்பொரு ளுணர்ந்து செந்தீ

அவியுண வூட்டு மீச னன்பரி னாற்ற நோற்ற

தவநிறை பேறு துய்ப்பா டாயிலார்க் கன்னை யொப்பாள்

சுவையுறு பிட்டு விற்றுண் டொழிலினா டமிய ளாவாள்.

	 (இ - ள்.) செவி உணவு ஆனவேத சிரப்பொருள் உணர்ந்து

- செவியுணவாகிய மறை முடியின் பொருளினை உணர்ந்து, செந்தீ

அவியுணவு ஊட்டும் ஈசன் அன்பரின் - சிவந்த வேள்வித் தீயின்

கண் அவியாகிய உணவினை உண்பிக்கும் இறைவனடியார்களினும்,

ஆற்ற நோற்ற தவம் - மிகச் செய்த தவத்தினது, நிறை பேறு

துய்ப்பாள் - நிறைந்த பயனை நுகருவாள்; தாய் இலார்க்கு அன்னை

ஒப்பாள் - அன்னையில்லாதவர்கட்கு அன்னை போல்வாள்; சுவை

உறு பிட்டு விற்று உண்தொழிலினாள் - சுவை மிக்க பிட்டினை

விற்று உண்ணுந் தொழிலினையுடையாள்; தமியளாவாள் -யாருமற்ற

தனியள்.

இறைவற்கு அன்பினாற் பிட்டருத்தி ஏனோர் பெறுதற்கரிய

பேறு பெறுவாளாகலின் ‘அவயுணவூட்டு மீசனன்பரின் ஆற்றநோற்ற

தவநிறை பேறுதுய்ப்பாள்’ என்றார். தாயிலார்க்கு அன்னை

யொப்பாள் என்றது தாயில்லாத சிவபெருமானுக்கும் ஓர்

அன்னைபோல்வாள் என்பதோர் பொருளுந் தோன்ற நின்றது; மேல்

‘தந்தையொடு தாயின்றித் தனிக்கூலி யாளாக, வந்தவெனக்

கொருதாயாய்’ என இறைவன் கூறுமாறுங் காண்க. (8)





	 	 வைகலு மவித்த செவ்விப் பிட்டினை மருங்கு நான்கு

கைகளாய் முளைத்த முக்கட் கரும்பினை யரும்பு மூரற்

செய்கதிர் முகத்தா னந்தத் தேறலை யால வாயெம்

ஐயனை யகத்தா னோக்கி யன்பினா லருத்தி விற்பாள்.

(இ - ள்.) வைகலும் - நாள்தோறும், அவித்த

செவ்விப்பிட்டினை - அவித்த பக்குவ மமைந்த பிட்டினை, மருங்கு

நான்கு கைகளாய் முளைத்த முக்கண் கரும்பினை - பக்கத்தில்

நான்கு கைகளாக முளைத்த மூன்று கண்களை யுடைய கரும்பினை,

அரும்பு மூரல் செய் - அரும்பிய புன்னகையினைச் செய்யும், கதிர்

முகத்து ஆனந்தத் தேறலை - விளக்கமாகிய திருமுகத்தினை

யுடைய இன்பத்தேனை, ஆலவாய் எம்ஐயனை- திருவாலவாயில்

எழுந்தருளிய எமது சோமசுந்தரக் கடவுளை, அகத்தால் நோக்கி

அன்பினால் அருத்திவிற்பாள் - உள்ளக் கண்ணால் நோக்கி

அன்பினால் முன் ஊட்டிப் பின்விற்பாள்.

கண் - விழி, கணு. மூரலையுடைய கதிர் செய்யும் முகம்

என்றுமாம்.கரும்பும் தேனுமாகிய ஐயனை, நோக்கி,நோக்கனோக்கம். (9)





	 	 வளைந்தமெய் யுடைய வந்த மாதவ நரைமூதாட்டிக்*

களந்தபங் கடைப்பான் கூலி யாள்கிடை யாம லாற்றத்

தளர்ந்தினி யென்னே மன்னன் றண்டிக்கி னென்செய்

கேனென்

றுளந்தடு மாறிக் கூட லுடையநா யகனை யுன்னா.

(இ - ள்.) வளைந்த மெய்யுடைய அந்த மாதவ

நரைமூதாட்டிக்கு - கூனிய உடலையுடைய அந்தப் பெரிய

தவத்தையுடைய நரைத்த முதியாள் தனக்கு, அளந்த பங்கு

அடைப்பான் - அளந்துவிட்ட பங்கினை அடைப்பதற்கு, கூலியாள்

கிடையாமல் - கூலியாள் கிடைக்காமல், ஆற்றத்தளர்ந்து - மிகவும்

தளர்ந்து, இனி என்னே மன்னன் தண்டிக்கின்என்செய்கேன் என்று

- இனி என்னே வேந்தன் ஒறுத்தானாயின் யான் யாது

செய்வேனென்று, உளம் தடுமாறி - மனந்தடுமாறி, கூடல் உடைய

நாயகனை உன்னா - மதுரை நாயகனை நினைத்து.

மூதாட்டி தனக்கு என விரித்துக் கொள்க. அடைப்பான்,

வினையெச்சம். கூடல் நாயகன் தன்னை அடிமையாகவுடைய

நாயகன் என்க. (10)



* * *



(பா - ம்.) * மூதாட்டி.





	 	 பிட்டுவிற் றுண்டு வாழும் பேதையே னிடும்பை யென்ப

தெட்டுணை யேனு மின்றி யிரவியெங் கெழுகென் றிந்நாண்

மட்டுநின் னருளா லிங்கு வைகினேற் கின்று வந்து

விட்டதோ ரிடையூ றைய மீனவ னாணை யாலே.

(இ - ள்.) ஐய - ஐயனே, பிட்டு விற்று உண்டு வாழும்

பேதையேன் - பிட்டினை விற்று அதனால் வரும் ஊதியங்கொண்டு

உண்டு உயிர் வாழும் பேதையேனாகி யான், இந்நாள் மட்டும் -

இந்நாள் வரையிலும், நின்அருளால் இடும்பை என்பது எள்

துணையேனும் இன்றி - நினது திருவருளால் துன்பம் என்பது

எள்ளளவேனு மில்லாமல், இரவி எங்கு எழுக என்று இங்கு

வைகினேற்கு - சூரியன் எங்கேனும் எழக்கடவன் என்று கருதி

இங்கு இருந்த எனக்கு, மீனவன் ஆணையால் இன்று வந்து விட்டது

ஓர் இடையூறு - பாண்டியன் ஆணையினால் இன்று ஒரு இடையூறு

வந்து விட்டது.

எங்கேனும் என்பது எங்கு எனத் தொக்குநின்றது. எழுக

என்பதன் அகரந்தொக்கது. எங்கு எழுந்தால் எனக்கு

வருவதென்னை என்பது கருத்து;

"எங்கெழிலென் ஞாயி றெமக்கேலோ ரெம்பாவாய்"





என்னும் திருவாசகமும் காண்க. வந்து விட்டது, விடு

துணிவுப்பொருட்டு. (11)





	 	 	 துணையின்றி மக்க ளின்றித் தமரின்றிச் சுற்ற மாகும்

பணையின்றி யேன்று கொள்வார் பிறரின்றிப் பற்றுக்

கோடாம்

புணையின்றித் துன்பத் தாழ்ந்து புலம்புறு பாவி யேற்கின்

றிணையின்றி யிந்தத் துன்ப மெய்துவ தறனோ வெந்தாய்.

	 	 		 (இ - ள்.) துணை இன்றி மக்கள் இன்றி - நாயகனுமில்லாமல்

மக்களுமில்லாமல், தமர் இன்றி - கிளைஞருமில்லாமல், சுற்றமாகும்

பணைஇன்றி - நட்பினராய கூட்டமுமில்லாமல், என்று கொள்வார்

பிறர்இன்றி - என்று கொள்ளும் பிறரு மில்லாமல், பற்றுக்கோடாம்

புணை இன்றி துன்பத்து ஆழ்ந்து புலம்புறு பாவி யேற்கு -

(இவ்வாற்றால்) பற்றுக் கோடாகிய புணையின்றித் துன்பமாகிய

கடலுள் அழுந்திப் புலம்பும் பாவியாகிய எனக்கு, இன்று -

இப்பொழுது, இந்தத் துன்பம் இணை இன்றி எய்துவது - இந்தத்

துன்பம் ஒப்பின்றி வருவது, எந்தாய் - எமது தந்தையே, அறனோ -

அறமாகுமோ.

துணை - கணவன். பணை - கூட்டம். இணையின்றி -

இணையில்லையாக. (12)





	 	 	 தேவர்க்கு மரிய னாகுந் தேவனே யன்ப ராவார்

யாவர்க்கு மெளிய னாகு மீசனே வேந்த னாணைக்

காவற்செங் கோலார் சீற்றங் கடுகுமுன் கூலி யாளாய்

ஏவற்செய் வாரைக் காணே னேழையே னினியென்

செய்கேன்.

	 	 		 (இ - ள்.) தேவர்க்கும் அரியன் ஆகும் தேவனே -

தேவர்கட்கும் அரியனாகிய தேவனே, அன்பராவார்யாவர்க்கும்

எளியன் ஆகும் ஈசனே - அன்பராவார் அனைவருக்கும்

எளியனாகிய இறைவனே, வேந்தன் ஆணைக் காவல் செங்கோலார்

சீற்றம் கடுகு முன் - மன்னனது ஆணையை மேற்கொண்டு காக்கும்

செங்கோலை யுடைய அமைச்சர்களின் சினம் என்பால் விரைந்து

வருமுன், கூலியாளாய் ஏவல் செய்வாரைக் காணேன் கூலி யாளாக

வந்து எனது ஏவலைச் செய்பவரைக் கண்டிலேன்; ஏழையேன்

இனி என் செய்கேன் - ஏழையாகிய யான் இனி என் செய்வேன்.

இறைவன் தேவர்க்கும் அரியனாதலையும் அன்பர்க்கு

எளியனாதலையும்,

"மூவ ராலு மறியொணாமுத லாய வானந்த மூர்த்தியான்

யாவ ராயினு மன்ப ரன்றி யறியொணா மலர்ச் சோதியான்"



என்னும் திருவாசகத்தா லறிக. அமைச்சர் சீற்றத்துடன் கடுகி வந்து ஒறுக்குமுன் என்பாள் ‘சீற்றங்கடுகுமுன்’ என்றாள். (13)





	 	 	 கூலியாள்வருவ துண்டோ வென்றுதன் கொங்கை முற்றத்

தாலிபோற் கண்ணீர் சோர்வாள் குறித்துமுன்

பருத்தும்பிட்டை

வேலைநீர் ஞாலங் காண மிசைந்தவ ளிடும்பை தீர்ப்பான்

பாலினேர் மொழியாள் பாக மறைத்தருட் படிவங்

கொள்வார்.

	 	 		 (இ - ள்.) கூலியாள் வருவது உண்டோ என்று - கூலியாள்

வருவதுண்டோவென்று கருதி, தன் கொங்கை முற்றத்து - தனது

கொங்கை யிடத்தில், ஆலி போல் கண் நீர் சோர்வாள் -

மழைத்துளிபோலக் கண்ணீர் சிந்தும் அவ்வந்தி, முன்பு குறித்து

அருத்தும்பிட்டை - முன்பு மனத்தால் நினைத்து (யாரும் அறியாமல்)

புவியிலுள்ளார் காண உண்டு, அவள் இடும்பை தீர்ப்பான் - அவள் துன்பத்தை நீக்கும் பொருட்டு, பாலின்நேர் மொழியாள் பாகம்

மறைத்து - பாலை யொத்த மொழியினையுடைய பிராட்டியாரின்

பாகத்தை மறைத்து, அருள் படிவம் கொள்வார் - அருளல் உருவங்

கொள்வாராயினர்.

குறித்து - உள்ளத்தாற் சிந்தித்து. உலகினர் அறியாது முன்பு

அருந்திய பிட்டை இப்பொழுது அறிய உண்டு என்க. பாலினேர்,

சாரியை நிற்க உருபு தொக்கது. (14)





	 	 	 குறட்குநீ ரருத்தி வையைக் குடிஞையா யொழுகுங் கங்கை

		அறற்குழல் பிரிவி னாற்றா தன்பினா லவளைக் காண்பான்

		மறக்கய னெடுங்க ணாளை வஞ்சித்து வடிவ மாறிப்

		புறப்படு வாரைப் போலப் போதுவார் போத மூர்த்தி.

	 	 		 (இ - ள்.) குறட்கு நீர் அருத்தி - குண்டோதரனுக்கு நீரினை

ஊட்டி, வையைக் குடிஞையாய் ஒழுகும் - வையையாறாகச் செல்லா

நிறகும், கங்கை அறல் குழல் பிரிவின் ஆற்றாது - கங்கை என்னும்

கருமணலாகிய கூந்தலையுடைய நாயகியின் பிரிவினைப்

பொறுக்கலாற்றாது, அவளை அன்பினால் காண்பான் - அந்

நங்கையை அன்போடு காணுதற்கு, மறக்கயல் நெடுங்கணாளை

வஞ்சித்து - தருக்குடைய கயல் போலும் நீண்ட கண்களையுடைய

உமையம்மையை வஞ்சித்து, வடிவம் மாறி - திருவுருவம் மாறி,

புறப்படுவாரைப்போல் - புறப்படுவாரைப்போல, போதமூர்த்தி

போதுவார் - ஞான மூர்த்தியாகிய சோம சுந்தரக்கடவுள்

செல்வாராயினர்.

குடிஞை - யாறு. அறற்குழல - பெண் என்னுந் துணையாய்

நின்றதுமாம். பிரிவின் - பிரிவினால் எனலும் பொருந்தும். இது

தற்குறிப்பேற்றவணியின்பாற்படும். (15)





	 	 [கொச்சகக் கலிப்பா]

அழுக்கடைந்த பழந்துணியொன் றரைக்கசைத்து

விழுத்தொண்டர்

குழுக்கடந்த விண்டைநிகர் சுமையடைமேற் கூடைகவிழ்த்

தெழுக்கடந்து திசைகடந்திட் டிணைகடந்த

திருத்தோண்மேன்

மழுக்கடைந்து விளங்கியவாய் மண்டொடுதிண் படையேந்தி.

(இ - ள்.) அழுக்கு அடைந்த பழந்துணி ஒன்று அரைக்கு

அசைத்து - அழுக்குச் சேர்ந்த பழைய துணி ஒன்றினை

இடையிற்கட்டி, விழுத்தொண்டர் குழுக்கள் தந்த இண்டை நிகர்

சுமையடைமேல் - சீரிய தொண்டர் கூட்டங்கள் கட்டிச் சாத்திய

இண்டை மாலையை ஒத்த சும்மாட்டின்மேல், கூடை கவிழ்த்து -

கூடையினைக் கவிழ்த்து, எழுக்கடந்து திசை கடந்திட்டு

இணைகடந்த திருத்தோள் மேல் - தூணைவென்று திக்குகளைக்

கடந்து உவமையைக் கடந்த அழகிய தோளின் மேல், மழுக்கு

அடைந்து விளங்கிய வாய் - மழுங்குதலையுற்று விளங்கிய

வாயினை யுடைய, திண் மண்தொடு படை ஏந்தி - திண்ணிய

மண்வெட்டியை ஏந்தி.

மழுங்கு - மழுக்கு என வலித்தது. பலகாலும் மண்ணை

வெட்டுதலால் மழுங்கிய வாய் என்க. (16)





	 	 திடங்காதல் கொண்டறவோர் திருவேள்வி தருமமுதும்

இடங்காவல் கொண்டுறைவா ளருத்தமுது மினிதுண்டும்

அடங்காத பசியினர்போ லன்னைமுலைப் பாலருந்த

மடங்காத பெருவேட்கை மகவுபோற் புறப்பட்டார்.

(இ - ள்.) அறவோர் திடம் காதல் கொண்டு - முனிவர்கள்

உறுதியாகிய அன்பினைக் கொண்டு, திருவேள்விதரும் அமுதும் -

சிறந்த வேள்வியின்கண் தருகின்ற அவியையும், இடம் காவல்

கொண்டு உறைவாள் அருத்து அமுதும் - இடப்பாகத்தின்கண்

காவல் கொண்டு உறைபவராகிய பிராட்டியார் ஊட்டும் அமுதையும்,

இனிது உண்டும் - நன்றாக உண்டும், அடங்காத பசியினர் போல் -

அடங்காத பசியினையுடையார் போல, அன்னை முலைப்பால்

அருந்த மடங்காத பெரு வேட்கை மகவுபோல் புறப்பட்டார் -

தாயின் முலைப்பாலைப் பருகுதற்கு மடங்காத பேரவாவினையுடைய

மகவு போலப் புறப்பட்டருளினர்.

அடங்காத பசியினர் என்னும்படி மகவுபோற் புறப்பட்டார்

என்க. (17)





	 	 	 	 	 			 	 ஆலுமறைச் சிரமுடியா ரடிக்கமல நிலஞ்சூடக்

		கூலிகொடுத் தென்வேலை* கொள்வாருண் டோவென்றென்

		றோலமறைத் திருமொழிபோ லுரைபரப்பிக் கலுழ்கண்ணீர்

		வேலையிடைப் படிந்தயர்வாள் வீதியிடத் தணைகின்றார்.



(இ - ள்.) ஆலும் மறைச் சிரம் முடி ஆர் அடிக்கமலம் -

ஒலிக்கின்ற வேத முடியின் உச்சியிலுள்ள திருவடித் தாமரையை,

நிலம் சூட - நிலமகள் தரிக்கு மாறு, கூலிகொடுத்து என் வேலை

கொள்வார் உண்டோ என்று என்று - கூலியைக் கொடுத்து என்

வேலையை வாங்கிக் கொள்பவருண்டோ வென்று, ஓலமறைத்

திருமொழிபோல் உரைபரப்பி - ஒலிவடிவாகிய சிறந்த வேத மொழி

போலக் கூறி, கலுழ் கண்ணீர் வேலையிடப்படிந்து அயர்வாள்

- அழுகின்ற கண்ணீராகிய கடலிற் படிந்து துன்புறுவாளாகிய

வந்தியினது, வீதி யிடத்து அணைகின்றார் - வீதியின்கண்

வருகின்றார்.

வேத முடியின் மேலுள்ள திருவடி நிலந்தோயுமாறு நடந்து

வருகின்றார் என அருமையும் எளிமையும் தோன்றக் கூறியபடி.

உரை பரப்பி அடிக்கமலம் நிலஞ் சூட வீதியிடத்து அணைகின்றார்

என வினை முடிக்க. எனை வேலை கொள்வார் என்னும்

பாடத்திற்கு என்னை வேலை வாங்குவார் என்று உரைக்க. (18)





* * *



(பா - ம்.) * எனை வேலை.





	 	 	 தந்தைதாய் பிறரின்றி வருகின்ற தனிக்கூலி

		மைந்தனார் வாய்மலருங் குரல்கேட்டு வந்தியுந்தன்

சிந்தையா குலமிழந்து நல்கூர்ந்தார் செல்வமகத்+

		தந்தபோ தெழுமகிழ்ச்சி தலைக்கொள்ளப் புறம்போந்தாள்.



(இ - ள்.) தந்தை தாய் பிறர் இன்றி வருகின்ற - தந்தையும்

தாயும் வேறொருவரின்றி வருகின்ற, தனிக் கூலி மைந்தனார் வாய்

மலரும் குரல் கேட்டு - தனித்த கூலி மகனார் கூறிவரும் குலரைக்

கேட்டு, வந்தியும் தன் சிந்தை ஆகுலம் இழந்து - வந்தியும்தனது

மனக்கவலை யொழிந்து, நல் கூர்ந்தார் செல்வம் மக தந்த போது -

மக்கட் பேறின்மையாகிய வறுமையை யுடையார் மக்கட் பேறாகிய

செல்வத்தைப் பெற்ற காலத்து, எழுமகிழ்ச்சி தலைக்கொள்ளப் புறம்

போந்தாள் - அவர்க்குண்டாம் மகிழ்ச்சி தனக்கு வந்து கூட

வெளியே வந்தாள்.

தாம் எல்லார்க்கும் தந்தையும் தாயும் ஆவதன்றித் தமக்கு

வேறொருவர் தந்தை தாயாகப் பெறாத என்க. நல்கூர்ந்தார் -

பிள்ளையால் மிடிப்பட்டார்;

	 "நல்கூர்ந்தார் செல்வ மகள்"



என்னும் கலித்தொைக யடிக்கு நச்சினார்க்கினியர் இவ்வாறு

பொருள் கூறுதல் காண்க. வந்தியும் மகப்பெற்றாற் போலும்

மகிழ்ச்சி யெய்தினாள்; வந்தி என்பதற்கு மலடி யென்பதோர்

பொருளு முண்மையின் இது மிக்க நயமுடைத்து. (19)



* * *



(பா - ம்.) * எனை வேலை. +செல்வமிக. செல்வமகம்





	 	 	 	 	 		 	 அன்னையெனத் தன்பாலின் னருள்சுரந்து வருகாளை

	தன்னையழைத் தெனக்களந்த கரையடைத்துத் தருவாயோ

	என்னவிசைத் தனளாக வடைக்கின்றே னெனக்கன்னை

	பின்னையதற் கிடுங்கூலி யாதென்றார் பெருமுதியாள்.



(இ - ள்.) அன்னை எனத் தன்பால் இன் அருள் சுரந்து

வருகாளை தன்னை அழைத்து - தாய்போலத் தன்கண் இனிய

அருள் சுரந்து வரும் காளைப் பருவமுடையாரை அழைத்து, எனக்கு

அளந்த கரை அடைத்துத் தருவாயோ என்ன இசைத்தனளாக - என்

பங்குக்கு அளந்து விட்ட கரையினை அடைத்துத் தருவாயோ என்று

வினவினளாக; அன்னை - தாயே, அடைக்கின்றேன் - அடைத்துத்

தருவேன், பின்னை - அடைத்தபின், எனக்கு அதற்கு இடும்

கூலியாது என்றார் - எனக்கு அதற்காகக் கொடுக்குங் கூலி யாது

என்று கேட்டனர்; பெருமுதியாள் - பெரிய அம்முதியவள்.

அன்னையென அருள் சுரந்து எனலும், அன்னை யென

அழைத்து எனலும் பொருந்தும். (20)





	 	 	 பிட்டிடுவே னுனக்கென்றா ளதற்கிசைந்து பெரும்பசியாற்

		சுட்டிடநான் மிகமெலிந்தேன் சுவைப்பிட்டி லுதிர்ந்தவெலாம்

		இட்டிடுவா யதுமுந்தத் தின்றுநா னிளைப்பாறிக்

		கட்டிடுவே னின்னுடைய கரையென்றார் கரையில்லார்.



(இ - ள்.) உனக்குப் பிட்டு இடுவேன் என்றாள் - உனக்குக்

கூலியாகப் பிட்டுத் தருவேனென்று கூறினள்; கரை இல்லார் அதற்கு

இசைந்து - எல்லையில்லாத இறைவர் அதற்கு உடன் பட்டு,

பெரும்பசியால் சுட்டிடநான் மிகமெலிந்தேன் - பெரிய பசித்தீ

என்னைச்சுட அதனால் யான் மிக இளைத்தேன்; முந்த - யான்

வேலை செய்தற்கு முன்னரே, சுவைப் பிட்டில் உதிர்ந்த வெலாம் -

சுவை மிக்க பிட்டில் உதிர்ந்த பிட்டு முழுதும், இட்டிடுவாய் -

தருவாயாக; அது தின்று நான் இளைப்பாறி - அதனைத் தின்று நான்

சிறிது இளைப்பாறிக்கொண்டு, நின்னுடைய கரை கட்டிடுவேன்

என்றார் - நினது பங்குக் கரையைக் கட்டுவேனென்று கூறினர்.

பசி சுட்டிட அதனால் எனச் சுட்டுப் பெயர் வருவித்து உருபு

பிரித் தொட்டுக. சுட்டிட முதலியவற்றில் இடு துணைவினை.

கரையில்லார் - அளவைகளால் அளக்கப்படும் வரம்பு இல்லாதவர்.

(21)





	 	 	 தெள்ளியடு சிற்றுண்டி சிக்கடைந்த பொதிநீக்கி

			அள்ளியெடுத் தருந்தப்பா வென்றிட்டா ளரைக்கசைத்த

			புள்ளியுடைத் துகினீத்தார் புறத்தானை விரித்தேந்தி

			ஒள்ளியதென் றவளன்பு முடன்கூட்டி யமுதுசெய்வார்.



(இ - ள்.) தெள்ளிஅடு சிற்றுண்டி - மாவினைத் தெள்ளிச்

செய்த பிட்டினை, சிக்கு அடைந்த பொதி நீக்கி - அழுக்கடைந்த

மூடிய ஆடையை நீக்கி, அள்ளி எடுத்து அப்பா அருந்து என்று

இட்டாள் - அள்ளி யெடுத்து அப்பனே உண்பாயாக என்று கூறி

அளித்தனன்; அரைக்கு அசைத்த புள்ளி உடைத் துகில் நீத்தார் -

இடையிற் கட்டிய புள்ளியை யுடைய புலித்தோலுடையை நீக்கி

வந்தவர், புறத்தானை விரித்து ஏந்தி - முன்றானையை விரித்து

ஏந்தி, ஒள்ளியது என்று - இது மிக நன்றாயிருக்கிறதென்று, அவள்

அன்பும் உடன் கூட்டி அமுது செய்வார் - அவளது அன்பையும்

ஒருங்கு சேர்த்து அருந்துவாராயினர்.

சிக்கு - அழுக்கு. பொதி - மூடு துணி, அன்பினால் ‘அப்பா’

என்றாள். ஒள்ளியது - சிறந்தது. உண்டலை அமுது செய்தல்

என்பது பெரியோர் சம்பிரதாயம். (22)





	 	 	 அன்னைமுலைத் தீம்பாலி னரியசுவைத் திஹஃதந்தத்

			தென்னவனா யுலகாண்ட திருவால வாயுடைய*

			மன்னர்பிரான் றனக்கேயா மென்றென்று வாய்ப்பெய்து

			சென்னியசைத் தமுதுசெய்தார் தீவாய்நஞ் சமுதுசெய்தார்.

	 	 		 (இ - ள்.) அன்னை முலைத் தீம்பாலின் அரிய சுவைத்து

இஃது - தாயின் முலைப்பாலைவிட அரிய சுவையை யுடையதாகிய

இப்பிட்டு, அந்தத் தென்னவனாய் உலகு ஆண்ட - அந்தச் சுந்தர

பாண்டியனாய் இந்நிலவுலகை ஆண்டருளிய, திரு வாலவாயுடைய

மன்னர் பிரான் தனக்கேயாம் என்று என்று -

திருவாலவாயினையுடைய மன்னர் பெருமானுக்கே உரியதாகும்

என்று சொல்லிச் சொல்லி, வாய்ப் பெய்து - வாயிற்போட்டு, தீவாய்

நஞ்சு அமுது செய்தார் - தீயைப்போலும் வெம்மைவாய்ந்த

நஞ்சினை யுண்ட அவ்விறைவர், சென்னி அசைத்து அமுது செய்தார்

- முடிதுளக்கி அருந்தினர்.

அந்த மன்னர் பிரான் எனக் கூட்டுக. திருவாலவாயுடைய

மன்னர் பிரானுக்கே ஆகுமென்று பிட்டினைப் புகழ்ந்துரைப்பார்

போன்று உண்மை கூறம் நயம் பாராட்டற்குரியது. உவப்பாலும்

வியப்பாலும் சென்னியசைத்தார். கொடிய நஞ்சினையும் அமுது

செய்தவர் இப்பிட்டினை விடுவரோ என்னும் நயந் தோன்ற

‘தீவாய்நஞ் சமுது செய்தார்’ எனப் பெயர் கூறினார். (23)





	 	 	 தந்தையொடு தாயின்றித் தனிக்கூலி யாளாக

வந்தவெனக் கொருதாயா யருள்சுரந்து மாறாத

இந்தவிளைப் பொழித்தனையே யினிவேலைத்

தலைச்சென்றுன்

சிந்தைகளிப் பெழவேலை செய்வேனென்

றிசைத்தெழுந்தார்.

	 	 		 (இ - ள்.) தந்தையொடுதாய் இன்றி - தந்தையும்

தாயுமில்லாமல், தனிக் கூலியாளாக வந்த எனக்கு - தனித்த

கூலியாளாக வந்த எனக்கு, ஒரு தாயாய் அருள் சுரந்து - ஒரு

அன்னையாகி அருள் சுரந்து, மாறாத இந்த இளைப்ப ஒழித்தனையே

- நீங்காத இந்த இளைப்பினை நீக்கினையே (ஆனதால்), இனி

வேலைத்தலைச் சென்று - இனி வேலை நடக்குமிடஞ்

சென்று, உன் சிந்தை களிப்பு எழ - உன் மனம் மகிழ்ச்சி மிக,

வேலை செய்வேன் என்று இசைத்து எழுந்தார் - வேலை செய்வே

னென்று கூறி எழுந்தனர்.

தந்தை தாய் இல்லாத எனக்கு எனக் கூறுவது அழகிது;

இறைவன் ‘பிறவா யாக்கைப் பெரியோன்’ ஆகலின் அவற்குத்

தந்தை தாய் இன்மை அறிக;

	 "தாயுமிலி தந்தையிலி தான்றனியன் காணேடி"



என்பது திருவாசகம். வேலைத்தலை - வேலை செய்யுமிடம். (24)





	 	 	 தந்திவாய் மருப்பிடறி வருங்குடிஞைத் தடங்கரையில்

			வந்தியான் வந்தியா ளென்றேட்டில் வரைவித்துப்

			புந்தியா லுரையானூற் பொருளினா லளப்பரிய

			அந்திவான் மதிச்சடையார் கரையடைப்பா ராயினார்.

	 	 		 (இ - ள்.) தந்திவாய் மருப்பு இடறிவரும் - யானையின்

வாயிலுள்ள கொம்பினை இடறிக் கொண்டு வருகின்ற, குடிஞைத்

தடம் கரையில் வந்து -வையை யாற்றினது பெரிய கரையின்கண்

வந்து, யான் வந்தி ஆள் என்று ஏட்டில் வரை வித்து - யான்

வந்தியின் கூலியாள் என்று கணக்கில் எழுதுவித்து, புந்தியால்

உரையால் நூற்பொருளினால் அளப்பரிய - மனத்தினாலும்

மொழியாலும் நூற் பொருளினாலும் அளந்து காண்டற் கரிய,

அந்திவான் மதிச் சடையார் - செக்கர் வானிற் றோன்றும்

பிறையினை யணிந்த சடையை யுடைய இறைவர், கரை அடைப்பார்

ஆயினார் - கரையினை யடைக்கத் தொடங்கினார்.

வந்தியான் என்பதில் குற்றியலிகரம் அலகு பெற்றது.

எண்ணும்மைகள் தொக்கன. (25)





	 	 	 	 வெட்டுவார் மண்ணைமுடி மேல்வைப்பார் பாரமெனக்

			கொட்டுவார் குறைத்தெடுத்துக் கொடுபோவார் சுமடுவிழத்

			தட்டுவார் சுமையிறக்கி யெடுத்ததனைத் தலைபடியக்

			கட்டுவா ருடன்சுமந்து கொடுபோவார் கரைசொரிவார்.

	 		 (இ - ள்.) மண்ணை வெட்டுவார் - மண்ணினை வெட்டுவார்;

முடி மேல் வைப்பார் - அதனைத் தூக்கி முடியின்கண்வைப்பார்;

பாரம் எனக்கொட்டுவார் - பாரம் அதிகமென்று கூறிக் கீழே

கொட்டுவார்; குறைத்து எடுத்துக் கொடுபோவார் - அதனைக்

குறைத்து எடுத்துக்கொண்டு போவார்; சுமடுவிழத்தட்டுவார் - சும்மாடு விழுமாறு தட்டுவார்; சுமை இறக்கி அதனை எடுத்துத்

தலைபடியக்கட்டுவார் - சுமையைக் கீழே இறக்கி வைத்து

அச்சும்மாட்டினை எடுத்துத் தலையிற் படியுமாறு கட்டுவார், உடன்

சுமந்துகொடுபோவார் கரை சொரிவார் - விரைந்து - சுமந்து கொண்டு போய்க் கரையிற் கொட்டுவார்.

சுமடு - சுமையடை; சும்மாடு. (26)





	 	 	 	 	 			 	 இவ்வண்ண மிவரொருகா லிருகான்மண் சுமந்திளைத்துக்

கைவண்ண மலர்கன்றக் கதிர்முடிமேல் வடுவழுந்த

மைவண்ண னறியாத மலரடிசெம் புனல்சுரந்து

செவ்வண்ணம் படைப்பவொரு செழுந்தருவின்

மருங்கணைந்தார்.



(இ - ள்.) இவர் இவ்வண்ணம் ஒரு கால் இருகால் மண்

சுமந்து இளைத்து - இவர் இங்ஙனம் ஒரு முறை இருமுறை

மண்ணைச் சுமத்தலால் உடல் மெலிந்து, கைவண்ணமலர் கன்ற -

திருக்கைகளாகிய செந்நிறமுடைய தாமரை மலர்கள் கன்றவும்,

கதிர்முடிமேல் வடு அழுந்த - ஒளி பொருந்திய முடியின்கண் வடு

அழுந்தவும், மைவண்ணன் அறியாத மலர் அடி - முகில் போலும்

நிறமுடைய திருமாலறியாத தாமரை மலர் போலுந்திருவடிகள்,

செம்புனல் சுரந்து செவ்வண்ணம் படைப்ப - குருதி சுரந்து

செந்நிறத்தைப் பெறவும், ஒரு செழுந்தருவின் மருங்கு அணைந்தார் -

ஒரு செழிய மரத்தினது நிழலை அடைந்தனர்.

கன்ற முதலிய எச்சங்கள் காரணப்பொருளன. கொன்றை நீழல்

என்பர் கடவுள்மாமுனிவர். (27)





	 	 	 	 தருமேவு மலைமகளுஞ் சலமகளு மறியாமற்

			றிருமேனி முழுதுநில மகடீண்டித் திளைப்பெய்தக்

			குருமேவு மதிமுடியைக் கூடையணை மேற்கிடத்தி

			வருமேரு வனையார்தம் வடிவுணர்ந்து துயில்கின்றார்.



(இ - ள்.) தருமேவும் மலைமகளும் - மரங்கள் பொருந்திய

மலையரையன் புதல்வியாராகிய உமையம்மையாரும், சலமகளும்

அறியாமல் - கங்காதேவியாரும் அறியாமல், திருமேனி முழுதும் -

தமது திருவுடல் முழுதையும், நிலமகள் தீண்டித் திளைப்பெய்த -

நிலமகள் பரிசித்துத் திளைக்க, குருமேவும் மதிமுடியை - நிறம்

பொருந்திய சந்திரனை யணிந்த முடியினை, கூடை அணைமேல்

கிடத்தி - கூடையாகிய அணையின் மேல் வைத்து, வருமேரு

அனையார் - வளருகின்றமேரு மலையை யொத்த இறைவர், தம்

வடிவு உணர்ந்து துயில்கின்றார் - தமது வடிவினை உணர்ந்து

துயில்கொள்கின்றார்.

தருமேவு என்றது மலைக்கு அடை. குரு - நிறம்; ஒளி. அணை

- தலையணை. துயிலுதல் ஓர் விளையாட்டேயன்றி, ஏனையோர்

போல மயக்கத்தால். துயில்கின்றாரல்லர் என்பார் ‘தம் வடிவுணர்ந்து

துயில்கின்றார்’ என்றார். வடிவுணர்ந்து - சொரூபத்தை உணர்ந்து

கொண்டு. (28)





	 	 	 	 அத்தருவே யாலநெடுந் தருவாக வலைபுரட்டித்

			தத்திவரும் புனலடைப்பார் சனகாதி முழுதுணர்ந்த

			மெய்த்தவராய்க் கண்களிப்ப மெய்யுணர்ச்சி மோனமயச்

			சுத்தவுருத் தெளிவிப்பா ரெனத்துயிலுந் துயிலுணர்ந்தார்.



(இ - ள்.) அத்தருவே நெடும் ஆலந்தருவாக - அந்த மரமே

நீண்ட வடவால மரமாக, அலைபுரட்டித் தத்திவரும்புனல

அடைப்பார் - அலைகளை வீசித் தத்திக் கொண்டு வரும் நீரை

அடைப்பவர்களே, சனக ஆதி முழுது உணர்ந்த மெய்த்தவ ராய்க்

கண் களிப்ப - சனகன் முதலாகிய முற்று முணர்ந்த உண்மைத்தவ

முடையாராகிக் கண் களிகூர, மெய் உணர்ச்சி மோனமய சுத்த உருத்

தெளிவிப்பார் என - மெய்யுணர்வால் பெறப்படும் மோனமயமாகிய

தமது தூய அருளுருவினைத் தெளிவிப்பாரைப் போல, துயிலும்

துயில் உணர்ந்தார் - தூங்கும் தூக்கத்தினின்றும் விழித்தனர்.

முழுதுணர்ந்த சனகாதி மெய்த்தவராய் என மாறுக. மோன

நிலையிலிருந்து தெளிவிப்பாரெனத்துயிலும் துயில் என்க. (29)





	 	 	 	 ஆடுவார் சாமமெனத் தித்திக்கு மமுதவிசை

			பாடுவார் நகைசெய்வார் தொழில்செய்வார் பராக்கடையக்

			கோடுவார் மணல்குவிப்பார் குதிப்பார்தூ ளெழவடிபாய்ந்

			தோடுவா ருடன்மீள்வா ருன்மத்த ரெனவிருப்பார்.

	 		 (இ - ள்.) ஆடுவார் - கூத்தாடுவார்; சாமம் எனத் தித்திக்கும் அமுத இசை பாடுவார் - சாமவேதத்தைப்போலச் சுவைபயக்கும் அமுதம் போலும் இசையினைப்பாடுவார்; நகை செய்வார் -

சிரிப்பார்; தொழில் செய்வார் பராக்கு அடைய - வேலை

செய்பவர்கள் பராக்கினை அடையுமாறு, வார் கோடு மணல்

குவிப்பார் குதிப்பார் - நீண்ட கரையின்கண் மணலைக் குவித்துத்

தாண்டுவார்; அடிதூள் எழ பாய்ந்து ஓடுவார் - காலிலுள்ள துகள்

மேலே எழுமாறு பாய்ந்து ஓடுவார்; உடன் மீள்வார் - உடனே

திரும்புவார்; உன்மத்தர் என இருப்பார் - உன் மத்தரைப் போலப்

பேசாமல் இருப்பார்.



பராக்கடைய என்பதனை ஆடுவார் முதலியவற்றுக்கும்

காரியமாக்குக. பராக்கு அடைய - பராக்குப் பார்க்க; தமது

தொழிலை விட்டு வேடிக்கை பார்க்க. (30)





	 	 	 	 வேலையினா லறவருந்தி யிளைத்தார்போன் மெய்வேர்வை

		காலமிசை மூச்செறிந்து வாயொலியாற் காற்றழைத்துச்

		சாலநெடும் பசியினர்போற் றளர்ந்தடியா ளிடும்பிட்டின்

		மேலடைந்த விருப்பினராய் மீண்டுமவள் பாலணைவார்.

	 	 		 (இ - ள்.) வேலையினால் அறவருந்தி இளைத்தார் போல் -

வேலையினாலே மிகவும் வருந்தி மெலிந்தவர் போல, மெய்

வேர்வை கால - உடல் வேர்வையினைச் சிந்த, மிசை மூச்சு எறிந்து

- மேல் மூச்சு விட்டு, வாய்ஒலியால் காற்று அழைத்து -

வாயைக்குவித்துச்செய்யும் ஒலியினால் காற்றினை அழைத்து, சால

நெடும் பசியினர் போல் தளர்ந்து - மிகவும் நீண்டகாலத்துப்

பசியுடையார்போலத் தளர்வுற்று, அடியாள் இடும்பிட்டின் மேல்

அடைந்த விருப்பினராய் - அடியாளாகிய வந்தி கொடுக்கும்

பிட்டின் கண்சென்றடைந்த விருப்பினை யுடையவராய், மீண்டும்

அவள் பால் அணைவார் - மீளவும் அவளிடஞ் செல்வாராயினர்.

இளைத்தார் போல் என்றும், பசியினர் போல் என்னும்

கூறியது இவை யெல்லாம் நாடகமாத்திரமேயன்றி உண்மையல்ல

என்றற்கு. வாயைக்குவித்து எழுப்பும் சீழ்க்கை யொலியால் காற்று

வருவித்தல் பணியாளரிடைக் காணப்படும் வழக்கு. (31)





	 	 [அறுசீரடியாசிரிய விருத்தம்]

இடும்பைநோய் வெள்ள நீந்தி யின்பநீர் வெள்ளத் தாழ்ந்த

கொடும்புற முதியாண் முன்போய்க் கூறுவார் கோலுக் கேற

இடம்படு கரைக ளெல்லா மடைபடு கின்ற வின்னங்

கடும்பசி யுடையே னன்னே பிட்டிடு கடிதி னென்றார்.

(இ - ள்.) இடும்பை நோய் வெள்ளம் நீந்தி - துன்ப

நோயாகிய வெள்ளத்தினை நீந்திக்கடந்து, இன்பநீர் வெள்ளத்து

ஆழ்ந்த - இன்பமாகிய வெள்ளத்தில் அழுந்திய, கொடும்புறம்

முதியாள் முன்போய் - வளைந்த முதுகினையுடைய முதியவளாகிய

வந்தியின் முன் சென்று, கூறுவார் - சொல்லுவார்; கோலுக்கு ஏற

இடம்படு கரைகள் எல்லாம் அடைபடுகின்ற - அளந்து

விட்டகோலுக்குப் பொருந்த இடமகன்ற கரைகளெல்லாம்

அடைபடுகின்றன; அன்னே - தாயே, இன்னம் கடும்பசி உடையேன்

- யான் இன்னும் மிக்க பசியுடையேன் (ஆகலின்), கடிதின் பிட்டு

இடு என்றார் - விரைவில் பிட்டு இடுவாயாக என்று கூறியருளினர்.

நீர் வெள்ளத்துக்கு அடை. ஏற - பொருந்த. கடும்பசி - மிக்க

பசி. (32)





	 	 ஆங்கவ ளப்போ தட்ட சிற்றுண வளித்தா ளையர்

வாங்கியங் கையு நாவுங் கனலெழ வாயிற் பெய்து

பாங்கிரு கொடிறு மொற்றிப் பதமுறப் பருகிக் கொண்டு

நீங்கிமுன் போலப் போந்து நெடுங்கரை யடைக்க லுற்றார்.

(இ - ள்.) ஆங்கு அவள் அப்போது அட்ட சிற்றுணவு

அளித்தாள் - அவ்விடத்தில் அவ்வந்தி அப்பொழுது செய்த

பிட்டினைக் கொடுத்தாள்; ஐயர் - இறைவர், வாங்கி அங்கையும்

நாவும் கனல் எழ வாயில் பெய்து - அதனை வாங்கி அகங்கையும்

நாவும் தீயெழ வாயிற்போட்டு, இருபாங்கு கொடிறும ஒற்றி -

இரண்டு பக்கங்களிலுமுள்ள கொடிற்றினைக் கையால் ஒற்றி, பதம்உற

- அது உண்ணும் பதத்தினைப் பொருந்த, பருகிக்கொண்டு நீங்கி -

அதனை அருந்திக்கொண்டே அவ்விடத்தினின்றும் நீங்கி, முன்

போலப் போந்து - முன்போல் வந்து, நெடுகரை அடைக்கலுற்றார் -

நீண்ட கரையினை அடைக்கத்தொடங்கினார்.

பசி மிகுதியால் விரைந்துண்பார்போலச் சூட்டினைக் கருதாது

வாயிற் போட்டனர் என்க. வாங்கினமையாற் கையும்,

வாயிற்பெய்தமையால் நாவும் வெம்மையுற. கனல் - தழல் போலும்

வெம்மை. கொடீறு - கவள். (33)





	 	 	 	 		 	 பிட்டுவாய் மிதப்ப வுண்பார் பெருவலி யுடையார் போல

வெட்டுவா ரெடுத்த மண்ணைக் கொண்டுபோய் வேற்றுப்

பங்கிற்

கொட்டுவா ருடைப்பு மாறுங் கொள்கைகண் டார்த்துத்

திண்டோள்

தட்டுவா ரயனின் றாரைத் தழுவுவார் களிப்புத் தாங்கி.



(இ - ள்.) பிட்டு வாய் மிதப்ப உண்பார் - பிட்டினை வாய்

நிறையப்போட்டு உண்பார்; பெருவலி உடையார் போல வெட்டுவார்

- பெரிய வலிமையுடையார் போல வெட்டுவார்; எடுத்த மண்ணைக்

கொண்டுபோய் வேற்றுப்பங்கில் கொட்டுவார் - அங்ஙனம் வெட்டி

யெடுத்த மண்ணைத்தூக்கிக் கொண்டு போய் வேறு பங்கில்

கொட்டுவார்; உடைப்பு மாறும் கொள்கை கண்டு - அந்த உடைப்பு

மாறுந் தன்மையைப் பார்த்து, ஆர்த்துத் திண் தோள்தட்டுவார் -

ஆரவாரஞ் செய்து திண்ணிய தோளினைத் தட்டுவார்;

களிப்புத்தாங்கி அயல் நின்றாரைத் தழுவுவார் - களிப்பு மிக்குப்

பக்கத்தில் நின்றவரைக் கட்டித் தழுவுவார். (34)





	 	 	 எடுத்தமண் கூடை யோடு மிடறிவீழ் வார்போ லாற்றின்

		மடுத்திட வீழ்வர் நீந்தி வல்லைபோய்க் கூடை தள்ளி

		எடுத்தகன் கரைமே லேறி யடித்தடித் தீரம் போக்கித்

		தொடுத்தகட் டவிழ்ப்பர் மீளத் துன்னுவர் தொடுவர்

		 மண்ணை		.



(இ - ள்.) எடுத்த மண்கூடையோடும் - எடுத்த

மண்ணையுடைய கூடையுடன், இடறி வீழ்வார்போல் ஆற்றின்

மடுத்திடவீழ்வார் - காலிடறி விழுபவரைப் போல ஆற்றில் அழுந்த

விழுவார்; வல்லை நீந்திப்போய் - விரைந்து நீந்திச்சென்று,

கூடைதள்ளி எடுத்து - கூடையைத்தள்ளி வந்து எடுத்து, அகன்

கரைமேல் ஏறி - அகன்ற கரையின் மேலேறி, அடித்து அடித்து

ஈரம் போக்கி - அக்கூடையைப்பல முறை அடித்து ஈரத்தைப்

போக்கி, தொடுத்த கட்டு அவிழ்ப்பர் - அதன் தொடுத்த கட்டினை

அவிழ்ப்பர்; மீளத்துன்னுவர் - மீளவும் அக்கட்டினைக் கட்டுவர்;

மண்ணைத் தொடுவர் - மண்ணைவெட்டுவர்.

அகன், மரூஉ. துன்னுதல் - தைத்தல்; கட்டுதல். (35)





	 	 	 	 கொட்டுமண் சுமந்து செல்வர் கூடையை யுடைப்பில் வீழத்

		தட்டுவ ரெடுப்பர் போலத் தாவிவீழ்ந் தலையி லோட

		விட்டொரு மரத்தைப் பற்றி மிதப்பர்திண் கரையி லேற

		முட்டுவர் சுழியி லாழ்வர் சேட்சென்று முளைப்பர் மீள்வர்.



(இ - ள்.) கொட்டுமண் சுமந்து செல்வர் - ஒரு கொட்டு

மண்ணைச்சுமந்து கொண்டு போவார்; கூடையை உடைப்பில்

வீழத்தட்டுவர் - கூடையை உடைப்பில் வீழுமாறு தட்டுவார்;

எடுப்பார்போலத் தாவி வீழ்ந்து அலையில் ஓடவிட்டு - அதனை

எடுப்பவர்போலத் தாவி நீரில் வீழ்ந்து அது அலையில் ஓடுமாறு

விட்டு, ஒரு மரத்தைப்பற்றி மிதப்பர் - ஒரு மரத்தினைப் பிடித்து

மிதப்பர்; திண்கரையில் ஏற முட்டுவர் - திண்ணிய கரையிலேறப்

பல பக்கங்களினுஞ் சென்று மோதுவர்; சுழியில் ஆழ்வர் -

நீர்ச்சுழியுள் அழுந்துவர், சேண்சென்று முளைப்பர் மீள்வர் -

நெடுந்தூரம் போய் மேலே எழுந்து மீளுவர்.

கொட்டு - மண்வெட்டியின் வாயாகிய தகடு. முளைப்பர் -

நீரிலிருந்து மேலே தோன்றுவர். (36)





	 	 	 கொட்டினைக் கழலப் பார்ப்பர் கோப்பர்கோ லிடையாப்

பிட்டுத்

தட்டுவ ருயிர்ப்பு வீங்கித் தள்ளநின் றிளைப்பர் கச்சிற்

பிட்டினை நுகர்வர் வேலை வினைகெடப் பிறர்க்கு மள்ளி

இட்டுமா றோச்ச நோக்கி நகைப்பர்கை யிரண்டுந் தாக்கி.*

	 	 		 (இ - ள்.) கொட்டினைக் கழலப்பார்ப்பர் - மண்வெட்டி

கழலும்படி செய்வர்; கோல் இடையாப்பு இட்டுக்கோப்பர் தட்டுவர் -

காம்பினிடத்தில் ஆப்பினைச்செருகிக் கோத்துத் தட்டுவர்; உயிர்ப்பு

வீங்கித்தள்ள நின்று இளைப்பர் - மூச்சு மேலோங்கிச்செல்ல நின்று

வருந்துவர்; கச்சில் பிட்டினை நுகர்வர் - கச்சிலுள்ள பிட்டினை

அள்ளி அருந்துவர்; வேலைவினை கெடப் பிறக்கும் அள்ளி இட்டு

- வேலையாகிய வினை கெடுமாறுவேலை செய்யும் பிறருக்கும்

அள்ளிக்கொடுத்து, மாறுஒச்சநோக்கி - வேலை வாங்குவோர்

பிரம்பினை ஓங்க அதனைப் பார்த்து, கை இரண்டும் தாக்கி

நகைப்பர் - இரண்டு கரங்களையும் ஒன்றோடொன்று

தாக்கிச்சிரிப்பர்.

பார்ப்பர் - செய்வர். பிறக்கும் அள்ளிக்கொடுத்து வினைகெடச்

செய்வதால் மாறு ஒச்ச என்க. மாறு - பிரம்பு; வளாருமாம். (37)



* * *



(பா - ம்.) * தாங்கி.





	 	 	 வானத்தின் மண்ணிற் பெண்ணின் மைந்தரிற் பொருளி

லாசை

தானற்றுத் தமையு நீத்துத தத்துவ முணர்ந்த யோகர்

ஞானக்கண் கொண்டே யன்றி நாடருஞ் சோதி மண்ணோர்

ஊனக்கண் கொண்டுங் காண வுடன்விளை யாடல் செய்வார்.

	 	 		 (இ - ள்.) வானத்தில் மண்ணில் பெண்ணில் மைந்தரில்

பொருளில் - இந்திரன் முதலிய இறையவர் பதங்களிலும் மண்ணிலும்

மகளிரிலும் மைந்தரிலும் பொருளிலும், ஆசை தான் அற்று -

விருப்பமற்று, தமையும் நீத்து - தற்போதத்தையும் இழந்து, தத்துவம்

உணர்ந்த யோகர் - உண்மை நிலையினை யுணர்ந்த யோகிகள்,

ஞானக்கண் கொண்டே அன்றி நாடரும் சோதி - ஞானக்கண்ணாற்

காண்ட லன்றிப் பிறவாற்றால் நாடுதற்கரிய பரஞ் சுடராகிய

சோமசுந்தரக்கடவுள், மண்ணோர் ஊனக் கண்கொண்டும் காண -

புவியிலுள்ளார் ஊனக்கண்ணாலும் கண்டு களிக்க, உடன்

விளையாடல் செய்வார் - அவருடன் தாமுமொருவராய்

விளையாடுவாராயினர்.

எண்ணும்மைகள் தொக்கன. தான், அசை. தமையும் நீத்து

என்பதற்கு இருவகை உடம்பின் கண்ணும் பற்று விட்டு என்றுமாம்.

பற்றறுத்து மெய்யுணர்ந்த சிவயோகிகளாலும் ஞானக்கண்ணாலன்றி

அறியலாகாத பெருமான் மண்ணில் வாழும் ஏனைப்பொது மக்களும்

ஊனக்கண்ணாலும் காணும்படி அவருடன் விளையாடுவாராயினார்

என அன்பிற்கு எளியரான இறைவரது அருமைப்பாட்டை

விளக்கினார். (38)





	 	 அருளினா லுலக மெல்லா மாக்கியு மளித்து நீத்து

பெருவிளை யாடல் செய்யும் பிறைமுடிப் பெருமா னிங்ஙன்

ஒருவிளை யாடல் செய்ய வோச்சுகோற் கைய ராாகி

அருகுநின் றேவல் கொள்வா ரடைகரை நோக்கப் புக்கார்.

(இ - ள்.) அருளினால் உலகம் எல்லாம் ஆக்கியும்

அளித்தும் நீத்தும் - பேரருளினாலே உலகமனைத்தையும்

ஆக்கியும் காத்தும் அழித்தும், பெருவிளைாடல் செய்யும் பிறைமுடிப்

பெருமான் - பெரியவிளையாடலைப் புரியும் பிறையையணிந்த

முடியினையுடைய இறைவன், இங்ஙன் ஒரு விளையாடல் செய்ய -

இங்கே இவ்வண்ணம் ஒரு விளையாடலைச் செய்யா நிற்க, ஒச்சு

கோல்கையராகி அருகுநின்று ஏவல் கொள்வார் - வீசுகின்ற

கோலையுடைய கையினையுடையராய்ப் பக்கத்தில் நின்று வேலை

வாங்குவோர், அடைகரை நோக்கப் புக்கார் - அடைபட்ட கரையினைப் பார்க்கப் போயினார்.

நீத்து - ஒழித்து என்னும் பொருட்டு. இங்ஙனம். என்பது

ஈறுதொக்கது. (39)





	 	 நெட்டலை யொதுங்கி யோட நிவப்புற வரைபோ லிட்டுக்

கட்டிய கரைக ளெல்லாங் கண்டுகண் டொப்பு நோக்கி

அட்டமே செல்வார் திங்க ளாயிரந் தொழுதாள் பேரால்

விட்டபங் கடைப டாமை கண்டனர் வெகுளி மூண்டார்.

(இ - ள்.) நெடு அலை ஒதுங்கி ஓட - நீண்ட அலைகள்

ஒதுங்கி ஓடுமாறு நிவப்பு உற வரைபோல்இட்டுக்கட்டிய கரைகள்

எல்லாம் - உயர்தலைப் பொருந்த மலைபோல் மண்இட்டுக் கட்டிய

கரைகளனைத்தையும், கண்டு கண்டு ஒப்பு நோக்கி - பார்த்துப்

பார்த்துக் கணக்குடன் ஒத்திருத்தலையும் நோக்கி, அட்டமே

செல்வார் - குறுக்கே செல்லுமவர், திங்கள் ஆயிரம் தொழுதாள்

பேரால் விட்ட பங்கு - ஆயிரம் பிறையினைக் கண்டு வணங்கிய

வந்தியின் பெயரால் அளந்துவிட்ட பங்கு, அடை படாமை கண்டனர்

வெகுளி மூண்டார் - அடைபடாதிருத்தலைக் கண்டு சீற்றமிக்கனர்.

வரைபோல் நிவப்புறக்கட்டிய என இயைக்க. அட்டம் -

வளைவு, குறுக்கு; அருகு என்றுமாம். நூறாண்டு புக்காள் என்பார்

‘திங்களாயிரந்தொழுதாள்’ என்றார்; பத்துத்திங்கள் ஓராயுளாகக்

கொள்ளுதலு முண்டென்க. மகளிர் பிறை தொழுத லியல்பாகலின்

அதன் மேலிட்டு ஆயுள் நீட்சி கூறினார். (40)





	 	 	 	 	 			 	 	 வந்திக்குக் கூலி யாளாய் வந்தவன் யாரென் றோடிக்

		கந்தர்ப்ப னெனநேர் நின்ற காளையை நோக்கி யேடா

		அந்தப்பங் குள்ள வெல்லா மடைபட்ட தெவனீ யின்னம்

		இந்தப்பங் கடையாய் வாளா திருத்தியா றம்பீ யென்றார்.



(இ - ள்.) வந்திக்குக் கூலியாளாய் வந்தவன்யார் என்று ஓடி

- வந்திக்குக் கூலியாளாக வந்தவன் யாவன் என்று வினாவி ஓடி,

கந்தர்ப்பன் என நேர்நின்ற காளையை நோக்கி - மன்மதனைப்போல

எதிரில் நின்ற காளை போன்றாரைப் பார்த்து, ஏடா - ஏண்டா,

அந்தப்பங்கு உள்ள எல்லாம் அடைபட்டது - அந்தப் பங்கு உள்ளன முற்றும் அடைபட்டது; நீ இன்னம் - நீ இன்னமும், இந்தப் பங்கு

அடையாய் - இந்தப் பங்கினை அடையாமல், வாளாது இருத்தி

எவன் தம்பீ என்றார் - சும்மா இருக்கின்றனையே அதற்கு யாது

காரணம் தம்பீ என்று வினவினர்.

ஏடா தம்பீ எனக் கூட்டி யுரைக்க. அந்தப்பங்கு - ஏனோர்

பங்குகள். வாளாது, து பகுதிப்பொருள் விகுதி. காளையின் அழகில்

ஈடுபட்டுத் தம்பியென அருமை பாராட்டிக் கூறினர். (41)





	 	 	 	 வேறுரை யாது தம்மை யுணர்ந்தவர் வீறு தோன்ற

		ஈறிலா னிறுமாப் பெய்தி யிருந்தன னாக மேலிட்

		டாறுவந் தடுத்த பங்கி லடைகரை கல்லிச் செல்ல

		மாறுகொண் டோச்ச வஞ்சி மயங்கினார் வலிய கோலார்.



(இ - ள்.) ஈறு இலான் வேறு உரையாது - அழிவில்லாத

இறைவன் அதற்கு வேறொன்றும் விடைகூறாது, தம்மை உணர்ந்தவர்

வீறு தோன்ற - தம்மையுணர்ந்த அடியாரின் வீறுவெளிப்பட,

இறுமாப்பு எய்தி இருந்தனன் ஆக - இறுமாப்புற்று இருந்தானாக;

ஆறு மேலிட்டு வந்து - ஆறானது மேற்கொண்டுவந்து, அடுத்த

பங்கில் அடைகரை கல்லில் செல்ல - அடுத்த பங்கில்

அடைபட்டிருக்கும் கரையையும் தோண்டிச் செல்லாநிற்க, வலிய

கோலார் மாறுகொண்டு ஓச்ச அஞ்சி மயங்கினார் - வலிய

கோலையுடையவர் கோலினால் அடிக்க அஞ்கிமயங்கினர்.

வீறு - பெருமை. இச்செய்யுளிலும் அவரது தோற்றத்தில்

ஈடுபட்டமை கூறினார். (42)





	 	 	 பித்தனோ விவன்றா னென்பா ரல்லது பேய்கோட் பட்ட

மத்தனோ விவன்றா னென்பார் வந்தியை யலைப்பான் வந்த்

எத்தனோ விவன்றா னென்பா ரிந்திர சாலங் காட்டுஞ்

சித்தனோ விவன்றா னென்பா ராரென்றுந் தெளியோ

மென்பார்.



(இ - ள்.) இவன் தான் பித்தனோ என்பார் - இவன்

பித்துடையவனோ வென்று கூறுவர்; அல்லது இவன் தான் பேய்

கோட்பட்ட மத்தனோ என்பார் - அன்றி இவன் பேயாற்

பிடிக்கப்பட்ட உன்மத்தனோவென்று சொல்லுவர்; இவன் தான்

வந்தியை அலைப்பான் வந்த எத்தனோ என்பார் - (அன்றி) இவன்

வந்தியை வருத்துதற்கு வந்த எத்தனோ வென்று இயம்புவர்; இவன்

தான் இந்திர சாலம் காட்டும் சித்தனோ என்பார் - (அன்றி) இவன்

இந்திரசாலங் காட்டுகின்ற சித்தனோ வென்று செப்புவர்; ஆர்

என்றும் தெளியோம் என்பார் - இவருள் யாரென்றுந் தெரிந்திலோம்

என்று கூறுவர்.

தான் நான்கும் அசை. பேய்கோட்பட்ட, தம்மினாகிய

தொழிற்சொல் வர வலிஇயல்பாயிற்று. அலைப்பான், வினையெச்சம்.

எத்தன் - ஏமாற்றுவோன். (43)





	 	 	 பாடல்விஞ் சையனோ வென்பார் பண்ணினாற் பாணிக் கேற

ஆடல்விஞ் சையனோ வென்பா ரரும்பெறற் செல்வத்

தாழ்ந்து

வாடிய மகனோ வென்பா ரிசைபட வாழ்ந்து கெட்ட

ஏடவிழ் தாரி னாருள் யார்மக னிவன்கொ லென்பார்.

	 	 		 (இ - ள்.) பாடல் விஞ்சையனோ என்பார் - பாடலில் வல்ல

கந்தருவனோ வென்று பகருவார்; பண்ணினால் பாணிக்கு ஏற

ஆடல் விஞ்சையனோ என்பார் - பண்ணோடு தாளத்துக்குப்

பொருந்த ஆடுதலில் வல்ல பரதநூற் புலவனோ வென்று

அறைகுவார்;அரும் பெறல் செல்வத்து ஆழ்ந்து - (முன்னே)

பெறுதற்கரிய செல்வப் பெருக்கில் அழுந்தி, வாடியமகனோ என்பார்

- (பின்) அச்செல்வங் குன்றிய மகனோ வென்று செப்புவார்;

இசைபட வாழ்ந்து கெட்ட ஏடு அவிழ் தாரினாருள் - புகழுண்டாக

வாழ்ந்து பின் அவ்வாழ்க்கை கெட்ட இதழ்விரிந்த மாலையை

யணிந்த மன்னருள், இவன் யார் மகன்கொல் என்பார் - இவன் யார்

மகனோ என்று சொல்லுவார்.

ஆல் ஒடுவின் பொருட்டு. பாணி - தாளம். ஏற - பொருந்த.

கெட்ட என்னும் பெயரெச்சம் தாரினார் என்பதன் விகுதியோடியையும்.

இவன் யார்மகன் கொல் என மாறுக. (44)





	 	 	 கரும்பனும் விரும்ப நின்ற கட்டழ குடைய னென்பார்

அரும்பெற லிவன்றான் கூலிக் காட்செய்த தெவனோ

வென்பார்

இரும்பெருங் குரவ ரற்ற தமியனோ வென்பார் வேலை

புரிந்தவ னல்ல னென்பா ரதுமேனி புகலு மென்பார்.

	 	 		 (இ - ள்.) கரும்பனும் விரும்பநின்ற கட்டழகு உடையன்

என்பார் - மதவேளும் விரும்புமாறு நின்ற பேரழகுடையனென்று

பேசுவார்; அரும்பெறல் இவன் தான் - பெறுதற்கரிய இவன்,

கூலிக்கு ஆட்செய்தது எவனோ என்பார் - கூலியின் பொருட்டு

ஆளாக வந்து வேலை செய்தது யாது காரணமோ என்று கூறுவார்;

இரும்பெரும் குரவர் அற்ற தமியனோவென்று என்பார் - தாயுந்

தந்தையுமாகிய இருமுது குரவரும் இல்லாத தனியனோவென்று

சாற்றுவார்; வேலை புரிந்தவன் அல்லன் என்பார் - இவன் இதற்கு

முன் வேலை செய்தவனல்ல னென்று விளம்புவார்; அது மேனி

புகலும் என்பார் - அதனை இவன் திருமேனியே செப்புகின்றது

எனச் சொல்லுவார்.

அரும்பெறல் - பெறலரும். இரும் என்பதில் உம்இசைநிறை.

மேனிபுகலும் என்றது சொல்லாததனைச் சொல்வதுபோற் கூறியது.(45)





	 	 கூலியுங் கொண்டான் றானே கணக்கிலுங் குறிக்கச்

சொன்னான்

வேலையுஞ் செய்யா னின்சொல் விளம்பினுங் கேளான்

கல்லின்

பாலறை முளையே யாகிப் பராமுகம் பண்ணி நின்றான்

ஏலநா மிதனை வேந்தற் குணர்த்துது மென்று போனார்.



(இ - ள்.) கூலியும் கொண்டான் - (வேலை தொடங்குதற்கு

முன்னரே வந்தியிடம்) கூலியும் வாங்கிக்கொண்டான்; தானே

கணக்கிலும் குறிக்கச்சொன்னான் - தானே இங்கு வந்து யான்

வந்தியின் ஆளென்று கணக்கிலும் பதிவு செய்யுமாறு கூறினான்;

வேலையும் செய்யான் - வேலையும் செய்யாமலிருக்கிறான்; இன்

சொல் விளம்பினும் கேளான் - இனியவை கூறினுங் காது கொடான்;

கல்லின் பால் அறை முளையே ஆகிப் பராமுகம் பண்ணி நின்றான்

- கல்லிலடித்த முளையே போலச் சிறிதும் அசையாது நம்மையும்

ஒரு பொருட்படுத்தாமல் நின்றனன்; நாம் இதனை வேந்தற்கு ஏல

உணர்த்தும் என்று போனார் - நாம் இச்செய்தியை மன்னற்கு

இசையக் கூறுவேமென்று கருதிச் சென்றனர்.

ஆகி என்பதனை ஆக வெனத்திரித்து, நாம் கூறுஞ்சொல்

கல்லில் அறையும் முளைபோன்ற செவியில் ஏறாதாக

என்றுரைத்தலுமாம்;

"குன்றின்மேற் கொட்டுந் தறிபோற் றலைதகர்ந்து

சென்றிசையா வாகுஞ் செவிக்கு"



எனப் பிறர் உவமங்கூறியிருத்தலுங் காண்க. (46)





	 	 தலைமன் றிருமுன் றாழ்ந்து சாற்றுவா ரடிகே ளிந்த

அலைபுன னகரார் தத்தம் பங்கெலா மளந்த வாற்றான்

மலையினும் வலிய வாகச் சுமந்தனர் வளைந்த சிற்றூண்

விலைநரை யாட்டி தன்பங் கடைத்திலள் வென்றி

வேலோய்.

(இ - ள்.) தலைமகன் திருமுன் தாழ்ந்து சாற்றுவார் -

மன்னனது திரு முன்னே வணங்கிக் கூறுவார்; அடிகேள் -

அடிகளே, இந்த அலை புனல் நகரார் - இந்த வருத்து

வெள்ளத்தையுடைய நகரத்திலுள்ளார், அளந்த வாற்றான் - அளந்து

விட்டபடியே, தத்தம் பங்கு எலாம் - தத்தமக்குரிய பங்காகிய கரை

முழுதையும், மலையினும் வலியவாகச்சுமந்தனர் - மலையைக்

காட்டிலும் வலியவாக உயர்த்தனர்; சிற்றூண் விலை வளைந்த

நரையாட்டி - பிட்டு விற்கும் உடல் வளைந்த முதியவளாகிய வந்தி

என்பாள், தன்பங்கு - தன்பங்கினை, வென்றி வேலோய்

அடைத்திலள் - வெற்றி பொருந்திய வேற்படை ஏந்திய வேந்தனே

இன்னமும் அடைத்தாளில்லை. சுமந்தனர் - உயர்த்தனர் என்னும்

பொருட்டு. வளைந்த என்னும் பெயரெச்சம் நரையாட்டி என்பதன்

விகுதியோடியையும். (47)





	 	 	 	 	 		 	 வேளையும் வனப்பி னாலே வென்றவ னொருவன் வந்தி

		ஆளென வங்கே வந்து பதிந்தன னரசர் செல்வக்

		காளைபோற் களிப்பன் பாடு மாடுவன் காலம் போக்கி

		நீளுவன் வேலை யொன்று நெஞ்சினு நினைதல் செய்யான்.



(இ - ள்.) வேளையும் வனப்பினாலே வென்றவன் ஒருவன் -

மதவேளையும் தன் அழகினாலே வென்ற ஒருவன், வந்தி ஆள்

என அங்கேவந்து பதிந்தனன் - வந்தியின் ஆள் என்று அங்கே

வந்து கணக்கிற் பதிவு செய்தனன்; அரசர் செல்வக் காளை போல்

களிப்பன் - மன்னர்களின் செல்வமிக்க புதல்வர்களைப் போலக்

களி கூர்வன்; பாடும் - பாடுவான்; ஆடுவன் - கூத்தாடுவான்;

காலம் போக்கி நீளுவன் - காலத்தை வேலை செய்யாமற் போக்கி

நீட்டிப்பன்; வேலை ஒன்றும் நெஞ்சினும் நினைதல் செய்யான் -

வேலையை மட்டும் மனத்திலுங் கருதான்.



காளை - காளை போலும் மைந்தர். நீளுவன் - நீட்டிப்பன்

என்னும் பொருட்டு. (48)





	 	 	 ஆண்டகை வனப்பை நோக்கி யடிக்கவுங் கில்லே மஞ்சி

ஈண்டினே மென்று கூற விம்மென வமைச்ச ரோடும்

பாண்டிய னெழுந்து நாம்போய்ப் பங்கடை பட்ட வெல்லாங்

காண்டுமென் றெறிநீர் வையைக் குடிஞையங் கரையைச்

சார்ந்தான்.



(இ - ள்.) ஆண்டகை வனப்பை நோக்கி அஞ்சி அடிக்கவும்

கில்லேம் - அவ் வாண்டகையின் பேரழகினைப் பார்த்து அஞ்சி

அடித்தலும் ஆற்றேமாய், ஈண்டினேம் என்று கூற - இங்கு

வந்தோமென்று சொல்ல, பாண்டியன் இம்மென அமைச்சரோடும்

எழுந்து - பாண்டியன் விரைந்து மந்திரிகளோடும் எழுந்து, நாம்

போய்ப் பங்கு அடைபட்ட எல்லாம் காண்டும் என்று - நாம்

சென்று அடை பட்டனவாய பங்குகளை யெல்லாம் காண்பேமென்று

கூறி, எறிநீர் வையைக் குடிஞை அம்கரையைச் சார்ந்தான் -

அலைவீசும் நீரினையுடைய வையையின் அழகிய கரையினைச்

சேர்ந்தான்.

ஆண்டகை, அன்மொழித் தொகை. கில், ஆற்றலுணர்த்தும்

இடைநிலை; பொதுவே செய்தலென்னும் பொருட்டாயும் வரும்.

ஈண்டுதல் - அணுகுதல். இம்மென, விரைவுக் குறிப்பு. அடைபட்ட

பங்கு எல்லாம் என மாறுக. (49)





	 	 	 எடுத்ததிண் கரைக ளெல்லா மிறைமக னுள்ளத் தோகை

மடுத்தன னோக்கிச் செல்வான் வந்திபங் கடைப்பா ரின்றி

அடுத்தநோன் கரையுங் கல்லி யழித்தெழு வெள்ள

நோக்கிக்

கடுத்துநின் றெங்குற் றானிக் கரைசுமந் தடைப்பா

னென்றான்.



(இ - ள்.) எடுத்ததிண் கரைகள் எல்லாம் - உயர்த்தி

அடைக்கப்பட்ட திண்ணிய கரைகளனைத்தையும், நோக்கி

உள்ளத்து ஓகைமடுத்தனன் செல்வான் இறைமகன் - கண்டு

மனமகிழ்ச்சி யுற்றுச் செல்பவனாகிய மன்னன், வந்திபங்கு

அடைப்பார் இன்றி - வந்தியின் பங்கு அடைப்பவ ரில்லாமையால்,

அடுத்த நோன் கரையும் கல்லி அழித்து எழுவெள்ளம் நோக்கி -

அதனை அடுத்துள்ள வலியகரையினையும் கல்லி அழித்து மேன்மே

லெழுகின்ற வெள்ளத்தைப் பார்த்து, கடுத்து நின்று - சினந்து

நின்று, இக்கரை சுமந்து அடைப்பான் எங்குற்றான் என்றான் -

இந்தக் கரையினைச் சுமத்தி அடைப்பவன் எங்குச் சென்றானென்று

வினாவினான்.

நோக்கி ஓகை மடுத்தனன் செல்வானாகிய இறைமகன் என்க.

இன்றி - இல்லாமையால். நோன்மை - திண்மை. (50)





	 	 	 வள்ளறன் கோபங் கண்ட மாறுகோற் கைய ரஞ்சித்

		தள்ளருஞ் சினத்த ராகித் தடக்கைதொட் டீர்த்துப் பற்றி

		உள்ளொடு புறங்கீழ் மேலா யுயிர்தொறு மொளித்து நின்ற

		கள்வனை யிவன்றான் வந்தி யாளெக் காட்டி நின்றார்.

	 	 		 (இ - ள்.) வள்ளல்தன் கோபம் கண்ட மாறுகோல் கையர் -

பாண்டியன் சினத்தைக்கண்ட பிரப்பங் கோலைக் கையிலேந்திய

ஏவலாளர், அஞ்சி - பயந்து, தள் அரும் சினத்தராகி -

நீக்குதற்கரிய சினமுடையவராய், உள்ளொடு புறம் கீழ் மேலாய் -

அகமும் புறமும் கீழும் மேலுமாகி, உயிர்தொறும் ஒளித்து நின்ற

கள்வனை - உயிர்கடோறுங் கரந்து நின்ற கள்வனாகிய இறைவனை,

தடக்கை தொட்டுப் பற்றி ஈர்த்து - பெரிய கையைத் தொட்டுப்

பிடித்து இழுத்து, இவன்றான் வந்தி ஆள் எனக் காட்டி நின்றார் -

இவன்றான் வந்தியின் ஆள் என்று காண்பித்து நின்றனர்.

வள்ளல் அரசன் என்னுந் துணையாய் நின்றது. அரசன்

சினத்திற்கு அஞ்சி அடிகள்மேற் சினமுடையராயினர். கையால்

தொட்டு ஈர்த்து என்றலுமாம்.

	 "நள்ளுங் கீழுளு மேலுளும் யாவுளும்

எள்ளு மெண்ணெயும் போனின்ற வெந்தையே"

"மேலொடு கீழாய் விரிந்தோன் காண்க"

"பண்டே பயிறொறு மின்றே பயிறொறும்

ஒளிக்குஞ் சோரனைக் கண்டனம்"



என்னும் திருவாசப் பகுதிகள் இங்கே சிந்திக்கற் பாலன. (51)





	 	 	 	 கண்டனன் கனன்று வேந்தன் கையிற்பொற் பிரம்பு வாங்கி

		அண்டமு மளவி லாத வுயிர்களு மாக மாகக்

		கொண்டவன் முதுகில் வீசிப் புடைத்தனன் கூடை யோடு

		மண்டனை யுடைப்பிற் கொட்டி மறைந்தன னிறைந்த சோதி.

	 	 		 (இ - ள்.) வேந்தன் கண்டனன் கனன்று - அரிமருத்தன

பாண்டியன் கண்டு சினந்து, கையில் பொன் பிரம்பு வாஙகி -

கையில் பிரம்பினை வாங்கி, அண்டமும் அளவு இலாத உயிர்களும்

ஆகமாகக் கொண்டவன் - அண்டங்களையும் அளவிறந்த

உயிர்களையும் தனது திருமேனியாகக் கொண்ட இறைவனது,

முதுகில் வீசிப் புடைத்தனன் - முதுகின்கண் வீசி அடித்தனன்;

நிறைந்த சோதி - எங்கும் நிறைந்த ஒளிவடிவினனாகிய அவ்விறைவன், கூடையோடு மண்தனை உடைப்பில் கொட்டி

மறைந்தனன் - கூடையுடன் மண்ணை உடைப்பிற் போட்டுவிட்டு

மறைந்தருளினன்.

அளவிலாத அண்டமும் அளவிலாத உயிர்களும் என்க.

இறைவன் உலகுயிர்கள் எல்லாவற்றுள்ளும் நிறைந்து அவற்றை

இயக்குவித்தலின் அவை யெல்லாம் இறைவனுக்கு ஆகமாகும்;

அங்ஙனம் அவை இறைவற்குத் திருமேனி யாதல் பற்றியே எல்லாம்

அவனே என நூல்கள் உபசரித்துக் கூறா நிற்கும். (52)





	 	 [எழுசீரடியாசிரியவிருத்தம்]

பாண்டியன் முதுகிற் பட்டது செழியன்

பன்னிய ருடம்பினிற் பட்ட

தாண்டகை யமைச்சர் மேனிமேற் பட்ட

தரசிளங் குமரர்மேற் பட்ட

தீண்டிய கழற்கால் வீரர்மேற் பட்ட

திவுளிமேற் பட்டது பருமம்

பூண்டவெங் கரிமேற் பட்டதெவ் வுயிர்க்கும்

போதன்மேற் பட்டவத் தழும்பு.

		 (இ - ள்.) எவ்வுயிர்க்கும் போதன்மேல் பட்ட அத் தழும்பு

- எவ்வகை உயிர்கட்கும் அறிவுக் கறிவாயுள்ள அவ்விறைவன்மேற்

பட்ட அவ்வடித் தழும்பு, பாண்டியன் முதுகில் பட்டது -

அரிமருத்தன பாண்டியன் முதுகிற்பட்டது; செழியன் பன்னியர்

உடம்பினில் பட்டது - அப்பாண்டியன் மனைவியர்களின்

உடல்மேற்பட்டது; ஆண்டகை அமைச்சர் மேனிமேல் பட்டது -

அவ்வாண்டகையின் அமைச்சர் உடம்பின்மேற் பட்டது; அரசு இளம்

குமரர்மேற் பட்டது - இளமை வாய்ந்த அரச குமாரர்கள் மேற்

பட்டது; ஈண்டிய கழல் கால்வீரர் மேல் பட்டது - நெருங்கிய

வீரகண்டையை யணிந்த காலையுடைய வீரர்கள் மேற் பட்டது;இவுளி

மேல் பட்டது - குதிரைகளின் மேற் பட்டது; பருமம் பூண்ட வெங்

கரிமேல் பட்டது - கவசமணிந்த வெவ்விய யானைகளின் மேற்

பட்டது. (53)





	 	 	 பரிதியு மதியும் பாம்புமைங் கோளும் பன்னிறம்

படைத்தநாண் மீனும்

இருநிலம் புனல்கா லெரிகடுங் கனல்வா னென்னு மைம் பூதமுங் காருஞ்

சுருதியு மாறு சமயவா னவருஞ் சுரர்களு முனிவருந்

தொண்டின்

மருவிய முனிவர் கணங்களும் பட்ட மதுரைநா யகனடித்

தழும்பு.

	 	 		 (இ - ள்.) மதுரை நாயகன் அடித்தழும்பு - மதுரேசனாகிய

சோமசுந்தரக் கடவுளின் மேற்பட்ட அடித்தழும்பினை, பரிதியும்

மதியும் பாம்பும் ஐங்கோளும் - சூரியனும் சந்திரனும் இராகு

கேதுக்களாகிய பாம்புகளும் இவை ஒழிந்த செவ்வாய் முதலிய ஐந்து

கோள்களும், பல்நிறம் படைத்த நாள் மீனும் - பல நிறங்களைப்

பெற்ற நட்சத்திரஙகளும், இருநிலம் புனல் கால் எரிகடுங்கனல் வான்

என்னும் ஐம்பூதமும் - பெரிய நிலனும் நீரும் காற்றும் எரிகின்ற

கடிய தீயும் வானுமாகிய ஐந்து பூதங்களும், காரும் - முகிலும்,

சுருதியும் - வேதங்களும், ஆறுசமய வானவரும் - அறுவகைச்

சமயங்கட்கு முதல்வராய தேவர்களும், சுரர்களும் -

ஏனைவானோர்களும், முனிவு அரும் தொண்டின் மருவிய முனிவர்

கணங்களும் பட்ட - வெறுப் பில்லாத திருத்தொண்டில் மருவிய

முனிவர் கூட்டங்களும் பெற்றன.

ஒன்பான் கோட்களில் பரிதியும் மதியும் பாம்புகளும் வேற

கூறப்பட்ட மையின் ‘ஐங்கோள்’ என்றார். ஐங்கோள் - செவ்வாய்,

புதன், வியாழன், வெள்ளி, சனி. ஆறு சமய வானவர் - அறுவகைச்

சமயங்கட்கும் முத்தித்தானமாயுள்ள தேவர்கள்;



	 "அறுவகைச் சமயத் தறுவகை யோர்க்கும்

வீடுபே றாய்நின்ற விண்ணோர் பகுதி

கீடம் புரையுங் கிழவோன்"



எனத் திருவாசகம் கூறுவதுங் காண்க. அஃறிணையும்

உயர்திணையும் விரவி ‘பட்ட’ என அஃநிணை முடிபேற்றன. பட்டது

என்பதில் துவ்வீறு தொக்கதாகக் கொண்டு பரிதி முதலியவற்றிற்கு

ஏழனுருபு விரித்து முடித்தலுமாம். (54)





	 	 	 வானவர் மனிதர் நரகர்புள் விலங்கு மாசுணஞ் சிதலெறும்

பாதி

ஆனபல் சரமு மலைமரங் கொடிபுல் லாதியா மசரமும்

பட்ட

ஊனடை கருவும் பட்டன தழும்போ டுதித்தன வுயிரிலோ

வியமுந்

தானடி பட்ட சராசர சடங்க டமக்குயி ராயினோன்

றழும்பு.

	 	 		 (இ - ள்.) சரஅரச சடங்கள் தமக்கு உயிர் ஆயினோன்

தழும்பு - இயங்குவனவும் நிற்பனவுமாகிய சேதனங்களுக்கும்

அசேதனங்களுக்கும் உயிராயுள்ள இறைவன் அடித்தழும்பினை,

வானவர் மனிதர் நரகர் - தேவரும் மக்களும் நரகரும், புள்

விலங்கு மாசுணம் சிதல் எறும்பு ஆதி ஆன - பறவையும் விலங்கும்

பாம்பும் செல்லும் எறும்பும் முதலாகிய, பல்சரமும் - இயங்கு திணை

பலவும், மலைமரம் கொடிபுல் ஆதியாம் அசரமும் பட்ட - மலையும்

மரமும் கொடியும் புல்லும் முதலாகிய நிலைத்திணைகளும் பட்டன;

ஊன் அடைகருவும் பட்டன தழும்போடு உதித்தன -

கருப்பையுட்டங்கிய கருக்களும் அடிபட்டுத் தழும்புடன் தோன்றின;

உயில் இல் ஒவியமும் தான் அடிபட்ட - உயிரில்லாத சித்திரங்களும்

அடிபட்டன.

சித்தும் அசித்துமாகிய பிரபஞ்சமெல்லாம் இறைவன் வியாபித்து

அவற்றிற்கு உயிராய் நிற்றலின் அவனடித் தழும்பை வானவர் முதல்

புல் இறுதியாக வுள்ள உயிர்ப்பொருள்களும், மலை ஓவியம் முதலிய

உயிரில் பொருள்களும் பட்டன. உயிராயினோன் தழும்பு சரமும்

அசரமும் பட்ட, கருவும் தழும்போடுதித்தன, ஒவியமும் அடிபட்ட

என முடிக்க. பட்ட இரண்டும் முற்று. பட்டன, முற்றெச்சம். தான்,

அசை. (55)





	 	 	 	 		 	 துண்ணென மாயோன் விழித்தனன் கமலச்

			 சோதியும் யாதென வியந்தான்

		விண்ணவர் பெருமான் வெருவினான் வானோர்

			 வேறுளார் மெய்பனிப் படைந்தார்

		வண்ணயா ழியக்கர் சித்தர்சா ரணர்தம்

			 வடுப்படா வுடம்பினிற் பட்ட

		புண்ணையா தென்று தத்தமிற் காட்டி

			 மயங்கினார் புகுந்தவா றறியார்.



(இ - ள்.) மாயோன் துண்ணென விழித்தான் - திருமால்

திடுக்கிட்டு விழித்தனன்; கமலச்சோதியும் யாது என வியந்தான் -

தாமரை மலரிலிருக்கும் பிரமனும் இது யாதென்று வியந்தனன்;

விண்ணவர் பெருமான் வெருவினான் - தேவேந்திரன் பயந்தான்;

வானோர் வேறு உளார் மெய்பனிப்பு அடைந்தார் - மற்றைத்

தேவர்களும் உடல் நடுங்கினார்; வண்ணம் யாழ் இயக்கர் சித்தர்

சாரணர் - இலக்கணம் அமைந்த யாழினையுடைய இயக்கர்களும்

சித்தர்களும் சாரணர்களும், தம் வடுப்படா உடம்பினில் பட்ட

புண்ணை - தங்கள் தழும்பு படாத உடல்களிற் பட்ட புண்ணினை.

யாது என்று தத்தமில் காட்டி - இது யாது என்று தங்கள்

தங்களுள்ளே காண்பித்து, புகுந்தவாறு அறியார் மயங்கினார் -

நிகழ்ந்த தன்மையை அறியாதவர்களாய் மயங்கினார்கள்.

துண்ணென, குறிப்பு. மாயோன் துயில்புரிவோ னாகலின்

‘விழித்தனன்’ என்றார். வேறுளாராகிய வானோர் என்க. வண்ணம்

- இலக்கணம்; பெருவண்ணம் முதலிய பாடற் றொழிலமைந்த

என்றுமாம். இதனால் மாயோன் முதலிய கடவுளர்க்கும்,

கணங்கட்கும் இறைவன் உயிராதல் பெறப்பட்டது. (56)





	 	 	 ஏகநா யகனெவ் வுயிர்களுந் தானே யென்பது மன்பினுக்

கெளியன்

ஆகிய திறனுங் காட்டுவா னடிபட் டங்கொரு கூடைமண்

கொட்டி

வேகநீர் சுருங்கக் கரையினை யுயர்த்தி மிகுத்துடன்

வேலைநீத் தொளித்துப்

போகிய வாறு கண்டுகோற் சையர் போய்நரை யாட்டியைத்

தொடர்ந்தார்.



(இ - ள்.) ஏகநாயகன் - தனி முதல்வனாகிய இறைவன்,

எவ்வுயிர்களும் தானே என்பது - எல்லா வுயிர்களும் தானே

என்பதனையும், அன்பினுக்கு எளியன் ஆகிய திறனும் - தான்

அன்பிற்கு எளியனாகிய தன்மையையும், காட்டுவான் -

அனைவருக்குங் காட்டும் பொருட்டு, அடிபட்டு - பிரம்படி பட்டு.

அங்கு ஒரு கூடை மண் கொட்டி - அவ்வுடைப்பில் ஒரு கூடை

மண்ணைக் கொட்டி, நீர் வேகம் சுருங்கக் கரையினை மிகுத்து

உயர்த்தி - நீரின் விரைவு குறையுமாறு கரையை மிகுத்து உயர்த்தி,

உடன் வேலை நீத்து ஒளித்துப் போகியவாறு கண்டு - உடனே

வேலை செய்தலை நீத்து மறைந்துபோன தன்மையைக் கண்டு,

கோல்கையர் போய் நரை யாட்டியைத் தொடர்ந்தார் - கோலை

ஏந்திய கையினையுடைய ஏவல் கொள்ளும் வினையாளர் சென்று

முதியவளாகிய வந்தியைத் தொடர்ந்தனர். எல்லா வுலகங்களையும்

படைத்துக் காத்தழிக்கும் பரமன் ஒரு கூலியாளாய் வந்து மண்

சுமந்து அடியும் பட்டமையால் ‘அன்பினுக்கு எளியன்’ என்பது

காட்டினார்; அவ்வடி எல்லா வுயிர்களின் மீதும் பட்டமையால்

‘எவ்வுயிர்களும் தானே’ என்பது காட்டினார் என்க. எவ்வுயிர்க்கும்

உயிராவான் தானே என்பார் ‘எவ் வுயிர்களுந் தானே’ என்றார்.

காட்டுவான், வினையெச்சம். (57)





	 	 வன்புதாழ் மனத்தோர் வலிசெய வின்ன மன்னனான்

மறுக்கமுண் டேயோ

முன்புபோ கியவா ளென்செய்தா னென்னாய் முடியுமோ

வினியென த்திரங்கி

என்புபோல் வௌத்த குழலினாள் கூட லிறைவனை

நோக்கிநின் றிரங்க

அன்புதே னாக வருந்திய சிற்றூ ணமுதுசெய் தருளினா

ரருளால்.

(இ - ள்.) வன்புதாழ் மனத்தோர் வலிசெய - வன்மை தங்கிய

மனத்தினையுடைய ஒறுப்பாளர் துன்பஞ் செய்ய, திரங்கி என்புபோல்

வெளுத்த குழலினாள் - திரைந்து என்பைப் போல் வெளுத்த

கூந்தலையுடைய அவ்வந்தி, இன்னம் மன்னனால் மறுக்கம்

உண்டேயோ - இன்னமும் பாண்டியனால் துன்பமுண்டோ, முன்பு

போகிய ஆள் என் செய்தான் - முன்னர் எனக்காக வேலை

செய்யப்போன ஆள் என்ன செய்தானோ, இனி என்னாய் முடியுமோ

என - இனி யாதாய் முடியுமோ வென்று கருதி, கூடல் இறைவனை

நோக்கி நின்று இரங்க - நான் மாடக் கூடலின் நாயகனாகிய

சோமசுந்தர கடவுளைநோக்கி நின்று வருந்த, அன்புதேனாக

அருத்திய சிற்றூண் - அன்பையே தேனாக அளைந்து ஊட்டிய

பிட்டினை, அமுது செய்தருளினார் அருளால் - அமுது செய்தருளிய

அவ்விறைவரது திருவருளினால். வன்பு - வன்கண்மை. தாழ்த்தல் -

தங்குதல். தோல் திரங்கிக் குழல் வெளுத்தவன் என்க. குளகம். (58)





	 	 கண்ணுத னந்தி கணத்தவர் விசும்பிற் கதிர்விடு திப்பிய

விமானம்

மண்ணிடை யிழிச்சி யன்னைவா வென்று வல்லைவைத்

தமரர்பூ மழையும்

பண்ணிறை கீத வோதையும் வேதப் பனுவலும் துந்துபி

யைந்தும்

விண்ணிடை நிமிரச் சிவனரு ளடைந்தோர் மேவிய

சிவபுரத் துய்த்தார்.

(இ - ள்.) கண்ணுதல் நந்தி கணத்தவர் - சிவகணத்தவர்,

கதிர்விடு திப்பிய விமானம் - ஒளி வீசும் சிறந்த விமானத்தினை,

விசும்பின் மண்ணிடை இழிச்சி - வானினின்றும் புவியின்கண்

இறக்கி, அன்னைவா என்று வல்லை வைத்து - தாயே வருகவென்று

விரைந்து அதில் ஏற்றி, அமரர் பூ மழையும் - தேவர்களின் மலர்

மழையும், பண் நிறை கீத ஓதையும் - பண்ணிறைந்த இசையின்

ஒலியும், வேதப்பனுவலும் - வேதமந்திரங்களின் ஒலியும், துந்துபி

ஐந்தும் - பஞ்சதூரியங்களின் முழக்கமும், விண்ணிடைநிமிர -

வானின்கண் ஓங்க, சிவன் அருள் அடைந்தோர் மேவிய சிவபுரத்து

உய்த்தார் - சிவபெருமான் திருவருளைப் பெற்றோர்கள்

சென்றடைந்த சிவலோகத்தின்கண் செலுத்தினர். கண்ணுதலின்

நந்திகணத்தவர். திப்பியம் - ஒளி, தெய்வத்தன்மை. விசும்பின்

விமானம் எனக்கூட்டி வானவூர்தி என்றுரைத்தலும் பொருந்தும்.

அனனை, அண்மை விளி. (59)





	 	 மன்றுடை யானோர் கூடைமண் கொட்டி மறைந்தது

மடைகரை நீண்ட

குன்றென வுயர்ந்த தன்மையுந் தம்மேற் கோலடி பட்டது

நோக்கி

என்றன்மேற் பட்ட தென்றன்மேற் பட்ட திதுவென

வதுவென வமைச்சர்

நின்றவ ருணர்த்து நிகழ்ச்சியும் பிறர்பா னிகழ்ச்சியு

நோக்கியந் நிருபன்.

(இ - ள்.) மன்று உடையான் ஓர் கூடைமண் கொட்டி

மறைந்ததும் - வெள்ளியம்பலத்தையுடைய சோமசுந்தரக் கடவுள்

ஒரு கூடை மண்ணைக்கொட்டி மறைந்தருளியதையும், அடை கரை

நீண்ட குன்றென உயர்ந்ததன்மையும் - அடைக் கலுற்ற கரையானது

நீண்ட மலைபோல் உயர்ந்த தன்மையையும், தம்மேல் கோல்

அடிபட்டது நோக்கி - தங்கள்மேல் பிரம்படி பட்டதைப் பார்த்து,

அமைச்சர் நின்றவர் - அங்கு நின்ற அமைச்சர்கள், இது என்மேல்

பட்டதுஎன அது என்மேல் பட்டது என - இத்தழும்பு என்

மேற்பட்டது அத்தழும்பு என்மேற்பட்டது என்று சுட்டிக் காட்டி,

உணர்த்தும் நிகழ்ச்சியும் - ஒருவர்க்கொருவர் தெரிவிக்கின்ற

நிகழ்ச்சியையும், பிறர்பால் நிகழ்ச்சியும் - பிறர்களிடத்து நிகழும்

நிகழ்ச்சியையும், அந்நிருபன் நோக்கி - அவ் வரிமருத்தன்

பாண்டியன் கண்டு.

மன்றுடையான் என்றது கவியின் கருத்து. அடை என்பது

கரைக்கு அடையாக வந்திருப்பினும் கரை அடைபட்டதும் என்பது

கருத்தாகக் கொள்க. அரசன் தன்மீது கோலடி பட்டதும் நோக்கி.

நின்றவருணர்த்து நிகழ்ச்சியும் பிறர் பால் நிகழ்ச்சியும் நோக்கி

என்றுரைத்தலுமாம். தன் இரண்டும் அசை. (60)





	 	 [அறுசீரடியாசிரியவிருத்தம்]

உள்ளத்தா சங்கை பூண்டா னாகமண் ணுடைப்பிற்

கொட்டிக்

கள்ளத்தா ராகிப் போனார் ககனத்தா ராகிச் சேனை

வெள்ளத்தார் பிறருங் கேட்ப மீனவற் குவகை வெள்ளங்

கொள்ளத்தா மழைத்தா காய வாணியாற் கூற லுற்றார்.

(இ - ள்.) உள்ளத்து ஆசங்கை பூண்டானாக - மனத்தின்கண்

ஐயுறவு கொண்டானாக; மண் உடைப்பில் கொட்டி - மண்ணை

உடைப்பினிற் போட்டு, கள்ளத்தாராகிப் போனார் - மறைந்து

சென்றருளிய அவ்விறைவர், ககனத்தாராகி - வானிடத்தாராகி,

சேனைவெள்ளத்தார் பிறரும் கேட்ப - சேனைப் பெருக்கினரும்

பிறரும் கேட்குமாறு, மீனவற்கு உவகை வெள்ளம்கொள்ள அழைத்து

- பாண்டியனுக்கு மகிழ்ச்சிப் பெருக்கு உண்டாக அவனை விளித்து,

ஆகாயவாணியால் கூறலுற்றார் - அசரீரியாற் சொல்லத்

தொடங்கினார்.

மண்கொட்டி மறைந்ததும், ஒரு கூடை மண்ணால் கரை

அடைபட்டு மலை போல் உயர்ந்ததும், யாவர் மேலும் பிரம்படி

பட்டது ஆசங்கைக்குக் காரணமாயின. பூண்டான் என்னும் முற்றினை

ஆக என்னும் இடைச்சொல் அடுத்து எச்சமாகிற்று. போனார்,

வினையாலணையும் பெயர். வாணி - வாக்கு. (61)





	 	 மறத்தாறு கடந்த செங்கோல் வழுதிநின் பொருள்க

ளெல்லாம்

அறத்தாற்றி னீட்டப் பட்ட வனையவை புனித மான

திறத்தாலே நமக்கு நம்மைச் சேர்ந்தவர் தமக்கு மார்வம்

உறத்தாவில் வாத வூர னுதவினா னாத லாலே.

(இ - ள்.) மறத்து ஆறு கடந்த செங்கோல் வழுதி -

மறநெறியைக் கடந்த செங்கோலையுடைய பாண்டியனே, நின்

பொருள்கள் எல்லாம் - நின்னுடைய பொருள்களனைத்தும், அறத்து ஆற்றின் ஈட்டப்பட்ட - அறநெிறியிலே தேடப்பட்டன; அனையவை

புனிதமான திறத்தாலே - அப்பொருள்கள் தூயவாயுள்ள

தன்மையினாலே, நமக்கும் நம்மைச் சேர்ந்தவர் நமக்கும் - நமக்கும்

நம்மை யடைந்த அடியார்கட்கும், ஆர்வம் உற - அன்பு பொருந்த,

தாவு இல் வாதவூரன் உதவினான் - குற்றமில்லாத வாதவூரன்

கொடுத்தனன்; ஆதலால் - அதனால்.



அறநெறியால் ஈட்டப்பட்டன, அங்ஙனம் ஈட்டப்பட்டமையின்

அவை புனிதமான திறத்தால் என்க. ஆதலால் - அங்ஙனம்

உதவினமை காரணமாக. (62)





	 	 	 அனையனை மறுக்கஞ் செய்தா யரும்பிணப் புலவுத் தீவாய்

வனநரித் திரளை யீட்டி வாம்பரி யாக்கித் தந்தேங்

கனையிருட் கங்குற் போதிற் கழிந்தன பின்னுந் தண்ட

வினையர்பால் விடுத்துத் துன்பம் விளைத்தனை யதுபொ

றாதேம்.

	 	 		 (இ - ள்.) அனையனை மறுக்கம் செய்தாய் -

அவ்வாதவூரனைத் துன்பஞ் செய்தனை; அரும்பிணப் புலவுத்தீவாய்

வனநரித்திரளை ஈட்டி - அணுகுதற்கரிய பிணங்களின்

புலாலையுடைய கொடிய வாயினையுடைய வனத்திலுள்ள நரிகளைத்

தொகுத்து, வாம்பரி ஆக்கித்தந்தேம் - தாவுகின்ற குதிரைகளாக்கிக்

கொடுத்தேம்; கனை இருள் கங்குற்போதில் கழிந்தன - செறிந்த

இருளையுடைய இராப்பொழுதில் (அவையாவும் நரிகளாகி) ஓடின;

பின்னும் - மீளவும், தண்ட வினையர்பால் விடுத்துத் துன்பம்

விளைத்தனை - ஒறுப்பாளரிடம் விடுத்து அவரால் துன்பம்

விளைவித்தனை; அது பொறாதேம் - அதனைப்

பொறுக்கமாட்டேமாகி.

மறுக்கஞ் செய்தாய் ஆதலின் ஆக்கித்தந்தேம் என்க. அவை

கழிந்தன எனச் சுட்டுப்பெயர் வருவித்துரைக்க. (63)





	 	 	 வருபுனல் பெருகப் பார்த்தேம் வந்திகைப் பிட்டு வாங்கிப்

		பருகிவந் தாளாய் மாறு பட்டன மண்போ கட்டுப்

		பொருகரை யுயரச் செய்து போகியவ் வன்னை போல்வாள்

		பெருகிய விடும்பை தீர்த்தெம் பேருல கடையச் செய்தேம்.

	 	 (இ - ள்.) வருபுனல் பெருகப் பார்த்தேம் - வையையாற்றில்

வரும் நீர் பெருகுமாறு செய்தேம்; வந்திகைப் பிட்டுவாங்கிப் பருகி

வந்து ஆளாய் - வந்தியின் கையிற் பிட்டினை வாங்கி

அருந்திக்கொண்டே வந்து கூலியாளாகி, மாறுபட்டனம் -

பிரம்படியும் பட்டேம்; மண் போகட்டுப் பொருகரை உயரச் செய்து

- ஒரு கூடை மண்ணைப் போட்டு அலைகள்மோதப்பெறும்

கரையினை உயருமாறுசெய்து, போகி - மறைந்து சென்று,

அவ்வன்னை போல்வாள் - அத் தாய் போன்றவளின், பெருகிய

இடும்பை தீர்த்து -மிக்க துன்பத்தினை நீக்கி, எம்பேர் உலகு

அடையச் செய்தேம் - எமது பெரிய உலகினை அடையுமாறு

செய்தேம்.

மாறு - பிரம்படி; ஆகுபெயர். போகட்டு என்பது போட்டு

என மருவி வழங்குகிறது. இடும்பை - பிறவித்துன்பம். (64)





	 	 	 	 இத்தனை யெல்லாஞ் செய்த திவன்பொருட் டிந்த வேத

		வித்தகன் றன்மை யொன்று மறிந்திலை வேட்கை யெம்பால்

		வைத்துனக் கிம்மை யோடு மறுமையுந் தேடித் தந்த

		உத்தமன் றொடைசந் தாதிப் புறப்பற்று மொழிந்த நீரான்.

	 	 		 (இ - ள்.) இத்தனை எல்லாம் செய்தது இவன் பொருட்டு -

இவ்வளவெல்லாம் செய்தது இவ்வாதவூரன் பொருட்டே; இந்த

வேதவித்தகன் தன்மை - இந்த மறை நூலுணர்ந்த

சதுரப்பாடுடையவன் தன்மையை, ஒன்றும் அறிந்திலை - சிறிதும் நீ

அறிந்தாயில்லை, எம்பால் வேட்கை வைத்து - இவன் எம்மிடம்

விருப்பம் வைத்ததால், உனக்கு இம்மையோடு மறுமையும் தேடித்தந்த

உத்தமன் - உனக்கு இம்மைப் பயனையும் மறுமைப் பயனையும்

தேடிக்கொடுத்த உத்தமன்; தொடைசந்து ஆதி புறப்பற்றும் ஒழிந்த

நீரான் - மாலையும் சந்தனமும் முதலாகிய புறப்பற்றினையும்

(அகப்பற்றினையும்) துறந்த தன்மையை யுடையவன். செய்தது,

தொழிற்பெயர். புறப்பற்றும் என்னும் உம்மை எச்சப் பொருட்டு. (65)





	 	 	 நிறையுடை யிவனை யிச்சை வழியினா னிறுத்தி யான்ற

மறைவழி நின்று நீதி மன்னவர்க் களந்த வாழ்நாள்

குறைபடா தானாச் செல்வ வாரியுட் குளித்து வாழ்கென்

றிறையவன் மொழிந்த மாற்ற மிருசெவி நிரம்பத்*

தென்னன்.



(இ - ள்.) நிறைஉடை இவனை - மனத்தை ஒருவழி நிறுத்தும்

இவ்வாத வூரனை, இச்சை வழியினால் நிறுத்தி - அவன்

விருப்பத்தின்படியே செலுத்தி, ஆன்ற மறைவழிநின்று - நீ பெருமை

நிறைந்த மறையின் வழியே நின்று, நீதி மன்னவர்க்கு அளந்த

வாழ்நாள் - நீதியோடு பொருந்திய வேந்தர்களுக்கு வரையறுத்த

ஆயுள் நாள், குறைபடாது - குறைவு படாமல், ஆனாச்செல்வ

வாரியள் குளித்து வாழ்க என்று - நீங்காத செல்வப்

பெருக்கிலேதிளைத்து வாழக்கடவை என்று, இறையவன் மொழிந்த

மாற்றம் - இறைவன் கூறியருளிய மொழி, இரு செவி நிரம்ப -

இரண்டு செவிகளிலும் நிரம்ப, தென்னன் - பாண்டியன்.

வாழ்கென்று, அகரம் தொகுத்தல், கூறலுற்ற இறையவன்

மொழிந்த மாற்றம் என்க. (66)



* * *



(பா - ம்.) * நிரப்ப.





	 	 	 அச்சமுற் றுவகை யீர்ப்ப வதிசய வெள்ளத் தாழ்ந்து

பொச்சமி லன்ப ரெங்குற் றாரெனப் புகுந்து தேடி

நச்சர வசைத்த கூட னாயகன் கோயி னண்ணி

இச்சையி* லிருக்கின் றாரைக் கண்டுபோ யிறைஞ்சி

வீழ்ந்தான்.

	 	 		 (இ - ள்.) அச்சம் உற்று உவகையீர்ப்ப - அஞ்சுதலைப்

பொருந்தி மகிழ்ச்சியானது இழுக்க, அதிசய வெள்ளத்து ஆழ்ந்து -

வியப்பாகிய வெள்ளத்துள் அழுந்தி, பொச்சம் இல் அன்பர் எங்கு

உற்றார் என - பொய்யில்லாத (மெய்) அன்பினையுடைய அடிகள்

எங்குச் சென்றாரென்று, புகுந்து தேடிப்போய் - பல விடங்களிலும்

தானே புகுந்து தேடிச் சென்று, நச்சு அரவு அசைத்த கூடல்

நாயகன்கோயில் நண்ணி - நஞ்சினையுடைய பாம்பினைக் கச்சாகக்

கட்டிய நான் மாடக் கூடலில் எழுந்தருளிய சோமசுந்தரக் கடவுளின்

திருக்கோயிலை அடைந்து, இச்சையில் இருக்கின்றாரைக்கண்டு -

தமது விருப்பின்படியே சிவயோகத்திலிருக்கும் வாதவூரடிகளைப்

பார்த்து, இறைஞ்சி வீழ்ந்தான் - வீழ்ந்து வணங்கினான்.

அச்சமும், உவகையும், அதிசயமும் ஒன்றினொன்று மிக

என்றபடி. நஞ்சு நச்சு என வலித்தது. நண்ணி இருக்கின்றாரை

எனவும், நண்ணிக்கண்டு எனவும் இயையும், இச்சையில் -

விரும்பியவாறு. (67)

(பா - ம்.) * விச்சையில்.





	 	 	 பதொல்லைநீ ருலக மாண்டு சுடுதுயர் நரகத் தாழ

		வல்லவென் னறிவுக் கேற்ற வண்ணமே செய்தே னீரென்

		எல்லைதீர் தவப்பே றாய்வந்த திகபர வேது வாகி

		அல்லல்வெம் பிறவி நோய்க்கு மருமருந் தானீ ரையா.

	 	 		 (இ - ள்.) ஐயா - ஐயனே, தொல்லை நீர் உலகம் ஆண்டு -

பழையகடல் சூழ்ந்த இந்நிலவுலகினை ஆண்டு, சுடுதுயர் நகரத்து

ஆழவல்ல - வருத்துந் துன்பத்தையுடைய நிரயத்தின்கண்

அழுந்துதற்குவல்ல, என் அறிவுக்கு ஏற்றவண்ணமே செய்தேன் -

எனது புல்லறிவுக்குப் பொருந்தியபடியே உமக்குத் தீங்கு செய்தேன்;

நீர் என்எல்லை தீர்தவப் பேறு ஆய் - நீவிர் எனது அளவிறந்த

தவப்பயனாகி, வந்து - அமைச்சராக வந்து, இகபர ஏதுவாகி -

இம்மைப் பயனுக்கும் மறுமைப் பயனுக்கும் காரணமாய், அல்லல்

வெம்பிறவிநோய்க்கும் - துன்பமயமாகிய கொடியபிறவிப் பிணிக்கும்,

அருமருந்து ஆனீர் - அரிய மருந்து ஆகாநின்றீர். உலக மாளுதல்

நரகத் துன்பத்திற்கு ஏதுவாமென தேனை வெறுத்துக் கூறியவாறு.

நோய்க்கு அருமருந்தும் ஆனீர் என உம்மை பிரித்துக் கூட்டுதல்

சிறப்பு. ஆனீர் ஐயா, பன்மை யொருமை மயக்கம். (68)





	 	 செறுத்துநா னும்மை யெண்ணா திழைத்தவித் தீங்கு

தன்னைப்

பொறுத்துநீர் முன்போ னுங்கள் புவியெலாங் காவல் பூண்டு

மறுத்துடைத் தாள்வ தாகென் றிரந்தனன் மண்ணி லாசை

வெறுத்தவர் நகையுட் டோன்ற வேந்தனை நோக்கிச்

சொல்வார்.

(இ - ள்.) நான் உம்மை எண்ணாது - அடியேன் உமது

உயர்வினைச் சிறிதுங் கருதாது, செறுத்து இழைத்த இத்தீங்கு

தன்னைப் பொறுத்து - சினந்து செய்த இத்தீமையைப் பொறுத்தருளி,

நீர் முன்போல் நுங்கள் புவிஎலாம் காவல் பூண்டு - நீவிர் முன்

போலவே நுமது புவி அனைத்தையும் காத்தலை மேற்கொண்டு, மறு

துடைத்து ஆள்வது ஆக என்று இரந்தனன் - குற்றத்தைப் போக்கி

ஆளக்கட வீராக என்று இரந்து வேண்டினன்; மண்ணில் ஆசை

வெறுத்தவர் - மண்ணின் கண் உள்ள விருப்பினை நீக்கிய வாதவூரடிகள், நகை உள்தோன்ற - உள்ளே நகை தோன்ற,

வேந்தனை நோக்கிச் சொல்வார் - அரசனை நோக்கிக்

கூறுவாராயினர்.

நும்மை யெனப் பிரித்தலுமாம். இறைவனது திருவருளுக்

குரியாரே புவி முழுதுக்கும் உரியராவர் என்னுங் கருத்தால் ‘நுங்கள்

புவியெலாங் காவல் பூண்டு’ என அரசன் கூறினன். ஆள்வதாக -

ஆள்க; ஆள்வது என்னும் தொழிற்பெயருடன் ஆக என்பது

சேர்ந்து வியங்கோளாயிற்று. ஆகென்று, அகரந் தொகுத்தல்.

மண்ணிலாசை வெறுத்தவர் என்பது அவர் புவியாளார் என்பது

தோன்ற நின்றமையின் கருத்துடன் கூடிய விசேடியமாகும். (69)





	 	 பாய்திரை புரளு முந்நீர்ப் படுகட லுலகுக் கெல்லாம்

ஆயிரஞ் செங்க ணான்போ லரசுவீற் றிருப்பீ* ருங்கள்

நாயக னருளிச் செய்த வண்ணமே நயந்து செய்வீர்

தூயவ ரன்றோ நுங்கள் சூழல்சேர்ந் தொழுக வல்லார்.

(இ - ள்.) பாய் திரைபுரளும் முந்நீர்ப்படு கடல் உலகுக்கு

எல்லாம் - பரந்த அலைகள் புரளுகின்ற மூன்று நீர்களையுடைய

ஆழமாகிய கடல்சூழ்ந்த உலகமனைத்திற்கும், ஆயிரம் செங்கணான்

போல் அரசுவீற்றிருப்பீர் - சிவந்த ஆயிரங் கண்களையுடைய

இந்திரன்போல் தனியரசாக வீற்றிருப்பீர்; உங்கள் நாயகன் அருளிச்

செய்த வண்ணமே - உங்கள் இறைவனாகிய சோமசுந்தரக் கடவுள்

கட்டளையிட்டருளியபடியே, நயந்து செய்வீர் - விரும்பிச் செய்வீர்;

நுங்கள் சூழல் சேர்ந்து ஒழுக வல்லார் - உங்கள் இடத்தைச்

சார்ந்து நடக்கவல்லவர், தூயவர் அன்றோ -

தூய்மையுடையாரல்லவா.

படுகடல் - ஒலிக்குங் கடலுமாம். உலகுக் கெல்லாம் அரசாக

வீற்றிருப்பீர் என்க. சோமசுந்தரக்கடவுள் தென்னர் குலமுழுதாளம்

பெருமானாயும் தென்னவனாயும் இருத்தலின் ‘உங்கள் நாயகன்’

என்றார்;

"பாரின்ப வெள்ளங் கொளப்பரி மேற்கொண்ட பாண்டியனார்"

"பாண்டிய னாரருள் செய்கின்ற முத்திப் பரிசிதுவே"

"பரவிய வன்பரை யென்புருக் கும்பரம் பாண்டியனார்"



என்றிங்ஙனம் இறைவனைப் பாண்டிவேந்தாகவே அடிகள்

அருளிச் செய்தலுங் காண்க. (70)



* * *



(பா - ம்.) * அரசு செய்திருப்பீர்.





	 	 உம்மைநா னடுத்த நீரா லுலகியல் வேத நீதி

செம்மையா லிரண்டு நன்றாத் தெளிந்தது தெளிந்த நீரான்

மெய்ம்மையாஞ் சித்த சுத்தி விளைந்தது விளைந்த நீராற்

பொய்ம்மைவா னவரி னீந்திப் போந்தது சிவன்பாற் பத்தி.

(இ - ள்.) உம்மை நான் அடுத்த நீரால் - நான் உம்மை

அடைந்த தன்மையால், உலகியல் வேதநீதி இரணம் - உலக

நடையும் வேத வொழுக்கமுமாகிய இரண்டும், செம்மையால் நன்றாத்

தெளிந்தது - முறைப்படி நன்கு தெளியப் பெற்றது; தெளிந்த நீரால்

- அங்ஙனம் தெளிந்தபடியால், மெய்ம்மையாம் சித்தசுத்தி விளந்தது

- உண்மையாகிய மனத்தூய்மை உண்டாயது; விளைந்த நீரால் -

அங்ஙனம் உண்டான படியால், பொய்ம்மை வானவரின் நீந்தி -

அழிகின்ற தேவர்களினின்றுங் கடந்து, சிவன்பால் பத்தி போந்தது

- சிவபெருமானிடத்து அன்பு விளைந்தது.

லௌகிகம் வைதிகம் இரண்டும் என்க. இரண்டும் தெளிந்தது,

பன்மையி லொருமை; இரண்டனையும் உள்ளம் தெளிந்தது

என்றுமாம். சில்லாண்டிற் சிதையும் சிலதேவர் சிறு நெறியைக்

கடந்து பல்லாண்டென்னும் பதங்கடந்த இறைவன் பால்

அன்புவிளைந்த தென்றாரென்க;

"அத்தேவர் தேவ ரவர்தேவ ரென்றிங்ஙன்

பொய்த்தேவு பேசிப் புலம்புகின்ற பூதலத்தே

பத்தேது மில்லாதென் பற்றறநான் பற்றிநின்ற

மெய்த்தேவர் தேவர்க்கே சென்றூதாய் கோத்தும்பீ"



எனவும்,

"அவமாய தேவ ரவகதியி லழுந்தாமே

பவமாயங் காத்தென்னை யாண்டுகொண்ட பரஞ்சோதி"



எனவும் அடிகள் திருவாசகத்தில் அருளிச் செய்தலுங் காண்க. (71)





	 	 வந்தவிப் பத்தி யாலே மாயையின் விருத்தி யான

பந்தமாம் பவஞ்ச வாழ்க்கை விளைவினுட் பட்ட துன்பம்

வெந்தது கருணை யாகி மெய்யுணர் வின்பந் தன்னைத்

தந்தது பாதஞ் சூட்டித் தன்மய மாக்கிற் றன்றே.

(இ - ள்.) வந்த இப் பத்தியாலே - இங்ஙனம் விளைந்த

இவ்வன்பினாலே, மாயையின் விருத்தியான - மாயையின்

விருத்தியாகிய, பந்தமாம் பவஞ்ச வாழ்க்கை விளைவினுள் பட்ட துன்பம் வெந்தது - கட்டாகிய உலகவாழ்க்கை நிகழ்ச்சியில்

உண்டாகிய துன்பம் வெந்து நீறாகியது; மெய் உணர்வு இன்பம்

கருணை ஆகி - சச்சிதானந்தப் பரம்பொருள் அருள்வடி

வெடுத்துவந்து, தன்னைத் தந்தது - தன்னை எனக்குக் கொடுத்து,

பாதம் சூட்டி - தனது திருவடியை எனது முடியிற் சூட்டி, தன்மயம்

ஆக்கிற்று - தன் மயமாக்கியது.

விருத்தி - படம் குடிலானாற் போல்வது; ஈண்டுப்

பரிணாமமும் கொள்க. பிரபஞ்சம் என்பது பவஞ்சம் என்றாயிற்று.

பிரபஞ்சம் மாயேய மலமாதலின் ‘பந்தமாம் பவஞ்சம்’ என்றார்.

மெய் உணர்வு இன்பம் - சத்து ஆனந்தம்; சச்சி தானந்தம்.

தன்மயமாக்கல் - சிவமாக்கல்;

	 	 "சித்தமல மறுவித்துச் சிவமாக்கி யெனையாண்ட அத்தனெனக் கருளியவா றார்பெறுவா ரச்சோவே"



என்னும் திருவாசகமும் காண்க. (72)





	 	 	 	 சச்சிதா னந்த மாமத் தனிப்பர சிவனே தன்ன

			திச்சையா லகில மெல்லாம் படைத்தளித் தீறு செய்யும்

			விச்சைவா னவரைத் தந்த மேலவன் பிறவித் துன்பத்

			தச்சமுற் றடைந்தோர்க் கானா வின்பவீ டளிக்கு மன்னோன்.

	 	 		 (இ - ள்.) சச்திதானந்தமாம் அத்தனிப் பரசிவனே -

சச்சிதானந்தமாகிய அந்த ஒப்பற்ற பரசிவனே, தன்னது இச்சையால்

- தனது இச்சையினாலே, அகிலம் எல்லாம் டைத்து அளித்து

ஈறுசெய்யும் விச்ச வானவரை - உலகமனைத்தையும் ஆக்கி அளித்து

அழிக்கும் தொழிலையுடைய அயனும் அரியும் அரனுமாகிய

தேவர்களை, தந்தமேலவன் - உண்டாக்கிய மேலோன்; பிறவித்

துன்பத்து அச்சமுற்று அடைந்தோர்க்கு - பிறவித்துன்பத்திற்கு

அஞ்சி வந்தவர்களுக்கு, ஆனா இன்பவீடு அளிக்கும் அன்னோன்

- நீங்காத இன்பத்தையுடைய வீடு பேற்றினை அளிக்கிற்

அவ்விறைவன். தன்னது, னகரம் விரித்தல். விச்சை - ஞானம்; ஈண்டுத்தொழில். இச்சையால் தந்த மேலவன் என்க. துன்பத்து

என்பதனோடு இரண்டனுருபேனும் ஐந்தனுருபேனும்

விரித்துரைத்தலுமாம்;

"அச்சந் கிளவிக் கைந்து மிரண்டும்

எச்ச மிலவே பொருள்வயி னான"



என்பது தொல்காப்பியம்.	 (73)





	 	 	 	 மந்தரங் கயிலை மேருப் பருப்பதம் வார ணாசி

		இந்தநல் லிடங்க டோறு மிகபர போகம் யார்க்குந்

		தந்தருள் செய்தெம் போல்வார் தம்மனம் புறம்போ காமற்

		சிந்தனை திருத்தி ஞானத் திருவுரு வாகி மன்னும்.

	 	 	 (இ - ள்.) மந்தரம் கயிலை மேருபருப்பதம் வாரணாசி -

மந்தரமலையும் கயிலைமலையும் மேருமலையும் ஸ்ரீபருப்பதமும்

காசியுமாகிய, இந்த நல் இடங்கள் தோறும் - இந்த நல்ல

இடங்கடோறும், ஞானத் திருஉருவாகி - அழகிய ஞானவடி

வினையுடையனாகி, யார்க்கும் இகபர போகம் தந்தருள்செய்து -

அனைவர்க்கும் இம்மை மறுமையின்பங்களை அளித்தருளி,

எம்போல்வார் தம்மனம் புறம் போகாமல் - எம்மனோர் மனம்

புறத்தே செல்லாமல், சிந்தனை திருத்தி மன்னும் - உள்ளத்தைத்

திருத்தி வீற்றிருப்பான்.

புறம் போகாமல் - விடங்களிற் செல்லாமல். அன்னோன்

மன்னும் என்க. (74)





	 	 	 ஒப்பவர் மிக்கோர் வேறற் றொருவனா யெங்குந் தங்கும்

அப்பரஞ் சுடரே யிந்த வாலவா யுறையுஞ் சோதி

கைப்படு கனிபோன் மேனாட் கண்ணுவ னாதி யோர்க்கு

மெய்ப்பொருள் விளங்கித் தோன்றா வேதத்தை விருத்தி

செய்தான்.

	 	 		 (இ - ள்.) ஒப்பவர் மிக்கோர் வேறு அற்று ஒருவனாய் -

ஒப்பாரும் மிக்காறும் வேறு யாரும் இன்றித் தனி முதல்வனாய்,

எங்கும் தங்கும் அப்பரஞ்சுடரே - எங்கும் நிலைபெற்ற அந்தப்

பரஞ்சோதியே, இந்த ஆலவாய் உறையும் சோதி - இந்த

ஆலவாயின்கண்ணே உறைகின்ற சோமசுந்தரக் கடவுள்; மேல் நாள்

- முன்னொரு காலத்தில், கண்ணுவன் ஆதியோர்க்கு - கண்ணுவன்

முதலிய முனிவர்களுக்கு, மெய்ப்பொருள் விளங்கித் தோன்றா

வேதத்தை - உண்மைப் பொருள் வெளிப்பட்டுத் தோன்றாத

வேதத்தை, கைப்படு கனிபோல் - உள்ளங்கை நெல்லிக் கனிபோல்

அதன் உண்மைப் பொருள் விளங்குமாறு, விருத்தி செய்தான் -

விரித்துக் கூறினான்.

கைப்படு கனிபோல் விருத்தி செய்தான் என்க; விருத்தி

செய்தல் - விரித்துரைத்தல். கண்ணுவனாதியோர்க்கு வேதத்தை

விருத்திசெய்தமை வேதத்துக்குப் பொருளருளிச் செய்த படலத்திற் காண்க. (75)





	 	 	 	 தன்னரு ளான ஞானத் தபனிய மாகுந் தில்லைப்

		பொன்னக ரிடத்தி லென்னைப் போகெனப் பணித்தா னீரும்

		அன்னதற் கிசைதி ராகென் றாலவா யடிக டம்மைப்

		பன்னருந் துதியா லேத்தி விடைகொடு பணிந்து போவார்.

	 	 		 (இ - ள்.) தன் அருளான ஞானத்தபனியம் ஆகும் -

(அவனே) தனது அருள் மயமாகிய ஞானவெளியாம் பொன்னம்பல

மென்னும், பொன் தில்லை நகரிடத்தில் என்னைப் போக எனப்

பணித்தான் - அழகிய தில்லைப் பதியின்கண் என்னைப் போகக்

கடவை என்று கட்டளையிட்டான்; நீரும் அன்னதற்கு இசைதிராக

என்று - நீவிரும் அதற்கு உடன்படக் கடவீராக என்று கூறி,

ஆலவாய் அடிகள் தம்மை - திருவாலவாயில் வீற்றிருக்கும்

சோமசுந்தரக் கடவுளை, பன் அரும் துதியால் ஏத்தி -

சொல்லுதற்கரிய துதிகளாற் பரவி, பணிந்து விடை கொடு போவார்

- வணங்கி விடைபெற்றுக் கொண்டு செல்வாராயினர்.

போகென, ஆகென்று என்பவற்றில் அகரம் தொகுத்தல். துதி

- தோத்திரப்பாடல். (76)





	 	 	 	 தன்றொடக் கறுத்த நாதன் றாட்டொடக் குண்டு போவார்

		பின்றொடர்ந் தரசன் செல்லப் பெருந்தவர் நின்மி னின்மின்

		என்றவர் செலவுங் கூப்பி டெல்லைசென் றணிய னாகிச்

		சென்றபடி பணிந்து தென்னன் விடைகொடு திரும்பி னானே.

	 	 		 (இ - ள்.) தன் தொடக்கு அறுத்த நாதன் - தனது கட்டினை

அறுத்த இறைவனது, தாள் தொடக் குண்டு போவார் பின் - திருவடி

நேயத்தாற் கட்டப்பட்டுச் செல்வராகிய அடிகளின் பின், அரசன்

தொடர்ந்து செல்ல - அரசன் தொடர்ந்து போக, பெருந்தவர் -

பெரிய தவத்தினையுடைய அடிகள், நின்மின் நின்மின் என்றவர் -

நில்லும் நில்லும் என்று கூறினவராய், செலவும் - செல்லா நிற்கவும்,

கூப்பிடு எல்லை சென்று - கூப்பிடு தூரஞ் சென்று, அணியனாகிச்

சென்று அடிபணிந்து - பின் நெருங்கிப் போய் அடிவணங்கி,

தென்னன் விடை கொடு திரும்பினான் - பாண்டியன் விடை

பெற்றுக் கொண்டு மீண்டனன்.

தாள் - அடிநேயம்; திருவருளுமாம். (77)





	 	 	 	 துறந்தவர் போக மீண்டு தொன்னக ரடைந்து தென்னன்

		அறந்தரு பங்கி னாரை யடைந்துதான் பிரம்பு நீட்டப்

		புறந்தரு கருணை வெள்ளம் பூரிப்பத் தாழ்ந்து நெஞ்ச

		நிறைந்தது வாய்கொள் ளாம னின்றெதிர் துதிப்ப தானான்.

	 	 		 (இ - ள்.) துறந்தவர் போக - முற்றத் துறந்தவராகிய

அடிகள் செல்ல, தென்னன் மீண்டு தொல்நகர் அடைந்து -

பாண்டியன் மீண்டு தனது பழைமையான நகரினை அடைந்து, அறம்

தரு பங்கினாரை அடைந்து - அறங்களை ஈன்ற உமையாகிய

பாகத்தையுடைய சோமசுந்தரக் கடவுளை அடைந்து, தான் பிரம்பு

நீட்டப் புறம்தரு கருணை வெள்ளம் பூரிப்பத் தாழ்ந்து - தான்

பிரம்பினை ஓச்ச முதுகு தந்தருளிய அவ்வருள் வெள்ளமாகிய

இறைவர் மகிழுமாறு வீழ்ந்து வணங்கி, நெஞ்சம் நிறைந்தது வாய்

கொள்ளாமல் - நெஞ்சத்தின்கண் நிறைந்த ஆர்வம் வாய்

கொள்ளாமல் வெளி வருதல் போல, எதிர் நின்று ஆனான் -

திருமுன் நின்று வழுத்துவானாயினன்.

துறந்து அவர் போக என்று பிரித்தலுமாம். அறந்தருபங்கு -

உமையாகிய பங்கு. கருணை வெள்ளம் - இறைவன். ஆனாது

வாய்விட்டுத் துதித்தலின் ‘வாய் கொள்ளாமல்’ என்றார். துதிப்பது,

தொழிற் பெயர். (78)





	 	 [கொச்சகக் கலிப்பா]

அடையாளம் படவொருவ னடித்தகொடுஞ் சிலைத்தழும்புந்

தொடையாக வொருதொண்டன் றொடுத்தெறிந்த

கல்லும்போற்

கடையானேன் வெகுண்டடித்த கைப்பிரம்பு முலகமெல்லாம்

உடையானே பொறுத்ததோ வுன்னருமைத் திருமேனி.



(இ - ள்.) உலகம் எல்லாம் உடையானே - உலக

மனைத்தையும் உடைய பெருமானே, உன் அருமைத் திருமேனி -

உனது அருமைத் திருமேனியானது, அடையாளம்பட ஒருவன்

அடித்த காடுஞ்சிலைத் தழும்பும் - வடுப்படுமாறு அருச்சுனன்

என்னும் ஒருவன் அடித்த வளைந்த வில்லின் தழும்பையும், ஒரு

தொண்டன் - ஒரு தொண்டனாகிய சாக்கிய நாயனார், தொடையாகத்

தொடுத்து எறிந்த கல்லும் போல் - மாலையாகத் தொடுத்து வீசிய

கல்லையும் பொறுத்தது போல, கடையானேன் - கடையவனாகிய யான், வெடிகுண்டு அடித்த கைப் பிரம்பும் பொறுத்ததோ - சினந்து

அடித்த கைப் பிரம்பினையும் பொறுத்தருளியதோ.

ஒருவன் - அருச்சுனன் : பாண்டு மைந்தனாகிய அருச்சுனன்

பாசுபதப் படை வேண்டிச் சிவபெருமானை நோக்கித் தவம் புரிந்த

காலையில் அவனது தவத்தை அழித்தற்குத் துரியோதனனது

ஏவலால் பன்றி யுருவெடுத்து வந்த மூகன் என்னும் அசுரனை

இறைவன் வேட்டுருக்கொண்டு துரந்து வந்து அம் பெய்து வீழ்த்தி

அருச்சுனனோடு வழக்காடிப் போர் புரிந்து அவனது வில்லின்

நாணை அறுக்க அவன் விற்கழுந்தால் இறைவனை அடித்தான்

என்பது வரலாறு. ஒரு தொண்டன் - திருத்தொண்டர் புராணத்துக்

கூறப்பட்ட தனியடியார் அறுபத்து மூவருள் ஒருவராகிய சாக்கிய

நாயனார்; திருச்சங்க மங்கையிலே வேளாளர் குலத்துதித்த ஒருவர்

மெய்யுணர்வு பெறக் கருதிச் சாக்கிய (புத்த) மதத்தை அடைந்து,

பின்புசிவனருளால் சைவ நெறியே உண்மை நெறியெனத் தெளிந்து

"எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும், மன்னிய சீர்க்

சங்கரன்றாள் மறவாமை பொருள்" என்று கருதிச் சாக்கிய

வேடத்துடனிருந்தே சிவபிரான் பால் அன்புடையராய் ஒழுகுகின்றவர்

நாடோறும் சிவலிங்க தரிசனஞ் செய்து உண்ண விரும்பி

வெள்ளிடையிலிருந்த ஓர் சிவலிங்கத்தைக் கண்டு உவகை மீதூர்ந்து

திருவருட் குறிப்பால் அதன்மீது ஓர் கல்லினை யெடுத்தெறிந்து

அன்று முதல் அதுவே நியமமாகக் கல்லெறிந்து வழிபட்டு

முத்தியடைந்தனர் என்பது வரலாறு. பொறுத்ததோ, ஓகாரம்

இரக்கத்தில் வந்தது. (79)





	 	 	 	 கடியேறு மலர்மகன்மான் முதலாய கடவுளரும்

			படியேழு மளவிறந்த பல்லுயிரு நீயேயோ

			முடியேற மண்சுமந்தாய் முதுகிலடி வடுப்பட்ட

			தடியேனும் பட்டேனின் றிருமேனி யானேனோ.



(இ - ள்.) முடி ஏற மண் சுமந்தாய் - முடியின்கண் ஏற

மண்ணைச் சுமந்த இறைவனே, கடி ஏறும் மலர் மகன் மால்

முதலாய கடவுளரும் - மணம் பொருந்திய தாமரை மலரில்

இருக்கும் பிரமனும் திருமாலும் முதலிய தேவர்களும், படி ஏழும் -

ஏழு உலகங்களும், அளவு இறந்த பல் உயிரும் நீயேயோ -

அவற்றிலுள்ள அளவில்லாத பல உயிர்களும் நீயே போலும்;

முதுகில் அடிவடு பட்டது - (அதனாற்றான்) நின்திருமுதுகிற்பட்ட

அடித்தழும்பு அவை எல்லாவற்றின் மேலும் பட்டது; அடியேனும்

பட்டேன் - அவ்வடியை அடியேனும் பட்டேன் (ஆதலால்), நின்

திருமேனி ஆனேனோ - யானும் நினது திருமேனி ஆனேனோ.

படி - உலகம் என்னும் பொருட்டு. ஆனேனோ என்பதில்

ஓகாரம் வியப்பின் கண் வந்தது. கடையேனாகிய யானும் உனக்குத்

திருமேனி யானேன் போலும் என வியந்து கூறியவாறு. (80)





	 	 	 	 கைக்குமருந் தின்சுவைபின் காட்டுமா றெனவினைக்கும்

			பொய்க்குமருங் கலனாகி மண்ணாண்டு புலைநகரந்

			துய்க்குமருந் துயர்களைவான் மாறாய்நின் றுணையடிக்கே

			உய்க்குமருந் தவரிவரென் றறியாமை யொறுத்தேனே.

	 	 		 (இ - ள்.) கைக்கும் மருந்து - முன்னே கசக்கும் மருந்து,

பின் இன்சுவை காட்டுமாறு என - பின் தனது இனிய பயனைக்

காட்டுவதுபோல, வினைக்கும் பொய்க்கும் அருங்கலனாகி -

தீவினையும் பொய்யுமாகிய பண்டங்களை ஏற்றும் அரிய

மரக்கலமாகி, மண் ஆண்டு - இந்நிலவுலகினை ஆள்வதால்,

புலைநகரம் துய்க்கும் அருந்துயர் களைவான் - புல்லிய நிரயத்தில்

நுகரும் கொடிய துன்பத்தைக் களையும் பொருட்டு, மாறாய் -

முன்னே பகையாகி, நின்துணை அடிக்கே உய்க்கும் - பின் நினது

இரண்டு திருவடிகளிலே செலுத்தும், அருந்தவர் இவர் என்று அறியாமை ஒறுத்தேன் - அரிய முனிவர் இவரென்று அறியாமல்

ஒறுத்தேன்.

சுவை - உறுதி என்னும் பொருட்டு, கலனாகி - அணிகலனாகி

என்றுமாம். புலை - புன்மை. துய்க்கும் நரகத்துயர் என

இயைத்தலுமாம்; நரகந் துய்த்தற்கு ஏதுவாகிய பிறவிப்பிணியைக்

களைய என்றுரைத்தலும் பொருந்து. இவா - வாதவூரர்.

காட்டுமாறென மாறாய் நின்று உய்க்கும் அருந்தவர் என்க. (81)





	 	 	 பாதியுமை யுருவான பரமேட்டீ யெனக்கிம்மை

			ஊதியமும் பரகதியு முறுதிபெற விளைவிக்கும்

			நீதியினான் மந்திரியாய் நின்னருளே யவதரித்த

			வேதியரை யறியாதே வெறுத்துநா னொறுத்தேனே.

	 	 		 (இ - ள்.) பாதி உமை உருவான பரமேட்டீ - ஒரு பாதி

உமையம்மையின் வடிவான இறைவ, எனக்கு - அடியேற்கு, இம்மை

ஊதியமும் பரகதியும் - இம்மைப் பயன்களையும் வீடு பேற்றினையும்,

உறுதிபெற விளைவிக்கும் நீதியினால் - திண்ணமாக உண்டாக்கும்

நீதியுடன், நின் அருளே மந்திரியாய் அவதரித்த வேதியரை - நினது

திருவருளே அமைச்சராய்த் தோன்றிய அந்தணரை, அறியாது

வெறுத்து நான் ஒறுத்தேன் - அறியாமல் வெறுத்து அடியேன்

ஒறுத்தேன்.

ஊதியம் - பேறு. நீதியினால் - நீதியுடன். நினது திருவருளே

வாதவூரராகத் தோன்றிற்றென அவர் பெருமையை வியந்துரைத்தான்.

அருளால் என மூன்றனுருபு விரித்து, அவதரித்து மந்திரியாகிய என

விகுதி பிரித்துக் கூட்டுதலுமாம். (82)





	 	 மாயா விருத்தியினான் மாழாந்து மாதவரை

ஆயா தொறுத்தே னருநரகத் தாழ்ந்துநான்

வீயாம லின்றனையார் மெய்ம்மையெலாந் தேற்றியவென்

தாயானாய் தண்ணளிக்கென் றமியேன்செய் கைம்மாறே.

(இ - ள்.) மாயா விருத்தியினால் மாழாந்து - மாயையின்

விருத்தியினால் மயங்கி, மாதவரை ஆயாது ஒறுத்தேன் -

தவசிரேட்டராகிய வாதவூரரை ஆராயாது ஒறுத்தேன் (அதனால்),

நான் அரு நரகத்து ஆழ்ந்து வீயாமல் - அடியேன் கரை

யேறுதற்கரிய நரகத்தின்கண் அழுந்திக் கெடாமல், இன்று -

இப்பொழுது, அனையார் மெய்மை எலாம் தேற்றிய என் தாயானாய்

- அவ்வடிகளின் உண்மைகளனைத்தையும் தெளிவித்த என்

அன்னைபோல்வாய், தண் அளிக்கு தமியேன் செய்கைம்மாறு என்

- நினது குளிர்ந்த அருளுக்கு அடியேன் செயுங் கைம்மாறு

யாது (ஒன்றுமில்லை).

விருத்தி - செய்கை, அவரது மெய்ம்மை அறிந்து வழிபட்டு

வீயாமல் உய்ந்தேன் என்பான் ‘நரகத் தாழ்ந்து வீயாமல் தேற்றிய’

என்றான். (83)





	 	 நின்னையுணர்ந் தவர்வேத நெறிவேள்வி செய்தூட்டும்

இன்னமுதிற் கழிசுவைத்தோ விவளிடும்பிட் டெவ்வுயிர்க்கும்

மன்னவனே செந்துவர்வாய் மலர்ந்தமுது செய்தனையால

அன்னையிலா வுனகிவளோ ரன்னையாய் வந்தாளோ.

(இ - ள்.) நின்னை உணர்ந்தவர் - நின்னியல்பினை அறிந்த

முனிவர்கள், வேத நெறி - மறையிற் கூறிய வழியே, வேள்வி செய்து

ஊட்டும் இன் அமுதில் - வேள்வி புரிந்து அதில் உண்பிக்கும்

இனிய அவியுணவினும், இவள் இடும் பிட்டு கழிசுவைத்தோ -

இவ்வந்தி இட்ட பிட்டு மிகவுஞ் சுவையுடையதோ, எவ்வுயிர்க்கும்

மன்னவனே - எல்லா உயிர்கட்கும் இறைவனே, செம்துவர்வாய்

மலர்ந்து அழுது செய்தனை - மிகவும் சிவந்த திருவாயினைத்

திறந்து அமுது செய்தருளினை; அன்னை இலா உனக்கு -

தாயில்லாத உனக்கு, இவள் ஓர் அன்னையாய் வந்தாளோ -

இவளோர் தாயாகி வந்தனளோ.

மன்னவனே அமுது செய்தனை, இது கழி சுவைத்தோ, இவள்

அன்னையாய் வந்தாளோ என வினை முடிவு செய்க. (84)





	 	 அன்றுசிறுத் தொண்டரிடும் பிள்ளைக் கறியமுதும்

மென்று சுவைதெரிந்த வேடனிட்ட வூனும்போல்

நன்றுநரை யாட்டியிடு பிட்டு நயந்தருந்தி

என்று மடியார்க் கெளிவந்தா யெந்தாயே.

(இ - ள்.) அன்று - அந்நாளில், சிறுத் தொண்டர்ா இடும்

பிள்ளைக்கறி அமுதும் - சிறுத்தொண்ட நாயனார் இட்ட

பிள்ளைக்கறியமுதினையும், வேடன் இட்ட - கண்ணப்ப நாயனார்

இட்ட, மென்று சுவை தெரிந்த ஊனும் போல் - அவரால் மென்று

சுவை தெரியப்பெற்ற ஊனமுதினையும் போல, நரையாட்டி இடு

பிட்டும் நன்று நயந்து - நரை முதியாளாகிய வந்தி இட்ட

பிட்டினையும் பெரிதும் விரும்பி நுகர்ந்து, எந்தாய் - எந்தையே,

என்றும் - எக்காலத்தும், அடியார்க்கு எளிவந்தாய் - அடியார்

திறத்தில் எளியனாயினாய்.

சிறுத்தொண்டர் - சிவனடியார்க்கு மிகச் சிறியரா யொழுகும்

தொண்டர். காரணப் பெயர்;

	 	 "சீதமதி யரவினுடன் செஞ்சடைமேற் செறிவித்த

		நாதனடியார்தம்மை நயப்பாட்டு வழிபாட்டான்

	மேதகையா ரவர்முன்பு மிகச்சிறிய ராயடைந்தார்,

	ஆதலினாற் சிறுத்தொண்ட ரெனநிகழ்ந்தா ரவனியின்மேல்."



என்னும் திருத்தொண்டர் புராணச் செய்யுள் நோக்குக.

சிறுத்தொண்டர் பிள்ளைக்கறி யமுதிட்ட வரலாற்றையும், கண்ணப்பர்

மென்று சுவை தெரிந்த ஊன் இட்ட வரலாற்றையும் பெரிய

புராணத்திற் காண்க. பிள்ளைக் கறியமுதினை இறைவன் உண்டமை

கேட்கப்பட்டிலதேனும் அந் நிவேதனங் காரணமாக இறைவன்

அவர்கட்கு அருள் புரிந்தமையின் ‘பிள்ளைக்கறியமுதும் போல்’

என்றார். கண்ணப்பர் ஊன் சுவை தெரிந்திட்டமை,

	 	 "ஊனமுது கல்லையுடன் வைத்திதுமுன் னையினன்றால்

ஏனமொடு மான்கலைகண் மரைகடமை யிவையிற்றில்

ஆனவுறுப் பிறைச்சியமு தடியேனுஞ் சுவைகண்டேன்

தேனுமுடன் கலந்ததிது தித்திக்கு மெனமொழிந்தார்."

"வெய்யகனற் பதங்கொள்ள வெந்துளதோ வெனுமன்பால்

நையுமனத் தினிமையினி னையமிக மென்றிடலாற்

செய்யுமறை வேள்வியோர் முன்புதருந் திருந்தவியில்

எய்யும்வரிச் சிலையவன்றா னிட்டவூ னெனக்கினிய."



என முறையே கண்ணப்பர் கூற்றாகவும் சிவபெருமான் கூற்றாகவும்

வந்துள்ள செய்யுட்களாலறிக. திருஞானசம்பந்தப் பிள்ளையார்

வாதவூரடிகட்குப் பிற்காலத்தினர் என்பது இந்நூலாசிரியர்

கருத்தாகலின் பிள்ளையார் காலத்திருந்த சிறுத் தொண்டரும்

பிற்காலத்தினரென்பது இவர்க்கு உடன்பாடாதல் பெறப்படும்.

அங்ஙனமாயினும் இவ்வரலாறெல்லாம் இவர்க்கு முற் காலத்தினவாகலின் சிறுத் தொண்டர் செய்தியையும் இங்குச்

கூறினார். இங்ஙனம் நூலாசிரியர்கள் பிறழக் கூறுதல் பலவிடத்துக்

காணப்படும். அன்று என்பதற்கு வருங்காலத்தில் எனப் பொருள்

கொள்ளுதல் சிறப்பின்று. நன்று - பெரிது; தொல்காப்பியத்து

உரியியலிற் காண்க. (85)





	 	 	 	 	 				 	 	 நரியாவும் பரியாக்கி நடத்தியுமம் பரமன்றித்

			தரியாயான் றருதுகிலைத் திருமுடிமேற் றரித்துமறைக்

			கரியாய்நீ யென்பாச மறுக்கவருந் திருமேனி

			தெரியாதே பரியாசை திளைத்திறுமாந் திருந்தேனே.



(இ - ள்.) மறைக்கு அரியாய் நீ - வேதங்களுக்கு

அரியவனாய நீ, நரியாவும் பரியாக்கி நடத்தியும் - நரிகளை

யெல்லாம் குதிரைகளாக்கி நடத்தியும், அம்பரம் அன்றித்தரியாய் -

திசை வெளியன்றி வேறொன்றையும் உடுக்காத நீ, யான் தருது

கிலைத்திருமுடிமேல் தரித்தும் - அடியேன் கொடுத்த ஆடையை

வாங்கித் திருமுடியின்கண் தரித்தும், என் பாசம் அறுக்கவரும்

திருமேனி தெரியாதே - எனது கட்டினை அறுக்கவரும் நினது

திருமேனியை உணராமல், பரி ஆசை திளைத்து இறுமாந்து

இருந்தேனே - குதிரைகளில் வைத்த விருப்பத்துள் அழுந்தி

இறுமாந்திருந்தேனே.



அம்பரம் - திசை. ஆகாயம்; இறைவன் திசையே

ஆடையாகவுடையனாதலைத் திகம்பரன் என்னும் பெயரானுமறிக.

அம்பரம் ஆடையுமாகலின் இரட்டுற மொழிதலாகக்கொண்டு,

திசையாகிய ஆடையன்றி என உரைத்தலுமாம். திருமேனியின்

அருமையைத் தெரியாதே என்க. தெரியாது, எதிர்மறை வினையெச்சம். இறுமாத்தல் - தருக்குதல். தருக்கியிருந்தேன் இஃது என்ன புன்மை

என இசையெச்சம் விரித்துரைக்க. (86)





	 	 	 	 விண்சுமக்கும் புள்ளாய் விலங்காய்ச் சுழன்றுமனம்

			புண்சுமக்குஞ் சூழ்ச்சி வலியுடைய புத்தேளிர்

			மண்சுமக்கு மள்ளராய் வந்திலரே வந்தக்காற்

			பண்சுமக்குஞ் சொல்லிபங்கன் பா தமுடி காண்பாரே.



(இ - ள்.) விண் சுமக்கும் புள்ளாய் - வானாற் சுமக்கப்படும்

பறவையாகியும், விலங்காய்ச் சுழன்று - விலங்காகியும் தேடி வருந்தி,

மனம் புண்சுமக்கும் - (காணாமையின்) மனம் புண்பட்ட, சூழ்ச்சி

வலி உடைய புத்தேளிர் - ஆராய்ச்சி வலியினையுடைய பிரமனுந்

திருமாலுமாகிய தேவர்கள், மண் சுமக்கும் மள்ளராய் வந்திலரே - மண்ணைச் சுமக்கும் ஏவலாளராய் வந்திலரே, வந்தக்கால் -

வந்திருப்பார்களானால், பண் சுமக்கும் சொல்லிபங்கன் - பண்ணின்

சுவையினைத் தாங்கிய இன்சொல்லையுடைய உமையம்மையை ஒரு

பாகத்தில் வைத்த இறைவனது, பாதம் முடி காண்பாரே -

திருவடியும் திருமுடியையுங் கண்டிருப்பாரே.

வேறு ஆதரவின்றி விண்ணின் இயங்குதலின் விண் சுமக்கும்

புள்’ என்றார். புள் - அன்னம். விலங்கு - பன்றி. சூழ்ச்சி

வலியுடைய என்றது நகுதற் குறிப்பு. பிரமனையும் திருமாலையும்

முன்னர்க்கூறி, பாதம் முடி காண்பார் எனப் பிற்கூறினமையின் இது

மயக்க நிரனிறை. வந்திலரே காண்பாரே என இரங்கிக் கூறுவது

போன்று இறைவன் ‘பிரமன்மால் காணாப் பெரியன்’ ஆதலையும்,

அடியார்க்கு எளியனாதலையும் விளக்கினமை காண்க. (87)





	 	 [அறுசீரடியாசிரிய விருத்தம்]

என்றுபல முறையாலே துதித்தடைந்தோர்க் கன்பரிவ

ரிவரைத் தேறின்

நன்றுமிக பரபோகம் வீடுபெற லெளிதென்று நகைத்தார்

வேந்தன்

அன்றுதிருப் பணிபூசை பிறவுநனி வளம்பெருக்கி யழகார்

வெள்ளி

மன்றுடையா னடிக்கன்பு முயிர்க்கன்புஞ் சுரந்தொழுகி வாழு

நாளில்.



(இ - ள்.) என்று பல முறையாலே துதித்து - என்று பல

முறையினாலே வழுத்தி, அடைந்தோர்க்கு அன்பர் இவர் -

தன்னடியினை அடைந்தவர்க்கு அன்பராவாரிவர்; இவரைத் தேறின்

- இவரைத் தெளிந்தால், இகபர போகம் - இம்மை

மறுமையின்பங்களையும், வீடு - முத்தியின்பத்தையும், நன்றும் பெறல்

எளிது என்று - பெரிதும் அடைதல் எளிதென்று கருதி, நகைத்தார்

வேந்தன் - ஒளி பொருந்திய மாலையை யணிந்த மன்னன், அன்று

- அந்நாள் முதல், திருப்பணி பூசை பிறவும் - திருப்பணியும்

பூசனையும் பிறவும், நனிவளம் பெருக்கி - மிகவும் பொலிவுற

நடத்தி, அழகு ஆர் வெள்ளிமன்று உடையான் அடிக்கு

அன்பும் - அழகு நிறைந்த வெள்ளி யம்பலமுடைய இறைவனது

திருவடிக்கண் அன்பும், உயிர்க்கு அன்பும் சுரந்து ஒழுகி வாழும்

நாளில் - உயிர்களிடத்து அன்பும் சுரந்து வாழ்ந்தொழுகும்போது.



பிறவும் என்றது திருவிழா முதலியவற்றை அடிக்கு உயிர்க்கு

என்பவற்றில் நான்கனுருபு ஏழன் பொருளில் வந்தன. உயிர்க்கன்பு என்புழி அன்பு அருளுமாம். (88)





	 	 	 முன்புபெருந் துறையார்க்கு மடியார்க்கு

				 மறந்தெரிந்த முறையா லீட்டுந்

			தன்பொருள்போ யுடன்பலவாய்த் தழைத்துவரு

			 பயனேபோற் றலையு வாவின்

		நன்பனிகான் மதிகண்ட வுவரியெனப்

			 பலசெல்வ நாளு மோங்க

		இன்புறுவான் சகநாத னெனுமகப்பெற்

			 றின்பத்து ளின்பத் தாழ்ந்தான்.



(இ - ள்.) அறம் தெரிந்த முறையால் ஈட்டும் தன் பொருள்

- அறநெறியினை ஆராய்ந்தறிந்த முறையினால் ஈட்டிய தனது

பொருள், முன்பு பெருந்துறையார்க்கு அடியார்க்கும் போய் -

முன்னம் பெருந்துறை இறைவரிடத்தும் அவரடியாரிடத்தும்

வாதவூரடிகளாற் சென்று, உடன் - உடனே, பலவாய் தழைத்து

வருபயனே போல் - பல வகையாய்த் தழைத்து வரும் பயனேபோல,

தலை உவாவின் நன்பனி கால் மதிகண்ட உவரிஎன பூரணையில்

நல்ல குளிர்ந்த நிலவினை வீசும் சந்திரனைக்கண்ட கடல்

பொங்குதல் போல, பல செல்வம் நாளும் ஓங்க - பல வகைப்பட்ட

செல்வம் நாள்தோறும் மிக்கோங்க, இன்புறுவான் - இன்பமுறும்

அவ்வரி மருத்தன பாண்டியன்; சகநாதன் எனும் மகப்பெற்று -

சகநாதன் என்னும் புதல்வனைப் பெற்று, இன்பத்துள் இன்பத்து

ஆழ்ந்தான் - சிறந்த மகிழ்ச்சிக் கடலுள் அழுந்தினான்.

அமாவாசையும் உவா எனப்படுமாகலின் பூரணையைத்

தலையுவா என்றார். உவரி என ஓங்க எனவும், பயனேபோல் ஓங்க

மகப்பெற்று எனவும் கூட்டுக. இன்பத்துள் இன்பம் - இடையறா

இன்பம். (89)





	 	 	 அம்மகனை முடிசூட்டி யரசாக்கி

				 வாதவூ ரமைச்சர் சார்பான்

			மெய்ம்மைநெறி விளங்கியிரு வினையொப்பி

				 லரன்கருணை விளைந்த நோக்கான்

			மும்மைமலத் தொடர்நீந்திச் சிவானந்தக்

				 கடற்படிந்து முக்கண் மூர்த்தி

			செம்மலர்த்தா ணிழலடைந்தான் றிறலரிமர்த்

				 தனனென்னுந் தென்பார் வேந்தன்.

	 	 		 (இ - ள்.) திறல் அரிமர்த்தனன் என்னும் தென்பார் வேந்தன்

- ஆற்றல் பொருந்திய அரிமருத்தனனென்னும் பாண்டி நாட்டு

மன்னன், அம்மகனை முடிசூட்டி அரசு ஆக்கி - அம்மகனுக்கு

முடிசூட்டி அவனை அரசனாக்கி, வாதவூர் அமைச்சர் பால் -

வாதவூரடிகளாகிய அமைச்சரது சம்பந்தத்தால், மெய்ம்மை

நெறிவிளங்கி - உண்மைநெறி விளங்கப்பெற்று, இருவினை ஒப்பில்

அரன் கருணை விளைந்த நோக்கால் - இருவினையொப்பின்கண்

உண்டாகிய இறைவனது அருள் நோக்கால், மும்மைமலத் தொடர்

நீந்தி - மூன்று மலங்களாகிய தொடரினைக் கடந்து, சிவானந்தக்

கடல் படிந்து - சிவானந்தமாகிய கடலில் மூழ்கி, முக்கண்மூர்த்தி

செம்மலர்த்தாள் நிழல் அடைந்தான் - மூன்று கண்களையுடைய

சோமசுந்தரக் கடவுளின் சிவந்த தாமரை மலர்போன்ற திருவடி

நிழலை அடைந்தனன்.

சார்பால் - சார்ந்திருந்தமையால், சம்பந்தத்தால். இருவினை

யொப்பு - நல்வினைப் பயனாகிய இன்பத்தையும் தீவினைப்

பயனாகிய துன்பத்தையும் ஒப்பு நோக்குதல். மும்மை, மை

பகுதிப்பொருள் விகுதி. மும்மலம் - ஆணவம், கன்மம், மாயை. (90)





	 	 [- வேறு]

வழுதியால் விடுக்கப் பட்ட வாதவூர் முனிக டம்மைப்

பழுதிலாப் பாடல் கொள்வர் பதிபல பணிந்து போந்து

முழுதுணர் மறையோர் வேள்விப் புகையண்ட முடிகீண் டூழி

எழுவட வரைபோற் றோன்று மெழிற்றில்லை மூதூர்

சோர்ந்தார்.

	 		 (இ - ள்.) வழுதியால் விடுக்கப்பட்ட வாதவூர் முனிகள் -

பாண்டியனால் விடுக்கப்பட்ட வாதவூர் முனிவர், தம்மைப் பழுது

இலாப்பாடல் கொள்வார் பதி பல பணிந்து போந்து - தம்முடைய

குற்றமில்லாத பாடல்களை ஏற்றுக் கொள்ளும் இறைவர் திருப்பதிகள்

பலவற்றையும் வணங்கிச் சென்று, முழுது உணர் மறையோர்

வேள்விப்புகை - முற்றும் உணர்ந்த மறையவராகிய மூவாயிரவரின்

வேள்விப் புகையானது, அண்டமுடி கீண்டு - அண்ட முகட்டைக்

கிழித்து, ஊழி எழு வடவரைபோல் தோன்றும் - ஊழிக்காலத்தில்

உயரும் வடக்கின் கண்ணுள்ள கைலைமலை போலக் காணப்படும்,

எழில் தில்லைமூதூர் சேர்ந்தார் - அழகிய தில்லையென்னும் பழம்

பதியினை அடைந்தார்.

வாதவூரர் சோமசுந்தரக் கடவுளை வணங்கி விடைபெற்ற

மதுரையினின்றும் புறப்பட்ட பொழுது பாண்டியன் அவர் கருத்தைத்

தடுக்கலாற்றாது விட்டமையின் ‘வழுதியால் விடுக்கப்பட்ட’ என்றார்.

அடிகள் என்றாற்போலக் கள்விகுதி தந்து முனிகள் என்றார். பாடல்

கொள்வார் என்பதனை ஒரு சொன்னீரதாக்கித் தம்மை என்னும்

இரண்டாவதற்கு முடிபாக்கலுமாம். பாடல் கொள்வார் - பாடற்

றொண்டு கொள்வார். வடவரை என்றது கைலை என்னும்

திருநொடித்தான் மலையை. அஃது ஊழியில் உயரும் என்பதனை

‘ஊழிதோ றோங்குமவ் வோங்கல்’ எனத் திருக்கைலை

வருணனையிலும் இவ்வாசிரியர் கூறியிருத்தல் காண்க. (91)





	 	 [- வேறு]

வீதிதொறும் வீழ்ந்துவீழ்ந் திறைஞ்சியா லயத்தெய்தி

மெய்ம்மை யான

சோதியறி வானந்தச் சுடருருவாஞ் சிவகங்கை தோய்ந்து

மேனி

பாதிபகிர்ந் தவள்காணப் பரானந்தத் தனிக்கூத்துப் பயிலா

நிற்கும்

ஆதியரு ளாகியவம் பலங்கண்டு காந்தநே ரயம்போற்

சார்ந்தார்.

	 		 (இ - ள்.) வீதிதொறும் வீழ்ந்து வீழ்ந்து இறைஞ்சி -

வீதிகடோறும் வீழ்ந்து வீழ்ந்து வணங்கி, ஆலயத்து எய்தி -

திருக்கோயிலைஅடைந்து, மெய்ம்மையான சோதி அறிவு ஆனந்தச்

சுடர் உருவாம் - உண்மையான ஒளியும் அறிவும் இன்பமுமாகிய

இறைவரது திருவுருவமாகிய, சிவகங்கை படிந்து - சிவகங்கையில்

நீராடி, மேனி பாதி பகிர்ந்தவள் காண - திருமேனியில் ஒரு

பாதியைப் பங்கிட்டுக் கொண்ட இன்பமாகிய ஒப்பற்ற

திருக்கூத்தினைப் பயிலும், ஆதி அருளாகிய அம்பலம் கண்டு -

இறைவரது திருவருளாகிய அம்பலத்தைக் கண்டு, காந்தம் நேர்

அயம்போல் சார்ந்தார்- காந்தத்தினை எதிர்ந்த இரும்புபோலச்

சார்ந்தனர்.

இறைவன் திருக்கூத்தியற்றும் சிற்றம்பலத்தைத் தன்னகத்

துடையதெய்வப் பதி ஆகலானும், அங்கு வதியும் அந்தணர்

மூவாயிரவரும் சிவகணநாதராகலானும் ‘வீதிதொறும் வீழ்ந்து

வீழ்ந்திறைஞ்சிச், சென்றார் என்க. அடுக்கு தொழிற்பயில்வு குறித்தது.

சச்சிதானந்தமாகிய சுடரின் உருவாம் சிவகங்கை என்க. இறைவனது சத்தியொன்று தானே அருளும் ஞானமும் முதலிய பெயர்களைப்

பெறுதலின் அருளாகிய அம்பலம்’ என்றார். ஈர்க்கப்பட்டமை

தோன்றக் ‘காந்தநேர் அயம் போல்’ என்றார். (92)





	 	 	 	 	 				 	 அன்றுகுருந் தடியிலடி வைத்தாண்ட

				 கோலமே யருளா னந்த

			மன்றினிடத் தெதிர்தோற்றி வாவென்பா

				 ரெனமூரன் மணிவாய் தோற்றி*

			நின்றதனிப் பெருங்கூத்தர் நிலைகண்டா

				 ரஞ்சலித்தார் நிலமேல் வீழ்ந்தார்

			ஒன்றரிய புலன்கரண வழிநீந்தி

				 மெய்யன்பி னுருவ மானார்.



(இ - ள்.) அன்று குருந்து அடியில் அடி வைத்து ஆண்ட

கோலமே - அன்று திருப்பெருந்துறையில் குருந்த மரத்தின் அடியில்

திருவடியை முடியின் கண் சூட்டி ஆட்கொண்டருளிய திருக்

கோலமே,அருள் ஆனந்தமன்றினிடத்து எதிர் தோற்றி -

அருளானந்த மயமாகிய அம்பலத்தின்கண் எதிரே தோன்றி, வா

என்பார் என - வா என்று அழைப்பார் போல, மணிவாய் மூரல்

தோற்றி நின்ற - அழகிய திருவாயின்கண் புன்னகை காட்டி

நின்றருளிய, தனிப் பெருங்கூத்தர் நிலை கண்டார் - ஒப்பற்ற பெரிய

கூத்தப் பெருமானது திருக்கோலத்தினைக் கண்டு, அஞ்சலித்தார்

நிலமேல் வீழ்ந்தார் - கைகளை முடியிற் குவித்து நிலத்தின்மேல்

வீழ்ந்து, ஒன்று அரிய புலன்கரண வழி நீந்தி - ஒன்று படுதலில்லாத

ஐம்புலன்களும் அந்தக் கரணங்களுமாகிய இவற்றின் வழிச்

செல்லுதலைக் கடந்து, மெய் அன்பின் உருவம் ஆனார் -

உண்மையன்பின் வடிவமாயினார்.

கோலமே நின் என இயையும். வா வென்பாரென என்னுங்

கருத்தை.

"சென்று தொழுமின்கள் தில்லையுட்சிற்றம் பலத்துநட்டம்

என்றுவந் தாயென்னு மெம்பெரு மான்றன் றிருக்குறிப்பே"



என்னும் திருநாவுக்கரசர் தேவாரத்திற் காண்க. (93)



* * *



(பா - ம்.) * தோன்றி





	 	 	 வண்டுபோற் புண்டரிக மலரில்விளை

				 சிவானந்த மதுவை வாரி

			உண்டுவா சகம்பாடி யாடியழல்

				 வெண்ணெயென வுருகுந் தொண்டர்

			விண்டுழா வியகுடுமி மன்றுடையான்

				 றிருவாக்கான் மிகுந்த நேயங்

			கொண்டுபோய்க் குணதிசையி லருந்தவர்வாழ்

				 தபோவனத்தைக் குறுகி யங்கண்.



(இ - ள்.) வண்டுபோல் - வண்டினைப்போல, புண்டரிக

மலரில்விளை சிவானந்த மதுவை வாரி உண்டு - தில்லைவனமாகிய

தாமரை மலரில் விளைந்த சிவானந்தமாகிய தேனை வாரி உண்டு,

வாசகம் பாடி ஆடி - திருவாசகம்பாடி இன்பக் கூத்தாடி, அழல்

வெண்ணெய் என உருகும் தொண்டர் - நெருப்பிற் பட்ட

வெண்ணெய் போல மனமுருகுந் தொண்டராகிய மாணிக்க வாசகர், விண் துழாவியி குடுமி மன்று உடையான் திருவாக்கால் - வானை

யளாவிய முடியினையுடைத்தாகிய பொன்னம்பலத்தை யுடைய

இறைவனது திருவாக்கினால், மிகுந்தநேயம் கொண்டு போய் -

மிகுந்தஅன்பு கொண்டு சென்று, குணதிசையில் அருந்தவர் வாழ்

தபோவனத்தைக் குறுகி - கீழத்திசையில் அரிய தவத்தையுடைய

முனிவர்கள் வாழும் தவவனத்தை அடைந்து, அங்கண் -

அவ்விடத்தில்.

புண்டரிக மலர் என்பது இரட்டுற மொழிதலால் தில்லை

வனத்தையும் தாமரை மலரையும் குறிக்கும். சாந்தோக்கிய

உபநிடதத்திலே ‘பிரமபுரமாகிய இச்சரீரத்திலுள்ள தகரமாகிய

புண்டரீக வீட்டினுள் இருக்கும் ஆகாசம்’ என்பது முதலாகத்

தகரவித்தை கூறப்பட்டது. அதுபோல இப்பிரமாண்டத்தினுள்

இருக்கும் தில்லைவனம் புண்டரீக வீடு எனவும், இத்தில்லை

வனத்தில் நிருத்தஞ் செய்யும் சிவம் ஆகாசம் எனவும் கூறப்படும்

என்க; ஆறுமுக நாவலரவர்கள் எழுதிய பெரிய புராண வசனத்தில்

இது விரித்துரைக்கப் பெற்றமை காண்க. வண்டு போல் உண்டுஎன

இயையும். (94)





	 	 	 குறிகுணங்கள் கடந்ததனிக் கூத்தனுரு

				 வெழுத்தைந்தின் கொடுவா ளோச்சிப்

			பொறிகரணக் காடெறிந்து வீசிமனப்

				 புலந்திருத்திப் புனிதஞ் செய்து

			நிறைசிவமாம் விதைவிதைத்துப் பசுபோதங்

				 களைந்தருணன் னீர்கால் பாய

			அறிவுருவாய் விளைந்ததனிப் பரானந்த

				 வமுதருந்தா தருந்தி நின்றார்.

	 	 		 (இ - ள்.) குறி குணங்கள் கடந்ததனிக் கூத்தன் உரு -

குறியையுங் குணத்தையுங் கடந்த ஒப்பற்ற கூத்தப் பெருமானது

வடிவமாகிய, எழுத்து ஐந்தின் - திருவைந் தெழுத்தென்னும்,

கொடுவாள் ஓச்சி - வளைந்த வாளினை ஓச்சி, பொறி கரணக்காடு

எறிந்து வீசி - ஐம்பொறிகளும் அந்தக் கரணமுமாகிய காட்டினை

முற்றும் அழித்து, மனப்புலம் திருத்தி - மனமாகிய நிலத்தினைச்

செப்பஞ் செய்து, புனிதம் செய்து - தூய்மை செய்து, நிறை

சிவமாம் விதைவிதைத்து - எங்கும் நிறைந்த சிவமாகிய வித்தினை

விதைத்து, பசுபோதம் களைந்து - சீவபோதமாகிய களையினைக்

களைந்தெடுத்துவிட்டு, அருள் நல்நீர்கால்பாய - அருளாகிய நல்ல

நீர் பாய்தலால், அறிவு உருவாய் விளைந்த - அறிவே வடிவமாய்

விளைந்த, தனிப்பரானந்த அமுது - ஒப்பற்ற சிவபோகமாகிய

அமுதினை, அருந்தாது அருந்தி நின்றார் - இடையறாமல்

அருந்தி நின்றனர்.

இறைவன் குறி குணங்கள் கடந்தவனாதலை.

	 	 "குறியொன்று மில்லாத கூத்தன்"

			"குணங்கள்தா மில்லா இன்பமே"



என்னும் திருவாசகங்களானறிக. கூத்தன் உரு ஐந்தெழுத்தாதலை,



"ஆடும் படிகேணல் லம்பலத்தா னையனே

நாடுந் திருவடியி லேநகரம் - கூடும்

மகர முதரம் வளர்தோள் சிகரம்

பகருமுகம் வாமுடியப் பார்"





என்னும் உண்மை விளக்கத்தாலறிக. திருநாவுக்கரசர்.

"மடைக்கல மாகவுன் னாமத் தெழுத்தஞ்செ னாவிற்

கொண்டேன்"



எனத் திருவைந்தெழுத்தை வாளாக உருவகப் படுத்தினமை இங்கே

சிந்திக்கற் பாலது. ஐந்தெழுத்தின் என்பதில் இன் சாரியை

அல்வரிக்கண் வந்தது. கால் பாய, கால்துணைச் சொல். அருந்தாது

அருந்தல் - தற்போதங் கொண்டு நுகராது திருவருள் வழி நின்று

நுகர்தல். இஃது இயைபுருவக அணி. (95)





	 	 மானிரையுங் குயவரியும் வந்தொருங்கு

நின்றுரிஞ்ச மயங்கு கானத்

தானிரைகன் றெனவிரங்கி மோந்துநக்க

வானந்த வருட்கண் ணீரைக்

கானிறைபுள் ளினம்பருகக் கருணைநெடுங்

கடலிருக்குங் காட்சி போலப்

பானிறவெண் ணீற்றன்ப ரசைவின்றிச்

சிவயோகம் பயிலு நாளில்.

(இ - ள்.) மயங்கு கானத்து - இருள் செறிந்த

அக்காட்டின்கண், மான் நிரையும் குயவரியும் வந்து ஒருங்கு நின்று

உரிஞ்ச - மான் கூட்டங்களும் புலிகளும் வந்து ஒருசேரநின்று

உரிஞ்சவும், ஆன்நிரை - பசுக்கூட்டங்கள், கன்று என இரங்கி

மோந்து நக்க - கன்று என்று இரங்கிமோந்து நக்கவும், ஆனந்த

அருள் கண்ணீரை - அருள்மயமாகிய இன்பக் கண்ணீரை, கான்

நிறை புள் இனம் பருக - அக்காட்டில் நிறைந்த பறவைக்

கூட்டங்கள் பருகவும், கருணைநெடுங்கடல் இருந்த காட்சிபோல -

நீண்ட அருட்கடல் இருந்த தோற்றம் போல, பால்நிற வெண்நீற்று

அன்பர் - பால் போன்ற நிறத்தியைுடைய வெண்ணீற்றினை யணிந்த

அடிகள், அசைவு இன்றிச் சிவயோகம் பயிலும் நாளில் -

சலிப்பற்றுச் சிவயோகம் பயிலாநின்ற நாளில்.

குயம் - அரிவாள். குயவரி - குயம்போலும் வரிகளையுடைய

புலி; அன்மொழித்தொகை. தல விசேடத்தாலும் தவச்சிறப்பாலும்

தம்முட் பகையுள்ள விலங்குகளும் பகைமையொழிந்தன என்பார்

‘மானிரையும் குயவரியும் வந்தொருங்கு நின்றுரிஞ்ச’ என்றார்.

உரிஞ்சவும் நக்கவும் பருகவும் பயிலுநாளில் என்றது சாந்தமயமான

சிவயோக நிலையை விளக்கியபடி. (96)





	 	 	 	 	 			 	 புத்தர்சில ரிலங்கையினும் போந்துமூ வாயிரமெய்ப் போத

வேத

வித்தகரோ டேழுநாள் வரையறுத்துச் சூயொட்டி விவாதஞ்

செய்வார்

இத்தகைய நாளேழில் யாமிவரை வேறுமெனு மெண்ணம்

பூண்ட

சித்தமுடை யவராக வவர்கனவி லெழுந்தருளித் தேவ

தேவர்.



(இ - ள்.) புத்தர் சிலர் இலங்கையினும் போந்து - சில

புத்தர்கள் இலங்கையினின்றும் வந்து, மெய்ப்போத மூவாயிர வேத

வித்தகரோடு - உண்மை ஞானமுடைய மறையவர் மூவாயிரவரோடும்,

ஏழு நாள் வரை யறுத்து சூள்ஒட்டி விவாதம் செய்வார் - ஏழு நாள்

வரையறுத்துக்கொண்டு வஞ்சினங்கூறி வாதஞ் செய்வாராயினர்;

இத்தகைய நாள் ஏழில் - இங்ஙனம்வரையறுத்த ஏழு நாளில், இவரை

வேறும் எனும் எண்ணம் பூண்ட சித்தமுடையவராக - யாம் இவரை

வெல்வோமென்னும் நினைவை மேற்கொண்ட உள்ளமுடையவராக; அவர் கனவில் தேவதேவர் எழுந்தருளி - அவர் கனவின்கண்

தேவதேவராகிய இறைவர் எழுந்தருளி.

இலங்கையினும் - இலங்கையினின்றும். வேறும், தன்மைப்

பன்மை முற்று; வெல்பகுதி தும்விகுதி. சைவ மாதவரொருவர்

ஈழநாட்டுக்குச் சென்றவர் ‘பொன்னம்பலம் வாழ்க’ என்று யாண்டும்

கூறிக்கொண்டு செல்லா நிற்கையில் அதனை அறிந்த புத்தர் சிலர்

அதனைத் தம் அரசனக்கு அறிவிக்கவே அவன் அவரை வருவித்து

‘நீர் கூறும் பொன்னம்பலம் என்பது யாது ? அதனைத் தெரியக்

கூறுவீராக’ என்றதும், அவர் பொன்னம்பலத்தின் மான்மியங்களை

எடுத்துக் கூறும் பொழுது அவ்வரசனோ டொருங்கிருந்த புத்தகுரு

கேட்டுச் சினங்கூர்ந்து, அக்கோயிலை வாதில் வென்று புத்தன்

பள்ளியாக்குவே னென்னத் தன் மாணாக்கர்களுடன் சென்றனன்;

எனப் புத்தர்கள் இலங்கையினின்றும் வந்த வரலாறு திருவாதவூரர்

புராணத்திற் கூறப்பெற்றுள்ளது. (97)





	 	 	 வாதவூ ரனைவிடத்து வாதுசெய்வீ ரெனவிழித்து மறையோ

ரந்தப்

போதவே தியரைவனம் புகுந்தழைத்தா ரப்போது பொதுவி

லாடும்

வேதநா யகன்பணித்த வழிநின்றா ரெதிர்மறுப்ப மீண்டு

போந்து

காதரா குலமூழ்கி யிருந்தார்முத் தழனிமிர்த்துக் கலியைக்

காய்வார்.



(இ - ள்.) வாதவூரனை விடுத்து வாது செய்வீர் என - நமது

திருவாதவூரனை விடுத்து வாதஞ் செய்யுங்கள் என்று கூறியருள,

மறையோர் விழித்து - வேதியர்கள் விழித்து, அந்தப் போத

வேதியரை - அந்த ஞான மறையோரான வாதவூரரை, வனம்புகுந்து

அழைத்தார் - அவ்வனத்திற் சென்று அழைத்தனர்; அப்போது -

அப்பொழுது, பொதுவில் ஆடும் வேதநாயகன் பணித்தவழி நின்றார்

-பொன்னம் பலத்தில் ஆடியருளும் வேதநாயகனாகிய இறைவன்

கட்டளையிட்ட நெறியில் நிற்பவராகிய அடிகள், எதிர்மறுப்ப -

தடுத்துக்கூற, முத்தழல் நிமிர்த்துக் கலியைக் காய்வார் - முத்தீயை

வளர்த்து உயிர்களின் துன்பத்தைப் போக்குபவராகிய

அம்மூவாயிரவரும், மீண்டு போந்து - திரும்பிவந்து, காதர ஆகுலம்

மூழ்கி இருந்தார் - அச்சந்தருந் துன்பக் கடலுள் மூழ்கியிருந்தனர்.

மன்றுடையான் திருவாக்கால் தபோவனத்தைக் குறுகிச்

சிவயோகம் பயின்றனர் என முற்கூறினமையின் ஈண்டும்

‘வேதநாயகன் பணித்த வழி நின்றார்’ என்றார். காதரம் - அச்சம்.

காதராகுலம், வடமொழி நெடிற்சந்தி. முத்தழல் காருகபத்தியம்,

ஆகவனீயம், தென்றிசையங்கி யென்பன. நிமிர்த்தல் - வளர்த்தல்

என்னும் பொருட்டு. காய்வார், வினைப்பெயர். (98)





	 	 பின்னுமவர் கனவின்கண் மன்றுணடம் பிரியாத பெருமான்

வந்து

முன்னவனைப் பெருந்துறையிற் குருந்தடியி லாட்கொண்ட

முறையி னானும்

இன்னிசைவண் டமிழ்மணிபோற் பாடுங்கா ரணத்தானும்

யாமன் றிட்ட

மன்னியபேர் மாணிக்க வாசகனென் றழைமின்கள் வருவ

னென்றார்.



(இ - ள்.) மன்றுள் நடம்பிரியாத பெருமான் - பொன்னம்

பலத்தில் நீங்காது நடம்புரியும் இறைவன், பின்னும் அவர்

கனவின் கண் வந்து - மீண்டும் அவர் கனவிலே வந்து, அவனை

முன் பெருந் துறையில் குருந்து அடியில் ஆட் கொண்ட

முறையினானும் - அவனை முன்னே திருப்பெருந் துறையில்

குருந்தமரத்தின் நிழலில் ஆட்கொண்டருளிய முறையாலும், இன்

இசை வண்தமிழ் - இனிய இசையோடு கூடிய வளம் நிறைந்த

தமிழப் பாட்டுக்களை, மணிபோல் பாடும் காரணத்தானும் -

மாணிக்கம் போலப் பாடுகின்ற காரணத்தாலும், யாம் அன்று இட்ட

மன்னிய பேர் மாணிக்க வாசகன் என்று அழைமின்கள் - யாம்

அன்று இட்ட நிலைபெற்ற பெயர் மாணிக்கவாசகனாகும் ஆதலால

அப்பெயரைக் கூறி அழையுங்கள்; வருவன் என்றார் - வருவா

னென்று அருள் செய்தார்.

மாணிக்கவாசகனாகும் ஆதலால் அப்பெயரைக்கூறி

அழையுங்கள் என விரித்துரைக்க; அப்பெயரினைத் தாமும்

வாதவூரரும் அன்றிப் பிறர் அறியாராகலின் அதனைக் கூறியழைப்

பின் தமது ஆணையென அறிந்து வருவரென்பார் ‘மாணிக்க வாசக

னென்றழைமின்கள் வருவன்’ என்று கூறினாரென்க. இட்டபேர்,

மன்னியபேர் எனத்தனித்தனி இயையும். (99)





	 	 உறக்கமொழிந் தறவோர்சென் றவர்நாம

மொழிந்தழைப்ப வுணர்ந்து நாதன்

அறக்கருணை யிதுவோவென் றவரோடு

மெழுந்துநக ரடைந்து மண்ணுந்

துறக்கமுநீத் தருவருத்தார் மன்றாடுந்

துணைக்கமலந் தொழுது மீண்டோர்

நிறக்கனக மண்டபத்திற் புக்கிருந்தா

ரறிஞர்குழா நெருங்கிச் சூழ.

(இ - ள்.) அறவோர் உறக்கம் ஒழிந்து சென்று -

அவ்வந்தணர் தூக்கம் நீங்கிப் போய், அவர் நாமம் மொழிந்து

அழைப்ப - அவர் பெயரைக்கூறி அழைப்ப, மண்ணும் துறக்கமும்

நீத்து அருவருத்தார் - நிலவுலக இன்பினையும் துறக்க வுலக

இன்பினையும் அருவருத்துத்துறந்த அடிகள், உணர்ந்து - அதனை

யறிந்து, நாதன் அறக்கருணை இதுவோவென்று - இறைவன்

அறக்கருணை இதுவோவென்று கருதி, அவரோடும் எழுந்து நகர்

அடைந்து - அம்மறையவரோடும் எழுந்து நகரத்தை அடைந்து,

மன்று ஆடும் துணைக்கமலம்தொழுது - பொதுவின்கண் ஆடுகின்ற

இரண்டு திருவடித் தாமரைகளையும் வணங்கி, மீண்டு ஓர்

நிறக்கனக மண்டபத்தில் புக்கு - திரும்பி ஓர் ஒளியினையுடைய

பொன்மண்டபத்திற் புகுந்து, அறிஞர் குழாம் நெருங்கிச் சூழ

இருந்தார் - அறிஞர் கூட்டம் நெருங்கிச் சூழாநிற்க இருந்தருளினார்.

மாணிக்க வாசகர் என்பது இறைவனளித்த பெயராகலின்

அதனையே ‘அவர் நாமம்’ என்றார்.

‘நாயினேனை நலமலிதில்லையுட், கோலமார்தரு பொதுவினில்

வருக’ என இறைவன் பணித்த காரணங்களில் இதுவும் ஒன்றோ

வெனக் கருதின ரென்பார், ‘நாதன் அறக்கருணை இதுவோ வென்று

புக்கிருந்தார்’ என்றார் மண்ணும் துறக்கமும் நீத்து

அருவருத்தமையை,

"வானேயும் பெறில் வேண்டேன் மண்ணாள்வான்மதித்து மிரேன்"

என்றற்றொடக்கத்தனவாக அடிகள் திருவாசகத்தில் அருளிச்

செய்தலா னறிக. (100)





	 	 [- வேறு]

தத்துநீர்க் கலத்திற் போந்த சீவரப் போர்வை தாங்கும்

புத்தரை வேறு வைத்துப் புகன்மினும் மிறையு நூலும்

அத்தலை நின்றோ ரெய்துங் கதியுமென் றாய்ந்த கேள்வி

மெய்த்தவ நெறிமா ணிக்க வாசகர் வினவி னாரே.

	 		 (இ - ள்.) தத்தும் நீர்க்கலத்தில் போந்த - அலைகள்தாவும்

கடலில் மரக் கலத்தில் வந்த, சீவரப்போர்வை தாங்கும் - கடுக்காய்

நீரிற்றோய்ந்த போர்வையைத் தாங்கும், புத்தரை வேறுவைத்து -

புத்தர்களை வேறாக இருத்தி, நும் இறையும் நூலும் அத்தலை

நின்றார் எய்தும் கதியும் புகல்மின் என்று - நுமது கடவுளையும்

நூலையும் அந்நெறியில் நின்றவர் செல்லுங்கதியையும் கூறங்களென்று,

ஆய்ந்த வேள்வி - ஆராய்ந்த கேள்வியினையும், மெய்த்தவநெறி -

உண்மைத்தவ வொழுக்கத்தையுமுடைய, மாணிக்கவாசகா வினவினார்

- மணிவாசகனார் வினாவியருளினர்.

சீவரப் போர்வை - மருதந்தளிர் ஊறிய துவர்நீரிற்றோய்த்த

போர்வை என்றும் கூறுவர். நூல் - கடவுள் கூறிய முதனூல்.

அத்தலை - அந்நூல்வழி. (101)





	 	 	 கனவினு நீறு காணாக் கைதவர் காட்சி யானும்

		மனவனு மானத் தானும் வாசகப் பெருமான் றம்மை

		வினவிய மூன்று முத்தே சாதயின் விரித்தார் வேதம்

		அனையவர் கேட்டம் மூன்று மனுவாதஞ் செய்துட் கொள்ளா.

	 	 	 (இ - ள்.) கனவினும் நீறுகாணாக்கைதவர் - கனவிலும்

திருநீற்றைக் காணாத வஞ்சகராகிய அப்புத்தர்கள், காட்சியானும்

மனஅனுமானத் தானும் - காட்சியளவையினாலும்

கருதரளவையினாலும், வாசகப் பெருமான் தம்மை வினவிய மூன்றும்

- மணிவாசகப் பெருமானார் தம்மைக்கேட்ட மூன்றையும், உத்தேச

ஆதியின் விரித்தார் - உத்தேச முதலியவற்றால் விரித்துக் கூறினர்;

வேதம் அனையவர் கேட்டு - மறைபோல்வாராகிய அடிகள் கேட்டு,

அம்மூன்றும் அனுவாதம் செய்து உட் கொள்ளா - அம்

மூன்றினையும் அனுவதித்து மனத்துட்கொண்டு.

புத்தர்கட்குக் காட்சியும் அநுமானமுமே பிரமாண மாதலால்

‘காட்சியானு மனவநுமானத்தானும்’ என்றார். மனத்தாற் கருதி

யறிதலே அநுமானம் என்பார் ‘மனவனு மானத்தானும்’ என்றார்

என்க. வினவிய மூன்று - இறை, நூல், கதி என்பன. உத்தே

சாதியின் - உத்தேசம், இலக்கணம், பரீக்கை என்பனவற்றால்.

உத்தேசம் - கூறும் பொருளைப் பெயர் மாத்திரையான் எடுத

்தோதல்; இலக்கியம். இலக்கணம் - சிறப்பியல்பு; அவ்வியாத்தி

அதிவியாத்தி அசம்பவம் என்னும் முக் குற்றங்களும் இல்லாத

தன்மை. பரீக்கை - இலக்கியத்தில் இலக்கணம் உளதாதலை

ஆராய்தல். உத்தேசாதி, தீர்க்கசந்தி. அறிவு நிறைவானும்,

தூய்மையானும் வேதத்தை உவமை கூறினார். அனுவாதஞ்செய்தல்

- பிறர் கூறியவற்றை ஒருபயன் நோக்கித் தான் எடுத்து மொழிதல்.

‘ஆதியுத்தேசத்தானு மிலக்கண வமைதியானும் சோதனை

வகைமையானுஞ் சொன்னநூலனுவாதித்து’ என்னும் தடாதகைப்

பிராட்டியார் திருவவதாரப்படலச் செய்யுளுரையில் உரைத்

தமையுங் காண்க. (102)





	 	 	 	 இன்றிவர்க் கனுமா னாதி யெடுப்பதென் னென்று காட்சி

			ஒன்றுகொண் டவர்க டாமே யுடம்படன் மறுத்தார் காட்சி

			அன்றியே தின்மை யாலே யனுமான வளவை யாலும்

			நின்றவன் றுங்கோ னாதி நிறுத்திய மூன்று மென்றார்.

	 	 		 (இ - ள்.) இன்று இவர்க்கு அனுமான ஆதி எடுப்பது என்

என்று - இப்பொழுது இவர்கட்குக் கருதல் முதலிய அளவைகளை

எடுத்துகூறுதல் எதற்கு என்று கருதி, காட்சி ஒன்றுகொண்டு -

காட்சியளவை ஒன்றினாலே, அவர்கள் தாமே உடம்படல் மறுத்தார்

- அவர்களே உடன்படுமாறு மறுத்து, காட்சி அன்றி ஏது

இன்மையாலே - காட்சியளவை இன்றி ஏது இல்லையாகலின்,

உங்கோன் ஆதி நிறுத்திய மூன்றும் - உமது கடவுள் முதலாக நீர்

நிலைநிறுத்திய மூன்றும், அனுமான அளவையாலும் நின்றஅன்று

என்றார் - கருதலளவை யாலும் நின்றன அல்ல என்று

கூறியருளினார்.

அனுமானாதி - அனுமானமும் உரையளவையும். உடம்படல் -

உடம்படுங் கொள்கையை என்றுமாம். இறை முதலிய மூன்றும்

காட்சிக் கெய்தாமையின் காட்சியளவையானும், காட்சியின்றி

அனுமானத்திற்குச் சிறந்த கருவியாகிய ஏது பெறப்படாமையின்

அனுமான வளவையானும் அவர் அவற்றை நிறுவலாகாமை யுணர்க.

தீக்கும் புகைக்குமுள்ள உடனிகழ்ச்சியை அடுக்களை முதலியவற்றிற்

கண்டிருந்தாலன்றி ‘இம்மலை தீயுடைத்து; புகையுடைமையால்’ என

அனுமானித்தல் செல்லாதென்க. புத்தர் கூறும் இறை முதலிய மூன்று

பொருள்களின் இயல்பினையும், சைவர்களால் அவை மறுக்கப்

படுமாற்றையும் சிவஞான சித்தியார் பரபக் கத்திற் காண்க. (103)





	 	 பொன்றுதன் முத்தி யென்பார் பூசுரர் பிரானை நோக்கி

இன்றெமைக் காட்சி யொன்றால் வென்றன மென்றீ ரானால்

நன்றுநுங் கடவு டன்னை யளவையா னாட்டி யெம்மை

வென்றிடு மென்றா ரைந்தும் வென்றவர் முறுவல் செய்யா.

(இ - ள்.) பொன்றுதல் முத்திஎன்பார் - பஞ்சகந்தங்

கெடுதலே வீடுபேறு என்னும் அப்புத்தர்கள், பூசுரர் பிரானை

நோக்கி - அந்தணர் பெருமானாகிய அடிகளை நோக்கி, இன்று

எமைக்காட்சி ஒன்றால் வென்றனம் என்றீர் ஆனால் - இப்பொழுது

எங்களைக் காட்சியளவை ஒன்றினாலே வென்றோமென்று

கூறினீராயின், நன்று - நல்லது, நும் கடவுள் தன்னை அளவையால்

நாட்டி - நுமது கடவுளை அளவையால் நிலைநாட்டி, எம்மை

வென்றிடும் என்றார் - எங்களை வெல்லும் என்று கூறினார்; ஐந்தும்

வென்றவர் முறுவல் செய்யா - ஐம்புலன்களையும் வென்றவராகிய

மணிவாசகர் நகைத்து.

உருவம், வேதனை, குறிப்பு, பாவனை, அறிவு என்னும் ஐந்து

கந்தங்களும் பொன்றக் கெடுதலே முத்தியென்பர் புத்தராகலின் ‘பொன்றுதல் முத்தி யென்பார்’ என்றார்;



"ஓங்கிய உருவ மோடும் வேதனை குறிப்பி னோடும்

தாங்குபா வனைவிஞ் ஞானந் தாமிவை யைந்துங் கூடிப்

பாங்கினாற் சந்தா னத்திற் கெடுவது பந்த துக்கம்

ஆங்கவை பொன்றக் கேடா யழிவது முத்தி யின்பம்"



என்னும் சிவஞானசித்தியாரின் பரபக்கச் செய்யுள் காண்க. நன்று

என்பது அனுவதித்தற் குறிப்பாக வழங்குவது. ஐந்தும், தொகைக்

குறிப்பு. (104)





	 	 பிறவியந் தகர்க்கு வெய்யோன் பேரொளி காட்ட லாமோ

மறைகளா லளவை தன்னாற் றேவரான் மனத்தால் வாக்கால்

அறிவருஞ் சோதி யெங்கோ னவன்றிரு நீற்றுத் தொண்டின்

குறிவழி யன்றிக் காணுங் கொள்கையா னல்ல னென்றார்.

(இ - ள்.) பிறவி அந்தகர்க்கு வெய்யோன் பேர் ஒளி காட்ட

லாமோ - பிற விக்குருடர்க்குச் சூரியனது பெரிய ஒளியினைக்

காட்டலொண்ணுமோ, மறைகளால் அளவைதன்னால் -

மறைகளாலும் அளவைகளாலும், தேவரால் மனத்தால் வாக்கால்

அறிவரும் சோதி எங்கோன் - தேவர்களாலும் மனத்தாலும்

மொழியினாலும் அறிதற்கரிய ஒளிவடிவினன் எமது இறைவன்;

அவன் - அவ்விறைவன், திருநீற்றுத் தொண்டின் குறிவழி அன்றி

- திருநீற்றுத் தொண்டாகிய குறிவழியே நிற்பார்க்கு அல்லாமல்,

காணும் கொள்கையான் அல்லன் என்றார் - ஏனையோராற் காணுந்

தன்மையையுடையனல்லன் என்று கூறினர்

அளவை - காட்சி முதலியன. எண்ணும்மைகள் தொக்கன.

அடியார்க்கு அடியாராதலைத் ‘திருநீற்றுத் தொண்டு’ என்றார். (105)





	 	 	 தேற்றமில் லாதா ருங்கள் சிவனுக்குந் திருநீற் றுக்குந்

தோற்றமெப் படித்திட் டாந்தஞ் சொல்லுமி னென்றார்

தூயோர்

வேற்றுமை யறநா மின்னே விளக்குது மதனை நீங்கள்

தோற்றபி னுமக்குத் தண்டம் யாதுகொல் சொன்மி

னென்றார்.

	 	 		 (இ - ள்.) தேற்றம் இல்லாதார் - தெளிவில்லாத அப்

புத்தர்கள், உங்கள் சிவனுக்கும் திருநீற்றுக்கும் - உங்கள் சிவ

பெருமானுக்குந் திருநீற்றுக்கும் உள்ள இயைபுக்கு, தோற்றம்

எப்படி திட்டாந்தம் சொல்லுமின் என்றார் - காட்சியளவை யாது

உதாரணஞ் சொல்லுங்களென்றார்; தூயோர் - புனிதராகிய அடிகள்,

நாம் இன்னே அதனை வேற்றுமை அற விளக்குது - நாம்

இப்பொழுதே அதனை வேற்றுமை நீங்க விளக்கிக் காட்டுவோம்;

நீங்கள் தோற்றபின் - நீவிர் தோல்வியுற்ற பின்னர், நுமக்குத்

தண்டம் யாது கொல் சொல்மின் என்றார் - நுமக்குத் தண்டனை

யாது சொல்லுங்களென்று வினவினார்.

திருட்டாந்தம் எனற்பாலது விகாரமாயிற்று. திருட்டாந்தம் -

காணப்பட்ட முடிபுடையது. உதாரணம். கொல், அசை. (106)





	 	 	 	 செக்குர லிடையிட் டெம்மைத் திரிப்பது தண்ட மென்னா

		எக்கராம் புத்தர் தாமே யிசைந்தன* ரெரிவாய் நாகங்

		கொக்கிற கணிந்தா ரன்ப ருலர்ந்தகோ மயத்தை வாங்கிச்

		செக்கரந் தழல்வாய்ப் பெய்து சிவந்திட வெதுப்பி வாங்கி.

	 	 		 (இ - ள்.) செக்கு உரலிடை எம்மை இட்டுத் திரிப்பது

தண்டம் என்னா - செக்காகிய உரலின்கண் எம்மைப் போட்டுத்

திரிப்பதுவே தண்டனை என்று, எக்கராம் புத்தர் தாமே இசைந்தனர்

- இறுமாப்புடையராகிய புத்தர்கள் தாமே கூறி உடன் பட்டனர்;

எரிவாய் நாகம் கொக்கு இறகு அணிந்தார் அன்பர் -

நஞ்சினையுடைய வாயையுடைய பாம்பினையும் கொக்கினிறகினையும்

அணிந்த சிவபெருமானுக் கன்பராகிய மாணிக்கவாசகர், உலர்ந்த

கோமயத்தை வாங்கி - காய்ந்த கோமயத்தை எடுத்து, செக்கர் அம்

தழல் வாய்ப்பெய்து - சிவந்த நெருப்பின்கண்போட்டு, சிவந்திட

வெதுப்பி வாங்கி - அது சிவக்குமாறு எரித்து அதனை எடுத்து.



எரி என்றது நஞ்சினை. கோமயம் - ஆவின் சாணம். செக்கர்

- செம்மை; பண்புப்பெயர். (107)



* * *



(பா - ம்.) * இசைத்தனர்.





	 	 	 	 	 			 	 	 இவ்வண்ண மிருக்கு மெங்க ளிறைவண்ண வடிவு மந்தச்

		செவ்வண்ண மேனி பூத்த திருவெண்ணீ றதுவு மென்னா

		மெய்வ்வண்ண முணர்ந்த வேத வித்தக ரவைமுன் காட்ட

		உய்வ்வண்ண மறியா மூட ருள்ளமு முயிருந் தோற்றார்.



(இ - ள்.) எங்கள் இறை வண்ண வடிவும் - எங்கள்

இறைவனது ஒளி பொருந்திய வடிவமும், அந்தச் செவ்வண்ணம்

மேனி பூத்த - அந்தச் செவ்வொளியுடைய திருமேனியில் மலர்ந்த,

திருவெண்ணீறு அதுவும் - திருவெண்ணீறும், இவ்வண்ணம்

இருக்கும் என்னா - இவ்வாறு இருக்கும் என்று, மெய்வண்ணம்

உணர்ந்த வேத வித்தகர் - மெய்யின் தன்மையை உணர்ந்த

அந்தணராகிய அடிகள், அவை முன் காட்ட - அவையோர்முன்

காண்பிக்க, உய்வண்ணம் அறியா மூடர் - பிழைக்கும் நெறியினை

அறியாத மூடர்களாகிய அப்புத்தர்கள், உள்ளமும் உயிரும்

தோற்றார் - மன வூக்கத்தையும் உயிரையும் ஒருங்கே தோற்றனர்.

கோமயத்திற் பற்றிய தீயே திருமேனியாகவும், அத்தீயின்

மேற்பூத்த நீறு திருமேனியிற் பூத்த நீறாகவும் இறைபு காட்டினர்

என்க.அது, பகுதிப் பொருள் விகுதி. உள்ளம் - ஊக்கம்.

செக்கிலிட்டரைப்பது எனத் தாம் இசைந்தபடி உயிரிழப்பது

திண்ணமாகலின் ‘உயிருந்தோற்றார்’ என்றார். (108)





	 	 	 இங்கிவர் தோற்ற வண்ணங் கேட்டவ ரிறப்ப தின்பந்

தங்குவீ டென்று தேற்றுஞ் சமயத்தி லாழ்ந்த வாத்திக்

கொங்கிவர் தாரான் மூங்கைக் குயிற்பெடை யெனத்தா

னீன்ற

மங்கையைக் கொண்டு தில்லை மல்லன்மா நகரில் வந்தான்.



(இ - ள்.) இங்கு இவர் தோற்றவண்ணம் கேட்டு - இங்கு

இவர்கள் தோல்வியுற்ற தன்மையைக் கேட்டு, அவர் இறப்பது

இன்பம் தங்கு வீடு என்று தேற்றும் சமயத்தில் - அப்புத்தர்களால் பஞ்ச கந்தங் கெடுதலே இன்பம் நிலைபெற்ற வீடு என்று

தேற்றப்படுஞ் சமயப் படுகுழியில், ஆழ்ந்த - அழுந்திய, ஆத்திக்

கொங்கு இவர்தாரான் - ஆத்திமலராலாகிய மணம் விரிந்த

மாலையை யணிந்த சோழன், மூங்கைக் குயில் பெடை எனத் தான்

ஈன்ற - கூவாத பெண் குயில் போலத் தான் பெற்ற, மங்கையை

கொண்டு - மங்கையை உடன் கொண்டு, தில்லை மல்லல்மா நகரில்

வந்தான் - தில்லை யென்னும் வளமிக்க பெரிய பதியின்கண்

வந்தனன்.

இறப்பது என்றது பஞ்சகந்தங் கெடுதலை. அவர் தேற்றும்

சமயத்தில் எனக் கூட்டுக. மங்கையைக் குயிற்பெடை யெனக்

கொண்டு என இயைத்தலுமாம். (109)





	 	 	 	 யாவரே யாக வின்றிங் கென்மகண் மூங்கை தீர்த்தோர்

			ஆவரே வென்றோ ரென்றா னாற்றவு மானம் பூண்டு

			சாவதே முத்தி யென்பார் மணிமுதன் மூன்றுந் தங்கள்

			தேவரே யென்றென் றுள்கிச் செய்யவுந் தீரா தாக.



(இ - ள்.) யாவரே ஆக - யாவராயினுமாக, இன்று -

இப்பொழுது, இங்கு என் மகள் மூங்கை தீர்த்தோர் ஆவரே -

இவ்விடத்தில் எனது புதல்வியின் மூங்கையைத் தீர்த்தவரே,

வென்றோர் என்றான் - வெற்றி பெற்றவர் என்று கூறினன்; சாவதே

முத்தி என்பார் - பஞ்சகந்தங் கெடுதலே வீடு என்று கூறும் அப்

புத்தர், ஆற்றவும் மானம் பூண்டு - மிகவும் மானத்தை மேற்

கொண்டு, மணி முதல் மூன்றும் தங்கள் தேவரே என்று என்று

உள்கி - மணி முதலிய மூன்றும் தங்கள் புத்தரே என்று பன்

முறையுங் கருதி, செய்யவும் தீராதாக - வேண்டுவன புரியவும்

அது நீங்காதாக.

வென்றோர் ஆவரே எனக் கூட்டியுரைத்தலும் ஆம். சாவதே

முத்தி யென்பார் - ஐங்கந்தம் அழிதலே முத்தி யென்பார்; எள்ளுங்

கருத்தால் இங்ஙனங் கூறினார். மணி முதல் மூன்று - மண

மந்திரம், மருந்து. தங்கள் தேவரே மெய்த் தேவரென்று உள்கி

மூன்றும் செய்யவும் என்றுரைத்தலுமாம். (110)





	 	 	 அந்தணர் பெருமான் முன்போ யரசன்றன் மகளைப் போகட்

டிந்தநோய் நீரே தீர்க்க வேண்டுமென் றிரந்தா னையன்

சுந்தர நாதன் மன்று ளாடிய துணைத்தா டன்னைச்

சிந்தைசெய் தருட்க ணோக்காற் றிருந்திழை யவளை

நோக்கா.

	 	 		 (இ - ள்.) அந்தணர் பெருமான் முன் அரசன் போய் -

அந்தணர் பிரானாகிய அடிகளின் முன் அரசன் சென்று, தன்

மகளைப் போகட்டு - தன் புதல்வியை இருத்தி, இந்த நோய் நீரே

தீர்க்க வேண்டும் என்று இரந்தான் - இந்தப் பிணியினை அடிகளே

நீக்கவேண்டு மென்று குறையிரந்தான்; ஐயன் - அடிகள், சுந்தர

நாதன் மன்றுள் ஆய துணைத்தான் தன்னைச் சிந்தை செய்து -

சோம சுந்தரக் கடவுளின் மன்றுளாடும் இரண்டு திருவடிகளையும்

மனத்திலிருந்து, அருள் கண் நோக்கால் திருந்து இழை அவளை

நோக்கா - அருட் பார்வையினால் திருத்தமாகிய அணிகளை

யணிந்த அம்மங்கையை நோக்கி.

போகட்டு - போட்டு, கிடத்தி. ஐயனாகிய சுந்தர நாதன்

என்றுமாம். திருவாலவாயில் எழுந்தருளிய பெருமானே தில்லை

மன்றுள் நடிப்பவரும் என்று கருதினாரென்பார், ‘சுந்தரநாதன்

மன்றுளாடிய துணைத்தாள் தன்னைச் சிந்தை செய்து’ என்றார். (111)





	 	 	 	 வேறுவே றிறைவன் கீர்த்தி வினாவுரை யாகப் பாடி

		ஈறிலா னன்படர் கேட்ப விறைமொழ கொடுத்து மூங்கை

		மாறினாள் வளவன் கன்னி மடவரல் வளவன் கண்டு

		தேறினான் சிவனே யெல்லாத் தேவர்க்குந் தேவ னென்னா.

	 (இ - ள்.) இறைவன் வேறு வேறு கீர்த்தி - இறைவனது

வேறு வேறாகவுள்ள புகழ்களை, வினா உரையாகப் பாடி - வினா

மொழயாகப் பாடி, ஈறு இலான் அன்பர் கேட்ப - முடிவில்லாத

அப்பெருமானுக்கு அன்பராகிய வாதவூரடிகள் கேட்க, வளவன்

கன்னி மடவரல் - சோழன் புதல்வியாகிய அந்நங்கை, இறைமொழி

கொடுத்து மூங்கை மாறினான் - அவற்றுக்கு மறுமொழி கொடுத்து

மூங்கைத் தன்மை நீங்கினாள், வளவன் கண்டு - சோழன் அதனைப்

பார்த்து, சிவனே எல்லாத் தேவர்க்கும் தேவன் என்னாத் தேறினான்

- சிவபெருமானே எல்லாத் தேவர்களுக்கும் தேவனாவானென்று

தெளிந்தான்.

ஈறிலான் - சுட்டு. இறை - விடை. வாதவூரடிகள் தாம்

வினாவியவற்றையும் அந் நங்கையின் விடைகளையும் ‘திருச்சாழல்’

என்னும் பதிகமாகப் பாடியருளினார் என்க.

	 	 "பூசுவதும் வெண்ணீ பூண்பதுவும் பொங்கரவம்

			பேசுவதுந் திருவாயான் மறைபோலுங் காணேடீ

			பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவுங் கொண்டென்னை

			ஈசனவ னெவ்வுயிாக்கு மியல்பானான் சாழலோ"



என்னும் பாட்டில் முன்னிரண்டடியும் வினாவாகவும்

பின்னிரண்டடியும் விடையாகவும் கொள்க. (112)





	 	 	 	 பின்பர வாரம் பூண்ட பிரானருள் விளையப் பாடும்

		அன்பரை முனிவர் மூவா யிரவரை யடியிற் றாழ்ந்து

		முன்பவர் சொன்ன வாறே மூர்க்கரைத் தடிந்து மன்றுள்

		இன்பரை நடங்கண் டேத்தி யிறைமகன் சைவ னானான்.

	 	 		 (இ - ள்.) பின்பு - பின், அரவு ஆரம் பூண்டபிரான் அருள்

விளையப்பாடும் அன்பரை - பாம்பை ஆரமாக அணிந்த

ஆண்டவனது திருவருள் விளையுமாறு பாடும் அன்பராகிய

மாணிக்கவாசகரையும், முனிவர் மூவாயிரவரை - அந்தணர்

மூவாயிரவரையும், அடியில் தாழ்ந்து - அடிகளில் வீழ்ந்து வணங்கி,

மூர்க்கரை அவர் முன்பு சொன்னவாறே தடிந்து - மூர்க்கர்களாகிய

புத்தர்களை அவர் முன் சொல்லியபடியேஒறுத்து, மன்றுள் இன்பரை

- பொதுவிலாடும் இன்பவடிவினரை, நடம் கண்டு ஏத்தி - அவர்

திருக்கூத்தினைக் கண்டு வழுத்தி, இறைமகன் சைவன் ஆனான் -

சோழமன்னன் சைவனாயினன்.



அடியிற்றாழ்ந்து என்பது ஒரு சொல்லாய் அன்பரை

மூவாயிரவரை என்ப வற்றுக்குத் தனித்தனி முடிபாயிற்று. அவர்

சொன்னவாறே -அப்புத்தர்கள் தாமே சொன்னவாறு. கொண்டது

விடார்என்பார் ‘மூர்க்கரை’ என்றார். சைவனாகி அடியிற்றாழ்ந்து

ஏத்தினான் என்று கருத்துக்கொள்க. மாணிக்கவாசகர் பணியால்

நாமகள் புத்தர்களின் நாவை விட்டகல அவர்கள் மூகையானமை

அறிந்த ஈழத்தரசன் தனது ஊமைப் பெண்ணை அழைத்து அவளது

ஊமைத் தன்மையைத் தீர்க்குமாறு வேண்ட அவர் அங்ஙனமே

புத்தர் கூறிய தருக்கத்திற் கெல்லாம் அப்பெண் மாறு கூறுமாறு

செய்து ஊமை தீர்த்தனர் என்றும், அதனை அறிந்து ஈழமன்னன்

சைவனாயினான் என்றும், புத்தர்களின் ஊமைத் தன்மையையும்

இங்ஙனமே தீர்த் தருளுமாறு ஈழத்தரசனும், சோழ மன்னனும்

முதலாயினார் வேண்டிக்கொள்ள அடிகள் அவர்களது மூகையையும்

போக்கினர் என்றும், பின் புத்தரெல்லாரும் சிவவேடம் பூண்டு

சைவராயினர் என்றும் திருவாதவூரடிகள் புராணம் கூறும். (113)





	 	 	 	 	 	 		 	 	 மாசறு மணிபோற் பன்னாள் வாசக மாலை சாத்திப்

		பூசனை செய்து பன்னாட் புண்ணிய மன்று ளாடும்

		ஈசன தடிக்கீ ழெய்தி யீறிலா வறிவா னந்தத்

		தேசொடு கலந்து நின்றார் சிவனருள் விளக்க வந்தார்.



(இ - ள்.) சிவன் அருள் விளக்கவந்தார் - சிவபெருமான்

திருவருளை விளக்கிக்காட்ட வந்த வாதவூரடிகள், பலநாள் மாசு

அறுமணிபோல் வாசகமாலை சாத்தி - பலநாள்வரை குற்றமற்ற

மாணிக்க மாலைபோலும் திருவாசக மாலையைச் சாத்தி, பல்நாள்

பூசனைசெய்து - பன்னாட்கள்வரை வழிபாடு செய்து,

புண்ணியமன்றுள் ஆடும் ஈசனது அடிக்கீழ் எய்தி - அறவடிவாகிய

அம்பலத்தி லாடியருளும் திருக் கூத்தனது திருவடி நிழலை

அடைந்து, ஈறு இலா அறிவு ஆனந்தத்தேசொடுகலந்து நின்றார் -

அழிவில்லாத சிவானந்த ஒளியுடன் கலந்து நின்றருளினார்.

மணிபோலும் வாசகங்களாகிய மாலை என விரித்தலுமாம்.

மாணிக்கவாசகர் தில்லைப்பதியிலே மற்றும் பற்பல திருப்பதிகங்கள்

பாடியருளிப் பன்னசாலையில் எழுந்தருளி யிருக்கும்போது, இறைவர்

ஓர் மறையோர் கோலந்தாங்கி வந்து, "யாமிருப்பது பாண்டிநாடு;

மாலும் அயனும் காணவரிய இறைவரைப் பரிமீதேறிவரச் செய்துநும்

பெருமையாலே பாண்டி நாடு பெருவாழ்வுற்றது; நீர் திருப் பெருந்

துறையில் ஐயன் திருவடியைச் சேவித்துத் திருக்கழுக்குன்றம் சென்று

தில்லை மன்றடைந்து புத்தரை வாதில் வென்றீர் என்பது கேட்டு

யாவரும் மகிழ்ச்சி யடைந்தனர்; நீர் அன்பினாலே இறைவனைப்

பாடிய பாடல்களை ஓதவெண்ணி இங்கு வந்தனம்; அவற்றை

விளங்கச் சொல்லியருளும்" என வேண்ட, அவரும் உவந்து தாம்

பாடிய திருவாசகம் முழுதும் சொல்ல ஐயர் அவற்றை யெல்லாம்

ஏட்டிலெழுதிக் கொண்டு, பின்னும் அவரை நோக்கி, "நீர் திருச்

சிற்றம்பலமுடைய பெருமானைப் பாட்டுடைத் தலைவராகக்

கொண்டு ஓர் அகப்பொருட் கோவை பாட வேண்டும்" என்று கூறி,

அங்ஙனமே அவர் பாடிய கோவையையும் எழுதிக்கொண்டு

மறைந்தனர்; மாணிக்கவாசகர் வந்தவர் இறைவரென்றறிந்து

அன்பினால் அகங்குழைந்தழுது ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கினார்;

மறைந்தருளிய இறைவர் தாம் எழுதிய திருவாசக திருக்கோவைத்

திருமுறை முடிவில் ‘மாணிக்கவாசகர் கூற எழுதிய இத் திமுறை

அழகிய திருச்சிற்றம்பல முடையார் எழுத்து’ என்று கைச்சாத்திட்டு

மைக்காப்புச் சேர்த்துத் திருவம்பலத்தின் வாயிற்படியில்

வைத்தருளினனார் : திருவாயிற்படியில் வைத்த திருமுறையைக்

கண்ணுற்ற தில்லை மூவாயிரவரும் வியப்புடன் அதனை யெடுத்துப்

படித்து, முடிவில் திருச்சிற்றம்பல முடையார் கைச்சாத்

திட்டிருந்ததனையும் கண்டு அளவிலா ஆனந்தங்கொண்டு,

அத்திருமுறையின் பொருளையறிய விரும்பி வாதவூரடிகளை

அடைந்து, அங்கு நிகழ்ந்தவற்றைக் கேள்வியுற்று மனங்களி கூர்ந்து

‘நீர் பெருமான் மீது பாடிய இத் தமிழ் மாலைக்குப் பொருள்

தெரித்தருள்வீராக’ என வேண்ட, மாணிக்கவாசகப் பிரானும்

அவர்கள்உடன்வரச் சென்று பொன்னம்பலத்தை அடைந்து ‘இத்

தமிழ் மாலைப்பொருளாவார் இவரே’ என அங்குத் திருநிருத்தம்

புரியும் இறைவரைக்காட்டி, யாவருங் காணத் திருவடி நீழலிற்

கலந்தருளினர்; என்று திருவாதவூரடிகள் புராணம் கூறுவது

அறியற்பாலது. (114)

ஆகச் செய்யுள் - 3, 105.



* * *





	 	 அறுபத்திரண்டாவது பாண்டியன் சுரந்தீர்த்த படலம்





[அறுசீரடியாசிரிய விருத்தம்]

வான லமுத மதிமுடிமேன் மதுரைப் பெருமான் மண்சுமந்து

தேன லமுத வாசகரைக் கதியில் விடுத்த திறனிதுமேற்

பானன் மணிவாய்க் கவுணியனை விடுத்துச் சமணர்

படிற்றொழுகுங்

கூனல் வழுதி சுரந்தணித்தாட் கொண்ட கொள்கை கூறுவாம்.

(இ - ள்.) மதுரைப் பெருமான் - திருவாலவாயில்

எழுந்தருளிய சோம சுந்தரக் கடவுள், வான் நல் அமுத மதி

முடிமேல் - வானின் கண் உலவும் குளிர்ந்த அமிழ்தினையுடைய

சந்திரனைத் தரித்த முடியின் மேல், மண் சுமந்து - மண்ணைச்

சுமந்து, தேன் நல் அமுத வாசகரை - தேனும் அமிழ்தமும் போலும்

இனிய திருவாசக முடைய மணிவாசகனாரை, கதியில் விடுத்த திறன்

இது - வீட்டுலகிற் செலுத்திய திருவிளையாடல் இது; மேல் - இனி,

பால் நல்மணிவாய்க் கவுணியனை விடுத்து - பால் மண மறாத நல்ல

அழகிய திருவாயினையுடைய ஆளுடைய பிள்ளை யாரை விடுத்து,

சமணர் படிற்று ஒழுகும் கூனல் வழுதி சுரம் தணித்து -

சமணர்களின் பொய் நெறியில் ஒழுகும் கூன் பாண்டியனுடைய

வெப்பு நோயைத் தணித்து, ஆட் கொண்ட கொள்கை கூறுவாம் -

அடிமை கொண்டருளிய திருவிளையாடலைக் கூறுவோம். வான்

அல் எனப் பிரித்து இரவில் இயங்கும் மதி என்பாருமுளர். சுவை

மிகுதியால் தேனையும் உறுதி பயத்தலால் அமிழ்தையும் போலும்

வாசகம் என்க.



	 	 "பானல் வாயொரு பாலனீங்கிவ னென்றுநீ பரிவெய்திடேல்"



என்று பிள்ளையார் மங்கையர்க்கரசியாரை நோக்கிச் கூறுதலானும்

பால் மணம் நீங்காத வாய் என்பது கடைப்பிடிக்க. கவுணியன்

என்றது கோத்திரத்தாற் பெற்ற பெயர். இது பிள்ளையார் புரிந்த

செயலேனும் இறைவனருள் பெற்றுச் சென்று செய்தமையின்

இறைவனது திருவிளையாடலாகக் கொண்டு ‘கவுணியனை விடுத்து

வழுதி சுரந்தணித்தாட் கொண்ட’ என்று கூறினார். (1)





	 	 வாகு வலத்தான் சகநாத வழுதி வேந்தன் மகன்வீர

வாகு வவன்சேய் விக்கிரம வாகு வவன்சேய் பராக்கிரம

வாகு வனையான் மகன்சுரபி மாற* னனையான் றிருமைந்தன்

வாகு வலத்தான் மறங்கடிந்து மண்ணா ளுங்குங்

குமத்தென்னன்.



(இ - ள்.) வாகுவலத்தான் சகநாத வழுதி வேந்தன் மகன் -

தோள் வலியுடையானாகிய சகநாத பாண்டிய மன்னன் புதல்வன்,

வீரவாகு - வீரவாகு என்பான்; அன் சேய் விக்கிரமவாகு - அவன்

மகன் விக்கிரமவாகு என்பான்; அவன் சேய்பராக்கிரமவாகு - அவன்

புதல்வன் பராக்கிரமவாகு என்பான்; அனையான் மகன் சுரபிமாறன்

- அவன்சேய் சுரபிமாறனென்பான்; அனையான் திருமைந்தன் -

அவனது அழகிய புதல்வன், வாகுவலத்தால் மறம் கடிந்து - தனது

தோற் வலியினால் தீமையைப் போக்கி, மண் ஆளும் குங்குமத்

தென்னன் - நிலவுலகை ஆளுங் குங்கும பாண்டியனென்பான்.



சகநாதவழுதி அரிமருத்தனன் மகனென்பது முற்படலத்தாற்

பெறப்பட்டது. (2)



* * *



(பா - ம்.) * சுரதமாறன்.





	 	 	 அன்னான் குமரன் கருப்புரபாண் டியனா மவன்சேய்

காருணிய

மன்னா மவன்றன் மகன்புருடோத் தமனா மவன்றன்

மகனாகும்

மின்னார் மௌலிச்* சத்துருசா தனபாண் டியனாம்

விறல்வேந்தன்

இன்னான் மகன்கூன் பாண்டியனா மிவன்றோள் வலியா

லிசைமிக்கான்.

	 	 		 (இ - ள்.) அன்னான் குமரன் கருப்புர பாண்டியனாம் -

அவன் மகன் கருப்பூர பாண்டியனாவான்; அவன் சேய்காருணிய

மன்னாம் - அவன் புதல்வன் காருணிய பாண்டியனாவான்; அவன்

தன் மகன் புருடோத்தமனாம் - அவன் மகன் புருடோத்தம

பாண்டியனாகும்; அவன் தன் மகனாகும் - அவன் மகனாவான், மின்

ஆர் மௌலிச் சத்துரு சாதன பாண்டியனாம் - ஒளி நிறைந்த

முடியினையுடைய சத்துரு சாதன பாண்டியனாகிய, விறல் வேந்தன் -

வெற்றியையுடைய மன்னன்; இன்னான் மகன் கூன் பாண்டியனாம் - இவன் புதல்வன் கூன்பாண்டிய னென்பான்; இவன் தோற் வலியால்

இசைமிக்கான் - இவன் தனது தோள் வலியினால் மிக்க

புகழுடையனாயினான்.

தன் என்பன அசைகள். (3)



* * *



(பா - ம்.) * மின்னார் மோலி.





	 	 	 திண்டோள் வலியாற் குடநாடார் செம்ம றனையு மாரலங்கல்

வண்டோ லிடுதா ரிரவிகுர மருமான்றனையு மலைந்துபுறங்

கண்டோர் குடைக்கீழ் நிலமூன்றுங் காவல் புரிந்து

காலோச்சிப்

புண்டோய் குருதி மறக்கன்னிப் புகழ்வேல் வழுத

நிகழ்நாளில்.



	 	 		 (இ - ள்.) திண் தோள் வலியால் குடநாடர் செம்மல்

தனையும் - திண்ணிய தோளின் வலியால் மேற் புலத்தார்

மன்னனாகிய சேரனையும், ஆர் அலங்கல் வண்டு ஒலிடுதார்

இரவிகுல மருமான் தனையும் - ஆத்திமாலையில் வண்டுகள்

ஒலிக்கும் வரிசையை யுடைய சூரியகுலத்தோன்றலாகிய சோழனையும்,

மலைந்து புறம் கண்டு - போர் புரிந்து புறங்கண்டு, ஓர் குடைக்கீழ்

நிலமூன்றும் காவல்புரிந்து - ஒரு குடை நீழலில் இம்மூன்று

நிலங்களையும் காத்து, கோல் ஓச்சி - செங்கோல் நடாத்தி புண்

தோய் குருதி - பகைவருடலிற்பட்ட புண்ணின் குருதியிற் றோய்ந்த,

மறக் கன்னி - கொற்றவை வாழும், புகழ்வேல் - புகழ் பொருந்திய

வேலையுடைய, வழுதி நிகழ் நாளில் - பாண்டியன் அரசு புரிந்து

வரும் நாளில்.

குடநாடு - மலைநாடு. அலங்குதலையுடைய ஆர்த்தார்

என்னலுமாம்; அலங்கல் - அசைதல். மருமான் - வழித்தோன்றல்.

குருதியையுடைய வேல், மறக்கன்னி வாழும் வேல், புகழ்வேல் எனத்

தனித்தனி இயைக்க. வேலில் கொற்றவை வாழும் என்பர். (4)





	 	 	 விண்டு ழாவிங் கைம்மாவும் வெறுக்கைக் குவையு

மணிக்குவையும்

வண்டு வீழுந் தாரளக வல்லி யாய மொடுநல்கிக்

கண்டு கூடற் கோமகனைக் காலில் வீழந்து தன்னாடு

பண்டு போலக் கைக்கொண்டு போனான் றேனார்

பனந்தாரான்.

	 	 		 (இ - ள்.) தேன் ஆர் பனந்தாரான் - தேன் நிறைந்த பனம்

பூமாலையை யணிந்த சேரன், கூடல் கோமகனைக் கண்டு -

கூடற்றலைவனாகிய கூன் பாண்டியனை நேரிற் கண்டு, காலில்

வீழ்ந்து - அவன் காலில் வீழ்ந்து வணங்கி, விண் துழாவும் கைம்

மாவும் - மேகத்தைத் துழாவும் துதிக்கையினையுடைய

யானைகளையும், வெறுக்கைக்குவையும் - பொற் குவியல்களையும்,

மணிக்குவையும் - மணிக் குவியல்களையும், வண்டு வீழும் தார்

அளகவல்லி ஆயமொடு நல்கி - வண்டுகள் மொய்க்கும்

மாலையையணிந்த கூந்தலையுடைய கொடிபோன்ற பெண்கள்

கூட்டத்தையுங் கொடுத்து, தன் நாடு தனது நாட்டினை,

பண்டுபோலக் கைக்கொண்டு போனான் - முன் போலப்

பெற்றுக்கொண்டு சென்றனன்.

குவை - திரள். கைம்மா முதலியவற்றைத் திறையாக

நல்கினான். வல்லி ஆயம் - பரிசன மகளிர். கோமகனைக் கண்டு

நல்கி வீழ்ந்து கைக்கொண்டு போனான் என்க. (5)





	 	 	 சென்னிக் கோனுந் தானீன்ற திலகப் பிடியை யுலகமெலாம்

மின்னிக் கோதில் புகழொளியால் விளக்குஞ் சைவ

மணிவிளக்கைக்

கன்னிக் கோல மங்கையருக் கரசி தன்னைக் கௌரியற்கு

வன்னிக் கோமுன் மணம்புணர்த்தி வாங்கி னான்றன்

வளநாடு.

	 	 		 (இ - ள்.) சென்னிக்கோனும் - சோழ மன்னனும், தான் ஈன்ற

திலகப் பிடியை - தான் பெற்ற திலதமணிந்த பெண்யானை போல்

வாரும், கோது இல் புகழ் ஒளியால் - குற்றமற்ற புகழாகிய

ஒளியினால், உலகமெலாம் மின்னி விளக்கும் சைவமணி விளக்கை -

உலகமனைத்தையும் ஒளி வீசி விளக்குகின்ற சைவ மாணிக்க

விளக்குப் போல்வாருமாகிய, கன்னிக்கோல மங்கையருக்கரசி

தன்னை - கன்னிப் பருவமுடைய அழகிய மங்கையர்க்கரசியாரை,

கௌரியற்கு - அப்பாண்டியனுக்கு, வன்னிக் கோ முன் மணம்

புணர்த்தி - தீக்கடவுள் முன்னே மணஞ் செய்து கொடுத்து, தன்

வளநாடு வாங்கினான் - தனது வளப்ப மிக்க நாட்னைப் பெற்றுக்

கொண்டான். இதிற் கூறிய கௌரியனாகிய கூன் பாண்டியனுக்கு

நெடுமாறன் என்பது பெயரென்பதும், இவன் நெல்வேலியில் நிகழ்ந்த

போரிலே மாற்றாரை வென்றவன் என்பது

"நிறைக்கொண்ட சிந்தையா னெல்வேலி வென்ற

நின்றசீர் நெடுமாற னடியார்க்கு மடியேன்."



என்னும் திருத்தொண்டத் தொகையால் அறியப்படும். இவ்வரசன்

சேர சோழர்களை வென்று அடிப்படுத்தவன் என்பது இறையனாராகப் பொருளுரை மேற்கோட் செய்யுள்கள் முதலியவற்றால்

அறியப்படுகின்றன. இவ்வேந்தனுடன் நெல்வேலியில் எதிர்த்த

பகைஞர் தமிழ் நாட்டின் வடக்கிலுள்ளவர் என்பது,



"ஆயவர சளிப்பார்பா லமர்வேண்டி வந்தேற்ற

சேயபுலத் தெவ்வரெதிர் நெல்வேலிச் செருக்களத்துப்

பாயபடைக் கடன்முடுகும் பரிமாவின் பெருவெள்ளம்

காயுமதக் களிற்றினிரை பரப்பியமர் கடக்கின்றார்."



"இனையகடுஞ் சமர்விளைய விகலுழந்த பறந்தலையிற்

பனைநெடுங்கை மதயானைப் பஞ்சவனார் படைக்குடைந்து

முனையழிந்த வடபுலத்து முதன்மன்னர் படைசரியப்

புனையுநறுந் தொடைவாகை பூழியர்வேம் புடன்புனைந்து."



என்னும் திருத்தொண்டர் புராணச் செய்யுட்களாலும்,

சாசனங்களாலும் அறியப்படுகின்றது. அரிகேசரி மாறவன்மன் என்று

கூறப்படும் இந் நெடுமாறன் கி. பி. 667-க்கு முன் ஆட்சி புரிந்தோன்

என்பது சாசனங்களால் அறியப்படுதலின் இவனுடன் நெல்வேலியில்

எதிர்த்த வடபுல வேந்தன் சளுக்க மன்னனாகிய இரண்டாம்

புலிகேசியோ, அன்றி அவன் மகனாகிய முதலாம் விக்கிர

மாதித்தனோ ஆதல் வேண்டும் என்க. மங்கையர்க்கரசியார் சோழன்

மகளார் என்பது மானி என்னும் பெய ருடையார் என்பதும்

"மங்கையர்க் கரசி வளவர்கோன் பாவை

வரிவளைக் கைம்மட மானி."



என்னும் திருஞான சம்பந்தர் திருவாக்கானும், பெரிய புராணம்

முதலியவற்றானும் பெறப்படும். (6)





	 	 [வேறு]



வளவர்கோன் செழியன் கற்பின் மங்கையர்க் கரசி யாருக்

களவறு நிதியுஞ் செம்பொற் கலிங்கமு மணியும் போகம்

விளைநில மனைய வாய வெள்ளமும் பிறவுந் தென்னன்

உளமகிழ் சிறப்ப வேந்தர் வரிசையா லுதவிப் பின்னர்.

(இ - ள்.) வளவர் கோன் - சோழ மன்னன், செழியன்

கற்பின் மங்கையர்க் கரசியாருக்கு - பாண்டியன் வாழ்க்கைத்

துணையாகிய கற்பினையுடைய மங்கையர்க்கரசியாருக்கு, அளவு

அறுநிதியும் - அளவற்ற திரவியமும், செம்பொற் கலிங்கமும் -

சிவந்த பொன்னாடைகளும், அணியும் - அணிகலங்களும், போகம்

விளைநிலம் அனைய ஆய வெள்ளமும் பிறவும் - இன்பம் விளையும்

நிலத்தினை யொத்த சேடியர் கூட்டமும் ஏனையவும், தென்னன்

உளம் மகிழ் சிறப்ப - பாண்டியன் உள்ளங் களிகூர, வேந்தர்

வரிசையால் உதவி - மன்னர் முறைப்படி கொடுத்து. பின்னர் -

பின்பு. (7)





	 	 கோதறு குணத்தின் மிக்க குலச்சிறை யென்பா னங்கோர்

மேதகு கேள்வி யானை விடுத்தனன் மீண்டு தென்னன்

காதலி யோடு காவற் கடவுள்*செம் பதுமக் கோயின்

மாதரை மணந்து செல்வான் போல்வந்து மதுரை சேர்ந்தான்.

(இ - ள்.) கோது அறு குணத்தின் மிக்க குலச்சிறை என்பான்

- குற்றமற்ற குணத்தினால் மேம்பட்ட குலச்சிறை எனப்படும், ஓர்

மேதகு கேள்வியானை அங்கு விடுத்தனன் - சிறந்த நூலவல்லா

னொருவனை அங்கு விடுத்தான்; தென்னன் - கூன்பாண்டியன்,

செம்பதுமக்கோயில் மாதரை மணந்து செல்வான் - சிவந்த தாமரைக்

கோயிலில் வீற்றிருக்குந் திருமகளை மணந்து செல்லும், காவற்

கடவுள் போல் - காத்தற் கடவுளாகிய திருமாலைப் போல,

காதலியோடு மீண்டு மதுரை வந்து சேர்ந்தான் - மனைவியோடுந்

திரும்பி மதுரை வந்து சேர்ந்தனன். குலச் சிறையார் பாண்டி

நாட்டிலுள்ள மணமேற்குடி என்னும் பதியிற் றோன்றியவ ரென்று,

"பன்னு தொல்புகழ்ப் பாண்டிநன் னாட்டிடைச்

செந்நெ லார்வயற் நீங்கரும் பின்னயல்

துன்னு பூகப் புறம்பணை சூழ்ந்தது

மன்னு வண்மையி னார்மண மேற்குடி"

"அப்ப திக்கு முதல்வர்வன் றொண்டர்தாம்

ஒப்ப ரும்பெரு நம்பியென் றோதிய

செப்ப ருஞ்சீர்க் குலச்சிறை யார்திண்மை

வைப்பி னாற்றிருத் தொண்டின் வழாதவர்"





என்னும் பெரியபுராணச் செய்யுட்களாற் பெறப்படுகின்றது. மேதகு

- மேன்மை பொருந்திய. கேள்வியானை அங்கு விடுத்தனன் என்க.

(8)



* * *



(பா - ம்.) * மாயக்கடவுள்.





	 	 மலர்மகள் மார்பன் பொன்னின் மன்னவன் பயந்த தெய்வக்

குலமக ளுடனே வந்த குலச்சிறை குணனுங் கேள்வித்

தலைமையு மதியின் மிக்க தன்மையுந் தூக்கி நோக்கி

நலமலி யமைச்ச னாக்கி நானிலம் புரக்கு நாளில்.

(இ - ள்.) மலர்மகள் மார்பன் - திருமகள் தங்கும்

மார்பினையுடைய பாண்டியன், பொன்னி மன்னவன் பயந்த - காவிரி

நாடாளும் சோழமன்னன் பெற்றெடுத்த, தெய்வக்குலமகளுடனே வந்த -

தெய்வத்தன்மை பொருந்திய மங்கையர்க்கரசியாருடனே வந்த,

குலச்சிறை குணனும் கேள்வித் தலைமையும் - குலச்சிறையாரின்

நற்குணங்களையும் நூற் கேள்வியின் சிறப்பினையும், மதியின் மிக்க

தன்மையும் - இயற்கையறிவின் மேம்பட்ட தன்மையினையும், தூக்கி

நோக்கி - சீர்தூக்கிக் கண்டு, நலம்மலி அமைச்சனாக்கி - அவரைத்

தனக்கு நன்மை நிறைதற்கேதுவாகிய முதன் மந்திரியாக்கி, நானிலம்

புரக்கும் நாளில் - புவியினைப் பாதுகாத்து வரும் நாளில்.

நிலம் ஆளுந் திருவுடை வேந்தன் காவற் கடவுள் அமிசம்

என்பவாகலின் "மலர் மகள் மார்பன்" என்றார்,

	 "திருவுடை மன்னரைக் காணிற் றிருமாலைக்

கண்டேனே யென்னும்"



என்று பெரியார் கூறுதலுங் காண்க. அமைச்சராவார் இயற்கை மதி

நுட்பமும் நூலறிவும் ஒருங்குடையராதல் வேண்டுமென்பது.



	 	 "மதிநுட்பம் நூலோ டுடையார்க் கதிநுட்பம்

			யாவுள முன்னிற் பவை."



என்னும் திருக்குறளால் பெறப்படுதல் காண்க. குறிஞ்சி முதலாக நான்கு பகுதிப் படுதலின் புவி நானிலம் எனப்படும். (9)





	 	 	 வல்வினை வலியான் மெய்யில் வலியகூ னடைந்தான்போலக்

கொல்வினை யிலராய் வஞ்சங் கொண்டுழன் றுடுத்த பாசம்

வெல்வினை யறியா நக்க வேடர்சொல் வலையிற் பட்டு

நல்வினை யுதவாத் தென்ன னான்மறை யொழுக்க நீத்தான்.



	 	 		 (இ - ள்.) வல்வினை வலியால் - தீவினையின் வன்மையால்,

வலிய மெய்யில் கூன் அடைந்தான் போல - திண்ணிய உடலிற்

கூனை அடைந்தான் போல, கொல் வினை இலராய் வஞ்சம்

கொண்டு உழன்று - கொல்லுதற்றொழில் இல்லாதவராய் வஞ்சகங்

கொண்டு சுழன்று, உடுத்த பாசம் வெல்வினை அறியா - சூழ்ந்துள்ள

பாசக் கட்டினை அறுக்கும் நற்கரும மறியாத, நக்க வேடர்

சொல்வலையில் பட்டு - வெற்றரையினையுடைய அருகர்களின்

சொல்வலையிற்பட்டு, நல்வினை உதவாத் தென்னன் - முன்னை

நல்வினை வந்து உதவப் பெறாத பாண்டியன், நால்மறை ஒழுக்கம்

நீத்தான் - நான் மறை வழி ஒழுகுதலைத் துறந்தான்.



வலிய கூன் எனக்கொண்டு மருந்து முதலியவற்றால் தீராத

வன்மை யுடைய கூன் என்றுரைத்தலுமாம். அடைந்தான் என்பதனை

முற்றாக்கி, அது போல எனச் சுட்டு வருவித்தலுமாம். அவர்

கொல்லாமையை விரதமாகக் கொண்டதும் செம்மை யாகாது கரவாம்

என்பார் ‘கொல்வினையிலராய் வஞ்சங் கொண்டு’ என்றார். வெல்வு

எனத் தொழிற் பெயராக்கி, வெல்லுதலை என்றுரைத்தலும்

பொருந்தும். சிறிதும் இலரென்பார் ‘அறியா’ என்றார். நக்கர் -

ஆடையுடாதவர் வேடர் என்றதற் கேற்பச் சொல்லை வலையாக்கி

நயம்படக் கூறினார். சைவ நெறி நின்று சிவனது திருவருள் கூடும்

நல்வினை முன்பு செய்துள்ளானாயினும் அஃது இப்பொழுது கூடிற்றில

தென்பார் ‘நல்வினை உதவா’ என்றார். நான்மறை ஒழுக்கம் -

வைதிக சைவ வொழுக்கம். வல்வினை வலியால் வலையிற் பட்டு ஒழுக்கம் நீத்தான் என இயைக்க. (10)





	 	 போதவிழ் தாரா னக்கர் புன்னெறி யொழுக்கம் பூண்டோ

னாதலிற் கன்னி நாடு மமணிருண் மூழ்கிப் பூதி

சாதன நெறியாஞ் சைவ சமயமு முத்திச் செல்வ

மாதவ நெறியுங் குன்ற மறைந்தது வேத நீதி.

(இ - ள்.) போது அவிழ்தாரான் - மலர் விரிந்த மாலையை

யணிந்த பாண்டியன், நக்கர் புல் நெறி ஒழுக்கம் பூண்டோன்

ஆதலின் - அருகரது புல்லிய மதத்தின் ஒழுக்கங்களை

மேற்கொண்டானாதலினால், கன்னி நாடும் அமண் இருள் மூழ்கி -

பாண்டி நாடும் சமண இருளில் அழுந்தப் பெற்று, பூதிசாதன

நெறியாம் சைவசமயமும் - பூதிசாதன நெறியாகிய சைவ சமயமும்,

முத்திச் செல்வம் மாதவ நெறியும் குன்ற - வீடுபேறாகிய

செல்வத்தை அடைவிக்கும் பெரிய தவவொழுக்கமும் குறைவுபட,

வேத நீதி மறைந்தது - வேத நெறி மறைந்தது.

அரசன் வழிப்பட்டது உலக மாதலின் கன்னி நாடும்

அமணிருள் மூழ்கிற்று என்க. பூதி சாதனம் - திரு நீறாகிய சாதனம்;

திரு நீறும் உருத்திராக்கம் முதலிய சாதனமும் என்றுமாம். மாதவ

நெறி - சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்னும் நெறிகள்.

வேதநீதி - வேத சிவாகமங்களிற் கூறப்பட்ட விதி விலக்கு முறைமை.

சிவாகமமும் வேதமெனப்படும் எனவுணர்க. (11)





	 	 பறிபடு தலையும் பாயி னுடுக்கையும் பாசிப் பல்லும்

உறிபொதி கலனு மத்தி நாத்தியென் றுரைக்கு நாவும்

அறிவழி யுளம்போ னாணற் றழிந்தவெற் றரையுங் கொண்டு

குறிகெடு மணங்கு சூழ்ந்தாங் கமணிறை கொண்ட தெங்கும்.

(இ - ள்.) பறிபடுதலையும் - மயிர் பறிக்கப்பட்டதலையும்,

பாயின் உடுக்கையும் - பாயாகிய உடையும், பாசிப்பல்லும் - பசுமை

படர்ந்த பல்லும், உறி பொதி கலனும் - உறியிற் பொதிந்த

கமண்டலமும், அத்தி நாத்தி என்று உரைக்கும் நாவும் - உண்டாம்

இல்லையாம் என்று கூறும் நாவும், அறிவு அழி உளம் போல் -

அறிவழிந்த உள்ளம் போல், நாண் அற்று அழிந்த வெற்று அரையும்

கொண்டு - வெட்கம் சிறிதுமின்றி அழிந்த ஆடையில்லாத அரையும்

உடையதாய், குறிகெடும் அணங்கு சூழ்ந்தாங்கு - பொலி விழந்த

தவ்வை சூழ்ந்து தங்கினாற் போல, அமண் எங்கும் இறை

கொண்டது - சமண் எங்குஞ் சூழ்ந்து தங்கியது.

பாசிப்பல் - விளக்காமையால் அழுக்கேறிப் பசுமை படர்ந்த

பல். அத்தி - உண்டு. நாத்தி - இல்லை. ஆருகதர் சீவன் முதலாகக்

கூறும் பதார்த்தங்கள் உண்டோ இல்லையோ என வினாவிய வழி,

உண்டாம், இல்லையாம், உண்டும் இல்லையுமாம், சொல்லொணாத

தாம்,உண்டுமாம் சொல்லொணாததுமாம், இல்லையுமாம் சொல்

லொணாததுமாம், உண்டும் இல்லையுமாம் சொல்லொணாததுமாம் என

எழு வகையான் இறுப்பர்; இவை யெல்லாம் உண்டு, இல்லை

என்னும் இருவாய்பாட்டுள் அடங்குதலின் ‘அத்தி நாத்தி

யென்றுரைக்கு நாவும்’ என்றார். நாண் அற்று அழிந்த என்பதற்கு

அரை ஞாணின்றிப் பீடழிந்த என்றும் உரைத்துக் கொள்க.

குறிகெடும் அணங்கு - மூதேவி; பேயுமாம். அமண், குழுஉப் பெயர்.

இறை கொள்ளல் - தங்கல். (12)





	 	 அருந்தமிழ்ப் பாண்டி வேந்தற் குறுதியா யாக்கஞ் செய்யும்

மருந்தினிற் சிறந்த கற்பின் மங்கையர்க் கரசி யாரும்

பெருந்தகை யமைச்சு நீரிற் குழைத்தன்றிப் பிறங்கப் பேறு

தருந்திரு நீறிடா ராய்ச் சிவனடிச் சார்பி னின்றார்.

(இ - ள்.) அருந்தமிழ்ப் பாண்டி வேந்தற்கு - அரிய

தமிழையுடைய பாண்டி மன்னனுக்கு, உறுதியாய் ஆக்கம் செய்யும்

மருந்தினில் சிறந்த - பற்றுக் கோடாக நின்று வீடு பேறாகிய

செல்வத்தை அளிக்கும் அமிழ் தொன்று உளதேல் அதனினும் சிறந்த,

கற்பின் மங்கையர்க்கரசியாரும் - கற்பின் மிக்க மங்கையர்க் கரசியாரும், பெருந்தகை அமைச்சும் - பெரிய தகுதியை யுடைய

மந்திரியாராகிய குலச்சிறையாரும், பேறுதரும் திருநீறு - எல்லாப் பேற்றினையும் அளிக்குந் திருநீற்றினை, நீரில் குழைத்தன்றி

- நீரிற் குழைத்து வெளியே தோன்றா வண்ணம் இடுதலேயன்றி,

பிறங்க இடாராய் - வெளித் தோன்றுமாறு இடாதவராய், சிவன்

அடிச் சார்பில் நின்றார் - சிவபெருமானது திருவடிச் சார்பில்

நின்றனர்.

ஆக்கஞ் செய்யும் மங்கையர்க் கரசியார் எனவும், மருந்தினிற்

சிறந்த கற்பு எனவும் கூட்டி யுரைத்தலுமாம். திரு நீறு பிறங்க

இடாமை,



"ஓங்கிய சைவ வாய்மை யொழுக்கத்தி னின்ற தன்மை

பூங்கழற் செழியன் முன்பு புலப்படா வகைகொண் டுய்த்தார்ழு



எனத் திருத் தொண்டர் புராணங் கூறுதலானும் பெறப்படுதல்

காண்க. அடிச் சார்பில் நின்றார் - திருவடியே பற்றுக் கோடாக

நின்றார். (13)





	 	 பொய்யுரை பிதற்று மிந்தப் புன்சமண் களைகட் டீண்டு

மெய்யுரை வேத நீதி வியன்பயிர் தலைச்செய் தோங்கச்

செய்யுந ரெவரோ வென்று* சிந்தையிற் கவலை பூண்டு

நையுந ராகிக் கூட னாதனை வணங்கப் போனார்.

(இ - ள்.) ஈண்டு - இவ்விடத்தில், பொய் உரை பிதற்றும்

இந்தப் புன் சமண் களை கட்டு - பொய் மொழியைப் பிதற்றுகின்ற

இந்தப் புல்லிய சமணாகிய களையினைப் பிடுங்கி, மெய் உரை

வேதநீதி வியன் பயிர் தலைச் செய்து ஓங்க உண்மையை உரைக்கும்

வேத நெறி என்னுஞ் சிறந்தபயிர் தலையெடுத்து ஓங்குமாறு,

செய்யுநர் எவரோ என்று - செய்யவல்லுநர் எவரோ என்று கருதி,

சிந்தையில் கவலை பூண்டு நையுநராகி - மனத்திற் கவலையை மேற்

கொண்டு நைதலையுடையராய் கூடல் நாதனை வணங்கப் போனார்

- கூடலிறைவனாகிய சோம சுந்தரக் கடவுளை வணங்குதற்குச்

சென்றனர்.

பிதற்றல் - முன்னொடு பின் மலைவுபடக் கூறல். கட்டு -

பிடுங்கி. (14)



* * *



(பா - ம்.) * எவரே யென்று.





	 	 	 	 பேதுற்ற முனிவர்க் கன்று பெருமறை விளக்கஞ் செய்த

		வேதத்தின் பொருளே யிந்த வெஞ்சமண் வலையிற் பட்டுப்

		போதத்தை யிழந்த வேந்தன் புந்தியை மீட்டிப் போதுன்

		பாதத்தி லடிமை கொள்வா யென்றடி பணியு மெல்லை.

	 	 	 (இ - ள்.) பேதுற்ற முனிவர்க்கு அன்று - பொருள்

தெரியாமல் மயங்கிய முனிவர்களுக்கு அந்நாளில், பெருமறை

விளக்கம் செய்த வேதத்தின் பொருளே - பெரிய வேதத்திற்குப்

பொருள் விளக்கிய மறைப்பொருளே, இந்த வெம் சமண் வலையில்

பட்டு - இந்தக்கொடிய சமணாகிய வலையிற்பட்டு, போதத்தை இழந்த வேந்தன் - அறிவினை இழந்த அரசனது, புந்தியை மீட்டு -

புத்தியைத் திருப்பி, இப்போது உன் பாதத்தில் அடிமை கொள்வாய்

என்று - இப்போது உனது திருவடிக்கு அடிமை யாக்கிக் கொள்வா

யென்று குறையிரந்து, அடிபணியும் எல்லை - திருவடியை வணங்கும்

போது. பேதுறல் - மயங்கல். வேதப் பொருளறியாது மயங்கிய

முனிவர்க்கு அதனைத் தெளிவித்த நீரே சமண் வலையிற் பட்டு

மயங்கிய அரசனுக்கும் உண்மை விளக்கம் செய்யவல்லீர் என்பார்

‘பெருமறை விளக்கஞ் செய்த வேதத்தின் பொருளே’ என

விளித்தாராகலின் இது கருத்துடையடை கொளியணி. (15)





	 	 	 	 வேதிய னொருவன் கண்டி வேடமும் பூண்டோன் மெய்யிற்

		பூதியன் புண்டரீக புரத்தினும் போந்தோன் கூடல்

		ஆதியைப் பணிவான் வந்தான் மங்கையர்க் கரசி யாரும்

		நீதிய வமைச்ச ரேறு நேர்பட வவனை நோக்கா.

	 	 		 (இ - ள்.) புண்டரீக புரத்தினும் போந்தோன் - புலியூராகிய

சிதம்பரத்தி னின்றும் வந்தவனாகிய, வேதியன் ஒருவன் -

மறையவனொருவன், கண்டி வேடமும் பூண்டோன் - உருத்திராக்கமணிந்த திருவேடமுமுடையவனாய், மெய்யில் பூதியன்

- உடலில் திருநீறு தரித்தவனாய், கூடல் ஆதியைப் பணிவான்

வந்தான் - கூடலிறைவனாகிய சோமசுந்தரக் கடவுளை வணங்கத்

திருக்கோயிலுக்கு வந்தனன்; மங்கையர்க்கரசியாரும் நீதிய அமைச்சர்

ஏறும் - மங்கையர்க்கரசியாரும் நீதியை யுடைய அமைச்சருள் ஏறு

போல்வாராகிய குலச்சிறையாரும், அவனை நேர்பட நோக்கா -

அவனை நேரிற் கண்டு.

புரத்தினும் - புரத்தினின்றும்; வருஞ் செய்யுளில் நாட்டினும்

என்பதும் இத்தகைத்து. பணிவான், வினை யெச்சம். (16)





	 	 	 	 	 			 	 எங்கிருந் தந்த ணாளிர் வந்தனி ரென்றா ராய்ந்த

புங்கவன் சென்னி பொன்னி நாட்டினும் போந்தே

னென்றான்

அங்கவ ரங்குண் டான புதுமையா தறைதி ரென்றார்

சங்கரற் கன்பு பூண்டோ னுண்டென்று சாற்று கின்றான்.



(இ - ள்.) அந்தணாளிர் எங்கு இருந்து வந்தனிர் என்றார் -

அந்தணாளரே எங்கிருந்து வந்தீரென்று வினாவினர்; ஆய்ந்த

புங்கவன் - கலைகளை ஆராய்ந்த தூயவனாகிய அம்மறையவன்,

சென்னி பொன்னி நாட்டினும் போந்தேன் என்றான் - சோழனது

காவிரி நாட்டிலிருந்து வந்தேனென்று கூறினன்; அவர் அங்கு

உண்டான புதுமை யாது அறைதிர் என்றார் - அவர் அங்கு

உண்டாகிய புதுமை யாது அதனைக் கூறுமென்று கேட்டனர்;

சங்கரற்கு அன்பு பூண்டோன் உண்டு என்று சாற்றுகின்றான் -

சங்கரனுக்கு அன்பு பூண்ட அவ்வந்தணன் புதுமை உண்டு என்று

அதனைக் கூறத் தொடங்கினான்.

அன்பு பூண்டவனும் புங்கவனுமாகிய அவன் என்க. அங்கவர்

என்புழி அங்கு அசைநிலை. அங்கு யாதேனும் புதுமையுளதாயின்

அதனைக் கூறுதி ரென்றார் என்பது கருத்தாகக் கொள்க. (17)





	 	 	 	 ஏழிசை மறைவல் லாளர் சிவபாத விதய ரென்னக்

		காழியி லொருவ ருள்ளார் காரமண் கங்குல் சீப்ப

		ஆழியி லிரவி யென்ன வொருமக வளித்தி யென்னா

		ஊழியி லொருவன் றாளை யுள்கிநோற் றொழுகி நின்றார்.



(இ - ள்.) காழியில் - சீகாழிப்பதியின் கண், ஏழ் இசை மறை

வல்லாளர் ஒருவர் சிவபாத இதயர் என்ன உள்ளார் - ஏழு

இசைகளையுடைய மறையில் வல்ல வேதிய ரொருவர் சிவபாத

விருதய ரென்னும் பெயருடையராய் இருக்கின்றார்; கார் அமண்

கங்குல் சீப்ப - (அவர்) கரிய அமணாகிய இருளை ஓட்ட, ஆழியில்

இரவி என்ன ஒரு மகவு அளித்தி என்னா - கடலிற் றோன்றிய

இளஞ்சூரியனைப் போல ஒரு புதல்வனை அளிக்கக் கடவை என்று,

ஊழியில் ஒருவன் தாளை உள்கி நோற்று ஒழுகி நின்றார் - ஊழிக்

காலத்தில் ஒருவனா யுள்ள இறைவன் திருவடியை நினைந்து

தவஞ் செய்தனர்.

பேரூழிக் காலத்தில் உலகுயிரனைத்தையும் தம்முளொடுக்கிக்

கொண்டு தாம் ஒருவராகவே யிருத்தலின் ‘ஊழியிலொருவன்’

என்றார். (18)





	 	 	 ஆயமா தவர்பா லீச னருளினா லுலக முய்யச்

சேயிளங் கதிர்போல் வந்தான் செல்வனுக் கிரண்டாண்

டெல்லை

போயபின் மூன்றா மாண்டிற்* பொருகடன் மிதந்த தோணி

நாயகன் பிராட்டி யோடும் விடையின்மே னடந்து நங்கை.



(இ - ள்.) ஆயமாதவர்பால் - அந்தத் தவப் பெரியாரிடத்து,

ஈசன் அருளினால் - இறைவன் திருவருளால், உலகம் உய்ய -

உலகம் உய்தி பெறுதற் பொருட்டு. சேய் இளங் கதிர்போல் வந்தான்

- ஒரு புதல்வனஇளஞ் சூரியனைப்போல அவதரித்தான்; செல்வனுக்கு

இரண்டு ஆண்டு எல்லை போயபின் - அச் செல்வனுக்கு இரண்டு ஆண்டின் அளவு போனபின், மூன்றாம் ஆண்டில் - மூன்றாவது

ஆண்டின் கண், பொருகடல் மிதந்த தோணி நாயகன் - அலைகள்

மோதும் கடலின் மேல் மிதந்த தோணிபுரத்து இறைவன், பிராட்டி

யோடும் விடையின் மேல் நடந்து - இறைவியுடன் ஆனேற்றி

லேறி வந்து, நங்கை - அப்பிராட்டியினது.

. பிரளய காலத்தில் நீரின்மீது தோணிபோல் மிதந்தமையால்

தோணிபுரம் எனப் பெயர் பெற்ற பதி என்பார் ‘பொருகடன் மிதந்த

தோணி’ என்றார். (19)



* * *



் (பா - ம்.) * போயின மூன்றாமாண்டில்.





	 	 	 	 திருமுலைப் பாலி னோடு ஞானமுந் திரட்டிச் செம்பொற்

		குருமணி வள்ளத் தேந்திக் கொடுப்பவப் பாலன் வாங்கிப்

		பருகியெண் ணிறந்த வேதா கமமிவை பற்றிச் சார்வாய்

		விரிகலை பிறவு மோதா துணர்ந்தனன் விளைந்த ஞானம்.

	 	 		 (இ - ள்.) திருமுலைப்பாலினோடு ஞானமும் திரட்டி -

திருமுலைப்பாலுடன் சிவஞானத்தையும் குழைத்து, செம்பொன்

குருமணி வள்ளத்து ஏந்திக் கொடுப்ப - சிவந்த பொன்னாலாகிய

நிறம் பொருந்திய மணிகள் பதித்த கிண்ணத்திலேந்திக்

கொடுத்தருள, அப்பாலன் வாங்கிப் பருகி - அப்பாலன் அதனை

வாங்கி அருந்தி (அதனால்), எண் இறந்த வேத ஆகமம் -

அளவிறந்த மறைகளையும் ஆகமங்களையும், இவை சார்வாய் பற்றி

விரிகலை பிறவும் - இவற்றைப் பற்றிச் சார்பு நூல்களாக விரிந்த

பிற கலைகளையும், ஓதாது உணர்ந்தனன் - ஓதுதலின்றியே

உணர்ந்தனன்; ஞானம் விளைந்த - ஞானங்கள் விளைந்தன.

இறைவன் ஆணையால் இறைவி ஊட்டினளாகலின் அதனை

இறைவன் மீது ஏற்றிக் கூறினார். பருகி, காரணப் பொருட்டாய

வினை யெச்சம். சார்வாய் விரி கலை - வேதாங்கம், புராணம்

முதலாயின. விரிகலையும் பிறவும் என்றுமாம்.

	 	 "சிவனடியே சிந்திக்குந் திருப்பெருகு சிவஞானம்

பவமதனை யறமாற்றும் பாங்கினிலோங் கியஞானம்

உவமையிலாக் கலைஞான முணர்வரிய மெய்ஞ்ஞானம்

தவமுதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தா ரந்நிலையில்ழு



என்று திருத்தொண்டர் புராணங் கூறுமாறு அனைத்து ஞானமும்

எய்தப் பெற்றா ராகலின் ‘விளைந்த ஞானம்’ எனப் பன்மை கூறினார். பிள்ளையார் மூன்றாம் ஆண்டில் ஞானம் பெற்ற வரலாற்றைப் பெரிய புராணத்தால் விளங்க வறிக. (20)





	 	 நம்பந்த மறுப்போன் ஞான நாயகன் ஞானத் தோடு

சம்பந்தஞ் செய்து ஞான சம்பந்த னாகி* நாவில்

வம்பந்த முலைமெய்ஞ் ஞான வாணியுங் காணி கொள்ள

அம்பந்த மறைக ளெல்லா மருந்தமி ழாகக் கூறும்.

(இ - ள்.) நம்பந்தம் அறுப்போன் ஞான நாயகன் - நமது

கட்டினை அறுக்கும் ஞான நாயகனாகிய இறைவனது, ஞானத்தோடு

சம்பந்தம் செய்து - சிவஞானத்துடன் சம்பந்தஞ் செய்தலால், ஞான

சம்பந்தனாகி - ஞான சம்பந்தன் என்னும் பெயருடையராய், நாவில்

- தமது நாவின் கண், வம்பு அந்தம் முலை மெய்ஞ்ஞான வாணியும்

காணி கொள்ள - கச்சினை யணிந்த அழகிய கொங்கையையுடைய

உண்மை வடிவாகிய ஞானவாணி உறைவிடமாகக் கொண்டு தங்க,

அம்பந்தம் மறைகள் எல்லாம் - அழகிய பந்தம் அமைந்த

மறைகளனைத்தையும், அரும் தமிழாகக் கூறும் - அரிய தமிழ்ப்

பாடல்களாகக் கூறுவாராயினர்.

ழுயாவருக்குந் தந்தைதா யெனுமிவரிப்படியளித்தார்

ஆவதனா லாளுடைய பிள்ளையா ராயகில

தேவருக்கு முனிவருக்குந் தெரிவரிய பொருளாகுந்

தாவிறனிச் சிவஞான சம்பந்த ராயினார்ழு





என்னும் பெரிய புராணச் செய்யுளால் இவருக்கு ஆளுடைய

பிள்ளையார், திருஞான சம்பந்தர் என்னும் பெயர்கள் உண்டாய

காரணம் அறியப்படும். வம்பு அந்தம் - கச்சினைக் கிழிக்கும்

என்றுமாம். காணி கொள்ள - காணியாகக் கொண்டு தங்க. பந்தம் - தளை. மறைகளெல்லாம் அருந்தமிழாகக் கூறும் என்ற கருத்து,



ழுஎல்லையிலா மறைமுதன்மெய் யுடனெடுத்த வெழுதுமறை

மல்லனெடுந் தமிழாலிம் மாநிலத்தோர்க் குரைசிறப்பழு



என்பது முதலாகத் திருத்தொண்டர்புராணத்துப் பயின்று வருதல்

காண்க. (21)



* * *



(பா - ம்.) * செய்யு ஞானசம்பந்தனாக.





	 	 கரும்பினிற் கோது நீத்துச் சாறடு கட்டி யேபோல்

வரம்பிலா மறையின் மாண்ட பொருளெலா மாணத் தெள்ளிச்

கரும்பிவர் கொன்றை வேணிப் பிரானிடந் தோறும் போகி

விரும்பிய தென்சொன் மாலை சிவமணம் விளையச் சாத்தி.

(இ - ள்.) கரும்பினில் கோது நீத்து - கரும்பினின்றுங்

கோதினை ஒழித்து, சாறு அடு கட்டியே போல் - சாற்றினைக்

காய்ச்சுதலாலுண்டாகும் சருக்கரைக் கட்டியை ஆக்குதல் போல,

வரம்பு இலா மறையின் மாண்ட பொருள் எலாம் - அளவிறந்த

மறைகளின் சிறந்த பொருள்களனைத்தையும், மாணத் தெள்ளி -

மாட்சிமைப்படக் கொழித்தெடுத்து, சுரும்பு இவர் கொன்றை வேணிப்

பிரான் இடந்தோறும் போகி - வண்டுகள் ஏறுங்கொன்றை

மலராலாகிய மாலையையணிந்த முடியினையுடைய சிவபெருமான்

எழுந்தருளிய திருப்பதிகடோறுஞ் சென்று, விரும்பிய

தென்சொல்மாலை - அவ் விறைவனால் விரும்பப் பெற்ற தமிழ்

மாலையாகச் செய்து, சிவமணம் விளையச் சாத்தி - சிவமணம் கமழ

அவ்விறைவனுக்குச் சாத்தி.

தேவாரம் வேதத்தின் சார மென்பார் ‘கரும்பினிற் கோது

நீத்துச் சாறடு கட்டியே போல்’ என உவமை கூறினார்;

ழுவேதம் பசுவதன்பால் மெய்யா கமநால்வர்

ஓதுந் தமிழதனி னுள்ளுறு நெய்ழு





என்னும் ஆன்றோர் வாக்குங் காண்க. (22)





	 	 	 	 பருமுத்த முலையாள் பங்க னருளினாற் பசும்பொற் றாளந்

		திருமுத்தின் சிவிகை காளந் தெண்முத்தின் பந்த ரின்ன

		நிருமித்த வகைபோற் பெற்றுப் பாலையை நெய்த லாக்கிப்

		பொருமுத்த நதிசூழ் வீழிப் பொற்படிக் காசு பெற்று.

	 (இ - ள்.) பரு முத்தம் முலையாள் பங்கன் அருளினால் -

பரிய முத்துமாலையை யணிந்த கொங்கையையுடைய உமையம்மையை

ஒரு பாதியிலுள்ள இறைவனருளினால், பசும்பொன் தாளம் - பசிய

பொற்றாளமு திருமுத்தின் சிவிகை காளம் - அழகிய முத்துச்

சிவிகையும் திருச்சின்னமும், தெள்முத்தின் பந்தர் இன்ன -

தெள்ளிய முத்துப் பந்தரும் இவைபோல்வன பிறவும், நிருமித்தவகை

போல் பெற்று - புதிதாக ஆக்கிய தன்மை போல்ப் பெற்று,

பாலையை நெய்தலாக்கி - பாலை நிலத்தை நெய்தனிலமாக்கி, பொரு

முத்தம் நதி சூழ் வீழி - கரையை மோதும் அலைகளையுடைய

முத்துக்களையுடைய காவிரிநதி சூழ்ந்த திருவீழிமிழலையில், படி

பொற் காசு பெற்று - திருப்படியிற் பொற்காசு பெற்று. திருக்

கோலக்கா என்னும் பதியிற் பொற்றாளமும், திருவரத் துறைக்குச்

செல்லுகையில் மாறன் பாடியில் முத்துச் சிவிகை முத்துக் குடை

முத்துச் சின்னங்களும், திருச்சத்தி முற்றத்திலிருந்து திருப்

பட்டீச்சுரத்துக்கு எழுந்தருளுகையில் முத்துப் பந்தரும்,

திருநாவுக்கரசருடன் திருவீழி மிழலையில் எழுந்தருளியிருக்கும்

பொழுது பொற்காசும் இறைவர்பாற் பெற்றனர்; இவ்வரலாறுகளைத்

திருத்தொண்டர் புராணத்தால் விளக்கமுற அறிக. அவை உடன்

தோன்றியவாற்றை வியந்து ‘நிருமித்த வகைபோல்’ என்றார்;

நிருமித்தல் - படைத்தல். பாலையை நெய்தலாக்கியது,

	 	 ழுபாலைநெய்தல் பாடியதும் பாம்பொழியப் பாடியதும்

காலனையன் றேவிக் கராங்கொண்ட - பாலன்

மரணந் தவிர்த்ததுவு மற்றவர்க்கு நந்தம்

கரணம்போ லல்லாமை காண்ழு



எனத் திருக்களிற்றுப்படியாரில் எடுத்துப் போற்றப் பெற்றுளது.

பிள்ளையார் தமது திருத்தாயார் பிறந்த தலமாகிய திருநனிபள்ளியை

முன்பு பாலையாக்கி, பின் அதனை நெய்தலாக்கினர் என்று,

	 	 ழுகள்ளம் பொழில்நனி பள்ளி தடங்கட மாக்கியஃதே

வெள்ளம் பணிநெய்த லாக்கிய வித்தகன் வெண்குருகுப்

புள்ளொண் டவளப் புரிசங்கொ டாலக் கயலுகளத்

தள்ளந் தடம்புனற் சண்பையர் காவலன் சம்பந்தனேழு



என்னும் திருச்சண்பை விருத்தத்தால் அறியப்படுகின்றது. (23)





	 	 	 	 	 			 	 	 அருமறை வணங்குங் கோயிற் கதவினை யடைக்கப் பாடிப்

		பரனுறை பதிக ளெங்குந் தொழுதனர் பாடிப் பாடி

		வருமவர் நுங்க ணாட்டு வணங்கவும் வருவ ரென்னத்

		தருமநூ லணிந்த தெய்வத் தாபதன் சாற்ற லோடும்.



(இ - ள்.) அருமறை வணங்கும் கோயில் கதவினை

அடைக்கப் பாடி - அரிய வேதங்கள் வழிபடுந் திருக்கோயிற் கதவு

அடைக்குமாறு பாடி யருளி, பரன் உறை பதிகள் எங்கும்

தொழுதனர் இறைவன் எழுந்தருளிய திருப்பதிகளனைத்திலும்

சென்று வணங்கி, பாடிப்பாடி வருமவர் - திரு நெறித் தமிழ்மறை

பாடிப்பாடி வருகின்ற அவ்வாளுடையபிள்ளையார், நுங்கள் நாட்டும்

வணங்க வருவர் என்ன - நுமது நாட்டிற்கும் சோமசுந்தரக்

கடவுளை வணங்க வருவர் என்று, தருமம் நூல் அணிந்த தெய்வத்

தாபதன் சாற்றலோடும் - அறநெறி வழாத முந்நூலணிந்த தெய்வத்

தன்மை பொருந்திய அம்முனிவன் சொல்லியவளவில்.

திருமறைக்காட்டிலே வேதங்களாற் பூசித்துத் திருக் காப்பிடப்

பெற்ற திருக் கோயிற் கதவினைத் திருநாவுக்கரசர் திருப்பதிகம்

பாடித் திறக்க, இருவரும் அவ்வாயிலால் உட்சென்று இறைவரைத்

தரிசித்துப் புறம் போந்தபின் திருஞான சம்பந்தர் பதிகம்பாடி

அதனைத் திருக்காப்பிட்டனர் என்னும் வரலாற்றைப் பெரிய

புராணத்தாலறிக. தரும நூல் - அறவடிவாகிய நூல் என்றுமாம். (24)





	 	 	 	 கற்பலர் கொடியன் னாருந் தென்னவன் கண்போல் வாரும்

		அற்புரை யமண்பே யோட்டி யன்றுதங் கோமான் மெய்யிற்

		பொற்புறு நீறு கண்டு பூதிசாதனத்தா லெய்துஞ்

		சிற்பர வீடு கண்ட மகிழ்ச்சியுட் டிளைத்தோ ரானார்.



(இ - ள்.) கற்பு அலர் கொடி அன்னாரும் - கற்பாகிய மலர்

மலர்ந்த கொடி போல்வாராகிய மங்கையர்க்கரசியாரும், தென்னவன்

கண் போல் வாரும் - பாண்டியன் கண்போல்வராகிய

குலச்சிறையாரும், அன்று - அப்பொழுதே, அல் புரை அமண் பேய்

ஓட்டி - இருளை யொத்த சமணப் பேயினைத் துரத்தி, தம் கோமான்

மெய்யில் பொற்பு உறு நீறுகண்டு - தமது தலைவன் மேனியில்

அழகு மிக்க திரு நீற்றினையுங் கண்டு, பூதி சாதனத்தால் எய்தும் -

பூதி சாதனத்தாலடையும். சிற்பர வீடு கண்ட மகிழ்ச்சியுள் - ஞான

மயமாகிய பர வீட்டினைக் காணுதலால் விளையுஞ் சிவானந்தத்தில்,

திளைத்தோர் ஆனார்- அழுந்தியவ ராயினர்.



மங்கையர்க்கரசியாரின் கற்பு மேம்பாட்டை வியந்துரைப்பார்

‘கற்பு அலர் கொடியன்னார்’ என்றார். இஃது இல்பொருளுவமை.

அரசன் தீ நெறியிற் செல்லின் தடுத்து நன்னெறிச் செலுத்தும்

இயல்புடையா ரென்பார் குலச்சிறையாரைத் ‘தென்னவன் கண்

போல்வார்’ என்றார். அவ்வுரை கேட்டவளவில், அமணினை

ஓட்டுதலும் அரசன் நீறு தரித்தலும் யாவரும் பரவீடெய்துதலும் உறுதி

யெனத் தெளிந்தாராகலின் அவைலை அப்பொழுதே எய்தினாற்

போல மகிழ்ச்சியடைந்தனர் என்க. (25)





	 	 	 	 	 			 	 	 தங்கள்பேர் தீட்டி யோலை விண்ணப்பஞ் சண்பை நாடர்

புங்கவர்க் குணர்த்த வந்தப் பூசுரன் கையிற் போக்கி

மங்கையர்க் கரசி யாரு மரசற்கு மருந்தன் னானும்

அங்கயற் கண்ணி கோனைப் பணிந்துதம் மகத்தி்ற் புக்கார்.



(இ - ள்.) சண்பைநாடர் புங்கவர்க்கு உணர்த்த - காழி

நாட்டினர் தலைவராகிய திருஞான சம்பந்தருக்குத் தெரிவிக்க,

ஓலை விண்ணப்பம் தங்கள் பேர் தீட்டி - விண்ணப்ப ஓலை

யொன்று தங்கள் பேராலெழுதி, அந்தப் பூசுரன் கையில் போக்கி -

அம்மறையவன் கையிற் கொடுத்து அவனை அனுப்பி, மங்கையர்க்

கரசியாரும் அரசற்கு மருந்து அன்னானும் - மங்கையர்க்கரசியாரும்

மன்னனுக்கு அமிழ்தினை யொத்த குலச்சிறையாரும், அங்கயற்

கண்ணி கோனைப் பணிந்து தம் அகத்தில் புக்கார் - அங்கயற்

கண்ணி தலைவனைப் பணிந்து தமது இல்லிற் சென்றனர்.

விண்ணப்ப ஓலை தங்கள் பேரால் தீட்டி என்க. பதியும் நாடு

எனப்படுதல் வழக்கு. புங்கவர் உயர்ந்தோர்; தலைவர். அரசன்

உடற்பிணியும் உயிர்ப்பிணியும் நீங்கி உறுதி யெய்துதற்குக்

காரணராகலின் அரசற்கு மருந்தன்னான்’ என்றார். (26)





	 	 	 	 பண்படு வேதச் செல்வன் வல்லைபோய்ப் பழன வேலிச்

		சண்பையார் பிரானைக் கண்டு பறியுண்டு தலைக ளெல்லாம்

		புண்படத் திரியுங் கையர் பொய்யிருள் கடந்தார் தந்த

		எண்படு மோலை காட்டிப் பாசுர மெடுத்துச் சொன்னான்.



(இ - ள்.) பண்படு வேதச் செல்வன் - பண்ணமைந்த

மறைச் செல்வனாகிய அவ்வந்தணன், வல்லைபோய் - விரைந்து

சென்று, பழன வேலி சண்பையர் பிரானைக் கண்டு - கழனிகள்

சூழ்ந்த காழியின் வேந்தராகிய திருஞானசம்பந்தரைத் திருமறைக்

காட்டிற் கண்டு, தலைகள் எல்லாம் புண்படப் பறியுண்டு திரியும்

கையர் - தலைகள் முழுதும் புண்படுமாறு மயிர்கள் பறிக்கப்பட்டுத்

திரியும் கீழ்மக்களாகிய சமணர்களின், பொய் இருள் கடந்தார் தந்த

- பொய் நெறியாகிய இருளினைக் கடந்த மங்கையர்க்கரசியாரும்

குலச்சிறையாருங் கொடுத்த, எண்படும்ஓலை காட்டி - மதிக்கத்தகும்

ஓலையினைக் காட்டி, பாசுரம் எடுத்துச் சொன்னான் - அதிலுள்ள

பாசுரத்தை எடுத்துக் கூறினான்.

திருஞான சம்பந்தர் திருமறைக்காட்டில் எழுந்தருளி

யிருத்தலை அரசியாரும் அமைச்சரும் கேள்வியுற்றுப் பரிசனங்களை

விடுக்க அவர்கள் சென்று அப்பதியிற் கண்டு வணங்கி அவர்கள்

விண்ணப்பத்தைத் தெரிவித்தனரெனப் பெரிய புராணங் கூறும்.

பாசுரம் - திருமுகவாசகம். பிள்ளையார் கட்டளையால் எடுத்துச்

சொன்னான் என்க. (27)





	 	 [எழுசீரடியாசிரிய விருத்தம்]

வெங்குரு வேந்த ரடிபணிந் தடியேன் குலச்சிறை

விளம்புவிண்ணப்பம்

இங்கெழுந் தருளிச் சமணிரு ளொதுக்கி யெம்மிறை

மகற்குநீ றளித்துப்

பொங்கிரும் பணைசூழ் தென்றமிழ் நாட்டைப் பூதிசா

தனவழி நிறுத்தி

எங்களைக் காக்க வென்றபா சுரங்கேட் டெழுந்தனர் கவுணியர்க் கிறைவர்.



(இ - ள்.) அடியேன் குலச்சிறை வெங்குருவேந்தர்

அடிபணிந்து - அடியேன் குலச்சிறை காழிமன்னரின் திருவடியை

வணங்கி, விளம்பு விண்ணப்பம் - கூறும் விண்ணப்பமாவது, இங்கு

எழுந்தருளி - தேவரீர் இந்த நாட்டிற்கு எழுந்தருளி, சமண் இருள்

ஒதுக்கி - சமணாகிய இருளை ஓட்டி, எம் இறைமகற்கு நீறு

அளித்து - எமது அரசனுக்குத் திருநீறு கொடுத்து, பொங்கு

இரும்பனைசூழ் - நிறைந்த பெரிய வயல் சூழ்ந்த, தென் தமிழ்

நாட்டை - தமிழையுடைய இத்தென்னாட்டை, பூதிசாதன வழி

நிறுத்தி - பூதிசாதன நெறியில் நிறுத்தி, எங்களைக் காக்க -

அடியேங்களைக் காக்கக் கடவீர், என்ற பாசுரம் கேட்டு - என்னும்

பொருளமைந்த பாசுரத்தைக் கேட்டு, கவுணியர்க்கு இறைவர்

எழுந்தனர் - கவுணியர் தலைவராகிய ஆளுடைய பிள்ளையார்

எழுந்தனர்.

வெங்குரு - சீகாழயின் பன்னிரு பெயர்களில் ஒன்று; அசுர

குரு பூசித்த மையால் வந்த பெயர். பன்னிரு பெயர்கன் வரலாறும்

மேல் அருச்சனைப் படலத்திற் கூறப்படும். பாண்டிநாடு முற்றும்

பூதி சாதனங்கள் இழந்தன என்பார் ‘தென்றமிழ் நாட்டைப் பூதி

சாதன வழி நிறுத்தி’ என்றார். கவுணியர் - கவுணிய

கோத்திரத்தினர். (28)





	 	 	 ஆதகா திதுவென் றோதுவார் நாவுக் கரையர்நீர் சிறியவ

ரவரோ

பாதக மஞ்சார் தம்மொடும் பன்னாட் பழகிய வெனையவர் செய்த

வேதனை யளந்து கூறுவ தென்னை விடுகதில் லம்மவோ

வுமக்கிப்

போதுநாள் கோள்கள் வலியில வென்னப் புகலியர் வேந்தரும் புகல்வார்.

	 	 		 (இ - ள்.) நாவுக்கரையர் - அவருடனிருந்த

திருநாவுக்கரசுகள், ஆதகாது இது என்று ஓதுவார் - ஆ இது

தகாது என்று கூறுபவர், நீர் சிறியவர் - நீரோ பாலர்; அவரோ

பாதகம் அஞ்சார் - அவரோ தீவினைக்கு அஞ்சாதவர்; தம்மொடும்

பன்னாள் பழகிய என்னை - தம்மோடும் பலவாண்டுவள் பழகிய

எனக்கு, அவர் செய்த வேதனை அளந்து கூறுவது என்னை -

அவர்கள் செய்த துன்பத்தை வரை யறுத்துக் கூறுதல் எங்ஙனம்;

உமக்கு இப்போது நாள் கோள்கள் வலி இல - உமக்கு இப்போது

நாள்களுங் கோள்களும் வலியுடையனவாகவும் இல்லை; விடுகதில் -

(ஆதலின்) போதலைத் தவிர்க; என்ன - என்று கூற, புகலியர்

வேந்தரும் புகல்வார் - காழிப்பதியார்க்குத் தலைவராகிய திருஞான

சம்பந்தரும் கூறுவாராயினர்.



ஆ என்பது, அம்மவோ என்பதும் இரக்கத்தில் வந்தன.

அம்ம, கேட்பித்தற் பொருட்டுமாம். அவர் சமயத்திற் புகுந்து

அவரோ டிடைவிடாது பழகிய பயிற்சியையும் கருதாது இரக்கமின்றி

நீற்றறையிலிடுதல் ஆகிய கொடுந்துன்பங்கள் செய்த பாதகர்

என்பார் ‘தம்மொடும் பன்னாட் பழகிய வெனையவர் செய்த

வேதனை அளந்து கூறுவதெவன்’ என்றார். ‘தில்’ ஒழியிசை இடைச்

சொல். நாள் - நக்கத்திரம். கோள் - நவக்கோள். வலியில

- நலந்தரும் நிலையினவல்ல. (29)





	 	 எந்தையெம் பெருமா னருளிலார் போல வின்னண

மிசைப்பதென் னவர்செய்

வெந்த வேதனையி னுய்ந்தநீர் நாள்கோள் விலங்குபுள்

ளவுணர்பேய் பூதம்

அந்தமில் பலவு மம்மையோ டப்ப னாணையா னடப்பன

வவர்நஞ்

சிந்தையே கோயில் கொண்டுவீற் றிருப்பத் தீங்கிழை

யாவென வெழுந்தார்.

(இ - ள்.) எந்தை அவர் செய் வெந்த வேதனையின்

உய்ந்தநீர் - எம்மப்பரே, - அச்சமணர் செய்த கொடிய

துன்பத்தினின்றும் இறைவனருளாற் றப்பிய நீவிர், எம்பெருமான்

அருள் இலார் போல - எமது பெருமான் திருவருளைப் பெறாதார்

கூறுவதுபோல, இன்னணம் இசைப்பது என் - இங்ஙனம் கூறுவது

என்னோ, நாள் கோள் விலங்கு புள் - நாள்களுங் கோள்களும்

விலங்குகளும் பறவைகளும், அவுணர் பேய் பூதம் அந்தம்இல்

பலவும் - அவுணர்களும் பேய்களும் பூதங்களும் இவைபோன்ற

அளவிறந்த பலவும், அம்மையோடு அப்பன் ஆணையால் நடப்பன -

அம்மையோடு அப்பனாயுள்ள இறைவன் ஆணையினாலே நடப்பன;

அவர் நம் சிந்தையே கோயில் கொண்டு வீற்றிருப்ப - அவ்விறைவர்

நமது மனத்தையே கோயிலாகக் கொண்டு வீற்றிருத்தலால், தீங்கு

இழையா என எழுந்தார் - அவை தீங்கு புரியாவெனப் பதிகங் கூறிப்

புறப்பட்டனர்.

எந்தையாகிய எம்பெருமான் என்றுமாம்.

இறைவனருளுடையார்க்கு யாதொன்றானும் துன்பமுண்டாகா

தென்பதற்குச் சமணர் புரிந்த கொடுந்துன்பங் களினின்றும் உய்ந்த

நீரே சான்றாக இருப்பவும் இங்ஙனம் கூறுவதென்னென்பார் ‘எம்

பெருமானருளிலார் போல இன்னண மிசைப்பதென் அவர் செய்

வெந்த வேதனையின் உய்ந்த நீர்’ என்று பிள்ளையார் கூறினரென்க.

நாள் கோள் முதலியன இறைவனடியார்க்கு இன்னல் விளையாது

நல்லனவேயாம் என்று அப்பொழுது பிள்ளையார் பாடிய பதிகம்

ழுவேயுறு தோளி பங்கன்ழு என்னும் கோளறு பதிகமாகும்;

ழுவேயுறு தோளி பங்கன் விடமுண்ட கண்டன் மிகநல்ல வீணை தடவி

மாசறு திங்கள் கங்கை முடிமே லணிந்தெ னுளமே புகுந்த வதனால்

ஞாயிறு திங்கள்செவ் வாய்புதன் வியாழம் வெள்ளி சனிபாம் பிரண்டு

முடனே

ஆசறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல வடியாரவர்க்கு மிகவேழு



என்னும் முதற் பாட்டால் கோட்களும், ஏனைய பாட்டுக்களாற் பிறவும்

நல்லன வாதல் கூறப்பட்டமை காண்க. ஒவ்வொரு பாட்டிலும் இறைவன் அம்மையோடு உளம் புகுந்திருந்ததல் கூறப்படுதலில் ஈண்டும்

‘அம்மையோடப்பன்’ என இந்நூலாசிரியர் கூறின ரென்க. (30)





	 	 [அறுசீரடியாசிரிவிருத்தம்]

மாமுர சொலிப்பச் சங்கங் காகளம் வாய்விட் டேங்கச்

சாமரை பனிப்ப முத்தின் பந்தரிற் றரளத் தெய்வக்

காமரு சிவிகை மேற்கொண்* டமணிருள் கழுவுஞ் சோதி

யாமென நெறிக்கொண் டீச னிடந்தொறு மடைந்து பாடி.

		 (இ - ள்.) மாமுரசு ஒலிப்ப - பெரிய முரசங்கள் முழங்கவும்,

சங்கம் காகளம் வாய்விட்டு ஏங்க - சங்கங்களும் திருச்சின்னமும்

வாய்விட்டு ஒலிக்கவும், சாமரை பனிப்ப - இருபுறங்களிலும் சாமரை

அசையவும், முத்தின் பந்தரில் - முத்துப் பந்தரின் கீழ். தெய்வக்

காமருதரளச் சிவிகை மேற்கொண்டு - தெய்வத் தன்மை பொருந்திய

அழகிய முத்துச்சிவிகையிலேறியருளி, அமண் இருள் கழுவும் சோதி

யாம் என - அமணாகிய இருளைப்போக்குஞ் சூரியனாகும் என்று

கண்டோர் சொல்லு மாறு, நெறிக்கொண்டு ஈசன் இடந்தொறும்

அடைந்து பாடி - வழிக்கொண்டு இறைவன் திருப்பதிகடோறுஞ்

சென்று பாடியருளி.

காமரு, உ சாரியை; காமம் மரு காமரு என்றாயதெனக்

கொண்டு, விருப்பம் பொருந்திய என்றுரைத்தலுமாம். முத்துச்

சிவிகை முதலியவற்றின் ஒளியும், திரு நீற்றினொளியும் விரவி

மிகுதலால் ‘அமணிருள் கழுவுஞ்சோதியாமென’ என்றார்

என்னலுமாம்;

	 	 ழுதுன்னுமுழு வுடற்றுகளாற் சூழுமுணர் வினிற்றுகளால் 		அன்னெறியிற் சென்றடைந்த வமண்மாசு கழுவுதற்கு 		மன்னியொளிர் வெண்மையினாற் றூய்மையினால் வழுதியர்தங் 		கன்னிநாட் டிடைக்கங்கை யணைந்ததெனுங் கவின் காட்டழு



என்னும் திருத்தொண்டர் புராணச் செய்யுள் இங்கு நோக்கற்பாலது.

கழுவுதல் போக்குதல். (31)



* * *



(பா - ம்.) * மேல்கொண்டு





	 	 செம்பிய னாடு நீந்தித்* தென்னவ னாடு நண்ணி

வெம்பிய சுரமு முல்லைப் புறவமு மேக வில்லைத்

தும்பிகை நீட்டி வாங்கு மலைகளுந் துறந்து பாகத்

தம்பிகை யுடையான் கூட னகர்ப்புற னணுகச் செல்வார்.

(இ - ள்.) செம்பியன் நாடு நீந்தி - சோழன் நாட்டினைக்

கடந்து, தென்னவன் நாடு நண்ணி - பாண்டியன் நாட்டினை

அடைந்து, வெம்பிய சுரமும் முல்லைப் புறவமும் - வெப்பமிக்க

பாலை நிலத்தையும் முல்லை நிலத்தையும், மேகவில்லைத் தும்பி

கைநீட்டி வாங்கும் மலைகளும் துறந்து - முகிலிலுள்ள இந்திர

வில்லை யானை தனது துதிக்கையை நீட்டி வளைக்கும்

மலைகளையுங் கடந்து, பாகத்து அம்பிகை உடையான் - ஒரு

பாதியில் உமையையுடைய இறைவனது, கூடல் நகர்ப்புறன் அணுகச்

செல்வார் - கூடலம்பதியின் அண்மையிற் செல்வாராயினர்.

முல்லையாகிய புறவம் என்க. மலைகளின் உயர்ச்சி கூறுவார்

‘மேகவில்லைத் தும்பிகை நீட்டி வாங்கு மலைகள்’ என்றார். இது

தொடர்புயர்வு நவிற்சி. (32)



* * *



(பா - ம்.) * செம்பியனாடு நீங்கி. +கண்ணிய தோற்றம்.





	 	 செம்பிய னாடு நீந்தித்* தென்னவ னாடு நண்ணி

வெம்பிய சுரமு முல்லைப் புறவமு மேக வில்லைத்

தும்பிகை நீட்டி வாங்கு மலைகளுந் துறந்து பாகத்

தம்பிகை யுடையான் கூட னகர்ப்புற னணுகச் செல்வார்.

(இ - ள்.) செம்பியன் நாடு நீந்தி - சோழன் நாட்டினைக்

கடந்து, தென்னவன் நாடு நண்ணி - பாண்டியன் நாட்டினை

அடைந்து, வெம்பிய சுரமும் முல்லைப் புறவமும் - வெப்பமிக்க

பாலை நிலத்தையும் முல்லை நிலத்தையும், மேகவில்லைத் தும்பி

கைநீட்டி வாங்கும் மலைகளும் துறந்து - முகிலிலுள்ள இந்திர

வில்லை யானை தனது துதிக்கையை நீட்டி வளைக்கும்

மலைகளையுங் கடந்து, பாகத்து அம்பிகை உடையான் - ஒரு

பாதியில் உமையையுடைய இறைவனது, கூடல் நகர்ப்புறன் அணுகச்

செல்வார் - கூடலம்பதியின் அண்மையிற் செல்வாராயினர்.

முல்லையாகிய புறவம் என்க. மலைகளின் உயர்ச்சி கூறுவார்

‘மேகவில்லைத் தும்பிகை நீட்டி வாங்கு மலைகள்’ என்றார். இது

தொடர்புயர்வு நவிற்சி. (32)



* * *



(பா - ம்.) * செம்பியனாடு நீங்கி. +கண்ணிய தோற்றம்.





	 	 புண்ணிய நீற்றுத் தொண்டர் குழாத்தினுட் புகலி வேந்தர்

நண்ணிய சிவிகை மீது நகைவிடு தரளப் பந்தர்

கண்ணிய றோற்றந்? தீம்பாற் கடல்வயிற் றுதித்துத் தீர்ந்து

விண்ணியன் முழுவெண் டிங்கள் விளக்கமே யொத்த

தன்றே.

(இ - ள்.) புண்ணிய நீற்றுத் தொண்டர் குழாத்தினுள் -

புண்ணியமாகிய நீற்றினை யணிந்த அடியார் கூட்டத்தினுள்,

புகலிவேந்தர் நண்ணிய சிவிகை மீது - காழிவேந்தர் ஏறியருளிய

சிவிகையின்மேல், நகைவிடு தரளப்பந்தர் - ஒளி விடும் முத்துப்

பந்தரின், கண் இயல் தோற்றம் - பார்த்தற்கு அமைந்த காட்சி

தீம்பால் கடல் வயிறு உதித்து - இனிய பாற்கடலின் நடுவிற்றோன்றி,

தீர்ந்துவிண் இயல் முழுவெண் திங்கள் - மேற் போந்து

வானிலுலாவும் வெள்ளிய முழு மதியினது, விளக்கமே ஒத்தது -

காட்சியையே ஒத்தது.

புண்ணியமே வடிவாயது திருநீறு என்பது,

"புண்ணிய மாவது நீறு"



என்னும் திருநீற்றுப் பதிகத்தாலறிக. நீறு பூசிய தொண்டர் குழாம்

பாற்கடல் போன்றும், முத்துப் பந்தர் அப்பாற்கடலிலுதித்து

வானிலுயர்ந்த முழுமதிபோன்றும் விளங்கின என்க. பந்தர், போலி.

அன்று, ஏ அசைகள். (33)





	 	 தேம்படு குமுதச் செவ்வாய்ச் சிரபுரச் செல்வர் முன்னம்

போம்பரி சனத்தார் தம்மிற் பொன்னெடுஞ் சின்ன

மார்ப்போர்

தாம்பர சமய சிங்கஞ் சமணிருள் கிழியப் பானு

வாம்படி வந்தா னென்றென் றார்த்தெழு மோசை கேளா.

(இ - ள்.) தேம்படு குமுதச் செவ்வாய்ச் சிரபுரச் செல்வர்

முன்னம் - தேன் பொருந்திய குமுத மலர்போன்ற சிவந்த

வாயினையுடைய காழிச் செல்வருக்கு முன்னே, போம்பரிசனத்தார்

தம்மில் - போகும் பரிசனங்களுள், பொன் நெடுஞ்சின்னம் ஆர்ப்

போர் - பொன்னாலாகிய நீண்ட திருச்சின்னம் ஊதுவோர்,

பரசமய சிங்கம் - எங்கள் பரசமய கோளரி, சமண் இருள் கிழிய -

சமணாகி இருள் கிழிந்தோட, பானுவாம்படி வந்தான் என்று என்று

ஆர்த்து எழும் ஓசை கோளா - சூரியன் போன்று வந்தனன் என்று

பலமுறை கூறி ஆரவாரித்து எழும் ஒலியினைக் கேட்டு.

தாம், அசை. கரசமய சிங்கம் - புறச் சமய வாதியாராகிய

வேழங்களை அடக்கும் சிங்கம்;

"உரைசெய்திருப் பேர்பலவு மூதுமணிச் சின்னமெலாம்

பரசமய கோளரிவந் தானென்று பணிமாற"

என்றார் அருண்மொழித் தேவரும். ஒலிப்பிக்க எழும் ஓசை என்க. (34)





	 	 நின்றுண்டு திரியுங் கைய ரெதிர்வந்து நீவிர் நுங்கள்

கொன்றறஞ் சொன்ன தேவைக் கும்பிட வந்தா லிந்த

வென்றிகொள் சின்ன மென்கொல் வீறென்கொல் யாரை

வென்றீர்

என்றனர் தடுத்தா ரென்று மீறிலா னடியார் தம்மை.

(இ - ள்.) நின்று உண்டு திரியும் கையர் - நின்ற வண்ணமே

உணவு அருந்தித் திரியுங் கீழ்மக்களாகிய சமணர்கள், எதிர் வந்து -

நேரில் வந்து, கொன்று அறஞ் சொன்ன நுங்கள் தேவை -

உயிர்களைக் கொன்று அறங் கூறிய உங்கள் தேவனை, நீவிர்

கும்பிட வந்தால் - நீவிர் வணங்குதற்கு வந்தால், இந்த வென்றி

கொள் சின்னம் என் கொல் - இந்த வெற்றி பொருந்திய சின்னம்

எதற்கு, வீறு என் கொல் - இறுமாப்பு எதற்கு, யாரை வென்றீர்

என்றனர் - யாவரை வென்றீ ரென்று கூறி, என்றும் ஈறு இலான்

அடியார் தம்மைத் தடுத்தார் - எஞ்ஞான்றும் அழிவில்லாத

இறைவனடியார்களைத் தடுத்தனர்.

கொன்று அறஞ் சொன்ன - தான் கொலை புரிந்து பிறர்க்குக்

கொலை தீதென்று அறஞ் சொன்ன, கொல்லுந் தொழிலுடையான்

ஓதிய அறமும் அறமாகாது, அவனும் தேவனாகான் என இழித்துக்

கூறுவாராய் ‘நுங்கள் கொன்றறஞ் சொன்ன தேவை’ என்றார்.

ஈண்டுக் கொல்லுதலாவது சருவ சங்காரஞ் செய்தல்; யானை, பசு,

நாகம், காமன், காலன் முதலியோரைக் கொன்றமையுமாம்; இவற்றுள்

முன்னது உயிர்களை இளைப்பாற்றுதற்கும், பின்னது தம்மை

யடைந்தார் வினை தீர்ப்பதற்கும் என்றுணர்க. என்றனர், முற்றெச்சம்.

(35)





	 	 	 	 மாமத மொழுகச் செல்லுந் திண்டிறன் மத்த வேழந்

		தாமரை நூலிற் கட்டத் தடைபட வற்றோ கொற்றக்

		காமனை முனிந்தார் மைந்தர் கயவர்தந் தடையை நீத்துக்

		கோவணி மாட மூதூ ரடைந்தரன் கோயில் புக்கார்.

	 	 		 (இ - ள்.) மாமதம் ஒழுகச் செல்லும் - கரிய மதநீர் ஒழுகச்

செல்லா நிற்கும், திண்திறல் மத்த வேழம் - மிக்க வலியுடைய

மதயானையானது, தாமரை நூலில் கட்டத்தடைபட வற்றோ - தாமரை

நூலினாற்கட்டுதலால் தடை பட்டுப் போக்கொழியும் வன்மைக்

குறைவுடையதோ? (இல்லை); கொற்றக் காமனை முனிந்தார் மைந்தர்

- வெற்றி பொருந்திய மதவேளை எதித்தவரது திருமைந்தர், கயவர்

தம் தடையை நீத்து - அக் கீழ்மக்களின் தடையை நீக்கி, கோமணி

மாடம் மூதூர் அடைந்து - தலைமை பெற்ற மணிகள் அழுத்திய

மாடங்களையுடைய தொன்னகராகிய மதுரையை அடைந்து, அரன்

கோயில் புக்கார் - சோமசுந்தரக் கடவுளின் திருக்கோயிலுட்

புகுந்தார்.

மத்தம் - மதச்செருக்கு; மத்தகமும் ஆம். வற்றோ - வல்லதோ; வன்மைக் குறைவுடையதோ என்பது கருத்தாகக் கொள்க;

	 	 ழுவெந்தறுகண் வேழத்தை வேரிக் கமலத்தின்

			தந்துவினாற் கட்டச் சமைவ தொக்கும்ழு



எனப் பிறரும் உவமை கூறினமை காண்க. இறைவன்

ஞானப்பாலூட்டுவித்தும், சிவிகை முதலியன தந்தும் பிள்ளைமை

பாராட்டுதலானும், இவரும் சற்புத்திர நெறி நின்று அம்மையப்பரையே

தமக்குத் தாய் தந்தையராகப் போற்றி யொழுகலானும் ‘காமனை

முனிந்தார் மைந்தர்’ என்று கூறப்படுதற்குப் பிள்ளையார் உரிமை

யுடையராதல் பெற்றாம். (36)





	 	 	 	 கைம்மலைச் சாபந் தீர்த்த கருணையங் கடலைத் தாழ்ந்து

		மும்முறை வளைந்து ஞான முகிழ்முலைப் பாலி னோடு

		செம்மணி வள்ளத் தீந்த திருவொடுந் தொழுதா னந்த

		மெய்ம்மய வெள்ளத் தாழ்ந்து நின்றனர் வேதச் செல்வர்.

	 	 	 (இ - ள்.) வேதச் செல்வர் - மறையாகிய செல்வத்தையுடைய

திருஞான சம்பந்தப் பெருமானார், ஞானம் - சிவஞானத்தை, முகிழ் முலைப் பாலினோடு - தாம ரையரும்பினையொத்த திருமுலைப்

பாலினோடுங் குழைத்து, செம்மணி வள்ளத்து ஈந்த திருவொடும் -

சிவந்த மணிகள் பதித்த பொற்கிண்ணத்திற் கொடுத்தருளிய

அம்மையோடும், கைம்மலைச் சாபம் தீர்த்த கருணையங்கடலை -

வெள்ளை யானையின் சாபத்தைப் போக்கியருளிய அருட்கடலாகிய

அப்பனை, மும்முறை வளைந்து தாழ்ந்து தொழுது - மூன்று முறை

வலம் வந்து வீழ்ந்து வணங்கி, மெய்ம்மய ஆனந்த வெள்ளத்து

ஆழ்ந்து நின்றனர் - உண்மை மயமாகிய சிவானந்தப்

பெருக்கிலழுந்தி நின்றனர்.

கடலைத் தாழ்ந்து வெள்ளத்து ஆழ்ந்து நின்றனர் என்பது

சொன்னயம். (37)





	 	 	 	 மறைவழி நின்று நின்னை வந்திசெய் துய்ய மாட்டா

		நிறைவழி வஞ்ச நெஞ்சச் சமணரை நெறிக ளெல்லாஞ்

		சிறைபட வாது செய்யத் திருவுள்ளஞ் செய்தி கூற்றைக்

		குறைபட வுதைத்தோ யென்று குறித்துரை பதிகம் பாடி.

	 	 		 (இ - ள்.) கூற்றைக் குறைபட உதைத்தோய் - கூற்றுவனை

அவனுயிர் சிதையுமாறு உதைத்தருளியவனே, மறைவழி நின்று

நின்னை வந்தி செய்து உய்யமாட்டா - வேத நெறியினின்று

உன்னை வணங்கிப் பிழைக்கமாட்டாத, நிறைவு அழிவஞ்ச நெஞ்சச்

சமணரை - அறிவழிந்த வஞ்சம் நிரம்பிய உள்ளத்தையுடைய

சமணரை, நெறிகள் எல்லாம் சிறைபட - அவர் வழிகளெல்லாம்

சிறைபடுமாறு, வாது செய்யத் திருவுளம் செய்தி என்று - வாது

செய்யத் திருவுள்ளஞ் செய்யக்கடவை என்று, குறித்து உரைபதிகம்

பாடி - அதனைக் குறித்து உரைக்கும் திருப்பதிகம் பாடியருளி.

நெறிகள் எல்லாம் சிறைபட - அவர்கள் புன்னெறி யெல்லாம்

மறைந் தொடுங்க. சமணரொடு வாது செய்யவும், அவர்களை வாதில்

வென்றழிக்கவும் இறைவர் திருக்குறிப்பினை யுணர்தல் வேண்டிப்

பிள்ளையார் பாடிய பதிகம் இரண்டு; அவை முறையே,

ழுகாட்டு மாவ துரித்துரி போர்த்துடல்

நாட்ட மூன்றுடை யாயுரை செய்வனான்

வேட்டு வேள்வி செயாவமண் கையரை

ஓட்டி வாது செயத்திரு வுள்ளமேழு



ழுவேத வேள்வியை நிந்தனை செய்துழல்

ஆத மில்லி யமணொடு தேரரை

வாதில் வென்றழிக் கத்திரு வுள்ளமே

பாதி மாதுட னாய பரமனே

ஞால நின்புக ழேமிக வேண்டுந்தென்

னால வாயி லுறையுமெம் மாதியேழு



என்னும் பாடல்களை முதலாக வுடையன. இவற்றுட் பின்னது வரும்

படலத்திற் கூறப்படுதலின் ஈண்டு முதற்பதிகத்தைக் கொள்க.

அடியவர்க்காக இயமனை உதைத்தருளிய பேரருளுடையை ஆகலின்

சமணரை வாதில் வெல்ல அருள் புரிவை என விசேடியம் கருத்துடன் கூடியிருத்தலின் இது கருத்துடை யடை கொளியணி;

ழுஆலமே யமுத மாக வுண்டுவா னவர்க் களித்துக்

காலனை மார்க்கண் டற்காக் காய்ந்தனை யடியேற்கின்று

ஞாலநின் புகழே யாக வேண்டுநான் மறைக ளேத்துஞ்

சீலமே யால வாயிற் சிவபெரு மானே யென்றார்ழு





என்னும் பெரிய புராணச் செய்யுள் இங்கே சிந்திக்கற்பாலது. (38)





	 	 வேண்டுகொண் டருளைப் பெற்று மீளுமப் போது கண்டு

மூண்டவைம் பொறியும் வென்ற வாகீச முனிக ளென்ன*

ஆண்டுளா ரொருவர் வேண்ட வவர்திரு மடத்தி லன்பு

பூண்டெழு காத லோடும் போயினார் புகலி வேந்தர்.

(இ - ள்.) வேண்டு கொண்டு அருளைப்பெற்று மீளும்

அப்போது - வேண்டிக்கொண்டு திருவருளைப் பெற்றுத் திரும்பும்

அப்பொழுது, மூண்ட ஐம்பொறியும் வென்ற - மூளுகின்ற

ஐம்பொறியும் வென்ற, வாகீச முனிகளென்ன ஆண்டு உளார்

ஒருவர்கண்டு வேண்ட - வாகீச முனிகளென்று அங்குள்ள ஒருவர்

கண்டு வேண்டி யழைக்க, அவர் திருமடத்தில் - அவர்

திருமடத்திற்கு, அன்பு பூண்டு எழு காதலோடும் - அன்பு பூண்டு

மேலெழும் விருப்பத்தோடும், புகலிவேந்தர் போயினார் - காழியரசர்

சென்றருளினார்.

வேண்டுகொண்டு - வேண்டுதல் செய்து; வேண்டு,

முதனிலைத் தொழிற் பெயர். மூண்ட - புலன்களிற் செல்ல மூளும்.

வாகீச முனிகள் - பிள்ளையார் காலத்தில் மதுரையில் திருமட

மமைத்து அதில் வசித்து அம்மையப்பரை வழிபாடு செய்து

கொண்டிருந்த ஓர் சிவயோகியாராவர்; திருநாவுக்கரசுகளைப்போல

அங்குள்ள ஓர் சிவயோகியார் வேண்ட என்றுரைப்பாருமுளர். (39)



* * *



(பா - ம்.) * முனிவரென்ன.





	 	 அங்கெழுந் தருளி யெல்லி னமுதுசெய் திருப்ப வற்றைக்

கங்குல்வா யமணர் செய்யுங் கருதருஞ் செயலுந் தங்கள்

மங்கல மரபின் வந்தாள் வருத்தமுங் காண வஞ்சிச்

செங்கதி ரவன்போய் மேலைச் செழுங்கடல் வெள்ளத்

தாழ்ந்தான்.

(இ - ள்.) அங்கு எழுந்தருளி எல்லின் அமுது செய்து

இருப்ப - பிள்ளையார் அங்கு எழுந்தருளிப் பகற்கொழுதில்

திருவமுது செய்து இருக்க, அற்றைக் கங்குல்வாய் - அன்று

இரவின்கண், அமணர் செய்யும் கருதரும் செயலும் - சமணர்கள்

செய்யும் நினைத்தற்கரிய செயலையும், தங்கள் மங்கலமரபின்

வந்தாள் வருத்தமும் - தமது மங்கலமாகிய மரபிற்றோன்றிய

மங்கையர்க்கரசியாரின் வருத்தத்தையும், காண அஞ்சி, செங்

கதிரவன் போய் - சிவந்த கிரணங்களை யுடைய சூரியன் சென்று.

மேலைச் செழுங்கடல் வெள்ளத்து ஆழ்ந்தான் - மேற்குத்

திசையிலுள்ள செழிய கடற் பெருக்கிலழுந்தினன்.

கருதருஞ், செயல் - மனத்தால் நினைத்தற்குமரிய கொடுஞ்

செயல். சூரியனையும் அவன் மரபினர் பிறரையும் கருதித் ‘தங்கள்’

என்றார். ஆதித்தர் பன்னிருவரென்பது பற்றித் ‘தங்கள்’ என்றார்

எனலுமாம். இயல்பிலே அத்தமித்த சூரியனை அமணர் செயலும்

மரபின் வந்தாள் வருத்தமும் காண அஞ்சிக்கடல் வெள்ளத்

தாழ்ந்தான் என்றமையால் இது தற்குறிப்பேற்ற அணி. (40)





	 	 மாறுகொ ளமணர் செய்யும் வஞ்சனைக் கிடனா யொத்து

வேறற நட்புச் செய்வான் வந்தென விரிந்த கங்குல்

ஈறற முளைத்த வான்மீ னினமவர் பறித்த சென்னி

ஊறுபட் டெழுந்த மொக்கு ளொத்தவக் கங்குலெல்லை.

(இ - ள்.) மாறுகொள் அமணர் செய்யும் வஞ்சனைக்கு

இடனாய் - மாறு பாட்டினைக் கொண்ட சமணர்கள் புரியும்

வஞ்சவினைக்கு இடமாகி, வேறு அற ஒத்துநட்புச் செய்வான்

வந்தென - வேறுபாடு நீங்க ஒன்றுபட்டு நட்புச் செய்ய வந்தாற்

போல, கங்குல் விரிந்தது - இருள் வந்து பரவியது; அக்கங்குல்

எல்லை - அவ்விரவின்கண், ஈறு அறமுளைத்த வான் மீன் இனம்

- முடிவு இல்லையாாக முளைத்த விண்மீன் கூட்டங்கள், அவர்

பறித்த சென்னி - அவர்களுடைய மயிர் பறிக்கப் பட்ட தலைகளில்,

ஊறுபட்டு எழுந்த மொக்குள் ஒத்த - புண்பட்டு எழுந்த

கொப்புளங்களை ஒத்தன.



செய்வான், வினையெச்சம். வந்தென, விகாரம். விரிந்தது

என்னும் வினைமுற்றின் இறுதி தொக்கது. ஈறு அற -

அளவில்லையாக என்றபடி. (41)





	 	 [கலிநிலைத்துறை.]

வைதி கத்தனி யிளஞ்சிறு மடங்கலே றடைந்த

செய்தி யைத்தெரிந் தயன்மலை யிடங்களிற் றிரண்ட

கைத வத்தவெண் ணாயிரங் கயவரு மொருங்கே

எய்தி முத்தமிழ் விரகர்மேற் பழித்தழ லிழைத்தார்.





(இ - ள்.) வைதிகம் தனி இளஞ் சிறு மடங்கலேறு

-வேதநெறியிற் செல்லும் ஒப்பற்ற மிக்க இளமையையுடைய

சிங்கவேறுபோல்வாராகிய திருஞானசம்பந்தர், அடைந்த செய்தியைத்

தெரிந்து - அப்பதிக்கு வந்து சேர்ந்த செய்தியை அறிந்து, அயல்

மலை இடங்களில் திரண்ட - பக்கங்களிலுள்ள மலையிடங்களிற்

கூடியுள்ள, கைதவத்த எண்ணாயிரம் கயவரும் - வஞ்சக

வொழுக்கத்தையுடைய எண்ணாயிரங் கயவர்களும், ஒருங்கே எய்தி

- ஒரு சேர மதுரைக்கு வந்து, முத்தமிழ் விரகர்மேல் பழித்தழல்

இழைத்தார் - முத்தமிழ் வித்தகர்மேற் பழிவேள்வி செய்தனர்.

வைதிக மடங்கலேறு என்க. அயல்மலை இடங்கள் -

ஆனைமலை முதலிய எண் குன்றங்கள்;

	 	 "ஆனை மாமலை யாதி யாய விடங்க ளிற்பல வல்லல் சேர்

ஈனர் கட்கெளியேன லேன்றிரு வால வாயர னிற்கவே"



என்று பிள்ளையார் அருளிச்செய்தலுங்காண்க. பழித்தழல் -

அபிசார வேள்வி. (42)





	 	 	 	 	 	 மெய்யில் சிந்தையா ரத்தழற் கடவுளை விளித்தாங்

		கெய்தி யெம்பகை யாயினோ ரிருக்கையை யமுது

		செய்து வாலெனப் பணித்தனர்* சிறுவிதி மகத்துக்

		கையி ழந்தவன் செல்லுமோ வஞ்சினான் கலங்கி.

	 	 		 (இ - ள்.) மெய்இல் சிந்தைார் - உண்மையில்லாத

உள்ளத்தையுடைய சமணர், அத்தழற் கடவுளை விளித்து - அத்தீக்

கடவுளை அழைத்து, ஆங்கு எய்தி - அங்குச் சென்று, எம்

பகையாயினோர் இருக்கையை அமுது செய்து வா எனப் பணித்தனர்

- எமது பகைவரின் இருப்பிடத்தை உண்டு வருவாயாகவென்று

கட்டளை யிட்டனர்; சிறுவிதி மகத்தில் கை இழந்தவன் - தக்கன்

வேள்வியில் கை அறுபட்ட அவன், செல்லுமோ - செல்வானோ,

கலங்கி அஞ்சினான் - மனங்கலங்கி அஞ்சினான்.

மெய்யில் சிந்தை - பொய் குடிகொண்ட சிந்தை. மந்திரத்தால்

அத்தீக்கடவுளை அழைத்து என்க. சிவபிரானுக்கு மாறாகத் தக்கன்

புரிந்த வேள்வியிற் சென்று கை குறைபட்டவன் சிவகுமாரராகிய

திருஞான சம்பந்தர்க்கு மாறாக அவர் இருக்கையிற் றுணிந்து

செல்வனோ என அவன் செல்லாமைக்கு ஏதுக் காட்டினர்;

"தவமறைந் தல்ல செய்வார் தங்கண்மந் திரத்தாற் செந்தீ

சிவநெறி வளர்க்க வந்தார் திருமடஞ் சேரச் செய்தார்"



"ஆதி மந்திர மஞ்செழுத் தோதுவார் நோக்கு

மாதி ரத்தினு மற்றைமந் திரவிதி வருமே

பூதி சாதனர் மடத்திற்றாம் புனைந்தசா தனைகள்

சாதி யாவகை கண்டமண் குண்டர்க டளர்ந்தார்"



என்னும் சேக்கிழார் திருவாக்குகளும் காண்க. (43)



* * *



(பா - ம்.) * வாவென விடுத்தனர்.





	 	 	 ஈனர் தாஞ்சடத் தீயினை யெடுத்தன ரேகி

ஞான போனகர் மடத்தினிற் செருகினார் நந்தா

தான தீப்புகை யெழுவதை யடியவர் கண்டு

வான நாயகன் மைந்தருக் குணர்த்தினார் வல்லை.



(இ - ள்.) ஈனர்தாம் சடத் தீயினை எடுத்தனர் ஏகி -

கீழோராகிய அச் சமணர் தாமே சடமாகிய நெருப்பினை எடுத்துச்

சென்று, ஞான போனகர் மடத்தினில் செருகினார் - சிவஞானத்தை

அமுது செய்த பிள்ளையார் இருக்குந் திருமடத்திற் செருகினர்;

ஆன தீப்புகை நந்தாது எழுவதை - அதனாலாகிய நெருப்பின்

புகைகுறைவு படாது மேலெழுவதை, அடியவர் கண்டு - அடியார்கள்

பார்த்து, வான நாயகன் மைந்தருக்கு வல்லைஉணர்த்தினார் -

வீட்டுலகிற்குத் தலைவனாகிய இறைவனது திருப் புதல்வருக்கு

விரைய அறிவித்தனர்.

சடத்தீ - பூதாக்கினி. ஞான போனகர் - சிவஞானமாகிய

உணவினை யுண்டவர். வானவர்க்கு நாயகன் என்றுமாம். (44)





	 	 	 	 சிட்டர் நோக்கியத் தீயினைத் தென்றமிழ்க் கூடல்

		அட்ட மூர்த்தியை யங்கிருந் தருமறைப் பதிகந்

		துட்டர் பொய்யுரை மேற்கொண்டு தொன்முறை துறந்து

		விட்ட வேந்தனைப் பற்றெனப் பாடினார் விடுத்தார்.

	 		 (இ - ள்.) சிட்டர் அத்தீயினை நோக்கி - மேலோராகிய

பிள்ளையார் அந் நெருப்பினைப் பார்த்து, அங்கு இருந்து - அங்கு

இருந்த வண்ணமே, துட்டர் பொய் உரைமேற் கொண்டு - தீச் செயலையுடையவர்களாகிய சமணர்களின் பொய் மொழியை மேற்

கொண்டு, தொல் முறை துறந்து விட்ட வேந்தனைப் பற்று என -

பழைய முறைகளைக் கைவிட்ட மன்னனைப் பையச் சென்று பற்றக்

கடவை என, தென்தமிழ்க் கூடல் அட்ட மூர்த்தியை - தமிழையுடைய

தெற்கின் கண்ணுள்ள கூடலில் எழுந்தருளிய அட்டமூர்த்தியாகிய

சோமசுந்தரக் கடவுள்மேல், அருமறைப்பதிகம் பாடினார் விடுத்தார் -

அரிய தமிழ்மறைப் பதிகம் பாடி விடுத்தனர்.

அட்ட மூர்த்தியைப்பாடி வேந்தனைப்பற்று என அத்தீயினை

விடுத்தார் எனக் கூட்டுக. நிலம் முதலிய எட்டு மூர்த்தங்களினும்

உள்ளிருந்து அவற்றின் செயல்களை நிகழ்விப்போன் இறைவனாகலின்

அவனைப்பாடித் தீயினை விடுத்தார் என்க. அரசன் முறை வழுவிய

காரணத்தால் இது நிகழ்ந்ததாகலின் பேரருளாளராகிய பிள்ளையார்

சமணர்மீது தீயினை ஏவாது அரசன்மேல் ஏவினர். பிள்ளையார்

அப்பொழுது பாடிய பதிகம்,

	 	 "செய்ய னேதிரு வாலவாய் மேவிய

			ஐய னேயஞ்ச லென்றருள் செய்யெனைப்

			பொய்ய ராமம ணர்கொளு வுஞ்சுடர்

			பையவே சென்று பாண்டியற் காகவே"



என்னும் திருப்பாட்டை முதலாக வுடையது. ‘அமணர் கொளுவுஞ்

சுடர் பையவே சென்று பாண்டியற்காக’ எனப் பிள்ளையார் பாடியதற்குரிய காரணங்களை

"பாண்டிமா தேவியார் தமது பொற்பிற் பயிலுநெடு மங்கலநாண் பாது

காத்தும்

ஆண்டகையார் குலச்சிறையா ரன்பி னாலு மரசன்பா லபராத முறுத

லாலும்

மீண்டுசிவ நெறியடையும் விதியி னாலும் வெண்ணீறு வெப்பகலப்

புகலி வேந்தர்

தீண்டியிடப் பேறுடைய னாத லாலுந் தீப்பிணியைப் பையவே செல்க

வென்றார்"



என அருண்மொழித் தேவர்பாடிய அருமைச் செய்யுளாலறிக. (45)





	 	 	 	 	 	 		 	 	 அடுத்த தக்கணத் தரசனை வெப்புநோ யாகித்

		தொடுத்த திட்டபல் கலன்களுந் துகளெழப் பனிநீர்

		மடுத்த சாந்தமுங் கலவையு மாலையுங் கருகப்

		படுத்த பாயலுஞ் சருகெழப் புரவலன் பதைத்தான்.



(இ - ள்.) அக்கணத்து அரசனை அடுத்தது - (அத்தீயானது)

அவ்விநாடியிலே கூன்பாண்டியனை அடைந்து, வெப்பு நோய்

ஆகித்தொடுத்தது - சுர நோயாகிப் பற்றியது; (அதனால்), இட்ட

பல்கலன்களும் துகள்எழ - அவன் அணிந்த பல அணிகளும்

பொரிந்து தூளாகவும், பனிநீர் மடுத்த சாந்தமும் கலவையும்

மாலையும் கருக - பனிநீர் விட்டு மட்டித்த சந்தனமும் கூட்டு

வர்க்கமும் மாலையுங் கருகித் தீயவும், படுத்த பாயலும் சருகுஎழ -

படுத்திருக்கும் படுக்கையும் வெந்து சருகாகவும், புரவலன்

பதைத்தான் - அவ்வேந்தன் பதைத்தனன்.

அடுத்தது, முற்றெச்சம். துகளெழ முதலிய வினை யெச்சங்கள்

நிகழ் காலத்தில் வந்தன. துகளெழ, கருக, சருகெழத் தொடுத்தது

என முடித்தலுமாம். (46)





	 	 	 	 வளவர் கோன்றிரு மடந்தையு மந்திர ரேறுந்

		தளர்வ டைந்துநன் மருத்துநூல் விஞ்சையர் தமைக்கூஉய்ப்

		பளகில் பன்மருந் தருத்தவும் பார்வையி னாலும்

		விளைவதே யன்றி வெஞ்சுரந் தணிவது காணார்.



(இ - ள்.) வளவர் கோன் திரு மடந்தையும் - வளவர்

கோன் பாவையாகிய மங்கைர்க்கரசியாரும், மந்திரர் ஏறும் -

அமைச்சரேறாகிய குலச்சிறையாரும், தளர்வு அடைந்து -

தளர்ச்சியுற்று, நல் மருத்து நூல் விஞ்சையர் தமைக் கூய் - நல்ல

மருத்துவ நூல் வல்லாரை அழைத்து - பளகுஇல் பல் மருந்து

அருத்தவும் - குற்றமில்லாத பல மருந்துகளை அருத்துவதனாலும்,

பார்வையினாலும் - மந்திரித் தலினாலும், விளைவதே அன்றி -

மேலும் மேலும் முதிர்வதே யல்லாமல், வெஞ் சுரம் தணிவது

காணார் - கொடிய அவ்வெப்பு நோய் தணிவதைக் கண்டிலர்.

கூவி என்பது விகாரமாற்று. அருத்தவும் - ஊட்டுதலினாலும்.

பார்வை - மந்திரித்தல். விளைதல் - முதிர்தல். (47)





	 	 	 	 சவலை நோன்புழந் திம்மையு மறுமையுஞ் சாரா

		அவல மாசரை விடுத்தன ரனைவரும் பார்த்துத்

		தவவ லத்தினு மருந்தினுந் தணிந்தில தாகக்

		கவலை யெய்தினா ரிருந்தனர் விடிந்தது கங்குல்.



(இ - ள்.) சவலை நோன்பு உழந்து - உடல் மெலிதற்

கேதுவாகிய நோன்பினால் வருந்தி, இம்மையும் மறுமையும் சாரா -

இம்மைப் பயனையும் மறுமைப் பயனையும் அடையாத,

அவலம்மாசரை விடுத்தனர் - தவவலியற்ற இருவகை அழுக்கினையு

முடைய சமணர்களை விடுத்தனர்; அனைவரும் அவரனைவரும்,

தவவலியினும் மருந்தினும் பார்த்து தணிந்திலதாக - தமது தவவன்மையினாலும் மருந்தினாலும் பார்த்தும் அந்நோய்

தணியாதாக, கவலை எய்தினார் இருந்தனர் - கவலையுற்று

இருந்தனர்; கங்குல் விடிந்தது - இரவு விடிந்தது.

சவலை நோன்பு - சடுபாறையிற் கிடத்தல் முதலிய நோன்பு.

அவலம் - துன்பம் என்றுமாம். மாசர் அக வழுக்கும் புறவழுக்கு

முடையவர். விடுத்தனர் என்பதற்குப் பரிசனங்கள் என எழுவாய்

வருவித்துக் கொள்க. அவரனை வரும் எனச் சுட்டுப் பெயர் விரிக்க.

தங்கள் மதத்திற்கு யாது தீங்கு நேருமோ எனக் கவலை யெய்தின

ரென்க. எய்தினார், முற்றெச்சம். (48)





	 	 வட்ட வாழியொன் றுடையதேர்ப் பரிதிதன் மருமான்

பெட்ட காதல்கூர் மருகனைப் பற்றிய பிணிகேட்

டிட்ட காரிரு ளெழினியை யெடுத்தெடுத் தங்கை

தொட்டு நோக்குவான் வந்தெனத் தொடுகடன் முளைத்தான்.

(இ - ள்.) வட்ட ஆழி ஒன்று உடைய தேர்ப்பரிதி -

வட்டமாகிய உருள் ஒன்றையுடைய சூரியன், தன் மருமான் பெட்ட

காதல் கூர்மருகனை - தனதுவழித் தோன்றலாகிய சோழனால்

விரும்பப்பட்ட அன்பு மிக்க மருமகனாகிய பாண்டியனை, பற்றிய

பிணிகேட்டு, தொடுத்த நோயினைக் கேட்டு, இட்ட இருள்

எழினியை - இடப்பட்ட கரிய இருளாகிய திரையினை, எடுத்து

எடுத்து அங்கை தொட்டு நோக்குவான் வந்தென - எடுத்துவிட்டு

அங்கையாற் றொட்டுப் பார்ப்பதற்கு வந்தாற்போல, தொடுகடல்

முளைத்தான் - தோண்டப்பட்ட கீழைக் கடலின்கண்

தோன்றினான்.

பெட்ட - விரும்பிய. இருள் சிறிது சிறிதாக நீங்குதலின்

‘எடுத்தெடுத்து’ என்றார். சகரர் தோண்டியது கீழ்கடலாதலின்

‘தொடுகடல்’ என்றார். (49)





	 	 வாலி தாகிய சைவவான் பயிரினை வளர்ப்பான்

வேலி யாகியோ ரிருவரும் வேந்தனை நோக்கிக்

கால பாசமுஞ் சுடுமிந்நோ யருமறைக் காழிப்

பால ராலன்றித் தீர்த்திடப் படாதெனப் பகர்ந்தார்.

; (இ - ள்.) வாலிதாகிய சைவவான் பயிரினை வளர்ப்பான் -

தூயதாகிய சிறந்த சைவமாகிய பயிரினை வளர்த்தற்கு, வேலியா

கியோர் இருவரும் - வேலியாயுள்ள மங்கையர்க்கரசியாரும் குலச்

சிறையாரும், வேந்தனை நோக்கி - அரசனைப் பார்த்து, கால

பாசமும் சுடும் இந்நோய் - கூற்றுவனது பாசத்தையும் வெதுப்பும்

இப்பிணியானது, அருமறைக் காழிப் பாலரால் அன்றி - அரிய

தமிழ்மறையையுடைய காழிப் பிள்ளையாரால் தீர்க்கப்படுமல்லாமல்

ஏனையோரால், தீர்த்திடப்படாதெனப் பகர்ந்தார் - நீக்கப்படாது

என்று கூறினர்.

புறச்சமயிகளாகிய பட்டிகளால் அழியாது பாதுகாப்பவரென்பார் ‘வேலியாகியோர்’ என்றார். காழியில் வந்த மறைப்பாலரால் என்க.

மறைப்பாலர் - அந்தணச் சேயும் ஆம். (50)





	 	 	 	 	 	 	 	 	 பொய்யர் சார்பினை விடாதவ னீங்குநீர் புகன்ற

	சைவர் நீறிட்டுப் பார்ப்பது தகுவதோ வென்ன

		ஐய நீயெனைத் திறத்தினா லாயினு நோய்தீர்ந்

		துய்ய வேண்டுமே யிதனில்யா துறுதியென் றுரைத்தார்.



(இ - ள்.) பொய்யர் சார்பினை விடாதவன் -

பொய்யர்களாகிய சமணர்களின் சார்பினைவிட்டு நீங்காத

பாண்டியன், ஈங்கு நீர் புகன்ற சைவர் - இப்பொழுது நீர் கூறிய

அச்சைவர், நீறுஇட்டுப் பார்ப்பது தகுவதோ என்ன - திருநீறிட்டு

என்னைப் பார்ப்பது தகுவதொன்றோ என்று கூற, ஐய - ஐயனே, நீ

எனைத் திறத்தினால் ஆயினும் - நீ எந்த வகையினாலாவது, நோய்

தீர்ந்து உய்யவேண்டுமே - நோய் நீங்கிப் பிழைக்கவேண்டுமல்லவா,

இதனில் உறுதி யாது என்று உரைத்தார் - இதனினும் நன்மை யாது

உளதென்று உரைத்தனர்.

நீர் புகன்ற - நும்மாற் கூறப்பட்ட. நீறு இட்டுப் பார்ப்பது -

திரு நீறு போட்டு நோய் தீர்ப்பது; திரு நீறு பூசி வந்து பார்ப்பது

என்றுமாம். எனைத்து என்பது எனை என நின்றது. சைவர்

நீறிடுதலால் உய்வது உறுதியாமன்றி அது தகாதென மறுத்து

உயிரிழப்பது உறுதியாகா தென்பார் ‘இதனில் யாது உறுதி’ என்றார்

என்க. (51)





	 	 	 	 அழைமி னீண்டென வரசனு மிசைந்தன னார்வந்

		தழையு மந்திரத் தலைமகன் றனிநக ரெங்கும்

		விழவு தூங்கநன் மங்கல வினைகளால் விளக்கி

		மழலை யின்றமிழ் விரகர்தம் மடத்தில்வந் தெய்தா.



(இ - ள்.) ஈண்டு அழைமின் என அரசனும் இசைந்தனன் -

இங்கு அழையுங்கள் என்று அரசனும் உடன் பட்டனன்; ஆர்வம்

தழையும் மந்திரத் தலைமகன் - விருப்ப மிகும் அமைச்சர்

தலைவனாகிய குலச்சிறையார், தனிநகர் எங்கும் விழவு தூங்க -

ஒப்பற்ற நகர் முழுதும் திருவிழாப் பொலிவுற, நல்மங்கல

வினைகளால் விளக்கி - நல்ல மங்கலச் செயல்களால் நகரை

அலங்கரித்து, இன் மழலை தமிழ் விரகர் தம்மடத்தில் வந்து

எய்தா - இனிய மழலை மொழியினையுடைய முத்தமிழ் விரகர்

எழுந்தருளிய திரு மடத்தில் வந்து சேர்ந்து.

அவர் உரைத்தமை கேட்டு அரசனும் இசைந்தனன் எனவும்,

அதனால் ஆர் வந்தழையும் மந்திரத் தலைமகன் எனவும்

விரித்துரைக்க. மங்கல வினைகள் - கொடி யெடுத்தல், தோரணங்

கட்டுதல், மாலை தூக்கல் முதலாயின. மழலை போலும் இனிய தமிழ்

என்றுமாம். (52)





	 	 	 	 அன்று கேள்வியா லருந்திய ஞானவா ரமுதை

		இன்று கண்களா லுண்டுகண் பெற்றபே றெய்திச்

		சென்றி றைஞ்சினா னெழுந்திருந் தீயமண் சூழ்ச்சி

		வென்ற சிந்தையீ ரென்றனர் பூந்தராய் வேந்தர்.



(இ - ள்.) அன்று கேள்வியால் அருந்திய ஞான ஆரமுதை

- அந்தணனாற் கூறப்பட்ட அன்று செவியினாற் பருகிய நிறைந்த

ஞான அமிழ்தினை, இன்று கண்களால் உண்டு - இப்பொழுது

கண்களாற் பருகி, கண் பெற்ற பேறு எய்தி - கண் பெற்ற பயனை

அடைந்து, சென்று இறைஞ்சினான் - நெருங்கிப்போய் வீழ்ந்து

வணங்கினான்; பூந்தராய் வேந்தர் - காழிமன்னர், தீ அமண் சூழ்ச்சி

வென்ற சிந்தையீர் - கொடிய அமணர்களின் சூழ்ச்சியை வென்ற

சிந்தையையுடையீர், எழுந்திரும் என்றனர் - எழுந்திருப்பீராக

என்று கூறியருளினர்.

ஞான அமுது - ஞானமே உருவமாகிய அமிழ்தம் போல்வார்;

	 	 "ஞானத்தின் றிருவுருவை நான்மறையின் றனித்துணையை

		வானத்தின் மிசையன்றி மண்ணில்வளார் மதிக்கொழுந்தைத்

		தேனக்க மலர்க்கொன்றைச் செஞ்சடையார் சீர்தொடுக்கும்

		கானத்தி னெழுபிறப்பைக் கண்களிப்பக் கண்டார்கள்"



என்னும் அருண்மொழித் தேவர் அமுதவாக்கு இங்கே

நோக்கற்பாலது. பூந்தராய் - சீகாழியின் பன்னிரு பெயருள் ஒன்று.

(53)





	 	 	 	 நன்றி ருந்தனி ரேயென நகைமலர்த் தடந்தார்

		வென்றி மீனவன் கற்பினார் தம்மையும் வினவ

		என்று நும்மரு ளுடையவர்க் கெவன்குறை யென்னா

		ஒன்று கேண்மைகூட ரன்பினா ரிதனையு முறைப்பார்.

	 	 		 (இ - ள்.) நன்று இருந்தனிரே என - நலமுற இருக்கின்றீரோ

என்று, நகைமலர்த் தடம்தார் - ஒளி பொருந்திய மலர்களாலாகிய

பெரிய மாலையையணிந்த, வென்றி மீனவன் கற்பினார் தம்மையும் -

வெற்றியை யுடைய பாண்டியனது தேவியாகிய மங்கையர்க்

கரசியாரைக் குறித்தும்,வினவ - உசாவ, நும் அருள் உடையவர்க்கு

என்றும் குறை எவன் என்னா - நுமது அருளையுடையவர்க்கு முக்

காலத்தும் தீங்கு ஏது என்று கூறி, ஒன்று கேண்மை கூர் அன்பினார்

- பொருந்திய நட்பு மிகுதற் கேதுவாகிய அன்பினையுடைய

குலச்சிறையார், இதனையும் உரைப்பார் - இதனையுங் கூறுவாராயினர்.

மங்கையர்க்கரசியாரும் நீரும் நலமே என உடன் சேர்த்து

வினா வினரென்பார் ‘நன்றிருந்தனிரே யென - மீனவன் கற்பினார்

தம்மையும் வினவ’ என்றார்; இங்ஙனம் பொருள் கூறுவதே

இவ்வாசிரியர் கருத்துக்கு இயைந்ததாகும்; மங்கையர்க்கரசியாரை

நோக்கி வினவினரெனவும், அவர் இதனையும் உரைப்பார் எனவும்

பிறர் கூறும் பொருள் பொருந்தாதென்க.

	 "செம்பியர் பெருமான் குலமக ளார்க்குந் திருந்திய சிந்தையீ

ருமக்கும்

நம்பெரு மான்றன் றிருவருள் பெருகு நன்மைதான் வாலிதே யென்ன

வம்பல ரலங்கன் மந்திரி யாரு மண்மிசைத் தாழ்ந்தடி வணங்கித்

தம்பெருந் தவத்தின் பயனனை யார்க்குத் தன்மையா நிலையுரைக்

கின்றார்"



	 	 "சென்றகா லத்தின் பழுதிலாத் திறமு மினியெதிர் காலத்தின்

சிறப்பும்

இன்றெழுந் தருளப் பெற்றபே றிதனா லெற்றைக்குந் திருவரு

ளுடையோம்

நன்றியி னெறியில ழுந்திய நாடும் நற்றமிழ் வேந்தனு முய்ந்து

வென்றிகொ டிருநீற் றொளியினில் விளங்கு மேன்மையும் படைத்தன

மென்பார்"





என்னும் திருத்தொண்டர் புராணச் செய்யுட்கள் ஈண்டுச் சிந்திக்கற்பாலன. (54)





	 	 	 	 கையர் மாளவு நீற்றினாற் கவுரியன் றேயம்

		உய்வ தாகவு மின்றுநும் மருளினா லொலிநீர்

		வையை நாடன்மேல் வெப்புநோய் வந்ததா லதனை

		ஐய தீர்த்திடல் வேண்டுமென் றடியில்வீழ்ந் திரந்தார்.



(இ - ள்.) ஐய - ஐயனே, இன்று நும் அருளினால் - இன்று

நுமது திருவருளினால், கையர் மாளவும் - கீழ்மக்களாகிய சமணர்கள்

அழியவும், கவுரியன் தேயம் நீற்றினால் உய்வது ஆகவும் -

பாண்டியன் நாடானது திருநீற்றினால் உய்தி பெறுதலை அடையவும்,

ஒலிநீர்வையை நாடன்மேல் வெப்பு நோய் வந்தது - ஒலியினை

யுடையநீர் நிறைந்த வையை நாடனாகிய பாண்டியன் உடலில்

வெப்பு நோய்வந்த டைந்தது; அதனைத் தீர்த்திடல்வேண்டும் என்று

- அப்பிணியை நீக்கியருள வேண்டுமென்று, அடியில் வீழ்ந்து

இரந்தார் - திருவடியில் வீழ்ந்து குறையிரந்தனர்.

ஒலி நீர் வையைக்கு அடை. ஆல், அசை. (55)





	 	 	 	 இரந்த வன்பருக் கன்னதா கென்றருள் சுரந்து

		பரந்த நித்தில யானமேற் பனிக்கதிர் மருமான்

		சுரந்த ணிப்பலென் றேகுவா னொத்துமெய்ச் சுருதி

		புரந்த ளிப்பவர் பாண்டியன் கோயிலிற் புகுவார்.



(இ - ள்.) மெய்ச்சுருதி புரந்து அளிப்பவர் - உண்மையாகிய

மறைகளைப் பாதுகாத்தளிப்பவராகிய பிள்ளையார், இரந்த

அன்பருக்கு அன்னது ஆக என்று அருள் சுரந்து - அங்ஙனங்

குறையிரந்த அன்பருக்கு அங்ஙனமே ஆகுக என்று அருள் கூர்ந்து,

பரந்த நித்திலயானமேல் - ஒளி பரந்த முத்துச்சிவிகையிலேறி யருளி,

பனிக்கதிர் - குளிர்ந்த ஒளியினையுடைய சந்திரன், மருமான் சுரம்

தணிப் பல் என்று ஏகுவான் ஒத்து - தனது வழித்தோன்றலாகிய

பாண்டியனது வெப்பு நோயைத் தணிப்பேனென்று கருதிப்போதல்

போல, பாண்டியன் கோயிலில் புகுவார் - பாண்டியனது

மாளிகையுட் போவாராயினர்.

ஆகென்று, அகரம் தொக்கது. ஏகுவான் தொழிற்பெயர்.

சுருதியைப் பாதுகாப்பவர் என்பதனை "நான்மறையின் தனித்

துணையை" என்பதனாலு மறிக. (56)





	 	 	 	 	 		 	 	 வாயி லெங்கணுங் தூபமு மங்கல விளக்குந்

		தோய கும்பமுங் கொடிகளுஞ் சுண்ணமுந் துவன்றச்

		சேய காகள வொலிமன்னன் செவிப்புலன் சுவைப்பக்

		கோயி லெய்தினா ரமணர்தங் கோளரி யனையார்.



(இ - ள்.) வாயில் எங்கணும் - வாயில்கள் எங்கும், தூபமும்

மங்கல விளக்கும் - தூபங்களும் மங்கல விளக்குகளும்,

தோயகும்பமும் - நீர் நிறைந்த குடங்களும், கொடிகளும் சுண்ணமும்

துவன்ற - கொடிகளும் சுண்ணப் பொடிகளும் நெருங்கவும், சேய

காகள ஒலி - சேய்மையிலுள்ள திருச்சின்ன ஒலியாகிய அமுதினை,

மன்னன் செவிப்புலன் சுவைப்ப - பாண்டியனது செவிப் புலனானது

சுவையுடன் அருந்தவும், அமணர் தம் கோளரி அனையார் -

சமணர்களாகிய யானைகட்குச் சிங்கம் போன்ற பிள்ளையார், கோயில் எய்தினார் - அரசனது மாளிகையை அடைந்தனர்.

தோயம் - நீர். சேயகாகளம் - பொன்னாற் செய்தமையின்

செம்மையுடைய காகளம் என்றுமாம். (57)





	 	 	 	 காவ லோன்மருங் கிட்டதோர் கதிர்மணித் தவிசின்

		மேவி னாரவா நோக்கினான் மீனவன் றெளிந்து

		வாவி தாழ்செழுந் தாமரை யெனமுக மலர்ந்து

		பாவி யேன்பிணி தணித்தெனைப் பணிகொண்மி னென்றான்.



(இ - ள்.) காவலோன் மருங்கு இட்டது ஓர் கதிர்மணித்

தவிசில் மேவினார் - அரசன் பக்கத்தில் இட்டதாகிய ஒளி

பொருந்திய மணிகளழுத்திய ஒருதவி சின்கண் இருந்தனர்; அவர்

நோக்கினால் மீனவன் தெளிந்து - அவரது பார்வையினாற்

பாண்டியன் தேறி, வாவிதாழ் செழுந்தாமரை என - தடாகத்திற்

றங்கிய செழுந்தாமரை மலரென, முகமலர்ந்து -

முகமலர்ச்சியுடையவனாய், பாவியேன் பிணி தணித்து - பாவியாகிய

எனது நோயைத் தணித்து, எனைப் பணிகொள்மின் என்றான் -

என்னை அடிமையாக்கிக் கொள்வீர் என்று குறையிரந்தனன்.

அவர் மேவினார் எனவும், மீனவன் நோக்கினான் எனவும்

கூட்டியுரைத்தலுமாம். பிள்ளையாரைத் தரிசித்தமையாலும் அவரது

அருள் நோக்கத்தாலும் சிறிது பிணி தவிர்ந்து அறிவு தெளிந்தான்

என்க. (58)





	 	 	 	 புலைத்தொ ழிற்குவித் தயினோர் கேட்டுளம் புழுங்கிக்

		கலைத்த டங்கட னீந்திய காவலோ யுன்றன்

		வலப்பு றத்துநோ யிவரையு மற்றைநோ யெமையுந்

		தொலைத்தி டப்பணி யென்றனர் கைதவன் சொல்வான்.



(இ - ள்.) புலைத்தொழிற்கு வித்தாயினோர் - கொல்லுதல்

முதலிய இழி தொழிலுக்கு விதையாயுள்ள சமணர்கள், கேட்டு உளம்

புழுங்கி - அதனைக்கேட்டு உள்ளம் வெந்து, கலைத்தடம் கடல்

நீந்திய காவலோய் - நூல்களாகிய பெரிய கடலை நீந்திக்

கரைகண்ட மன்னனே, உன்றன் வலப்புறத்து நோய் இவரையும் -

உனது வலப்பக்கத்திலுள்ள நோயினை இவரையும், மற்றை நோய்

எமையும் - இடப் புறத்து நோயினை எம்மையும், தொலைத்திடப்

பணி என்றனர் - நீக்குதற்குக் கட்டளை யிடுவாயாக வென்றனர்;

கைதவன் சொல்வான் - பாண்டியன் கூறுவா னாயினன்.

ஆடவ ருடம்பின் வலப்புறத்து நோய் வலிதும் இடப்புறத்து

நோய் எளிதுமாம் என்னும் மருத்து நூற் கொள்கையுணர்ந்து

இங்ஙனம் கூறினர் போலும். வலப்புறத்து நோய் தொலைத்திட

இவரையும் மற்றைநோய் தொலைத்திட எம்மையும் பணி யென்றனர்

எனக் கூட்டியுரைக்க. (59)





	 	 	 	 அனைய செய்திரென் றிசையுமுன் சமணரு* மசோகன்

	றனைநி னைந்துகைப் பீலியாற் றடவியுங் கரத்துக்

		கனைகொ ளாலிநீர் சிதறியு நெய்சொரி கனல்போற்

		சினவி மேலிடக் கண்டனர் தீர்ந்திடக் காணார்.

	 	 		 (இ - ள்.) அனைய செய்திர் என்று இசையுமுன் -

அங்ஙனமே செய்யு மென்று உடன்படுமுன்னே, சமணரும்

அசோகன் தனை நினைந்து - அமணர்களும் அருகனை நினைந்து,

கைப்பீலியால் தடவியும் - கையிலுள்ள மயிற் பீலியினால்

தடவியும்,கரத்துக் கனைகொள் நீர் ஆலி சிதறியும் -

கமண்டலத்திலுள்ள ஒலித்தலைக் கொண்ட நீர்த்துளியினைச்

சிதறியும், நெய் சொரி கனல்போல் - (அவற்றால் அந்நோய்) நெய்

சொரிந்த நெருப்புப்போல, சினவி மேலிடக் கண்டனர் - சினந்து

மேலிடுதலைக் கண்டாரேயன்றி, தீர்ந்திடக் காணார் - நீங்கக்

கண்டிலர்.

அசோகன் - அசோக மரத்தின் நிழலில் இருக்கும் அருக

தேவன். கரகம் என்பது கரம் என விகாரமாயிற்று. ஆலி - நீர்த்துளி.

(60)



* * *



(பா - ம்.) * இசைத்தலுமமணரும்.





	 	 	 	 தீயர் மானமிக் குடையராய்ச் செருக்கழிந் திருப்பப்

		பாய கேள்வியோர் புண்ணியப் பையுணீ றள்ளிக்

		காயு நோயது தணித்திடக் கருதினா ரதனை

		மாய நீறென விலக்கினார் மாயை செய்தழிவார்.

	 	 		 (இ - ள்.) தீயர் - அக்கொடியவர், மானம் மிக்குடையராய் -

மிகுதியும் மானமுடையவராய், செருக்கு அழிந்து இருப்ப - இறுமாப்பு

அழிந்து வாளாவிருப்ப, பாயகேள்வியோர் - பரந்த நூற்புலமையுடைய பிள்ளையார், புண்ணியப் பையுள் நீறு அள்ளி - அறவடிவினதாகிய

பையுளுள்ள திருநீற்றினை அள்ளி, காயும் நோயது தணித்திடக்

கருதினார் - வெதுப்புகின்ற நோயினை நீக்கக் கருதினார்; அதனை

மாயநீறு என - அதனை மாயநீறு என்று கூறி, மாயை செய்து

அழிவார் விலக்கினார் - வஞ்சகம் புரிந்து அழியும் அவ்வமணர்

தடுத்தனர்.

புண்ணியப்பை - நீற்றுப்பை. நோயது, அது பகுதிப்பொருள்

விகுதி கருதினாராக அதனை என்க. மாயநீறு - பொய்யாகிய நீறு;

நீறு அல்லது. (61)





	 	 அண்ட நாயகன் றிருமடைப் பள்ளிநீ றள்ளிக்

கொண்டு வாருமென் றருமறைக் கவுணியர் கூறக்

கண்டு காவல ரேவலர் கைக்கொடு வந்தார்

வண்டு லாவுதார் வழுதிநோய் தணிப்பவர் வாங்கி.

(இ - ள்.) அண்டநாயகன் திருமடைப்பள்ளி நீறு -

தேவநாயகனாகிய சோமசுந்தரக் கடவுளின் திருமடைப்பள்ளியிலுள்ள சாம்பலை, அள்ளிக்கொண்டு வாரும் என்று - அள்ளிக்கொண்டு

வாருங்களென்று, அருமறைக் கவுணியர் கூற - அரிய தமிழ்மறை

பாடும் பிள்ளையார் கூறியருள, காவலர் ஏவலர் கண்டு - மன்னன்

ஏவலாளர் அதனைக்கேட்டு, கைக்கொடு வந்தார் - கையிலள்ளிக்

கொண்டு வந்தனர்; வண்டு உலாவுதார் வழுதிநோய் தணிப்பவர்

வாங்கி - வண்டுகள் உலாவும் மலர் மாலையை யணிந்த

பாண்டியனது பிணியினை நீக்கும் பிள்ளையார் அதனை வாங்கி.

அண்டர் நாயகன் என்பது அண்ட நாயகன் என்றாயிற்று;

அண்டங்கட்கு நாயகன் என்றுமாம். (62)





	 	 மெய்யி லிட்டனர் வருடலும் வெஞ்சுரந் துறந்த

மையில் சிந்தையோர் வெகுளியிற் றணிந்தது வாசஞ்

செய்த தண்பனி நீர்விரைச் சந்தனந் திமிர்ந்தால்

எய்து தண்மைய தாயின திறைவலப் பாகம்.

(இ - ள்.) மெய்யில் இட்டனர் வருடலும் - பாண்டியனது

உடம்பில் இட்டுத்தடவியவளவில், வெஞ்சுரம் - அக்கொடிய வெப்பு

நோய், துறந்தமை இல் சிந்தையோர் வெகுளியில் தணிந்தது -

முற்றத்துறந்த குற்றமில்லாத சிந்தை யினையுடையோர் சினம்போல

விரையத் தணிந்தது; இறை வலப்பாகம் - (ஆதலால்) அரசனது

வலப்பாகம், வாசம் செய்த தண் பனிநீர் விரைச் சந்தனம்

திமிர்ந்தால் - மணம் வீசிய குளிர்ந்த பனி நீரிற் குழைத்த

மணமுடைய சந்தனத்தைப் பூசினால், எய்து தண்மையது ஆயினது - உண்டாகும் குளிர்ச்சியை உடையதாயிற்று.

இட்டனர், முற்றெச்சம். வெஞ்சுரம் தணிந்தது எனக்கூட்டுக.

நற்குணங்களின் முடிவில் நின்ற துரந்தோரிடத்து ஒரோ வழி வெகுளி யுண்டாயின் அது மெய்யுணர்வால் அப்பொழுதே அழியுமாதலின்

‘துறந்த மையில் சிந்தையோர் வெகுளியில் தணிந்தது’ என்றார்;

"குணமென்னுங் குன்றேறி நின்றார் வெகுளி

கணமேயுங் காத்த லரிது"



என்னும் குறளும், அதற்குப் பரிமேலழகர் வரைந்த உரையுங்

காண்க. (64)





	 	 பொழிந்த தண்மதுத் தார்புனை பூழியர் கோனுக்

கிழிந்த செய்கையர் கைதொட வெரியிடு சுரத்தாற்

சழிந்த துன்பமுங் கவுணியர் கைதொடக் சுரந்தீர்ந்

தொழிந்த வின்பமு மிருவினை யொத்தபோ லொத்த.

(இ - ள்.) தண் மதுப்பொழிந்த தார்புனை பூழியர்கோனுக்கு -

தண்ணிய தேனைப் பொழியும் மாலை யணிந்த பாண்டியர்

மன்னனுக்கு, இழிந்த செய்கையர் தொட - இழிந்த தொழிலை

யுடைய சமணர்கள் கைதொட, எரிஇடு சுரத்தால் கழிந்த துன்பமும் -

அனல் போலக் காந்தும் வெப்பு நோயால் மிகுந்த துன்பமும்,

கவுணியர் கைதொட - பிள்ளையார் திருக்கரந்தொடுதலால், சுரம்

தீர்ந்து ஒழிந்த இன்பமும் - வெப்பு நோய் நீங்கி ஒழிதலாகிய

இன்பமு, இருவினை ஒத்தபோல் ஒத்த - இரண்டு வினைகளுந்

தம்முளொத்தன போல ஒத்தன.

தொட - தொடுதலால். கழிந்த - மிக்க; கழி என்னும்

உரியடியாக வந்த பெயரெச்ச வினை. ஒழிந்த, பெயரெச்சம் காரணப்

பொருட்டு. ஒத்த, அன்பெறாத பலவறி சொல். துன்பமும் இன்பமும்

ஒத்த என்றது அமணர் தொட்ட பாகத்து எத்துணைத் துன்பம்

மிகுந்ததோ அத்துணை இன்பம் பிள்ளையார் தொட்ட பாகத்து

மிகுந்தது என இரண்டும் அளவால் ஒத்தமை கூறியவாறாம்.

இருவினை யொப்பு என்பதற்கு நல்வினையும் தீவினையும்

ஓரளவினவாதல் என ஒரு சாரார் பொருள் கூறுவராகலின்

அம்முறைபற்றி ‘இருவினை யொத்தபோல்’ என்றாார்.

"மன்னவன் மொழிவா னென்னே மதித்தவிக் கால மொன்றில்

வெந்நர கொருபா லாகும் வீட்டின்ப மொருபா லாகும்

துன்னுநஞ் சொருபா லாகுஞ் சுவையமு தொருபா லாகும்

என்வடி வொன்றி லுற்றே னிருதிறத் தியல்பு மென்பான்"



என்னும் பெரிய புராணச் செய்யுளும் நோக்குக. (65)





	 	 ஐய விச்சுர மாற்றரி தாற்றரி தென்னா

வையை நாடவன் வல்லமண் மாசுதீர்ந் தடியேன்

உய்ய வேண்டுமே லதனையு மடிகளே யொழித்தல்

செய்ய வேண்டுமென் றிரந்தனன் சிரபுரக் கோனை.

(இ - ள்.) வையை நாடவன் - வையை நாட்டினையுடைய

பாண்டியன் ஐய - ஐயனே, இச்சுரம் ஆற்றரிது ஆற்றரிது என்னா -

இவ்வெப்பு நோய் பொறுத்தற் கரியது பொறுத்தற்கரியது என்று கூறி,

வல் அமண் மாசு தீர்ந்து அடியேன் உய்யவேண்டுமேல் - வலிய

அமணர்களின் சார்பாயுள்ள குற்றத்தினின்றும் நீங்கி அடியேன்

பிழைக்க வேண்டுமானால், அதனையும் அடிகளே ஒழித்தல்

செய்யவேண்டும் என்று - அவ்விடப்புறத்து வெம்மையையும்

அடிகளே நீக்கியருள வேண்டு மென்று, சிரபுரக்கோனை

இரந்தனன் - காழி வேந்தனைக் குறையிரந்து வேண்டினன்.



அடுக்கு அச்சப் பொருட்டு. ஒழித்தல் செய்ய - ஒழிக்க. (66)





	 	 பிள்ளை யாரிடப் பாகமும் பண்டுபோற் பெருமான்

வெள்ளை நீறுதொட் டங்கையா னீவுமுன் மேனாள்

உள்ள கூனொடு வெப்புநோ யொழிந்துமீ னுயர்த்த

வள்ளன் மாசறக் கடைந்தவிண் மணியெனப் பொலிந்தான்.

(இ - ள்.) பிள்ளையார் - ஆளுடைய பிள்ளையார்,

இடப்பாகமும் பண்டு போல் பெருமான் வெள்ளை நீறு தொட்டு -

இடப்புறத்தையும் முன்போலவே இறைவன் வெண்ணீற்றினைத்

தொட்டு, அடங்கையால் நீவுமுன் - அகங்கையாற் றடவிய வளவில்,

மேல்நாள் உள்ள கூனொடு வெப்பு நோய் ஒழிந்து - முன்னரே

இருந்த உடற் கூனுடன் வெப்பு நோயும் நீங்கி, மீன் உயர்த்தவள்ளல்

- மீனக் கொடி யுயர்த்திய வள்ளலாகிய பாண்டியன், மாசுஅறக்

கடைந்த விண்மணி எனப் பொலிந்தான் - குற்றம் நீங்கக்

கடையப்பட்ட சூரியனைப்போல விளங்கினான்.

பண்டு - காலத்தின் சேய்மையைக் குறியாது சிறிது முன்

என்னும் பொருளில் வந்தது. விண்மணி - ஆதித்தன்; ஆதித்தனிலும்

சிறந்து விளங்கினான் என்பார் ‘மாசறக் கடைந்த விண்மணி’

என்றார். (67)





	 	 [அறுசீரடியாசிரிய விருத்தம்]

அன்னதொரு காரணத்தாற் சவுந்தரிய

பாண்டியனென் றாகி யன்ன

தென்னவர்கோன் கவுணியர்கோன் றிருநோக்காற்

பரிசத்தாற் றெருட்டும் வாக்காற்

பொன்னடிதாழ்ந் தைந்தெழுத்து முபதேசப்

பேறடைந்த பொலிவால் வஞ்சந்

துன்னமணர் நெறியிகழ்ந்து தொல்வேத

நெறியடைந்து தூய னானான்.

(இ - ள்.) அன்னதென்னவர் கோன் - அந்தப் பாண்டியர்

பெருமான், அன்னது ஒரு காரணத்தால் - அந்தக் கூன் நீங்கிய ஒரு

காரணத்தினால், சவுந்தரிய பாண்டியன் என்று ஆகி - சவுந்தரிய

வழுதி என்னும் பெயருடையனாய், கவுணியர் கோன் திருநோக்கால்

பரிசத்தால் - கவுணியர் பெருமானது திருப் பார்வையினாலும்

தொடுதலினாலும், தெருட்டும் வாக்கால்- மெய்ப்பொருளைத்

தெளிவிக்குந் திருவார்த்தையினாலும் பொன் அடி தாழ்ந்து - அவர்

பொன்போலுந் திருவடியில் வீழ்ந்து வணங்கி, ஐந்தெழுத்தும்

உபதேசப் பேறு அடைந்த பொலிவால் - திரு வைந்தெழுத்தையும்

உபதேசிக்கப் பெறுதலை யடைந்த விளக்கத்தாலும், வஞ்சம் துன்

அமணர் நெறி இகழ்ந்து - வஞ்சஞ் செறிந்த சமணர்கள் பொய்

நெறியை இகழ்ந்து, தொல் வேதநெறி அடைந்து தூயன் ஆனான்

- பழைய வேதநெறியினை அடைந்து புனிதனானான்.

திருஞானசம்பந்தப் பெருமானின் திரு நோக்கம் முதலாயின

வெல்லாம் பாண்டி வேந்தன் பாசத்தைப் போக்கும் தீக்கைகளாயின

என்பார் ‘கவுணியர் கோன் திருநோக்கால் பரிசத்தால் தெருட்டும்

வாக்கால்’ என்றார்.

"பலவிதமா சான்பாச மோசனந்தான் பண்ணும்

படிநயனத் தருள்பரிசம் வாசகமா னதமும்

அலகில்சாத் திரம்யோக மவுத்தி ராதி

அநேகமுள"



என்னும் சிவஞான சித்தியால் நயனதீக்கை, பரிச தீக்கை,

வாசக தீக்கை என்பவற்றின் உண்மை காண்க. பொன்னடி தாழ்ந்து

வாக்கினாலே உபதேசப் பேறடைந்த பொலிவால் என்று இயைத்

துரைத்தலுமாம். ‘தொல்’ என்பது வேதத்திற்கும் வேத நெறியாகிய

சைவத்திற்கும் அடையாதலே யன்றி, அவனும் அவன் குலத்தினரும்

தொன்று தொட்டுக் கைக்கொண்டு ஒழுகிய வேதநெறி என்னும்

பொருடுமாம். (68)

ஆகச் செய்யுள் 3173.



* * *





	 	 அறுபத்துமூன்றாவது சமணரைக் கழுவேற்றிய படலம்





[அறுசீரடியாசிரிய விருத்தம்]

பஞ்சவ னடைந்த நோயைப் பாலறா வாயர் தீர்த்து

நஞ்சணி கண்ட னீறு நல்கிய வண்ணஞ் சொன்னேம்

அஞ்சல ராகிப் பின்னும் வாதுசெய் தடங்கத் தோற்ற

வஞ்சரைக் கழுவே றிட்ட வண்ணமுஞ் சிறிது சொல்வாம்.



(இ - ள்.) பால் அறாவாயர் - பால்மணம் நீங்காத

திருவாயினையுடைய ஆளுடைய பிள்ளையார். பஞ்சவன் அடைந்த

நோயைத் தீர்த்து - பாண்டியன் அடைந்த வெப்பு நோயை நீக்கி,

நஞ்சு அணிகண்டன் நீறு நல்கியவண்ணம் சொன்னேம் -

நஞ்சினையணிந்த திருமிடற்றினையுடைய இறைவனது திருநீற்றினை

(அவனுக்கு) அளித்தருளிய திருவிளையாடலைக் கூறினேம்; பின்னும்

அஞ்சலராகி - மீண்டும் அஞ்சாதவராய், வாது செய்து அடங்கத்

தோற்ற வஞ்சரை - வாது புரிந்து ஒரு சேரத் தோல்வியுற்ற

வஞ்சகராகிய சமணரை, கழு ஏறிட்ட வண்ணமும் - கழுவில்

ஏற்றிய திருவிளையாடலையும், சிறிது சொல்வாம் - சிறிது கூறுவாம்.

தாம் ஏவிய மந்திரத் தீயானது பிள்ளையார் திருமடத்திற்

செல்லாமையும், தாம் திருமடத்தில் இட்ட சடத்தீயால்

பாண்டியனுக்கு வெப்பு நோய் உண்டானமையும், தம்மால்

தீர்க்கலாகாத அந்நோயைப் பிள்ளையார் தீர்த்தமையும் கண்டு

வைத்தும் அஞ்சிற்றிலராய் வாதிட்டனர் என அவரது தறுகண்மை

மிகுதி கூறுவார் ‘அஞ்சலராகி’ என்றார். ஏறிட்ட - ஏற்றிய. (1)





	 	 தென்னவன் றேவி யாரு மமைச்சருட் சிறந்த சிங்கம்

அன்னவன் றானுங் காழி யந்தண ரடியில் வீழ்ந்தெம்

மன்னவன் வெப்புங் கூனும் பாசமு மாற்றி னீரே

இன்னமு மடியேம் வேண்டுங் குறைசெயத் தக்க தென்றார்.



(இ - ள்.) தென்னவன் தேவியாரும் - பாண்டியன்

தேவியாராகிய மங்கையர்க் கரசியாரும், அமைச்சருள் சிறந்த

சிங்கம் அன்னவன் தானும் - மந்திரிகளுள் மேம்பட்ட சிங்கத்தினை

ஒத்த குலச்சிறையாரும், காழி அந்தணர் அடியில் வீழ்ந்து - சீகாழிப்

பதியில் திருவவதாரஞ் செய்தருளிய அந்தணராகிய ஆளுடைய

பிள்ளையார் திருவடியில் விழுந்து வணங்கி, எம்மன்னவன் வெப்பும்

கூனும் பாசமும் மாற்றினீர் - எம் அரசனுடைய வெப்பு நோயையும்

உடல் வளைவையும் பாசத்தினையும் போக்கியருளினீர்; இன்னமும்

அடியேம் வேண்டும் குறை செயத்தக்கது என்றார் - இன்னும் அடியேங்கள் விரும்பும் குறையினை முடிக்கக் கடவீராக என்று

இரந்து வேண்டினர்.

இனி என்னும் இடைச் சொல் அம் பெற்று இன்னம் என்றாயது.

குறை - முடிக்கப்படும் பொருள்;

	 	 "பயக்குறை யில்லைத்தம் வாழுநாளே"



என்னும் புறப்பாட்டடியில் இஃது இப் பொருட்டாதல் காண்க.

செயத்தக்கது - முடிப்பது; "மறப்பதறிவிலென் கூற்றுக்களே" என்புழிப்

போல் துவ்விகுதி வியங்கோளில் வந்தது. (2)





	 	 	 	 கன்னிநா டெங்கு மிந்தக் காரமண் காடு மூடித்

		துன்னின திதனை யின்னே துணித்திடல் வேண்டு மென்றார்

		அன்னவ ரால வாயார் திருவுள்ள மறிவே னென்னா

		உன்னிய மனத்த ராகி யொய்யெனக் கோயில் புக்கார்.

	 	 		 (இ - ள்.) கன்னி நாடு எங்கும் இந்தக் கார் அமண் காடு

மூடித் துன்னினது - இக் கன்னி நாடு முற்றும் இந்தக் கரிய சமண்

காடு மூடிச் செறிந்தது; இதனை இன்னே துணித்திடல் வேண்டும்

என்றார் - இக்காட்டினை இப்பொழுதே வெட்டி யழிக்க வேண்டு

மென்று கூறினர்; அன்னவர் - அவ்வாளுடைய பிள்ளையார், ஆல

வாயார் திருவுள்ளம் அறிவேன் என்னா - திருவாலவாயுடையார்

திருவுள்ளக் கிடையை அறிவேனென்று, உன்னிய மனத்தராகி -

கருதிய உள்ளத்தை யுடைய வராய், ஒய்யெனக் கோயில் புக்கார் -

விரைந்து திருக் கோயிலுட் புகுந்தனர்.

காடு என்றதற் கேற்பத் ‘துணித்திடல் வேண்டும்’ என்றார்.

ஒய்யென, விரைவுக் குறிப்பு. (3)





	 	 	 	 அவ்விரு வோருங்* கூட வடைந்துபொற் கமலம் பூத்த

		திவ்விய தீர்த்தந் தோய்ந்து சேனெடுங் கண்ணி பாக

		நவ்வியங் கமலச் செங்கை நாதனைத் தாழ்ந்து வேந்தன்

		வெவ்விய வெப்பு நீத்தார் தொழுதிது வினவு கின்றார்.

	 	 		 (இ - ள்.) அவ்விருவோரும் கூட அடைந்து -

அவ்விருவரும் உடன் வரச் சென்றருளி, பொன் கமலம் பூத்த -

பொற்றாமரை மலர்ந்த, திவ்விய தீர்த்தம் தோய்ந்து - திப்பிய

தடாகத்தில் நீராடி, சேல் நெடுங் கண்ணி பாகம் - மீன் போன்ற

நீண்ட கண்களையுடைய உமையினை ஒரு கூற்றிலுடைய, நவ்வி அம்

கமலச் செங்கை நாதனை - மானை அழகிய தாமரை போன்ற சிவந்த

திருக்கரத்திலேந்திய இறைவனை, தாழ்ந்து -பணிந்து, வேந்தன்

வெவ்விய வெப்பு நீத்தார் - மன்னனது கொடிய வெப்பு நோயை

நீக்கியருளிய பிள்ளையார், தொழுது இது வினவு கின்றார் -

வணங்கி இதனை வினவுகின்றார்.

கூட - உடன் வர. திவ்வியம் - தெய்வத்தன்மை. நீத்தார்,

வினைப்பெயர். (4)



* * *



(பா - ம்.) * அவ்விரு பேரும்.





	 	 	 	 			 	 	 காயமே யொறுத்து நாளுங் கைதவம் பெருக நோற்கும்

		பேயரை யிம்மை யோடு மறுமையும் பேறற் றாரை

		நீயுரை செய்த வேத வேள்வியை நிந்தை செய்யுந்

		தீயரை யொறுத்தல் செய்யத் திருவுளஞ் செய்தி யென்றார்.



(இ - ள்.) காயமே ஒறுத்து நாளும் கைதவம் பெருக

நோற்கும் பேயரை - உடலை வருத்தி எஞ்ஞான்றும் வஞ்சகமே

வளர நோற்கும் பேய்போல்வாரும், இம்மையோடு மறுமையும் பேறு

அற்றாரை - இம்மைப் பயனையும் மறுமைப் பயனையும் இழந்தவரும்,

நீ உரை செய்த - நீ திருவாய் மலர்ந்தருளிய, வேத வேள்வியை

நிந்தை செய்யும் தீயரை - மறையையும் (அதன்கட் கூறப்படும்)

வேள்வியையும் நிந்தனை புரியும் தீயவருமாகிய சமணர்களை,

ஒறுத்தல் செய்யத் திருவுளம் செய்தி என்றார் - ஒறுப்பதற்குத்

திருவுளம் புரிய வேண்டு மென்று இரந்தனர்.

உடம்பினை ஒறுத்து வஞ்சம் பெருக அவர்கள் புரியும்

தவத்தின் பயன் உடலை யொறுத்தலால் இம்மைப் பயனையும்

வஞ்சம் பெருகலால் மறுமைப் பயனையும் இழத்தலன்றிப் பிறிதில்லை

என்றார். வேத வேள்வியை நிந்தை செய்யுந் தீயர் என்ற கருத்தினை,

	 	 "வேத வேள்வியை நிந்தனை செய்துழல்

			ஆத மில்லி யமணொடு தேரரை

			வாதில் வென்றழி கத்திரு வுள்ளமே

			பாதி மாதுட னாய பரமனே

			ஞால நின்புக ழேமிக வேண்டுந் தென்

			 			ஆல வாயி லுறையு மெம் மாதியே"



எனப் பிள்ளையார் பாடியருளிய திருப்பதிகத்திற் காண்க.

பதிகத்தில் தேரரையும் குறித்திருப்பது சிந்தித்தற் குரியது. (5)





	 	 	 	 வெம்மத வேழங் காய்ந்த விடையவர் விசும்பிற் சொல்வார்

		எம்மனோ ராவீர் நுங்கட் கிசைந்ததே யெமக்கும் வேண்டுஞ்

		சம்மத மதனால் வெல்லத் தக்கவ ராக நீரே

		அம்மத முடையார் தோற்கத் தக்கவ ராக வென்றே.



(இ - ள்.) வெம்மத வேழம் காய்ந்த விடையவர் -

கொடியமதமயக்க முடைய யானையைக் கொன்ற

இடபவூர்தியினையுடைய இறைவர், விசம்பில் சொல்வார் -

வானின்கண் அசரீரியாகக் கூறுவார், எம்மனோராவீர் - எமது அடியார்களே, நுங்கட்கு இசைந்ததே - நுங்கள் கருத்துக்குப்

பொருந்திய தொன்றே, எமக்கும் வேண்டும் சம்மதம் - எமக்கும்

வேண்டிய உடன் பாடு; அதனால் நீரே வெல்லத்தக்கவராக -

அதனால் நீங்களே வெல்லத் தக்கவராக, அம்மத முடையார் -

அந்தச் சமண் மதமுடையார், தோற்கத் தக்கவராக என்று -

தோல்வி பெறத் தக்கவராக என்று கூறியருளி.

எம்மனோர் - எமர்; எம் அடியார். அம்மத முடையார் -

அந்தத் தருக்கினை யுடையார் என்றுமாம். (6)





	 	 எம்மொழி தேறி னீர்போ யிறைமக னவையத் தெய்திச்*

செம்மையி லாரை வாது செய்திர்நீ ரனையார் தோற்று

வெம்முனைக் கழுவி லேறி விளிகுவ ரென்னக் கேட்டு

மைம்மலி களத்தான் மைந்தர் தொழுதுதம் மடத்திற்

போந்தார்.

(இ - ள்.) எம்மொழி தேறினீர் - எமது மொழியாகிய

வேதாகமங்களைத் தெளிந்தவர்களே, நீர் போய் - நீவிர் சென்று,

இறைமகன் அவையத்து எய்தி - பாண்டி மன்னன் அவையினை

அடைந்து, செம்மையிலாரை வாது செய்திர் - ஒழுக்கமில்லாத

அச்சமணருடன் வாதம் புரிமின்; அனையார் தோற்று - அவர்

தோல்வியுற்று, வெம்முனைக் கழுவில் ஏறி விளிகுவர் - கூரிய

முனையையுடைய கழுவில் ஏறி இறந்து படுவர்; என்ன - என்று

கூறியருள, கேட்டு - அதனைக் கேட்டு, மைம்மலிகளத்தான்

மைந்தர் - கருமை நிறைந்த திருமிடற்றினையுடைய இறைவனது

புதல்வராகிய ஆளுடைய பிள்ளையார், தொழுது - வணங்கி,

தம்மடத்தில் புக்கார் - தமது மடத்திற் புகுந்தருளினார்.



விசும்பிற் சொல்வார் விளிகுவர் என்று சொல்ல என

இயைக்க. (7)





	 	 இருவரு மீண்டு தத்த மிருக்கையிற் போகி யற்றைப்

பருவமங் ககலப் பின்னாட் பாண்டிமா தேவி யாரும்

பெருமதி யமைச்ச ரேறும் பிள்ளையார் மடத்திற் போகி

அருகரை வெல்லுஞ் சூழ்ச்சி யாதென வளந்து தேர்வார்.

(இ - ள்.) இருவரும் மீண்டும் தத்தம் இருக்கையில் போகி -

மற்றை இருவரும் திரும்பித் தங்கள் தங்கள் இருப்பிடஞ் சென்று,

அற்றைப் பருவம் அங்கு அகல - அற்றைப் பொழுது அங்கு நீங்க,

பின்னாள் - மறு நாள், பாண்டி மாதேவி யாரும் -

மங்கையர்க்கரசியாரும், பெருமதி அமைச்சர் ஏறும் - கூர்த்த

மதியினை யுடைய அமைச்சருள் ஏறுபோல்வாராகிய குலச் சிறையாரும், பிள்ளையார் மடத்தில் போகி - ஆளுடைய

பிள்ளையார் திருமடத்திற்குப் போய், அருகரை வெல்லும் சூழ்ச்சி

யாது என - சமணரை வெல்லுதற்குரிய வழியாது என்று, அளந்து

தேர் வார் - ஆராய்ந்து தெளிவாராயினர்.

தேவியாரும் அமைச்சரேறும் ஆகிய இருவரும் எனக் கூட்டி,

இருவரும் இருக்கையிற் போகிப் பின்னாள் மடத்திற் போகி

அளந்துதேர்வார் என முடிக்க. 8





	 	 பேரரு ணிறைந்த காழிப் பெருந்தகை யுடன்போய்த்

தங்கோன்

சீரவை குறுகி யீது செப்புவார் செய்ய கோலாய்

காரமண் காடே யெங்குங் கழியவு மிடைந்த வின்ன +

வேரொடுங் களைந்தாற் சைவ விளைபயி ரோங்கு மென்றார்.

(இ - ள்.) பேர் அருள் நிறைந்த காழிப்பெருந்தகையுடன் போய் - பெரிய அருள் நிறைந்த சீகாழிப் பெருந்தகையாராகிய பிள்ளையாருடன் சென்று, தம் கோன் சீர் அவை குறுகி - தமது அரசனது சிறந்த அவையினை அடைந்து, ஈது செப்புவார் -

இதனைக் கூறுவார்; செய்ய கோலாய் - செங்கோலை யுடையாய்,

கார் அமண்காடே எங்கும் கழியவும் மிடைந்த - கரிய அமண்காடுகளே எங்கும் மிகவும் செறிந்தன; இன்ன வேரொடும் களைந்தால் - இவற்றை வேரோடும் அகழ்ந்தெறிந்தால், சைவ விளைபயிர் ஓங்கும் என்றார் - சைவமாகிய விளையும் பயிரானது ஓங்கி வளருமென்று கூறினர்.

சமண்காட்டைக் களைந்தால் சைவப்பயிர் ஓங்கு

மென்றமையால் இஃது இயைபுருவகவணி. (9)



* * *



(பா - ம்.) * அவையத் தேறி. +மிடைந்ததின்ன.





	 	 	 அவ்வண்ணஞ் செய்வ தேயென் றரசனு மனுச்சை செய்யச்

செவ்வண்ண வெண்ணீற் றண்ண லனுச்சையுந் தெரிந்து

தேயம்

உய்வண்ண மிதுவென் றங்ங னுண்மகிழ்ந் திருந்தார் நீண்ட

பைவண்ண வாரம் பூண்டார் புகழெங்கும் பரப்ப வல்லார்.

	 		 (இ - ள்.) அவ்வண்ணம் செய்வது என்று அரசனும் அணுச்சை

செய்ய அங்ஙனமே செய்கவென்று வேந்தனும் அனுமதிக்க,

செவ்வண்ணம் வெண்ணீற்று அண்ணல் அனுச்சையும் தெரிந்து -

செம்மேனியில் வெண்ணீ றணிந்து இறைவனது உடன்பாட்டையும்

உணர்ந்து, தேயம் உய்வண்ணம் இது என்று உண் மகிழ்ந்து - நாடு

உய்தி பெறுதற்குரிய காலம் இதுவே யென்று மனமகிழ்ந்து, நீண்ட

பைவண்ண ஆரம்பூண்டார் - நீண்ட படத்தையுடைய அழகிய

பாம்பாரமணிந்த இறைவரது, புகழ் எங்கும் பரப்ப வல்லார் அங்ஙன்

இருந்தார் - புகழினை யாண்டும் பரவச் செய்ய வல்லுநராகிய

பிள்ளையார் அங்கு இருந்தருளினார்.

அனுச்சை - அனுமதி. அங்ஙன் - அவ்விடம் என்னும்

பொருட்டு. (10)





	 	 [கலிவிருத்தம்]

அந்த வேலை யருகந்தக் கையரைக்

குந்த வேற்கட் குலமட மாதரும்

மைந்த ராகிய மக்களுங் கண்ணழல்

சிந்த நோக்கி யிகழ்ந்திவை செப்புவார்.

		 (இ - ள்.) அந்த வேலை - அப்பொழுது, அருகந்தக் கையரை

- அருகராகிய கீழ்மக்களை, குந்தவேல் கண் குல மடமாதரும் -

கூரிய வேற்படைபோன்ற கண்களையுடைய அவர் மனைவியரும்,

மைந்தராகிய மக்களும் - புதல்வராகிய மக்களும், கண் அழல் சிந்த

நோக்கி - கண்களில் நெருப்புப் பொறி சிதற நோக்கி, இகழ்ந்து

இவை செப்புவார் - நிந்தித்து இவற்றைக் கூறுவாராயினர்.



அருகந்தர் - அருகர். திண்மையுடையராகிய புதல்வர்களும்

என்றுமாம். (11)





	 	 	 	 		 	 செழியர் கோமகன் மூழ்கிய தீப்பிணி

			கழிய மாற்றும் வலியின்றிக் கற்றிலா

			மழலை வாயொரு மைந்தற்குத் தோற்றுவெம்

			பழிவி ளைத்தீர் பகவன் றமர்க்கெலாம்.



(இ - ள்.) செழியர் கோமகன் மூழ்கிய தீப்பிணி - பாண்டியர்

மன்னன் மூழ்கிய வெப்பு நோயினின்றும், கழிய மாற்றும் வலி இன்றி

- நீங்குமாறு அதனைப் போக்கும் வலியிலீராய், கற்றிலா மழலைவாய்

ஒரு மைந்தற்குத் தோற்று - கல்லாத மழலைச் சொல்லையுடைய

வாயினையுடைய ஒரு பிள்ளைக்குத் தோற்று, பகவன் தமர்க்கெலாம்

வெம்பழி விளைத்தீர் - அருகக் கடவுளின் அடியார்கட்கெல்லாம்

கொடிய பழியை விளைத்தீர்.

சுற்றிலா - ஆசிரியனிடத்து ஓதாத, கல்வி பயிலாத கற்றிலா.

மைந்தன் எனவும் மழலைவாய் மைந்தன் எனவும் கூட்டுக. பகவன் -

ஈண்டு அருக தேவன். தமர் - அடியார். (12)





	 	 	 சாம்ப ராடுஞ் சமயம் புகுந்துவெம்

			பாம்ப ணிந்தவ னேபக வானென

			வேம்ப னுங்கள் விரத நெறியெலாஞ்

			சோம்ப லெய்தத் துறந்தா னிகழ்ந்தரோ.



(இ - ள்.) வேம்பன் - வேப்பமலர் மாலையையுடைய

பாண்டியன், சாம்பர் ஆடும் சமயம் புகுந்து - சாம்பலைப் பூசுஞ்

சமயத்திற் புகுந்து, வெம்பாம்பு அணிந்தவனே பகவான் என -

கொடிய பாம்பினை யணிந்த சிவனே இறைவனென்று கொண்டு,

உங்கள் விரத நெறிஎலாம் சோம்பல் எய்த - உங்கள் விரதநெறி

முற்றும் சோர்வடைய, இகழ்ந்து துறந்தான் - இகழ்ந்து

கைவிட்டான்.

திருநீற்றினை இகழ்ந்துரைக்குங் கருத்தால் 'சாம்பர்' என்றார்.

சாம்பர், ஈற்றுப் போலி. பகவான் - ஆறு குணங்களை யுடையவன்.

பகம் - ஐசுவரியம், வீரியம், புகழ், திரு, ஞானம், வைராக்கியம்

என்னும் அறுகுணங்கள். சோம்பல் - வாடுதல், சமண் சமயத்தைத்

துறந்தான் என்க. அரோ, அசை. (13)





	 	 	 ஏது மக்கு நிலையினி* யென்றவப்

			போது மற்றவர் தம்மைப் புறகிட

			வாது செய்தற் கெழுந்தனர் வஞ்சகர்

			போது மென்னத் தடுத்தனர் பூவைமார்.



(இ - ள்.) இனி உமக்கு நிலை ஏது என்ற அப்போது - இனி

உமக்குப் பற்றுக்கோடு ஏது என்று கூறிய அப்பொழுது, அவர்

தம்மைப் புறகிட வாது செய்தற்கு - ஆளுடைய பிள்ளையாரை அவர்

புறகிடுமாறு வாது செய்தற்கு வஞ்சகர் எழுந்தனர் - அவ்வஞ்சகர்கள்

எழுந்தார்கள்; பூவைமார் போதும் என்னத் தடுத்தனர் - அவர்

மனைவியர் (நீவிர் பெற்ற வெற்றி) போதுமென்று

தடைப்படுத்தினர். (14)



* * *



(பா - ம்.) *நினைவினி. (14)





	 	 செல்வன் மின்க ணுமக்கிது செவ்வியன்

றல்லல் கூர வருந்துன்பத் தாழநாம்

எல்லி கண்ட கனவுண் டிதனையாஞ்

சொல்லு கேமின்று கேண்மெனச் சொல்லுவார்.

(இ - ள்.) செல்லன்மின்கள் - போதலொழியுங்கள்; நுமக்கு

இது செவ்வி அன்று - நுமக்கு இது வெற்றி தருங் காலமன்று; நாம்

அல்லல் கூர அருந் துன்பத்து ஆழ - நாங்கள் கவலைமிகக்

கடத்தற்கரிய துன்பக் கடலுள் அழுந்த, எல்லி கண்ட கனவு உண்டு

- இரவிற் கண்ட கனா உண்டு; யாம் இதனை இன்று சொல்லுகேம் -

யாம் இக்கனவினை இப்பொழுது சொல்லுவேம்; கேண்ம் எனச்

சொல்லுவார் - கேளுங்களென்று கூறுவாராயினர்.

செல்லன்மின்கள், விகுதிமேல் விகுதி வந்தது. செவ்வி -

தருணம். கேண்ம், கேளும் என்னும் வினைமுற்றின் ஈற்றயலுகரம்

கெட்டது. (15)





	 	 [கலி நிலைத்துறை]

இடைய றாதுநம் பாழியும் பள்ளியு மெங்குஞ்

சடையர் முஞ்சியர் சாம்பலர் தாங்கிய சூலப்

படையர் தீவிழிப் புலவுவாய்ப் பாய்பெரும் புலித்தோல்

உடைய ராய்ச்சிலர் வந்துவந் துலாவுதல் கண்டேம்.

(இ - ள்.) இடையறாது - இடைவிடாது, நம் பாழியும் பள்ளியும் எங்கும் - நமது தவச்சாலையும் கோயிலுமாகிய எங்கும், சடையர்

முஞ்சியர் சாம்பலர் - சடையினையுடையராயும் முஞ்சிப்

புல்லையுடையராயும் சாம்பற் பூச்சினை யுடையராயும், தாங்கிய

சூலப்படையர் - சூலப் படையினைத் தாங்கியவராயும், தீவிழி

புலவுவாய் பாய் பெரும் புலித்தோல் உடையராய் - நெருப்புப்

போலும் விழிகளையும் புலால் நாறும் வாயினையுமுடைய

பாய்கின்ற பெரிய புலியின் தோலை ஆடையாக வுடைய வருமாகி,

சிலர் வந்து வந்து உலாவுதல் கண்டேம் - சிலர் வந்து வந்து

உலாவுதலைப் பார்த்தேம்.



பள்ளி - அருகன் கோயில், பாழி - சமண் முனிவர்

இருப்பிடம். தவச்சரலை பள்ளியெனப் படுதலுமுண்டு. முஞ்சி -

ஒருவகைப் புல்; அதனால் அரைஞாண் தரித்துக் கொள்வர்.

தோளிலே சூலப்படையின் குறியினையுடையரும் என்றுமாம் சடை முதலிய வெல்லாம் சைவதாபதக் கோலமாதல் காண்க. (16)





	 	 கன்னி யிற்றுற வன்னங்கள் கணவனிற் றுறவின்

மன்னு மாரியாங் கனைகணூல் வாங்குமக் குசைகள்

என்ன மூவகைப் பெண்டவப் பள்ளிக ளெல்லாஞ்

சின்ன வெண்பிறைக் கோட்டுமா சிதைக்கவுங் கண்டேம்.

(இ - ள்.) கன்னியில் துறவு அன்னங்கள் - மணமில்லாத

கன்னிப் பருவத்திலே துறவுபூண்ட அம்சங்களும், கணவனில் துறவின்

மன்னும் ஆரியாங்கனைகள் - நாயகனோடு கூடியிருக்கும் பொழுதே

துறவில் நிலைபெற்ற ஆரியாங்கனைகளும், நூல்வாங்கும் அக்குசைகள்

என்ன - மங்கல நாண் இழந்து துறவுபூண்ட அக்குசைகளும் என்று

சொல்லப்பட்ட, மூன்று வகைப் பெண் தவப் பள்ளிகளெல்லாம் -

மூன்று வகைப் பெண்களின் தவஞ் செய்யு மிடங்களனைத்தையும்,

சின்னவெண்பிறைக் கோட்டுமா சிதைக்கவும் கண்டேம் - சிறிய

வெள்ளிய பிறைபோன்ற கொம்பினையுடைய யானை ஒன்று

அழிக்கவும் கண்டோம்.

கன்னிப்பருவத்தில் ஆசிரியனிடத்து உபதேசம் பெற்றுத்

துறந்து தவம் பூணும் பெண்கள் அம்சங்கள் எனவும், கணவனுடன்

கூடி இல்லறத்திருக்குங் காலத்து உபதேசம் பெற்றுத் தவம்பூணும்

பெண்கள் ஆரியாங்கனைகள் எனவும், மங்கலநாண் இழந்தபின் உபதேசம் பெற்றுத் துறந்து தவம்பூணும் பெண்கள் அக்குசைகள்

எனவும் வழங்கப்படுவர் என்ப. சின்ன வெண்பிறைக் கோட்டுமா

என்பது பிள்ளையாரைக் குறிப்பினுணர்த்தல் காண்க. (17)





	 	 	 	 முண்டி தஞ்செய்த தலையராய் முறுக்குறி தூங்கு

			குண்டி கைத்தடங் கையராய்க் கோவணம் பிணித்த

			தண்டு தாங்கிய சுவலராய்ச் சடையன்பேர் நாவிற்

			கொண்ட சைத்தன ராயெங்குங் குலாவுதல் கண்டேம்.

	 	 		 (இ - ள்.) முண்டிதம் செய்த தலையராய் - முண்டிதஞ்

செய்த தலையினை யுடையராய், முறுக்கு உறிதூங்கு குண்டிகைத்தடம்

கையராய் - முறுக்கிய உறியிற் றொங்குங் கமண்டலத்தை யுடைய பெரிய கையினை யுடையராய், கோவணம் பிணித்த தண்டு தாங்கிய

சுவலராய் - கோவணங்கட்டிய கோலினைத்தாங்கிய பிடரினை யுடையராய், சடையன் பேர் நாவில் கொண்டு அசைத்தனராய் -

சிவன் பெயரை நாவிற்கொண்டு கூறுபவராய்ப் பலர், எங்கும் குலாவுதல் கண்டேம் - எங்கும் உலாவுதலைப் பார்த்தேம்.

உறியிற் றொங்கும் கமண்டலம் சைவத் துறவிகட்கும்

உண்டென உணர்க;

	 	 "உறித் தாழ்ந்த கரகமும்"



என்பது கலித்தொகை. சடையன் - சிவன்; புறச் சமயத்தார்

சிவபிரானை இங்ஙனங் கூறுதல் பெரு வழக்கு. (18)





	 	 காந்து வெங்கத முடையதோர் கயந்தலை வந்து

சூழ்ந்து கொண்டுநம் மடிகண்மார் கணமெலாந் துரத்தி

ஏந்து பூஞ்சினை யலைந்திட* விரங்கிவண் டிரியப்

பாய்ந்து பிண்டியை வேரொடும் பறிக்கவுங் கண்டேம்.

(இ - ள்.) காந்து வெங்கதம் உடைய தோர் கயந்தலை

வந்து - சுடுகின்ற கொடுஞ் சினமுடைய ஒரு யானைக் கன்று வந்து,

சூழ்ந்து கொண்டு நம் அடிகண் மார் கணமெலாம் துரத்தி -

வளைத்துக் கொண்டு நமது அடிகள் மார் கூட்டங்களை யெல்லாம்

துரத்தி, ஏந்து பூஞ்சினை அலைந்திட - ஏந்திய பூங்கொத்துக்களலையவும், இரங்கி வண்டு இரிய - வண்டுகள்

ஒலித்து நீங்கவும், பாய்ந்து பிண்டியை வேரொடும் பறிக்கவும்

கண்டேம் - பாய்ந்து அசோக மரத்தினை வேரொடும் பறித்தலையும்

பார்த்தேம்.

கயந்தலை - யானைக்கன்று; இது பிள்ளையாரைக் குறிப்பின்

உணர்த்துதல் காண்க. பிண்டி அருகன் உறையுந் தருவாகலின்

அதனை வேரொடும் பறித்தல் என்பது பிள்ளையார் சமண் மதத்தை

அடியுடன் அழிப்பதைக் குறிக்கின்றது. சினை அலைதற்கும் வண்டு

இரிதற்கும் பறித்தல் காரணம்.

	 	 "மழவிடை யிளங்கண் றொன்று வந்துநங் கழகந் தன்னை

			உழறிடச் சிதறி யோடி யொருவருந் தடுக்க வஞ்சி

			விழவொரு புகலு மின்றி மேதினி தன்னை விட்டு

			நிழலிலா மரங்க ளேறி நின்றிடக் கண்டோ மென்பார்"



என்னும் பெரியபுராணச் செய்யுள் காணற்பாலது. (19)



* * *



(பா - ம்.) *சினையலறிட.





	 	 	 	 அந்த மூவிலை வேலினுமயின்முனைக் கழுவின்

பந்தி மீதுநீ ரேறவுங் கண்டுளம் பனிப்பச்

சந்த மார்பகஞ் சேப்பவந் தளிர்க்கரம் புடைத்துக்

கந்த வார்குழல் சோரவுங் கலுழவுங் கண்டேம்.

	 	 		 (இ - ள்.) அந்தம் மூவிலை வேலினும் - இறுதியைத் தரும்

மூவிலைச் சூலங்களிலும், அயில் முனைக் கழுவின் பந்தி மீதும் -

கூரிய முனைகளையுடைய கழுமர வரிசைகளின் மேலும், நீர்

ஏறவும் -நீவிர் ஏறவும், கண்டு உளம் பனிப்ப - அதனைக் கண்டு

எங்கள் உள்ளம் நடுங்க, சந்த மார்பகம் சேப்ப - சாந்தணிந்த

மார்பினிடம் சிவக்குமாறு, அம் தளிர்க்கரம் புடைத்து - அழகிய

தளிர் போன்ற கையினால் அடித்துக் கொண்டு, கந்தவார் குழல்

சோரவும் கலுழவும் கண்டேம் - மணம் பொருந்திய நீண்ட கூந்தல்

சரியவும் அழுது புலம்பவுங் கண்டேம்.

சேப்ப - சிவப்ப. எங்கள் குழல் சோரவும் நாங்கள் மார்பகம்

புடைத்துக் கலுழவும் என்க. (20)





	 	 	 	 தள்ள ருந்திற லிந்திர சாலமோ காதி

			உள்ள விஞ்சையிவ் வெல்லைவந் துதவில வொன்றுங்

			கள்ள ராற்பறி பட்டவோ கனலில்வெந் தனவோ

			வெள்ளங் கொண்டவோ சேமத்திற் கிடப்பவோ விளம்பீர்.

	 	 		 (இ - ள்.) தள் அரும் திறல் இந்திர சாலம் மோக ஆதி

உள்ள விஞ்சை - பிறரால் நீக்குதற் கரிய வலியினையுடைய

இந்திரசாலமும் மோகன முதலாகவுள்ள வித்தைகளும், இவ்வெல்லை

வந்து ஒன்றும் உதவில - இது போது வந்து சிறிதும் உதவில;

கள்ளரால் பறிபட்டவோ - அவை திருடராற் பறிக்கப்பட்டனவோ,

கனவில் வெந்தனவோ - நெருப்பில் வெந்துபட்டனவோ, வெள்ளம்

கொண்டவோ - வெள்ளத்தாற் கொள்ளப்பட்டனவோ, சேமத்தில்

கிடப்பவோ விளம்பீர் - காவலில் வைக்கப்பட்டுக் கிடக்கின்றனவோ

கூறுமின்.

மோகாதி விஞ்சை - மோகனம், ஆகருடணம், வசியம்,

அதிரிச்சியம், அஞ்சனம், தம்பனம், வாதம் என்பன. உதவில

என்றதும் கனவு நிலையாகக் கொள்க. (21)





	 	 	 	 தாவு தீவளர்த் தெழுகரி தன்னையா டரவை

			ஆவை யேவிமுன் னம்மனோர் பட்டது மறிந்தீர்

			காவ லன்பிணி தணித்திலீ ரினிச்செயுங் கருமம்

			யாவ தாகுமோ வதனையு மெண்ணுமி னென்றார்.

	 	 		 (இ - ள்.) தாவு தீ வளர்த்து - தாவுகின்ற நெருப்பினை

வளர்த்து, எழுகரிதன்னை ஆடு அரவை - அதில் எழுந்த

யானையையும் கொல்லுந் தொழிலையுடைய அரவினையும், ஆவை -

பசுவையும், முன் நம்மனோர் ஏவி பட்டதும் அறிந்தீர் - முன்னொரு

காலத்தில் விடுத்து நம்மவர் பட்டதையும் அறிந்தீர்; காவலன்

பிணிதணித் திலீர் - பாண்டியன் வெப்பு நோயையுந் தணித்திலீர்;

இனிச் செயுங் கருமம் யாவது ஆகுமோ - இனிச் செய்யப் போகும்

வினை யாதாய் முடியுமோ, அதனையும் எண்ணுமின் என்றார் -

அதனையுஞ் சிறிது எண்ணிப்பாருங்கள் என்றனர்.

அடு என்னும் முதனிலை நீண்டு ஆடு என்றாயது. கரி, அரவு,

ஆ இவற்றை ஏவினமையை இப்புராணத்து யானை யெய்த படலம்;

நாகமெய்த படலம், மாயப் பசுவை வதைத்த படலம் என்பவற்றில்

முறையே காண்க. பட்டது - எய்தியது; அழிந்தது என்றுமாம்.

முற்காலத்தில் நம்மடிகண்மார் பல மாயங்கள் செய்து

தோல்வியுற்றமையும் அறிவீர், நீவிரும் இப்பொழுது காவலன் பிணி

தணித்திலீர் இனி நீங்கள் செய்யுங் காரியம் உங்கட்கு வெற்றி

தருவது எங்ஙனம் இதனைச் சிந்தித்துப் பாருங்கள் என்றார். (22)





	 	 	 	 இற்றை வைகலுக் கேகன்மி னென்றன ரற

			செற்ற வஞ்சகர் செல்லுவார் திரும்பவுங் கையைப்

			பற்றி யீர்த்தனர் பெண்டிர்சொற் கேட்பது பழுதென்

			றுற்ற தீவினை வழிச்செல்வா ரொளித்தனர் செல்வார்.

	 	 		 (இ - ள்.) இற்றைவைகலுக்கு ஏகல்மின் - இந்த நாளில்

செல்லன்மின், என்றனர் - என்று கூறினர்; அறத்தைச் செற்ற

வஞ்சகர் - அறத்தைக் கொன்ற வஞ்சகராகிய அச்சமணர்;

திரும்பவும் செல்லுவார் - மீளவுஞ் செல்லுவாராயினர், கையைப்பற்றி ஈர்த்தனர் - அவர் கையைப் பிடித்து அம்மகளிர் இழுக்கவும்,

பெண்டிர் சொல் கேட்பது பழுதென்று - மகளிர் சொல்லைக்

கேட்பது பழுதாகுமென்று கருதி, உற்ற தீவினை வழிச் செல்வார்

- வந்தடைந்த தீவினையின் வழியே செல்லுமவர், ஒளித்தனர்

செல்வார் - மறைந்து செல்வாராயினர்.

வைகலுக்கு, வேற்றுமை மயக்கம். ஒரு காரியத்தின்

பொருட்டுச் செல்வாரைச் செல்லன்மின் என்று கூறுதலும்

கையைப்பற்றி ஈர்த்தலும் தீ நிமித்தமாதலுங் காண்க. ஈர்த்தனர்

என்பதை ஈர்க்கவும் என எச்சப்படுத்துக. ஒளித்தனர்,

முற்றெச்சம். (23)





	 	 கொங்க லர்க்குழல் சரிந்திடக் குரத்தியர் பின்னும்

எங்கள் சொற்கொளா தேகுவீர் பரிபவ மெய்தி

உங்க ளுக்கிடை யூறுவந் துறுகெனச் சபித்தார்

அங்க தற்குமஞ் சார்செல்வா ரழியுநா ளடுத்தார்.

(இ - ள்.) குரத்தியர் கொங்கு அலர்க்குழல் சரிந்திடப்

பின்னும் - மனைவி மார் மணம் பொருந்திய மலரையணிந்த கூந்தல்

சரிய மீண்டும், எங்கள் சொல் கொளாது ஏகுவீர் - எங்கள்

சொல்லை ஏற்றுக்கொள்ளாது செல்கின்றீர்; பரிபவம் எய்தி

உங்களுக்கு இடையூறு வந்து உறுக எனச் சபித்தார் - பரிபவம்

உண்டாக உங்களுக்குத் துன்பம் வந்துறக் கடவதென்று

சபித்தனர்; அழியும் நாள் அடுத்தார் அழியுங் காலம் வந்து

பொருந்தப்பெற்ற அச்சமணர்கள், அங்குஅதற்கும் அஞ்சார் - அங்கு

அதற்கும் பயப்படாமல், செல்வார் - போவாராயினர்.

குரத்தியர் - குரவன்மார் மனைவியர். குரத்தியர்

குரவன்மாரைச் சபித்தனரென்க. பின்னும் என்றது முன்பு ஏகன்மின்

என்று கூறிக் கையைப்பற்றி ஈர்த்தமையைத் தழுவி நின்றது. பரிபவம்

- இழிவு, துன்பம். உறுகென, அகரந் தொகுத்தல். அழியுநா

ளடுத்தாராகலின் செல்வார் என்க. (24)





	 	 புட்க ளும்பல விரிச்சியும் போகலென் றெதிரே

தட்க வுங்கடந் தேகுவார் தடங்கய லுகைப்பக்

கட்க விழ்ந்தலர் கிடங்கர்சூழ் கடிநகர்ப் புறம்போய்

உட்கு நெஞ்சரா யாவரு மோரிடத் தீண்டி.

(இ - ள்.) புட்களும் பலவிரிச்சியும் போகல் என்று எதிரே

தட்கவும் - பறவைகளும் பல தீச்சகுனங்களும் போகன்மின் என்று

தடுக்கவும், கடந்து ஏகுவார் கடந்து செல்லுகின்றவர், தடம் கயல்

உகைப்ப கள் கவிழ்ந்து அலர் கிடங்கர் சூழ் பெரிய கயல் மீன்கள்

எழுந்து பாய்தலால் தேனைச் சிந்தித் தாமரைகள் மலரும் அகழி

சூழ்ந்த, கடிநகர்ப்புறம் போய் - காவலையுடைய நகரின் புறத்தே

போய், உட்கும் நெஞ்சராய் - அஞ்சிய நெஞ்சினை யுடையராய்,

யாவரும் ஓரிடத்து ஈண்டி - அவரனைவரும் ஓரிடத்திற் கூடி.



புட்களும் மற்றும் பலவும் விரிச்சியும் என்றுரைத்தலுமாம்.

செம்போத்து, காகம் முதலிய பறவைகளும், பூனை, பாம்பு

முதலியனவும் இடமாதல், வலமாதல், குறுக்கிடுதல் முதலியன பின்

வரும் நன்மை தீமைகளை அறிவிக்கும் நிமித்தங்களாகும். விரிச்சி -

வாய்ப்புள் என்றுங் கொள்க; அஃது இயல்பாகப் பிறர் வாயிற்

பிறக்குஞ் சொல் தமது காரியத்தின் நன்மையையோ தீமையையோ

அறிவிப்பதாதல். தட்க என்றமையால் ஈண்டு இவையெல்லாம்

தீயனவாதல் கொள்க. போகன்மின் என்பது விகுதி கெட்டு

வந்தது. கிடங்கு, கிடங்கர் என்றாயது போலி. (25)





	 	 	 	 	 				 	 	 யாது சூழ்ச்சியென் றெண்ணுவா ரிறைவனைக் கண்டீ

			தோதி நாமவ னனுமதி யுறுதிகொண் டனைய

			ஏதி லாளனை வாதினால் வேறுமென் றிசைந்து

			போது வார்நகர் புகுந்துவேத் தவைக்களம் புகுவார்.



(இ - ள்.) சூழ்ச்சி யாது என்று எண்ணுவார் - வெல்லுஞ்

சூழ்ச்சி யாது என்று எண்ணுவாராகி, நாம் இறைவனைக் கண்டு ஈது

ஓதி - நாம் அரசனைக் கண்டு அவனுக்கு இதனைச் சொல்லி, அவன்

அனுமதி உறுதி கொண்டு - அவனது உடம் பாட்டின் உறுதியைப்

பெற்று, அனைய ஏதிலாளனை வாதினால் வேறும் என்று - அந்த

அயலானை வாதத்தினால் வெல்லுவோ மென்று, இசைந்து போதுவார்

- தம்முளொருப்பட்டுப் போகும் அச்சமணர், நகர் புகுந்து வேத்து

அவைக்களம் புகுவார் - நகரிற் புகுந்து மன்னன் அவைக்களஞ்

செல்வார்.

வேறும் - வெல்வோம். வேத்து, வலிக்கும் வழி வலித்தல். (26)





	 	 	 	 ஆய போதிளங் காலையிற் கவுணிய ரால

			வாயர் சேவடி பணிந்துதம் மடத்தினிற் செல்லக்

			காயு மாதவச் செல்வனைக் கங்குல்சூழ்ந் தாங்கு

			மாய வஞ்சகர் வந்திடை வழித்தலை மறித்தார்.



(இ - ள்.) ஆயபோது - அப்பொழுது, இளங்காலையில் -

மிக்க காலைப் பொழுதில், கவுணியர் ஆலவாயர் சேவடி பணிந்து

தம் மடத்தினில் செல்ல - ஆளுடைய பிள்ளையார்

திருவாலவாயுடையவரின் சிவந்த திருவடியினைப் பணிந்து தமது

மடத்திற்குச் செல்லா நிற்க, காயும் ஆதவச் செல்வனை - சுடுகின்ற சூரிய தேவனை, கங்குல் சூழ்ந்தாங்கு - இருள் சூழ்ந்தாற்போல,

மாயவஞ்சகர் வந்து இடை வழித்தலை மறித்தார் - மாய

வஞ்சகராகிய அச்சமணர் வந்து வழி நடுவின் மறித்தனர்.

சூழ்ந்தாங்கு, விகாரம். மாய வஞ்சகம் - மிக்க வஞ்சகம்; ஒரு

பொருளிருசொல். வழித்தலை, தலை ஏழனுருபு. ஆதவச்

செல்வனைக் கங்குல் சூழ்ந்தாங்கு என்றது இல்பொருளுவமை. (27)





	 	 	 	 மறித்த கையர்பின் செல்லமுன் மன்னவை குறுகிக்

			குறித்த வாளரித் தவிசின்மேற் கொச்சையர் பெருமான்

			எறித்த சேயிளம் பரிதியி னேறிவீற் றிருந்தார்

			பறித்த சீத்தலைப் புலையர்கள் பொறாதிவை பகர்வார்.



(இ - ள்.) மறித்த கையர் பின் செல்ல - அங்ஙனம்

வழிமறித்த அக் கீழ் மக்கள் பின்னே செல்ல, கொச்சையர்

பெருமான் - காழியர் பெருமானாகிய பிள்ளையார், முன் மன்

அவை குறுகி - முன்னே மன்னன் அவையினை அடைந்து, குறித்த

ஆளரித் தவிசின்மேல் - அவனாற் காட்டப்பட்ட

சிங்காதனத்தின்மேல், எறித்த சேய் இளம்பரிதியின் ஏறி

வீற்றிருந்தார் - ஒளி வீசும் சிவந்த இளஞ் சூரியனைப் போல ஏறி

வீற்றிருந்தருளினார்; பறித்த சீத்தலைப் புலையர்கள் - பிடுங்குதலாற்

சீப்பட்ட தலையினை யுடைய புலையர்கள், பொறாது இவை பகர்வார்

- பொறுக்காமல் இவற்றைக் கூறுவாராயினர்.

கொச்சை - சீகாழியின் பன்னிரு பெயர்களில் ஒன்று.

சீழ்த்தலை எனற்பாலது சீத்தலை என்றாயது. புலையர் - புன்மை

யுடையோர். (28)





	 	 மழலை யின்னமுந் தெளிகிலா மைந்த*கண் மணியொன்

றுழல்க ருங்கொடி யிருந்திடக் கனியுதிர்ந் தாங்குன்

சுழல்கொள் விஞ்சையி னன்மையான் மன்னனைத் தொடுத்த

தழல வித்தன மென்றுநீ தருக்குறத் தகுமோ.

(இ - ள்.) மழலை இன்னமும் தெளிகிலா மைந்த - இன்னும்

மழலை தேறாத சிறுவனே, கண்மணி ஒன்று உழல் கருங் கொடி

இருந்திட - இரண்டு கண்களுக்கு ஒரு மணி இருந்து சுழலும் கரிய

காக்கை ஏறி யிருக்க, கனி உதிர்ந்தாங்கு - பனம் பழம்

விழுந்தாற்போல, உன் சுழல் கொள் விஞ்சையின் நன்மையால் -

உனது நிலையில்லாத வித்தையின் நன்மையினால், மன்னனைத்

தொடுத்த தழல் அவித்தனம் என்று - அரசனைத் தொடுத்த வெப்பு

நோயை நீக்கினேம் என்று கருதி, நீ தருக்குறத்தகுமோ - நீ

தருக்கினையடையத் தகுமோ.

கல்வியில்லாத சிறுவன் என இழித்துரைக்குங் கருத்தால்

'மழலை யின்னமுந் தெளிகிலா மைந்த' என்றனர். மணி - கருவிழி.

கொடி - காக்கை. கருமை என்னும் அடை தன்னோ டியைபின்மை

மாத்திரை நீக்கியது. காகத்தின் இரண்டு கண்ணிற்கும் கருவிழி

ஒன்றென்பது,

"காகத் திருகண்ணிற் கொன்றே மணிகலந் தாங்கிருவர்

ஆகத்து ளோருயிர் கண்டம்"



எனத் திருச்சிற்றம்பலக் கோவையாரிலும் கூறப்பட்டுள்ளது. உழல்

என்னுஞ் சினை வினை முதல்மேல் நின்றது. தானே உதிருஞ்

செவ்வியிலிருந்த பனம் பழம் காக்கை யேறிய பொழுது இயல்பாக

உதிர்ந்த தேனும் 'காக்கை யேறப் பனம் பழம் உதிர்ந்தது' என்று

கூறுவர்; இது வடமொழியில் காகதாலிய நியாயம் எனப்படும்.

காக்கையேறக் கனியுதிர்ந்தாற்போல நீ தீர்க்கத் தொடங்கிய பொழுது

இயல்பாக நீங்கிய அரசனது வெப்பு நோயை நின் விஞ்சை வலியால் நீக்கியதாகக் கருதித் தருக்குதல் தகுமோ என்றாரென்க - சுழல் கொள்விஞ்சை - மயக்க வித்தையுமாம். (29)



* * *



(பா - ம்.) *தேர்கிலா மைந்த.





	 	 நந்து நாகுநீர் வண்டுசென் னடைவழி யெழுத்தாய்

வந்து வீழினும் வீழுமவ் வழக்கினின் கையிற்

சிந்து சாம்பருஞ் சிறுசொலு மருந்துமந் திரம்போற்

சந்து சூழ்மலை யான்சுரந் தணித்தன கண்டாய்.

(இ - ள்.) நந்துநாகு நீர்வண்டு செல் நடைவழி - சங்கும்

நத்தையும் நீர் வண்டும் செல்லும் வழி, எழுத்தாய் வந்து வீழினும்

வீழும் - எழுத்தாக வந்து வீழினும் வீழும்; அவ்வழக்கின் -

அவ்வழக்கைப் போல, நின்கையில் சிந்து சாம்பரும் சிறு சொலும் -

நினதுகையிலிருந்து சிந்திய சாம்பலும் பொருளில்லாத சிறு

சொல்லும், மருந்து மந்திரம் போல் - முறையே மருந்தையும்

மந்திரத்தையும் போல, சந்து சூழ் மலையான்சுரம் தணித்தன

கண்டாய் - சந்தன மரங்கள் நெருங்கிய பொதியின்

மலையினையுடைய பாண்டியன் வெப்புநோயைப் போக்கின.

நந்து நாகு நீர்வண்டு, மருந்து மந்திரம் என்பவற்றில்

செவ்வெண்கள் தொகை பெறாவாயின. செல் நடை, ஒரு பொருட்

பன்மொழி. வீழ்தல் - தற்செயலாய்ப் பொருந்துதல். இழித்துரைக்குங்

கருத்தால் 'சிந்து சாம்பலும் சிறு சொலும்' என்றார். கண்டாய்,

முன்னிலையசை. நந்து முதலியவை கடற்கரை மணல் முதலியவற்றில்

ஊர்ந்து செல்லுங்கால் உண்டாகும் கீற்றுக்கள் எழுத்தாய்

அமையினும் அமையும், அங்ஙனம் அமையினும் அதனை அவை

அறிந்து எழுதின வெனல் சாலாது என்க; இது குணாக்கர

நியாயம் எனப்படும். மேல், இயல்பாக நீங்கிய சுரத்தை நீர்

தீர்த்ததாகக் கருதல் தகாது என்று கூறியவர், நீ சிந்திய சாம்பலும்

சொல்லிய சொல்லும் மருந்தும் மந்திரமும் போலாகி அரசன்

வெப்பினைப் போக்கி யிருப்பினும் நீ மருந்து எனவும் மந்திரம்

எனவும் அவற்றை அறிந்து வழங்கினாயல்லை என இப்பொழுது

கூறினார் என்க. (30)





	 	 	 	 உங்கண் மந்திர மோடொன்றிற் றீட்டுக வோரெட்*

			டெங்கண் மந்திரந் தன்னையுந் தீட்டுக விரண்டும்

			அங்கி வாயிடின் வெந்தது தோற்றதவ் வங்கி

நுங்கி டாதது வென்றதென் றொட்டியே நுவலா.+

	 	 		 (இ - ள்.) உங்கள் மந்திரம் ஏடு ஒன்றில் தீட்டுக - நுங்கள்

மந்திரத்தை ஒரு பனையேட்டில் தீட்டக் கடவீர்; எங்கள் மந்திரம்

தன்னையும் ஓர் ஏட்டு தீட்டுக - எங்கள் மந்திரத்தையும் ஒரு

ஏட்டில் வரையக் கடவேம்; இரண்டும் அங்கியவாய் இடின் -

இவ்விரண்டேட்டினையும் நெருப்பின்கண் இட்டால், வெந்தது

தோற்றது - வெந்த ஏடு தோல்வியடைந்தது; அவ்வங்கி நுங்கிடாதது

வென்றது என்று - அத்தீயினால் உண்ணப்படாத ஏடு வெற்றி

பெற்றது என்று, ஒட்டியே நுவலா - வஞ்சினங் கூறி.

சைவ சமயிகள் பிறரையுயம் உளப்படுத்தி 'உங்கள் மந்திரம்'

என்றனர். தீட்டுக என்னும் வியங்கோள் முற்றுக்கள் முறையே முன்னிலையிலும் தன்மையிலும் வந்தன. அங்கிவாய், வாய் ஏழனுருபு.

வெந்த ஏட்டில் வரையப்பெற்ற மந்திரத்தை யுடைய சமயம் தோற்றது

எனவும், அதற்கு எதிரானது வென்றது எனவும் கருத்துக் கொள்க.

ஓட்டல் - பணையம் (பந்தயம்) விதித்தல். (31)





* * *





(பா - ம்.) *உங்கள் மந்திர மோரேட்டிற் றீட்டுகவோ

ரேட்டில் +நுவல்வார்





	 	 	 	 	 				 	 	 செக்க ரஞ்சடை யானுறை பதிகளிற் செய்யத்

			தக்க தன்றவ னடுநிலை பிழைத்துநுஞ் சார்வாய்

			விக்க மெம்மனோர்க் கியற்றுவான் வேறொரு தலத்திற்

			புக்க மர்ந்து வாதஞ்செயப் போதுக மென்னா.



(இ - ள்.) செக்கர் சடையான் உறை பதிகளில் - சிவந்த

சடையையுடைய சிவன் உறையும் பதிகளில், - செய்யத் தக்கது

அன்று - (இவ்வாதம்) செய்யத்தக்கது அன்று; அவன் நடுநிலை

பிழைத்து - அச் சிவன் நடுவு நிலைமை தவறி, நும் சார்வாய் எம் மனோர்க்கு விக்கம் இயற்றுவான் - நுமது சார்பில் நின்று

எம்மவர்க்குக் கெடுதி செய்வான் (ஆகலின்), வேறு

ஒரு தலத்தில் புக்கு அமர்ந்து வாதம் செய - மற்றொரு தலத்திற்

போயிருந்து வாது புரிதற்கு, போதுகம் என்னா - போகக் கடவோம்

என்றுகூறி.



விக்கினம் எனற்பாலது விக்கம் எனத் திரிந்தது. (32)





	 	 	 	 வென்றி மாமுர சுறங்கிடா வியனகர்ப்புறம் போய்

			மன்றல் வேம்பன்முன் கதழெரி மடுத்திடிற் பிழைப்ப

			தொன்று வேவதொன் றீதுகொண் டுமர்களு மெமரும்

			இன்று வெல்வதுந் தோற்பதுங் காண்டுமென் றெழுந்தார்.



(இ - ள்.) வென்றிமாமுரசு உறங்கிடாவியன் நகர்ப்புறம்

போய் - பெரிய வெற்றிமுரசு இடையறாது ஒலிக்கும் இடமகன்ற

இந்நகரின் வெளியே சென்று, மன்றல் வேம்பன் முன் கதழ் எரி

மடுத்திடில் - மணம் பொருந்திய வேப்ப மலர் மாலையை யணிந்த

பாண்டியன் முன் மிக்கெரியும் தீயின்கண் நம்மேடுகளையிட்டால்,

பிழைப்பது ஒன்று வேவது ஒன்று ஈது கொண்டு - வேவாதது ஒன்று

வேவது ஒன்றாகிய இப்வேதுவினாலேயே, உமர்களும் எமரும் இன்று

வெல்வதும் தோற்பதும் காண்டும் என்று எழுந்தார் - உம்மவரும்

எம்மவரும் இன்று வெற்றி பெறுவதும் தோல்வியுறுவதும்

பார்ப்போமென்று எழுந்தனர்.

உறங்கிடாமை - எப்பொழுதும் ஒலித்தல். கதழ்எரி -

வேகமுடைய நெருப்பு. (33)





	 	 [ஒரு போகு கொச்சகம்]

ஈட்டுவஞ்ச நெஞ்சரே யெழீஇநகர்ப் புறம்புபோய்க்

கீட்டிசைக்க ணோரழற் கிடங்குதொட் டெழுந்துவான்

நீட்டுகோ டரங்குறைத்து நிறையவிட்டு நெட்டெரி

மூட்டினார்த மாதரார் வயிற்றுமிட்டு மூட்டினார்.



(இ - ள்.) வஞ்சம் ஈட்டு நெஞ்சரே எழீஇ - வஞ்சகத்தையே

தேடித் தொகுக்கும் உள்ளத்தையுடைய அச்சமணர்களே முன்னர்

எழுந்து, நகர்ப்புறம்பு போய் - நகருக்கு வெளியே சென்று, கீழ்

திசைக் கண் ஓர் அழல் கிடங்கு தொட்டு - கீழைத் திசையின் கண்

ஒரு தீக்குழி தோண்டி, எழுந்து வான் நீட்டு கோடரம் குறைத்து -

மேலெழுந்து வானை அளாவிய மரக்கிளைகளை வெட்டி, நிறைய

இட்டு நெட்டெரி மூட்டினார் - அக்குழி நிறையப் போட்டுப் பெரிய

நெருப்பை மூட்டினார்; தம் மாதரார் வயிற்றும் இட்டு மூட்டினார் -

அவ்வனலைத் தமது மனைவியர் வயிற்றிலும் இட்டு மூட்டினார்.

கீட்டிசை, கீழ்த்திசை என்பதன் மரூஉ. கோடரம் - கிளை.

இவர்கள் மூட்டும் இத்தீயானது இவர் தம் மனைவியர் வயிற்றில்

சோகத்தீ மூளுவதற்குக் காரணமாயிற்று என்பார் 'தம் மாதரார்

வயிற்றுமிட்டு மூட்டினார்' என்றார். (34)





	 	 	 	 ஞானமுண்ட முனிவர்தம்மை யெள்ளியெள்ளி நாயினும்

			ஈன ரங்கி யைத்தடுத் திருப்பவெண் ணிராயிரர்

			ஆனதொண்ட ருடனெழுந்து சண்பைவேந்து மரசனும்

			மானனாரு மந்திரக் கிழானும் வந்து வைகினார்.

	 	 		 (இ - ள்.) ஞானம் உண்ட முனிவர் தம்மை எள்ளி எள்ளி -

சிவஞானம் பருகிய முனிவராகிய ஆளுடைய பிள்ளையாரை

இகழ்ந்திகழ்ந்து, நாயினும் ஈனர் - நாயினுங் கடையராகிய அச்சமணர், அங்கியைத் தடுத்து இருப்ப - அவ்வனலைத் தமது மந்திரத்தாற்

கட்டிக் கொண்டிருக்க, எண்ணிராயிரர் ஆன தொண்டருடன் எழுந்து

- பதினாறாயிரமாகிய தொண்டருடன் எழுந்து, சண்பை வேந்தும்

அரசனும் மான் அனாரும் - காழி வேந்தரும் பாண்டியனும் மான்

போன்ற மங்கையர்க் கரசியாரும், மந்திரக் கிழானும் வந்து வைகினார் - குலச் சிறையாரும் வந்து தங்கினார்.

அடுக்கு பன்மை குறித்தது. தடுத்தல் - மந்திரத்தால் தம்பனஞ்

செய்தல். (35)





	 	 	 	 உள்ளவிழ்ந்த முலைசுரந் தொழுக்குபா லருந்தியே

			துள்ளியோடு கன்றுபின் றொடர்ந்துசெல்லு மானென

			வெள்ளியம்ப லத்துளாடும் வேதகீதர் காதல்கூர்*

			பிள்ளைபோன வாறுதம் பிராட்டியோடு மெய்தினார்.

	 		 		 (இ - ள்.) உள் அவிழ்ந்த முலை சுரந்து ஒழுக்குபால்

அருந்தி - உள்ளம் நெகிழ்தலால் முலை சுரந்து சொரியும்

பாலைப்பருகி, துள்ளியோடு கன்று பின் தொடர்ந்து செல்லும் ஆன்

என - துள்ளியோடுகின்ற கன்றின்பின்னே தொடர்ந்து போகும் பசுவைப் போல, வெள்ளியம்பலத்துள் ஆடும் வேத கீதர் - வெள்ளி

மன்றுள் ஆடியருளும் சாமவேத விருப்பினராகிய இறைவர், தம் பிராட்டியோடும் - தமது இறைவியாரோடும், காதல் கூர் பிள்ளை

போனவாறு எய்தினார் - அன்பு மிக்க பிள்ளையார் சென்ற வழியிற்

சென்றடைந்தனர்.

அவிழ்ந்த என்னும் பெயயரெச்சம் காரணப் பொருட்டு.

பிள்ளையார் உமையின் பாலருந்தித் துள்ளியோடு கன்றாதல் உணர்க.

ஆன் தொடர்ந்து செல்லுதல் போல எய்தினார் என்றமையின் இது தொழிலுவமை. (36)



* * *



(பா - ம்.) *வாய்மை கூர்.





	 	 	 	 	 				 	 	 ஆறினோ டிரண்டடுத்த வாயிரஞ் சமணரும்

			வேறுவேறு தாமுயன்ற மந்திரங்கள் வேறுவே

			றூறுநீர் சுரந்தவோலை யிற்பொறித் தொருங்குபோய்ச்

			சீறிவா னிமிர்ந்தெழுந்த தீயின்வாய் நிரப்பினார்.



(இ - ள்.) ஆறினோடு இரண்டு அடுத்த ஆயிரம் சமணரும் -

ஆறு என்னும் எண்ணுடன் இரண்டு சேர்ந்த ஆயிரம் (எண்ணாயிரம்)

சமணரும், வேறு வேறு தாம் முயன்ற மந்திரங்கள் - தாம் முயன்று

கற்ற வேறு வேறு மந்திரங்களை, ஊறு நீர் சுரந்த வேறு வேறு

ஓலையில் பொறித்து - ஊறுகின்ற நீர் சுரந்த வெவ்வேறாகிய

ஓலையில் எழுதி, ஒருங்கு போய் ஒரு சேரச் சென்று, சீறிவான்

நிமிர்ந்து எழுந்த தீயின் வாய் நிரப்பினார் - சினந்து வானின் கண்

ஓங்கி யெழுந்த அனலின்கண் நிரப்பினார்கள்.

முயன்ற - முயன்று பயின்ற. நீர் சுரந்த வோலை - சிறிதும் நீர்

வற்றாத பச்சோலை. வேறு வேறு ஓலையில் என்க. எண்ணிறந்த

மந்திரங்களை எண்ணிறந்த ஓலையிற் பொறித்து எண்ணிறந்தோர்

ஒருங்கு சென்று தீயிற் போகட்டனர் என்றார். (37)





	 	 	 	 அக்கிவாய் மடுத்தவே டனைத்துமக் கணத்தினே

			இக்குவா யுலர்ந்ததோ டெனக்கரிந்து சாம்பராய்

			உக்கவாறு கண்டுநீச ருட்கிடந்து பொங்கவே

			திக்குளார்கள் கண்டபேர் சிரித்துளார்க ளாயினார்.



(இ - ள்.) அக்கிவாய் மடுத்த ஏடு அனைத்தும் - அவ்வனல்

வாய் மடுத்த ஏடு முற்றும், அக்கணத்தினே - அந்தக்

கணப்பொழுதிலேயே, இக்குவாய் உலர்ந்த தோடெனக் கரிந்து

சாம்பராய் - கரும்பிலுள்ள காய்ந்த தோட்டைப்போலக் கரிந்து

சாம்பராகி, உக்கவாறு கண்டு - அழிந்த தன்மையைக் கண்டு, நீசர்

உள் கிடந்து பொங்க - புலையர்களாகிய அச்சணமரது உள்ளம்

புழுங்கிப் பொங்க, திக்குளார்கள் கண்டபேர் - அதனைக்

கண்டவர்களாகிய அத்திசையிலுள்ளாரனைவரும், சிரித்துளார்கள்

ஆயினார் - சிரிப்பார்களாயினர்.

அங்கி எனற்பாலது அக்கி என வலித்தது; அக்கினி என்பதன்

கடைக் குறையுமாம். கரும்பின் உலர்ந்ததோடு நெருப்பிலிட்டாற்

கரிதல் போன்று என்க. கண்டபேர் - கண்டவர்; வழக்குப் பற்றி

வந்தது; சிரித்துளார்கள் - சிரித்தவர்கள், சிரிப்பவர்கள். (38)





	 	 	 	 விரிந்தவேத நாவர்தாம் விரித்தவேத மெய்ப்பொருள்

			வரைந்தபுத்த கத்தைவண் கயிற்றினால் வகிர்ந்துதாம்

			அருந்தஞான வமுதளித்த வம்மைபே ரகப்படத்

			தெரிந்தவே டெடுத்தடுத்த தீயின்வாயி லிட்டனர்.



(இ - ள்.) வேதம் விரிந்த நாவர் - மறைகள் விரிந்த

நாவினையுடைய பிள்ளையார், தாம் விரித்த வேதம் மெய்பொருள்

வரைந்த புத்தகத்தை - தாம் விரித்துக் கூறிய மறையின் உண்மைப்

பொருள் எழுதிய திருமுறையை, வண்கயிற்றினால் வகிர்ந்து -

வளவிய கயிற்றினால் வகிர்ந்து, தாம் அருந்த ஞான அமுது அளித்த அம்மை பேர் அகப்படத் தெரிந்த ஏடு - தாம் அருந்துதற்கு

ஞானப்பால் கொடுத்த அம்மையாரின் திருப்பெயர் கிடைக்க

விளங்கிய ஏட்டினை, எடுத்து அடுத்த தீயின் வாயில் இட்டனர் -

எடுத்து அடுத்துள்ள அனல் வாயில் இட்டனர்.

பரந்துள்ள வேதம் பயின்ற நாவர் என்றுமாம். வேத

மெய்ப்பொருள் - வேதத்தின் சாரமாகிய தமிழ் மறை; மெய்ப்பொருள்

வேதம் என மாறி உண்மைப் பொருளையுடைய தமிழ் மறை

என்றுரைத்தலுமாம். கயிற்றினால் வகிர்தல் - கயிறு சாத்தி எடுத்தல்.

அம்மை பேர் முற்படப் பொருந்திய ஏடு அகப்பட அதனை எடுத்து என்க. அம்மை பேர் அமைந்த ஏடாவது "போகமார்த்த

பூண்முலையாள்" என்னும் திருநள்ளாற்றுப் பதிகம் வரைந்த

ஏடு:

	 	 "போகமார்த்த பூண்முலையா டன்னோடும் பொன்னகலம்

			பாகமார்த்த பைங்கண்வெள்ளேற் றண்ணல் பரமேட்டி

			ஆகமார்த்த தோலுடையன் கோவண வாடையின்மேல்

			நாகமார்த்த நம்பெருமான் மேயது நள்ளாறே"



என்பது அப்பதிகத்தின் முற் பாட்டு. அவ்வேட்டினைத் தீயின்கண்

இடும்பொழுது பிள்ளையார் பாடிய நள்ளாற்றுப் பதிகமொன்று

முளது; அது,

	 	 "தளிரிள வளரொளி தனதெழி றருதிகழ் மலைமகள்

			குளிரிள வளரொளி வனமுலை யிணையவை குலவலின்

			நளிரிள வளரொளி மருவுநள் ளாறர்தந் நாமமே

			மிளிரிள வளரொளி யிடிலவை பழுதிலை மெய்ம்மையே"



என்னும் திருப்பாட்டை முதலாக வுடையது. (39)





	 	 	 	 மறைபுலப் படுத்தநூல் வரைந்தவே டனந்தநாள்

			அறைபுனற் கிடந்ததா மெனப்பசந்த தரசனும்

			நிறையமைச்சு மரசியாரு நின்றபேரு மந்தணர்க்

			கிறைவரைப் புகழ்ந்தளப்பி லின்பவெள்ள மூழ்கினார்.

	 	 		 (இ - ள்.) மறை புலப்படுத்த நூல் வரைந்த ஏடு -

வேதத்தின் மெய்ப் பொருளை வெளிப்படுத்திய திருமுறையினின்றுங்

கைக்கொண்ட அவ்வேடு, அனந்த நாள் அறை புனல் கிடந்ததாம்

எனப் பசந்தது - மிகப் பலநாள் ஒலிக்கின்ற நீரின்கண்

கிடந்ததுபோலப் பசந்தது; அரசனும் நிறை அமைச்சும் அரசியாரும்

நின்ற பேரும் - பாண்டியனும் அமைச்சிலக்கணம் நிறைந்த

குலச்சிறையாரும் மங்கையர்க்கரசியாரும் அங்கு நின்ற மற்றவரும்,

அந்தணர்க்கு இறைவரைப் புகழ்ந்து - மறைவர்க்கு மன்னராகிய

பிள்ளையாரைப் புகழ்ந்து, அளப்பில் இன்ப வெள்ளம் மூழ்கினார் -

அளவில்லாத இன்பப் பெருக்கில் மூழ்கினார்.

நூல் வரைந்த - திருமுறையினின்றும் கொண்ட; பதிகம்

எழுதிய என்றுமாம். (40)





	 	 வெந்தசிந்தை யமணர்வாது வெல்வதற்கு வேறிடம்

புந்திசெய்து வந்தவப் பொதுத்தலம் பொதுக்கடிந்

தந்தணாளர் வாதுவென்ற வன்றுதொட்டு ஞானசம்

பந்தனென்ற நாமமே படைத்துயர்ந்த தின்றுமே.

(இ - ள்.) வெந்த சிந்தை அமணர் வாது வெல்வதற்கு -

புழுங்கிய உள்ளத்தை யுடைய சமணர் வாதில் வெல்வதற்கு, வேறு

இடம் புந்தி செய்து வந்த அப்பொதுத்தலம் - வேறு இடம்

வேண்டுமெனக் கருதி வரப் பெற்ற அப்பொது விடமானது, அந்தணாளர் வாது வென்ற அன்று தொட்டு - ஆளுடைய

பிள்ளையார் வாதில் வென்ற அன்று முதல், இன்றும் -

இற்றைக்கும், பொதுக்கடிந்து - பொதுமை நீங்கி, ஞான சம்பந்தன்

என்ற நாமமே படைத்து உயர்ந்தது - ஞான சம்பந்தன் என்ற

பெயரையே படைத்துச் சிறந்தது.

கடிந்து - நீக்கி; நீங்கி என்னும் பொருட்டாயது.

ஞானசம்பந்தர் வென்றதற்கு அடையாளமாக அவர் திருப் பெயரிட்டு

அவ்விடத்தை வழங்கலாயின ரென்க. அது 'சம்பந்த நத்தம்' என

வழங்கி இக்காலத்தில் 'சாம்ப நத்தம்' என வழங்குகின்றது. (41)





	 	 அன்னவேடு முறையினோ டிறுக்கியந்த ணாளர்கோன்

மன்னைநோக்க வினையினோடு பாயுடுத்த மாசர்தாஞ்

சொன்னசூள் புலப்படத் துணிந்தும்வாய்மை நாணொரீஇக்

கன்னிநாட னவைசிரிக்க வாற்றலாது கத்துவார்*.

(இ - ள்.) அன்ன ஏடு முறையினோடு இறுக்கி - அந்த

ஏட்டினைத் திருமுறையுடன் சேர்த்து இறுக்கிக் கட்டி,

அந்தணாளர்கோன் மன்னை நோக்க - மறையவர் பெருமானாகிய

பிள்ளையார் மன்னனைப் பார்க்க, வினையினோடு பாய் உடுத்த

மாசர் - தீவினையுடன் பாயையும் உடுத்த அழுக்கினையுடைய

அச்சமணர், தாம் சொன்ன சூள் புலப்படத் துணிந்தும் -

தாங்கள் கூறிய வஞ்சினத்தை விளக்க அறிந்து வைத்தும், வாய்மை

நாண் ஒரீஇ - வாய்மையையும் வெட்கத்தையும் விட்டு நீங்கி, கன்னி

நாடன் அவை சிரிக்க - பாண்டி மன்னன் அவையிலுள்ளார் சிரிக்க,

ஆற்றலாது கத்துவார் - பொறுக்கலாற்றாது கத்துவார்.

பாய் உடையாகச் சூழ்ந்தாற்போல வினையாலும் சூழப்

பெற்றவர் என்பார் 'வினையினோடு பாயுடுத்த' என்றார். வெந்த

ஏட்டில் வரைந்த மந்திரத்தையுடைய சமயம் தோற்றது எனவும்,

அங்ஙனமல்லாதது வென்றது எனவும் தாமே கூறிய வஞ்சினம் தமக்கு

நன்கு தெரிந்திருந்தும், தமது ஏடு வெந்தவுடன் தோல்வியை ஏற்றுக்

கொள்ளாமல் மீட்டும் வாதிற்கு எழுதலின் வாய்மையும் நாணும்

இல்லார் என்பார் 'தாம் சொன்னசூள் புலப்படத் துணிந்தும் வாய்மை

நாணொரீஇ' என்றார். (42)



* * *



(பா - ம்.) *கதறுவார்.





	 	 ஏடநாங்க ளெழுதியிட்ட பச்சையேடே ணாயிரம்

வீடவந்த நீவரைந்து விட்டவோலை யொன்றுமென்

வாடலின்றி நீரிலிட்ட வண்ணமான தாலிதுன்

பாடவஞ்செய் விஞ்சைகொண்டு பாவகற் பிணித்ததே.

(இ - ள்.) ஏட - ஏடா, நாங்கள் எழுதி இட்ட எணாயிரம்

பச்சை ஏடு வீட - நாங்கள் எழுதியிட்ட எண்ணாயிரம் பச்சை

யேடுகளும் வெந்து சாம்பராக, நீ வரைந்து விட்ட அந்த ஓலை

ஒன்றும் - நீ எழுதிப் போட்ட அந்த ஓரோலை மட்டும், வாடல்

இன்றி - சிறிது வாடுதலும் இல்லாமல், நீரில் இட்ட வண்ணமானது

என் - நீரிலிட்டதுபோன்ற நிறத்தை யடைந்தது என்ன காரணம்,

இது உன் பாடவம் செய் விஞ்சை கொண்டு - இது உன்னுடை

(பிறருக்கு) மகிழ்ச்சியை விளைக்கும் வித்தையைக் கொண்டு,

பாவகன் பிணித்ததே - அனலைக் கட்டியதேயாகும்.

அந்த ஓலை எனவும், வண்ணமானது என் எனவும் கூட்டுக.

ஆல், அசை. விஞ்சை - அக்கினித் தம்பன வித்தை. (43)





	 	 உங்களேடு மெங்களேடு மும்பர்வா னளாய்விரைஇப்

பொங்கியோடும் வையைநீரி லிடுகவிட்ட போதுதான்

அங்குநீ ரெதிர்க்குமோலை வெல்லுமோலை யன்றியே

துங்கவேலை செல்லுமோலை தோற்குமோலை யாவதே.

(இ - ள்.) உங்கள் ஏடும் எங்கள் ஏடும் - நுமது

ஏட்டினையும் எமது ஏட்டினையும், உம்பர்வான் அளாய் விரைஇப்

பொங்கி ஓடும் - வானின்மேல் அளாவி விரைந்து கரைவழிந்து ஓடா

நின்ற, வையை நீரில் இடுக - வையையாற்றின் நீரினில் இடுவேமாக; இட்டபோது - அங்ஙனம் இட்டபொழுது, அங்கு நீர் எதிர்க்கும்

ஓலை வெல்லும் ஓலை - அவண் நீரில் எதிர்த்துச் செல்லும்

ஓலையே வென்ற ஓலை; அன்றி - அங்ஙனமின்றி, துங்க வேலை

செல்லும் ஓலை - பெரிய கடலிற் செல்லும் ஓலை, தோற்கும் ஓலை

ஆவது - தோல்வியுறும் ஓலையாகும்.

உம்பர் வான், ஒருபொருட் பன்மொழி; வானினது உச்சி

என்றுரைத்தலுமாம். விரைஇ, விரைந்து; சொல்லிசை யளபெடை.

தான், அசை. சமயத்தின் வென்றி தோல்வியை ஓலையின்மேல் ஏற்றி

'வெல்லுமோலை' 'தோற்குமோலை என்றார். (44)





	 	 வென்றுவீ றடைந்தவர்க்கு வீறழிந்து தோற்றபேர்

என்றுமேவ லடிமையாவ தென்றிசைந்து கைதவக்

குன்றுபோலு நின்றகுண்டர் கூறலோடு மீறிலா

மன்றுளாடு மடிகண்மைந்தர் வாய்மலர்ந்து பேசுவார்.

(இ - ள்.) வென்று வீறு அடைந்தவர்க்கு - வெற்றி பெற்றுப்

பெருமை அடைந்தவருக்கு, வீறுஅழிந்து தோற்றபேர் -

தோல்வியுற்றுப் பெருமை யிழந்தவர்கள், என்றும் ஏவல்

அடிமையாவது என்று இசைந்து - எப்பொழுதும் ஏவல் புரியும்

அடிமையாவதென்று உடன்பட்டு, கைதவக் குன்றுபோலும நின்ற

குண்டர் கூறலோடும் - வஞ்சமலை போலும் நின்ற கீழ்மக்களாகிய

அச்சமணர் கூறியவளவில், ஈறு இலா மன்றுள் ஆடும் அடிகள்

மைந்தர் - முடிவில்லாத பொதுவில் ஆடியருளும் இறைவனது

புதல்வராகிய பிள்ளையார், வாய் மலர்ந்து பேசுவார் - திருவாய்

மலர்ந்து கூறுவாராயினர்.

தோற்று வீறழிந்தபேர் என மாற்றுக. பேர் என்பது வழக்கு.

ஈறிலா அடிகள் எனக் கூட்டுக. (45)





[அறுசீரடியாசிரிய விருத்தம்]





அடியார் பீதினா றாயிரவ ருள்ளார் சிவனை யவமதித்த

கொடியார் நீவி ருமக்கேற்ற தண்ட மிதுவோ கொன்றைமதி

முடியாரருளா லுங்களைநாம் வென்றேமாயின் மூவிலைவேல்

வடிவா னிரைத்த* கழுமுனையி லிடுவே மதுவே

வழக்கென்றார்.

(இ - ள்.) அடியார் பதினாறாயிரவர் உள்ளார் - நமக்கு ஏவல்

புரியும் அடியார்கள் பதினாறாயிரவர் உள்ளார்கள் (அவரேயமையும்;)

நீவிர் சிவனை அவமதித்த கொடியார் - நீங்கள் சிவபெருமானை இகழ்ந்த கொடியவர்கள்; உமக்கு ஏற்ற தண்டம் இதுவோ -

(ஆகலின்) உமக்கியைந்த தண்டம் இதுவன்று; கொன்றை மதி

முடியார் அருளால் - கொன்றை மாலையையும் பிறைமதியையும்

அணிந்த முடியினை யுடைய இறைவரது திருவருளால், நாம்

உங்களை வென்றேமாயின் - யாம் உங்களை வென்றோமானால்,

மூவிலை வேல்வடிவால் நிரைத்த கழுமுனையில் - மூன்றுதகட்டு

வடிவமைந்த சூலப்படையின் உருவத்தொடு வரிசைப் படுத்தி நட்ட

கழுமுனையில், இடுவேம் - இடா நிற்பேம்; அதுவே வழக்கு என்றார்

- அதுவே தக்க முறையாகும் என்றனர்.

தோற்றவர் வென்றவர்க்கு அடிமையாவதென்று சமணர்

கூறினமையின் இங்கே அடியார் பதினாறாயிரவர் உள்ளாராகலின்

நுங்கள் அடிமை வேண்டற் பாலதன்று, நுமக்கேற்ற தண்டமும்

இதுவன்று எனப் பிள்ளையார் கூறினரென்க. இவ்வாதிலே தோற்றவர்

செய்வது இன்னதென்பதனை ஒட்டி வாது செய்யவேண்டுமெனக்

குலச்சிறையார் கூற, அமணர்கள் தாமே 'வாதிலழிந்தோமாகில்

இவ்வரசன் கழுவேற்றுவானாக' என்றனர் எனப் பெரிய புராணம்

கூறுகின்றது;

"என்றமண் கையர்கூற வேறுசீர்ப் புகலி வேந்தர்

நன்றது செய்வோ மென்றங் கருள்செய நணுக வந்து

வென்றிவே லமைச்ச னார்தாம் வேறினிச் செய்யு மிவ்வா

தொன்றினுந் தோற்றார் செய்வ தொட்டியே செய்வ தென்றார்"



அங்கது கேட்டு நின்ற வமணரு மவர்மேற் சென்ற

பொங்கிய வெகுளி கூரப் பொறாமைகா ரணமே யாகத்

தங்கள்வாய் சோர்ந்து தாமே தனிவாதி லழிந்தோ மாகில்

வெங்கழு வேற்று வானிவ்வேந்தனே யென்று சொன்னார்"



என்பன காண்க. (46)





* * *



(பா - ம்.) *வடிவாணிரைத்த.





	 	 	 ஊழின் வலியா லமணரதற் குடன்பட டார்க ளஃதறிந்து

சூழி யானைக் குலச்சிறையுந் தச்சர் பலரைத் தொகுவித்துக்

காழி னெடிய பழுமரத்திற் சூல வடிவாய்க் கழுநிறுவிப்

பாழி நெடிய தோள்வேந்தன் முன்னே கொடுபோய்ப்

பரப்பினார்.



(இ - ள்.) ஊழின் வலியால் அமணர் அதற்கு உடன்

பட்டார்கள் - தீவினையின் வலியினால் சமணர் அதற்கு

இசைந்தார்கள்; சூழியானைக் குலச் சிறையும் - முக படாத்தையுடைய

யானையையுடைய குலச் சிறையாரும், அஃது அறிந்து தச்சர் பலரைத்

தொகுவித்து - அதனை யறிந்து பல தச்சர்களைக் கூட்டி, காழின் நெடிய பழுமரத்தில் - வயிர முடைய நீண்ட முதிர்ந்த மரங்களில்,

சூல வடிவாய்க் கழு நிறுவி - சூலவடிவாகக் கழுக்களை

நிறுத்தி, பாழி நெடிய தோள் வேந்தன் முன்னே கொடு போய்ப்

பரப்பினார் - வலிய நீண்டதோளையுடைய பாண்டி மன்னன் முன்னே அவற்றைக் கொண்டு போய்ப் பரப்பினார். (47)





	 	 	 தேற லாதார் தமைக்காழிச் செம்ம னோக்கி யினிவம்மின்

நீறு பூசிக் கண்டிகையும் பூண்டு நிருத்த ரெழுத்தைந்தும்

ஊற வோதிப் பாசமொழித் துய்மி னென்னா வறநோக்கிக்

கூறி னார்மற் றதுகேட்டுக் குண்ட ரெரியிற்

கொதித்துரைப்பார்.



(இ - ள்.) தேறலாதார்தமை - மெய்ப்பொருளை யறியாத

அச்சமணர்களை, காழிச் செம்மல் நோக்கி - கீகாழித்

தோன்றலாகிய பிள்ளையார் பார்த்து, இனி வம்மின் - இனியேனும்

இங்கு வருவீராக; நீறு பூசிக்கண்டிகையும் பூண்டு - திரு நீறு தரித்து

உருத்திராக்க மாலையையும் அணிந்து, நிருத்தர் எழுத்து ஐந்தும் ஊற ஓதி - திருக்கூத்தருடைய திருவைந்தெழுத்தையும் நாவிற் சுவையூற

ஓதி, பாசம் ஒழித்து உய்மின் என்னா - பாசபந்தத்தை

ஒழித்துப்பிழையுங்கள் என்று, அறம் நோக்கிக் கூறினார் - அற

நெறியை நோக்கிக் கூறியருளினார்; அது கேட்டு குண்டர்

எரியில கொதித்து உரைப்பார் - அதனைக் கேட்டு அக்கீழ்மக்கள்

நெருப்பைப்போலச் சினந்துரைப்பாராயினர்.

தேறலாதார் - தெளிவில்லாதவர்; பகைமையுடையார்

என்றலுமாம். ஊற ஓதி - பயில ஓதி என்றுமாம். (48)





	 	 	 	 முன்பு தீயில் வென்றனமே நீரில் யாதாய் முடியமென

			அன்பு பேசி யெமையிணக்கி யகல நினைத்தா யல்லதைநீ

			பின்பு வாது செயத்துணியும் பெற்றி யுரைத்தா யல்லைபுலால்

			என்பு பூணி யடியடைந்த வேழாய் போதி யெனமறுத்தார்.



(இ - ள்.) முன்பு தீயில் வென்றனம் - முன்பு அனல்

வழக்கில் வென்றுவிட்டோம், நீரில் யாதாய் முடியும் என - இனி நீர்

வழக்கில் யாதாக முடியுமோ வெனக் கருதி, அன்பு பேசி எமை

இணக்கி அகல நினைத்தாய் அல்லது - இன்மொழி கூறி எங்களை

உடன்படுத்தி ஓடிப்போக நினைத்தாயே யல்லாமல், நீ பின்பு வாது

செயத் துணியும் பெற்றி உரைத்தாய் அல்லை - நீ பின்பு வாது

புரிதற்கு மணந்துணியுந் தன்மையைக் கூறினாயல்லை; புலால் என்பு

பூணி அடி அடைந்த ஏழாய் - புலாலையுடைய எலும்பினை யணிந்த

சிவனடியினை யடைந்த அறிவில்லாதவனே, போதி என மறுத்தார் -

(வாதஞ் செய்ய) வரக்கடவா யென்று மறுத்துக் கூறினர்.

அல்லதை, திரிசொல். பூணி - பூண்டவன்; இ வினை முதற்

பொருள் விகுதி. பிள்ளையாரையும் அவரது கடவுளையும்

இழித்துரைக்குங் கருத்தால் (புலால் என்பு பூணி யடியடைந்த

வேழாய்'என்றார். போதி - போவாய் என்றுமாம். (49)





	 	 	 ஊகந் தவழும் பழுமரத்தை யுதைத்துக் கரைமா

றிடவொதுக்கிப்

பூகந் தடவி வேர்கீண்டு பொருப்பைப் பறித்துப் புடைபரப்பி

மாகந் துழாவிக் கடுகிவரும் வையைப் புனலை மந்திரத்தால்

வேகந் தணிவித் தேடெழுதி விடுத்தார் முன்போல்

வெள்காதார்.

	 	 		 (இ - ள்.) ஊகம் தவழும் பழுமரத்தை உதைத்து -

கருங்குரங்கு தாவுகின்ற ஆலமரங்களைக் கல்லி, கரைமாறிட

ஒதுக்கி - கரைகள் உடைபட அங் கொதுக்கி, பூகம் தடவி வேர்

கீண்டு - பாக்கு மரங்களின் முடியை யளாவி அவற்றின் வேர்களைக் கல்லி, பொருப்பைப் பறித்துப் புடைபரப்பி -மலைகளை அகழ்ந்து பக்கங்களிற் பரப்பி, மாகம் துழாவிக் கடுகிவரும் வையைப் புனலை -

வானைத் தடவிக்கொண்டு விரைந்த வரும் வைகை நீரினை, வேகம்

மந்திரத்தால் தணிவித்து - வேகத்தை மந்திரவலியினால் தணித்து,

முன்போல் ஏடு எழுதி வெள்காதார் விடுத்தார் - முன்போலவே

ஏடுகள் எழுதி வெட்கமில்லாதவராய் விட்டனர்.

வேகம் - கடுகிய செலவு. (50)





	 	 	 சிறையேய் புனல்சூழ் வேணுபுரச் செல்வர் யாருந்

தெளிவெய்த

மறையே வாய்மை யுரையாகின் மறைகண்முழுதுந்

துணிபொருடான்

பிறையேய் வேணிப் பிரானாகிற் பெருநீ ரெதிரே

செல்கவென

முறையே பதிக மெடுத்தெழுதி விட்டார் முழங்கிவரு

புனலில்.

	 	 	 		 (இ - ள்.) சிறை ஏய் புனல் சூழ் வேணுபுரச் செல்வர் - கரை

பொருந்திய நீர் சூழ்ந்த காழிச், செல்வர், யாரும் தெளிவு எய்த -

அனைவரும் தெளிவடைய, மறையே வாய்மை உரையாகில் -

வேதமே உண்மையுரையானால், மறைகள் முழுதும் துணி பொருள் -

அம்மறைகள் அனைத்தும் துணிந்து கூறும் மெய்ப்பொருள், பிறை

ஏய் வேணிப் பிரான் ஆகில் - பிறைமதியை யணிந்த

சடையையுடைய சிவபிரானேயானால், பெருநீர் எதிரே செல்க என -

இந்த வெள்ள நீரின் எதிரேறிச் செல்லக் கடவது என்று, முறையே

பதிகம் எடுத்து எழுதி - முறையாகப் பதிகம் எடுத்து எழுதி,

முழங்கிவரு புனலில் விட்டார் - ஆரவாரித்து வரும் நீரில்

விட்டனர்.

யாரும் தெளிவெய்தப் பதிகம் எடுத்தெழுதி விட்டார் என

இயைக்க. எழுதி விட்ட பதிகமாவது,

"வாழ்க வந்தணர் வானவ ரானினம்

வீழ்க தண்புனல் வேந்தனு மோங்குக

ஆழ்க தீயதெல் லாமர னாமமே

சூழ்க வையக முந்துயர் தீர்கவே"



என்னும் பாசுரத்தை முதலாகவுடையது. (51)





	 	 	 	 தேசம் பரவுங் கவுணியர்கோன் விடுத்த வேடு செழுமதுரை

		ஈச னருளாங் கயிறுபிணித் தீர்ப்ப நதியி லெதிரேற

		நாசஞ் செய்யும் பொறிவழியே நடக்கு* முள்ள மெனச்சென்று

		நீச ரேடெண் ணாயிரமு நீத்த வழியே யொழுகியவால்.



(இ - ள்.) தேசம் பரவும் கவுணியர் கோன் விடுத்த ஏடு -

உலகத்தார் துதிக்கும் ஆளுடைய பிள்ளையார் விடுத்த ஏடானது,

செழுமதுரை ஈசன் அருளாம் - செழிய மதுரைப் பிரானாகிய

சோமசுந்தரக் கடவுளின் திருவருளாகிய, கயிறு பிணித்து ஈர்ப்ப -

கயிறானது கட்டியிழுத்தலால், நதியில் எதிரேற - நதியில் எதிரேறிச்

செல்லா நிற்க, நீசர் ஏடு எண்ணாயிரமும் - புலைஞராகிய

சமணர்களின் எண்ணாயிர ஏடுகளும், நாசம் செய்யும் பொறிவழியே

நடக்கும் உள்ளமென - அழிவைத் தரும் ஐம்புலன்களின் வழியே

நடக்கும் உள்ளம்போல, நீத்த வழியே சென்று ஒழுகிய - வெள்ளஞ்

செல்லும் வழியே சென்று நடந்தன.

பொறியானது உள்ளத்தை ஈர்த்துச் செல்லுதலின் நீத்தத்திற்குப்

பொறியையும், அதன் வழிச் சென்ற சமணர் ஏட்டிற்கு உள்ளத்தையும்

உவமை கூறினார். தீயோராகிய சமணரது ஏட்டிற்குப் பொறிவழிச்

செல்லும் உள்ளத்தை உவமை கூறியது பெரிதும்

பொருத்தமுடைத்தாதல் காண்க. (52)



* * *



(பா - ம்.) *பொறிவழி போய்





	 	 	 சிங்க மனையா ரெழுதுமுறை யெதிராற் றேறத் தெரிந்தமரர்

அங்க ணறும்பூ மழைபொழிந்தா ரறவோர் துகில்விண்ணெறிந்

தார்த்தார்

கங்கை யணிந்தார் திருத்தொண்டர் கண்ணீர்க் கடலி

லமிழ்ந்தினார்

வெங்க ணமணர் நடுங்கியுடல் வெயர்வைக் கடலி

லமிழ்ந்தினார்.



(இ - ள்.) சிங்கம் அனையார் எழுதும் முறை ஆற்று எதிர்

ஏற - பரசமயங்களாகிய யானைகட்குக் கோளரி போல்வராகிய

பிள்ளையார் எழுதி விட்ட திருமுறை ஆற்றின்கண் எதிரேறிச்

செல்லாநிற்க, அமரர் தெரிந்து அங்கண் நறும்பூ மழை பொழிந்தார் -

தேவர்க ளதனை யுணர்ந்து அவ்விடத்தில் நறிய மலர்மழை

பொழிந்தனர்; அறவோர் துகில்விண் எறிந்து ஆர்த்தார் -

முனிவர்கள் ஆடையை வானில் வீசி ஆரவாரித்தனர்; கங்கை

அணிந்தார் திருத்தொண்டர் கண்ணீர்க் கடலில் அமிழ்ந்தினார் -

கங்கையையணிந்த சிவபிரான் அடியார்கள் கண்களிலிருந்து வரும்

இன்ப நீர்க்கடலில் அழுந்தினார்கள்; வெம்கண் அமணர் உடல்

நடுங்கி வெயர்வைக்கடலில் அமிழ்ந்தினார் - வன்கண்மையுடைய

அமணர்கள் உடல் நடுங்கி வெயர்வைக்கடலுள் அழுந்தினார்கள்.



கள் நறும்பூ எனப் பிரித்து மதுவையுடைய நறியபூ

என்றுரைத்தலுமாம். திருத்தொண்டர்க்கு ஆனந்தத்தாற் கண்ணீரும்.

அமணர்க்கு அச்சத்தால் வெயர் நீரும் பெருகின என்க. (53)





	 	 	 	 	 			 	 	 வேமே யென்ப தறியாதே வெல்வே மென்றே சூளொட்டி

	 		நாமே யிட்ட வேடெரயல் வேவக் கண்டு நதிக்கெதிரே

		போமே யின்னம் வெல்வேமென் றிட்ட வேடும் புணரிபுகத்

	 		தாமே தம்மைச் சுடநாண நின்றா ரமணர் தலைதூக்க.



(இ - ள்.) வேம் என்பது அறியாது வெல்வே மென்று சூள்

ஒட்டி - வெந்து போகும் என்பதனை அறியாமல் வெல்லுவோம்

என்று வஞ்சினங் கூறி, நாமே இட்ட ஏடு எரியில் வேவக்கண்டும் -

நாமே கொண்டு போய்ப்போட்ட ஏடுகள் அனலில் வேதலைப்

பார்த்துவைத்தும், நதிக்கு எதிரே போம் இன்னம் வெல்வே மென்று - நதியினெதிரே நம்மேடு போகும் (அதனால்) இன்னமும் வெல்லுவோ மென்று, இட்ட ஏடும் புணரிபுக - இட்ட ஏடும் கடலில் சென்று

புக்கனவே என, தாமே தம்மைச் சுட - தம் உள்ளமே தம்மைச்

சுட்டு வருத்துவதால,் அமணர்தலை தூக்கி நாணி நின்றார் -

அமணர்கள் தலையிறக்கி வெட்கி நின்றனர்.

வேகு மென்பது அறியாமல் ஏட்டினைத் தீயிலிட்ட அறியாமை

மேலும், அதனைக் கண்ட பின்னரும் நம் ஏடு ஆற்றெதிரே செல்லு

மெனக் கருதி யிட்ட அறியாமையும் உடையமாயினேம் எனக்

கருதுதலால் அவர்கள் உள்ளமே அவர்களைச் சுடலாயின வென்க.

புக என்பதற்குப் புக்கனவேயென என்று விரித்துரைக்க. தூக்குதல் -

தொங்கவிடுதல்; கவிழ்த்தல். (54)





	 	 	 பொருப்பே சிலையாய்ப் புரங்கடந்த புனித னேயெத்

தேவர்க்கும்

விருப்பேய் போகம் வீடுதரு மேலாங் கடவு ளெனநான்கு

மருப்பேய் களிற்றான் முடிதகர்த்தான் மருமானறியக்

குருமொழிபோல்

நெருப்பே யன்றி வேகவதி நீரும் பின்னர்த் தேற்றியதால்.



(இ - ள்.) பொருப்பே சிலையாய்ப் புரம் கடந்த புனிதனே -

மேருமலையையே வில்லாகக் கொண்டு திரிபுர மெரித்த

தூயோனாகிய சிவபெருமானே, எத்தேவர்க்கும் - எல்லாத்

தேவர்களுக்கும், விருப்பு ஏய்போகம் வீடுதரும் மேலாம் கடவுள்

என - விருப்பம் பொருந்திய இன்பத்தையும் வீடு பேற்றையும்

அளித்தருளும் முதற் கடவுளென்று, நான்கு மருப்பு ஏய் களிற்றான்

முடிதகர்த்தான் மருமான் அறிய - நான்கு கொம்புகளையுடைய

வெள்ளையானையையுடைய இந்திரன் முடியினைத் தகர்த்தெறிந்த

உக்கிரப் பெருவழுதியின் வழித்தோன்றலாகிய சவுந்தரிய பாண்டியன்

அறியமாறு, குருமொழிபோல் - குருவின் உபதேச மொழிபோல,

நெருப்பே அன்றி முன்னர் அனல் தெளிவித்ததே யல்லாமல்,

பின்னர் வேகவதி நீரும் தேற்றியது - பின்னர் வையையின்

புனலுந் தெளிவித்தது.



போகம் - இம்மை, மறுமை யின்பங்கள். எத்தேவர்க்கும்

மேலாங்கடவுள் என இயைத்தலுமாம். உறுதி பெறத்தெளிவித்த

தென்பார் 'குருமொழிபோல்' என்றார். (55)





	 	 பொய்யின் மறையின் புறத்தமணர் புத்தர்க்கன்றி

வாய்மையுரை

செய்யு மறைநூல் பலதெரிந்தும் சிவனே பரமென் றறியாதே

கையில் விளக்கி னொடுங்கிடங்கில் வீழ்வார் போலக்

கலங்கிமனம்

ஐயமடைந்த பேதையர்க்கு மறிவித் தனவே யவையன்றோ.*



(இ - ள்.) பொய் இல் மறையின் புறத்து அமணர்புத்தர்க்கு

அன்றி - பொய்யில்லாத மறைக்குப் புறம்பினராகிய சமணர்

புத்தர்களுக்கே யல்லாமல், வாய்மை உரை செய்யும் மறை நூல் பல

தெரிந்தும் - வாய்மையை யுரைக்கும் பல மறைநூல்களை ஓதியும்,

சிவனே பரம் என்று அறியாது - சிவபெருமானே முழுமுதற்

கடவுளென் றுணராமல், கையில் விளக்கினொடும் கிடங்கில்

வீழ்வார்போல் - கையிலுள்ள விளக்கோடும் குழியில் வீழ்பவரைப்

போல, மனம் கலங்கி ஐயம் அடைந்த பேதையர்க்கும் - அறிவு

கலங்கி ஐயுறவுற்ற மூடர்களுக்கும், அவை அறிவித்தன அன்றோ -

அவை தெரிவித்தன அல்லவா.

மறையின் புறத்தமணர் புத்தர் - வேதபாகியராகிய

சமணர்புத்தர்கள் ஐயமடைந்த பேதையர் என்றது வைதிகருள்ளே

சைவரல்லாத ஏனையரை வேதத்தைப் பயின்று வைத்தும் சிவனே

பரமெனத் தெளியாமையால் 'கையில் விளக்கினொடும்' என்றார்.

கிடங்கு - கிணறும் ஆம், (56)



* * *



(பா - ம்.) *மனத்தைய மடைந்த அறிவித்தஃதேயது வன்றோ.





	 	 	 கண்டுகூடற் கோமகனுங்* கற்பு நிறைந்த பொற்புடைய

		வண்டு கூடுந் தாரளக வளவன் மகளு மந்திரியுந்

தொண்டு கூடு மடியாருங் காழிக் காசைத் தொழுதுதுதி+

விண்டு கூடற் கரிய+ மகிழ் வெள்ளத் தழுந்தி வியந்தனரால்.

	 	 		 (இ - ள்.) கூடல் கோமகனும் - கூடல் மன்னனாகிய

பாண்டியனும், கற்பு நிறைந்த பொற்பு உடைய - கற்புநிறைந்த

அழகினையுடைய, வண்டுகூடும் தார் அளகவளவன் மகளும் -

வண்டுகள் கூடும் மாலையை யணிந்த கூந்தலையுடைய வளவர்

கோன் பாவையாகிய மங்கையர்க்கரசியாரும், மந்திரியும் தாண்டு

கூடும் அடியாரும் கண்டு - குலச்சிறையாரும் தொண்டுபூண்ட

அடியார்களும் இந்நிகழ்ச்சியைக் கண்டு, காழிக்கு அரசைத்

தொழுது துதிவிண்டு - காழிமன்னராகிய பிள்ளையாரை வணங்கித் துதிமொழி கூறி, கூடற்கு அரிய மகிழ்ச்சிவெள்ளத்துள் அழுந்தி

வியந்தனர் - பிறரடைதற்கு அரிய மகிழ்ச்சி வெள்ளத்துள் அழுந்தி

வியப்புற்றனர்.



அளகத்தையுடைய மகள் என்க. விண்டு - விளம்பி. (57)



* * *



(பா - ம்.) *கோமானும். +காழிக்கரசைத் துதித்திறைஞ்சி.

+விண்டுகூறற்கரிய.





	 	 	 	 நன்றி தேறார் பின்புள்ள மான மிழந்து நாணழிந்து

		குன்று போலுந் தோணிபுரக் கோமா னெதிரே யாங்களுமக்

		கின்று தோற்றே மெமையீண்டு நீரே வென்பீ ரெனநேர்ந்து

		நின்று கூறக் கவுணியர்கோ னனையா ருய்யு நெறிநோக்கா.

	 	 		 (இ - ள்.) நன்றி தேறார் பின்பு உள்ள மானம் இழந்து நாண்

அழிந்து - செய்ந்நன்றி தேறாத அச் சமணர் பின் எஞ்சியுள்ள

மானத்தை இழந்து நாணமும் அழிந்து, குன்றுபோலும் தோணி

புரக்கோமான் எதிரே - மலைபோலும் தோணிபுரத்தோன்ற லாகிய

பிள்ளையார் திருமுன் வந்து, இன்று யாங்கள் உமக்குத் தோற்றேம்

- இன்று யாம் உமக்குத் தோற்றோம்; ஈண்டு எமை நீரே வென்றீர்

என - இவ்விடத்தில் எம்மை நீரே வென்றீரென்று, நேர்ந்து நின்று

கூற - உடன்பட்டுச் சொல்ல, கவுணியர்கோன் - கவுணியர்

தலைவராகிய பிள்ளையார், அனையார் உய்யும் நெறிநோக்கா -

அச் சமணர் உய்தி பெரும் வழியைக் கருதி.

திருமடத்திலே தீயிட்ட தீச்செயலுக்கு ஒறுக்காது விடுத்த

நன்றியை அவர்கள் அறியாமையால் 'நன்றிதேறார்' என்றார்; உறுதி

இன்னதென் றறியாதவர் என்றுமாம். உள்ள மானம் - மனமானம்

எனலும் பொருந்தும். குன்றுபோலும் கோமான் எனக் கூட்டுக.

சலியாமையும் பெருமையும் யாவராலும் அறியப்படுதலும்

முதலியவற்றால் பிள்ளையார்க்கு மலை உவமமாயிற்று. நேர்ந்து

நின்று, ஒருசொல். (58)





	 	 இன்ன மறத்தா றிசைக்கின்றே நீரேன் வாளா விறக்கின்றீர்

அன்னை யனையா னெம்மிறைவ னவனுக் காளா யுய்மின்கள்

என்ன வேட சிறியாய்நீ யெவ்வா றெங்கட் கடாதமொழி

சொன்ன தென்று மானமுளார் கழுவிலேறத் தொடங்கினார்.

(இ - ள்.) இன்னம் அறத்தாறு இசைக்கின்றேம் - இன்னமும்

அறநெறி கூறுகின்றோம்; நீர் ஏன் வாளா இறக்கின்றீர் - நீவிர் ஏன்

வீணாக இறந்துபடுகின்றீர், எம் இறைவன் அன்னை அனையான் -

எமது இறைவன் எல்லா வுயிர்கட்குந் தாய் போல்பவன், அவனுக்கு

ஆளாய் உய்மின்கள் என்ன - அவனுக்கு ஆட்பட்டுப்

பிழையுங்களென்று கூறி யருள, ஏட - ஏடா, சிறியாய் நீ -

சிறியவனாகிய நீ, எங்கட்கு அடாத மொழி சொன்னது எவ்வாறு

என்று - எங்களுக்குப் பொருந்தாத மொழியைச் சொன்னது

எங்ஙனமென்று, மானம் உளார் கழுவில் ஏறத் தொடங்கினார்கள் -

மானம் மிக்காராகிய அச்சமணர்கள் தாமே கழுவில் ஏறத்

தொடங்கினார்கள்.

அறநெறி நோக்கிக் கூறுகின்றேம் என்றுமாம். மானமுளார் -

கொண்டது தவறாயினும் அதனை விடுதற் கொல்லாத தீமான

முடையவர்; ஈண்டுச் சைவமே மெய்ச் சமயமென அறிந்து வைத்தும்

தமது சமயத்தை விடமாட்டாராய் உயிர் துறக் கவுந்

துணிந்தாராகலின் 'மானமுளார் கழுவிலேறத் தொடங்கினார்கள்'

என்றார். (59)





	 	 மதத்தினின் மான மிக்கார் தாங்களே வலியவேறிப்

பதைத்திட விருந்தா ரேனைப் பறிதலை யவரைச் சைவ

விதத்தினி லொழுக்கம் பூண்ட வேடத்தார் பற்றிப் பற்றிச்

சிதைத்திடர் செய்தே றிட்டார் திரிதலைக் கழுக்கோ

றன்னில்.

(இ - ள்.) மதத்தினில் மானம் மிக்கார் தாங்களே வலிய

ஏறி - தங்கள் சமயத்தில் பற்று மிக்க சமணர் சிலர் தாங்களாகவே

கழுவில் வலிய ஏறி, பதைத்திட இருந்தார் - உயிர் பதைக்க

இருந்தனர்; பறிதலை ஏனையவரை - அங்ஙனம் ஏறாத பறிக்குந்

தலையினையுடை ஏனைச் சமணரை, சைவவிதத்தினில் ஒழுக்கம்

பூண்ட வேடத்தார் - சைவப்பாகுபாட்டுள் ஒழுக்கமேற்கொண்ட

திருவேட முடையார், பற்றிப் பற்றி - பிடித்துப் பிடித்து, சிதைத்து -

இடர் செய்து, அலைத்துத் - துன்புறுத்தி, திரிதலைக் கழுக்கோல்

தன்னில் ஏறிட்டார் - மூன்று தலையையுடைய கழுமரத்தில்

ஏற்றினார்கள். (60)





	 	 வழிவழி வருமாணாக்கர் சாதற்கு வருந்தி நெஞ்சம்

அழிபவர் திருநீறிட்டா ரதுகிட்டா தயர்வா ராவின்

இழிவில்கோ மயத்தை யள்ளிப் பூசினா ரிதுவுங் கிட்டா

தொழிபவ ராவின் கன்றைத் தோளிலிட் டுயிரைப் பெற்றார்.

(இ - ள்.) வழிவழிவரு மாணாக்கர் - வழி வழியாக வந்த

மாணாக்கர்களுள், சாதற்கு வருந்தி நெஞ்சம் அழிபவர் - சாதலுக்கு

வருந்தி உள்ளம் நைபவர், திருநீறு இட்டார் - திரு நீற்றினைத்

தரித்தனர்; அது கிட்டாது அயர்வார் - அவர்களுள் அந் நீறு

கிடைக்காது வருந்துபவர், ஆவின் இழிவு இல் கோமயத்தை

அள்ளிப் பூசினார் - பசுவினது குற்றமில்லாத கோமயத்தை வாரிப்

பூசினார்; இதுவும் கிட்டாது ஒழிபவர் - இதுவுங் கிடைக்காம

லொழிபவர், ஆவின் கன்றைத் தோளில் இட்டு உயிரைப் பெற்றார்

- பசுவின் கன்றினைத் தோளிற் றாங்கி உயிரைப் பெற்றனர். (61)





	 	 கூறிட்ட மூன்றுங் கிட்டா தயர்பவர் குற்றந்தீர

நீறிட்டார் நெற்றி யோடு நிருமல கோம யத்தின்

சேறிட்டார் நெற்றியோடு நெற்றியைச் செறியத் தாக்கி

மாறிட்ட பாசந் தன்னை மறித்திட்டுப் பிறப்பை வெல்வார்.

(இ - ள்.) கூறிட்ட மூன்றும் கிட்டாது அயர்பவர் - இங்குக்

கூறிய மூன்றுங் கிடைக்காமல் வருந்துபவர், குற்றம்தீர நீறு இட்டார்

நெற்றியோடும் - குற்றம் நீங்கத் திருநீறிட்டவரின் நெற்றியோடும்,

நிருமல கோமயத்தின் சேறு இட்டார் நெற்றியோடும் - தூயகோமயக்

குழம்பினை யிட்டவரின் நெற்றியோடும், நெற்றியைச் செறியத்

தாக்கி -தமது நெற்றியைப் பொருந்தத் தாக்கி, மாறு இட்ட பாசம்

தன்னை மறித்திட்டு - தம்மோடு மாறுதலைக் கொண்ட

பாசத்தளையைப் போக்கி, பிறப்பை வெல்வார் - பிறப்பினை

யொழப்பார்கள்.

கூறிட்ட - கூறிய, மாறிட்ட - மாறு கொண்ட, மறித்திட்டு -

மடங்கச்செய்து, வலியை அழித்து என்றபடி, திருநீற்றுச்

சார்புற்றமையால் பாசத்தை நீக்கிப் பிறப்பை யொழிப்பாராயினர்

என்க. (62)





	 	 	 மற்றிவர் தம்மை யூற்றஞ் செய்திலர் மடிந்தோர் யாருஞ்

			சுற்றிய சேனங் காக நரிகணாய் தொடர்ந்து கேள்விப்

			பற்றிநின் றீர்த்துத் தின்னக் கிடந்தனர் பரும யானை

			வெற்றிகொள் வேந்தன் காழி வேந்தரைத் தொழுது நோக்கா.

	 	 		 (இ - ள்.) இவர் தம்மை ஊற்றம் செய்திலர் - இன்னோரைச்

சிவவேடத்தினர் ஊறு செய்யாது விட்டனர்; மடிந்தோர் யாரும் -

இறந்தவரனைவரும், சுற்றிய சேனம் காகம் நரிகள் நாய்

தொடர்ந்து - சூழ்ந்த பருந்தும் காக்கையும் நரிகளும் நாய்களுந்

தொடர்ந்து, கௌவிப்பற்றி நின்று ஈர்த்துத் தின்னக் கிடந்தனர் -

வாயாற் கௌவிப் பிடித்து நின்று இழுத்துத் தின்னக் கிடந்தனர்;

பருமம் யானை வெற்றிகொள் வேந்தன் - கவச மணிந்த யானையை

யுடைய வெற்றி பொருந்திய பாண்டிய மன்னன், காழி வேந்தரைத்

தொழுது நோக்கா - காழி மன்னராகிய பிள்ளையாரை வணங்கி

நோக்கி.

மற்று, அசை, ஊற்றம் - ஊறு. (63)





	 	 	 	 இன்றுநீ ரிட்ட வேடிங் கியாவருங் காண நேரே

			சென்றதே யெங்கே யென்றா னதனையாஞ் செம்பொற்கூடன்

			மன்றவ ரருளா லின்னே வருவிப்ப மென்று வாது

			வென்றவர் நதியின் மாடே மேற்றிசை நோக்கிச் செல்வார்.

	 	 		 (இ - ள்.) இன்று நீர் இட்ட ஏடு - இப்பொழுது நீர் போட்ட

ஏடானது, யாவரும் காண நேரே சென்றதே எங்கே என்றான் -

அனைவரு மறிய நேரே போயிற்றே அஃது எங்கே என்று வின வினான்; வாது வென்றவர் - வழக்கில் வெற்றிபெற்ற பிள்ளையார், செம்பொன்கூடல் மன்றவர் அருளால் - சிவந்த பொன்மயமாகிய

கூடலில் வீற்றிருக்கும் வெள்ளியம்பலவர் திருவருளால், யாம்

அதனை இன்னே வருவிப்பமென்று - யாம் அவ்வேட்டினை

இப்பொழுதே வருவிப்போமென்று கூறியருளி, நதியின் மாடே

மேற்றிசை நோக்கிச் செல்வார் - ஆற்றின் கரையிலேயே

மேற்றிசையை நோக்கிச் செல்வாராயினர்.

நேரே சென்றது - எதிர்த்துச் சென்றது. (64)





	 	 	 செல்லுநர் காண வோலை காவதஞ் செல்வ தப்பால்

ஒல்லையங் கொளித்த லோடும் வியந்தவ னொருங்கு கூடிக்

கொல்லையான் மேய்த்து நின்றார் சிலர்தமைக் குறித்து

நீரிவ்

வெல்லையுள் விசேட முண்டோ விவண்கண்ட திசைமி

னென்றார்.

(இ - ள்.) செல்லுநர் காண - அங்ஙனம் போகின்றவர்

காணுமாறு, காவதம் செல்வது ஓலை - ஒரு காவததூரஞ்

சென்றதாகிய அவ்வேடு, அப்பால் அங்கு ஒல்லை ஒளித்தலோடும் -

பின் அவ்விடத்தில் விரைந்து மறைந்த வளவில், வியந்து -

வியப்புற்று, அவண் ஒருங்கூடி - அங்கு ஒருசேரத் திரண்டு,

கொல்லை ஆன் மேய்த்து நின்றார் சிலர்தமைக் குறித்து

- முல்லைநிலப் பசுக்களை மேய்த்து நின்குஞ் சிலரை நோக்கி,

இவ்வெல்லையுள் விசேடம் உண்டோ - இந்த எல்லைக்குள்

வியக்கத்தகும் நிகழ்ச்சி ஏதேனும் உண்டோ, இவண் கண்டது நீர்

இசைமின் என்றார் - இங்குக் கண்டதை நீவிர் கூறுமின் என்று

வினவினர்.

கூடி மேய்த்து நின்றார் எனவும், நீர் இவண் கண்டது

இசைமின் எனவும் இயைக்க. விசேடம் - புதுமை. (65)





	 	 	 அவ்விடைச் சிறார்கள் யாங்க ளொன்றையு மறியே மென்ன

இவ்விடை விசேடங் காணல் வேண்டுமெத் திறத்து

மென்னாத்

தெவ்விடை வாது செய்யத் திருவுளக் கருணை செய்த

வெவ்விடைக் கொடியி னாரைப் பாடினார் வேதநாவார்.

(இ - ள்.) அவ்விடைச்சிறார்கள் - அந்த இடைச்சிறுவர்கள்,

யாங்கள் ஒன்றையும் அறியேம் என்ன - யாங்கள் ஒரு

நிகழ்ச்சியையும் அறியேம் என்று கூற, இவ்விடை எத்திறத்தும்

விசேடம் காணல் வேண்டும் என்னா - இவ்விடத்தில்

எவ்வகையாலேனும் ஒரு விசேடங் காண வேண்டுமென்று, தெவ்

இடைவாது செய்ய - பகைவராகிய சமணரிடத்து வழக்குப் புரிதற்கு,

திருவுளக் கருணை செய்த - பகைவராகிய சமணரிடத்து வழக்குப்

புரிதற்கு, திருவுளக் கருணை செய்த - திருவுளம்பற்றி அருள்செய்த,

வெவ்விடைக் கொடியினாரை - விரைந்த செலவினையுடைய இடபக்

கொடியை யுயர்த்திய சிவபெருமானை, வேதநாவார் பாடினார் -

தமிழ் வேதம் பாடும் நாவினையுடைய பிள்ளையார் திருப்பதிகம்

பாடினார்.

காணல் வேண்டும் என்னாப் பாடினார் என இயைக்க. பாடிய

பதிகம்.

"வன்னியு மத்தமு மதிபொதி சடையினன்

பொன்னிய றிருவடி புதுமல ரவைகொடு

மன்னிய மறையவர் வழிபட வடியவர்

இன்னிசை பாடல ரேடகத் தொருவனே" (1)



"கோடுசந் தனமகில் கொண்டிழி வையைநீர்

ஏடு சென் றணைதரு மேடகத் தொருவனை

நாடுதென் புகலியுண் ஞானசம் பந்தன

பாடல்பத் திவைவல்லார்க் கில்லையாம் பாவமே" (11)



என்பது. (66)





	 	 	 	 	 			 	 பாட்டின்மேற் கருணை வைத்தார் சயம்புவாய்ப்

பராரைவில்லக்

காட்டினு ளிருப்ப நேரே கண்டுதாழ்ந் தெழுந்து சண்பை

நாட்டினார் வலங்கொண் டேத்தி யெதிர்நின்றார் நகைத்தார்

நிம்பத்

தோட்டினா னதுகேட் டங்கே தோன்றினான் றானையோடும்.



(இ - ள்.) பாட்டின்மேல் கருணை வைத்தார்

-திருப்பதிகத்தின்மேல் அருள் வைத்த இறைவர், சயம்புவாய்

பராரைவில்லக் காட்டினுள் இருப்ப - சுயம்புமூர்த்தியாய்ப் பருத்த

அரையையுடைய வில்வக்காட்டினுள்ளே இருக்க, நேரே கண்டு

தாழ்ந்து எழுந்து - நேரிற் கண்டு வீழ்ந்து வணங்கி எழுந்து, சண்பை

நாட்டினார் வலம் கொண்டு ஏத்தி எதிர்நின்றார் - காழி

நாட்டினையுடைய பிள்ளையார் வலம் வந்து துதித்துத் திருமுன்

நின்றனர்; நகைத்தார் நிம்பத் தோட்டினான் - விளங்கும்

இதழையுடைய வேப்ப மலர்மாலையை யணிந்த பாண்டியன், அது

கேட்டு தானையோடும் அங்கே தோன்றினான் - அதனைக் கேட்டுத்

தன் சேனையுடன் அங்கு வந்தனன்.

பரு அரை பராரை என்றாயது மரூஉ முடிபு. நகைத்தோட்டு

நிம்பத்தாரினான் என மாறுக. (67)





	 	 	 	 அந்தமா விலிங்கத் தீச னாயிர மதியங் கண்ட

			முந்தைவே தியராய்த் தோன்றி முத்தமிழ்க் கரசை நீயென்

			மைந்தனா மிளையோ னொப்பாய் வருகென நீறு சாத்திச்

			சிந்தைநீ ளார்வங் கூரத் திருவருள் சுரந்து நின்றார்.



(இ - ள்.) அந்தமா இலிங்கத்து - அந்தச் சிறந்த

இலிங்கத்தினின்றும், ஈசன் - இறைவன், ஆயிரம் மதியம்கண்ட

முந்தை வேதியராய்த் தோன்றி - ஆயிரம் பிறகளைக் கண்ட முதிய

மறையவனாகத் தோன்றி, முத்தமிழ்க்கு அரசை - மூன்று தமிழுக்கும்

அரசராகிய பிள்ளையாரை, நீ என் மைந்தனாம் இளையோன்

ஒப்பாய் - நீ எனது புதல்வனாகிய இளைவனைப் போல்வாய்; வருக

என நீறு சாத்தி - வரக்கடவாயென்று திருநீறு சாத்தி, சிந்தைநீள்

ஆர்வம் கூர - உள்ளத்தின்கண் பேரன்பு மிக, திருவருள் சுரந்து

நின்றார் - திருவருள் பாலித்து நின்றருளினர்.

வருகென அருகணைத்து நீறுசாத்தி என்க. (68)





	 	 	 	 நின்றவந் தணரை யன்று நிருமல ஞான மீந்தார்

			என்றுகண் டிறைஞ்சி யைய நீரில்யா னிட்ட வேடு

			சென்றதிங் கெடுத்தீர் நீரே யஃதுநுஞ் செல்வர்க் கேற்ற

			தன்றதைத் தருதி ரென்றா ரறுமுகச் செம்மல ன்னார்.



(இ - ள்.) அறுமுகச் செம்மல் அன்னார் -

ஆறுமுகங்களையுடைய முருகக்கடவுளைப் போல்வாராகிய

பிள்ளையார், நின்ற அந்தணரை - தமக்கு எதிரே தோனறி நின்ற

அந்தணரை, அன்று நிருவல ஞானம் ஈந்தார் என்று கண்டு - முன்

தூய சிவ ஞானத்தினைத் தமக்கு அளித்தருளியவரென்று உணர்ந்து,

இறைஞ்சி - வணங்கி, ஐய - ஐயனே, நீரில் யான் இட்ட ஏடு இங்கு

சென்றது - நீரிலே யான் விட்ட ஏடு இங்கு வந்தது, எடுத்தீர் நீரே

- அதனை யெடுத்தவர் நீரே யாவீர்; அஃது நும் செல்வர்க்கு

ஏற்றது அன்று - அது நுமது புதல்வர் விளையாடுதற்கேற்ற தன்று;

'அதைத் தருதிர்' என்றார் - (ஆகலின்) அதனைத் தந்தருள்வீராக

என்று கேட்டனர்.

'நீ என் மைந்தனாம் இளையோ னொப்பாய்' என முன்பு

வேதியர் கூறினாராகலின் அம்மைந்தன் பொருட்டு அதனை நீர்

வைத்திருத்தல் வேண்டா என்பார் 'அஃது நும் செல்வர்க் கேற்ற

தன்று' எனப் பிள்ளையார் கூறினரென்க. (69)





	 	 இன்னமும் பன்னா ளெம்மை யிடந்தொறும் பாடி யெஞ்சும்

புன்னெறி யொழுகு வாரை வென்றுநம் புனித வீடு

பின்னர்நீ பெறுதி யென்னா வேடுதந் தாசி பேசி

மின்னென மறைந்து நின்றார் வேதிய ராய வேடர்.

(இ - ள்.) வேதியர் ஆய வேடர் - மறையவராகிய திருவேட

முடையார், இன்னமும் பனனாள் எம்மை இடந்தொறும்பாடி -

இன்னமும் பலநாள்வரை எம்மைத் திருப்பதிகடோறுஞ் சென்று பாடி,

எஞ்சும் புல் நெறி ஒழுகுவாரை வென்று - எஞ்சியுள்ள புல்லிய

நெறியில் ஒழுகுவாரையும் வென்று, பின்னர் நம் புனித வீடு பெறுதி

என்னா - பின் நமது தூய வீட்டுலகினையடைவா யென்று, ஏடு தந்து

ஆசி பேசி மின் என மறைந்து நின்றார் - ஏட்டினைக் கொடுத்து

ஆக்கமொழி கூறி மின்போல மறைந்து நின்றனர்.

ஏடு தந்த என்னா ஆசி பேசி மறைந்து நின்றார் என்க.

வேதியராய ஏடர் எனப் பிரித்து ஏடகர் என்பது ஏடர் என்றாயிற்று

எனலும் பொருந்தும். (70)





	 	 தாதையார் கவர்ந்து மீளத் தந்தவே டதனை வாங்கிப்

போதையார் ஞான முண்டார் புரிசடைப் பிரானார் வௌவி

ஈதையா மிரந்து வேண்டத் தந்தன ரென்று கூறிக்

கோதையார் வேலி னாற்குக் காட்டவக் கொற்கை வேந்தன்.

(இ - ள்.) தாதையார் கவர்ந்து மீளத் தந்த ஏடு அதனை -

தந்தையார் கைப்பற்றித் திரும்பக் கொடுத்த அவ்வேட்டினை,

போதையார் ஞானம் உண்டார் வாங்கி - ஞானவடிவினராகிய

அம்பிகை அளித்த ஞானவமுதினையுண்ட பிள்ளையார் வாங்கி,

ஈதை - இவ்வேட்டினை, புரிசடைப் பிரானார் வௌவி - முறுக்கிய

சடையினையுடைய இறைவர் கவர்ந்து, யாம் இரந்து வேண்டத்

தந்தனர் என்று கூறி - (பின்) யாம் குறையிரந்து வேண்டக்

கொடுத்தருளினாரென்று கூறி, கோதை ஆர் வேலினாற்குக் காட்ட -

மாலையையணிந்த வேற்படையையுடைய பாண்டியனுக்குக் காண்பிக்க,

அக் கொற்கை வேந்தன் - அந்தக் கொற்கை மன்னனாகிய

பாண்டியன்.

சிவபெருமான் பிள்ளையார்க்குத் தந்தை முறையால்

அருள்செய்தலின் 'தாதை யார்' என்றார். போதையார் -

போதவுருவினராகிய உமாதேவியார்;



"போதையார் பொற்கிண்ணத் தடிசில் பொல்லாதெனத்

தாதையார் முனிவுறத் தானெனை யாண்டவன்"



எனப் பிள்ளையார் அருளிச்செய்த தேவாரமும் காண்க. கொற்கை,

பாண்டியர் தலைநகரங்களுள் ஒன்றாகலின் 'கொற்கை வேந்தன்'

என்றார். (71)





	 	 கச்சான வரவ மார்த்த கருணையங் கடலிற் றோன்றும்

விச்சான ஞான முண்டீ ராற்றலின் விளைவு தேறா

தச்சான வலியா னும்மை யளந்தன னடியே னிந்தத்

துச்சான பிழைதீர்த் தாள்கென் றிறைஞ்சினான் றுணர்த்தார்

வேம்பன்.

(இ - ள்.) கச்சான அரவம் ஆர்த்த கருணை அம் கடலில்

தோன்றும் - கச்சாகிய பாம்பினைக்கட்டிய அருட்கடலிற் றோன்றிய,

விச்சு ஆன ஞானம் உண்டீர் - வீட்டிற்குக் காரணமான

ஞானவாரமுதினை உண்டீரே, ஆற்றலின் விளைவுதேறாது - நுமது

ஆற்றலின் பெருமையை அறியாது, அச்சு ஆன வலியால் நும்மை

அடியேன் அளந்தனன் - தற்போத வலியினால் நும்மை அடியேன்

அளந்தேன்; இந்தத் துச்சான பிழை தீர்த்து ஆள்க என்று - இந்த

இழிவாகிய குற்றத்தை நீக்கி ஆளக் கடவீரென்று, துணர்த்தார்

வேம்பன் இறைஞ்சினான் - கொத்துக்களாகிய வேப்பமாலையை

யணிந்த பாண்டியன் வணங்கினான்.

விச்சு - வித்து; போலி. விஞ்ஞானம், அஞ்ஞானம் என்பன

முறையே விச்சானம், அச்சானம் எனத் திரிந்தன என்னலுமாம்.

துச்சம் என்பதன் ஈறு கெட்டது. ஆள்கென்று, அகரம் தொகுத்தல்.

(72)





	 	 	 	 அந்நெடு மேரு வாகு மாடகச் சிலையி னார்க்குப்

		பொன்னெடுஞ் சிகரக் கோயின் மண்டபம் புயலைக் கீண்டு

		மின்னெடு மதியஞ் சூடுங் கோபுர மேகந் தாவுங்

		கன்னெடும் புரிசை வீதி யாவையுங் களிப்பக் கண்டான்.

	 	 		 (இ - ள்.) அந் நெடு மேருவாகும் ஆடகச் சிலையினார்க்கு -

நீண்ட மேருவாகிய பொன் மலையை வில்லாகக் கொண்ட அக்

கடவுளுக்கு, பொன் நெடுஞ் சிகரக் கோயில் - பொன்னாலாகிய

நீண்ட முடியினையுடைய திருக்கோயிலும், மண்டபம் -

திருமண்டபங்களும், புயலைக் கீண்டு மின் நெடும் மதியம் சூடும்

கோபுரம் - முகில் மண்டிலத்தைக் கிழித்து ஒளிபொருந்திய பெரிய

சந்திரனைத் தரிக்குங் கோபுரங்களும், மேகம் தாவும் கல் நெடும்

புரிசை வீதி யாவையும் - முகில் தவழும் கல்லாகிய நீண்ட

திருமதில்களும் வீதியு முதலிய அனைத்தையும், களிப்பக் கண்டான்

- கண்டோர் கண்களிப்ப ஆக்கினான்.

சிலையையுடைய அவர்க்கு என்க. கீண்டு - கீழ்ந்து; மரூஉ.

கண்டான் - இயற்றினான். (73)





	 	 	 	 அற்றைநா ளாதி யாக வேடக மென்னு நாமம்

			பெற்றதா லேட கத்தின் மேவிய பிரானைப் பாண்டிக்

			கொற்றவன் சமண ரோடுங் கூடிய பாவ மெல்லாம்

			பற்றறப் பூசை செய்து பாசமுங் கழியப் பெற்றான்.*

	 	 		 (இ - ள்.) அற்றை நாள் ஆதியாக - அந்நாள் முதலாக,

ஏடகம் என்னும் நாமம் பெற்றது - (அப்பதி) திருவேடகம் என்னுந்

திருப்பெயரைப் பெற்றது; ஏடகத்தில் மேவிய பிரானை -

அத்திருவேடகத்தில் எழுந்தருளிய இறைவனை, பாண்டிக்

கொற்றவன் - பாண்டி மன்னன், சமணரோடும் கூடிய பாவம் எல்லாம் பற்று அற - சமணரோடும் சேர்ந்ததனா லாகிய பாவங்களனைத்தும்

பசையற (சிறிது மில்லையாக), பூசை செய்து - பூசித்து, பாசமும்

கழியப் பெற்றான் - மும்மலமாகிய பாசமும் நீங்கப் பெற்றான்.

அன்று என்பது ஐ பெற்று அற்றை என்றாயது. பாசமும்

என்பதிலுள்ள உம்மை எச்சப் பொருளோடு சிறப்புப் பொருளும்

குறித்தது. ஆளுடைய பிள்ளையார் திருப்பாசுர மெழுதி இட்ட ஏடு

ஆற்று நீரிலே எதிர்ந்து செல்லும் பொழுது அதனைத் தொடர்ந்து

எடுக்கவேண்டிக் குலச்சிறையார் பரிமீதேறிச் சென்றார் என்றும்,

பிள்ளையார் ஏடு தங்குதற் பொருட்டு "வன்னியு மத்தமும்" என்னும்

பதிகம் பாடாநின்றமையின் காடிடமாக ஆடும் கண்ணுதல் கோயிலின்

பக்கத்தே நீரிலே சென்றுநின்ற ஏட்டினைக் குலச்சிறையார் சேர்ந்து

எடுத்துத் தலைமிசை வைத்துக் கொண்டு வந்து பிள்ளையாரை

வணங்கி ஏட்டினை அனைவர்க்கும் காட்டினர் என்றும்

திருத்தொண்டர் புராணம் கூறாநிற்கும். (74)





* * *



(பா - ம்.) *கழியப்பட்டான்.





	 	 நறைகெழு துழாயி னானுங் கலுழனு நாகர் வேந்தும்

முறையினா லுகங்கண் மூன்றும் பூசித்து முடியா வின்ப

நிறையருள் பெற்றா ரன்ன நிராமய விலிங்கந் தன்னை

இறுதியா முகத்திற் பாண்டி யிறைமகன் பூசை செய்தான்.

(இ - ள்.) நறைகெழு துழாயினானும் கலுழனும் நாகர்

வேந்தும் - மணம் பொருந்திய துழாய் மாலையையணிந்த திருமாலும்

கருடனும் பாம்புகளுக்கு வேந்தனாகிய அனந்தனும், முறையினால்

உகங்கள் மூன்றும் பூசித்து - முறையே உகங்கள் மூன்றிலும் வழிபாடு

செய்து, முடியா இன்பநிறை அருள்பெற்றார் - அழியாத

இன்பநிறைந்த திருவருளைப் பெற்றனர்; அன்ன நிராமய இலிங்கம்

தன்னை - அந்த நோயற்ற இலிங்க மூர்த்தியை, இறுதியாம் உகத்தில்

- இறுதியாகிய இக்கலியுகத்தில், பாண்டி இறைமகன் பூசை செய்தான்

- பாண்டி மன்னன் வழிபாடாற்றினான்.

உகம் - யுகம். (75)





	 	 அங்கண்மா நகர்கண் டாங்கோ ராண்டிறை கொண்டு காழிப்

புங்கவ ரோடும் பின்னாட் பூழியர் பெருமான் மீண்டு

மங்கல மதுரை சேர்ந்து வைகுநா ணீற்றுச் செல்வம்

எங்கணும் விளங்கச் சின்னா ளிருந்துபின் ஞானச் செல்வர்.

(இ - ள்.) அங்கண் மாநகர் கண்டு - அழகிய இடமகன்ற

ஓர் நகரமமைத்து, ஆங்கு காழிப் புங்கவரோடும் ஓராண்டு

இறைகொண்டு - அவ்விடத்தே சீகாழித் தோன்றலாருடன் ஒரு

ஆண்டளவு தங்கி, பூழியர் பெருமான் - சௌந்தரிய பாண்டியன்,

பின் நாள் மீண்டு மங்கல மதுரை சேர்ந்து வைகுநாள் - பின்னர்

மீள மங்கலம் நிறைந்த மதுரைப் பதியை யடைந்து தங்கும் நாள்,

ஞானச் செல்வர் - சிவஞானச் செல்வராகிய பிள்ளையார், நீற்றுச்

செல்வம் எங்கணும் விளங்கச் சின்னாள் இருந்து திருநீற்றுச்

செல்வம் எங்கும் விளங்கச் சிலநா ளங்கிருந்து, பின் - பின்பு.



இறைகொண்டு - தங்கி. எங்கணும் - பாண்டிநாடு முழுதும். (76)





	 	 வடபுலத் துள்ள வீசன் பதிகளும் வணங்கிப் பாடக்

கடவமென் றெழுந்து கூடற் கண்ணுதற் பெருமான் றன்னை

இடனுறை கயற்க ணாளை யிறைஞ்சிப்பல் வரனும் பெற்று

விடைகொடு தமிழ்நா டெங்கும் பணிந்தனர் மீண்டு

போவார்.

(இ - ள்.) வடபுலத்து உள்ள ஈசன் பதிகளும் வணங்கிப்

பாடக் கடவம் என்று எழுந்து - வடநாட்டிலுள்ள இறைவன்

திருப்பதிகளையும் வணங்கிப் பாடக் கடவேமென்று கருதி எழுந்து,

கூடல் கண்நுதல் பெருமான் தன்னை - கூடலில் எழுந்தருளிய

நெற்றிக் கண்ணையுடைய பெருமானையும், இடன் உறை

கயற்கணாளை இறைஞ்சி - அவனிடப்பாகத்தி லுறையும்

அங்கயற்கண்ணம்மையையும் வணங்கி, பல்வரனும் பெற்று - பல

வரங்களையும் பெற்று, விடைகொடு - விடை பெற்று, தமிழ் நாடு

எங்கும் பணிந்தனர் மீண்டு போவார் - தமிழ் நாட்டிலுள்ள

பதிகளனைத்தையும் பணிந்து மீண்டு செல்வாராயினர்.

பெருமான் றன்னையும் கயற்கணாளையும் என எண்ணும்மை

விரிக்க. பணிந்தனர், முற்றெச்சம். (77)





	 	 	 	 தன்பெருங் கற்பி னாளு மமைச்சனுந் தமிழ்நர் கோனும்

			பின்புமு னந்தண் காழிப் பிரானடி பிரிவாற் றாராய்

			அன்புதந் தவர்பா னட்ட வன்றுதொட் டானாக் கேண்மை

			இன்பமுந் துன்ப மாகி விளைந்துமுன் னீர்ப்பப் போனார்.

	 	 		 (இ - ள்.) தமிழ்நர்கோனும் தன்பெருங் கற்பினாளும்

அமைச்சனும் - பாண்டியனும் அவனது பெருங் கற்பினராகிய

மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும், முன் அந்தண் காழிப்

பிரான் பின்பு அடிபிரிவு ஆற்றாராய் - முன்னே செல்லும் அழகிய

குளிர்ந்த சீகாழித் தலைவராகிய பிள்ளையார் பின்னே அவர்

திருவடியின் பிரிவினைப் பெறாதவராகி, அவர்பால் தந்து நட்ட

அன்றுதொட்டு - அவரிடத்தி லன்பு செய்து நட்ட அன்றுமுதல்,

ஆனாக் கேண்மை இன்பமும் - நீங்காத கேண்மையாலாகிய

இன்பமும், துன்பமாகி விளைந்து முன் ஈர்ப்பப் போனார் -

துன்பமாக விளைந்து முன்னின் றிழுக்கச் சென்றனர். தமிழ்

நர்கோன் - தமிழ் நாட்டினர்க்குத் தலைவன். ஈர்ப்பப் பின்பு

போனார் என்றியையும். பெரியார் கேண்மை பிரிவின்கட் பீழை

தருவதாகலின் 'துன்பமாகி விளைந்து' என்றார். (78)





	 	 	 	 சண்பையர் தலைவர் தாமு மனையராய்த் தம்பின் செல்லும்

		நண்புடை யவரை நோக்கி நம்மிடத் தன்பு நீங்காப்

		பண்பின ராகி நீறு பாதுகாத் தீசன் கீர்த்தி

		மண்பட வாழ்மி னீது மறுக்கன்மீ னின்மி னென்றார்.

	 	 		 (இ - ள்.) சண்பையர் தலைவர் தாமும் அனையராய் -

காழியர் பெருமான் தாமும் அத்தன்மை யுடையோராய், தம்பின்

செல்லும் நண்புடை யவரை நோக்கி - தமது பின்னே வரும்

கேண்மையுடைய அவர்களைப் பார்த்து, நம்மிடத்து அன்பு நீங்காப்

பண்பினராகி - நம்மிடத்தில் அன்பு நீங்காத குணமுடையவராய், நீறு

பாதுகாத்து - திருநீற்றினைப் பாதுகாத்து, ஈசன் கீர்த்தி மண்பட

வாழ்மின் - இறைவன் புகழ் நிலவுலக முற்றும் வளர்ந்து பரவுமாறு

வாழுங்கள், ஈது மறுக்கன்மின் நின்மின் என்றார் - இதனை

மறுக்காமல் நில்லுங்கள் என்று கூறியருளினார்.

அனையராய் - அவர்போல் வருந்தினவராய்; அனையராய்த்

தம்பின் செல்லும் நண்புடையவரை என்றியைத்துரைத்தலுமாம். பட -

உண்டாக; பரக்க (79)





	 	 	 	 	 	 		 	 ஆளுடைப் புகலி வேந்த ரருண்மொழி மறுக்க வஞ்சித்

		தாளுடைப் பதுமச் செந்தா டலையுறப் பணிந்து மீண்டு

		வாளுடைத் தானைத் தென்னன் மதுரையில் வந்தான் கஞ்சத்

		தோளுடைச் சிங்க மன்னார் சோழர்கோ னாடு புக்கார்.



(இ - ள்.) ஆளுடைப் புகலி வேந்தர் - தம்மை

ஆளாகவுடைய காழி வேந்தரின், அருள் மொழி மறுக்க அஞ்சி -

அருள் நிரம்பிய மொழியினை மறுப்பதற்கு அஞ்சி, தாள் உடைப்

பதுமச் செந்தாள் தலையுறப் பணிந்து - தண்டையுடைய தாமரை

மலர்போன்ற சிவந்த திருவடிகள் தலையிற் பொருந்துமாறு வணங்கி,

வாள் உடைத் தானைத் தென்னன் மீண்டு மதுரையில் வந்தான் -

வாட்படை ஏந்திய தானையை யுடைய பாண்டியன் திரும்பி மதுரைப்

பதியை யடைந்தான்; கஞ்சத் தோள் உடைச் சிங்கம் அன்னார் -

தாமரை மாலையை யணிந்த தோளையுடைய சிங்கம் போல்வாராகிய

பிள்ளையார், சோழர்கோன் நாடு புக்கார் - சோழர் மன்னனது

நாட்டினுட் புகுந்தனர்.

ஆளுடைப் புகலிவேந்தர் - ஆளுடைய பிள்ளையார்

என்றுரைத்தலுமாம். அருள் மொழி - ஆணை, தோளையுடையதொரு

சிங்கம்போல்வார் எனக்கொண்டு இல்பொருளுவமை யாக்கலுமாம்.

(80)





	 	 	 ஞானமா மதநீர் சோர ஞானசம் பந்த ரென்னும்

			மானமா யானை வந்து கடம்பமா வனத்திற் றுன்னும்

			ஊனமாஞ் சமண ரென்னுந் தருக்களை யொடித்து வெண்ணீ

றானமாப் பூழி யள்ளித் தூற்றிய தவனி யெங்கும்.



(இ - ள்.) ஞானமாம் மதநீர் சோர - ஞானமாகிய மதநீர்

ஒழுக, ஞானசம்பந்தர் என்னும் மானம் மாயானை வந்து -

ஞானசம்பந்தராகிய சிறந்த பெரிய யானை சமணர் என்னும்

தருக்களை ஒடித்து - குற்றமுடைய சமணராகிய மரங்களை ஒடித்து,

வெண்ணீறு ஆன மாப் பூழி அள்ளி - திருநீறாகிய சிறந்த பூழியை

வாரி, அவனி யெங்கும் தூற்றியது - உலகமுற்றும் தூற்றியது.



புவி முழுதும் திருநீறு விளங்கச் செய்தன ரென்பார்

'வெண்ணீறான பூழி யள்ளித் தூற்றிய தவனி யெங்கும்' என்றார். இது

மிகை குறையின்றி வந்த ஒற்றுமை யுருவகவணி. (81)





	 	 [கலிநிலைத்துறை]

ஆதி யாலயத் தடலைகொண் டாழிசூழ் காழிச்

சோதி வேதியர் பாண்டியன் சுரந்தணித் துடலிற்

பேதி யாதகூ னிமிர்த்தலாற் பிறங்குகற் பாதிப்

பூதி யாவினுஞ் சிறந்ததவ் வட்டில்வாய்ப் பூதி.



(இ - ள்.) ஆதி ஆலயத்து அடலை கொண்டு - முதற்

கடவுளாகிய சோமசுந்தரப் பெருமான் திருக்கோயிற் சாம்பலினால்,

ஆழிசூழ் காழிச்சோதி வேதியர் - கடல் சூழ்ந்த காழியில்

அவதரித்த புகழொளியினையுடைய மறையவராகிய பிள்ளையார்,

பாண்டியன் சுரந்தணிந்து - பாண்டியன் வெப்பு நோயை நீக்கி,

உடலில் பேதியாத கூன் நிமிர்த்தலால் - உடலில் மாறுபடாத

கூனை நிமிர்த்தியதால், பிறங்கு கற்ப ஆதி பூதியாவினும் -

விளங்காநின்ற கற்பமுதலிய திருநீறு அனைத்தினும், அவ்வட்டில்

வாய்ப்பூதி சிறந்தது - அம்மடைப்பள்ளிப் பூதியே மேலானது.

கற்பம் ஆதி கற்பாதி என்றாயிற்று. திருநீறு கற்பம்,

அநுகற்பம், உபகற்பம், அகற்பம் என நால்வகைப்படும் ஆகலின்,

'கற்பாதிப் பூதியாவினும்' என்றார். கற்பம் முதலியவற்றின் இயல்பைச்

சைவ சமய நெறி முதலிய நூல்களானறிக. (82)

ஆகச் செய்யுள் - 3, 255.



* * *





	 	 அறுபத்து நான்காவது வன்னியுங் கிணறும் இலிங்கமு

மழைத்த படலம்.





[எழுசீரடியாசிரிய விருத்தம்.]

சென்னிவெண் டிங்கண் மிலைச்சிய மதுரைச் சிவனரு

ளடைந்தசம் பந்தர்

துன்னிருஞ் சமணைக் கழுமுனை யேற்றித் துணித்தவா

றிசைத்தனம் வணிகக்

கன்னிதன் மன்றற் கரியினை மாற்றாள் காணவக் கண்ணுத

லருளால்

வன்னியுங் கிணறு மிலிங்கமு மாங்கு வந்தவா றெடுத்தினி

யுரைப்பாம்.*



(இ - ள்.) சென்னி வெண் திங்கள் மிலைச்சிய - முடியின்

கண் வெள்ளிய பிறையை யணிந்த, மதுரைச் சிவன் அருள்

அடைந்த சம்பந்தர் - மதுரைப் பதியில் எழுந்தருளிய சோமசுந்தரக்

கடவுளின் திருவருளைப் பெற்ற திருஞானசம்பந்தர், துன் இருள்

சமணை - செறிந்த கூட்டமாகிய சமணர்களை, கழுமுனை ஏற்றி -

கழுநுனியில் ஏற்றி, துணித்தவாறு இசைத்தனம் - துண்டித்த

திருவிளையாடலைக் கூறினேம்; வணிகக்கன்னி தன் மன்றல்

கரியினை - ஓர் வணிகமகளின் மணச் சான்றினை, மாற்றாள் காண

- அவள் மாற்றாள் காணுமாறு, அக்கண்ணுதல் அருளால் -

அவ்விறைவன் திருவருளால், வன்னியும் கிணறும் இலிங்கமும் -

வன்னிமரமும் கேணியும் சிவலிங்கமும், ஆங்குவந்தவாறு - அங்கு

வந்த திருவிளையாடலை, இனி எடுத்து உரைப்பாம் - இனி எடுத்துக்

கூறுவாம்.



சமண், குழூஉப் பெயர். வென்றவர் சம்பந்தராகலின் 'சம்பந்தர்

கழுமுனை யேற்றித் துணித்தவாறு' என உபசரித்துக் கூறினார். (1)



* * *



(பா - ம்.) * எடுத்தினி துரைப்பாம்.





	 	 அத்தன வணிகற் குரியநன் மருக னவன்முதற் கடிமண முடித்தோன்

முத்தமிழ் மதுரைப் பதியுளா னவற்கே முறையினா னோற்றுநான் பயந்த

வித்தக மயிலைக் கொடுப்பலென் றனைய வியற்குல வணிகர்கோன் றன்னோ

டொத்தபல் கிளைஞர் யாவரு மறிய வுணர்த்தினான் சிலபகல் கழிய.

(இ - ள்.) அத்தன வணிகற்கு உரிய நல் மருகன் - அந்தத்

தனவணிகனுக்கு உரிமையுடைய நல்ல மருகனொருவன், முத்தமிழ்

மதுரைப்பதி உளான் - மூன்று தமிழையுடைய மதுரை நகரி

லிருந்தனன்; அவன் முதல் கடிமணம் முடித்தோன் - அவன்

முன்பே மணம்புரிந்து கொண்டவன் (ஆயினும்), அவற்கே -

அவனுக்கே, நான் நோற்று பயந்த - நான் தவங்கிடந்து

பெற்றெடுத்த, வித்தக மயிலை முறையினால் கொடுப்பல் என்று -

சதுரப்பாடுடைய மயில்போன்ற புதல்வியை முறைப்படி மணஞ்

செய்து கொடுப்பேனென்று, அனைய வியன்குல வணிகர்கோன் -

அந்தச் சிறந்த குல வணிகர் தலைவன், தன்னோடு ஒத்த பல்

கிளைஞர் யாவரும் அறிய உணர்த்தினான் - தன்னுடன் ஒத்த பல

கிளைஞ ரனைவரும் அறியத் தெரிவித்தான். சில பகல் கழிய -

சின்னாட்கள் நீங்க.

மருகன் - தங்கை மகன். வியன் குலம் என்பது

வலித்தலாயிற்று. கிளைஞர் - ஞாதியரும் சுற்றத்தாரும். (3)





	 	 ஊழ்வினை வலியா லாயிரு ரிழந்தர் னுயிர்க்குடம்

பனையதன் கற்பின்

சூழ்கதிர் மணிப்பூண் மனைவியு மிறப்பத் துணிந்தன ளவரிரு வோர்க்கும்

ஆழ்கடற் கிளைஞர் செயத்தகு கடன்க ளாற்றியச் செய்தியை மதுரை

வாழ்தரு மருகற் குணர்த்துவா னோலை விடுத்தனர் மருமகன் வாங்கா.

(இ - ள்.) ஊழ்வினை வலியால் ஆருயிர் இழந்தான் -

பழவினையின் வலியினாலே தனது அரிய உயிரைத் துறன்தனன்; உயிர்க்கு உடம்பு அனைய - உயிருக்கு உடல்போன்ற, தன் கற்பின்

சூழ்கதிர் மணிப்பூண் மனைவியும் - அவனது கற்பினையுடைய

ஒளிமிக்க மணிகளழுத்திய அணிகளையணிந்த மனைவியும், இறப்பத்

துணிந்தனள் - இறக்கத் துணிந்து விட்டனள்; அவர் இருவோர்க்கும்

- அவரிருவருக்கும், ஆழ் கடல் கிளைஞர் செயத்தகு கடன்கள்

ஆற்றி - ஆழ்ந்த கடல்போன்ற சுற்றத்தார் செய்யத்தகுந்த கடன்களைச் செய்து முடித்து, அச்செய்தியை மதுரைவாழ்தரு

மருகற்கு உணர்த்துவான் - அந்தச் செய்தியை மதுரையில் வாழும்

அவன் மருகனுக்கு அறிவிக்கும் பொருட்டு, ஓலை விடுத்தனர் -

ஓலை எழுதிப் போக்கினர்; மருமகன் வாங்கா - மருமகன் அந்த

ஓலையை வாங்கி.

தன் கருத்து முற்றுப் பெறுமுன் உயிர்துறந்தா னாகலின் 'ஊழ்வினை வலியால்' என்றார். அனைய மனைவியும் கற்பின் மனைவியும் எனக் கூட்டுக. துணிந்து இறந்தனள் என்க. கடன்கள் - அபரக்கிரியைகள். உணர்த்துவான், வினையெச்சம். (4)





	 	 	 	 	 		 	 தன்னருண் மாமன் றுஞ்சினான் கூடத் தாரமுந் துஞ்சிய

திப்பால்

அன்னவற் களவின் றாகிய தனமுண் டவனனி நாண்மக

வின்றிப்

பின்னொரு பெண்ணைப் பெற்றன னவளைத் தனக்கெனப் பேசினா னனைய

கன்னியை மணந்து செல்கென முடங்கற் கழறிய பாசுரந்

தெரியா.



(இ - ள்.) தன் அருள் மாமன் துஞ்சினான் - நினது

கருணையையுடைய மாமன் இறந்தனன்; கூடத் தாரமும் துஞ்சியது.

அவனுடன் அவன் மனைவியும் இறந்தனள்; இப்பால் - பின்,

அன்னவற்கு அளவு இன்றாகிய தனம் உண்டு - அவனுக்கு

அளவில்லாத நிதியம் உண்டு; அவன் நனிநாள் மகவு இன்றி -

அவன் நெடுநாள் காறும் மகப்பேறில்லாதவனாய், பின் ஒரு

பெண்ணைப் பெற்றனன் - பின் ஒரு பெண் மகவினைப்

பெற்றெடுத்தான்; அவளைத் தனக்கெனப் பேசினான் - அவளை

உனக்கு மணஞ் செய்து கொடுப்பதாகச் சொன்னான் (ஆதலின்),

அனைய கன்னியை மணந்து செல்க என - அந்தப் பெண்ணை

மணஞ் செய்து கொண்டு செல்லக்கடவா யென்று, முடங்கல் கழறிய

பாசுரம் தெரியா - ஓலையிற் கூறியுள்ள வாசகத்தைத் தெரிந்து.

தன், தனக்கு என்பன முன்னிலையில் வந்தமையால்

இடவழுவமைதி. தாரம் என்பது சொல்லால் அஃறிணையெனக்

கொண்டு 'துஞ்சியது' என அஃறிணைவினை கொடுத்தார். இப்பால் -

இனிக் கூறத்தகுவன என்றபடி. பேசினான் - கிளைஞர் பலரோடும்

சொல்லினான். செல்கென, அகரம் தொக்கது. முடங்கல் கழறிய

என்று பாட மிருப்பின் ஓலை கூறிய என்றுரைக்க. பாசுரம் - ஈண்டு

வாசகம். (5)





	 	 	 வீழ்ந்தனன் றரைமேற் புரண்டன னுயிர்ப்பு வீங்கினன்

விழிப்புனல் வெள்ளத்

தாழ்ந்தனன் விம்முற்றம்மவோ வென்றென் றரற்றினன்

கிளைஞர் நட்படைந்து

வாழந்தவர் தழுவத் தழீஇத்தழீஇக் கரைந்தான் மற்றவர் தேற்றிடத் தெளிந்து

சூழ்ந்தவெந் துயர்நீத் தொருதலை மாமன் றொன்னகர்க் கேகுவான் றுணிந்தான்.





(இ - ள்.) தரைமேல் வீழ்ந்தனன் புரண்டனன் - தரையில்

வீழ்ந்து புரண்டு, உயிர்ப்பு வீங்கினன் - பெருமூச்செறிந்து,

விழிப்புனல் வெள்ளத்து ஆழ்ந்தனன் - கண்களிலிருந்து வரும்

நீர்ப்பெருக்கி லழுந்தி, விம்முற்று அம்மவோ என்று அரற்றினன் -

விம்மி அம்மவோ வென்று புலம்பினன்; கிளைஞர் நட்பு அடைந்து

வாழ்ந்தவர் - சுற்றத்தாரும் நட்பினைப் பெற்று வாழ்கின்றவரும்

வந்து, தழுவத் தழீஇத் தழீஇக் கரைந்தனன் - தழுவ எதிராகத்

தானும் தழுவித்தழுவி அழுது, மற்றவர் தேற்றிடத் தெளிந்து -

அவர்கள் தேற்றத் தெளிந்து, சூழ்ந்த வெந்துயர் நீத்து - சூழ்ந்த

கொடிய துயரினைத் துறந்து, மாமன் தொல்நகர்க்கு ஏகுவான்

ஒருதலை துணிந்தான் - மாமனுடைய பழம்பதிக்குச் செல்ல

ஒருதலையாகத் துணிந்தனன்.

வீழ்ந்தனன் முதலிய வினைமுற்று நான்கனையும் எச்சமாக்குக.

அம்ம, ஓ என்பன புலம்பலில் வந்த இடைச்சொற்கள். (6)





	 	 	 அங்குள கிளைஞர் சிலரொடுங் கூடி யருங்கடி மதுரைநீத்

தேகிப்

பொங்கிருங் கழிசூழ் பட்டினங் குறுகிப் புகுதுவான் வரவறிந்

தங்குத்

தங்குதங் கிளைஞர் வினவநேர் வாரைத் தழீஇத் தழீஇச்

செலவிடுத் தேகிக்

கொங்கிவர் தளவத் தாரினான் மாமன் கோயில்புக்

கிருந்தன னாக.



(இ - ள்.) அங்கு உள கிளைஞர் சிலரொடுங் கூடி -

அங்குள்ள சில சுற்றத்தாருடன் சேர்ந்து, அருங்கடி மதுரை நீத்து -

அரிய காவலையுடைய மதுரையை விட்டு, ஏகி - சென்று, பொங்கு

இருங்கழி சூழ் பட்டினம் குறுகி - பொங்குகின்ற பெரிய உப்பங்கழி

சூழ்ந்தபட்டினத்தை நெருங்கி, புகுதுவான் வரவு அறிந்து - அதில்

புகுகின்ற வனது வரவினை யறிந்து, அங்குத் தங்கு தம்கிளைஞர்

வினவ நேர்வாரை - அங்கு வசிக்கும் சுற்றத்தவராய் அச்செய்தியைக்

கேட்க வருகின்றவரை, கொங்கு இவர் தனவத்தாரினான் - மகரந்தம்

பரந்த முல்லை மாலையை யணிந்த அவ்வணிகன், தழீஇத் தழீஇத்

செலவிடுத்து ஏகி - தழுவித்தழுவிச் செல்ல விடுத்துச் சென்று,

மாமன் கோயல்புக்கு இருந்தனனாக - மாமன் மாளிகையிற் புகுந்து

இருந்தானாக.

புகுவானாயினன் அங்ஙனம் புகுகின்றவனது வரவினையறிந்த

வினவ நேரும் கிளைஞரை என உரைக்க. துயரம் வினவுவாரும்

வினவப்படுவாரும் தழுவிக்கொள்ளுதல் ஒருசாராரிடைக்காணப்படும்

வழக்கம். (7)





	 	 [அறுசீரடிய/=ாசிரிய விருத்தம்.]

நாள்சில கழிந்த பின்னர் நாய்கரே றனையா னன்ன

வாள்புரை கண்ணி னாளை மதுரையிற் கொடுபோ யங்கென்

கேளிர்முன் வேட்ப லென்று கிளந்துதன் மாம னீட்டு

நீள்பெரும் பொருள்கண் மற்றுங் கைக்கொண்டு நெறியிற் செல்வான்.

	 		 (இ - ள்.) சிலநாள் கழிந்த பின்னர் - சிலநாட்கள் சென்றபின்,

நாய்கர் ஏறு அனையான் - வணிகருள் ஏறுபோல்வானாகிய அவன்,

அன்ன வாள்புரை கண்ணினாளை - அந்த வாள்போலுங்

கண்களையுடைய மங்கையை, மதுரையில் கொடுபோய் - மதுரைக்கு

அழைத்துக் கொண்டு போய், அங்கு என் கேளிர் முன் வேட்பல்

என்று கிளந்து - அங்கு எனது கிளைஞர் முன்னிலையில் மணஞ்

செய்வேனென்று கூறி, தன் மாமன் ஈட்டும் நீள் பெரும் பொருள்கள்

மற்றும் - தனது மாமன் தேடிய மிகப் பெரிய பொருள்களையும்

பிறவற்றையும், கைக்கொண்டு நெறியில் செல்வான் - கைப்பற்றிக்

கொண்டு வழியிற் செல்வானாயினன்.

முன் மணமுடித்தோனாகலின் மதுரையிலுள்ள கிளைஞர்

ஐயுறாவண்ணம் அவர் முன் இவளை வேட்டல்கருதினான். மற்றும்

என்றது ஆடை அணி முதலியவற்றை. (8)





	 	 	 	 வழிவிட வருவார் தம்மை நிறுத்திப்பின் மதுரை மூதூர்க்

			கெழுதரு சுற்றத் தாரை முன்சென்மி னென்று போக்கித்

			தொழுபரி சனமுந் தானுந் தோகையும் வைக லொன்றிற்

கழிவழி யரைமேற் பெய்த காவத மாகப் போவான்.

	 	 		 (இ - ள்.) வழிவிட வருவார் தம்மை நிறுத்தி - வழிவிட

வருகின்ற வரை நிற்கச் செய்து, பின் மதுரை மூதூர்க்கு எழுதரு

சுற்றத்தாரை - பின் பழைய மதுரைப் பதிக்குப் புறப்படும்

கிளைஞர்களை, முன்சென்மின் என்று போக்கி - முன்னே

செல்லுங்களென்று அனுப்பி, தொழு பரிசனமும் தானும் தோகையும் -

தன்னை வணங்கும் ஏவலாளரும் தானும் மங்கையுமாக, வைகல்

ஒன்றில் கழிவழி - நாள் ஒன்றில் நீங்கும் வழி, அரைமேல் பெய்த

காவதமாகப் போவான் - ஒன்றைக் காவதமாகப் போவானாயினன்.

பரிசனமும் தானும் தோகையும் போவான் என்றது பால்விரவிச்

சிறப்பால் ஆண்பால் முடிபு பெற்றமையின் வழுவமைதி;

"தானும் தன்றையலுந் தாழ்சடையோ னாண்டிலனேல்"

என்புழிப்போல. கழிவழி - கடந்து செல்லும் தூரம். (9)





	 	 	 	 வெங்கதிர் வேலை செல்லும் வேலைவந் தணையு முன்னம்

			இங்கிருந் தொழிக மென்னாப் புறம்பய மூதூ ரெய்தி

			அங்கிறை கோயின் முன்னிக் கூவனீ ராடி யங்குத்

			தங்கிய வன்னி மாடே போனகஞ் சமைத்துண் டெல்வாய்.

	 		 (இ - ள்.) வெங்கதிர் வேலை செல்லும் வேலைவந்து

அணையு முன்னம் - சூரியன் மேலைக் கடலிற் செல்லும் காலம்

வந்து பொருந்து முன்னரே, இங்கு இருந்து ஒழிகம் என்னா -

இங்கே தங்கிச் செல்வேமென்று கருதி, புறம்பய மூதூர் எய்தி -

திருப்புறம்பயமென்னும் பழம்பதியினை யடைந்து, அங்கு இறை

கோயில் முன்னி - அங்குள்ள இறைவன் திருக்கோயிலை அடைந்து,

கூவல் நீராடி - கிணற்றில் நீராடி, அங்குத் தங்கிய வன்னிமாடே -

அங்குள்ள வன்னிமரத் தடியில், போனகம் சமைத்து உண்டு -

உணவு சமைத்து உண்டு, எல்வாய் - அவ்விரவின்கண்.

வேலை - கடல், பொழுது, புறம்பயம் - சோழநாட்டிலுள்ள

தேவாரப் பாடல் பெற்ற திருப்பதிகளிலொன்று. (10)





	 	 	 மலைவைத்த சிலையான் கோயின் மருங்கொரு படியி

னும்பர்த்

தலைவைத்துத் துயிலு மெல்லை விதிவழிச் சார வந்தோர்

கொலைவைத்த விடவாய் நாகங் கடித்தது கொதித்து நீண்ட

விலைவைத்த கொடும்பூ ணாய்கன் விடந்தலைக் கொண்டு

மாய்ந்தான்.

	 	 		 (இ - ள்.) மலைவைத்த சிலையான் கோயில் மருங்கு -

மலையை வில்லாக வைத்த சிவபெருமான் திருக்கோயிலின் அருகே,

ஒரு படியின் உம்பர் - ஒருபடியின்மேல், தலைவைத்துத் துயிலும்

எல்லை - தலைவைத்துத் தூங்கும்போது, விதிவழி ஊழின் வழியே,

சாரவந்து - பொருந்த வந்து, ஓர் கொலை வைத்த விடவாய் நாகம்

கொதித்துக் கடித்தது - கொல்லுதற்கு வைத்த நஞ்சினையுடைய

வாயையுடைய ஒரு பாம்பானது சினந்து கடித்தது; நீண்ட விலை

வைத்த கொடும்பூண் நாய்கன் - பெரிய விலைமதிப்புள்ள வளைந்த

அணியினையணிந்த அவ்வணிகன், விடம் தலைக்கொண்டு

மாய்ந்தான் - அந்நஞ்சு தலைக்கேறி இறந்தான்.



நாகம் வந்து கொதித்துக் கடித்தது என்க. (11)





	 	 	 அங்குள்ள பரிச னங்க ளாவலித் திரங்கிச் சூழக்

கொங்கைகள் புடைத்துச் சேடிக் குற்றிடை மகளி ரேங்கச்

சிங்கவே றனையா னாகந் தீண்டிடா தொதுங்கிப் போந்த

பங்கய மலர்க்கொம் பன்னாள் பாவைபோற் புறம்பு

நின்றாள்.

	 	 		 (இ - ள்.) அங்குள பரிசனங்கள் ஆவலித்து இரங்கிச் சூழ -

அங்கே யுள்ள ஏவலாளர் அவலமுற்று அழுது சூழாநிற்க, சேடிக்

குற்றிடை மகளிர் - தோழிகளாகிய சிறிய இடையினையுடைய

பெண்கள், கொங்கைகள் புடைத்து ஏங்க - தங்கள் கொங்கைகளில்

அடித்துக் கொண்டு அழாநிற்க, போந்த பங்கய மலர்க் கொம்பு

அன்னாள் - உடன்வந்த தாமரைமலரையுடைய கொம்புபோல்வாள்,

சிங்க ஏறு அனையான் ஆகம் தீண்டிடாது - ஆண்

சிங்கம்போல்வனாகிய அவ்வணிகன் உடலைத் தீண்டாது, புறம்பு

ஒதுங்கிப் பாவைபோல் நின்றாள் - ஒருபுறமாக ஒதுங்கிப்

பாவைபோல் நின்றனள்.

பங்கய மலர்க் கொம்பன்னாள், இல்பொருளுவமை. செயலற்று

அசையாது நின்றாள் என்பார் 'பாவைபோற் புறம்பு நின்றாள்'

என்றார். (12)





	 	 [கலிநிலைத்துறை]

ஆளியே றன்னவ னரவின்வாய்ப் பட்டது மவிந்ததும்

மீளிவே லுண்கணார் கைகுலைத் தழுவதும் விழுவதுங்

கேளிர்சூழ்ந் தயர்வது மழுவதுங் கண்டிளங் கிளியானாள்

வாளியே றுண்டதோர் மயிலின்வீழ்ந் துயங்கினாண் மயங்கினாள்.

	 		 (இ - ள்.) ஆளி ஏறு அன்னவன் - ஆளியேற்றினை யொத்த

வணிகன், அரவின் வாய்ப் பட்டதும் அவிந்ததும் - பாம்பின் வாய்ப்

பட்டதையும் இறந்ததையும், மீளிவேல் உண்கணார் - பெருமை

பொருந்திய வேல்போன்ற மையுண்ட கண்களையுடைய மகளிர்,

கைகுலைத்து அழுவதும் விழுவதும் - கைநெரித்து அழுவதையும்

விழுவதையும், கேளிர் சூழ்ந்து அயர்வதும் சோர்வதும் - சுற்றத்தார்

சூழ்ந்து அயர்வதையும் சோர்வதையும், இளம்கிளி அனாள்கண்டு -

இளங்கிளிபோன்ற அவ்வணிக மகள் பார்த்து, வாளி ஏறுண்டது ஓர்

மயிலின் வீழ்ந்து உயங்கினாள் மயங்கினாள் - அம்பு பாயப்

பெற்றதாகிய ஒரு மயிலைப்போல வீழ்ந்து சோர்ந்து

மயங்கினாள்.

அரவின் வாய்ப்பட்டது - பாம்பாற் கடிக்கப்பட்டது. உண்

கணார் - சேடியர். (13)





	 	 	 வடிக்கணுட் செருகின வருகின வுயிர்ப்பழல் வாய்ப்படுந்

தொடுத்தபூங் கோதைபோற் சோர்ந்ததா கங்கரஞ் சோர்ந்தன

அடித்தளிர் சோர்ந்தன கன்னியன் னப்பெடை யன்னவள்

இடிக்கெதிர்ப் பட்டுவீழ்ந் தாளெனக் கிடந்தன

ளென்செய்வாள்.

	 	 		 (இ - ள்.) வடிக்கண் உள் செருகின - மாவடுப்போன்ற

கண்கள் உள்ளே செருகின; உயிர்ப்பு அருகின - மூச்சுகள்

குறைந்தன; அழல்வாய்ப்படும் தொடுத்த பூங்கோதைபோல் -

நெருப்பின் வாய்ப்பட்ட கட்டிய பூமாலைபோல, ஆகம் சோர்ந்தது -

உடல் வாடியது, கரம் சோர்ந்தன - கைகள் சோர்ந்தன, அடித்தளிர்

சோர்ந்தன - அடியாகிய தளிர்கள் வாடின; கன்னி அன்னப்பெடை

அன்னவள் - இளமைபொருந்திய அன்னப்பேட்டினை யொத்த

அவ்வணிகமாது, இடிக்கு எதிர்ப்பட்டு வீழ்ந்தாள் எனக்கிடந்தனள் -

இடிக்கு எதிர்ப்பட்டு வீழ்ந்தவளைப்போல வீழ்ந்து கிடந்தனள்; என்

செய்வாள் - வேறு என் செய்வாள்.

அன்னப்பெடை யன்னவளாகிய கன்னி என்றுமாம்.(14)





	 	 	 	 	 			 	 சாயும்பூங் கொம்பரிற் சூழ்ந்திறந் தான்புறஞ் சார்ந்தழூஉம்

ஆயமென் மகளிர்மீண் டன்பனோ டெங்கைதன் னாவியும்

போயதே கொல்லென மடியுறக் கொடுங்கையாற் புறந்தழீ

இத்

தூயதூ செறிந்திளைப் பாற்றினார் சிறிதுயிர் தோற்றவே.



(இ - ள்.) சாயும்பூங் கொம்பரில் - வளைகின்ற

பூங்கொம்புகளைப் போல, இறந்தான் புறம் சார்ந்து சூழ்ந்து அழூஉம்

- இறந்தவனருகிற் சார்ந்து சுற்றி நின்று அழுகின்ற, ஆயமென்

மகளிர் - மெல்லிய தோழிப் பெண்கள், மீண்டு - திரும்பிப் பார்த்து,

அன்பனோடு எங்கைதன் ஆவியும் போயதே கொல் என -

அன்பனோடு எமது தங்கையின் உயிரும் போயிற்றோவென்று கருதி,

கொடுங்கையால் மடிஉறப் புறம் தழீஇ - வளைந்த கையால் மடியிற்

பொருந்த அவளுடம்பைத் தழுவி, தூயதூசு எறிந்து இளைப்பு

ஆற்றினார் - தூய்மையான ஆடையால் வீசி இளைப்பினைப்

போக்கினர்; சிறிது உயிர் தோற்ற - அதனால் சிறிது உயிர்ப்பு

வெளிப்பட.

உயிர்தோற்ற இளைப்பாற்றினார் என்றுமாம். (15)





	 	 	 	 மெய்கழிந் தின்னுயிர் மீண்டுதன் யாக்கையின் மெல்லவே

			கைகலந் தாங்கிரு காலியங் குற்றன கண்களும்

			பொய்கைநீ லஞ்சிறி தவிழ்ந்தென வலர்ந்தன பூவையை

			மைகழி நாண்முத னான்குநால் வேலியாய் வளைந்தவே.



(இ - ள்.) மெய்கழிந்த இன் உயிர் - உடலினின்றும் நீங்கிய

இனிய உயிரானது, மீண்டு தன் யாக்கையில் மெல்ல கைகலந்தாங்கு -

திரும்பவும் தனது உடலின் கண் மெல்ல வந்து கலந்தாற்போல,

இருகால் இயங்குற்றன - இரண்டு கால்களும் அசைந்தன; பொய்கை

நீலம் சிறிது அவிழ்ந்தென - பொய்கையின்கண் நீல மலர் சிறிது

மலர்ந்தாற்போல, கண்களும் அலர்ந்தன - கண்களும் சிறிது

திறந்தன; பூவையை - அம்மாதினை, மைகழி நாண்முதல் நான்கும்

- குற்றம் நீங்கிய நாணம் முதலிய நான்கும், நால் வேலியாய்

வளைந்த - நான்கு வேலிகளாக வளைந்தன.

கழிந்த என்னும் பெயரெச்சத் தகரம் தொக்கது. கைகலத்தல்,

ஒரு சொல் நான்கு - நாண், மடம், அச்சம், பயிர்ப்பு. நாண் முதலிய

நான்கும் கற்பு வழுவுறாமற் காப்பனவாகலின் "நால் வேலியாய்

வளைந்த" என்றார். வளைந்த, அன்பெறாத பலவின்பால் முற்று. (16)





	 	 	 கையெறி யுங்குழற் கற்றைசோ ருந்திரி காறுளி

			நெய்யெனக் கண்புனல் கொங்கைமுற் றத்துக நெஞ்சுகும்

			பையவாய் விடும்புறம் பார்க்குநா ணெடுந்தளைப் படுஞ்சிறு

			தெய்வந்தொட் டாளெனத் தேம்பிவிம் மாந்தொளி தேயுமால்.



(இ - ள்.) கை எறியும் - நிலத்திற் கையினை மோதுவாள்;

குழல் கற்றை சோரும் - திரண்ட கூந்தல் சோருவாள்; திரிகால்

நெய்துளி என - திரி சிந்தும் நெய்த்துளியைப்போல, கண்புனல்

கொங்கை முற்றத்து உக நெஞ்சு உகும் - கண்ணீர் கொங்கையின்

முன்றிலிற் சிந்த மனமுடைவாள்; பைய வாய் விடும் - மெல்ல வாய்

திறந்து புலம்பக் கருதுவாள்; புறம் பார்க்கும் - புறத்திற் பார்ப்பாள்;

நாண் நெடுந்தளைப் படும் - நாணாகிய நீண்ட விலங்கிற் படுவாள்;

சிறு தெய்வம் தொட்டாள் என - சிறிய தெய்வத்தாற் பற்றப்

பட்டவளைப்போல, தேம்பி விம்மாந்து ஒளிதேயும் - தேம்பி விம்மி

ஒளி குறைவாள். கட்புனல் வெப்பமுற் றுதிர்தலின் விளங்கின்

திரிசிந்தும் நெய்யை உவமை கூறினார். கன்னியாகிய தான் புலம்பின்

பிறர் அலர் தூற்றுவரோ என்னும் நாணத்தால் வாய்விட்டுப் புலம்பா

தொழிவான் என்பார் 'நாணெடுந்தளைப்படும்' என்றார். தொட்டாள் -

தீண்டப்பட்டாள். சோரும், உகும், தேயும் என்னும் சினைவினைகள்

முதன்மேல் நின்றன. (17)





	 	 வணங்கில்செல் வந்தழீஇப் பிறந்தநா டொட்டொரு வைகலும் அணங்கெனக் கனவிலுங் கண்டிலா ளன்பன்மே லன்பென இணங்குதன் னுருவமாய் நிறைவரம் பிற்றென விருந்தொர்பெண் அணங்குவாய் விட்டழு தாலெனப்

புலம்பலுற் றாளரோ.

(இ - ள்.) வணங்கு இல் செல்வம் தழீஇ - குறைதலில்லாத

செல்வத்தைப் பொருந்தி, பிறந்தநாள் தொட்டு - பிறந்தநாள்

முதலாக, ஒருவைகலும் - ஒருநாளேனும், அணங்கு எனக் கனவிலுங்

கண்டிலாள் - துன்பமென்று கனவிலுங் கண்டறியாத அம்மாது,

அன்பன்மேல் இணங்கு அன்பு - அன்பன் மேற் பொருந்திய

அன்பானது, தன் உருவமாய் நிறைவரம்பிற்று என - தன் வடிவமாய்

நிறைந்த அளவினை யுடையதாயிற்று என்று கண்டோர் கூற, ஓர்

பெண் அணங்கு இருந்து வாய்விட்டு அழுதால் அன - ஒரு பெண்

தெய்வம் இருந்து வாய்விட்டு அழுதாற்போல, புலம்பல் உற்றாள் -

புலம்பத் தொடங்கினாள். வணங்கு, முதனிலைத் தொழிற் பெயர்;

வணங்கல் குறைதல். அன்பென என்பதிலுள்ள என அசை, ஓர்,

விகாரம், அரோ, அசை. (18)





	 	 [அறுசீரடியாசிரிய விருத்தம்.]



என்னா யகனேயோ வென்னிருகண் மணியேயோ வென்னை யீன்றான் தன்னாவி யன்னதனி மருகாவோ முருகாவோ தாரார் முல்லை மன்னாவோ வணிகர்குல மணியேயோ விடவாவின் வாய்ப்பட் டாயோ உன்னகா நிழலான வென்னைவிடுத் தெவ்வண்ண மொளிப்ப தேயோ.

(இ - ள்.) என் நாயகனேயோ - எனது நாயகனே, என் இருகண் மணியேயோ - எனது இரண்டு கண்களின் மணியே,

என்னை ஈன்றான் தன் ஆவி அன்னதனி மருகாவோ - என்னைப்

பெற்ற தந்தையினது உயிர்போன்ற ஒப்பற்ற மருகனே, முருகாவோ -

இளமைப் பருவமுடையவனே, முல்லைத்தார் ஆர்மன்னாவோ -

முல்லை மாலையை யணிந்த மன்னனே, வணிகர்குல மணியேயோ -

வணிகர் மரபிற்கு ஓர் மணி போல்வானே, விட அரவின்

வாய்ப்பட்டாயோ - நீ நஞ்சினையுடைய பாம்பின்வாய்ப்

பட்டனையோ, உன் ஆக நிழலான என்னை விடுத்து - உனது

உடலின் நிழலாகிய என்னைவிட்டு, ஒளிப்பது எவ்வண்ணம் - நீ

மறைவது எங்ஙனம்? தன் தந்தையால் கணவனாக நிச்சயிக்கப்

பட்டவன் ஆதலால் 'என்னாயகனே' என்றாள். நிழல்போன்ற

என்னை விடுத்து ஒளிப்பது பெரியதோர் வியப்பு என்பாள்

'உன்னாக நிழலான என்னைவிடுத் தெவ்வண்ண

மொளிப்பது' என்றாள். ஓகாரங்கள் புலம்பலில் வந்தன. (19)





	 	 பொன்னாட்டின் மடவாரைப் புணர்வதற்கோ நம்மளகா புரத்து வேந்தன் நன்னாட்டின் மடவாரை மணப்பதற்கோ வுனைக்கடித்த நாகர் வேந்தன் தன்னாட்டின் மடவாரைத் தழுவுதற்கோ வென்னாவித் தலைவா வென்னை இந்நாட்டி லிருத்தியென வஞ்சித்துப் போயினவா றென்னே யென்னே.

(இ - ள்.) பொன்னாட்டின் மடவாரைப் புணர்வதற்கோ -

பொன்னாட்டிலுள்ள மகளிரைக் கூடுவதற்கோ (அன்றி), நம்

அளகாபுரத்துவேந்தன் - நமது அளகாபுரத்து அரசனாகிய

குபேரனது, நல் நாட்டின் மடவாரை மணப்பதற்கோ - நல்ல

நாட்டிலுள்ள பெண்களை மணம்புரிவதற்கோ (அன்றி), உனைக்கடித்த

நாகர் வேந்தன் தன் நாட்டின் - உன்னைக் கடித்த பாம்புகளின்

வேந்தனாகிய அனந்தனது நாட்டிலுள்ள, மடவாரைத் தழுவுதற்கோ -

மாதர்களைக் கூடுவதற்கோ, என் ஆவித்தலைவா - எனது உயிர்த்

தலைவனே, என்னை இந்நாட்டில் இருத்தி எனை வஞ்சித்துப்

போயினவாறு என்னே என்னே - என்னை இந்த நாட்டிலேயே

இருத்தி என்னை வஞ்சித்துப் போன காரணம் என்னே என்னே!



பொன்னாட்டு அரமகளிர் இன்பமும், அளகைவாழும் இயக்க

மகளிர் இன்பமும், நாக நாட்டு நாக மகளிர் இன்பமும் புவிமகளிர்

இன்பத்தினும் சிறந்ததென்னுங் கருத்தால் ஏகினையோ என்பாள்

இங்ஙனம் கூறினாள். தனவணிகர் நிதிக்கிழவன் வழியினர் என்னுங்

கருத்தால் 'நம்மளகாபுரத்து வேந்தன்' என்றாள் என்க. (20)





	 	 	 தென்னுலகிற் புகுந்தனையோ பணிந்தனையோ மாதுலனைத்

தேவி யோடும்

தன்னிருதோ ளுறவாரத் தழுவினனோ நானுமுடன் சார்ந்தே

னாகில்

என்னுரிய குரவரையுங் கண்ணாரக் காணேனே வெனை+ யீங்

கிட்டாய்

பின்னுரிய பரிசனமுங் +கைவிட்டாய் ுதனிப்போயென் பெற்றா

யையா.

	 	 		 (இ - ள்.) தென்னுலகில் புகுந்தனையோ - பிதிரருலகத்துப்

புகுந்தனையோ, மாதுலனைத் தேவியோடும் பணிந்தனையோ - உன்

மாமனையும் மாமியையும் வணங்கினையோ, தன் இருதோள் உற

ஆரத் தழுவினனோ, நானும் உடன் சார்ந்தேனாகில் - யானும்

உடன் வந்திருப்பேனாயின், என் உரியகுரவரையும் கண்ணாரக்

காணேனோ - எனது உரிய குரவ ரிருவரையும் கண்களிக்கக்

காணேனோ, எனை இங்கு இட்டாய் - என்னை இங்கு கைவிட்டனை,

தனிப்போய் என் பெற்றாய் ஐயா - தனியே சென்று என்ன பயனைப்

பெற்றாய் ஐயனே?

குரவர் - தந்தை தாயர். (21)



* * *



(பா - ம்) +ஈங்கிட்டு. +கைவிட்டு. ுதனிபோய்.

(பா - ம்.) *கண்கலக்கம்.





	 	 	 வரிசைமரு மகனரவால் விளிந்ததுநா னறைபோய மனத்தோ

டிங்குப்

பரிவுறலு மெனைப்பயந்தார் நோற்றதவ நன்றாகப் பலித்த

தேயோ

பெரிதவரிக் *கட்கலங்கங் காணாமு னிறந்தன்றோ

பிழைத்தாரந்தோ

அரியதிலு மரியபய னிதுவன்றோ வெவர்பெற்றா ரவர்போ

லம்மா.

	 	 		 (இ - ள்.) வரிசை மருமகன் அரவால் விளிந்ததும் - சிறந்த

மருமகன் பாம்பினால் இறந்து பட்டதையும், நான் அறைபோய

மனத்தோடு இங்குப் பரிவுறலும் - நான் உள்ளீடற்ற உள்ளத்துடன்

இங்கிருந்து துன்புறுவதையும் (நோக்கின்), எனைப் பயந்தார் நோற்ற

பயன் நன்றாகப் பலித்தது - என்னைப் பெற்றவர் தவஞ்செய்த பயன்

நன்றாகப் பலித்தது; அவர் - அத்தாய் தந்தையர், பெரிது இக் கண்

கலக்கம் காணமுன் இறந்து அன்றோ பிழைத்தார் - பெரிதாகிய

இந்தக் கண் கலக்கத்தைக் காணுதற்கு முன்னரேயே இறந்தன்றோ

தப்பினர்; அந்தோ - ஐயோ, இது அன்றோ அரியதிலும் அரியபயன்

- இதுவல்லவா அரிதினும் அரிதான பயன்; அவர் போல் எவர்

பெற்றார் - அவர் பெற்றது போல வேறுயார் பெற்றனர்.

வரிசை மருமகன் - பாராட்டிற்குரிய மருமகன். அறைபோய

மனம் - அறிவின்றிப் புரைபட்ட மனம்; தானும் உயிர் துறவாது

இருத்தற்கு நொந்து ‘நான் அறை போய மனத்தோடிங்குப்

பரிவுறலும்’ என்றாள், நோக்கின் என ஒரு சொல் விரித்துரைக்க.

பிழைத்தார் - துன்பத்தினின்றும் தப்பினார், ‘நோற்ற பயன்

நன்றாகப் பலித்தது, என்பதும், ‘அரியதிலுமரியபயன் இது’ என்பதும்,

‘எவர் பெற்றார் அவர்போல்’ என்பதும் குறிப்பினால் எதிர்மறைப்

பொருள் பயப்பன. அந்தோ, அம்மா என்பன இரக்கப் பொருளில்

வந்த இடைச் சொற்கள். (22)



* * *





(பா - ம்.) *கண்கலக்கம்.





	 	 	 உன்காதன் மாமனெனைப் பயந்தவன்றே யுறவறிய வுனக்கே

பேசிப்

பின்காதன் மனைவியொடு முயிரிழந்தான் யானுமந்தப்

பெற்றி யாலே

என்காத லுயிர்போக வெற்றுடம்போ விருக்குமுட னிறப்பே

னென்னாத்

தன்காதற் றுணையிழந்த வன்றிலென விருந்தழுதா டமிய

ளானாள்.

	 	 		 (இ - ள்.) உன் காதல் மாமன் எனைப் பயந்த அன்றே -

உனது அன்புள்ள மாமன் என்னைப் பெற்ற காலத்திலேயே, உறவு

அறிய உனக்கே பேசி - சுற்றத்தாரறிய உனக்கே மணஞ் செய்து

கொடுப்பதாகப் பேசி, பின் காதல் மனைவியொடும் உயிர்

இழந்தான் -பின்பு தன் அன்புள்ள மனைவியொடும் உயிர் நீத்தனன்;

யானும் அந்தப் பெற்றியாலே - யானும் அந்தத் தன்மையினாலே,

உடன் இறப்பேன் - நின்னுடன் இறப்பேனாவேன்; என் காதல்

உயிர்போக - என் காதலுள்ள உயிராகிய நீ சென்று விட, வெறு

உடம்போ இருக்கும் என்னா - உயிரற்ற உடம்பாகிய யானோ

இங்கிருப்பேன் என்று கூறி, தமியள் ஆனாள் - துணையற்றவளாகிய

அவ்வணிக மங்கை, தன் காதல் துணை இழந்த அன்றில் என

இருந்து அழுதாள் - தனது காதலுள்ள ஆணன்றிலை இழந்த

அன்றிற்பேடுபோல இருந்து அழுதனன்.

உறவு - உறவினர்க்காயிற்று. (23)





	 	 [வேறு]



நன்னக ருறக்க நீங்கி நடுக்கமுற் றழுங்கக் காழித்

தென்னகர் ஞானச் செல்வர் சிவனகர் தொறும்போய்ப் பாடி

அந்நக ரடைந்தா ரங்கோ ரணிமடத் திருந்தார் கேட்டீ

தென்னென வாள்விட் டாய்ந்து கோயிலி னிடைவந் தெய்தி.

	 		 (இ - ள்.) நல் நகர் உறக்கம் நீங்கி நடுக்கமுற்று அழுங்க -

அந்த நல்ல நகரி லுள்ளவர்கள் துயில் நீங்கி நடுங்கி வருந்தா நிற்க,

காழித்தென் நகர்ஞானச் செல்வர் - சீகாழியாகிய அழகிய நகரின்கண் அவதரித்த சிவஞானச் செல்வராகிய ஆளுடைய பிள்ளையார், சிவன்

நகர் தொறும் போய்ப்பாடி - சிவபிரான் எழுந்தருளிய திருப்பதிக

டோறுஞ் சென்று பதிகம் பாடி, அந்நகர் அடைந்தார் - அத்

திருப்பதியை யடைந்து, அங்கு ஓர் அணிமடத்து இருந்தார் -

அங்கு ஒரு அழகிய மடத்தின்கண் இருந்தவர், கேட்டு - இவ்வழுகை

யொலியைக் கேட்டு, ஈது என்னென ஆள்விட்டு ஆய்ந்து - இஃது

என்னவென்று ஆள்விட்டு ஆராய்ந்து தெரிந்து கொண்டு,

கோயிலினிடை வந்தெய்தி - கோயிலின் பக்கல் வந்து சேர்ந்து. வணிகன் உயிர்நீத்ததும், வணிகக்கன்னி அழுது வருந்துவதும்

அறிந்து நகரிலுள்ளாரும் துயிலுதலின்றி வருந்தின ரென்க. பிறர்

துயரையும் தம் துயர்போற் கருதினாராகலின் 'நன்னகர்' என்றார்.

நகர் என்றது நகரிலுள்ளாரைக் குறித்தது. அடைந்தார், முற்றெச்சம்.

இருந்தார், வினைப்பெயர். ஆள் - ஏவலாள். (24)





	 	 கன்னிநீ யாரை யுற்ற தென்னெனக் கன்னி தாழ்ந்து

தன்னரு மரபு மீன்றார் தம்மையு மருகற் கென்றே

உன்னினர் மன்றல் பேசி யிறந்தது முயிரன் னானோ

டிந்நெறி யடைந்தீங் குற்ற நிகழ்ச்சியு மெடுத்துச்

சொன்னாள்.

(இ - ள்.) கன்னி நீ யார் என் உற்றது என - கன்னியே, நீ

யார், உனக்கு என்ன நேர்ந்தது என்று வினவ, கன்னி தாழ்ந்து -

அம்மாது வணங்கி, தன் அரு மரபும் ஈன்றார் தம்மையும் - தனது

அரிய மரபினையும் தன்னைப் பெற்றோர்களையும், மருகற்கு என்றே

உன்னினர் மன்றல் பேசி இறந்ததும் - இந்த மருமகனுக்கே தன்னைக்

கொடுப்பதென்று கருதி மணம்பேசி இறந்தொழிந்ததனையும், உயிர்

அன்னானோடு இந்நெறி அடைந்து - உயிர்போல்வானுடன்

இவ்வழியினை அடைய, ஈங்கு உற்ற நிகழ்ச்சியும் எடுத்துச்

சொன்னாள் - இங்கு நேர்ந்த நிகழ்ச்சியினையும் எடுத்துக் கூறினான்.

யாரை, ஐகாரம் முன்னிலைக்கண் வந்தது. அக்கன்னி தாழ்ந்து

எனச் சுட்டு வருவிக்க. மரபு முதலிய வற்றிலும் இரண்டனுருபு

விரிக்க.(25)





	 	 தந்தையுந் தாயு மன்னார் தமியளா யிரங்கும் பேதைப்

வைந்தொடி யாவி காப்பான் பாம்புகோட் பட்டான் மாடே

வந்தவ னாக மெல்லா மருந்துரு வாகும் வண்ணஞ்

சிந்தைசெய் தருட்கண் வைத்தார் குதித்தது தீவாய் நஞ்சம்.

(இ - ள்.) தந்தையும் தாயும் அன்னார் - உயிர்களுக்கு

அப்பனும் அம்மையும் போல்வராகிய ஆளுடைய பிள்ளையார்,

தமியளாய் இரங்கும் பேதைப் பைந்தொடி - தனியாய் வருந்தும்

பேதையாகிய பசிய வளையலை யணிந்த அவ்வணிகமாதின், ஆவி

காப்பான் - உயிரைக் காக்கும்பொருட்டு, பாம்பு கோட்பட்டான்

மாடே வந்து - பாம்பினாற் கொள்ளப்பட்டவன் அருகே வந்து,

அவன் ஆகம் எல்லாம் மருந்து உருவாகும் வண்ணம் சிந்தை

செய்து - அவன் உடல் முற்றும் அமிர்தமயமாகுமாறு திருவுள்ளங்

கொண்டு, அருள் கண் வைத்தார் - அருட்பார்வை வைத்தருளினார்;

தீவாய்நஞ்சும் குதித்தது - நெருப்பின் றன்மை வாய்ந்த நஞ்சு தான்

ஏறிய விடத்தினின்றுங் குதித்தோடியது.

தந்தையும் தாயும் அற்ற வணிக மாதுக்கு உதவிபுரிய வந்த

பேரருளாளர் ஆகலின் 'தந்தையும் தாயு மன்னார்' என்றார்.

காப்பான், வினையெச்சம். பாம்பு கோட் பட்டான், தம்மினாகிய

தொழிற் சொல் முன்வர வலி இயல்பாயிற்று. விரைந்து இரங்கிற்று

என்பார் 'குதித்தது' என்றார். (26)





	 எழுந்தன னுறங்கி னான்போ லிறந்தவன் யாருங் கண்டு

தொழுந்தகை ஞான வேந்தைத் தொழுதனர் துதிசெய்

தார்வத்

தழுந்தினர் கன்னி யன்ன மனையவ ளின்பத் தீந்தேன்

பொழிந்தொரு புறத்தே கஞ்சம் பூத்ததோர் கொம்பி

னின்றாள்.



(இ - ள்.) இறந்தவன் உறங்கினான்போல் எழுந்தனன் -

இறந்த அவ் வணிகன் உறங்கியவன் எழுந்தாற்போல எழுந்தான்;

யாரும் கண்டு - அதனை அனைவரும் பார்த்து, தொழும் தகை

ஞானவேந்தைத் தொழுதனர் - அனைவரும் வணங்குந்

தகுதியையுடைய ஞானவேந்தரை வணங்கி, துதி செய்து ஆர்வத்து

அழுந்தினர் - துதிமொழி கூறி மகிழ்ச்சிக் கடலுள் மூழ்கினர்; கன்னி

அன்னம் அனையவள் - கன்னியன்னப் பேட்டினை ஒத்த அம்மாது,

இன்பத் தீந்தேன் பொழிந்து கஞ்சம் பூத்தது ஓர் கொம்பின் -

இன்பமாகிய இனிய தேனைப் பொழிந்து தாமரை மலரப்

பெற்றதாகிய ஒரு கொம்புபோல, ஒருபுறத்தே நின்றாள் - ஒருபுறமாக

ஒதுங்கி நின்றனள்.

தொழுதனர், முற்றெச்சம். கஞ்சம் பூத்ததோர் கொம்பின்

என்றது இல் பொருளுவமை. (27)





	 	 	 தலைவனை யிறந்த போதுந் தனியுயிர் பெற்ற போதுஞ்

சிலைநுதல் காதன் மாமன் செல்வியா யிருந்துந் தீண்டா

நிலைமையு மன்புங் கற்பி னீர்மையும் வியந்து நோக்கி

மலைமகண் ஞான முண்டார் வணிகளை நோக்கிச்

சொல்வார்.

	 	 		 (இ - ள்.) சிலை நுதல் - விற்போலும் நெற்றியையுடைய

அவ் வணிக மாது, காதல் மாமன் செல்வியாய் இருந்தும் -

காதல்மிக்க மாமன் மகளா யிருந்தும், இறந்த போதும் தனி உயிர்

பெற்றபோதும் - தன் தலைவன் இறந்த காலத்திலும் அவன் தனித்த

உயிரினைப் பெற்ற காலத்திலும், தலைவனைத் தீண்டா நிலைமையும் -

அவனைத் தொடாதிருந்த தன்மையையும், அன்பும் - அவளது

அன்பினையும், கற்பின் நீர்மையும் - கற்பின் தன்மையையும்,

மலைமகள் ஞானம் உண்டார் நோக்கி வியந்து - உமையம்மையின்

ஞானப்பாலைப் பருகியருளிய பிள்ளையார் கண்டு வியந்து,

வணிகனை நோக்கிச் சொல்வார் - அவ்வணிகனைப் பார்த்துக்

கூறுவாராயினர்.



சிலைநுதல், அன்மொழித் தொகை. தீண்டுதற்குரிய

முறைமையும் தீண்டத் தகும் தருணமும் உடையளாயிருந்தும், தன்

காதற்கிழமையுடையானது துஞ்சிய உடலைத் துயரத்தாற் றொடுதலும்,

அவன் உயிர்த்தெழுந்தகாலை உவகையாற் றொடுதலும்

எவ்வாற்றானும் பழியன்றாகவும் தீண்டா திருந்தமையின் அவளது

தற்காக்கும் பண்பினையும், அங்ஙனம் அவனுடலைப் பரிசியாது

நிற்பினும் அவன்மாட்டுக் குன்றுதலின்றி வளரும் அன்புடையளா

யிருக்குந் தன்மையையும், அவ்வாற்றால் அவளது கற்பின்

பெற்றியையும் பிள்ளையார் நோக்கி வியந்தனர் என்க. (28)





	 	 	 	 வருதிநின் மரபுக் கெல்லா மணியனா யுன்றன் மாமன்

			தருதிரு வளையா ளின்பஞ் சாருநா டுன்பம் வந்து

			பெருகுநா ளன்றி யென்றுன் மெய்தொடப் பெறுவ ளீண்டே

			திருமண முடித்துக் கொண்டு போகெனச் செப்ப லோடும்.

	 	 		 (இ - ள்.) நின் மரபுக்கு எல்லாம் மணி அனாய் வருதி -

நினது மரபு முழுதுக்கும் மணிபோல்வாய் வருக; உன்றன் மாமன் தரு

திரு அனையாள் - உனது மாமன் பெற்ற திருமகள்போன்ற இம்மாது,

இன்பம் சாரும் நாள் - நினக்கு இன்பம் வந்து பொருந்தும் நாளிலும்,

துன்பம் வந்து பெருகு நாள் அன்றி - துன்பம் வந்து மிகு

நாளிலுமல்லாமல், என்று - வேறெந்தநாளில், உன் மெய் தொடப்

பெறுவள் - உனது உடலினைத் தீண்டப் பெறுவாள்; ஈண்டே -

(ஆதலால்) இவ்விடத்திலேயே, திருமணம் முடித்துக் கொண்டு போக

எனச் செப்பலோடும் - திருமணத்தை முடித்துக்கொண்டு போவாயாக

வென்று சொல்லியவளவில்.

அவன் அரவுகடித் திறத்தலாகிய துன்பமும், உயிர்த்

தெழுதலாகிய இன்பமும் எய்திய பொழுதுகளில் அவனைத்

தீண்டாது நின்றாளாகலின் 'இன்பஞ் சாரு நாள் துன்பம் வந்து

பெருகு நாள் அன்றி என்று உன் மெய்தொடப் பெறுவள்' என்றும்,

அவள் கன்னியா யிருப்பதே நின்னைத் தொடுதற்குத் தடையா

யிருத்தலின் அத் தடை நீங்க ஈண்டே திருமணம் முடித்துக்கொண்டு

போக என்றும் பிள்ளையார் அருளினார் என்றார். போகென

என்பதில் அகரம் தொக்கது. (29)





	 	 செங்கணே றனையா னையன் றிருமொழி தலைமேற் கொண்டு

பங்கயன் படைத்த சாதி நான்கையும் பாது காப்பீர்

எங்குல வணிக ரின்றிக் கரிகளு மின்றி யீங்கே

மங்கல முடிக்கும் வண்ணம் யாதென வணங்கிச் சொன்னான்.

(இ - ள்.) செங்கண் ஏறு அனையான் - சிவந்த

கண்களையுடைய ஏறு போல்வனாகிய அவ்வணிகள், ஐயன்

திருமொழி தலைமேல்கொண்டு - பிள்ளையாரின் திருமொழியினை

முடிமேற்கொண்டு, பங்கயன் படைத்த சாதி நான்கையும் பாதுகாப்பீர்

- பிரமன் படைத்த நான்கு வருணத்தையும் பாதுகாப்பவரே, ஈங்கே -

இங்கு, எம் குல வணிகர் இன்றி - எமது குல வணிக ரில்லாமல்,

கரிகளும் இன்றி - பிற சான்றுகளுமில்லாமல், மங்கலம் முடிக்கும்

வண்ணம் யாது என - மண முடிக்கும் வண்ணம் எங்ஙன மென்று,

வணங்கிச் சொன்னான் - வணங்கிக் கூறினான்.

நாற்பாற் குலத்தினரும் ஒழுக்கத்தின் வழுவாமற் காக்கும்

இயல்புடையீர் என்பான் 'சாதி நான்கையும் பாதுகாப்பீர்' என்றும்,

அப்பெற்றியராய தேவரீரே யாங்கள் முறைமை வழுவாமல் மண

முடித்துக்கொள்ளும் உபாயமும் உரைத்தருள வேண்டு மென்பான்

'மங்கல முடிக்கும் வண்ணம் யாது' என்றும் அவ் வணிகன்

கூறினான் என்றார். (30)





	 	 கன்னியை யீன்ற ஞான்றே யுனக்கென்றுன் காதன் மாமன்

உன்னிய துறவி னுள்ளா ரறிவரே யுனக்கீ தன்றி

வன்னியுங் கிணறு மிந்த விலிங்கமுங் கரிகண் மைந்தா

இந்நிலை வதுவை செய்தி யெம்முரை கடவா தென்றார்.

(இ - ள்.) உன் காதல் மாமன் - உனது அன்புள்ள மாமன்,

கன்னியை ஈன்ற ஞான்றே - இக் கன்னியைப் பெற்றபொழுதே,

உனக்கு என்று உன்னியது உறவின் உள்ளார் அறிவரே - உனக்கே

யென்று கருதிப் பேசியதை உறவினர் பலர் அறிவாரே, உனக்கு ஈது

அன்றி - உனக்கு இதுவே யல்லாமல், இந்த வன்னியும் கிணறும்

இலிங்கமும் கரிகள் - இந்த வன்னி மரமுங் கிணறும் இலிங்கமும்

சான்றுகளாகும்; மைந்தா - புதல்வனே, எம் உரை கடவாது இந்நிலை

வதுவை செய்தி என்றார் - எமது சொல்லைக் கடவாமல்

இவ்விடத்திலேயே மணமுடிப்பாயாக என்றருளினர்.

எங்குல வணிகரின்றி என அவன் கூறியதற்கு மாற்றமாக

'கன்னியை ஈன்ற ஞான்றே யுனக்கென்றுன் காதன் மாமன் உன்னிய

துறவினுள்ளா ரறிவரே' என்றும், கரிகளுமின்றி என்றதற்கு மாற்றமாக

'வன்னியும் கிணறும் இந்த விலிங்கமும் கரிகள்' என்றும் அருளிச்

செய்தா ரென்க. இந்நிலை என்பதற்கு இரட்டுற மொழிதலால் இப்

பொழுதே என்றும் பொருள் கொள்க. (31)





	 	 	 	 மாசறு மனத்தான் காழி வள்ளலைப் பணிந்து நீரே

			தேசிகர் குரவர் நட்டோர் தெய்வமுங் கிளையு மென்னாப்

			பேசிய வாறே வேள்வி பெற்றியா னிறீஇத்தான் வேட்ட

			பாசிழை யோடு தாழ்ந்து விடைகொடு பரவிப் போனான்.

	 		 (இ - ள்.) மாசு அறு மனத்தான் - குற்றமற்ற

மனத்தினையுடைய அவ்வணிகள், காழி வள்ளலைப் பணிந்து -

சீகாழி வள்ளலாகிய பிள்ளையாரை வணங்கி, நீரே தேசிகர் குரவர்

நாட்டோர் தெய்வமும் கிளையும் என்னாப் பேசி - நீரே எமக்கு

ஆசிரியருங் குரவரும் நட்பினரும் கடவுளும் சுற்றத்தாருமாவீ

ரென்று கூறி, அவாறே வேள்வி பெற்றியால் நிறீஇ - அங்ஙனமே

திருமணத்தை முறைப்படி முடித்து, தான் வேட்ட பாசிழை யோடு

தாழ்ந்து - தான் மணந்த பசிய அணிகளை யணிந்த அம்மாதுடன்

அவரை வணங்கி, விடைகொடு பரவிப் போனான் - விடை

பெற்றுக்கொண்டு துதித்துச் சென்றான்.

குரவர் - ஐங்குரவர். தேசிகர், குரவர் என்பவற்றுக்கு

ஞானாசிரியரும், விஞ்சை யாசிரியரும் என்றுரைத்தலுமாம். என்னா -

என்று கூறி, பேசியவாறே - அவர் உரைத்தவாறே, எனப் பிரித்துப்

பொருளுரைத்தலுமாம். வேட்ட - வேட்கப்பட்ட. பாசிழை,

அன்மொழித்தொகை.

வைப்பூரின்கண் ஏழு புதல்விகளையுடைய தாமன் என்னும்

வணிகன் தனது மருகனுக்கு மூத்த புதல்வியை மணஞ்

செய்விப்பதாகக் கூறிப் பிறனொருவனுக்குப் பொருளாசையால்

அளித்து, இங்ஙனமே மருகனை வஞ்சித்துப் பின் ஐந்து

பெண்களையும் பிறர்க்கு அளித்துவிட, அஃதுணர்ந்த அவனது

ஏழாவது புதல்வி மனம் வருந்திப் பெற்றோரறியாமல் அவனுடன்

புறப்பட்டு வழிச்செல்லுங்கால் ஓரிரவில் திருமருகல் என்னும்

திருப்பதியில், திருக்கோயிலின் பக்கத்துள்ளதொரு மடத்தின்கண்

துயிலும்பொழுது, அவ்வணிகள் அரவு தீண்டி யிறக்க, அது கண்ட

அக்கன்னி நெஞ்சம் பதைபதைத்து வருந்தி ஆற்றாது மருகற்

பெருமானை விளித்துப் புலம்பாநிற்க, அப்பொழுது இறைவனை

வழிபடுதற்கு அவண் எழுந்தருளிய திருஞானசம்பந்தப் பிள்ளையார்

அருகு வந்து, நிகழ்ந்ததை அவள் சொல்ல அறிந்து, அவளது

துயரினை யொழிக்கக் கருதித் திருமருகலில் வீற்றிருக்கும் இறைவன்

மீது "சடையாயெனுமால்" என்னும் திருப்பதிகம் பாடி அவ்வணிகளை

உயிர்ப்பித்து அவர்களை ஆண்டே மணம் பொருந்தச் செய்து விடுத்தருளினர் என்று திருத்தொண்டர் புராணம் கூறாநிற்கும்.

பெரும்பற்றப் புலியூர் நம்பியானவர் தாமியற்றிய

திருவிளையாடற் புராணத்தில்

	 	 "மருத்தயில் பாப்புக் காப்பு வள்ளலை மனத்து வைத்துத்

தருக்கமார் காழி வேந்தர் சடையெனும் யாப் பெடுத்து

விரைத்திரு மருக றன்னில் வெவ்விடந் தீர்த்த தன்றித்

திருப்புறம் பயத்த லத்திற் றீர்த்தனர் திருக்கண் சாத்தி"



என்னுஞ் செய்யுளால் திருமருகலில் நிகழ்ந்த வரலாற்றையும்

உடன்பட்டு, திருஞானசம்பந்தப் பெருமான் திருப்புறம்பயத்தில்

விடந்தீர்த்து வணிகளை உயிர்ப்பித்தது அதனின் வேறாய வரலாறு

என்று குறிப்பிடுவாராயினர்.

ஆளுடையபிள்ளையார்க்குச் சில நூற்றாண்டுகளில் முன்னும்

இத்தகைய தொரு சரிதம் நிகழ்ந்துள தென்பது கடைச்சங்க

காலத்ததாகிய சிலப்பதிகாரத்து வஞ்சினமாலையில், காவிரிப் பூம்பட்டினத்தி லிருந்த கற்புடை மகளிரைக் கண்ணகி

யெடுத்துரைக்குமிடத்து

"வன்னி மரமு மடைப்பளியுஞ் சான்றாக

முன்னிறுத்திக் காட்டிய மொய்குழலாள்"





என்று கூறியிருத்தலால் அறியப்படும். சிலப்பதிகாரம் கூறும்

நிகழ்ச்சியும் திருவிளையாடற்புராணங் கூறும் நிகழ்ச்சியும், சிறிது

வேறுபாட்டுடன் காணப்படினும் வன்னிமரம் முதலியவற்றைச்

சான்றாகக் காட்டினள் என்பதனை உன்னின் இரண்டும் ஒன்றே

போலுமெனக் கருதுதல் இழுக்காகாது. ஆனால், இரு

திருவிளையாடற்புராண ஆசிரியரும் இதற்கு மாறுபட்ட கருத்தினர்

என்பதில் ஐயமில்லை. அவர்கள் கருதுமாறு திருப்புறம்பயத்தில்

விடந்தீர்த்தது ஆளுடைய பிள்ளையாரேயாயின் சிலப்பதிகாரம்

குறிப்பிடும் வரலாறு அதனின் வேறாய தொன்றாகும். (32)





	 	 ஏவல்செ யாயத் தாரு மடியரு மீண்ட வீண்டிக்

காவல்செய் மதுரை மூதூர் குறுகித்தன் காதன் மாமன்

பூவையை மணந்த வண்ணங் கேட்டங்குப் புடைசூழ் சுற்றம்

யாவரும் முவப்ப வின்புற் றிருந்தன னிளங்கோ மன்னன்.

(இ - ள்.) இளங்கோ மன்னன் - வணிகர் தலைவன், ஏவல்

செய் ஆயத்தாரும் அடியரும் - பணிபுரியும் மகளிர் கூட்டமும்

ஏவலாளரும் நெருங்கிவர, ஈண்டிக் காவல் செய் மதுரைமூதூர் குறுகி

- (காவலாளர்) நெருங்கிக் காவல்புரியும் மதுரையாகிய பழம்பதியினை

யடைந்து, தன் காதல் மாமன் பூவையை மணந்த வண்ணம் கேட்டு -

தனது அன்புள்ள மாமன் புதல்வியை மணந்த தன்மையைக் கேட்டு,

அங்குப் புடைசூழ் சுற்றம் யாவரும் உவப்ப - அங்கு வந்து அருகிற் சூழ்ந்த சுற்றத்தா ரனைவரும் மகிழ, இன்புற்று இருந்தனன் -

இன்பமெய்தி இருந்தனன்.

மன்னர் பின்னோராகிய வணிகர் இளங்கோக்கள் எனப்படுதற்

குரியராகலின் 'இளங்கோ மன்னன்' என்றார். (33)





	 	 தன்பெருந் தனமு மாம னீட்டிய தனமு மீட்டி

மன்பெரு நிதிக்கோ னென்ன வாணிகம் பெருக்கி நாய்கன்

இன்புறு காதலார்க ளிருவரு மீன்ற காதல்

நன்பொருண் மகிழ்ச்சி செய்ய நலம்பெற வாழு நாளில்.

(இ - ள்.) தன்பெருந் தனமும் மாமன் ஈட்டிய தனமும்

ஈட்டி - தனது பெரும் பொருளையும் மாமன் தேடிவைத்த

பொருளையும் ஓரிடத்திற் றொகுத்து, மன் பெரு நிதிக்கோன்

என்ன - நிலைபெற்ற பெரிய குபேரனைப்போல, வாணிகம்

பெருக்கி - வாணிகத்தாற் பொருள் பெருக்கி, நாய்கன் -

அவ்வணிகன், இன்புறு காதலார்கள் இருவரும் ஈன்ற - இன்ப

மிக்க காதலையுடைய இரண்டு மனைவியரும் பெற்ற, காதல்

நன்பொருள் மகிழச்சி செய்ய - அன்புள்ள மக்கள் மகிழ்ச்சியை

விளைக்க, நலம் பெற வாழும் நாளில் - நலமாக வாழுங்காலத்தில்.

நிதிக்கோனென்ன ஈட்டி என்றியைத்தலுமாம். பொருள் - பிள்ளை,

"தம்பொரு ளென்ப தம்மக்கள்" என்னும் குறளும்,

"ஒப்புடைய மாதரு மொண் பொருளு நீ"

என்னும் தேவாரமும் காண்க. மகிழ்ச்சி செய்தலை,



"மக்கண் மெய்தீண்ட லுடற்கின்பம் மற்றவர்

சொற்கேட்ட லின்பஞ் செவிக்கு"



என்பது முதலியவற்றா லறிக. (34)





	 	 மூத்தவள் சிறுவர் சால மூர்க்கார யுள்ளா ரேனை

மாத்தளி ரியலி னாட்கோர் மைந்தனுண் டிவனு மன்ன

தீத்தொழி னாக மன்ன சிறார்களு மல்லற் செல்வம்

பூத்தநீ ணியமத் தூடு போய்விளை யாடல் செய்வார்.

(இ - ள்.) மூத்தவள் சிறுவர் சால மூர்க்கராய் உள்ளார் -

மூத்தாள் புதல்வர் மிகவுங் கொடியராயுள்ளவர், ஏனை மாத்தளிர்

இயலினாட்கு ஓர் மைந்தன் உண்டு - மாந்தளிர் போன்ற

மென்மையுடைய இளையாளுக்கு ஒரு புதல்வன் உளன்; இவனும் -

இம்மைந்தனும், அன்ன தீத்தொழில் நாகம் அன்ன சிறார்களும் -

அந்தக் கொடுந் தொழிலையுடைய பாம்புபோன்ற சிறுவர்களும்,

மல்லல் செல்வம் பூத்த நீள் நியமத்தூடு போய் - பெருஞ் செல்வம்

நிறைந்த நீண்ட கடைவீதி யூடு சென்று, விளையாடல் செய்வார் -

விளையாடுவாராயினர்.

எதுகை நோக்கி மாத்தளிர் என வலித்தது. நியமம் -

கடைத்தெரு. (35)





	 	 முந்திய மணாட்டி மைந்தர் முகிழ்முலை யிளைய பாவை

மைந்தனை யொருநாட் சீறி யடித்தனர் வருந்தி யீன்ற

சந்தணி முலையாண் மாற்ற டனையரை வைதா ளீன்ற

பைந்தொடி தானுஞ் சீறி யிளையளைப் பழித்து வைவாள்.



(இ - ள்.) முந்திய மணாட்டி மைந்தர் - முந்திய மனைவியின்

புதல்வர்கள், முகிழ் முலை இளையபாவை மைந்தனை - தாமரை

மொட்டினை யொத்த கொங்கைகளையுடைய இளைய மனைவியின்

புதல்வனை, ஒரு நாள் சீறி அடித்தனர் - ஒருநாள் சினந்து

அடித்தனர்; வருந்தி ஈன்ற சாந்து அணி முலையாள் மாற்றாள்

தனையரை வைதாள் - அவனை வருந்திப்பெற்ற சாந்து அணிந்த

கொங்கையையுடைய அவ்விளையாள் மூத்தாள் புதல்வர்களை

வைதனள்; ஈன்ற பைந்தொடி - அப்பிள்ளைகளைப் பெற்ற பசிய

வளையலை யணிந்த மூத்தாள், தானும் சீறி இளையளைப் பழித்து

வைவாள் - தானுஞ் சினந்து இளையவளை இகழ்ந்து

நிந்திப்பாளாயினள்.

மணவாட்டி எனற்பாலது மணாட்டி என்றாயது. அவனை

வருந்தி யீன்ற என்றும், அவர்களை யீன்ற என்றும் விரித்துரைக்க,

மாற்றாள் - சக்களத்தி. (36)





	 	 எந்த வூரெந்தச் சாதி யார்மகள் யாவர் காணச்

செந்தழல் சான்றா வெங்கோன் கடிமணஞ் செய்து வந்த

கொந்தவிழ் கோதை நீயென் கொழுநனுக் காசைப் பட்டு

வந்தவ ளான காமக் கிழத்திக்கேன் வாயும் வீறும்.



(இ - ள்.) நீ எந்த ஊர் எந்தச் சாதி - நீ எந்த வூரினள்,

என்ன மரபினள், யார் மகள் - யாவர் புதல்வி, யாவர்காணச்

செந்தழல் சான்றா - யாவர் முன்னிலையில் சிவந்த அனல் சான்றாக,

எம்கோன் கடிமணம் செய்து வந்த கொந்து அவிழ் கோதை - எமது

நாயகன் திருமணஞ் செய்து வந்த பூங்கொத்துக்கள் மலர்ந்த

மாலையையணிந்த பெண்ணவாய், என் கொழுநனுக்கு ஆசைப்பட்டு

வந்தவளான காமக் கிழத்திக்கு - என் கொழுநனை விரும்பி

வந்தடைந்த காமக்கிழத்தியாகிய உனக்கு, வாயும் வீறும் ஏன் -

பேச்சும் இறுமாப்பும் எதற்கு.

ஊர், சாதி என்பன ஊரினள், சாதியினள் என்னும் பொருளில்

வந்தன. ஊர், குலம், பெற்றோர் அறியப் பெறாதவளும், உறவினர்

முதலானோர் காண அங்கி சான்றாக என் கணவனால் மணக்கப்

படாதவளும், என் கணவனின்பத்தை விரும்பி வலிதிலடைந்த

காமக்கிழத்தியுமான நினக்கு இவ்வளவு வாயும் பெருமிதமும் ஏன்

என நிந்தித்தனள் என்க. வாய் பேச்சுக்காயிற்று. (37)





	 	 	 	 உரியவன் றீமுன் னாக வுன்னைவேட் டதற்கு வேறு

			கரியுள தாகிற் கூறிக் காட்டெனக் கழற லோடும்

			எரிசுட வாடிச் சாய்ந்த விணர்மலர்க் கொம்பிற் சாம்பித்

			தெரியிழை நாணஞ் சாய்ப்ப நின்றிது செப்பு கின்றாள்.

	 	 		 (இ - ள்.) உரியவன் - எனக்கு உரிய நாயகன், தீ முன்னாக

உன்னை வேட்டதற்கு வேறு கரி உளதாகில் - அனல் முன்னாக

நின்னை மணந்ததற்கு வேறு சான்று உளதேல், கூறிக் காட்டு எனக்

கழறலோடும் - அதனைக் கூறிக் காட்டுவா யெனச் சொல்லிய

வளவில், எரி சுட - நெருப்புச் சுடுதலால், வாடிச் சாய்ந்த இணர்

மலர்க் கொம்பின் - வாடிச் சாய்ந்த கொத்துக்களையுடைய

பூங்கொம்பு போல, சாம்பி - வாடி, தெரி இழை நாணம் சாய்ப்ப

நின்று - ஆராய்ந்த அணிகளையுடைய அம்மாது நாணம் தன்னைச்

சாய்க்க நின்று, இது செப்புகின்றாள் - இதனைக் கூறுகின்றாள்.



காட்டுதல் - மெய்ப்பித்தல். தெரியிழை, அன்மொழித்

தொகை. (38)





	 	 	 	 அரவின்வாய்ப் பட்ட வைக லாருயி ரளித்த ஞானப்

			புரவல ரருளா லெங்கோன் புறம்பய நாதன் வன்னித்

			தருவொடு கிணறுகாணச் செய்தனன் சாறம் மூன்று

			கரிகளு முள்ள வென்றாள் கற்பினா லொப்பி லாதாள்.

	 	 		 (இ - ள்.) அரவின் வாய்ப்பட்ட வைகல் - (என் கொழுநன்)

பாம்பின் வாய்ப்பட்ட போது, ஆருயிர் அளித்த ஞானப் புரவலர்

அருளால் - அரிய உயிரினைக் கொடுத்தருளிய ஞானவேந்தராகிய

ஆளுடைய பிள்ளையாரின் ஆணையால், எம் கோன் - எமது

தலைவன், புறம்பய நாதன் வன்னித் தருவொடு கிணறு காண -

திருப்புறம்பயத்திலுள்ள சிவலிங்கப் பெருமானும், வன்னி மரமுங்

கிணறுங் காண, சாறு செய்தனன் - மணம் புரிந்தான்; அம்மூன்று

கரிகளும் உள்ள என்றாள் - அந்த மூன்று சான்றுகளும் உள்ளன

வென்று கூறினள், கற்பினால் ஒப்பிலாதாள் - கற்பினால் ஒப்பற்றவள்.

சாறு - விழா, மன்றல். ஒப்பிலாதாள் உள்ள வென்றாள் என

முடிக்க. (39)





	 	 	 	 மாற்றவ ணகைத்து நன்று நன்றுநின் மன்றல் வேள்விக்

			கேற்றன கரியே சொன்னா யிங்குமக் கரிகள் மூன்றுந்

			தோற்றுமே லதுவு மெய்யே யென்றன டோகை யோடும்

			வேற்றுமை யிலாத லிளையவள் விழுமங் கூரா.

	 		 (இ - ள்.) மாற்றவள் நகைத்து - அதனைக் கேட்டு மாற்றாள்

சிரித்து, நன்று நன்று நின் மன்றல் வேள்விக்கு ஏற்றன கரியே

சொன்னாய் - நன்று நன்று, நினது மண வேள்விக்கு ஏற்றனவாய

சான்றுகளையே கூறினை; அக் கரிகள் மூன்றும் இங்கும் தோற்று

மேல் - அச் சான்று மூன்றும் இங்கும் தோற்றுமாயின், அதுவும்

மெய்யே என்றனள் - அந்த மணமும் உண்மையே யாகும் என்று

கூறினள்; தோகையோடும் வேற்றுமை இலாத சாயல் இளையவள் -

மயிலுடன் வேற்றுமை யில்லாத சாயலையுடைய இளையாள், விழமம்

கூரா - துன்ப மிகுந்து.

நன்று நன்று, இகழ்ச்சி குறித்தது. நினது மன்றல் பொய்ம்மை

யாதல்போல் கரியும் பொய்யென்பாள் 'நின் மன்றல் வேள்விக்

கேற்றன கரியே சொன்னாய்' என்றாள். தோற்றா வென்னுங்

கருத்தால் 'தோற்றுமேல்' என்றா ளென்க. (40)





	 	 	 வெவ்வுயிர்ப் பெறிய வில்போய் மெல்விர னெறிக்குங்

கையால்

அவ்வயி றதுக்கும் வீழுங் கண்புனல் வெள்ளத் தாழுங்

கொவ்வைவாய் துடிக்கு நாணந் தலைக்கொள்ளுங் கூசு

மன்னோ

தெய்வமே யாவா வென்னு மென்செய்கேன் சிறியே

னென்னும்.

	 	 		 (இ - ள்.) வெவ்வுயிர்ப்பு எறிய - வெம்மையாகிய பெருமூச்

செறிய, இல்போய் - வீட்டினுட் சென்று, மெல் விரல் நெரிக்கும் -

மெல்லிய விரல்களை நெரிப்பாள்; கையால் அவ்வயிறு அதுக்கும் -

கையினால் அம் மெல்லிய வயிற்றைப் பிசைவாள்; வீழும் - கீழே

விழுவாள்; கண் புனல் வெள்ளத்து ஆழும் - கண்ணீர்ப் பெருக்கில்

அழுந்துவாள்; கொவ்வை வாய் துடிக்கும் - கொவ்வைக் கனி

போன்ற உதடு துடிப்பாள்; நாணம் தலைக்கொளும் கூசும் - வெட்கந்

தலைக்கொள்ளுவாள், கூசுவாள்; ஆ ஆ தெய்வமே என்னும் -

ஐயோ தெய்வமே என்பாள்; என் செய்கேன் சிறியேன் என்னும் -

என்ன செய்வேன் சிறியே னென்பாள்.

அவ் வயிறு - அழகிய வயிறு. வாய் துடிக்கும், சினை வினை

முதன்மேல் நின்றது. அன்னோ, ஆ ஆ என்பன இரக்கப்

பொருளில் வந்த இடைச் சொற்கள். (41)





	 	 	 	 தாதைதா யிறந்த வன்றே தமியளா யிங்குப் போந்த

			பேதையேற் காருண் டைய பேதுறும் வணிகற் கன்று

			மாதுல னாகி ஞாதி வழக்கறுத் துரிமை யீந்த

			நாதனே யேதி லாய்வாய் நகையினிற் காத்தி யென்னா.

	 	 		 (இ - ள்.) தாதை தாய் இறந்த அன்றே - அப்பனும்

அம்மையும் இறந்த பொழுதே, தமியளாய் இங்குப் போந்த

பேதையேற்கு - தனியளாகி இங்கு வந்த அறிவில்லாத எனக்கு,

ஐய - ஐயனே, யார் உண்டு - (நின்னை யன்றி வேறு துணை) யார்

உளர்; பேதுறும் வணிகற்கு - மனமயங்கி வருந்திய வணிகனுக்கு,

அன்று - முன்னொரு காலத்தில், மாதுலனாகி - மாமனாக வந்து,

ஞாதி வழக்கு அறுத்து - பங்காளிகளின் வழக்கினை ஒழித்து,

உரிமை ஈந்த நாதனே - அவன் உரிமையைக் கொடுத்தருளிய

இறைவனே, ஏதிலாள் வாய் நகையினில் காத்தி என்னா - மாற்றாள்

வாயிலிருந்து வரும் இகழ்ச்சி மொழியினின்றும் என்னை நீக்கிக்

காத்தருள்வாயாக வென்று குறையிரந்து வேண்டி.

அன்று ஞாதியரால் வருந்துதலுற்ற வணிகனொருவனுக்கு

மாதுலனாகி வந்து வழக்கறுத்து உரிமை யீந்தீர் ஆகலின், இன்று

மாற்றவளால் வருந்தலுறும் வணிகமாதாகிய எனக்கும் எளிவந்து

உரிமை யீவீர் என்றாள் என்க. வணிகற்கு மாதுலனாகி ஞாதி

வழக்கறுத் துரிமை யீந்த வரலாற்றை இப் புராணத்து, மாமனாக

வந்து வழக்குரைத்த படலத்திற் காண்க. (42)





	 	 அன்றிர வுண்டி யின்றித் துயிலின்றி யழுங்கிப் பின்னாட்

பொன்றிணி கமல புண்ணியப் புனறோய்ந் தண்ட

நின்றிழி விமானக் கோயி னிரம்பிய வழகர் முன்னாச்

சென்றிரு தாளில் வீழ்ந்து தன்குறை செப்பி வேண்டும்.

(இ - ள்.) அன்று இரவு உண்டியின்றித் துயில் இன்றி

அழுங்கி - அன்று இரவு உணவு மின்றி உறக்கமுமின்றி வருந்தி,

பின்னாள் - மறுநாள், பொன்திணி கமல வாவி - செறிந்த

பொற்றாமரைகளையுடைய வாவியில், புண்ணியப் புனல் தோயந்து -

அறவடிவாகிய நீரில் முழுகி, அண்டம் நின்று இழி விமானக் கோயில் - வானினின்றும் இறங்கிய விமானமாகிய திருக்கோயிலில்

எழுந்தருளிய, நிரம்பிய அழகர் முன்னாச் சென்று - பேரழகராகிய

சோமசுந்தரக் கடவுளின் திருமுன் சென்று, இருதாளில் வீழ்ந்து -

அவருடைய இரண்டு திருவடிகளிலும் வீழ்ந்து வணங்கி, தன் குறை

செப்பி வேண்டும் - தனது குறையைக் கூறி இதனை வேண்டுவாள்.



கோயிலில் எழுந்தருளிய என விரித் துரைக்க. (43)





	 	 	 அன்றெனைக் கணவன் வேட்ட விடத்தினி லதற்குச்

சான்றாய்

நின்றபைந் தருவு நீயுங் கிணறுமந் நிலையே யிங்கும்

இன்றுவந் தேதி லாள்வாய் நகைதுடைத் தெனைக்கா வாயேற்

பொன்றுவ லென்றாள் கற்பின் புகழினை நிறுத்த வந்தாள்.

	 	 		 (இ - ள்) அன்று எனைக் கணவன் வேட்ட இடத்தினில் -

அன்று என்னை நாயகன் மணம்புரிந்த இடத்தில், அதற்குச் சான்றாய்

நின்ற பைந்தருவும் நீயும் கிணறும் - அதற்குச் சான்றாகி நின்ற பசிய

வன்னி மரமும் சிவலிங்கமாகிய நீயும் கிணறும், அந்நிலையே இன்று

இங்கும் வந்து - அங்ஙனமே இன்று இங்கும் வந்து, ஏதிலாள் வாய்

நகை துடைத்து எனைக் காவாயேல் - மாற்றாளின் இகழ்மொழியை

விரையப் போக்கி அடியேனைக் காத்தருளாவிடின், பொன்றுவல்

என்றாள் - இறந்துபடுவே னென்று கூறினாள், கற்பின் புகழினை

நிறுத்த வந்தாள் - கற்பினது புகழை உலகில் நிலைநிறுத்த வந்த

அவ்வணிக மாது.

தருவும் கிணறும் என்னும் அஃறிணைப் படர்க்கை

யொருமைப் பெயர்களும், நீயும் என்னும் முன்னிலை யொருமைப்

பெயரும் விரவி வந்து காவாயேல் என்னும் முன்னிலை யொருமை

வினை கொண்டது இடவழுவமைதியும் பால் வழுவமைதியும்

ஆகும்.

கற்பின் புகழ் - கற்பாலுளதாகும் புகழ். (44)





	 	 	 அல்லலுற் றழுங்கி நின்றாள் பரிவுகண் டந்தண் கூடல்

			எல்லையில் கருணை மூர்த்தி யருளினா லெவருங் காணத்

			தொல்லையின் படியே யன்னாள் சொல்லிய கரிகண் மூன்றும்

			ஒல்லைவந் திறுத்த கோயி லுத்தர குணபா லெல்லை.

	 	 	 (இ - ள்.) அல்லல் உற்று அழுங்கி நின்றாள் பரிவு கண்டு -

துன்பமுற்றுவாடி நிற்கும் அவ் வணிகமாதின் வருத்தத்தை நோக்கி,

அம் தண் கூடல் எல்லை இல் கருணை மூர்த்தி அருளினால் -

அழகிய குளிர்ந்த கூடற்பதியில் எழுந்தருளிய அளவிறந்த கருணை

வடிவினனாகிய இறைவன் அருளினால், எவரும் காண -

அனைவருங் காணுமாறு, தொல்லையின் படியே - முன்பிருந்தவாறே,

அன்னாள் சொல்லிய கரிகள் மூன்றும் - அம் மாது சொன்ன

சான்றுகள் மூன்றும், கோயில் உத்தர குணபால் எல்லை ஒல்லை

வந்து இறுத்த - திருக்கோயிலின் வட கீழ்த்திசையில் விரைய வந்து

தங்கின.

கண்டு என்னும் வினையெச்சம் வந்திறுத்த என்னும் வினை

கொண்டது; கண்ட என்னும் பெயரெச்சத்து அகரம் தொக்கது

என்றுமாம். தொல்லையின் படியே - முன்பு திருப்புறம்பயத்தில்

இருந்தவாறே. அன்னாள் சொல்லிய - அவள் மாற்றாளுக்குக் கூறிய.

இறுத்த, அன் பெறாத பலவின்பால் முற்று. (45)





	 	 அல்லலுற் றழுங்கி நின்றாள் பரிவுகண் டந்தண் கூடல்

எல்லையில் கருணை மூர்த்தி யருளினா லெவருங் காணத்

தொல்லையின் படியே யன்னாள் சொல்லிய கரிகண் மூன்றும்

ஒல்லைவந் திறுத்த கோயி லுத்தர குணபா லெல்லை.

(இ - ள்.) அல்லல் உற்று அழுங்கி நின்றாள் பரிவு கண்டு -

துன்பமுற்றுவாடி நிற்கும் அவ் வணிகமாதின் வருத்தத்தை நோக்கி,

அம் தண் கூடல் எல்லை இல் கருணை மூர்த்தி அருளினால் -

அழகிய குளிர்ந்த கூடற்பதியில் எழுந்தருளிய அளவிறந்த கருணை

வடிவினனாகிய இறைவன் அருளினால், எவரும் காண -

அனைவருங் காணுமாறு, தொல்லையின் படியே - முன்பிருந்தவாறே,

அன்னாள் சொல்லிய கரிகள் மூன்றும் - அம் மாது சொன்ன

சான்றுகள் மூன்றும், கோயில் உத்தர குணபால் எல்லை ஒல்லை

வந்து இறுத்த - திருக்கோயிலின் வட கீழ்த்திசையில் விரைய வந்து

தங்கின.

கண்டு என்னும் வினையெச்சம் வந்திறுத்த என்னும்

வினைகொண்டது; கண்ட என்னும் பெயரெச்சத்து அகரம் தொக்கது

என்றுமாம். தொல்லையின் படியே - முன்பு திருப்புறம்பயத்தில்

இருந்தவாறே. அன்னாள் சொல்லிய - அவள் மாற்றாளுக்குக் கூறிய.

இறுத்த, அன் பெறாத பலவின்பால் முற்று. (45)





	 	 	 அன்னபோ திளையாள் மூத்தாட் கொண்டுபோ யால

வாயெம்

முன்னவன் றிருமுன் றாழ்ந்து காட்டுவாண் முகிறோய்

சென்னி

வன்னியீ திலிங்க மீது கிணறிதென் மன்றற் சான்றாய்த்

துன்னிய வென்றாள் கண்டாண் முடித்தலை தூக்கி நின்றாள்.

	 	 		 (இ - ள்.) அன்னபோது - அப்போது, இளையாள் மூத்தாள்

கொண்டுபோய் - இளையவள் மூத்தவளை அழைத்துக்கொண்டு

போய், ஆலவாய் எம் முன்னவன் திருமுன் தாழ்ந்து - ஆலவாயி

லெழுந்தருளிய எமது முன்னவனாகிய சோமசுந்தரக் கடவுளின்

திருமுன் வீழ்ந்து வணங்கி, காட்டுவாள் - காட்டுவாளாய், என்

மன்றல் சான்றாய்த் துன்னிய முகில் தோய் சென்னி வன்னி ஈது -

எனது மணத்திற்குச் சான்றாகிப் பொருந்திய முகிலை யளாவிய

முடியினையுடைய வன்னி மரம் இது; இலிங்கம் ஈது - இலிங்கம் இது;

கிணறு இது என்றாள் - கிணறு இதுவாகு மென்று சுட்டிக் காட்டிக்

கூறினள்; கண்டாள் முடித்தலை தூக்கி நின்றாள் - பார்த்த மூத்தாள்

தனது தலையைக் கீழே யிறக்கி நின்றனள்.

நான் கூறிய வன்னி இது, இலிங்கம் இது, கிணறு இது; இவை

என் மன்றற் சான்றாய்த் துன்னியன; என்றுரைத்தலுமாம். தூக்கி -

கீழிறக்கிட்டு. (46)





	 	 	 	 அவ்விடைத் தருவு நீரு மன்றுபோ லின்றுஞ் சான்றாய்

			இவ்விடைப் பட்ட வென்ன வதிசய மெவர்க்குந் தேறாத்

			தெய்வமு மெளிவந் தங்கைக் கனியினித் திருவி னன்னாள்

			கைவசப் பட்ட தென்றாற் கற்பினுக் கரிதே தம்மா.

	 	 		 (இ - ள்.) அவ்விடை - அவ்விடத்திலுள்ள, தருவும் நீரும் -

வன்னி மரமுங் கிணறும், அன்றுபோல் இன்றும் சான்றாய் -

அக்காலத்தைப் போல இக்காலத்திலும் சான்றாகி, இவ்விடைப்

பட்ட -இவ்விடத்து வந்திருந்தன; என்ன அதிசயம் - இஃதென்ன

வியப்பு; எவர்க்கும் தேறாத் தெய்வமும் - எவராலும் அறியமுடியாத

இறைவனும், எளிவந்து அங்கைக் கனியின் - எளிதாக வந்து

உள்ளங்கை நெல்லிக் கனி போல, இத்திருவின் அன்னாள்

கைவசப்பட்டது என்றால் - இத் திருமகள் போன்றாளின் கையி

லகப்பட்ட தென்றால், கற்பினுக்கு அரிது ஏது - கற்பினுக்கு அரிய

பொருள் ஏது? (ஒன்றுமில்லை)

நீர் என்னும் தானியின் பெயர் கிணற்றுக்கு ஆயிற்று, ஒரு

காலத்து ஓரிடத்திருந்த நிலையியற் பொருள்களாகிய வன்னி மரமும்

கிணறும் பிறிதொரு காலத்துப் பிறிதோரிடத்தில் அவ்வாறே வந்து

தோன்றுதல் பெரியதோர் புதுமையாகலின் 'என்ன வதிசயம்' என

வியந்தார். சான்று மூன்றனுள் சிறப்பு நோக்கித் தெய்வத்தை

வேறுபிரித் தோதினார்.

"காண்டகைய தங்கணவ ரைக்கடவு ளார்போல்

வேண்டலுறு கற்பினர்த மெய்யுரையி னிற்கும்

ஈண்டையுள தெய்வதமு மாமுகிலு மென்றால்

ஆண்டகையி னோர்களு மவர்க்குநிக ரன்றே"



என்னும் கந்தபுராணச் செய்யுள் இங்கு நோக்கற் பாலது. அம்ம,

வியப்பிடைச்சொல். இது கவிக் கூற்று. (47)





	 	 மங்கைதன் கற்பு மீச னிடத்தவள் வைத்த வன்பும்

அங்கண னவட்குச் செய்த வருளையும் வியந்து நோக்கி

மங்கல நகரா ரெல்லா மகிழ்ச்சியு ளாழ்ந்தார் முல்லைத்

தொங்கலான் முதுமணாட்டி யொருத்தியுந் துன்பத்

தாழ்ந்தாள்.

(இ - ள்.) மங்கல நகரார் எல்லாம் - மங்கலம் நிறைந்த

மதுரை நகரிலுள்ளாரனைவரும், மங்கை தன் கற்பும் - அவ் வணிக

மாதின் கற்பினையும், ஈசன் இடத்து அவள் வைத்த அன்பும் -

இறைவன் மாட்டு அவள் வைத்துள்ள அன்பினையும், அங்கணன்

அவட்குச் செய்த அருளையும் - அவ்விறைவன் அவளுக்குச் செய்த

அருளையும், நோக்கி வியந்து மகிழ்ச்சியுள் ஆழ்ந்தார் - கண்டு

வியந்து மகிழ்ச்சிக் கடலுள் அழுந்தினார்; முல்லைத் தொங்கலான்

முதுமணாட்டி ஒருத்தியும் - முல்லை மாலையை யணிந்த வணிகன்

மூத்த மனைவி யொருத்தியும், துன்பத்து ஆழ்ந்தாள் - துன்பக்

கடலுள் அழுந்தினாள்.

கற்பும், அன்பும் என்புழியும் இரண்டனுருபு விரிக்க. மங்கல

நகர் - சிவநகர் என்றுமாம்; மதுரைக்குச் சிவநகரம் என்னும் பெயருண்மை தலவிசேடப் படலத்திற் காண்க. (48)





	 	 மேதகு வணிகர் மூத்த வினைக்கொடி யாளைப் பொல்லாப்

பாதகி யிவளா மென்று பழித்தனர் படிறு பேசிக்

கோதறு குணத்தி னாளைக் குடிப்பழு துரைத்தாய் நீயென்

காதலி யாகா யென்று கணவனுந் தள்ளி விட்டான்.

(இ - ள்.) மேதகு வணிகர் - அங்குள்ள சிறந்த வணிகர்கள்,

மூத்த வினைக்கொடியாளை - மூத்தாளாகிய தீவினையையுடைய

கொடியவளை, இவள் பொல்லாப் பாதகியாம் என்று - இவள்

பொல்லாத பாவியாவாள் என்று, பழித்தனர் - இகழ்ந்தார்கள்; கோது

அறு குணத்தினாளை - குற்றமற்ற குணத்தினையுடைய இளையாளை,

படிறு பேசிக் குடிப்பழுது உரைத்தாய் - பொய் பேசிக் குடிக்குற்றங்

கூறினை; நீ என் காதலி யாகாய் என்று - (ஆகையால்) நீ எனது

மனைவியாகமாட்டா யென்று, கணவனும் தள்ளிவிட்டான் - நாயகனும்

அவளைத் தள்ளிவிட்டனன்.

கொடிய மூத்தாளை என விகுதி பிரித்துக் கூட்டுக. ஏனை

வணிகர் பழித்த தன்றி என்னும் பொருள் தருதலின் கணவனும்

என்பதிலுள்ள உம்மை எச்சவும்மை. (49)





	 	 	 	 	 	 			 	 அந்நிலை யிளையாள் கேள்வ னடியில்வீழ்ந் திரப்பா ளைய

என்னது கற்பை யின்று நிறுத்தினா ளிவண்மாற் றாளன்

றன்னையி லாதேற் கன்னை யாயினா ளிவளும் யானும்

இன்னுயி ருடல்போல் வாழ்வோ மெனத்தழீஇத் தம்மி

னட்டார்.



(இ - ள்.) அந்நிலை - அப்பொழுது, இளையாள் கேள்வன்

அடியில் வீழ்ந்து இரப்பாள் - இளையவள் நாயகன் திருவடியில்

வீழ்ந்து இரந்து வேண்டுவாள்; ஐய - ஐயனே, இவள் என்னது கற்பை

இன்று நிறுத்தினாள் - இவள் என்னுடைய கற்பை இன்று நிலை

நிறுத்தினாள்; மாற்றாள் அன்று - (ஆகையால் இவள் எனக்கு)

மாற்றா ளல்லள்; அன்னை இலாதேற்கு அன்னை ஆயினாள் -

அன்னை இல்லாத எனக்கு அன்னையாயினாள்; இவளும் யானும்

இன் உயிர் உடல்போல் வாழ்வோம் என - இனி இவளும் யானும்

இனிய உயிரும் உடலும் போலப் பிரிவின்றி வாழ்வோமென்று கூறி,

தம்மில் தழீஇ நட்டார் - தங்களுள் ஒருவரை யொருவர் தழுவி

நட்புப் பூண்டனர்.

நிறுத்தினா ளாகலின் மாற்றாளல்லள் அன்னையாயினாள்

என்க என்னது, னகரம் விரித்தல். (50)





	 	 	 உடம்பினா லிரண்டே யன்றி யுயிர்ப்பொரு ளிரண்டற்

றுள்ளம்

மடம்படு மழுக்கா றற்று மைந்தரு மனைய ராக

விடம்படு மைவாய் நாகம் விழுங்கிரை யொத்துத் தம்மில்

இடம்படு மன்புற் றின்புற் றிருவரு மிருந்தார் மன்னோ.



(இ - ள்.) இருவரும் - அவ்விருவரும், உடம்பினால்

இரண்டே அன்றி - உடலினா லிரண்டே யல்லாமல், உயிர்ப்

பொருள் இரண்டு அற்று - உயிர்ப் பொருளால் இரண்டாகாமல்,

உள்ளம் மடம்படும் அழுக்காறு அற்று - உள்ளத்தின்கண்

அறியாமையால் உண்டாகும் பொறாமை யின்றி, மைந்தரும் அனையராக - புதல்வர்களும் அத்தன்மையரேயாக, விடம்படும்

ஐவாய் நாகம் விழுங்கு இரை ஒத்து - நஞ்சினையுடைய ஐந்தலைப்

பாம்பு விழுங்கும் இரையைப்போன்று, தம்மில் இடம்படும் அன்புற்று

இன்புற்று இருந்தார் - தங்களுள் மிகுந்த அன்பினைப் பொருந்தி

இன்பமெய்தி இருந்தனர்.

உயிர்ப் பொருள் - உயிராகிய பொருள். ஐவாய் நாகம் ஐந்து

வாயாலும் இரை விழுங்கினும் அஃது ஐ வேறு பாம்பாகாமை போல

இவர்களும் இருவேறு உடலினராயினும் அன்பால் இருவராகா

திருந்தனர் என்றார். இடம்படும் - அகன்ற. மன், ஓ அசைகள். (51)





	 	 	 	 	அருந்ததி யனையாள் கேள்வற் காயுளு மானாச் செல்வப்

			பெருந்தன நிறைவுஞ் சீரு மொழுக்கமும் பீடும் பேறு

			தருந்தவ நெறியுங் குன்றாத் தருமமும் புகழும் பல்க

			இருந்தனள் கமலச் செல்வி யென்னவீற் றிருந்து மன்னோ.



(இ - ள்.) அருந்ததி அனையாள் - அருந்ததி

போன்றாளாகிய அவ்விளைய நங்கை, கேள்வதற்கு ஆயுளும்

ஆனாச் செல்வப் பெருந்தன நிறைவும் - தனது நாயகனுக்கு

வாணாளும் நீங்காத பொருட் செல்வ நிறைவும், சீரும் ஒழுக்கமும்

பீடும் - சிறப்பும் ஒழுக்கமும் பெருமையும், பேறு தரும் தவநெறியும்

- பயன் தரும் தவ வொழுக்க மும், குன்றாத் தருமமும் புகழும்

பல்க - குன்றாத அறமும் புகழும் மேலோங்க, கமலச் செல்வி வீற்றிருந்தென்ன இருந்தனள் - பூமகள் வீற்றிருந்தாற் போல

வாழ்ந்திருந்தனள்.

வீற்றிருந்தென்ன என மாறுக. திருமகள் உறையுங்கால்

இவையெல்லாம் பல்குமாதலின் 'கமலச் செல்வி வீற்றிருந்தென்ன

இருந்தனள்' என்றார். (52)





	 	 	 பொன்னவிர் கமலம் பூத்த பொய்கைசூ ழால வாயெம்

முன்னவன் விளையாட் டெல்லை கண்டியார் மொழிய

வல்லார்

இன்னமு மளவின் றென்ப வெங்குரு நாத சாமி

சொன்னவா றுங்கட் கெண்ணெண் காதையுஞ் சொன்னே

னம்ம.

	 	 		 (இ - ள்.) பொன்அவிர் கமலம் பூத்த பொய்கைசூழ் ஆலவாய்

- பொன்போல விளங்குந் தாமரைகள் மலர்ந்த பொய்கைகள் சூழ்ந்த

திருவாலவாயில் எழுந்தருளியுள்ள எம் முன்னவன் விளையாட்டு

எல்லை கண்டு மொழியவல்லார் யார் - எமது முதல்வனது

திருவிளையாட்டின் முடிவைக் கண்டு மொழிய வல்லவர் யாவருளர்;

இன்னமும் அளவு இன்று என்ப - இன்னும் அளவில்லை என்று

கூறுவர்; எம் குருநாதசாமி சொன்ன வாறு - எமது குருநாதனாகிய

முருகப்பெருமான் கூறியருளியவாறே, எண்ணெண் காதையும்

உங்கட்குச் சொன்னேன் - அறுபத்துநான்கு திருவிளையாடல்களையும்

உங்களுக்குச் சொன்னேன்.

பொற்றாமரைப் பொய்கை பொருந்திய என்றுமாம். கண்டியார்,

இகரம் குறுகாது நின்றது. குருநாதனாகிய சாமி என்க. அம்ம,

வியப்பின்கண் வந்தது. மேல் புராண வரலாற்றில்,

	 "அத்தலத் தனைய மூவகைச்சிறப்பு மளவிலா வுயிர்க்கெலாங் கருணை

வைத்தவன் செய்த திருவிளையாட்டும் வரைவுரங் கிழியவே லெடுத்த

வித்தக னெனக்கு விளம்பியவாறே விளம்புவ னுமக்கென வந்த

உத்தம முனிவர் யாவருங்கேட்க வுணர்த்துவான் கடலெலா முண்டான்"



என்று கூறியிருத்தலுங் காண்க. (53) d





	 	 [எழுசீரடியாசிரிய விருத்தம்]

என்றுதென் மலைமே லிருந்தமா தவத்தோ னின்னருட்

குருபரன் றனையும்

அன்றவன் றிருவாய் மலர்ந்தவா சகமு மருள்கனிந் தொழுகவுள் ளடக்கித்

தென்றமி ழால வாய்த்தனிப் பதியைச் சென்னிமேற்

பன்னிரண் டும்பர்

ஒன்றவைத் திமையா வங்கயற் கண்ணி யுடனுறை

யொருவனை நினைந்தான்.

	 		 (இ - ள்.) என்று - என்று கூறி, தென் மலைமேல் இருந்த

மாதவத்தோன் - பொதியின் மலைமேல் இருந்த பெருந்

தவத்தினனாகிய குறுமுனிவன், இன் அருள் குருபரன்தனையும் -

இனிய அருளையுடைய குருநாதனையும், அன்று அவன் திருவாய்

மலர்ந்த வாசகமும் - அன்று அக் குருநாதன் திருவாய்மலர்ந்தருளிய

உபதேச மொழியையும், அருள்கனிந்து ஒழுக உள் அடக்கி - அருள்

பழுத்து ஒழுகுமாறு உள்ளத்தின் கண் அடக்கி, தென் தமிழ் ஆலவாய்த் தனிப்பதியை - அழகிய தமிழையுடைய திரு வாலவாயில்

எழுந்தருளிய ஒப்பற்ற இறைவனும், இமையா அங் கயல்

கண்ணியுடன் உறை ஒருவனை - இமையாத அங்கயற்கண்ணியுடன்

உறைகின்ற ஒருவனுமாகிய சோமசுந்தரக் கடவுளை, சென்னிமேல்

பன்னிரண்டு உம்பர் ஒன்ற வைத்து - முடியின் மீது பன்னிரண்டு

அங்குலத்திற்கு அப்பால் பொருந்த வைத்து, நினைந்தான் -

தியானித்தான்.

அருள்கனிந் தொழுகத் திருவாய்மலர்ந்த வாசகமும் என்று

மாறுதலுமாம். சென்னி - பிரமரந்திரம். பன்னிரண்டு உம்பர் -

துவாதசாந்தம். இறைவனும் இறைவியும் துவாதசாந்தத்தில் இருத்தலை,

	 	 "உயிர்த்துணையாந் தோன்றாத் துணைக்கோர் துணையாகித்

			துவாதசாந்தப் பெருவெளியிற் றுரியங்கடந்த பரநாத

			மூலத்தலத்து முளைத்த முழுமுதலே"



எனக் குமரகுருபர வடிகள் மீனாக்ஷியம்மை பிள்ளைத்தமிழில்

அருளிச் செய்தலானு மறிக. ஆலவாயாகிய திருப்பதி எனக் கொண்டு, அஃது அண்டத்தில் துவாத சாந்தத்தலம் எனப்படுமாகலின்

அதனைப் பிண்டத்தினுள்ளே துவாதசாந்தத்துடன் ஒன்றவைத்து

ஆண்டு அங்கயற்கண்ணியுடன் உறை ஒருவனை நினைந்தான்

என்றுரைத்தலுமாம். (54)





	 	 	 பரவச மடைந்து வழிகவர்ந் துண்ணும் பழிப்புல வேடர்போ

யொளிப்ப

இருள்வெளி கடந்து திருவருள் வழிச்சென் றெண்ணிலாச்

சராசர மனைத்தும்

புரையற நிறைந்து காட்சிகண் காண்பான் புதைபடத்

தனித்தபூ ரணமாய்

உரையுணர் விறந்த வுண்மையா னந்த வுணர்வினை

யுணர்வற நினைந்தான்.

	 	 		 (இ - ள்.) பரவசம் அடைந்து - சிவகரணம்பெற்று,

வழிகவர்ந்து உண்ணும் பழிப்புல வேடர்போய் ஒளிப்ப - ஆறலைத்

துண்ணுகின்ற பழிமிக்க ஐம்புல வேடர்கள் போய் மறைய, இருள்

வெளி கடந்து - கேவல சகல அவத்தைகளைக் கடந்து, திருவருள்

வழிச்சென்று - திருவருளின் வழியே சென்று, எண் இலாச் சர

அசரம் அனைத்தும் நிறைந்து - அளவிறந்த இயங்கியற் பொருளும்

நிலையியற் பொருளுமாகிய அனைத்திலுங் குற்றமற நிறைந்து,

காண்பான் காட்சி கண்புதைபட - காண்பானுங் காட்சியுங் காட்சிப்

பொருளு மறைய, தனித்த பூரணமாய் - ஒப்பற்ற பூரணவடிவாய்,

உரை உணர்வு இறந்த உண்மை ஆனந்த உணர்வினை - மாற்றமு

மனமுங் கழிய நின்ற சச்சிதானந்த வடிவினை, உணர்வு அற

நினைந்தான் - இடையறாது தியானித்தான்.

புலம் - பொறி. வழிகவர்ந்துண்ணும் வேடர்போலும் ஐயம்

பொறிகள் என்க;

"ஐம்புல வேடரி னயர்ந்தனை"

எனச் சிவஞான போதம் கூறுவதுங் காண்க. ஆன்மா இச்சை

ஞானக்கிரியைகளின் நிகழ்ச்சி சிறிதுமின்றி ஆணவ மலத்தால்

மறைப்புண்டு நிற்பது கேவலம் ஆகலின் அதனை 'இருள்' என்றும்,

மாயேயமாகிய தநுகரண புவன போகங்களைப் பொருந்தி இச்சை

ஞானக் கிரியைகள் சிறிது விளங்கப் பெற்று நரகொடு சுவர்க்கம்

நானிலங்களிற் போக்குவரவு புரிவது சகலம் ஆகலின் அதனை

'வெளி' என்றும் கூறினார்; எனவே நின்மலாவத்தையை யெய்தி

என்றவாறு அவனருளே கண்ணாகக் காண்பார்க்கன்றி

இறைவன்அறியவாரானாகலின் 'திருவருள் வழிச்சென்று' என்றார்.

சென்று உணர்ந்தான் புதைபட உணர்ந்தான் என இயையும். புரையற

என்பதற்கு வெற்றிடம் சிறிது மில்லையாக என்றலுமாம். காட்சி -

காணப்படு பொருள். கண் - காணுங்கருவி காண்பான் முதலியவற்றை

அறிபவன், அறிவு, அறியப்படுபொருள் என்று கொள்க; இவை

ஞாதிரு, ஞானம், ஞேயம் என்று கூறப்படும். புதைபட - ஞாதிரு

என்றும் ஞானம் என்றும் ஞேயம் என்றும் அறியும் சங்கற்ப ஞானம்

மறைய. இவை மூன்றும் நழுவாமல் நழுவி நிற்க வேண்டுமென்பர்

பெரியோர். உரை உணர்வு இறந்த என்பதற்கு வேதாகமங்களாகிய

பாசஞானத்தையும், சுட்டறிவாகிய பசுஞானத்தையும் கடந்த என்றும்,

உணர்வு அற என்பதற்குத் தற்போதமற என்றும் உரைத்தலுமாம்.

காண்பான் கண் காட்சி எனவும், உண்மை உணர்வு ஆனந்தம்

எனவும் நிற்கற்பாலன செய்யுளாதலின் மாறிநின்றன வென்க. (55)

ஆகச் செய்யுள் - 3,310



* * *





	 	 அறுபத்தைந்தாவது அ ரு ச் ச னை ப் ப ட ல ம்



[எழுசீரடியாசிரிய விருத்தம்.]

கன்னிதன் வதுவைக் கரிகளா யிலிங்கக் கடவுளுங்

கவைக்கருங் கோட்டு

வன்னியும் படுநீர்க் கூவலும் வந்த வழியிது மதுரைநா

யகனைச்

சென்னியில் வைத்த முனிவனைப் பூசை செய்துமா

தவரொருங் கெய்திப்

பன்னிற மலர்ந்தூ யாலவா யானைப்* பரவிய பரிசது

பகர்வாம்.



(இ - ள்.) கன்னிதன் வதுவைக் கரிகளாய் - வணிக

மங்கையின் மணச்சான்றுகளாய், இலிங்கக் கடவுளும் - சிவலிங்க

மூர்த்தியும், கருங் கவைக் கோட்டு வன்னியும் - கரிய பிளவுபட்ட

கிளைகளையுடைய வன்னிமரமும், நீர்படு கூவலும் வந்தவழி இது -

நீர்ஊறுங் கிணறுமாகிய இவை வந்த திருவிளையாடல் இது; மதுரை

நாயகனைச் சென்னியில் வைத்த முனிவனை - (இனி) சோமசுந்தரக்

கடவுளை முடிக்குப் பன்னிரண்டு அங்குலத்திற்கு மேல் வைத்துத்

தியானித்த அக் குறுமுனிவனை, பூசைசெய்து - பூசித்து, மாதவர்

ஒருங்கு எய்தி - அம்மாதவர்கள் ஒருசேரச் சென்று, ஆலவாயானை

- திருவாலவாயுடைய இறைவனை, பல் நிற மலர்தூய்ப் பரவிய

பரிசது பகர்வாம் - பல நிறங்களையுடைய மலர்களைத் தூவி

வழிபட்ட தன்மையைக் கூறுவாம்.

படுநீர் - ஆழமாகிய நீர் என்றுமாம். மேலைப் படலத்துக்

கூறியதனை அநுவதித்து ‘மதுரை நாயகனைச் சென்னியில் வைத்த

முனிவனை’ என்றார். பரிசது, அது பகுதிப் பொருள் விகுதி. (1)





* * *



(பா - ம்.) * ஆலவாயானை.





	 	 போதவா னந்தத் தனிக்கடல் பருகும் புயல்புரை முனிவனை

வசிட்ட

மாதவ னாதி முனிவரு முலோபா முத்திரை தன்னொடும்

வரித்துப்

போதொடு சாந்த மான்மதந் தீபம் புகைமுதற் கருவிகைக்

கொண்டு

மேதகு சிறப்பா லருச்சனை செய்து பின்னுமோர் வினாவுரை

செய்வார்.



(இ - ள்.) போத ஆனந்தத் தனிக்கடல் பருகும் புயல்புரை

முனிவனை - ஞானாந்தமாகிய ஒப்பற்ற கடலைக் குடிக்கும்

முகில்போன்ற அகத்திய முனிவனை, உலோபாமுத்திரை தன்னொடும்

வரித்து - உலோபாமுத்திரையுடன் இருத்தி, வசிட்டன் ஆதி முனிவரும் - வசிட்டன் முதலிய முனிவ ரனைவரும், போதொடு

சாந்தம் மான் மதம் தீபம் புகைமுதல் கருவி கைக்கொண்டு - மலர்

சந்தனம் மான்மதம் தீபம் தூபம் முதலிய உபகரணங்களைக் கையிற்

கொண்டு, மேதகு சிறப்பால் அருச்சனை புரிந்து - மேம்பட்ட

சிறப்பினால் அருச்சித்து, பின்னும் ஓர் வினா வுரைசெய்வார் -

மீண்டும் ஒரு வினாவினை நிகழ்த்துவார்.

அகத்தியர் கடலுண்டவராகலின், அஃதேயன்றி இக்கடலும்

பருகினரென ஒரு நயந்தோன்றக் கூறினார். உலோபாமுத்திரை -

அகத்தியனாரது மனைவியார்; மனைவி யாரையும் கூறினமையின்

‘வரித்து’ என்றார்; வரித்தல் - அழைத்தல்; ஈண்டு அழைத்து

ஆதனத் திருத்தி என்க. (2)





	 	 [கொச்சகக்கலிப்பா]

கோட்டஞ் சிலைவளைத்த கூடற் பிரானாடல்

கேட்டஞ் செவிபடைத்த பேறடைந்தேங் கேட்டபடி

நாட்டங் களிப்ப நறுமலர்தூய்க் கண்டிறைஞ்ச

வேட்டங்கள் யாங்களென வோதினார் மெய்த்தவரே.



(இ - ள்.) கோடு அம் சிலை வளைத்த கூடல்பிரான்

ஆடல் - மேருமலையை அழகிய வில்லாக வளைத்த நான்மாடக்

கூடலின் நாயகனாகிய சோமசுந்தரக் கடவுளின் திருவிளை

யாடல்களை,கேட்டு அம்செவி படைத்த பேறு அடைந்தேம் -

கேட்டதனால் அழகிய செவிகளைப் படைத்த பயனைப் பெற்றோம்;

கேட்டபடி - கேட்டவண்ணமே, நாட்டம் களிப்பக் கண்டு -

கண்கள் களிப்பக் கண்டு, நறுமலர்தூய் இறைஞ்ச - நறிய மலர்களை

யிட்டு வணங்குதற்கு, யாங்கள் வேட்டங்கள் என - யாங்கள்

விரும்பினோ மென்று, மெய்த்தவர் ஓதினார் - அவ்வுண்மைத்

தவமுடைய முனிவர்கள் கூறினார்கள்.

கோடு - சிமயம்; மலைக்கு ஆகுபெயர், கோட்டஞ்சிலை

என்புழி டகரம் விரித்தல்; மலையாகிய சிலையை என்றுமாம்.

அஞ்செவி - அகஞ் செவி என்றுமாம். வேட்டங்கள், யாங்கள்

என்பவற்றில் கள் அசை. (3)





	 	 	 	 என்ற வறவோ ரெதிரே முகமலர்ந்து

		குன்ற மடக்குங் குறுமுனிவன் கூறுவான்

		நன்றுமுனி காளிதனை நானுள்ளத் தெண்ணியாங்

		கொன்றமொழிந் தீரென்றான் பின்னும்வியந் தோதுவான்.



(இ - ள்.) என்ற அறவோர் எதிரே - என்று கூறிய

முனிவர்கள் முன்னே, குன்றம் அடக்கும் குறுமுனிவன் முகமலர்ந்து

கூறுவான் - விந்தமலையை அடக்கிய அகத்திய முனிவன்

முகமலர்ந்து கூறுவானாயினன்; நன்று முனிகாள் - முனிவர்களே

நன்று, நான் உள்ளத்து எண்ணியாங்கு - யான் எனது மனத்தில்

நினைத்தவண்ணமே, இதனை ஒன்ற மொழிந்தீர் என்றான் - இதனைப் பொருந்த வுரைத்தீரென்று கூறி, பின்னும் வியந்து ஓதுவான் -

பின்னும் வியந்து கூறுவானாயினன்.

அகத்தியர் விந்தமலையை அடக்கிய வரலாற்றைக்

கந்தபுராணத்து விந்தம் பிலம் புகு படலத்திற் காண்க. என்றான்,

முற்றெச்சம். வியக்க என்பது வியந்து எனத் திரிந்தது எனலுமாம். (4)





	 	 	 	 பண்ணான் மறைமுடியுந் தேறாப் பரசிவனை

		எண்ணா லளவிறந்த வெக்கலையாற் கண்டுமுளக்

		கண்ணா லறியாதார் வீட்டின்பங் காண்பரோ

		மண்ணாதி யாறாறு நீத்ததனி மாதவரே.



(இ - ள்.) மண் ஆதி ஆறாறும் நீத்ததனி மாதவரே -

மண்முதலிய முப்பத்தாறு தத்துவங்களையும் களைந்த

பெருந்தவத்தினையுடைய முனிவர்களே, பண் நால் மறைமுடியும்

தேறாப் பரசிவனை - இசையமைந்த நான்கு மறைகளின் அந்தமுங்

கண்டறியாத பரசிவத்தை, எண்ணால் அளவு இறந்த எக்கலையால்

கண்டும் - எண்ணினால் அளவில்லாத எந்தக் கலைகளின்

உணர்வினாற்கண்டு வைத்தும், உளக்கண்ணால் அறியாதார் -

உள்ளக் கண்ணினால் அறியாதவர், வீட்டு இன்பம் காண்பரோ -

முத்தியின்பத்தைக் காண்பார்களோ (காணார் என்றபடி). எண்ணால்

என்பதற்குத் தருக்கத்தால் என்றும், கருதலளவையால் என்றும்

உரைத்தலும் பொருந்தும். உளக்கண் என்றது பரஞானத்தை.

இறைவனை அபர ஞானத்தால் அறிந்து வைத்தும் பரஞானத்தாற்

காணாதவர் வீட்டின்பம் காணார் என்றார். ஆன்ம தத்துவம்

இருபத்து நான்கும், வித்தியாதத்துவம் ஏழும், சுத்த தத்துவம் ஐந்தும்

என்பார் ‘ஆறாறும்’ என்றார். எல்லாத் தத்துவங்கட்கும்

கீழாகவுள்ளது மண் ஆகலின் ‘மண்ணாதி’ என்றார். நீத்தலாவது

தத்துவங்களை ஒரோவொன்றாகக் கண்டு அவற்றி னியல்பை யறிந்து

களைந்து அவற்றின் வேறாக ஆன்மாவாகிய தன்னை அறிதல்.

மாதவரே என்பதில் ஏகாரம் விளி. (5)





	 	 அஞ்செவியி லூறுபடக் கேட்டபடி யாலவாய்ப்

பஞ்சமுகச் சோதிப் பரனைப்போ யர்ச்சித்து

நெஞ்சநெகக் கண்டு நினையா வழிநினைந்து

வஞ்சவினை வேர்களைவான் வம்மின்க ளென்றானே.

(இ - ள்.) அஞ்செவியில் ஊறுபடக் கேட்டபடி - அகஞ்

செவியில் அழுந்தக் கேட்ட வண்ணமே, ஆலவாய்ப் பஞ்சமுகச்

சோதிப் பரனை - திருவாலவாயி லெழுந் தருளிய ஐந்து

திருமுகங்களையுடைய ஒளி வடிவினனாகிய சோமசுந்தரக் கடவுளை,

போய் அர்ச்சித்து - அங்குச் சென்று அருச்சித்து, நெஞ்சம் நெகக்

கண்டு - நெஞ்சு நெக்குவிட் டுருகத் தரிசித்து, நினையா வழி

நினைந்து - (முன்னொரு காலத்தும்) நினையாத திருவருள் வழியே

நினைந்து, வஞ்சவினை வேர்களைவான் வம்மின்கள் என்றான் -

வஞ்சித்துப் பிறவியிற் செலுத்தும் வினைகளுக்கு மூலமாகிய

ஆணவத்தைப் போக்குதற்கு வருவீராக வென்று கூறினான்.

ஊறுபட - நன்கு பொருந்த. ஊறு, முதனிலை திரிந்த

தொழிற் பெயர். பஞ்ச முகம் - ஈசானம், தற்புருடம், அகோரம்,

வாமதேவம், சத்தியோசாதம் என்பன. வினையை வேரொடுங் களைய

என்றுமாம். களைவான், வினை யெச்சம். வம்மின்கள், கள் அசை. (6)





	 	 மங்கல வோரை வருதினத்தில் வானிழிந்த

கங்கை படிந்துலக நாயகனைக் கைதொழுது

புங்கவர்முன் சங்கற்பஞ் செய்தனுச்சை பூண்டொழுகி

அங்கவர்வா யாசி மொழிகேட் டகமகிழ்ந்தே.

(இ - ள்.) புங்கவர் - வசிட்டர் முதலிய முனிவர்கள், அங்கு

அவர் முன் சங்கற்பம் செய்து - அவ்விடத்தில் அவ்வகத்திய

முனிவர்முன் சங்கற்பஞ் செய்துகொண்டு வாய் ஆசி மொழி கேட்டு

- அவர் வாயிலிருந்து வரும் வாழ்த்துரையைக் கேட்டு, அகமகிழ்ந்து

அனுச்சை பூண்டு ஒழுகி - மன மகிழ்ச்சி விடை பெற்றுச் சென்று,

மங்கல ஓரை வருதினத்தில் - மங்கலமான நல்லோரை வரும் நாளில், வான் இழிந்த கங்கை படிந்து - வானி னின்றும் இழிந்த கங்கையில்

நீராடி. உலக நாயகனைக் கைதொழுது - விசுவநாதனைக்

கையாற் றொழுது.

ஓரை - முழுத்தம். உலக நாயகன் - விச்சுவநாதன்;

வாரணாசியில் எழுந்தருளி யிருக்கும் பெருமான். புங்கவர் அங்கு

அவர் முன் என மாறுக. சங்கற்பம் நீராடற் பொருட்டும்

தலயாத்திரையின் பொருட்டும் செய்தா ரென்க. அனுச்சை -

உடன்பாடு; அநுக்ஞை என்பதன் சிதைவு. (7)





	 	 	 	 	 			 	 	 ஐம்புலனுங் கூடற் பெருமா னடியொதுக்கி

		நம்பனுரு வெழுத்தைந்து நாவாடக் கைகூப்பித்

		தம்புனித சைவத் தவத்தெய்வத் தேர்மேற்கொண்

		டும்பர் வழிநடக்க லுற்றார்க ணற்றவரே.



(இ - ள்.) நல் தவர் - நல்ல தவத்தினையுடைய அம்

முனிவர்கள், ஐம்புலனும் கூடல் பெருமான் அடி ஒதுக்கி - ஐந்து

பொறிகளையும் கூடல் நாயகனாகிய சோமசுந்தரக் கடவுளின்

திருவடியிற் பதியுமாறு ஒதுக்கி, நம்பன் உரு எழுத்து ஐந்தும் நா

ஆட- அவ்விறைவன் திருவுருவமாகிய திருவைந் தெழுத்தையும் நா

உருவேற்ற, கைகூப்பி - கைகளை முடியிற் கூப்பி, தம்புனித சைவ

தவத் தெய்வத் தேர் மேற்கொண்டு - தமது தூய சைவ நெறியிற்

றப்பாத தவமாகிய தெய்வத்தன்மை பொருந்திய தேரில் ஏறி, உம்பர்

வழி நடக்க லுற்றார்கள் - வான் வழியாக நடக்கத் தொடங்கினர்.



நா ஆட - நா உச்சரிக்க. தவ வலியால் விசும்பு நெறிச்

செல்லுதலை. ‘தவத் தெய்வத் தேர் மேற்கொண்டு உம்பர் வழி

நடக்கலுற்றார்’ என்றார்; மேல் கீரனுக் கிலக்கண முபதேசித்த

படலத்தில்,

	 	 ழுஉடைய நாயகன் றிருவுள முணர்ந்தனன் முடிமேல்

			அடைய வஞ்சலி முகிழ்த்தன னருந்தவ விமானத்

			திடைபு குந்தனன் பன்னியோ டெழுந்தன னகல்வான்

			நடைய னாகிவந் தடைந்தன னற்றமிழ் முனிவன்ழு



எனவும்,

	 	 ழுஇயங்கு மாதவத் தேரினும் பன்னியோ டிழிந்துழு



எனவும் கூறியிருத்தல் காண்க. மேல் ‘வம்மின்க ளென்றானே’

என்றமையின் அகத்தியனாரும் ஒருங்கு சென்றமை பெறப்படும். (8)





	 	 	 	 செய்ய சடையர் திருநீறு சண்ணித்த

			மெய்யர்தவ நோற்றிளைத்த மேனியின ருட்புறம்புந்

			துய்யரணி கண்டிகையர் தோலு மருங்குடையர்

		ஐயர் தவத்துக் கணிகலம்போற் போதுவார்.



(இ - ள்.) தவத்துக்கு அணிகலம்போல் ஐயர் - தவத்திற்கு

அணிகலம்போலும் முனிவர்கள், செய்ய சடையர் - சிவந்த

சடையினை யுடையராய், திருநீறு சண்ணித்த மெய்யர் - திருநீறு

தரித்த உடலினை யுடையராய், தவம் நோற்று இளைத்த மேனியினர்

- தவம் புரிதலால் இளைத்த உருவினை யுடையராய், உள் புறம்பும்

துய்யர் - அகமும் புறமும் தூய்மை யுடையராய், அணி கண்டிகையர்

- அணிந்த உருத்திராக்க மாலையை யுடையராய், தோலும் மருங்கு

உடையர் போதுவார் - தோலையும் இடையில் உடையராய்ப்

போவாராயினர்.

தவ எனப் பிரித்து உரிச் சொல்லாக்கி மிக நோற்று

என்றுரைப்பாரும், ஐய தவத்துக்கு எனப் பாடங்கொண்டு அழகிய

தவத்துக்கு என்றுரைப்பாரும் உளர். தோலும் என்பதன் உம்மை

எச்சப் பொருட்டு, தவமும் இவராற் சிறப்படைந்த தென்பார்

‘தவத்துக் கணிகலம்போல்’ என்றார். ஐயர் அணிகலம்போற்

போதுவார் எனக் கிடந்தாங்கு உரைத்தலுமாம்.

ழுமானின், உரிவை தைஇய ஊன்கெடு மார்பின்

என்பெழுந் தியங்கும் யாக்கையர்ழு

என்று திருமுருகாற்றுப்படையும்,

ழுமாசி லாத மணிதிகழ் மேனிமேற்

பூசு நீறுபோ லுள்ளும் புனிதர்கள்ழு





என்று பெரிய புராணமும் கூறுவன இங்கு நோக்கற் பாலன. (9)





	 	 [அறுசீரடியாசிரிய விருத்தம்]

புண்ணியந் தழைக்குந் தெய்வத் தலங்களும் புலன்கள்

வென்றோர்

நண்ணிய வனமுந் தீர்த்த நதிகளுந் தவத்தோர் நோற்கும்

வண்ணமு நோக்கி நோக்கி மலயமா முனிவன் காட்டக்

கண்ணிணை களிப்ப நோக்கிக் கைதொழு திறைஞ்சிச்

செல்வார்.

(இ - ள்.) புண்ணியம் தழைக்கும் தெய்வத் தலங்களும் -

அறத்தைப் பெருக்குந் தெய்வத் திருப்பதிகளையும், புலன்கள்

வென்றோர் நண்ணிய வனமும் - ஐம்புலன்களையும் வென்றடக்கிய

முனிவர்கள் வசிக்கும் காடுகளையும், தீர்த்த நதிகளும் - தூய

நதிகளையும், தவத்தோர் நோற்கும் வண்ணமும் நோக்கி நோக்கி -

முனிவர்கள் தவம் புரியுந் தன்மையையும் ஆராய்ந்து கண்டு,

மலயமா முனிவன் காட்ட - பொதியின் மலையை யுடைய

குறுமுனிவன் காட்ட,கண் இணை களிப்ப நோக்கி - கண்க

ளிரண்டும் களிப்பக் கண்டு, கைதொழுது இறைஞ்சிச் செல்வார் -

கைகூப்பி வணங்கிச் செல்வாராயினர்.

அங்கே புரியும் புண்ணியம் ஒன்று பலவாகப் பல்கும் என்பார்

‘புண்ணியந் தழைக்குந் தெய்வத் தலங்கள்’ என்றார். தீர்த்தங்களும்

நதிகளும் என்றுமாம். (10)





	 	 சீறுகொ ளிலங்கை வேந்தைச் செகுத்திட விராமன் பூசித்

தாறணி விரூபக் கண்ண னருள்பெறு தலமீ தும்பர்

ஏறிவீழ்ந் திறந்தோர் முன்ன மெண்ணிய வெண்ணி யாங்கே

மாறிய பிறப்பி னல்கு மலையிது காண்மின் காண்மின்.



(இ - ள்.) சீறுகொள் இலங்கை வேந்தைச் செகுத்திட -

சினத்தலைக்கொண்ட இலங்கை மன்னனாகிய இராவணனைக்

கொல்லுதற்கு, இராமன் பூசித்து - இராமன் வழிபட்டு, ஆறு அணி

விரூபக்கண்ணன் அருள்பெறு தலம் ஈது - கங்கையை யணிந்த

விரூபாக்கனாகிய சிவபெருமானது திருவருளைப் பெற்ற ஏமகூடம்

இத் திருப்பதியாம்; உம்பர் ஏறி வீழ்ந்து இறந்தோர் - உச்சியில் ஏறிக்

கீழே வீழ்ந்து இறந்தவர்கள், முன்னம் எண்ணிய எண்ணியாங்கு -

முன் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைய, மாறிய பிறப்பில்

நல்கும் மலை இது - மறு பிறவியில் அவர்கட்கு அளிக்குந்

திருப்பருப்பதம் இது; காண்மின் காண்மின் - இவற்றைப் பாருங்கள்

பாருங்கள்.

சீறு, முதனிலைத் தொழிற்பெயர். விரூபக் கண்ணன் -

விரூபாக்கன்; ஏனைக் கண்களின் வேறுபட மேனோக்கிய அனற்

கண்ணனாகலின் இறைவன் விரூபாக்கன் எனப் பெறுவன். இப்பதி

விரூபாக்கம் எனவும் ஏமகூடம் எனவும் வழங்கப் பெறும்; இதனை,

	 ழுகொந்தொளி மணியுந் தபனியத் திரளுங் கோழரைச் சந்தனக் குறடும்

கந்தமிக் குயிர்க்குங் காழகிற்றுணியுங் கையரிக் கொண்டுவீ ழருவி

மைந்துடைத் திசையெண் கரிகளு நடுக்கு மண்டுபே ரோதையி

னொழுகும்

அந்தர நிவந்த வேமகூ டத்தி னமர்விரூ பாக்கனே யெனவும்ழு





என்னும் காஞ்சிப் புராணச் செய்யுளா னறிக. எண்ணி யாங்கே

அடைய என ஒரு சொல் விரித் துரைக்க. மலை - ஸ்ரீசைலம்;

திருப்பருப்பதம். இது மல்லிகார்ச்சுனம் என்னும் பெயரு முடைத்து.

இது மூவர் தேவாரமும் பெற்ற வடநாட்டுத் திருப்பதி. அடுக்கு

உவகை பற்றியது; விரைவு பற்றியதுமாம். (11)





	 	 	 சுரபிநீள் செவியி லிங்கச் சுடருரு வாயி னான்றன்

இரவினிற் றிருத்தேர் மன்றல் நடக்குமூ ரிவ்வூர் மேலை

உரவுநீர்க் கரைத்தேண் மாதத் துயர்ந்தகார்த் திகையிற்

றேரூர்ந்

தரவுநீர்ச் சடையான்வேள்வி நடக்குமூ ரவ்வூர் காண்மின்.



(இ - ள்.) சுரபி நீள் செவி சுடர் இலிங்க உருவாயினான்றன்

இரவினில் - பசுவினது நீண்ட காதைப்போல ஒளியினையுடைய

இலிங்க வடிவாகிய இறைவனது சிவ நிசியில், திருத்தேர் மன்றல்

நடக்கும் ஊர் இவ்வூர் - திருத்தேர் விழா நடக்கும் திருக்

கோகரணம் இத் திருப்பதியாம்; மேலை உரவு நீர்க்கரை - மேலைக்

கடற்கரையில்,தேள் மாதத்து உயர்ந்த கார்த்திகையில் - கார்த்திகைத்

திங்களில் சிறந்த கார்த்திகை நாளில், அரவுநீர்ச் சடையான் தேர்

ஊர்ந்து - பாம்பையுங் கங்கையையு மணிந்த சிவ பெருமான் தேரில்

ஏறியருள, வேள்வி நடக்கும் ஊர் அவ்வூர் - திருவிழா நடக்கும்

திருவஞ்சைக்களம் அத் திருப்பதியாம்; காண்மின் - பாருங்கள்.

சுரபி நீள் செவி - ஆனின் நெடிய காது; கோகர்ணம்.

இராவணன் இலங்கையில் நிறுவுமாறு சிவபிரான்பாற் பெற்றுக்

கொணர்ந்த சிவலிங்கத்தை வானோர் வேண்டுகோளின்படி விநாயகர்

வாங்கிக் கீழ்வைத்துப் பிரதிட்டை செய்துவிடலும், இராவணன்

அதனைப் பெயர்த் தெடுக்கத் தன் ஆற்றல்கொண்டு இழுத்தகாலை

அவ்விலிங்கம் பசுவி்ன் காதுபோற் குழைந்தமையின் ‘கோகர்ணம்’

எனப் பெறுவதாயிற்று. சுடருருவாயினான்றன் இரவு - மகா

சிவராத்திரி. தேர் மன்றல் - இரதோற்சவம். இது திருஞானசம்பந்தர்,

திருநாவுக்கரசர் ஆகிய இருவர் பாடல்பெற்ற துளுவ நாட்டுத்

திருப்பதி. உரவு நீர் - வலிய நீர்; கடல். தேள் மாதம் - விருச்சிக

ராசியில் ஆதித்தன் இருக்கும் கார்த்திகைத் திங்கள். உயர்ந்த

கார்த்திகை - கார்த்திகைத் திங்களில் வரும் திருக்கார்த்திகை.

ஊர்ந்து என்பதை ஊர எனத் திரிக்க. அஞ்சைக் களம் என்பது

சுந்தரர் பாடல் பெற்ற மலைநாட்டுத் திருப்பதி. வேள்வி நடக்கும்

ஊர் சோமநாதம் என்பாரு முளர். (12)





	 	 	 	 விற்பயி றடக்கை வேடன் மென்றவூன் பாகம் பார்த்தோன்

		பொற்புறு கிரியீ தண்டம் புழைபட விடத்தா ணீட்டி

		அற்புதன் காளி தோற்க வாடிய தீதுமா நீழற்

		கற்புடை யொருத்தி நோற்கும் பிலமிது காண்மின் காண்மின்.



(இ - ள்.) வில்பயில் தடக்கைவேடன் மென்ற ஊன் -

வில்லை யேந்திய பெரிய கையையுடைய வேடர் குலத்தினராகிய

கண்ணப்பர் மென்ற ஊனினை, பாகம் பார்த்தோன் பொற்பு உறு

கிரி ஈது - சுவை பார்த்த இறைவன் எழுந்தருளிய அழகிய

திருக்காளத்திமலை இது; அண்டம் புழைபட இடத்தாள் நீட்டி -

அண்டந் தொளைபடுமாறு இடதுகாலை நீட்டி, அற்புதன்

ஞானவடிவினனாம் இறைவன், காளி தோற்க ஆடியது இது - காளி

தோல்வியடைய ஆடியருளிய திருவாலங்காடு இது; மாநீழல் -

மாமரத்தின் நிழலில், கற்புடை ஒருத்தி நோற்கும் பிலம் இது

காண்மின் காண்மின் - கற்புடைய காமாக்ஷியம்மை தவஞ் செய்யும்

பிலத்துவாரமாகிய காஞ்சிபுரம் இது பாரும் பாரும். பாகம் பார்த்தல்

- சுவை பார்த்தல்; ஈண்டுத் திருவமுது செய்தல் என்னும் பொருட்டு.

கண்ணப்பர் ஊனினை மென்று அளித்தமையை

	 	 ழுவெய்யகனற் பதங்கொள்ள வெந்துளதோ வெனுமன்பால்

	நையுமனத் தினிமையினி னையமிக மென்றிடலாற்

	செய்யுமறை வேள்வியோர் முன்புதருந் திருந்தவியில்

	எய்யும்வரிச் சிலையவன்றா னிட்டவூ னெனக்கினியழு



என்னும் பெரியபுராணச் செய்யுளா னறிக. இத்தலம் பாம்பும்

யானையும் வழிபட்டமையால் காளத்தி யென்னும் பெயர் பெற்றது;

விராட் புருடனுக்கு விசுத்தித்தானமாகவும், ஐம்பூதத் தலங்களுள்

வாயுத் தலமாகவும், தென் கயிலாயம் என்று சிறப்பிக்கப் பெறுவ

தாகவும் உள்ளது; அன்பு பிழம்பாகிய கண்ணப்பர் ஆறு நாளிலே

முத்தி பெற்றுஇறைவற்கு வலப்பாகத்தில் எழுந்தருளியிருக்கும்

பெருமையுடையது; மூவர் தேவாரமும் பெற்ற தொண்டைநாட்டுத்

திருப்பதிகளுள் ஒன்று. அற்புதன் காளி தோற்க ஆடியது -

சிவபெருமான் தம்மோடு வாது செய்த காளியை ஊர்த்துவ

தாண்டவம் புரிந்து தோல்வியுறுவித்த தலம்; திருவாலங்காடு; ஐந்து

மன்றங்களுள் வடக்கி லுள்ளதாகிய இரத்தின மன்றம்; காரைக்

காலம்மையார் தலையாலே நடந்துவந்து இறைவனுடைய திருவடிக்கீழ்

என்று மிருக்கும் பெருமை சான்றது; மூவர் தேவாரங்களுடன்

அம்மையார் பாடிய பதிகங்களும் பெற்றுள்ள தொண்டை நாட்டுத்

திருப்பதி; இஃது அடுத்துள்ள பழையனூருடன் சேர்த்துப் பழையனூ

ராலங்காடு என்று பதிகங்களிற் கூறப்பெற்றுள்ளது. காரைக்

காலம்மையார் தலையால் நடந்து வந்து பதிகங்கள் பாடித்

திருவடிக்கீழ் இருத்தலை,

ழுஅப்பரி சருளப் பெற்ற வம்மையுஞ் செம்மை வேத

மெய்ப்பொரு ளானார் தம்மை விடைகொண்டு வணங்கிப் போந்து

செப்பரும் பெருமை யன்பாற் றிகழ்திரு வாலங் காடாம்

நற்பதி தலையி னாலே நடந்துபுக் கடைந்தா ரன்றேழு



ழுஆலங்கா டதனி லண்ட முறநிமிர்ந் தாடு கின்ற

கோலங்காண் பொழுது கொங்கை திரங்கியென் றெடுத்துத் தங்கு

மூலங்கா ணாதார் தம்மை மூத்தநற் பதிகம் பாடி

ஞாலங்கா தலித்துப் போற்று நடம்போற்றி நண்ணு நாளில்ழு



ழுமட்டவிழ்கொன் றையினார்தந் திருக்கூத்து முன்வணங்கும்

இட்டமிகு பெருங்காத லெழுந்தோங்க வியப்பெய்தி

எட்டியில வம்மீகை யெனவெடுத்துத் திருப்பதிகம்

கொட்டமுழ வங்குழக னாடுமெனப் பாடினார்ழு



ழுமடுத்தபுனல் வேணியினா ரம்மையென மதுரமொழி

கொடுத்தருளப் பெற்றாரைக் குலவியதாண் டவத்திலவர்



	 	 எடுத்தருளுஞ் சேவடிக்கீ ழென்றுமிருக் கின்றாரை

		அடுத்தபெருஞ் சீர்பரவ லாரளவா யினதம்மாழு





என்னும் திருத்தொண்டர் புராணச் செய்யுட்களா னறிக. கற்புடை

யொருத்தி நோற்கும் பிலம் - உமாதேவியார் திருக்கைலையினின்றும்

எழுந்தருளி வந்து இறைவனைப் பூசித்து எண்ணான்கு அறங்களும்

செய்து கொண்டு தவம்புரியும் பிலம்; காஞ்சீபுரம். இது சத்தபுரிகளுள்

ஒன்று; கச்சியேகம்பம், கச்சிமேற்றளி, கச்சியனேகதங்காவதம்,

கச்சிமயானம், ஓணகாந்தன்றளி, கச்சிநெறிக் காரைக்காடு என்னும்

திருப்பதிகளைத் தன்னகத்துடையது. மூவர் தேவாரமும் பெற்ற

தொண்டை நாட்டுப் பெரும்பதி. இதன் பெருமைகள் அளவிறந்தன;

அவற்றைக் காஞ்சிப்புராணம் முதலியவற்றானறிக. பிலம்,

ஆகுபெயர். (13)





	 	 	 	 திருமறு மார்பன் காவற் செயல்பெற வரனைப் பூசித்

		திருகர முகிழ்த்து நேர்நின் றேத்திட மிதுவா மோத்தின்

		உரைவரம் பகன்ற முக்க ணுத்தமன் சந்தை கூட்டி

		அருமறை யறவோர்க் கோது வித்திட மதனைக் காண்மின்.



(இ - ள்.) திருமறு மார்பன் - திருமகளையும் மறு

வினையுமுடைய மார்பினை யுடைய திருமால், காவல் செயல்பெற -

காவற்றொழிலைப் பெறுதற்கு, அரனைப் பூசித்து - சிவபெருமானை

வழிபட்டு, இருகரம் முகிழ்த்து நேர்நின்று ஏத்து இடம் இது -

இரண்டு கைகளையுங் கூப்பி எதிர்நின்று துதித்த திருமாற்

பேறென்னும் பதி இது; ஓத்தின் உரைவரம்பு அகன்ற முக்கண்

உத்தமன் - மறையி்ன்பொருளெல்லையைக் கடந்த முக்

கண்ணிறைவன், அறவோர்க்கு சந்தை கூட்டி அருமறை ஓதுவித்த

இடம் அதனைக் காண்மின் - முனிவருக்குச் சந்தை கூட்டி

அரிய மறையினை ஓதுவித்த இடமாகிய அத்திருவோத்தூரைக்

காணுங்கள்.

மறு - ஸ்ரீவத்ஸம். திருவாகிய மறு என்றுமாம். ஏத்திடம் -

திருமாற்பேறு; திருமால் கண்ணினை இடந்து பூசித்து இறைவன்பாற்

சக்கரம் பெற்றது; இது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரையர்

என்னும் இருவர் தேவாரம் பெற்ற தொண்டை நாட்டுத் திருப்பதி.

சந்தை அநுட்டு முதலிய சந்தசுகள்; சந்தை கூட்டி என்பதற்கு

வேதவாக்கியங்களை ஒருசேரச் சொல்வித்து என்றுரைப்பாருமுளர்.

ஓதுவித்த என்பதன் அகரம் விகாரத்தால் தொக்கது. ஓதுவித்த இடம்

- சிவபெருமான் தேவர்கட்கும் முனிவர்கட்கும் வேதத்தை ஓதுவித்த

தலம்; திருவோத்தூர்; இது திருஞானசம்பந்தப் பெருமான் பதிகம்பாடி

ஆண்பனையைப் பெண்பனையாக்கிய அற்புதம் நிகழப்பெற்றது;

திருஞான சம்பந்தர் தேவாரம் பெற்ற தொண்டைநாட்டுத்

திருப்பதி.

ழுகுரும்பை யாண்பனை யீன்குலை யோத்தூர்

அரும்பு கொன்றை யடிகளைப்

பெரும்பு கலியுண் ஞானசம் பந்தன்சொல்ல

விரும்பு வார்வினை வீடேழு



என்னும் சம்பந்தர் திருக்கடைக் காப்பு நோக்கற்பாலது. (14)





	 	 	 	 அடிமுடி விலங்கும் புள்ளு மளந்திடா தண்டங் கீண்டு

		நெடுகிய நெருப்பு நின்ற நிலையிது முள்வாய்க் கங்க

		வடிவெடுத் திருவர் நோற்கு மலையிது பல்வே றூழி

		இடையுற முன்னும் பின்னு மிருக்குமக் குன்றைக் காண்மின்.



(இ - ள்.) அடிமுடி விலங்கும் புள்ளும் அளந்திடாது -

அடியையும் முடியையும் பன்றியாகிய திருமாலும் அன்னமாகிய

பிரமனும் அளந்து காணாமல், அண்டம் கீண்டு நெடுகிய நெருப்பு

நின்ற நிலை இது - அண்டத்தைக் கிழித்து நீண்ட அனல் வடிவாய்

நிலைபெற்ற அண்ணாமலை இது; இருவர் முள்வாய்க் கங்கவடிவு

எடுத்து நோற்கும் மலை இது - இருவர் முள்போலும் வாயினை

யுடைய கழுகுவடிவ மெடுத்துத் தவம்புரியும் திருக்கழுக்குன்றம் இது;

பல்வேறு ஊழி இடை உற - பலவேறாகிய ஊழிகள் இடையில் வர,

முன்னும் பின்னும் இருக்கும் அக்குன்றைக் காண்மின் - அவற்றுக்கு

முன்னும் பின்னும் இருக்கும் அப்பழ மலையைப் பாருங்கள்.

நெடுகிய நெருப்பு நின்ற நிலை - தாம் தாமே பரமெனத்

தருக்குற்ற திருமாலும் பிரமனும் முறையே பன்றியுருவும்

அன்னவுருவுங் கொண்டு தேடி அடியும் முடியுங் காணாது

அயர்க்குமாறு நீண்ட அக்கினியுருவாகிய சிவபெருமான் நின்ற இடம்;

திருவண்ணாமலை; இது தேயுவிலிங்கத்தலம்; திருஞான சம்பந்தர்,

திருநாவுக்கரையர் என்னும் இருவர் தேவாரம்பெற்ற நடுநாட்டுத்

திருப்பதி. கங்கம் - கழுகு. கங்கவடி வெடுத்து இருவர் நோற்கும்

மலை - நான்கு யுகங்களிலும் முறையே சண்டன் பிரசண்டன்,

சம்பாதி சடாயு, சம்புகுத்தன் மாகுத்தன், பூடா விருத்தா என்னும்

இவ்விருவர் கழுகுருக் கொண்டு சிவபெருமானைப் பூசிக்கப்பெற்ற

மலை; திருக்கழுக் குன்றம்; இற்றைக்கும் இரு கழுகுகள் பூசித்தலைப்

பல்லோ ரறிவர். இது மூவர் தேவாரம் பெற்ற தொண்டை நாட்டுத்

திருப்பதி. பல்வே றூழி இடையுற முன்னும் பின்னும் இருக்கும் குன்று

- எண்ணிறந்த பிரளயங்கள் இடையே வந்து கழிய அவற்றின் முன்னும் பின்னும் அழிவின்றி நிலைபெற்றிருக்கும் பழமையுடைய

மலை; திருமுது குன்றம், விருத்தாசலம்; இப்பதியில் நம்பியாரூரர்

இறைவனைப் பாடிப் பொன்பெற்று மணி முத்தாநதியி லிட்டுத் திருவாரூர்க் கமலாலயத்தில் எடுத்த அற்புதச் செய்தி பெரிய புராணத்தால் அறியப்படும். இது மூவர் தேவாரமும் பெற்ற

நடுநாட்டுத் திருப்பதி. (15)





	 	 	 	 அவுணரிற் கள்வ னான வந்தகற் காய்ந்து மூன்று

		புவனமுங் கவலைதீர்த்த புண்ணியன் புரமீ தாகும்

		தவலரும் புரங்கண் மூன்றுந் தழனுதற் றிருக்கண் சாத்திப்

		பவமறு மூவ ரன்பிற் பட்டவன் பதியைக் காண்மின்.

	 	 		 (இ - ள்.) அவுணரில் கள்வனான அந்தகன் காய்ந்து -

அவுணருள் வஞ்சமிக் குடையவனாகிய அந்தகாசுரனைக் கொன்று,

மூன்று புவனமும் கவலைதீர்த்த புண்ணியன் புரம் ஈது ஆகும் -

மூன்று உலகங்களிலுள்ளவர்களின் துன்பத்தையும் நீக்கிய அற

வடிவினனாகிய சிவபெருமானது திருக்கோவலூர் வீரட்டானம்

இஃதாகும்; தவல் அரும்புரங்கள் மூன்றும் - அழிதல் இல்லாத

மூன்று புரங்களிலும், நுதல் திரு தழல் கண்சாத்தி - நெற்றியிலுள்ள

அழகிய நெருப்பு விழியைச் சாத்தி (அவற்றை அழித்து, ஆங்குள்ள),

பவம் அறு மூவர் அன்பில் பட்டவன் பதியைக் காண்மின் -

பிறப்பற்ற மூவர்களின் அன்புவலையில் அகப்பட்ட அவ்விறைவன்

பதியாகிய திருவதிகை வீரட்டானத்தைப் பாருங்கள்.

அந்தகற் காய்ந்த வரலாறாவது, இரணியாக்கன் புதல்வனாகிய

அந்தகாசுரன் என்பான் பிரமனை நோக்கித் தவம்புரிந்து வரம்

பெற்று இந்திரன் முதலிய இமையவர்களை வருத்தும் பொழுது

அவர்கள் சிவபெருமானைச் சரண்புக இறைவன் போரி லெதிர்த்த

அவுணர்களை யெல்லாங் கொன்று அவ்வந்தகனைச் சூலத்தாற்

குத்தியேந்தி அமரரைக் காத்தனர் என்பது. சத்தியும் சிவ

முமாயிருந்து உயிர்கட்குப் போக முத்திகளை நல்குதலின்

‘புண்ணியன்’ என்றார். பிறசமயத்தாசிரியரும்

ழுபோக மீன்ற புண்ணியன்ழு



எனச் சிவபிரானைக் கூறுதல் காண்க.

புண்ணியன்புரம் - திருக்கோவலூர் வீரட்டம்; இஃது அட்ட

வீரட்டத்து ளொன்று; திருஞானசம்பந்தர், திருநாவுக்கரையர் என்னும்

இருவர் பாடல்பெற்ற நடுநாட்டுத் திருப்பதி. மூவர் - சுதன்மன்,

சுசீலன், சுபுத்தி என்பார். இறைவன் முப்புரம் எரித்த ஞான்று

மூவர்க்கு அருள் செய்தமையை

ழுபூவார் மலர்கொண் டடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள்

மூவார் புரங்க ளெரித்த வன்று மூவர்க் கருள் செய்தார்

தூமா மழைநி்ன் றதிர வெருவித் தொறுவின் னிரையோடும்

ஆமாம் பிணைவந் தணையுஞ் சார லண்ணா மலையாரேழு



என்னும் ஆளுடைய பிள்ளையார் திருவாக்கா லறிக.

மூவரன்பிற் பட்டவன்பதி - திருவதிகை வீரட்டம்;

அட்டவீரட்டத்து ளொன்று; மருணீக்கியார் தமக்கையாராகிய

திலகவதியம்மையாரைப் பணிந்து திருநீறு பெற்றுக் ‘கூற்றாயினவாறு’

என்னும் பதிகம்பாடிச் சூலைநோய் நீங்கி, இறைவனளித்த

திருநாவுக்கரசர் என்னும் பெயரினை யெய்திப் பாடற்றொண்டுடன்

உழவாரத் தொண்டு புரிந்த பதி. மூவர் தேவாரமும் பெற்ற நடு

நாட்டுத் திருப்பதி. (16)





	 	 சத்திய ஞானா னந்த தத்துவ மசைவற் றாடும்

நித்திய பரமா னந்த நிறையருண் மன்ற மீது

முத்தியங் குதித்தோ ரெய்தும் பதியது முதனூ னான்கும்

பத்தியிற் பூசித் தேத்தும் பதியிது வாகும் பார்மின்.

(இ - ள்.) சத்திய ஞான ஆனந்த தத்துவம் - சச்சிதானந்த

மெய்ப்பொருளாகிய திருக்கூத்தப்பெருமான், அசைவு அற்று ஆடும்

- அசைவின்றி ஆடி யருளப் பெற்ற, பரம ஆனந்த நிறை நித்திய

அருள்மன்றம் ஈது - சிவானந்தம் நிறைந்த அழியாத அருண்

மன்றமாகிய சிதம்பரம் இது; அங்கு உதித்தோர் முத்தி எய்தும் பதி

அது - தன் கட் பிறந்தவர் வீடுபேற்றினை அடையப்பெறும்

திருப்பதியாகிய திருவாரூர் அது; முதல் நூல் நான்கும் - முதல்

நூலாகியமறைகள் நான்கும், பத்தியில் பூசித்து ஏத்தும் - அன்போடு

வழிபட்டுத் துதிக்கும், பதி இது ஆகும் - திருமறைக்காடு இதுவாகும்;

பார்மின் - பாருங்கள்.

சத்தியம் ஞானம் ஆனந்தம் - சச்சிதானந்தம். தத்துவம் -

மெய்ப்பொருள். தாம் அசைதலின்றியே எவ்வுயிரையும்

அசைவிப்பாராகலின் ‘அசைவற்றாடும்’ என்றார்; வியாபகப்

பொருட்கு அசைவு கூடாமை அறிக.

மன்றம் - பொற்சபை; திருச்சிற்றம்பலம்; அதனையுடைய

தில்லைப்பதி. இஃது ஆகாய விலிங்கத்தலம்; விராட் புருடனுக்கு

அநாகதமாகிய இதய கமலமாகவுள்ளது. சகல வேதாகமாதி

மெய்ந்நூல்களாற் போற்றப்படும் இதன் பெருமை அளவிட

முடியாதது. இது மூவர் தேவாரமும் பெற்ற சோணாட்டு

முதற்றிருப்பதி.

முத்தி அங்கு உதித்தோர் எய்தும் பதி - திருவாரூர்; இது

பிறக்க முத்திதரும் தலமென்பது மெய்ந்நூற் கொள்கை. இப்பதி

விராட்புருடனுக்கு மூலாதாரத் தானமாகவும், பிருதிவிலிங்கத்

தலமாகவும் உள்ளது; இலக்குமி பூசித்தமையாற் கமலை யென்னும்

பெயரு முடையது; மனுநீதிச் சோழர் உயிர்துறந்த ஆன்கன்றின்

பொருட்டுத் தன் மகனைத் தேர்க்காலிலூர்ந்து முறைசெய்து

திருவருள் பெற்றது; முசுகுந்தச் சக்கரவர்த்தி திருமால்

முதலானோரால் பூசிக்கப்பெற்ற ஆன்மார்த்த மூர்த்தியாகிய

தியாகேசரை இந்திரன்பாற் பெற்றுக் கொணர்ந்து பிரதிடடிப்பித்தது;

நம்பியாரூரர் சிவபெருமானால் அழைக்கப்பெற்றுச் சென்று

பரவையாரை மணந்து தம்பி ரான்றோழர் என்னும் பெயரும் பெற்று

இன்புற் றிருந்தது; அவரால் திருத் தொண்டர்கள் வரலாற்றுக்

கெல்லாம் மூலமாகிய திருத்தொண்டத் தொகை அருளப் பெற்றது;

மற்றும் எண்ணிறந்த சிறப்புக்களுடையது. இது மூவர் தேவாரமும்

பெற்ற சோணாட்டுத் திருப்பதி.

முதல் நூல் நான்கும் - நான்கு வேதங்களும், ஏத்தும் பதி -

திருமறைக்காடு; வேதாரணியம். இது வேதங்கள் பூசித்துத்

திருக்காப்பிட்ட திருக்கதவினைத் திருநாவுக்கரசர் பதிகம் பாடித்

திறந்தும், திருஞான சம்பந்தர் பதிகம் பாடி அடைத்தும் தமிழ்

வேதமெய்ம்மை தெரித்தருளப் பெற்றது; மூவர் தேவாரமும் பெற்ற

சோணாட்டுத் திருப்பதி. (17)





	 	 	 	 மதிநுத லிமயச் செல்வி மஞ்ஞையாய் வழிபட் டேத்தும்

		இதுதுலாப் பொன்னித் தான மெம்மனோர் மூன்று கோடி

		மதிபெறு முனிவர் வந்து வழிபடு மூதூ ரீதிப்

		பதியறக் கடவுள் பூசை பண்ணிய தானங் காண்மின்.

	 	 		 (இ - ள்.) மதி நுதல் இமயச் செல்வி - பிறைச் சந்திரனை யொத்த

நெற்றியை யுடைய பனிமலையின் புதல்வியாகிய உமையம்மையார்,

மஞ்ஞையாய் வழிபட்டு ஏத்தும் இது - மயிலுருக் கொண்டு வழிபட்டுப்

பரவும் இப்பதி, துலாப் பொன்னித் தானம் - ஐப்பசித் திங்களில் தன்னில்

மூழ்குவோருக்கு வீடுபேற்றினை யருளுங் காவிரியை யுடைய மாயூர

மென்பதாகும்; எம்மனோர் மூன்றுகோடி மதிபெறும் முனிவர் வந்து

வணங்கும் மூதூர் இது - எம்மைப் போன்றாராகிய மூன்று கோடி

அறிவுள்ள முனிவர்கள் வந்து வணங்குகின்ற பழம்பதியாகிய

திருக்கோடிகா இதுவாகும்; இப்பதி அறக்கடவுள் பூசைபண்ணிய தானம்

- இப்பதி அறக்கடவுளாகிய கூற்றுவன் வழிபட்ட தருமபுர மாகும்;

காண்மின் - பாருங்கள். வெங்குரு; கற்பாந்தத்தில் அழியாது தோணியாக

மிதந்தமையின் தோணிபுரம்; வெள்ளைப் பன்றி யுருக்கொண்டு

இரணியாக்கனைக் கொன்று, பூமியைக் கொம்பிலேற்று நிறுவிய திருமால்

பூசித்தமையின் பூந்தராய்; வெட்டுண்ட தலைக் கூறாகிய இராகு

பூசித்தமையின் சிரபுரம்; சிபியின்பாற் புறாவுருக் கொண்டு வந்து

சோதித்த அக்கினி பூசித்தமையிற் புறவம்; சண்பைப் புல்லை ஆயுதமாகக்

கொண்டு பொருது மடிந்த யாதவர் கொலைப்பழி தன்னை அணுகா

வண்ணம் கண்ணன் பூசித்தமையிற் சண்பை; காளி பூசித்தமையாற் காழி;

பராசரர் மச்சகந்தியைச் சேர்ந்து பெற்ற முடை நாற்றமும் பழியும் போகப்

பூசித்தமையின் கொச்சைவயம்; உரோமச முனிவர் ஞானோபதேசம்

பெற்று மலங்கழுவப் பெற்றமையின் கழுமலம் எனப் பெயர்க் காரணங்

காண்க; இன்னும் வெவ்வேறு காரணங் கூறப்படுவனவும் உள. இப்பதி

சைவசமய முதற்குரவராகிய திருஞானசம்பந்தர் திருவவதாரஞ் செய்து

மூன்றாம் ஆண்டிலே சிவபெருமான் உமாதேவியாருடன் எழுந்தருளிச்

சிவஞானம் கலந்த திருமுலைப்பால் ஊட்டியருளப் பெற்றுத் ‘தோடுடைய

செவியன்’ என்னும் பதிகம் பாடி இறைவனைச் சுட்டிக் காட்டிய பெருமை

வாய்ந்தது; மூவர் தேவாரமும் பெற்ற சோணாட்டுத் திருப்பதி.

இருள் நோய் தீர்க்கும் - உயிர்ப் பிணியாகிய ஆணவ இருளையும்

உடற் பிணியையும் தீர்க்கும் என்றுமாம். மருந்து என்றது

வைத்தியநாதனாகிய இறைவனை. மருந்துறைபதி - திருப்புள்ளிருக்கு

வேளூர்; வைத்தீசுவரன் கோயில்; திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர்

என்னும் இருவர் பாடல் பெற்ற சோணாட்டுத் திருப்பதி நோய் தீர்க்கும்

மருந்து என்ற கருத்தினை,

	 ழுபேராயி ரம்பரவி வானோ ரேத்தும் பெம்மானைப் பிரிவிலா வடியார்க்

கென்றும்

வாராத செல்வம் வருவிப் பானை மந்திரமுந் தந்திரமு மருந்து மாகித்

தீராநோய் தீர்த்தருள வல்லான் றன்னைத் திரிபுரங்கள் தீயெழத்திண்

சிலைகைக் கொண்ட

போரானைப் புள்ளிருக்கு வேளூ ரானைப் போற்றாதே யாற்றநாள்

போக்கினேனேழு



என்னும் திருத்தாண்டகத்திற் காண்க. (18)





	 	 	 	 மதிநுத லிமயச் செல்வி மஞ்ஞையாய் வழிபட் டேத்தும்

		இதுதுலாப் பொன்னித் தான மெம்மனோர் மூன்று கோடி

		மதிபெறு முனிவர் வந்து வழிபடு மூதூ ரீதிப்

		பதியறக் கடவுள் பூசை பண்ணிய தானங் காண்மின்.

	 	 		 (இ - ள்.) மதி நுதல் இமயச் செல்வி - பிறைச் சந்திரனை

யொத்த நெற்றியை யுடைய பனிமலையின் புதல்வியாகிய

உமையம்மையார், மஞ்ஞையாய் வழிபட்டு ஏத்தும் இது - மயிலுருக்

கொண்டு வழிபட்டுப் பரவும் இப்பதி, துலாப் பொன்னித் தானம் -

ஐப்பசித் திங்களில் தன்னில் மூழ்குவோருக்கு வீடுபேற்றினை

யருளுங் காவிரியை யுடைய மாயூர மென்பதாகும்; எம்மனோர்

மூன்றுகோடி மதிபெறும் முனிவர் வந்து வணங்கும் மூதூர் இது -

எம்மைப் போன்றாராகிய மூன்று கோடி அறிவுள்ள முனிவர்கள்

வந்து வணங்குகின்ற பழம்பதியாகிய திருக்கோடிகா இதுவாகும்;

இப்பதி அறக்கடவுள் பூசைபண்ணிய தானம் - இப்பதி அறக்

கடவுளாகிய கூற்றுவன் வழிபட்ட தருமபுர மாகும்; காண்மின் -

பாருங்கள். உமாதேவியார் மயிலுருக் கொண்டு பூசித்தமையால்

மயிலாடுதுறை என்றும் மாயூரம் என்றும் பெயர் பெற்ற இப்பதி

என்க. துலா - துலா விராசியில் ஆதித்தன் இருக்கும் ஐப்பசித் திங்கள். பொன்னித்தானம் -காவிரியில் யாவரும் நீராடும் தீர்த்த

விசேடத்தை யுடைய இடம். ஐப்பசி அமாவாசையில் எல்லாத்

தீர்த்தங்களும் இதன் கண் வந்து நீராடும் என இதன் சிறப்புக்

கூறப்பெற்றுளது. மயிலாடுதுறை திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர்

என்னும் இருவர் தேவாரம் பெற்ற சோணாட்டுத் திருப்பதி. மூன்று

கோடி முனிவர் வழிபடும் மூதூர் - திருக்கோடிகா; இதுவும் இவ்

விருவர் தேவாரம் பெற்ற சோணாட்டு்த் திருப்பதி. அறக்கடவுள் -

இயமதருமன். தருமன் பூசித்தமையால் தருமபுரம் எனப்பட்டது. இது

திருஞானசம்பந்தர் (யாழ்முரி) பதிகம் பெற்ற சோணாட்டுத் திருப்பதி.

(19)





	 	 கோடுநான் குடைய வேழந் தானவன் குறைத்த கோட்டைப்

பாடற நோற்றுப் பெற்ற பதியிது மாலை சாத்துந்

தாடகை மானங் காப்பான் றாழ்ந்துபூங் கச்சிட் டீர்க்கும்

பீடுறு கலய னன்பி னிமிர்ந்தவெம் பிரானூ ரீதால்.

(இ - ள்.) கோடு நான்கு உடைய வேழம் - நான்கு

கொம்பினையுடைய ஐராவத மென்னும் யானை, தானவன் குறைத்த

கோட்டை - அவுணனாகிய பானுகோபன் வெட்டிய தனது

கொம்புகளை, பாடு அற நோற்றுப் பெற்ற பதி இது - துன்பம்

நீங்கத் தவஞ் செய்து பெற்ற திருவெண்காடு இது; மாலை சாத்தும்

தாடகை மானம் காப்பான் - மாலை சூட்டும் தாடகை என்னும்

மாதின் மானத்தைக் காக்கும் பொருட்டு, தாழ்ந்து - வளைந்து,

பூங்கச்சு இட்டு ஈர்க்கும் - அழகிய கச்சினைப் பூட்டி இழுத்த, பீடு

உறு கலயன் அன்பின் நிமிர்ந்த - பெருமை பொருந்திய

குங்கிலியக்கலய நாயனார் அன்பினால் நிமிர்ந்த, எம்பிரான் ஊர்

ஈது - எமது பிரான் ஊராகிய திருப்பனந்தாள் இதுவாகும்.

வெள்ளை யானை பூசித்தமையால் வெண்காடு எனப் பெற்றது.

யானை வழி பட்டதனை,

ழுசக்கரமாற் கீந்தானுஞ் சலந்தரனைப் பிளந்தானும்

அக்கரைமே லசைத்தானு மடைந்தயிரா வதம்பணிய

மிக்கதனுக் கருள்சுரக்கும் வெண்காடு வினைதுரக்கும்

முக்குளநன் குடையாணு முக்கணடை யிறையவனேழு



என்னும் சம்பந்தர் திருவாக்கா னறிக. திருவெண்காடு மூவர்

தேவாரமும் பெற்ற சோணாட்டுத் திருப்பதி. தாழ்ந்து பின் நிமிர்ந்த

என்க. தாடகை மானங் காப்பான் தாழ்ந்த வரலாறாவது அன்பிற்

சிறந்த தாடகை யென்னும் மாதராள் இறைவனை வழிபட்டு

வருங்காலை ஒருநாள் திருப்பள்ளித்தாமத்தைக் கையிற் கொண்டு

சாத்த லுற்ற பொழுது உடுத்திருந்த உடை நெகிழலுற்றமையின்

அதனை இரு முழங்கையாலும் இடுக்கிக் கொண்டு மாலையைச்

சாத்தலாற்றாது வருந்தி நிற்க, இறைவன் அம் மாதின் அன்புக்

கிரங்கித் திருமுடி சாய்த்து மாலையை ஏற்றருளினர் என்பது.

தாடகை பூசித் தமையால் அது தாடகையீச்சரம் எனப் பெற்றது.

கலயன் - மெய்யடியார் அறுபத்து மூவருள் ஒருவராகிய

குங்கிலியக்கலயனார். தாடகை பொருட்டுச் சாய்ந்து நின்ற சிவ

லிங்கப்பெருமானைச் செவ்வே நிறுத்தி வழிபட விரும்பிய அரசன்

தன் சேனை யெல்லாம் பூட்டி இழுப்பிக்கவும் நிமிராத திருவுருவம்

கலயனார் கழுத்திற் கயிறு பூண்டு இழுக்கநிமிர்ந்த வரலாற்றைப்

பெரிய புராணத்திற் காண்க. திருப்பனந்தாள் திருஞான சம்பந்தர்

பதிகம் பெற்ற சோணாட்டுத் திருப்பதி. காப்பான், வினையெச்சம்.

தாபதன் என்று பாட மோதுவாரு முளர். இப் பாடத்திற்குத் துருவாச

முனிவன் குறைத்த இரு கொம்புகளையும் நோற்றுப் பெற்ற என்க.

அம் முனிவன் சாபத்தால் இரு கொம்புடைய காட்டானையான

வரலாற்றை வெள்ளையானைச் சாபந் தீர்த்த படலத்தாலறிக. சிவப்பிரியன் என்னும் முனிவன் என்றுமாம். (20)





	 	 கரிமுகத் தவுணற் காய்ந்து கரிமுகத் தண்ணல் பூசை

புரிசிவ நகர மீது தாரகற் பொருது செவ்வேள்

அரனையர்ச் சித்த தார்க்கீழ் மணற்குறி யான்பா லாட்டிப்

பரன்முடி மாலை சூடுஞ் சேய்வளம் பதியீ தாகும்.

(இ - ள்.) கரிமுகத்து அண்ணல் - யானை முகத்தையுடைய

மூத்த பிள்ளையார், பரிமுகத்து அவுணன் காய்ந்து -

கயமுகாசுரனைக் கொன்று, பூசைபுரி சிவநகரம் ஈது - வழி

பாடாற்றிய திருச்செங்காட்டங்குடி இது; செவ்வேள் தாரகன் பொருது

- முருகக்கடவுள் தாரகனைக் கொன்று, அரனை அர்ச்சித்தது -

சிவபெருமானை வழிபட்டதும், ஆர்க் கீழ் மணல்குறி ஆன்பால் ஆட்டி - ஆத்தி மரத்தி னடியி லமைத்த மணலாலாகிய சிவ

லிங்கத்திற்குப் பசுவின் பாலா லாட்டி, பரன் முடிமாலை சூடும்

சேய் வளம் பதி ஈது ஆகும் - அவ்விறைவன் திருமுடியிலுள்ள

மாலையை அணியும் சண்டீசர் திருவவதாரஞ் செய்ததுமாகிய

திருச்சேய்ஞலூர் இதுவாகும்.

கரிமுகத் தவுணனது குருதி பரந்தமையால் அப்பதி செங்காடு

எனவும், கணபதி தாபித்துப் பூசித்தமையால் அங்குள்ள திருக்

கோயில் கணபதீச்சரம் எனவும் பெயர் பெற்றன. சிவநகரம் -

திருச்செங்காட்டங்குடி; சிறுத்தொண்டர் தமது புதல்வராகிய

சீராளதேவரைக் கறிசெய் தூட்டிப் பேறு பெற்ற தலம்;

திருஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர் என்னும் இருவர் பாடல்

பெற்றசோணாட்டுத் திருப்பதி.

சேய்வளம் பதி - சேய்நல் ஊர்; திருச்சேய்ஞலூர்; இது

முருகக்கடவுள் பூசித்தமையால் போந்த பெயர். இது

திருஞானசம்பந்தர் தேவாரம் பெற்ற சோணாட்டுத் திருப்பதி.

ஆர் - ஆத்தி. கணபதி யானைமுகத் தசுரனைக் கொன்று

சிவபெருமானைப் பூசித்த வரலாற்றையும், முருகவேள் தாரகனைக்

கொன்று இறைவனைப் பூசித்த வரலாற்றையும் கந்தபுராணத்திலும்,

சண்டீசர் அரனை வழிபட்டு மாலை சூடுந் தலைமைபெற்ற

வரலாற்றைப் பெரிய புராணத்திலும் காண்க. (21)





	 	 கறுவிவீழ் காலன் மார்பிற் சேவடிக் கமலஞ் சாத்திச்

சிறுவனுக் காயு ளீந்த சேவகப் பெருமான் மேய

அறைபுனற் பழன மூதூ ரதுவிது வானை தந்த

குறையுடற் போர்வை போர்த்த கொற்றவன் கோயில்

காண்மின்.

(இ - ள்.) கறுவி வீழ் காலன் மார்பில் - சினந்து

மார்க்கண்டன் மேல் வீழ்ந்த காலனுடைய மார்பில், சேவடிக் கமலம்

சாத்தி - சிவந்த திருவடித் தாமரையைச் சாத்தி, சிறுவனுக்கு ஆயுள்

ஈந்த - அம் மாணிக்கு வாணாளைக் கொடுத்தருளிய, சேவகப்

பெருமான் மேய - வீரனாகிய சிவபெருமான் எழுந்தருளிய, அறை

புனல் பழனம் மூதூர் அது - ஒலிக்கும் நீரினையுடைய வயல்கள்

சூழ்ந்த பழம் பதியாகிய திருக்கடவூர் அது; இது - இப்பதி, ஆனை

தந்த குறை உடல் போர்வை போர்த்த கொற்றவன் கோயில்

காண்மின் - யானை கொடுத்த அதனுடலி னின்றும் நீங்கிய தோலாகி

போர்வையைப் போர்த்தருளிய வீரன் திருக்கோயிலையுடைய வழுவூ

ரென்பது பாருங்கள்.

மூதூர் - கடவூர்; திருமால் முதலிய தேவர்கள் கொணர்ந்து

வைத்த அமுத கடம் இலிங்கமானமையின் இப் பெயர் பெற்றது.

இத்தலத்திலே மார்க்கண்டன் பொருட்டுச் சிவபிரான் இயமனை

உதைத் தருளினர் என்பதனை,

	 	 ழுசேலினே ரனயை கண்ணார் திறம்விட்டுச் சிவனுக் கன்பாய்ப்

		பாலுநற் றயிர்நெய் யோடு பலபல வாட்டி யென்றும்

		மாலினைத் தவிர நின்ற மார்க்கண்டற் காக வன்று

		காலனை யுதைப்பர் போலுங் கடவூர்வீ ரட்ட னாரேழு



என்னும் திருநாவுக்கரசர் தேவாரம் முதலியவற்றா லறிக. இஃது

அட்ட வீரட்டத்து ளொன்று. மூவர் தேவாரமும் பெற்ற சோணாட்டுத்

திருப்பதி. கொற்றவன் கோயில் - திருவழுவூர்; தாருக வனத்து

முனிவர்கள் பழிவேள்வியி னின்றும் தோற்றுவித்து விடுத்த

யானையைச் சிவபெருமான் கொன்று அதன் தோலைப் போர்த்

தருளிய தலம்; அட்ட வீரட்டத்து ளொன்று. கோயிலையுடைய

பதியைக் கோயில் என்றார். (22)





	 	 	 	 பங்கயக் கடவு ளீந்த பரிகலம் வாங்கிக் கொண்ட

		அங்கண னிடமீ தாட லனங்கனை யமுது செய்த

		செங்கணா னிருக்கை யீது மேழகச் சென்னி தன்னை

		மங்கல மாமற் கீந்த மருகனா ரிருக்கை காண்மின்.

	 	 		 (இ - ள்.) பங்கயக் கடவுள் ஈந்த பரிகலம் வாங்கிக்கொண்ட

- தாமரை மலரிலிருக்கும் பிரமன் கொடுத்த பலிக்கலனை வாங்கித்

திருக்கரத்தில் வைத்துக்கொண்ட, அங்கணன் இடம் ஈது -

இறைவனிடமாகிய திருக்கண்டியூர் இது; ஆடல் அனங்கனை அமுது

செய்த செங்கணான் இருக்கை ஈது - வெற்றி பொருந்திய மன்மதனை

நீறாக்கிய தழற் கண்ணையுடைய சிவபெருமான் இருப்பிடமாகிய

திருக்குறுக்கை இது; மேழகச் சென்னி தன்னை - ஆட்டுத் தலையை,

மங்கல மாமற்கு ஈந்த மருகனார் இருக்கை - மங்கலமுள்ள

மாமனாகிய தக்கனுக்குக் கொடுத்த மருகனாராகிய சிவபெருமான்

இருக்கும் திருப்பறியலூர் (இது); காண்மின் - பாருங்கள்.

பரிகலம் - பிரமன் தலையாகிய பலிக்கலம். கொய்து

கொண்டதனை ‘ஈந்த பரிகலம் வாங்கிக்கொண்ட’ என்றது உபசாரம்.

அங்கணன் இடம் - திருக்கண்டியூர்; அட்டவீரட்டத்து ளொன்று;

திருஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர் என்னும் இருவர் பாடல் பெற்ற

சோணாட்டுத் திருப்பதி. அமுது செய்த செங்கண் என்க;

செங்கணான் இருக்கை - திருக்குறுக்கை; அட்டவீரட்டத்து ளொன்று;

திருநாவுக்கரசர் பாடல் பெற்ற சோணாட்டுத் திருப்பதி. மங்கலம்

என்றது குறிப்பு. மருகனார் இருக்கை - திருப்பறியலூர்; அட்ட

வீரட்டத்து ளொன்று; திருஞானசம்பந்தர் பதிகம் பெற்ற சோணாட்டுத்

திருப்பதி; இருக்கை இது எனச் சுட்டு வருவித்துரைக்க. (23)





	 	 	 	 	 	 			 	 திண்டிற லவுணன் றன்னைப் பெருவிரற் றீட்டு நேமி

உண்டிட விருந்தாக் கொண்டோ னுறையதா மொருத்தி

மன்றல்

கண்டிடு கரியாய்க் கூவல் கண்ணுத லிலிங்கம் வன்னி

எண்டிசை யறியக் காட்ட நின்றிட மிதனைக் காண்மின்.



(இ - ள்.) திண் திறல் அவுணன் தன்னை - மிக்க

வலியினையுடைய சலந்தரா சுரனை, பெருவிரல் தீட்டு நேமி

விருந்தா உண்டிட - காற் பெருவிரலால் வரைந்த திகிரிப் படை

விருந்தாக உண்ண, கொண்டோன் - அதனைக் கொண்ட

சிவபெருமான், உறை அது ஆம் - இருப்பிடமாகிய திருவிற்குடி

அதுவாகும்; ஒருத்தி மன்றல் கண்டிடு கரியாய் - ஒரு வணிக மகள்

தன் மணத்தைக் கண்ட சான்றுகளாய், கூவல் கண்ணுத லிங்கம்

வன்னி - கிணறும் சிவலிங்கமும் வன்னியுமாகிய மூன்றையும்,

எண்திசை அறியக் காட்ட - எட்டுத் திக்கிலுள்ளவரும் அறியுமாறு

காண்பிக்க, நின்ற இடம் இதனைக் காண்மின் - அவை நின்ற

இடமாகிய திருப்புறம்பயமாகு மிதனைப் பாருங்கள்.

சிவபிரான் காற் பெருவிரலால் வரைந்த புவியின் பகுதியைப்

பெயர்த் தெடுக்க அது திகிரியாய்ச் சலந்தரனைத் தடிந்த தென்பதும்,

அதனையே திருமால் சிவபிரான்பாற் பெற்றன ரென்பதும் வரலாறு.

உறை, ஆகுபெயர். விருந்தாக் கொண்டோன் உறை - திருவிற்குடி;

அட்டவீரட்டத்து ளொன்று; திருஞானசம்பந்தர் பதிகம் பெற்ற

சோணாட்டுத் திருப்பதி. கண்ணுத லிலிங்கம் - சிவலிங்கம். ஒருத்தி

காட்ட என இயைக்க. வணிகமாது வன்னி, கிணறு, இலிங்கம்

என்னும் மூன்றையும் கரியாய்க் காட்டினமையை மேலைப் படலத்தா

லறிக. நின்றிடம் - திருப்புறம் பயம்; மூவர் தேவாரமும் பெற்ற

சோணாட்டுத் திருப்பதி. நின்ற இடம் என்பது நின்றிடம் என

விகாரமாயிற்று. (24)





	 	 	 	 சாமகண் டத்தன் றன்னைத் தானருச் சித்த தென்னர்

		கோமகன் பிரம சாயை குறைத்ததிப் பதியாங் கங்கை

		மாமகந் தோறும் வந்து வந்துதற் படிந்தோர் விட்டுப்

		போமகம் போக மூழ்கும் புனிதநீர்ப் பதியைக் காண்மின்.



(இ - ள்.) சாமகண்டத்தன் தன்னைத் தான் அருச்சித்த -

சாமவேத முழங்கும் திருமிடற்றினை யுடைய இறைவன் தன்னைத்

தானே அருச்சித்ததும், தென்னர் கோமகன் பிரமசாயை குறைத்தது -

பாண்டியர் மன்னனாகிய வரகுண பாண்டியனது பிரமக் கொலைப்

பாவத்தைப் போக்கியதுமாகிய திருவிடைமருதூர், இப் பதியாம் -

இந்தப் பதியாகும்; கங்கைதன் படிந்தோர் விட்டுப் போம் அகம்

போக - கங்கையானது தன்னிடம் வந்து நீராடியவர் விட்டுப்போன

பாவங்கள் போமாறு, மாமகம் தோறும் வந்து வந்து மூழ்கும்

புனிதநீர்ப் பதியைக் காண்மின் - மாமகந்தோறும் வந்து வந்து

நீராடும் தூய தடாகத்தையுடைய திருக்குடந்தையைப் பாருங்கள்.



இடை மருதில் இறைவன் தன்னைத் தான் அருச்சித்ததனை,

	 ழுஎமையா மருச்சித் திருக்குந்தலத் தெய்து வாயால்ழு



என வரகுணபாண்டியற்குச் சிவபிரான் அருளிச் செய்ததாக இப்

புராணத்து வந்திருத்தலா னறிக. தான் என்பதனை அசையாக்கி,

இறைவனை அருச்சித்த தென்னர் கோமகன் என்றுரைத்தலுமாம்.

வரகுணனது பிரமசாயை நீங்கிய வரலாற்றை வரகுணனுக்குச்

சிவலோகங் காட்டிய படலத்தா னறிக. இப்பதி தமிழில் திருவிடை

மருதூர் எனவும், வடமொழியில் மத்தியார்ச்சுனம் எனவும்

கூறப்படும். வடக்கே மல்லிகார்ச்சுனமும் தெற்கே புடார்ச்சுனமும்

இருக்க இஃது இடையே அமைந்தமையின் இப்பெயரினதாயிற்று

என்ப;தைப்பூசத் தீர்த்த விசேட முடையது; இது,

ழுபாச மொன்றில ராய்ப்பல பத்தர்கள்

வாச நாண்மலர் கொண்டடி வைகலும்

ஈச னெம்பெரு மானிடை மருதினில்

பூச நாம்புகு தும்புன லாடவேழு



எனத் தேவாரத்திலும் குறிக்கப்பெற்றுளது. இது மூவர் தேவாரமும்

பெற்ற சோணாட்டுத் திருப்பதி. மாமகம் - பன்னிரண்டாண்டிற்

கொருமுறை வியாழன் சிங்கவிராசியில் இருக்குங் காலத்து வரும்

மாசி மகம். அகம் - பாவம். யாவர் பாவத்தையும் போக்கும் கங்கை

தன்னை யடைந்த பாவத்தைப் போக்குதற்கு வந்து முழுகும் மாமக

தீர்த்தத்தையுடைய பதி யெனத் தீர்த்தவிசேடம் கூறியவாறாயிற்று.

உபலக்கணத்தால் ஏனைய புண்ணிய நதிகளும் கொள்க;

ழுகங்கை யாளவள் கன்னி யெனப்படும்

கொங்கை யாளுறை யுங்குட மூக்கிலேழு



என்றும்,

ழுகோதா விரியுறை யுங்குட மூக்கிலேழு



என்றும் திருக்குறுந்தொகையுள் வருதல் காண்க.

புனிதநீர்ப் பதி - திருக்குடமூக்கு; இது கும்பகோணம் எனவும்,

திருக் குடந்தை எனவும் கூறப்படும்; ஒரு பிரளய வெள்ளத்தில்

எல்லா வுயிர்களையும் சேமித்து இட்ட குடத்தின் மூக்கு இருந்த

இடமாதலின் இப்பெய ரெய்திற்று என்ப; இது திருஞானசம்பந்தர்,

திருநாவுக்கரசர் என்னும் இருவர் பாடல் பெற்ற சோணாட்டுத்

திருப்பதி. (25)





	 	 குருமொழி தந்தைக் கீந்தெங் குருவுறை மலையீ தெங்கோன்

கருமுகில் வண்ணத் தண்ணல் கண்ணிடந் தடியிற் சாத்தப்

பொருவிற லாழி யீந்த புரமிது நந்தி யெந்தை

திருவுரு வடைய நோற்ற தலமிது தெரிந்து காண்மின்.

(இ - ள்.) குருமொழி தந்தைக்கு ஈந்து எம்குரு உறைமலை

ஈது - உபதேச மொழியினைத் தன் தந்தையாருக்கு அருளி எமது

குருவாகிய சாமிநாதன் உறையும் சுவாமிமலை இதுவாகும்; கருமுகில்

வண்ணத்து அண்ணல் - கரியமுகில் போன்ற நிறத்தினையுடைய

திருமால், கண் இடந்து அடியில் சாத்த - கண்ணைத் தோண்டித்

திருவடியிற் சாத்த, பொருவிறல் ஆழிஈந்த எங்கோன் புரம் இது -

பொருதற் குரிய வலியினையுடைய திகிரிப் படையை அளித்தருளிய

எமது சிவபெருமான் எழுந்தருளிய திருவீழிமிழலை இதுவாகும்;நந்தி

-திருநந்தி தேவர், எந்தை திருஉரு அடைய நோற்றதலம் இது

தெரிந்து காண்மின் - எமது தந்தையாகிய சிவபெருமான் திருவுருவத்தைப் பெறுதற்குத் தவம்புரிந்த திருவையாறென்னும்

இப்பதியினை ஆராய்ந்து காணுங்கள். அகத்தியனார் தமக்குத்

தமிழறிவுறுத்த செந்தமிழ்ப் பரமாசாரியராகலின் முருகப் பெருமானை

‘எங்குரு’ என்றார். குருவுறைமலை - சுவாமிமலை; திருவேரகம்.

ஆழி யீந்தபுரம் - திருவீழிமிழலை; திருஞானசம்பந்தரும்

திருநாவுக்கரசரும் இறைவன்பாற் படிக்காசு பெற்று அடியார்கட்கு

அமுதூட்டிய தலம்; மூவர் தேவாரமும் பெற்ற சோணாட்டுத்திருப்பதி.

நந்தி நோற்றதலம் - திருவையாறு; திருநாவுக்கரசர் திருக்கைலாய

தரிசனம் பெற்ற தலம்; மூவர் தேவாரமும் பெற்ற சோணாட்டுத்

திருப்பதி. (26)





	 	 முடங்குகாற் சிலந்தி யானை மலைமகண் முளரி நாட்டத்

தடங்கடல் வண்ண னோற்ற தவநக ரிதுமுச் சென்னி

மடங்கலே றனையா னாம வரையிது குடைந்தோர் பாவம்

அடங்கலும் பருகும் பொன்னி யாறிது காண்மின் காண்மின்.

(இ - ள்.) முடங்குகால் சிலந்தி யானை மலைமகள் -

வளைந்தகாலையுடைய சிலந்தியும் யானையும் உமையம்மையும்,

முளரிநாட்டம் தடம் கடல் வண்ணன் - தாமரைமலர் போன்ற

கண்களையும் பெரிய கடல்போலுங் கரிய நிறத்தினையு முடைய

திருமாலும், தவம் நோற்ற நகர் இது - தவஞ்செய்த திருவானைக்கா

என்னும் பதி இதுவாகும்; முச்சென்னி மடங்கல் ஏறு அனையான்

நாம வரை இது - மூன்று தலைகளையுடைய சிங்கவேறு போல்

வானாகிய திரிசிரன் பெயரைப்பெற்ற திரிசிராமலை இதுவாகும்;

குடைந்தோர் பாவம் அடங்கலும் பருகும் பொன்னியாறு இது -

மூழ்கியோரின் பாவமனைத்தையும் உண்ணுங் காவிரியாறு இதுவாகும்;

காண்மின் காண்மின் - இவற்றைப் பாருங்கள் பாருங்கள்.

நோற்றல் - தவஞ்செய்தல்; இறைவனை வழிபடுதல். தவ நகர்

- ஞான நகர் என்றுமாம். சிலந்தியும் யானையும் பூசித்த வரலாற்றைப்

பெரியபுராணத்துக் கோச் செங்கட் சோழர் வரலாற்றா னறிக. கடல்

வண்ணன் நோற்றமை,

ழுஆழி யாற்கரு ளானைக் காவுடை யாதிழு



எனச் சுந்தரர் தேவாரத்தும் குறிக்கப்பெற்றுளது.

இஃது ஆனை பூசித்தமையால் திருவானைக்கா எனப்பெற்றது;

நாவல் தல விருக்கமாகலின் சம்புகேசுவரம் எனவும் வழங்கப்

பெறுவது; ஐம்பூதங்களில் அப்பு லிங்கத்தலமாக வுள்ளது;

மூவர்தேவாரமும் பெற்ற சோணாட்டுத் திருப்பதி. முச் சென்னியான்

- திரிசிரன்; அவன் பூசித்தமையின் இது திரிசிராமலை எனவும் திருச்சிராப்பள்ளி எனவும் பெயரெய்திற்று. இது திருஞான சம்பந்தர்,

திருநாவுக்கரசர் என்னும் இருவர் பதிகம் பெற்ற சோணாட்டுத்

திருப்பதி. (27)





	 	 இந்நதி வெண்முத் தார மெனக்கிடந் திலங்குஞ் சென்னி

மன்னவ னாடீ தென்ப தமிழறி வையைப் பேர்யா

றந்நதி துறக்க மண்மேல் வழுக்கிவீழ்ந் தாங்குத் தோற்றித்

தென்னவ னாடு சேய்த்தாத் தெரிவதே காண்மி னென்றான்.

(இ - ள்.) இந்நதி வெண்முத்து ஆரம் எனக்கிடந்து இலங்கும்

- இந்நதியானது வெள்ளிய முத்துமாலையைப் போலக் கிடந்து

விளங்கும், சென்னி மன்னவன் நாடு ஈது என்ப - சோழ மன்னன்

நாடு இது என்று சொல்லுவர்; அந்நதி - அந்தநதியானது, தமிழ்

அறிவையைப் பேர்யாறு - தமிழ் மறையின் சுவையினை அறிந்த

வையை யென்னும் பெயரினையுடைய நதி; துறக்கம் மண்மேல்

வழுக்கி வீழ்ந்தாங்கு தோற்றி - பொன்னுலகமானது இம்மண்ணின்

மேல் வழுக்கி வீழ்ந்ததுபோல விளங்கி, சேய்த்தாத் தெரிவதே

தென்னவன் நாடு - தூரத்தே காணப்படுவதே பாண்டியன் நாடு;

காண்மின் என்றான் - அதனைப் பாருங்களென்று கூறினான்.



இந்நதி - பொன்னிநதி. அந்நதி, அகரம் சேய்மைச்சுட்டு.

தோற்றி - தோன்றி; தன்வினை. (28)





	 	 பொங்கர்மென் புதல்க ளென்னப் பொருநதி சிறுகா

லென்னக்

கொங்கலர் தடஞ்சிற் றூறற் குழியெனப் பழனஞ் சில்லி

தங்குமென் பாத்தி யென்னத் தாழைதாழ் சிறுபுல் லென்னப்

பைங்குலைக் கதலி மஞ்சட் பாத்திபோற் றோற்றக் கண்டார்.

(இ - ள்.) பொங்கர் மென் புதல்கள் என்ன - மரச்செறிவுகள்

மெல்லிய சிறு செடிகளைப்போலவும், பொருநதி சிறு கால் என்ன -

கரையோடு மோதும் அலைகளை யுடைய நதி சிறியகால்வாயைப்

போலவும், கொங்கு அலர் தடம் - மணம் பரந்த தடாகங்கள், சிறு

ஊறல் குழி என - சிறிய ஊற்றுக் குழிகளைப்போலவும், பழனம் -

வயல்கள், மென்சில்லி தங்கும் பாத்தி என்ன - மெல்லிய சிறு

கீரைகள் தங்கும் பாத்திகளைப் போலவும், தாழை தாழ் சிறுபுல்

என்ன- தென்னைகள் தாழ்ந்த சிறிய புற்களைப் போலவும்,

பைங்குலைக் கதலி மஞ்சள் பாத்திபோல் - பசிய குலையையுடைய

வாழைகள் மஞ்சட் பாத்திகளைப் போலவும், தோற்றக் கண்டார் -

(தங்கள் கண்களக்குப்) புலப்படக் கண்டார்கள்.

பாத்தி - வரம்பு கோலிப் பகுக்கப்பட்டது என்னும் பொருட்டு.

தாழை - தென்னை கதலி - வாழைத் தோட்டம் என்க. சேய்மை

யினின்று பார்க்கப்படும் பொருள்கள் சிற்றுருவுடன் தோற்றுமாகலின்

இங்ஙனம் தோற்றக் கண்டா ரென்க. (29)





	 	 பன்னிற மாட மாலை யுபரிகைப் பந்தி செய்குன்

றன்னம்வெண் குருகு செம்போத் தழகுபைங் கிள்ளை

மஞ்ஞை

இன்னபுள் வேறு வேறா யொழுங்குபட் டிருப்ப தொப்ப

மின்னுபூங் கொடியப் புட்கள் சிறகென விதிர்ப்பக் கண்டார்.

(இ - ள்.) பல்நிற மாடமாலை - பலநிறங்களையுடைய

மாடவரிசைகளும், உபரி கைப்பந்தி - உப்பரிகைகளும், செய்குன்று

- கட்டுமலைகளும், அன்னம் வெண்குருகு செம்போத்து அழகு

பைங்கிள்ளை மஞ்ஞை - அன்னங்களும் வெள்ளிய நாரைகளும்

செம்போத்துகளும் அழகிய பசிய கிளிகளும் மயில்களும், இன்ன புள் - இவை போன்ற பிறபுட்களும், வேறுவேறாய் ஒழுங்குபட்டிருப்பது

ஒப்ப - வேறுவேறாக வரிசைப்பட் டிருப்பதை ஒக்க, மின்னுபூங்

கொடி - அம்மாளிகைகளிற் கட்டிய விளக்கமாகிய அழகிய

கொடிகள். அப்புட்கள் சிறகென விதிர்ப்பக் கண்டார் - அப்

பறவைகளின் சிறகு அசைதலைப்போல அசையக் கண்டனர்.

மாலை - வரிசை. உபரிகை - மேன்மாடம். மாடமாலை

முதலியன அன்னம் முதலியவற்றின் வரிசைகளைப் போலா நிற்க,

அவற்றிற் கட்டப்பெற்ற கொடிகள் அப்புட்களின் சிறகுகளைப்போல்

அசையக் கண்டனர். சேய்மையவாதலின் இவையும் இங்ஙனம்

தோன்றின வென்க. (30)





	 	 	 	 	 			 	 கண்டு நாட்டு நகர்வளங்க ணடந்து நடந்து கண்கள்விருந்

துண்டு மீள வகல்விசும்பா றொழுகி வலமா வருமுனிவர்

விண்டு ழாவுங் கொடுங்குன்றுந் தளிப்புத் தூரும்

விரிபொழில்வாய்

வண்டு பாட மயிலாடல் பயிலா டானை வளநகரும்.



(இ - ள்.) நாடு நகர் வளங்கள் - நாட்டு வளம் நகர

வளங்களை, கண்கள் நடந்து நடந்து கண்டு விருந்து உண்டு மீள -

கண்கள் சென்று சென்று கண்டு விருந்தருந்தி மீளாநிற்க, அகல்

விசும்பு ஆறு ஒழுகி வலமாவரு முனிவர் - அகன்ற வானின்

வழியாகச் சென்று வலமாக வரும் முனிவர்கள், விண்துழாவும்

கொடுங்குன்றும் - வானையளாவிய திருக்கொடுங்குன்றமும்,

தளிப்புத்தூரும் - திருத்தளிப்புத்தூரும், விரிபொழில் வாய் வண்டு

பாட - விரிந்த சோலையின்கண் வண்டுகள் பாடாநிற்க, மயில்

ஆடல் பயில் ஆடானை வளநகரும் - மயில்கள் ஆடலைச்

செய்யும் திருவாடானை யென்னும் வளமிக்க பதியும்.

கொடுங்குன்று - திருக்கொடுங்குன்றம்; பிரான்மலை;

திருஞானசம்பந்தர் பதிகம்பெற்ற பாண்டிநாட்டுத் திருப்பதி. தளி -

கோயில்; திருப்புத்தூரிலுள்ள கோயில் திருத்தளி என்றே வழங்கப்

பெறுதலை,

ழுதிருப்புத்தூரிற் றிருத்தளியான் காணவனென் சிந்தையானேழு



என்னும் அப்பர் தேவாரத்தா லறிக. இது திருஞான சம்பந்தர்,

திருநாவுக்கரசர் என்னும் இருவர் தேவாரம்பெற்ற பாண்டி நாட்டுத்

திருப்பதி. ஆடானை - திருவாடானை; பிருகு முனிவர் துருவாசர்

சாபத்தால் ஆட்டுத் தலையும் யானை யுடலும் பெற்றுப் பூசித்துச்

சாபம் நீங்கினமையால் இப்பெய ரெய்திற் றென்ப. இது

திருஞானசம்பந்தர் பதிகம் பெற்ற பாண்டி நாட்டுத் திருப்பதி. (31)





	 	 	 சரத வேதம் பரவுபுன வாயி னகருந் தவசித்தர்

		இரத வாதஞ் செய்துசிவ னுருவங் கண்ட வெழினகரும்

		வரத னாகி யானுறையுங் கானப் பேரு மலைமகளை

		விரத யோக நெறிநின்று மணந்தார் சுழியல் வியனகரும்.



(இ - ள்.) சரத வேதம் பரவு புனவாயில் நகரும் - உண்மை

யாகிய மறை துதிக்கும் திருப்புனவயி லென்னுந் திருப்பதியும், தவ

சித்தர் - தவ வடிவுடைய சித்த மூர்த்திகள், இரத வாதம் செய்து -

பொன்னனையாள் பொருட்டு இரசவாதஞ் செய்து, சிவன் உருவம்

கண்ட எழில் நகரும் - சிவபிரான் திருவுருவங் கண்ட அழகிய

திருப்பூவணமும், அரன் வரதனாகி உறையும் கானப்பேரும் -

இறைவன் அருட்கொடை யுடையனாய் எழுந்தருளிய திருக்கானப்

பேரும், மலைமகளை விரத யோக நெறி நின்று மணந்தார் -

பார்வதி தேவியாரை விரதத்தையுடைய யோக நெறியில் நின்று

மணஞ் செய்தருளிய சிவபெருமானது, சுழியல் வியன் நகரும்

- திருச்சுழிய லென்னும் சிறந்த பதியும்.

புனவாயில் - திருப்புனவாயில்; திருஞானசம்பந்தர்,

நம்பியாரூரர் என்னும் இருவர் தேவாரம் பெற்ற பாண்டி நாட்டுத்

திருப்பதி. சிவனுருவங் கண்ட எழினகர் - திருப்பூவணம். தவ

சித்தர் இரசவாதஞ்செய்த வரலாற்றை இப் புராணத்து இரச வாதஞ்

செய்த படலத்தா லறிக. இப்பதியில் தமிழ் நாட்டு மூவேந்தரும் இறைவனை வழிபட்டன ரென

	 	 ழுமுறையார் முடிசேர் தென்னர் சேரர் சோழர்க டாம்வணங்கும்

		திறையா ரொளிசேர் செம்மை யோங்குந் தென்றிருப் பூவணமேழு





என்னும் ஆளுடைய பிள்ளையார் திருவாக்கா லறியலாகும்;

சுந்தரமூர்த்திகள் இத் தலத்தை மூவேந்தரோடும் தரிசித்தனரெனத்

திருத்தொண்டர் புராணம் கூறும்; இது மூவர் தேவாரமும் பெற்ற

பாண்டி நாட்டுத் திருப்பதி. கானப்பேர் - திருக்கானப் பேர்.

நம்பியாரூரர் சேரமான் பெருமாளுடன் திருச்சுழியலில் இறைவனைத்

தரிசித்துக்கொண்டு எழுந்தருளியிருக்கும் பொழுது கானப்

பேருடையார்காளை வடிவங் கொண்டு கையிற் பொற்செண்டும்

முடியிற் சுழியமும் உரையராய் ஆரூரர் கனவிற் றோன்றி ‘நாம்

இருப்பது கானப்பேர்’ என்று அருளிச் செய்ய, அவர் ழுதொண்டரடித்

தொழலும்ழு என்று பதிகந் தொடங்கி, ழுகண்டு தொழப் பெறுவ

தென்றுகொலோ வடியேன் கார்வயல்சூழ் கானப்பேருறை காளையையேழு என்று பாடிக்கொண்டு வந்து தரிசித்தமையின் இது

காளையார் கோயில் என வழங்கும் - இத்தலம் திருஞான சம்பந்தர்,

நம்பியாரூரர் என்னும் இருவர் பாடல் பெற்ற பாண்டி நாட்டுத்

திருப்பதி. சுழியல் - திருச்சுழியல்; நம்பியாரூரர் பதிகம் பெற்ற

பாண்டி நாட்டுத் திருப்பதி. (32)





	 	 	 மறவா ளிலங்கை யிறைமகனை வதைத்த பழியான்

மருண்டரியன்

றறவா ணேமி யளித்தவனை யர்ச்சித் தகன்ற வணிநகரும்

நிறவாண் முத்தும் வயிடூய நிரையும் பொன்னும்

விளைபொருநைத்

துறைவாய்ப் பிறவாக் கடவுள்வேய் வயிற்றிற் பிறந்த

தொன்னகரும்.



(இ - ள்.) மறவாள் இலங்கை இறைமகனை - கொலைத்

தொழிலையுடைய வாட்படையுடைய வேந்தனாகிய இராவணனை,

வதைத்த பழியால் - கொன்ற பாவத்தினால், அரி மருண்டு -

திருமால் மன மயங்கி, அன்று அறவாள் நேமி அளித்தவனை -

முன்னொரு காலத்து அறம் பொருந்திய ஒளியினையுடைய திகிரிப்

படையினைக் கொடுத்தருளிய இறைவனை, அர்ச்சித்து அகன்ற

அணி நகரும் - வழிபட்டு அப்பழியின் நீங்கிய அழகிய

திருவிராமேச்சுரமும், நிறம் வாள் முத்தும் வயிடூய நிரையும் - மிக்க ஒளியினையுடைய முத்துக்களும் வயிடூரிய வரிசைகளும், பொன்னும்

விளை பொருநைத் துறைவாய் - பொன்னும் விளைகின்ற பொருநைத்

துறையின்கண், வேய் வயிற்றில் - மூங்கிலின் வயிற்றில், பிறவாக்

கடவுள் பிறந்த தொல் நகரும் - யாண்டும் பிறவாத இறைவன் வந்து

பிறக்கப் பெற்ற பழமையை யுடைய திருநெல்வேலியும்.

அரி - திருமாலின் அவதாரமாகிய இராமன். சிவபத்தியுடைய

இராவணனைக் கொன்ற பழி தீருமாறு இராமன் சிவலிங்கம்

தாபித்துப் பூசித்தமையால் இஃது இராமேச்சுரம் எனப் பெற்றது; இவ்

வரலாற்றைச் சேதுபுராண முதலியவற்றா லறிக;

	 ழுமானன நோக்கியை தேவிதன் னையொரு மாயையால்

கானதில் வவ்விய காரரக் கன்னுயிர் செற்றவன்

ஈனமி லாப்புக ழண்ணல் செய்தவிரா மேச்சுரம்

ஞானமு நன்பொரு ளாகிநின்ற தொரு நன்மையேழு



என ஆளுடைய பிள்ளையாரும்,

	 ழுபாசமுங் கழிக்க கில்லா வரக்கரைப் படுத்துத் தக்க

		வாசமிக் கலர்கள் கொண்டு மதியினான் மால்செய் கோயில்

		நேசமிக் கன்பி னாலே நினைமினீர் நின்று நாளும்

		தேசமிக் கானி ருந்த திருவிரா மேச்சுரமேழு





என அப்பரும் அருளிச் செய்தலுங் காண்க. இத்தலம் பரத

கண்டத்தா ரனைவரும் அறிந்து போற்றும் பெருமை யுடையது;

திருஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர் என்னும் இருவர் தேவாரம்

பெற்ற பாண்டி நாட்டுத் திருப்பதி. வைடூரியம் எனற்பாலது வயிடூயம்

என்றாயிற்று. பொருநை - தாம்பிரபன்னி.

	 ழுபிறவா யாக்கைப் பெரியோன்ழு



எனப் பிற சான்றோரும் சிவபிரானைக் கூறுதல் காண்க. துறைவாய்

வேய் வயிற்றிற் பிறந்த என இயையும், என்னும் பிறவாத கடவுளும்

பிறந்த நகர் என அத்தலத்தின் சிறப்புக் கூறியவாறு. பிறந்த

தொன்னகர் - திருநெல்வேலி; வேதசன்மர் என்னும் அன்பர் தமது

நிவேதனத்திற்கு வைத்திருந்த நெல்லை வெள்ளங் கவராதவாறு

சிவபெருமான் காத்தமையின் இப்பெய ரெய்திற் றென்க. இறைவன்

மூங்கிலடியில் முளைத்தமையின் இது வேணுவனம் எனவும்

கூறப்படும். இஃது ஐந்து மன்றங்களில் தாமிரமன்றம் உள்ளது:

திருஞானசம்பந்தர் பதிகம் பெற்ற பாண்டி நாட்டுத் திருப்பதி. (33)





	 	 	 துளபக் குன்றைக் கொன்றைமுடிக் குன்ற மாக்குந்

தொன்னகரும்

அளகைப் பொறித்த கொடியிளையோன் மானேர் நோக்கி னானைமகள்

புளகக் குன்றை மணந்துமுத லிருந்த பொருப்பும்

போர்விசயன்

வளைவிற் றாக்க வடுக்கிடந்த முடியோன் மேய வளநகரும்.



(இ - ள்.) துளபக் குன்றைக் கொன்றை முடிக் குன்றம்

ஆக்கும் தொல் நகரும் - துளப மாலையை யணிந்த நீலமலை

போலுந் திருமாலைக் கொன்றை மாலை யணிந்த முடியினையுடைய

மாணிக்க மலைபோலுஞ் சிவபிரான் ஆக்கிய பழைய திருக்

குற்றாலமும், அளகைப் பொறித்த கொடி இளையோன் - கோழியை

எழுதிய கொடியினை யுயர்த்திய முருகக் கடவுள், மான் நேர்

நோக்கின் ஆனைமகள் புளகக் குன்றை மணந்து - மான் போன்ற

பார்வையினை யுடைய தெய்வயானையாரின் புளகரும்பிய கொங்கையாகிய மலையை அணைந்து, முதல் இருந்த பொருப்பும் -

முதலில் வீற்றிருந்தருளிய திருப்பரங்குன்றமும், போர் விசயன்

வளைவில் தாக்க - போர் வென்றியை யுடைய அருச்சுனன்

வளைந்த வில்லா லடித்ததா லாகிய, வடுக் கிடந்த முடியோன் -

தழும்பு கிடந்த முடியினையுடைய இறைவன், மேய வளநகரும் -

வீற்றிருக்கும் வளம் பொருந்திய திருவேடகமும்.

குன்று என்பன குறிப்பு மொழிகள். அளகு என்பது ஈண்டு

கோழியின் சேவலை யுணர்த்திற்று. தென்றிசைக்கட் போந்த

அகத்தியர் திருக்குற்றாலம் என்னும் பதியை அடைந்த காலையில் அங்குள்ள வைணவர்கள் அவரது சிவவேடப் பொலிவை நோக்கி

இகழாநின்றமையின் அவர் வைணவ ருருக்கொண்டு திருமால்

கோயிலை யடைந்து திருமா லுருவின் திருமுடியிற் கைவைத்துக்

குழைத்துச் சிவவுரு வாக்கினர் என்பது கந்தபுராண முதலியவற்றால்

அறியப்படுவது;

ழுஅறுகுமதி நதிபுனையுஞ் செஞ்சடையெம் பெருமானை யகத்துட்

கொண்டு

சிறுகுமுரு வுடையமுனி நாரணனார் திருமுடிமேற் செங்கை

யோச்சிக்

குறுகுகுறு கெனவிருத்தி யொள்ளரக்கிற் புனைபாவைக் கோல மீது

மறுகுதழ லுற்றென்னக் குழைவித்தோர் சிவலிங்க வடிவஞ்

செய்தான்ழு



என்னும் கந்தபுராணச் செய்யுள் காண்க. தல விருக்கம் குறும்பலா

ஆதலின் இப்பதி திருக்குறும்பலா எனவும் படும். இஃது ஐந்து

மன்றங்களுள் சித்திரமன்றம் உள்ளது; திருஞானசம்பந்தர் பதிகம்

பெற்ற பாண்டி நாட்டுத் திருப்பதி. முதல் இருந்த பொருப்பு - திருப்

பரங்குன்றம்; முருகக்கடவுள் மகேந்திரபுரியி லிருந்து மீண்ட

பொழுது முதலில் வீற்றிருந்து தெய்வயானையை மணந்த இடமாகலின், இங்ஙனம் கூறினார். முருகவேள் பரனை (சிவனை) அருச்சித்த

இடமாகலின் பரங்குன்று எனப்பட்டது; முருகக்கடவுளின் படை

வீடாகிய தலங்களுள் முதன்மையானது. இப்பதியில் சுந்தரமூர்த்தி

நாயனார் தமிழ் மூவேந்தருடன் சென்று தரிசித்துப் பதிகம் பாடின

ரென்பது, அவர் பதிகத்துத் திருக்கடைக்காப்பின்கண் ழுமுடியா

லுலகாண்ட மூவேந்தர் முன்னே மொழிந்தாறு மோர்நான்கு

மோரொன்றினையும், படியா விவை கற்று வல்லார்ழு என அருளிச்

செய்தலா னறியலாகும். இது திருஞானசம்பந்தர், நம்பியாரூரர்

என்னும் இருவர் தேவாரம் பெற்ற பாண்டி நாட்டுத் திருப்பதி.

வடுக்கிடந்த முடியோன் மேய வளநகர் - திருவேடகம் என்ப; இது

திருஞானசம்பந்தர் புனல் வாதத்தில் பாசுரம் எழுதி யிட்ட திருவேடு

வையையில் எதிர்த்துச் சென்று தங்கிய இடமாதலைச் சமணரைக்

கழுவேற்றிய படலத்தா லறிக. இது திருஞானசம்பந்தர் பதிகம் பெற்ற

பாண்டி நாட்டுத் திருப்பதி. (34)





	 	 	 கொண்டல் படியுந் திருவாப்ப னூருந் தொழுது

குளிர்திரைக்கை

வண்டு படியுங் கமலமுக வையைப் பிராட்டி

யெதிர்வணங்கிக்

கண்டு பணிந்து திசையெட்டும் விழுங்கி யண்டங்

கடந்துலகம்

உண்ட நெடியோ னெனவுயர்கோ புரமுன் னிறைஞ்சி

யுள்புகுதா.*



(இ - ள்.) கொண்டல் படியும் திருவாப்பனூரும் தொழுது -

முகில்கள் படியுஞ் (சோலைசூழ்ந்த) திருவாப்பனூருமாகிய

இப்பதிகளை வணங்கி, குளிர்திரைக் கை வண்டுபடியும் கமலமுக

வையைப் பிராட்டி - குளிர்ந்த அலைகளாகிய கையையும் வண்டுகள்

படியுந் தாமரையாகிய முகத்தையுங் கொண்ட வையையாகிய

பெருமாட்டியை, எதிர்கண்டு பணிந்து வணங்கி - எதிரிற் கண்டு

வீழ்ந்து வணங்கி, திசை எட்டும் விழுங்கி - எட்டுத் திசைகளையும்

விழுங்கி, அண்டம் கடந்து - அண்டத்தைக் கடந்து, உலகம் உண்ட

நெடியோன் என - உலகத்தை உண்ட திருமாலைப்போல,

உயர்கோபுரம் முன் இறைஞ்சி - உயர்ந்த கோபுரத்தை முன்

வணங்கி, உள் புகுதா - உள்ளேசென்று.

கொண்டல் படியும் சோலை சூழ்ந்த என விரித்துரைக்க;

கொண்டல் படியும் கோயில் என்றுமாம். ஒரு பாண்டி வேந்தன்

பொருட்டு இறைவன் ஆப்பினிடத்திற் றோன்றி யருளினமையால்

இது திருவாப்பனூர் எனப்பட்டது. கொடுங்குன்று முதலாக எண்ணி

வந்தவற்றை இரண்டனுருபு விரித்துத் தொழுது என்பது கொண்டு

முடிக்க. திருவாலவாய்க் கோபுரத்தை இறைஞ்சி மதுரைத்

திருப்பதியின் உள்புகுந்து என்க. இப்பதியிலே சோமசுந்தரக் கடவுள்

புரிந்த அற்புதத் திருவிளையாடல்களை உணர்த்த வெழுந்தது இப்புராணமாகலின் இதன் சிறப்பை இப்புராணத்து ஆண்டாண்டுக்

காண்க.

இது விராட் புருடனுக்குத் துவாதசாந்தத் தலமாக வுள்ளது ; ஐந்து மன்றங்களில் வெள்ளிமன்றம் உடையது ; திருஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர் என்னும் இருவர் தேவாரம் பெற்ற பாண்டிநாட்டுத் திருப்பதி. (35)



* * *



(பா - ம்.) * உள்புகுந்தார்.





	 	 	 மறுகு தோறும் பணிந்தெழுந்து வளைந்து வளைந்து

பொற்கோயில்

குறுகி விதியாற் பொற்கமலங் குடைந்து செய்யுங் குறைநிறுவி

உறுதி பெறவைந் தெழுத்தெண்ணி யூற்று மதத்து

நாற்றடந்தோட்

சிறுகு கண்ண வைங்கரத்துச் சித்தி யானை யடிவணங்கா.

(இ - ள்.) மறுகுதோறும் பணிந்து எழுந்து வளைந்து

வளைந்து - வீதிகடோறும் விழுந்து வணங்கி எழுந்து பலமுறை

வலம் வந்து, பொன் கோயில் குறுகி - பொன்மயமாகிய திருக்

கோயிலை அடைந்து, பொற்கமலம் விதியால் குடைந்து - பொற்றாமரையில் விதிப்படி நீராடி, செய்யும் குறை நிறுவி - செய்ய வேண்டிய இன்றியமையா வினைகளைச் செய்து, உறுதிபெற ஐந்தெழுத்து எண்ணி - உறுதிப் பயனை யடையத் திருவைந்

தெழுத்தைச் செபித்து, ஊற்று மதத்து நால் தடந்தோள் - கொட்டும் மதநீரையும் பெரிய நான்கு திருத்தோள்களையும், சிறுகு கண்ண ஐங்கரத்துச் சித்தியானை அடி வணங்கா - சிறிய கண்களையும் ஐந்து திருக்கரங்களையு முடைய சித்திவிநாயகரின் திருவடிகளை வணங்கி.

குறை - இன்றியமையாக் கடன். உறுதிபெற எண்ணி என்பதற்கு

"ஊனி லுயிர்ப்பை யொடுக்கி யொண்சுடர் ஞான விளக்கினை யேற்றி

நன்புலத் தேனை வழி திறந்து" திட்பமுடன் எண்ணி என்றுரைத்

தலுமாம். கண்ண என்பது குறிப்புப் பெயரெச்சம்; அதனை

ஐங்கரத்தையு முடைய என இறுதிக்கண் மாறியுரைக்க. (36)





	 	 	 மும்மை யுலகு நான் மறையு முறையா லீன்ற வங்கயற்கண்

அம்மை யடிகண் முடியுறத்தாழ்ந் தன்பு கொடுத்தின்

னருள்வாங்கி

வெம்மை யொளிகான் மணிக்கனக விமானத் தமர்ந்த தனிச்சுடரின்

செம்மை யடித்தா மரைவேணிச் சிரமேன் மலரப் பணிந்தேத்தா.

(இ - ள்.) மும்மை உலகும் நான்மறையும் முறையால் ஈன்ற -

மூன்று உலகங்களையும் நான்கு மறைகளையும் முறையாற் பெற்ற,

அங்கயற்கண் அம்மை அடிகள் முடி உறத் தாழ்ந்து -அங்கயற்

கண்ணம்மையாரின் திருவடிகள் முடியிற் பொருந்த வீழ்ந்து வணங்கி,

அன்பு கொடுத்து இன் அருள் வாங்கி - அன்பினைக் கொடுத்து

இனிய அருளைப் பெற்று, வெம்மை ஒளிகால் மணிக்கனக

விமானத்து அமர்ந்த - விரும்பத்தக்க ஒளியினை வீசும் மணிகள்

அழுத்திய பொன்னாலாகிய விமானத்தின்கண் எழுந்தருளிய,

தனிச்சுடரின் செம்மை அடித்தாமரை - ஒப்பற்ற ஒளிவடிவினனாகிய

சோமசுந்தரக் கடவுளின் சிவந்த திருவடித் தாமரைகள், வேணிச்

சிரமேல் மலரப் பணிந்து ஏத்தா - சடையினையுடைய முடியின்மேல்

மலராநிற்க வணங்கித் துதித்து.

அம்மையடிகள் முடியில் உற அவற்றைத் தாழ்ந்து என்றும்,

அடித்தாமரை சிரமேல் மலர அவற்றைப் பணிந்து என்றும்

விரித்துரைக்க. நிறை அன்புடன் வணங்கி அருள்பெற்று என்பார்

‘அன்பு கொடுத்து இன்னருள் வாங்கி’ என்றார். அம்மையினருள்

பெற்று அப்பனை வணங்கச் சென்றார் என்க. அன்பு கொடுத்து

அருள்பெற்று என்றது பரிவருத்தனையணி. (37)





	 	 - வேறு

அன்றிரு போது முண்டி துறந்திரா வறுக்குந் தீவாள்

என்றெழு முன்னீ ராடி நியதிக ளியற்றி யைந்தும்

வென்றுளத் தன்பு பாய விளைமுழு முதலைப் பார்மேல்

மின்றிரண் டென்ன நின்ற விமானமீ திருப்பக் கண்டார்.



(இ - ள்.) அன்று இருபோதும் உண்டி துறந்து - அன்று

இரண்டு வேளையும் உணவை நீத்து, இரா அறுக்கும் தீவாள்

என்று - இரவைப் போழும் வெவ்விய வாளையுடைய சூரியன்,

எழுமுன் நீராடி - எழுவதற்கு முன்னே நீராடி, நியதிகள் இயற்றி -

நாள் வினைகளை முடித்து, ஐந்தும் வென்ற உளத்து - ஐம்

புலன்களையும் வென்ற உள்ளமாகிய வயலில், அன்புபாய -

அன்பாகிய நீர் பாய்தலால், விளை முழுமுதலை - இன்னருள்

விளையாநின்ற முழுமுதலை, பார்மேல் மின் திரண்டென்ன நின்ற

- நிலவுலகின் மேல் மின் திரண்டு நின்றாற்போல நின்ற, விமானமீது

இருப்பக்கண்டார் - விமானத்தின்மேல் இருக்கப் பார்த்தனர்.

அறுக்கும் என்பதற்கேற்ப ‘வாள்’ என்றார். வாள் - வாட்

படை, கிரணம். என்று - சூரியன். வென்ற என்பதன் அகரம்

தொக்கது. ஐந்தும் வென்ற என்பதற்கு ஐம்புல வாசைகளாகிய

களைகளைக் களைந்து என விரித்துரைத்தலுமாம். முதல் - பயிர்,

முதற்கடவுள்;



	 	 "அன்புறு பத்தி வித்தி யார்வநீர் பாய்ச்சுந் தொண்டர்க்

			கின்புரு வான வீச னின்னருள் விளையுமா போல்"



என இவ்வாசிரியர் நாட்டுப்படலத்தில் உரைத்தமையுங் காண்க.

உள்ளத்தே விளையும் சிவபோகமானது புறத்தே விமானத்தி

லிருக்கத் தரிசித்தன ரென்க. (38)





	 	 	 	 வாசமஞ் சனந்தேன் கன்னல் பைங்கனி மறுவி லானைந்

		தாசறு மமுத மைந்து தென்மலை யாரம் வாசம்

		வீசுதண்*பனிநீர் வெள்ள மான்மதம் விரைமென் போது

		தூசணி மணிப்பூ ணல்ல சுவையமு தின்ன தாங்கா.



(இ - ள்.) வாச மஞ்சனம் தேன் கன்னல் - மணம் ஊட்டிய

திருமஞ்சனமும் தேனும் கருப்பஞ்சாறும், பைங்கனி மறு இல் ஆன்

ஐந்து - பசிய பழங்களின் சாறும் குற்றமற்ற பஞ்ச கவ்வியமும், ஆசு

அறும் அமுதம் ஐந்து - குற்றமற்ற பஞ்சாமிர்தமும், தென்மலை

ஆரம் - பொதியின் மலைச்சாந்தும், வாசம் வீசு தண்பனிநீர்

வெள்ளம்- மணம் வீசுங் குளிர்ந்த பனிநீர்ப் பெருக்கும், மான்மதம்

விரைமென்போது - கத்தூரியும் நறிய மெல்லிய மலர்களும், தூசு அணிமணிப்பூண் - ஆடையும் அழகிய மணிப் பூண்களும், நல்ல சுவை அமுது - நல்ல சுவையினையுடைய அமுதும், இன்ன தாங்கா

- இவற்றைக் கையிலேந்தி.

மஞ்சனம் - திருமுழுக்கு; அதன் நீருக்காயிற்று. அமுதம் ஐந்து - பால், தயிர், நெய், தேன், சருக்கரை என்பன. சுவை அமுது - இனிய நைவேத்தியங்கள் ; சருக்கரைப் பொங்கல் முதலிய அன்ன வகையும், பிட்டுமுதலிய பலகார வகையும் பால் முதலியனவுமாம். (39)



* * *



(பா - ம்.) * வீசு தெண்.





	 	 	 	 	 			 	 	 சதவுருத் திரத்தா லாட்டி மட்டித்துச் சாத்திப் பூட்டிப்

		பதமுற மனுவா லட்ட பாலமு தருத்திப் பஞ்ச

		விதமுறு வாசம் பாகு வெள்ளிலை யளித்துப் போகம்

		உதவுறு தூப தீபா திகள்பல வுவப்ப நல்கா.



(இ - ள்.) சத உருத்திரத்தால் ஆட்டி - சதருத்திர மனுவினால் அபிடேகஞ் செய்து, மட்டித்து - மான்மதத்தைப் பூசி, சாத்தி - மலர்

ஆடைகளைச் சாத்தி, பூட்டி - அணிகளைப் பூட்டி, பதம் உற

மனுவால் அட்ட பால் அமுதுஅருத்தி - பதமமைய மனுவினால்

சமைத்த பாலுணவினை ஊட்டி, பஞ்சவிதமுறு வாசம் பாகு

வெள்ளிலை அளித்து - ஐவகையான மணப்பொருள்களையும்

பாக்கையும் வெற்றிலையையுங் கொடுத்து, போகம் உதவுறு தூப தீப

ஆதிகள்பல - விரும்பிய போகங்களை அளிக்கும் தூபமுந் தீபமு

முதலிய பலவற்றை, உவப்ப நல்கா - மகிழ்கூரத் தந்து.

சதவுருத்திரம் -எசுர்வேதத்துட் கூறப்பட்ட மந்திர விசேடம்.

மேலைச் செய்யுளிற் கூறியவற்றுள் மஞ்சனம் முதல் பனிநீர்காறு

முள்ளவற்றால் ஆட்டி, மான் மதம் மட்டித்து, போதும் தூசும் சாத்தி,

மணிப்பூண் பூட்டி, சுவையமுது அருத்தி என முறையே கொள்க.

பதமுற அட்ட என்றும், மனுவால் அருத்தி என்றும் கூட்டலுமாம்.

பால் அமுது - பகுதிப்பட்ட அமுது; பாலுடன் கூடிய அமுது

என்றும், அட்ட அன்னவகையும் பாலுமாகிய அமுது என்றும்

கொள்ளலுமாம். பஞ்சவித முறுவாசம் - ஏலம், இலவங்கம், பச்சைக்

கருப்பூரம், சாதிக்காய் தக்கோலம் என்பன. போகம் - இம்மை

மறுமை வீட்டின்பங்கள்;

	 	 "விளக்கிட்டார் பேறு சொல்லின் மெய்ந்நெறி ஞான மாகும்"



என்பது முதலிய அருண்மொழிகளா னுணர்க. தீபாதி, தீர்க்கசந்தி.

(40)





	 	 	 	 ஐம்முகச் சைவச் செந்தீ யகத்தினுந் துடுவை யார

		நெய்ம்முகந் தருத்திப் பூசை நிரப்பிநால் வேதஞ் சொன்ன

		மெய்ம்மனு நூற்றுப் பத்தான் மூவிலை வில்ல நீலங்

		கைம்மல ரேந்திச் சாத்திக் கடவுளை யுவப்பச் செய்து.



(இ - ள்.) ஐம்முகச் சைவச் செந்தீ அகத்தினும் - ஐந்து

முகங்களையுடைய சிவபெருமான் திருவுருவமாகிய சிவந்த வேள்வித்

தீயின் கண்ணும், துடுவை ஆர நெய் முகந்து அருத்தி - துடுப்பு

நிறைய நெய்யை முகந்து வார்த்து ஆகுதி செய்து, பூசை நிரப்பி -

சிவபூசையை முடித்து, நால் வேதம் சொன்ன - நான்கு மறைகளுள்

கூறிய, மெய்மனு நூற்றுப்பத்தால் - சிவபெருமானது ஆயிரந்

திருப்பெயரினால், மூவிலை வில்வம் நீலம் கைம்மலர் ஏந்தி - மூன்று

இலைகளையுடைய வில்வத்தையும் நீலோற்பல மலரையும் கையாகிய

மலரில் ஏந்தி, சாத்தி - அருச்சித்து, கடவுளை உவப்பச் செய்து -

இறைவனை மகிழச் செய்து.

ஐம்முகம் சிவத்திற்கு அடை. சைவச் செந்தீ - சிவாக்கினி.

ஈசானம், தற்புருடம், அகோரம், வாமதேவம், சத்தியோசாதம் என்னும்

பஞ்சமந்திரங்களால் அருத்தி என்றுமாம். மனு நூற்றுப் பத்தால் -

சகத்திரநாம மந்திரத்தால். அகத்தினும் என்னும் உம்மை எச்சப்

பொருட்டு. (41)





	 	 வாசமஞ் சனநீ ரோடு மந்திர மலர்கைக் கொண்டு

பூசையின் பயனை முக்கட் புண்ணியன் கையி னல்கி

நேசநெஞ் சூறக் கண்க ணிறையநீ ரூறிச் சோர

ஈசனை யிறைஞ்சி யாரு மஞ்சலித் தேத்தல் செய்வார்.

(இ - ள்.) வாச மஞ்சன நீரோடு மலர் கைக்கொண்டு -

மணம் ஊட்டிய திரு மஞ்சன நீருடன் மலரையுங் கைக்கொண்டு,

மந்திரம் - அவற்றுடன் சிவமூல மந்திரத்தால், பூசையின் பயனை -

வழிபாட்டின் பயனை, முக்கண் புண்ணியன் கையில் - மூன்று

கண்களையுடைய அறவடிவினனாகிய இறைவன் திருக்கரத்தில், நல்கி

- கொடுத்து, நெஞ்சு நேசம் ஊற - உள்ளத்தின்கண் அன்பு சுரக்க,

கண்கள் நிறைய நீர் ஊறிச் சோர - கண்கள் நிறைய நீர் சுரந்து

ஒழுக, யாரும் - யாவரும், ஈசனை இறைஞ்சி - சோமசுந்தரக் கடவுளை வணங்கி, அஞ்சலித்து ஏத்தல் செய்வார் - கைகூப்பித்

துதிப்பா ராயினர்.

நல்குதல் - அர்ப்பணஞ் செய்தல். (42)





	 	 எண்சீரடியாசிரிய விருத்தம்

பழியொடு பாச மாறு கெடவாச வன்செய் பணிகொண்ட வண்ட சரணம்

வழிபடு தொண்டர் கொண்ட நிலைகண்டு வெள்ளி மணிமன்று ளாடி சரணம்

செழியன்வி ளிந்தி டாத படிமாறி யாட றெளிவித்த சோதி

சரணம்

எழுகடல் கூவி மாமி யுடன்மாம னாட விசைவித்த வாதி சரணம்.

(இ - ள்.) பழியொடு பாசம் மாறு கெட - பழியும்

பாசமுமாகிய பகை கெட, வாசவன் செய் பணி கொண்ட அண்ட

சரணம் - இந்திரன் செய்த பணியினை ஏற்றுக் கொண்டருளிய

தேவனே அடைக்கலம்; வழிபடு தொண்டர் கொண்ட நிலை கண்டு -

வழிபடும் அடியாராகிய புலிக்கான் முனியும் பதஞ்சலியும் உள்ளத்திற்

கொண்ட உறுதியைக் கண்டருளி, மணிவெள்ளி மன்றுள் ஆடி

சரணம்- அழகிய வெள்ளியம்பலத்தின்கண் திருக்கூத்தாடி

யருளியவனே அடைக்கலம்; செழியன் விளிந்திடாதபடி மாறி யாடல்

தெளிவித்த - இராசசேகர பாண்டியன் இறவாவாறு கான்மாறி யாடிக்

காட்டியருளிய, சோதி சரணம் - ஒளி வடிவினனே அடைக்கலம்;

எழு கடல் கூவி - ஏழு கடல்களையும் அழைத்து, மாமியுடன் மாமன்

ஆட இசைவித்த ஆதி சரணம் - மாமியாகிய காஞ்சனமாலையுடன்

மாமனாகிய மலயத்துவசனும் ஆடுதற்கு அவனை அழைத்தருளிய

கடவுளே அடைக்கலம்.

இந்திரன் உற்ற பழியையே யன்றி அவனது அனாதி

பாசத்தையும் போக்கின ரென்பார் ‘பழியொடு பாச மாறு கெட’

என்றார். ஆடி, பெயர். இச் செய்யுளிலும், வருஞ் செய்யுள்களிலும்

கூறப்படுகின்ற வரலாறுகளை இப்புராணத்து ஆண்டாண்டுக் காண்க.

(43)





	 	 	 	 	 			 	 வெங்கரி யாவி சோர நரசிங்க வாளி விடுவேட ரேறு சரணம்

புங்கவர் தேற வாதி மறையுட் கிடந்த பொருளோது போத

சரணம்

வங்கம தேறி வேலை மகரம் பிடித்த வலையாண் மணாள

சரணம்

கங்கண நாகம் வீசி நகரெல்லை கண்ட கறைகொண்ட

கண்ட சரணம்.



(இ - ள்.) வெம் கரி ஆவி சோர - (சமணரேவிய) கொடிய

யானையின் உயிர் நீங்க, நரசிங்கவாளி விடு வேடர் ஏறு சரணம் -

நரசிங்க பாணத்தை விட்ட வேடரேறு போலுந் திருக்கோல

முடையவனே அடைக்கலம்; புங்கவர் தேற - கண்ணுவர் முதலிய

முனிவர்கள் தெளிய, ஆதி மறையுள் கிடந்த பொருள் ஓது போத

சரணம் - முதனூாகிய வேதத்தினுள் மறைந்து கிடந்த பொருளை

அருளிச் செய்த ஞான வடிவினனே அடைக்கலம்; வங்கமது ஏறி -

தோணியில் ஏறி, வேலை மகரம் பிடித்த - கடலிலுள்ள சுறாமீனைப்

பிடித்த, வலையாள் மணாள சரணம் - நெய்த னிலத் தலைவன்

புதல்வியாகிய இறைவியை மணந்த மணவாளனே அடைக்கலம்;

கங்கண நாகம் வீசி நகர் எல்லை கண்ட - கையிற் கங்கணமாகிய

பாம்பை விடுத்து நகரின் எல்லையைக் காட்டி யருளிய, கறைகொண்ட கண்ட சரணம் - நஞ்சக் கறையினைக் கொண்டருளிய

திருமிடற்றினையுடையவனே அடைக்கலம்.

வங்கமது, அது பகுதிப்பொருள் விகுதி. மகரம் பிடித்த

வலையாள் மணாள - மகரத்தைப் பிடித்து அதனால் வலையாளை

மணந்த மணாள என்க. (44)





	 	 	 மைந்தனி லாழி மேரு மகவா னகந்தை மடிவித்த நித்த சரணம்

சுந்தர நாம வாளி பணிகொண்டு கிள்ளி தொகைவென்ற

வீர சரணம்

வெந்திறன் மாறன் முன்க லுருவானை கன்னன் மிசைவித்த சித்த சரணம்

முந்திய கல்லின் மாதர் பெறவட்ட சித்தி முயல்வித்த யோகி சரணம்.



(இ - ள்.) மைந்தனில் - புதல்வனாகிய உக்கிரகுமார

வழுதியினால், ஆழி மேரு மகவான் அகந்தை மடிவித்த நித்த

சரணம் - கடலின் செருக்கையும் மேரு மலையின் செருக்கையும்

இந்திரன் செருக்கையும் அழித்தருளிய அழிவில்லாதவனே

அடைக்கலம்; சுந்தர நாமவாளி பணிகொண்டு - சுந்தரப் பேரம்

பினை ஏவல்கொண்டு, கிள்ளி தொகை வென்ற வீர சரணம் -

விக்கிரம சோழனுடைய படைத் தொகுதியை வென்றருளிய வீரனே

அடைக்கலம்; வெந்திறல் மாறன் முன் - மிக்க வலியினை யுடைய

அபிடேக பாண்டியன் முன்னர், கல் உரு ஆனை கன்னல் மிசை

வித்த சித்த சரணம் - கல்லானைக்குக் கரும்பினை அருத்திய

சித்தனே அடைக்கலம்; முந்திய கல்லின் மாதர் அட்டசித்தி பெற -

முற்பட்ட கல் வடிவாகக் கிடந்த இயக்கிய ரறுவரும் அட்டமா

சித்திகளையும் அடைய, முயல்வித்த யோகி சரணம் - செய்வித்த

யோகியே அடைக்கலம். (45)





	 	 	 திருமணி மைந்தன் மைந்தன் முடிசூட விற்ற திருமல்கு

செல்வ சரணம்

மருமக னென்று மாம னுருவாய் வழக்கு வலிபேசு மைந்த

சரணம்

குருமொழி தந்து நாரை குருவிக்கு வீடு குடிதந்த வெந்தை

சரணம்

வருபழி யஞ்சி வேட மகனுக் கிரங்கு மதுரா புரேச சரணம்.



(இ - ள்.) மைந்தன் மைந்தன் முடிசூட - வீரபாண்டியன்

புதல்வனாகிய அபிடேக பாண்டியன் முடி சூடும் பொருட்டு,

திருமணி விற்ற திருமல்கு செல்வ சரணம் - சிறந்த மாணிக்கங்களை

விற்ற சிறப்பு மல்கிய செல்வனே அடைக்கலம்; மருமகன் என்று

மாமன் உருவாய் - மாமன் வடிவெடுத்து வந்து (ஒரு வணிகச்

சிறுவனை) மருமக னென்று கூறி, வழக்கு வலி பேசும் மைந்த

சரணம் - வன்மையாக வழக்குப் பேசிய வீரனே அடைக்கலம்;

குருமொழி தந்து - உபதேச மொழியை அருளி, நாரை குருவிக்கு -

நாரைக்குங் கரிக்குருவிக்கும், வீடு குடி தந்த எந்தை சரணம் -

வீட்டுலகினைக் காணியாகக் கொடுத்தருளிய எமது தந்தையே

அடைக்கலம்; வரு பழி அஞ்சி - தென்னனுக்கு வரும் பழியினை

அஞ்சி. வேட மகனுக்கு இரங்கும் மதுராபுர ஈச சரணம் - வேட

மகனுக்கு இரங்கியருளிய மதுரைப் பதியின் தலைவனே அடைக்கலம்.

முன்னுள்ள மைந்தன் என்பதற்கு வீரன் என்று பொருள்

கொள்க; மேலைச் செய்யுளிற் கூறிய மைந்தனுக்கு மைந்தன்

மைந்தனாகியவன் என்றுரைத்தலுமாம் புரேச, குணசந்தி. (46)





	 	 	 விருத்தகு மார பால வருண்மேனி கொண்டு விளையாடு

மண்ணல் சரணம்

குரத்தியை நச்சு பாவி யுயிருண்டு சோரி குடைவாகை வேல

சரணம்

கருத்திசை பாண னாளி னிசைபாடி மாறு களைவேத கீத

சரணம்

நரித்திரண் மாவை மீள நகரங் கலங்க நரிசெய்த நம்ப

சரணம்.

	 	 		 (இ - ள்.) விருத்த குமார பால அருள் மேனி கொண்டு

விளையாடும் அண்ணல் சரணம் - விருத்தகுமார பாலராகிய

அருட் டிருமேனிகொண்டு திருவிளையாட்டுப் புரியும் அண்ணலே

அடைக்கலம்; குரத்தியை நச்சு பாவி உயிர் உண்டு - ஆசிரியன்

மனைவியாகிய மாணிக்கமாலையை விரும்பிய பாவியாகிய சித்தன்

உயிரை உண்டு, சோரி குடைவாகை வேல சரணம் - அவன்

குருதியில் மூழ்கிய வெற்றிமாலையை யணிந்த வேற்படையோனே அடைக்கலம்; கருத்து இசை பாணன் ஆளின் - நின் திருவடியில்

கருத்தை இசைத்த பாணபத்திரன் அடிமைபோலச் சென்று, இசை

பாடிமாறுகளை வேதகீத சரணம் - இசை பாடி அவன் பகை

வனாகிய ஏமநாதனை ஓட்டிய வேதகீதனே அடைக்கலம்; நரித்

திரள் மாவை - நரிக் கூட்டங்களாகிய குதிரைகளை, நகரம் கலங்க

மீள நரி செய்த நம்ப சரணம் - நகரிலுள்ளவர்கள் கலங்குமாறு

மீளவும் நரிகளாக்கிய நம்பனே அடைக்கலம்.

நரித் திரளைக் குதிரைக ளாக்கி அவற்றை மீள நரிகளாக்கிய

என்க (47)





	 	 	 முற்பக லாறி ரண்டு சிறுபன்றி யுண்ண முலைதந்த வன்னை

சரணம்

பொற்புறு மாய வாவை யடலேறு கொண்டு பொருதட்ட

சிட்ட சரணம்

பற்பல ஞால மெங்கு மடையப் பிரம்பு படுமட்ட மூர்த்தி

சரணம்

கற்பினொ ருத்தி மன்ற லறிவிக்க மூன்று கரிதந்த வள்ளல்

சரணம்.

	 	 		 (இ - ள்.) முற்பகல் - முன்னொரு காலத்தில், ஆறிரண்டு

சிறுபன்றி உண்ண முலை தந்த அன்னை சரணம் - பன்னிரண்டு

பன்றிக் குட்டிகள் பால் பருகுமாறு முலை கொடுத்தருளிய தாயே

அடைக்கலம்; பொற்பு உறு மாய ஆவை - அழகுமிக்க மாயப்

பசுவினை, அடல் ஏறு கொண்டு - வலிய திருநந்தி தேவராகிய

ஆனேற்றினால், பொருது அட்ட சிட்ட சரணம் - போர்புரிந்து

கொன்ற மேலானவனே அடைக்கலம்; பற்பல ஞாலம் எங்கும்

அடைய - பலப்பல ஞாலங்களனைத்து வடுவினைப்பெற, பிரம்பு

படும் அட்டமூர்த்தி சரணம் - பிரம்படிபட்ட அட்டமூர்த்தியே

அடைக்கலம்; கற்பின் ஒருத்தி மன்றல் அறிவிக்க - கற்பினை

யுடைய ஒரு வணிகமாதின் மணத்தை அவள் மாற்றாளுக்கு

அறிவிக்க, மூன்று கரி தந்த வள்ளல் சரணம் - மூன்று சான்றுகள்

கொடுத்தருளிய வள்ளலே அடைக்கலம்.

ஞாலமெங்கும் வடுப்படுதற்குக் காரணங் கூறுவாராய்

‘அட்டமூர்த்தி’ என்றார். (48)





	 	 	 அளவைக ளாலும் வேத முதனூல்க ளாலு மயன்மாய னாலு+

மளவாக்

களவையு னக்கு நாம குணசின்ன சாதி கதிசெய்தி யில்லை யவையும்

உளவென யாம றிந்து துதிசெய்ய வேகொ லுலகஞ்செ யன்பி

னெளிதாய்

விளையருண் மேனி கொண்டிவ் வறுபத்து நாலு விளையாடல் செய்த படியே.

	 	 		 (இ - ள்.) அளவைகளாலும் வேத முதல் நூல்களாலும் -

காட்சிமுதலிய அளவைகளாலும் வேதங்களாகிய முதனூல்களாலும்,

அயன்மாயனாலும் அளவாக் களவை - அயனாலுந் திருமாலாலும்

அளந்து காணமுடியாத மறைவையுடையை; உனக்கு நாமம் குணம்

சின்னம் சாதி கதி செய்தி இல்லை - உனக்குப் பெயரும் குணமும் குறியும் சாதியும் பிறப்பும் தொழிலும் இல்லையே; யாம் அறிந்து துதி

செய்யவே கொல் - யாம் அறிந்து துதிப்பதற்குப் போலும், உலகம்

செய் அன்பின் எளிதாய் - உயர்ந்தோர் செய்யும் அன்பிற்கு

எளிதாக, அவையும் உள என - அவையும் நினக்கு உள்ளன

வென்று கூறுமாறு,விளை அருள்மேனி கொண்டு - விளையும்

அருட்டிருமேனி கொண்டு, இவ்வறுபத்து நாலு விளையாடல்

செய்தபடி - இந்த அறுபத்து நான்கு திருவிளையாடல்களுஞ்

செய்தருளிய தன்மை.

வேதத்தை வேறு பிரித்தமையின் அளவைகள் என்றது காட்சி

அநுமானங்களை. வேதம் முதலாகிய நூல்களாலும் என்றுமாம்.

	 	 "மறையினா லயனால் மாலால் மனத்தினால் வாக்கால் மற்றும்

		குறைவிலா வளவி னாலும் கூறொணா தாகிநின்ற இறைவர்"



என்று சிவஞான சித்தியார் கூறுவதுங் காண்க. களவை - களவினை

யுடைய; ஐ முன்னிலை விகுதி. "ஒளிக்குஞ் சோரனை" என

மாணிக்கவாசகரும், "வேதங் கிடந்து தடுமாறும் வஞ்சவெளி" என

இந்நூலாசிரியரும் கூறுதல் காண்க. நீ பற்பல நாம குண சின்ன சாதி

கதி செய்தி உடையையாய் விளையாடல் செய்தபடி என விரிக்க. (49)



* * *



(பா - ம்.) +அறியாக்களவை.





	 	 அறுசீரடியாசிரிய விருத்தம்.

எனத்துதித்த வசிட்டாதி யிருடிகளைக் குறுமுனியை யெறிதே

னீப

வனத்துறையுஞ் சிவபெருமா னிலிங்கத்தின் மூர்த்தியாய் வந்து நோக்கிச்

சினத்தினைவென் றகந்தெளிந்தீர் நீர்செய்த பூசை துதி தெய்வத் தானம்

அனைத்தினுக்கு மெனைத்துயிர்க்கு நிறைந்துநமக் கானந்த

மாயிற் றென்னா.

(இ - ள்.) எனத் துதித்த வசிட்ட ஆதி இருடிகளை - என்று

துதித்த வசிட்டர் முதலிய முனிவர்களையும், குறுமுனியை -

அகத்திய முனிவனையும், எறிதேன் நீபவனத்து உறையும்

சிவபெருமான் - தேன்பொழியுங் கடம்பவனத்தின்கண் எழுந்தருளிய

சோமசுந்தரக் கடவுள், இலிங்கத்தில் மூர்த்தியாய் வந்து நோக்கி -

சிவலிங்கத்தினின்றும் உருவத் திருமேனியுடன் வெளிவந்து பார்த்து,

சினத்தினை வென்று அகம் தெளிந்தீர் - சினத்தை வென்று உள்ளந்

தெளிந்தவர்களே, நீர் செய்த பூசை துதி - நீவிர் செய்த வழிபாடும்

துதிமொழியும், தெய்வத்தானம் அனைத்தினுக்கும் எனைத்து

உயிர்க்கும் நிறைந்து - தெய்வம் இருக்கும் திருப்பதிகள்

அனைத்திற்கும் உயிர்கள் அனைத்திற்கும் நிறைந்து, நமக்கு

ஆனந்தம் ஆயிற்று என்னா - நமக்கு இன்பத்தைத் தந்தன என்று.

வசிட்டாதி, தீர்க்க சந்தி. மூர்த்தியாய் - சகளமூர்த்தியாய்.

சினம் என்றது காமம் முதலியவற்றுக்கும் உபலக்கணம். பூசையும்

துதியும் என எண்ணும்மை விரிக்க. தெய்வத்தானம் அனைத்தினும்

நிறையுங் காரணத்தை மூர்த்தி விசேடத்திற் காண்க. எல்லா

வுயிருள்ளும் விரவி யுடனிற்றலால் அனைத்துயிர்க்கும் நிறைந்த

தென்க. ஆயிற்று - ஆயின. (50)





	 	 	 சிறந்தவருள் சுரந்துகுறு முனியைவரு கென்றுகரஞ் சிரமேல்

வைத்துப்

புறந்தடவி யெமையொப்பாய் நீயேநின் கற்புடைய பொலங்கொம் பன்னாள்

அறந்தழையு முமையொப்பா ளாதலினா லுமையொப்பா

ரகிலத் தியாரே

நிறைந்ததவம் புரிந்தோனுந் தவத்துறுதி பெற்றோனு நீயே யன்றோ.

	 	 		 (இ - ள்.) சிறந்த அருள் சுரந்து - மேம்பட்ட திருவருள்

சுரந்து, குறுமுனியை வருக என்று கரம் சிரமேல் வைத்து -

அகத்திய முனிவனை வரக்கடவாயென்று (அருகில் அழைத்து)

திருக்கரத்தை அவன் முடியின்மேல் வைத்து, புறம் தடவி -

முதுகினைத் தடவி, நீயே எமை ஒப்பாய் - நீயே எம்மை ஒப்பாய்;

நின் கற்புடைய பொலம் கொம்பு அன்னாள் - நினது கற்புடைய

பொற்கொம்பு போன்ற உலோபாமுத்திரையே, அறம் தழையும் உமை

ஒப்பாள் - முப்பத்திரண்டு அறங்களையும் வளர்க்கும் உமையைப்

போல்வாள்: ஆதலினால் உமை ஒப்பார் அகிலத்து யார் -

ஆகையால் உம்மை ஒப்பவர் உலகத்தின்கண் வேறு யாவர்

(ஒருவருமில்லை): நிறைந்த தவம்புரிந்தோனும் - நிறைந்த தவஞ்

செய்தவனும், தவத்து உறுதி பெற்றோனும் நீயே அன்றோ -

அத்தவத்தினாற் பயனடைந்தோனும் நீயே யல்லவா ?

வருகென்று, அகரந் தொக்கது. அகத்தியன் இறைவ னொப்பா

னென்றும், உலோபாமுத்திரை உமையொப்பா ளென்றும் மேல் கீரனுக் கிலக்கண முபதேசித்த படலத்திலும் கூறியிருத்தல் காண்க. (51)





	 	 	 உனக்கரிய வரமினியாந் தருவதெவ னுனக்கரிதா வொன்றுங்

காணேம்

எனக்கருணை செய்திலிங்கத் திடையிச்சை வடிவாய்ச்சென்

றிருந்தா னாகத்

தனக்கரிய வரநல்குஞ் சிவலிங்கந் தன்பெயராற் றாபித்

தான்றன்

இனக்கருணை வசிட்டாதி முனிவர்களுந் தம்பெயரா

லிலிங்கங் கண்டார்.

	 	 	 (இ - ள்.) உனக்கு அரிதா ஒன்றும் காணேம் - உனக்கு

அரிதாக ஒன்றையுங் கண்டிலேம் ஆகலின், உனக்கு அரிய வரம்

இனி யாம் தருவது எவன் - உனக்கு அரிய வரத்தினை இனி யாம்

தருவது எங்ஙனம், எனக் கருணை செய்து - என்று அருள் புரிந்து,

இச்சை வடிவாய் இலிங்கத்திடை சென்றிருந்தானாக - இச்சை

வடிவாய்ச் சிவ லிங்கத்தினுள் சென்றிருந்தனனாக; தனக்கு அரிய

வரம் நல்கும் சிவலிங்கம் - (அக் குறுமுனிவன்) தனக்கு அரிய

வரத்தினை நல்கியருளுஞ் சிவலிங்க மொன்றினை, தன் பெயரால்

தாபித்தான் - தனது பெயரினால் நிறுவினான்; தன் இனக் கருணை

வசிட்டாதி முனிவர்களும் - அவன் இனமாகிய அருளையுடைய

வசிட்டன் முதலிய முனிவர்களும், தம் பெயரால் இலிங்கம்

கண்டார் - தந்தம் பெயரினால் ஒவ்வோ ரிலிங்கத்தினை

நிறுவினார்கள்.

இச்சைவடிவு - சுதந்திர வடிவு. (52)





	 	 	 ஏத்தியருச் சனைசெய்து நினைவிலரி தாயன்பி லெளிய வட்ட

மூர்த்தியையங் கயற்கண்ணி யன்பனைமுப் போதும்போய்

முடிதாழ்ந் தின்பம்

பூத்தமனத் தினராகிக் கருவித்தேன் பொதிந்தசிறு புட்போ

லந்த

மாத்தலனில் வசிட்டாதி முனிவர்தபோ வனஞ்செய்து

வதிந்தார் மன்னோ.

	 		 (இ - ள்.) ஏத்தி அருச்சனை செய்து - (தாம் நிறுவிய

சிவலிங்கங்களைத்) துதித்து அருச்சித்து, நினைவில் அரிதாய்

அன்பில் எளிய அட்ட மூர்த்தியை - நினைத்தற்கு அரிதாகி

அன்பிற்கு எளிய அட்ட மூர்த்தியும், அங்கயற்கண்ணி அன்பனை -

அங்கயற்கண்ணம்மையின் தலைவருமாகிய சோமசுந்தரக் கடவுளை,

முப்போதும் போய் முடி தாழ்ந்து - மூன்று காலங்களிலுஞ் சென்று

தலை வணங்கி, இன்பம் பூத்த மனத்தினராகி - இன்பம் நிறைந்த

மனத்தினை யுடையராய், கருவித் தேன் பொதிந்த சிறு புள்போல் -

மிக்க தேனடையில் மொய்த்த வண்டுகள் போல, அந்த மாத்

தலனில் - அந்தச் சிறந்த பதியின்கண், வசிட்ட ஆதி முனிவர் - வசிட்டர் முதலிய முனிவர்கள் தபோவனம் செய்து வதிந்தார் -

தவவனமொன் றாக்கி அதிற் றங்கி யிருந்தனர்.

கருவி - தொகுதி. சிறுபுள் - ஈ, வண்டு. தேனிலே மொய்த்த

வண்டு அதனை நுகர்ந்து சலனமற் றிருந்தாற் போன்று சிவானந்தம்

நுகர்ந்து சலிப்பற் றிருந்தனர் என்க. (53)



திருவாலவாய்க் காண்டம் முற்றிற்று.

ஆகச் செய்யுள் 3363.

திருவிளையாடற் புராணம் முற்றுப்பெற்றது.

பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடற் புராணத்திற்கு

நடுக்காவேரி மு. வேங்கடசாமி நாட்டார் எழுதிய உரை

முற்றிற்று.

திருச்சிற்றம்பலம்.





